வாழ்வியற் களஞ்சியம் 

தொகுதி ஒன்பது 


கயல்கலைக் 


தமிழ்ப் பல்கலைக் கழகம் 

தஞ்சாவூர் 


வாழ்வியற் களஞ்சியம் 


| 


தமிழ் 
இணையப் பல்லை 


84 


வாழ்வியற் களஞ்சியம் 


தொகுதி ஒன்பது 


சிராண்டு 


தர்ன்வால்டு 


வக 


வ.எண் ... 4... 
நாக ... 


13 . 


பாலகம் 


* 


தமிழ்ப் பல்கலைக்கழகம் 

தஞ்சாவூர் 


ISBN • 81-7090-131-6 


தமிழ்ப் பல்கலைக் கழக வெளியீடு : 53 - 9 
திருவள்ளுவர் ஆண்டு 2019 - புரட்டாசி - செப்தம்பர் - 1988 


துறை 


: 


களஞ்சிய மையம் 


நூல் 


: வாழ்வியற் களஞ்சியம் 


பதிப்பு 


விலை 


: முதற் பதிப்பு 
: 

பி 
உ ரூ . 300-001 ) 

OS 
: கே.பி.டி. இண்டஸ்ட்ரி 

அண்ணாமலை நகர் 


அச்சுப் பதிவம் 


ம 


மறுதோன்றி அச்சு 


: தமிழ்ப் பல்கலைக் கழக 

மறுதோன்றி அச்சகம் , தஞ்சாவூர் . 


வாழ்வியற் களஞ்சியம் 


வேந்தர் 
மேதகு டாக்டர் பி.சி. அலெக்சாண்டர் 

ஆளுநா , தமிழ் நாடு 


| 


துணைவேந்தா 
பேரா . டாக்டர் ச . அகத்தியலிங்கம் 


முதன்மைப் பதிப்பாசிரியர் 
பேரா டாக்டர் நா . பாலுசாமி 


| 


பொறுப்பாசிரியர்கள 
திரு . சீ . பக்தவச்சலு 
திரு பூ . தர்மலிங்கம் 


பதிப்புக் குழு 


முதன்மைப் பதிப்பாசிரியர் : 


பேராசிரியர் டாகடர் நா . பாலுசாமி , எம்.ஏ., பி எல் . , எம் லிட் . ,பிஎச்.டி . 

- சட்டம் , அரசியல 


- 


பதிப்பாசிரியர் 


1. டாக்டர் அ மா . பரிமணம் , 

எம்.ஏ , எம்.லிட் , பிஎச.டி. 


( 20.9.84 ) 


மொழி , மொழியியல , தத்துவம் 


2. பேராசிரியா தெ . பாலசுப்பிரமணியன , 

பி.ஏ ( ஆனாசு ) எம்.ஏ., எம்.ஏ. (விசுகான்சின ) , 
* ( எப்.ஐ எச ) 

( 5.8.86 ) வரலாறு , அகழாய்வு 


| 


செய்தி திரட்டுவோர் . 


1. திரு சுசு இராசவேலு , எம ஏ , எம்.ஏ . , எம் . பில 

( 254 84 ) - 


வரலாறு , அகழாய்வு 


2. திரு சீ பகதவச்சலு , எம் ஏ . , எம் ஏ . 


( 4 2,85 ) 


மானிடவியல , கலவியியல 


3. திரு பூ தாமலிங்கம் , எம்.ஏ , எம்.பில 


( 1.886 ) - 


உளவியல் சமூகவியல 


4. திரு . சா . உதயசூரியன , எம ஏ , எம் . பில . 

( 25.11.87 ) 


ம் 


மொழி , மொழியியல் , 
தததுவம் 


5. திருமதி கா.தி. இந்துமதி , எம் ஏ . , எம்.பில . 

( 4 12,87 ) 


பொருளியல் , 

வணிகவியல 


மொழி வல்லுநர் - மெய்ப்புத் திருத்துநர் : 


திரு உ . பழநி , எம்.ஏ. , பி.ஓ.எல. 


( 1.10 84 ) 


நன்றியுரை 


ஒன்பதாம் தொகுதியில் இடம்பெற்றுள்ள 
ஒளிப்படங்களுக்குப் பயன்பட்ட நூல்கள் 


Encyclopaedia Britannica , Encyclopedia Americana , Compton s 
Encyclopaedia , The Illustrated Encyclopaedia of Mankind , The Art 
of India By C Sivarama Murthi , Archaeological Remains , Monuments 
and Museums , Parts I & II . , Larousse Encyclopaedia of Archaeology , 
The World Book Encyclopaedia , Anthropology by Victor Barnouw , 
Physical Anthropology by Philip L. Stein and Bruce M. Rowe , IPhysi 
cal Anthropology by Gabriel W. Lasker , Sociology by Elbert W. Ste 
wart , Sociology by David Popenoe , கலைக் களஞ்சியம் , தமிழ வளர்ச் 
சிக் கழகம் . 


|| 


ஒளிப்படங்கள் வழங்கிய தனியார் மற்றும் 

பொது நிறுவனங்கள் 


அரசு அருங்காட்சியகம் , செனனை ; தமிழ் நாடு அரசுத் தொல 
பொருள் ஆய்வுத்துறை , செனனை ; திரு என . அரிநாராயணா, சென்னை ; 
டி.வி எஸ் . நிறுவனம் , சென்னை ; திரு . சு . இராசகோபால் , மதுரை . 


மேலே கணட நூலகளின உரிமையாளர்களுக்கும் , தனிப்பட்ட பெரு 
மக்களுக்கும் , பொது நிறுவனங்களுக்கும் தமிழ்ப் பலகலைக் 

கழக 

வாழ் 
வியற் களஞ்சிய மையத்தின சார்பில் எனது உளமார்ந்த நனறியைத் 
தெரிவித்துக கொள்கிறேன் . 


முந்திய தொகுதிகளைப் போனறே 

போனறே இத்தொகுதியும் சிறப்பாக 
அமைவதற்கு ஆலோசனைகள் வழங்கிய மதிப்பிறகுரிய துணைவேந்தா 
பேரா . டாக்டர் ச . அகத்தியலிங்கம் அவர்களுக்கு எனது உளமார்ந்த 
நன்றி உரியது . அயராது உழைத்து வரும் வாழவியற் களஞ்சிய அனைத்துப் 
பணியாளர்களுக்கும் , களஞ்சியச் செயற்பாட்டிற்குத் துணை நிற்கும் பதி 
வாளர் முனைவர் பெ . சினனையன் அவர்களுக்கும் , துணைப்பதிவாளர் 
திரு.இரா.சுப்பராயலு அவர்களுக்கும் , பொறுப்புடன் விரைவாக அச்சிட்டு 
உதவிய அண்ணாமலை நகர் கே.பி.டி. அசசக உரிமையாளர் திரு . சேரன 
அவர்களுக்கும் , அழகிய முறையில் வெளியிட்டு தவிய தமிழ்ப் பலகலைக் 
கழக மறுதோனறி அசசகத்தார்க்கும் , ஓவியா திரு தே நெடுஞ்செழியன 
அவர்களுக்கும் எனது நனறி . 


தஞ்சாவூர் 
நாள் : 26-7-88 


நா . பாலுசாமி 
முதன்மைப் பதிப்பாசிரியர் 


ஒன்பதாம் தொகுதி 


கட்டுரையாளர் பட்டியல் 


அ.சி. 


அ அ.ம. 
டாக்டர் அ.அ. மணவாளன் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
தமிழ் மொழித்துறை 
சென்னைப் பல்கலைக்கழகம் 
சென்னை . 


டாக்டர் அ . சிவசங்கரன , எம்.ஏ. , பிஎச்.டி . 
வரலாற்றுததுறை 
திரு வி.க. அரசு கலைக் கலலூரி 
திருவாரூர் . 


அ.சு. 


அ.ஆ. 
திரு அ . ஆரோக்கியசாமி , எம்.ஏ. , 
தமிழத துணைப் பேராசிரியர் 
அ.வீ.வா. நினைவு புட்பம் கல்லூரி 
பூண்டி 
தஞ்சை மாவட்டம் . 


திரு அ . சுபபிரமணியம் 
நிகழ்ச்சி அமைப்பாளா 
அகில இந்திய வானொலி நிலையம் 
திருச்சி . 


அத . 


அ.இரா . 
திரு அ . இராமமூாத்தி , எம் ஏ , பி.எல் . , பி.டி. 
வழககறிஞா 
காமராசா சாலை 
சீனிவாசபுரம , தஞ்சாவூர் . 


பேரா . அ . தட்சிணாமூாத்தி , எம்.ஏ. , எம் . பில . 
தமிழததுறை 
அ.வி வா . நினைவு புட்பம் கலலூரி 
பூண்டி 
தஞ்சாவூர் மாவட்டம் . 


அ.மா.ப. 


அ.இராம . 
டாகடர் அப்பன் இராமானுஜம் , எம ஏ . , பி.எச்.டி. 
24 , சங்கம் மெயின்ரோடு 
இலக்குமிபுரம 
குரோமபேட்டை 
சென்னை . 


டாகடர் அமா . பரிமணம் , எம்.ஏ., எம்.லிட் . , பிஎச்.டி . 
20 , கிருட்டிணன் கோயில் 3 - ஆம் தெரு 
மானம்புச்சாவடி 
தஞ்சாவூர் . 


அவி . 


அ.க. 
டாக்டர் அ . கணபதி , எம்.ஏ. , பிஎச்.டி . 
53 , நீயூ . எல . ஐ . சி . காலனி 
அண்ணாநகர் 
மதுரை . 


டாகடர் அ . விசுவநாதன் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
தமிழ்ப் பேராசிரியர் 
அழகப்பா பல்கலைக் கழகம் 
காரைக்குடி . 


அ . குசா. 
திருமதி டாக்டர் அரோமா குளோரிசாம் , எம்.ஏ. , 


பிஎச்.டி . 


இணைப் பேராசிரியர் 
சமூகவியல துறை 
தமிழ்ப் பல்கலைக்கழகம 
தஞ்சாவூர் . 


டாக்டர் ஆ . ஆனந்தராசன் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
சைவசித்தாந்தத் துறை 
மதுரை காமராசர் பலகலைக்கழகம் 
மதுரை . 


அ.ச. 
அ . சந்திரன் 
இலுப்பையூர் ( அஞ்சல ) 
( வழி ) திருச்சுழி 
காமராசர் மாவட்டம் . 


பேரா . ஆ . சந்திரசேகரன் எம்.ஏ , எம் எல் . 
டி -69 ஏ , 7 - ஆம் தெரு 
பெசணட் நகர் 
சென்னை . 


i1 


செ . 


முதல்வர் 
திரு.வி.க. அரசு கலைக் கல்லூரி 
திருவாரூர் . 


திரு ஆ . செல்லபெருமாள் , எம்.ஏ. 
துணைப் பேராசிரியர் 
புனித சவேரியார் கலலூரி 
பாளையங்கோட்டை , 


ஆ . செய .. 


இரா.இ. 
புலவர் இரா . இளங்குமரன் 
தமிழியல் துறை 
மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் 
அழகர் கோயில் சாலை 
மதுரை . 


பேரா . ஆவுடைத்தாய் செயராமன் , எம்.ஏ., எம்.பில் . 
9 , தவுலத்து நகர் 
கடலூர் . 


டாக்டர் ஆனந்த நடராசன , எம்.ஏ., பிஎச்.டி . 
இணைப் பேராசிரியா 
தமிழத் துறை 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் 
அண்ணாமலைநகர் . 


இரா.க. 
டாக்டர் இரா . கலைக்கோவன , எம்.பி.பி.எஸ் . , டி.ஓ . 
சி -87 , 10 - ஆம் குறுக்குச் சாலை 
தில்லைநகர் மேற்கு 
திருச்சி . 


ஆர்.கி. 
திரு ஆர் . கிருட்டிணமூர்த்தி , எம்.ஏ., எல்.டி. 
டி . 34. திருநகர் 
மதுரை . 


ரா.குரு . 
திரு இரா . குருநாதன் , எம்.ஏ. , எம்.பில் . 
துணைப் பேராசிரியர் தமிழ்ததுறை 
உமா மகேசுவரனார் கல்லூரி 
கருந்தட்டான்குடி 
தஞ்சாவூர் . 


ஆர்.ப. 
டாக்டர் ஆர் . பட்ட முத்து 
உளநோய் நீக்கு உளவியலார் 
அரசு மருத்துவமனை 
சென்னை . 
ஆர்.வே. 
டாக்டர் ஆர் . வேங்கடராமன , எம்.ஏ.,பிஎச்.டி . 
இணைப் பேராசிரியர் 
வரலாற்றுப் புலம் 
மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் 
மதுரை . 


இரா. கோ . 
டாக்டர் இரா . கோலப்ப பிளளை , எம்.ஏ., பிஎச்.டி . 
சிறப்பு நிலை ஆய்வாளர் 
தத்துவ மையம் 
தமிழ்ப்பல்கலைக்கழகம் 
காஞ்சிபுரம் . 


இரா.ச. 
புலவர் அம்பை இரா . சங்கரன் 
பெருஞசொல்லகராதித் துறை 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் 
தஞ்சாவூர் . 


இர.கி. 
டாக்டர் இரத்தின கிருட்டிணமூர்த்தி , எம்.ஏ., பிஎச்.டி 
சண்முகபுரம் 
பழனி 
அண்ணா மாவட்டம் . 


இரா.சா. 
டாக்டர் இரா . சாரங்கபாணி , எம்.ஏ., எம்.லிட் . , 


பிஎச்.டி . 


இரா.அ. 
பேரா . இரா . அண்ணாமலை , எம்.ஏ., எம்.லிட் ., பி.டி. 
ஏ . 54 , அண்ணாநகர் கிழக்கு 
சென்னை . 


330 , குறள் இல்லம் 
மாரியப்பா நகர் 
அண்ணாமலைநகர் . 
இரா.சு. 
திரு இரா . சுப்பராயலு , எம்.காம் .. எம்.பி.ஏ. 
துணைப் பதிவாளர் 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் 
தஞ்சாவூர் . 


திரு இரா . ஆலாலசுந்தரம் , எம்.ஏ. 


iii 


ஏ.வி.சி. கலலூரி 
மயிலாடுதுறை . 


பிஎச்.டி . 


எம்.க. 
திரு எம்.கருணாநிதி , எம்.ஏ. 
32 , காந்திநகா 
மயிலாடுதுறை . 
எம்.சு. 
டாக்டர் எம்.சுசீலா , எம்.ஏ.,பிஎச்டி . 
மொழியியல் விரிவுரையாளர் 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் 
தஞ்சாவூர் 


4 


இரா . செ . 
டாக்டர் இரா . செயபால் , எம்.ஏ. , 
தமிழப் பேராசிரியர் 
அ.வீ.வா. நினைவு புட்பம கல்லூரி 
பூண்டி 
தஞ்சை மாவட்டம . 
இரா.ப. 
டாக்டர் இரா . பவுன்துரை , எம்.ஏ. , பிஎச்.டி . 
தொழில நுட்ப உதவியாளர் 
அருங்காட்சியகம் 
தமிழ்ப் பல்கலைக்கழகம 
தஞ்சாவூர் . 
இரா.பா. 

. 
டாக்டர் இரா . பாவனாசம , எம்.ஏ. , 

எம்.எட் . , பிஎச்.டி . 
கல்வியியல் பேராசிரியர் 
அழகப்பா பல்கலைக்கழகம் 
காரைக்குடி . 


என்.அ 


திரு என . அரிநாராயணா , எம்.எஸ்சி . 
அருங்காட்சியகங்களின இயக்கு நகர் 
அரசு அருங்காட்சியகம் 
எழும்பூர் 
சென்னை . 


என் . எஸ் பா . 
டாக்டர் என் எஸ் . பாலசுப்பரமணியன , எம்.ஏ.,பிஎச்.டி . 
பொருளியல் துறைத் தலைவர் 
என.எம்.எஸ்.எஸ் . வௌளைச்சாமி நாடார் கல்லூரி , 
மதுரை . 


என்.ச. 


இரா.பால . 
பேரா . இரா . பாலகிருட்டிணன , எம்.ஏ., எம்.பில் . 
உளவியல் துறை 
பூ.சா.கோ. கலைக்கல்லூரி 
கோயம்புத்தூர் . 
இரா.பி.தே. 
டாக்டர் இராஜம்மாள் பி . தேவதாஸ் 
துணைவேந்தர் 
ஸ்ரீ அவினாசிலிங்கம் மனையியல உயர்கல்வி 

நிறுவனம் ( பல்கலைக்கழகம் ) 
கோயம்புத்தூர் . 
இராம . பெ . 
டாக்டர் இராம . பெரியகருப்பன் , எம்.ஏ.,பிஎச்.டி . 
தமிழ்த்துறைத் தலைவர் 
மதுரை காமராசர் பலகலைக்கழகம் 
மதுரை . 


திரு என்.சீனிவாசன 
21 , ஏ.எஸ.எம.காலனி 
இராமநாதபுரம் அஞ்சல் 
தஞ்சாவூர் . 
எஸ.இல. 
டாகடர் எஸ.இலக்குமண்ன , எம்.ஏ., பிஎச்.டி . 
தத்துவததுறைப் பேராசிரியா 
44 , செட்டி வீதி 
கும்பகோணம் . 
எஸ்.ஓ இரா . 
டாக்டர் எஸ்.ஓ.இரா .இராமகிருட்டிணன . 


எம்.ஏ , 
பிஎச்.டி . 


இரா . வே . 


டாக்டர் இரா . வேங்கடபதி , எம்.ஏ. , பிஎச்.டி . 
மேலாணமையியலதுறை 
பாரதியார் பல்கலைக்கழகம் 
கோயம்புத்தூர் . - 


தத்துவத்துறைப் பேராசிரியர் 
தேசியக் கல்லூரி 
திருச்சி . 


எச்.அ. 
பேரா.எச் அமீர் அலி , எம்.ஏ. 
வரலாற்றுத - துறை 


எஸ்.கி. 
திரு எஸ்.கிருஷ்ணசாமி ஐயங்கார் எம்.ஏ., பி.எல் . 
சுதர்சனம் ஆசிரியர் 
புத்தூர் அக்ரகாரம் 
திருச்சி . 


iv 


எஸ் கே இரா . 


திரு எஸ் . கே . இராமராசன , வித்துவான் , 
பெருஞ்சொல்லகராதித்துறை 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் 
தஞ்சாவூர் 


க.சொ. 
செல்வி கஸ்தூரி சொக்கையா , எம்.ஏ. , எம்.லிட் . 
1.லஜபதிராய் வீதி 
சொக்கிகுளம் 
மதுரை . 


எஸ்.ச. 


பேரா.எஸ் .சந்தானம் , எம்.ஏ. , எம்.எட் . 
கல்வியியல் கலலூரிமுதலவர் ( ஓய்வு ) 
23 , சி காமராசர் நகர் 
திருவான்மியூர் 
சென்னை . 


க.பூ.சி. 
திரு .க.பூ.சீனிவாசன் , எம் ஏ . 
வரலாற்றுத் துறை 
அரசு கலைக் கல்லூரி 
முசிறி . 


க.ம. 


எஸ.சி. 


பேரா.எஸ்.சீனிவாச சர்மா , எம் . ஏ . 
சமக்கிருதத் துறை , 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் 
அணணாமலைநகர் . 


புலவர் க.மருதமுத்து 
தமிழாசிரியர் ( ஓய்வு ) 
புதுக்கோட்டை கிராமம் 
திருமழபாடி அஞ்சல் 
திருச்சி . 


1 


எஸ்.சு. 


கா.தி.இ. 
திருமதி கா.தி.இந்துமதி , எம்.ஏ., எம்.பில . 
வே.காளியாபுரம் 
பொள்ளாச்சி . 


1 


டாக்டர் எஸ்.சுவாமிநாத பிள்ளை , எம்.ஏ., எம்.எட் . , 

பிஎச்.டி . 
கல்வியாராய்ச்சிப் பேராசிரியர் 
தொழிற்கல்வி ஆசிரியர்கள பயிற்சி நிறுவனம் 


தரமணி 


கி ரா . 
டாக்டர் கி . இராசேந்திரன, எம்.ஏ., பிஎச்.டி . 

ணைப் பேராசிரியர் , உளவியல் துறை 
அண்ணாமலைப் பலகலைக்கழகம் 
அண்ணாமலை நகர் . 


சென்னை . 


எஸ்.மோ. 


1 


கி கோ . 


டாக்டர் எஸ்.மோகன் , எம்.ஏ. , எம.எட் . , பிஎச்.டி . 
இணைப் பேராசிரியர் 
அழகப்பா பல்கலைக்கழக ம 
காரைக்குடி . 


பேரா.கி.கோதண்டபாணி , எம்.ஏ., பி.ஓ.எல் . 
11/13 , திருமகள் இல்லம் 
பிரதாப சிம்மபுரம் 
தஞ்சாவூர் . 


ஏ.ஆ. 


கி.சே. 


டாக்டர் ஏ.ஆதித்தன , எம்.ஏ ., பிஎச்.டி. 
மொழியியல் துறை 
மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் 
மதுரை . 


டாக்டர் கி . சேகர் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
தமிழ்த்துறை 
உருமு தனலட்சுமி கல்லூரி 
திருச்சி . 


5.ச. 


திரு.க.சந்தானம் 
வேடநத்தம் 
எம்.ரெட்டியபட்டி அஞ்சல 
( வழி ) அருப்புக்கோட்டை 
காமராசர் மாவட்டம் , 


கி.பி. 
திருமதி கி . பிரகதாமபாள , எம்.ஏ. 
64.பி.நாச்சியார் அம்மாள் இல்லம் ( மாடி ) 
வெளிப்பட்டினம் 
கெனிக்கரை 
இராமநாதபுரம் மாவட்டம் . 


V 


கு.சு. 


தேவராஜ்நகர் 
சாலிக்கிராமம் 
செனனை . 


டாக்டர் கு . சுந்தரமூர்த்தி , எம்.ஏ., பிஎச்.டி . 
முதல்வர் 
செந்தமிழ்க் கல்லூரி , 
திருப்பனந்தாள 
தஞ்சை மாவட்டம் . 


கே.ஜி.கி. 
திரு கே . ஜி . கிருஷ்ணன் , எம் . ஏ . 
711 , வைஜயந்தி 
16 - ஆம் மெயின் தெரு 
சரசுவதிபுரம் 
மைசூர் . 


கு.தி. 
டாக்டர் கு . திருமேனி , எம்.ஏ. , பிஎச்.டி , 

14 , வீரேசுவரம் 
| ஸ்ரீரங்கம் 
திருச்சி . 


கோ.இ. 
புலவர் கோவை . இளஞ்சேரன 
20 , மருத்துவக் கல்லூரிச் சாலை 
தஞ்சாவூர் . 


கே.அர. 


திரு.கே. அரங்கசாமி 
உளநோய் நீககு உளவியலார் 
மனநலக காப்பகம் 


சென்னை . 


கே.ஆ. 
டாக்டர் கே . ஆதிநாராயணா, எம்.ஏ. , எம்.எட் . ,, 


கோ இரா . 
டாக்டர் கோ . இராமதீர்த்தம் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
பேராசிரியர் 
சமூகவியல் துறை 
மதுரைக் கல்லூரி 
மதுரை . 
கோ.ச. 


பிஎச்.டி . 


இலட்சுமி கல்வியியல் கல்லூரி 
காந்திகிராமம் 
அண்ணா மாவட்டம் . 


கே.என் . இரா . 
டாக்டர் கே . என் . இராமானுஜம் , எம்.காம் . , 

எம்.லிட் . , பிஎச்.டி . 
93. மாரியப்பா நகர் 
அணணாமலைநகா . 


பேரா . கோ . சங்கரராசுலு , எம்.ஏ. , எம்.லிட் . 
45 , சித்ரகலா காலனி 
திருநகர் 
மதுரை . 
கோ.த. 
டாக்டர் கோ . தங்கவேலு , எம்.ஏ. , பிஎச.டி. 
தலைவர் 
வரலாற்றுத் துறை 
மதுரை காமராசர் பலகலைக்கழகம் 
மதுரை . 


கே . சே . 
டாக்டர் கே . சேஷாத்திரி , எம்.ஏ. , பிஎச்.டி . 
வரலாற்றுத்துறை 
அஞ்சல வழிக் கல்வி நிறுவனம் 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் 
அண்ணாமலைநகா . 


ச.க. 


டாக்டர் ச . கங்காதரன , எம்.ஏ. , பிஎச்.டி . 

ணைப் பேராசிரியர் 
சைவ சித்தாந்தத் துறை 
மதுரை காமராசர் பலகலைக்கழகம் 
மதுரை . 


கே.தெ. 
திருமதி கே . தெய்வமணி , எம்.ஏ. 
பொருளியல் துறை 
மதுரை காமராசர் பலகலைக்கழகம் 
மதுரை . 


ச சா . 


கே.மு. 


டாக்டர் ச . சாம்பசிவம் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
தமிழ்ப் பேராசிரியர் 
அஞ்சல்வழிக் கல்வித்துறை 
மதுரை காமராசர் பலகலைக்கழகம 
மதுரை . 


பேரா . கே . முருகேசன் 
37 , சத்தியமூர்த்தி தெரு 


vi 


ச.செ. 


பிளாட் எண் . 58 
முருகவேள் நகர் 
திருச்சி 


1 


திரு ச . செந்தூரன , எம்.ஏ. , எம்.எட் . , எம்.பில் , 
சேதுபதி மேல நிலைப்பள்ளி 
வடக்குவெளி வீதி 
மதுரை . 


ச.செய் . 
டாகடா ச . செயப்பிரகாசம் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
மதுரை காமராசா பல்கலைக்கழகம் 
அழகர்கோயில் சாலை 
மதுரை . 


சி என்.ந. 
டாக்டர் சி . என் . நடராசன் , எம்.ஏ. , பி.எல். , பிஎச்.டி . 
சமூகவியல துறைத் தலைவர் 
மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ( விரிவாக்க 

மையம் ) 
பாளையங்கோட்டை , 


| 


. 


சி எஸ்.க. 


ச.பா. 


பேரா . ச . பாலசுந்தரம் 
367 , மேலவீதி 
தஞ்சாவூர் . 


திரு சி . எஸ் . கண்ணாயிரம் 
சேக்கிழார் நிலையம் 
480 , வைசியாள் வீதி 
கோயம்புத்தூர் . 


ச.மெ. 
பேரா . ச . மெய்யப்பன் , எம்.ஏ. , 
தமிழ்த்துறை 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் 
அண்ணாமலை நகர் . 


| 


சா.உ. 


சி.கே. சி . . 
டாக்டர் சி.கே. சிவப்பிரகாசம் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
வரலாற்றுத்துறைப் பேராசிரியர் 
அ . வீ . வா . நினைவு புட்பம் கல்லூரி 
பூண்டி 
தஞ்சாவூர் மாவட்டம் . 
சி.ச. . 
டாக்டர் சி . சணமுகானந்தம் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
முதல்வர் 
அரசர் கல்லூரி 
திருவையாறு 
தஞ்சை மாவட்டம் . 


திரு சா . உதயசூரியன் , எம்.ஏ. , எம்.பில் . 
பெருமாங்குப்பம் அஞ்சலகம் 
( வழி ) கீ . வ . குப்பம் 
வ.ஆ. மாவட்டம் . 


. 


. 


சா.வி. 


டாக்டர் சாரா . வில்லியம்ஸ் , எம்.ஏ. , எம்.எட் .. 

பிஎச்.டி . 
கல்வியியல் துறை 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் 
அண்ணாமலை நகர் . 


சி.பா. 
டாக்டர் சி . பாலசுப்பையா , எம்.காம் . , எம்.பில் . 
பாண்டிச்சேரிப் பல்கலைக்கழகம் 
பாண்டிச்சேரி . 


சி.ஆர்.வ. 
டாக்டர் சி . ஆர் . வசந்தா , எம்.ஏ. , எம் . எட் . , . 


சிவ.இரா . 
பேரா . சிவ . இராமச்சந்திரன் , எம்.ஏ. 
கல்லூரி வளர்ச்சிக் குழுத் தலைவர் 
மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் 
மதுரை . 


பிஎச்.டி . 


கல்வியியல் துறை 
அழகப்பா பல்கலைக்கழகம் 
காரைக்குடி . 


H 


. 


சி.ப. 


சி.ஒரெ . 
பேரா . சி . இரெத்தினம் , எம்.ஏ. 


திரு சீ . பக்தவச்சலு , எம்.ஏ. , எம்.ஏ. 
52 , செயராம் நகர் 
கொளத்தூர் 
சென்னை . 


vii 


சீனி.நா. 
டாக்டர் சீனி . நாராயணன் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
தலைவர் 
உளவியல் துறை 
பாரதியார் பல்கலைக்கழகம் 
கோயம்புத்தூர் . 


நாட்டுப்புறவியல் துறைத் தலைவர் 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் 
தஞ்சாவூர் . 


- 


சு.ஆ. 


டாக்டர் சு . சாமி ஐயா , எம்.ஓ.எல் . , பிஎச்.டி . 
இணைப் பேராசிரியர் 
தமிழ்த்துறை 
அண்ணாமலைப்பல்கலைக்கழகம் 
அண்ணாமலைநகர் . 


திரு சு . ஆறுமுகம் , எம்.ஏ. , பி.லிப் , எஸ்சி 
நூலக உதவியாளர் 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் 
தஞ்சாவூர் . 


டாக்டர் சு . இன்னாசி , எம்.ஏ. , பிஎச்.டி . 
கிறித்தவ இலக்கியத்துறைத் தலைவர் 
சென்னைப் பல்கலைக்கழகம் 
சென்னை . 


பேரா . சு . சுவர்ணகானீசுவரன் 
தமிழ்ப் பேராசிரியர் ( ஓய்வு ) 
தியாகராசர் காலனி 
திருவையாறு 
தஞ்சை மாவட்டம் . 


சு.இரா . 


சு.சு.தே. 
டாக்டர் சு . சுனந்தாதேவி , எம்.ஏ. , எம்.பில் ., பிஎச்.டி . 
தமிழ்த்துறை 
இராணிமேரி கல்லூரி 
சென்னை . 


சு . இராசவேலு , எம்.ஏ. , எம்.ஏ. , எம்.பில் . 
வேந்தன் வீதி 
அண்ணாநகர் , 
சேண்பாக்கம் அஞ்சல் 
வேலூர் , வ . ஆ . மாவட்டம் . 

இராச . 
திரு . சு . இராசகோபால் , எம்.ஏ., 
கலவெட்டாய்வாளர் 
தமிழ்நாடு அரசு தொலபொருள் ஆய்வுத் துறை 
நாயக்கர்மகால் 
மதுரை . 


சு.பெ. 
திரு சு . பெருமாள் , எம்.ஏ. , பி.எட் . . 
வேடநத்தம் 
( வழி ) அருப்புக்கோட்டை 
காமராசர் மாவட்டம் . 


சு.இராம . 
டாக்டர் சு . இராமரத்தினம் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
தத்துவத்துறைப் பேராசிரியர் 
விவேகானந்தா கல்லூரி 
மைலாப்பூர் 
சென்னை , 
சு.கோ. 
டாக்டர் சு . கோவிந்தராசன் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
இணைப் பேராசிரியர் 
தமிழ்த்துறை 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் , 
அண்ணாமலைநகர் . 


*.மு . 
திரு சு . முத்துக்கிருஷ்ணன் 
10 - பி / 1 , ஜவகர் இரண்டாம் தெரு 
எஸ்.எஸ் . காலனி 
மதுரை . 
செ.இரா . 
புலவர் செ.இராசு , எம்.ஏ. 
இணைப் பேராசிரியர் 
கல்வெட்டுத் துறை 
தமிழ்ப்பல்கலைக்கழகம் 
தஞ்சாவூர் . 


செ.இரெ.செ. 
திரு செ . இரெ . செயச்சந்திரன் , எம்.ஏ. , எம்.ஏ. 
உதவி இயக்குநர் 
பதிப்புத்துறை 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் 
தஞ்சாவூர் . 


சு.ச. 


டாக்டர் சு . சக்திவேல் , எம்.ஏ. , எம்.ஏ. , பிஎச்.டி . 


viii 


செ.வை. 


பேரா . செ . வைத்தியலிங்கம் , எம்.ஏ. , எம் லிட் . 
பதிப்பாசிரியர் 
பெருஞ்சொல்லகராதித்துறை 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் 
தஞ்சாவூர் . 


தா.ஈ. 
டாக்டர் தா .ஈசுவரப்பிள்ளை , எம்.ஏ.,பிஎச்.டி . 
இலக்கியத்துறை விரிவுரையாளர் 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் 
தஞ்சாவூர் , 


சே.தா. 


டாக்டர் சேக்கிழார் தாசன் , எம்.ஏ. , எம்.எட் ., 


தா எ . 
டாக்டர் தா.எட்மண்ஸ் , எம்.ஏ.,பிஎச்.டி . 
வரலாற்றுத்துறை 
டி . பி . எம் . எல் . கல்லூரி 
பொறையார் . 


பிஎச்.டி . 


பேராசிரியர் 
அரசு கல்வியியல் கல்லூரி 
ஒரத்தநாடு 
தஞ்சாவூர் மாவட்டம் . 


தி அ சொ . 
திரு தி.அ.சொக்கலிங்கம் , எம்.ஏ., எம்.லிட் . 
தேர்வுக் கட்டுப்பாட்டு அதிகாரி 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் 
அண்ணாமலைநகர் . 


சோ.க.க. 


டாக்டர் சோ.ந.கந்தசாமி , எம்.ஏ. , பிஎச்.டி . 
இலக்கியத் துறைத் தலைவர் 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் 
தஞ்சாவூர் . 


தி.அர.இரா . 
பேரா.தி.அர. இராமச்சந்திரன் , எம்.ஏ., எம்.லிட் , 
37 , 8 ஆம் குறுக்குத் தெரு 
செனாய் நகர் 
சென்னை . 


| 


டாக்டர் டி.பி.சித்தலிங்கையா , எம்.ஏ. , பிஎச்.டி . 
சைவ சித்தாந்தத்துறை 
மதுரை காமராசர் பலகலைக்கழகம் 
மதுரை . 


திருமதி தி.ஆ இசைமதி 
இளநிலைப் பேராசிரியர் 
சட்டக் கல்லூரி 
மதுரை . 


வி.கு . 
திரு டி.வி குப்புசாமி 
ஆா 661 , நியூ ராஜேந்தர் நகர் 
புதுதில்லி 


திகை. 


தஏ.ஞா. 
டாக்டர் த . ஏ.ஞானமூர்த்தி , எம்.ஏ. , பிஎச்.டி . 
18 , தாமு நகர் 
கோயம்புத்தூர் . 


. 


தச.செ. 


திரு . த.ச. செல்லதுரை , எம் . ஏ . 
பொருளியல் துறை 
சரபோசி கல்லூரி 
தஞ்சாவூர் . 


திரு தி.கைலாசம் , எம்.ஏ . 
வரலாற்றுத்துறை 
ஸ்ரீ வாசவி கல்லூரி 
ஈரோடு . 
தி.ச. 
டாக்டர் தி.சீனிவாசன் , எம்.ஏ., எம்.லிட் . ,பிஎச்.டி . 
துணைப்பேராசிரியர் / உளவியல் துறை 
அரசு கலைக் கல்லூரி 
கோயம்புத்தூர் . 
தி.சு 
திரு தி.சுப்பிரமணியம , எம்.ஏ ., 
காப்பாளர் 
இராசராசன அருங்காட்சியகம் 
தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறை 
அரணமனை வளாகம் 
தஞ்சாவூர் . 


த.பி. 


- 


டாக்டர் த.பீட்டர் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
பொருளியல் துறைத் தலைவர் 
இசுகாட் கிறித்தவக் கல்லூரி 
நாகர்கோயில் . 


1X 


| 


தி . லீ . 
டாக்டர் தி.லீலாவதி , எம் ஏ . , பிஎச.டி. 
தமிழ்ப் பேராசிரியை 
இராணி மேரி கல்லூரி 


பிரபு ராஜபவன 
எண 30 , கலயாணி அம்மாள் லே அவுட் 
காந்திநகர் 
உடுமலைப்பேட்டை . 


சனனை . 


ந.து. 


து.வெ. 


திரு து வெங்கடேசன் , எம்.ஏ. 
ஆய்வாளர் 
மானிடவியல் துறை 
சென்னைப் பலகலைக்கழகம 
செனனை . 


டாகடா ந . துரைாஜ , எம்.ஏ. , பிஎச்.டி . 

ணைப்பேராசிரியர் 
பொருளியல் துறை 
மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் 
மதுரை . 


ந.மா. 


தெ.சொ. 
டாக்டர் தெ . சொக்கலிங்கம் , எம்.ஏ., பி . ஓ எல் ., 


டாக்டர் ந.மாத்ருபூதம் , எம்.ஏ., பிஎச்.டி . 
உளவியல் மருத்துவம் 
2579 , அ 197 , வி 2 - ஆம தெரு 
அணணாநகர் 
செனனை . 


பிஎச.டி 


இணைப்பேராசிரியர் 
தமிழ்த்துறை 
அழகப்பா பல்கலைக்கழகம 
காரைக்குடி . 


1 


ந.மா.தெ. 
திருமதி ந . மாலதிதெய்வராஜன் , எம் . எஸ்ஸி , 

எம்.ஏ. , எம்.பில் . 
பொருளியல் துறை 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் 
அணணாமலைநகர் . 


ந.மெ. 


தெ.பா. 
பேரா தெ.பாலசுப்பிரமணியன் , எம்.ஏ., எம் . ஏ . ( விசு 

கான்சின் ) 
182 , பூங்காச்சாலை 
மாரியப்பா நகர் 
அண்ணாமலை நகர் . 
தேவ.ந. 
திரு தேவ நடராசன , எம்.ஏ., எப்.ஆர் . இ.எஸ் . 
27 , முதலாவது மாடி 
ஈசுவரதாசு இலாலா தெரு 
சென்னை . 
தே.வே. 
டாக்டர் தே . வேலப்பன் , எம்.ஏ., பிஎச்.டி . 
துணை முதல்வர் 
எஸ் . டி இந்துக் கலலூரி 
நாகா கோயில . 


பேரா.ந. மெய்ப்பொருள , எம்.ஏ. , எம்.பில் . 
தேர்வுக் கட்டுப்பாட்டு அதிகாரி 
அ.வீ. வா . நினைவு புட்பம் கல்லூரி 
பூண்டி 
தஞ்சை மாவட்டம் . 


நா.சி. 


டாக்டர் நா . சின்னராசு , எம்.ஏ. , பிஎச்.டி . 
தமிழப்பேராசிரியர் 
பச்சையப்பன கல்லூரி 
சென்னை . 
நா.செ. 
திரு.நா. செயப்பிரகாசு , எம்.ஏ ,.எம் . பில . 
மொழியியல் துறை 
தமிழப் பலகலைக்கழகம் 
தஞ்சாவூர் . 


) 


| 


1 


ந.க.ம. 


பேரா ந.க.மங்கள முருகேசன் , எம் . ஏ . 
வரலாற்றுத்துறை 
அஞ்சல்வழிக் கல்வித்துறை 
செனனைப் பலகலைக்கழகம் 
செனனை . 


நா செய . 


| 


ந.சு. 


டாக்டர் நா . செயராமன , எம்.ஏ., எம்.லிட் ., பிஎச.டி 
தமிழ்த்துறைத் தலைவர் 
பாரதியார் பலகலைக்கழகம 
கோயமபுத்தூர் . 


டாக்டர் ந.சுப்பிரமணியம் , எம்.ஏ , .பிஎச்.டி . 


3 


நா.பா. 


டாகடர் நா.பாலுசாமி , எம் ஏ . , பி.எல , எம . லிட் ,, 

பிஎச்.டி 
முதன்மைப் பதிப்பாசிரியர் 
வாழவியற் களஞ்சியம 
தமிழப் பல்கலைக்கழகம 
தஞசாவூர் . 


பா இரா 
திரு.பா. இராசேந்திரன் , பி.எசி ., பி.எல. 
தாயகம் 
6 , சவகர் தெரு 
காந்திநகர் மதுரை . 


பா சு 


நா.பெ. 


டாகடர் பா.சூரியநாராயணன் , எம்.ஏ. , எம்.லிட் ,, 
22 - ஏ , கம்பா தெரு 

பிஎச்.டி . 
எஸ் . எஸ் . காலனி 
மதுரை . 


டாகடர் 


நா.பெ சீனிவாசன் , 


எம்.காம் . , எம்.பில , 


பிஎச் . , டி . 


பா.ம. 


வணிகவியல துறைப் பேராசிரியர் 
சென்னைப் பல்கலைக்கழகம 
செனனை . 


திருமதி பா மணிமேகலை ஆழ்வார் , எம்.ஏ., எம்.எட் ., 

எம்.பில . 
சரணயாதேவி இல்லம் 
8/25 , கவியரசு கண்ணதாசன நகர் 
சென்னை . 


நா.ஜெ. 
பேரா.நா.ஜெயபாலன , எம்.ஏ. , 
வரலாற்றுத்துறை 
அரசு கலைக் கலலூரி 
கரூர் . 


| 


பா.மதி . 
பா மதிவாணன , எம்.ஏ. , எம்.பில் . 
367 , மேலவீதி 
தஞ்சாவூர் . 


1 


நே , தே . 
டாக்டர் நே.தேவசகாயம் , எம்.எஸ்சி . , எம்.ஏ. , எம்.ஏ . , 


பி எசடி . 


காப்பாட்சியர் /மானிடவியல் 
அரசு அருங்காட்சியகம 
எழும்பூர் 
சென்னை . 


பா.மது . 
பேரா . பா . மதுசூதனன , எம் ஏ . , எம்.எட் . , 
29 , சாந்தி பவன 
பத்மா நகர் 
திருவனந்தபுரம் . 


ப.இரா . 


பா.ஜ. 


திரு ப . இராசமோகன , எம்.ஏ. , 
அரசு அருங்காட்சியகம் 
எழுமபூர் 
செனனை . 


திரு பா . ஜவகர் , எம்.ஏ. , 
காப்பாட்சியர் 
அரசு அருங்காட்சியகம் 
எழும்பூா 
சென்னை . 


ப.ம. 


. 


. 


பிஎச்டி . 


டாக்டர் ப.மருதநாயகம் , எம்.ஏ , பிஎச்.டி . 
ஆங்கிலத்துறைத் தலைவர் 
புதுவை மையப் பலகலைக்கழகம் 
புதுவை . 


டாகடர் பி . ஆனந்தபானு , எம் ஏ . , 
மானிடவியல விரிவுரையாளர் 
கோழிக்கோடு பல்கலைக்கழகம 
பாலயாடு 
தலைச்சேரி . 


பழ.மு. 
டாக்டர் பழ.முத்துவீரப்பன , எம்.ஏ. , பிஎச்.டி . 
தமிழ் இணைப்பேராசிரியர் 
தொலை தூரக் கல்வித்துறை 
அணணாமலைப் பல்கலைக்கழகம் 
அண்ணாமலை நகர் . 


பிஎச் . டி . 


பி.ஆர் . ந . 
டாகடா பி.ஆர் . நரசிமமன் , எம் . ஏ . , 
தத்துவத்துறைப் பேராசிரியர் 
பழனியாண்டவர் கலலூரி 
பழனி . 


xi 


பி.எஸ்.பா. 


அண்ணாநகா 
செங்கல்பட்டு . 


டாக்டர் பி . எஸ் . பாலசுப்ரமணியன , எம்.ஏ. , எம்.எட் . , 


பிஎச்.டி . 


கலவியியல் துறை 
சென்னைப் பல்கலைக்கழகம் 
சென்னை . 


பொன்.சௌ. 
டாக்டர் பொன் . சௌரிராசன் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
தமிழ்த்துறைத தலைவா 

வேங்கடவன பலகலைக்கழகம் 
திருப்பதி , 


பி.ச. 


பேரா . பி . சரவணவேல , எம்.காம் . , பி.எல. 
வணிகவியல் துறைத்தலைவர் 
அ.வீ வா . நினைவு புட்பம கல்லூரி 
பூண்டி 
தஞசை மாவட்டம . 


பொன்.பா. 
டாக்டா பொன . பாலசுப்ரமணியன , எம்.ஏ. , பிஎச்.டி . 
தமிழ்த்துறைத் தலைவா 
தேவாங்கர் கலைககலலூரி 
அருப்புககோட்டை 
காமராசா மாவட்டம் . 


பி.தெ 
டாக்டர் பி . தெட்சிணாமூர்த்தி , எம்.ஏ. , பிஎச்.டி . 
தமிழ்ப் பேராசிரியா 
5 , வ.உ.சி. வீதி 
திருநெலவேலி . 


ம இராச . 
பேரா . ம . இராசசேகர தங்கமணி , எம்.ஏ. , 
வரலாற்றுத் துறைப் பேராசிரியா 
அரசு கலைககலலூரி 
கரூா . 


ம.கா. 


பு எ.மோ. 
டாக்டர் பு.எ. மோகன் , எம்.ஏ. , பிஎச்டி . 
வரலாற்றுத்துறை , 
அண்ணாமலைப் பலகலைக்கழகம் 
அணணாமலைநகா . 


பேரா . ம . காந்தி , எம் ஏ . , எம்.எல் . , 
47 , இளங்கோ நகா 
பாணடிச்சேரி . 


பு.வே. 


ம.சு. 


புலமை வேங்கடாசலம் , எம்.ஏ. , பி.எல் . 
760/1 முதல் தெரு 
அருளானந்த நகர் 
தஞ்சாவூா . 


திரு ம . சுபபிரமணியன் 
36 , மாதா கோயில் தெரு 
முத்தியால்பேட்டை 
பாண்டிச்சேரி . 


பூ.த. 
திரு பூ . தர்மலிங்கம் , எம் ஏ . , எம்.பில . , 
195 , விருதுநகர் ரோடு 
வருமங்கலம் 
மதுரை மாவட்டம் . 


மதி 
டாகடர் ம . திருநாவுக்கரசு , எம்.ஏ. , பி.எட் . , பிஎச.டி. 
148 , மேறகு இராமலிங்கம் தெரு 
ஆர் . எஸ் . புரம் 
கோயம்புத்தூர் . 


பெ.சி. 


ம.நபு . 


டாக்டர் பெ . சின்னையன் , 


எம்.ஏ. , 


எம்.எட் . , 
பிஎச்.டி . 


திருமதி ம.ந. புஷ்பா , எம்.ஏ. , 
அரசு அருங்காட்சியகம் 
எழும்பூர் 
செனனை . 


பதிவாளர் 
தமிழ்ப் பல்கலைக்கழகம 
தஞ்சாவூர் . 


பொன்.சு. 
திரு பொன . சுப்ரமணியம் 
பி / 41 5 - வது குறுக்குச் சாலை 


மா.கா. 
டாக்டர் மா . காநதிதாசன , எம ஏ , பி.எச்டி . 
7/188 என.ஜி ஒ , காலனி 
நாகமலை 
மதுரை . 


xiil 


மா செ . 


மு.கு.ஜ 


ரு முகு . ஜகநநாதராஜா , 


தலைவர் 


மணிமேகலை மன்றம் 
இராஜபாளையம 
ராமநாதபுரம் மாவட்டம் . 


டாக்டர் மா.செபஸ்தியான , எம் ஏ . , 

பிஎச்.டி . , 
முதல்வா 
தூய வளனாா கலலூரி 
திருச்சிராப்பளளி. 
மா செ.செ. 
திரு மா.செந்தில் செலவகுமரன , எம்.ஏ. , 
தொல்பொருள அலுவலர் 
தமிழநாடு அரசு தொலபொருள ஆயவுத்துறை 
செந்தில் நகர் 
திரு நெல்வேலி . 


மு ச . 


பேரா.மு. சணமுகம்பிளளை , எம்.ஏ. , 
61 , கவிமணி இல்லம் 
பாலகிருட்டிண நாயக்கர் தெரு 
மேற்கு மாம்பலம் 
செனனை 


மா பா.கு. 
டாகடர் மா பா . குருசாமி . எம்.ஏ. , எம் லிட . , பிஎச்டி . 
117 , சனனதித் தெரு 
திருச்செந்தூர் . 


மு.நா. 


மீ.அ. 


டாகடர் மு . நாகநாதன , எம்.ஏ., பிஎச்.டி . 

ணைப் பேராசிரியர் 
பொருளியல் துறை 
செனனைப் பல்கலைக்கழகம் , 
செனனை . 


பேரா . மீ . அப்துல்ரசாக் கபூாகான , எம்.ஏ எம்.எல , 
இளநிலைப் பேராசிரியர் 
டாகடா அம்பேத்காா அரசினர் சட்டக்காலலூரி , 
பாணடிசசேரி . 


| 


முமா . 


|| 


| 


டாக்டர் மு . மாணிக்கம் , எம்.ஏ. , பிஎச்.டி . 
தமிழ்ப் பேராசிரியர் 
பழனியாண்டவர் கல்லூரி 
பழனி 
அணணா மாவட்டம் . 


|| 


| 


1 


மு.அ. 
டாக்டர் மு . அருணகிரி , எம ஏ. , பி எசடி . 
துணைப் பேராசிரியா தமிழ்த்துறை 
தியாகராயர் கலலூரி 
மதுரை . 
மு இரா . 
திரு மு . இராமச்சந்திரன் , எம்.ஏ. , எம்.லிப் . எஸ்ஸி . , 
நூலக உதவியாளர் 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் 
தஞ்சாவூர் . 


ரெ.சீ. 


| 


பேரா .ரெ . சீனிவாசன , எம்.காம , எம்.பில் . , 
பிளாட் எண .3 
சவகர் 2 - வது வீதி 
எஸ் எஸ் . காலனி 
மதுரை . 


1 


- 


| 


1 


மு.இராச . 
டாக்டர் மு . இராசமாணிக்கம் எம் ஏ . , பிஎச்.டி . 
தலைவர்- பேராசிரியர் 
உளவியல் துறை 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் 
அணணாமலைநகர் . 


| 


வ தே.சா. 
டாக்டர் வதே . சாமிநாதன் , எம்.ஏ., பிஎச்.டி . 
40 , முத்தியாலு செட்டித்தெரு 
வேப்பேரி அஞ்சல் 
செனனை . 


மு.இராம , 
டாக்டர் மு . இராமதாசு , எம்.ஏ , பிஎச்.டி . 
இலட்சுமி இலலம் 
31 , வேதபுரீசுவரா நகர் 
தட்டாஞ்சாவடி 
பாண்டிச்சேரி. 


வி.எ 
டாக்டர் வி.எத்திராஜன , எம்.ஏ., பிஎச்.டி . 
பொருளியல துறைத் தலைவா 
அ.லீ.வா. நினைவு புட்பம் கல்லூரி 
பூண்டி 
தஞ்சாவூர் . 


| 


xiti 


வே.க. 


வி.எஸ. கோ . 
திரு வி . எஸ் . கோவிந்தன , எம்.ஏ., 
தமிழ்த் துணைப் பேராசிரியா 
மதுரைக் கல்லூரி 
மதுரை . 


டாகடர் வேதகிரி கணேசன , எம்.ஏ., பிஎச.டி. 
விரிவுரையாளர் /உளவியல துறை 
பாரதியார் பல்கலைக்கழகம 
கோயம்புத்தூர் . 


வே.ந. 


வி . பா . 
டாக்டா வி பாலாமபாள் , எம்.ஏ. ,பிஎச.டி. 
இணைப் பேராசிரியர் 
வரலாற்றுத்துறை 
செனனைப பலகலைககழகம் 
செனனை . 


டாக்டா வே நடராசன , எம்.ஏ. , பிஎச்.டி . , டி.லிட் . , 
சமூக உளவியலறிஞா 
பொதுச் சுகாதாரம & நோய்த்தடுப்பு ஆணையகம் 
செனனை , 


| 


வி.வ. 


டாக்டர் வி.வரதாச்சாரி , எம்.ஏ . , பிஎச்.டி 
ஆய்வாளா 
பிரெஞ்சு இந்தியவியல நிறுவனம 
பாண்டிச்சேரி . 


வை இர . 
டாகடா வை இரத்தினசபாபதி எம்.ஏ. , பிஎச.டி 
சைவசித்தாந்தத் துறை 
செனனைப் பல்கலைக்கழகம் . 
சென்னை . 


ஜா.மி. 


வீ.கு . 


திரு வீ.குமாரசாமி ஐயர் 
பூந்தோட்டம் . 


திரு ஜான் . மிக்கேலராஜ, எம்.ஏ. , எம்.பில . , 
உளவியல துறை 
பாரதியார் பலகலைக்கழகம் 
கோயம்புத்தூர . 


மைலம் . 


வி.சே. 
திருவீ.சேகா எம்.ஏ., எம் , பில். , பி.எட் . , 
காட்டுக்கூடலூர் அஞ்சல 
பேர்பெரியான குப்பம வழி 
பனருட்டி வட்டம் 
த.ஆ. மாவட்டம் 


ஜி ஆர்.கி. 
டாகடர் ஜி.ஆர் . கிருஷணமூர்த்தி , எம்.ஏ., பிஎச்.டி ., 
தமிழ்ப் பேராசிரியர் 
அ வீ.வா. நினைவு புட்பம கலலூரி 
பூணடி , தஞ்சை மாவட்டம் . 


வீ சொ . 


புலவர் வீ . சொக்கலிங்கம் 
தத்தோஜியப்பா தெரு 
தஞ்சாவூா . 


ஜி இரா . 
டாகடர் ஜி . இராஜமோகன் , எம்.ஏ., பிஎச்.டி 
உளவியல் துறை 
மாநிலக கலலூரி 
சென்னை . 


வெ.தே மா . 
டாக்டர் வெ.தே. மாணிக்கம , எம்.ஏ. , பிஎச்.டி . 
தமிழ்ப் பேராசிரியா - தலைவா 
பசசையப்பன கலலூரி 
சென்னை . 


ஜி.ப. 
திரு ஜி.பசும்பொன , எம்.ஏ. , 
மொழியியல துறை 
மதுரை காமராசா பல்கலைக்கழம் 
மதுரை . 


வே.இரா . 
திரு வே . இராமன் 
ஸ்தபதி 
தமிழ்நாடு அரசு தொலபொருள் ஆய்வுத்துறை 
அரண்மனை வளாகம 
தஞ்சாவூா , 


ஜி.வ. 
செல்வி.ஜி.வசந்தா . எம்.ஏ., எம்.பில . , 
110 , இரயில நகர் 
அம்பிகாபுரம் 
பொனமலை 
திருச்சி , 


xiv 


தமிழ்ப்பல்கலைக்கழகம் 
உதகமண்டலம் . 


விச . 
டாக்டர் ஜீ.வி.சரோஜா , எம்.ஏ., பிஎச்.டி . 
27 இராமகிருஷ்ணபுரம் 
மேற்கு மாம்பலம் 
சென்னை . 


ஜே.பா. 
டாக்டர் ஜே.பார்த்தசாரதி , எம்.ஏ. பிஎச்.டி . 
விரிவுரையாளர் 
மலையின மக்கள் ஆய்வு மையம் 


ஹே.க. 
டாக்டர் ஹேமலதா நடேசன் , எம்.ஏ.,பிஎச்.டி . 
பேராசிரியர் தலைவர் 
உளவியல் துறை 
அவினாசிலிங்கம் மனையியல் உயர்கல்வி நிறுவனம் 

( பல்கலைக்கழகம் ) 
கோயம்புத்தூர் . 


சுருக்கக் குறியீட்டு விளக்கம் 


அக்னி . 


- 


அககினி புராணம் 


அகத் . 


- 


அகத்திணையியல் - 


அகம் . 


| 


அகநானூறு 


அடைக் . 


-- 


அடைக்கலக்காதை 


அத் . 


அத்தியாயம் 


உயிாமயங . 


உயிர்மயங்கியல் 


உரூ . 


- 


உரூபாய் 


எ.டு. 


எடுத்துக்காட்டு 


கலித் . 


கலித்தொகை 


காரிகை , 


-- 


யாப்பருங்கலக்காரிகை 


- 


கிலோ கிராம 


கி.பி. 


- 


கிறித்துவுக்குப் பின 


கி.மீ. 


கிலோ மீட்டர் 


கி.மு. 


|| 


கிறித்துவுககு முன் 


குறள் . 


= 


திருக்குறள் 


குறுந் . 


-- 


குறுந்தொகை 


ச.கி.மீ. 


= 


சதுரக் கிலோ மீட்டர் 


சிந்தா . 


-- 


சீவக சிந்தாமணி 


சிலப் . 


|| 


சிலப்பதிகாரம் 


சிறுபாண . 


சிறுபாணாற்றுப்படை 


சூத்திரம் 


செ.கி. 


செண்டிகிரேடு 


செ.மீ. 


செண்டி மீட்டர் 


செய் , 


செய்யுளியல் 


சொல் . 


= 


சொலலதிகாரம் 


த.இ.வ. 


தமிழ இலக்கிய வரலாறு 


தக்க . 


தககயாகப் பரணி 


திருத்தொண்டத் . 


திருத்தொணடத் தொகை 


xvi 


தொல் . 


தொலகாப்பியம் 


--- 


நச் . 


நச்சினார்க்கினியர் உரை 


நற் . 


நற்றிணை 


--- 


நன் . 


நன்னூல 


நூற்றாண்டு 


நூ . 


பக்கம் 


- 


பதிற் . 


பதிற்றுப்பத்து 


பரி . 


பரிபாடல் 


பன்னிரு 


| 


பன்னிருபாட்டியல் 


பாக . 


பாகவதம் 
புறத்திரட்டு 


புறத் . 


புறம் . 


புறநானூறு 


பெயர் . 


பெயரியல் 


பொருள் . 


- 


பொருளதிகாரம் 


மணி . 


மணிமேகலை 


மி.மீ. 


மிலலி மீட்டர் 


மீ . 


மீட்டா 


முருகு . 


திருமுருகாற்றுப்படை 


மெய்ப்பொருள நாயனாா 


மெய்ப் . 


| 


புராணம் 


வேற் . 


-- 


வேற்றுமையியல் 


| 


| 


| 


| 


வாழ்வியற் களஞ்சியம் 


| 


ரைப் பற்றிய குறிப்புகள் இறுதிச் செய்யுட்கள 
இரண்டினால் அறியக் கிடைக்கினறன . தென் வேம் 
பரையண்ணல செங்குவளை நாறுமலலாகத்து என்று 
குறிப்பிடுவதனால் , இவர் குவளைமலர் மாலை அணி 
யும் வணிகர் குலம் என்பது பெறப்படுகினறது . 


சிராண்டு பீகார் மாநிலத்தில் சாரன் ( Saran ) 
மாவட்டத்தில் உள்ளதோர் ஊர் . இவவூர் ககரா 
( Ghaghara ) ஆற்றின கரையில் அமைந்துள்ளது . 
தொல்லியல சிறப்புப் பெற்ற வவூரில் பீகார் 
மா நிலத் தொல்லியல் ஆய்வுத்துறை அகழாய்வுகள 
மேற்கொண்டது . சிராண்டில் ( Cerand ) புதிய கற் 
காலத் தடயங்கள கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . அதனை 
அடுத்தது , நுண்ணிய கற்காலமும் கலசெப்புக் கலைப் 
பண்பாடும் ( Chalcolithic Culture ) இங்கு நிலவியது . 
புதிய கற்காலத்தைச் சார்ந்த எலும்புக் கருவிகளும் 
எலும்பால் செய்யப்பட்ட அணிவகைகளும் பெருமள 
வில இங்குக் கிடைத்துள்ளன . அவற்றுடன 
கோடரிகள் , மட்கலன்கள் போனறவையும் கிடைத் 
துள்ளன . 

சு . இரா . 


கற் 


காரைக்காலம்மையாரின் வெண்பாவந்தாதிக்கும் , 
சேரமானின் பொன் வண்ணத்தந்தாதிக்கும் காப்புச் 
செய்யுள் இல்லாதது போல் , இதற்கும் காப்புச் செய் 
யுள் இல்லை . சிராமலை வருணனை சில பாடல்களில் 
இடம்பெற்றுள்ளது சிராமலையினைப் பொன்மலை , 
திருமலை என்றெல்லாம் கூறுகின்றார் . ஓக்கிய 
கையோடொருக்கிய உள்ளத்து யோகியர் எனத் 
தொடங்கும் பாடலில் ( 101 ) , யோகியர் உரைக்கும் 
மந்திரங்களை வானரம் கற்றுத் தன் மந்திக்குக் கூறும் 
என்பதில் கற்பனை நயம் சிறப்பாக உள்ளது . ஆசிரி 
யர் செம்மனத்துக் கண்ணப்பனையும் தில்லை மூவா 
யிரவரையும் குறிப்பிட்டுள்ளார் . 


சிராமலை அந்தாதி : இது திருச்சிராப்பள்ளிக் 
குன்றின் மேல் , ஏறத்தாழ 1100 ஆண்டுகட்கு முன் 
னர்ப் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அமைத்த 
குடைவரைக் கோயில் மண்டபம் ஒன்றில் அமைக்கப் 
பட்டுள்ள கல்வெட்டின் மூலம் கிடைத்த அந்தாதி 
நூல் ஆகும் . கட்டளைக் கலித்துறை 102 கொண்ட 
இந்நூல , ஈற்றில் தனியே ஒரு கட்டளைக் கலித்துறை 
யும் , ஒரு வெண்பாவும் பெற்றுள்ளது . 


உறையூர் நகரம் என்றும் , அதனை அடுத்துள்ளது 
சிராமலை என்றும் ஆசிரியர் அறிமுகப்படுத்துகின் 
றார் . இது பணடைய நிலை . சுந்தர பாண்டியனால் 
கி.பி 13 - ஆம் நூற்றாண்டில் , சிராப்பள்ளி முதன்மை 
பெற்றது சங்ககாலம் தொட்டுச் சிறப்புற்று விளங்கி 
வந்த சோழர் தலைநகர் உறையூர் கி . பி . 13 - ஆம் 
நூற்றாண்டுக்குப் பின்னர்த் தன் நிலை குலைந்து 


தனை இயற்றிய ஆசிரியர் வேம்பையூரில் 
வாழ்ந்த மணியன் மகன் நாராயணன் ஆவார் . இவ 


விட்டது . 


சிராவசுத்தி 


2 


சிராவசுத்தி 


சொல் நயமும் பொருள நயமும் மிக்க இவ்வந் 
தாதியினைக் கலலில் வெட்டினானது கல்விக் குறை 
வால் பிழைகள மலிந்துள்ளன சில செய்யுட்களின 
வடிவம் அறிவதற்கில்லை 


இந்நகருக்கு வருகைதந்து இந்நகரின் பெருமை 
யைப் புகழ்ந்துள்ளனர் . புத்தருடன் பெரிதும் தொடா 
புடைய இந்நகரம பிரசன்னசித்து ( Prasenajit ) என்ற 
அரசா காலத்தில் சிறப்பான இடத்தைப் பெற்று 
விளங்கியது . 


பொதுவாக ஆசிரியர்கள் 100 பாடல்கள் 
கொண்ட துதி நூல்களில் அகத்துறைப் பாடல்களாகச 
சில பாடுதல் மரபு . அவ்வாறே இவரும் சில பாடல் 
களில் அகத்துறைச் செய்திகளைக் குறிப்பிடுகின்றார் . 
ஏறத்தாழ 40 செய்யுளகள் அவ்வாறானவை . அவற் 
றுள் , ஒரு தவ முனிவன் , சிராமலையை அடுத்த தாழ் 
பொழிலிடத்தே பந்து விளையாடும் பெணணணங்கின் 
மீது மையல கொண்ட நிலை குறிப்பிடத்தக்கது . இவ் 
வகத்துறைப் பாடல்கட்கெல்லாம் உள்ளுறைப் பொரு 
ளும் உண்டு . 


| 


மெய்யினால் செய்யத்தக்க தொண்டினையும் , 
மனத்தினால் அன்பு பூண்டு வாழும் நிலைமையினை 
யும் பற்றி இந்நூலில் சிறப்பாகக் கூறப்பட்டுள்ளன 
( 39,40 ) . அறம் பல புரிந்தும் , பொருள பல ஈட்டியும் , 
இன்பத்தினைத் துய்த்தும் புகழடைவதற்குரிய இடம் 
சிராமலையே என்று குறிப்பிடுகிறார் . இந்நூல் 1953 
ஆம் ஆண்டு , தருமபுர ஆதீன 302 - ஆம வெளியீடாக 
மு . இராகவய்யங்கார் குறிப்புரையுடன் வெளிவந் 
துள்ளது . 

வீ.சொ. 


சிராவசுத்தி - சேடவண மடாலயம் 


ண 


கௌதம் 


சிராவசுத்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல 
ராம்பூருக்கு அருகில் இராப்தி ( Rapti ) ஆற்றின் 
கரையில் உள்ள தொனமையான நகரம் . சிராவசுத்தி 
( Sravasti ) இப்பொழுது சாகித்து ( Saheth ) மாகித்து 
( Maheth ) என்னும் இரு பகுதிகளைக் 

கொண்டு 
விளங்குகிறது . சிராவசுத்தி நகரம் சிரவசுத்தா ( Srav 
asta ) என்னும் மன்னரின் பெயரைக் கொண்டு விளங் 
குகிறது . மகாபாரதத்தில் இமமன்னரைப் பற்றிக 
குறிப்புகள் உள்ளன . இந்நகரம் கி.மு .6 - ஆம் நூற்றாண 
டிலிருந்து கி.பி. 6 - ஆம் நூற்றாண்டு வரை கோச 
லத்தின் தலை நகரமாக விளங்கியது . 
புத்தரின் காலத்தில் ஆறு முக்கிய நகரங்களுள் ஒன 
றாக இது விளங்கியது . இந்நகரம் பௌத்த சமண 
சமயங்களுடன் பெரிதும் தொடர்பு கொண்டு விளங் 
கியதுடன் முக்கியவாணிக நகரமாகவும் விளங்கியது . 
புத்தகோசம் என்னும் நூலில் , இந்நகரத்தைச் சவதா 
( Savatha ) என்னும் முனிவர் அமைத்தார் என்ற 
குறிப்பு உள்ளது . இந்துக்களின் முக்கிய நகரமாகவும் 
இது விளங்கியது . சமணர்கள் இந்நகரைச் சந்தரபுரி 
எனக் கூறினர் . சம்பவநாதர் , சந்தரபிரபநாதர் ஆகிய 
இரண்டு தீர்த்தங்கரர்கள் இந்நகரில் பிறந்தனர் . மகா 
வீரர் இந்நகருக்குப் பலமுறை வந்துள்ளார் . பாகி 
யான் , யுவான் சுவாங்கு போன்ற சீனப் பயணிகள் 


மௌரியர் , சுங்கர் . குசாணர் ஆகிய பேரரசு 
களின் காலத்திலும் இந்நகரம் தனிச்சிறப்புப் பெற்று 
விளங்கியது . அலெக்சாந்தர் கன்னிங்காம் என்பவர் 
இந்நகருக்கு கி.பி. 1863 - இல் வருகை புரிந்து இதன் 
பண்டைய சிறப்பைக் கண்டறிந்தார் . இந்நகரில் , 

, சர் 
சான் மார்சல் ( Sir John Marshall ) தலைமையில் 
1907 முதல 1911 வரை நடைபெற்ற அகழாய்வுகளில் 
தொனமைச் சின்னங்களும் கட்டடங்களும் வெளிப் 
பட்டன . அகழாய்வுகளில் பௌத்தத்தூபிகளும் சிற் 
பங்களும் சேடவண மடாலய அழிபாட்டுப் பகுதியும் 
கோயில்களும் கண்டுபிடிக்கப்பட்டன . இங்குக் 
கிடைத்த பெரும்பாலான சிற்பங்கள் பௌத்த மதத் 
தொடர்புடையவை . சில சமணச் சிறபங்களும் இந்து 
மதச் சிற்பங்களும் அகழாய்வில் கிடைத்தன . குப்தர் 
காலத்தைச் சேர்ந்த குபேரருடைய சிற்பமும் அவ 
லோகிதேசுவரர் சிற்பமும் கிடைத்த சிற்பங்களுள் 
குறிப்பிடத்தக்கவை . சுடுமண் பட்டகைச் சிற்பங்கள 
கிடைத்தன . 

அவை இராமாயணக 
கதைகளைக் கூறும் சிற்பப் பட்டகைகள ( Plaques ) 
ஆகும் . இங்குக் கண்டுபிடிக்கப்பட்ட சேடவண மடா 
லயத்தை அனாதபின்டகா என்பவர் கட்டினார் . இம் 
மடாலயத்தைத் தவிர்த்து இங்குப் பூர்வ இராமா , 
இராசகாராமா , சிராவசுத்தி போனற 
களும் இருந்தன . இந்நகரைச் சுற்றி மண்ணால் மதில் 
சுவர் கட்டப்பட்டிருந்தமை அகழாய்வின் மூலம் அறிய 


அகழாய்வில 


மடாலயங் 


சிரிப்பு 


3 


சிரிப்பு 


வந்தது . அகழாய்வில் வண்ணம் தீட்டப்பட்ட மட் 
கலன்கள் பல கிடைத்துள்ளன . 

சு.இரா . 


சிரிப்பு : எல்லா மனிதர்களும் உணர்ச்சிபூர்வ 
மானவர்கள் ஆவர் . பல்வேறு உணர்ச்சிகளில் ஆக்க 
பூர்வமானவைகளும் ஆக்கபூர்வமில்லாதவைகளும் 
அடங்கும் . எடுத்துக்சாட்டாக , மகிழ்ச்சி முதல் 
நிலையையும் , துக்கம் இரண்டாம் நிலையையும் 
பெறும் . மனிதன் ஒருவனால் தான் மகிழ்ச்சியைச் 
சிரிப்பு மூலமாகத் தெரியப்படுத்தமுடியும் . மிருகங் 
களும் அழும் சக்தி கொண்டவை ; ஆனால் சிரிக்க 
முடியாது . மூளையில் சிரிப்புக்கான ஒரு மையம 
( Centre ) உள்ளது . அது மிகுதியாகத் தூண்டப்படும் 
போது ( Stimulation ) தொடாந்து அடிக்கடி சிரிக்கும் 
தன்மையைச் சிலரிடம் பார்க்கலாம் . அது ஒருவித 
வலிப்பு நோய் ஆகும் . மனம் அளவுக்கு மீறிச் சோர் 


சிரித்த முகத்துடன் இருப்பது தான் என்று கூறுபவரும் 
உண்டு . மிகவும் அளவுக்கு மீறித் தாமாகவே மகிழ்சசி 
யடையும் சிலர் , எப்போதும் சிரித்த முகத்துடன் 
இருக்கக் கூடும் . ஆனால் , அதுவும் எல்லை மீறினால் 
ஒருவித மனநோயாக ( Mania ) மாறக்கூடும் . 

எதை 
யும் சிரித்த முகத்துடன் நிதான நோக்குடன் எதிர் 
கொள்பவர்க்கு உடல் நிலையும் நன்கு அமையும் . 
ஒருவன் சிரித்த முகத்துடன இருப்பதால் சுற்றுப்புறத் 
திலும் அந்த மகிழ்ச்சியைப் பரப்பும் சக்தி அவனது 
சிரிப்பிற்கு உண்டு . மனமார வாய்விட்டுச் சிரித்துக் கவ 
லையின்றி இருக்கவேண்டும் எனக் கருதி அந்த நோக 
கம் கொண்ட பலரும் சேர்ந்து நகைச்சுவைச சங்கம் 
( Humour Club ) நடத்துவதையும் காணலாம் . இடுக 
கண வருங்கால நகுக என்று வள்ளுவர் கூறினார் . 
அதாவது ஒருவனுக்குத் துன்பம் வரும்போது அதைச் 
சிரித்த முகத்துடன் எதிரகொண்டால் அத்துன்பம் 


ப 


சாப்பு 


வுற்றிருக்கும் போது வேதனைச்சிரிப்பு வரலாம் . 
ஆனால , நல்லவற்றை அனுபவித்துச் சிரிக்க இய 
லாது . சிரித்து வாழவேண்டும் ; ஆயினும் பிறர் சிரிக்க 
வாழக்கூடாது . அதற்காகக் காரணமில்லாமல தானே . 
சிரித்தால் அது ஒருவித மனநோயின அறிகுறியாக 
இருக்கலாம் . நல்ல விருந்தோம்பலின அறிகுறியே 


நீங்குவதற்கான வழியும் தோன்றும் என்பதனால் கூட 
அப்படிக் கூறியிருக்கலாம் . இது நடைமுறையிலும் 
உணமை . துன்பம் வரும்போது அல்லது சிககல்கள 
எதிர்கொளளுமபோது ஒருவர் வருத்தப்பட்டால் 
பின்பு வெறுப்புத்தான் மேலிடும் . அதுவே கோப , 
தாபத்திற்கு வழிகாட்டும் . அதனால் சிக்கலகள தீரா 


வா . க . 9 - 


1 அ 


காசுபியன் 
கடல 


சிரியா 


சிரியா 


தானாகச் 


பலவகை 


மையோடு மிகுதியாகவும் கூடும் . இத்தகையவர்களின் 
உடல் நலமும் நலிவடையும் . சிரிப்பதற்கென மூளை 
யில மையம் இருப்பதுபோல அதுவெளிப்பட முகத்தின் 
சதைகள் சுருங்கிப் பிரிய வேண்டும் . முகத்து நரம்பு 
( Facial Club ) பாதிக்கப்பட்டால் தூண்டுதல் பேரில 
சிரிப்பது சாத்தியமாகாது . 

ஆனால் , 
( Spontaneous ) சிரிப்பது சாத்தியமாகும் . ஒருவரு 
டைய திருப்தியை வெளிப்படுத்துவது சிரிப்பே ஆகும் . 
சிரிப்பிலும் 

உண்டு . வேதனைச் சிரிப்பு , 
வேடிக்கைச் சிரிப்பு , ஆணவச் சிரிப்பு . 

ஆணவச் சிரிப்பு . அட்டகாசச் 
சிரிப்பு , நமுட்டுச் சிரிப்பு , பைத்தியககாரச் சிரிப்பு , 
அசட்டுச் சிரிப்பு என்று பலவிதம் உண்டு . எது எப்படி 
யானாலும் தானும் சிரித்துத் தன்னைச் சார்ந்தவர் 
களையும் சிரிப்பிலாழ்த்த ஒருவன் கற்றுக் கொண 
டால வாழ்வில் இன்பமடையலாம் . 

ந.மா. 
சிரியா தென்மேற்காசியாவிலுள்ள அரபு இசு 
லாமியக் குடியரசு நாடாகும் . 

பரப்பளவு 
1,85,180 ச.கி. மீ . இந்நாட்டிற்கு மேற்கே மத்திய 
தரைக்கடலும் , கிழககே இராககு நாடும் , தெற்கிலும் 
தென்கிழக்கிலும் சவூதி அரேபியாவும் சோர்டான 
நாடும் , வடக்கே துருககியும் எல்லைகளாக அமைந் 


முதல் 32 கிமீ . வரை அகலமுடையது . இதுவே வள 
மிக்க , மக்கள்தொகை நெருக்கமாக இருக்கும் பகுதி 
யாகும் . இந்நாட்டில் கோடைக்காலம் மிக்க வெப்பம் 
உடையதன்று ; மழையும் போதிய அளவு பெய்கிறது . 
கரைப் பகுதியிலுள்ள முக்கிய நகரங்கள் தார்ட்டசு 
( Tartus ) , பனியசு ( Baniyas ) , இலடாக்கியா ( Latakia ) 
முதலியவை ஆகும் . இலடாக்கியா ஒரு துறைமுக 
மாகும் . இந்நாட்டில் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி 
மலைகள் தொடர்ச்சியாக இல்லாமல் இடைவெளி 
விட்டு ருக்கின்றன . வட பகுதியாகிய அன்சாரியா 
சிறிது வளமுடையது ; தென்பகுதியில் உயரமான 
மலைகளிருந்தாலும் , அது வளமற்ற நிலமே ஆகும் . 
இந்நாட்டின் தென்மேற்குப் பகுதி ஒரோந்தசு ( Orontes ) 
என்ற ஆறும் , அதன் கிளை ஆறுகளும் பாயும் வள 
மான பகுதியாகும் . இந்த ஆறு இலெபனான் ( Laba 
non ) மலைகளில் தோன்றி , வடக்கு நோக்கிச் சென்று 
கடலை அடைகிறது . இதன் போக்கில் சில நகரங் 
களிருக்கின்றன . இந்நாட்டின் கிழக்கேயுள்ள பாலை 
வனததை யூப்பிரட்டிசும் ( Euphrates ) அதன் கிளை 
களும் ஊடறுத்துச் செல்லுகின்றன . தேரசு சோர் 


| 


இதன் 


துள்ளன . 


பூகோகலேவியா 


ஐரோபயா 


( பல்கேரியா 


கருங்கடல் 


| 


கிரீசு 


| 


துருக்கி 


ஆசியா 


14 


சிரிய 


ஈரான் 


இலெபனான் 
இசுரேல் 


பராக்கு 


|| 


இலிபியா 


எகிபது 


சோர்டான 

குவைத்து 
சௌதி அரேபியா 


( Quit 
Auer 


நடா 


ஆப்பிரிக்கா 


| 


சிரியா அமைவிடம் 


1 


தமாசுகசு நகரம் 


புவியியல் அமைப்பு : இந்நாட்டின் நிலத்தில் மூன 
றில் ஒரு பங்கு பாலைநிலம் ; ஒரு பங்கு புல்வெளி 
களுளள மேய்ச்சல் நிலம் ; ஏனைய பகுதி பயிர்செய் 
வதற்கு ஏற்ற நிலமாகும் . மேற்கே மத்திய தரைக் 
கடலையொட்டிய குறுகிய கரைப்பகுதியும் , அதற்குக் 
கிழக்கே மலைகளும் 

மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்கின் 
றன . மலைகளுக்குக் கிழக்கே விளை நிலங்களும் , முக்கிய 
நகரங்களும் இருக்கின்றன . குறுகிய கடற்கரை 8 


என்பது தான் ( Deir - es - Zor ) இதிலுள்ள ஒரே நகரம் , 
மற்றவை சிற்றூர்கள் . இப்பகுதி முட்செடிகளும் , 
புதர்களும் நிறைந்து , சில இடங்களில் மேய்ச்சலுக் 
கேற்ற புல்வெளியும் இருக்கிறது . ஆடு , ஒட்டகம் 
வளர்ப்பு இப்பகுதியின் முக்கிய தொழிலாகும் . வட 
கிழக்குப் பகுதியில் அண்மைக்காலத்தில் மண்ணெண் 
ணெய் ஊற்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . 


சிரியா 


5 


சிரியா 


1 


இந்நாட்டின் முக்கிய நகரங்கள் அலப்போ 
( Aleppo ) , ஆமா ( Hama ) , ஓம்சு ( Homs ) , தமாசுகசு 
( Damascus ) முதலியவையாகும் , வை மலைத் 
தொடர்களுக்குக் கிழக்கே சிரியாவில் பயிர் விளைச்ச 
லுக்குத் தகக பகுதிகளிலமைந்துள்ளன . ஏறக்குறைய 
500,000 ஆட்களைக் கொண்ட அலப்போ இந்நாட் 
டின் இரண்டாம் பெரிய 

நகரமாகும் . இதில் பழங் 
காலக் கோட்டையும் , பழைய முறையிலும் புதிய 
முறையிலும் கட்டப்பட்ட கட்டடங்களும் கலந்து 
காணப்படுகின்றன . கடந்த காலத்தில் பல அரசியல் 
நிகழ்ச்சிகள நடைபெற்ற இடமாக இருந்த இந்நகரம் , 
இக்காலத்தில் முக்கிய வணிக , போக்குவரவு 
மாக இருக்கிறது தமாசுகசு நகரம் நாட்டின தலை 
நகரமும் , மிகப் பெரிய நகரமும் ஆகும் . இது அமைந 
துள்ள இடம் 

கூடா ( Ghuta ) எனற பாலைநிலச 
சோலை ஆகும் . இதில் கட்டடங்கள் இக்கால முறை 
யில் கட்டப்பட்டுள்ளன . இது பழததோட்டங்கள 
நிறைந்த நகரம . இதில் அரசாங்க அலுவல்களும் 
வணிக அலுவல்களும் கலவிப் பணிகளும் 

நடை 
பெறுகின்றன . 


மைய 


சிரியாவிலுள்ள உரோமானியத் தூணகள் 


சமயநெறிகள் : சமயநெறியில் 80 சதவிகித மககள் 
சனனி பிரிவைச் சேர்ந்த இசுலாமியர் ( Sunnite Mus 
1ms ) ஆவா . ஆமா நகரததில் சியாக்களும் ( Shiah 
Muslims ) , வடகிழக்குப் பகுதியில் பேயகளை வழி 
படும் எசிடிசு ( Yazidis ) மக்களும் வாழ்கின்றனா 
சிறுபான்மையோர் கிறித்தவ சமயத்தைச் சார்ந்த 
வாகள . இவர்கள் கத்தோலிக்கர் , கிரேக்கக்கத்தோ 
லிககா , அமீனியக்கத்தோலிக்கா , சிரியக் கததோ 
லிக்கா , உரோமானியக் கத்தோலிக்கா , நெசுட்டோ 
ரியக் கிறித்தவா ( Nestorians ) , சீர்திருத்தக் கிறித்த 
வர் ( Protestants ) எனப் பலவாறாகப் பிரிந்து வாழ 
கினறனர் . சில யூத மககளும இங்கு வாழ்கினறனா . 


உள 


| 


வாழ்க்கை முறைகள் : சிற்றூாகளிலும் 
நாட்டுப் பகுதிகளிலும் மக்களுடைய வாழ்க்கைமுறை , 
மரபுவழியிலும் சமய அடிப்படையிலும் அமைந்தது . 
முதல் உலகப்போருக்குப் பின்னர் இந்நிலை மாறிற்று . 
க்காலக் கலவிமுறை பரவ , நகரங்களிலும் 

பட்ட 
ணங்களிலும் வாழும் ஒரு புதிய வகுப்பார் , தொழிற் 
றுறையில் முன்னேறி , நாட்டின் அரசாங்கத்திலும் 
ராணுவத்திலும் அதிகாரங்களைச் செலுத்தக் 
கூடிய அளவு வளர்ச்சி பெற்றுள்ளனர் . 

கல்வி வளச்சியும் செய்தி , போக்கு வரவுத் துறை 
களும் : இக்காலக் கல்விமுறையும் , செய்தி , போககு 
வரவு முறைகளும் , மக்களை ணைக்கும் 
களாகச் செயற்படுகின்றன . முதல் உலகப்போருக்குப் 
பின்னர்ச் சிரியத் தலைவர்கள ஒரே சீரான கல்வி 


சிரியா நாட்டுப் பெண் 
மக்கள் : இப்போது இந்நாட்டின் மக்கள் தொகை 
ஏறத்தாழ ஆறு மிலியன் ஆகும் . சிரியா மக்கள் , 
நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அரேபியாவிலிருந்து 
இந்நாட்டில் குடியேறிய செமிட்டிக்கு இனத்தைக் 
சேர்ந்தவர்கள் . நாளடைவில் ஆசியாவின் மற்றப் 
பகுதிகளிலிருந்து பல மக்களும் ஐரோப்பியர் சிலரும் , 
குடியேறிக் கலந்துவிட்டனர் . 


பல 


காரணி 


[ 


சிரியா 


6 


சிரியா 


ப 


சிரியா நாட்டின் சிற்றூர்க் குடியிருப்பு 


| 


முறையைப் புகுத்திப் பல்வேறு சமூகங்களை ஒரே 
தேசிய நோக்குடைய மக்களாக இணைக்க முயன்ற 
னர் . தமாசுகசிலும் , அலப்போவிலும் பல்கலைக்கழகங் 
களும் , ஓர் அரபுக் கழகமும் , இசை , கலைகள் கூட 
மும் அமைக்கப்பட்டுள்ளன . 


| 


தொழில்களிலிருந்து கிடைக்கிறது . பருத்தி நூற்றல் 
நெசவு , கம்பளி நெசவு , சிமெண்டு , கண்ணாடி , பதப் 
படுத்தப்பட்ட உணவுகள் , எணணெய்கள , புகையிலை , 
மது வகைகள் 

முதலியவற்றில் தொழிலகள் ஏற 
படுத்தப்பட்டுள்ளன . இககால முறையிலமைக்கப் 
பட்ட சாலைகளும் , தந்தித் தொடர்புகளும் , இருப் 
புப் பாதைகளும் சிரியாவைத் துருக்கி , சோர்டான் , 
இலெபனான் , இராககு முதலியவறறோடு இணைக் 
கின்றன . வான்வழிப் போக்குவரவு வசதிகளும் ஏற 
படுத்தப்பட்டுள்ளன . வங்கித் தொழிலையும் , உயிர்க் 
காப்பீட்டுத் தொழிலையும் அரசாங்கமே நடத்து 


| 


கிறது . 


பொருளாதாரம் : இந்நாட்டில் நீர்வளம் குறை 
வாகையால் 40 விழுக்காடு நிலமே பயிர்த்தொழி 
லுக்கு ஏற்றதாக இருக்கிறது . மணணெண்ணெய் 
நாட்டின் முக்கிய கனிப்பொருள ஆகும் . இங்கு ஆள் 
வருமானம் குறைவாகையால் தேசிய தொழிலகளில 
முதலீடு செய்தற்கான சேமிப்பும் குறைவு . எனவே , 
தொழில் நுட்ப உதவியையும் , நிதி உதவியையும் அயல் 
நாடுகளிலிருந்தே சிரியா பெறுகிறது . அரசாங்கம் சம 
நிலைக் கோட்பாட்டைச் செயற்படுத்துவதால் 
வேளாண் தொழில் , வணிகத் துறைகளில் தனியார் 
உடைமைமுறை பெருமளவு ஒழிக்கப்பட்டுள்ளது . 
வேளாண துறையில் பருத்தி , கோதுமை , பாாலி , 
சோளம் முதலிய தானியங்களும் , புகையிலையும் , 
சாக்கரைக் கிழங்கும் விளை பொருளகளாகவும் , 
ஏற்றுமதிப் பொருள்களாவும் இருக்கினறன . ஒரோந் 
தசு பாயும் காபு பளளததாககில ( Ghab Valley ) 
வேளாண்மை நடைபெறுகிறது . சோவியதது 
நாட்டின கடனுதவியோடு யூப்பிரட்ரடிசின் குறுககே 
1968 - இல ஒரு பேரணை கட்டப்பட்டிருப்பதால 1.5 
மிலியன 

ஏக்கர் நிலம் பாசனவசதி பெறுகிறது . 
அரசாங்கத்தின வருமானத்தில் பாதிப்பங்கு 


வரலாறு : அரசாங்க முறை : இநநாடு மத்திய 
தரைக்கடலிலிருந்து மெசபடோமியாவுக்குச் செல்லும் 
வழியிலமைந்திருப்பதனால , இது பண்டைக் காலததி 
லேயே வலுவான அயல் நாடுகளின் பல படை எழுச்சி 
களுக்கும் . தாக்குதல்களுக்கும் உள்ளாயிற்று . கற்கால 
நாகரிகச் சின்னங்களைத் தொல்பொருளாராய்சசி 
யாளர் இந்நாட்டின பல இடங்களில் தோணடி எடுத் 
துள்ளனர் . பண்டைக்காலத்தில மனிதர் தோன்றி 
வாழ்நத இடங்களுள் ஒன்றாகச் சிரியாவும் கருதப் 
படுகிறது . இந்நாட்டில் கிமு . 3000 - த்தில அமோ 
ரைட்டுகள் ( Amorties ) எனப்படும் கூட்டத்தாரும் , 
பின்னர் வரிசையாகப் பொனீசியர் ( Phoenicians ) 
எனப்படும் கானானெட்டுகளும் ( Caananities ) , 
அரமேயரும் ( Aranears ), ஈப்ரூ மக்களும் ( Hebrews ) , 


-- 


சிரியா 


7 


சிரியா 


கி.மு. 2000 த்தில் சிறிய ஆசியாவிலிருந்து இட்டைட்டு 
கள் ( Hittites ) என்போரும் , எகிப்தியரும் நுழைந்த 
னர் . இந்நாட்டை கி.மு. 8 - ஆம் நூற்றாண்டில் அசீரி 
யர் ( Assyrians ) ஆண்டனர் . பின்னர் கி.மு. 6 - ஆம் 
நூற்றாண்டிலிருந்து 200 ஆண்டுகளுக்குப் பாரசீகர் 
களுடைய ஆட்சி இங்கு நடைபெற்றது . இந்நாட்டைக் 
கி.மு. 332 -இல் கிரேக்க மாவீரர் அலெக்சாண்டர் 
கைப்பற்றியதால் , அடுத்த 

300 

ஆண்டுகளுக்குக் 
கிரேக்க அரசியல் தொடர்பு ஏற்பட்டது ; கிரேக்க 
நகரங்களும் நிறுவப்பட்டன . உரோமானிய படைத் 
தளபதி பாம்பே ( Pompey ) கி.மு. 64,63 - இல் இந் 
நாட்டை வென்று , இதனை ஒர் உரோமானிய 
மாகாணமாக மாற்றினார் . உரோமானிய ஆட்சியி 
லும் இந்நாட்டில் உள்ளூர்ச் சுயாட்சி முறைகளும் , 
சிரியா மொழி மரபுகளும் , நகர வாழ்வு முறை 
களும் அழியாமல் தொடர்ந்திருந்தன . கிறித்தவ 
நெறி கி.பி. 6 - ஆம் நூற்றாணடில் இந்நாட்டில் 
பரவிற்று , அராபியர் கி.பி. 635- இல் இதன் மீது படை 
யெடுத்தனர் . இதன் விளைவாக இந்நாட்டில் 
லாம் சமயம் வேரூன்றவும் அரபிய மொழி நாகரிக 
மரபுகள் பரவவும் வாய்ப்பு உண்டாயிற்று . 


உதுமானியத் துருக்கியர் ஆட்சி : உதுமானியத் 
துருக்கிய அரசர் முதலாம் சலிம் கி.பி. 1517 - இல் 
சிரியாவைத் துருக்கியப் பேரரசுடன இணைத்தார் . 
அடுத்த 400 ஆண்டுகளுக்குத் துருக்கியராட்சி நடை 
பெற்றது . இவர்களும் இசுலாமியரேயாயினும் அரபிய 
ரைப்போன்று நாகரிக வளர்ச்சி உடையவரல்லராகை 
யால் , சிரியாவில் ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை . 
எகிப்திய அரசர் இபுராகிம்பாசா கி.பி. 1831 முதல் 
கி.பி. 1840 வரை சிரியா , இலெபனானை ஆண் 
டார் . அராபியத் தலைவர்கள் துருக்கியரின் வல் 
லாட்சியை எதிர்த்து அதிகாரப் பகிர்வு பெற 
முயன்றனர் . இதற்கு ஒரு வாய்ப்பை 1914-1918 
முதல் உலகப்போர் அளித்தது . இப்போரில் செரு 
மனியுடன் துருக்கி சேர்ந்து போரிட்டுத் தோற்று 
மெசபொடேமியா , சிரியா , பாலசுத்தீன் முதலியவை 
சேர்ந்த பேரரசை இழந்தது . ஆங்கிலேயர் 1918 - இல் 
துருக்கியரைச்சிரியாவிலிருந்து நீக்கினர் . 


A 


சு 


சுதந்திர சிரியாவின் தோற்றம் : சருவதேச சங்கம் 
1920 - இல் சிரியாவின் ஆளும் பொறுப்பைப் பிரான் 
சுக்கு அளித்தது . ஆயினும் , சிரியத் தேசிய 

தலைவர் 
கள் பிரெஞ்சுப் பொறுப்பாட்சியை ( The French Man - 
date ) எதிர்த்து 1925 , 1939 ஆகிய ஆண்டுகளில் புரட்சி 
செய்தனர் . இரண்டாம் உலகப்போரில் செருமனி 
யின் கட்டுப்பாட்டிலிருந்த பிரெஞ்சு விச்சி அரசாங்கப் 
படைகளைச் சிரியாவிலிருந்து 1941 - இல் இங்கிலாந் 
துப் படைகள் விரட்டிவிட்டன . சுதந்திரப் பிரெஞ்சுப் 
படையினா 1943 - இல் சுக்ரி - எல் - குவைட்லி என்ற 
சிரியா தேசிய தலைவர் , அந்நாட்டின் குடியரசுத் 
தலைவராகத் தேர்ந்தெடுக்கப் படுவதற்கு இசைவு 
அளிக்கவே பிரெஞ்சுப் பொறுப்பாட்சி 1945-46 -இல 
மறைந்தது . சுதந்திர சிரியா தோன்றிற்று . சிரியா , 
ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பு நாடாக 1945 - இல் 
ஏற்றுக்கொள்ளப்பட்டது . 


அரசர் 


களில் 


அராபியக் காலிபாக்களின் ஆட்சி : இந்நாட்டை 
கி.பி. 661 முதல் கி.பி. 750 வரை தமாசுகசிலிருநது 
உமயத்துக் குடும்பத்தைச் சேர்ந்த ( Ummayyads ) 
காலிபா அரசர்களும் ( Caliphs ) , கி.பி. 8 - ஆம் நூற 
றாண்டில் பாக்தாதிலிருந்து ( Bagdad ) அபாசித்துக் 
( Abbasjds ) குடும்பத்தைச் சேர்ந்த காலிபா 
களும் ஆண்டனர் . நாளடைவில் காலிபாக்களின் படை 

துருக்கியர் பலர் சேர்ந்தனர் . அதனால , 
துருக்கியரின் 

செல்வாக்கு இங்கு வளாந்தது . 
சிலுவைப்போர்கள் நடைபெற்ற காலங்களில் ஐரோப் 
பியச் சிலுவைப் போர் வீராகள வந்து 

சிரியாவில 
எடெசா , 

அண்ட்டியாடு , திரிபொலி , எருசலேம் 
முதலிய நகரங்களில் இராணுவ அரசுகளை நிறுவினர் . 
அவர்கள் இலெவாணடுக் கரையில் ( Levant ) தங்கிய 
200 ஆண்டுக்காலத்தில் கிறித்தவ , இசுலாமிய நெறி 
களுக்கிடையே தொடர்பு ஏற்பட்டது . துருக்கியருள 
ஒரு பிரிவினரான அயுபிதுக்களின் சிறந்த தலைவர் 
சலாடின் என்பவருடைய ஆட்சி கி.பி. 1160 - இல 
சிரியாவிலும் எகிப்திலும் நடைபெற்றது . 

பினனர் . 
துருக்கியரின் படைகளில் அடிமைகளாகப் பணி செய்த 
மம்லுக்குகள் ( Mamluks ) என்போர் கி.பி. 1249 - இல் 
வந்து ஆட்சிக் குழுக்களை அமைத்தனர் . அவர்கள 
கி.பி. 13,14 - ஆம் நூற்றாண்டுகளில் செங்கிசுகான் , 
தைமூர் முதலிய 

மங்கோலியத் தலைவர்களை 
எதிர்த்துப் போரிட்டனர் . 


அரசாங்கம் : சிரியா 

ஒரு சுதந்திர அரசியல 
யைப்புக்கு உட்பட்ட ஆட்சியையுடைய 

குடியரசு 
நாடு . இது பாராளுமன்ற முறையைச் சேர்ந்த குடி 
யாட்சி அரசாங்க அமைப்பை உடையது . நாட்டின 
தலைவர் ( President ) தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் 
ஆவர் . பாராளுமன்றத்துக்குப் ( People s Assembly ) 
பொறுப்புடைய ஓர் அமைச்சுக் குழுவிடமே நிருவாக 
அதிகாரம் இருக்கிறது . ஒரு தலைமை அமைச்சரும் 
இருக்கிறார் . பொதுவுடைமைக் கட்சியும் , இதற் 
கெதிராக அரபிய தேசிய இயக்கத்தை உருவாக்கு 
தற்காகத் தோன்றிய பாதிசுட்டுக் கட்சியும் ( Baa - 
thist Party ) முக்கியமான அரசியற் கட்சிகளாகும் . 

ஆயினும் , புதிய இச்சுதந்திரக் குடியரசு நிலையற்ற 
அரசாங்கங்களினாலும் , தென்மேற்கில் 1948 - இல் 


சிரில் பர்ட்டு 


8 


சிரில் பர்ட்டு 


தார் . அறிவுத் திறன் குறித்து இவர் ஆராய்ந்து அறி 
வித்த முடிவுகள ஆங்கிலக் கல்வித் துறையில் ஏற் 
படுத்தப்பட்ட பல புதிய மாறுதல்களுக்குக் காரண 
மாய் இருந்தன . இங்கிலாந்தின முதல உளவியலாள 
ரான இவர் , உளவியலில் மட்டும் தம் முழுக்கவனத் 
தையும் செலுத்தியவராவார் , புகழ்பெற்ற உளவியலா 
வில்லியம் மெக்டூகலின் 

( William Mc 
Dougall ) மாணவரான சிரில் பர்ட்டிடம் படித்துப் 
புகழ் பெற்றிருந்த உளவியலாளர்களுள் இக்கால 
உளவியலாளர் ஐசங்கும் ( H.J. Eysenck ) ஒருவரா 
வார் . 


ளரான 


| 


புதிய , சிறிய , வலுவான இசுரேல் நாடு தோன்றிய 
தனாலும் பல 

சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி 
யிருந்தது . இது 1949 - இல் ஓர் 

து 1949 - இல் ஓர் இராணுவப் புரட்சிக்கு 
உள்ளாகி 4 ஆணடுகள இராணுவ சருவாதிகார 
ஆட்சி முறையிலிருந்தது . இது 1955 - இல் இராக்கும் 
துருக்கியும் அமெரிக்காவோடு 

அமைத்த மத்திய 
உடன்படிக்கை அமைப்பு அல்லது பாக்தாது ஒப்பந் 
தத்தில் ( Central Treaty Organisation or Bagdad 
Pact ) சேரவில்லை . மேலும் , இது 1956 - இல் பிரிட்ட 
னும் பிரான்சும் சூயசுக் கால்வாய்மீது நடத்திய 
தாக்குதலை எதிர்த்தது . அப்போது இது 

உருசியா 
வின படைஉதவியைப் பெற்றது . எகிப்தும் சிரியாவும் 
1958 - இல ஐக்கிய அரபுக் குடியரசாக இணைந்தன . 
ஆயினும் , சிரியாவின மீது எகிப்தியரின கட்டுப்பாட 
டதிகாரம் வளரவே , இவவிணைப்பு சிரியா மக்க 
ளுடைய எதிர்ப்புக்குள்ளாகி 1961 - இல் மீண்டும் ஒரு 
தனியான சுதந்திர நாடாக ஆயிற்று . புதியதோர் 
அரசியலமைப்பு 1965 - இல் கொண்டுவரப்பட்டாலும் 
குழப்பங்கள் தீரவில்லை . அதிகாரிகளின் ஆட்சி நடை 
பெற்றது . இவர்களைக் கட்டுப்படுத்து தற்குப் புரட்சிக் 
குழுக்கள தோன்றின இசுரேலுடன் அரபுநாடுகள 
நடத்திய போரில ( 1967 ) அரபியர் தோற்றதனால 
சிரியா தன் நாட்டின் தென்மேற்குப் பகுதியான 
கோலன் உச்சிகளை ( Golan Heights ) இசுரேலிடம் 
இழந்தது . இது பிரிட்டனோடும் அமெரிக்காவோடும் 
தூதியலுறவைத் துண்டித்து , உருசியாவோடு உறவை 
வலுப்படுத்தி , இசுரேலுடன் அமைதி உடன்படிக் 
கையை ஏற்றுக்கொள்ள மறுத்தது . உருசிய ஆலோ 
சனையாளர் உதவியுடன் இது தனது சிறிய தரைப் 
படையையும் , விமானப் படையையும் கப்பற் படை 
யையும் அமைத்துள்ளது . 


படை 


வர் 


சிரில்பர்ட்டு தம் வாழ்நாளில் மிக்க புகழ் பெற் 
றிருந்தாலும் , இவருடைய இறப்பிற்குப் பிறகு ( 1971 ) , 
தம் முக்கியமான ஆராய்ச்சிகளுக்கான அடிப் 

விவரங்களை மாற்றி ஏமாற்றியவர் என்ற 
அவப்பெயரைப் பெற்றார் . இது குறித்து ஆழ்ந்து 
ஆராய்ந்தபல உளவியலாளர்கள் இக்கருத்தை உறுதி 
செய்தனர் . கடும் தாக்குதலுக்குள்ளான 
ஆராய்ச்சி முடிவுகளுள் சில ; 
அ ) ஒருவருடைய அறிவுத்திறன் 

அவருடைய 
குடிப்பிறப்பைச் சார்நதிருக்கும் . 
ஆ ) ஒருவருடைய அறிவுத்திறன் அவருடைய 

பெற்றோரின அறிவுத்திறனை ஒத்திருக்கும் . 
இ ) இரட்டைக் குழந்தைகளின் அறிவுத்திறன் 
வெவ்வேறு சூழல்களில் வளர்க்கப்பட்டாலும் 
ஒத்திருக்கும் , 


பா.சூ. 


துணை நூல்கள் : 


இவருடைய ஆராய்ச்சிக கட்டுரைகளில் காணப் 
படும் குறைகளாவன : அ ) ஒரு கட்டுரையில் தந்த 
கருத்துகளை 

மற்றொரு கட்டுரையில் முரணா 
கவும் தவறாகவும் கொடுத்திருத்தல ; சாத்தியமற்ற 
செய்திகளையும் முடிவுகளையும் கொடுத்திருத்தல் . 

ஆ ) ஆராய்ச்சிக்கு வேண்டிய தகவல்களை உண் 
மையில் சேகரிக்காமல பொய்யாக உருவாக்கியமை . 


Fedden , Henry . R. , Syria and Lebanon , London , 

1966 . 


Fisher , William . B. , The Middle East , a Physical , 

Social and Regional Geograply , London . 
1966 . 


இ ) இவருக்கு ஆராய்ச்சிக்கு வேண்டிய தகவல் 
களைச் சேகரிக்க உதவியவர்களாகக் கூறும் இரண்டு 
பெண்களும் கற்பனைப் பாத்திரங்களே . 


| 


சிரில் பர்ட்டு : சர் சிரில் பர்ட்டு ( Sir Cyril 
Burt , கி.பி. 1883-1971 ) 20 - ஆம் நூற்றாண்டில் . 
பிரிட்டனைச் சேர்ந்த உளவியலாளர்களுள் ஆற்றல் 
மிக்க ஒருவராகத் திகழ்ந்தார் . எண்பத்தெட்டு வயது 
வரை வாழ்ந்து , தம் நாட்டிலும் , உலக அளவிலும் 
பெரும்புகழ் ஈட்டிய இவர் , கல்வி மற்றும் 
துறைகளான பாதுகாப்புத் துறை , தொழில் துறை 
ஆகியவற்றில் உளவியலைப் பயன்படுத்த வழிவகுத் 


இங்கிலாந்தில் உயர்மட்டக் குடியினர் மட்டுமே 
உயர்கல்வி கற்கத் தகுதியுள்ளோர் என்று இவர் 
கொண்டிருந்த தவறான கருத்தே இவர் இத்தகைய 
தவறுகளைச் செய்யத் தூண்டியிருக்கும் என்று உள 
வியலாளர்கள் கருதுகின்றனர் . இவருடைய ஆராய்ச்சி 
முடிவுகளுள் பெரும்பாலானவற்றை மதிப்பற்றவை 
என்று ஒதுக்கித் தள்ளி இவர் ஒரு “ ஏமாற்றுக்கார 
அறிவியலறிஞர் என்று பெரும்பாலோர் கருதுகின்ற 


ஏனைய 


சிரீகாகுளம் 


9 


சிரீசக்கரம் 


னர் . சிரில்பர்ட்டின் ஆராய்ச்சிகளைத் திறனாய்ந்த 
சிலர் கூறுவது அறிவியல் முறையிலமைந்த 
ஆராய்ச்சி விதிகளை எவ்வாறு புறக்கணிப்பது என்ப 
தற்கு இவரது ஆராய்ச்சிகள் ஒரு தெளிவான எடுத் 
துக் காட்டாகும் . 


இங்குத் தெலுங்கு , ஆங்கிலம் , வணிகவியல் , பொரு 
ளியல் . சட்டவியல் , ஊரக வளர்ச்சி , உயிர் அறிவியல் 
( Bio - Science ) . வேதியியல் , இயற்பியல் ஆகிய துறை 
களில் கல்வி பெறலாம் . இளம் அறிவியலும் , இளங் 
கலைப் பட்டப் படிப்புகளும் 

வழங்கப்பட 
வில்லை . சட்டவியலிலும் நூலகவியலிலும் மட்டும் 
இளம் பட்டப்படிப்பு உண்டு . ஆராய்ச்சிப் பட்டங்கள் 
பெறவும் இங்கு வசதியுள்ளது . 


| 


ங்கு 


அறிவுத்திறனும் ஆற்றலும் அறிவியல் உலகில் 
பெருமதிப்பும் பெற்றிருந்தாலும் , நேர்மையைக் 
கடைப்பிடிக்காவிடில் , ஓர் அறிவியலறிஞரின் படைப்பு 
களும் பெயரும் எவ்வாறு சிறுமை எய்தும் என்பதற் 
குச் சர் சிரில் பர்ட்டின் வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத் 
துக்காட்டாகும் . 

வே.க. 


தொழிலாளர் சட்டம் , வரிச் சட்டங்கள் , எந்திர 
வியலும் தொழில் நுட்பமும் முதலானவற்றில் பட்ட 
யப் படிப்பு ( Diploma ) மேற்கொள்ள வசதியுண்டு . 
இவ்வாறே நூலகவியல் , தமிழ் , சமசுகிருதம் முதலான 
வற்றில் 6 மாதங்கள் பயின்று சான்றிதழ்ப் பட்டங்கள் 
பெறலாம் . 


| 


துணை நூல் : 
Hearnshaw , L. S. , Cyril Burt : Psychologist , Lon 

don : Hodder & Stoughton , 1979 . 

சிரீகாகுளம் : இது ஆந்திரா மாநிலத்தில் சிக்கா 
கோல் இருப்புப் பாதைக்குத் தெற்கே 24 கி.மீ. 
தூரத்தில் உள்ளது . இவ்வூரில் உள்ள 

சிரீகூர்ம நாத 
சுவாமி கோயில் மிகவும் சிறப்புப் பெற்றது . இக் 
கோயில் கிபி . 10 - ஆம் நூற்றாண்டில் கீழைச சாளுக் 
கிய மன்னர்களால் கட்டப்பட்டது . இது ஆந்திர 
கலிங்க எல்லையில் உள்ளது . 


சீ.ப. 


| 


இக்கோயிலில் விட்டுணு , ஆமைவடிவத்தில் உள் 
ளார் . மூலவர் கூர்மேசுவரர் . இககோயிலில் பல புனித 
தீர்த்தங்கள் உள்ளன . சுவேத மன்னரை வாழ்த்து 
வதற்காக இங்கே கடவுள் அவதரித்தாரெனக் கூறப் 
படுகிறது . இககோயிலில் இராமர் . சீதை , இலக்கு 
மணன் ஆகியோரின் படிமங்கள் உள்ளன . இக்கோயில் 
கீழைச் சாளுக்கியப் பாணியில் அமைந்துள்ளது . 

கே.சே. 


இப் பல்கலைக் கழகத்தில் 40,000 க்கும் மேலான 
நூல்களைக் கொண்ட நூலகம் உள்ளது . நாட்டு 
நலப்பணி . விளையாட்டு முதலானவற்றில் ஈடுபட 
மாணவர்களுக்கு வசதி உள்ளது . 

சிரீசக்கரம் : சக்தி வழிபாடு இந்திய நாட்டில் 
தொன்றுதொட்டு நிலவி வருகிறது . அதனை இரண்டு 
வகையாகப் பிரிக்கலாம் . ஒன்று மனத்தால் வழிபடு 
தல் . மற்றொன்று அனனையைச் சிரீசக்கரத்தில் , 
தூலவடிவத்தில் கொணர்ந்து வழிபடுதல் . 

சிரீசக்கரம் சாதாரணமாகத் தாமிரத் தகடு 
களிலோ , சந்தனம் , குங்குமம் அல்லது மஞ்சள் இவற் 
றின் மீதோ , புதிய பட்டுத்துணி 

போன்ற தூய 
பொருளின் மீதோ வரையப்பட்டு . மலர்கள் , சந்த 
னம் , குங்குமம் இவற்றைக் கொண்டு அருச்சிக்கப்படு 
கிறது . வழக்கமான வழிபாட்டு முறைப்படி நிவேத 
னங்கள் படைக்கப்பட்டு , ஊதுபத்தியும் , 
களும் ஏற்றப்பட்டுக் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டு 
அன்னை ஆராதிக்கப்படுகிறாள. 


| 


விளக்கு 


சிரீகிருட்டிண தேவராயா பல்கலைக் 
கழகம் ஆந்திரப் பிரதேசத்தில் அண்மைக் காலங் 
களில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக் கழகங்களுள் 
ஒன்று . இது 1981 - இல் ஆந்திர அரசால் தொடங்கப் 
பட்டது . இராயலசீமா பகுதி மக்களின் நெடுநாளைய 
வேண்டுகோளை ஆந்திர அரசு ஏற்று அனந்தப்பூர் 
மாவட்டத்தில் சிரீ வேங்கடேசுவரபுரம் என்னும் 
ஊரில் 510 ஏக்கர் பரப்பில் சிரீகிருட்டிண தேவராயா 
பல்கலைக் கழகம் ( Sri Krishnadevaraya University ) 
அமைக்கப்பட்டுள்ளது . ஆந்திரப் 

பிரதேசத்தை 
ஆண்ட சிறந்த அரசர்களுள் ஒருவரான கிருட்டிண 
தேவராயர் பெயரில் இப்பல்கலைக்கழகம் தோற்று 
விக்கப்பட்டுள்ளது . 


| 


இப்பல்கலைக் கழகம் கற்பித்தல் , உயராய்வு 
ஆகிய பணிகளை முதன்மையாகக் கொண்டுள்ளது . 


சிரீசக்கரம் 


10 


சிரீசக்கரம் 


சிரீசக்கரத்தின் பாகங்கள் : 


| 


நடுவில் 


சிரீசக்கர வரைபடத்தில் முதலில் அமைவது 
ஒன்றையொனறு வெட்டிக் கொள்ளும் 4 முக்கோணங் 
கள் . ( காண்க :படம் 1 ) இவற்றின் 4 முனைகளும் 
மேல் நோக்கி இருக்கும் . அவை சிவசக்கரம் எனப் 
படும் . மேற்கூறிய முக்கோணங்களை வெட்டிக் 
கொண்டு கீழ்நோக்கிய முனைகளோடு கூடியமையும் 
5 முக்கோணங்கள் சக்தி சக்கரம் எனப்படும் . 

பிறகு சிவசக்கரமும் சக்தி சக்கரமும் ஒன்றன் மேல் 
ஒன்று பொருத்தப்படுவதால் மொத்தத்தில் 43 முனை 
கள் கொண்ட வடிவம் கிடைக்கும் . ( படம் : 3 ) . இவற் 
றின் வெளி முனைகளை ஒட்டி ஒரு வட்டம் 
யப்பட்டு அதனை ஒட்டி 8 தாமரை இதழ்கள் அமை 
யும் , 


வரை 


1. பிந்து : இதுதான் சிரீசக்கரத்தின் 
அமையும் புள்ளி . இதுவே சக்தி வீற்றிருக்கும் இடம் 
( சிவப்புப் புள்ளி ) . 2 , திரிகோணம் : பிந்துவினை 
உள்ளடக்கிய சிறு முக்கோணம் ( வெள்ளை நிறம் ) . 
3. அட்டகோணம் : திரிகோணத்தை உள்ளடக்கிய 
எண முக்கோணப் பகுதி ( நீல நிறம் ) , 4. அந்தர்- தசா 
வரம் : அட்டகோணத்தை உள்ளடக்கிய பத்து முக் 
கோணப் பகுதி ( வெள்ளை நிறம் ) . 5. பகிர்- தசாரம் : 
அந்தர் - தசாரத்தை உள்ளடக்கிய பத்து முக்கோணப் 
பகுதி ( பச்சை நிறம் ) . 6. சதுர்தசாரம் : பகிர் தசா 
ரத்தை உள்ளடக்கிய 14 முக்கோணப் பகுதி (மஞ்சள் 
நிறம் ) . 7. அட்டதளம் : சதுாதசாரத்தை உள்ளடக 
கிய 8 தாமரை இதழ்ப் பகுதி . 8. சோடச - தளம் 
அட்டதளத்தை உள்ளடக்கிய 16 தாமரை இதழ்ப் 
பகுதி . 9. மேகலா திரயம் : சோடசத்தை உள்ளட 
கிய மூன்று வட்டங்கள் . 10. பூபுரம் : சிரீசக்ரத்தைப் 
பாதுகாக்கும் கோட்டை போன்ற அமைப்பு ; நான்கு 
வாசல்கள் கொண்டது . 


ப 


சாதாரண நோக்கில் , 4 முனைகள் கொண்ட 
சிவசக்கரம் , மச்சை , சுக்கிலம் ( ஆண்கரு ) , பிராண 
வாயு , சீவாத்மா என்ற நான்கையும் குறிக்கும் . 5 
முனை கொண்ட சக்தி 

சக்கரம் , தாது , தோல் , 
இரத்தம் , மாமிசம் , எலும்பு ஆகிய ஐந்தையும் குறிக் 
கும் . மொத்தத்தில் சிவ , சக்தி சக்கரங்களின 
சேர்க்கை படைப்பின் தத்துவத்தைக் குறிக்கிறது . 


இதனை ஒட்டி மற்றோர் வட்டம் வரையப்பட்டு 
அதைச் சுற்றி 16 இதழ்கள கொணட தாமரை வரை 
யப்படும் . இவ்வமைப்பைச் சுற்றி மூன்று வட்டங்கள் 
அமையும் . முடிவில் அவை 

நான்கு வாசல்கள் 
கொண்ட கோட்டை மதில் போன்ற அமைப்பால் 
பாதுகாக்கப்படும் ( படம் 4 ) . சிரீசச்கரத்தின் பாகங் 
களைக் குறிக்கப் பல்வேறு வண்ணங்கள் பயன்படுத் 
தப் பட்டிருக்கின்றன.. 


தத்துவ முறையில் 

பார்க்குங்கால் , ஐந்து 
முனைச் சக்தி சக்கரம் பஞ்ச பூதங்களைக் குறிக் 
கிறது . நான்கு முனைச் சிவசக்கரம் , மாயை , சுத்த 
வித்யை , மகேசுவரர் , சதாசிவர் ஆகிய தத்துவங் 
களைக் குறிக்கிறது . ஐம்புலன்களை வென்று பஞ்ச 
பூதங்களினால் பாதிக்கப்படாமல , மாயையை அகற்றி 
ஆனந்த வடிவினனான இறைவனுடன் ஒன்றுபடுதலே 
வீடு எனனும் தத்துவத்தைச் சீரீசக்கரம் அறிவிக் 
கிறது என்பர் அறிஞர் . 


சீரீசக்கரம் குண்டலினி என்னும் இறைசக்தியின் 
படிப்படியான முன்னேற்றத்தை எவ்வாறு குறிக் 
கிறது என்பதனைச் ‘ சௌந்தரியலகரி என்னும் 
பகுதி குறித்துள்ள விளக்கத்தால் அறியலாம் . 
சிரீசக்கரத்தின தத்துவங்களைச் சௌந்தர்யலகரியில் 
மஹீம் மூலாதாரோ என்று தொடங்கும் செய்யுளும் , 
பவானித்வம் தாசே என்று தொடங்கும் செய்யுளும் , 
விவரித்துள்ளமையைக் காணலாம் . 


சிரீசக்கரம் வரையும் முறை மேலே கொடுக்கப் 
பட்டது . ஆயினும் சிரீசக்கரத்தில் பல வகைகள் உள . 


சிரீசைலம் 


11 


சிரீசைலம் 


வரு 


குறிப்பிட்ட முக்கோணங்களுக்குக் குறிப்பிட்ட 
வணணங்கள் கொடுப்பதின் மூலம் , திரைலோக்கிய 
மோகன சக்கரம் , சாவாசா பரிபூரசக்கரம் போன்ற 
பலவகைப்பட்ட சிரீசக்கரங்கள் கிடைக்கப் பெறுகின் 
றன . 


பற்றிய செய்தி மகாபாரதத்தில் ஓரிடத்தில் 
கிறது . சங்கற்பம் செய்யும் போது இந்துக்கள 
புனிதத்தலத்தைப் பற்றிக் கூறுகினறனர் . 

இந்துக்களின் காவியங்களிலும் புராணங்களிலும் 
இவ்விடத்தைப் பற்றிய குறிப்புகள் வருகின்றன 
சீனப்பயணிகளான பாகியானும் , யுவானசுவாங்கும் 
பௌத்த துறவி நாசார்ச்சுனர் என்பவா கி.பி. முத 
லாம் 

நூற்றாண்டில் இங்சே வாழ்நதாரெனக் 
கூறுகினறனர் . இதிலிருந்து இவ்விடத்தின் தொன்மை 
விளங்குகிறது . 


சிரீசக்கரத்தை வரைப்படமாக வரையும் முறை 
மேலே கொடுக்கப்பட்டது . அவ்வாறன்றிப் பிந்து 
முதல் , பூபுரம வரையிலான பகுதிகள் ஒன்றன் கீழ் 
ஒன்றாகப் பிரமிடு வடிவத்தில் பஞ்ச உலோகத்தில் 
வார்க்கப்பட்டு வழிபாட்டுக்குப் பயன்படுத்தப்படு 
கிறது . இதனை மேரு என்று சொலவர் . இதிலும 
பல வகைகள உண்டு . எடுத்துக்காட்டாக , மாங்காடு 
காமாட்சி அம்மன கோயிலில் இருக்கும 

மேரு 
ஆமையின் முதுகுப்புறம என்ற வகையைச் சார்ந 
தது ஆகும் . 

சிரீசக்கர வழிபாடு எல்லாத் தேவதைகளுக்கும 
உகந்ததாகக் கருதப்படுகிறது இவவழிபாட்டினைக் 
கைக் கொள்ளத் தகுந்த மனநிலையும் நமபிக்கை 
யும் கொள்கைப் பிடிப்புமே தேவை . ஆண பெண் 
வேறுபாடின்றிக குலம் , கோத்திரம் வேறுபாடினறி 
அனைவரும் கைக் கொள்ளலாம் ஆனால , இதனைத் 
தகுந்த குருமார்களிடம் உபதேசம் பெற்ற பினனரே 
கைககொளள வேண்டும் என்ற விதிமுறை உணடு . 
எந்த ஊரிலும் எந்த இடத்திலும் செய்யத்தகக , 
இக்காலத்திறகேற்ற வழிபாட்டு முறை சிரீசக்கர 
வழிபாடே ஆகும் என்பது அறிஞர்களால் கருதப்படு 

சு . இராம . 


புராணக கதைகளின்படி பரமசிவன வாகனமான 
இடபம் இங்கே தவங்கிடந்தது உடனே பார்வதியும் 
பரமசிவனும் மலலிகார்ச்சுனர் பிரமரம்பா உருவங் 
களில் இடபத்தின் முன தோனறி வரங்கொடுத்தனர் . 
பாதாள கங்கை எனப்படும் கிருட்டிணா ஆற்றில 
வழிபாட்டுக்குரிய பல இலிங்கங்கள் ( புனிதக்கற்கள ) 
உள்ளன . 


சிரீசைல அரசனின் மா நில அலுவலர்களுள 
ஒருவர் பொன்னாலான ஓர் எருதையும் பிருங்கி முனி 
வரின சிலையையும் இவ்வூர் கோயிலுக்கு அன்பளிப் 
பாகத் தந்தார் என இவவூர்க் மக்கள நம்புகின்றனர் . 
பரமசிவனுககாகத் தவங்கிடந்து , தவங்கிடந்து எலும் 
புக்கூடாகிவிட்ட பிருங்கி முனிவருக்கு நிற்பதற்காகப் 
பரமசிவன மூன்றாம் காலை வழங்கினார் . 

ஆகவே 
தான இங்கேயுள்ள பிருங்கி முனிவருக்கு மூன்று கால 
கள் உள்ளன . 


கிறது . 


துணை நூல்கள் : 


எனபவள 


புராண 


Parasuramakalpasutra , Gaekwad Oriental Series , Vol . 

XXII , Baroda , 1923 . 
Srichakra , S. Sankaranarayanan , 

Aurobindo . 
Ashrama , Pondicherry , 1970 . 
Sricakralekha , Ed . , Purnachandra Rath , Rourkela ,, 

1982 . 


* 


Tanntasamgrapha , Varanasi Samskrita Viswa Vidya 
laya Series , 1970 . 

. 


சிரீசைலம் ( Srisailam ) கி.பி. 8 - ஆம் நூற்றாண 
டில் ஆதிசங்கரருடன தொடர்பு கொண்டு விளங் 
கியது . இரண்டாம் சந்திர குபதரின மகள் பிரபாவதி 

ஙகுள்ள சிவனுக்குப் பூசை செய்தமை 

வரலாறாகக கூறப்படுகிறது . இவளது 
சிற்பம் ஒன்று 

இக்கோயிலில் உள்ளது . இச்சிற்பம 
சாளுக்கியரின காலத்தைச 

சார்ந்தது . 

சிரீசைலம 
மலைப்பகுதிகளில் செஞ்சு ( Chenchu ) எனப்படும் 
மலையின மககள வாழந்து வருகின்றனர் . இவாகள 
இங்குள்ள சிவனைத் தங்களுள ஒருவராகக் கருதி வழி 
படுகின்றனர் . தங்கள் னத்துப் பெண்ணையே 
சிவன் மணந்தாரென இவர்கள் 

கூறுகினறனர் . 
எனவே , இச்சிவனைச் செஞ்சு மலலையா எனக் கூறு 
கின்றனர் . 

இங்குள்ள கோயில் மிகப் பெரியது இக்கோயி 
லின் வெளிப்புறச் சுவர்களில் பல சிற்பங்கள் செதுக 
கப்பட்டுள்ளன . இவை சைவ புராணத் தொடர் 
புடைய சிற்பங்களாகும் . கோயிலின கல்வெட்டுகள் 
கி . பி . 13 , 14 -ஆம் நூற்றாண்டுகளைச் சார்ந்தவை 
யாகும் . அவை காகதிய , விசயநகர அரசர்களின் 


உள்ளது . 


சிரீசைலம் : இது ஆந்திர மாநிலத்தில் கர்னூல 
மாவட்டத்தில் ஓடும் கிருட்டிணா ஆற்றின் தென 
கரையிலுள்ள இடபகிரியில் 

இவ்வூர் 
சைவ சமயத்தினரின் முக்கிய புணனியத் தலமாக 
விளங்குகிறது . இது சிரீசைலம் அல்லது சிரீபருவதம் 
என்று சொலலப்படுகிறது . சிரீசைலம் பரமசிவனின் 
பல அம்சங்களில் ஒன்றாகும் . இதனுடைய புனிதத் 
துவத்தை இந்துக்களும் பௌத்தர்களும் போட்டி 
போட்டுக் கொண்டு புகழ்கிறார்கள் . இவ்விடத்தைப் 


។ 


சிரீநகர் 


12 


சிரீ நகர் 


சீலம் நதிக்கரையில் அமைந்துள்ளது . சிரீநகரத்தில் 
மலைகளும் ஏரிகளும் சூழ்ந்துள்ளன . இந்நகரத்தின் 
பொருளாதாரம் சுற்றுலாப் பயணிகளின் மூலம் பெரி 
தும் வளர்ச்சியடைந்துள்ளது . சீலம் நதியின் குறுக்கே 
இந்நகரில் 7 மரப்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன . சீலம் 
ஆறு பல கால்வாய்களாக இந்நகரத்தில் பிரிக்கப்பட் 
டுள்ளது . இந்நகரத்தில் பல மசூதிகளும் கோயில் 
களும் உள்ளன . இங்குள்ள அசரத்பால் மசூதியில் 
முகம்மது நபியின் தலைமுடி உள்ளது . இந்நகரில் 
உள்ள சாமி மசூதி கி.பி. 15 -ஆம் நூற்றாண்டில் 
கட்டப்பட்ட மசூதியாகும் . தால் ஏரியில 
மிதக்கும் தோட்டங்கள இந்நகருக்கு வருகை புரியும் 
சுற்றுலாப் பயணிகளைப் பெரிதும் கவருபவையாக 
உள்ளன.இவ்வேரிக்கு அருகிலுள்ளசாலிமார் நிசாத்துப் 
( Nishat ) பூங்காக்களும் புகழ்பெற்றவையாகும் . சிரீ 
நகரம் விளைபொருளகளின் சந்தை நகரமாகவும் 
விளங்கி வருகிறது . இந்நகரம் மெல்லிய ஆடைகள , 
விரிப்புகள் , உலோகப்பொருள்கள் , மரவேலைப்பாடு 
கள் ஆகியவற்றிற்குப் புகழ்பெற்றது . காசுமீர் பல 
கலைக் கழகம் இந்நகரத்தில் 1948 - ஆம் ஆண்டு நிறு 
வப்பட்டது இந்நகரத்திலிருந்து வானூர்திகள் தில் 
லிக்கும் அமிர்தசரசிற்கும் செல்கின்றன . 


உளள 


சிரீசைலம் கோயில் 


. 


கல்வெட்டுகளாகும் . இக்கோயிலின் உள்ளே தான் 
பிரமரம்பா கோயில் உள்ளது . இரண்டாம் அரிகரர் 
கட்டிய தூண் மண்டபம் ககோயிலின் உள்ளே 
உள்ளதாயப் பல அழகிய சிறபங்களைப் பெற்றுத் 
திகழ்கிறது . 


விசயநகர மன்னர்களான நரசிங்கராயரும் , அரிகர 
ரும் இவ்விடத்திற்கு வருகை தந்துள்ளனர் . அரிகரர் 
சகஆண்டு 1326 -இல் இக்கோயிலில் ஓர் முக மணடபத் 
தையும் கட்டியுள்ளார் . கோயிலுக்கு வடக்கேயுள்ள 
கல்யாண மண்டபம் , சக ஆண்டு 1451 - இல் கிருட்டிண 
தேவராயரின் பணியாளர் ஒருவரால் கட்டப்பட்டுப் 
பொன்வேயப்பட்டது . இலிங்கத்திறகும் தனியான 
உட்கோயில் இங்கே உள்ளது . மாமன்னர் கிருட்டிண 
தேவராயர் இவ்வூரில் உள்ள தேரடித் தெருவில் 
சக ஆண்டு 1438 - இல் பல மண்டபங்களைக் கட்டியுள் 
ளார் . 


கி.பி. 15 - ஆம் நூற்றாண்டுச் செப்புப் பட்டயத் 
தின்படி , அந்நூற்றாண்டில் பிராமணர்களுக்கும் சத் 
திரியருக்கும் , வைசியருக்கும் இடையே சில கோயில் 
உரிமைகளைப் பற்றிப் பூசல் ஏற்பட்டது . 
பூசல் கி.பி. 1416 - ஆம் ஆண்டு பிப்பிரவரி 13 - ஆம் நாள் 
வைசியருக்குச் சாதகமாக முடிந்தது . சு.இரா . ; கே . சே . 

சிரீ நகர் சம்மு - காசுமீர மாநிலத்தின் கோடைக் 
காலத் தலைநகரம் . சிரீநகர மாவட்டத்தின் தலை 
நகரமாகவும் இந்நகரம் விளங்குகிறது . இந்நகரம் 


சாலிமார் பூங்கா 
இந்நகரத்திற்கு அருகில் குல்மார்கு ( Gulmarg ) 
என்ற பகுதி உள்ளது . இது உரோசா வகைப் பூக் 
களுக்குப் புகழ் பெற்ற இடமாகும் . இங்கிருந்து காசு 
மீரப் பள்ளத்தாக்கின் அழகைக் கண்டு களிக்கப் 
பேரெண்ணிக்கையுள்ள சுற்றுலாப்பயணிகள் வருகின் 
றனர் . நங்கபருவதம் மலையுச்சியையும் இங்கிருந்து 
காணமுடியும் . இம் மலையுச்சி 26,699 அடி உயர 
முடையது . நகர மக்கள் தொகை 533368 ( 1981 ) . 


சிரீபிரகாசா 


13 


சிரீவசன பூடணம் 


சிரீநகர மாவட்டத்தின் பரப்பளவு 3,013 ச.கி.மீ. 
ஆகும் . இம்மாவட்டத்தில் உள்ள காசுமீரப் பள்ளத் 
தாக்கு பெரிதும் வளமுடைய பகுதியாகும் . சம்மு 
காசுமீர மாநிலத்தில் மிக அதிக மக்கள் தொகை. 
கொண்ட பகுதி இப்பள்ளத்தாக்கே ஆகும் . 
மாவட்டத்திலுள்ள மலைகளில் காடுகள் 

உள்ளன . 
மாவட்டத்தின் மக்கள் தொகை 708328 ( 1981) .சு . இரா 


நூல்களை இயற்றினார் . அந்நூல்களின் தொகுப்பை 
அட்டாதச ரகசியம் என்று வழங்குவர் . இராம 
காதையில் சுந்தர காணடம் சிறப்புற்றுப் பொலிதல் 
போல் அட்டாதச ரகசியத்தில் சிரீவசன பூடணம் 
தனித் தகுதி பெற்றுச் சான்றோர்களால் அனு சந 
திக்கப் பெறுகிறது . 

சிரீவசன பூடணம் திட்ப நுட்பம் செறிந்தது : 
ஆழ்ந்த கருத்தைக் கொண்டுள்ளது . இந்நூலின் சிறப் 
பியல்பை அனுபவித்தறிந்த மணவாள 

மாமுனிகள் 
உபதேசரத்தின மாலையில் , ஆர் வசன பூடணத்தின் 
ஆழ் பொருளெல் லாமறிவார் ? ஆர் அது சொல் 
நேரில் அனுட்டிப்பார் என்று ஈடுபட்டுப் பேசினார் . 


மேற் 


ஆனால் , 


மணவாள 


சிரீபிரகாசா ( கி பி . 1890-1971 ) : இவர் ஓர் 
அரசியல் வலலுநர் ; பத்திரிகையாளர் ;; வழக் 
குரைஞர் ; கல்வியாளர் ; விடுதலை வீரர் . அலகாபாது , 
கேம்பிரிட்சுப்பல்கலைக் கழகங்களில் தமது 
படிப்பை முடித்துவிட்டு 1914 - இல் வழக்குரைஞராக 
வாழ்க்கையைத் தொடங்கினார் . 

ஒரு 
சில நாட்களில் காங்கிரசுக் கட்சியில் சேர்ந்தார் . 
அனைத்து இந்தியக் காங்கிரசுக் குழுவிற்கு 1918 - இல் 
உறுப்பினராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . அப்பதவி 
யிலேயே 1945 வரை இவர் நீடித்திருந்தார் . இடை 
யில 1928 முதல் 1934 வரை உத்தரப்பிரதேசக் காங் 
கிரசுக் குழுவின் செயலராக இருந்தார் ; 1929 முதல 
1931 வரை இந்தியத் தேசிய காங்கிரசின் செயலராக 
இருந்தார் ; 1934 முதல் 1935 வரை உத்தரப்பிரதேசக் 
காங்கிரசுக் குழுவின தலைவராக இருந்தார் . 1934, 
1945 - இல் சட்டமன்ற 

உறுப்பினரானார் . இவர் 
1947 முதல் 1949 வரை பாகிசுத்தானில் இந்தியத் தூது 
வராகப் பணியாற்றினார் . 1949 முதல் 1950 
அசாம் ( Assam ) ஆளுநராக இருந்தார் . மத்திய 
வணிக அமைச்சராக 1950-51 வரை இருந்தார் . 
பின்னர் 1951 முதல் 52 வரை தேசிய கனிவளங்கள் , 
அறிவியல் ஆராய்ச்சி அமைச்சராக இருந்தார் . 
மேலும் 1952 முதல் 1956 வரை சென்னை ஆளுநரா 
கவும் இருந்தார் . 1956 முதல் 1962 வரை பம்பாய் 
ஆளுநராகப் பொறுப்பேற்றிருந்தார் . 


சிரீவசன பூடணத்திற்கு மூன்று உரைகள் எழுதப் 
பெற்றன . அவற்றுள் தலை சிறந்தது 
மாமுனிகளின் விரிவுரையே . பிரம்ம சூத்திரம் எம் 
பெருமானாரால் விளக்கம் பெற்றது போல் இந்நூல் 
இவரால் விளக்கம் பெற்றது . 

சிரீவசன பூடணத்தின் குறிக்கோள் , இறைவ 
னையே 

பற்றுகோடாகக் கொண்டு , மன்னுயிரை 
யெல்லாம் தன்னுயிர் போல் எண்ணித் தனக்கென 
வாழாது பிறர்க்கென வாழும் சிறந்த மனிதனை உரு 
வாக்குவதே . 


வரை 


தன்னை மேலும் உயர்த்த விரும்பும் அடியவன் 
குறிக்கோளாகக் கொள்ளத் தக்கது வேதம் , இவ் 
வேதம் கரும காண்டம் என்றும் ஞான காண்டம் 
என்றும் இருவகைப்படும் . இவற்றுள ஞானகாண்டமே 
தலைசிறந்தது . அந்த ஞான காண்டத்தை விளக்கு 
வன இதிகாசங்களும் புராணங்களும் ஆகும் . புரா 
ணங்களை விட இதிகாசங்களே தலைசிறந்தவை . 

இதிகாசம் இரண்டனுள் இராமாயணத்தால் 
தேவ மாதர்களின் 

சிறையை விடுவித்தற்காகச் 
சிறையிருந்த பிராட்டி (சீதை ) யின் ஏற்றம் பேசப் 
படுகிறது ; மகாபாரதத்தால் தூது போனவன் ஏற்றம் 
விளக்கப்படுகிறது . இவ்விரு நூலகளும் 
பிறர்க்காகவே வாழவேண்டும் என்பதை வற்புறுத்து 


இவர் நூல்கள் பல எழுதியுள்ளார் . அவற்றுள் 
சிறந்தது அன்னி பெசண்டு பற்றி இவர் எழுதிய 
நூலாகும் . இவர் 1971 - ஆம் ஆண்டு வாரணாசியில் 
தமது இல்லத்தில் காலமானார் . 

கே.சே. 


மனிதன 


கின்றன . 


சிரீவசன பூடணம் : வைராக்கிய சீலரான 
வடக்குத் திருவீதிப் பிள்ளையின் புதல்வர் இருவர் . 
இருவருள் மூத்தவர் பிள்ளை லோகாசாரியர் . இளை 
யவர் அழகிய மணவாளப் பெருமாள் 

நாயனார் . 
ப்பெருமக்கள் இருவராலும் வைணவம் புத்தொளி 
பெற்றது . இவ்விருவரும் பெருமாளும் இளைய பெரு 
மாளும் போல் இருந்தனர் என்று யதீந்திரப் பிரண 
வம் கூறும் . 


பிராட்டி கருணையே வடிவமானவள் . 

அவள் 
உலகில் மன்னுயிர்கள படும் அல்லல்களைக் கண்டு 
உருகுகின்றாள் . பெருமாள் பக்கம் போய் உயிர்கள் 
பால் இரக்கங்காட்டுமாறு மன்றாடுகின்றாள் . பெரு 
மானே ! நீ கருணையினறி இவ்வுயிர்களை வெளியே 

கதவடைத்தால் இவர்கட்குப் புகலிடம் 
உண்டோ 

என்று வேண்டுகிறாள் . இந்நிகழ்ச்சி 
பெருமானும் பிராட்டியும் தனித்திருக்கும் போது 
நிகழ்வது . 


தள்ளிக் 


பிள்ளை லோகாசாரியர் பதினெட்டு இரகசிய 


சிரீவசன பூடணம் 


14 


சிரீவசன பூடணம் 


பிராட்டி பெருமானைப் பிரிந்திருக்கும் நிலையில 
சேதனர்களைத் திருத்த முயல்கின்றாள , கொடிய 
வனான இராவணன பக்கலிலும் கருணைகொண்டு 
நீ எம்பெருமானைப் பற்றுக என்று கூறியது உலகம் 
அறிந்தது . 


பிரபத்தியை மேற்கொணடவனுக்கு 

அக அடக் 
கமும் புற அடக்கமும் தானே அமையும் . இவ்விரண்டு 
பண்பும் வந்த பின் ஆசாரியன் வலிய வந்து ஆட் 
கொள்வான் . ஆசாரியன் தொடர்பால் திருமந்திரம் 
எளிதே கிட்டும் . 


குற்றமே 

வடிவான மன்னுயிர்கள் ஒரு பால் 
இனிக்கினற குற்றங்களைச் செய்து கொண்டுள்ளனர் . 
இறைவனோ , தன்னை யார் தட்டிக் கேட்கப் 
போகின்றார்கள் என்று பெருமிதத்துடன இருக்கின 
றான் . பிராட்டி முயன்று இருசாராரையும் திருத்து 


கின்றாள . 


பிரபததியை மேற்கொண்டவன் எப்போதும் 
நீசனேன் நிறைவு ஒன்றும் இலேன் என்று 

கருதிய 
வணணம் இருத்தல் வேண்டும் . அங்ஙனம் இருப்பது 
சிறப்புடையதே . ஆனால் , எம்பெருமான் சேதனன் 
பால் கொண்ட பேரன்பால் தன்னைத் தாழவிட்டுக் 
காட்சி தருவான் ; புரையற்றக் கலப்பான் . அப்போது 
பிரபந்தன் ( பிரபத்தியை மேற்கொண்டவன் ) பத 
றாமல் அவன் திருவுள்ளத்துக்கு ஏற்ப நடத்தல் 
வேண்டும் . இதனை உலகியல் காட்டி இந்நூல் விளக் 
குவது நயப்பாடுடையது . 


இறைவனுடன ஒன்றியிருக்கும்போது 

பெரு 
மானைத் தன் அழகாலே திருத்துகிறாள் . இறை 
வனைப் 

பிரிந்திருக்கும்போது மன்னுயிர்களை 
லே திருத்துகிறாள் . இவவாறு இந்நூல் நய 
முறப்பேசுகிறது . 

பிராட்டியால் திருத்தப் பெற்ற மன்னுயிரகள 
கரும யோகத்தையும் ஞான யோகத்தையும் பகதி 
யோகத்தையும் விட்டுவிட வேண்டும் . பிரபத்தி நெறி 
ஒன்றையே மேற்கொள்ள வேண்டும் . கருமயோகம் 
முதலான நெறிகள பலவிதமான கட்டுப்பாடுகளை 
விதிசகின்றன . அவற்றில் சிறு குறை நேரினும் பேரி 
டரும் பேரிழப்பும் உண்டாகும் . 


அழகுக்கு இட்ட 

சட்டை 

அணைக்கைக்கு 
விரோதி யாமாப் போலே என்று திட்பமாகவும் 
நுட்பமாகவும் விளக்குகின்றார் ஆசாரியர் . 


ஒருவன் பிரபத்தி செய்தபின் , எம்பெருமான் ,, 
அவனைத் திருப்பாற்கடலாகவும் , வைகுநதமாகவும் , 
திருமலையாகவும் எணணி அவன் இதயத்திலேயே 
வாழ்கிறான் . நம்மாழ்வார் இப்படிப்பட்ட சமயத் 
தில் , கல்லும் கனைகடலும வைகுந்த வான் நாடும் 
புலலென்று ஒழிந்தன கொல் ஓ பாவம் என்று மனம 
கரைந்து பேசுகின்றார் . 


பிரபத்திக்கு , இன்ன காலத்தில் , இன்ன இடத் 
தில் , இன்னான மேற்கொள்ள வேண்டும் 

எனனும் 
கட்டுப்பாடுகள இல்லை . அருச்சுனன் போர்க்களத் 
திலே பிரபத்தி செய்தான் . பாஞ்சாலி துரியன் முத 
லான தீயவர்கள் நடுவில் பூப்புற்ற நிலையில் பிர 
பத்தி செய்தாள் . விலங்கான கயேந்திரன் மடுவில் 
பிரபத்தி செய்தான் . 


இவற்றால் பிரபத்தி செய்பவர்க்கு எவ்வித நிபந் 
தனையும் இல்லை என்பது புலனாகின்றது . ஆனால் : 
பிரபத்தி செய்பவன அருசசாவதாரத்தையே பற்ற 
வேண்டும் என்னும் கட்டுப்பாட்டை விதிக்கிறது . 


பிரபத்தி செய்த ஒருவனை அவன் பிறந்த குலம் 
கருதி அவமதிப்பதைப் பெருமான பொறான் . எம் 
பெருமான் வேதம் உணர்ந்தாரை நோக்கி , பிரபத்தி 
செய்தவர்கள் மிகமிகத் தாழ்ந்த குலத்திற பிறந் 
தாலும் , 

நீங்கள அவாகளுடைய திருவடிகளிலே 
விழுந்து வணங்குங்கள் ; ஆராதியுங்கள் . அவாகள 
உங்களபால ஞானம் பெற விரும்பினால் அருளுங்கள் ; 
அவர்கள் பகவத் ஞானததை உங்களுக்கு உபதேசித் 
தால் கேட்டுப் பயன பெறுங்கள் . நான் எப்படி வழி 
பாட்டிறகு உரியவனோ அதே போல அவர்களும் 
வழிபாட்டுக்கு உரியவர்கள என்று கூறுகின்றான . 


பரமபதத்திலும் பாற்கடலிலும் உள்ள 

பெரு 
மானுக்குத் தரும் சிறப்பையெல்லாம அருச்சாமூர்த் 
திக்கு வழங்க வேண்டும் . அருசசாவதாரம் எளிய மக் 
களின் பொருட்டு அமைக்கப்பட்டது என்று கருது 
வதை விசிட்டாத்துவிதம் வனமையாக மறுக்கிறது . 
ஆழ்வார்கள் அனைவரும் பிரபத்தி செய்தது திவ்விய 
தேசங்களில் உள்ள பெருமான் பக்கலிலே . 


பிரபத்தியை மேற்கொண்டவன் பால் நற்பண்பு 
கள தாமாக வந்து சேரும் . அப்போது , நம்முடைய 
பெருமை அளவிடற்கரியது ; நாம் பெரியோம என்று 
கருது தல அழிவுக்கு ஏதுவாகும் . 


| 


ஆழ்வார்கள பல இடங்களிலும் பிரபத்தி பண் 
ணிற்று அருச்சாவதாரத்திலே என்று இந்நூல் உறுதி 
படப் பேசுகிறது . 


நற்பண்புகள் யாவும் ஆசாரியன் திருவருளாலும் 
எம்பெருமான் திருவருளாலும் வந்தன 
எண்ணி எண்ணி அடக்கமாக இருத்தல் வேண்டும் . 


என்று 


சிரீவிசயம் 


15 


சிரீவிசயம் 


பிரபத்தி செய்பவன் இறைவன் மூலமாக 
வும் உய்வு பெறலாம் ; ஆசாரியன் மூலமாகவும் 
உய்வு பெறலாம் . இரண்டினுள்ளும் ஆசாரியனைப் 
பற்றுவதே சிறந்தது . இறைவனைப் பற்றி உய்வு 
தேடுவது ஒருவன் மற்றொருவன் கையைப் பற்றிச் 
செயலை நிறைவேற்றக் கருதுதல் போன்றது . ஒருகால் 
அவன் கையை உதறி வெளியே போ என்று கூறி 
னாலும் கூறலாம் . 


யுவான் சுவாங்கிற்குப் பிறகு இந்தியாவிற்கு வருகை 
தந்த இட்சிங்கு ( I - Tsing ) என்னும் சீனப்பயணி தனது 
நூலில் இதைப் பற்றிக் குறிப்பிடுகிறார் . சிரீவிசயத்தை 
இவர் சீ - லீ - போ - சீ அல்லது போ - சீ என்று குறிக் 
கிறார் . இது மகாயான பௌத்த சமயத்தின் மையமாக 
இருந்தது . இதைப் பற்றிய செய்திகள் கி.பி.7 - ஆம் 
நூற்றாண்டுக் கல்வெட்டுகள் மூலமும் நமக்குக் 
கிடைக்கின்றன . 


ஆசாரியனைப் பற்றுவது தக்க தலைவன் காலைப் 
பற்றுவது போன்றது . ஒருவன் காலைப் பற்றும்போது 
எவ்வளவு கொடியவன் ஆனாலும் காலையுதறிச் 
சீறமாட்டான் . குன்றனைய குற்றமும் காலைப் 
பற்றிய அளவில் தலைவன் கண்ணுக்குத் தோன்றாது 


இது கி பி . எட்டாம் நூற்றாண்டில் சைலேந்திர 
மன்னர்கள் ஆட்சியின்கீழ் இருந்தது . கி.பி. பத்தாம் 
நூற்றாண்டின் இறுதியில் இதற்கும் சாவாவிற்கும் 
இடையே பெரும் பகை மூணடது . 


இக்கருத்தை , ஈச்வரனைப் பற்றுகை கையைப் 
பற்றிக் காரியங் கொள்ளுமோபாதி , ஆசாரியனைப் 
பற்றுகை காலைப் பிடித்துக் காரியம் கொள்ளுமோ 
பாதி என்று சுருங்கக் கூறி விளங்கவைக்கிறார் . 
( கொள்ளுமோபாதி - கொள்வது போன்றது ) , 


ஆசாரியன் திருவருள் இருந்தால் உய்வு பெறலாம் ; 
அவன் அருளில்லையேல் உய்வேயில்லை . அவனது 
அருள் பெற்றவனை இறைவன் வலிய வந்து ஆட் 
கொள்வான் . 


தென்னிந்திய வரலாற்றிலேயே இராசேந்திர 
சோழன் கடாரம் என்று சொல்லப்பட்ட சிரீவிசயத் 
திற்கு அனுப்பிய கப்பற்படை முக்கிய பங்கைப் 
பெற்றது . இதைப் பற்றிய செய்தியை இவரது 
ஆட்சியாண்டு பதினான்கில் செதுக்கப்பட்ட கல் 
வெட்டுகள் கூறுகின்றன . இவர் முன்னோடியான 
இராசராசன் காலத்தில் சிரீவிசய சைலேந்திரர்கள் 
சுமுகமான உறவை வைத்திருந்தனர் . இராசேந்திரன் 
ஆட்சியின் தொடக்கத்தில் காம்போச மன்னர் இவரது 
உதவியை நாடினார் . உடனே இராசேந்திரன் தனது 
தூதுவர்களை 1016 , 1033 , 1077 ஆகிய ஆண்டுகளில் 
அனுப்பி வைத்தார் . கி பி 1025 - இல் சிரீவிசயத்திற்கு 
வரது கப்பற்படை அனுப்பப்பட்டது . 


தாமரையை அலர்த்தக்கடவ ஆதித்தியன் தானே 
நீரைப் பிரிந்தால் அத்தை உலர்த்துமாப்போலே 
சொரூப விகாசத்தைப் பண்ணும் ஈச்வரன் தானே 
ஆசாரிய சம்பந்தம் குலைந்தால் அத்தை வாடப் 
பண்ணும் . ஆகையால் ஆசாரிய அபிமானமே தாரகம் 
என்று இந்நூல் விளக்குகிறது . 


பிள்ளை 


திருமாலின் திருவருளைப் பெற்று ஆன்மாக்கள் 
உய்யவேண்டும் என்னும் 

கருணையால் 
லோகாசாரியர் 

இயற்றிய இந்நூல் எம்பெரு 
மானாரின் திருவுள்ளத்தையும் ஆழ்வார்களின் திரு 
உள்ளத்தையும் நிறைவு செய்ய உதித்த ஞான 
சூரியனாகும் . 

எஸ் . கே இ. 
சிரீவிசயம் தென்கிழக்கு ஆசியாவில் இருந்த 
கடலோரப் பேரரசு . இப்பேரரசு கி.பி .7 முதல் 13 - ஆம் 
நுற்றாண்டு வரை மிகவும் 

நிலையில் 
இருந்தது . இது எப்பொழுது தோன்றியது என்று 
எவராலும் அறுதியிட்டுக் கூறுதல் இயலாது . எனினும் 
வரலாற்றறிஞர் கருத்துப்படி இது சுமத்திராவிலுள்ள 
பாலம்பாங்குப் ( Palembang ) பகுதியாகலாம் . 


வணிகப் போட்டி இதற்குக் காரணமாக இருக்க 
லாம் . இராசேந்திரன் தமது இராணுவ வலிமையைப் 
பறைசாற்றுவதற்காகவே 

சிரீவிசயத்திற்கு 
கப்பற்படையை அனுப்பினார் எனப் பேராசிரியர் 
சத்தியநாதையர் கருதுகிறார் . 

ஆனால் , 

கடற் 
கொள்ளையைத் தடுப்பதற்காகத்தான் இது அனுப்பப் 
பட்டது எனப் பேராசிரியர் எ எல் . பாசம் ( Basham ) 
கருதுகிறார் . கலிங்கத்துப்பரணியும் , குலோத்துங்கச் 
சோழன் உலாவும் இவனது படைவலிமைக்குச் சான்று 
பகருகின்றன . இப்போரில் இராசேந்திரன் வென்றா 
னெனச் சோழர் கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் கூறு 
கின்றன . மேலும் இராசேந்திரன் கடாரம் கொண்டான் 
என்ற பட்டத்தையும் சூட்டிக்கொண்டான் . மீண்டும் 
1068 - இல் வீர இராசேந்திரன் காலத்தில் இங்கே ஓர் 
கடற்படை அனுப்பப்பட்டது . 11 - ஆம் நூற்றாண்டில் 
சீனாவிற்கும் சிரீவிசயத்திற்குமிடையே 

சுமுகமான 
உறவு இருந்தது . இருப்பினும் இறுதியில் சிரீவிசய 
மன்னரான 

சங்கராமவிசயதுங்கவருமன் கைது 
செய்யப்பட்டார் . பண்ணை , மலையூர் , மாயிருடிங் 
கம் , இலங்காசோகம் , பப்பாளம் , இலிம்பங்கம் , 
வளைப்பந்தூர் , தக்கோலம் , கடாரம் ஆகியவை 
சோழர்களால் கைப்பற்றப்பட்டன . சோழப்பேரரசிற் 


உன்னத 


சிரீவிசயத்தின் ஆட்சி சிறுகச் சிறுகச் சுமத்திரா , 
பங்கா , சாவா முழுவதிலும் பரவி மலேயா முந்நீரகத் 
தின் பெரும்பகுதியிலும் பரவி ஆதிக்கம் செலுத்தியது . 


சிரீவில்லிபுத்தூர் 


16 


சிரீ வேங்கடேசுவரா பல்கலைக் கழகம் 


கும் சிரீவிசயத்திற்குமிடையே கி.பி .1088 - இல சுமுக 
மான வர்த்தகத் தொடர்பு இருந்தது என்பதைச் சுமத் 
திராவிலுள்ள ஒரு தமிழ்க் கல்வெட்டுக் கூறுகிறது . 

எனினும் , கி.பி. 13 ஆம் நூற்றாண்டில் சைலேந்திர 
மன்னர்களுள ஒருவரான சந்திரவானு இலங்கைக்கு 
ஒரு கடற்படையை அனுப்பினார் . அங்கே நடந்த 
கடற்போரில் அவர் தோல்வி அடைந்தார் ; பிறகு 
கொல்லப்பட்டார் . இதற்குப்பின் சைலேந்திரப் 
பேரரசு தனது செல்வாக்கு இழந்து வரலாற்றிலிருந்து 
மறைந்தது . 

கே.சே. 


டிய மன்னர் பல சமயங்களிலும் உள்ள உண்மை 
யைக் காண்பதற்கு ஒரு பெரிய அவையைக 

கூட்டி 
னார் . இதற்குப் பெரியாழ்வார் அழைக்கப்பட்டார் . 
நாத்திகர்களும் , சமணர்களும் பௌத்தர்களும் 
அழைக்கப்பட்டனர் . மன்னர் வாதத்தில் வெல்பவர்க்கு 
பரிசாகத் தூக்கிக் கட்டிய பொறகிழி அப்படியே இருந் 
தது . இறுதியாகப் பெரியாழ்வார் பேசத் தொடங்கித் 
தருக்க முறையில் தம் 

கொள்கையை நிலை 
நாட்டினார் . பொற்கிழி தானாகத் தாழ்ந்தது . மன் 
னர் அதை அறுத்து ஆழ்வாரின் திருவடிகளில் வைத 
தார் . ஆழ்வார் திருமாலின் பெருமையைக் கூறி 
வைணவ தத்துவத்தை நிலைநாட்டினார் . மன்னரது 
ஐயமும் நீங்கிற்று . உடனே அவர் ஆழ்வாரைத் தம் 
பட்டத்து யானைமீதேற்றி , சங்கும் மற்ற வாத்தியங் 
களும் முழங்க அரச மரியாதையுடன் 
அழைத்து வந்தார் . உடனே திடீரெனறு வானத்தில் 
திருமால் திருமகள் , நிலமகளுடனாய்க் கருடன 
மீது காட்சியளித்தார் . ஆழ்வாரை வாழ்த்தி ஆசீர் 
வதித்தார் . ஆழ்வாரும் பலலாண்டு பல்லாண்டு பல் 
லாயிரத் தாண்டு என்று திருமாலைப் புகழந்து பாடி 
னார் . 


f 


உள 


ளது . 


ஊாவலமாக 


சிரீவில்லிபுத்தூர் : இது தமிழ் நாட்டில் மது 
ரைக்கு அணமையில் காமராசர் மாவட்டத்தில் 

இங்குத்தான் பெரியாழ்வாரும் ஆண்டா 
ளும் பிறந்தனர் . விட்டுணுசித்தன் எனப்பட்ட பெரி 
யாழ்வார் இங்குள்ள வடபத்திரசாயி ( ஆலிலையில 
துயின்றோன் ) கோயிலில் தலைமைப் பட்டராக இருந் 
தார் . விட்டுணுவின் சித்தத்தில் இருப்பவர் , அவர் 
சித்தம் போல் நடப்பவர் என்பதால் விட்டுணுசித்தர் 
என்று சொல்லப்பட்டார் . இவர் 
களைக் கற்று வல்லவராகித்திருமால் கைங்கரியத் 
திற்கே தம்மை முற்றிலும் உரிமையாககினார் . 


வைணவ 

நூல 


வைணவ சமயத்தின் வரலாற்றில் இந்நிகழ்ச்சி 
ஒருபெருமைமிக்க நிகழச்சியாகும் . பாண்டிய நாட்டில் 
வைணவம் பரவவும் தழைக்கவும் இது உதவியது . 


இங்கேயுள்ள ஆண்டாள கோயிற கோபுரம் மிக 
வும் உயர்ந்தது , மந்து கமுனிவர் வடபத்திர சாயியை 
வழிபட்டுள்ளார் . நாயக்க மன்னர்கள இங்கே ஒர் 
அரண்மனையைக் கட்டியிருந்தனர் . இது பாணடிய 
நாட்டுத் திருப்பதி என்று சொல்லப்படுகிறது 
இது 108 வைணவத் திருப்பதிகளுள ஒன்று . கே , சே . 

சிரீ வேங்கடேசுவரா பல்கலைக் கழகம் 
ஆந்திரப்பிரதேசத்தில் சித்தூர் மாவட்டத்தில் அமைந 
துள்ள வைணவப் புண்ணியத் தலமான திருப்பதியில 
1954- இல் தோற்றுவிக்கப்பட்டது . இப் பல்கலைக்கழ 
கம் திருவேங்கடப் பெருமானின் பெயரில் 

அமைந் 
துள்ளதால் , திருவேங்கடவன பலகலைக் கழகம் 
( Sri Venkateswara University ) என்றும் வழங்கப்படு 
கிறது . 

திருமலையின் அடிவாரத்தில் 925 ஏக்கரில் அமைக 
கப்பட்டுள்ள 

பலகலைக்கழகம் கற்பித்தல , 
ஆராய்ச்சி , இணைப்புரிமை வழங்குதல் ( Affiliation ) 
முதலான பணிகளை முதன்மையாகக கொண்டுள் 
ளது . இப்பல்கலைக்கழகத்தின் ஆளுகை (Jurisdiction ) 
அனந்தப்பூர் , கடப்பா , கர்நூல் , சித்தூர் , நெலலூர் 
ஆகிய மாவட்டங்களைக் கொண்டுள்ளது . நிருவாக 
மும் , பெரும்பாலான புலங்களும் , சில கல்லூரிகளும் 


சிரீவில்லிபுத்தூர் 


விட்டுணு சித்தன் காலத்தில் மதுரையில் திருவல் 
லபதேவன் என்ற பாண்டிய மன்னர் ஆண்டு வந்தார் . 
இவர் கி.பி. 9 - ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்று 
அறிஞர் கோபிநாத ராவ் கருதுகிறார் . 

இப்பாண் 


சிரீ வேங்கடேசுவரா பல்கலைக் கழகம் 


17 


சிரீவைகுண்டம் 


திருப்பதி வளாகத்தில் செயற்படுகின்றன இதன் விரி 
வாக்க மையங்களும் , இணைப்புரிமை பெற்ற கல் 
லூரிகளும் மேற்கூறிய மாவட்டங்களில் இயங்குகின் 
றன . இப்பல்கலைக்கழகத்தில் சற்றேக்குறைய 60 
ணைப்புரிமை பெற்ற கல்லூரிகள் உள்ளன . 


கணக்கர் துறையும் ( Accountancy ) , மொழியியல் , 
அயல் நாட்டு மொழிகள் முதலானவற்றில் ஓர் ஆண்டு 
பயின்று பட்டயத் தகுதி பெறலாம் , 

இப் பல்கலைக்கழகம் வழங்கும் சிறப்பு நிலைப் 
பட்டங்கள ( Honorary Degree ) டி . எசுசி ., டி . லிட் , 
எல்எல்.டி முதலானவையாகும் . 


ஆந்திரப் பிரதேசத்தின் மிகப்பெரும் பல்கலைக் 
கழகங்களுள் சிரீவேங்கடேசுவரா பலகலைக் 

கழக 
மும் ஒன்றாகத் திகழ்வதற்குக் காரணம் , இங்குக 
கலை , அறிவியல் கல்லூரிகள் , சட்டக் கலலூரிகள் , 
இசை , மொழிக கல்லூரிகள் , வேளாண்மைக் கல்லூரி 
கள் , பொறியியற் கல்லூரிகள் , மருத்துவக் கலலூரிகள் , 
அஞ்சல்வழிக கலவித்திட்டம் முதலானவை செயற் 
படுவதேயாகும் . இங்குச்செயற்படும் புலங்கள் , தனி 
மையங்கள் ( Schools ) பின்வருவனவாம் . கலை , வணிக 
வியல் , சட்டவியல் , கீழை மொழிகளின் மையம் , சமு 
தாய அறிவியலும் நடத்தைசார் அறிவியலும் ( Social 
science and Bebavioural Science ) கல்வியியல , 
பொறியியல் , மருத்துவம் , உயிரியல் மற்றும் 
மணணியல் 

அறிவியல்கள ( Earth sciences ) ஆகி 
யவையாம் . 


சிறந்த பல்கலைக் கழகங்களில் கிடைக்கும் 
அனைத்து வசதிகளும் மாணவர்களுக்கு 

இங்குக் 
கிடைக்கின்றன . சிறந்த நுாலகம் , ஆய்வுக்கூடங்கள் , 
மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்குச் சிறந்த 
மருத்துவ மனைகள் , வேளாண் கல்லுாரி மாணவர் 
களுக்குச் சிறந்த பயிரிடும் தோட்டங்கள் 

முதலா 
னவை உயர்கல்வியின் தேவைகளை நிறைவு செய்வ 
னவாக உள்ளன , நாட்டு நலப்பணி , விளையாட்டுத் 
துறை முதலானவற்றிலும் மாணவர்கள ஈடுபட 
வசதியுண்டு , மாணவர்கள் , ஆசிரியர்கள் , ஊழியர்கள் 
முதலானோருக்கு உறைவிடங்களும் உள்ளன . சீ.ப. 

சிரீ வைகுண்டம் இன்றைய சிதம்பரனார் 
மாவட்டத்திலுள்ள வட்டத்தின் 

தலைநகர் . 
இவ்வூர் தாமிரவருணியாற்றின் வடகரையில் அமைந் 
துள்ளது . 1911 வரை இவ்வூர் 

வட்டமாக 
வில்லை . திருநெலவேலி வட்டத்தில் உள்ள பேரூராக 
இருந்தது . திருநெல்வேலியிலிருந்து 22 கி.மீ. நேர் 
கிழக்கே திருச்செந்தூர் செல்லும் பாதையில் இவவூர் . 
உள்ளது ; மருத வளமுடையது . தாமிரவருணியாற் 
றின் இறுதி அணை இவவூரில உளளது . 


| 


1 


தனி 


இப் பல்கலைக்கழகத்தில் பயிற்றுவிக்கப்படும் சில 
குறிப்பிடத்தக்க பாடங்கள் பின்வருவன . முதியோர் 
கல்வி , உடல் சார் மானிடவியல் ( Physical Anthropo 
logy ) , சமுதாய மானிடவியல் , உயிர் வேதியியல் 
( Biochemistry ) , தமிழ் , சமசுகிருதம் , அரேபிய , பெர் 
சிய , உருது மொழிகள , 

தொகையியல , 
மனையியல் , உடற்கலவி , நடனம் , இசை , மின்ணணு 
வியல் மற்றும் தொலைத் தகவல தொடாபு 
யவையாகும் . 


மக்கள் 


| 


இப் பல்கலைக் கழகத்தில் புகுமுகப்படிப்பு ( PUC ) 
இல்லை . இளம் பட்டப்படிப்பு முதல் ஆராய்ச்சிப் 
பட்டங்கள் வரை கற்கலாம் . பொதுவாக இங்குக் 
கற்பிக்கப்படும் அனைத்துத் துறைகளிலும் முனைவர் 
பட்டம் வரை பயில வாய்ப்புண்டு . 


1 


கள்ளப்பிரான் என வழங்கும் திருமால கோயில் 
இவ்வூரின் 

பெரிய கோயிலாகும் . வைகுண்டபதி 
சுவாமி கோயில் என்றும் கூறுவர் . இங்குள்ள 
வேங்கடமுடையான மண்டபம் , வைகுண்ட ஏகாதசி 
மண்டபம் மற்றும் தூண்களில் அழியா அழகுடைய 
சிற்பங்கள் இன்றும் காணப்படுகின்றன . நவதிருப்பதி 
களில் ஒன்று சிரீ வைகுண்டம் . பாண்டியர் காலக் 
கல்வெட்டுகள் இங்கு உள . சிவநெறியாளர்க்குரிய 
கைலாசநாதர் கோயில் ஒன்றும் , முருகன் கோயிலும் 
உள , ஒன்பது கயிலாயங்களில் இதுவும் ஒன்றாதலின் 
அரியும் சிவனும் ஒன்று 

எனும் பெருநோக்குப் 
பெற்றுள்ள பெருமை இவ்வூருக்கு உண்டு . சிவன் 
கோயிலைச் சுற்றியுள்ள பகுதி கயிலாயபுரம் , திருமால 
கோயில் கொண்டுள்ள பகுதி வைகுந்தப்பகுதி ,. 
சிவன் கோயிலிலும் ஆறு கல்வெட்டுக்கள் உள . 
வீர பாணடியன் காலத்தவை . 


தொலை தூரங்களில் வாழ்வோருக்கும் நேரடி 
யாகச் சேர்ந்து பயில வாய்ப்பில்லாதவர்களுக்கும் 
இப் பல்கலைக்கழகம் அஞ்சல்வழிக் கல்வியை 1972-73 
முதல் நடத்துகிறது . தனிப்பட்ட 

முறையிலும் 
( Private study ) பயின்று பட்டங்கள் பெறலாம் . 
இவ்வகையான படிப்பு பொதுவாகக் கலைப் புலத் 
துறைகளில் மட்டுமே வழங்கப்படுகிறது . கணிதவியலை 
யும் இம்முறையில் பயிலலாம் . இவை தவிரப் பட்டயப் 
( Diploma) படிப்புகளும் சான்றிதழ் ( Certificate ) 
படிப்புகளும் இங்கு வழங்கப்படுன்றன . மருத்துவப் 
பிரிவுகள் , 

வயது வந்தோர் கல்வி , வங்கியியலும் 


வை 


|| 


இவ்வூரின் கயிலாயபுரத்தில் குமரகுருபரர் 
தோன்றினார் . இவரால் தோற்றுவிக்கப்பெற்ற மடங் 
கள் இன்றும் திருப்பனந்தாளிலும் , காசியிலும் புகழ் 


|| 


வா . க . 9 - 2 


18 


சிருங்கேரி 


சில்லறை நன்மைகள் 


பெற்று விளங்குகின்றன . 

இவ்வூரில் குமரகுருபரர் 
பெயரால் பல அறநிறுவனங்கள் உள . தொடக்கப் 
பள்ளி , மேல்நிலைப் பள்ளி , கல்லூரி, சங்கம் , அச்சகம் , 
காசிமட வெளியீடு , குமரகுருபரன் எனும் இலக்கியத் 
திஙகள இதழ் ஆகியவை இக்கவிஞர் பெருமான் பெய 
ரால் நடைபெற்று வருகின்றன . தமிழ் இலக்கிய உல 
கிற்குச் சிற்றிலக்கியங்கள் தந்த குமர குருபரா எழுதிய 
கைலாசபதி பதிகம் இவ்வூரின் சிறப்பைக் கூறும் . 
நமமாழ்வார் பாடலகளிலும் இவ்வூர் இடம்பெற்றுள் 
ளது . குமரகுருபரர் பெயரால் ஓர் ஆலயமும் உள்ளது . 
குமரகுருபரர் உயிர் 

நீத்த 

நாளன்று இன்றும் 
குருபூசை நடைபெற்று வருகிறது . 


கி.பி. 8 ஆம் 

நூற்றாணடளவில் அத்துவிதச் 
சமயத்தைத் தோற்றுவித்த ஆதிசங்கரர் என்ற 
சங்கராச்சாரியாா 

உருவாக்கிய நானகு முக்கிய 
மடங்களுள் ஒன்றான சாரதா பீடம் , இங்குள்ளது . 
இம்மடத்தின் தலைவராகத் திகழ்ந்த மாதவர் 
எனப்பட்ட வித்யாரணயர் விசயநகரப் பேரரசு உரு 
வாகக் காரணமாயிருந்தவர் . ஆதிசங்கரரால் கட்டு 
விக்கப்பட்ட சாரதாம்பாள் ஆலயம் , இவ்வூரினை 
அலங்கரிப்பதோடு திராவிடக் கலைக்குச் சான்றா 
கவும் உள்ளது . வித்தியா சங்கரர் ஆலயம் ( கி.பி. 
15 - ஆம் நூ . ) சிற்பக் கலைக்குப் பெயர் பெற்றது . 

அடிப்படையில் புகழ் வாய்ந்ததான இப் 
பழைமையான 

ஊரில் 

ஏறத்தாழ 40 கோவில்கள் 
உள்ளன . இங்கமைந்துள்ள சிருங்கேரி என்ற குன்றின் 
மீது மல்லிகார்ச்சுனர் ஆலயம் உள்ளது . மா.கா. 


சமய 


நகரப் பேரூராட்சியாக விளங்கும் இவ்வூரில் அரசு 
அலுவல 

பலகங்கள் , நீதிமன்றங்கள் , காவல் நிலையம் , 
மருத்துவமனை , நூல்நிலையம் , பேருந்து நிலையம் , 
புகைவண்டி நிலையம் ஆகிய 

ஆகியவை உள . காசிமடத் 
தின் பெயரால் திருமுறை ஓதுதல் , அன்னம்பாலித்தல் 
போன்ற அறக்கட்டளைகள் நிகழ்ந்து வருகின்றன . 


சிருங்கேரி மடம் : காண்க : திருமடங்கள் . 


கனடா 


- 


பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கு 
மிடையே ஏற்பட்ட பூசலில் இவ்வூர் இருசாராருக்கும் 
பாதுகாப்பைத் தந்த கோட்டையாக விளங்கியுள்ளது 
இங்குக் கட்டபொம்மன் தம் பதிவேடுகளைக 
கோட்டைக்குள பாதுகாத்து வைத்தாரெனக் கூறுவர் . 
கோயிலே கோட்டையாக விளங்கியுள்ளது . 


சில்கோ ஏரி : 

நாட்டில் பிரிட்டி 
டானியக் கொலம்பியாவின் வடமேற்குப் பகுதியில் 
உள்ள இந்த ஏரியின் நீளம் 644 கி.மீ. அகலம் 1.6 
முதல் 6.4 கிமீ . சில்கோ 

ஏரியை ( Chilko Lake ) 
அடுத்து நன்னம்பிக்கை ( Good / hope ) மலைத் 
தொடர் உள்ளது . இதன் நீர் சில்கோ ஆறு வழியாக 
ஓடுகிறது . ஆற்றின் நீளம் 95 கி.மீ. 


17 


| 


இதே பெயரை உடைய ஓர் ஏரி இந்தியாவில் 
ஒரிசா மாநிலத்தின் வட்கிழக்கில் உள்ளது . ஆனால் , 
இது ஆழமற்றதாகவும் வளைகுடாவாகவும் அமைந் 
துள்ளது . 

தெ.பெ. 


டையில் 


| 


கோட்டைக்குள் வாழும் நூதன இனத்தாராகிய 
கோட்டைப் பிள்ளைமாாகளுக்கு உரிய மண கோட் 

400 குடும்பங்கள் இருந்தன என்றும் , இப் 
போது 52 ஆண்களும் 42 பெணகளும் மட்டுமே 
உள்ளனர் என்றும் திருநெல்வேலி அரசிதழ் ( 1931) 
கணக்கிட்டுக் காட்டுகிறது . இப்போது 10 அடி உயர 
மண்சுவர் மட்டுமே காணப்படுகிறது . இதிலுள்ள 
மக்கள் வெளியேறிவிட்டனர் . 


| 


| 


வரலாற்றாலும் இலக்கியத்தாலும் மண் வளத் 
தாலும் இணைக்கப் பெற்ற கிவ்வூர் சைவத்தையும் 
வைணவதையும் இணைக்கும் பேருராய்த்திகழ்கிறது 


சில்யாபின்சுக்கு உருசியாவில் உள்ள ஒரு 
நகரம் . இது உருசியக குடியரசில் மேற்குச் சைபீரியா 
வில் உள்ளது . மக்கள் தொகை .. 1,007,000 ( 1977 ) . 
யூரல் ( Urals ) மலைகளின் 

அடிவாரத்தில் உள்ள 
சில்யாபினசுக்கு ( Chilyabisak ) தொழில வளமும் 
உலோக வேலைகளும் மிகுதியாக உள்ள ஒரு முக்கிய 
பகுதியாகும் . இங்கு எங்கும் வேளாண் கருவிகளும் 
உற்பத்தி செய்யப் படுகின்றன . மூலப் பொருள்களி 
லிருந்து இரும்பு , எடுக்கப்படுகிறது . இந்நகரம் கி.பி. 
1786- ஆம் ஆண்டிலேயே ஒரு எல்லைப்புறக் காவல் 
நகராகத் தோற்றுவிக்கப்பெற்றது 

தெ.பா. 


பி.தெ. 


| 


. 


+ 


சிருங்கேரி கருநாடக மாநிலத்தில் சிக்மகளூர் 
மாவட்டத்தில் அமைந்துள்ள தலம் . 

பெங்களூரி 
லிருந்து 336 கி.மீ. தூரத்தில் உள்ளது . பெங்களூர் - 
மீராசு இருப்புப்பாதைத் தடத்தில் பீருர் எனனும் 
இருப்புப் பாதை நிலையத்திலிருந்து இங்குச் 
செல்லலாம் . கொப்பா என்னுமிடத்திலிருந்து 24 கி.மீ. 
தொலைவில் துங்கா , நதியின் இடக் கரையில் 
அமைதி தவழும் சூழலில் அமைந்துள்ளது . 


சில்லறை நன்மைகள் : தொழிலாளர்கள் , 
அவர்கள் செய்கின்ற வேலைக்கு ஊதியம் பெறு 
கின்றனர் . இந்த ஊதியத்தோடு அவர்களுக்கு வேறு 
சில நன்மைகளும் கிடைக்கின்றன . அவை சில்லறை 
நன்மைகள் ( Fringe Benefits ) எனப்படுகின்றன . இந் 
நன்மைகள் தொழிலாளர்களின் பண ஊதியத்தோடு 


சில்லறை நன்மைகள் 


19 


சில்லறை நன்மைகள் 


சோவதில்லை எனினும் அவை அவர்களது உண்மை 
வருவாயைக் ( Real Income ) கூட்டுகின்றன 


கள 


வாடகை 


தொடக்கக் காலத்தில் தொழிலாளர்களுக்குக் 
கிடைத்த சில்லறை நனமைகள் அவர்களது மொத்த 
ஊதியத்தோடு ஒப்பிடுகையில் மிகவும் குறைவாகவே 
இருந்தன . இககாலத்தில் இவற்றின அளவு குறிப் 
பிடத்தக்க வகையில 

உயாந்திருக்கிறது . சில்லறை 
நன்மைகள் 

கூடுகினறபொழுது தொழிலாளர்களின 
வாழ்க்கைத்தரம் மேம்படுகினறது . 


2 ) சில நிறுவனங்கள் 

நல்ல திறமையான 
தொழிலாளர்களைக் கவர்ந்திழுக்கச் சில சிறப்பு 
வகையான நன்மைகளை 

அளிக்கினறன . 

நாட்டுப் 
புறங்களில் அமைகின்ற பெரிய தொழிற்கூடங்களில் 
பணிசெய்ய வர உயர்ந்த தொழில் நுட்ப அலுவலர் 

தயங்குகின்றனர் . அவாகளுக்கு 
யில்லாமல குடியிருகக வீடு , ஊதியத்தோடு கூடுதல 
விடுமுறை , குறைந்த விலையில் தேவைப் பொருளகள 
ஆகியவற்றை வழங்கினால் நல்ல திறமையான 
ஊழியர்கள் பணியாற்ற வருவார்கள் . 
3 ) இப்பொழுது இருக்கும் 

வருமான 
அமைப்பு முறையில் தெழிலாளர்களின வருவாய் கூடு 
கினறபொழுது அவர்கள வருமான 

செலுத்த 
வேண்டியதிருக்கும் . வருவாய் உயர்வுக்கு மாற்றாக , 
சில்லறை நனமைகளாகப் பெற்றால் அவர்கள 
அவற்றிற்கு வருமான வரி 

செலுத்த 

வேணடிய 
தில்லை . வரியிலிருந்து விலக்குப் பெறும் நோககில 
உயர்ந்த பதவியில் உள்ளவாகளகூட , ஊதியத்தின் 
ஒரு பகுதியைச் சிலலறை நனமைகளாகப் பெற விரும 
புகின்றனா . 


வரி 


வரி 


வரலாற்றுப் பின்னணி : தொழிலாளர் கழகங்கள 
( Trade Unions ) முதலில் தொழிலாளர்களின் உரிமை 
களைப் பெறவும் , நலனைக் 

கட்டிக காககவும் 
முயன்றன . போராடின . அவற்றின் வலிமை பெரு 
கியதால் அவற்றால் தொழிலாளருககெனப்பல புதிய 
நன்மைகளைப் ( சலுகைகளை ) பெற முடிந்தது . 
எடுத்துக்காட்டாக மருத்துவச் செலவுகள , பிளளை 
களுக்கான படிப்புச் செலவுகள் , விபத்துக்குள்ளான 
வர்களுக்கு மருத்துவ உதவிகள் போன் றவற்றைக் 
கூறலாம் . 


காலப்போக்கில் நல அரசுகள் ( Welfare States )) 
அமைந்தபொழுது , தொழிலாளாகளின் நலனகளைப் 
பெருகக அரசே முயன்றது தொழில் நிறுவனங்கள் 
தொழிலாளர்களுக்குச் சில குறைந்த அளவு நனமை 
களைச் செயய 

வேண்டுமென்பதை வலியுறுத்திச் 
செயற்படுத்தி வருகின் றன. 


ஒரு தொழில் நிறுவனத்தின அளவையும் , இயல் 
பையும் ஒட்டித தொழிலாளர்கள் சில நனமைகளைப் 
பெறுகின்றனர் . மிகப் பெரிய நிறுவனங்களில் பணி 
செய்கிறவர்கள் , அவை பெறும் ஆதாயத்திற்கேற்ப 
மிகுதியான நனமைகளை அடைகினறனர் . 


4 ) கூட்டாக ஆயுளகாப்பீடு செய்யும் பொழுதோ , 
உடல் நலனைக் காககும பணிகளை மேற் கொளளும் . 
பொழுதோ மொததச் செலவு குறைவாக இருக்கும் . 

5 ) தொழிலாளர் கழகங்கள் புதுப்புதுச் சில்லறை 
நன்மைகளைப் பெற்றுத் தருவதன் மூலம் தங்கள் 
செலவாக்கை உயாத்திக கொள்ள முயல்கின்றன 
ஆதலால , வாய்பபுக கிடைக்கும் பொழுதெலலாம் 
சில்லறை நன்மைகளைப் பெற்றுத் தருகினறன . 
வகைகள் : தொழில 

தொழிலாளர்களுக்கு வழங்குகின்ற 
சில்லறை நனமைகள் அவை வழங்கப்படும் 
படையை ஓட்டியும் , அவை வழங்கும் நனமைகளின 
இயல்பையொட்டியும் இருமுறைகளில் வகைப்படுத்தப் 
படுகின்றன . 

அரசின் சட்டப்படி கிடைக்கின்ற சில்லறை நன 
மைகள் எல்லாத் தொழில நிறுவனங்களில் பணி 
செய்பவர்களுக்கும் ஒன்றுபோல கிடைக்கும் . அரசு 
அதறகாகத தனி அலுவலர்களை அமர்த்தி , எலலாத் 
தொழிலாளர்களும் நனமை 

பெறுகிறார்களா 
வென்று கவனிக்கிறது . இத்தகைய நன்மைகள நாட் 
டிற்கு நாடு வேறுபாடுகின்றன . 


அடிப் 


சிலலறை நன்மைகள் வகைகளிலும் அளவிலும் 
மிகுதிப்பட்டதற்கான காரணங்களாவன : 1 ) ஒரு 
நிறுவனத்தில் பணி செய்யும் தொழிலாளர்களை 
ஊக்கப்படுத்தச சில நனமைகளை வழங்கினர் . இது 
மறைமுகமாக நிறுவனத் தின் ஆதாயத்தில் தொழி 
லாளர்களுக்கும் பங்கு அளிப்பதாகஇருந்தது . இதற்கு 
எடுத்துக்காட்டாக ஒரு நிறுவனம் தனது தொழி 
லாளர்களுக்குக் குடியிருப்பு , மருத்துவ வசதிகளை 
அமைத்துத் தருவதைக கூறலாம் . 


சில்லறை நன்மைகளை வழங்குவதற்கான அடிப்படையையொட்டிய முறையின் பிரிவுகளாவன : 

சில்லறை நனமைகள் 


அரசின் சட்டப்படி 


தொழில நிறுவனங்களின 

விருப்பப்படி 


தொழிற் கழகங்களின 
வேண்டுகோளின்படி 


வா . க 


9 - 2 அ 


சில்லறை நன்மைகள் 


20 


சில்லறை நன்மைகள் 


சில்லறை 


தொழில் நிறுவனங்கள வழங்கும் 
நனமைகள அவற்றின அளவையும் இயல்பையும் ஆதா 
யத்தையும் ஒட்டி அமைகினறன . பெரிய தொழில் 
நிறுவனங்களால் ஓரளவு மிகுதியான நன்மைகளை 
வழங்க முடிகிறது . தொழில் நிறுவனங்கள் தங்களது 
தொழிலாளர்கள் அனைவருக்கும் ஒன்றுபோல் 
நன்மைகளை வழங்குவதில்லை , அவர்களை 

வகைப் 
படுத்தி , விருப்பப்படி வேறுபட்ட பல 

வகைகளில் 
சில்லறை நன்மைகளை வழங்குகின்றன . 


கின்ற ஊக்க ஊதியம் ( Bonus ) , ஆதாயத்தில் பங்கு , 
நீண்ட காலம் விடுமுறை எடுககாமல் பணி செய்பவர் 
களுக்கு ஊக்கத்தொகை போன்றவை குறிப்பிடத் 
தக்கவைகளாகும் . 

கருத்துச் சிக்கல் : தொழிலாளர்கள் பெறுகின்ற 
சில்லறை நன்மைகளை அவாகள் 

ஊதியத்தோடு 
சேர்ததுககொள்வதா , 

வேணடாமா 
பொருளியலில் ஒரு கருத்துச் சிக்கலாக இருந்து 
வருகிறது . 


என்பது 


பண 


அளவில் 


சில்லறை நன்மைகள் பொதுவாகப் பணமாகத் 
தரப்படுவதில்லை அவை பல்வேறு வடிவங்களிலும் 
அளவுகளிலும் கிடைப்பதால் 

அவறறைப் 
மாற்றுவதில நடைமுறைச் 

சிக்கலகள 
உள்ளன . மேலும் , சில்லபை தனமைகள் ஆளுக்கு ஆள 
ஆண்டுக்கு ஆண்டு மாறுபடுகின்றன . இவற்றைத் 
திட்ட வட்டமாகக் கணக்கிட இயலாது . ஆதலால் 
இவற்றை ஊதியத்தோடு 

சேர்த்துக் 

கணக்கிடக் 
கூடாதெனக் கருதுவோரும் உள்ளனர் . 

இக்காலத்தில் சிலலறை நன்மைகள் வகைகளா 
லும் அளவாலும் விரைந்து 

வருகின்றன . 
நன்மைகள் 

மிகுதியாகவுள்ள தொழில் 
நிறுவனங்களையும் பணிகளையும் தொழிலாளாகள் 
மிகவும் விரும்புகின்றனர் . 


வளர்ந்து 


சில்லறை 


விடுமுறை , 


தொழிலாளர் கழகங்களின் வேண்டுதல்களின 
படி கிடைக்கிற நன்மைகள் ஒன்றுபோல் அமைவ 
திலலை . எந்தெந்தத் தொழில்களில் தொழிற் கழகங் 
கள வலுவாக உள்ளனவோ அங்கெலலாம் ஓரளவு 
சில்லறை நனமைகளைப் பெற முடிகிறது . தொழி 
லாளர் 

சங்கங்கள் நாட்டளவில் ஆற்றல் மிக்கவை 
களாக வளர்ந்தால் , அவைவிரும்புகிற நன்மைகளைப் 
பெறச் சட்டமியற்ற அரசினைத் தூண்ட இயலும் . 
சில்லறை 

நன்மைகளின் இயல்பையொட்டிய 
முறையின் பிரிவுகளாவன : 

அ ) ஊதியத்தோடு கிடைக்கிற விடுமுறை ஓய்வு 
நேரங்கள ஆகியனவும் தொழிலாளர்களுக்குக் 
கிடைக்கும் சிலலறை நன்மைகளாகும் . ஊதியத் 
தோடு ஆண்டுதோறும் சில நாள்கள 
தேர்தல நாள்களில் விடுமுறை , குடும்பத்தில் யாரா 
வது இறந்துவிட்டால் சிறப்பு விடுப்பு , நோய்வாய்ப் 
பட்ட காலத்திற்கு விடுப்பு , நாள்தோறும் கிடைக் 
கின்ற சாப்பாட்டு நேரம் , ஓய்வு நேரம் ஆகியவறறைக் 
கூட்டு தல போன்றவை தொழிலாளர்களின உணமை 
வருவாயைக் கூட்டும் . 

ஆ ) சில குறிப்பிட்ட காலங்களில் பணி செய்பவர் 
களுக்குச் சிறப்பு ஊதியம் வழங்கலாம் . அதாவது 
இரவு நேரங்களில் 

நேரத்திற்குப் 
( Over Time ) விடுமுறை நாளகளில் பணியாற்றுகின 
றவர்களுக்குக் கூடுதலஊதியம் வழங்குவதும் சில்லறை 
நன்மைகளோடு சேரும் . 

இ ) உடல் நலம் , பாதுகாப்புத் தொடர்பாகத் 
தொழிலாளர்கள் பெறுகின்ற நன்மைகளும் சில்லறை 
நன்மைகளுள அடங்கும் . தொழிலாளாகளுக்கு ஆயுள் 
காப்பீடு செயவது , ஓய்வுகால ஊதியம் வழங்குவது , 
நோய்வாய்ப்பட்ட காலத்தில் மருந்து , பிற செலவு 

வழங்குவது , பேறு கால விடுமுறையோடு 
செலவையும் தருவது ஆகியவை இவ்வகை நன்மை 
களைச் சேரும் . 


உயர்ந்த ஊதியம் உள்ளவர்களுக்கு வரிலியிருந்து 
விலக்குப் பெறுவதற்காகச் சில்லறை நன்மைகளை 
வழங்குவது நல்லதன்று என்பதும் குறைந்த ஊதியம் 
உள்ளவர்களுக்குச சிலலறை நன்மைகள் வழங்குவதை 
வரவேற்கலாம் எனபதும் பொதுவான கருத்தாகும் . 

பா.சூ. 


துணை நூல்கள் : 


பணி 


பினபு 


Albert Rees , The Economics of Trade Unions , 

James Nisbet & Co , Digswell Place , 1964 . 
Lloyd G Reynolds , Labour Economics and Labour 

Relations , Prentice - Hall Inc. , New Jersey , 1974 . 
Mhetras , VC . Labour Participation in Manage 

ment , Manaktalas , Bombay , 1966 . 
Milton . L.Rock , Hank - Book of Wage and Salary 

Administration , Mc Graw Hill Book Co. , New 
York , 1972 . 


களை 


Neil W.Chamberlain , Labour , Mc Graw Hill Book 

Co. , New York , 1958 . 
Richard A. Lester , Economics of Labour , The 

Macmillan Company , New York , 1964 . 


ஈ ) அதிக ஊதியமாக அமையும் வகையில் சில 
நன்மைகள் கிடைக்கின்றன . ஆண்டுதோறும் கிடைக் 


SEASESL ல , 


கலை 


மால் 


சில்லூக்குப் பழங்குடி 


வ.எஸ்.பா. 841 
, 
நாள்... ! 
SS 

பாலகம் 


21 


சில்லூக்குப் பழங்குடி 


Richard Perlman , Labour Theory , John Wiby & 

Sons , New York , 1969 . 


சூடானில 


சில்லூக்குப் பழங்குடியினர் தம்மை நியிகாங்கு 
( Nyikang ) என்னும் அரசன் மரபில் வந்தவர்கள் 
எனக் கூறுவர் . இவர்கள் நியிகாங்கைத் தலைவனாக 
மதிக்கின்றனர் . கி பி . 16 - ஆம் நூற்றாண்டில் 
வெற்றி கொண்ட பழங்குடிகள் அனைவரும் ஒன்று 
சேர்ந்து இவனுடைய தலைமையில் வாழ முற்பட்ட 
னர் . இவர்கள் அனைவரின் ஒட்டுமொத்தப் பெயரே 
சில்லூக்கு என்பது , இவர்களின் மரபுக் கதைகளின 
வழக்கிலிருந்து பெறப்படும் . நியிகாங்கு ஏற்படுத்திய 
முறை இவர்களிடையே இனறும் 

நிலவி 
வருகிறது . 


அரசு 


புடன் 


சில்லூக்குப் பழங்குடி வடகிழக்கு ஆப்பிரிக்க 
நாடான 

வாழும் தொன்மையான 
குடியாகும் . நைல் ஆற்று மக்கள் எனச் சிறப்பாகக் 
கூறப்படும் மக்கள் இனத்தவர்களுள் சில்லூக்குப் 
( Shilluk ) பழங்குடி இனத்தவர்களும் அடங்குவர் 
இவர்கள் நீக்கிரோ இனத்தைச் சேர்ந்தவர்கள் ; 
வெப்ப மண்டலப் பிரதேசத்திற்கு ஏற்ற தகவமைப் 

கூடிய உடலமைப்பைப் பெற்றுள்ளவர்கள . 
பொதுவாக நீக்கிரோ மக்களினத்தார்களுள நைல் 
ஆற்றுப்பகுதி மக்கள் உயரமானவர்கள் ; மெலிந்த 
உடலமைப்பைப் பெற்றவர்கள் . அவர்கள் 

கை , 
கால்கள மிக நீண்டவை ; கரும்பழுப்பு நிறத்தவர்கள் , 
தலை மயிர் மிகவும் சுருட்டையானது ; உதடுகள 
தடித்தவை . இவை அனைத்தும் சில்லூக்குப் பழங்குடி 
யினரை 

அடையாளம் காட்டும் . இவர்கள் நைல் 
சகாரா மொழிக குடும்பத்தைச் சேர்ந்த சாரி - நைல் 
( Charl - nile ) என்னும் பிரிவைச் சோநத மொழி 
யினைப் பேசுகின்றனர் . 


வழக்கில் 


சில் லூக்கு மக்கள் தம் வாழ்வில் நியிகாங்கு 
ஏதோ ஒரு வகையில் பங்கு பெற்றுள்ளானென எணணு 
கின்றனர் . பூமியும் ஆகாயமும் நியிகாங்கு வடிவில் 
உள்ளன என்று இவர்கள 

கருதுகின்றனர் . 
இதனாலேயே நியிகாங்கு பல பெயர்களில் சில்லூக்கு 
மக்களிடையே குறிப்பிடப்படுகிறான் . இவனைச 
சொர்ககம் , நைல் ஆற்றின் மைந்தன் , பூமி , பூமியின் 
ஆசிரியன் எனப் பலவாறாகக் கூறும் பெயாகள 
இவர்கள் வழக்கில் உள்ளன . நியிகாங்கு தோன் 
றியது குறித்துப் பல மரபுக கதைகள் 
உள்ளன நியிகாங்கு ஓக்வா ( Okwa ) என்பவனின் 
மைந்தன் என்பது ஒரு வழக்கு . ஓக்வா எனபவர் பல 
தலைமுறைகளைக்கடந்து நிற்கும் சாம்பல் நிறப 
ஒன்றிலிருந்து தோன்றினாரெனவும் அந்தப் பசு கடவுளி 
னால் ஆற்றில் தோற்றுவிக்கப்பட்டதெனவும் கூறுவர் . 
நியிகாங்கின தாய் ஆமை என்றோ ஆமைக்கு மிக 
நெருங்கியவிலங்கினம என்றோ குறிப்பிடுவர் . ஆத 
லால சில்லூக்கு வாழ்க்கைத் தத்துவத்தில் ஆமைக்கு 
முதலிடம் உண்டு . ஆற்றங்கரைகளில் ஆமைகளைப் 
பார்க்கும்போதும் சில முதன்மையான சடங்குகளின் 
போதும் அதற்கு வழிபாடுகள் செய்வர் . 


சாண் 


சில்லூக்குப் பழங்குடியினர் 100 குலங்களுக்கும் 
மேலாகப் பாகுபட்டுள்ளனர் . இக்குலங்கள 

அனைத் 
தும் ஆண்வழி மரபுடையன . நாட்டின் அனைத்துப் 
பகுதிகளிலும் இக்குலத்தவர்கள் வாழ்கின்றனர் . 
ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு குலத்தவர் ஆதிக்கம் 
பெற்று விளங்குகின்றனர்.இவர்களிலிருந்தே அக்கிரா 
மத்தின் தலைவன் நியமிக்கப்படுகிறான , ஆனால் 
அரசர் முறை ஏற்பட்ட பிறகு ஒவ்வொரு குலத்தாரும 
ஒவ்வொரு கிராமத்தில் பெற்றிருந்த தலைமைப் 
பொறுப்பும் அதிகாரமும் பறிபோயின, இரெத்து 
( Reth ) எனப்படும் அரசரே சில்லுாக்குப் பழங்குடியினர் 
நாட்டின் தலைவரானார் . இவர் குவாரெத்து 
( Kwereth ) என்னும் குலத்தாராவார் . இக்குலத்தில 
உளளோர் மட்டுமே அரசபதவியை அடைய முடியும் . 


L. 


சில்லூக்குப் பழங்குடிகள் 


சில்லூக்குப் பழங்குடி 


22 


சில்லூக்குப் பழங்குடி 


சில்லூக்குக் குடியிருப்பு 


சில்லூக்கு அரசர்கள் பெரும் அதிகாரங்களையோ 
செல்வாக்கையோ கொண்டு அனைவரையும் அடக்கு 
முறை செய்யும் தன்மையைப் பெற்றிருக்கவில்லை . 
இவர்கள் பெரும்பான்மையாகச் சடங்குகளையும் 
சமய நிகழ்ச்சிகளையும் கண்காணிக்கும் அதிகாரம் 
கொணடவராவார் . சூடானில் வெளியார் ஆதிக்கம் 
மிகுந்திருந்தபோது சில்லூக்கு அரசனின் அதிகாரங் 
கள் மேலும் குறைக்கப்பட்டன . 

சூடான் விடுதலை பெற்றபின் , அரசு இந்த 
அரசர்களுக்கு நீதிபதி முறையில பொறுப்பளித்துச் 
சிலலூக்குப் பழங்குடிகளின் மரபுசார்ந்த வாழககை 
முறையில் சிறப்பிடம் கொடுத்தது . இப்பதவி அரச 
பதவிக்குச் சமமானதாகும் எனக் கருதினர் . இப்போது 
மூனறு குடும்பங்களைச் சேர்ந்தோரே இப்பதவியைப் 
பெறுகின்றனர் . இறுதியாகச் சூடான் அரசு 1975 - ஆம் 
ஆண்டு 33 - ஆம் பதவியை நியமித்தது . 


சில்லூக்கு வாழ்வில் சடங்குகள் மிகுந்துள்ளன . 
முக்கியமான சடங்குகளின் போது அனைவரும் கூடி 
மகிழ்கின்றனர் . அரசர் கலந்துகொளளும் சடங்கு 
நிகழ்ச்சி சில்லூக்கு நாட்டு மக்கள் அனைவருக்கு 
மாதலால் அச்சடங்கின் போது அரசர் அனைவருக்கும் 
வாழ்த்துக்கூறி மகிழ்வார் . 


சில்லூக்குத் தலைவன் 


சில்லோர் போட்டி 


23 


சில்லோர் போட்டி 


இவர்களின் முதன்மைத் தொழில்கள் கால் நடை 
வளர்த்தல் , வேளாண்மை , வேட்டையாடல் முதலியன . 
கால்நடைகளே உணவிற்கும் பிற பொருளாதார உயர் 
விற்கும் வழிகோலுகின்றன . வேட்டைத் தொழிலும் 
தோட்டப் பயிர்களைப் பயிரிடுதலும் இவர்களின் 
துணைத் தொழில்களாக உள்ளன . 


போட்டி . 


சமய நம்பிக்கை மிகுந்த சில்லூக்குகள் பல ஆவி 
| களையும் இயற்கை கடந்த ஆற்றல்களையும் வழிபடு 
கின்றனர் . முன்னோர் வழிபாடும் இவர்களிடையே 
உண்டு . 

சீ.ப. 


| 


| 


சில்லோர் போட்டி : பண்டங்களின் சந்தை 
யானது , 

அப்பண்டத்தின் விற்பனையாளர்களின் 
எண்ணிக்கை , விற்பனைப் பண்டத்தின் தன்மை 
மற்றும் விற்பனை நடவடிக்கைகளை அடிப்படை 
யாகக் கொண்டு நிறைவுப் போட்டி , சர்வாதீனம் , 
நிறைகுறைப் போட்டி என மூன்று பெரும் பிரிவுகளில் 
ஆராயப்படுகின்றது . சில்லோர் போட்டி என்பது நிறை 
குறைப் போட்டியில் ஒரு வகையாகும் . 
முற்றுரிமையெனவும் சொல்லப்படுகிறது . இத்தகைய 
சந்தையின் தன்மைகளை அறிந்து கொள்வதன் மூலம் 
பண்டத்தின் விலையானது எப்படித் தீர்மானிக்கப் 
படுகிறது என்பதனை மட்டுமன்றி அதிலுள்ள சிக்கல் 
களையும் தெரிந்து கொள்ளலாம் . 


இது சிலர் 


பண்டங்களின் சந்தையில் சிலர் போட்டி முறையே 
நிலவுகின்றது . 

சில்லோர் போட்டியின் தன்மைகள் . சில நிறுவனங் 
கள் ஒரே 

வகையிலோ வேறுபட்ட வகையிலோ 
நெருங்கிய மாற்றுப் பொருள்களை உற்பத்தி செய்து 
விற்பனை செய்கின்ற சூழ்நிலையைக் குறிப்பதே 
சில்லோர் 

இங்கிலாந்துப் பொருளிய 
லறிஞர் திருமதி சோன் ராபின்சனின் நிறைகுறைப் 
போட்டி மற்றும் அமெரிக்கப் பொருளியலறிஞா 
சாம்பர்லின் கூறிய முற்றுரிமைப் போட்டி சந்தை 
யில் ஒருவகைச் சிலலோா போட்டி எனபது சிலர் 
முற்றுரிமை ஆகும் இதில் விற்பனையாளர்களுக 
கிடையே மறைமுகமான இணைப்புகள் இருக்கக் 
கூடும் . நிறைவுப் போட்டியில் பண்டத்தின் தனமை 
யில் மாற்றமில்லாததால் விளம்பரமும் தேவை 
யில்லை . சில்லோர் போட்டியில் உறபததிப் பணடத் 
தின் தன்மையில் வேறுபாடு இருப்பதன காரணமாக 
வாங்குபவரைக் கவர விளம்பரப்படுத்தும் நடவடிக் 
கைகளைப் பின்பற்றுதல் அவசியமாகிறது . ஈட்டி 
முனைப் போட்டி நிறுவுவதன் காரணமாகத் தற்காப்பு 
மற்றும் எதிர் நடவடிக்கைகள் விற்பனையாளர் 
களால் மேற்கொள்ளப்படுகின்றன . சிலலோர்போட் 
டியின் இத்தகைய தன்மைகளைப் பின்வருமாறு 
வகைப்படுத்தலாம் . 

அ ) விற்பனையாளர்களிடையே சார்ந்த நிலை : 
நிறைவுப் போட்டியில் எண்ணற்ற விற்பனை 
யாளாகள் இருப்பதாலும் , அவர்களால் விலையை 
மாற்ற இயலாத காரணத்தாலும் ஒருவிற்பனை 
யாளர் ஏனையோரைச் சார்ந்திருப்பதில்லை 
ஆனால் , 

சிலலோர்போட்டியில் எண்ணிக்கையில் . 
குறைந்த நிறுவனங்கள் இருப்பதாலும் , 

இருப்பதாலும் , பண்டத் 
தின் தன்மை மற்றும் உற்பத்திச் செலவிற்கேற்ப 
விலையை மாற்ற இயலும் காரணத்தாலும் , ஒரு 
விற்பனையாளரின் நடவடிக்கை பிறரைப்பாதிக்கும் . 
உதாரணமாக விற்பனையை அதிகரிக்க 

வேண்டி 
ஒருவர் விலையைக் குறைக்குங்கால் ஏனையோரும் 
விலைக் குறைப்பை மேற்கொள்ளலாம் . அத்தகைய 
சூழ்நிலையில் விலைக்குறைப்பு விற்பனையை அதிகப் 
படுத்தாது . எனவே , விற்பனை சம்பந்தப்பட்ட நட 
வடிக்கைகளை மேற்கொள்ளும் சமயம் , நிறுவனங்கள் 
ஒன்றையொன்று சார்ந்து செயற்படுவது அவசியமா 


| 


| 


1 


கின்ற 


என்ற 


எல்லா வகைப் பண்டங்களின் விலையும் சந்தை 
யில் அதனுடைய தேவை மற்றும் அளிப்பு ஆகியவற் 
றைச் சார்ந்திருக்கும் . பணடத்தின் உற்பத்தியை 
ஏற்று நடத்தும் தொழில் நிறுவனங்கள் தங்களின் 
உற்பத்திச் செலவு மற்றும் பண்டத்திற்குத் தேவை 
ஆகியவற்றை ஒப்பிட்டு உச்ச அளவு இலாபம் தரு 

விலையை நிர்ணயிக்கும் . அத்தகைய 
விலையில் இறுதிநிலைச் செலவும் , இறுதிநிலை வரு 
வாயும் சமமாக இருக்குமென மார்சல் 
பொருளியலறிஞர் நிறுவியுள்ளார் . உணவுப் பொருள் 
களான நெல் , கோதுமை , எண்ணெய் வித்துகள் , 
பருப்பு வகைகள் ஆகியவற்றை உற்பத்தி செய்பவர் 
கள பலராக உள்ளனர் . அத்துடன் அவை யாவும் 
விரைவில் அழியக்கூடிய பொருள்கள் . 
உரொட்டி , சோப்பு , உணவு , எண்ணெய் , முகப்பொடி 
ஆடை ஆகியவற்றை உற்பத்தி செய்பவர்கள் பலராக 
இருந்தாலும் காலப்போக்கில் உற்பத்தியில் அகச் 
சிக்கனங்கள் காரணமாக விற்பனையாளாகள் சில 
ராகக் குறையலாம் . பலரிடையே போட்டியைத் 
தவிர்த்து மிகுதியாக இலாபம் பெற வேண்டியும் 
சிலர் போட்டிச் சந்தை உருவாக்கலாம் பண்டத்தை 
வாங்குபவர்களின் எண்ணிக்கையோ அதிகமாகவே 
இருக்கும் . நடைமுறையில் பெரும்பான்மையான 


ஆனால் 


கிறது . 


ஆ . உறுதியற்ற தேவை வளைகோடு : சில்லோர் 
போட்டிச் சந்தையில் பண்டத்தின் தேவையைப் பல் 
வேறுபட்ட விலைகளில் நிர்ணயம் செய்ய இயலாது ; 
ஏனெனில் குறிப்பிட்ட விலை குறிப்பிட்ட விற்பனை 
யாளரின் பொருளுக்குத் தேவை . ஏனைய விற்பனை 


சில்லோர் போட்டி 


24 


சில்லோர் போட்டி 


களை . வழங்கும் . இத்தகைய விற்பனைச் செலவுகள் 
விலையில் பெரும்பங்கினை உடையதாக இருக்கும் . 


யாளர்கள் பின்பற்றப்போகும் விலைகளைச் சார்ந் 
திருக்கும் ஒருவர் விலைக்குறைப்பைச் செயற்படுத்தி 
னால் ஏனையோரும் அதனைப் பின்பற்றலாம் . ஆனால் 
விலை அதிகரிக்கப்படும் பொழுது மற்றவர்களின் நட 
வடிக்கையை உறுதியாகக் கூற இயலாது . அவர்கள் 
விற்பனை அளவு குறைந்துவிடும் என்ற பயத்தால் 
விலையை மாற்றாமல் இருக்கலாம் . இத்தகைய 
காரணங்களால் பண்டத்தின் தேவைக்கும் விலைக்கும் 
இடையேயுள்ள தொடர்பு நிர்ணயிக்க இயலாததாக 
உள்ளது . எனவே , தேவை வளைகோடு நிலையான 
தாகவோ , உறுதியானதாகவோ இருப்பதில்லை . 
இதன் காரணமாக விலை நிர்ணயம் கடினமாகிறது . 


சம 


சில்லோர் போட்டிச் சந்தையில் சமநிலை : பண்டத் 
தின் சந்தையில் சமநிலை இருப்பதாகக் கூறும் 
பொழுது , அதன் தேவையும் அளிப்பும் சமமாக 
இருக்கும் சூழ்நிலையையும் , அந்நிலையில் 

நிர்ண 
யிக்கப்படும் விலையையும் 

காணலாம் . 
நிலை நிலையானதாக அமையும் பொழுதுதான் , 
விற்பனையாளாகளிடையே சுமுகமான சூழ்நிலை 
நிலவுவதோடு பண்டத்தின் உற்பத்தியும் சீராக இருக் 
கும் . அத்துடன் விற்பனையாளர்களுக்குக் கிடைக் 
கும் இலாபம் உச்சமாக இருக்கும் . நிலையற்ற 
சமநிலையானது விற்பனையாளர்களிடையே 
காப்பின்மை , மற்றும் பண்டத்தின் விலையில் பன் 
முறை மாற்றங்கள் ஆகியவற்றை உருவாக்கும் . 
நுகர்வோர் 

மற்றும் உற்பத்தியாளரின் 
ணோட்டத்தில் இத்தகைய மாற்றங்கள் விளம்பத் 
தக்கவையல்ல.எனவே,நிலையான சமநிலை விலையை 
நிர்ணயிக்கும் கோட்பாடுகளைப் பல்வேறு நாட்டைச் 
சார்ந்த பொருளியல் அறிஞர்கள் விவாதித்துள்ளனர் . 


பாது 


கண் 


இ முற்றுரிமை இயல்பு : சிலரே பண்டத்தின் உற் 
பத்தியில் ஈடுபட்டிருப்பதால் ஒவ்வொரு நிறுவன 
தின் கட்டுப்பாட்டின் கீழும் கணிசமான விற்பனை 
இருக்கும் . பண்டத்தின் 

தன்மையில் 

வேறுபாடு 
காரணமாக வாங்குபவரைக் கவர்ந்திழுக்கவும் 
இயலும் . அத்துடன் விளம்பரம் , மற்றும் இலவசப் 
பரிசுப் பொருள்களின் மூலமாகவும் சந்தையில் தங் 
கள் பொருளின் விற்பனையளவை அதிகரிக்கும் ஆற் 
றல் பெறலாம் . எனவேதான் இச்சந்தை சிலர் 
முற்றுரிமை , எனவும் சொல்லப்படுகிறது . 


ஈ , நிறுவனங்களின் முரண்பட்ட நோக்கங்கள் : 
பண்டத்தின் விலைக் குறைப்பு மற்றும் விளம்பரச் 
செலவுகளின் காரணமாகத் தங்களுடைய வருவாய் 
குறைவதையும் விற்பனைச் செலவுகள் அதிகமாவதை 
யும் ,உணர்ந்து கொண்ட நிறுவனங்கள் , போட்டியைத் 
தவிர்க்க விற்பனையளவில் இரகசிய உடன்படிக்கை 
கள் செய்து கொள்ளும் . ஆனால் , சில 

சமயங்களில் 
போட்டியிட்டுச் சந்தையில் முற்றுரிமை பெறுவதிலேயே 
நாட்டம் கொள்ளும் . இவ்வாறாக இணைந்து 

செல் 
வது அல்லது போட்டியிடுவது என்ற இரு முரண் 
பட்ட நோக்கங்களையும் சில்லோர்போட்டியில் 
காணலாம் . 


சில்லோர் போட்டியின் தன்மைக்கேற்பச் சந்தை 
யின் விலையை நிர்ணயிக்கும் முறை மாறுபடுகிறது . 
உற்பத்திப் பண்டத்தின் தன்மையில் வேறுபாடு 
இல்லாதிருந்தால் தூய சில்லோர்போட்டியெனவும் , 
உற்பத்திப் பண்டத்தின் தன்மையில் வேறுபாடுள்ள 
மாற்றுப் பொருள்களாக இருந்தால் அந்நிலை நிறை 
குறை சில்லோர்போட்டியெனவும் சொல்லப்படும் . 
தூய சில்லோர்போட்டியில் பண்டத்தின் தன்மையில் 
வேறுபாடில்லாத காரணத்தால் விற்பனையாள 
ரிடையே சார்ந்திருத்தல் நெருங்கியதாக இருக்கும் . 
எனவே , விலை நிர்ணயத்தில் தன்னிச்சையாகச் செயற் 
படுவதைக்காட்டிலும் , இணைந்து செயற்பட்டால் 
சர்வாதீனத்தில் நிலவக்கூடிய உயர்ந்த விலையை 
வாங்குவோரிடமிருந்து பெறமுடியும் . உற்பத்திச் 
செலவு ஒருவருக்கு மட்டும் , மற்ற நிறுவனங்களை 
விடக் குறைவாக இருந்தால் அவரே சர்வாதீனராக 
வருதற்கும் வாய்ப்புண்டு . 


உ . விற்பனைச் செலவின் ஆதிக்கம் : தன் நிறு 
வனங்கள் விலைமாற்றங்களைச் செய்யும் சுதந்திரம் 
பெற்றிருந்தாலும் சில்லோர் போட்டியில் நிறுவனங் 
கள் , ஒன்றையொன்று சார்ந்திருக்கும் தன்மை காரண 
மாக விலைக்குறைப்பு நடவடிக்கையை மேற்கொள் 
வதில்லை ; விலை அதிகரிப்பையும் விரும்புவதில்லை . 
எனினும் , விற்பனையளவை அதிகப்படுத்துவதின் 
மூலம் அதிக வருமானம் மற்றும் உச்ச இலாபம் பெற 
முயலும் . அம்முயற்சியில் வெற்றியடைய தங்க 
ளுடைய உற்பத்திப் பொருளை உயர்வாக விளம்பரப் 
படுத்தும் . அத்துடன் இலவசப் பரிசுப் பொருள் 


நிறைகுறைச் சில்லோர்போட்டியில் பண்டத்தின் 
தன்மையில் வேறுபாடுகள் இருப்பதன் 
காரணமாக 
அவற்றின் விலையானது நிறுவனங்களின் விருப்பப்படி 
தீர்மானிக்கப்படுகிறது . ஏனெனில் , நுகர்வோரின் 
இரசனை மற்றும் சுவைக்கேற்பப்பொருளின் விற்பனை 
யானது அதன் விலைமாற்றத்தால் பாதிக்கப்படுவ 
தில்லை . நடைமுறையில் சில்லோர் போட்டியில் தூய 
சில்லோர் போட்டி நிலவாத காரணத்தால் நிறை 
குறைச் சில்லோர் போட்டியில் விலை நிர்ணயிக்கும் 


சில்லோர் போட்டி 


25 


சில்லோர் போட்டி 


முறைகளைப் பற்றி விவாதிக்கலாம் . இம்முறைகள் 
கோர்னாட்டு , பெர்ட்ராண்டு போன்ற பிரெஞ்சுப் 
பொருளியலறிஞர்களின் இருவர் முற்றுரிமைப் படிவங் 
களையும் , சாம்பர்லின் என்ற அமெரிக்கப் பொருளிய 
லறிஞரின் நிறைகுறைப் போட்டியின் சமநிலைக் கருத் 
தையும் அடிப்படையாகக் கொண்டுள்ளன . இவற்றின் 
பின்னணியில் அமைந்த நிறைகுறைச் சில்லோர்போட்டி 
யில் விலை நிர்ணய முறைகள் பின்வருமாறு . 


அ ) தன்னிச்சையான விலை நிர்ணயம் : இம்முறை 
பிற விற்பனையாளரோடு இணைந்து செயற்படாமல் 
தனிப்பட்ட நிறுவனம் உச்ச இலாபம் பெறவேண்டி 
விலையைச் 

சுதந்திரமாகத் தீர்மானிப்பதையும் 
மாற்றுவதையும் குறிக்கும் . இலாப நோக்கத்துடன் 
விலையை மாற்றுங்கால் எதிராளியின் நடவடிக்கை 
யையும் கவனத்தில் கொள்வர் . விற்பனையை அதிகரிப் 
பதில் ஆசை இருப்பது போல எதிராளியின் மறு 
விளைவினைப் பற்றிய பயமும் இருக்கும் . வாங்குபவ 
ரின் இரசனையில் மட்டுமே நம்பிக்கை வைத்து 
விலையை அதிகரிக்கும் நடவடிக்கையைத் துணிந்து 
எடுக்க மாட்டார்கள் . விற்பனையை அதிகப்படுத்தும் 
நோக்குடன் விலையைக் குறைக்கத்தயங்க மாட் 
டார்கள் . இத்தகைய காரணங்களால் விலைப் 
போர் அல்லது நிலையான விலை தோன்றக் 
கூடும் . இவ்வாறாக 

விலை மற்றும் 

உற்பத்தியைத் 
தீர்மானிக்க இயலாமை அல்லது நிலை மாறாமல் 
இருக்கின்ற சூழ்நிலை உருவாகும் . 


றின்றிக் கடந்த கால அனுபவங்களின் வாயிலாகவும் 
நிலையான விலை பைத் தேர்ந்தெடுக்கலாம் . 
னையே அமெரிக்கப் பொருளியலறிஞரான இசுலீசி 
என்பவர் திருப்பமுறைத் தேவைககோடு ( The Kinked 
Demand Curve ) தத்துவத்தின் மூலமாக 

விளக்கு 
கிறார் . பெரும்பானமையான அழியாத நுகர்வோர் 
பண்டங்களின் விற்பனையில் ( Durable Consumer 
Goods ) சில்லோர் போட்டி நிலவினால் விலை மாற் 
றங்கள் ஏற்படுவதில்லை . தேவை மற்றும் செலவில் 
மாற்றங்கள் ஏற்பட்டாலும் விலை மாறாமலேயே 
இருக்கும் ( உ.ம் ) தொலைக் காட்சிப் பெட்டி , குளிர் 
பதனப் பெட்டி , மோட்டார் சைக்கிள் . 

இவ்வகைப் 
பண்டங்களின் தேவைக் கோடு உயர்ந்த விலையில 
நெகிழ்ச்சி குறைந்ததாகவும் இருக்கும் . திருப்பு 
முனையில் இறுதி நிலை வருவாய் , இறுதிநிலைச் 
செலவிற்குச் சமமாக இருப்பதால் அந்தப் புள்ளியில் 
குறிக்கப்படும் விலையே சமநிலை விலையாக இருக் 
கும் . 


1. விலைப் போர் : மற்ற 

மற்ற விற்பனையாளரைப் 
பற்றித் தெரிந்தோ புரிந்தோ கொள்ளாத 

கொள்ளாத நிறுவ 
னங்கள் , தம் விலைக்குறைப்பு நடவடிக்கையை அவர் 
களும் பின்பற்றுவர் எனக் கருதாமல் விலையைக் 
குறைக்கும் . அதனால் மற்றவர்களும் தங்களது பண் 
டத்தின் விற்பனையில் ஏற்படும் சரிவைக் கட்டுப் 
படுத்த விலையை இன்னும் குறைப்பர் . விற்பனை 
யாளர்களுக்கு இழப்பு ஏற்படாதவரை இந்த விலைப் 
போர் நீடிக்கும் . யாராவது ஒருவருக்குச் சாதாரண 
இலாபம் ( Normal Profit ) கிடைக்காவிட்டால் அவர் 
தொழிலிருந்து விலகிவிடுவார் . எல்லோருக்கும் அள 
வுக்கும் மீறிய இலாபம் கிடைத்தால் புது நிறுவனம் 
தொழிலைத்தொடங்கலாம் . அப்படிப் புதிதாக வருப 
வர் தம்முடைய பொருளை விளம்பரம் செய்ய அதிக 
மாகச் செலவழிக்க வேண்டும் . அதனால் நிலையான 
சமநிலையை நிறுவனங்கள் அடைய முடியாது . 
2 ) நிலையான 

விலை : விலை 

மாற்றங்கள் 
காரணமாகச் சமநிலை நிலையற்றதாக இருப்பதால் 
சில்லோர் போட்டியில் விற்பனையாளர்களுக் 
கிடையே உடன்படிக்கைகள் உருவாகின்றன . அவ்வா 


விலையானது நிலையாக இருக்கும் என்பதற்குப் 
பல காரணங்களைக் கூறலாம் . விலைமாற்றங்கள் 
மூலம் பாதுகாப்பின்மையோ புது நிறுவனங்கள் உற் 
பத்தியில் ஈடு படுவதோ ஏற்படலாம் . எனவே , கிடைக் 
கும் இலாபத்தில் திருப்தி கொண்ட நிறுவனங்கள் 
விற்பனையை அதிகப் படுத்தத் தங்களுடைய விளம் 
பர முறையை நவீனப்படுத்தலாம் . அத்துடன் கடின 
உழைப்பின் மூலம் அதிகப்படுத்திய விற்பனையை 
விலை அதிகரிப்பு மூலமாக இழக்க விரும்பமாட்டார் 
கள் . விற்பனைவரி மற்றும் மூலப் பொருளின் விலை 
அதிகமானால் தான் விலையை அதிகப்படுத்துவர் . 

ஆ ) முழுமையாக இணைந்து செயற்படுதல் ; 
இம்முறையில் அதிக இலாபம் பெற வேண்டி நிறுவ 
னங்கள் தம்மிடையே போட்டா போட்டியைத் 
தவிர்த்து விலை , உற்பத்தி அளவு மற்றும் விற்பனை 
இடங்கள் பற்றிய ஒப்பந்தங்களைச் செய்து கொள் 
கின்றன . இத்தகைய இணைப்புகள் வெளிப்படை 
யாகவோ இரகசியமாகவோ இருக்கலாம் . உச்ச 

லாபம் பெறவேண்டி இறுதி நிலை வருவாயை எல் 
லோருடைய இறுதி நிலைச் செலவிற்கும் , சமமாக்குவர் . 
இத்தகைய சூழ்நிலையில் விலை , உற்பத்தியளவு , 

லாபம் எல்லாமே சர்வாதீனத்தில் உள்ளது போலி 
ருக்கும் . நிறுவனங்களிடையே இணைப்பு பரிபூரண 
மாக இல்லாவிடில் இலாபம் குறைவாகவே இருக் 
கும் . சில நேரங்களில் தங்களிடையே விற்பனையில் 
பங்கீடு பற்றி உடன்படிக்கை செய்வர் . இரகசியமாக 
விலைத் தள்ளுபடி மற்றும் பரிசு கொடுப்பதன் மூலம் 
விற்பனையை அதிகப்படுத்த யாராவது 

ஒருவர் 
முயற்சி செய்தாலும் இணைப்பு வெற்றிகரமாக 


சில்லோர் போட்டி 


26 


சிலந்திவலைக் கோட்பாடு 


Fellnes S. , Competition Among the Few , Alfred 

A Knopt Inc. , New York , 1949 . 


அமையாது . அத்துடன் புதுநிறுவனம் நுழையும் அச் 
சுறுத்தல் இருந்தால் ஏனைய விற்பனையாளர்கள் 
அதனைத் தவிர்க்கப் புத்திக் கூர்மையுடன் விலையைக் 
குறைக்க வேண்டும் . 


| 


இ . விலைத் தலைமை : விற்பனையாளர்களி 
டையே இணைப்பு பூரணமாக இல்லாத சூழ்நிலை 
யில் , அளவில் பெரிய நிறுவனத்தைத் தலைமையாகக் 
கொண்டு பிறநிறுவனங்கள் செயற்படும் . இந்த நிறு 
வனம் தீர்மானிக்கும் விலையையே பிற நிறுவனங் 
கள் பின்பற்றும் . சிலசமயங்களில் உற்பத்திச் செலவு 
குறைவாக உள்ள நிறுவனம் தலைமைப் பொறுப் 
பேற்கலாம் . பிற நிறுவனங்களோடு விவாதித்து உச்ச 
இலாபந்தரும் விலை நிருணயிக்கப்படும் . பொருளிய 
லறிஞர் இசுடிக்லரின் கூற்றுப்படி அளவில் பெரிய 
நிறுவனமே தலைமை நிறுவனமாகும் . சில சமயங் 
களில் புத்திக் கூர்மையுடைய தொழில் அமைப் 
பாளரே பொருளின் 

தேவை மற்றும் 

செலவு 
களைக் கணக்கிட்டு விலை மாற்றத்தை அறிவிக்க 
லாம் . பிற நிறுவனங்களும் ஏறத்தாழச் சர்வாதீனத் 
தில் நிலவும் இலாபத்தைப் பெற வேண்டி இதனைப் 
பின்பற்றும் . புகைப்பூஞ்சுருள் , உரம் , உரொட்டி 
போன்ற பண்டங்களின் உற்பத்தியில் இம்முறை பின் 
பற்றப்படுகிறது . 


சிலந்திவலைக் கோட்பாடு ,, 

வாணிகச் 
கழற்சியினால் உண்டாகும் பொருளாதார ஏற்றத் 
தாழ்வுக் காரணிகள பலவற்றுள குறிப்பிட்ட சில 
பொருள்களின் உற்பத்தி , விலைகள் ஆகியன சார் 
பான சுழற்சி சிலந்தி வலைக்கு ( Cob Web ) ஒப் 
பிட்டு விளக்கப்படுகிறது . பொருளியல் வரலாற்றில் 
செழிப்பு ( Boom ) , தேக்கம் ( Stagnation ) , மந்தம் 
( Depression ) போன்றவற்றின செயற்பாட்டினால் 
மொத்தப் பொருளாதாரத்தில் மாறிமாறித் தோன் 
றும் ஏற்றத் தாழ்வுகள் வாணிகச் சுழற்சி எனப் 
படும் . இச் சுழற்சிகளினால் குறிப்பாக உற்பத்தி , 
வேலை , வருமானம் , விலைகள் ஆகியவற்றில் 
டாகும் மாற்றங்கள் முதலீடு , ஆதாயம் , தொழிற 
றுறை , வேளாண்மைத்துறை , பணித்துறை ( Service 
Sector ) மக்களின் வாழ்ககை நிலை ( Standard of 
living ) , செலாவணி மதிப்பு ஆகியவற்றில் பெருந் 
தாக்கங்களை உண்டுபண்ணும் . இவற்றின மறைமுக 
நேர்முக விளைவுகளைப் பொருளியல் ! அறிஞர்கள் 
ஆராய்ந்து பல கோட்பாடுகளை வகுத்துள்ளனா . 
அவற்றுள் சிலந்திவலைக் கோட்பாடு ( Cob Web 
Theory ) தனிச் சிறப்புடையதாகும் . இதனைக் கடுஞ் 
சிக்கற் கோட்பாடு எனவும் கூறுவர் . 


உண் 


1 


| 


| 


க் 


சிலந்திவலைக் கோட்பாட்டை 1930 - ஆம் ஆண் 
டில் சூல்சு ( H. Schultse ) , தின்பெர்சன் ( Tinbergen 
J. ) , இரிசி ( Ricci U. ) ஆகியோர் தங்கள் ஆய்வுக கட் 
டுரைகளில் தனித் தனியாக வெளியிட்டனர் . 
கோட்பாட்டின் மையக் கருத்தான விலைகளின் 
நகர்வு வரைபடத்தில் கடுஞ்சிக்கலான சிலந்திக கூடு 
போன்று அமைந்ததால அதனைப் பொருளியல் அறி 
ஞர் கால்டர் ( Kaldor N. ) சிலந்திவலைக்கோட்பாடு 
என முதன் முதலில் குறிப்பிட்டார் . 


1 


நிறைகுறைப் போட்டியில் பண்டத்தின் உற்பத்தி 
யில் மிஞ்சிய திறன் முழுமையாகப் பயன்படுத்தப் 
படாமல் இருப்பது போலச் சில்லோர் போட்டியிலும் 
இருக்கும் . இதன் காரணமாக நுகர்வோரிடமிருந்து 
பெறும் விலையும் அதிகமாக இருக்கும் . மொத்த உற் 
பத்தியும் குறையும் . இதனால் உற்பத்திச் செலவும் 
அதிகமாக இருக்கும் . அத்துடன் கடும் போட்டியின் 
காரணமாக வீணாகின்ற விளம்பரச் செலவுகள் அதிக 
மாகும் . இதனால் பாதிககப்படுபவர் , நுகர்வோர் 
தாம் . அதிலும் இக்கால யுகம் விளம்பர யுகமாகத் 
திகழ்கிறது . செய்தித் தாள் , வார இதழ்கள் , 

இதழ்கள் , மாத 
இதழ்கள் விளம்பர அறிக்கைகள் , வானொலி ஆகிய 
வற்றில் மட்டுமன்றித் தொலைக்காட்சிப் பெட்டியி 
லும் விளம்பரம் செய்யப்படுகின்றது . இத்தகைய 
விளம்பரம் மற்றும் விற்பனைச் செலவுகள் விலையில் 
சேர்க்கப்படுகின்றன . எனினும் , போட்டியின் காரண 
மாகத் தரம் உயர வாய்ப்பு இருக்கிறது 
கருத்து இக்காலத்தில் நிலவுகிறது . 

நா.மா. 
துணை நூல்கள் : 
Baunol . W.J. , Economic Theory and Operations 

Analysis , Prentice Hall Inc , New Delhi , 1982 . 
Chamberlin . E.M , The Theory of Monopolistic 

Competition , Harvard University Press , 1956 . 


1 


என்ற 


தொன்மைப் பொருளியல் ( Classical Economics ) 
கோட்பாடுகளின்படி . உற்பத்தியும் விலையும் சமன் 
பாட்டிலிருந்து விலகி மாற்றங்கள் நிகழுமாயின் , 
அவை தன்னிச்சையாக மீண்டும் சமன்பாட்டையடை 
யும் என்பதாகும் . இக்கருத்து தொன்மைப்பொருளியல் 
ஆய்வுகளின் எடுகோள்களை ( Assumptions ) அடிப் 
படையாகக் கொண்டது . தூயபோட்டிப் ( Pure Com 
petition ) பொருளாதாரத்தில் நிலையான இயக் 
கம் செயற்படும் போது ( Under Static 

Condition ) 
விலைகளும் உற்பத்தியும் மாற்றங்களுக்குட்பட்டுச் 
சமன்பாடு குலைந்தால் , தன்னிச்சையாகவே சமன் 
பாட்டு நிலையை அடைய இயலாது என்பதனை 
சிலந்திவலைக் கோட்பாடு விளக்குகிறது . 


1 


சிலந்திவலைக் கோட்பாடு 


27 


சிலந்தி வலைக் கோட்பாடு 


அளவு Q , அக்கால விலையை P , இல் வரையறுக்கிறது . 
மூன்றாம் கால உற்பத்தி அளிப்பு Q3 இரண்டாம் 
சால விலை P2- ஆல் முடிவு செய்யப்படுகிறது . 


சிலந்திவலைக் கோட்பாட்டின் அடிப்படை எடு 
கோள்களாவன : 1 ) நிறைவுப்போட்டிப் பொருளா 
தாரத்தில் ஒவ்வொரு உற்பத்தியாளருக்கும் நடை 
முறையிலிருக்கும் வரையறுக்கப்பட்ட விலை நிலை 
யானது . உற்பத்தி செய்யப்படும் பொருள்களின் 
திட்ட 

வரையறை அளவுகளினால் அங்காடியில் 
மாற்றங்கள் நிகழா . பொருள்களின் உற்பத்தி 
அளவு , ஒருமுறை திட்டமிட்டு வரையறுக்கப்பட்ட 
பின்னர் அடுத்த காலகட்டம் வரை மாறாதிருக்கும் . 
2 ) விலைகள் அளிப்பைச் சார்ந்தவை . நடைமுறைக் 
காலத்தில் நிலவும் விலை , அதற்கு முந்தைய கால 
தின் அளிப்பினால் 

முடிவு 

செய்யப்படுகிறது . 3 ) 
விலைகள பொருள்களின் அழிவுத் தன்மையையும் 
பொறுத்தவை . 

சிலந்திவலை ஆய்வு வரைபடங்கள் 1.2,3 , 
முறையே மூன்று காலங்களின் போக்கை ( Trend ) 
ஆராய்கின்றன . முதற் காலத்தின் விலை P , 

அக் 
கால உற்பத்தி அளிப்பு அளவான QI ஆல் வரை 
யறுக்கப்படுகிறது . உற்பத்தியாளர் P விலையின் 


முதற்காலத்தின தேவை நெகிழ்சசி ( DDI ) 
( Elasticity of Demand ) அளிப்பு நெகிழ்ச்சிக்குச் ( SS) ) 
சரிசமனாக உள்ளது . அதனால் விலையும் உற்பத்தி 
யும் நிலையான ஒரே வகைப்பட்ட மாற்றங்களுக்கு 
உட்படுகின்றன ( Constant Regular Fluctuations ). 

இரண்டாம் காலத்தின் அளிப்பு நெகிழ்ச்சித் 
தேவை , நெகிழ்ச்சியை விடக் கூடுதலாக உள்ளது . 
அதனால் ஏற்படும் மாற்றங்கள சிலந்தி வலை வடி 
வத்தின் வளைவையொததிருக்கிறது . நெகிழ்ச்சியில 
ஏற்படும் இத்தகைய மாற்றங்கள் உற்பத்தியிலும் 
விலையிலும் நிகழாதிருந்தால் கடுஞ்சிக்கல் 

கடுஞ்சிக்கல் நிலை 
நிலவும் . 

மூன்றாம் காலத்தின் அளிப்பு நெகிழ்ச்சி , தேவை 
யைவிடக் குறைவாக உள்ளது . அதனால் ஏற்படும 
மாற்றங்கள சிலந்தி வலைகுவிகிற ( Converging ) 


1 ) 


3 ) 


S 


Per 


S 


D 


- 


P2 


P , 


Q3 


P , 


விலை 


Qs 


- 


விலை 


IP.P, 


Q2 


Di 


Q 


A 


slo, 


A 
ெ 


Q , 


PP, DI 
ப 
.ெ 


을 


அளவு 


அளவு 


அடிப்படையில் இரண்டாம் கால உற்பத்தி அளவை 
முடிவு செய்கின்றனர் . இரணடாம் கால உற்பத்தி 


மையத்தையடையும் அமைப்பையொத்திருக்கின்றன . 
வரைபடத்தின் மையப்புள்ளியில் விலையும் 

உற் 
பத்தி அளிப்பும் இறுதியில் சமன்பாட்டையடை 


P 


2 ) 


D 


S 


கின்றன . 


P 


sெ 


விலை 


Q 


R 


சிலந்திவலைக் கோட்பாடு குறிப்பிட்ட காலங் 
களில் போட்டியிட்டு உற்பத்தி ( Competitively 
Produced ) செய்யப்படும் பொருள்களின் ஏற்றத்தாழ் 
வுகளை ( Fluctuations ) ஆராயகிறது . விலைகள் , 
அளிப்பு ஆகியவற்றில் மாறிமாறி நிகழும் ஏற்றத் 
தாழ்வுகள் சுழற்சியாக மேலும் கீழும் எதிரெதிரான 
திசைகளில் 

( Up & dowa in opposite directions ) 
நகருகின்றன . இத்தகைய மாற்றம் பொதுவாக 
வேளாண்மை விளைபொருள்களில் காணப்படுகிறது . 


slQ4 


pl 


ெ 
அளவு 


சிலப்பதிகாரம் 


28 


சிலப்பதிகாரம் 


புகார் , மதுரை , வஞ்சி ஆகியவற்றின் பெருமைகளை 
யும் மூவேந்தர் சிறப்புகளையும் விளக்குகிறது . ஐந் 
திணை வளங்கள் , திணைமக்களின் பழக்க வழக்கங் 
கள் , பல்சமயத் திறங்கள் , அயல் நாட்டுறவுகள் , 
தமிழக ஆட்சி முறைகள் , மன்னர் வரலாறுகள் , தமிழ் 
மொழியின் ஆற்றல் என்றினைய வெல்லாம் காட்டும் 
தமிழ் நாகரிகக் களஞ்சியம் சிலப்பதிகாரம் என்று 
அறிஞர் கூறுவர் . 


விளைபொருள்களின் விலை உயர்வாக இருக்கும் 
போது , வேளாண்மையினர் உற்பத்தி அளவினைப் 
பெருக்குகின்றனர் . அதனால் விலைகள் வீழ்ச்சியடை 
கின்றன . விலைக் குறைவினால் அடுத்த கட்டத்தில் 
வேளாண்மையினர் உற்பத்தி அளவினைக குறைக் 
கின்றனர் . அதனால் , விலைகள் உயர்கின்றன . மீண் 
டும் உற்பத்திப் பெருக்கம் , விலை உயர்வு என மாறி 
மாறிச் சுழற்சி ஏற்படுகிறது . அதனையே சிலந்தி 
வலை வரைபடங்கள் 1,2,3 , தெளிவாக விளக்குகின் 
றன . 

சிலந்திவலைக் கோட்பாடு தேவை - அளிப்பு - விலை 
ஆய்வுக்கான ஒரு பொது விளக்கமாகும் . இக்கோட் 
பாட்டில் , இயங்குநிலை ஆய்வுக்கான ( Dynamic 
Analysis ) மூலக் கருத்து காணப்படுகிறது . பொருளி 
யல் மாறிகள் ( Variables ) பலவகைப்பட்ட திசைகளி 
லிருந்து பன்முக நோக்கில் மாறுங்கால் கால அடிப் 
படையில் அவற்றின் உறவுகளைத் துல்லியமாக இக் 
கோட்பாடு ஆராய்வதால் இயங்கு நிலை ஆய்வின் 
அடிப்படையைத் தன்னுளளடக்குகிறது போட்டி அங் 
காடியின் செயற்பாட்டையும் இக்கோட்பாட்டில் 
காணலாம் . இது போட்டி அங்காடியில் நிலவும் 
சமன்பாட்டின் மையச் 

சிக்கல்களைத் 

தெளிவாக 
விளக்குகிறது . 

அ.கு.சா. 
சிலப்பதிகாரம் : தமிழ் மொழியில் தோன்றிய 
தலைக்காப்பியம் . இது 5001 அடிகளைக் கொண்டது . 
சேரன் செங்குட்டுவன் இளவல் , இளமைத் துறவு 
பூண்ட இளங்கோவடிகள் இந்நூலின் ஆசிரியர் . அவர் 
அரச மரபிலே பிறந்து , சமண நெறியிலே கனிந்து , 
தமிழ் இலக்கிய உலகிலே தனித்திறம் காட்டியவர் . 

இதன் காலம் கி.பி. 2 ஆம் நூற்றாண்டு என்பது 
பெரும்பாலோர் கருத்தாகும் . மு . இராகவையங்கார் 
கி.பி. 4 அல்லது 5 ஆம் நூற்றாண்டு என்பர் . எசு . 
வையாபுரிப் பிள்ளை , கி.பி. 8 ஆம் நூற்றாண்டிற்கும் 
பிற்பட்டது என்பர் . 


இக்காப்பியம் வலியுறுத்தும் நீதிகளாக , நூலிற் 
குப் பின் தோன்றிய பதிகம் மூன்று கருத்துகளைக் 
குறிப்பிடுகிறது . அவை , 1. அரசியலில் நீதி தவறிய 
வர்களுக்கு அறக்கடவுளே உயிர்நீக்கும் பகையாகும் ; 
2. புகழ்சான்ற பத்தினித் தெய்வத்தை உயர்ந்தோர் 
போற்றி வணங்குவர் ; 3. ஊழ்வினை பயன் கொடுக் 
காமல் விடாது என்பன . அவற்றுள் தலையாயது 
பத்தினியைப் பரவுதலே ஆகும் . அம் மூன்று உறுதிப் 
பொருள்களையும் சூழ்வினைச் சிலம்பு கொண்டு 
விளக்குவதால் இந்நூல சிலப்பதிகாரமாயிற்று . 
கண்ணகி வழிபாடே இந்நூலின் பாவிகம் எனத் 
துணிந்து கூறலாம் . 
கதைச் சுருக்கம் : 

புகார்க் காண்டம் : புகார் நகரில் கொடை சிறந்த 
மாநாய்கன் மகள் கண்ணகிக்கும் , தன்னிகரில் செல் 
வன் மாசாத்துவானின் மகன் கோவலனுக்கும் சிறப் 
பாகத் திருமணம் நடைபெற்றது . இருவரும் சில 
ஆண்டுகள் இல்லற இன்பத்தில் திளைத்தனர் . இந் 
நிலையில் கோவலன் ஆடல் , பாடல் , அழகிற் சிறந்த 
நாடகக் கணிகை மாதவியை விரும்பினான் . அவளி 
டம் விடுதல் அறியா விருப்பினன் ஆயினான் . காதல் 
மயக்கத்தால் கடமை மறந்தான் . ஈட்டும் முயற்சி 
சிறிது மின்றி , முன்னோரின் பெருஞ்செல்வம் அனைத் 
தையும் தொலைத்தான் . கோவலனும் மாதவியும் 
தீராக் காதலில் 

திளைக்க , பிரிவாற்றாமையால் 
கவலைக் 

கடலில் மூழகினாள் , கணணகி . ஒப்பனை 
துறந்தாள் ; உறக்கம் இழந்தாள் . 

இந்நிலையில் புகார் நகரில் ஆண்டுதோறும் 
நிகழும் இந்திரவிழா வந்தது . விழா முடிவில் மாதவி 
யுடன் கடலாடச் சென்ற கோவலன் , மாதவி மீட்டிய 
யாழை வாங்கி , அகப்பொருட்சுவை அமைந்த பல 

வரிப்பாடல்களைப் பாடினான் . அப்பாடல் 

கோவலன் பிற மகளிரிடம் விருப்புடையன் 
ஆயினான் எனத் தவறாக எண்ணிய மாதவி , தானும் 
வேறு குறிப்புடையவள் போல அகச்சுவைப் பாடல் 
களைப் பாடினாள் . மாதவி தன்னிலை மயங்கினள் 
எனத் தவறாகக் கருதிய கோவலன் , அவள் மீது 
சொல்லொணா வெறுப்புற்றுப் பிரிந்தான் . தோழி 
மூலம் மாதவி அனுப்பிய ஓலையையும் வாங்க மறுத் 


வகை 


இந்நூல் புகார்க் காண்டம் , மதுரைக் காண்டம் , 
வஞ்சிக் காணடம் என்று மூன்று காண்டங்களையும் 
முப்பது காதைகளையும் உள்ளடக்கியது . உட்பிரிவு 
களில் சில வரி , பாடல் எனக் கூறப்படினும் பொது 
வாக எல்லாப் பிரிவுகளையும் காதை எனும் சொல் 
லால் குறிப்பது மரபாகும் . பேரளவு அகவற்பாக்க 
ளாலும் சிற்றளவு கலிப்பா , வெண்பா 
ஏனைய இயற்பாக்களாலும் , ஆற்றுவரி , ஊசல்வரி , 
கந்துகவரி போன்ற இசைப் பாக்களாலும் , உரைப் 
பாட்டுகளாலும் உருவானது . சோழ நாடு , பாணடிய 
நாடு , சேர நாடு என்னும் மூன்று நாடுகளின் இயல்பு 
களையும் , முறையே அவற்றின் தலைநகரங்களாகிய 


களால் 


போன்ற 


சிலப்பதிகாரம் 


29 


சிலப்பதிகாரம் 


| 


சென்று 


தான் . அதே நேரத்தில் தான் கண்ட தீய கனவினைத் 
தேவந்தி என்னும் பார்ப்பனத் தோழியிடம் கணணகி 
விவரிக்க , சோமகுண்டம் , சூரிய குணடம் என்ற 
பொய்கைகளில் நீராடி , காமகோட்டம் 
தொழுதால் இம்மையிலும் மறுமையிலும் காதல 
னோடு மகிழ்ச்சியாக வாழலாம் என்று தோழி கூற 
அதைப் பீடன்று என்று மறுக்கிறாள் கண்ணகி . 
இந்த நேரத்தில் வீடு திரும்பிய கோவலன் , பொய்யை 
மெய்யாகக் காட்டும் பாத்தையோடு ஆடி , குலத்தார் 
சேர்த்து வைத்த அரும்பொருள் அனைத்தையும் 
இழந்தேன் என்று தன் ஒழுக்கக் குறைவிற்கு நாணி 
னான் . மாதவிக்குக் கொடுக்கப் பொருளின்றி வருந்து 
கிறான் என நினைத்த கண்ணகி , இச்சிலம்பினைக் 
கொள்ளுங்கள் எனக் கொடுத்தாள் . அச்சிலம்பை 
முதலாகக் கொண்டு , இறந்த பொருளை ஈட்டக் 
கருதிய கோவலன் ஒருவரும் அறியாதபடி இரவின் 
கடையாமத்தில் கண்ணகியுடன் மதுரைக்குப் புறப் 
பட்டான . இவ்வாறு வினை வழி நடத்தியது . எதிர் 
பாராமல் சமணத் துறவியாகிய கவுந்தியடிகள 
வழித்துணையாக வர அவர்கள் உறையூரை அடைந் 


வந்திருந்த சேரன் செங்குட்டுவனிடம் தெரிவித்தனர் . 
உடனிருந்த தமிழாசான் சாத்தனார் கோவலன் , 
கண்ணகி , பாணடியன் ஆகியோர் வரலாறுகளை 
விரித்துக் கூறினார் . சேட்டு வருந்திய செங்குட்டுவன் 
தன் மனைவியின் கருத்துப்படி பத்தினித் தெய்வமான 
கண்ணகிக்குப் படிமம் சமைககக் கருதினான் . படை 
யுடன் வடநாடு சென்று தமிழரசரை இகழந்த 
கனகவிசயரைச் சிறை பிடித்து அவர் தலைமீது படிமஞ் 
சமைத்தற்குரிய இமயமலைக் கல்லினை 

ஏற்றிக் 
கொண்டு வந்தான் . விதிப்படி பத்தினிக் கடவுள் 
படிமம் சமைத்துப் பத்தினிக கோட்டம் எழுப்பினான . 
கோவலன் கொலையுண்ட செய்தியை மாடலனால் 
அறிந்த தேவந்தி , 

செவிலித்தாய் , 

அடித்தோழி 
ஆகியோர் மாதரி மகள் ஐயையுடன சேரநாடடைந்து 
கண்ணகிக்கும் தங்கட்கும் உள்ள உறவை அழுது 
ஏங்கிச் செங்குட்டுவனுக்குத் தெரிவித்தனர் . கணணகி 
நல்லாள் மின்னற் கொடிபோல் தோனறிச் செங்குட்டு 
வனை வாழ்த்தினாள் . கற்புக்கடவுளை வலம் வந்து 
வணங்கினான சேரன் . சிறை நீங்கிய கனக விசயரும் , 
குடகக் கொங்கரும் மாளுவ வேந்தரும் இலங்கைக் 
கயவாகு வேந்தனும் தங்கள் நாட்டிலும் பத்தினித் 
தெய்வத்தைப் பரவ விரும்பி வரம் பெற்றனா . 
பத்தினித் தெய்வம் தேவந்தி 

ஆவேசித்து 
இளங்கோவின் இளமைத துறவை ப் பாராட்டியது . 
தன் துறவு வரலாறு கூறிய பத்தினியின் கற்பு 
வரலாற்றைத் தாம் கூறும் பேறு பெற்றதாகக் கூறும் 
இளங்கோ தம்காப்பியத்தைக் கேட்பவர்கள் தெய்வம் 
தெளிந்து தெளிநதோர்ப் பேணித் தீதின்றி வாழ 
வாழ்த்துகிறார் . 


தனர் . 


மீது 


வினை 


சூழந்த 


மதுரைக்காண்டம் : மூவரும் மதுரையை அடைந்த 
னர் . கவுந்தியடிகள் கோவலன் கண்ணகியை இடைக் 
குலப் பெண் மாதரியிடம் அடைக்கலமாகத் தந்தார் . 
சிலம்பு விற்று வருவேன் எனக் கூறிப் பிரிந்தான் 
கோவலன் . பாண்டிமாதேவியின சிலம்பினைத் திருடி 
வாய்ப்பினை எதிர்நோக்கியிருந்த அரசவைப் பொற் 
கொல்லன் எதிர்ப்பட்டான் . அவன் சூழ்ச்சியால கள் 
வனாக்கப்பட்ட 

கோவலன் , 
பாண்டி மன்னன் ஆணையால் கொலை செய்யப் 
பட்டான் , கண்ணகியிருந்த இடையர்சேரியில் தீப் 
உற்பாதங்கள் பல நிகழ்ந்தன. செய்தியறிந்து துடித்துப் 
புலம்பினாள் . காய்கதிர்ச் செல்வனைக் கள்வன் 
அல்லன் எனப் பேசவைத்தாள் . சிலம்பெறிந்து 
அரசவையில் மெய்ப்பித்தாள் . தவறுணர்ந்த பாணடி 
யன் உயிர் நீத்தான் . பாண்டிமாதேவியும் உடனுயிர் 
துறந்தாள் . சினந்தணியாத கண்ணகி தன் ஆற்றலால் 
மதுரையை எரித்தாள் . மதுராபதித் தெய்வம் 
தோன்றி ஊழ்வினையின் விளைவு என விளக்கி , 14 
நாட்களுக்குப் பிறகு நீ நின் கணவனைத் தெய்வ 
உருவிற் காண்பாய் , எனக் கூறிச் சென்றது . கண்ணகி 
வையைக் கரைவழியே மேற்குநோக்கிச் சென்று மலை 
நாடு அடைந்தாள . திருச்செங்குன்று 

சங்குன்று மலையேறி 
வேங்கை மரநிழலில் நின்றாள் . தேவர்களொடு தெய்வ 
வடிவில் வந்த கோவலனைக் கண்டு தானும் வான 
வூர்தி ஏறினாள் . 


சிலப்பதிகாரம் பெறும் இடம் : சங்க இலககியங் 
கள் பெரும்பாலும் காதலுக்கும் வீரத்திற்குமே 
முதன்மை தருவன . அவற்றில் தனிமனித உணாச்சி 
கள் பொதுமை 

நிலையிலேயே பாடப்பட்டன . 
வாழ்க்கையை முழுமையாகப் பார்த்து , உயர்ந்த 
உண்மைகளைக் காட்டி , மனித சமுதாயத்தை வழி 
நடத்தும் முயற்சியை முதன முதலில் சிலப்பதிகாரத் 
தில் தான் காண முடிகிறது . 


ஐம்பெருங் காப்பிய பகளுள் "சிலம்பும் மேகலை 
யுமே முதல் நூல்களாகும் . ஏனையன வழி நூல் 
களாகும் . ஒப்பற்ற பாத்திரப் படைப்பாலும் கிளைக் 
கதைகளை மூலக் கதையோடு ஒருங்கிணைக்கும் 
திறனாலும் , காட்சிகளை விவரிக்கும் அழகாலும் , 
வருணனைச் சிறப்பாலும் , உரையாடல் நயத்தாலும் , 
சமயப் பொதுமையாலும் . அறம் வலியுறுத்தும் 
பாங்கினாலும் , கலை மாட்சியாலும் , 

ஒருமைப் 
பாட்டுணர்வாலும் இத் தலைக்காப்பியம் தலையாய 
காப்பியமாகத் திகழ்கிறது . 


வஞ்சிக்காண்டம் : இதைக் கண்ட வேடர்கள் 
வியப்புற்று , மலைவளங் 

காண மனைவியுடன் 


சிலப்பதிகாரம் 


30 


சிலப்பதிகாரம் 


எனப் 


சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கியத் 

துறையில் 
தந்த புதுமைகள் பலப்பல . முதற் புதுமை ஒரு 
குடும்பப் பெண இக்காவியத்தின் தலைவி என்பது . 
சிலப்பதிகாரம் தமிழ் நிலத்துப் பிறந்து தமிழே பேசி 
வளர்ந்து புகழ்வளம் பெற்ற மக்களைத் தலைவர் 
களாகக் கொண்ட நாட்டுக் காப்பியம் 
பாராட்டப்படுகிறது . இக்காப்பியம் தமிழிசை மறு 
பிறவி எடுத்து வளர்வதற்கும் , யாழ்நூல் தோன்று 
வதற்கும் அடிப்படைச் செல்வம் நிரம்பிவிளங்குகிறது . 

பாவகையால் ஒவ்வொரு காதையும் தனித்தனிச் 
செய்யுளாக அமைந்து நிற்றலாலும் கூற்றுவகையான் 

பாடல்களாக அமைந்திருத்தலாலும் சங்க 
இலககியத்திலிருந்து வளர்ந்துவந்த தொடர்நிலைச் 
செய்யுளே சிலப்பதிகாரம் . சங்க இலக்கிய மரபின் 
இறுதி எல்லையாகவும் , பின்னர் எழுந்த புராணங்கள , 
காப்பியங்கள் ஆகியவற்றின் போக்கு , 

அமைதி 
போன்றவற்றிற்குத் தோற்றுவாயாகவும் அமைந்து 
விளங்குகிறது . 


கொலைப்படுகிறான் . தொடர்ந்து வரும் காதைகளில் 
அவலச் சுவை உச்சம் பெறுகிறது . கண்ணகி வழக் 
குரைக்கிறாள் . வஞ்சினம் கூறுகிறாள் . மதுரையை 
எரிக்கிறாள் . கதை மிகவும் விரைந்து செல்கிறது . 
வஞ்சிக் காண்டக் காதைகளில் பத்தினிப் பரவல் 
நிறைவேறுகிறது . இறுதிக் சதையான வரந்தருகாதை 
ஏறத்தாழக் சதைமாந்தர் அனைவரையும் கொண்டு 
வந்து களத்தில் நிறுத்துகிறது . புகார் 

நகரத்து 
மாதரார் தொழுதேத்தும் மாநாய்கன் மகள் , நாடும் 
உலகும் தொழும் பத்தினிக் கடவுள் 

ஆவதைப் 
படிப்பவர் உளளம் 

ஏற்குமாறு 

ஆற்றலோடு 
படைத்துக் காட்டுவது இககதையமைப்பின் சிறப் 
பாகும் . 


தனிப் 


கலைச் 


அறநெறிகளையும் , 

செய்திகளையும் , 
சமயக் கருத்துகளையும் கதைப்போக்கில் இரண்டறக் 
கலந்து சொலலோவியமாக்கியிருப்பது வேறு எக்காப் 
பியங்கட்கும் இல்லாத தனிச் சிறப்பாகும் . 
காப்பியக் 

கட்டமைப்பு : இக்காப்பியத்தில் 
பொருளும் வடிவும் பண்ணும் பாட்டும் 

போல 
இணைந்துள்ளன . 5001 அடிகளையுடைய காப்பியத் 
தில் 2146 அடிகள மட்டுமே கதைப்பகுதி 

கதைப்பகுதி வருகிற 
தென்பர் . எனினும் எஞ்சிய அடிகளும் காப்பியக 
கட்டமைப்பிறகுப் பயன் தரும் வகையிலேயே 
அமைக்கப்பட்டுள்ளன . 


காட்சியமைப்பு : முப்பது காதைகளும் தத்தம் 
அளவில் தனிமுழுமை உடையன வாயும் , காப்பிய 
முழுமையின அங்கங்களாக அமையுமாறும் ஆக்கப் 
பட்டுள்ளன . காதை எனப் பெயர் பெறும் 22 பகுதி 
களும் கதைப்பகுதி மிக்கன . எஞ்சிய 3 பகுதிகளும் 
இசைப்பாடல்கள் , ஆனால் , கதைத் தொடர்புடை 
யவை முதற்காட்சி திருமணம் என்ற இடைப்பகுதி 
யில் தொடங்குகிறது . காட்சி மாற்றங்களில் நாடக 
அமைப்புப் புலனாகிறது . முதற்பதினைந்து காதை 
களில் நிதானமாக ஆற்று 

நடையைக் காணலாம் .. 
16 - ஆம் காதையில் நடை ஓட்டங் கொண்டு அருவி 
நடை யாகிறது . 23 - ஆம் கதை வரை 

இததன்மை 
தொடர்கிறது . பின் வேகமடங்குகிறது தனி வாழவு 
பொதுவாழ்வோடு இணைக்கப் பெறுகிறது . நாடக 
அமைப்புக்கு மாறாகக் கவிஞன் குரலை அடிக்கடி 
கேட்க முடிகிறது . கானலவரி , கனாத்திறம் உரைத்த 
காதை , கொலைக களககாதை போன்ற இன்றியமை 
யாத இடங்களில் கவிஞர் நேர்முக விளக்கம் தருகி 
றார் . காப்பிய முடிவில் கவிஞர் தாமே நேரில 
தோன்றிக காப்பியக் கதையோடு தம்மை 
ணைத்துக் கொளவதையும் காணமுடிகிறது . 


கதையமைப்பு : கண்ணகியை மையமாக வைத்தே 
காப்பியக் கதை வளர்கிறது . கண்ணகி , கோவலன் 
திருமணம் , இல்லற வாழ்ககை , கோவலனின் மையல் , 
மாதவியின் இன்ப வாழ்வு , கண்ணகியின் துன்பநிலை 
ஆகியன முதல் ஐந்து காதைகளில் விவரிக்கப் 
படுகின்றன . இந்திர விழவூரெடுத்த காதையில் 
கணணகி , மாதவி கண்கள் மாறித் துடிப்பதன் மூலம் 
ஆர்வநிலை தோற்றுவிக்கப்படுகிறது . மாதவியின் 
ஆடலும் பாடலும் கோவலனின ஊடலும் அவர்தம் 
பிரிவும் பின்தொடரும் மூன்று காதைகளில் பேசப் 
படுகின்றன . கனாத்திறம் உரைத்த காதை காப்பியக் 
கதையின் பின் வளர்ச்சியை முன்கதைச் சுருக்கம் 
போலக் கோடிட்டுக் காட்டுகிறது . மேலும் , கதை 
மாந்தர்களின் தனிப் பண்புகளையும் நுணுக்கமாகச் 
சித்திரிக்கிறது . தொடரும் காதைகளில் கணணகி , 
கோவலன் பண்பு நலன்கள் நாடகப் பாங்கில் சொல்லப் 
படுகின்றன . கதை விரைந்து செல்கிறது . கோவலன் 


கட்டுக்கோப்பு : ( Architectonics ) இயைபு 
வடிவமைப்புகளும் ( Symmetry ) முரண் வடிவமைப்பு 
களும் ( Contrast ) கட்டுக்கோப்புக்கு உதவுவன . சிலம் 
பில் இரண்டும் காணப்படுகின்றன . மங்கலமாகத் 
தொடங்கும் காப்பியம் அவலத்தில் முடிகிறது . 
மனையறம் படுத்தகாதைக்குப் பின் அரங்கேற்று 
காதை , கானல் வரிக்குப் பின் வேனிற்காதை , நாடு 
காண் காதைக்குப் பின் காடுகாண்காதை , 
கலக் காதைக்குப் பின் கொலைக்களக் காதை 
முரண்பட்ட தன்மை தலைப்புகளிலேயே புலனாகின் 
றது . மூன்று நாடு , மூனறு நகர் , ஆறுகள் , அரசர் 
பற்றிய செய்திகளை இயைபு வடிவமைப்பிற்கு ஏற்ப 
இக்காப்பியம் எடுத்தியம்புகிறது . 


அடைக 


என 


சிலப்பதிகாரம் 


31 


சிலப்பதிகாரம் 


பல 


செயல் ஒருமை , 

கால 

ஒருமை : கண்ணகியை 
மையமாக வைத்தே காப்பியம் வளர்ந்து செல்வதால் 
செயலொருமை போற்றப்பட்டுள்ளது . தேவந்தி கதை 
முதலிய கிளைக் 

கதைகளும் மையக் கதைக்குத் 
துணைபுரிவனவாகவே உள்ளன . 


இக்கட்டுக்கோப்பிற் குப் 

உத்திகளைத் 
திறமையுடன் கையாண்டுள்ளார் இளங்கோ . நாடகக் 
குறிப்பு மொழிகள் பல , காப்பியப் பின்வளர்ச்சியை 
முன்னுணர்த்துகின்றன . 

கண்ணகி , 

மாதவி கண் 
துடித்தல் மூலமும் , இமிலேறு எதிர்த்துவரல் , 
குடத்துப்பால் உறையாமை போன்ற தீநிமித்தங் 
கள் மூலமும் , பழியொடு படராப் பஞ்சவ , கூற்றத் 
தான் போன்ற குறிப்புச் சொற்கள் மூலமும் , தற் 
குறிப்பேற்ற வருணனைகள் மூலமும் பின்வருவதை 
முன் உணர்த்துகிறார் ஆசிரியர் . கண்ணகி கனவு 
கோவலன் கனவு , கோப்பெருந்தேவி கனவு மூன்றும் 
கதை வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்கன . 


| 


தன் 


| 


யாய 


ப 


1 


+ 


. 


கால 


, 


காப்பிய ஒருமை அல்லது 

முழுமைதான் 
கட்டமைப்பில் இன்றியமையாதது . இடம் பெறும் சிறு 
கூறுகள் ஒவ்வொன்றும் அவ்வொருமை நோக்கியே 
அமைய வேண்டும் . பதிகம் குறிப்பிடும் மூன்று கோட் 
பாடுகளில் பத்தினிப் பரவலே காப்பியத்தின் தலை 

குறிக்கோளாகும் . சிலம்பின் நிகழ்ச்சிகள் 
அனைத்தும் இவ்வொருமை நோக்கியே பின்னப் 
பட்டுள்ளன . 

நாடகக் காப்பியம் : ( Dramatic Epic ) நாடக 
உறுப்புக்களை உடைத்தாலின் நாடகக் காப்பியம் 
என்பது அடியார்க்கு நல்லார் கருத்தாகும் . உயிர்த் 
துடிப்பு நிறைந்த உரையாடல் , பொருள் மிகுந்த 
சொற்கள் , பாத்திர வளர்ப்பு , தொடக்கம் , முடிவு . 
செயலொருமை , 

ஒருமை , புனைந்துரை 
அனைத்தாலும் 

நாடகக் 

காப்பியம் 
பெயருக்குப் பொருத்தமாகிறது இக்காப்பியம் . சில 
இசைப்பாடல்கள் ஒருவர் கூற்றாக மட்டும் 
அமை 
யாமல் பாத்திரங்கள தமக்குள் பேசுவனவாகவும் , 
அனைவரும் ஒன்று 

பாடுவனவாகவும் 
அமைந்து நாடகக் 

காட்சி போல் அமைதலினால் 
இதற்கு நாடகக் காப்பியம் 

என்றொரு 

பெயர் 
வந்திருத்தல் கூடும் . கானல் வரி வேட்டுவவரி , ஆய்ச் 
சியர் குரவை , குன்றக - குரவை , வாழ்த்துககாதை 
உரையாடற்றிறன் , 

சிறந்த வழக்குரை காதை 
ஆகியவை 

போக்கில் , அமைந்துள்ளன 
எனலாம் . 


கால ஒருமை 

சிலம்பில் மிகுதியும் போற்றப் 
பட்டுள்ளது . 

ஆண்டுகளில் 

பல்வேறு 
காலங்களில் நிகழ்ந்த கதை மாந்தரின் வாழ்க்கைச் 
செயல்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்தனவாகப் பிணைத் 
தும் இணைத்தும் சொல்லப்பட்டுள்ளன . சான்றாக , 
கண்ணகி 

கணவனொடு சில ஆண்டுகள் 
இல்லறம் நடத்தினாள் 

என்பது , 

யாண்டு 
சில கழிந்தன இற்பெருங் கிழமையிற் காண்டகு 
சிறப்பிற் கண்ணகி தனக்கென் 

என்று சுருங்கச் 
சொல்லப்படுகிறது . வஞ்சியினின்றும் வடநாடு படை 
யெடுத்த செங்குட்டுவன் பகைவரைத் தோற்பித்துப் 
பத்தினிக்கல் எடுத்து வருவதற்கு முப்பத்திரண்டு 
திங்கள் ஆயின என்பது , இறையோன் செவ்வியிற் 
கணியெழுந் துரைப்போன் எண்ணான்கு மதியம் 
வஞ்சி நீங்கியது என்பதால் புலப்படுகிறது . 
இடையீடு குறையக் குறைய நாடகக் கவர்ச்சி பெரு 
கும் என்பதும் , காலக் குறுக்கம் செய்தல் நாடக அறம் 
என்பதும் இளங்கோ காட்டும் இலக்கணம் , சான்றாக 
முதல் நாள் மாலை கோவலன் இறந்த செய்தியை 
மறுநாள் மாலை தான் கண்ணகி அறிகின்றாள . 
ஆனால் , பாட்டில் இருநாள நிகழ்ச்சி ஒருநாள் நிகழ்ச் 
சியாகக் காட்டப்படுகிறது . 
வண்டார் இருங்குஞ்சி மாலைதன் வார்குழல் 

மேல் 
கொண்டாள் தழீ இக் கொழுநன்பாற் காலை 

வாய்ப் 
புண்டாழ் குருதிபுறஞ்சோரமாலைவாய்க் 
கண்டாள அவன் தன்னைக் காணாக் 

கடுந்துயரம் 
காலையில் உயிரோடு கணவனைத் தழுவிய கண்ணகி 
மாலையில் குருதியோடு அவனைத் தழுவினாள் 
என்ற கருத்தோட்டம் கற்பார் நெஞ்சை அவலப் 
படுத்துகிறது . 


கால 


. 


என்ற 


சேர்ந்து 


நாடகப் 


1 


1 


நூலின் 


1 


தொடக்கம் : சிலப்பதிகாரம் நாடகக் காப்பியம் 
என்பதற்கு 

தொடக்கம் ஒரு சான்று . 
திங்களைப் போற்றதும் , ஞாயிறு போற்றுதும் , 

, 
மாமழை போற்றதும் , பூம்புகார் போற்றும் என்ற 
தன்மைப் பன்மை நடையில் , நடிப்பதற்கு முன் 
நாடக மாந்தர் கூடித் தொழுவது போல் அமைந் 
திருத்தல் அதனை விளக்கும் என்று சில ஆய்வாளர் 
கள் குறிப்பிடுவர் . தொடக்கம் நாடகக் 

கலைச் 
சுவையோடும் மரபோடும் அமைந்துள்ளது . 


புனைந்துரைகள் : 

நாடக இலக்கியம் படிப்ப 
வர்க்கு , நாடகத்துக் கண்முன் - தோன்றும் சூழ் 
நிலையை எழுத்து வடிவில் காட்ட 

வேண்டியது 
இன்றியமையாதது . ஆகவே தான் , இயற்கை 
வருணனை சிலம்பில் காதை காதைகளாகப் பெருகி 
யிருக்கிறது . கனாத்திறம் உரைத்த காதை , அடைக் 
கலக் காதை , கொலைக்களக் காதை , ஊர்சூழ்வரி , 
வழக்குரை காதை தவிர மற்றையவெல்லாம் காலம் 


32 


சிலப்பதிகாரம் 


சிலப்பதிகாரம் 


இடம் காட்சிகளைப் புனையும் நாடகத் திறங்களாக 
உள என்று ஆய்வாளர் கூறுவர் . சிலம்பில் இடம் 
பெறும் பின்புலக்காட்சி வருணனை , பாத்திரங்களின் 
அசைவு , நடிப்பு ஆகியவற்றைச் சொல்லும் ஆசிரியர் 
கூற்றுகள் யாவும் விரிவான நடிப்புக் குறிப்புகளே 
யாகும் . 


கின்றன . 


காடக வளர்ச்சிமுறை :நாடகத்தில் சிக்கலின் தோற் 
றம் , வளர்ச்சி , உச்சம் , வீழ்ச்சி , முடிவு ஆகிய ஐந்து 
கூறுகள் இருக்க வேண்டும் என்பர் மேலை அறிஞர் . 
கோவலன் கண்ணகி திருமணத்திலேயே சிக்கலுக்கு 
விதையூன்றப் பெறுகிறது . பாத்திர அறிமுகத்திலேயே 
பொருத்தமும் பொருத்தமின்மையும் புலப்படுத்தப் 
படுகிறது . மாநகர்க் கீந்தார் மணம் என்னும் கவிக் 
கூற்றும் சுற்றியிருந்தோரின் தீதறுக என்னும் எதிர் 
மறை வாழ்த்தும் , கதிரவனும் மதியமும் போல் ஒருங் 
கிருந்தனர் என்னும் வருணனையும் அவல முடிவை 
யும் முரண்பாட்டையும் விளக்குகின்றன . கோவலன் 
மாதவியை அடைதலும் பிரிதலும் சிக்கலை வளர்க் 
சிக்கல 

கோவலன் கொலைப்படுவதில 
உச்சம் பெற்று , கண்ணகி வழக்குரைத்து மதுரையை 
அழிப்பதில் வீழ்ச்சியடைகிறது ; கண்ணகி தெய்வமா 
வதில் முடிவுபெறுகிறது . உலக நாடகத் திறனாய் 
வாளர்கள் குறிப்பிடும் நாடகத்தின் பல்வேறு கூறு 
களும் சிலம்பில் காணப்படுகின்றன . உரையும் பாட் 
டும் செய்யுளும் வருவதே இசை நாடகம் ( Opera ) . 
அது சில சமயங்களிற் கூத்தைக் கொண்டு இயலும் . 
செய்யுளும் பாடல்களும் நாடகப் பண்பையும் , பண் 
ணின் திறங்களையும் பெறுதல் வேண்டும் . இவையே 
இசைநாடக இலக்கணம் . இவ்விலக்கணத்தைச் சிலப் 
பதிகாரம் முழுக்க முழுக்கப் பெற்றுள்ளது என்ப 
தனை 

ஆய்வாளர் காட்டியுள்ளனர் . இவ்வாறு 
நாடகக் காப்பியம் என்ற பெயருக்கு முற்றிலும் 
உரித்தாகின்றது சிலப்பதிகாரம் . 


இளங்கோவடிகள் மூன்று 

நாடுகளையும் 
பிணைத்து , தமிழ் நாடு என ஒரு நாடாகப் போற்றிப் 
பாராட்டியுள்ளார் . சேரனையும் சேர நாட்டை 
யும் காட்சிக் காதை 

ஊசல்வரி ஆகியவற்றிலும் , 
சோழனையும் சோழ நாட்டையும் இந்திர விழவூ 
ரெடுத்த காதை , நாடுகாண் காதை , வாழ்த்துக் 
காதை , அம்மானைவரி ஆகியவற்றிலும் , பாண்டிய 
னையும் பாண்டிநாட்டையும் காடுகாண் காதை , 
ஊர்காண் 

காதை , கந்துக வரி ஆகியவற்றிலும் 
மூவரையும் வள்ளைப்பாட்டு , ஆய்ச்சியர் 

குரவை 
யிலும் புகழும் பகுதிகளால் இது புலனாகிறது . 

பெண்ணின் பெருமை : சிலம்பின் தலையாய குறிக் 
கோள் பத்தினியைப் பரவுதலாகும் . இதற்கேற்பத் 
தொடக்கம் முதல் இறுதி வரை படிப்படியே கதை 
நாயகி கண்ணகி 

பெருமைப்படுத்தப்படுகிறாள் . 
காப்பியத் தொடக்கத்தில் இவளை அறிமுகப் படுத் 
தியது குறித்து இவளை முற்கூறிற்று கதைக்கு 
நாயகியாதலின் என்பர் 

அரும்பதவுரையாசிரியர் . 
கண்ணகியை முற்கூறினார் பத்தினியை ஏத்துதல் 
உட்கோளாகலான் என்பர் அடியார்க்கு நல்லார் . 
மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்துக் 
காதலாள் என்று அறிமுகம் செய்வர் இளங்கோ . 
புகார்க் காண்டத்தில் காமவேள் கோட்டம் சென்று 
தொழலாம் என்று கூறும் தேவந்தியிடம் பீடன்று 
என மறுக்கும் கண்ணகியைக் காட்சிப்படுத்தியவர் , 
மதுரைக் காண்டத்தில் வேட்டுவ வரியில் தெய்வ 
முற்ற சாலினியின் மூலம் , இவளோ கொங்கச் 
செல்வி குடமலையாட்டி , தென் தமிழ்ப் பாவை 
செய்த தவக்கொழுந்து , ஒருமா மணியாய் உலகிற் 
கோங்கிய , திருமா மணி என்று பாராட்டுகிறார் . 
கற்புக்கடம் பூண்ட இத்தெய்வம் என்று கவுந்தியடி 
கள் மூலம் புகழ்கிறார் . வம்பப் பெருந்தெய்வம் 
என்று மதுரை மக்கள் பேசுகிறார்கள் . பாண்டியன் 
அரண்மனைக் காவலன் கொற்றவை , காளி என்று 
குறிப்பிடுகிறான் . கற்பின் கனலி என்பது தீயுண்ட 
மதுரையால் தெரிவிக்கப்படுகிறது . இறுதியில் சேரன் 
செங்குட்டுவனால் பத்தினிக் கோட்டம் பெறும் 
கண்ணகியை , இலங்கைக் கயவாகு உள்ளிட்ட பிற 
வேந்தரும் போற்றி வணங்குகிறார்கள் . இவ்வாறு 
கண்ணகி என்னும் பெண்ணின் பெருமை யே நூல் 
முழுவதும் விரிவாகப் 

பேசப்பட்டுள்ளது . மேலும் , 
இளங்கோவடிகள் மாதவியையும் கணிகையர் குல 
வொழுக்கத்திற்கு மாறுபட்ட சிறப்பு மிகுந்த செந் 
தாமரையாகவே ஓவியப் படுத்தியுள்ளார் . மாதவி 
கோவலனுக்கு எழுதும் இரண்டாம் கடிதத்தின் 
மூலம் அவள் அன்பு , ஒழுக்கம் , தியாகம் 
பண்புகளை 

வெளிப்படுத்தியுள்ளார் . இன்னும் 
பாண்டியனோடு உடன் உயிர் துறந்த பாண்டிமா 
தேவியும் கோப்பெருந்தேவியால் போற்றப்பட்டுள் 


1 


என்று 


உரிய ஒரு 


ஒருமைப்பாடு : மக்களிடத்தே 

ஒருமை மனப் 
பான்மை வளர வேண்டும் 

வழிகாட்டுவது 
சிலப்பதிகாரம் . ஆட்சியால் தமிழகம் மூன்றாகப் 
பிரிவுற்றிருந்த போதிலும் பண்பாட்டால் மொழி 
வகையால் தமிழர் என்ற ஓர் இனம் வாழும் நாடே 
என்ற கொள்கையை வலியுறுத்த முயன்றார் . அத 
னால் முடியுடை வேந்தர் மூவர்க்கும் 
காவியத்தைத் தமிழகத்தின் பொதுக் காவியமாகவே 
ஆக்கித் தந்துள்ளார் . ஒரு வேந்தன் மற்றொரு 
வேந்தனை வெறுக்காத வகையிலும் , வெறுப்புத் 
தோன்றினாலும் மாறித் திருந்தும் வகையிலும் பல 
நிகழ்ச்சிகள் அமைத்துத் தமிழகத்தின் ஒற்று 
மைக்குக் கால்கோள் இட்ட தமிழ்ச் சான்றோர் 
இளங்கோவடிகளாவர் . 


ஆகிய 


|| 


சிலப்பதிகாரம 


33 


சிலப்பதிகாரம் 


ளாள் . அடைக்கலம் தவறியதறகாக 

உயிர்துறந்த 
மாதரி போன்ற மாதர் குல மாணிக்கங்களையும் 
உண்ணாவிரதம் இருந்து உயிர்துறந்த 

கவுந்தியடி 
களையும் படைத்துக காட்டியுள்ளார் . ஆகவே , இக 
காப்பியம் பெண்ணின் பெருமை பேசுவது என்று 
போற்றலாம் . 


கோவலனாலும் , தீ முறை செயதாள் எனக்குன்றக 
குறவராலும் , பத்தினிக் கடவுள எனச் சேரமா 
தேவியாலும் பாராட்டப் பெறுகிறாள் கண்ணகி . 


மிக 


பாத்திரப்டைப்பு : ஒரு காப்பியத்திறகு 
இன்றியமையாத கூறு பாத்திரப் படைப்பாகும் . இக் 
காப்பியத்தில் அளவான பாததிரங்களைச 

செறி 
வாகவும் நிறைவாகவும் படைத்துள்ளார் இளங்கோ 
வடிகள . ஏற்ற இடங்களில் பாத்திரங்களைப் பேச்ச 
செய்துள்ளார் . 


கோவலன் : உணர்ச்சி வழி இயங்குபவன் . பாத்திர 
அறிமுகத்தில் இவன் அழகையும் புகழையுமே எடுத்து 
மொழிவா இளங்கோ . அடைக்கலக் காதையில் 
மாடலன் 

மூலம் கருணை 

மறவன் செல்லாச் 
செல்வன் , - இலலோா செம்மல் எனச சிறப்பிப்பா . 
பொதுவாழவில் இவன் கொணடிருந்த வள்ளனமை 
யும் , அன்புப் பெருக்கமுமே கொணடாடப்படுகினறன. 
தனிவாழவில கண்ணகிக்கு இணையான நிறையும் 
அறிவும் இவனிடம் இலலை எனலாம் . மாதவியைச் 
சேர்வதும் , விட்டுப் பிரிவதும் , கணணகியுடன 
மதுரைக்கு இரவில் புறப்படுவதும் உணர்ச்சி வழிப் 
பட்ட பாத்திரம் என்பதை நிறுவும் , சூழ்நிலைகளின 
பாவையாகவே வாழ்ந்தான் எனச சுருங்கக் கூறலாம் . 


ஒன்றிரண்டு சொற்களிலேயே உள்ளப் பண்பை 
ஓவியமாக்கியுள்ளார் . பெரும்பாலும் பிற பாததிரங் 
களின வாய்மொழி கொண்டும் , அக்குறிப்பிட்ட 
பாத்திரத்தின வாய்மொழி மற்றும் செயலகளைக் 
கொண்டும் பணபினை விளக்கியுள்ளார் . தலைமைப் 
பாத்திரங்களைப் பற்றித் தன் கூற்றாகவும் விளக்கி 
யுள்ளார் . அக அழகைப போலப் புறக கோலத்தை 
யும் தேவையான அளவு விவரித்துள்ளார் . சான்றாகக் 
கோவலன கண்ணகி குறித்த மங்கலவாழத்துப 
பாடல வருணனை ( வரி 25-39 ) யினைச் சுட்டலாம் . 


இவள் 


சிலப்பதிகாரத்தில் கோவலன் , கண்ணகி எனத் 
தனிப் பாத்திரங்களும் , எயினா எயிற்றியர் , பாடும் 
பாணர் , விசும்பியங்கு முனிவர் , மலைமிசை மாககள 
எனத்தொகைப் பாத்திரங்களுமாகப பலர் இடம் 
பெறுகின்றனர் . பெண பாத்திரங்களுள கண்ணகி , 
மாதவி , கவுந்தியடிகள , தேவந்தி , மாதரி ஆகி 
யோரும் ஆண பாத்திரங்களில் கோவலன் , நெடுஞ் 
செழியன் , பொறகொலலன , செங்குட்டுவன, 

ஆகியோரும் மிகுதியும் இடம்பெறும 
பாத்திரங்களாவர் . 


மாடலன 


மாதவி 

கணிகையர் குலததில் பிறந்தாலும் 
ஒருவனையே விரும்பி வாழந்த உத்தமி பிரிவு 
நேர்ந்தபோது அவலத்தால் அலைக்கழிக்கப்பட்டுத் 
துறவியாகப் பெருமை பெறுகிறாள . கணணகியைக 
குறிக்கும் பெரும்பாலான இடங்களில் கறபினையும் 
இணைத்துச் சுட்டும் இளங்கோ , மாதவி குறித்த 
விவரணைகளில் ஓரிடத்துக் கூடக் கற்பை இணைத்துக் 
கூறவில்லை என்பர் ஆய்வாளர் . அவள் தன் உறுப்பு 
நலனும் அணிநலனும் கலை நலனுமே பாராட்டப் 
படுகின்றன . கோவலனைத் தவறாக 

நினைதது 
பாடிய கானல்வரிப் பாடலே சிககலை 
வளர்க்கிறது . இதனை மாதவி மடந்தை கானற 
பாணி கனக விசயர் தம் முடித்தலை நெரித்தது 
என மாடலன கூற்றாக விளக்குகிறார் இளங்கோ . 
மாதவி கோவலனுக்கு எழுதும் இரண்டு கடிதங்களும் , 
அவள் உளள வளர்ச்சியைத் தெள்ளத தெளிவாகக் 
காட்டுகின்றன . முதல் கடிதத்தின் மூலம் தன 
உரிமையை நிலை நாட்டும் கலையரசியாக மட்டுமே 
காட்சி அளிப்பவள் , இரண்டாம் கடிதத்தின் மூலம் 

குற்றத்தை உணர்ந்து வருந்திய பண்புச 
செல்வியாக உயர்கிறாள் . மனனிப்புக் கேட்கும் 
பெருநதன்மையையும் கண்ணகியைப் போற்றும் உயர் 
மனத்தையும் இவளபால் காண முடிகிறது . 

வரலாற்றுச்செய்திகள் : சிலம்பில கூறப்படும் 
மூவேந்தரைப் பற்றிய வரலாற்றுச் செய்திகள் 
1 ) உண்மையானவை , 2 ) கற்பனையானவை , 
3 ) உண்மையின் அடிப்படையில் 

அமைக்கப்பட்ட 
கற்பனை கள என்ற கருத்துகள் தமிழுலகில் நிலவு 
கின்றன . வி.ஆர்.ஆர் . தீட்சிதர் , மு . இராகவையங்கார் . 
போன்றோர் சிலம்பினை வரலாற்றிலக்கியம் என்பர் . 
மற்றும் சிலர் கற்பனை இலக்கியம் எனப் பல்வேறு 


தன் 


யாள் 


என 


கண்ணகி : கற்பென்னும் திண்மை இவள் அடிப் 
பணபாகும் . திருமகள் போன்ற வடிவமும் அருந்ததி 
போன்ற 

கற்பும் மாதாகள போற்றும் பெருங் 
ணமும் நிரம்பியவள் என்று ஆசிரியரால அறிமுகப் 
படுத்தப் படுகிறாள . வடுநீங்கு சிறபபின மனை 

எனறு ஆசிரியராலும் , குலப்பிறப்பாட்டி 

மாதவியாலும் , ஒருமாமணியாய உலகிற 
கோங்கிய திருமாமணி , எனச சாலினியாலும் , தன் 
துயர் காணாத தகைசால் பூங்கொடி எனக் கவுநதி 
யடிகளாலும் , நப்பினனை போலவள என மாதரி 
ஐயையாலும் , நாணும் மடனும் நல்லோர் ஏத்தும் 
பேணிய கற்பும் பெருந்துணையாக என்னொடு 
போந்தீங் கென்துயர் 

களைந்த பொன் 


| 


எனக் 


வா . க 9 - 3 


சிலப்பதிகாரம் 


34 


சிலப்பதிகாரம் 


கவின் கலைகள் : இளங்கோவின் 

காவியம் ஒரு 
கலைக் களஞ்சியம் ஆகும் . தமிழ் நாட்டின் சிறந்த 
கலைகளாகிய இசைநாட்டியம் பற்றிய எண்ணற்ற 
குறிப்புகள் இந்நூலில் உள்ளன . ஒப்பனைக்கலை ,, 
கட்டடக் கலை , பொன் , மணி தொடர்பான கலை 
பற்றிய செய்திகளும் காணப்படுகின்றன . இவ்வகை 
யில் அரங்கேற்று காதை , கடலாடு காதை , 
வரி, வேனிற்காதை , வேட்டுவ 

வரி , 

ஆய்ச்சியர் 
குரவை , குன்றக் குரவை , நீர்ப்படை காதை , நடுகற் 
காதை ஆகிய காதைகளில் அளவற்ற கலைச் 
செய்திகள் உள்ளன . அரங்கேற்று காதை இவற்றில் 
மிகவும் இன்றியமையாத இறப்புடையது . 


கானல் 


சான்றுகள் காட்டி நிறுவுவர் . சிலம்பில் 

சோழ 
மன்னனின் பெயர் குறிக்கப் பெறவில்லை . உறையூர் 
சிறப்பிக்கப் பெறவில்லை , இடைச் செருகல் என 
உறுதியாகத் தெரியும் கட்டுரை தவிர மதுரைக் 
காணடத்தின் பல இடங்களில் பாண்டியனின் பெயர் 
குறிக்கப் பெறவில்லை , சேரன் பெயர் செங்குட்டுவன் 
என்று குறிக்கப்பட்டாலும் அவனுடைய வடநாட்டுப் 
படையெடுப்பு , பத்தினிக் கோட்டம் அமைத்தது 
ஆகிய தலையாய செய்திகளைச் சிறந்த வரலாற்றுக் 
கவிஞரான பரணர் பாடவில்லை , பரணரால் பாடப் 
பட்ட ஐந்தாம்பத்தின் பாடல்களுக்கும் பிற்காலத்தில் 
எழுதப்பட்ட அதன் பதிகத்திற்கும் இடையே கருத்து 
மாற்றம் நிரம்பக் காணப்படுகிறது . மூவேந்தரைப் 
பற்றிய சிலம்பின் 

புகழுரைகள் பலவும் புராணப் 
புகழ்ச்சிகளாகவே உள்ளன . சேரர் பரம்பரை பற்றிச் 
சிறப்பித்துக் கூறிச் செங்குட்டுவனை ஆற்றுப்படுத்தும் 
சோழ நாட்டைச் சேர்ந்த மாடலன் , சோழ அரச 
னோடு தொடர்புடையவனாகச் சித்திரிக்கப் பெற 
வில்லை . செங்குட்டுவன் அவைக்கு வந்திருந்த 
இலங்கைக் கயவாகு குறித்துப் பதிற்றுப்பத்திலோ 
மணிமேகலையிலோ 

இலங்கையின வரலாற்று 
நூலான மகாவம்சத்திலோ குறிப்புகள் ஏதுமில்லை . 
இக்காரணங்கள் சிலப்பதிகாரம் கற்பனை இலக 
கியம் என்போர் காட்டுவனவாகும் , இளங்கோவடிகள் 
தமிழ் நாட்டு மூவேந்தர்களை எண்ணிப் பாடியது ஓர் 
இலட்சியச்சிந்தனையேயாகும் என்றும் கூறுவர் . 


கூடை , 


கொடு 


காவிய மாந்தரின் வாழ்க்கைகளைப் பற்றிய 
வரையில் ஆராய்ந்தால் வரலாற்றுக் குறிப்புகள் பல 
இருத்தல் காணலாம் . காவியத்தில் ஆங்காங்குக் 
கூறப்படும் விளக்கங்களையும் வருணனைகளையும் 
ஆராய்ந்தால் நாட்டின் வரலாறு பற்றிய குறிப்புகள் 
பல இருத்தல் காணலாம் . இவ்வகையில் கோயில்கள் , 
வழிபாடுகள் , விழாக்கள் , காவிரிப் பூம்பட்டின நகர 
மைப்பு , நாகரிகம் பல்வகைத் தொழில்கள் ஆகிய 
வற்றைக் குறிப்பிடும் இந்திர விழவூரெடுத்த கதையும் 
மதுரை நகரம் குறித்தும் பாண்டியன் அரணமனை 
குறித்தும் விவரிக்கும் புறஞ்சேரியிறுத்த காதையும் , 
பரத்தையர்கள் , கலைகள் , விற்பனைக்கு வந்த பொருள் 
கள் குறித்துக் கூறும் ஊர்காண காதையும் , விருந் 
தோம்பும் முறை , களவரின் திறமை பற்றி விளக்கும் 
கொலைக்களக்காதையும் , வேட்டுவர் , ஆயர் , குறவர் 
வாழ்க்கை நிலைகளைக் குறிப்பிடும் வேட்டுவவரி 
ஆய்ச்சியர் குரவை , குன்றக் குரவை ஆகியனவும் , போர் 
மரபுகள் குறித்து ( போர்முறை , ஒற்று , வழிபாடு 
வீரர்க்குச் செய்யும் சிறப்பு ) விவரிக்கும் 

காட்சிக் 
காதை , 

கால்கோள் காதை , நீர்ப்படைக் காதை 
நடுகற் காதை ஆகியனவும் குறிப்பிடத் தக்கனவாம் . 


ஆடல் : ஆடற் குறிப்புகளாகப் பிண்டி , பிணை 
யல் , எழிற்கை, தொழிற்கை, 

வாரம் 
ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன . கூத்து வகைகளாக 
இருவகைக் கூத்து ( வேத்தியல் , பொதுவியல் ) பதினோ 
ராடல் , குரவை , வரி என்பன சொல்லப்பட்டுள்ளன . 
கூத்தில் பங்கு கொளளும் கூத்தியது அமைதி , ஆடலா 
சிரியரின் அமைதி ( 3 : 12.25 ) இசையாசிரியன் அமைதி 
( 3:26:36 ) , கவிஞன் அமைதி ( 3 : 37.44 ) , தண்ணுமை 
யாசிரியன் அமைதி ( 3.44-55 ) , குழலோன் அமைதி 
( 3 : 56-69 ), யாழாசிரியன் அமைதி ( 3 : 70.94 ) என்பன 
விளக்கப்பட்டுள்ளன . நாட்டிய 

நாட்டிய அரங்கின் இலக்கண 
மும் விரிவாகக் கூறப்பட்டுள்ளது . சமயத் தொடர் 
போடு வளர்ச்சியுற்ற கூத்துகளாக 1 ) 
கொட்டி 2 ) பாண்டரங்கம் , 3 ) அல்லியம் 4 ) மல்லினா 
டல் , 5 ) துடி 6 ) குடை 7 ) குடம் , 8 ) படி ,9 ) மரக்கால் 
10 ) பாவைக்கூத்து , 11 ) கடையம் ஆகியன கடலாடு 
காதையில் காட்டப்பட்டுள்ளன . காமத் தொடர்பு 
டைய 1 ) கண்கூடுவரி , 2 ) காண்வரிக் கோலம் , 3 ) 
உள்வரியாடல் 4 ) பின்புற வரி 5 ) கிளர்வரிக் கோலம் , 
6 ) தேர்ச்சி வரி , 7 ) காட்சி வரி , 8 ) எடுத்துக் கோள்வரி 
ஆகியன விளக்கப் பட்டுள்ளன . இவற்றோடு அவ்வந் 
நிலத்திற் கேற்ப ஆடும் ஆடல்களும் ( Folkdances ) சிலம் 
பில் உள்ளன . வேட்டுவராடல் , ஆய்ச்சியர் ஆடல் , குற 
வர் ஆடல்கள் விவரிக்கப் படுகின்றன . மகளிர் விளை 
யாட்டுக்களோடு தொடர்புடைய அம்மானைவரி , 
கந்துகவரி , ஊசல் வரி ,வள்ளைப் பாட்டு , துணங்கை , 
குரவை 

போன்றவையும் விளக்கப் பெற்றுள்ளன . 
போர்க்கள ஆடல்களைக் கால்கோட் காதையில் 
காணலாம் . 


பாடல் : கானல் வரி யாழ் மீட்டும் வகையையும் 
திறத்தையும் காட்டுகின்றது ; இசைக் கரணத்தை 
யும் தருகின்றது ( 7.1 . 12-15 ) வேனிற் 

காதை 
யிலும் ஒன்பான் விருத்தி , பகை நரம்புகள் படாமல் 
வாசிக்கும் முறைமை , நால்வகைச் சாதிப் பண்கள் , 
மூவகை இயக்கம் எனப் பலப்பல செய்திகளை 


சிலம்பு கழி நோன்பு 


35 


சிலம்பு கழி நோன்பு 


யப்பெற்றன . ஆயினும் , அவற்றுட் பெரும்பான்மை 
யானவை அழகிற்கு முதலிடம் தரப்பட்டு அணியப் 
பெற்றன ; சில மரபிற்கு முதலிடமும் , சில மங்கலத் 
திற்கு முதலிடமும் தந்து அணியப்பெற்றன . 


சிலம்பு , கைவளை , தாலி , காதணி , மூக்குத்தி 
என மங்கல அணிகள் அமைந்தன . இவற்றை அணி 
கலன்கள் என்பதோடு மங்கலச் சின்னங்கள என்றும் 
சொல்ல வேண்டும் . இச்சின்னங்களுள சிலம்பு காலணி . 
அது , காலில் கிடந்தாலும் அணியால் ஒரு தனி அழ 
குடையது ; கலைத்தொழிலால் தனிச் சிறப்புடை 
யது ; மரபால் எளிமை ஏற்றம் கொண்டு திகழ்வது ; 
சின்னத்தால் கன்னித் தன்மை காட்டுவது . 


உலகில் 


இசைத் தொடர்பாக வழங்குகிறது ( 8.25-44 ) . செங் 
கோட்டியாழ் , சீறியாழ் பற்றிய செய்திகளைப் புறஞ 
சேரியிறுத்த காதை , நடுகற் காதை ஆகியவற்றில் 
காணலாம் . இசைக்குப் பலவகை இலக்கணங் கூறும் 
சிலம் பில் இசைப் பாடல்களும் விரவியுள்ளன . கானல் 
வரி முழுமையும் இசைத்தமிழ்ப் பாடல்களாகும் .இசை 
யுடன் 

ஆடல் கலப்பதை வரிப்பாடல்களும் குரவைக 
ளும் காட்டுகின்றன. வாழ்த்துக்காதை , இசைப்பாடல 
களாலாகித்தமிழ் மகளிரின் ஆடல் பாடல் சிறப்புக் 
களை ஒருங்கே விளக்குகின்றது . இவ்வாறு எண்ணற்ற 
இசை , நாட்டியச் செய்திகளை இணைத்து இலக்கி 
யத் தரம் குன்றாமல விளங்குகிறது சிலப்பதிகாரம் . 
முடிவாகக் கூறுமிடத்துத் தமிழ்க் காப்பிய 
சிலப்பதிகாரம் தலைமை சான்றதும் தனிச் சிறப் 
புடையதும் ஆகும் . தலைப்பிலும் நுட்பம் உடைய 
காப்பியம் இது , இது இயல் , இசை, நாடகம் என்னும் 
மூன்றும் மொழிவதால் முத்தமிழ்க் காப்பியம் ; காலம் , 
இடம் , காட்சிகளைத் திறம்படப் புனைவதாலும் , உரை 
யாடற பகுதிகளில் தனித்திறன் காட்டுவதாலும் 
நாடகக் காப்பியம் ; முடிமக்களைத் தவிர்த்து , வணி 
கர் குலத்திலே பிறநத கணணகி , கோவலனைக் காப் 
பிய நாயகர்களாக்கி யிருப்பதால் குடிமக்கள காப்பி 
யம் ; வேற்றுமை யுணர்வை நீக்கி ஒற்றுமையுணர்வை 
வலியுறுத்துவதால் ஒருமைப்பாட்டுக் காப்பியம் ; 
இல்லறத்தோர் துறவறத்தோரைப் போற்றும் 
நெறிக்கு மாறாகத் துறவி இல்லறத்தோரைப் 
போற்றித் தொழுவதால் புரட்சிக் காப்பியம் எனத் 
தகும்சிறப்புடையது . 


மீன்வாய்க் கணையாழி , பீலி , காற் கணையாழி 
விரல்வளை , மெட்டி முதலியன காலின் விரலணி 
கள் . இவற்றிற்கு மேல் , காலில் நிறைவாக அணிய 
விரும்பியோர் ஐந்து அணிகலன்களைக் கொண்ட 
னர் . அடியில் பரியகம் ; அதன்மேல் சிலம்பு ; அதன் 
மேல் பாடகம் , மேல் சதங்கை ; மேலாக அரியகம் 
என மேன்மேல் முறையாக அணியப் பெற்றன . இவற 
றுள் பின்னிரண்டும் ஆடற்கலைக்குரியன . சிலம்பும 
சதங்கையும் அரியகமும் ஒலி யெழுப்புவன . 
யாவற்றினும் சிலம்பு இளமங்கையர்க்கு இனறிய 
மையாதது ; தனித் தன்மை சுட்டுவது . 


காலை 


துணை நூல்கள் : 
சாமிநாதையர் . உவே .. சிலப்பதிகார மூலமும் அரும் 

பதவுரையும் அடியார்க்கு நல்லாருரையும் , ஐந் 
தாம் பதிப்பு , சென்னை , 1950 . 


சிலம்பு காலில் பரியகத்திற்கு மேலாகக் 

ஒட்டி வளைந்து , கணுக்கால் பரட்டின 
கீழாகத் தொடர்ந்து , புறங்காலில் 
படிவதாக 
வளைந்த - இடை குறுகிய நீள்வட்ட வடிவங் கொண் 
டது . இரண்டு வில் வடிவங்களை இணைத்த வட்ட 
வடிவாகவும் செய்யப்படும் . 

முழு வடிவத்தில் நீள் 
வட்டமாயினும் ரண்டு பகுதிகளாக விலக்கும் 
அமைப்புடையது . ரணடு பாதிகளும் விலகிச் சேரு 
மாறு கீல்மூட்டு வைக்கப் வைக்கப்பெற்றது . இம் 
மூட்டுப் பகுதி குதிகாலில் அமரும் . புறங்கால்மேல் 
பொருந்துவாய் படியும் . இப்பொருந்துவாய் திரு 
காணியால் பொருத்தப் பெற்றிருக்கும் . 


மாணிக்கம் , வ . சுப . , இரட்டைக் காப்பியங்கள் . 

இரணடாம் பதிப்பு , காரைக்குடி , 1960 
மார்க்கபந்துசர்மா , சிலம்பின் இரசனை , 

முதற் 
பதிப்பு , சென்னை , 1961 . 
மீனாட்சிசுந்தரம் , தெ.பொ. குடிமக்கள் காப்பியம் , 

நான்காம் பதிப்பு , மதுரை , 1975 . 
வரதராசன் , மு . இளங்கோவடிகள் , மூன்றாம் பதிப்பு , 
1975 . 

பழ.மு. 
சிலம்பு கழி நோன்பு : அணிகலன்கள் ஆட 
வர்க்கும் மகளிர்க்கும் பொதுவுடைமை . அவரவர்க்குத 
தனியுடைமையான அணிகலன்களும் உள்ளன . அணி 
கலன்களை அணிவதில் ஆடவரினும் மகளிர் நாட்டம் 
மிகவுடையர் . அணிகலன்கள் அழகு கருதியே அணி 


சென்னை , 


சிலம்பு உள்ளே கூடாகவும் , வெளியே புடைப்பாக 
வும் அமைந்தது . சிறுசிறு குட உருவங்களைக் கோவை 
யாக்கிய வடிவுடையது . தனித்தனி ஒவ்வொரு குடமும் 
தனித்தனிப் பத்திபத்தியாக அறையாகத் தடுக்கப் 
பெற்றது . ஒவ்வொன்றிலும் ஒலியெழுப்புவதற்கெனச் 
சிறு சிறு உருண்டைக் குண்டுகள் போடப் பெற்றன. 
இக்குண்டுகள் பரல் அல்லது அரி எனப்பெற்றன . 

சிலம்பின் உடல் பொன்னாலும் வெள்ளியாலும் 
செம்பாலும் அவரவர் செல்வ நிலைக்கேற்பச் செய் 
யப்பட்டது இதற்கேற்ப உள்ளே பெய்யப்பெற்ற 


வா . க . 9 - 3 அ 


சிலம்பு கழி நோன்பு 


36 


சிலம்பு கழி நோன்பு 


பரல்கள் கல , வெள்ளி , பொன் உருணடைகளாகவும் , 
முத்து , மாணிக்கங்களாகவும் ஒரே வகைப் பரவலாக 
பெய்யப்பெற்றன . இவை நடக்கும்போது 

குலுங்கி 
னிய ஒலியை எழுப்பும் . இப்பரலகளைக் கொண்டு 
பொன்னரிச் சிலம்பு , அரிச்சிலம்பு , முத்தரிப் பொற் 
சிலம்பு இன்மணிச் சிலம்பு எனப் பாடப்பட்டது . 
ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் 

மனைவி 
கோப்பெருந்தேவியின் காற்சிலம்பு முத்தரிச் சிலம்பு . 
வணிகப் பெருமகன் கோவலன் மனைவி கண்ணகி 
யின் காற்சிலம்பு மாணிக்க - மணி - அரிச்சிலம்பு 
சிலப்பதிகாரம் காட்டுகின்றது . 


எனச் 


இலக்கிய வழக்காசவும் உலக வழககாகவும் நின்று 
நிலவியது . மகளிர் அணிகளுள பல பெயர்களைப் 
பெற்றது சிலம்பு ஒன்றே 

ஒன்றே என்பது குறிக்கத்தக்கது 
சிலம்பு உலோகத்தால் செய்யப்பட்டது போன்றே 
மரத்தாலும் , நெட்டியாலும் துணியாலும் புல்லாலும் 
செய்யப்பட்டு அணிவிககபபெற்றன இவ்வாறு எளிய 
பொருள்களாலும் சிலம்பு செய்யப்பட்டு அணிவிக்கப 
பெற்றமை கொண்டு ஓர் உண்மையை உணர முடிகின் 
றது . இது ஒரு மரபு அணி என்பதே அவ்வுண்மை ,, 

அது என்ன மரபு ? பெண சிறுமியாக நடை 
போடத் தொடங்கும்போது சிலம்பு அணிவிப்பது 
ஒரு தமிழ் மரபாக இருந்தது . பெணகளுக்குரிய அறி 
குறி அணி என்பது மட்டுமனறி அவளுடைய கன்னித் 
தன்மையைக் குறிக்கும் சினனமாகவும் கொணடே 
சிலம்பணி அமைந்திருந்தது . அதனால் . இது ஓர் இன்றி 
யமையாத மகளிர் மரபாயிற்று . 

கடைப் 
பிடிக்கும் இன்றியமையாமை கருதி அனைத்து நிலை 
யினரும் தத்தம் தகுதிககேற்ற பொருள்களால 
சிலம்பைச் செய்யவேண்டியதாயிற்று செய்யப்படும் 
பொருளுக்கேற்பவும் , பெண்ணின் வளர்ச்சிக்கேற்பவும் 
சிலம்பு அவ்வப்போது மாற்றப்பட்டிருக்கும் . 

சிலம்பு கழி நோன்பு இவ்வாறு மரபணியான 
சிலம்பு ஒரு நிலையில் கழற்றபபெறும் மரபையும் 
கொண்டது . திருமண நாளின முன் நாள் சிலம்பு 
கழற்றும் நிகழச்சி அமைந்தது இந்நிகழ்ச்சி ஒரு சிறு 

ல்ல விழாவாகச் சிலம்பு கழி நோன்பு எனப் 
பெயர் பெற்றது . 


சிலமபின் பொருந்துவாய் மிகச் சிறந்த வேலைப் 
பாடுடையது . இப்பகுதியின் தலைப்பகுதியாம் மத் 
தகம் இரு புடைப்பாக மணி பதிக்கப் பெற்றது . 
இரண்டு வயிரம் பதிக்கப்பெற்றது உடற்பகுதி முன் 
குறித்த பத்திபத்தியாகக் கல்லழுத்தும் குழிகளை 
யுடையது . 

இக்குழி கேவணம் என்னும் தொழிற 
சொல்லால் குறிக்கப்பெறும் ; கிளிச்சிறை என்னும் 
பசும்பொன்னால் செய்யப்பட்டது . சூல்கொண்ட 

கருக்கொண்ட குடங்களின பத்தி போன்ற 
அமைப்பினது . பூக்களுடன சித்திரங்கள் செதுக்கப் 
பெற்றது . இதனைச் சிலப்பதிகாரம் , மத்தக மணி 
யொடு வயிரங் கட்டிய , பத்திக் கேவணப் பசும்பெற் 
குடச் சூல , சித்திரச சிலம்பு என வருணித்தது . 
து கண்ணகி காற்சிலம்பு . 


மரபைக 


உள்ளே 


எனப் 


பைக 


சில என்றால் ஒலி . சிலமபல ஒலித்தல ; உள 
பரல்கள் ஒலியெழுப்புவதால் சிலம்பு எனப் பெயர் 
பெற்றது . இரணடாக விலகிப்பின பொருந்துவதற்கு 
நெகிழ்வதால - ஞெகிழவதால - ஞெகிழம் 
பெற்றது . பிணிநெகிழ் துளையினை தெளியொளி 
திகழ்ஞெகிழ் எனறு பரிபாடல ( திரட்டு 1:61 ) அடி 
ஞெகிழவதால ஞெகிழம் எனப் பெயர் பெற்றதைக் 
குறிக்கின்றது . சூல்கொண்ட குடம்போன்ற வடிவ 
மைப்பு உடைமையால் ‘ குடச்சூல் என்ற அடைமொழி 
பெற்றது . இவ்வடை மொழியே இதறகொரு பெய 
ராகவும் பெரும்புலவர்களால் பாடப் 

பெற்றது . 
ஒலியை - அரவத்தை உண்டாக்குவதால அரவம் 
என்றும் . பரலகள பெய்யப்பெற்றுத் தளைக்கப்பெற்ற 
தால அரிதளை என்றும் பெயர் சூட்டப்பெற்றது . 
ஓசையெழுப்பத் தளைக்கப்பட்டதால் ஓசை செய் 
தளை எனப்பெற்றது . அளவில் சற்று பெரியதை 
நூபுரம எனறனர் 


மணமகன் , மணமகள் காலில் கைவைத்துச் சிலம் 
கழற்றி அவள கையிலோ 

அவள தாயின 
கையிலோ கொடுப்பான் . அந்நாளில் மணமகள ஒரு . 
நோன்பை மேற்கொள்வாள ,, மறுநாள் 

அவளை 
மணந்து , அவளைக கூடி அவளுடைய கன்னித்தனனை 
யைக் கழிகக இருக்கும் மணமகன் சிலம்பை மட்டும் 
கழற்றவில்லை . அவளுடைய கன்னித் தன்மையையும 
கழிப்பவனாயினான் , கன்னி கழிக்கும் சினனமே இச்சி 
லம்பு கழிநோன்பு தற்காலத்தும் சில குடும்பங்களில் 
கன்னிகழித்தல் , என்னும் சிறு நிகழ்ச்சியும் , அந்நா 
ளில் மணமகள் நோன்பிருப்பதும் அருகிய வழக்காக 
உள்ளன . சிலம்பணியும் பழககம் போய்விட்டதால 
கழற்றும் நிகழ்ச்சி இல்லாமற் போயிற்று . 

ஓர் ஆடவன் உறவினர் சூழ்ந்திருக்க , ஒரு பெண 
ணின் காலில் கைவைத்துச் சிலம்பின் திருகாணியைச் 
சுழற்றிக் கழற்றும் காட்சி பகடிக்கு உரியதாகவும் 
அமைந்தது . மணமகளின் 

தாய்க்கு இக்காட்சி 
கணணிற்கும் உளத்திற்கும் உவப்பைத் தருவதாயிற்று 
ஒரு தாய் , சிலம்பு கழிக்கும் காட்சியாகிய 


இப்பெயர்களுள் ஞெகிழம் என்னும் வழக்கு முற 
காலததோடு முடிந்தது குடச்சூலும் அவ்வாறே . அர 
வம் அரிதளை ஓசைசெய்தளை என்னும் பெயர்கள் 
நிகண்டுகளோடு நின்றன . சிலம்பு என்னும் பெயரே 


செல் 


சிலம்பு கழி நோன்பு 


37 


சிலர் நல ஆட்சி 


வத்தை எனக்குத் தாராமல் பிறர் கண்டு மகிழுமாறு 
என்மகள் தன் காதலனுடன் போய்விட்டாளே , என்று 
புலம்பினாள் . இக்காட்சியைச் சிலம்பு கழிஇய 
செல்வம் . ( நற் 279 : 10 , 11 ) என்று பூரிப்புச் 

செல்வ 
மாகப்பாடினர் . 


குறிப்பிடத்தக்க சிறந்த அணிகலனாக , ஒரு மரபு 
அணியாக , கன்னிச் சின்னமாக , பொருள் பொதிந்த 
நிகழ்ச்சிக்குரியதாக , போற்றிப் பேணப்பெறும் சிறப் 
புடையதாக விளங்கிய சிலம்பு இக்காலத்தில் அணி 
யப் படாததாக , 

அதன் 

வடிவத்தையும் 
முடியாததாகப் பெயரும் வழக்கற்றதாகப் போனா 
லும் , தன் பெயரால் சிலப்பதிகாரம் என்னும் 
பெருங்காப்பியத்தில் அதிகாரப்பட்டு நிலைத்திருக் 
கின்றது . 

கோ.இ. 


காண 


உலகில் முதுபெருங் குடிகளிடையே கன்னி 
கழிக்கும் மரபு உண்டு . சோவியத்து நாட்டில் 
வகை மலையினத்தில் , திருமணத்தன்று மணமகள் 
கண்ணீர் விட்டு அழுவாள் . தன் கன்னித் தன்மை 
கழியப் போகிறதே என்ற இழப்பின் 

உணர்ச்சி 
வெளிப்பாடாகக் கண்ணீர் வடிப்பாள் . இக்காலத்தும் 
இது மரபு நிகழ்ச்சியாகி , இயற்கையில் அவ்வுணர்ச்சிக் 
கண்ணீர் வாராது போனாலும் மரபிற்காக அழவேண் 
டும் என்பது நடைமுறையாக உள்ளது . 


ஆட்சி 


சிலர் நல ஆட்சி : சிலர் நல ஆட்சி அல்லது 
செல்வச் சிறுகுடி ஆட்சி என்பது பண்டைக் கால 
முதலே இருந்து வந்த 

வகைகளுள் ஒன்று 
ஆகும் . பணடைய கிரேக்க நகரரசு ஒவ்வொன்றிலும் 
அளவிற் பெரிய 

எளிய மக்களுடைய வகுப்பும் , 
அளவிற் சிறிய செல்வர் வகுப்பும் இருந்தன என்று 
தெரிகிறது . ஏதென்சு நகரரசில் முதலில் பரம்பரை 
அடிப்படையில் இயங்கிய முடியாட்சியும் , அதனை 
அடுத்து அளவிற் சிறிய உயர்குடிப் பிரபுக்களாட்சியும் 
( Aristocracy ) தோன்றின . உயர்குடிப்பிறப்பே சிறந்த 
அறிவும் , பொது நலம் பேணும் பண்பும் , ஆட்சி செய் 
தற்குரிய தகுதியும் வளருவதற்குத் 

துணைசெய் 
கின்றது என்று பிளேட்டோவும் அரிசுட்டாட்டிலும் 
எண்ணினர் . 


மணம் 


திருமணம் மணமகள் இல்லத்தில் நிகழ்வது மரபு . 
தன் காதலியை உடன்போக்காகக கூட்டிச் சென்ற 
காதலன் திரும்ப அவளைத் தன் இல்லத்திற்கே 
அழைத்துவந்தான் . அவன் தாய் தன் இல்லத்தில் திரு 

நடத்த ஏற்பாட்டைச் செய்தாள் . நாள் 
குறித்து அந்நாளின் முன் நாளில் சிலம்பு கழிநோன் 
பைச் செய்துவிட்டாள் . இதனை அறிந்த மணமகளின் 
தாய் , தலைவனின் தாய் தன் இல்லத்தில் சிலம்பு 
கழிநோன்பைச் செய்தாலும் , வதுவை மணத்தை என் 
இல்லத்தில் வைத்துக்கொள்ள மனம் பற்றுவாளோ 
( ஐங்குறு நூறு : 399 ) என்று பேசினாள் . 

சிலம்பு கழற்றுதல் என்றில்லாமல் சிலம்பு கழி 
என்று கழிக்கும் சொல்லால் குறிக்கப்பெற்றதாலும் , 
மணமகள் நோன்பு கொண்டதாலும் , சிலம்பை மண 
மகன் கழித்ததாலும் , இவ்விழா ஒரு மகளிர் விழா 
வாக நிகழ்த்தப்பட்டமையாலும் சிலம்பு ஒரு கன்னிச் 
சின்னமாக அணியப்பட்டதை உணரலாம் . கழற்றப் 
பெற்ற சிலம்பு போற்றிப் பேணப்பெற்றது .சிலபோது 
எடுத்து அணியவும் செய்தனர் . 


குலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த 
கோவலன் கையில் கண்ணகியின் சிலம்பு சிக்காமல் 
போனது , அது மீண்டும் அணியப் பெறாமல் கன்னிச் 
சின்னமாய்க் கண்ணகியால் பேணப் பெற்றமை 
யாலேயே . பாண்டிமாதேவியின் சிலம்பு அவ்வப்போது 
துப்புரவாகத் தூய்மை செய்யப்பட்டதும் கன்னிச் 
சின்னமாகப் பேணப்பெற்றதைக் குறிக்கின்றது . 


உயர்குடிப் பிரபுக்கள் பிறப்பினடிப்படையில் 
செல்வமும் உடையராயிருந்தனர் . அவர்களுடைய 
ஆட்சி பொது நலம் பேணும் இயல்புடையதாக 
இருந்தது . காலப்போக்கில் வாணிகத்தில் பெரும் 
பொருளீட்டிய புதிய செல்வர்கள் வகுப்பு ஒன்று 
தோன்றியது . இப்புதிய வகுப்பினர் ஆட்சிக்குரிய 
அதிகாரிகளாகத் தேர்ந்துதெடுக்கப்பட்டதால் செல 
வச்சிறுகுடி 

ஆட்சி , சிலர் நல ஆட்சி ( Oligarchy ) 
தோன்றியன . இவ்வகுப்பார் பொது நலம் பேணும் 
நோக்கத்துடன் ஆட்சி செய்யாமல் , தங்களுடைய 
நலன்களைப் பாதுகாத்தற்கே ஆட்சி செய்தமை 
யால் . இவ்வாட்சியும் உயர்குடிப் பிரபுக்களினாட் 
சியின் ஒரு சிதைந்த வடிவமாகவே ஆகுமென்று 
கிரேக்க சிந்தனையாளர் குறிப்பிடுவர் . உயர்குடிப் 
பிரபுக்களாட்சியும் சிலரால் நடத்தப்பட்டதாயினும் , 
அது பொதுநல நோக்கத்துடன் செயற்பட்டதால் , 
அது சாதாரண மக்களால் ஆதரிக்கப்பட்டு வந்தது . 
ஆயினும் , அது நெடுங்காலம் நீடித்திருக்க இயலாத 
படி புதிய பணக்காரர் வகுப்பு ஆட்சிக்கு வந்தது . 
இது தன்னலத்துக்காகச் செயற்பட்டு , 
நலத்தைப் 

புறக்கணித்ததனால் , சாதாரண மக் 
களால் வெறுக்கப் பட்டு , ஒற்றையாளின் எதேச்சா 
திகார ஆட்சி ( Tyranny ) தோன்றிற்று . எதேச்சாதி 
ராக ஆட்சியும் , குடியாட்சிக்கு ( Democracy ) இன்றி 


பொது 


இக்காலத்தில் மண நிகழ்ச்சியின்போது மணமகள் 
கால்விரலில் மணமகன் மெட்டி அணிவிக்கும் பழக் 
கம் உள்ளது . இது கழற்றியது போய் அணிவிக்கும் 
மாற்றாகச் சிலம்பு கழி நோன்பு தடம்புரண்டதைக் 
காட்டுகின்றது . 


சிலர் நல ஆட்சி 


சிலர் நல ஆட்சி 


யமையாத சமூக சமத்துவத்தை 
மறைந்தது . 


ஏற்படுத்தியதும் 


என் 

அமைப்பாகக் காணப்பட்டாலும் , உண்மை 
அவ்வாட்சியை 

நடத்தியது உரோமானியப் 
பணக்கார வகுப்பார் நிறைந்த மேலவைதான் . 
இப்பணக்கார ஆட்சியை நீக்குதற்காக முயன்ற 
காரணத்தினால்தான் சூலியசு சீசர் சூழ்ச்சியாளரால் 
கொல்லப்பட்டார் . 


சிலர்கல ஆட்சி முறைகள் ; பண்டைய ஏதென்சு 
நகரரசில் முடியாட்சி , உயர்குடிப்பிரபுக்களாட்சி , 
சிலர் நல ஆட்சி , 

ஒற்றையாணின் எதேச்சாதிகார 
ஆட்சி , குடியாட்சி முதலிய ஆட்சி வகைகள் ஒன் நன் 
பின் ஒன்றாகத் தோன்றின . குடியாட்சி கி.மு. 5 - ஆம் 
நூற்றாண்டினதுதியில் 

நகரரசில் 

தோன்றிற்று . 
ஆயினும் , செல்வர் 

வகுப்புக்கும் , சாதாரண மக்க 
ளடங்கிய 

வகுப்புக்குமிடையே வகுப்புப் பகைமை 
தொடர்ந்தே இருந்தது . 

ருந்தது . இந்த உட்கிடைப் பூசலே 
அளவிற் சிறிய நகரரசுகள் தம்முடைய ஒற்றுமையை 
இழத்தற்குக்காரணமானதாகவும் , பொதுவான பகை 
தாட்டை எதிர்ப்பதற்கு ஒத்துழைக்க இயலாத 
வாறு செய்துவிட்டதாகவும் கிரேக்க வரலாற்றா 
சிரியர் குறிப்பிடுவர் . இகபார்ட்டா தகரரசில் 
( Sparta ) இருந்தசெல்வர் வகுப்பிலிருந்தே 28 உறுப் 
பினர்கள் அந்நாட்டரசியலமைப்பிலிருந்தமேலவைக்கு 
( Gerousia ) மக்கள் மன்றத்தால் வாழ்நாள் உறுப் 
பிசர்களாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் . இந்த 

நெடுங்காலமாக அரசர்களுடைய அதி 
காரத்தைக் கட்டுப்படுத்திற்று , ஆகையால் , செல்வர 


உரோமில் கி.மு. 2 - ஆம் நூற்றாண்டில் சிலர் 
நல ஆட்சி அல்லது செல்வச்சிறுகுடி ஆட்சி நடை 
பெற்றதுபோல , இங்கிலாந்திலும் கி.பி. 18,19 - ஆம் 
நூற்றாண்டுகளில் செல்வராட்சி அல்லது சிலர் நல 
ஆட்சி நடைபெற்றது . ஆட்சி அதிகாரம் பாராளுமன் 
நத்துக்குப் பொறுப்புள்ள அமைச்சர் குழுவுக்கு வழக் 
கத்தின் படிமாறிற்று . தொடக்கத்தில் சொத்து உடை 
யவர்களுக்கே வாக்களிக்கவும் , வேட்பாளராகப் 
பாராளுமன்றத் தேர்தல்களில் போட்டியிடவும் உரி 
மைகள் இருந்தன . எனவே , அயல்நாட்டு வாணிகத்தி 
லீடுபட்டுப் பொருளீட்டிய செல்வர்களும் , நிலக்கிழார் 
களும் , தொழிலதிபர்களுமே பாராளுமன்ற உறுப் 
பினர்களாகவும் , அமைச்சர்களாகவும் தேர்ந்தெடுக் 
கப்பட வாய்ப்பிருந்தது . இங்கிலாந்தின் ஆட்சியை 
கி.பி. 1720 முதல் கி.பி. 1830 வரை நடத்தியவர்கள் 
வாணிகத்திலும் , தொழிலிலும் முன்னேற்றமடைந் 
திருந்த விக்குக் ( Whig Party ) கட்சியினராகையால் , 
அவ்வாட்சியானது உண்மையில் சிலர் நல ஆட்சியே 
ஆகும் . பின்னர்ச் 

சொத்துரிமையை ஆதாரமாகக . 
கொள்ளாமல் , வயது வந்தோருக்கு வாக்குரிமை 
அளிக்கப் படவே , ஆட்சி குடியாட்சி இயல்புடைய 
தாக ஆயிற்று . 


மன்றம் 


ஒரு தடையாக இருக்கும்பொருட்டே வழக்கத்தில் 


இருந்தது . உரோம் 

நகரரசின் 

அரசியலமைப்பில் 
இருந்த மேலவை மன்றம் ( Senate ) என்பதும் முடி 
பாட்சிக் காலத்தில் அரசர்களுக்கு அறிவுரை 
வழங்கிய ஆலோசனை மன்றமாக இருந்தது . 


குடியரசாக உரோம் மாறிய போதும் இம்மேல 
வையானது உயர் 

நிருவாக அதிகாரிகளுக்கு 
அறிவுரை வழங்க அமர்த்தப்பட்ட உறுப்பினர்களை 
யுடைய மன்றமாக இருந்தது . நாளடைவில் உரோ 
முக்கு ஒரு பேரரசு ஏற்படவும் , அங்கு ஒரு புதிய 
செல்வர் வகுப்புத் தோன்றிற்று . இவ்வகுப்பார் உயர் 
நிருவாக அதிகாரிகளாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் . 
அவர்களுடைய பணிக்காலத்துக்குப் பின்னர் அவர் 
கள் மேலவையில் வாழ்நாள் உறுப்பினராக ஆயினர் . 
இம்மன்றம் எப்பொழுதும் கூடியிருக்கவல்ல அதி 
காரம் பெற்றிருந்ததால் , இதுவே நாளடைவில் அர 
சியலமைப்பிலுள்ள மற்றெல்லா மன்றங்களையும் 
அதிகாரிகளையும் தன் விருப்பப்படி , தன்னலத்துக் 
கேற்றவாறு செயற்படும்படி கட்டுப்படுத்திற்று . இம் 
மன்றத்தில் செல்வர்களே உறுப்பினராதல் இயலும் . 
எவ்வாறெனில் , இவர்களை அமர்த்துபவரும் 
உயர் நிறுவாக அதிகாரியாகப் பதவி ஏற்றிருந்த 
செல்வர் தாம் . 

ஆகையால் , உரோமானிய 
அர 
சாங்கம் கி.மு. 2 - ஆம் நூற்றாண்டில் குடியாட்சி 


பிளேட்டோவும் அரிசுட்டாட்டிலும் கூறிய கருத் 
துகள் : பிளேட்டோ , பொருளாதார 

நோக் 
கங்களே அரசியற் செயல்களையும் , 

அரசியல் 
இணைப்புகளையும் உருவாக்குகின்றன என்றும் , 
அதன் 

அடிப்படையில் மக்கள் பிளவுபட்டிருத் 
தல் மிகவும் இடர்ப்பாடான அரசியற் சூழ்நிலையை 
உண்டாக்குகிறது என்றும் கருதினார் . பொருளாதார 
வளமே அரசியற செல்வாக்குத் தோன்றுதற்கு அடிப் 
படை . பொருளாதார வேறுபாடுகள் மிகுதியாயிருப் 
பின் , நல்லாட்சி தோன்றுதல் இயலாது . பொருளா 
தார வளத்தினாலேற்பட்ட செல்வர்கள் புரட்சி , தம் 
நகரரசாகிய ஏதென்சில் நடந்ததை அவர் நேரில் 
கண்டவர் . பொருளுடையாரால் நல்லாட்சி செய்தல் 
இயலாது என்று அறிந்த காரணத்தால் , அவர் பொரு 
ளுடையாருடைய தீமைகளை அகற்றும் பொருட்டுத் 
தாம் 

வகுத்த குறிக்கோள் அரசில் நாட்டை 
ஆளுவோர்க்கும் , போர்வீரர்க்கும் பொருளுடைமை 
கூடாது என்று கூறினார் . இதற்கு அவர் இசுபார்ட் 
டாவில் ( Sparta ) குடிமக்களுக்குப் பணம் , காசு முதலி 


சிலாவக்கு மொழி 


39 


சிலாவக்கு மொழி 


மொழி பிற மொழிகளால் பெரிதும் பாதிக்கப்படாது , 
தனனுடைய பழைமைக் கூறுகளா பலவற்றைப் பாது 
காத்து வந்திருப்பது இம்மொழியின் ஒரு சிறப்பாகும் 
இதனாலேயே இம்மொழி எலலாச் சிலாவிய மொழி 
மக்களும் ஓரளவு புரிந்து 

கொளளும் 

நிலையில் 


உள்ளது . 


யவைகளைக் கையாளவும் , வாணிகம் செய்யவும் 
உரிமை இல்லாதிருந்த நிலையை 

முனமாதிரியாகக 
கொண்டார் . பிளேட்டோ 

தமது குடியரசு 
( Republic ) என்ற நூலில் மிகச் சிறந்த 

அரசின் 
சிதைந்த அரசாங்க வகையாக இராணுவ அரசையும் 
( Timocracy or Military State ) , இராணுவ அரசின் 
சிதைந்த வடிவமாகச் செல்வர்கள் ஆட்சி அலலது 
சிலர் நல ஆட்சியையும் குறிப்பிடுகிறார் . சிலர் நல 
ஆட்சியின் சிதைந்த வடிவமே குடியாட்சி ஆகும் . 
குடியாட்சியிலிருந்துதோன்றும் சிதைந்த 

வடிவமே 
வல்லாட்சியாகும் . அவர் தம் இரண்டாம் நூலாகிய 
அரசியலறிஞா ( Statesman ) என்ற நூலில் முடியாட் 
சியையும் , உயர் குடிப்பிரபுககளாட்சியையும் , மிதமான 
குடியாட்சியையும் 

தூயவகை ஆட்சிகளாகவும் , 
இவற்றினசிதைந்த வகைகளாக முறையே வலலாட்சி , 
சிலர் நல ஆட்சி , தீவிரக்குடியாட்சி முதலியவைகளை 
யும் குறிப்பிடுகிறார் , அரிசுட்டாட்டிலும் , 

பிளேட் 
டோவைப்பினபற்றிச் சிலா நல ஆட்சியை உயாகுடிப 
பிரபுக்களாட்சியின் சிதைந்த வடிவமாகக் கூறுகிறார் . 


சிலர் நல வகுப்பார் எப்போதும் தந்நலப் போக 
குடன் செயற்பட்ட காரணத்தால் அவர்களுக்கும் 
அளவிற் பெரிய சாதாரண வகுப்புக்கும் பகைமை 
இருந்தது . அதன் காரணமாகவே பணடைய கிரேகக 
நகரரசுகள் உட்பூசலினால் நலிவுற்றுப் பெரிய அரசு 
களினால் வெல்லப்பட்டன . செலவாகள உழவர் 
களைத் துன்புறுத்தியும் , கடனாளிகளை ஒடுக்கியும் , 
வந்தமையால் அவர்களுடைய ஆட்சி பொதுமகக 
ளால வெறுககப்பட்டது . 


என்ற 


. 


அங்கேரிய ஆட்சியின் கீழ்ப் பல நூற்றாண்டுக 
இம்மொழியினர் இருந்தமையால் இம்மொழி 
வளர்ச்சி அடையாத நிலையிலேயே இருந்தது இன் 
றைய இலக்கிய 

மொழி கி.பி. 19 - ஆம் நற 
றாணடை ஒட்டிய காலப் பகுதியில் தான உருவெடுத 
தது . ஆயினும் இம்மொழியின் பழைய எழுத்து வங 
களை கி பி . 11 - ஆம நூற்றாண்டு முதலே காண 
லாம் . அங்கேரியன ஆட்சியில இலத்தீன எழுத்து 
மொழியாக இருந்தபோது அமமொழியில் எழுதப் 
பட்ட கையெழுத்துப் பிரதிகளில் ( கி.பி. 11-15 - ஆம் 
நூற்றாண்டு ) 

பல சிலாவககு மொழிச் சொறகள் 
காணப்படுகினறன . கி.பி. 14,15,16 - ஆம் நூற்றாண்டு 
களில் செக்கு மொழியின் செல்வாக்கு இப் பகுதியில் 
ஓங்கத் தொடங்கியது . சிலாவககு மொழியுடன மிக 
நெருங்கிய ஒற்றுமைகள் கொணட செக்குமொழி இப் 
பகுதியில் விரைவாக வளாந்து இலக்கிய மொழியாக 
வாழத் தலைப்பட்டது . செக்கு பயினற பல சிலாவக்கு 
அறிஞாகள எழுதிய செக்கு புத்தகங்களில் சிலாவக்குக 
கூறுகள பல கலந்த நிலையில் செககசுலாவக் 
கலப்பு மொழி ஒன்றும் தோன்றி வளாந்தது கி பி , 
15 - ஆம் நூற்றாண்டிலிருந்தே இமமொழியில சில 
எழுத்துப் பிரதிகளைக் காணலாம் . ஆனால 
-ஆம் நூற்றாண்டுகளில் இந்நிலை மாறியது . கததோ 
லிகக மதகுருக்கள் பலர் சிலாவக்கு மொழியிலேயே 
எழுதவேண்டும் என எணணியதால் வேதாகமம 
கோயில் நூலகள் போன்றவை இமமொழியிலேயே 
எழுதப்பட்டன . இம்மொழியிலேயே முக்கியமான ,, 
சிலாவக்கு நூலகள் பல தோன்றின . கி.பி. 19 - ஆம் 
நூற்றாண்டில் தொடங்கிய இமமொழிக கவிதைகள 
சிறந்த வளர்ச்சி அடைந்துளனன . 

சிலாவக்கு மொழி உரோமன் எழுத்த முறையில 
எழுதப்படுகிறது . இம்மொழியினகண பதினான்கு 
உயிர்களும் இருபத்தேழு மெய்களும் உள்ளன . உயிர் 
களில் குறில் , நெடில் வேற்றுமை காணப்படுகிறது 

சிலாவக்கு மொழி இருமை எண்ணை இழந்து 
ஒருமை , பனமை ஆகிய இரு வேறுபாடுகளையே 

காணடுள்ளது . ஆயினும் ஒரு சில பெயர்களில் 
இருமை எண் 

காணக்கூடியதாக இருக்கிறது . எழு 
வாய் , அது , கு ஐ , ஆன் , கண் ஆகிய ஆறு வேற்றுமை 
களைக் கொண்டுள்ள இம்மொழியில் விளிவேற்றுமை 
ல்லை . 


பா சூ 


17 , 18 


துணை நூல்கள் : 


Greenidge , A.H.J. , A Handbook of Greek Constitu 

tional History , Macmillan , 1920 
Sidgwick , H. , The Development of European Polity 

Macmillan , 1903 . 


சிலாவக்கு மொழி : சிலாவக்கு மொழி ஒரு 
இந்திய ஐரோபபிய மொழியாகும் . இது இந்திய 
ஐரோப்பிய மொழிக் குடும்பத்தில பாலடோ -சிலா 
விக்குமொழிப் பிரிவைச் சேர்ந்த சிலாவிய மொழிகளில் 
ஒன்றாகும் . இம்மொழி செக்கசுலோவாககியாவின 
அரசியல் மொழிகளுள் ஒன்று . இது செக்கசுலோவாக 
கியாவின ஒரு பகுதியான சிலாவாக்கியாவில் வழங் 
கப்படுகிறது . சுமார் 4,00,000 மககள இம்மொழியைப் 


பேசுகினறனர் 
. 


கி பி . 9 - ஆம் நூற்றாண்டு முதலே சிலாவாக்கியா 
அங்கேரிய ஆட்சியின் கீழ் இருந்தபோதும் சிலாவக்கு 


சிலாவிய மொழிகள் 


40 


சிலாவிய மொழிகள் 


தமிழ் மொழியைப் போன்றே சிலாவக்கு மொழி 
யிலும் தனமை . முன்னிலை , படர்க்கை ஆகிய மூவிடப் 
பெயர்கள உள்ளன இம்மொழியில் சுட்டுப் பெயர் 
களும் , மூவிடப் பெயர்களும் தனித்தனியாக உள் 
ளமை இங்குக குறிப்பிடத்தக்கது . ஒனென் ( Onen ) 
அது ( சுட்டு ) , ஒனொ ( ono ) அது ( மூவிடப் 
பெயர் ) 


சிலாவிய மொழிப் பிரிவில் 11 முக்கிய மொழி 
கள் உள்ளன . இவற்றைத் தெற்குச் சிலாவிய மொழி 
கள் , கிழக்குச் சிலாவியமொழிகள் , மேற்குச் சிலாவிய 
மொழிகள என மூன்று பிரிவுகளாகப் பிரிப்பர் . 


சிலாவக்கு மொழியில் பெயரடைகளும் வேற் 
றுமை உருபுகளை ஏற்பதுடன் எண் , பால் வேற்றுமை 
களையும் காட்டுகின்றன . வினைச் சொற்கள் இறந்த 
காலம் , நிகழ்காலம் , எதிரகாலம் போன்ற கால 
வேற்றுமைகளையும் , தன்மை , முன்னிலை , படர்க்கை 
ஆகிய இட வேற்றுமைகளையும் காட்டி நிறகின் 
றன . தமிழ்மொழியைப் 

போலன்றி 
முன்னிலையிலும் , இம்மொ வினைச் சொற்கள் 
பால வேற்றுமை காட்டுவதைக் காணலாம் . 


தெற்குச் சிலாவிய மொழிகள் : பலகேரியன் , மாசி 
டோனியன , சொபோகிரேசியன் , சிலாவினியன் ஆகி 
யவை தெற்குச் சிலாவிய மொழிகளாகும் . இவை 
பல்கேரியா , யூகசுலோவியா , கிரீசு ஆகிய நாடுகளில் 
வழங்குகின்றன. பல்கேரியன் மொழியை 7,000,000 
மககளும் , மாசிடோனியன் மொழியை 1,000 , C00 மக் 
களும் , செர்போ கிரேசியன் மொழியை 15,000,000 
மக்களும் , சிலாவினியன் மொழியை 2,000,000 மக்க 
ளும் பேசுகின்றனர் . இவற்றிடையே காணப்படும் . 
ஒற்றுமை வேற்றுமைகளின் அடிப்படையில் இவற 
றைக் கிழக்குப் பிரிவு மொழிகள் , மேற்குப் பிரிவு 
மொழிகள் என இரண்டாகப் பிரிப்பர் . பல்கேரியன் , 


தன்மை , 


| 


சொம் 


niesol 


som 


நியெசொல் 
நியெசொல் 


சுமந்தேன் ( ஆண் ) 


niesol 


SI 


நியெசொல 


niesol 


நியெசுல 


சொம் 


Diesla 


som 


சி 


niesla 


sil 


niesla 


நியெசுல 
நியெசுல 
நியெசுலி 
நியெசுலி 


சுமர் 


Diesli 


சுமந்தாய் ( ஆண் ) 
சுமந்தான் , சுமந்தது ( ஆண் ) 
சுமந்தேன ( பெண் ) 
சுமந்தாய் ( பெண் ) 
சுமந்தாள் , சுமந்தது ( பெண ) 
சுமந்தோம் ( ஆண் ) 
சுமந்தீர்கள் ( ஆண் ) 
சுமந்தார்கள் ( ஆண ) 
சுமந்தோம் ( பெண ) 
சுமந்தீர்கள் ( பெண் ) 


smr 


சுதெ 


niesli 


ste 


நியெசுலி 


niesli 


நியெசுலை 


சுமெ 


niesly 


sme 


நியெசுலை 


சுதெ 


niesly 


ste 


நியெசுலை 


niesly 


சுமந்தாரகள் ( பெண ) 


எம் சு . 


சிலாவிய மொழிகள் இந்திய - ஐரோப்பிய 
மொழிக் குடும்பத்தில் சதம் மொழிப் பிரிவைச் 
சேர்ந்தவை . இவை சிலாவானிக்கு மொழிகள் எனவும் 
பெயர் பெறும் . உருசியா , போலந்து , கிழக்குச் 
செருமனி , செக்கசுலோவாக்கியா , யூகசுலோவியா, பல் 
கேரியா ஆகிய நாடுகளில் வாழும் சுமார் 268,000,000 
மக்கள் இம்மொழிகளைப் பேசுகின்றனர் . இவை 
இந்திய - ஐரோப்பிய மொழிக் குடும்பத்தில் பாலடிக்கு 
மொழிகளுடன் மிக நெருங்கிய தொடர்புடையவை . 
ஆகவே , இவ்விரு பிரிவு மொழிகளையும் இணைத்துப் 
பால்டோ -சிலாவிய மொழிகள் எனக் கூறப்படுகின்றன. 


மாசிடோனியன் ஆகிய இரண்டும் கிழக்குப் பிரிவு 
மொழிகள் ; செர்போ 

கிரேசியன் , 

சிலாவினியன் 
ஆகிய இரு மொழிகளும் மேற்குப் பிரிவு மொழிகள் . 
வரலாற்று நோக்கில் தெற்குச் சிலாவிய மொழிகள் 
மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றன . சிலாவிய 
மொழிகள அனைத்திற்கும் ஒளி கொடுத்து அவற்றின் 
இலக்கியங்களின் பிறப்பிறகுக்காரணமாக 
இருந்தது 
பழைய சிலாவினிய மொழியே. இன்றைய சிலாவிய 
மொழிகளின் சிரில்லிக்கு எழுத்து முறையினைத் தந்த 
சிரில் , மெதோடியசு ஆகியோரின் பிறப்பிடம் மாசி 
டோனியாவே ஆகும் . தம்முடைய பேச்சுமொழியின 


சிலாவிய மொழிகள் 


41 


சிலி 


அடிப்படையிலேயே சிரில் 
யினை அமைத்தார் 


இவ்வெழுத்து 


முறை 


துணை நூல் : 


அகத்தியலிங்கம் , ச . , உலகமொழிகள் 

டாம் பகுதி , அண்ணாமலை நகர் , 1969 . 


ரண 


பெரு 


சிலி தென்னமெரிக்காவில் உள்ள ஒரு குடியரசு 
நாடு . இதன் வடக்கில் 

நாடும் , கிழக்கில் 
பொலிவியாவும் , தெற்கிலும் மேற்கிலும் பசிபிக்கு 
மாக்கடலும் உள்ளன . இதன மேற்கிலும் தெற்கிலும் 
உள்ள பல தீவுகள் சிலிக்கு ( Chile ) 

சிலிக்கு ( Chile ) உரியன . சிறப் 
பாக , ஈசுட்டர் தீவு குறிப்பிடத்தக்கது . 
தாழ 4240 கி.மீ. நீளமுள்ள கடற்கரையைப் பெற 
றுள்ளது . இதன் சராசரி அகலம் சுமார் 192 கி.மீ. 


சிலி ஏறத் 


மேற்குச் சிலாவிய மொழிகள் : போலிசு , செக்கு , 
சிலாவக்கு , உலுசேசியன் ஆகிய மொழிகள் மேற்குச் 
சிலாவிய மொழிகளாகும் . இவை 

செக்கசுலோவாக் 
கியா , போலந்து , செர்மனி ஆகிய நாடுகளில் வழங்கு 
கின்றன . போலிசு மொழியை 65,700,000 மக்களும் , 
செக்கு மொழியை 10,000,000 மக்களும் , சிலாவக்கு 
மொழியை 4,000,000 மக்களும் , 

உலுசேசியன 
மொழியை 1,000,000 மக்களும் பேசுகினறனர் . 
போலந்தில் வாழும் 200,000 மக்களும் பேசும கசுபி 
யன் மொழியையும் , எலப்பு நதிக்கரையில் பேசப் 
பட்டு வழக்கிழந்த பொலாபியன் மொழியையும் 
போலிசு மொழியுடன இணைத்து இலெக்டிக்கு மொழி 
கள் எனத் தனியொரு பிரிவாகக கருதுவர் மொழி 
யியல் அறிஞாகள் . இதுபோன்றே செக்கு , சிலாவக்கு 
ஆகிய இரண்டையும் இணைத்துச் செக்கசுலோவக்கு 
என்று பெயரிட்டனர் . சிலாவக்கு மொழி எல்லாச் 
சிலாவிய மொழி மக்களும் ஓரளவு புரிந்து கொளளும் 
நிலையில் கிழக்கு , மேற்கு , தெற்குச் சிலாவிய 
மொழிக்கூறுகள் சிலவற்றைக் கொண்டுள்ளது . உலு 
சேசியன் மொழிகளை வெண்டிசு அல்லது சோர்பியன் 
மொழிகள் என்றும் கூறுவர் . 


அரிக்கா 


பொலிவியா 


பசுமலைத்தொடர் 


அண்டோ 
பாகசுதா 


படடகாமாபாலைவனம் 


சிலி 


கார்டோபா 


மெண்டோசா 


மேற்குச் சிலாவிய மொழிகளில் மேற்கு ஐரோப் 
பிய மொழிகளின் செல்வாக்கினை நன்கு காண முடி 
யும் . இவை உரோமன் எழுத்து முறையிலேயே எழு 
தப்படுவதுடன் இலத்தீன் மொழியின் செல்வாக்கினை 
யும் கொண்டுள்ளன . 


சாண்டியாகோடு 


- 


கொல் 


தெமுகோ 


வால்டிவியா 


நீ 


தக் 


தொட 


கிழக்குச் சிலாவிய மொழிகள் : இரசியன் , உக்ரேனி 
யன் , பைலோ உருசியன் ஆகிய மூன்றும் கிழக்குச் 
சிலாவிய மொழிகளாகும் . இவற்றை முறையே பெரிய 
உருசியன் , சின்னஉருசியன் ,வெள்ளைஉருசியன் எனவும் 
கூறுவர் . இவை உருசிய நாட்டில் வழங்குகின்றன . 
சுமார் 136,000,000 மக்கள் உருசிய மொழியையும் , 
38,000,000 மக்கள் உக்ரேனியன் மொழியையும் , 
7,000,000 மக்கள் பைலோ உரு சியன் மொழியையும் 
பேசுகின்றனர் .உருசியன் , உக்ரேனியன் , 

பைலோ 
உருசியன் என மூன்று மொழிகளாகப் பிரிவதற்கு 
முன்னர் வழங்கிய பொதுவான மொழியைப் பழைய 
உருசியன் என்று கூறுவர் . கி.பி. 12 , 13 - ஆம் நூற் 
றாண்டுகளில் பழைய ரசியன் உக்ரேனியன் , உருசியன் 
என இரண்டாகப்பிரிந்தது . பின்னர் , கி.பி.16 , 17 - ஆம் 
நூற்றாண்டுகளில் உருசியன் மொழி பைலோரசியன் , 
உருசியன் என இரணடாகப் பிரிந்தது . இம்மொழிக 
ளில் இன்று உருசிய மொழியே உலக மொழியாகச் 
சிறப்பிடம் பெற்று விளங்குகிறது . 

எம்.சு 


Anon 


பாராதெல்பியகோ 


பசிபிக்குப் பெருங்கடல் 


சிலி அமைவிடம் 


சிலி 


42 


சிலி 


தாகை 


நாட்டின் பரப்பு 756,943 ச.கி.மீ. தலை நகரம் சாண்டி 
யாகோ ( Santiago ) . நாட்டின் மக்கள் 
11,682,260 ( 1983 ) . தலை நகரின் மக்கள் தொகை 
4,132,293 ( 1983 ) . அண்டார்க்டிகாலின் ( Antarctica ) 
ஒரு பகுதியிலும் சிலி உரிமை கொண்டாடுகிறது 
ஒழுங்கற்ற தெற்குக் கடலோரத்தைக் கொண்ட சிலி 
நாட்டில் பல துறைமுகங்களும் பல கடற்கழிகளும் 


பொருள் ( Nitrate ) குறிப்பிடத்தக்கது . 

உலகிலேயே 
இந்நாட்டில் தான் இயற்கை வெடியகி மிகுதியாகவும் , 
பூமியின் மேற்புறத்திலும் கிடைக்கின்றது . அடுத்து , 
இங்கு மிகுதியாக உள்ள தாதுப் பொருள் செம்பு . 
மேலும் , மங்கனம் , வெள்ளி, பொன் , இரும்பு , நிலக 
கரி முதலியனவும் கிடைக்கின்றன . தியரா - தெல - 
பியூகோ ( Tierra - del - Fuego ) என்னும் நகரில் எண 
ணெய்க் கிணறுகள் உள்ளன . இந்நாட்டுக் காடுகளி 
லிருந்து மிகுதியான மரங்கள் கிடைக்கின்றன . 


உளளன . 


இங்கு நடைபெறும் கைத்தொழிலகளில் முக்கிய 
மாகக் குறிப்பிடத்தக்கவை : மருந்து தயாரித்தல் , 
கண்ணாடி உற்பத்தி , புகையிலைப் பொருள்கள் தயா 
ரித்தல் , காகிதம் செய்தல் , மிதி அடிகள் உற்பத்தி , 
பட்டு நெசவு , கம்பள உற்பத்தி , சராாயம் தயாரித 
தல் ஆகியனவாம் . கால் நடை வளர்த்தலும் சுரங் 
கத்தொழிலும் சிறப்பாக நடைபெறுகின்றன. 


இந்நாட்டின் வடக்குப் பகுதி பாலை நிலம் . இதற்கு 
அட்டகாமா ( Atacama ) என்று பெயர் . வெப்பம் 
நிறைந்த இந்த வறண்ட பகுதியில் மிகுதியாகத் 
தாதுப் பொருள்கள் கிடைக்கினறன . நாட்டின் நடுப் 
பகுதி ஒரு பள்ளத்தாக்கு . இது நீர்வளமும் நிலவள 
மும் மிகுந்ததாக உள்ளது . மக்கள் இங்கு வேளாண் 
மையைச் சிறப்புறச் செய்து வருகின்றனர் . நாட்டின் 
தெற்குப் பகுதி மலைப்பாங்கானது . குளிர் மிகுதியாக 
உள்ள இப்பகுதியில் காடுகள பல உள்ளன . மிகுதி 
யான மழை எல்லாக் காலத்திலும் 

இங்குப் பெய் 
இந்நாட்டின் ஆறுகள் மிகக் குறுகியனவாக 
இருந்தபோதிலும் , மிக விரைவாக ஓடுகின்றன . சில 
ஆறுகளே நீர்ப்பாசனத்திற்குப் பயன்படுத்தப்படுகின 
றன . 

சிலி நாட்டில் பல தாதுப்பொருள்கள் கிடைக் 
கின்றன. முக்கியமாக , வெடியகி என்னும் உப்பியற் 


கிறது . 


s 


க 


| 


சிலி நாட்டைச் சார்ந்த அழகுமிக்க தீவு 
வரலாறு : இசுபானியர் ( Spaniards ) கிபி. 16 
-ஆம் நூற்றாண்டில இங்கு வருவதற்கு முன்பு 
அரௌகானிய இந்தியர் ( Araucanian Indians ) எனற 
ஆதிகுடிகள் நீண்டகாலமாக இந்நாட்டில் வாழ்ந்து 
வந்தனர் . இவர்களுடைய எதிர்ப்புக் காரணமாக கி . பி . 
1535-36- இல் இசுபானியர் இங்குக் குடியேற முயன்றது 
தோல்வியுற்றது . ஆனால் , மீண்டும் கி பி . 1540 - இல 
பெட்ரோ - டி - வால்டீவியா ( Pedro - de - Valdivia ) 
என்பவனின் தலைமையின்கீழ் இசுபானியர் 
நுழைந்து எதிர்ப்புகளை சமாளித்துக் கொண்டு 
கி.பி. 1541 - இல் சாண்டியாகோ குடியேற்றத்தை நிற 


சிலியுள் 


சாண்டியாகோ நகரம் 


சிலிமென் , என்றிச்சு 


43 


சிலிமென் , என்றிச்சு 


சேர்ந்தார் . பல ஆண்டுகள் அங்குப் பணிபுரிந்தபின் 
உடல்நலக் குறைவால் அப்பணியிலிருந்து விலகி , 
அம்பர்க்கிலிருந்து வெனிசுலாச் செல்லும் கப்பலில் 
பணியாளராகச் சேர்ந்தார் . தச்சுக் கடற்கரையில் 
அக்கப்பல் உடைந்த பின் ஓர் அலுவலகத்தில் ஊழிய 
ராகவும் ஆம்சுடர்டாமில் ஒரு நிறுவனத்தில் கணக் 
கெழுத்தராகவும் பணியாற்றினார் . 

இவர் 
மொழிகளைத் தடையின்றிப் பேசுவதிலும் நினை 
வாற்றலிலும் வல்லவராக விளங்கினார் . 


அரசிய 


வினர் . இசுபானிய ஆதிக்கம் வேரூன்றியது . இதை 
எதிர்த்துச் சிலி மக்கள் , கி.பி. 1310 - இல் விடுதலைப் 
போரைத் தொடங்கினர் . சான் மார்ட்டின் ( John 
Martin ) என்பானின் தலைமையின்கீழ் , அடுத்துள்ள 
அர்சண்டைனாவில் விடுதலைப் போர் ஏற்பட்டதால் , 
அத்தலைவனின் ஆதரவு சிலி மக்களுக்கும் கிடைத் 
தது . சாக்காவூக்கோ ( Chacavuco ) என்னுமிடத்திவ 
நடந்த போரில் இசுபானியப் படை தோல்வி கண் 
டது ( கி.பி. 1817 ) . உடனே , அடுத்த ஆண்டில் சிலி 
விடுதலை பெற்று ஒரு குடியரசாகியது . ஓ கிகின்சு 
( O Higgins ) என்பவன் சிறிது காலம் 

ங்கு வல் 
லாட்சி நடத்தினான் . நாட்டுக்குப் புதிய 
லமைப்பு கி.பி. 1825 - இல் வகுக்கப்பெற்றது . இதன் 
படி குடியரசுத் தலைவர் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு 
முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார் . ஆளவை 
மன்றம் ( Senate ) , ஆட்பேர் மன்றம் ( Chamber of 
Deputers ) என்ற அவைகளைக் கொண்ட ஒரு சட்ட 
சபை அமைக்கப்பட்டது . மக்களாட்சித் துறையில் 
போதுமான அனுபவம் இல்லாத காரணத்தால் , சிலி 
மக்களின் ஆட்சி அமைப்பு அடிக்கடி மாறுதல்களுக்கு 
உட்பட்டது . 

சருவாதிகார முறையில் பல சிக்கல் 
களுக்குத் தீர்வு காண நேர்ந்தது . புதிய அரசிய 
லமைப்பு 1981 - ஆம் ஆண்டு முதல் நிலவி வருகிறது . 
இதன்படி எட்டு ஆண்டுகள் சென்றபின் ( 1981 முதல் ) 
முழுக்குடியாட்சி முறை செயற்படும் என்றும் , அது 
வரை நாட்டின் தலைவர் சருவாதிகார முறையில் 
செயற்பட வேண்டியது இன்றியமையாததாகும் என் 
றும் அறிவிக்கப்பட்டுள்ளது . மேலும் , 24 மாநிலங் 
களைக் கொண்ட சிலி , ஆட்சி முறை வசதிக்காக 
15 பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . ஒவ்வொரு 
பிரிவுக்கும் ஓர் ஆளுநர் . உண்டு . 

தெ.பா. 


சிலிமென் என்றிச்சு 


இவர் 


இவர் பணிபுரிந்த நிறுவனம் இவரை கி.பி. 1846 
இல் புனித பீட்டர்சுபர்க்கிற்கு அனுப்பிவைத்தது . 
கி . பி . 1852 - இல் எகதரினா 

இலைசின் 
( Ekaterina Lyschin ) என்னும் பெண்ணை மணந் 
தார் . இவர் 1850 - ஆம் ஆண்டில் அமெரிக்க ஐக்கிய 
நாட்டின் குடிமகனானார் . இவர் முப்பத்தாறாம் 
வயதில் வரலாற்றுக்குமுற்பட்ட தொல்லியலை ஆய் 
வதில் ஈடுபட்டார் . கிரீசு , இத்தாலி , இசுக 

சுகாண்டி 
நேவியா , செருமனி, சிரியா ஆகிய நாடுகளில் - முழு 
வதுமாகச் சுற்றிய என்றிச்சு இந்தியா , சீனா , சப்பான் 
ஆகிய நாடுகளுக்கும் சென்றுள்ளார் . 


சிலிமென் , என்றிச்சு செருமரனியத் தொல் 
லியலறிஞராவர் . இவர் திராய் ( Troy ) , மைசினே 
( Mycenae ) , திரின்சு ( Tiryns ) போன்ற பண்டைய 
நகரங்களை அகழாய்வு செய்து புகழ் பெற்றவர் , 
சிலிமென் , என்றிசசு ( Schliemann , Heinrich ) கி . பி . 
1822 - ஆம் ஆண்டு சனவரி மாதம் 6 - ஆம் நாள் செரு 
மனியில் மெக்லன்பர்கிலுள்ள ( Mecklenburg ) நியூ 
புகவு ( Neubukow ) என்ற இடத்தில் பிறந்தார் . வர 
லாற்றுக்கு முற்பட்ட காலக் 

உலகிற்கு 
வெளிப்படுத்தியவர் என இவர் போற்றப்படுகிறார் . 
சிலிமேனின் தந்தை ஆயராக இருந்தவர் . தம் மக 
னுக்குத் திராய் நகரத்தைப்பற்றிய புத்தகம் ஒன்றை 
அவர் அளித்தார் . ஓமரின் கவிதைகளில் கூறப் 
பட்டுள்ள வரலாற்று 

நகரங்களைக் கண்டறியும் 
ஆர்வம் இளமையிலேயே இவரது மனத்தில் எழுந்தது . 
சிலிமேன் தம் 14 - ஆம் வயதில் மளிகைக் 

கடையில் 


கிரீசை 


இவர் கி.பி. 1868 - ஆம் ஆண்டு கிரீசிற்குச் சென்று 
ஓமர் 

குறிப்பிட்ட பணடைய நகரங்களைப் பார்வை 
யிட்டார் . அது குறித்து ஓர் ஆய்வு நூலையும் வெளி 
யிட்ட இவர் இசார்விக்கு என்னும் இன்றைய 
பகுதியே அன்றைய திராய்நகரம் எனக்குறிப்பிட்டார் . 
உருசிய நாட்டைச் சார்ந்த இவர் மனைவி எகதிரி 
னாவை மணவிலக்குச் செய்துவிட்டுக் கிரீசு நாட்டைச் 
சார்ந்த பள்ளிமாணவி சோபியா எங்கசுட்ரோமனசு 
( Sophia Engastromenos ) என்பவளை மணம்புரிந்து 
கொண்டார் . 


சிலிமென் என்றிச்சு 


சிலுவைப் போர்கள் 


வர 


கிரீசின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால 
லாற்றை 

உருவாக்கிய பெருமை சிலிமெனையே 
சாரும் . இசார்லிக்கில் கி.பி. 1871 - இல் அகழாய்வு 
களை மேற்கொண்ட இவர் கட்டடங்களின் அழிபாடு 
களையும் பல தொன்மைச் சின்னங்களையும் வெளிப் 
படுத்தியதுடன் தங்க அணிகலன்கள் பலவற்றயுைம் 
கண்டுபிடித்தார் . தங்க அணிகலப் புதையல் பிர 
யாம் ( Priam ) அரசருடையது என இவர் கருதி 
னார் . 

இவர் கண்டுபிடித்தவற்றைத் திரோசன் 
அரும்பொருள்கள் ( Trojan Antiquity ) என்ற நூலில் 
குறித்துள்ளார் . ஆர்கோமினசு ( Orchomenus ) என்ற 
இடத்தில் கி.பி. 1874-76 - ஆம் ஆண்டுகளில் இவர் 
அகழாய்வுகளை மேற்கொண்டார் . மைசீனேவில் 
அகழாய்வை 

மேற்கொண்ட இவர் கி.பி. 1876 
ஆகசுட்டு மாதம் சிங்க நுழைவாயிற பகுதியிலும் , 
நகர அரணின் உட்பகுதியிலும் குழிகளைத் தேர்ந் 
தெடுத்து அகழ்ந்தார் . இவ்வகழாய்வுகளில் பொன் 
புதையலும் , வெள்ளி , செம்பு , தந்தப் பொருள்களும் 
பெருமளவில் கிடைத்தன . இவையாவும் அகமெம்னன் 
( Agamemnon ) கல்லறையைச் சார்ந்த பொருளகள் 
என இவர் கருத்துத் தெரிவித்தார் . மைசீனே அக 
ழாய்வைக் குறித்து கி.பி. 1878 - ஆம் ஆண்டு ஒரு 
நூலை வெளியிட்டார் . 


பத்தை எவராலும் நீக்க இயலவில்லை . நேப்பிள்சு 
நகரச் சதுக்கத்தின் வழியாக கி.பி. 1890 - ஆம் ஆண்டு 
திசம்பர் 25 - ஆம் நாள நடந்து சென்ற பொழுது வலி 
அதிகமாகி மறுநாள் உயிர் நீத்தார் . 

சிலிமென் , ஓமரின் திராய் நகரைக் கண்டுபிடித்த 
துடன் ஓமருக்கும் முன்புஇருந்த செப்புக் காலக் கிரீசை 
உலகிறகு வெளிப்படுத்தினார் . துருக்கியின் வரலாற் 
றுக்கு முற்பட்ட காலம் இவரால் கண்டுபிடிக்கப்பட் 
டது . இரண்டு புதிய நாகரிகங்களைக கண்டுபிடித்த 
பெருமை சிலிமெனைச் சாரும் . வரலாற்றுக்கு முற 
பட்ட கிரீட்டு நாகரிகத்தைக் கண்டுபிடித்த பெருமை 
யும் இவரையே சாரும் . தொல்லியலின் சிறப்பை 
இதழ்கள மூலம் உலகத்திற்கு வெளிப்படுத்திய பெரு 
மையும் சிலிமெனையே சாரும் . 

சிலுவைப் போர்கள் : இசுலாமியர்களுக்கும் 
கிறித்தவர்களுக்கும் இடையே கி.பி. 11 , 12 - ஆம் நூற 
றாண்டுகளில் புனித இடங்களைப் ( Holy Places ) 
பற்றி நடைபெற்ற போர்களுக்குச் சிலுவைப் போர் 
கள் என்பது பெயர் . கிறித்தவர்கள , சிவப்புத் துணி 
யிலான சிலுவைச் சின்னத்தைத் தங்கள் ஆடையில் 
அணிந்து கொண்டு போர் செய்தமையால் இவை 
சிலுவைப் போர்கள் எனப்பட்டன . எட்டுச் சிலுவைப் 
போர்கள் நடைபெற்றனவெனக் கூறப்படுகிறது . 


ரா . 


இதாகாப் பகுதியில் செய்த அகழாய்வில் யாதொரு 
பயனும் கிடைக்காத நிலையில் இசார்லிக்கில் மீண 
டும் அகழாய்வுகளை இவர் கி . பி . 1878 - இல் மேற 
கொண்டார் . அக்காலத்திலேயே திராய் நகரை மீண் 
டும் அகழாய்வுகள் செய்தார் . திராய் நகரில் முதலில் 
அகழாய்வு மேற்கொண்ட பொழுது இவர் மனைவி 
சோபியா உதவி புரிந்தார் . எமில் பர்னாபு ( Emile 
Burnouf ) என்பவர் கி . பி . 1879 - இல் இவருக்கு ஆய் 
வில் உதவிகள் புரிந்தார் . செருமனியைச் சார்ந்த 
உருடால்பு விர்சௌ ( Rudolf Virchow ) என்பவரும் 

வ்வகழாய்வுகளில் கலந்து கொண்டார் . இறுதிக் 
கால அகழாய்வுகளில் சிலிமெனுக்கு உதவியாக வில 
கெல்ம் தோர்பெல்டு ( Wihelm Dorfeld ) என்பவா 
உதவியாளராக இருந்தார் . தோர்பெல்டு , ஒலிம்பியா 
அகழாய்வுகளில் பங்கு கொண்டவர் . அவர் திராய் 
நகருக்கு வரவழைக்கப்பட்டார் . தொல்லியலில் மிக்க 
ஈடுபாடு கொண்ட அவர் மண்ணடுக்காய்வில் 
( Stratigraphy ) சிறந்தவல்லுநராக விளங்கினார் . சிலி 
மென் அவருடன் இணைந்து கி.பி. 1884 - இல் மைசீனே 
விற்கு அருகில் திரினசு ( Tiryns ) என்னும் அரண் 
நகரை அகழ்ந்தார் . 


சிலிமென் , தம் இறுதிக் காலத்தில் காதுவலியால் 
துன்பப்பட்டார் . அதற்காகச் சிகிச்சை பெற 
ஐரோப்பா முழுவதும் சென்றார் . ஆயினும் அத்துன் 


முதலாம் இரிச்சர்டு மூன்றாம் சிலுவைப்போரில் 

கலந்து கொள்ளுதல் 


சிலுவைப் போர்கள் 


45 


சிலுவைப் போர்கள் 


நாட்டு வாணிகத்தைப் பெருக்க இப்போரில் கலந்து 
கொண்டனர் . 


இயேசு கிறித்து பிறந்து , வளர்ந்து , மறைந்த 
இடம் என்பதால் பாலசுத்தீன நாட்டைப் புனித இட 
மாகக் கிறித்தவர்கள் கருதுகின்றனர் . அதில் அடங்கி 
யுள்ள பெத்லகேம் மற்றும் செருசல நகரில் உள்ள 
புனித இடங்களுக்கு ஐரோப்பியக் கிறித்தவர்கள் 
புனிதபயணம் மேற்கொண்டு வந்தனர் . அராபிய 
முசுலீம்கள் கி.பி. 637 - இல் செருசலத்தைக் கைப் 
பற்றினார்கள் . அவர்கள கிறித்தவப்பயணிகளைத் 
துன்புறுத்தவில்லை . அவர்கள் பாலத்தீனத்திற்குப் 
புனிதபயணம் மேற்கொள்ளுவதைத் தடை செய்யவு 
மில்லை . பின்னர் கி.பி. 1076- இல் செருசலத்தைத் 
துருக்கியர்கள் கைப்பற்றிக்கொண்டனர் . 

அவர்கள் 
கிறித்தவப் பயணிகளை மிகவும் துன்புறுத்தினர் . 
பிரான்சு நாட்டைச் சார்ந்த பீட்டர் என்ற கிறித்தவ 
முனிவர் ஐரோப்பாவின் பல்வேறு பகுதிகளுக்குச் 
சென்று புனித இடங்களை மீட்கப் போர் தொடுக்க 
வேண்டினார் . அவருடைய பேச்சாற்றல் கேட்போர் 
மனத்தை நெகிழ வைத்ததோடல்லாமல் அவர்களை 
வீறிட்டெழவும் செய்தது . செருசலத்தைத் துருக்கி 
யரிடமிருந்து மீட்டு அங்குக் கிறித்தவப் பேரரசை 
ஏற்படுத்தவேண்டும் என்ற எண்ணத்தை 
டையே வளர்த்தார் . இந்தச் சூழ்நிலையைத 

தமக் 
குத் துணையாகப் பயன்படுத்திக் கொள்ளப் போப்பு 
இரண்டாம் அர்பன் முடிவு செய்தார் . கிளர்மாண்டு 
என்னும் ஊரில் கி பி . 1905 - இல் ஒரு கிறித்தவப் 
பேரவையைக் கூட்டினார் . கிறித்தவர்கள் படும் 
துன்பங்களை எடுத்துக்கூறி , முசுலீம்களிடமிருந்து 
புனித நாட்டை மீட்கும்படி கேட்டுக் கொண்டார் . 
அங்குக் கூடியிருந்த மக்கள் அதைக் 

கடவுளின் 
ஆணையாகக் கருதிப் போர்புரிய ஆயத்தமாயினர் . 
போப்பு அவர்களுக்குச் சிலுவையைவழங்கி அதனைச் 
சின்னமாகத் தங்கள் உடைகளில் அணியும்படி கூறி 
னார் . கிறித்தவப் படை கி.பி .1096 - இல் கிழக்கு 
நோக்கிப் புறப்பட்டது . 


முதலாவது சிலுவைப்போர் 1096 - இல் தொடங் 
கியது . இதில் ஐரோப்பிய அரசர்கள் எவரும் கலந்து 
கொள்ளவில்லை , பல பிரபுக்கள் இதில் பங்குகொண் 
டனர் . அவர்களுள் காட்பிரேயும் ( Godfrey ) பால் 
டுவினும் ( Balwin ) முக்கியமானவர்கள் . அவர்கள் 
செருசலத்தைக் கைப்பற்றி அங்குக் கிறித்தவ அரசு 
ஒன்றைக் காட்பிரேயின் தலைமையில் அமைத்தனர் . 
அவ்வாறே எடிசா ( Edessa ) , ஆண்டியாக்கு ( Anti 
och ) ஆகிய இடங்களிலும் கிறித்தவ அரசுகள் ஏற் 
படுத்தப்பட்டன . புனித இடங்களைக காக்கவும் , 
புனித பயணிகளுக்கு உதவவும் 

வீரர்கள் 
அடங்கிய நிறுவனங்கள் அமைக்கப்பட்டன. அவற்றுள் 
சான் முனிவரின் வீரர்கள் ( Knight of St.John ) , 
கோயில் வீரர்கள் ( Knight Templers ) என்னும் 
அமைப்புகள் குறிப்பிடத்தக்கனவாகும் . 


சமய 


அவாகளி 


எடிசாவில் 

அமைககப்பட்டிருந்த கிறித்தவ 
அரசை 

முசுலீம்கள் வீழ்த்தியதால் இரணடாம் 
சிலுவைப்போர் கி.பி. 1147 இல் தொடங்கியது . 
இம்முறை பிரான்சு நாட்டரசர் ஏழாம் லூயியும் , 
செருமானியப் பேரரசர் மூன்றாம் கான்ராடும் 
கலந்து கொண்டனர் . அவர்கள் 

தாமசுகசு நகரம் 
அடைவதற்குள் அவர்களிடையே கருத்து வேறுபாடு 
கள் தோன்றின . அதனால் , கிறித்தவர்கள் தோல்வி 
கண்டனர் . சலாவுத்தீன் ( Salaudin ) கி . பி . 1187 - இல் 
செருசலத்தைக் கைப்பற்றினார் . எனவே , மூன்றாம் 
போர் தொடங்கியது . இதில் செருமானியப் பேரரசர் 
பிரெடரிக் பார்பரோசாவும் பிரெஞ்சு அரசர் இரண் 
டாம் பிலிப் அகசுடசும் இங்கிலாந்து மன்னர் முதலா 
வது இரிச்சர்டும் கலந்து கொண்டனர் . போகும் வழி 
யில் நீரில் மூழகிப் பிரெடரிக்கு இறந்துவிட்டார் , 
ஏக்கர் ( Acre ) என்ற இடத்தை அடைந்தபிறகு பிலிப் 
அகசுடசு . இரிச்சர்டுடன் சண்டை போட்டுக் 
கொண்டு நாடு திரும்பிவிட்டார் . தனியாக விடப் 
பட்ட இரிச்சர்டுதொடர்ந்து போரிட்டு வந்தார் . இறு 
தியில் சலாவுத்தீனுடன் சமாதானம் செய்துகொண்டு 
வெறுங்கையுடன் நாடு திரும்பினார் . ஆயினும் , கிறித் 
தவர்கள் புனித இடங்களுக்குச் சென்றுவரச் சலா 
வுத்தீன் அனுமதிதந்தார் . அதற்காக அவர்கள் சிறு 
வரியொன்றைச் செலுத்தவேண்டும் என்று ஏற்பாடு 
செய்யப்பட்டது . 


சமயக் காரணங்களேயன்றி வேறுசில காரணங் 
களும் இப்போர்களுக்கு உண்டு . இடைக்காலத்தில் 
நிலமானிய முறை நடைமுறையில் இருந்தது . நில 
மானியப் பிரபுக்கள் வீரச்செயல்கள் புரிய விருப்பங் 
கொண்டிருந்தனர் . சிலுவைப் போர்கள் அவர்களு 
டைய வீரத்தைக் காட்டுவதற்கு வாய்ப்பளித்தது . 
விலங்குகள் போல் நடத்தப்பட்டு வந்த விவசாய 
அடிமைகள் ( Serfs ) இப்போர்களில் சேர்வதால் சுதந் 
திரம் பெறுவர் என்றும் , கடன்காரர்கள் தங்களுடைய 
கடன் தொல்லைகளில் இருந்து மீளலாம் 

என்றும் 
கிளர்மாண்டு சபையில் அறிவிக்கப்பட்டது . எனவே , 
அவர்கள் இப்போரில் சேர்ந்தனர் . வணிகர்கள் புதிய 
வழிகளை ஆராய்ந்தறிந்து தங்களுடைய கீழை 


நான்காம் 

சிலுவைப்போர் கி.பி. 1202 - இல் 
தொடங்கியது . போப்பு மூன்றாம் இன்னொசென்ட்டு 
இதற்குக் காரணமாவார் . புனித இடங்களை மீட் 
கும் நோக்கம் நிறைவேறவில்லை . அதற்குமாறாகக் 
கிறித்தவ ஆட்சி நடைபெற்று வந்த கான்சுடாணடி 


சிலுவைப் போர்கள் 


46 


சிலுவைப் போர்கள் 


கார 


நோபிளைத் தாக்கி அந்நகரைச் 
அங்கு இலத்தீன் அரசு 

ஒன்று 
கிரேக்கத் திருச்சபை போப்பின் 
உட்படுத்தப்பட்டது . 


சூறையாடினர் 
நிறுவப்பட்டது . 
அதிகாரத்துக்கு 


ஐந்தாம் சிலுவைப்போரை ( கி.பி. 1218-1221 ) 
குழந்தைகள் சிலுவைப்போர் என்பர் . செருமானியச் 
சிறுவன் நிக்கோலசும் , பிரெஞ்சுச் சிறுவன் இசுடீப 
னும் இவர்களுக்குத்தலைவர்கள் . 45,000 குழந்தைகள் 
இதில் பங்கேற்றனர் . ஆல்ப்சு மலையைக் கடந்து 
இத்தாலிக்குச் சென்றனர் . அங்குப் பலர் இறந்தனர் . 
பலர் மத்தியதரைக் கடலைக் கடக்கும்போது உயிரி 
ழந்தனர் . வேறு பலர் பசியால் மடிந்தனர் . மற்றும் 
பலர் முசுலீம்களால் கைப்பற்றப்பட்டு 

அடிமைக 
ளாக விற்கப்பட்டனர் . 


சமய 


கிறித்தவர்களுடைய தோல்விக்குப் பல 
ணங்கள் உண்டு . முதலில் அவர்களிடம் ஒற்றுமை 
யில்லை . நல்ல தலைவர்களை அவர்கள் பெற்றிலர் . 
தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனிப் 
பட்ட வீரத்தைக் காட்டிப் பேரும் புகழும் பெற 
விரும்பினர் , புனித இடங்களை அடைய வீரர்கள் 
நெடுந்தூரம் பயணம் செய்யவேண்டியதாக இருந்தது . 
வழியில் பல இன்னல்களை அவர்கள் 

ன்னல்களை அவர்கள் சந்தித்தனர் . 
பேரரசர்களுக்கும் போப்புக்கும் இடையே ஏற்பட்ட 
மோதல்கள் மக்களுடைய 

ஆர்வத்தைக் 
குறைத்துவிட்டன . கைப்பற்றிய புனித இடங்களில் 
ஏற்படுத்தப்பட்ட கிறித்தவ அரசுகள் தங்களுக்குள் 
சச்சரவிட்டுக்கொணடன . மேலும் , கான்சுடாண்டி 
நோபிளைத் தாக்கியதால் கிழக்கு உரோமானியப் 
பேரரசர்கள் சிலுவைப்போர் வீரர்களுக்கு உதவு 
வதற்கு மாறாக இடையூறுகளை விளைவித்தனர் . 
எல்லாவற்றிற்கும் மேலாகத் துருக்கிய வீரர்கள் 
வீரத்துடன் போர் புரிந்தமையாலும் , சமய உணர்வு 
அவர்களிடம் மேலிட்டெழுந்திருந்தமையாலும் , சலா 
வுத்தீன் போன்ற சிறந்த தலைவர்களைக் கொண்டி 
ருந்தமையாலும் அவர்கள் வெற்றி கண்டனர் . 


சச் 


ஆறாம் சிலுவைப்போர் ( கி.பி.1228-1229 ) செரு 
மானியப் பேரரசர் இரண்டாம் பிரெடரிக்கின் 
தலைமையில் நடத்தப்பட்டது . சிலுவைப்போரை 
அவர் நடத்தப்போவதாகப் பல முறை வாக்களித் 
தும் அதைச் செய்யாமையால் அவரைப் போப்பு மத 
விலக்குச் செய்தார் . அத் தண்டனையிலிருந்து மீளச் 
சிலுவைப்போர் ஒன்றை அவர் மேற்கொண்டார் . 
அச்சமயம் முசுலிம்களுக்கிடையே செருசலத்தில் 
சரவு நடந்துகொண்டிருந்தது . அது பிரெடரிக்கு மன 
னருக்குத் துணையாயிற்று . முசுலிம்கள 

அவருடன் 
உடன்படிக்கை செய்துகொண்டனர் . செருசலத்தின் 
மன்னராகப் பிரெடரிக்கு ஏற்றுக் கொள்ளப்பட்டார் . 

செருசலம் மீண்டும் கி.பி. 1224 இல் முசுலிம்கள் 
கைகளுக்கு மாறியது . பிரெஞ்சு மன்னர் ஒன்பதாம் 
லூயி செருசலத்தை மீட்க ஏழாம் சிலுவைப்போரை 
நடத்தினார் . அவர் தாமெய்ட்டா ( Damietta ) துறை 
முகத்தைக் கைப்பற்றினார் ; கெய்ரோ ( Cairo ) 
நோக்கி முன்னேறினார் . வழியில் மன்சூரா என்னும் 
இடத்தில் நடந்த போரில் அவர் தோல்வி கண்டாா . 
உலூயி சிறைப்பட்டார் . பின்னர்ப் பணம் கொடுத்து 
அவரை விடுவித்துக்கொண்டனர் . 

எட்டாம் சிலுவைப் போரை ஒன்பதாம் 
கி.பி. 1270 - ல் நடத்தினார் . துனீசியாவிலுள்ள கார்த் 
தேசு என்னும் இடத்தில் பாசறையிட்டு இருந்த 
போது அவரது பாசறையில் தொற்றுநோய் பரவி 
எண்ணற்ற வீரர்களைப் பலிவாங்கியது . உலூயியும் 
அவர்களுள் ஒருவர் . அச்சமயம் இங்கிலாந்து இள 
வரசர் எட்வர்டு துனீசியாவிற்குச் சென்று சிலுவைப் 
போரில் பங்குகொண்டார் . அவர் ஏக்கருக்குச் சென்று 
சில நாள்கள் தங்கிவிட்டு நாடு திரும்பினார் . இசுலா 
லாமியர் மீண்டும் கி.பி. 1291 இல் ஏக்கரை மீட்கப் 
போர் தொடங்கும் எண்ணத்தைக் கைவிட்டனர் . 


சிலுவைப் போர்களில் எண்ணற்ற ஐரோப்பியர் 
கள் , உயிரிழந்தனர் . கோடிக்கணக்கான பணம் வீணா 
யிற்று . ஐரோப்பாவின் அரசியல் , சமூகம் மற்றும் 
பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டது . அரசர் 
களுடைய அதிகாரத்தைப் பெருக்க அவை உதவின . 
அரசருடைய அதிகாரப் பெருக்கத்திற்குத் தடையாக 
இருந்த நிலமானியத் திட்டம் அழிந்தது . அத்திட் 
டத்தில் முக்கிய அங்கம் வகித்திருந்த பிரபுக்கள் 
பலர் இப்போர்களில் உயிரிழந்தனர் . போர்க்களத்தில் 
இருந்து திரும்பிய பலர் ஏழைகளாகிவிட்டனர் . மற் 
றொரு அங்கமான விவசாய அடிமைகள் போரில் 
ஈடுபட்டு விடுதலை பெற்றுவிட்டனர் . மேலும் , நக 
ரங்கள் போருக்குத் தேவையான பணத்தைப் பிரபுக் 
களுக்குக் கொடுத்துவிட்டுச் சுதந்திரம் பெற்றுவிட் 
டன . அதனால் , ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் 
வாணிகம் 

பெருகியது . மேலும் , ஆசியாவுடன் ஏற் 
பட்ட தொடர்பின் காரணமாக ஐரோப்பியர்கள் 
சர்க்கரை , நறுமணப் பொருள்கள் போன்ற புதிய 
பொருள்களை அறிந்தனர் . அவற்றை விரும்பலா 
யினர் . அதனாலும் வாணிகம் வளர்ந்தது . நகரங்கள் 
தோன்றின . புதிய நடுத்தர வகுப்பாரும் தோன்றி 
னர் . திருச்சபை இப்போர்களை நடத்தக் காரண 
மாக இருந்தமையால் அதன் அதிகாரம் வளர்ந்தது . 
இப்போர்கள் 
காரணமாக 

அரேபிய 

நாகரிகம் 
ஐரோப்பாவில் 

பரவியது . 

அரேபிய மருத்துவ 
முறை , வேதியியல் , கட்டடக்கலை ஆகியவை ஐரோப் 
பியரின் மனத்தைக் கவர்ந்தன . ஐரோப்பாவில் தோன் 


லூயி 


சிவக்கந்தவர்மனின் ... 


47 


சிவக்கொழுந்து தேசிகர் 


றிய மறுமலர்ச்சிக்கு இப்போர்கள் 

காரணமாக 
இருந்தன என்றால் அது மிகையாகாது . தி.ஆ இரா . 

சிவக்கந்தவர்மனின் ( யுவமகாராசன் ) 
செப்பேடுகள் , ஆந்திர மாநிலத்தில் . குண்டூர் 
மாவட்டத்திலுள்ள நரசசாவ் பேட்டைக்கு அருகில் 
உள்ள மயிதவோலு என்னுமிடத்தில் கி.பி. 1899 - ஆம் 
ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டன.. காஞ்சிபுரத்தைத் 
தலைநகராகக் கொண்டு பல்லவ நாட்டினை ஆண்டு 
வந்த யுவமகாராசன் சிவக்கந்தவர்மனால் இச்செப் 
பேடுகள் வழங்கப்பட்டன. 


மிகவும் பயன்படும் இதில் காணப்படும் அ , க , ர ஆகிய 
எழுத்துகளின் நேர்கோடுகள் பெரும் பாலும் நாகார்ச் 
சுன கொண்டாவின் எழுத்துகளை ஒத்துள்ளன . ஸ , ம 
ஆகிய எழுத்துகள் சாதாரண பிராமி எழுத்து 
களைப் போன்றில்லை . இதனைப் போன்றே ஹ , ஜ , 
என்னும் எழுத்துகளும் அந்தக் காலத்துப் பிராமி 
எழுத்து வடிவததை ஒத்திருக்கவிலலை 


மகா 


கிரகடகள்ளிச் செப்பேடுகள் : இவை பிராமணர் 
களுக்குச் சிவக்கந்தவர்மன் 

அளித்த 

தானத்தைக 
குறிப்பிடுகின்றன . இத்தானம் முன்னதாகவே 
ராசாவான பப்பசுவாமிகள் என்பவரால் வழங்கப் 
பட்டது . பப்பசுவாமிகள் அளித்த நிலங்களுடன் வேறு 
சில நிலங்களையும் சேர்த்துச் சிவககந்தவர்மன் மறு 
படியும் அளித்துப் பட்டயத்தையும் வழங்கினான் . 


மயிதவோலு சாசனத்தைக் கல்வெட்டறிஞர் 
டாக்டர் உல்சு ( Dr. Hulzsch ) இந்தியக் கல்வெட் 
டியல் ( Epigraphica Indica ) ஆறாம் தொகுதி 
86-89 - ஆம் பக்கங்களில் முதன் முதலில் வெளியிட் 
டார் . இச்சேப்பேடுகள் இப்போது சென்னை எழும்பூ 
ரில் உள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன . 
பல்லவ குலத்தினனும் , பாரத்துவாச கோத்திரத்தில் 
பிறந்தவனுமான யுவ மகாராசன் சிவக்கந்தவர்மன் , 
ஆந்திர பதத்திலுள்ள விரிபரம் என்னும் கிராமத்தைத 
தனது வெற்றி , தருமம் , ஆயுள் -ஆகியவற்றின முன் 
னேற்றத்திற்காகப் பூர்வகோட்டி 

ஆரியன் , கோநந்தி 
ஆரியன் ஆகிய இரு பிராமணர்களுக்குத் 

தானமாக 
வழங்கிய செய்தியே இச்செப்பேடுகளில் கூறப்பட்டுள் 
ளது . தான் வழங்குகின்ற இந்தப் பிரமதேயதானத்தை 
நிறைவேற்றும்படி , இவ்வேந்தன் தான்யகடகத் 
திலுள்ள தன் அதிகாரிக்கு ஆணை பிறப்பித்தமையை 
இச்செப்பேடுகள் கூறுகின்றன . தானம் வழங்கப் 
பட்ட கிராமமாகிய விரிபரம் நரசராவ்பேட்டை 
வட்டத்திலுள்ள விப்ரல்லா என்னும் கிராமமாக 
இருக்கலாம் . சிலர் இரணடாம் புலிகேசியின் கொப் 
பரம் செப்பேடுகளில் குறிக்கப்பெறும் விற்பாறு 
எனும் கிராமமே இது என்பர் . எப்படியிருப்பினும் , 
இப்பகுதி, சாசனம் வழங்கப்பட்ட காலத்தில் பல்ல 
வரின் ஆட்சிக்குட்பட்டிருந்தது என்பது தெளிவு . 


மகாராசாவான பப்பசுவாமிகள , 

சாதாகநி 
இராட்டிரத்தில் ( ஏறத்தாழப் பெல்லாரி மாவட்டம் ) 
சிலலரேக கொடுங்க என்னும் ஊரிலுள்ள தோட்ட 
நிலத்தை ஆபிட்டி எனும் கிராமத்தில் வசிப்பவர்களும் 
சில்லரேக கொங்க கிராமத்தை அனுபவித்து வருப 
வர்களுமான பிராமணர்களுக்குத் தானமாக முன்னா 
ளில் வழங்கினான் . பின்னர்ச் சிலகாலங் கழித்து . 
காஞ்சிபுரத்திலிருந்து கொண்டு , அக்னிட்டோம , வாச 
பேய , அசுவமேதயாகங்கள் புரிந்த தாமராசாதிராச 
னான பல்லவ வேந்தன் சிவக்கந்தவர்மன் , அப்பிரா 
மணர்களுக்கு முன்பு அளிக்கப்பட்ட நிலங்களுடன் 
மேலும் சில நிலங்களையும் சேர்த்து வழங்கியுள் 
ளான் . இப்பட்டயத்தில் இவ்வேந்தன் பாரத்துவாச 
கோத்திரத்தில் பிறந்தவன் என்றும் , யாகங்கள் பல 
யற்றியவன் என்றும் கூறப்பட்டுள்ளான் . இதனால 
இவ்வேந்தன ஆற்றல் மிக்கவனாகவும் பேரரசனர் 
கவும் திகழ்ந்தான் என்பது புலனாகும் . 


உள்ளது . 


| 


இதில் எட்டுச் செப்பேடுகள் கோக்கப்பட்டுள்ளன . 
இவற்றைக் கோத்திருக்கும் வளையத்தின் இணைப் 
பில் அமைக்கப்பட்டுள்ள முத்திரையில் , படுத்த நிலை 
யில் உள்ள காளைமாட்டின் 

உருவம் பொறிககப் 
பட்டுள்ளது . 

இவற்றில் மொத்தம் 28 வரிகளே 
பொறிக்கப்பட்டுள்ளன . சாசனம் பிராகிருத மொழி 
யில் எழுதப்பட்டுள்ளது . இதில் பொறிக்கப்பட்டுள்ள 
எழுத்துகள் செயவர்மனின் கொண்டமுடிச் செப் 
பேடுகளைப் போன்றுள்ளன . 


சித்தம் எனும் மங்கலச சொல்லுடன் தொடங் 
கும் இச்சாசனம் பிராகிருத மொழியில் 
சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள 
இச்செப்பேடுகள் 8 தகடுகளைக் கொண்டுள்ளன . இச் 
சாசனம் பெல்லாரி மாவட்டத்திலுள்ள கிரகடகளளி 
என்னும் ஊரிலுள்ள சென்னப்பா எனும் வணிகரிட 
மிருந்து வாங்கப்பட்டது . இந்தியக் கலவெட்டியல் 
முதல் தொகுதி - இரண்டாம் பககத்தில் இது முதன் 
முதலில் வெளியிடப்பட்டது . இச்செப்பேடுகள் பல்ல 

நிறுவப்பெற்ற காலத்தைத் கணிக்கப் 
பேருதவியாக உள்ளன . பட்டிசம்மன் என்னும் அந்த 
ரங்கக் காரியதரிசி இதனை எழுதியுள்ளான் . ம இ . 


வர் அரசு 


பல்லவர் காலத்திய எழுத்து வடிவங்களைப் 
பற்றி ஆய்வு செய்பவர்களுக்கு இச்செப்பேடுகள் 


சிவக்கொழுந்து தேசிகர் : காண்க : கொட் 
டையூர் சிவக கொழுந்து தேசிகா . 


சிவகங்கை 


48 


சிவகங்கை 


| 


சிவகங்கை : இது தமிழ் நாட்டில் பசும்பொன் 
முத்துராமலிங்கத் தேவர் மா வட்டத்திலுள்ள ஒரு 
வட்டம் . இவ் வட்டத்தின் தலைநகருக்கும் சிவகங்கை 
என்பதேபெயர் . சிவகங்கை வரலாற்றை அறிவதற்குச் 
சில அரிதான மூலங்களே உள . அவற்றுள் குறிப்பிடத் 
தக்கது நீல நூலாகும் ( Blue Book ) . இதுவும் இப் 
போது நல்ல நிலையில் இல்லை . 


ஒவ்வொரு நாளும் பாரதம் படிக்க ஏற்பாடு 

செய் 
தார் . ஒருவர் பஞ்ச பாண்டவர்களின் வீர வர 
லாற்றை ஆவேசமாகச் சொல்வார் . அதைக் கேட்கும் 
மக்களுக்கு உணர்ச்சி பிறக்கும் . பாரதக் கதைகள் 
நாடகங்களாக நடிக்கப்படும் . அதைக் காண்பவர் 
வீர உணர்வு கொள்வர் . 


| 


வாள 


மக்களுக்குக குத்துச் சண்டை , சிலம்பம் , 
வீச்சு , துப்பாக்கிச் 

சுடுதல் , 

கோட்டை ஏறுதல் 
முதலியவற்றில் பயிற்சி அளித்தார் . நாட்டை அடி 
மைப் படுத்த முற்படும் அந்நியரைத் துரியோதனர் 
கூட்டமாகவும் , உரிமைப் போரிலீடுபட்டோரைப் 
பாண்டவர்படையாகவும் கருதச்செய்தவர் முத்து 
வடுக நாதர் . வரிகட்டும்படி 

கேட்டு 

வௌளையர் 
அனுப்பிய அஞ்சலை நான்காகக் கிழித்து உறையில் 
வைத்து அவர்களுக்கே திருப்பியனுப்பினார் முத்து 
வடுகநாதர் . அவர் 

வெள்ளையரை எதிர்த்துக் 
காளையார் கோவிலில் நடத்திய போரில் வீரமரணம் 
அடைந்தார் . கணவனை இழந்த வேலு 

நாச்சியார் 
மனம் தளரவில்லை . அவரிடமும் வரிகேட்டு வெள்ளை 
யா அஞ்சல் எழுதினர் . அதை அவர் எட்டாகக் 
கிழித்து வெள்ளையர்களுக்கே திருப்பி அனுப்பினார் . 


சிவகங்கைக்கு வடக்கே சில கிலோ மீட்டர் 
தொலைவில் நாலுகோட்டை என்னும் சிறிய 
கிராமம் உள்ளது . இது ஒக்கூர் கிராமத்திற்குத் தென் 
மேற்கே உள்ளது . பல்லாண்டுகள் இது இராமநாத 
புரச் சேதுபதிகளின்கீழ் இருந்தது . கிழவன் சேதுபதிக் 
குப் பிறகு ஆட்சிக்குவந்த 

விசய இரகுநாதன் 
காலத்திலிருந்து தான் நாலுகோட்டை குடும்பத்தைப் 
பற்றி அறியமுடிகிறது . நாலுகோட்டை 
தேவர் என்பவர் சேதுபதிகளின்கீழ் முதன்மையான 
பதவி வகித்திருந்தார் . அவருக்குச் சசிவர்ண தேவர் 
என்ற மகன் இருந்தார் . சேதுபதி அவருக்குத் தன் மகள 
அகிலாண்டேசுவரி நாச்சியாரைத் திருமணம் 

செய் 
வித்துச் சீதனமாக வரிவிலக்குப் பெற்ற சில நிலங் 

வழங்கினார் . பிரான்மலை , திருப்புத்தூர் , 
சோழபுரம் , திருப்புவனம் ஆகிய நாலு கோட்டை 
களைச் சசிவர்ணத்தேவரிடம் சேதுபதி ஒப்படைத் 
தார் . 


உடைய 


களை 


முத்துவடுகநாதனுக்கு ஆண் வாரிசு இல்லை . 
வேலு நாச்சியாரும் , அவர் மகள் வெள்ள சசியும் 
சிவகங்கையைவிட்டு ஓடினர் . அப்போது தான் மருது 
சகோதரர்கள் சிவகங்கை அரசியலில் தலையிடத் 
தொடங்கினர் . இவர்கள பெரிய மருது , சின்ன மருது 
என்று அழைக்கப்பட்டனர் . இவர்கள் இருவரும் 
முன்பு முத்துவடுக நாதனின் அடைப்பைக்காராகளாக 
இருந்தனர் . கருநாடக 

சிவகங்கையி 
லிருந்து துரத்துவதற்கு இவர்கள் 

மைசூா 

வீரர் 
ஐதர் அலியின் உதவியை நாடினாரெனத் தெரிகிறது . 
அவருடைய உறுதுணையுடன் வேலு நாச்சியாரை 
மீண்டும் அரியணை ஏற்றி , அம்மையாரின் அமைச்சர் 
களாகவும் இராணுவ வீரர்களாகவும் ஆயினர் . 


நவாபைச் 


சசிவர்ணத் தேவர் திறமையுள்ளவராக இருந்தார் . 
இராமநாதபுரத்தில் நிலவிய குழம்பிய 

சூழலைத் 
தமக்குச் சாதகமாக ஆக்கிக் கொண்டார் . இவரது 
உறுதுணையுடன் தான் கட்டையத்தேவர் சேதுபதி 
மன்னரானார் . அதற்குக் கைம்மாறாக இவருக்குப் பல 
உரிமைகளை வழங்கினார் . சேதுபதி இவருக்கு இரா 
முத்து விசய இரகுநாத பெரிய 

உடையதேவர் 
என்ற பட்டத்தையும் வழங்கினார் . இவருடைய 
ஆட்சியில் சாத்தப்ப ஐயர் என்ற ஒரு ஞானி இவ 
ருக்கு ஆலோசராக இருந்தார் . சசிவர்ணர் அவரது 
பெயரில் ஓர் மடத்தையும் அமைத்தார் . இவர் காலத் 
தில் சிவகங்கை இவரது தலை நகராக ஆகியிருக்கக் 
கூடும் . 


ச 


| 


பிறகு 


வேலு நாச்சியார் கௌரிவல்லபன் 

என்பவரைத் 
தத்து எடுத்தார் . வேலு நாச்சியாருக்குப் 
கௌரி வல்லபன் ஆட்சிக்கு வருவதை மருது 

சகோ 
தரர்கள் விரும்பவில்லை . எனவே , அவர்கள் வெள் 
ளச்சியை நாலு கோட்டையைச் சேர்ந்த வெங்கள 
பெரிய உடைய தேவருக்கு மணமுடித்தனர் . இத 
னிடையே கி.பி. 1790 - இல் 

நாச்சியாரும் 
இறந்தார் . உடனே வெள்ளச்சியை அடுத்த வாரிசாக 
அறிவித்தனர் மருது சகோதரர்கள் . வெள்ளச்சி பெய 
ரளவில தான் அரசியாக இருந்தார் .. செயலளவில் 
மருது சகோதரர்கள் தான் ஆட்சி செய்தனர் . 


இவர் கி.பி. 1750 இல் இறந்தார் . இவருக்குப் 
பிறகு இவர் மகன முத்து வடுகநாத பெரிய உடைய 
தேவர் பதவிக்கு வந்தார் . அவர் அரியணையில 
முப்பது ஆண்டுகள் வீற்றிருந்தார் ; அமைதியாக 
ஆட்சியை நடத்தினார் . அனைத்துப் போர் முறை 
களிலும் இவர் வல்லவர் . பாரதக் கதை மூலம் மக்க 
ளிடையே வீரத்தைப் பெருக்கி அவர்களைப் 
போருக்குப் பழக்கிவந்தார் . ஒவ்வோர் ஊரிலும் 
திரௌபதியம்மன் கோயிலை உருவாக்கினார் . அங்கே 


வேலு 


| 


சிவகங்கை 


49 


சிவகீதை 


வெள்ளச்சியும் கி பி . 1793 - இல் இறந்தாள . 
உடனே 

வெள்ளை மருது தம் மகளைப் 
பெரிய உடைய தேவருக்கு மணமுடித்தார் . வீர 
பாண்டிய கட்டபொம்மனுக்குப் பிறகு அவர் சகோ 
தரர் ஊமைத்துரை இந்திய விடுதலைப் போரைத் 
தொடர்ந்தார் . இவர் நேரே மருது வீரரிடம் சென் 
றார் . போர்க்களம் திருநெல்வேலிச் சீமையிலிருந்து 
சிவகங்கைச் சீமைக்கு மாறிற்று . மருது சகோதரர்களி 
டம் இருபதினாயிரத்திற்கு மேற்பட்ட போர் வீரர் 
கள் இருந்தனர் . ஏறக்குறைய பத்தொன்பதாண்டுகள் 
மக்கள் உள்ளத்திலே நாட்டுப்பற்றைப் பரப்பி இருந் 
தனர் . ஆகவே , அவர்களின் போராட்டம் பாஞ்சாலங் 
குறிச்சிப் போராட்டத்துக்கே முடியாக அமைந்தது . 
மண்டியிட்டு மாற்றார் உரிமையின் கீழ் நல்வாழ்வு 
வாழ்வதிலும் சாவதே மேல் என்று இவர் போராடி 
னார் . 


உள்ளது . நான்கு முகங்களும் நான்கு 

கரங்களும் 
கொண்ட பிரம்மனது உருவத்தில் 

சந்திரசேகரர் 
இங்கே இருக்கின்றார் . இவர் கரத்தில் திரிசூலத்தை 
யும் , கோடரியையும் தண்ணீர்ப் 

பானையையும் 
தாங்கி நிற்கிறார் . இக்கோயிலின் உள் சுற்றில் 
சப்தமாதர்களின் 

உருவம் உள்ளது . அட்டதிக்குப் 
பாலகர்கள , நவக்கிரகங்கள் , முனிவர்கள் , இசை 
மேதை உருவங்கள ஆகியவை உள்ளன. இவர்கள் 
அனைவரும் சிவ - பார்வதி திருமணத்தைப் பார்க்க 
அங்கே குழுமியுள்ளனர் என்பது ஐதிகம் . 

விமானம் 
கட்டடக் கலைக்குச்சிறந்த எடுத்துக்காட்டு . 


கமுதி , காளையார் கோயில் ( கானப்பேரெயில் ) 
சிறுவயல் ஆகிய இடங்களில் அவர்கள் வெள்ளையரு 
டன் பொருதனர் . துரோகிகள் காட்டிக் கொடுத்த 
தன் விளைவாக , மருது பாண்டியன் என்ற சின்ன 
மருது பிடிபட்டான் . பெரிய மருது வெள்ளையருடன் 
போர் செய்த போது அவர் தொடையில் வெள்ளை 
யரின் குண்டு ஒன்று பாய்ந்தது . பெரிய மருதுவும் , 
சின்ன மருதுவும் தூக்கிலிடப்பட்டனர் . 

அவர்களின் 
உடல்களைத் திருப்புத்தூரிலும் , 

தலைகளைக் 
காளையார் கோவிலிலும் புதைத்தனர் . 


ஒன்னதேவி ( Hoane Devi ) கோவில் கிழககுத் 
திசையில் 

உள்ளது . ஒன்னதேவி வடமொழியில் 
சுவர்ணாம்பாள் என்று சொல்லப்படுகின்றாள் . இங்கே 
யுள்ள சாந்தனீசுவர் கோயில் கி.பி. 1139 -ஆம் 
ஆண்டு எழுப்பப்பட்டது . இககோயிலில் இராமாயண 
பாகவத புராணக்கதைகள் சிற்ப வடிவில் காட்டப் 
பட்டுள்ளன . இராமனின் பிறப்பு 

முதல் 

முடி 
சூட்டுவது வரையிலான நிகழ்ச்சிகள் விளக்கப்பட்டிருக் 
கின்றன . சிறப்பாக , இரிசிய சிருங்கர் ஆடற் பாவை 
களினால அயோத்திக்குக் கொணரப்பட்ட நிகழ்ச்சி 
யும் இங்கே காணப்படுகிறது . இங்கேயுள்ள படிகளில் 
பல விலங்குகளின உருவங்கள் காணப்படுகின்றன . 
குன்றின் மேல் கன்வ , குருபவதி , பாதாள 
சக்கரதீர்த்தம் , சங்கராச்சாரியார் தீர்த்தம் , மைத் 
ரேய தீர்த்தம் , மண்டலிய தீர்த்தம் , கங்கை தீர்த்தம் , 
அகத்திய தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள உள்ளன . கே . சே . 


கங்கை , 


உடைய 


மருது சகோதரர்களின் வீரமரணத்திற்குப் பிறகு 
கி.பி. 1801 - இல் கௌரி வலலப பெரிய 
தேவர் சிவகங்கைக் சமீன்தாராக ஆக்கப் பட்டார் . 
இம்மரபினர் 1948 க்குப் பிறகு அரசுக்கு அனைத்து 
விதங்களிலும் உதவி புரிகின்றனர் . இவர்களது அரண் 
மனை இப்போது அரசு கல்லூரியாகத் திகழ்கிறது . 
சிவகங்கை முத்துராமலிங்க மாவட்டத்தின் தலை 
நகராக இப்போது விளங்குகிறது . 


சிவகாசி : தமிழ்நாட்டில் காமராசர் மாவட்டத் 
தில் சாத்தூர் வட்டத்தில் உள்ள தொரு நகரம் . இந் 
நகரத்தில் தீப்பெட்டித் தொழிற்சாலைகள் , 

வெடி 
மருந்துப் பொருள்கள் , வண்ண அச்சுத் தொழிற் 
சாலைகள் போன்றவை உள்ளன தமிழ் நாட்டில் 
இந்நகரத்தின் தீப்பெட்டித் தொழிற்சாலை முதன் 
முதல் 1923 - ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது . இவ் 
வாண்டில் வெடிபொருள்கள் தயாரிக்கும் தொழிற் 
சாலையும் இங்குத் தொடங்கப்பட்டது .. இந்தியாவி 
லேயே குடிசைத் தொழில் முறையில் தீப்பெட்டியும் 
வெடிமருந்துகளும் தயாரிப்பதில் 

நகரம் 
முதலிடம் பெறுகிறது . இந்தியாவின் வெடிமருந்துப் 
பொருள்கள் இந்நகரத்திலிருந்து 

பல்வேறு 
களுக்கு ஏற்றுமதி ஆகின்றன . 

தெ.பா. 


சிவகங்கை ( 2 ) : இது கருநாடக மாநிலத்தில் 
உள்ள ஊர் . இது தென்காசி என்றும் சொல்லப் 
படுகிறது . 

இங்கே உள்ள குன்றுக்குக் காகுத்கிரி 
என்று பெயர் . இது 5000 அடி உயரத்தில் உள்ளது . 


நாடு 


இவ்வூரின் தலபுராணம் காகுத்கிரி மகாத்மியம் 
எனப்படுகிறது . இங்குள்ள கோவில் வடக்குத்திசையில் 
உள்ளது . படிகளைக் கடக்கும் போது , கணபதி , வீர 
பத்திரர் , சுப்பிரமணியர் 

உருவங்களைப் 
பார்க்கலாம் . பிறகு கங்காதரேச்சுரர் கோயிலும் , 
எருமேபாகவா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் 
நந்தியும் உள்ளன . இக்கோயில் 
க்கோயில் வடக்கு 

நோக்கி 


அகிய 


சிவகீதை : கீதை என்னும் சொல் பாடப்பட்டது 
என்று பொருள்படும் . சிவகீதை ஆன்ம தத்துவத்தைக் 
கூறும் நூலாகும் . மகாபாரத்தின் வீடும் பருவத்தில் , 
கண்ணன் அருச்சுனனுக்குப் போர்க்களத்தில் 
போதித்ததாக அமைந்துள்ள பகவத் கீதை யைப் 


வா . க . 9 - 4 


சிவகுருநாதப் பிள்ளை . ந 


50 


சிவசம்புப் புலவர் 


தொடர்ந்து செய்தார் . இவர் தம் சிறப்பையுணர்ந்து 
சென்னைத் தமிழ்ச் சங்கத்தார் இவருக்குச் சித்தாந்தப் 
பேராசிரியர் என்னும் பட்டத்தினை வழங்கிச் 
சிறப்பித்தனர் . 


அதனால் 


பின்பற்றி எழுந்த நூலகளுள் சிவகீதையுமொன்று . 
கண்ணன் அருச்சுனனுக்கு ஆன்ம தத்துவத்தைப் 
போதித்தது போன்றே , சிவபிரான் இராமனுக்கு 
உபதேசித்ததாக 

நூல் 

அமைந்துள்ளது . 
இதுவும் , உரையாடல்களைப் போன்று , சுலோகங் 
களால் 

அமைக்கப்பெற்றுள்ளது . இந்நூல் பதும 
புராணத்தின் ஒரு பகுதியாகும் . பகவத்கீதைதோன்று 
வதற்குக் காரணமான சூழலைப் போன்றதொரு 
சூழலில் சிவகீதையும் தோன்றியுள்ளது . சீதையின் 
பிரிவினால் மனம் தளர்ந்த இராமன் அகத்திய முனி 
வரைக் கண்டு வணங்கியபோது , அம்முனிவர் இராம 
னிடம் , விரசா தீட்சை செய்து கொண்டு சிவபெரு 
மானைக் குறித்துப் பாசுபத விரதத்தை மேற் 
கொள்ளுமாறு கூறினார் . அவ்வாறே இராமன் 
பாசுபத விரதத்தை மேற்கொண்டார் . 
மகிழ்ந்த சிவபிரான் இராமன் முன் தோன்றி 
இராவணனை வெல்லுதற்குரிய 

ஆயுதங்களைக் 
கொடுத்தார் . அப்போது பிரபஞ்ச உற்பத்தி , மனித 
உற்பத்தி , வீடுபேறு முதலியவற்றை விளக்குமாறு 
இராமன் சிவனிடம் 

வேண்டினார் . சிவன் கூறிய 
விடையாக அமைந்ததே சிவகீதை . பகவத் கீதையின் 
கருத்தளவிலும் , சொல்லளவிலும் ஒப்புமை காணக் 
கூடிய பல இடங்கள் சிவகீதையிலுமுண்டு . இந்த 
நூல் உரையுடன் அச்சில் வெளிவந்துள்ளது . வீடு 
பேற்றை அடைவதறகு நான்கு வருணத்தாரும் , 
பெண்களும் உரியவராவர் . சிவனே பரம்பொருள் . 
அவனை வணங்கியே ஞானத்தைப் 

ஞானத்தைப் பெறமுடியும் . 
கருமங்களால் மட்டுமே இறைவனை அடையமுடி 
யாது . உலகப்பற்றே அனைத்துத் துன்பங்களுக்கும் 
மூல காரணம் . இந்தப் பற்றைத் துறக்க 

வேணடு 
மாயின் , சிவபெருமானைப் பற்றவேண்டும் . அப்போது 
தான் மற்றப் பற்றுகள் விடுபடும் . அந்த நிலையில் 
ஞானம் ஏற்படும் . அனைத்துக் கருமங்களும் அழிந்து 
இறைவனோடு கலக்கும் ஆனந்த நிலையைப் பெற 
லாம் என்பதே சிவகீதையின் முடிந்த பொருளாகும் . 

என்.சீ. 


சைவ 


சிவகுருநாதப்பிள்ளை , ந . 
சித்தாந்தப் புலமை மிக்கவரான இவர் தூத்துக் 
குடியில் கி.பி. 1892 - ஆம் ஆண்டு ‘ சைவப்பிரகாச 
அச்சகம் என்ற ஓர் அச்சகத்தை நிறுவினார் . நீண்ட 
நாள்கள் அதன் செயலாளராகவும் இருந்து பணி 
யாற்றியுள்ளார் . தூத்துக்குடியில் உள்ள 
சித்தாந்த சபையில் கி.பி. 1889 முதல உறுப்பின 
ராகவும் இருந்தார் . இவர் சைவத்தில் கொண்ட 
ஈடுபாட்டால் சைவப் பேரவை உள்ள இடங்களுக் 
கெல்லாம் சென்று சைவசித்தாந்த 

விரிவுரைகள் 
நிகழ்த்திவந்தார் . மேலும் , இவர் சிவஞான சித்தியார் 
ஆராய்ச்சி 

நூலொன்று எழுதி 1949 - இல் வெளி 
யிட்டார் . இவ்வாறு சைவத்திற்கு இடையறாது 
தொண்டு புரிந்த இவர் 1953 - இல் இறந்தார் . 

வீ.சே. 


ஊரில் 


சிவகுருநாதப் பிள்ளை , ந . கி.பி 19 - ஆம் 
நூற்றாணடின் பிற்பகுதியிலும் 20 - ஆம் நூற்றாண் 
டின் முற்பகுதியிலும் வாழ்ந்த தமிழ்ப் புலவர் . இவர் 
பாண்டி நாட்டைச் சேர்ந்த எட்டையபுரம் என்னும் 
நமச்சிவாயம் பிள்ளைக்கும் 

மகாலட்சுமி 
அம்மாளுக்கும் கி.பி. 1873 - ஆம் ஆண்டு மகனாகத் 
தோன்றினார் . இவருடன் பயின்ற மாணவர்களுள் 
குறிப்பிடத்தக்கவர் வ உ . சிதம்பரம்பிள்ளையாவார் . 
இவர் இளமையிலிருந்தே சமய நூல்களைப் பயின்று 
புலமை சிறக்கப்பெற்றார் . அதன் பயனாக இவர் 
மாணவர்களுக்குச் சைவ சித்தாந்த நூல்களைக் 
கற்பிக்கும் பணியினை ஏறத்தாழ 40 ஆண்டுகள் 


சிவசம்புப் புலவர் கி.பி. 19 - ஆம் நூற்றாண்டில் 
வாழ்ந்த யாழ்ப்பாணத் தமிழ்ப் புலவர்களுள் ஒருவர் . 

. 
இவர் யாழ்ப்பாணத்திலுள்ள உடுப்பிட்டி என்னும் 
ஊரில் அருளம்பல முதலியாருக்கு கி.பி. 1830 - ஆம் 
ஆண்டு மகனாகத் தோன்றினார் . சைவக் குடும்பத்தில் 
பிறந்த இவர் தமிழ் இலக்கண இலக்கியங்களை நன்கு 
கற்றுத் தேர்ந்தார் . இவர் தம் ஆசிரியர்கள் யாழ்ப் 
பாண நல்லூரைச் சேர்ந்த சரவண முத்துப் புலவரும் 
சம்பந்தப் புல வரும் ஆவர் . இவர் இளமையிலிருந்தே 
கவிபாடும் ஆற்றல பெற்றிருந்தார் . 
இவருக்கு ஆறுமுக நாவலர் புலவர் பட்டம் வழங்கிச் 


அதனால் 


சிவசமுத்திரம் 


51 


சிவஞான சித்தியார் 


சிறப்பித்தார் . பிரபந்தங்களை மிகுதியாகப் பாடிய 
புலவர் ஈழ நாட்டில் இவர் ஒருவரே என்று கூறுவா . 


இவர் 


நாமதீப நிகண்டு என்னும் நூல் வெண்பா யாப்பில 
அமைந்து உயர்திணைப் 

படலம் , அஃறிணை 
யுயிர்ப் 

படலம் , அஃறிணையுயிரில் படலம் , 
குணநாமப் படலம் ஆகிய நானகு படலங்களைக 
கொண்டுள்ளது . ஒவ்வொரு படலமும் பல வருக்கங் 
களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . 

இவ்வகையில் 
மற்ற நிகண்டுகளைக் காட்டிலும் சிறப்பு வாய்ந்த 
தாகும் . இந்நிகண்டு நூல் ஏனைய நிகண்டு நூல 
களைக் காட்டிலும் காலத்தால் பிற்பட்டதாகும் 
பூவைப் புராணம் என்னும் நூல் கி.பி. 1810 - ஆம் 
ஆண்டில் அரங்கேற்றப் பட்டதாகும் . 

வீ.சே. 


தமிழ்ப் புலமையில் சிறந்து விளங்கிய இவர் , பல 
நூல்களும் பல நூல்களுக்கு உரையும் எழுதியுள்ளார் . 

இராமநாதபுரம் , பாசுகர சேதுபதியைப் 
புகழ்ந்து கல்லாடசாரக் கலித்துறை என்னும் நூல் 
இயற்றியுள்ளார் . மேலும் , இவர் பாசுகர சேதுபதி 
இரட்டைமணிமாலை , பாசுகர சேதுபதி நானமணி 
மாலை , பாண்டித்துரைத் தேவர் நான்மணி மாலை 
புலோலி நான்மணிமாலை , மயில்வாகன வம்ச வைப் 
வம் , கந்தவன நாதர்பதிகம் , கந்தவனநாதர் ஆசிரிய 
விருத்தம் , பராக்கு மங்களம் , வல்லிபுரநாதா 
கலிவெண்பா , செந்தில் யமகவந்தாதி , 
அந்தாதி , திருச்செந்திற்றிருவந்தாதி , எட்டுக்குடிப் 
பிரபந்தம் , பருத்தித் துறை விநாயகர் 

விநாயகர் ஊஞ்சல் , 
எச்சரிக்கை முதலிய நூல்களை 

எழுதியுள்ளார் . 
இவர் யாப்பருங்கலக் காரிகையுரையும் , மறைசை 
யந்தாதியுரையும் , கந்தபுராணம் வள்ளியம்மை 
திருமணப் படல உரையும் எழுதியுள்ளார் . இவர் 
பாடல்கள் சொல்லும் பொருளும் தொடைவகைகளும் 
சிறப்பாக அமையப் பெற்றவை . இவ்வாறு நூல்கள 

எழுதியும் தமிழைப் பலருக்குக் 
கற்பித்தும் தமிழ்த் தொண்டு புரிந்த இவர் 1910 - இல் 
காலமானார் . 

வீ . சே . 


தருவேரக 


சிவஞானச் செட்டியார் 20 - ஆம் நூற்றாண 
டில் வாழ்ந்த தமிழ்ப் புலவர்களுள் ஒருவர் . இவர் 
சென்னையைச் சேர்ந்தவர் . முருகப்பச் செட்டியார் 
என்பவருக்கு மகனாகப் பிறந்த இவர் தமிழில ஈடு 
பாடு கொண்டு திகழ்ந்தார் . இவர் தோத்திரப் 
பாடல் பாடுவதிலும் இசைப்பாட்டுப் பாடுவதிலும் 
சிறந்து விளங்கினார் . இவர் வரசித்தி விநாயகர் 
தோத்திரம் என்ற நூலும இசைப்பாடல் என்ற 
பெயரில் ஒரு நூலும இயற்றியுள்ளார் . வீ.சே. 


உரைகள் 


சிவஞானசித்தியார் : சைவ 

சமய மெய்ப் 
பொருள ( தத்துவம் ) நுவலும் நூல்களுள் பதினான் 
கினைத் தொகுத்து அறிஞர்கள் போற்றியுள்ள 
னர் . அவை திருவுந்தியார் , திருக்களிற்றுப் படியார் , 
சிவஞான போதம் , சிவஞானசித்தியார் , இருபா இரு 
பஃது , சிவப்பிரகாசம் , திருவருட்பயன் , கொடிக்கவி , 
வினாவெண்பா , நெஞ்சு 

விடு தூது , போற்றிப் 
பஃறொடை , சங்கற்ப நிராகரணம் , உண்மை விளக் 
கம் , உண்மை நெறி விளக்கம் என்பனவாம் . 


1 


சிவசமுத்திரம் : 

கருநாடக மாநிலத்தில் 
பெங்களூருக்கும் மைசூருக்குமிடையே உள்ள 
மத்தூருக்கு அருகில் உள்ள இந்நகரம் இம்மாநிலத் 
தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுதியாக உதவு 
கிறது . காவிரி ஆற்றினால் இது சிறப்புப்பெறுகிறது . 
இங்கு இந்த ஆறு இரண்டாகப் பிரிந்து நீர்வீழ்ச்சி 
களாக விழுகின்றது . ஒவ்வொரு நீர்வீழ்ச்சியும் ஏறத் 
தாழ 320 கி.மீ. உயரமுள்ளது . இப்பகுதி இயறகை 
வளங்களை மிகுதியாகப் பெற்றுள்ளது . 

இந்த 
இயற்கை அழகை மேல் நாட்டுப் பயணிகளும் வியந்து 
எழுதியுள்ளனர் . இங்கு அமைக்கப்பட்டுள்ள நீர் 
மின்சார நிலையம் , கோலார் தங்கவயல் , பெங்களூர் 

இடங்களுக்கு மின்சாரவசதியை 
அளித்துவருகிறது . 

தெ.பா. 


முதலிய 


பல 


இவற்றுள் சிவஞான சித்தியார் பல்லாற்றானும் 
போற்றிப் பாராட்டத்தகும் பெரு நூலாகும் .இதனை 
அருளியவர் அருளநந்தி சிவாசாரியார் ஆவர் . வட 
மொழி , தென்மொழி ஆகிய இரு மொழிகளிலும் 
வல்லவர் . தம் குருமூர்த்திகளாகிய மெய்கண்டார் 
அருளிய சிவஞானபோதத்திற்கு விரிநூலாக இந் 
நூலைச் செய்துள்ளார் . சிவத்திற்கு மேல் தெய்வம் 
இல்லை , சித்திக்குமேல் நூல் இல்லை என்னும் பழ 
மொழியாலும் , பார் விரித்த நூல் எல்லாம் பார்த்த 
றியச் சித்தியிலே , ஓர் விருத்தப் பாதி போதும் என 
வரும் சிவபோகசாரத்தாலும் , வள்ளுவர் சீர் அன்பர் 
மொழி வாசகம் தொல்காப்பியமே , தெள்ளு பரி 
மேலழகன் செய்தஉரை - ஒள்ளிய சீர்த் தொண்டர் 
புராணம் தொகுசித்தி ஓர் ஆறும் , தண்டமிழின் 
மேலாம் தரம் என வரும் பழம் பாடல் ஒன்றாலும் 
இதன் பெருமை விளங்கும் . 


சிவசுப்பிரமணியக் கவிராயர் கி.பி .19 - ஆம் 
நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ்ப் புலவர்களுள் ஒருவர் . 
இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கல் 
லிடைக் குறிச்சி என்னும் ஊரைச் சேர்ந்தவர் . இவர் 
தந்தையார் பொதிகை நிகண்டு இயற்றிய சாமிநாதக் 
கவிராயர் என்பவராவார் . இவர் நாமதீப நிகண்டு , 
பூவைப் புராணம் ஆகிய நூல்களை 

எழுதியுள்ளார் . 


வா . க . 9 - 4 அ 


சிவஞானசித்தியார் 


52 


சிவஞான பாடியம் 


நூல்கள் 


. 


மெய்கண்ட 

பதினான்கனுள் பிறர் 
மதத்தை விதந்துரைத்து மறுத்திருக்கும் நூல்கள் 
இரண்டாம் . அவை சங்கற்ப நிராகரணமும் , இச் 
சிவஞான சித்தியாரும் ஆம் இவ் இரண்டனுள்ளும் 
பிறன் கோள மறுத்ததோடு அமையாது , தன் கோள் 
நிறுவியும் அமைந்த சிறப்பு இச்சிவஞான சித்தி 
யார்க்குண்டு . பிறன கோள் மறுப்பைப் பரபக்கம் 
என்னும் பெயராலும் , தன் கோள 

நிறுவுவதைச் 
சுபக்கம் என்னும் பெயராலும் அமைத்து ஆசிரியர் 
விளக்குகின்றார் . 


தப் பாடலால் முற்றுருவகப்படுத்தி , ஒரு சிறு நாடக 
நிகழ்ச்சியாகவே விளக்கிக் காட்டியிருக்கும் திறம் 
பெரிதும் 

போற்றற்குரியதாகும் . மெய்ப்பொருள் 
கருத்துகளை இவ்வாறெல்லாம் விளக்கி இருக்கும் 
இந்நூல் சிற்சில இடங்களில் 

அறவுரை வழங்கும் 
அருள் நூலாகவும் காட்சியளிக்கின்றது . 

சிவஞான பாடியம் : தமிழில் தத்துவ 
ஞானத்தை உணர்த்தும் நூல்கள் பல உள்ளன . 
அவற்றுள் தலையாய நூலாக 

விளங்குவது மெய் 
கண்டார் அருளிய சிவஞானபோதம் ஆகும் . 


கு.சு. 


தாம் எடுத்துக்கொண்ட மெய்ப்பொருளை அள 
வைகளானும் பொருந்து மாற்றானும் கூற முற்படும் 
ஆசிரியர் அளவைகளின் இலக்கணத்தை அளவை 
யியல் எனும் பகுதியால் முதற்கண எடுத்து விளக்கி 
யுள்ளார் . இதன் 

பாடல்கள் 

பதி 
னான்காம் . இது இந்நூற்கு அமைந்த தனித்தன்மை 
யாம் 


கண 


உளள 


சிவஞான போதத்திற்குப் 

பழைய உரைகள் 
சில உள . ஆயின் , அவையெல்லாம் அந்நூற் பொரு 
ளின் ஆழத்தையும் அகலத்தையும் காட்டுவன அல்ல . 
பின் வந்த சிவஞான முனிவரே தமது சிற்றுரை , 
பேருரை என்னும் இரு சீரிய உரைகளாலும் நூலின் 
உட்கிடையை உள்ளவாறு கண்டு இனிது 

விளக்கி 
னார் . வடமொழியில் பேருரையை மகாபாசியம் 
என வழங்குவர் . அவ்வழக்குப் பற்றிச் சிவஞான முனி 
வர் செய்த பேருரை மாபாடியம் எனப்படுகிறது . 


பிறர் கொளகைகளை எடுத்து மறுக்கும் பர 
பக்கத்தில் பதினான்கு கொள்கைகள் இடம் பெற்றுள் 
ளன . அக்கொளகையினர் உலகாயதர் , சௌத்திராந் 
திகர் , யோகசாரர் , மாததியமிகர் , வைபாடிகர் , 
நிகண்டவாதி , ஆசிவகர் . பட்டாச்சாரியர் , பிரபா 
கரர் , சத்தப்பிரமவாதி , மாயாவாதி , பாற்கரியர் 
நிரீச்சுர சாங்கியர் . பாஞ்சராத்திரி என்போரா 
இப்பகுதிக்கண் அமைந்த பாடல்கள் 301 . 


பாடியம் செய்தவர் பெயரையும் இணைத்துப் 
பதஞ்சலி பாடியம் , சங்கர பாடியம் என இவ்வாறு 
வழங்குதல் மரபு . அவ்வாறே சிவஞான போதப் 
பேருரையைச் செய்தவர் சிவஞானம் என்னும் 
பெயருடையவர் ஆதலால் அவரது 

பெயரையும் 
சேர்த்துச் சிவஞான மாபாடியம் என வழங்குதல் 
மரபாயிற்று . 


வடமொழியில் உள்ள வேதாந்த சூத்திரத்திற் 
குச் சங்கரராலும் , இராமாநுசராலும் , மத்துவரா 
லும் , நீலகண்டராலும் பாடியங்கள் இயற்றப்பட்டி 
ருப்பதுபோலத் தமிழ்மொழியில் சிவஞானபோதத் 
திற்குச் சிவஞான முனிவரால் பாடியம் செய்யப்பட் 
டுள்ளது . அதனால் , அவரது பாடியம் திராவிட 
மாபாடியம் என வழங்கப்படுகிறது . 


சுபக்கம் என்பது தன் கோள 

நிறுவும் பகுதி 
யாகும் . இப்பகுதியில் அமைந்த பாடல்கள் 328 . 
மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவத் 
திறத்தினைத் தெரிக்கலுற்றாம் என்று தாம் குரு 
வணக்கம் கூறியதற்கு ஏற்ப இப்பகுதியைச் சிவஞான 
போதத்தின் வழி நூலாக அமைத்துள்ளார் . சிவ 
ஞான போதத்திற்குச் செய்யுள் வடிவில் அமைந்த 
முதல் உரை நூல் இது 

எனக் 

கருதலாம் . அவன் 
அவள் அது எனும் , அவை மூவினமையின் தோற்றிய 
திதியே என்பது சிவஞானபோதம் . ஒருவனோடு 
ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம் 
வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தரு 
பவன் ஒருவன் வேண்டும் என்பது சிவஞானசித்தி 
யார் . அளவையே தானேயாய் என்பது சிவஞான 
போதம் . உலகெலாம் ஆகி வேறாய் உடனுமாய் 
என்னும் சித்தியார் 

முதனூல் கருத்தை வழிநூல் 
எவ்வளவு பாங்காக விளக்கி நிற்கின்றது என்பதை 
இவற்றின் வழி அறியலாம் . இவ்வாறே , ஐம்புல 
வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என வரும் எட் 
டாவது நூற்பாவின் தொடரை , மன்னவன் தன் 
மகன் வேடரிடத்தே தங்கி , எனத் தொடங்கும் விருத் 


இப்பேருரை உபநிடதங்களையும் , ஆகமங்களை 
யும் , பன்னிரு திருமுறைகளையும் , திருக்குறள முத 
லிய நூல்களையும் தழுவித் திட்ப நுட்பம் செறிய 
இயற்றப்பெற்றது ; மேலும் இலக்கண நெறி பிறழா 
மல் அமைந்திருத்தலோடு தருக்க முறையிலும் சிறந்து 
விளங்குகிறது . 


சிவஞானபோத நூலின் உட்பகுதிகள் யாவும் 
பொருள் தொடர்ச்சி 

அமைய இயைபு பெற்று 
விளங்குதலைப் பாடியம் திறம்பட எடுத்துக்காட்டு 
கிறது . அவ்வியைபு ஐந்து வகைப்படும் . அவை : நூல் 
இயைபு , அதிகார 

இயைபு , இயல் 

இயைபு , பாத 


சிவஞான பாடியம் 


53 


சிவஞான பாலய சுவாமிகள் 


இயைபு , அதிகரண இயைபு என்பன . அவ்வியைபு 
களெல்லாம் அவ்வவ்விடங்களில் அமைந்திருத்தலைத் 
தவறாமல் சுட்டிச் செல்கின்ற போக்குப் பாடியததிற் 
காணப்படுகின்றது . 


கூறுகின்றார் . இவ்வாராய்ச்சியைச் சிவஞானபாடியம் 
இரண்டாம் சூத்திரத்திற காணலாம் . 


சம 


சமயங்களைப் புறச்சமயம் என்றும் , அகச் 
யம் என்றும் இரண்டாகப் பகுத்துக் கூறுதலே முன் 
னைய வழக்கம் . அப்பாகுபாட்டினை மேலும் விரித்து 
நால்வகைப்படுத்திக காட்டுகிறார் சிவஞான முனிவர் . 
கடவுள , உயிர்கள் , ஆணவம் , கன்மம் , சுத்தமாயை , 
அசுத்த மாயை என்னும் ஆறு பொருளுண்மை கொள் 
ளாத சமயங்கள் புறச் சமயங்கள் எனப்படும் . அவற 
றிற்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் உள்ள வேறுபாட் 
டின மிகுதி குறைவு நோக்கி அவை புறப்புறம் , புறம் , 
அகப்புறம் என மூன்றாக வகுக்கப்படுகின்றன . அம் 
மூன்றும் முக்கூற்றுப் புறச் சமயங்கள எனப்படும் . 
இனி , மேற்கூறிய ஆறு பொருள்களையும் ஒப்புக 
கொண்டு , சைவ சித்தாந்தத்தோடு சிலவற்றில் மாறு 
படுகின்ற சமயங்கள அகச் சமயங்கள் எனப்படும் . 
இந்நால்வகையிலும் ஒவ்வொன்றிலும் அவ்வாறு சம 
யங்களாக இருபத்து நான்கு சமயங்கள் அமைந்து 
நிற்றலையும் , சித்தாந்த சைவம் அவற்றிறகெல்லாம் 
அப்பாற்பட்டு விளங்குதலையும் மாபாடிய அவை 
யடக்கப் பகுதியில் விளக்கிக காட்டியுள்ளாா சிவ 
ஞான முனிவர் . 


உலகிற்கு முதற் காரணமாகிய மாயையிலிருந்து 
முதலில் தத்துவங்களே தோன்றும் . பின் அத்ததது 
வங்களினின்றும் உலகம் தோனறும் . ஏனைய இந்திய 
சமயக் கொள்கைகள் பொதுவாக இருபத்து நான்கு 
தத்துவங்களைக் கொள்ளுகின்றன . சைவ சித்தாந்தம் 
அவறறைச் சில வேறுபாடுகளுடன் ஆன்ம தததுவங் 
கள் என ஏற்றுக்கொண்டு , அவற்றிறகு மேல் ஏழு 
வித்தியா தத்துவங்களும் , அவற்றிறகு மேல் ஐந்து 
சிவ தத்துவங்களும் உள்ளன என்று கொள்ளும் . இம் 
முப்பத்தாறு தத்துவங்களின் தோற்ற முறையினைச் 
சிவஞான முனிவர் பாடியத்தில் விரிவாக ஆராய்ந்து 
கூறியுள்ளார் . அவ்வாராய்ச்சியில் , அவவத தததுவங் 
களின் உண்மைக்குப் பிரமாணம் காட்டுவார் ; அவவத் 
தத்துவங்களுக்குரிய இலககண வரையறையைக் கூறு 
வார் ; அவ்வத தத்துவங்கள் தோனறும் முறை 
மைககுப் பொருத்தம் காட்டுவார் ; அவ்வத் தத்துவங் 
களின் தொழிற்பாட்டினை உணாத துவார் ; தத்துவங் 
களின் பெயர்க 

காரணத்தைச் சுட்டுவார் ; உரிய 
இடங்களில் பிற சமயக கோட்பாடுகளை மறுப்பார் . 
சிவஞான முனிவரைப் போல வேறு எவவாசிரியரும் 
இத்தத்துவங்களை இத்துணை விரிவாக 

ஆராய 
வில்லை என்று கூறிவிடலாம் . 


மேலும் , இருவினையொப்பு , மல பரிபாகம் , சத்தி 
நிபாதம் முதலான சைவ சித்தாந்தக கலைச் சொல 
பற்றிய விளக்கங்களையெல்லாம் 

மாபாடியத்தில் 
தெளிவாகக் காணலாம் . 


அத்துவிதம் என்பதன் மெய்ப்பொருளைக 
கண்டு கூறிய சிறப்புப் பற்றியே மெய்கண்டாருக்கு 
அப்பெயர் அமைவதாயிற்று என்பர் . சிவஞான முனி 
வர் அவர் வழிநின்று , அத்துவிதம் என்னும் சொல்லி 
யல்பை ஆராய்ந்து அதறகு 

ஏனையோர் கூறும் 
பொருள்களை மறுதது அதன் உண்மைப்பொருளைத் 
தெளிவுறுத்தியுள்ளார் . இது பற்றிய விளக்கங்களை 
மாபாடியத்தில் இரண்டு , ஆறு , பதினொன்று , பன்னி 
ரண்டு ஆகிய சூத்திர உரைகளிற் காணலாம் . 


உளளதுதான தோனறும் , 

இல்லது வாராது ; 
சடப் பொருளிடத்தில் சித்துப் பொருளும் சிததுப் 
பொருளிடத்தில் சடப் பொருளும் தோனறா ; உரு 
வம் மாறுமன்றி ஒரு பொருளும் அழிவதிலலை ; கார 
ணத்தின் தன்மையே காரியத்தில் உள்ளதாகும் , 
மாறுபட்ட இரண்டு தனமைகள் ஒரு பொருளிடத் 
தில் இருத்தல் இயலாது என்பன போன்ற அறிவியல் 
நெறிககு ஏற்ற உணமைகளை மாபாடியம் பலவிடங் 
களில் வலியுறுத்திச் சைவ சித்தாந்தக் கொள்கை 
ஆய்வு நெறிகளுக்கு 

அமைந்திருத்தலை 
விளக்கிச் செல்கிறது . 
சிவஞான 

போதத்தின அகத்தைத் திறந்து 
காட்டவல்ல திறவு சிவஞான பாடியமே 

என்பது 
அறிஞர் துணிபு . 

சிவஞான பாலய சுவாமிகள் : தமிழகத்தி 
லுள்ள மயிலம் பொம்மபுர ஆதீனத் திருமடங்கள் 
வீரசைவ சமயத்தைச் சார்ந்தனவாம் . இத்திருமடங் 
களில் இரண்டாம் ஞானசிரியராக விளங்கியவர் 


இந்தியத்தத்துவங்கள் உலகிற்கு முதற் காரண 
மாய் உள்ள பொருளைக் குறித்துப் பலவாறு கூறும் , 
நியாயக் கொள்கை பரமாணுக்களே முதற்காரணம் 
என்று கூறும் . சாங்கியக் கொள்கை மூலப் பகுதியை 
முதற் காரணம் எனக் கொள்ளும் . பிரமமே உலகிற்கு 
முதற் காரணம் என்று கூறும் மதங்களும் உள்ளன . 
மாயாவாதம் , அறியப்படுகின்ற எல்லாப் பொருட்கும் 

இன்னதென்று சொல்லப் 
படாது 

அநிர்வசனமாய் நிற்பதொன்று 
கூறும் . சிவஞான முனிவர் இக்கொள்கைகளையெல் 
லாம் ஆராய்ந்து அவற்றிலுள்ள குறைபாடுகளை 
எடுத்துக்காட்டி மறுக்கின்றார் ; பின் சைவ சித்தாந் 
தம் கூறும் மாயையின் இயல்புகளை வரையறுத்துக் 


யைய 


காரணமாய 


மாயை 


எனக் 


சிவஞான பாலய சுவாமிகள் 


54 


சிவஞான போதம் 


இவர்மீது நெஞ்சுவிடு தூது , தாலாட்டு , 

பிள்ளைத் 
தமிழ் , கலம்பகம் , திருப்பள்ளியெழுச்சி ஆகிய ஐந்து 
நூல்களைப் பாடியுள்ளார் . இந்நூலகளில் கவிச்சுவை 
யும் , தத்துவப் பொருள்களும் , வரலாற்றுச் செய்தி 
களும் அடங்கியுள்ளன . சிவப்பிரகாச சுவாமிகள 
இயற்றிய பிரபுலிங்கலீலை எனனும் நூலின் காலம் 
கி.பி. 1652 ஆகும் . ஆதலின் ,சிவப்பிரகாச சுவாமிகளின் 
காலமே சிவஞான பாலயசுவாமிகளின் காலமாகும் . 


சிவஞான பாலய சுவாமிகள் ஆவர் . இவர் சிவஞான 
பாலய தேசிகர் எனவும் சிவஞானி எனவும் வழங்கப் 
படுவர் . இவர் சிதம்பரம் பசசைகந்த தேசிகர் மரபில் 
வந்தவர் . இவருடைய முதல் ஞானாசிரியராகிய பால 
சித்தர் தம்முடைய பொம்மபுர மடத்திலும் , தாம் 
வழிபாடு செய்வதற்கு அமைத்த மயிலம் 

முருகன் 
கோயிலிலும் ஆற்றிவந்த தவவொழுக்கங்களையும் 
வழிபாடுகளையும் தம் ஞானசிரியர் அருளியவாறே 
செவ்வனே செய்துவந்தார் . முருகப் பெருமான் 
ஆணையின்படி பாலையே உணவாகக் 

கொணட 
தால் சிவஞான பாலய சுவாமிகள் என்ற பெயர் 
பெற்றார் இதனைப் பாலுண்டு பாலையன் என்றி 
ருந்தாய் என்ற செய்யுளடி உணர்த்தும் . ( சிவஞான 
பாலய சுவாமிகள கலம்பகம் - செய்யுள் 27 ) . இவர் 
பல அரிய செயற்கருஞ் செயல்களைச் செய்துள் 
ளார் . 


வீ.கு. 


செஞ்சி மன்னனுடைய இளம் பருவமகளின் 
வெண்கூந்தல் கருங்கூந்தலாகும்படி திருநீறிட்டு ஆக் 
கினார் . இதனால் , அம்மன்னன் பொம்மபுரத்தில் 
கருங்கற்களினால் ஆன திருமடம் அமைத்துக் கொடுத் 
தான் . 


. 


இவர் பொம்மபுர மடத்தில் உள்ள ஒடுக்கத்தில் 
வைகாசி விசாகம் பௌர்ணமியன்று 

சீவ 
சமாதி கூடி திருநீறு மயமானார் . ஆண்டுதோறும் 
அந்நாளில் திருமடத்தில் அன்னதானமும் , விழாவும் , 
சிறப்பாக அவ்வப்பொழுது எழுந்தருளும் குருமார் 
களால் நடத்தப்பெறுகின்றன . 

சிவஞான போதம் : சைவ சித்தாந்தம் என் 
னும் தத்துவக் கொள்கையினை விளக்க எழுந்த 
சாத்திர நூல்களுள் தலைசிறந்து விளங்குவது சிவ 
ஞான போதம் . இந்நூல் , அறிஞர்கள் வியந்து போற் 
றும் வண்ணம் சுருக்கமும் , தெளிவும் , திட்பமும் , 
நுட்பமும் , முன்னொடு பின் முரணாமையும் ஆகிய 
இயல்புகளை ஒருங்கே பெற்றுத் திகழ்கிறது . 

இம்மெய்ந் நூலினைச் செய்தருளியவர் 
வெண்ணெய் நல்லூரில் வாழ்ந்த மெய்கண்டார் . 
இவரது காலம் கி.பி. 13 - ஆம் நூற்றாண்டு 

ஆகும் . 
மெய்கண்டார் இந்நூலினை வடமொழியினின் 
றும் மொழி பெயர்த்தார் என்னும் வழக்கு உள்ளது . 
அவ்வழக்குப் பிழையானது என்பதும் , சிவஞான 
போதம் தமிழ முதல் நூலே என்பதும் இன்று 

அறி 
ஞர் பலரும் ஏற்றுக கொள்ளும் முடிபாகும் . 


உண 


பின்னர் நடுநாட்டில் சிதம்பரபூபதி என்பவர் 
சில இடங்களை ஆண்டு வந்தார் . அவருக்கு 
டான பகைவரால் ஆட்சியை விடுத்துச் சுவாமிகளை 
யடைந்திருந்தார் . அதையறிந்த சுவாமிகள் அவர்மீது 
கருணை கூர்ந்து சிறுசேனையுடன் சென்று 
வரை வெல்ல அருள் புரிந்தார் . அவருக்குத் திருநீறு 
அளித்து மீண்டும் ஆட்சி புரிய ஆணையிட்டார் . 


பகை 


டவை . 


இவர் காஞ்சியில் தங்கியிருந்தபொழுது விடந்தீண்டி 
இறந்த ஒருவனை அன்பர்களின் வேண்டுகோளின்படி 
உயிர்ப்பித்தார் . அதனையறிந்த அந்நாட்டை ஆண்டு 
கொண்டிருந்த நவாபு தன் மனைவிக்குற்ற சூலை 
நோயைப் போக்க வேண்டினான் அவன 

வேண்டு 
கோளின்படி சூலை நோயைப் போக்கினார் . அந்த 
நவாபு ஏகாம்பரருக்கு நாள் தோறும் நடைபெற வேண 
டிய பூசையில் தமமால் குறைக்கப்பட்ட நிலையை 
மாற்றி முன்னிலும் மிகுதியாகத் தொடர்ந்து நடக் 
கச் செய்தார் . இவ்வாறு பொதுமக்கட்கு நோய் 
போக்குதல் முதலிய நன்மைகளையும் பக்குவ ஆன 
மாக்களுக்கு ஞானோபதேசமும செய்து வந்தார் . பல 
செல்வந்தர்களால் அளிக்கப்பட்ட விளைநிலங்களைப் 
பெற்றார் . இவருக்குக் காஞ்சி , திருவண்ணாமலை . 
செய்யூர் , பெரும்பேறு கண்டிகை , கருங்குழி மற்றும் 
பல இடங்களிலும் திருமடங்கள் உள்ளன . 

இவருடைய முதல் ஞான சீடர் நல்லாற்றூர்ச்சிவப் 
பிரகாச சுவாமிகள் ஆவார் . சிவப்பிரகாச சுவாமிகள் 


சிவஞானபோத நூலின் தொடக்கத்தில் காப்புச் 
செய்யுள் ஒன்றும் அவையடக்கச் செய்யுள் ஒன்றும் 
உள்ளன . நூல் பன்னிரண்டு சூத்திரங்களுடையது . 
நாற்பது அடிகளை உடையது . சூத்திரங்கள் நான் 
கடிப் பெருமையும் மூன்றடிச் சிறுமையும் 

கொண 
சூத்திரப் பொருள் பிறகாலத்தில் ஐயந்திரி 
பின்றி விளங்கு தற் பொருட்டு ஆசிரியரே சூத்திரந் 
தோறும் கருத்துரையும் , வாாததிகமாகிய பொழிப் 
புரையும் செய்துள்ளார் . வார்த்திகப் பொழிப்புரை 
யில் ஒவ்வொரு சூத்திரமும் பல கூறுகளாகப் பகுக்கப் 
பட்டு ஆய்வு செய்யப்படுகிறது . அக் கூறுகள் அதி 
கரணங்கள் எனப்படும் . ஒவ்வொரு அதிகரணத்திலும் 
மேற்கோள் , அதனைச் சாதிக்கும் ஏது , அவ்வேதுவை 
வலியுறுத்தும் உதாரணம் ஆகியவை இடம்பெறு 
கின்றன . மேற்கோளும் , ஏதுவும் உரைச்செய்யுளாக 
அமைய , உதாரணம் பாச் செய்யுளாகிய வெண்பா 
வால் இயன்றுள்ளது . 


சிவஞான போதம் 


55 


சிவஞான போதம் 


இந்நூல் பொது அதிகாரம் , உண்மை அதிகாரம் 
என்னும் இரு பிரிவுகளை உடையது . முன் ஆறு 
சூத்திரங்கள் பொது அதிகாரம் , பின் ஆறு சூத்தி 
ரங்கள் உண்மையதிகாரம் . இனி அதிகாரத்திற்கு 
இரண்டுஇயல்களாக நான்கு இயல்கள் அமைந்துள்ளன . 
பொது அதிகாரத்தில் பிரமாண இயலும் , இலக்கண 
இயலும் , 

உண்மை யதிகாரத்தில் சாதன இயலும் 
பயனியலும் உள்ளன . இயலுக்கு மூன்று சூத்திரங் 
களாகப் பன்னிரு சூத்திரங்களும் இந்நான்கியல்களுள் 
பகுப்புற்று நிற்கின்றன . 


ஏழாம் சூத்திரம் உயிரின் 

சிறப்பியல்பினை 
உணர்த்துவதாகும் முன்னர் அசத்தாகிய உலகத்தைச் 
சார்ந்து அசத்தாய் நின்ற உயிர் பின் சத்தாகிய 

றைவனைச் சார்ந்து சத்தாய் -சிவமாய் - நிறகும் 
என்பதை இச்சூத்திரம் விளக்குகிறது . 


எட்டாம் சூத்திரம் உயிர் ஞானம் உணரும் 
முறைமையினைக கூறுவதாகும் . பக்குவ முதிர்ச்சி 
யினை உடைய உயிருக்கு இறைவன் ஞானாசிரியனா 
கத் தோன்றி மெய்யுணர்வினை அளிப்பான் என்ப 
தையும் , உண்மையை உணர்ந்த உயிர் 
கூட்டத்தினின்றும் நீங்கி இறைவன் திருவடியைத் 
தலைப்பட்டு இன்புறும் என்பதையும் இச்சூத்திரம் 
உணர்த்துகிறது . 


பாசக் 


இனிச் சூத்திரங்களின் பொருள் நிலை அறிதற் 
குரியது . முதற் சூத்திரம் இறைவன் உண்டு என்பதை 
நிறுவுவதாகும் . உலகம் தோன்றுதலும் நிற்றலும் 
அழிதலும் உடைய ஒரு காரியப் பொருள் என்பதை 
முதலில் நிறுவி , காரியம் 

தானே 

செயற்படாது 
ஆகையால் , காரிய உலகைத் தோற்றுவித்து நடத்து 
தற்குப் பேரறிவுடைய முதல்வன் ஒருவன இருத்தல் 
வேண்டும் என்பதை உணரவைக்கிறது இச்சூத்திரம் . 


ஒன்பதாம் சூத்திரம் , உயிர் உலகப் பற்றுகளை 
நீக்கினால் திருவருள் ஞானம் வெளிப்படும் என்றும் , 
அத்திருவருளே கண்ணாகக் கொண்டு இறைவனைத் 
தன் அறிவின்கண நாடிக் காணவேண்டும் என்றும் , 
அவ்வாறு கண்ட காட்சி சலியாதிருத்தற் பொருட் 
டுத் திருவைந்தெழுததை விதிப்படி உச்சரித்தல் 
வேண்டும் என்றும் கூறுகிறது . 


பத்தாம் சூத்திரம் பாச நீக்கம் பற்றியதாகும் . 
உயிர் தன்முனைப்பினறி இறைவனிடத்தில் அடங்கி 
அவனது அருள்வழி நிற்றல் வேண்டும் என்பதும் 
அவ்வாறு நிற்றலால மும்மலங்களும் பற்றறக கழியும் 
என்பதும் கூறப்பட்டுள்ளன . 


பயனாக 


ரணடாம் சூத்திரம் இறைவன் உயிர்களோடு 
கொண்டுள்ள பிரிப்பில்லாத தொடர்பினைச் சொல் 
லுவது . இறைவன் பிரிப்பின்றி உயிர்களோடு 
ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று அவற்றைப் 
பிறப்பு இறப்பிற் செலுத்தி ஐந்தொழில் செய்கின் 
றான் என்பது இச்சூத்திரத்திற் கூறப்பட்டுள்ளது .. 
அடுத்து வரும் மூன்றாம் சூத்திரம் 

உயிா 
உண்மையை நிறுவுகிறது . உயிர் சூனியம் அன்று . 
பருவுடம்பு உயிராகாது . ஐம்பொறிகளும் உயிர் ஆகா . 
நுண்ணுடலும் உயிராகாது . பிராண வாயுவும் உயிர் 
அன்று . பிரமமும் உயிர் அன்று . உயிர் இத்தனைக 
கும் வேறாகிய தனிப்பொருள் 

என்பது வலியுறுத் 
தப்படுகிறது . 

நான்காம் சூத்திரம் உயிர்க்கு அறியாமையை 
விளைப்பதாகிய இயற்கை மலம் ஒன்று உண்டு 
என்பதையும் , உயிர் அடையும் ஐந்து நிலை வேறு 
பாடுகளையும் உணர்த்துகிறது . 

ஐந்தாம் சூத்திரம் இறைவன் உயிர்களின் 
அறிவை விளக்கி உதவி செய்தலையும் , 
அவன் ஒருசிறிதும் மாறுதல் அடையான் என்பதையும் 
எடுத்துக்காட்டுகிறது . 

ஆறாம் சூத்திரம் இறைவனின் சிறப்பியல்புகளை 
உணர்த்துகிறது . இறைவன் உயிரறிவால் அறியப் 
படாதவன் என்றும் , அவனது திருவருளைத் தலைப் 
பட்டு அதனோடு ஒற்றுமைப் பட்டு நின்று உணரும் 
அனுபவ உணர்வால் அவன அறியப்படுபவன் என்றும் 
கூறுகிறது . 


பதினோராம் சூத்திரம் உயிர் அடையும் இன்பப் 
பேற்றைக் கூறுவதாகும் . பிறப்புநிலை , வீட்டு நிலை 
என்னும் இரண்டிலும் இறைவன் செய்யும் உபகா 
ரத்தை உயிர் தெளிய உணரும் . அதன 
இறைவன் மீது இடையறாப் பேரன்பு மீதூர்ந்து 
எழும் . அந்நிலையில் இறைவனை அழுந்தி உணர்ந்து 
பேரின்பத்தில் திளைக்கும் இந்நிலை அதீத நிலை 
என்றும் , இன்புறு நிலை என்றும் கூறப்படும் . 


அதனால் 


பன்னிரண்டாம் சூத்திரம் ஞானிகள் செயலைக் 
கூறுவதாகும் . அவர்கள் மலவாதனை தோன்றாதபடி 
ஞான நீரால் அதனைக கழுவுவர் ; மெய்யன்பரோடு 
கூடி நிற்பர் ; திருக்கோயில்களில் உள்ள திருவுருவங் 
களையும் , திருவேடத்தையும் சிவன் எனவே கண்டு 
வழிபடுவர் என்பது இவ்விறுதிச் சூத்திரத்தில் உணர்த் 
தப்பெறும் பொருளாகும் . 

சிவஞான போதத்திற்குப் பாண்டிப் பெருமாள் 
செய்த விருத்தியுரையும் , சிந்தனையுரை என்பதும் , 
வேறு சில உரைகளும் உள்ளன . மாதவச சிவஞான 
யோகிகள் சிற்றுரை , பேருரை என்னும் இரண்டு 


சிவஞானம் பிள்ளை . செ . 


56 


சிவஞான முனிவர் 


சிறந்த உரைகளை ஆக்கியுள்ளார் அவருடைய உரை 
களே சிவஞான போதப் பொருளை முழுமையுறக 
காட்டும் நிறைவான உரைகளாகத திகழ்கின்றன . 


மனமு 


தம் அன்னையாரிடம் அடியார்களுக்கு அமுது 
படைக்க வேண்டினார் . அவ்வம்மையாரும் 
வந்து விரைவில் ஆயத்தம் செய்து அமுது படைத் 
தார் . உண்ட துறவிகள் 

அவ்வம்மையாரையும் , 
முக்களாலிங்கரின் புத்திச் சிறப்பையும் புகழ்ந்து 
சென்றனர் . பின் வெளியே சென்றிருந்த தந்தைக்கு 
விவரம் தெரிந்ததும் அவரும் தம் மகனுடன் அவ் 
வடியார்களிருக்குமிடம் சேர்ந்து கண்டு வணங்கினார் 


பிள்ளை 


சிவஞானம்பிள்ளை , செ . கி.பி .19 - ஆம் 
நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20 - ஆம் 

நூற்றாண் 
டின் முற்பகுதியிலும் வாழ்ந்த தமிழ்ப் புலவர் . 
இவர் சென்னையைச் சேர்ந்த 

மயிலாப்பூரில 
கி.பி .1871 - ஆம் ஆண்டில் பிறந்தார் . இவர் தந்தை 
யார் பெயர் வெள்ளியம்பல உபாத்தியாயர் . தந்தை 
யார் ஆசிரியராக இருந்தமையால் அவரிடமே 
கல்வி கற்றார் . மேலும் காஞ்சிபுரம் மகாவித்து 
வான் இராமசாமி நாயுடு , திருமயிலை சண்முகம் 

ஆசியோரிடத்திலும் தமிழ் இலக்கண 
இலக்கியங்களைப் 

பயின்றார் . 

இவர் 

சென்னை 
அரசாங்கக் கல்வித்துறையில் 1926 - ஆம் 

ஆண்டு 
வரை எழுத்தராகப் பணியாற்றினார் . தமிழின்பால் 
மிகவும் ஈடுபாடு கொண்ட இவர் கந்தபுராணத்தி 
லுள்ள அரிய செய்யுட்களைத் தொகுத்துக் கந்த 

சுருக்கமாக வெளியிட்டார் தேவார 
ஆசிரியர்களின் வரலாற்றினை ஆராய்ச்சிக் குறிப்பு 
களுடன் எழுதி வெளியிட்டார் . இவர் கல்வி கற்பிக் 
கும் பணியிலும் ஈடுபட்டிருந்தார் . தம் வாழ்நா 
ளெல்லாம் தமிழ்த் தொண்டு புரிந்த இவர் 
1933 - இல் காலமானார் . 

வீ.சே 


புராணச் 


சிவஞான முனிவர் : இவர் திருநெல்வேலி 
மாவட்டத்தில் பாவநாசத்தை அடுத்த விக்கிரமசிங்க 
புரத்தில் கி . பி . 18 ஆம் நூற்றாணடின் முற்பகு 
தியில் தோன்றினார் . தந்தையார் ஆனந்தக்கூத்தர் ; 
தாயார் மயிலம்மையார் . இவர் கருவிலேயே திரு 
வாய்க்கப் பெற்றவர் . முக்களாலிங்கர் என்பது பெற 
றோர் இவருக்கு சூட்டிய பிள்ளைத் திருநாமம் . முக் 
களாலிங்கம் என்பது பாவநாசத்தலத்திலுள்ள இறை 
வனுக்குரிய பெயராகும் . அவரையே வழிபடுதெய்வ 
மாகக் கொண்ட குடும்பமாதலின் இவருக்கும் இப் 
பெயர் சூட்டப்பெற்றது . ஐந்து வயதானதும் முறைப் 
படி பள்ளியில் 

பெற்றோர் முக்களாலிங்கரைப் 
படிக்க வைத்தனர் . ஒருசமயம் பளளியிலிருந்து நண 
பகலுணவிற்காக வீட்டுக்கு வரும்போது வழியில் 
காவியுடை கட்டிய திருவாவடுதுறை ஆதீனத்தைச் 
சார்ந்த சில துறவிகளை முக்களாலிங்கர் கண்டார் . 
அவர்களைத் தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று 
உண்பிக்க அவாக்கொணடார் . உடனே அவர்களைத் 
தம் இல்லத்திற்கு உணவருந்த வருமாறு அழைத் 
தார் . அவர்களும் இளைஞனின் பேரார்வத்தைக் 
கண்டு மெச்சி உடன் சென்றனர் . முக்களாலிங்கர் 


சிவஞானமுனிவர் 
திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு நெல்லைமாவட் 
டத்தில் நிறைய மானியங்கள் இருக்கின்றன . 
அவற்றை மேற்பார்ப்பதற்குச் சின்னப்பட்டமாக 
விளங்கும் துறவியை அங்கு இருக்கச் 

செய்வது 
வழக்கம் . அம்முறையில் அக்கிளைமடத்தில் அவ்வடி 
யார்கள் பலரும் தங்கியிருந்ததால் முக்களாலிங்கரும் 
அவர் தந்தையும் போய் அவர்களைப் பார்க்க 
வாய்ப்பாயிற்று . 

அவ்வமயம் முக்களாலிங்கருக்கு 
அவ்வடியார்களுடன் தாமும் சென்று தம் சமய நூல் 
களைப் . 

படித்து முன்னேற வேண்டும் என்னும் 
எணணம் ஏற்பட்டது . தநதையார் முதலில் சிறிது 
பிள்ளையைப் பிரிய வருந்தினும் , படிப்பு மேம்பாடு 
கருதி அனுப்ப முற்பட்டார் . முக்களாலிங்கரும் அவ் 
வடியார்களுடன் சுசீந்தரம் சேர்ந்தார் 
அங்கு , 
வேலப்பதேசிகர் 

என்னும் அடியவரிடம் முக்களா 
லிங்கர் சமய தீக்கை பெற்றார் . அப்பொழுதே சிவ 
ஞானம் என்னும் தீக்கைக்குரிய பெயர் வழங்கப் 
பெற்றது . பின் முக்களாலிங்கர் சிவஞானத் தம் 
பிரான் என அழைக்கப்பெற்றார் . 

வேலப்ப தேசிகர் திருவாவடுதுறை செல்ல விரும் 
பினார் . அதனால் , அடியார்கள் புடைசூழப் பாண்டி 
நாட்டுத் தலங்களை வணங்கிக் கொண்டு கொங்கு 
நாடு சென்று பேரூரிலிருந்தபோது , வேலப்ப தேசிகர் 


சிவஞான முனிவர் 


57 


- 


சிவஞான முனிவர் 


இயற்கையெய்தினார் . தம் குருநாதருக்கு ஆற்ற 
வேண்டிய கடன்களை முடித்தபின் மற்றவர்களோடு 
சிவஞானத் தம்பிரான் திருவாவடுதுறை சேர்ந்தார் ; 
வடமொழி , தென்மொழிகளைக் கற்றுத் துறை 
போனார் . திருவாவடுதுறையிலிருந்த காலத்துப் 
பஞ்சாக்கர தேசிகர் மாலை என்னும் நூலை இயற்றி 
னார் . பின் நன்னூல் சங்கர நமச்சிவாயருரையைத் 
திருத்தியும் புதுக்கியும் ஓர் அருமையான விருத்தி 
யுரையை எழுதி உதவினார் . அக்காலத்துத் திருவா 
ரூர் வைத்தியநாத தேசிகர் இயற்றிய இலக்கண 
விளக்கம் என்னும் நூலுக்கு மறுப்பாக இலக்கண 
விளக்கச் சூறாவளி என்னும் நூலைச் செய்தார் . 
சித்தாந்த மரபு கண்டன கண்டனம் ,சிவஞானபோதச் 
சிற்றுரை , சிவஞான சித்தியார் சுபக்கப் பொழிப் 
புரை முதலிய நூல்களையும் செய்தார் . இவ்வாறு 
கல்வியிலும் சாத்திர தோத்திரங்களிலும் மிகவும் 
வல்லவராய் விளங்கியதால் தமிழுலகம் இவரைச் 
சிவஞான முனிவர் என அழைக்க முற்பட்டது . 


வளவு பிழைகளிருப்பினும் ஒருவாற்றால் அமைதி 
கொள்ளலாம் என அப்பிழைகளுக்கெல்லாம் உடன் 
அமைதி கூறியருளினார் . அதுகேட்டதும் அவ்வைண 
வர் முகம் , சிறிது வாட்டம் தவிர்ந்தது .. இவ்வாறு 
கூறிய மறுப்பு , பின் கூறிய அமைதியுரை முதலிய 
வற்றையெல்லாம் சேர்த்துக கம்பராமாயண முதற் 
செய்யுள் சங்கோத்தர விருத்தி என்னும் நூல ஒன் 
றினை அன்பர்கள் வேண்டுகோட்கிணங்க எ 

எழுதினார் . 
மேலும் எழுத்து என்னும் சொல்லுக்கிட்ட வைரக் 
குப்பாயம் , சிவசம வாதவுரை மறுப்பு என்னும் கண் 
டன நூல்களையும் இயற்றினார் . 


| 


1 


நூறு பொன் 


பண 


| 


ஒரு சமயம் சிவஞான முனிவர் திருப்பாதிரிப் 
புலியூர் சென்றார் . அங்குக் 

கூடிய பேரவையில் 
செல்வர் ஒருவர் கரையேற விட்ட முதல்வா உன் 
னையன்றியுமோர் கதியுண்டாமோ என்று ஈற்றடி 
அமையுமாறு ஒரு செய்யுள் இயற்றுவோருக்குரிய 
பரிசாக 

கொண்ட 

முடிப் 
பொன்றை வழங்கினார் . பலரும் பாட முயன்று 
வெற்றி பெறவில்லை . ஏழை தன் வறுமையைப் 
போக்க இதை 

வாய்ப்பாகக் கருதிச் சிவஞான முனி 
வர் பெருமையையுணர்ந்து தனக்கு ஒரு செய்யுள் 
அவ்வீற்றடியைக் கொண்டு இயற்றித் தருமாறு 
வேண்டினான் . முனிவரும் இரக்கம் மீதூர்ந்து வரை 
யேற விட்டமுதம் எனத்தொடங்கும் ஒரு செய்யுளை 
மிகவும் நயம் அமையப் பாடிக் கொடுத்தார் . அப் 
பாட்டைக் கண்ணுற்ற அவையினர் அதன் சிறப்பை 
யுணர்ந்து அப்பொற்கிழியை அவ்வேழைக்கு வழங் 
கினர் . அவன் வறுமை நீங்கிச் சிவஞான முனிவரை 
வாழ்த்தி வணங்கிச் சென்றான் . 


சித்தாந்தப் பிரகாசிகை , சுலோக பஞ்சகம் , 
தருக்க சங்கிரகம் ( அன்னம்பட்டீயம் ) , சிவதத்துவ 
விவேகம் முதலியன இவரால் வடமொழியிலிருந்து 
மொழிபெயர்க்கப் பெற்ற தமிழ் நூல்களாகும் . 
தொல்காப்பியப் பாயிர விருத்தி என்னும் விருத்தி 
யுரை ஒன்றினையும் வெளியிட்டார் . காஞ்சிபுரத்தில் 
முனிவர் சில காலம் தங்கியிருந்தார் . அங்குள்ளோர் 
முனிவரை மிக ஆதரித்து அன்பு காட்டினர் . அப் 
போது சிவஞான போதத்திற்குப் பாடிய உரை 
எழுதினார் . அதற்காகச் சிவாகமங்கள் பலவற்றை 
யும் தக்கார் வாயிலாக ஓதி உணர்ந்தார் . பின் திரு 
வாவடுதுறை சென்று சிவஞான போத மாபாடியம் 
அரங்கேற்றப்பட்டது . தமிழில் மாபாடியம் செய்த 
பெருமை முனிவர் ஒருவருக்கே உரியது . 

திருத்தொணடர் திருநாமக்கோவை என்னும் 
நூலொன்றினையும் பாடினார் . சிவதலங்களை வழி 

சென்றபோது திருமுல்லைவாயில் அந்தாதி , 
குளத்தூர்ப் பதிற்றுப்பத்தந்தாதி , சோமேசர் முது 
மொழி வெண்பா , இளசைப் பதிற்றுப்பத்தந்தாதி 
முதலிய நூல்களையும் இயற்றினார் . காஞ்சியிலிருக் 
கும்போது திருவேகமபரந்தாதி , கச்சி ஆனந்த ருத்தி 
ரேசர் பதிகம் , ஆனந்தக் களிப்பு , காஞ்சிப் புராணம் 
முதற்காண்டம் முதலிய நூல்களைப் பாடினார் . 
தொட்டிக்கலை என்ற ஊருக்குச் சென்றபோது 
கலைசைப் பதிற்றுப்பத்தந்தாதி , கலைசைச் செங்கழு 
நீர் விநாயகர் பிள்ளைத் தமிழ் முதலிய நூல்களைப் 
பாடினார் . அமுதாம்பிகைப் பிள்ளைத் தமிழ் , அகி 
லாண்டேசுவரர் பதிகம் முதலியனவும் முனிவர் 
பாடிய நூல்களே . இலக்கண , இலக்கிய , தருக்க , சைவ 
சித்தாந்த , மொழிபெயர்ப்பு ஆகிய ஐந்து துறைகளி 
லும் வல்லவராய் மொத்தம் இவர் இயற்றிய நூல் 
கள் இருபத்தெட்டு . 


படச் 


வைண 


பின்னர்க் காஞ்சிபுரம் சென்ற போது 
வர் ஒருவர் முனிவரிடம் கம்பராமாயணம் போல் 
ஒரு சிறந்த நூல் சைவத்துக்கு உண்டா என்று 
அதைப் புகழ்ந்து சைவத்தை இழித்துப் பேசினார் . 
இது முனிவருக்கு வெறுப்பைத் தந்தது . கம்பராமா 
யணம் மிகவும் பிழை மலிந்தது . முதற் செய்யுளே 
குற்றங்கள் நிறைந்தது என்று முனிவர் கூறி அதி 
லுள்ள குற்றங்களையெல்லாம் கற்றோர் ஒப்புமாறு 
ஒவ்வொன்றாய் எடுத்துக் காட்டினார் . இதனைக் 
கண்ட வைணவர் முகம் மிகவும் வாடிவிட்டது . 
உடன் முனிவா தம் புலமைச் சாதூரியத்தால் இவ் 


இவருக்கு மாணவர்கள் பலர் இருந்தனர் . அவர் 
களுள் தலையாயவர்கள் பன்னிருவர் என ஆன்றோர் 
கூறுவர் . தணிகைப் புராணம் பாடிய கச்சியப்ப முனி 
வர் , தொட்டிக்கலைச் சுப்பிரமணிய முனிவர் . இலக் 


சிவஞான யோகிகள் வருகை 


58 


சிவஞான வள்ளல் 


கணம் சிதம்பரநாத முனிவர் முதலியோர் முனிவரின் 
மாணாக்கராவர் . 


சுவேதாசுவதர உபநிடத மொழிபெயர்ப்பு முதலிய 
மொழிபெயர்ப்பு நூல்களையும் இயற்றியுள்ளார் . 
இவர் ஆபிரகாம் பண்டிதர் இயற்றிய கருணாமிர்த 
சாகரம் என்னும் நூலிற்கு 250 அடிகளில் பாயிரம் 
வழங்கிச் சிறப்பித்துள்ளார் . இவர் 1924 - இல் கால 
மானார் . 

வீ.சே. 


இவருக்குத் திராவிட மாபாடியகாரர் , ஆதீன 
குலதெய்வம் என்றெல்லாம் அறிஞர்கள் பல்வேறு 
பெயர்களைச் சூட்டி மகிழந்தனர் . இம்முனிபுங்கவர் 
கி.பி. 1785 - ஆம் ஆண்டு ஏப்பிரல் திங்களில் ( விசுவா 
வசு ஆண்டு சித்திரை ஆயிலியத்தில ) திருவாவடு 
துறையில் காலமானார் . 

இரா.ச. 


ளமை 


சிவஞானயோகிகள் விருதை : இவர் தமிழ் 
நாட்டில் வாழ்ந்த சைவத் துறவியார் . இவர் கோயம் 
புத்தூர் மாவட்டத்தைச் சோந்த அவிநாசி என்னும் 
ஊரில் இராமசாமிப் பிள்ளைக்கும் கிருட்டிணம்மை 
யாருக்கும் கி.பி. 1840 - ஆம் ஆண்டில் பிறந்தார் . 

முதற்கொண்டே கலவியில் ஆர்வம் 
கொண்டு கற்றுத் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை 
பெற்றார் . இவர் உதகமண்டலத்திற்கு 

அணமையி 
லுளள வெலலிங்டன் என்னும் ஊரில வணிகரொரு 
வரிடம் பணியாற்றினார் . அச்சமயம் சித்த மருத்துவ 
அறிஞரான சச்சிதானந்த அடிகளின் தொடர்பு இவ 
ருக்கு ஏற்பட்டு அவரிடம் சித்த மருத்துவக் கலையி 
னையும் யோகப் பயிற்சியையும் கற்றுத் தேறினார் . 
இவர் சிறப்பாகத் தமிழ் நூல்களைப் பழனி மாம் 
பழச் சிங்க நாவலரிடமும் , வடமொழி நூல்களை 
எட்டையபுரம் குருநாதக் கலைஞரிடமும் , சைவ சித் 
தாந்த நூல்களைச் சைவசித்தாந்த சண்ட மாருதம் 
சோமசுந்தர நாயகரிடமும் பயின்றார் . 


சிவஞான வள்ளல் : காழிக் கண்ணுடைய 
வள்ளல் அமைத்த வள்ளல் ஆதினத்தில் அவருக்குப் 
பின் தலைமை ஏற்றிருந்த 

சுயம்பிரகாச 

வள்ளல் 
என்பவரின் மாணாக்கருள ஒருவர் சிவஞானவள்ளல் . 
இவா தஞ்சை மாவட்டத்திலுள்ள சீகாழி நகரினில 
பிறந்தவராவார் . இவரது காலம் கி.பி. 15 - ஆம் 
நூற்றாணடாகும் . இவர் வள்ளலார் சாத்திரம் எனப் 
பெயரிய தொகுப்பு நூலினை இயற்றியுள்ளார் . 
இருபது நூல்கள் கொண்ட அத்தொகுப்பு , சைவ 
உலகில ஓரளவு நன்கு அறிமுகமானதாகும் . இவர் 
நூல்கள் சித்தாந்த உணமைகளைக் கூறுவதாக இருப் 
பினும் , வேதாந்தச் சார்புடையன என்று கூறப்படும் . 
இந்நூலினைச் செய்தவர் சிவஞான வள்ளல் என்ப 
தனைப் புனலிடை ஆழாக்காழிப் புரிவருபோத 
வள்ளல் என்ற குறிப்பில் புலப்படுத்தியுள்ளார் . 
இவர் தம் நூல்களில் சுயம்பிரகாச வள்ளலையும் 
கண்ணுடைய வள்ளலையும் போற்றிப் பாடியுள்ளார் . 
இவர் சைவ சமயச் சான்றோர்களாகிய ஞானசம் 
பந்தர் , அப்பர் , சுந்தரர் , மாணிக்கவாசகர் , காரைக் 
காலம்மையார் , திருமூலர் போன்றோரின் சொற் 
களையும் தொடர்களையும் பயன்படுத்தியுள்ளார் . 
மேலும் , தம் நூலுள் திருக்குறளை நன்கு ஆண்டுள் 
ளார் . சைவ சமய குரவர்களையும் , சந்தான குரவா 
களையும் போற்றும் இவர் , சரியை , கிரியை , யோகம் , 
ஞானம் ஆகிய பாதங்களையும் , பதி பசு பாச இலக் 
கணங்களையும் , துறவிலக்கணம் போன்றவற்றையும் 
தம் நூலுள விளக்கியுள்ளார் . சைவ சமய நாட்டம் 
மிகக் கொண்டு பேசும் இவர் ஆழ்வார் பாடல்களை 
யும் மேற்கோள் காட்டியுள்ளார் . இவர்தம் நூலகள் 
வளமான தமிழில் அமைந்து விளங்குகின்றன . வா 
இயற்றிய நூல்கள் பின்வருவன : 1. சத்திய ஞான 
போதம் . நூற்பா அமைப்பில் 

115 செய்யுட்கள் 
கொண்டது . சித்தாநதக் கருத்துகளுக்கிடையே , இந் 
நூ பலில் ஆசிரியர்தம் வேதாந்தச் சாயல் புலப்படு 
கிறது . 2. சித்தாந்த தரிசனம் பாயிரத்தோடு , பதி , 
பசு , பாசம் , பாபவிமோசனம் , சிவயோகம் என்னும் 
ஐந்து இயல்களையும் 379 குறட்பாக்களையும் 
கொண்டது . 3. பதி பசு பாச விளக்கம் . இது 257 
விருத்தங்களால ஆகியது . 4. உபதேசமாலை . நூறு 
வெண்பாக்கள் கொண்டது . இது சைவ சமயக் கருத் 
துகளைத் தொகுத்துக் கூறுகிறது . 5. சிவஞானப் 
பிரகாச வெண்பா . 

வெண்பாக்களைக் 


இவர் மருத்துவமனை யொன்றை விருதுநகரில 
தொடங்கினார் . இவரே மருத்துவராக இருந்து பணி 
யாற்றியுள்ளார் . விருது நகாச் சிவன் கோயில் ஒன்று 
பழுதடைந்து யாரும் கவனிப்பாரற்று இருந்தது . அக் 
கோயிலைச் சிறப்புறக் கட்டிமுடித்தார் . இவர் செல் 
வர் பலரிடம் பொருள் திரட்டித் திருப்பணிகள் பலவும் 
செய்துள்ளார் . கோவில்பட்டியில் சித்த மருத்துவ 
மனையொன்றை ஏற்படுத்திச் சமூகப் பணியாற்றியுள 
ளார் . மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்குப் பாரதி 
என்னும் பட்டத்தினை வழங்கியவர் இவரேயாவார் . 


இவர் திருச்செந்தில் சிலேடைவெண்பா , செப் 
பறை வெண்பா , 

நெல்லையந்தாதிமாலை , தமிழ் 
மொழியும் சிவநெறியும் , தமிழ்த் தொன்மை அக 
வல் , கீதாமிர்த மஞசரி , சிவஞான விளக்கம் , வேதா 

உண்மை , தமிழும் மருத்துவமும் , தமிழக 
வொழுக்கம் , கோயில் பட்டிப் புராணம் , சிவகலைப் 
புராணம் , தேவோபாசனாதீபம் முதலிய நூல்களை 
எழுதியுள்ளார் . மேலுமிவர் பதஞ்சலியோக சூத்திர 
மொழிபெயர்ப்பு , பிரமசூத்திர மொழிபெயர்ப்பு . 


கம 


து 100 


சிவப்பிந்தியர் 


59 


சிவப்பிரகாச சுவாமிகள் , துறைமங்கலம் 


நூலின் 


கொண்டது . இதில் சைவச் சான்றோர் பலர் குறிப் 
பிட்டுப் பாராட்டப்பட்டுள்ளனர் . 5. ஞானவிளக்கம் . 
இது 101 வெண்பாககளைக் கொண்டது . 7. அத்து 
விதக் கலிவெண்பா . குரு உபதேசச் சிறப்பினைக் 
கூறும் இச்சிறு நூல் 30 கண்ணிகள் கொண்டது . 8 . 
அதிரகசியம் . இது 66 விருத்தங்கள் கொண்டது . 9 . 
சிவாகமக் கச்சிமாலை . இது 100 கட்டளைக் கலித் 
துறைச் செய்யுள் கொண்டது . 10 . கருணாமிர்தம் . 
இது 64 விருத்தங்கள் கொண்டது . 11. சுருதி சார 
விளக்கம் . இது 91 விருத்தப்பாடல்கள் கொண்டது . 
இதில் , திருமூலர் வெண்காடர் ஆகியோரொடு சட 
கோபரையும் வணங்கியுள்ளார் . 12 . சிந்தனை 
வெண்பா . இது 35 வெண்பாக்களைக் 

கொணடது . 
13. நிராமய அந்தாதி . இது 10 வெண்பாக் கொண் 
டது . 14. திருமுகப்பாசுரம் . இதில் 7 பாசுரங்கள் 
உரையோடு உள்ளன . அறுபத்து நாலு சங்கை , தச 
வழக்குச் சிந்தனை , குருமரபு சிந்தனை , அனுபவ 
சந்திரிகை , அதிகாரப்பிள்ளை 

அதிகாரப்பிள்ளை அட்டவணை , மரபு 
அட்டவணை ஆகிய ஆறு நூல்கள் உரைநடையில் 
அமைந்தனவாகும் . 

அ.மா.ப. 


எல்லாம் பெருந்திரட்டை ஒத்த தன்மையதே . 
எனவே , 

அமைப்பு , திரட்டு நூல்களின் 
பதிப்பு வரலாறு முதலியவற்றை அறியச் சிவப்பிர 
காசப் பெருந்திரட்டு என்னும் பகுதியை நோக்கல் 
வேண்டும் . 

மு ச . 
சிவப்பிரகாசசுவாமிகள் , துறைமங்கலம் : 
சிவப்பிரகாசர் என்னும் பெயரில் புலவர் பலர் இருந் 
துள்ளனர் . அவர்களுள் துறவியர்களும் இருந்துள்ள 
மையால் , வேறுபாடு அறியும் வகையில் , சிறிது 
காலம் வாழ்ந்த துறைமங்கலம் என்னும் ஊர்ப் பெய 
ரைச் சேர்த்து இப்புலவர் துறைமங்கலம் சிவப்பிர 
காச சுவாமிகள் என வழங்கப்பெற்றார் . இவர் , கி.பி. 
17 - ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாழ்ந்தவ 
ராவார் .காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த குமாரசாமி தேசிகர் 
இவர் தந்தையார் . சிவப்பிரகாசர் வீர சைவ 
நெறி மேற்கொண்டு ஒழுகினார் . இவருக்கு , வேலை 
யர் , கருணைப்பிரகாசர் என்று இருதம்பியரும் , 
ஞானம்பிகை என்னும் தங்கையும் இருந்தனர் . 


சமய 


சிவப்பிந்தியர் : காண்க : அமெரிக்க இந்தியர் . 


சிவப்பிரகாசக் குறுந்திரட்டு : சிவப் 
பிரகாசச் குறுந்திரட்டை ஆக்கியவர் சொரூபானந்த 
சுவாமிகளின் சீடராகிய தத்துவராய 

சுவாமிகள் 
ஆவர் . இவர் தம் குருவின் குருவாகிய பரமகுரு சிவப் 
பிரகாசரின பெயரால் இத்திரட்டினை அமைத்துள் 
ளார் . இது சிவப்பிரகாசப் பெருந்திரட்டின் பின்னர்த் 
தோன்றியதாகும் . இவர் தம் குருநாதர் சொரூபா 
னந்தர் திரட்டியருளிய பெருந்திரட்டிலுள்ள பாடல் 
கள் பலவற்றையும் எடுத்துக்கொண்டு தாமும் வேறு 
பாடல்களை உடன் சோத்து இக்குறுந்திரட்டை 
அமைத்துள்ளார் . எனவே , இக்குறுந்திரட்டினை முன் 
வந்த பெருநதிரட்டின் சுருக்கம் எனலாம் . இத் 
திரட்டில் தத்துவராயர் சேர்த்த புதுப்பாடல்கள் 
424. மொத்தம் குறுந்திரட்டுப் பாடல்களின் எண் 
ணிக்கை 1390. ஆகப் பெருந்திரட்டுப் பாடல்களுள் 
966 பாடல்கள் இக்குறுந்திரட்டிலுமுள்ளன. 


தந்தையாரிடம் கல்வி பயின்ற இவர் , தந்தை 
யார் காலமான பின்னர் , மேலும் கல்வி கற்க விரும் 
பித் திருநெல்வேலியில் வாழ்ந்த வெள்ளியம்பல 
வாணத் தம்பிரானிடம் சென்றார் . செல்லும் வழியில் 
வாலிகண்டபுரம் என்னும் ஊர்க்கு அருகிலுள்ள 
துறைமங்கலம் சென்றபோது , 

அங்கு 

அப்பகுதித் 
தலைவராக விளங்கிய அண்ணாமலை ரெட்டியாரின் 
வேண்டுகோளை ஏற்றுச் சிறிது காலம் தங்கிப் பின்னர் 
அவரது இசைவுடன் திருநெல்வேலி சென்று வெள்ளி 
யம்பலத் தம்பிரானை அடைந்து அவரிடம் கல்வி 
கற்பிக்க வேண்டினார் . இவர் திறமையைச் சோதித 
தறிந்த தம்பிரான் இவரை மாணவராக ஏற்று , 
இலக்கண இலக்கியங்களில் வல்லவராக்கினார் . 

குரு 
காணிக்கை அளிக்க விரும்பிய சிவப்பிரகாசரிடம் , 
தம்பிரான் பொருள் விரும்பாது , 

காழ்ப்பினால் 
தம்மை இகழும் ஒரு புலவரைப் புலமைத் திறத்தால் 
அடக்கி வென்று வருதலையே விரும்பினார் . குருவின் 
விருப்பத்தை ஆணையாக ஏற்றுச்சென்று , அப்புலவ 
ரொடு நூலியற்றும் போட்டியில் ஈடுபட்டு அவரைத் 
தோல்வியுறச் செய்து உடன் கொணர்ந்து தம் குரு 
வினை வணங்குமாறு செய்தார் . அப்போட்டியில் 
இவர் பாடிய நூல் முப்பது செய்யுட்கள் கொண்ட , 
திருச்செந்தில் நிரோட்டக யமக அந்தாதியாகும் . 


இங்ஙனமாகவே சிவப்பிரகாசப் பெருந்திரட்டைப் 
பதிப்பித்தோர் 

சிவப்பிரகாசப் பெருந்திரட்டு 
குறுந்திரட்டுடன் என்று ஒரே நூலில் இரண்டு 
திரட்டு நூல்களையும் அமைத்துள்ளனர் . தத்துவ 
ராயரால் குறுந்திரட்டில் சேர்த்துக்கொள்ளப்பெற்ற 
பாடல்களுக்கு உடுக்குறியிட்டுக் காட்டியுள்ளனர் . 
மிகுதியாகச் சேர்க்கப்பெற்ற செய்யுட்களை அவை 
வருமிடங்களில் அடிக் குறிப்பாய்த் தந்து அச்சிட்டுள் 
ளனர் . இக்குறுந்திரட்டின் அமைப்புமுறை முதலியன 


துறைமங்கலம் திரும்பிய சிவப்பிரகாசர் , 
அண்ணாமலை ரெட்டியார் அமைத்த திருமடத்தில் 
சிறிது காலம் இருந்து வீர சைவ சமயத் தொண்டும் 
சமய இலக்கியத் தொண்டும் புரிந்துவந்தார் . அருகி 
லிருந்த வெங்கை என்னும் வெங்கனூர் றைவன் 


சிவப்பிரகாச சுவாமிகள் துறைமங்கலம் 


60 


சிவப்பிரகாச சுவாமிகள் துறைமங்கலம் 


மீது சில சிற்றிலக்கியங்களை இயற்றினார் . மணப் 
பருவம் எய்தியும் , மணவாழ்க்கையை விரும்பாது 
நடையறாத் துறவியாக வாழ்ந்த சிவப்பிரகாசர் 
உரிய காலத்தில் தம் தம்பியருக்குத் திருமணம் 
செய்துவைத்தார் . சாந்தலிங்கர் என்னும் பெரியாருக் 
குத் தம் தங்கையை மணம்புரிவித்தாா . 


இறை 


சைவ 


சிதம்பரம் சென்று நடராசப் பெருமானை வழி 
பட்டு வரும் நாளில் பல நூல்களை இயற்றினார் . 
பின்னர்க் காஞ்சிபுரம் சென்று சிறிதுகாலம் தங்கிய 
போது , சாந்தலிங்கப் 

பெரியாரொடு தொடர்பு 
கொண்டார் . இருவரும் , பொம்மபுரம் சென்று சிவ 
ஞானபாலைய சுவாமிகளைக கண்டு வணங்கி அவர் 
மீது , தாலாட்டு , தூது , திருப்பள்ளி 

எழுச்சி , பிள் 
ளைத் தமிழ் - ஆகிய பிரபந்தங்களை இயற்றினார் . 
பின்னர் , வெங்கனூர் சென்றபோது , விருத்தாசலத் 
தில் சிதம்பர பூபதி என்பார் அமைத்த திருமடத்தில் 
வசித்து வந்தார் . அப்போது கிறித்தவப் பாதிரியாா 
ஒருவரோடு வாதிட்டு , ஏகமத நிராகரணம் என்னும் 
நூலினை இயற்றினார் . இவர் இளவல் 

கருணைப் 
பிரகாசர் வெங்கனூரில் காலமாயினமை அறிந்து அங் 
குச் சென்று மிகவும் துயருற்று இரங்கிப் பாடினார் . 
பின்னர் மீணடும நல்லாற்றூர் சென்றடைந்து , 
அபிடேகமாலை கைத்தல மாலை முதலிய , வீரசைவ 
சமய நுட்பங் கூறும் துதி நூல்களை இயற்றினார் . 
இவர் நல்லாற்றூரில் , வாழ்ந்தபோது தம் 32 - ஆம் 
வயதில் காலமானார் . 


சிற்றிலக்கியங்கள் : 4. வெங்கைக்கோவை . 425 கலித் 
துறை கொண்டது . 5. திருச்செந்தில் நிரோட்டக 
யமக அந்தாதி . 30 செய்யுட்கள் கொண்டது . 6.பழ 
மலை அந்தாதி . 100 

செய்யுட்கள் கொண்டது ., 
7. சோணசை மாலை . திருவண்ணாமலை 
வன்மீது பாடப்பட்டது . 100 

விருத்தங்கள் 
கொண்டது . 8. நால்வர் நான்மணிமாலை . சைவ 
சமய குரவர் நால்வர் மீதும் 40 பாடல்களால் பாடப் 
பட்டது . 9. சதமணி மாலை . 

சித்தாந்த 
உண்மைகளை 100 செய்யுட்களில் கூறும் நூல் . 10 . 
பிட்சாடண நவமணி மாலை . விருத்தகிரிப் 
பெருமான் மீது பாடப்பட்டது . ஒன்பது செய்யுட் 
கொண்டது . 11. இட்டலிங்க அபிடேக மாலை , 12 . 
நிரஞ்சன மாலை , 13. கைத்தலமாலை, 14. வெங்கைக் 
சலம்பகம் . வெங்கனூர்ச் சிவன் மீது பாடப்பட்ட 100 
செய்யுட்களைக் கொணடது . 15. சிவஞான பாலையர் 
கலம்பகம் . பாலைய சுவாமிகள் பெருமை கூறுவது . 
இதில் 93 பாடல்களே உள்ளன . 16. திருவெங்கை 
யுலா . இது 419 கண்ணிகளில் வெங்கனூர்ச சிவ 
பெருமான் மீது பாடப்பட்டது . 

17 . 

சிவஞான 
பாலையர் நெஞ்சுவிடு தூது . 

255 கண்ணிகள 
கொண்டது . 18. சிவஞானபாலையர் பிள்ளைத்தமிழ் 
100 செய்யுட்கள் கொண்டது . 19.சிவஞான பாலையர் 
தாலாட்டு . 100கண்ணிகள் கொண்டது . 20. சிவஞான 
பாலையர் திருப்பள்ளி எழுச்சி , 

பாலைய சுவாமி 
களைத் துயிலெழுப்பும் பாங்கில் அமைந்த நான்கு 
செய்யுட்களைக் கொண்டது . 21. வெங்கை அலங் 
கராம் . 5 செய்யுட்களைக் கொண்டது . 


. 


நன்கு 


தமிழ் இலக்கியம் , இலக்கணம் , சமயம் , தருக்கம் 
ஆகிய துறைகளில் சிறந்த புலமை பெற்று விளங்கிய 
சிவப்பிரகாசர் வட மொழியினை 

கற்றுப் 
புலமை மிக்குத் திகழ்ந்தார் . இவர் தம் செய்யுட்கள் , 
சொற்சுவை , பொருட்சுவை மிக்கவையாய் , அணி நல 
னும் கற்பனை வளமும் செறிந்து திகழ்கின்றன . அத 
னால் , இவரைக் கற்பனைக் களஞ்சியம் என்று 
தமிழ் உலகு பாராட்டுகின்றது . இவர் தம்பியராகிய 
வேலையரும் கருணைப்பிரகாசரும் சிறந்த புலவர் 
களாய்விளங்கியமை குறிப்பிடத்தக்கது . 


சமய சாத்திர நூல் : 22. சிவப்பிரகாச விகாசம் , 
சைவ சித்தாந்த மரபினை விளக்குவது , பதியியல் , 
பசு வியல் , பாசவியல் , பிரளயவியல் என்னும் நான்கு 
இயல்கள கொண்டது . 23. வேதாந்த சூடாமணி . 
கன்னட 

மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட 
இந்நூல் வேதாந்தக் கருத்தினை விளக்குவது . இது 
185 விருத்தங்களைக் கொண்டது . 

24. சித்தாந்த 
சிகாமணி . வீரசைவ சமயம் பற்றிக் கூறுவது . 880 
விருத்தங்கள் கொண்டது . இந்நூல் வடமொழி 
யிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பெற்றது . 25. சிவநாம 
மகிமை . 11 பாக்கள் கொண்டது . சிவ என்னும் 
சொற்பெருமை கூறுவது . அளவை நூல் , 26. தருக்க 
பரிபாடை . வடமொழியிலிருந்து உரைநடையாகச் 
செய்யப்பட்டது . 


இவர் இயற்றிய நூல்கள் : புராணங்கள் : 1. திருக் 
கூவப்புராணம் . இது தொண்டைநாட்டிலுள்ள திரு 
விற்கோலம் என்னும் கூவத்தில் கோயில் கொண் 
டுள்ள இறைவன் மீது 703 விருத்தப்பாக்களில் 
பாடப்பட்டது . 2 . 

சீகாளத்திப் 

புராணம் . இதில் 
கண்ணப்பச் சருக்கமும் நக்கீரச் சருககமும் இவர் 
பாடியன . 3 . 

பிரபுலிங்கலீலை . அலலமதேவரின் 
வரலாறு கூறும் இந்நூல் 1157 விருத்தங்கள் கொண் 
டது . இது சக ஆண்டு 1574 - இல் ( கி.பி. 1652 ) செய்யப் 


நீதி நூல் : 27. நன்னெறி , நாற்பது வெண்பாக் 
களால் இயற்றப்பட்டது . சிறந்த 

ஒழுக்கங்களை 
எடுத்துக்கூறுவது . 


பட்டது . 


சிவப்பிரகாசப் பெருந்திரட்டு 


61 


சிவப்பிரகாசப் பெருந்திரட்டு 


பல்துறை : 28. கொச்சகக் கலிப்பா . இக்காலத்தே 
கிடைக்கவில்லை . 29. பெரிய நாயகி அம்மைகலித்துறை 
30. பெரிய நாயகி திருவிருத்தம் . 31. தலவெண்பா . 
32. நெடுங்கழிநெடில் . 33. குறுங்கழிநெடில் . 


றுள்ளும் அச்சுருப் பெற்ற நூல்கள் மிகச் சிலவேயாம் 
சொரூபானந்தர் நோக்கிய நூற்பட்டியலைக் 
காண்போமாயின் சமய சாத்திரங்களாயும் தோத் 
திரங்களாயும் அவர் நாளில் பயன்பட்ட நூல்களின் 
பெருக்கம் தெரியவரும் . சிவப்பிரகாசப் பெருந்திரட்டு 
அச்சு நூலில் , அந்நூலின் பெயர்களைப் பதிப்பாசிரியர் 
அகர வரிசையில் தந்துள்ளார் . 

இந்த நூற்பட்டியலைக் கூர்ந்து நோக்கினால் 
தேவாரம் , திவ்வியப்பிரபந்தம் முதலாகவுள்ள தோத் 
திர நூல்கள் தொடக்கமாக இந்த ஆசிரியர் வாழ்ந்த 
கி.பி. 16 - ஆம் நூற்றாண்டு வரையுள்ள ஞான நூல் 
கள் பலவும் இடம்பெற்றிருத்தல் காணலாம் . ஞானப் 
பாடல் 

திரட்டில் இடம்பெற்ற நூல்கள 
முழுமையாய்க் கிட்டாத நிலைமை இருந்து வருகிறது 
இந்நூலில் இடம்பெற்ற சில நூல்களுக்கான சுவடி 
கள் கிட்டுதலும் கூடும் . இத்திரட்டில் இடம்பெற்ற 
மெய்ம்மொழிச் சரிதை என்னும் 

பெருநூல் 
சென்னைப் பல்கலைக் கழகத் தமிழாய்வு இதழில் 
கட்டுரையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது 


- 


வேற்றுச் சமய மறுப்பு : 34. ஏசுமத நிராகரணம் 
து கிறித்தவ சமய கண்டனமாக அமைந்த நூல . 
ன்று இந்நூலின் இருபாடல்களே கிடைத்துள்ளன . 

அ.மா.ப. 
சிவப்பிரகாசப் பெருந்திரட்டு : திருவாரூர் 
சிவப்பிரகாசர் என்பார் கி.பி. 16 - ஆம் நூற்றாண்டில் 
வாழ்ந்தவர் ; வைதிக அந்தணர் மரபினராகிய இவர் 
அத்துவைதப் பெருஞானியாய் விளங்கினார் . கோவத் 
தம் என்னும்சிற்றூரில் நாணற்புதர்களிடையே நிட்டை 
கூடியிருந்த இவரிடம் ஞானோபதேசம் பெற்றுச் 
சிறப்புற்றவர் சொரூபானந்தர் என்பவராவர் . 
இவரும் அத்துவைத மத சித்தாந்தங்களில் வல்லவரா 
யிருந்தார் . தம்மிடம் உபதேசம் பெற்ற தத்துவராயர் 
என்பாரைக் கொண்டு 

அத்துவித நூல்கள் 
ஆக்குவித்தவர் . 

சொரூபானந்த சுவாமியும் அந்நாளில் நிலவிய 
பல்வேறு ஞான நூல்சளையும் அத்துவைத சித்தாந்த 
நூல்கள் பலவற்றையும் ஆராய்ந்து நன்கு கற்றுச் 
சிறந்துவிளங்கினார் . தாம் கற்ற நூல்களிலிருந்து 
வே தாந்தப் பொருள் விளக்கும் பாடல்கள் 
வற்றைத் திரட்டிப் பல்வேறு தலைப்புகளில் 
அதிகாரங்களாக அமைத்தார் . தாம் திரட்டிய இந்த 
ஞானத் திரட்டினைத் தம் ஞான குருவாகிய சிவப் 
பிரகாசர் பெயரால் சிவப்பிரகாசப் பெருந்திரட்டு 
என்னும் பெயரில் தொகுத்து உலகிற்கு உதவினார் . 


பல 


பல 


பல 


எனறு 


சிவப்பிரகாசப் பெருந்திரட்டு கலைக்கட்டளை, 
அனுபவக்கட்டளை என்னும் இரு பெரும் பகுதிகளைக் 
கொண்டுள்ளது . முன்னதில் பாயிரப் பணை முதல் 
பக்குவரியற்பணை ஈறாகப் பதினாறு பணைகளும் 
பின்னதில் உபதேசப் பணை முதல் மங்கலப் பணை 
ஈறாகப் பத்துப்பணைகளும் உள்ளன . பணை என்னும் 
பெருந்தலைப்பின் கீழ்ப் பல்வேறு பொருள் பற்றிய 
அதிகாரங்கள் 

காணப்படுகின்றன . அவ்வப் 
பொருள்களுக்கு ஏற்புடைய 

பாடல்கள் 

ஒரு 
நிரக்கின்றிப் பல்வேறு எண் தொகைகளில் தரப் 
பட்டுள்ளன . இச்சிவப்பிரகாசப் பெருந்திரட்டின் 
செய்யுள் தொகை 2821 . 


திருநாவுக்கரசர் அருளிய திருமுறைகளை 
மட்டுமே இத்திரட்டு தேவாரம் என்று குறிப்பிடு 
கிறது . திருஞான சம்பந்தர் திருமுறைகளைத் திருக் 
கடைகாப்பு என்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் 
பாடல்களைத் திருப்பாட்டு என்றும் குறிப்பிடுதல் 
நோக்கத்தக்கது . 

இத்திரட்டைப் படிப்பவர் உலோகாயத முதல் 
வேதாந்த மீறாகவுள்ள மதங்களின் சொரூபமும் , 
கண்டன மண்டனங்களும் , யோக லட்சணங்களும் , 
ஞானத்தின் சாட்சாத் சாதனங்களின் சொரூபமும் , 
குருபத்தியின் அருமை பெருமையும் பிறவும் செவ்விதி 
னுணர்ந்தவராவர் 

பதிப்பாசிரியர் குறிப் 
பிட்டுள்ளார் . 

இத்திரட்டு நூலை முதன் முதலாக 1912 - ஆம் 
ஆண்டில் பரிசோதித்துப் பதிப்பித்தவர் வேதாந்த 
பெரும்புலவர் கோ . வடிவேலுச் செட்டியாரும் 
மங்கலம் சண்முக முதலியாரும் ஆவர் . 

இதனை அச்சிட்டு வெளியிட வேண்டும் என்று 
ஊக்கமளித்தவர் சென்னை மாநில நீதிபதியாயிருந்த 
பூ . இராசரத்தின முதலியார் ஆவர் . அவர் தம்மிட 
முள்ள 

பெருந்திரட்டுப் பிரதிகள் இரண்டினை 
முதலில் தந்து ஊக்குவித்தார் . இப்பெருந்திரட்டு 
நூலின் பதிப்பாசிரியர் இதனை அச்சிட்ட பின்னர்க் 
கிடைத்த சுவடிகளை அச்சிட்ட பகுதிகளோடு ஒப் 
பிட்டுப் பார்த்துக் கிடைத்த திருத்தங்கள் 

முதலிய 
வற்றையெல்லாம் பிழைதிருத்தம் என்னும் பகுதியில் 
தந்துள்ளார் . 

மு.ச. 


. 


இச்செய்யுள்கள 146 நூல்களிலிருந்து திரட்டப் 
பெற்றுள்ளன . இந்நூல்கள் எல்லாம் அந்நாளில் 
ஓலைச் சுவடிகளாய் இருந்தனவே . இவற்றுள் மாண் 
டொழிந்தவை பல ; இன்றும் கிட்டுபவை சில ; இவற் 


சிவப்பிரகாச பண்டிதர் 


62 


சிவப்பிரகாசம் 


சிவப்பிரகாச பண்டிதர் , கி.பி .19 - ஆம் 
நூற்றாணடில் வாழ்ந்த யாழ்ப்பாணத் தமிழப் 
புலவர்களுள ஒருவர் . இவர் யாழ்ப்பாணத்திலுள்ள 
நீர்வேலி என்னும் ஊரில் கி.பி .1864 - இல் பிறந்தார் 
இவர்தம் தந்தையார் பெயர் சங்கர பண்டிதர் . 
தநதையாரிடமே தமிழ் நூல்களையும் வடமொழி 
நூல்களையும் நன்கு கற்றுத் தேர்ச்சி பெற்றார் . 
இவர் பாலபாடம் , பாலாமிர்தம் முதலிய நூல்களை 
இயற்றியுள்ளார் . மேலும் திருச்செந்தூர்ப் புராண 
உரை , சிவானந்தலகிரித் தமிழுரை முதலிய 

உரை 
நூல்களும் சில மொழிபெயர்ப்பு நூல்களும் எழுதி 
யுள்ளார் . இவ்வாறு தமிழ்த் தொண்டு புரிந்த 
இவர் 1916 - இல் காலமானார் . 

வீ . சே . 


தேவர் முதலான அகச் சந்தான குரவர் நால்வரைக் 
குறிப்பிடுகின்றார் . இக்குறிப்பு முதல் 

நூலாகிய 
சிவஞான போதத்திலோ , வழிநூலாகிய சிவஞான 
சித்தியாரிலோ காணப்பெறாத புதிய செய்தியாகும் . 
இந்நால்வரோடு மெய்கண்ட தேவர் , 

அருணந்தி 
சிவம் , தமது ஆசிரியராகிய மறைஞான சம்பந்தர் 
ஆகிய மூவரையும் சேர்ததுப் போற்றுகிறார் ; தமது 
குருவாகிய மறைஞான சம்பந்தருக்குத் தனியாகவும் 
வணக்கங் கூறியுள்ளார் . 


புறச் சமயத்தவர்க்கிருளாய் எனத் தொடங் 
கும் பாடலில் , பிறசமயக் கொள்கைகளோடு உறழ 
வைத்துச் சைவ சித்தாந்தத்தின் உயர்வினை ஆசிரி 
யர் எடுத்துக்காட்டியுள்ள திறம் அவரது தெளிந்த 
சமயநூற் புலமைக்குச் சான்றாக உள்ளது . 


| 


சிவப்பிரகாசம் : சைவ சித்தாந்த உண்மை 
களை உலகுக்கு உணர்த்தத் தோன்றிய பதினான்கு 
சாத்திர நூல்களுள , மெய்கண்டார் அருளிய சிவ 
ஞான போதத்தையும் , அருணந்தி சிவம் இயற்றிய 
சிவஞான சித்தியாரையும் அடுத்துப் பயிலத்தக்க 
தாக அமைந்திருப்பது கொற்றவன்குடி உமாபதி 
சிவம் இயற்றிய சிவப்பிரகாசம் என்னும் சிறந்த 
நூல் . 


சிவஞானம் ஒன்றே வீடுபேற்றிற்குரிய சிறந்த 
சாதனம் எனப்படும் . அது பரஞானம் , அபர ஞானம் 
என இரு வகைப்படும் . பரஞானம் என்பது உயிரைப் 
பிணித்துள்ள மல இருளை நீக்கும் திருவருள் ஆகும் . 
அபரஞானம் என்பது அத்திருவருளைப் பெறுதற் 
குரிய நெறியை மயக்கமற உணர்த்தும் சிவாகமங்க 
ளாகும் . இவ்வாறு உமாபதி சிவம் பாயிரத்தில் 
தெளிவுபடுத்திக் கூறியுள்ளார் . 


எனும் 


சிவஞான போதம் முதல் நூலாகவும் , சிவஞான 
சித்தியார் வழி நூலாகவும் அமைய இந்நூல் சார்பு 
நூலாகத் திகழ்கிறது . இறை , உயிர் , தளை எனனும் 
முப்பொருள்களின் இயலபுகளையும் முதல் நூல் வழி 
நூல்களை ஒட்டி வகுத்துக் கூறினும் , அந்நூல்களிற் 
காணப் பெறாத சில தனித்தன்மைகளும் , 

புதிய 
போக்குகளும் , வியத்தகு விளக்க முறைகளும் இந் 
நூலின்கண் 

காணப்பெறுகின்றன என அறிஞர்கள் 
பாராட்டிக் கூறுவர் . 


அவையடக்கத்தில் தொன்மையவாம் 
எவையும் நன்றாகா ; இன்று தோன்றிய நூல் எனும் 
எவையும் தீதாகா என ஆசிரியர் கூறியிருப்பது இன 
றைய ஆராய்ச்சியுலகம் ஏற்றுப்போற்றுதற்குரிய 
கருத்தாக மிளிர்கிறது . 

உமாபதி சிவம் பொது எனப்படும் முற்பகுதியில் 
இறைவனாகிய பதியின் இலக்கணம் , உயிராகிய 
பசுவின் இலக்கணம் , ஆணவம் மாயை 

கன்மங்களா 
கிய பாசத்தின் இலக்கணம் ஆகியவற்றைத் தெளி 
வான முறையில் தொகுத்துத் தந்துள்ளார் . தத்து 
வங்களின் தோற்றமும் ஒடுக்கமும் , அவை 

காரியப் 
படும் முறைமையும் இப்பகுதியில் விளக்கிக் கூறப்பட் 
டுள்ளன . உயிர் 

அடையும் மூன்று நிலைகளாகிய 
கேவலம் , சகலம் , சுத்தம் என்பவை பற்றிய விளக 
கத்தையும் இங்குக் காணலாம் . 


நூல் 


இந்நூல் காப்புச் செய்யுள் உட்பட 101 ஆசிரிய 
விருத்தப் பாக்களால் அமைந்ததாகும் . சிவப்பிர 
காசம் என்னும் பெயர் ஆசிரியராலேயே 

இடப் 
பெற்றது என்பது பாயிரத்தாற் புலனாகும் . 
பொது , உண்மை என இரு பகுதிகளாகப் பகுக்கப் 
பட்டுள்ளது . இப்பகுப்பு முறையை நூலின் தொடக் 
கம் , நடு , இறுதி என்னும் மூவிடங்களிலும் 

குறித் 
துள்ளார் . ஆசிரியர் இந்நூலை முதல் நூல் வழி நூல 
களிற் காணப்படுமாறு போலப் பன்னிரு சூத்திரங் 
களாகப் பகுத்துக்கொள்ள 

விலலை 

எனபதும் , 
பொது , உண்மை எனபதே அவரது பகுப்பு முறை 
என்பதும் அறிந்துகொள்ளுதற்குரியது . இப்பொழுது 
இந்நூலிற் காணப்படும் சூத்திரப் பகுப்புமுறை 
பின் வந்தோரால் செய்யப்பெற்றதாதல் வேண்டும் . 


உண்மை எனப்படும் பிற்பகுதியை ஆன்மா , அஞ் 
சவத்தை , உணர்த்தும் தன்மை , ஞான வாய்மை , 
அதன் பயன் , புனிதன் நாமம் ( திருவைந்தெழுத்து ), 
அணைந்தோர் 

தன்மை 

என ஏழாகப் பகுத்துக் 
கொண்டு விளக்கியுள்ளார் . ஞானத்தின் 
ஆன்ம தரிசனம் , ஆன்ம சுத்தி , ஆன்ம லாபம் 
மூன்றாக அமைத்துக் காட்டுகிறார் . உயிர் ஞானம் 
பெறும் முறையைப் பத்துப் படிநிலைகளாக உணர்த் 


பயனை 


என 


உமாபதி சிவம் பாயிரப் பகுதியில் 


திருநந்தி 


சிவப்பிரகாசம் பிள்ளை , மு . 


63 


சிவப்பிரகாசர் , தில்லை 


பாத 


துவது தச காரியம் எனப்படும் . உமாபதி சிவம் அப் 
பத்தினையும் இம்மூன்றனுள அடக்கி அழகுற விளக் 
கிக காட்டியுள்ள திறத்தினை இந்நூலிற் காணலாம் . 
திருவைந்தெழுத்து , அணைந்தோர் தன்மை ஆகிய 
வற்றை இந்நூலிற் போலவே தமது மற்றொரு 
நூலாகிய திருவருட் பயனிலும் ஆசிரியர் விளக்கிக 
கூறியுள்ளமை அறிதற்குரியது . 


கொணடிருந்த இவர் இரமண சற்குருமாலை , இரமண 
சரித அகவல் , இரமண தேவமாலை , இரமண 
மாலை , 

நானாா , விசார சங்கிரகம் முதலிய 
நூல்களை இயற்றியுள்ளார் . மேலும் உள்ளது நாற் 
பது என்னும் நூலுக்கு உரையும் எழுதியுள்ளார் . 
இவர் 1948 - ஆம் ஆண்டு காலமானார் . 

வீ.சே 


என 


சிவஞான முனிவர் தமது சிவஞான பாடியத்தில 
சித்தாந்த நுட்பங்களை விளக்கும் இடங்களில் சிவப் 
பிரகாசத்தினினின்றும் மிகுதியான மேற்கோளகளை 
எடுத்துக்காட்டியுள்ளமை இந்நூலின இன்றியமை 
யாச் சிறப்பினைப் புலப்படுத்துவதாகும் . சிவாகமங்க 
ளாகிய கடலைக் கடகக உதவும் மரக்கலம் 
இந்நூலைக குறிப்பிட்டுப் பாராட்டுவர் நிரம்ப அழ 
கிய தேசிகர் . 

டி.பி.சி. 
சிவப்பிரகாசம் பிள்ளை.மு . கி.பி.19- ஆம் 
நூற்றாண்டின் பிறபகுதியிலும் 20 - ஆம் நூற்றாண் 
டின் முற்பகுதியிலும் வாழந்த தமிழப் புலவர்களுள் 
ஒருவர் . இவா தெனனார்ககாடு மாவட்டம் சிதம் 
பரததிற்கு அருகில் உள்ள இடையன்பாற்சொரி 
என்னும் ஊரில் 

முத்துச்சாமிப் பிள்ளைக்கும் 
சொர்ணம்மாளுக்கும் கி.பி.1875 - ஆம் ஆண்டு மகனா 
கப் பிறந்தார் . தமிழ் , ஆங்கிலம் முதலிய மொழிகளில் 
மிகக ஈடுபாட்டுடன் பயின்று புலமையாளரானார் . 
பள்ளிக் கல்வியை முடித்துக் கொண்ட இவர் கல் 
லூரியில் தத்துவததை விருப்பப் பாடமாகக கொண்டு 
இளங்கலைப் பட்ட வகுப்பில் பயின்று வெற்றி பெற் 
றார் . பினனர்த் தென்னார்க்காடு மாவட்டத் தலை 
வர் அலுவலகத்தில் வருமான வரித் துறையில 
பணியாற்றினார் . இளமை முதற் கொண்டே இவர் 
தத்துவப் பாடத்தில ஆாவம் கொண்டிருந்தமையால் 
அறிவு நூல்களைக் 

கற்று உண்மைப் பொருளை 
அறிய முயற்சி செய்தார் . இவருககுக கிடைத்த 
ஓய்வு நேரங்களிலெல்லாம் தத்துவ ஆய்விலேயே ஈடு 
பட்டார் . 


சிவப்பிரகாசர் ( சுகவனம் ) 20 - ஆம் நூற்றாண 
டில வாழ்ந்த தமிழப் புலவர்களுள் ஒருவர் . இவர் 
சேலம் மாவட்டத்தில் உள்ள வலசையூர் பண்ணியப் 
பட்டி என்னும் ஊரில் சினனைய பிள்ளைக்கும் அரங் 
கம்மாளுக்கும் மகனாகத் தோன்றினார் . இவர் கருணீ 
கர் மரபினர் ஆவார் . இவா தமிழிலும் ஆங்கிலத்தி 
லும் ஆர்வமுடையவராக விளங்கினார் இளமை முதல் 
நன்றாகக் கல்வி கற்று வந்த இவர் மதுரைத் தமிழ்ச் 
சங்கம் நடத்திய தேர்வில் வெற்றி பெற்று 1919 - இல் 
பால பண்டிதர் பட்டம் பெற்றார் . பின்னர் 
அங்கேயே 1921 - இல் பண்டிதா பட்டமும் பெற்றார் . 
இவர் 1916-19 - ஆம் ஆண்டுகளில் சேலம் அரசினர் 
ஆசிரியா பயிறசிப் பள்ளியில் ஆசிரியர் பயிற்சி 
பெற்றார் . மேலும் சிதம்பரத்திலிருந்த மீனாட்சி 
கீழ்த்திசைக் கல்லூரியில் பண்டிதர் பயிற்சியும் பெற் 
றார் . இவர் 35 ஆண்டுகள் சேலம் மாவட்டத்தில் 
உள்ள உயர்நிலைப் பள்ளிகளிலும் சில ஆண்டுகள் 
சென்னை வேப்பேரியிலுள்ள உலூர்து மகளிர் உயர் 
நிலைப் பளளியிலும் தமிழாசிரியராகப் பணிபுரிந்துள் 
ளார் . இவர் ஆசிரியர் தொழிலேயனறிச் சமயத் 
தொடாபான சொற்பொழிவுகளையும் பல இடங் 
களில் செய்துள்ளார் . இவர் சைவ சமயத்தில் பற்றுக் 
கொண்டிருந்தாலும் சிறப்பாகத் தம் 
மரபினருக்காகப் 

பெரிதும பாடுபட்டார் . அவா 
மரபின் பெயரிலேயே 

கருணீகமித்திரன் 

என்னும் 
இதழை 1924 - இல் தொடங்கினார் . வாதம் 
உயர்வைக் கருதி 1926 - இல் காஞ்சிபுரத்தில் கருணீ 
கர் மாநாடு ஒன்றைக் கூட்டி நடத்தினார் . இவர் 
வடலூர் அடிகளார் வரலாறு , பெண்மனம , 
நலம் , கபிலை வாசகம் , சவகர் சதை , குட்டிக்குறள் 
திருக்குறள் நூறபா , சைன தருமம் முதலிய நூல் 
களை எழுதியுள்ளார் . 

வீ . சே . 


கருணீக 


குல 


உடல் 


இவர் தம் அலுவல் காரணமாகத் திருவண்ணா 
மலைக்குச் சென்றார் . அப்பொழுது அங்கிருந்த இர 
மண முனிவரின் தவக்கோலத்தினைக் 
கண்டார் . 
அம்முனிவரை அணுகி நான் யார் என்பதைத் தெளி 
வாகச் சொல்லுமாறு கேட்டார் . மௌன நிலையி 
லிருந்த அம்முனிவர் இவருக்கு அதன் பொருளை 
எழுத்து மூலமாகத் தெளிவாககினார் . அவ்வகையில் 
மெய்யறிவு பெற்றுத் திரும்பிய இவர் மீண்டும் திரு 
வண்ணாமலைக்குச் செல்வதையும் அம்முனிவரைக 
கண்டு வணங்குவதையும் வழக்கமாகக் கொண்டார் . 
இவ்வாறு இம்முனிவரிடம் அன்பும் ஈடுபாடும் 


சிவப்பிரகாசர் , தில்லை கி.பி. 17 - ஆம் நூற் 
றாண்டில் வாழ்ந்த தமிழ்ப் புலவர் . சைவ சமயத்தைச் 
சேர்ந்தவர் . இவர் திருவாவடுதுறையைச் சேர்ந்தவர் 
என்பர் சிலர் . இவர் இளமையில் தொண்டை நாட் 
டில் பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள முப்பந் 
தோட்டி என்னும் ஊரில் வாழ்ந்து வந்தார் . தெய்வ 
பக்தி மிக்க இவர் அவ்வூரில் கோயில் கொண்டுள்ள 
சோமநாதேசுவரர் மீது பிரபந்தம் ஒன்று பாடினார் . 


சிவப்பிரகாசர் , மதுரை 


64 


சிவபாதசுந்தரம் 


திருமுறைகளிலிருந்தே சான்றுகள் காட்டுவது மரபு 
ஒளவைக் குறளை வீட்டு நெறிப்பால் என்கின்றார். 
இவருக்குப் 

பின்னர் இவருடைய உபதேச 
பரம்பரை தொடர்ந்து வந்தது . 

அ.மா.ப. 


என்ற 

வேறு 


அப்பிரபந்தம் முப்பந் தொட்டியுலா எனப் பெயர் 
பெறும் . அந்நூல் 427 கண்ணிகளைக் கொண்டு படிப் 
பதற்கு இனிய நூலாக அமைந்துள்ளது . அங்கிருந்து 
சிதம்பரம் சென்று நடராசப் பெருமான் திருவடியை 
வணங்கும் பொருட்டுச் சிலகாலம் அங்கேயே தங்கி 
வாழ்ந்தார் . அதனால் இவர் தில்லைச் சிற்றம்பலவர் 
பெயராலும் 

வழங்கப்பட்டார் . 
சிதம்பரத்தில் வாழ்ந்த காலத்தில் இறைவனுடைய 
அருளால் சைவசித்தாந்த சாத்திரங்கள் பதினான் 
கனுள் திருவுந்தியார் . திருக்களிற்றுப்படியார் ஆகிய 
இரு நூலகளுக்கும் உரை எழுதினார் . அவ்வுரை 
படிப்பதற்குத் தெளிவாகவும் விரிவாகவும் அமைந்தது 
அந்நூல்களுக்குக் கிடைத்துள்ள உரைகளுள் இவரு 
டைய உரையே பொருட் சிறப்புப் பெற்று விளங்கு 
கின்றது . அனைவராலும் விரும்பிக் கற்கக் கூடியதாய் 
உள்ள அந்நூல் மூல நூலின் கருத்தை மாற்றாமல் 
எடுத்துரைப்பதாக அமைந்துள்ளது . 

வீ.சே. 


சிவபாதசுந்தரம் , சு . , கி.பி. 19 - ஆம் நூற் 
றாண்டின் பிற்பகுதியிலும் 20 - ஆம் நூற்றாண்டின் 
முற்பகுதியிலும் வாழ்ந்த தமிழ்ப் புலவர் . இவர் 
யாழ்ப்பாணத்திலுள்ள புலோலியூரில் சுப்பிரமணியம் 
பிள்ளைக்கும் 

வள்ளியம்மை அம்மையாருக்கும் 
கி.பி. 1878 - இல் மகனாகத் தோன்றினார் . இவர் இளங் 
கலைப் பட்ட வகுப்பு வரை படித்துச் சென்னைப் 
பல்கலைக் கழகத்தில் பட்டம் பெற்றார் . இவர் 
தமிழையும் வடமொழியையும் 

கணபதிப் 
பிள்ளை , பார்வதி அம்மையார் முதலியோரிடத்தில் 
சிறப்பாகப் பயின்று தேர்ச்சிபெற்றார் . இவர் தம் 
உறவினர் பள்ளியொன்றில் ஆசிரியராகப் பணியைத் 
தொடங்கித் திரிகோணமலையில் உள்ள புனிதசோசப் 
புப் பள்ளியில் தலைமை ஆசிரியராகப் பதவி உயர்வு 
பெற்று இரணடாண்டுகள் பணியாற்றினார் . பின்னர் 
விக்டோரியா கல்லூரியின் முதல் தலைமையாசிரிய 
ராகப் பொறுப்பேற்றார் . அப்பணியில் நன்றாக 
ஈடுபட்டுச் செயலாற்றியதனால் 

அக்கல்லூரியின் 
முதல்வர் பொறுப்பும் இவருக்குக் 

இவருக்குக் - கிடைத்தது . 
இலங்கை அரசு அந்நாட்டின் கல்வி முறையை மாற்றி 
அமைக்கும் பொருட்டு ஓர் ஆணைக் குழுவை 1939 
-இல் அமைத்தது . அக்குழுவில் இவரும் நியமன 
உறுப்பினராகச் சேர்ந்து செயல்புரிந்துள்ளார் . 


சிவப்பிரகாசர் , மதுரை : சிவப்பிரகாசர் 
என்னும் பெயரில் சைவ சமய ஆசிரியர்கள் சிலர் 
இருந்துள்ளனர் . அவர்களுள் வேறுபாடறிய இவர் 
மதுரைச் சிவப்பிரகாசர் எனப்படுகின்றார் . இவர் 
சைவ சித்தாந்த சாத்திரமாகிய இருபா இருபஃது , 
சிவப்பிரகாசம் ஆகிய நூல்களுக்கு உரை வரைந்துள் 
ளார் . இவரது காலம் கி.பி .15 - ஆம் நூற்றாண்டாகும் . 
மதுரை ஞானப்பிரகாசர் 

என்பவர் , சிற்றம்பல 
நாடிகள் மரபில் வந்தவர் ; காவை . அம்பலநாதத் 
தம்பிரானுக்கு மாணவர் . அந்த ஞானப்பிரகாசரின் 
சீடர் சிவப்பிரகாசராவார் . இவர் துறவியாக வாழ்ந் 
தார் . இவர் இருபா இருபஃது என்னும் சித்தாந்த 
சாத்திர நூலுக்குச் சகம் 

1410- ஆம் 

ஆணடில் 
( கி பி .1488 ) உரை எழுதிய செய்தியினை உரை நூலின் 
பாயிரப்பாடல் குறிப்பிடுகிறது . உரை எழுதுமுன் 

ருபா இருபஃது நூல் தோன்றிய வரலாற்றினை 
எழுதியுள்ளார் . சிவப்பிரகாசத்திற்கு விரிவான உரை 
இயற்றியுள்ளார் . இதன் 22 - ஆம் திருவிருத்த உரை 
யில் சிவஞான சித்தியார்ச் செய்யுள ஒன்றுக்கு 
உரை வரைந்துள்ளார் . இவர் தம் உரையில் கூறுங் 
கருத்துகளுக்கு ஆதாரமாக எடுத்துக்காட்டுத் தரும் 
போது , எடுத்தாளும் பாடல்களின் நூற்பெயரைக் 
குறிப்பிடுகிறார் . அதனால் இவரால் குறிப்பிடப்படும் 
நூல்களின் காலத்தை அறியும் வாய்ப்பு உண்டா 
கிறது . வடமொழியிலும் வல்லவராகிய இவர் சூத 
சங்கிதை , அசிந்திதம் போன்றவற்றிலிருந்து மேற 
கோள் காட்டியுள்ளார் . திருக்கோவையாரை இவா 
கோவைத் திருவாசகம் என்றும் திருக்குறளைத் 
திருவள்ளுவப் பயன் என்றும் கூறுவது குறிப்பிடதக்க 
தாகும் . சாத்திரக் கருத்துகளுக்கு இவர் மிகுதியாகத் 


சைவ சமயத்தில் நாட்டம் கொண்ட இவர் , அச் 
சமயத்தினை இகழும் கிறித்தவர்கள் , சைவ சமயத்த 
வரை மதம் மாற்றம் செய்பவர்கள் , கோயில்களில் 
பலியிடுவோர் முதலியோரைக் கடுமையாகக் 
கண்டித்தார் . சமயம் பரவுவதற்குப் பள்ளிகள் தாம் 
முதன்மையானவை என்பதையுணாந்து சைவப் பாட 
சாலைகளைப் பல இடங்களில் தொடங்கத் திட்ட 
மிட்டார் . திருக்கேதீசரக் கோயில் திருப்பணிக் குழு 
வின் தலைவராக இருந்து தொண்டாற்றியுள்ளார் . 
தம்முடைய இறுதிக் காலத்தில் அமைதியான 
வாழ்க்கை வாழ விரும்பிக் கந்தவனம் என்னும் 
முருகன் கோயிலுக்கு அருகில் திருமடம் ஒன்றனை 
அமைத்து அங்கிருந்து சைவத் தொண்டு புரிந்தார் . 


1 


சைவ 


இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நூல்கள் பல 
இயற்றியுள்ளார் . இவர் சைவபோதம் , சைவக்கிரியை 
விளக்கம் , சைவசமய சாரம் , 

சமயத்தின் 
பெருமை , கந்தபுராண விளக்கம் , திருவருட் பயன் 
விளக்கவுரை , திருவாசக மணிகள் , திருப்பெருவடிவம் , 
அளவை நூல் , அகநூல் முதலியவற்றைத் தமிழில் 


சிவராச பிள்ளை , கே.என் . 


65 


சிவராச பிள்ளை , கே.என் . 


மேலும் , 


எழுதியுள்ளார் . 

அளவையியலின் அடிப் 
படைக்கூறுகள் ( Essentials of Logic ) இந்து சமயத் 
தின் சைவக் கோட்பாடு ( Saiva School of Hin 
duism ) , சைவ சமயத்தின் பெருமைகள் ( Glories of 
Saivism ) ஆகிய நூலகளை ஆங்கிலத்திலும் எழுதி 
யுள்ளார் . இவ்வாறு சைவததிறகும் 

தமிழிற்கும் 
தொண்டு புரிந்த வர் 1953 - ஆம் ஆண்டு கால 
மானார் . 

வீ.சே. 


சிவராசபிள்ளை , கே என் . ( கி பி . 1879 
1941 ) : ஆங்கிலம் கற்று மேனாட்டுக் கலைப்பண்பில் 
திளைத்து ஆசையுடன் அருந்தமிழ் கற்று பெருந் 

தாண்டு புரிந்த பெருமக்களுள் ஒருவர் கே.என் . 
சிவராசபிளளை . இவர் பத்திரிகை வாயிலாகத் 
தம்மைத் தமிழுலகிற்கு அறிமுகப்படுத்திக்கொண்ட 
வர் . தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிறந்த முறையில 
ஆய்வுரைகளை எழுதி இந்த நாட்டில் மட்டுமன்றி 
வெளிநாட்டிலும் அறிஞர்களின் நன்மதிப்பைப் பெற்ற 
வர் . இயல்பாகக் கவிபாடும் திறம் பெற்ற கவிஞா. 
இத்தகைய பேராற்றல் படைத்து விளங்கிய சிவராச 
பிளளை சென்னைப் பல்கலைக் கழகத் தமிழா 
ராய்ச்சித் துறையின முதல் தலைவராய் அமரும 
சிறப்பினைப் பெற்றார் . 


பின்னர்த் திருவனந்தபுரத்தில் பேராசிரியர் சுந்தரம் 
பிள்ளை நடத்தி வந்த பீப்பிலசு ஒப்பினியன் என் 
னும் ஆங்கில இதழின் துணையாசிரியரானார் . திரு 
வனந்தபுரத்திலிருந்தே ‘ மலபார் குவார்ட்டர்லி ரிவ்யூ 
என்னும் முத்திங்கள் இதழையும் ஆங்கிலத்தில 
நடத்தி வந்தார் . இவர் பத்திரிகை வழி வெளிப் 
படுத்திய தமிழ் ஆங்கில ஆய்வுரைகள் அறிஞர் பெரு 
மக்களின் போற்றுதலைப் பெற்றன . கெயிக்குவார் 
பரோடா மனனர் அறிவித்திருந்த கட்டுரைப் போட் 
டியில் உலக அறிஞர்களோடு கலந்து கொண்டு முதற் 
பரிசு பெற்று உலக அறிஞர்களிடையே 

தமிழன் 
புகழை நிலைநிறுத்திய பெருமைக்குரியவரானார் . 
சிறு பாமாலை , மேக மாலை என்பவை அந்நாளில் 
வெளிவரத் தொடங்கின . இவ்வாறாகப் பத்திரிகை 
வாயிலாகவும் , நூல வாயிலாகவும் வெளிவந்த தமிழ் 
ஆங்கில ஆய்வுரைகளும் கவிதைகளும் , இவாதம் 
புலமையை உலகறியச் 

செய்தன . 

சில காலம் , 
இலங்கை யாழ்ப்பாணத்தில் புகழுடன விளங்கிய சர் . 
பொன்னம்பலம் ராமநாதன் அழைப்பினபேரில 
அங்குச் சென்று அவருடைய நூலுக்காகத் துணை 
புரிந்து திரும்பினார் . 


இவர் தம் மூதாதையர் கன்னியாகுமரி மாவட் 
டம் என வழங்கும் நாஞ்சில் நாட்டில் வீமநகரி என் 
னும் ஊரைச் சார் நதவராயினும் , சிவராச பிள்ளை 
பிறந்தது திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள கங்கை 
கொண்டான எனனும் ஊரிலாகும் . இவருடைய 
தந்தையார் பெயர் 

நாராயண பிள்ளை என்பது . 
இதனால் தான் ஆங்கில முதலெழுத்துகளைக் 
கொணடு கே.என் . சிவராசபிள்ளை என வழங்கப் 
பெற்றார் . இவர் தம் தாயார் பெயர் முத்தம்மை 

இவருடைய தமையன்மாா மூவருள் 
கே.என் . குமரேச பிள்ளை தமிழிலும் சிறப்பாகக் 
கம்பராமாயணத்திலும் பேரீடுபாடு கொண்டிருந்தார் . 
கம்பராமாயணம் குமரேசபிள்ளை என்னும் சிறப்புப் 
பெயர் பெற்று விளங்கினார் . இவருடன் சிவராச 
பிள்ளையும் சேர்நது தமிழாராய்ந்து இரட்டையர் 
எனப் போற்றும் வகையில் வாழ்ந்து வந்தனர் . 


சென்னைப் பல்கலைக் கழகத்திலே 1927 - ஆம் 
ஆண்டு 

தமிழ்த்துறை தொடங்கப்பெற்றபோது , 
சிவராசபிள்ளை அத்துறையின் முதல் தலைவராய் 
அமரும் பேறு பெற்றார் . ஏறத்தாழ ஏழாண்டுகள 
இங்குப் பணிபுரிந்தார் . உந்து என்னும் சொல்லா 
ராய்ச்சி அல்லது புறநானூற்றின் 

பழமை என் 
னும் ஆய்வு நூல் தமிழில் வந்தது ( 1929 ) . தமிழிலக் 
கியம் இலக்கணம் முதலியன தொடர்பாக ஆய்வுக் 
குறிப்புகள் பல அவவப்போது வெளிவந்தன . இப் 
பல்கலைக் கழக வழி தமிழகத்தில் அகத்தியர் ( Agas 
thiya in Tamil Land , 1930 ) . பழந்தமிழர் 

காலக் 
கணிப்பு ( Chronology of Early Tamils . 1932 ) என் 

ம்ம் இரு நூல்கள ஆங்கிலத்தில் வெளியாயின . நடு 
நிலையுடன் பொருளகளை ஆராய்ந்து தகுந்தமுறை 
யில் விருப்பு வெறுப்பினறி இவர் வெளியிட்டுள்ள 

இவர்தம் ஆய்வுரைகளில் காணலாம . 


என்பது 


னு 


பாங்கினை 


நாகர் 


சிவராசபிளளையின் படிப்பு நாகர்கோயிலிலும் 
சென்னைக் கிறித்தவக் கல்லூரியிலும் நிகழ்ந்தது . 
இவர் பி.ஏ. பட்டதாரியானார் . பட்டம் பெற்றதும் 
சில காலம் சுசீந்திரத்தில் காவல் துறை 

காவல் துறை மேலாள 
ராய்ப் பணியேற்றார் . இலக்கிய நாட்டமுடைய 

அதனை விடுத்து விலகினார் ; பத்திரிகை 
நடத்த முற்பட்டார் . இவர் வெளியிட்ட பத்திரிகை 
நாஞ்சில்நேசன் என்னும் வாரப் பத்திரிகையாகும் . 


இவர் 1934 - இல் ஓய்வு பெற்றபின் 
கோவில் நகரில் தமககெனச் சொந்த இல்லம் ஒன்று 
கட்டிக்கொண்டு வாழ்ந்துவந்தார் . தமிழ்ப் பணிகளில் 
தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் . திருவிதாங்கூாப் 
பல்கலைக் கழகத்தில் தமிழ் நிலைபெற ஆவன செய் 
தார் . சனமித்திரன் , என்னும் பெயரில் பத்திரிகை 
யும் நடத்தி வரலானார் . இந்நாளில் இவர் எழுதி 
யவை பல . நாஞ்சில் வெணபா என்பது 1935 - இல் 
வெளியிடப்பெற்றது . இவர் எழுதி வைத்துச் சென் 
றுள்ள தமிழ்ச் செல்வங்களுள் வாழ்ககை நூல் , கம்ப 


இவர் 


வா . க . 


9 - 5 


சிவராத்திரி 


66 


சிவராமமூர்த்தி , க . 


ராமாயணக் கௌத்துபம் , உரிச் சொல்லாராய்ச்சி , 
சில தமிழ்ச் சொல்லாராய்ச்சி , புது ஞானக்கட்டளை , 
இயற்கைப் பாவினமும் சில்லறைப் பாக்களும் , நாட் 
டுக் கணணிகளும் , சந்தப்பாக்களும் , இசைப்பாட்டுகள் 
என்பவை குறிப்பிடத்தக்கன . 

1941 - இல் சிவராசபிள்ளை மறைந்தபின் , இந் 
நூல்களும் அவர் எழுதி வைத்திருந்த பல குறிப்பு 
களும் பேணுவாரின்றிப் போயின . பிள்ளையவர்களின் 
மூத்த மகளார் சரசுவதியம்மையாரின் முயற்சியால் , 
சில தமிழ்ச் சொலலாராய்ச்சி , கம்பராமாயணக் 
கௌத்துபம் என்பவை வெளிவந்தன . ஏனையவை 
வெளிவராமல் முடங்கிக் கிடக்கின்றன . அந்நூல் 
களும் அச்சில் வெளிவருமாயின் சிவராசபிள்ளையவர் 
களின் முழுமையான உழைப்பின் பயனைத் தமிழுல 
கம் பெற இயலும் . 

மு.ச. 


அதனைச் சிவராத்திரியாக அனைவரும் கொண்டா 
டும்படி வரம் பெற்றாள் . அதுவே சிவராத்திரி . ஒரு 
முறை அம்பிகை விளையாட்டாக 

இறைவன் கண் 
களைக் கையால் பொத்த உலகம் முழுவதும் இருண் 
டமையால் மீண்டும் ஒளி உண்டாவதற்காகத் தேவர் 
கள் சிவபெருமானை வேண்டித் தொழுதநாள சிவ 
ராத்திரி. ஒரு கற்பகாலத்தில் அண்டங்கள யாவும் 
இருண்டன . உருத்திரர் அவ்விருள் நீங்குவதற்காகச் 
சிவபரம் பொருளை வேண்டிப் பூசித்து வரம் பெற்ற 
நாள் சிவராத்திரி . தேவர்கள் அமுதம் 

பெற 
வேண்டிப் பாற்கடலைக் கடைந்தனர் . அதில் எழுந்த 
ஆலகால நஞ்சினைக் சிவன் உட்கொண்டார் . அதன் 
நச்சுக் கொடுமை நீங்குவதற்காகத் தேவர்கள் இரவு 
முழுவதும் கண்விழித்துப் பூசை செய்த நாள் சிவ 
ராத்திரி கோவில்களில் இரவு ஆறுகாலப் பூசனை 
செய்து வழிபாடு செய்வர் . 


சைவர்கள் 

தூய்மையாக இருந்து இரவு முழு 
வதும் கண்விழித்துப் பட்டினியாயிருந்து 

விரதம் 
காப்பர் . பக்திப் பாடல்களைப் பாடுவர் . பூசைகள் 
செய்வர் . கண் விழிப்பதற்காகக் கதா காலட்சேபங் 
களும் நடக்கும் . இவ்விரதத்தை மேற்கொள்வோர் 
இம்மையில் பலவகைச் செல்வங்களையும் பெற்று , 
மறுமையில் முத்தி அடைவர் . 

அ.ஆ ந . 


சிவராத்திரி : சிவபிரானைக் குறித்து விரதம் 
காக்கும் இரவு சிவராத்திரி என்னும் பெயரால் 
வழங்கப்பட்டு வருகிறது . வைணவர்களுக்கு ஏகாத 
சியைப் போலச் சைவர்களுக்கு மிகவும் சிறப்பான 
விரதநாள் சிவராத்திரி . இரண்டுக்கும் மிக முக்கிய 
மான ஒற்றுமை ஒன்று உண்டு . இவ்விரு நாட்களிலும் 
விரதம் இருப்பமர்கள் இரவு முழுவதும் உறங்குவ 
தில்லை . 
மாசி மாதம் தேய்பிறை நாளில் வரும் சதுர்த்தசி 

பதினான்கு நாழிகை அளவுள்ள காலம் 
மகா சிவராத்திரி புண்ணியகாலம் என அழைக்கப் 
படுகின்றது . தேய்பிறை நாள் திரயோதசி 30 நாழி 
கைக்குச் சதுர்த்தசி வியாபிப்பது உத்தமம் என்றும் , 
திரயோதசி இல்லாமல் சதுர்த்தசி வியாபிப்பது 
அதமம் என்றும் ஆகம நூல் கூறுகின்றன . அது இலிங் 
கோற்பவ காலம் . எனக் கருதப்படுகின்றது . 


20 - ஆம் 


இரவு 


சிவராமமூர்த்தி , க . 

நூற்றாண் 
டில் கலை வரலாற்றில் அறிஞராக விளங்கியவர் 

வர் தமிழ் நாட்டில் வடஆர்க்காடு மாவட்டத்தில் 
களம்பூர் என்னும் ஊரில் பிறந்தார் . இவரது தந்தை 
யார் சுந்தர சாத்திரி , தாயார் மரகதவல்லி அம்மை 
யார் . இவர் தம் வாழ்நாள் முழுவதும் இந்தியக் 
கலை வரலாற்றை ஆராயும் பணியில் ஈடுபட்டார் . 
தொல்பொருள் ஆய்வாளராகவும் வல்லுநராகவும் 
கல்வெட்டாய்வாளராகவும் , வரலாற்று 
நராகவும் , வடமொழி அறிஞராகவும் விளங்கிய இவர் 
இந்தியக்கலையின் கூறுகளை ஆராய்ந்து அவற்றின் 
பெருமைகளை உலகுக்கு வெளிப்படுத்திய மாபெரும் 
அறிஞர் ஆவார் . 


வல்லு 


சிவராத்திரியன்று 
அமாவாசை கலந்திருக்கு 
மானால் அது பரியாய சிவராத்திரி எனப்படும் . மகா 
சிவராத்திரியன்று வரும் திரயோதசி சிவபெரு 
மானுக்குத் திருமேனி எனவும் . சதுர்த்தசி தேகி 
எனவும் கூறப்படுகிறது , 


மகா சிவராத்திரி சைவர்கட்கு மிகவும் முக்கிய 
மான விரதநாள் , பிரமன் திருமால் இருவரின் 
பொருட்டுச் சிவ பரம்பொருள் இலிங்க வடிவமாக 
எழுந்தருளிய அந்நாள் தேவர்களால பூசிக்கப்பட்ட 
தெனவும் கூறுவர் . 


க .சிவராமமூர்த்தி சென்னைப் பல்கலைக் கழகத் 
தில் சமசுகிருதத்தில் முதுகலைப்பட்டம் பெற்ற பின் 
சென்னை அரும்பொருட் காட்சியகத்தில் தொல்லி 
யல் பிரிவின் காப்பாளரானார் . இத்துறையிலும் , இது 
தொடாபுடைய பல்வேறு துறைகளிலும் இவர் சீரிய 
முறையில் தொண்டாற்றினார் . பின்னர் இந்தியத் 
தொலபொருள் பரப்பாய்வுத் துறையின் இயக்கு 
நராகக் கல்கத்தா அரும்பொருட்காட்சிச் சாலையில் 
பணிபுரிந்தார் . இவர் 

கலை , 

சிற்பம் , ஓவியம் , 
வரலாறு ஆகிய துறைகளில் ஆர்வம் காட்டினார் . 


சிவராத்திரி பற்றிப் பல்வகை விளக்கங்கள கூறப் 
பட்டுள்ளன . சிவசக்தி ஒரு பிரம கற்பத்தில் நான்கு 
யாமத்திலும் சிவனைக குறித்துப் பூசை செய்து 


சிவராமமூர்த்தி , க . 


67 


சிவவாக்கியர் 


உள்ள 


னிந்திய ஓவியங்கள் , இந்திய ஓவியம் ஆகியவையாகும் 
இவர் 1985 - ஆம் ஆண்டு காலமானார் . சி.கே சி . 


கலை 


புது தில்லியில 

தேசிய அரும்பொருட் 
காட்சிச்சாலையின் இயக்குநராகப்பின்னா மாற்றஞ் 
செய்யப்பட்டார் . சீரிய முறையில் பண்டைய 
களில் ஆய்வுகள் மேற்கொண்ட இவரை இந்திய அரசு 
அரும் பொருட்காட்சி சாலைகளின் மதிப்பியல் அறிவுரை 
யாளராக 

நியமித்தது பாரிசு நகரில் உள்ள அரும் 
பொருட் காட்சி சாலைகளின் பன்னாட்டுக் குழுவில 
செயற்குழு உறுப்பினராகவும் , பின்னர் அந்நிறுவனத் 
தின் இந்தியத் தேசிய குழுவின் தலைவராகவும் இவர் 
தொண்டாற்றினார் , 


சிவவாக்கியர் : சிவவாக்கியருடைய இயற்பெயர் 
என்னவென்பது தெரியவில்லை . எழுத்தை உன்னிச 
சொல்லுவேன் சிவவாக்கியம் என்று காப்புச் செய்யு 
ளில் கூறியிருப்பதால் , இவரைச் சிவவாக்கியர் என்றே 
அழைக்கத் தொடங்கினார்கள் . இவர் திருமூலரைப் 
பற்றிக் குறிப்பிடுவதால் , இவருடைய காலம் திருமூல 
ருக்குப் பிற்பட்டதாகும் . சிலர் கி பி . 9 - ஆம் நூற்றாண் 
டாக இருக்கலாம் என்பர் . இவருடைய சிறப்பை 
நோக்கித் தாயுமானவர் தம் பாடலுள குறிப்பிடுகி 
றார் .இவரது வரலாறு பற்றிச்சான்றுகளின் அடிப்படை 
யிலான செய்திகள் ஏதும் கிடைக்கவில்லை . 


இலலித கலைக் கழகத்தின் ஆராய்ச்சியாளராகத் 
திகழ்ந்த இவர் அமெரிக்காவிலும் ஐரோப்பிய நாடுகளி 
லும் பல கருத்தரங்குகளில் பங்குபெற்றார் . இந்தியா 
வைப் பற்றிய கல்வி நிறுவனங்களிலும் ( Institutes 
of Indology )சிறப்பு ஆராய்ச்சியுரைகள பல ஆற்றியுள் 
ளார் . காஞ்சி சங்கராச்சாரியார் இவருக்கு விசித்திர 
சித்தன் என்ற பட்டத்தை அளித்துச் சிறப்பித்தார் . 
பத்ம சிரீ ( Padma SrI ) என்ற விருதை 1968 - இலும் , 
பத்மபூசன் ( Padma Bhusan ) என்ற விருதை 1976 
இலும் இந்திய அரசு இவருக்கு அளித்துப் பெருமைப் 
படுத்தியது . 


இந்தியக் கலை , சிற்ப , ஓவிய வரலாறுகளைக் 
கற்று அறிந்து , ஆய்வுகளை மேற்கொண்ட சிவராம 
மூர்த்தி தாமே ஒரு நல்ல சிற்பியும் கலைஞரும் 
ஆவார் . மேற்கூறிய வரலாறுகளையும் , கல்வெட்டியல , 
நாணயவியல் , இறை உருவவியல் ஆகியவற்றையும் 
பொதுமக்களிடையே பரப்புவதற்கு இவர் பல ஆய்வு 
நூல்களை வெளியிட்டுள்ளார் . இவரே தம் நூல்களில் 
வரைபடங்களையும் வரைந்துள்ளார் . 


இவருடைய செய்யுள் நடை , சில இடங்களில் திரு 
மூலரின் நடையை ஒத்து இருக்கிறது . சிறு சொற்க 
ளைப் பயன்படுத்தி எளிய நடையில் உயர்ந்த தத்து 
வங்களை இவர் விளக்கியிருக்கிறார் . நட்ட கல்லும் 
பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் " என்னும் பாடல 
வரி பொதுவாக எல்லாருமே அறிந்த ஒன்று . சமயச் 
சடங்குகள் , சமயச் சினனங்கள் , கோவில் வழிபாடு 
முதலிய புறச் செயல்களில் இவருக்கு வெறுப்பு . 
சமயங்களில் பொதுமையே கண்ட இவர் சிவனைப் 
பரம்பொருள் என்று குறிப்பிடுவார் . கடவுளும் உயிரும் 
வேறு ; வீடுபேறு வாழக்கையின குறிக்கோள் ; அதை 
ஞானத்தால் பெறலாம் ; கடவுள் ஆன்மாவில் ஞான 
வடிவாக இருக்கிறார் ; அவரை அனுபவத்தால் காண 
வேண்டும் . என்பன போன்ற கருத்துகளை இவர் வெளி 
யிட்டிருக்கிறார் . இறைவன் உள்ளே இருக்க , வெளியே 
கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா என்று 
கேட்கிறார் . எங்கும் பரந்துள்ள பிரமத்தைச் சுருக்கம் 
அற்ற சோதி என்று குறிப்பிடுகிறார் , ஒரே கடவுள் 
தான் உண்டு 

என்பதைக் குறிக்க வருகின்றவர் , 
தில்லை நாயகன் அவன் திருவரங்கனும் அவன் , எல் 
லையான புவனமும் ஏக முத்தியும் அவன என்பார் . 
முக்தி நிலையைக் குறிக்க , நாழி உப்பும் நாழி அப் 
பும் நாழியானவாறு போல் என்று குறிப்பிடுகிறார் . 
மனத் தூய்மையே வேண்டியது என்பதைப் பலவாறு 
வற்புறுத்துகிறார் . மற்றைய சித்தர்களைப் போலவே 
இவரும் சில குறியீடுகளைப் பயன்படுத்துகிறார் . 
எண்களைப் பயன்படுத்தி நுண்ணிய கருத்துகளை 
விளக்குகிறார் . 


சவகர்லால் நேரு ஆதரவுத் திட்டத்தின் கீழ் 
இந்தியக்கலை , இலக்கியத்தில் நடராசர் என்னும் 
பொருள் பற்றி இவர் ஆய்வுகள் மேற்கொண்டு நூல 
ஒன்றை வெளியிட்டுள்ளார் . இந்நூலில் இந்திய ஓவிய 
வரலாற்றினை அழகுற எடுத்துரைத்துள்ளார் 
இவருடைய இந்தியககலை ( The Art of India ) , சிவ 
நடனம் ( The Dance of Siva ) , சமணக் கலை ஆய்வு 
( Panorama of Jaina Art ) ஆகிய நூல்கள உலக 
அறிஞர்களிடையே புகழ் பெற்றனவாம் . 


இவர் எழுதிய மற்ற நூலகளுள் குறிப்பிடத் 
தக்கவை முற்காலக் கீழைச் சாளுக்கியச் சிற்பம் , 
காளிதாசரால் அகத் தூண்டுதல் அளிக்கப்பட்ட சிற்பம் , 
வடமொழி இலக்கியமும் கலையும் , இந்தியப் பண் 
பாட்டின் மெய்விளக்கங்கள , இந்தியச் சிற்பம் , இந்தியப் 
படிமங்கள் , தென்னிந்தியப் படிமங்கள் , கழுகுமலையும் 
முற்காலப் பாண்டியர் குகைக் கோயில்களும் தென் 


ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ; உள்ளமே 
கோயில் ; ஆன்ம அனுபவமே பரமுக்தி ஆகியவையே 
இவர் கூறும் உண்மைகளாம் . இவற்றை உணர ஐந் 
தெழுத்துத் துணைசெய்யும் . 

டி.பி.சி , 


வா . க . 9 - 5 அ 


சிவன் 


68 


சிவன் 


இவர் முத்தொழில்களில் அழிக்கும் தொழிலின் 
கடவுளானார் . 

இன்று இந்துக்கள் பெருமளவில் வழிபடும் 
கடவுளான வெனுக்குக் கோயில்கள் மிகுதியாக 
உள்ளன . 

வருடைய பக்தர்கள் சைவர் , பாசுபதர். 
காபாலிகர் , காளாமுகர் , இலகுலிசர் , வீரசைவர் எனப் 
பல வகைப்படுவர் . சிவபுராணம் இவர் முத்தொழிலுக் 
கும் கடவுள் என்று கூறுகிறது . 


என 


சிவநாமம் : வசி என்பதிலிருந்து சிவ என்னும் 
சொல் தோன்றியதாகக் கூறுவர் . எங்கும் பரவி விளங் 
கும் கடவுளே சிவம் என்பது பற்றிக் குறிப்புகள் 
காணப்படுவதற்கு முன்னரே சிவ வழிபாடு சிந்து 
வெளி நாகரிகத்தில் இருந்தது . இந்நாகரிகத்தின் 
சின்னங்களில் சிவலிங்கங்களும் காணப்பட்டன . 


சிவன் , இந்துக் கடவுளாகிய மும்மூர்த்திகளுள் 
ஒருவர் . சிவனது தோற்றம் பற்றிய வரலாறு எங்கும் 
கூறப்படவில்லை . அருணகிரியந்தாதி சோணேசர் இல் 
லிற் பிறந்த கதையும் கேளேம் பேருலகில் வாழ்ந்துண்டு 
இறந்த கதையும் கேட்டிலேம் எனக் குறிப்பிட்டுள்ளது . 
சிவனுக்குப் பிறப்பு இல்லையாதலால் இவரைப் பற் 
றிய பிள்ளைத்தமிழ்ப் பிரபந்தங்கள் தோன்றவில்லை . 
இந்தியாவில் சிவ வழிபாடு மிகத் தொனமையானது . 
அமரகோசம் என்னும் நூல் சிவனை 48 பெயர்களால் 
குறிப்பிடுகிறது . வேத கால உருத்திரனே சிவன் எனக் 
கொள்ளப்படுகிறது . உருத்திரன தோலாடை அணிந்து 
மலையினை உறைவிடமாகக் கொண்டவர் 
வேதங்கள் கூறுகின்றன . இவருடைய ஆயுதங்கள் 
வில்லும் அம்புமாகும் . இவர் மூன்று உலகத்தின் 
தந்தையாகவும் கருதப்பட்டார் . சிவனுடைய மனைவி 
யின் பெயர் அம்பிகை . வேதத்தில் குறிப்பிடப்பட் 
டுள்ள உருத்திரன் கொடூரமானவராகச் சித்திரிக்கப் 
படுகிறார் . மக்கள் தங்களைத் தண்டிக்கவேண்டாம் 
என்றும் தங்களைக் காக்கும்படியும் இவரை வேண்டி 
னர் . உருத்திரனை வழிபட்டவர்கள் பிணியிலிருந்து 
நீங்கினர் . இவர் மக்களின் அருமருந்தாகவும் விலங்கு 
களைக் காப்பவராகவும் விளங்கினார் . எனவே , இவர் 
பசு பதி எனக் கூறப்பட்டார் . உருத்திரன் கி.மு. 
6 - ஆம் நூற்றாண்டுவரை கொடூரமான கடவுளாகவே 
கருதப்பட்டார் .உருத்திரனை ஆரியர்கள் கொடூரமான 
கடவுளாகவே கருதினர் . புராண காலத்தில் உருத் 
திரன் என்னும் பெயர் சிவனாக மாற்றப்பட்டது . திரா 
விடர்களே உருத்திரனைச்சிவனாக வழிபடத் தொடங் 
கினர் என்று கூறுவர் . சிவன் சாந்த கடவுளாக 
மாறினும் , அவர் தோலாடை தரித்து உடல் முழுமை 
யும் திருநீறு பூசி மண்டையோட்டு மாலையணிந்து 
கையிலே 

கபாலம் ஏந்திக் காடுகளிலும் 
களிலும் சுற்றித் திரிபவராகச் சுட்டப்படுகிறார் . 
ஆரியர்கள் சிவ வழிபாட்டை ஏற்றுக் கொண்டபின் 


பல 


சொரூப 


சகள 


சிவனின் 

நிலைகள : சிவன் பரசிவம் , 
சொரூபசிவம் , தடத்த சிவம் , சதா சிவம் , மகா 
சதாசிவம் முதலிய பல நிலைகளைப் பெற்றுள்ளார் . 
சொரூபசிவமே இவற்றுள் மேலான நிலை . 
சிவ நிலையில் மக்களின் மனம் வாக்குக் காயங்களுக்கு 
அப்பாற்பட்டவராகச் சிவன் இருக்கிறார் . இந்நிலை 
யில் மக்களிடம் இருந்து மிக விலகி இருப்பதால் 
சிவனே தனது நிலையிலிருந்து கீழிறங்கி மக்களிடம் 
தொடர்பு கொள்ளத் தடத்த நிலையை அடைகிறார் . 
இதற்குச் சகளம் என்றொரு பெயருமுண்டு . 
நிலையில் இவருக்கு 64 மூர்த்தங்கள் உண்டென்று 
புராணங்கள் கூறுகின்றன. 
சிவ வழிபாடு : சிவன் கோயிலகளில் 

கருவறை 
யில் இலிங்கமே காணப்படும் . இலிங்க வழிபாடு 
எப்பொழுது தோன்றியது என்பது பற்றிக் கருத்து 
வேறுபாடுகள் 

உள்ளன . ஆரியர்கள் இலிங்க வழி 
பாட்டை நாடோடி மக்களிடமிருந்து பெற்றனர் 
முனைவர் 

பண்டர்கார் 

குறிப் 
பிடுகிறார் . சர் . சான் மார்சல் சிந்துவெளி 
நாகரிகப் புதைவிடங்களில் இலிங்கங்கள் 
வற்றைக் கண்டுபிடித்தார் . முனைவர் இசுட்டின் 
( Dr. Stein ) என்பவரும் பலுசிசுத்தான் பகுதியில் 
இலிங்கங்களைக் கண்டுபிடித்துள்ளார் . எனவே , 
இலிங்கவழிபாடு ஆரியருக்கும் முற்பட்டது எனலாம் . 
திருமந்திரம் , சிவலிங்கம் , அண்டலிங்கம் , பிண்டலிங் 
கம் , சதாசிவலிங்கம் , ஆத்மலிங்கம் , ஞானலிங்கம் 
முதலியவை பற்றிக் கூறுகிறது . 


மலை 


என 


ஆர் . சி . 


பல 


3 


சிவலிங்க தத்துவம் : சிவலிங்கத்தில் எல்லாத் 
தத்துவங்களும் அடங்கியுள்ளன எனச் சாத்திர நூல் 
கள் கூறுகின்றன . ஈசானம் , தத்புருடம் , அகோரம் , 
வாம தேவம் , சத்தியோசாதம் என்னும் ஐந்து மூர்த் 
தங்கள் ( பஞ்சபிரம மூர்த்தங்கள் ) உண்டு . இவற்றுள் 


சிவலிங்கம் 


சிவன் 


69 


சிவன் 


சிவன் 


70 


சிவன் , பாபநாசம் 


ஈசானம் வடகிழக்காக நோக்கும் உச்சிமுகம் : தத்புரு 
டம் கிழக்கிலுள்ள முகம் : அகோரம் தெற்கில் உள்ள 
முகம் ; வாமதேவம் வடக்கிலுள்ள முகம் ; சத்யோ 
சாதம் மேற்கிலுள்ள முகம் ஆகும் . சிவலிங்கத் தத்து 
வத்தைப் பெரியபுராணம் , ஆகமங்கள் , சித்தாந்த 
சூறாவளி , சிவஞான சித்தியார் போன்ற நூல்கள் 
எடுத்துரைக்கின்றன. 


நடராசர் : சிவாலயங்களில் தெற்கு நோக்கியவாறு 
நடராசர் அம்பலம் காணப்படும் . சிவனது பல்வேறு 
வடிவங்கள் சிவன்கோயில்களில் இடம் பெற்றிருக்கும் . 
அவற்றுள் தலையானது நடராசர் வடிவம் ஆகும் . 
சோமாசுகந்தர் , தட்சிணாமூர்த்தி , பிட்சாடனர் , சந்திர 
சேகரர் முதலியோர் உருவங்கள் பிற வடிவங்களாகும் . 
நடராசர் நடனமாடும் நிலையில் இருப்பார் . தில்லை 
நடராசர் சிறப்பு வாய்ந்தவர் . ஆடல்வல்லான் என் 
றும் இவர் கூறப்படுவார் . நடராசர் பல்வேறு தாண்ட 
வங்கள் ஆடிப்பல்வேறு பெயர்களுடன் விளங்குவார் . 


சிவன் பாபநாசம் 


அனுக் 


பல 


லும் வாய்ப்புடன் , இசைப் பாடல்கள் இயற்றும் முறை 
களையும் கற்றார் . இசைப் பாடல்களைப் புனைவ 
திலேயே இவருக்கு நாட்ட மேற்பட்டது . பின்னர்க் 
கோனேரி ராசபுரம் வைத்தியநாதையரிடம் இசை 
பயின்றார் . அத்துடன் இசைப் பாடல்களைப் புனை 
யும் நுணுக்கங்களையும் கற்றுத் தெளிந்தார் . 

இவர்தம் இசைப் பாடல்கள் : இவரது முதல் 
இசைப் பாடல் திருவாரூர் தியாகராசப் பெரு 
மானைப் போற்றிய பாடலாகும் . நீலகண்ட சிவன் 
அரிகதை ( இசைக்கதை ) களுக்குப் பல நிருபணங் 
களை இயற்றியவர் . அவரிடம் பயின்ற பழக்கத்தால் 
இவரும் 

அரிகதைகளுக்குப் பாடல்களைப் 
புனைந்துள்ளார் . கவிகுஞ்சரபாரதி , சுவாதித் திரு 
ஆகியோரைப் 

போல இவரும் இராமா 
யணத்தை இராகமாலிகையாக இயற்றியுள்ளார் . 
பல இசைப் பாடல்களை நல்ல சொற்சுவை , பொருட் 
சுவையுடன் இயற்றியுள்ளார் . நான் ஒரு விளை 
யாட்டுப் பொம்மையா ? கற்பகமே கடைக் கண் 
பாராய் போன்ற பாடல்களை எடுத்துக்காட்டாகக் 
கூறலாம் . இவர் இயற்கையிலேயே இறையுணர்வும் , 
இசையறிவும் , தமிழ்ப் புலமையும் உள்ளவர் . 
அதனால் இராகங்களின் சீவ சுரங்களமைந்த சாகித் 
தியங்கனை இயற்றுவதில் வல்லவராக மதிக்கப் பெற் 
றார் . இவரது சாகித்தியங்களில் இராமதாசன் 
என்ற முத்திரையைப் பதித்துள்ளார் . சுமார் 3000 
பாடல்களுக்கு மேல்பாடியுள்ளார் எனத் தெரிகிறது . 


சிவன் அனுக்கிரகமூர்த்தியாக வடிவங்கள் எடுத்து 
வேண்டிய வரங்களை நல்குவார் . அனுக்கிரகமூர்த்தி 
வடிவங்களுள் குறிப்பிடத்தக்கவை சண்டேச அனுக் 
கிரக மூர்த்தி , விட்டுணு அனுக்கிரகமூர்த்தி அல்லது 
சக்கரதாண்டவ மூர்த்தி , நந்தி அனுக்கிரகமூர்த்தி , 
விக்னேசுவர அனுக்கிரக மூர்த்தி , இராவண 
கிரக மூர்த்தி , இலிங்கோத்பவ மூர்த்தி ஆகியவை 
ஆகும் . கொடுமைகளை அழித்து நன்மையைச் செய்ய 
இவர் சம்கார மூர்த்தியாக வடிவெடுப்பார் . அவ் 
வாறு எடுக்கப்படும் வடிவங்கள் கங்காள மூர்த்தி , கச 
சம்கார மூர்த்தி , திரிபுராந்தக மூர்த்தி , சர்வேச 
மூர்த்தி , காலாரி மூர்த்தி , பிரமா - சிர்சா சச்சேதக 
மூர்த்தி , காமாந்தக மூர்த்தி , அந்தகாசுர - வத - மூர்த்தி 
முதலியன ஆகும் . சிவன் கங்காதர மூர்த்தி , அர்த்த 
நாரீசுவரர் , அரிகரர் , 

கல்யாண 

சுந்தரமூர்த்தி , 
தட்சிணாமூர்த்தி , மகாயோகி , சந்திரசேகர மூர்த்தி 
போன்ற உருவங்களும் எடுப்பார் . 

சு.இரா . 
சிவன் , பாபநாசம் : இவர் தஞ்சை மாவட்டம் 
போலகம் என்னும் சிற்றுாரில் கி.பி. 1890 - ஆம் ஆண்டு 
பிறந்தார் . இவருக்கு இராமையா என்பது பிள்ளைத் 
திருநாமம் . இராமசாமி சிவன் என்ற பெயராலும் , 
பிற்காலத்தில் இவர் வாழ்ந்த ஊரின் பெயருடன் 
பாபநாசம் 

சிவன் என்ற பெயராலும் புகழ் 
பெறலானார் . 

கல்வி : இளமைப் பருவத்தில் தமது கல்வியைத் 
தமிழ் நாட்டில் கற்றார் . பின் திருவனந்தபுரத்தில் 
வடமொழியைக் கற்றார் . அச்சமயம் அங்கு வாழ்ந்த 
நீலகண்ட சிவன் 

புகழுடன் அழைக்கப் 
பெற்ற சிறந்த சாகித்திய கருத்தாவிடம் இசைபயி 


நாள் 


இசைத் தொண்டு : இவர் மயிலைக்கபாலீசுவரர் 
கற்பகவல்லியிடம் 

பக்தி கொண்டவர் . மார்கழி 
மாதந்தோறும் விடியற்காலை பசனைக்குழுவுடன் 
பாடுவார் . அது பிற்காலத்தில் சிவன் மண்டலி 
என்று வழங்கலாயிற்று . தனது முதுமைப் பருவத்தி 
லும் நடக்க முடியாமல் அமர்ந்து கொண்டு மெய் 
மறந்த நிலையில் பாடியுள்ளார் . 


என்று 


சிவாக்கிர யோகிகள் 


71 


சிவாக்கிர யோகிகள் 


களாக 


அந்தக் குழுவில் புகழ் மிக்க இசைக் கலைஞர் 
களும் , 

இளங்கலைஞர்களும் , இசைப்பிரியர்களும் 
சூழ்ந்திருந்து இசைப்பர் . அந்நிலையில் ஆசுகவிதை 

இவர் புனைந்த பாடல்களுமுண்டு . இவர் 
இசையரங்குகளில் இசைநிகழ்சசிகள் மிகுதியாகச்செய்த 
தாகத் தெரியவில்லை . ஆயினும் பல இசைக் கருத் 
தரங்குகளில் கலந்து கொண்டுள்ளார் . இவர்தம் 
பாடல்களை முன்னணி இசைக் கலைஞர்கள பாடு 
வதை வழக்கமாகக் கொண்டனர் . 

மதுரை 
டி.கே. பட்டம்மாள் , மதுரை சோமு போன்றவர்கள 
இவர்தம் பாடல்களுள் ஒன்றையாவது பாடாமல் 
சை நிகழ்ச்சியினை முடிக்க மாட்டார்கள் . 


அவர் அங்கே செனறு ஞானாசிரியரை வழிபட்டார் . 
அவருடைய வேடப்பொலிவையும் பக்குவத்தையும் 
கண்ட ஆசிரியர் அவருக்கு நிருவாண தீட்சையும் சந்நி 
யாசமும் வழங்கினார் . சர்வ ஞானோத்தர 
மத்தை உபதேசித்து , ஆசாரிய அபிடேகமும் செய்து 
சிவாக்கிர யோகி 

பெயரைச் சூட்டித் 
தமது ஆதீனத்தில் இரண்டாம ஆசிரியராக 
கச் செய்தார் . 


என்னும் 


இருக 


மணி , 


திரைப்படத்தில் சிவன் : இவர் பக்த குசேலா, 
தியாகபூமி முதலிய திரைப்படங்களில் நடித்திருக்கி 
றார் . பகத குசேலாவில் இவர் குசேலராக நடிததுப் 
புகழ பெற்றார் .இயற்கையிலேயே மெலிந்த உடலும் , 
உச்சிக் குடுமி முதலியனவும் கொண்டு பஞ்சகசசத் 
தோடு விளங்கும் இவர் , படத்தில் வறுமையில் 
வாடிய குசேலராகக் காட்சியளித்ததால் மிக்க புகழ் 
பெற்றார் . இவர் பக்தி நெறியில் நாட்டம்மிகக் 
கொண்டிருந்ததால் திரைப் படங்களில் 

பாட்டெழு 
தவும் , நடிக்கவும் விரும்பாமல் அத்துறையிலிருநது 
விலகினார் . 


குருவினிடம் அறிவுரையும் ஞானமும் பெற்ற 
சிவாக்கிர யோகிகள் சிவானந்த நிட்டையில் இடை 
யறாது ஈடுபட்டிருந்தார் . 

அதனால அவர் அதி 
வர்ணாசசிரம ஆசாரிய ஆரிய சைவ சமய பரிபாலக 
சிவாக்கிர யோகீந்தர ஞான சிவாசாரிய சுவாமிகள் 
என்று பாராட்டப்பட்டார் . அவர் காலத்திலுள்ள 
அரசர்களும் பொது மக்களும் அவருடைய பெருமை 
யைக் கேள்விப்பட்டு அவருடைய ஆதீனத்துக்கு வந்து 
அவரையும் அவருடைய குருவையும வணங்கிவிட்டுப் 
போவார்கள . அக்காலத்தில் வாழ்ந்திருந்த வைணவப் 
பெரியாராகிய மணவாள மாமுனி ( கி.பி. 1370-1443 ) 
என்பவருடன் இவர் பதினேழு நாட்கள சொறபோர் 
நடத்திச் சைவ சமயத்தின் பெருமையை நிலைநாட்டி 
னார் என்று சொலலுவதுண்டு . 


பாராட்டுதல் : இவர்தம் தமிழிசைப் பாடல்களுள் 
சிலவற்றைத் தொகுத்து அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகம் 

வெளியிட்டுள்ளது சென்னைத் தமிழிசைச் 
சங்கத்தின் 1965 - ஆம் ஆண்டு பண்ணாராய்ச்சிக் கருத் 
தரங்கில் தலைமையேற்றார் . அப்போது இவருக்கு 
இசைப் பேரறிஞர் என்ற பட்டம் வழங்கிப் 
பாராட்டினர் . சென்னை இசைக்கழகம் ( Muisc 
Academy ) இவருக்குச் சங்கீத கலாநிதி என்ற பட்டம் 
வழங்கியது . 


இவர் 1973 - ஆம் ஆண்டு தம் 83 - ஆம் வயதில் 
காலமானார் . 

என் சீ . 


பின்னர் அவர் தமது குருநாதரிடமும் அரசரிடமும் 
அனுமதி பெற்று , திருவீழி மிழலையில் வசிக்கத 
தொடங்கினார் . அதனால் அவர் வீழிச் சிவாக்கிர 
யோகிகள என்றும் வழங்கப்பெற்றார் . துறவு பற 
றிய விவாதம் ஒன்று , சுமிருதி வழி ஒழுகும் சிலருக 
கும் சிவாகம நெறி வழி ஒழுகும் சிலருக்கும் இடையே 
ஏற்பட , அதனைத் தீர்த்து வைக்கும் 

முறையில் 
சிவாக்கிர யோகிகள சைவ சந்நியாச பத்ததி என் 
னும் நூலை இயற்றினார் . எட்டுப் படலங்களைக 
கொண்ட அந்த நூல் குளியல , சந்தி , பூசை , தீட்சை , 
சந்நியாசம் முதலிய பலவற்றை விரித்து விளக்குகிறது . 

ஒருமுறை சூரியனார் கோயிலுக்குச் சென்று தங்கி 
ஆசிரியரை வணங்கி நிறக , அவருடைய கட்டளை 
யின்படி வடமொழிச் சிவஞானபோதத்துக்குச் சங்கிரக 
வியாக்கியானம் என்னும் ஒரு சிற்றுரையும் சிவாக் 
கிரபாடியம் என்னும் பேருரையும இயற்றினார் . 
அந்தப் பேருரையில் அகோர சிவாசாரியாரின சிவசம 
வாதக் கருத்துகளை மறுத்திருக்கிறார் சிவாக்கிர 
பாடியமும் , வேறு சித்தாந்த நூல்களும் கற்கும் மாண 
வர்களுக்காகச் சித்தாந்தக் கொள்கைகளைச் சுருக்க 
மாக விளக்கும் வகையில் சைவபரிபாடை எனனும் 
நூலை வடமொழி உரைநடையில் செய்தருளினார் . 
அது ஐந்து பரிச்சேதங்களை ( பகுதிகளை ) க கொ 
டது . மேலும் சர்வ ஞானோத்திரம் , தேவிகாலோத் 
திரம் ஆகிய நூல்களுக்கும் அரதத்தாசாரியார் 


என்றும் 


சிவாக்கிர யோகிகள் சூரியனார் கோயில 
ஆதீனத்தைச் சேர்ந்தவர் . இந்த ஆதீனம கந்த 
பரம்பரை என்றும் , வாமதேவ சந்தானம் 
வழங்கப்படும் . இந்த ஆதீனத்தை நிறுவியவா 

சிவக 
கொழுந்து சிவாசாரியார் . அவர் கலவி கேளவிகளி 
லும் சிவஞானத்திலும் சிறந்தவர் . 

அக்காலத்தில் தொணடை நாட்டில் பிராமண 
குலத்தில் பிறந்து , கல்விச் சிறப்பும் பக்திச் சிறப்பும் 
கொண்டிருந்த 

ஒருவர் , தக்க ஞானாசிரியரைத் 
தேடிக் காவிரி நாட்டை வந்தடைந்தார் . சிவக் 
கொழுந்து தேசிகரின் பெருமையைக் கேள்வியுற்ற 


சிவாசி பல்கலைக் கழகம் 


72 


சிவாசி 


என்னும் நூலுக்கும் 


இயற்றிய சுருதிசூகதி மாலை 
தமிழில் உரை எழுதினார் . 


பியல் , விலங்கியல் , மருத்துவம் , பொறியியல் முதலான 
வற்றில் இளநிலைப் பட்டத்தையும் பெறவசதியுண்டு . 


இரண்டாம சந்தானாசாரியாகிய அருள் நந்தி 
சிவாசாரியாரின் 

சிவஞான 

சித்தியார் எனனும் 
நூலில் பரபக்கம் , சுபக்கம் என்னும் இரண்டு பகுதி 
களுக்குமே உரை எழுதினார் . ஆனால் , பரபககத் 
துக்கு இவர் எழுதிய உரை இதுவரை கிடைக்க 
வில்லை . 


இப்பல்கலைக் கழகத்தில் 85 க்கும் மேற்பட்ட 
ணைப்புரிமை பெற்ற கல்லூரிகள் உள்ளன , பல் 
கலைக் கழகத்தில் 

இல்லாத ஒருசில பாடங்கள் 
கல்லூரிகளில் உள்ளன . இணைப்புரிமை பெறாமல் 
இப்பல்கலைக் கழகத்தின் இசைவு பெற்றுசசத்திரபதி 
சாகு வாணிகக்கல்வி ஆராய்ச்சி மையம் ( Chhatrapati 
Shahu Central Institute of Business Education and 
Research ) உள்ளது . இங்கு வணிகவியல தொடர்பான 
பலதுறைக் கல்வி வழங்கப்படுகிறது . 


பின்னர் , சுவானந்த நாச்சியார் என்னும் அடி 
யாரின பொருட்டுச் சிவநெறிப் பிரகாசம் என்னும் 
தமிழ்ச் செய்யுள நூலை இயற்றித் தந்தார் . இவ 
ருடைய மாணவராகிய நந்தி சிவாக்கிர யோகிகள் 
அந்த நூலுக்கு உரை எழுதி இருக்கிறார் . 


முதுநிலைப் பட்டத்திற்குப்பின் முனைவர் , முது 
முனைவர் முதலான ஆராய்ச்சிப் பட்டங்கள் பெற 
இங்கு வசதியுணடு சிவாசி பல்கலைக் கழகம் எல்எல்டி 
( LLD ) பட்டம் ஒனறையே சிறப்பு நிலைப் பட்டமாக 
வழங்குகிறது . 


சிவாக்கிர யோகிகள் தம் ஆசிரியராகிய சிவக் 
கொழுந்து தேசிகரின் முடிவு நெருங்கியதை அறிந்து , 
சூரியனார் கோயிலுக்கு வந்து , அங்கே சிறிது காலம் 
தங்கி இருந்து தம் குருவின் மறைவுக்குப்பின் தம் 
மாணவராகிய நந்தி சிவாக்கிர யோகிகளுக்கு ஆதீனப் 
பட்டம் சூட்டித் திருவீழிமிழலைக்கே 

திரும்பிச் 
சென்று அங்கேயே காலமானார் . 


. 


டி.பி சி . 


முழுநேரக் கல்வியல்லாது பகுதி நேரத்திலும் 
மாணவர்கள் பயின்று பட்டங்கள் பெற இப்புலகலைக் 
கழகம் வசதி செய்துள்ளது . மாணவர்கள தனிப்பட்ட 
முறையிலும் பயின்று ( Private Study ) பட்டங்கள் 
பெறலாம் . பெண்களும் மராத்தி பேசும் மாணவர் 
களும் தனிப்பட்ட முறையில் நேரடியாகத் தேர்வில 

லந்து கொண்டு பட்டங்கள் பெறலாம் . 
வசதி கோவா , பெல்காம் , கார்வார் மாவட்டங்கள 
முதலான பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் 
உண்டு . 


சிவாசி பல்கலைக் கழகம் தென் மகா 
ராட்டிர மாநிலத்தில் 1962 - இல் நிறுவப்பட்டது . இப் 
பல்கலைக் கழகம் கி.பி. 17 - ஆம் நூற்றாண்டில் 
வாழ்ந்த மிகப்பெரும் வீரரும் , அரசருமான சத்திரபதி 
சிவாசி ( Chhatrapati Shiva ] 1 ) நினைவாக அமைக்கப் 
பட்டது . தென் மகாராட்டிரத்தின் உயர் கலவித் 
தேவையை நிறைவு 

செய்யும் நோக்கத்துடன 
கோலாப்பூரில் ஒரு பலகலைக் கழகம் வேண்டுமென்று 
1930 முதலே வலியுறுத்தப்பட்டது . 

சிவாசி பல்கலைக் கழகம் ( Shivaji University ) 
இன்று 

கோலாப்பூர் , சாஙலி ( Sangli ) , சத்தாரா 
( Satara ) சோலாப்பூர் ( Sholapur ) ஆகிய மாவட்டங் 
களுக்கு உயர்கல்வி வழங்கும் நிறுவனமாகக் கோலாப் 
பூர் மாவட்டத்தில் வித்யா நகரில் அமைக்கப்பட்டுள 
ளது . கற்பித்தல் , ஆராயச்சி , இணைப்புரிமை ( Affilia 
tion ) வழங்குதல முதலான பணிகளை இப்பல்கலைக் 
கழகம் முதன்மையாகக் கொண்டுள்ளது . 


வை தவிர , பட்டயத் தகுதி ( Diploma ) சான் 
றிதழ்த் தகுதி ( Certificate ) நிலைகளிலும் பயில வழி 
யுண்டு . இந்தி மொழிகளுள் சில , அயல் நாட்டு மொழி 
களுள் சில , கூட்டுறவுச் சட்டம் , 

வரிச்சட்டங்கள் , 
தொழில் சட்டம் , மருத்துவப் பிரிவுகளுள சில ( DCH , 
DGO , D. Ortho ) , மேலாண்மையியல் 

முதலான 
பாடங்களில் பட்டயத் தகுதி பெற வாய்ப்புண்டு . 
இளம் நிலைப் பட்டங்கள் பெற்றவர்களுக்கும் 
பல்கலைக் கழக ஊழியர்களுக்கும் ஆங்கிலப் பயிற்சி 
யளிக்கும் பாடத்திட்டமும் இங்கு உள்ளது . 

சீ.ப. 


இப்பல்கலைக் கழகத்தில் கலை , வணிகவியல , 
கல்வியியல் , சட்டம் , சமுதாய அறிவியல் , மருத்து 
வம் , ஆயுர்வேத மருத்துவம் , பொறியியல் , அறிவியல் 
முதலான புலங்கள் உள்ளன . இவற்றில் பல துறை 
கள் செயற்படுகின்றன . இங்கு மராத்தி , ஆங்கிலம் , 
உருசியமொழி , புவியியல் , வரலாறு , கலவி , பொரு 
ளியல் , சமுதாயவியல் , இதழியல் , நூலகவியல் , அரசி 
யல் , தாவரவியல , வேதியியல் , கணிதவியல் , இயற் 


சிவாசி , முதலாம் : இந்தியாவை ஆண்ட 
அவுரங்கசீபு என்ற முகலாய மன்னருடைய 
வெறியை எதிர்த்துப் போராடுவதற்கு மராத்திய 
மக்களை ஒரு வலிமை பொருந்திய தேசிய இனமாக 
மாற்றியமைத்தவர் சிவாசியேயாவார் . தமது இளம் 
வயது முதற்கொண்டே இந்து மதத்தில் மிகுந்த பற் 
றுக்கொண்டிருந்த இவர் ஓர் இந்து அரசை நிறுவ 
வேண்டுமென்ற ஆசையை வளர்த்துக்கொண்டுவந்த 
தில் வியப்பேதுமில்லை . இவருக்குக் குலதெய்வம் 


சிவாசி 


73 


சிவாசி 


யாதை 


யை 


போது 


பவானி . இந்து தருமத்திற்குப் புத்துயிர் கொடுக்க 
வந்தவர் என இவரைப் போற்றுகின்றபோதிலும் , 
இவர் மதவெறியர் அல்லர் . முசுலீம்களுடைய 
மேலாண்மை மற்றும் அவர்கள் கையாண்ட மத 
வெறியை வெறுத்தாரேயன்றி இசுலாம் மதத்தை 
வெறுக்கவில்லை . இசுலாமிய சமயாசிரியர்களுக்கு மரி 

செய்தார் . மசூதிகளுக்கு வரியிலா நிலங் 
களைத் தந்தார் . இசுலாமியரைத் தம் படையில் 
சேர்த்துக்கொண்டார் . அவர்களைக் கொண்டு தம் 
வீரர்களுக்குப் படைப் பயிற்சி அளித்தார் . தம் வீரர் 
கள் பிறர் நாட்டைச் சூறையாடுவதில் ஈடுபட்ட 

மசூதிகளை அழிக்கக்கூடாது என்றும் 
குரானை அவமதிக்கலாகாது என்றும் , 

எந்தப் 
பெணணையும் கற்பழிக்கக்கூடாது என்றும் ஆணை 
யிட்டார் . ஆணையை மீறியவர்களுக்குக் கடுமையான 
தண்டனை வழங்கினார் . தம்மிடம் குரானை எவரா 
வது ஒப்படைத்தால் அதை மரியாதையுடன் காப் 
பாற்றி யாரேனும் ஒரு முசுலீமிடம் கொடுத்துவிடு 
வார் . இசுலாமியப் பெண்கள் சிறைப்படுத்தப்பட் 
டால் அவர்களைப் பணம் கொடுத்து அவர்களுடைய 
உறவினர்கள் விடுவிக்கும் வரை அவர்களைச் சிவாசி 
கணகாணித்து வந்தார் . 

சிவாசி கி.பி. 1627 - இல் ( 1630 - இல என்று சிலர் 
கூறுவர் ) சிவ்னெர் ( Shivner ) எனனும் இடத்தில 
பிறந்தார் . இவரது தந்தையின் பெயர் சாசி பான்சுலே 
( Shahji Bhonsle ) . தாயார் பெயர் சீசா பாய் (Jha 
Bal ) , சீசா பாய் தேவகிரியை ஆண்டுவந்த யாதவர் 
கள் மரபில் தோன்றியவர் . சாசி , மேவாரைச் 
சார்ந்த சிசோதியாக்கள் ( Sisodlas ) பரம்பரையில் 
வந்தவர் . கருநாடகச் சாகீரைச் ( Jagir ) சாசி பெற்ற 
பின்பு அவ்விடத்திற்கு அவரும் அவர்தம் இரண் 
டாவது மனைவியும் சென்றுவிட்டனர் . 
லுள்ள சாகீரில் சிவாசியும் அவா தாயாரும் தாதாசி 
கொண்ட தேவு என்ற கல்விமானிடம் ஒப்படைக்கப் 
பட்டனர் . சாசியின் சாகீரை ஆட்சி புரிந்து வருவ 
துடன் சிவாசிக்குக் குதிரையேற்றம் , சண்டைப் பயிற்சி , 
ஆட்சிமுறை பற்றிய பாடங்கள் ஆகியவற்றைக் 
கற்றுக்கொடுத்தார் . தம் தாயாரிடமிருந்து வீரம் , 
இந்து தருமத்திடம் பற்று ஆகியவற்றைக் கற்றுக் 
கொண்டார் . இவருடைய தாயார் இவருக்கு இந்து 
வீரக் காவியங்கள் , புராணங்கள் ஆகியவற்றில் இருக் 
கும் கதைகளை இவருக்குக் கூறி இந்து மதத்தை 
முசுலீம்களின் தாக்குதல்களிலிருந்து 

காப்பாற்ற 
வேண்டியதன 

தேவையை வலியுறுத்தி வந்தார் . 
மேலும் மாவலி ( Mavali ) இளைஞர்களுடன் சேர்ந்து 
கொண்டு மலைப் பகுதியில் சுற்றிவந்தார் . அதனால் 
மலைப்பகுதியிலுள்ள வழிகள அனைத்தையும் அவர் 
நன்குணர்ந்திருந்தார் . அப்போது அவுரங்கசீப்பிற்கும் 
க்காணத்தில் ஆட்சி செய்துவந்த பீசப்பூர் மற்றும் 


கோல்கொண்டா சுல்தான்களுக்குமிடையே போர் 
நடந்து வந்தது . மேலும் பீசப்பூரில் வயது நிரம்பாத 
அரசர்கள் ஒருவர் பின் ஒருவராகப் பட்டம் எய்தினர் . 
பிரபுகள் தன் நலத்தில் கணணுங் கருத்துமாயிருந்த 
னர் . ஆகவே ,அங்குக் குழப்பம் ஏற்பட்டது . இத்தகைய 
அரசியல் சூழ்நிலைகள் சிவாசிககுச சாதகமாக அமைந் 
தன . அவர் , தோர்னா எனற மலைக்கோட்டை 

கி.பி. 1640 - இல் கைப்பற்றி அதனருகே இரெய் 
கார் என்ற கோட்டையை உருவாக்கினார் . பீசப்பூர் 
சுல்தானின் ஆளுகைக்குட்பட்டிருந்த அதிகாரிகளிட 
மிருந்து பல கோட்டைகளைக் கைப்பற்றினார் . அத 
னால கோபமுற்ற பீசப்பூர் சுல்தான் , தம்மிடம் 
பணியாற்றிவந்த சாசியைச் சிறையிலிட்டார் . அதன் 
காரணமாகச் சிவாசி தம் போர் 

நடவடிக்கைகளை 
இடைக்கால ஏற்பாடாக நிறுத்திக்கொண்டார் . 
தாம் கைப்பற்றிய இடங்களில் 

தமது ஆட்சியைக் 
கி.பி. 1649 முதல் 1655 வரை வலிமைப்படுத்தினார் . 

பீசப்பூர் மீது அவுரங்கசீபு படையெடுத்து வந்த 
போது சிவாசி முகலாயருக்குச சொந்தமான அகமதா 
பாதைத் தாக்கினார் ; சுன்னாரைச் ( Junnar ) சூறை 
யாடினார் . ஆனால் , இறுதியில் அவர் தோற்கடிக்கப் 
பட்டார் . சிவாசி மீண்டும் கி.பி. 1658 - இல் போரைத் 
தொடங்கினார் . வட கொங்கணத்திலுள்ள கல்யாண , 
கொலாபா , பிவாண்டி , மவூலி ( Mahuli ) , மாகத்து 
( Mahad ) 

இடங்களைக் கைப்பற்றினார் . 
கல்யாணில் பீசப்பூர் ஆளுநருடைய மருமகளைச 
சிவாசியின் முன் நிறுத்தினா . ஆனால் , சிவாசி அவரைத் 
தக்க மரியாதையுடனும் , பாதுகாப்புடனும் பீசப் 
பூருக்கு அனுப்பிவைத்தார் . பீசப்பூர் சுல்தான் தம் 
படைத்தலைவர் அப்சல்கான் எனபவரைச் சிவாசி 
யுடன போரிட்டு அவரை உயிருடன அல்லது 
பிணமாகக் கொண்டு வரும்படி பணித்தார் . 
அவருடன் 

போரிட்டு வெலவ தரிது என்பதை 
உணர்ந்த அப்சல்கான் அவரைத் தந்திரமாகத் தம் 
பாசறைக்கு வரவழைத்து அவரைக் கொல்லத் திட்ட 
மிட்டார் . கிருசுணாசி என்ற மராத்திய பிராமணர் 
வாயிலாக அத்திட்டத்தை அறிந்து கொண்ட சிவாசி 
தக்க முன்னேற்பாடுகளுடன பேச்சுவார்த்தை நடத்த 
அப்சல்கான் பாசறைக்குச் சென்றார் . அன்புடன் 
அவரைத் தழுவுவதுபோல் நடந்து கொண்டு ஒரு 
கையில் அவருடைய கழுத்தை நெறித்துக்கொண்டு 
மற்றொரு கையில் உடைவாளால் கொல்ல முயன் 
றார் . சிவாசி 

கணப்பொழுதில் தமது புலி நகம் 
போன்ற இரும்புக்கையுறையைக் கொண்டு அப்சல் 
கானைக் 

கொன்றார் . மறைந்திருந்த மராத்தியப் 
படையினர் தலைவனற்ற 
முறியடித்துப் பாசறையைச் சூறையாடினார்கள் . 
அடுத்த இரண்டு ஆண்டுகள் தென் கொங்கணத்தைக் 
கைப்பற்றுவதில் செலவிடப்பட்டன . சிவாசியின் படை 


ஆகிய 


பூனாவி 


| 


பீசப்பூர் 


படையை 


தக்க 


சிவாசி 


74 


சிவாசி 


கள் பீசப்பூர் வரை முன்னேறின . இறுதியில் சிவாசி 
யின் நேரடிக் கட்டுக்குள இருந்த பகுதிகளுக்குச் 
சிவாசியே அரசராக இருககப் பீசப்பூர்சுல்தான் ஒப்புக் 
கொண்டார் . 


செய்சிங்கிற்குப் பிறகு சசுவந்தசிங்கு தக்காண 
ஆளுநராக நியமிக்கப்பட்டார் . அவர் சிவாசியுடன் 
நட்பு நாடினார் . மேலும் அவுரங்கசீபின் எணணம் 
வடமேற்குப் பகுதியில் திரும்பியதால் சிவாசியுடன் 
அவுரங்கசீபு நட்புறவு மேற்கொள்ள வேண்டிய 
தாயிற்று . சிவாசி மன்னர் பட்டம் தரிக்க அவுரங்கசீபு 
ஒத்துக்கொண்டார் . பீரார் சாகீரும் , சிவாசிக்கு 
அளிக்கப்பட்டது . அத்துடன் மன நிறைவு கொள்ளா 
மல் 

இழந்த கோட்டைகளை மீட்க முயன் 
றார் . சூரத்தை 

சூறையாடினார் . 
காணடேசு , அகமது நகர் போன்ற முகலாயப் பகுதி 
களையும் சூறையாடினார் . பீசப்பூருக்குச் சொந்த 
மான ஊப்ளி, கார்வார் ஆகியவற்றையும் கைப்பற்றி 
னார் . இவ் வெற்றிக்குப் பிறகு கி.பி. 1674 - இல் 
சத்திரபதி ( அரசருக்கு அரசர் ) என்ற பட்டத்தைச் 
சூட்டிக்கொண்டார் . அது ஒரு புதிய இந்து அரசின் 
பிறப்பை அறிவித்தது . 


மீண்டும் 


அவுரங்கசீபு கி.பி. 1660 - இல் செயிசுதகான் என்ப 
வரைத் தக்கண ஆளுநராக நியமித்துச் சிவாசியை 
ஒடுக்கும்படி கட்டளையிட்டார் . செயிசுதகான 
பூனாவைக் கைப்பற்றினார் . திருமணக் கும்பலபோல் 
வேடம் தரித்துககொண்டு சிவாசியும் 400 வீரர்களும் 
பூனாவிற்குச் சென்று செயிசுதகானுடைய பாசறைக் 
குள் புகுந்து அவரைத் தாக்கினார்கள் . சனனல் 
வழியாகத் தப்பித்து ஓடும்போது செயிசு தகான் தன் 
விரல்கள இரண்டை இழந்தார் . அதையடுத்து அவர் 
பூனாவை விட்டு நீங்கினார் . அதனால் அவுரங்கசீபு 
அவரைத் தில்லிக்குத் திருப்பி அழைத்துக்கொண்டார் . 
சிவாசி கி.பி. 1664 - இல் சூரத்தைத் தாக்கினார் . அவர் 
10 மிலியன் உரூபாய்கள் மதிப்புள்ள கொளளைப் 
பொருள்களை அங்கிருந்து கொண்டு சென்றார் . 
சிவாசியின் அட்டகாசத்தைப் பொறுக்க முடியாமல் 
அவுரங்கசீபு செயசிங்கை அனுப்பிவைத்தார் . மிகக் 
கவனமாக முனனேறிச் சென்று சிவாசியைச் சுற்றிலும் 
பகைவர்களைச் செய்சிங்கு தோற்றுவித்தார் . பின் 
னர் , புரந்தரை முற்றுகையிட்டார் . அதைக் காக்கும் 
முயற்சியில் 300 மாவலி வீரர்கள் உயிரிழந்தனர் . 
அதன் பின்னர் இரெய்காரைத் தாக்கச் செய்சிங்கு 
முயற்சித்தார் . ஆகவே , அவருடன் சிவாசி 

புரந்தர் 
உடன்படிக்கையைச் செய்துகொண்டார் . முகலாயப் 
பேரரசரைத் தம் மேலாளராகச் சிவாசி ஏற்றுக் 
கொண்டார் ; 23 கோட்டைகளைப் பேரரசருக்குக் 
கொடுத்துவிட்டார் ; 5,000 குதிரை வீரர்களைப் 
பேரரசர் படைக்கு அனுப்புவதற்கு இசைந்தார் . 


சாகும் வரை சிவாசி முகலாயர்களுடனும் பீசப் 
பூர் சுல்தானுடனும் போா நடத்தி வந்தார் . கோல் 
கொண்டாச்சுல்தானுடன் நட்புக்கொண்டு செஞ்சி , 
வேலூர் , தஞ்சை 

பகுதிகளை வென்றார் . 
மைசூர் மேட்டுப் பகுதியையும் தம் ஆட்சியின்கீழ்க் 
கொண்டுவந்தார் . சுரத்தினாலும் , சீதபேதியினாலும் 
பீடிக்கப்பட்டு கி.பி. 

ஆண்டு ஏப்பிரல் 
மாதம் 14 - ஆம் நாள் உயிரிழந்தார் . 


ஆகிய 


1680 - ஆம 


| 


சிவாசி ஒரு சிறந்த ஆட்சியாளராகத் திகழ்ந் 
தார் . அவருடைய பேரரசு மூன்று மாகாணங்களாகப் 
பிரிக்கப்பட்டது . ஒவ்வொன்றிறகும் ஓர் ஆளுநர் 
நியமிக்கப்பட்டார் . மாகாணங்கள் ஒவ்வொன்றும் 

பிராந்து ( Prants ) களாகப் பிரிக்கப்பட்டது . 
கிராமங்களில் பஞ்சாயத்து முறை நிலவியிருந்தது . 
சிவாசிக்கு உதவ எட்டுப்பேர் அடங்கிய அட்டபிர 
தான் என்ற அமைச்சரவை இருந்தது . அவர்களுள் 
தலைமைபீசுவா என்பவர் அமைச்சராவார் . நிலமானிய 
முறை பற்றிய அமிசங்கள் யாவும் ஒழிக்கப்பட்டன , 
ஒருமுகப்படுத்தப் பெற்ற ஆட்சி அமைக்கப்பட்டது . 
இரயத்துவாரிமுறை அமலாக்கப்பட்டது . குடியானவர் 
களுக்குக்கடனுதவி வழங்கப்பட்டது . அதை எளி 
தவணை முறையில் திருப்பித்தர ஏற்பாடு செய்யப் 
பட்டது . குடியானவர்களிடம் வரி வசூலிக்கும் அதி 
காரிகள் இரக்கத்துடன் 

நடந்துகொள்ள வேண் 
டும் எனறு சிவாசி ஆணையிட்டார் . ஒரு நிரந்தர 

படையொன்றை நிறுவினார் . 
4,000 குதிரை 

வீரர்களும் 10,000 காலாட் 
படையினரும் 200 கப்பலகள கொண்ட கப்பற்படை 
யும் வைத்திருந்தார் . இந்தவகையில் அவரை ஒரு 
முன்னோடியாகக் கருதவேண்டும் . ஏனெனில் இது 


சிவாசியையும் அவருடைய மகனையும் ஆக்ரா 
விற்கு வரும்படி செய்சிங்கு கேட்டுக்கொண்டார் . 
பேரரசருடைய வலிமையை நேரடியாகக் காண்பதற்கு 
இது உதவியாக இருக்குமென்று எண்ணிய சிவாசியும் 
அதறகு இசைந்தார் . ஆனால ஆக்ராவில் அவருக்குத் 
தக்க வரவேற்பு அளிக்கப்பட வில்லை . மூன்றாம் தர 
மன்சப்தார்கள வரிசையில் அவருக்கு இடம் ஒதுக்கப் 
பட்டது . அதனால் கோபமுற்று சிவாசி அவுரங்கசீபை 
நிந்தித்து மயக்கமுற்றார் . சிவாசி சிறையிலிடப் 
பட்டார் . எவ்வளவோ கெஞ்சியும் அவர் விடுவிக்கப் 
பெறவில்லை . ஆகவே , தந்திரமாகத் தப்ப எண்ணி 
னார் . நோய்வாய்ப்பட்டது போல் நடித்துத் தன் உடல் 
நலம் தேற ஒவ்வொரு நாளும் கூடை கூடையாகப் 
பழங்களையும் , இனிப்புகளையும் அனுப்பி வந்தார் . 
ஒருநாள் அக்கூடைகளில் மறைந்து கொண்டு தம் 
மகனுடன் தப்பித் தாயகம் திரும்பினார் . 


தான 


மான 


அதில் 


சிவாசி 


75 


சிவாசி 


வரை மராத்தியர்கள் கப்பற்படையைப் பற்றிய 
அறிவைப் பெற்றிருக்கவில்லை . 


நாட்டின் பாதுகாப்பில் கோட்டைகள் பெரும 
பங்கு வகித்தன . மொத்தம் 240 கோட்டைகளை 
அவர் பராமரித்து வந்தார் . வீரர்களிடம் கட்டுப் 
பாட்டை மிகுந்த அளவில் சுமத்தியிருந்தார் ; எனினும் , 
அவர்களிடம் அன்பாக நடந்து 

கொண்டார் ; 
கொரில்லாப் போர்முறையைக் கையாண்டார் . 

தி.அர.இரா . 


கெடு ( Khed ) என்ற இடத்தில் தோற்கடிக்கப்பட்டு , 
தம்மகன் மூன்றாம் சிவாசியுடன் கோலாப்பூர் சென்று 
விட்டார் . சாகு கி.பி. 1708 - இல் சதாராவில் சத் 
திரபதியாக முடிசூடினார் . இத்துடன் போராட்டம் 
நின்றுவிடவில்லை இராசாராமிற்கும் அவன இரண் 
டாம் மனைவி இராசுபாய்க்கும் பிறந்த இரண்டாம் 
சாம்பாசி சாகுவிற்குப் போட்டியாளராக நின்றான் . 
இவனையும் இவர் சமாளிக்க வேண்டியதாயிற்று . 
இருப்பினும் , கி.பி. 1731 - இல் இருவரிடையே ஏற் 
பட்ட வார்ணா உடன்பாட்டால் , இருவருக்கும் சமா 
தானம் ஏற்பட்டது . இதன்படி கிருட்டிணா , துங்க 
பத்திரா இடையிட்ட பகுதி சாம்பாசிக்கு அளிக்கப் 
பட்டது . 


சிவாசி இரண்டாம் ( சாகு ) கி.பி. 1707-1749 : 
மராட்டிய சத்திரபதிகளுள் ( மன்னர் ) மூன்றாமவர் . 
சத்திரபதி சிவாசியின் பேரனும் , சாம்பாசியின் மகனு 
மான இரண்டாம் சிவாசி ( சாகு ) மராத்தியர்களால் 
பெரிதும் போற்றப்பட்டவர் . எனவேதான் சர்தேசாய் 
என்னும் வரலாற்றறிஞர் . சிவாசிக்கு அடுத்தபடி 

மராத்திய அரசை முன்னேற்றுவதில் 
மிக இன்றியமையாப் பங்கு வகித்தார் என்று குறிப் 
பிடுகின்றார் . 


யாக 


சாகு 


எளிமை , 


சாம்பாசிக்கும் சேசுபாயி சர்க்கேவுக்கும் கி.பி. 
1682 - ஆம் ஆண்டு மகனாகத் தோன்றிய சாகு கி.பி. 
1689 - இல் தம் தாயாருடன் , மொகலாயப் பேரரசர் 
அவுரங்க சீபால் ( கி.பி. 1658-1707 ) கைது செய்யப் 
பட்டு , மொகலாய அரணமனையில் வளர்க்கப்பட் 
டார் . அவுரங்கசீபு இவரைச் சாகு ( திருடர் அல் 
வாதவர் ) என அழைத்தார் . ஏறத்தாழ 18 ஆண்டுகள 
இவர் மொகலாய அரண்மனையில் 

கைதியாகக் 
காலத்தைக் கழித்தார் . அவுரங்கசீபின் மகள் சினத் 
துன்னிசா பேகம் இவரை நேசமாக வளர்த்தார் . 
அவுரங்சீபு இவரை மதமாற்றம் செய்வதில் முயன்று 
தோற்றார் . சுல்கபிரகான் நுசரத்சிங்கு சாகுவுடன் 
நெருங்கிப் பழகியதுடன் , அவர் மீது மிகுந்த அக்கறை 
கொண்டிருந்தார் . இவர் நெடுங்காலம் சிறையில் 
கழித்ததால் , 

மராத்திய அரசியல் நிகழ்வுகளை 
நன்கு அறிந்திருக்கவில்லை . இராசாராம் ( கி.பி. 1689 
-1700 ) சமாதான நிபந்தனையின் பேரில் சாகுவை 
விடுதலை செய்யக் கேட்டுக்கொண்ட போதும் 
அவுரங்கசீபு இணங்கவில்லை .. 

அவுரங்கசீபு கி.பி. 1707 - இல் இறந்தபின் , சுல் 
பிகர்கானின் அறிவுரையின் பேரில் சாகு விடுதலை 
செய்யப்பட்டார் . மராத்தியப் பேரரசின் உயிர் நாடி 
யாகத் திகழ்ந்து வந்த தாராபாய்க்கும் ( கி.பி. 1700 
1708 ) , சாகுவுக்கும் மொகலாயர் எதிர்பார்த்தபடி 
உள்நாட்டுப் போர் மூண்டது . சாகுவிற்கு மராத்திய 
அரசில் உரிமையில்லை 

தாராபாய் எதிர்த் 
தார் . தானாசிசாதவு ( Dhanaji Jadav ) 

முதலான 
மராத்தியத் தலைவர்கள் சாகுவின் பக்கம் சேர்ந்து 
கொண்டனர் . தாராபாய் கி.பி. 1707 - ஆம் ஆண்டு 


சாகு கி.பி. 1713 - இல் தம் நிருவாகப் பொறுப்பு 
களைப் பாலாசி விசுவநாத்து என்னும் பேசுவா 
( Peshwa- தலைமை அமைச்சர் ) விடம் ஒப்படைத் 
தார் . அதிலிருந்து மராத்திய ஆட்சி அரசிடமிருந்து 
பேசுவாவின் கைக்கு மாறியது . இதன் பின்னர்ப் பேசு 
வாக்கள் தொடர்ந்து மராத்திய நாட்டை ஆண்டு 
வந்தனர் . இவ்வாறு பேசுவா ஆட்சியைத் தொடங்கி 
வைத்த முன்னோடியாகச் சாகு திகழ்கிறார் . சத்திர 
சிவாசியைப் போன்றோ 

இராசாராமைப் 
போன்றோ , சாகு சிறந்த வீரராகவோ , நிருவாகத் 
திறன் மிக்கவராகவோ திகழவில்லை .. 
கருணை உள்ளம் , ஈகை , இரக்கம் , தெய்வபக்தி , மத 
உணர்வு , பிறருக்கு உதவும் பண்பு முதலான நற் 
பண்புகளை இவர் பெற்றிருந்தார் ; விவசாயிகளுக்கும் 
ஏழைகளுக்கும் நன்மை புரிந்தார் ; தரிசு நிலங்களைச் 
சாகுபடிக்குக் கொண்டு வந்தார் ; எல்லோருடனும் 
நன்கு பழகினார் ; நண்பரானார் ; மக்களால் நன்கு 
விரும்பப்பட்டார் . அதிகாரிகளைத் தேர்ந்தெடுப் 
பதில் திறமைசாலியாக இருந்தார் . சில குறைபாடு 
கள் காணப்பட்ட போதிலும் , மராத்திய வேந்தருள் 
புகழ்மிக்கவராகத் திகழ்ந்தார் . 
சிவாசி , மூன்றாம் : 
மூன்றாம் : மராட்டிய 

மன்னர்களுள 
ஒருவன் . இராசாராமிற்கும் தாராபாய்க்கும் மகனா 
கப் பிறந்தவன் . சாகுவிற்கு ஆளுநராக விருந்த 
இராசாராம் கி.பி. 1700 - இல் இறந்ததும் , தாரா 
பாய் தன் அறிவாற்றலால் தன் மகன் மூன்றாம் 
சிவாசியை அரியணையில் அமர்த்தித் தானே அவனு 
டைய ஆளுநராக அமர்ந்தாள் . சாகு கி.பி. 1708 
- இல் ஆட்சியை ஏற்றுக் கொண்டதும் மூன்றாம் 
சிவாசியின் ஆட்சி முடிந்தது . இவனது 
காலத்தில் 

தாராபாய் ஆட்சியை நன்கு கவனித் 
தாள் . 

ம.இ 
துணை நூல் : 
G.S.Sardesai - The main currents of Maratha 

History - 1949 Delhi . 


ஆட்சிக் 


என்று 


| 


சிவாத்துவிதம் 


76 


சிவாலய முனிவர் 


உயிர்கள் ஏற்கச் செய்கிறான் . இத்தகைய சிவனை 
வேதங்களும் ஆகமங்களும் உபநிடதங்களும் வேதாந்த 
சூத்திரங்களும் மனிதனின் புகலிடமாகக் காட்டுகின் 
றன என்று 

சிரீகண்டர் சிவாத்துவித உரையில் 
காட்டுகிறார் . 

இரா.கோ. 


சிவாத்துவிதம் : அத்துவிதம் என்ற கொள்கை 
பிரமம் என்னும் பொதுப் பெயரால் பரம்பொரு 
ளைக் குறிப்பிடுகிறது . சிவன் தான் இந்தப் பிரமம் 
என்று சிவாத்துவிதம் கூறுகின்றது . காசுமீர சைவ 
மும் அத்துவிதமும் ஒத்துக் காணப்படுகின்றன . 
சிவாத்து விதம் விசிட்டாத்துவிதத்தோடு ஒத்திருக் 
கிறது . சிவனைப் பரம்பொருளாக விவரிப்பதால் 
சிவாத்துவிதத்திற்கும் சைவசித்தாந்தத்திற்கும் 
தொடர்பிருக்கிறது என்று கூறுவாரும் உளர் . இரண் 
டும் ஆகமங்களையும் வேதங்களையும் பிரமாணமாகக் 
கொள்கின்றன . வேதங்கள் பொது எனவும் ஆகமங் 
கள் சிறப்பு எனவும் இரண்டிற்கும் வேற்றுமையில்லை 
எனவும் திருமூலர் கூறுகிறார் . சிரீகண்டர் வேதங்கள் 
மட்டுமல்ல , உபநிடதங்களும் சைவ ஆகமங்களின் 
முடிவையே உடையன என்று கூறுகிறார் . தமக்கு 
முன்பிருந்த ஆசாரியர்கள் வேதாந்த சூத்திரங்களின் 
பொருளைத் தெளிவாக உரைக்காததினால் , தாம் 
அவற்றின் பொருளைத் தெளிவுபடுத்த உரை எழுதி 
யதாகச் சிரீகண்டர் கூறுகிறார் . அவருடைய கருத் 
தென்னவெனில் , நீலகண்டமுடையவனும் 
யொரு கூறுடையவனுமான சிவனே பரம்பொருள் . 
சிவனைப் பற்றி அறியாமல் 

ஒருவன் 

வீடுபேறு 
முடியாது . உபநிடதங்கள் , சாக்கிரம் , 
சொர்ப்பனம் , சுழுத்தி , துரியம் என்ற நான்கு நிலை 
களை மட்டும் விவரிக்கின்றன . ஆகமங்கள் துரியத் 
தைக் கடந்த துரியாதீதத்தைப் பற்றிக் கூறுகின்றன . 
சைவசித்தாந்தம் இறைவனை நிமித்த காரணமாக 
மட்டும் கருதுகிறது . சிவாத்துவிதம் இறைவனை 
உபாதான காரணமாகவும் கொள்கிறது . சிரீகண்டர் 
மலங்கள் மூன்று என்று கூறினாலும் , ஆணவத்தைப் 
பற்றி மிகுதியாகக் கூறவில்லை . மேலும் சிரீகண்டர் 
தம் பாடியத்தில் சக்திக்குச் சிறப்பான டம் அளிக் 
கிறார் . சக்தியில்லாமல் உருவங்களும் குணங்களு 
முடையவனாகச் சிவன் தோற்றமளிக்க முடியாது . 
இறைவன் உயிர்கள் மீளும் பொருட்டுப் படைப்புத் 
தொழில் செய்கிறான் . அவனுக்கு 

அதனால் 
யாதொரு பயனும் இல்லை . உயிர்கள் தாமே இயங் 
கும் சக்தி உடையன அல்ல . இறைவன் அவற்றினு 
டைய முயற்சிக்குத் தகுந்தபடி விடுதலை பெற 
உதவுகின்றான் . 


சிவாலய முனிவர் : இவர் கி.பி. 14 - ஆம் 
நூற்றாண்டில் வாழ்ந்த சைவத் துறவியருள் ஒருவர் . 
அகத்தியர் 

தேவாரத்திரட்டு என வழங்கும் நூல் 
ஒன்று உருவாவதற்குக் காரணமாக இருந்தவர் . இவ 
ருடைய குரு , தத்துவ விளக்கம் பாடிய சம்பந்த சர 
ணாலய முனிவராவார் . தம் குரு பிற்காலத்தில் சித் 
தாந்த சைவ நெறியிலிருந்து மாறி ஒழுகிய போதி 
லும் , இவர் அவரைப் பின்பற்றாது சித்தாந்த சைவ 
நெறியினையே பின்பற்றி 

பின்பற்றி ஒழுகிவந்தார் . இவர் 
பொதிகை மலையில் வாழ்ந்த குறுமுனியால் , தேவா 
ரத்திரட்டு தொகுத்தளிக்கப்பெற்றார் . பல ஏட்டுப் 
பிரதிகளாக அமைந்த அத்திரட்டு நூலினையும் , திரு 
வாசகம் , திருவிசைப்பா , திருப்பல்லாண்டு , பெரிய 
புராணம் ஆகியவற்றிலிருந்து சில செய்யுட்களையும் 
ஒரு தொகுப்பாக்கி , ஆறுமுக நாவலரவர்கள் அருட்பா 
என்னும் பெயரில் வெளியிட்டுள்ளார்கள் . அதில் 
அகத்தியர் தேவாரத் திரட்டு தோன்றியதற்கான 
வரலாற்றைக் குறிப்பிட்டுள்ளார் . அது வருமாறு : 
சைவ ஒழுக்கங்களில் சிறந்து விளங்கிய சிவாலய முனி 
வர் , நாள்தோறும் அடங்கல் முறையினை முழுதுமாக 
ஓதி வழிபட விரும்பினார் . செய்யுள் எண்ணிக்கை 
மிகுதியால் அது நிறைவேறவில்லை . அதனால் , கவலை 
கொண்ட முனிவர் , தில்லைப்பெருமானிடம் தம் 
எண்ணத்தைக் கூறித் தவமேற்கொண்டொழுகினார் . 


உமை 


அடைய 


இறைவன் திருவருளால் , பொதியை மலையி 
லுள்ள அகத்திய முனியிடம் சென்றால் நின் கருத்து 
நிறைவுறும் என்றொரு வானொலி வாக்குக் கேட் 
டது . அது கொண்டு சிவாலயர் பொதிகை மலை 
சென்று , அகத்தியர் அருளை வேண்டித் தவம் புரிந் 
தார் . அகத்தியர் தோன்றி , அடங்கன் முறையினை 
அவருக்கு அருளிச் செய்ததோடு , அதிலிருந்து 25 பதி 
கங்களைத் தேர்ந்தெடுத்து நல்கி அவற்றை நாளும் 
ஓதினால் , திருமுறை அனைத்தையும் ஓதிய பயன் 
கிடைக்கும் என்றும் கூறினார் . அவ்வகையில் அகத் 
தியர் தேவாரத் திரட்டு உருவாகியது . குரு உருவம் , 
வெண்ணீறு , 

பஞ்சாட்சரம் , திருக்கோயில் , அரன் 
உருவம் , திருவடி , அருச்சனை , தொண்டு ஆகிய 
உண்மைகள் எட்டையும் விளக்குவனவாக அந்த 25 
பதிகங்களும் அமைந்துள்ளன . இதனை , 

சிட்டான 
அர்ச்சனையும் தொண்டும் சிவாலயர்க் கென்று இட் 
டார் அகத்தியனார் எட்டு என்னும் வெண்பாப் பகுதி 
தெரிவிக்கிறது . 


பாகனை 


பிறவி என்னும் துன்பத்திலிருந்து விடுதலை 
யடைய நீலகண்டமுடைய உமையொரு 
வணங்க வேண்டும் . விடுதலையடைந்தவுடன் உயிர் 
கள் மீண்டும் பிறப்பு , இறப்பு என்னும் சூழலில் வீழ 
வதுமில்லை ; இறைவனோடு ஒன்றாகக் கலந்து 
விடுவதுமில்லை . பாசம் நீங்கியவுடன் , இறைத் தன் 
மையை உயிர்கள் அடைகின்றன . நீலகண்டத்தை 
உடைய சிவன் , அருள் மேலீட்டால் , தன் உருவை 


சிவாலிக்குக் குன்றுகள் 


77 


சிவானந்த யதீந்திரர் 


காட்டு வளம் குறைந்துவிட்டதால் மண் அரிப்பு 
மிகுந்துள்ளது . காலந்தோறும் ஏற்படும் வெள்ளத் 
தாலும் பெருமளவு மண் இடம் பெயர்ந்து விடுகிறது . 


அகத்தியர் தேவாரத் திரட்டின் அமைப்பையும் , 
உட்கிடையினையும் ஒரு செய்யுள் , தோடு கூற்றுப் 
பித்தா மூன்றும் பீடுடைத் தேசிகன் பேரருளாகும் 
என்று தொடங்கி இறுதியில் தீதிலா அகத்தியத் 
திரட்டினை உலகில் , ஓதினர் அடங்கலும் ஓதினர் 
ஆவரே என்று அத்திரட்டினைப் பயில்வோர் எய்தும் 
பயனைக் கூறி முடிகிறது . 


பல 


அகத்தியர் தேவாரத் திரட்டினை உருவாக்கிய 
அகத்தியர் , பண்டைய அகத்தியர் ஆகார் என்றும் , 
பொதிகை மலையில் அகத்தியர் பெயர் கொண்டு 
விளங்கிய ஒரு சைவச் சான்றோர் என்றும் ஆய்வாளர் 
கள் கருதுகின்றனர் . 


விலங்கினப் படிமலர்ச்சியைக் குறிப்பாக மனிதப் 
படிமலர்ச்சியைக் காட்டும் 

புதைவடிவங்கள் 
இங்குக் கிடைத்தன . இதனால் உலகத்தின் பல்வேறு 
பகுதிகளோடு இந்திய நிலப்பகுதியையும் ஒப்பிட்டு 
மனித இனத்தின் வளர்ச்சியை அறிய உதவுகிறது . 
மண்ணியலாருக்கும் இக்குன்றுகளின் மலர்ச்சி 
பல புதிய கருத்துகளுக்கு இடம் அளித்துள் 
ளது . இக்குன்றுகளின் படிமங்கள் பல காலவரிசை 
யைக் காட்டுகின்றன என்று மண்ணியலார் கூறுகின் 
றனர் . 2,500,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றி 
10,000 ஆண்டு வரை முடிந்த ஊழிக் காலத்தில் 
( Pleistocene Period ) இங்கு நிகழ்ந்த மண்படிமங்கள் 
பல உயிரினங்களின் புதைபடிவங்களைக் கொண்டுள் 
ளன . இவற்றுள் முதுகுத்தண்டுள்ள விலங்கினங்களுள் 
குறிப்பாக மனித மூதாதையர்களுக்கு முந்திய விலங் 
கினங்கள் எனக் கருதப்படும் வாலிலாக் குரங்கு 
( Dryopithecine ) வகையும் , சில மனித மூதாதை 
யர்களைக் காட்டும் வகைகளும் இங்குக் கிடைத் 
துள்ளன . 


8.ப. 


தேவாரத் திரட்டினை உருவாக்கிய அகத்தியரே 
திருவாசகப் பதிகங்களுக்கும் கருத்துரை செய்துள்ளார் 
என்றும் , அதனையும் 

சிவாலய முனிவருக்காகவே 
செய்தார் என்றும் கூறப்படுகிறது . அ . மா . ப . 

சிவாலிக்குக் குன்றுகள் இமய மலைத் 
தொடரின் ஒரு பகுதியாகும் . இங்குப் பல மனிதப் 
புதை படிவங்களும் விலங்கின் எலும்புத் துண்டு 
களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன . இக்குன்றுகள் சிவா 
லிக்கு ( Siwalik ) மலைத்தொடர் எனவும் இமயமலை 
யின் வெளிப்பகுதி எனவும் கூறப்படும் . இமயமலைத் 
தொடரின் தாழ் பகுதியிலிருந்து மேற்கு , வடமேற்குத் 
திசையில் பரவியுள்ள சிவாலிக்குக் குன்றுகள் மூன்று 
நாடுகளின் எல்லைகளைத் தொடுகின்றன . சிக்கிம் 
பகுதியில் ஒடும் திசுதா ( Tista ) ஆற்றில் தொடங்கி 
நேப்பாளம , வடமேற்கு இந்தியா வழியாக வடக்குப் 
பாகிசுத்தான் பகுதியில் இதன் தொடர்ச்சி முடிகிறது . 
இதன் நீளம் 1,600 கி.மீ. ஆகும் . சற்றேறக்குறைய 
16 கி.மீ. அகலமுடைய இந்த மலைத்தொடரின் 
சராசரி உயரம் 3000-4000 அடிகளாகும் . 

இம்மலைத் தொடர் சிந்து கங்கை ஆகிய ஆறு 
களின் சமவெளியிலிருந்து சீராக உயர்ந்து செல்லா 
மல் திடீரென உயர்ந்து நிற்கிறது . வடக்கு இமய 
மலைத் தொடருக்கு இணையாகச் செல்லும் சிவா 
லிக்கு மலைத் தொடர் பின்பு பள்ளத்தாக்குகளால் 
பிரிக்கப்படுகிறது . பிரமபுத்திரா ஆற்றிலிருந்து தென் 
பூட்டான் வரையுள்ள அசாம் இமயமலையின் தெற்கு 
அடிவாரப் பகுதியும் சிவாலிக்குக்குன்றுகள் எனக் 
கூறப்படுவதுண்டு . நேப்பாளப்பகுதியைச் சேர்ந்த 
சிவாலிக்குக் குன்றுகள் சூரியா ( Churia ) மலைத் 
தொடர் எனவும் கூறப்படுவதுண்டு. 


சிவானந்த யதீந்திரர் கி.பி .19 - ஆம் நூற் 
றாண்டில் வாழ்ந்த தமிழ்ப் புலவர் . இவர் தஞ்சாவூர் 
மாவட்டத்தைச் சேர்ந்த திருமறைக் காட்டிற்கு 
அருகிலுள்ள ஆயக்காரன்புலம் என்னும் ஊரில் சாமித் 
தேவருக்கும் மதுரம்மாளுக்கும் மகனாகப் பிறந்தார் . 
அகமுடையார் வகுப்பைச் சேர்ந்த இவருக்குப் பெற் 
றோர் சூட்டிய பெயர் கலியபெருமாள் என்பதாகும் . 
முதலில் இவர் இராமையா அடிகளிடம் தமிழ் இலக் 
கணங்களையும் சமய நூல்களையும் பயின்றார் ,. 
நாட்டுக்கோட்டைச் செட்டியார்களுக்கு உரிய கோவி 
லூர் மடத்தின் தலைவராக விளங்கியவர் வீரசேகர 
ஞானதேசிகராவார் . அவரிடம் கைவல்லியம் முதலிய 
தத்துவ நூல்களைக் கற்றுத் தெளிந்தார் . சிவானந்தர் 
என்னும் பெயரும் பெற்றார் . மேலும் , காசி முதலிய 
இடங்களுக்குச் சென்று வடமொழியிலுள்ள வேதங் 
களையும் வேதாகமங்களையும் பயின்று புலமையடைந் 
தார் . அதனால் சென்னையிலிருந்த ப . இராமசாமிப் 
பிள்ளை வேண்டிக்கொண்டவாறு வேதங்களைத் 
தமிழில் மொழிபெயர்த்தார் . இவர் சாமவேத 
மொழி பெயர்ப்பு , எசுர்வேத மொழி பெயர்ப்பு . 
இருக்குவேத ருத்திரி , சாம வேத ருத்திரி , வச்சிர 
சூசிகை , உபநிடதம் முதலிய மொழி பெயர்ப்பு நூல் 
களைச் செய்துள்ளார் . மேலும், இவர் இராமலிங்க 
சாமிகள் திருவுள்ளம் , வீரசேகர புராணம் , சங்கர 
திக்கு விசயம் , கோயிலூர் நான்மணி மாலை , சைவத் 
தெளிவு , அத்வைதத் தீர்ப்பு , சிவஞான போதசாரம் , 


. 


| 


வடமொழியில் சிவாலிக்கு என்பதன் பொருள் 
சிவனுக்கு உரியது என்பதாகும் . இம்மலைத் தொடர் 
அரித்துவார் ( Hardwar ) நகரில் தொடங்கி பியாசு 
( Beas ) ஆறு வரை உள்ளது . இம்மலைத்தொடரில் 


சிவானந்தர் 


78 


சிவானந்தர் 


திருவொற்றியூர் மான்மியம் , திருமண விளக்கம் , 
கரபாத்திர சிவப்பிரகாச சாமிகள் 

வரலாறு , 
கிருட்டிணோபநிடதம் , வேலூர் தோலா சாமிகள் 
வரலாறு முதலிய நூல்களை எழுதியுள்ளார் . வீ.சே. 


படுகின்ற காரணத்தால் , நல்ல முறையில் வழி 
நடத்தச் சிலருக்கு ஒரு குரு தேவைப்படுகிறார் . சுவாமி 
சிவானந்தர் அத்தகையோருக்கு ஒரு சிறந்த 

குரு 
வாகத் திகழ்ந்தார் . இவருடைய 
காணப்படும் துன்பங்களைப் பற்றியும் , அவற்றினை 
வெல்லும் வழிகளைப் பற்றியும் நன்கு விவரித்தன. 


நூல்கள் 


உலகில் 


சிவானந்தர் திருநெல்வேலியிலுள்ள பத்த 
மடை என்னும் கிராமத்தில் கி.பி. 1887 - ஆம் ஆண்டு 
செப்டம்பர் மாதம் 8 - ஆம் தேதி பிறந்தார் . 

இவர் 
சிறிதுகாலம் மருத்துவராகப் பணியாற்றினார் . இவர் 
குழந்தைகளுடன் குழந்தை போன்றும் , பெரியவர் 
களுடன் பெரியவர் போன்றும் , அறிவாளிகளுடன் 
அறிஞர் போன்றும் பழகும் வல்லமை படைத்தவர் . 
எல்லோரிடமும் அன்பாகவும் , வேறுபாடு மனப் 
பான்மையில்லாமலும் இவர் நடந்து கொள்வார் . 
சிவானந்தருடைய வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட் 
டாகவும் , அவருடைய எழுத்துகளும் சொற்பொழிவு 
களும் நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுவனவாகவும் 
அமைந்தன . வாழ்க்கைக்கு ஏற்ற சிறந்த கருத்துகளை 
எல்லோரும் விளங்கிக்கொள்ளும் வண்ணம் எளிதில் 
விளங்க வைக்கும் ஆற்றல் படைத்தவர் . இவருடைய 
நூல்கள் எளிய நடையுடையனவாய்ப் 

பெரிய தத் 
துவக் கருத்துகளைச்சாதாரண மனிதர்களும் புரிந்து 
கொள்ளும் வண்ணம் உள்ளன . மனிதர்களுடைய 
துயரங்களை இவர் 

நன்றாக 

அறிந்தவர் ; அவர் 
களுடைய அறியாமையின் காரணத்தையும் அவர் 
களின் தேவைகளையும் நன்றாக உணர்ந்தவர் . ஆத 
லின் இவர் அவர்களின் உடல் நன்மைக்காக ஆசனங் 
களையும் , உயிர் மேம்பாட்டிற்காக ஒழுக்கவிதிகளை 
யும் ஆன்மிக சிந்தனைகளையும் பயிற்றுவித்தார் . 
இமய மலையின் அடிவாரத்தில் ரிசிகேசத்தில் தெய்வ 
நெறிக் கழகம் ( Divine Life Society ) அமைத்து 
நல்லமுறையில் மக்களுக்குச் சேவை செய்துவந்தார் . 
இந்தியாவிலுள்ள கிராமங்களில் தெய்வ நெறிக் கழ 
கத்தின் கிளைகள் அமைந்திருக்கின்றன . 


சங்கரரைப் போல் சிவானந்தரும் ஒரு பரம் 
பொருள் உண்டென்றும் , அதைத்தவிர்த்து வேறொரு 
பொருள் இல்லை என்றும் உறுதியாகக் கூறினார் . 
வாழ்க்கை என்பது ஒரு சிறந்த தத்துவத்தை நடை 
முறையில் காட்டுகிறதென்றும் , தத்துவம் என்பது 
வாழ்க்கையில் மறைந்து கிடக்கும் உண்மைகளை 
வெளியே எடுத்துக்காட்டுகின்றது என்றும் கூறினார் . 
தத்துவம் என்பது ஆழமாகப் புதைந்து 

கிடக்கிற 
உண்மைகளை வெளியே கொண்டு வரும் வாதமே 
யொழிய புரியாத விடுகதை அன்று . தத்துவம் என் 
பது புலனுக்கெட்டாத உண்மைகளைப் பற்றிக் கூறு 
வதன்று . அது கண்ணுக்குக் காண்கின்ற பொரு 
பற்றியும் , மனிதனின் தேவைகளைப் பற்றியும் , அன் 
பைப் பற்றியும் , புகழைப் பற்றியும் , மனிதனின் 
சக்தியைப் பற்றியும் , மக்களைப் பற்றியும் உண்மை 
யான மதிப்பீடுகளைப் பற்றியும் ( Values ) கடைசி 
யாக மனிதன் இறைவனோடு ஒன்றுபட்டு அழியாத 
தன்மையடைய வேண்டுமென்பதைப் பற்றியும் விவ 


ரிக்கிறது . 


| 


។ 


இவர் உலகில் காணப்படுகினற அறியாமையை 
யும் துன்பத்தினையும் அகற்ற ஒரு தெய்வ நெறிக் 
கொள்கையைப் போதித்து அதற்காக அல்லும் பக 
லும் உழைத்தார் . இவர் புலன் கடந்த நுண்பொருள் 
ஆய்வு நூல்களும் , நீதிக்கதைகளும் , யோக மார்க்கத் 
திற்குரிய நூல்களும் , சமயச் சடங்குகள் பற்றிய நூல் 
களும் எழுதினார் . அவை எளியனவாகவும் மனத் 
திற்கு அமைதி தருவனவாகவும் அமைந்தன . தெய்விக 
நெறியில் வாழ விரும்புவோர் அறிவுள்ளவர்களாய் 
உலகப் பொருள்களில் ஆசையில்லாதவர்களாய் , நற் 
குணம் படைத்தவராய் , விடுதலை அடைய வேண்டும் 
என்ற எண்ணம் படைத்தவராய் இருத்தல் வேண்டும் . 
மேற்கூறிய குணங்கள் படைத்தவராக இருந்தாலும் , 
சில ஐயப்பாடுகளும் , மனத்தில் குழப்பங்களும் ஏற் 


சுவாமி சிவானந்தர் தெய்விக அன்பைப் பற்றி 
யும் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாகப் புரிந்து 
கொண்டால் வேறுபாடு மறைந்துவிடும் என்றும் கூறி 
னார் . ஒவ்வொரு தனிமனிதனும் இறைவனோடு 
ஒன்றுசேர்ந்துவிட வேண்டும் 

என்றும் , 

அதுதான் 
வாழ்க்கையின் குறிக்கோள் என்றும் உணரவேண்டும் . 
அத்தகைய ஓர் எண்ணம் ஏற்பட்டால் , சகோதர 
மனப்பான்மை எல்லோரிடமும் ஏற்படுவதோடு எல் 
லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற மனப்பான் 
மையும் , ஓர் உலக அரசாங்கமும் ஏற்படும் வாய்ப்பு 
உண்டாகும் என்றும் சுவாமி சிவானந்தர் கூறினார் . 
இத்தகைய மனித இன நலப்பற்று மனிதனைத் 
தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறது . கடவுளுடைய புக 
ழுக்கு வரையறை கிடையாது என்றும் , மனித முயற 
சிக்கு முடிவு கிடையாதென்றும் வேதங்கள் கூறுகின் 
றன . சுவாமி சிவானந்தர் இதனை நன்றாகப் புரிந்து 
கொண்டு ஆன்மிக போதனைக்கு எல்லையில்லை 
என்றும் , எப்பொழுதும் நன்னெறிகளைப் போதித்துக் 
கொண்டும் , கேட்டுக்கொண்டும் , ஒவ்வொரு நிலை 
யிலும் 

மாணவர்களைக் குருவானவர் நன்றா 
கவனித்துக் கொண்டுமிருக்கவேண்டும் என்றும் சுவாமி 
சிவானந்தர் கூறினார் . இவர் ஒவ்வொரு நிமிடமும் 


- 


சிவேதன் 


79 


சிற்பக்கலை 


வர்க்கும் 


ஆன்மிகப் பயிற்சி செய்யக் கிடைக்கிற வாய்ப்பு 
என்றும் , மிகவும் கவனத்தோடு பயிற்சி 

செய்ய 
வேண்டுமென்றும் , அப்பயிற்சியில் தவறுகள் ஏற்படு 
மென்றும் , மிகவும் கவனமாக இருக்கவேண்டும் என் 
றும் குறிப்பிட்டுள்ளார் . 


உண்மையான தத்துவ நெறியானது , புனிதமான 
செயல்கள் அடிப்படையில் அமைந்தது என்றும் , 
உணமையையும் நேர்வழியையும் கடைப்பிடிக்கும் 
வழி என்றும் கூறினார் . 

இரா.கோ , 


மையை வரமாகப் பெற்றிருந்தான் . 

பஞ்சபாண்ட 
துரியோதனாதியர்க்கும் நடைபெற்ற 
போரில் பாண்டவர் பக்கல் நின்று , அவர்தம் படை 
களுக்கு முதல் சேனாபதியாகப் போரிட்டான் . துரி 
யோதனன் பக்கல் இருந்து போர் புரிந்த , பெருவீர 
ராகிய வீடுமர் போன்றவர்களைப் போரில் வென் 
றான் . விற்போரில் இவனை வெல்ல இயலாது என் 
பதனை அறிந்த வீடுமர் , இவனை வாட்போர் புரியு 
மாறு தூண்டினார் . அவர் தூண்டுதலால் இவன 
வாட்போர் செய்யும்போது வீடுமரால் கொலலப் 
பெற்றான் . 

அ மா.ப. 


மனிதன் 


சிவேதன் : சிலப்பதிகாரத்தால் அறியப்பெறும் 
வடநாட்டுச சிற்றரசர்களுள் ஒருவன் . கண்ணகிக்குப் 
படிமம் அமைககக் கல 

கொண்டு வருவதற்காக 
இமயம செனற சேரன் செங்குட்டுவன் நண்பாகளான 
நூற்றுவர் 

கன்னர் உதவியால கங்கையாற்றைக் 
கடந்து , பின்னர் உத்தரகோசலம் அடைந்து பாசறை 
அமைத்துத் தங்கினான . அப்போது கனக விசயர் 
எனனும ஆரிய அரசர் 

தம் துணை வாகளான 
உத்தரன் முதலிய எட்டுச் சிற்றரசர்களோடு சேர்ந்து 
போர்ககோலம் பூண்டு எதிரத்துப் போர் செய்தனர் . 
அவ்வாறு கனக விசயர்க்குத் துணைவேந்தர்களாக 
வந்த வடநாட்டுச் சிற்றரசர்களுள ஒருவன் சிவேதன் . 
செங்குட்டுவனோடு நிகழத்திய அப்போரில் சிலர் 
தோற்றோடச் சிலர் இறந்துபட்டனர் . 


சிற்பக்கலை : 

கண்டகலைகளுள் 
மிகச்சிறந்த கலை சிற்பக்கலை . சிறிய சிற்பமாயினும் 
காண்பவருக்கு மனத்தில் அமைதி , மகிழசசி , வியப்பு 
ஆகியவற்றை ஏற்படுத்தினால் அது சிறந்த படைப் 
பாகக் கருதப்படும் . சிற்பக் கலை சமயத்துடன் பெரிதும் 
தொடர்பு கொணடே வளர்ந்தது . வரலாற்றுக்கு 
முற்பட்ட காலத்திலிருநதே இக்கலை வளர்ந்து வரு 
கிறது . பழங்கற்கால மனிதன எலும்புகளிலும் தந்தத் 
திலும் சிற்ப வேலைப்பாடுகளைச செயதான் . முப் 
பதாயிரம் ஆண்டுகளுக்கு முனபே இக்கலை தோன்றி 
யது . 


வேறு 


ஆகும் . 


சிவேதன் ? : பெருங்கதையில் இடம்பெறும் 
அமைச்சர்களுள் ஒருவன் . பிரச்சோதன மன்னனின் 
அமைச்சனாகக் கூர்தத மதியுடையவனாக விளங்கிய 
இவன் , அரசர்க்கு அறிவுரை கூறுவதில் 

சிறந்து 
விளங்கினான் . நளகிரி என்னும் அரச யானை மதம் 
மிக்கு நகரை அழித்தபோது , மன்னன் பிரசசோதனன் 
ஆணையினபடி , இவன் , சிறையிலிருந்த உதயணனை 
வேணடி அவனை வெளிக்கொணர்ந்து , அந்த யானை 
யினை அடக்கச் செய்தான் . உதயணனைப் பிரச் 
சோதனனுக்கு அறிமுகம் செய்து வைத்து இருவருக் 
கும் இணக்கம் ஏற்படும்படி செய்தான . அதன பய 
னாக , அரச குமாரர்களுக்கும் வாசவதத்தைக்கும் 
கல்வி கற்பிக்குமாறு உதயணன் அரசனால் நியமிககப் 
பெற்றான . உதயணனுக்கு வேண்டிய 

பணிகளை 
எல்லாம் சிவேதன மகிழ்வோடு செய்தான் . இவ 
வாறு பணி செய்ததற்குப் பரிசாகப் 
ஐராபதம் என்னும் மலையில் கிடைத்த பொன்னாற 
செய்யப்பெற்ற பதினாயிரம் பொன நாணயங்களை 
உதயணனால் அளிக்கப்பெற்றான . 


சீனா 


சிற்பங்களைவிட 

மனிதனின் நாகரிகத்தையும் 
வளர்ச்சியையும் எடுத்தியம்பும் சான்றுகள் இவ்வுலகில 

எதுவும் இல்லை . வரலாற்றுச் சான்றாக 
இவை விளங்குகின்றன . சிற்பங்கள 

ஒரு குறிப் 
பிட்ட மக்களின அலலது ஒரு குறிப்பிட்ட காலத் 
தின் கூறுகளைப் பற்றிக் கூறும் இயல்புடையன . 
நாகரிகத்தின் கூறுகளை உணர்த்துவன சிற்பங்களே 

எடுத்துக்காட்டாகக் கிரேக்கச் சிற்பங்கள 
மனித 

நாகரிகத்தை உணர்த்துவனவாக அமைந் 
துள்ளன . கிரேக்கக் கடவுள்கள பெரும்பாலும் மனி 
தனின் பொதுவான வடிவங்களையே பெற்றுத திகழந் 
தன . இந்தியா , 

மற்றும் பல நாடுகளில் 
சமய அடிப்படையில் சிற்பவளர்ச்சி ஏற்பட்டது . 
இன்றைய சிற்பிகள் , சிற்பங்களைத் தங்கள் கருத்து 

வெளிப்படுத்தும் வகையில் அமைககினற 
னர் . மக்களின் சமய சமூக நம்பிக்கைகளை வெளிப் 
படுத்து வனவே சிற்பங்களாகும் . எகிப்து , ஆசியா 
அமெரிக்கா , இந்தியா 

போன்ற 

நாடுகளின் 
தொன்மை வரலாறு , அம் மக்கள வளர்த்த சிற்பக் 
கலை மூலமாகவே பெரிதும் தெரிய வருகிறது . சிற்பங் 
கள் நினைவுச் சினனங்களாகவும் , தொன்மைச் 
சின்னங்களாகவும் விளங்குகின்றன . கல் , உலோகம் 
போன்றவை நீண்ட நாள்கள் அழியாமல் இருக்கக் 
கூடியவை . எனவே , நினைவுச் சின்னங்கள் இவ்வகைப் 
பொருள்களாலேயே செய்யப்படும் . இவவகைச் சிற்பங் 


களை 


பினனர் , 


சிவேதன் : மகாபாரதத்தில் இடம்பெற்றுள்ள 
ஒரு வீரன் . மச்ச நாட்டு மன்னனான 

விராடனின் 
மைந்தனாவான் . சிவபெருமானை நோக்கித் தவ 
மியற்றி , விற்போரில் யாராலும் வெல்லப்படாத தன் 


சிற்பக்கலை 


80 


சிற்பக்கலை 


பத்துப் பொருள்களும் சிற்பம் செய்ய ஏற்றவை 
என்று பிங்கல நிகண்டு 

கூறும் . 

உலோகங்களுள 
வெண்கலம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகச் 
சிற்ப வேலைக்குப் பயன்பட்டு வருகிறது இதுதவிர 
பொன் , வெள்ளி , செம்பு முதலிய பிற 

உலோகங் 
களும் சிற்ப வேலைக்குப் பயன்படுகின்றன . 


கள் நினைவுச் சிற்பங்கள் ( Commemorative sculpture ) 
எனப்படும் . பணடைக் காலத்தில் மேலை நாடுகளில் 
நினைவுச் சிறபங்கள் எழுப்பும் மரபு இருந்து வந்துள் 
ளது . அவை பெரும்பாலும் முககிய பிரமுகர்கள் , 
தலைவர்கள் ஆகியோருக்காக எழுப்பப்படும் . 
இந்தியாவிலும் இம்முறை இருந்து வருகிறது . இக் 
காலத்தில் இவவகைச் சிறபங்கள் பெருமளவில் எழுப் 
பப்படுகின்றன . 
சிற்பிகள தங்கள் மனத்தில் படும் 

கருத்துகளின் 
அடிப்படையிலும் சிற்பங்களை உருவாக்குகின்றனர் . 
அழகை வெளிப்படுத்தும் இவ்வகைச் சிற்பங்களை 
ஒருவர் காணும் பொழுது அவருக்கு மனத்தில் சிறபி 
எதனை வெளிப்படுத்த இச்சிற்பத்தைப் படைத்தான 
என்ற கேள்வி எழும் , சிற்பங்கள இக்காலத்தில் மிகுதி 
யாக வடிக்கப்படுகினறன . இக்காலச் சிற்பங்களில் 
உணமை நிலையையே 

காணமுடிகிறது . 
க்காலத்தில் சிற்பங்கள் செய்ய இரும்பு , நெகிழி 
( Plastics ) , அலுமினியம் , கணணாடி போனற பிற 
பொருள்களும் பயன்படுத்தப்படுகின்றன, 

சிற்பங்கள பொதுவாகக் கட்டடக் கலையுடன் 
தொடர்புடையனவாகும் . ஏனெனில் , இவ்விரு கலைக் 
கும் ஒரே மூலப் பொருளகள் தாம் பயன்படுகின்றன . 
தொனமை நாகரிகங்களின கட்டடச் சிதைவுகளில் 
சிற்பங்கள் பல காணப்படுகினறன . 


கல்லில் கருங்கல் , மாக்கல் , பளிங்குக்கல் , சலவைக் 
கல் போன்றவற்றால் சிறபங்கள் செய்யப்படுகின்றன . 
நுட்பமான வேலைப்பாடுகளுக்குத் தந்தம் ஏற்ற 
தென்றாலும் , வழிபடு படிமங்களை அதில் செய்வ 
தில்லை . தந்தப் படிமங்கள் காட்சிப் 

பொருள் 
களாகவே கருதப்படுகின்றன . சிற்பங்கள் வடிப்பது 
குறித்துச் சிற்ப நூல்கள் பல இயம்புகின்றன . 


பெரிதும் 


களாகப் 


காட் 


சிற்ப வகைள் : சிற்பம் , வடிவக்கலை . வடிவத்தை 
அமைக்கும் நிலையை ஒட்டிச் சிற்பத்தைப் பல வகை 

பிரிக்கலாம் . வடிவம் முழுவதையும் 
அதாவது முன்புறம் பின்புறம் இரண்டையும் 
டும் சிற்பங்களை முழுவடிவச் சிற்பங்கள் என்றும் , 
வடிவத்தின் ஒருபுறம் மட்டும் காட்டும் சிற்பங்களைப் 
புடைப்புச் சிறபங்கள் என்றும் வகைப்படுத்தலாம் . 
கோயில்களில் காணப்படும் முதன்மைத் தெய்வத் 
திருமேனிகளும் உற்சவத் திருமேனிகளும் முழுவடிவச் 
சிற்பங்கள் . 


வை 


தேவகோட்டங்களிலும் கோயிற் சுவர்களிலும் 
அமைக்கப்படும் சிற்பங்கள புடைப்புச் சிற்பங்கள் . 
மாமல்லபுரத்துப் பகீரதன் தவம் , திருச்சிராப்பள்ளி 
மலைக்கோட்டை மேல் குடைவரையிலுள்ள 

கங்கா 
தரர் சிற்பம் போன்றவை புடைப்புச் சிற்பங்களுக்குச் 
சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும் . 


போன்ற 


வீனசு 


வரலாற்றுக்கு முற்பட்ட காலச் சிற்பங்கள 
எலும்புகள் , விலங்குக் கொம்புகள் , 

பாறைகள் 
ஆகியவற்றில் செதுக்கப்பட்டன . 

வாழும் 
உயிர்களின் வடிவங்களாகவே வடிக்கப்பட்டன . வர 
லாற்றுக்கு முற்பட்ட பழங்காலச சிற்பங்கள் விலங்கு 
கள் , மனிதன் , மனிதன் விலங்குகளைக் கொல்வது 

அமைப்புடையனவாய வடிக்கப்பட்டன. 
அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை எருது தன்னை நக்கிக் 
கொள்ளும் சிற்பம் ( Bison licking itself ) , விலலண் 
டோர்பு வீனசு சிற்பம் ( Venus of Wiliendorf ) 
போன்ற சிற்பங்களாகும் . விலலண்டோர்பு 
சிற்பம் ஒரு பெண் தெய்வமாகும் . இவள் மனித 
னுக்கு வாழ்வும் உணவும் கொடுக்கும் தெய்வமாகக 
கருதப்பட்டாள் . வரலாற்றுக்கு முற்பட்ட 

மனிதன் 
மட்கலன்களைச் செய்து அதனைச் சூளையில் இட்டு 
சுட்ட பிறகு பயன்படுத்தத் தெரிந்து 

கொண்ட 
பின் களிமன் உருவங்களையும் அந்த வகையிலேயே 
செய்தான் . இவைபோன்ற சுடுமண் 

உருவங்கள் 
பல்வேறு நாடுகளில் கிடைத்துள்ளன . சு.இரா . 

கண்ணால் கண்ட உருவங்களையோ கற்பனை 
உருவங்களையோ வடிவமைத்துச் செய்வது சிற்பம் 
எனப்படும் . கல் , உலோகம் , செங்கல , மரம் , 
தந்தம் , வண்ணம் , கண்டசருக்கரை , மெழுகு என்னும் 


களை 


புடைப்புச் சிற்பங்களை வடிவங்களின் பரிமாணம் 
கருதி உயர் புடைப்புச் சிற்பங்கள் , தாழ் புடைப்புச் 
சிற்பங்கள் எனப் பிரிக்கலாம் , தேவகோட்டச் சிற்பங் 
உயர் 

புடைப்புச் சிற்பங்களாகவும் , 
திருவையாறு தென் கைலாசம் கோயில் தூண்களி 
லுள்ள மெல்லிய சிற்பங்களைத் தாழ் புடைப்புச் 
சிற்பங்களாகவும் கருதலாம் . 


புடைப்புச் சிற்பத்தின் வடிவம் செதுக்கப்படும் 
பொருளின் மேற்பரப்பினும் உயரமாகப் பிதுங்கி 
நிற்கும் . மேற் பரப்பைக் குடைந்து வடிவம் அதனி 
னும் தாழ்ந்து இருக்கும்படியாக அமைக்கப்படும் 
சிற்பம் குடைவுச் சிற்பம் ( Intaglio ) எனப்படும் . இது 
புடைப்புச் சிற்பத்திற்கு நேர்மாறானது . புள்ளமங்கை , 
திரு ஆலந்துறை மகாதேவர் கோயில் சிற்றுருவச் 
சிற்பத் தொகுதிகள் குடைவுச் சிற்பங்களுக்குச் சரி 
யான எடுத்துக் காட்டுகளாகும் . 


சுதை , 


சிற்பக்கலை 


81 


சிற்பக்கலை 


பேளூர் கோயில் சிற்பம் - மைசூர் 


வா . க . 9 - 6 


சிற்பக்கலை 


82 


சிற்பக்கலை 


வகைப் 


சிற்பங்களை அளவுமுறையால் மூன்று 
படுத்துவர் . ஏழு தாள அளவு உயரமுள்ள உருவம் 
வாமனம் . எட்டுத் தாள அளவு உயரமுள்ள சிற்பம் 
மானுடம் . ஒன்பது தாள உயரமுள்ள வடிவம் தெய் 


விகம் . 


உடைய 


என்று 


சிறபிகள இறைவடிவங்கள் , மனித வடிவங்கள , 
விலங்கு , பறவை , செடி கொடி போன்ற இயற்கை 
வாழ் இனங்கள் , கற்பனைக் காட்சிகள 
எல்லாவற்றையும் சிற்பங்களாகப் படைத்துள்ளனர் . 
இந்தியாவில் சிற்ப அமைப்பில் இறை வடிவங்கட்கே 
முதன்மை அளிக்கப் பட்டுள்ளது . 


காணப்படும் படிமங்கள் அச்சம் அகற்றி அருள் தரும் 
தோற்றத்தனவாம் . ஆறுமுகப் பெருமானின் திருக் 
கோலம் இதற்குச் சான்றாகும் . அம்பு , வாள் முதலிய 
படைகளால் கொடியவர்களைக் கொல்வதாகவும் , 
எப்போதும் அச்சுறுத்தும் தோற்றததை 
தாகவும் , போர்த்தொழிலில் மகிழ்வு 

கொண்டது 
போலவும் விளங்கும் 

வடிவங்கள் அச்சமூட்டும் 
தோற்றத்தன . மகிடாசுரமர்த்தினி, காலாரி மூர்த்தி 
திருவுருவங்கள் இவ்வகையின . 

வை தவிர உருவச் சிற்பங்களும் ( Portrait 
Sculptures ) உள்ளன . குறிப்பிட்ட ஒருவரின் உரு 
வத்தை 

உள்ளவாறு 

இயற்கையாகக 
காட்டும் சிற்பங்களை உருவச் சிற்பங்கள் எனலாம் . 
அன்னை செம்பியன் மாதேவியின் கணவரான கணட 
ராதித்த சோழரின் உருவச் சிற்பங்கள் கோனேரிராச 
புரம் உமா மகேசுவரர் கோயில் , ஆனாங்கூர் அகத்தீசு 
வரர் கோயில் போன்ற பல கோயில்களில் உள்ளன . 
கோனேரிராசபுரம் உமாமகேசுவரர் திருக்கோயிலில் 
உள்ள கண்டராதித்த சோழரின் உருவச் சிற்பம் கல் 
வெட்டுடன் கூடியது . 


உள்ளது 


, 


இறைச் சிற்ப வகைகள் : சிற்பிகள் 

உயர்ந்த 
அறிஞர்களின் கருத்திற்கேற்பப் பரம்பொருளை முப் 
பெரும நிலைகளில் - உருவம் , அருவம் , அருவுருவம் 
என்று மூன்று வகைகளில் - அடக்கினார்கள் , தலை , 
உடம்பு , கை , கால்கள பொருந்திக் கணகளுக்குப் 
புலனாகும் வடிவம் உருவம எனப்படும் . அவ்வாறு 
கண்ணுக்குப் புலப்படாதது அருவம் ஆகும் . இரண 
டும் கலந்தது அருவுருவம் . சிற்ப நூலகள இலிங்க 
வடிவத்தை அருவமேனி என்றும் , எல்லா உறுப்புக் 
களும் நிறைந்த் சந்திரசேகரர் வடிவம் போன்ற 
தெய்வத் திருமேனிகளை உருவ மேனிகள் என்றும் , 
முகலிங்கத்தை அருவுருவம் என்றும் வரையறுக்கின 
றன . 


சிற்பங்களை அவற்றை இருத்தும் நிலையால 
சலம் , அசலம் , சலாசலம் என்று மூன்று வகைகளாகப் 
பிரிப்பர் . செய்த இடத்திலிருந்தோ நிறுவப்பட்ட 
இடத்திலிருந்தோ அசைக்க இயலாவண்ணம் இருப் 
பின் அப்படிமங்கள் அசலப் படிமங்கள் எனப்படும் . 
ஓரிடம் விட்டு வேறிடம் நகர்த்தக் கூடியனவாய் 
அமைக்கப்பட்டால் 

அவை சலம் எனப்படும் . இடம் 
விட்டு இடம் மாற்றக்கூடிய படிமங்களை மாற்றக் 
கூடாது என்னும் நோக்கில் நிறுவினால் , அவை சலா 
சலம் எனப்படும் . 


சிறப்பியல்பு : இந்நாட்டுச் சிற்பங்களின் சிறப் 
பியல்புகளுள் ஒன்று ஆடற்கலை இலக்கணங்கள் 
அவற்றில அளவாய் அமைந்துள்ள நிலையாகும் , 

ரணடு கலைகளுமே கோயில்களால் வளர்க்கப்பட் 
டமையால் , இது எளிதாகக் கைவந்தது . சிற்ப வடி 
வங்கள் நின்றாலும் , அமர்ந்தாலும் , கிடந்தாலும் , 
வேறெந்த 

அமைதியில் தோன்றினாலும் , அவை 
பெரும்பாலும் ஆடற்கலை இலக்கணத்தையொட்டி 
அமைந்திருப்பதைக் காணலாம் . சிற்பிகள் ஆடற்கலை 
இலக்கணத்தை அறிந்து வேண்டுமளவு அதைத் தழுவி , 
தம் கலையுணர்வு , கற்பனை உணர்வு ஆகியவற்றைக் 
கலந்து , அமைக்கப்படும் திருமேனிக்கும் நிறுவப்படும் 
இடத்துக்கும் தக்கவாறு சரிந்து , வளைந்து , நெளிந்த 
கைகளையும் கால்களையும் 

அமைதிகளில் 
வடித்துக் காண்பவர் கலையழகை மட்டுமன்றி , அவ் 
வடிவ அமைப்புகளின் உட்கருத்தையும் உணருமாறு 
செய்திருக்கிறார்கள் . 
சிற்பங்களைப் பொறுத்தமட்டில் கை 

அமைதி 
கள் , உடலின் வளைவமைதிகள் , இருக்கை அமைதிகள் 
ஆகிய மூன்றும் ஆங்கிகா அபிநயம் எனப்படும் . சிற்ப 
வடிவங்களையும் வழிபடு படிமஙகளையும அவ்வவற் 
றிறகுரிய ஆடைகள் , அணிகலன்கள் , தலைக்கோலங் 
கள் , படைகள் ஆகியவற்றைச் சேர்த்துச் செப்பம் 
செய்தல் அகார்ய அபிநயம் எனப்படும் . உள்ளத்து 
உணர்வுகளைப் புருவம் , கண் , உதடு ஆகிய மூன்றின் 
மூலம் வெளிப்படுமாறு அமைப்பது சாத்விக அபி 
நயம் . சுருக்கமாகச் சொன்னால் , ஆடற்கலைத் 


பல 


தோற்ற அமைப்பைக் கொண்டு சிற்ப நூலகள 
இறை வடிவங்களை அமைதித் தோற்றம் , அச்சம 
அகற்றி அருள் தரும் 

தோற்றம் , அசசுறுத்தும் 
தோற்றம் என்று மூன்றாய்ப் பிரிக்கின்றன . இயற்கை 
யான அமைதிநிலையும் , அன்பர்க்கு வேண்டுவன 
வழங்கும் திருக்கைகளையும் கொணடிலங்கும் திரு 
மேனிகள் அமைதித் தோற்ற வகையின . ஆலமர் 
கடவுளின் வடிவம் இதற்குத் தக்க எடுத்துக் காட்டா 
கும் . நின்ற கோலத்தில் அல்லது ஊர்தியில் ஏறியிருக் 
கும் நிலையில் பலவகை அணிகலனகளை அணிந்து 
அம்பு , வாள முதலிய படைக்கலன்களுடன் அச்சம 
அகற்றி அன்பரைக் காத்தருளும் கைக் குறிப்பில் 


சிற்பக்கலை 


83 


சிற்பக்கலை 


இராசிமிலுள்ள இராசவ லோச்சன கோயில் சிற்பம் - மிதுனா 


வா . க . 9 - 6 அ 


சிற்பக்கலை 


84 


சிற்பக்கலை 


ஏ 


கியோவானி உலோரன்சா சிற்பம் 


சிற்பக்கலை 


85 


சிற்பக்கலை 


தோற்றங்களின் கற்பனையும் கருத்தும் சலந்த படப் 
பிடிப்போ சிற்பத் தோற்றங்கள் எனலாம் . 


ஏறத்தாழ இக் காலகட்டத்திலேயே தமிழகத் 
தில் பல்லவர்களின் மாமல்லக் குகைக் கோயில்களின் 
சிற்பத் தோற்றங்கள் வரலாற்றுப் புகழ் படைத் 
தவை . காஞ்சிக் கயிலாசநாதர் கோயிலில் 

காணப் 
படும் சிவபெருமானின் ஆடற்கரணச் சிற்பங்கள் , பர 
தரின் நாட்டிய நூலில் உள்ள 

இலக்கணங் 
களுக்கு வடிவ விளக்கங்களாய் நிற்கும் எழிற் படிமங் 
களாகும் . 


கால 


கரண 


கொடும்பாளூர் வேளிர்களின் மூவர் கோயிற் சிற 
பங்களும் , கழுகு மலை வெட்டுவான கோயில் , திருப் 
பரங்குன்றம் குடைவரைகள் முதலியவற்றிலுள்ள 
பாண்டியர் சிற்பங்களும் தமிழகச் சிற்பிகளின 
கலைத்திறனுக்குச் சான்றாக விளங்குகின்றன . 


சிறப மரபுகள் : இந்தியச் சிற்பங்களை வரலாற்றுக் 
கண்ணோட்டத்தில் பல மரபுகளாக 

அறிஞர்கள் 
பிரித்துள்ளனர் . வரலாற்றுக்கு முற்பட்ட 
மரபு , மௌரிய மரபு , சுங்க மரபு , குசானிய மரபுச் 
சிற்பங்கள் , அமராவதிச் சிற்பங்கள் , குப்தர் காலச் 
சிற்பங்கள் , இடை 
டைக்கால இந்து மரபு , 

பௌத்த , 
சமண மரபுச் சிற்பங்கள் , பல்லவர் , சோழர் 
மரபுகள் , சாளுக்கியர்மரபு , ஒய்சாளர் மரபுச் சிற் 
பங்கள் , விசயநகர நாயக்கர் காலச் சிற்பங்கள் என்று 
இவை பல்வகைப்படும் . 

ஒவ்வொரு மரபுக்கும் , சிற்பத் தோற்றத்திலும் , 
சிற்ப அமைப்பிலும் , வெளிப்பாட்டு உணர்வுகளிலும் 
நிறைந்த வேறுபாடு உண்டு . வேறுபாடுகள குறைந்த 
மரபுகளும் உண்டு . குறிப்பாக கி . பி . 6 - ஆம் நூற் 
றாண்டிலிருந்து 9 - ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட 
பல்லவர் , பாண்டியர் , வேளிர் , அதியர் சிற்ப மரபு 
களில் மிகுந்த வேறுபாடுகளைக் காணமுடிவதிலலை . 
திருப்பரங்குன்றம் குடைவரைச் சிற்பங்களும் 
வர் குடைவரைச் சிறபங்களும் அதியரின் நாமக்கல் 
குடைவரைச் சிற்பங்களும் பெருமளவு தோற்றப் 
பொலிவில் , சிற்ப அமைப்பில் , செதுககுத்திறனில் ஒத் 
திருப்பதைப் பல சிறப வல்லுநர்கள் சுட்டிக்காட்டி 


பலல 


டைக்காலத்தின் பிற்பகுதியில் எழுந்த சிற்பங் 
களுள் மத்தியபிரதேசப் பகுதியில் அமைந்துள்ள கசு 
ராகோ , 

புவனேசுவரத்திலுள்ள இலிங்கராசா , 
இராசா இராணிக் கோயில்கள் , தமிழகத்தில் சோழர் 
காலக் குடந்தை நாகேசுவரர் கோயில் , சீனிவாசநல் 
லூர் குரங்க நாதர் கோயில் , தஞ்சைப் பெரிய 
கோயில் , கங்கைகொண்ட சோழீச்சுரம் , தாராசுரத்து 
ஐராவதேசுவரர் திருக்கோயில் ஆகியவற்றிலுள்ள சிற் 
பங்கள் பெருமைக்குரியவை ; புகழத்தக்கவை . இவை 
சிற்பக்கலையின் வளர்ச்சியையும் , சிற்பங்களை வடிப் 
பதில் சிற்பிகள் மேற்கொண்டிருந்த பல்வேறு சோத 
னைக் கட்டங்களையும் தெளளிதின் உணர்த்துகின் 
றன . 


யுள்ளனர் . 


பாடலி 


சிற்பச் சாதனைகள் : இந்தியச் சிற்பக் கருவூலங் 
களுள காலத்தால் முற்பட்டவை மௌரியர் சிற் 
பங்கள் . சாரநாத்திலுள்ள சிம்மப் போதிகை , தெளலி 
யிலுள்ள யானையின் செதுக்குச் சிற்பம் , 
புரத்து அருங்காட்சியகத்திலுள்ள இயக்கி உருவம் 
ஆகியவை மௌரியாகளின சிற்பத் திறமைக்குச் 
சிறந்த எடுத்துக்காட்டுகள் . 

பாரூத்துச் சிற்பங்கள் சுங்கர்களின் மரபிற்கும் , 
அமராவதி , குடிமலலம் சிற்பங்கள் சாதவாகனர் மர 
பிற்கும் சிறந்த எடுத்துக்காட்டுகள் . 

குப்தச் சிற்பங்களுள் மிகச் சிறந்தவற்றை 
அசந்தா , சாரநாத்து , பூமரா , தியோகர் முதலிய 
இடங்களில் பார்க்கலாம் . எளிமையும் 

அழகும் 
நிறைந்த இவ்வடிவங்கள் மிக நுட்பமானவை . 


சிற்றுருவச் சிற்பங்களும் கி.பி. 9 - ஆம் 10 - ஆம் 
நூற்றாண்டுகளில் செழித்து வளர்ந்தன . தமிழக அள 
வில் சோழ வேந்தாகளான முதலாம் ஆதித்தனும் , 
முதலாம் பராந்தகனும் இதைப் போற்றி வளர்த்த 
மைக்குப் புள்ளமங்கை ஆலந்துறை மகாதேவா திருக் 
கோயில் , சீனிவாசநல்லூர் 

குரங்கநாதர் திருக் 
கோயில் , குடந்தை நாகேசுவரர் திருக்கோயில் சிற்பங் 
கள் சிறந்த எடுத்துக் காட்டுகளாகும் . பிற்காலத்தில 

ரணடாம் இராசராசனின கலைப் படைப்பாய் 
எழுந்த தாராசுரம் ஐராவதேசுவரர் திருக்கோயில் சிற் 
பச் சாதனைகளின் உச்சம் . இங்கு வடிவமைப்பிலும் , 
சமய நோக்கிலும் பற்பல சோதனைகள் நிகழ்ந்து 
புதிய தோற்றங்களில் இறைச் சிறபங்கள உருவெடுத் 
தன . இவை அழகிலும் நுணுக்கத்திலும் ஆற்றலிலும் 
குறைவில்லாச் சிற்பங்களாகும் . 


இடங் 


சாளுக்கியர்களின் ஒப்பற்ற 

சிற்பங்களைப் 
பாதாமி , பட்டடக்கல் , அய்கொளே ஆகிய 
களிற் காணலாம் . சிவபெருமானின் பல்வகையான 

தோற்றங்கள் இச் சிற்பங்களில் குறிப்பிடத் 
தக்கவை . அழகும் எளிமையும் நளினமும் நிறைந்த 
சிற்பங்கள் இவை . 


ஆடல் 


ஆந்திராவிலுள்ள காகதீயச் சிற்பங்களும் , கரு 
நாடகத்திலுள்ள பேலூர் , அளேபீடுச் சிற்பங்களும் 
அலங்காரமும் ஆடம்பர வேலைப்பாடுகளும் மிகு 
தவை . குறிப்பாக ஒய்சாளச் சிற்பங்கள் சிற்ப 
வேலைப்பாடுகளின் சிகரமெனலாம் . 


சிற்பக்கலை 


86 


சிற்பக்கலை 


ஒய்சலீசுவர கோயில் அலிபீடு , மைசூர் 


சிற்பக்கலை 


87 


சிற்பக்கலை 


பிற்காலத்தில் எழுந்த சிற்ப மரபுகளுள் குறிப் 
பிடத்தக்கன விசயநகரச் சிற்பங்களும் , நாயக்கர் சிற் 
பங்களுமே . அம்பிக்கு அருகிலுள்ள விட்டலர் கோயி 
லும் , அசாரா இராமர் கோயிலும் விசயநகரச் சிற்பங் 
களுள மிகச் 

சிறந்தனவற்றைக் கொண்டுள்ளன . 
அசாரா இராமர் கோயிலின் உட்புறச் சுவர்களில் 
இராமாயணக் காட்சிகளைக் காட்டும் புடைப்புச் 
சிற்பங்கள் மிக்க அழகுடன் செதுக்கப்பட்டுள்ளன . 

நாயக்கர் சிற்பங்களுள குறவன் , குறத்திச் சிற்பங் 
களும் , குதிரை மண்டபத்து வீரர் சிற்பங்களும் சிறப் 
பானவை . கிருட்டிணாபுரம் , தாடிக்கொம்பு , புது 
மண்டபம் முதலிய கோயில்களில் நாயககர்களின் நய 
மான சிற்பங்களைக் காணலாம் . உடலமைப்பு சிறப் 
புற அமைந்திருப்பது இச் சிற்பங்களின் பெருமை என 
லாம் . 


களும் கிடைத்துள்ளன . இம்முத்திரைகளின் ஒருபுறம் 
சித்திர எழுத்துகளும் , குடைவுச் சிற்ப வடிவங்களும் 
செதுக்கப் பெற்றுள்ளன . விலங்குகள் , மனித வடிவங் 
கள , மனித - விலங்குக் கலப்புத் தோற்றங்கள் என 
இச்சிற்பங்கள் வடிவெடுத்துள்ளன . உலகப் புகழ 
பெற்ற கிரேக்கக் கலைமுறை தோன்றும் முனபே , 
இந்தியச் சிற்பக்கலை எத்துணைத் தொன்மையும் 
முதிர்வும் உயர்வுமாய் விளங்கியதென்பதற்கு இச் 
சிற்பத் தோற்றங்களும் , மொகஞ்சொதாரோவில் 
கிடைத்த வார்ப்புருவ ஆடற்பெண்ணும் சிறந்த 
சான்றுகளாகும் . 


சிற்ப மரபுகளுள் ஒவ்வொன்றும் பல நுணுக்க 
மான வேறுபாடுகளையும் பரந்துபட்ட கலைய 

யமைப்பு 
களையும் கொண்டு விளங்குகிறது . 

இந்தியச் சிற்பங்கள் : சிற்பக்கலை இந்தியாவின 
பழம்பெரும் கலைகளுள் ஒன்றாகும் . வரலாற்றுக்கு 
முற்பட்ட காலத்திலிருந்தே இந்தியர்கள இக்கலை 
யில தேர்ந்த விற்பன்னர்களாய் விளங்கினர் . சிந்து 
வெளி நாகரிகம் செழித்தோங்கியிருந்த மொகஞ் 
சொதாரோ , அரப்பா , உலொகுஞ்சொதாரோ 
போன்ற இடங்களில் கிடைத்துள்ள மண் உருவங் 
களும் கற்சிலைகளும் வெண்கலவடிவங்களும் புடைப்புச் 
சிற்பங்கள் கொண்ட முத்திரைகளும் பெருஞ் சிறப்புக் 
குரியவை . 

சிந்துவெளிச் சிற்பக்கலை : மொகஞ்சொதாரோ 
வில் கிடைத்த யோகி வடிவச் சுண்ணாம்புக் கற்சிலை 
அக்கால மக்களின் கலைத்திறனைக் காட்டுவதாய் 
உள்ளது . சித்திரத் தையல் போர்வை போர்த்து , 
மீசையினறித் தாடியுடன் , ஒழுங்காகச் சீவப்பெற்ற 
தலைமயிரில் வட்டப் பதக்கத்துடன் கூடிய தலையணி 
அணியப்பெற்று மிடுக்குடன் காட்சியளிக்கும் இச் 
சிற்பம் , சிந்துவெளி நாகரிகத்தின் சிற்பக்கலை 
யாற்றலைச் சித்திரித்துக் காட்டுகிறது . 


பிற இடங்களில் : சிந்துவெளி போலவே கங்கைக் 
கரையிலும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து மனித 
வடிவச் சிற்பங்கள் கிடைத்துள்ளன . கான்பூர்க் 
கோட்டத்தில் சில பகுதிகளில் செம்பினாலான மானிட 
உருவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . சென்னைக்கு 
அருகிலுள்ள பல்லாவரத்தில் களிமண்ணும் மணலும் 
கலந்து செய்யப்பட்ட மானிட வடிவமும் , சேலத்தில் 
செம்மணணாலான 

பெண 

வடிவங்களும் அகழ்ந் 
தெடுக்கப்பட்டன . சேலத்துப் பெண வடிவத்தின 
கூந்தல் வியப்பூட்டும் எழிலோடு அமைந்துள்ளது இப் 
போதைய மேலை நாட்டுப் புது நாகரிகத் தலைக் 
கோலம் போல் , கூந்தல் பல சுருளகளாகத் தலை 
முழுவதும் சுருட்டப்பட்டு , அச்சுருள்கள் மீது உயாந்த 
சீப்புகள் செருகியது போல் முடியலங்காரம் அமைந் 
துள்ளது . 

மௌரியர் சிற்பக்கலை . மௌரியப் பேரரசர்கள 
சிற்பக்கலைக்கு ஆற்றிய தொண்டு அதை வளர்ச்சிப் 
பாதையில் வழிநடக்க வைத்தது . புத்தரின் ஆணை 
களைத் தாங்கி நிற்கும் அசோகர் தூணகளும் , அவற 
றின் போதிகைகளில் இருக்கும் 

யானை , 

குதிரை , 
சிங்கம் முதலிய சிற்பங்களும் மௌரியரின சிற்பக் 

வளர்ச்சிக்குச் சிறந்த எடுத்துக்காட்டுகள் . 
புவனேசுவரத்திலுள்ள தௌலிப் பாறை யானை , 
பாட்னாவில் கிடைத்த யட்சிணி வடிவங்கள் ஆகியவை 
குறிப்பிடத்தக்கவை . 

சிந்துவெளியின் முதிர்ச்சியை மௌரியரின் கலை 
வடிவங்களில் காண முடிகின்றது . மௌரியச் சிறபங் 
கள் அக்காலத்தவரின் வலிமையையும் எழுச்சியையும் 
கொண்டுள்ளன . மௌரியச் சிற்பக்கலையில பாரசீக 
கிரேக்கக் கலைகளின் செல்வாக்குச் சிறிது இடம் 
பெற்றுள்ளபோதிலும் , அவை இந்தியக் கலைப் 
போக்கை மாற்றவில்லை . நீண்டகாலப் பயிறசியின் 
அநுபவம் மௌரியர் கலையின் சிறப்பங்களாகும் . 

சுங்கக் - குசானியர் சிற்பக்கலை : மௌரியரைத் 
தொடர்ந்து வந்த சுங்கமரபினரின் சிற்பக்கலைச் 
சிறப்புகளைப் பாரூத்து , புத்தகயா , சாஞ்சி முதலிய 


கலை 


அரப்பாவில் கிடைத்துள்ள மணற் கல்லாலும் , 
பழுப்பு நிறக் கல்லாலுமான இரணடு கற்சிலைகள 
குறிப்பிடத்தக்கவை . இவற்றின் கைகள் தனியே 
செய்து இணைப்பதற்கு ஏற்றவாறு , இச்சிலைகளில் 
துளைகள் உள்ளன . கற்களில் இணைப்பு வேலை செய் 
துளள சிற்பிகளின் திறமை காணபோரை வியக்க 
வைக்கிறது . 

சிந்துவெளி அகழாய்வுகளில் இது போல் பல சிற்ப 
வடிவங்களும் , ஆயிரக்கணக்கில் மாக்கல் முத்திரை 


சிற்பக்கலை 


88 


சிற்பக்கலை 


க்காலச் சிற்பங்கள் 


சிற்பக்கலை 


89 


சிற்பக்கலை 


| 


இடங்களிலுள்ள பௌத்த தூபிகளைக் கொண்டும் , 
அவற்றைச் சுற்றிலும் அமைந்துள்ள கல்வேலிகளைக் 
கொண்டும் அறியலாம் . 

சுங்கச் சிற்பங்கள் நயமாக மெருகிடப்படவில்லை . 
இவர்தம் சிற்பக்கலை மரபு மௌரிய மரபினின்றும் 
வேறுபட்டுள்ளது . இதைப்பாரூத்துத் தூபியின் தோரண 
வாயில் புடைப்புச் சிற்பங்கள் மெய்ப்பிக்கின்றன . 
பாரூத்துப் புடைப்புச் சிற்பங்கள் பெரும்பாலும் புத்தர் 
சாதகக் கதைகளின் விளக்கங்களாகவே 
உளளன . 
பெரிய வடிவங்களிலுள்ள யட்சிணிகள் , தேவதைகள் , 
நாக வடிவங்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை . 
பாரூத்துப் புடைப்புச் சிற்பங்களில் சிற்பங்களின் 
எண்ணிக்கை , அவை விளக்கும் சாதகக் கதைகளுக் 
கேற்றாற்போல் அமைந்தன . புத்த கயாவிலோ இந்த 
எண்ணிக்கை குறைகிறது . இங்குக் கதையின இன 
னறி 
யமையாத வடிவங்கள் 

மட்டுமே சிற்ப வடிவு 
பெற்றுள்ளன . அதனால் வடிவங்கள் தெளிவாகவும் 
இயற்கையாகவும் அமைந்துள்ளன . 


காந்தாரக்கலை : இந்திய , கிரேக்க , பாரசீகப் 
பண்பாடுகளின் இணைப்புப் பாலமாக விளங்கிய 
உலகப் புகழ்பெற்ற சிற்பக்கலை மரபே காந்தாரக் 
கலை . இது கலப்புக் கலையென்றாலும் , 

இந்திய 
மரபுகளையே பெரிதும் பின்பற்றியமைந்தது . இந்தி 
யாவின் பிற சிற்பங்களில் காணமுடியாத சில தனி 
இயல்புகள் காந்தாரச் சிறபங்களில் உள்ளன . காந்தா 
ரச் சிற்பிகள் மனித வடிவங்களை உடற்கூற்று விளக் 
கங்களுடன் இயற்கையாக அமைத்துத் தந்தனர் . 
வடிவங்களின உடலமைப்புக்கு முதன்மை தந்து , 
அதை எடுத்துக்காட்டக்கூடிய ஆடைகளைச செதுக் 
கினர் . இந்த இயல்பு கிரேக்கக் 

சார்ந்த 
தாகும் . 


கலை 


1 


புத்த வடிவத்தின் பரிணாமம் காந்தாரச் சிற்பக 
கலையின் தனிப்பெருஞ் சாதனை . காந்தாரப் புத்த 
வடிவம் கிரேக்கக் கடவுள அப்பாலோ வடிவம் 
போன்று மென்மையும் இளமையும் ததும்ப , அழகு 
மிக்க தோற்றத்துடன் விளங்குகிறது . காநதாரச் சிற 
பங்கள் பெரும்பாலும் காரை பூசப்பட்டு வண்னம் 
தீட்டி மெருகிடப்பட்டுள்ளன . 


அமராவதிக் கலைமரபு : வட இந்தியாவில் காந்தா 
ரமும் மதுராவும் சிற்பக்கலையில் புதிய சிந்தனை 
களைப் படைத்துக் கொண்டிருந்த 

அந்தக் கால 
கட்டத்திலேயே கிருட்டிணா நதிப் பள்ளத்தாக்கில 
அமராவதி , நாகார்ச்சுன கொண்டா முதலிய இடங் 
களில் சாதவாகனர்கள் சிற்பக்கலையில் புதியதோர் 
அமைப்பை ஏற்படுத்தினர் . அமராவதித் தூபியின் 
அடிப்பீடத்து மேடைகளில் 

உருவான தூண்களின் 
போதிகைகளில் காணப்படும் சக்கரமும் பௌத்த 
குறியீடுகளும் , சாஞ்சி , பாரூத்துப் 

போனற 

இடங் 
களில் காணப்படாதவை . 


சாஞ்சிச்சிற்பங்கள் பெரும்பாலும்பாரூத்துச் சிற்பக் 
காட்சிகளின் படப்பிடிப்பே எனறாலும் , வடிவமைப்பி 
லும் தொகுப்பு முறையிலும் அழகூட்டலிலும் பாராட் 
டத்தக்கவிதத்தில் அமைந்துள்ளன. சிற்பக்கலை , சாஞ் 
சிச் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட காலத்தில் வளர்ச்சிப் 
பாதையில் இருந்ததை உணரமுடிகிறது . 

குசானரின் ஆட்சிக்காலம் மதுரா , காந்தாரம் 
என்று இரு வேறுபட்ட கலைமுறைகளைச் சிற்பவர 
லாற்றில் முத்திரைகளாய்ப் பதித்தது . வடஇந்தியா 
வில் , யமுனைக் கரையில் அமைந்துள்ள மதுராவில் 
கி.பி முதலிரண்டு நூற்றாண்டுகளில் சிற்பக்கலை 
சிறந்து விளங்கியது . இங்குச் சிறிய அளவிலான 
புடைப்புச் சிற்பத் தூண்கள மிகுதியாகக் கிடைத் 
துள்ளன . மதுராச் சிற்பங்களுள முற்பகுதிக்குரியவை 
சிறப்புக் குறைந்தவை . பிற்பகுதியில் புத்தருக்கு 
வடிவம் அமைக்கும் புதிய இயல்பு உருவானது . மது 
ராவில் தோன்றிய இவ்வமைப்பு இந்தியச் சிற்பக் 
கலையில் ஒரு புதுயுகத்தைத் தோற்றுவித்தது . இது 
மதுராக்கலை மரபு என்றே கூறப்படுகிறது . 
மதுராப் புடைப்புச் சிற்பங்களில் 

முதனமை 
வடிவம் மிகவும் உயரமாகக் காணப்படும் . மேலாடை 
( அங்கவத்திரம் ) மேற்கைகள் , கால்கள , இடுப்பு வழி 
யாகச் சுற்றப்பட்டிருக்கும் . பிற்காலத்தில் இத்துணி 
யின் சுற்றுகள் 

கோடுகளால் உணர்த்தப்பட்டன . 
கி.பி. 2 - ஆம் நூற்றாண்டுச் சிற்பங்கள் அசைவு நிலை 
களில் 

அமைந்தன. மெய்ப்பாடுகளையும் அங்க 
அசைவுகளையும் வடிவமைப்பில் காட்டிச் சிற்பக் 
கலையில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்திய பெருமை 
மதுராச் சிற்பிகளுக்கு உரியது . 


அமராவதிப் புத்தர் சிலைகளைப் பார்க்கும் 
போது குசானிய சிற்பக்கலைத் தொடர்பும் , வேறு 
சில வடிவங்களைக் காணும்போது மதுராச் சிற்ப மர 
பின் தொடர்பும் தெரிந்தபோதும் , அமராவதியின் 
தனித்தன்மை , அதன் சிற்பத் தொகுதிகளில் புலனா 
கிறது . இச்சிற்பத் தொகுதிகள மதுரா , காந்தாரச் 
சிற்பத்தொகுதிகளைவிடச் சிறப்பும் சிக்கலும் நிறைந் 
தவை . கதைகள் , நாடகக் காட்சியமைப்பு முறையில் 
தொடர்ச்சியாகக் காட்டப்பட்டுள்ளன . 

காட்டப்பட்டுள்ளன . இது சிற்பக் 
கலைவளர்ச்சியைக் காட்டுகிறது . இந்தியச சிற்பக் 
கலை அமராவதியில் முதிர்ச்சி நிலையை அடைந்தது 
என்று சொல்லலாம் . 

குப்தர் காலக் கலைவளர்ச்சி : குப்தர்கள் காலம் 
கலைகளின் பொற்காலம் . இந்தியச் சிற்பக்கலையின் 
முழு வளர்ச்சியைக் குப்தர் சிற்பங்களில் காணலாம் 


90 


சிற்பக்கலை 


சிற்பக்கலை 


ASSES 


கசுரகோ சிற்பம் - இளம்பெண் 

ளம்பெண் காதல் கடிதம் எழுதுதல் 


சிற்பக்கலை 


91 


சிற்பக்கலை 


கலை 


கலை 


கலையின் நோக்கமும் தத்துவமும் மிகத் தெளிவாகப் 
புலப்படும் வகையில் அமைந்த இச்சிற்பங்கள் உலகப் 
புகழ வாய்ந்தவை . அசந்தாக் குகைகளில் பத்தொன்ப 
தாம் குகையிலுள்ள தூணகள் குப்தர் காலக் 
மாற்றத்தையும் வளர்ச்சி வேகத்தையும் எடுத்துக் 
காட்டும் சான்றுகளாய் நிற்கினறன . உதயகிரியி 
லுள்ள சந்திரகுப்தக் 

தலைவாயிற் 
போதிகைகள , அவற்றின் மேலுள்ள மகர வடிவம் ,, 
இரதிதேவதைகள் முதலான சிற்பக் களஞ்சியங்கள் 
குப்தர்களின் தனிக் கலையாற்றலை விளக்கவல்லன . 


சாளுக்கிய ஒய்சளர் கலை : கருநாடகத்தில் சிற்பக் 
வளர்ச்சிக்குப் பேராதரவு 

தந்தவர்கள் 
சாளுக்கியப் பேரரசர்கள் ஆவர் . கி.பி. 6 - ஆம் நூற் 
றாண்டிலிருந்து 8 - ஆம் நூற்றாண்டின் கடைசிவரை 
கருநாடகத்தின் பகுதிகளையும் , தக்காணத்தின் ஒரு 
பகுதியையும் ஆண்ட இவர் தம்சிற்பக் கருவூலங்களைப் 
பட்டடக்கல் , பாதாமி , அய்கொளே , மகாகூடா முத 
லிய இடங்களிற காணலாம் . சாளுக்கிய கோயில்களில் 
காணப்படும் புடைப்புச் சிற்பங்கள் கலைப் புதையல் 
களாகும் . சிவபெருமானின் தாண்டவக் கோலங்களும் 
நசுனகபந்தா வடிவங்களும் , கலையும் தத்துவமும் 
கலந்த சிற்பச் சாதனைகளாகும் . 


குகையின் 


குப்தர் கால மதுராப் புத்தர் வடிவம் , ஏழடி 
மூன்றங்குல உயரமுள்ளது . புத்த வடிவத்தின் முடி 
வான அமைப்பாக விளங்கும் இச் சிற்பத்தில் ஆன்மிக 
உணர்ச்சி ததும்புகிறது . குப்தர் காலத்திலதான 
மேற்கிந்தியாவிலும் தென்னிந்தியாவிலுமுள்ள 
பாறைக குடைவுக் கோயில்களும் விகாரங்களும் எண் 
ணற்ற எழிலார்ந்த சிறபங்களால் மெருகிடப்பட்டன . 
குப்தர் காலச்சிற்பக்கலை , அழகும் சமய மேம்பாடும் 
நிறைந்து விளங்கிய கலையாகும் . 


ஒய்சாளர்களின் 

சிற்பக்கலை , சாளுக்கியர் 
கைவண்ணத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது . 
பேலூர் , அளேபீடு கோயில்களில் இழைத்து வைக்கப் 
பட்டிருக்கும் சிற்பங்கள் அலங்கார மிகுதியும் , ஆடம் 
பரத் தோற்றமும் கொண்டவை . உணர்வு நெகிழ்வு 
கள் உன்னதமாக 

விளங்கும் 

சாளுக்கியக் 
வடிவங்களிலிருந்து விலகி , நுணுக்கத் திறனுக்கே 
முக்கியத்துவம் தந்து முகிழ்த்தகலை ஒய்சாளர் கலை . 
தளவரிசைச் சிற்பங்கள் புதுமையும் சிக்கலுமான 
படைப்புகளாகும் . 


குகைக் 


இடைப்பட்ட காலத்தில் சிற்பக்கலை . இடைப் 
பட்ட காலத்தில் ( கி.பி. 600 க்கும் கி.பி. 1200 க்கும் ) 
சிற்பக்கலை , வளர்ச்சியின் சிகரத்தை எட்டிப் பிடித் 
தது . புவனேசுவரத்தில் உள்ள கோயில்கள கட்டட 
அமைப்பிலும் சிற்பச் சிறப்பிலும் செம்மாந்து நிற்கின் 
றன . பரசுராமேசுவரர் கோயில் புடைப்புச் சிற்பங் 
களும் , ஆடற் காட்சிகளும் அற்புதமானவை . இலிங்க 
ராசர் கோயிலில் உள்ள தெயவ வடிவங்கள கற் 
பனைத் திறனுடன் படைக்கப்பட்டவை . இராசா 
இராணி கோயில் தூண்கள் மிக 

நுணுக்கமான 
வேலைப்பாடுகள் கொண்டவை . 


எல்லோரா- எலிபெண்டா : பல்வேறு காலகட்டங் 
களில் எழுந்த எல்லோராக் 

கோயில் 
களுள் கி.பி. 8 - ஆம் நூற்றாண்டில் இராட்டிரகூட 
அரசன் ஒருவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் 
கோயிலே சிறப்புடையதாகும் . இந்தியாவின் மிகச் 
சிறந்த சிற்பங்களுள் சிலவற்றை இங்குக் காணலாம் . 
இராவணன கைலை மலையை எடுக்க முயல்வதாகக் 
காட்டும் சிற்பம் பெருஞ்சிறப்புடையது . சிவபெரு 
மானைத் திரிபுராந்தகராகவும் , கங்காதரராகவும் 
காட்டும் சிற்பக் கோலங்கள் எழில் நிறைந்தவை . 
தசாவதாரக் கோயில் சிற்பங்களும் , சிவதாண்டவ 
வடிவங்களும் குறிப்பிடத்தக்கவை . 


1 


கோனாரக்கிலுள்ள சூரியன் கோயிற் சிற்பங் 
களுள குறிப்பாக யானை , சிம்ம வடிவங்கள , இந்தியச் 
சிற்பிகள் வடித்த கற்பனை 

வடிவங்களுள மிகவும் 
சக்தி வாய்ந்தவையாகக் கருதப்படுகின்றன . கசுரா 
கோவிலுள்ள சைவ , வைணவ , சமணசமயக் கோயில் 
கள் சந்தேல மரபைச் சார்ந்த அரசர்களால் கட்டப் 
பட்டவை . இங்குள்ள சிற்பங்கள் நளினமும் எழிலும் 
நிரம்பியுள்ளன . வரிமான நிலைகளில் காணப்படும் 
தொடர் சிற்பங்களும் , கொடுங்கையின் கீழ்க் காணப் 
படும் நெடிய மனித உருவங்களும் 

கலையழகு மிக் 
கவை . ஆண் , பெண் உறவின் நெகிழ்வை நயம்பட 
எடுத்துக்காட்டும் இணையற்ற பாலுணர்வுச் சிறபங் 
களை ( Erotic sculpture ) இங்குக் காணலாம் . சற் 
றும் விரசமின்றிக் கலைப் பார்வையோடு படைக்கப் 
பட்டிருக்கும் இச்சிற்பங்கள இந்தியப் பெருமைக்குத் 
தக்க சான்றாய் நிற்கினறன . 


எலிபெண்டா அழிவிலும் 

அழகாய் 

நிற்கும் 
சிற்பக் கருவூலம் . 

கி.பி. 6 - ஆம் 

நூற்றாண்டின் 
டைப்பகுதியில் குடையப்பட்ட இக்கோயிலில் தான 
சிவபெருமானின் உலகப் புகழ்பெற்ற சதாசிவத் 
திருவுரு அமைந்துள்ளது . 


ம் 


தனிக் 


தமிழகத்துச் சிற்பக்கலை : இந்தியச் சிற்பக்கலை 
யின் ஓரங்கமாய் , அதேசமயம் தனக்கேயுரிய 
கலை முறையில் , தமிழகமும் சிற்பக்கலை வளர்ச்சி 
யில் சீரான பல படிகளைச் சிறப்பாகக் கடந்து வந்த 
தைச் சங்க இலக்கியங்களில் தொடங்கி முறையாகக் 
கானலாம் , 


சிற்பக்கலை 


92 


சிற்பக்கலை 


d 


விக்டோரியா அருங்காட்சியகத்திலுள்ள சிற்பம்- இலண்டன் 


சிற்பக்கலை 


93 


சிற்பக்கலை 


சங்க இலக்கியங்களாகக் கருதப்படும் பத்துப் 
பாட்டு , எட்டுத் தொகை நூல்களில் பல இட 

டங்களில் 
சிற்பக்கலைக் குறிப்புகள் காணப்படுகின்றன . சிற்பப் 
பாட்டான நெடுநல்வாடையும் , நடுகற்களைப் பற்றிப் 
பேசும் மலைபடுகடாமும் சங்ககாலத்துச் சிற்பக்கலை 
வளர்ச்சியை வரிவடிவமாக்கித் தருகின்றன . 


சியைக் கண்முன் நிறுத்துகின்றது . பல்லவர் காலத் 
துச் சிற்பங்களைப் போலவே தூண்களும் அழகு 
வாய்ந்தவை . இந்தத் தூண்களின் அமைப்பு மாறுபாடு 
களைக் கொண்டே பல கோயில்களை இன்னார் 
கட்டியவை என்று இனம் பிரித்திருக்கிறார்கள் . 


பல்லவர்களைப் போலவே தென் தமிழகத்தில் 
கலைப் பணியாற்றியவர்கள் பாண்டியர்கள் . 

பரங் 
குன்றத்துக் குடைவரை , திருமயம் குடைவரைகள் , 
கழுகுமலை 

வெட்டுவான் கோயில் 
பாண்டியரின் சிற்பக்கலை வளர்ச்சியையும் , அதில் 
அவர்கள் காட்டிய ஈடு ணையற்ற ஆர்வத்தையும் 
விளக்கவல்லன . 


போன்றன , 


சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் பட்டிய 
லிடப்படும் பூம்புகார்க் கோயில்கள் காப்பிய கால 
சிற்பக்கலை வளர்ச்சியைக் கண்முன் நிறுத்துகின்றன. 
காவிரிப்பூம்பட்டினத்து மாளிகைகளில் சுதையுருவங் 
கள் இருந்ததை மணிமேகலை எடுத்துக்காட்டுகிறது . 

தமிழகச் சிற்பக்கலையைப் பொறுத்தமட்டிலும் 
கி பி . 6 - ஆம் நூற்றாண்டு ஒரு மறக்கமுடியாத மைல் 
கல் . பல்லவரும் பாண்டியரும் வடக்கிலும் தெற்கிலு 
மாய்த் தமிழகத்தில் கலை வளர்க்கத் தொடங்கிய 
கருத்தான காலமிது . மகேந்திரனின் திருச்சி மலைக் 
கோட்டைக் 

குடைவரையில் உள்ள கங்காதரர் 
சிற்பம் புடைப்புச் சிற்பவகையினது . உலகத்தை 
அழித்து விடுவேன் 

என்று 

பெருவெள்ளமாகப் 
பாய்ந்து வந்த கங்கையைச் சிவபெருமான் ஒரு துளி 
யளவாகத் தமது சடாமுடியில் ஏற்றுக் கொண்டதை 
இச்சிற்பம் காட்டுகிறது . எல்லோராக் குடைவரைக் 
கோயில்கள் உட்பட 

எத்தனையோ 

இடங்களில் 
கங்காதர மூர்த்தியின் வடிவம் காணப்பட்டாலும் , 
திருச்சிக் குடைவரைக் கங்காதர மூர்த்தியின் நளின 
மும் மெய்ப்பாடும் தனி அழகுடையவை . 


. 


பல்லவ பாண்டியச் சிற்பங்கள் ஏறத்தாழ சம 
காலத்தில் அமைக்கப்பட்டமையால் மிக்க மாறுதல் 
களைப் பெறவில்லை . முப்புரி நூல் இடத் தோளி 
லிருந்து வல மேற்கையினைத் தழுவியபடி செல்லும் - 
வகையில் பல்லவர் கால வடிவங்கள அமைந்துள்ளன . 
பல்லவர் சிற்பங்கள் அளவில் பெரியவை ; குறிப்பாக 
மனித வடிவங்கள் . இச் சிற்பங்களின் முகம் அகன்றும் , 
மூக்கு ஆழ்ந்தும் காணப்படும் . மிக்க வேலைப்பாடு 
களைப் பெறாமல் , மிக எளிமையாக , அதே சமயம் 
அழகாகக் கண்ணைக் கவரும் விதத்தில் செதுக்கப் 
பட்டுள்ளன . அணிகலன்களும் தலையலங்கார வகை 
களும் பல்லவர் பாண்டியர் காலச் சிற்பங்களில் மிகுதி 
யாக இல்லை எனலாம் . 


மகேந்திரனின் வழித்தோன்றல்களால் சிற்பக் 
கலை பெருவளர்ச்சியுற்றது . 

முதலாம் நரசிம்மவர் 
மனும் , இரண்டாம் நரசிம்மவர்மனான இராசசிம்ம 
னும் படைத்ததாகக் கருதப்படும் மாமல்லபுரத்துச் 
சிற்பங்கள் வரலாற்றுப் புகழ் படைத்தவை . மாமல்ல 
புரம் 

பல்லவர்களின் படைப்புத் தொட்டில் , 
இங்குள்ள குகைக் கோயில்களும் , பாறைப் புடைப்புச் 
சிற்பங்களும் , ஒற்றைக் கற்கோயில்களும் , கடற்கரைக் 
கோயில்களும் பல்லவர் காலச் சிற்பக் கலையாற்ற 
லின் சிறந்த சான்றுகள் . குன்றைக் குடைந்து செதுக் 
கிச் செய்யப்பட்ட ஒற்றைக் கற்கோயில்களின் புறச் 
சுவர்க் கோட்டங்களிலுள்ள 

பல்லவச் சிற்பங்கள் 
எளிமையும் எழிலும் நிறைந்தவை . 

பல்லவர் காலச் சிற்பக் கலையின் சிறந்ததோர் 
பட்டயம் மாமல்லபுரம் என்றால் அக்கலையின் மகுட 
மாய்த் திகழ்வது காஞ்சிக் கைலாச நாதர் கோயிலா 
கும் . இங்குள்ள சிற்பங்கள் உலகப் புகழ் பெற்றவை . 
சிவபெருமானின் ஆடல் கோலங்களும் , சிங்கத் தூண் 
களும் , சிறு கோயில்களுமாய் 

நிறைந்திருக்கும் இத் 
திருக்கோயில் , இராசசிம்மன் காலத்துக்கலை வளர்ச் 


பல்லவர்கள் தொடங்கி வைத்த கற்றளிக் கலை 
யைச் சோழர்கள் ஆர்வத்தோடு வளர்த்தனர் . அவர் 
தம் காலத்தில் கட்டடக்கலை , சிற்பக் கலை , வார்ப் 
புக்கலை ஆகிய மூன்றும் வளர்ச்சியின் சிகரத்தை 
எட்டிப் பிடித்தன . தொடக்க காலத்தில் பல்லவர் 
முறையையே 

பின்பற்றிச் சற்று அதில் மாறுதல் 
களைச் செய்து சோழச் சிற்பங்கள் பிறந்தன . இவ் 
வகைச் சிற்பங்களைச் சீனிவாசநல்லூர் குரங்கநாதர் 
கோயில் , குடந்தைக் கீழ்க்கோட்டம் எனப்படும் 
நாகேசுவரர் திருக்கோயில் முதலிய கோயில்களில் 
பார்க்கலாம் . 


இந்தக் கால கட்டத்தில் தான் கொடுப்பாளூரில் 
வேளிர்களும் , பழுவூரில் பழுவேட்டரையர்களும் தங்க 
ளால் இயன்ற கலைத் தொண்டைத் தமிழகத்திற் 
குச் செய்தனர் . மூவர் கோயிலும் , அவனி கந்தர்ப்ப 
ஈசுவரமும் சிற்பக் களஞ்சியங்கள் . அழகு பொலியும் 
சிற்பங்களை இங்குக் காணலாம் . எளிமையும் கலை 
நயமும் பொருந்தி உருண்டையான முகத்துடன் 
அமைந்தவை இக் காலச் சிற்பங்கள் . கொடும்பாளூ 
ரில் கிடைத்த திரிபுராந்தகர் திரிபுரசுந்தரி வடிவங்கள 


சிற்பக்கலை 


94 


சிற்பக்கலை 


படைத்தார்கள் . மிகச் சிறிய நுணுக்கமான சிறபங் 
களாலும் கோயில்களையும் தூண்களையும் இழைத் 
தார்கள் . சிற்பக் கலையின் சகல பரிமாணங்களையும் 
அவர்கள் முயன்று பார்த்து வெற்றி கண்டார்கள் . 
சோழர்களின் கலைத்திறனும் , அவர்தம் இணையற்ற 
கலைப் படைப்புகளும் தமிழகக் கலை வரலாற்றில் 
பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண் 
டியவை . சோழர்களின் சிற்பங்களில் அழகும் அலங் 
காரமும் மிகுதி ; வேலைப்பாடுகளும் மிகுதி ; 
உருண்டை வடிவில் அமைந்த முகத் தோற்றங்களில் 
நளினமும் மெல்லுணர்வு மெய்ப்பாடுகளும் நிறைந 
திலங்கும் . 


* 


t 


சோழன் . 


பேரூர் , 


சிற்பக் கலையின் வளர்ச்சிக்கு அளவு 

கோல்களாய் 
அமைந்தவை . 

கட்டடக் கலை அமைப்பிலும் , சிற்பத் திறனிலும் 
குறிப்பிடத்தக்க எத்தனையோ கோயில்களை முற் 
காலச் சோழர்கள் கட்டியிருந்தாலும் அவற்றையெல் 
லாம் சிறு புள்ளிகளாக்கிவிட்டது போல் , கலைக் 
கோயிலாய் , சிற்பமேருவாய் எழுந்தது , 

முதலாம் 
இராசராசனின் பெரிய கோயிலாகும் . இங்குள்ள 
ஒவ்வொரு சிற்பமும் ஓர் இனிய வரலாறு . 
தந்தையையும் 

மிஞ்சிய 

விதத்தில் கங்கை 
கொண்ட சோழபுரத்துச் சிற்பங்களை உருவாக்கித 
தமிழகத்துச் சிற்பக்கலையைத் தன் காலத்தில் இம 
யத்திற்கு உயர்த்தியவன முதலாம் இராசேந்திர 

தமிழகத்தின் நளினமும் மென்மையும் 
நிறைந்த எழிலார் சிற்பங்களை இங்குக் காணலாம் . 
உடலமைப்பு , உறுப்பளவு , உணர்வு காட்டல் , அழ 
கூட்டல் என்று ஒவ்வொரு நிலையிலும் இச்சிறபங்கள 
உயர்ந்து நிற்கினறன. காமனை எரித்தழித்த மூர்த்தி , 
கலைமகள் , சண்டேசுவரர்க்கு 

அருள் செய்த சிவ 
மூர்த்தி ஆகிய இம் மூன்று சிற்பங்களும் சொல் 
லொணாப் பேரின்ப உணர்வூட்டும் சிற்பப் புதையல் 
களாகும் . 

பெரிய அளவில் சிற்பங்கள் அமைந்த காலத்தை 
யொட்டியே சிற்றுருவச் சிறபங்களும் சிறப்பாகச் 
செதுக்கப்பட்டதை முதலாம் ஆதித்தன் காலத்தி 
லிருந்தே பார்க்கலாம் . முதலாம் பராந்தகனின புள்ள 
மங்கை ஆலந்துறையார் கோயில் சிற்றுருவச சிற்பங் 
களைக் குடைவுச் சிற்ப வகையினவாகக் கொள்ள 
லாம் . இவற்றையெல்லாம் விஞ்சும் வகையில் சிற்றுரு 
வச் சிற்பச் சோதனைகளுக்கும் , சாதனைகளுக்கு 
மென்றே இரண்டாம் இராசராசனால் கட்டப்பட் 
டது தான் இராசராசேச்சுவரம் எனப்படும் இன்றைய 
தாராசுரக் கோயில . 

இக்கோயிலின் முன் மண்டபத் தூண்கள் யாவும் 
பல நிலைகளில் மிகச சிறு சிற்ப வேலைப்பாடுகளால் 
நிரப்பப்பட்டுள்ளன . ஒவ்வொரு தூணும் ஒரு காவி 
யம் . கருவரையின் புறசசுவர்களில் திருத்தொண்டர் 
களின் வரலாறுகள் சிற்றுருவத் தொகுதிகளாய்க் 
காணப்படுகின்றன. சிறிய சிற்ப வடிவங்களின் திருப்பு 
முனையான காலம் என்று இதைக் கூறலாம் . 
கோயிலில் உருவான யானையை அழித்த மூர்த்தி , 
கங்காளமூர்த்தி , பணிப்பெண்கள் போன்ற பெரிய 
சிற்ப வடிவங்களும் சிறப்பானவையே . 


கி.பி. 15 - ஆம் நூற்றாண்டில் விசயநகரப் பேரர 
சர்களாலும் , அடுத்த இரு நூற்றாண்டுகளில் நாயக் 
கர்களாலும் தமிழகச் சிற்பக்கலையில் , மாற்றம் 
விளைந்தது . 

தாடிக் கொம்பு , கிருட்டிணாபுரம் , 

புதுமணடபம் , மதுரை மீனாட்சியம்மன 
கோயில் , ஆயிரக்கால் மண்டபச் சிற்பங்கள் முதலியன 
நாயக்கர் காலச் சிற்பங்களின் செம்மாந்த நிலைகள் . 
மனித உடலின் மகோன்னதங்களை மிடுக்குடனும் 
இயல்புடனும் எடுத்துக்காட்டும் புதிய பாங்கினை 
நாயக்கர் கலைமுறையில் காணலாம் . காலில் ஓடும் 
இரத்தக் குழாய்கள் , பாதம் கீழ்க் காலுடன இணையு 
மிடத்திலுள்ள எலும்பு மூட்டுகளின் புடைப்பு ஆகிய 
வற்றை உடலியல் கூற்றுத் தத்துவங்களை உள்ளபடி 
காட்டுவனவாய் நாயக்கர் சிற்பங்கள் அமைந்துள் 


| 


ளன . 


அரை நூற்றாண்டுக்கும் குறைவாகத் தமிழகத் 
தையாண்ட ஒய்சாளப் பேரரசர்களின் கலை நுணுக் 
கமும் தமிழகக் கலை அறிவும் இணைந்து வெளிப்பட் 
டிருப்பதைத் திருவரங்கக் 

குழலூதும் பிள்ளைக் 
கோயிலில் காணலாம் . இங்குள்ள மகளிர் சிற்பங்கள் 
எழில் கொஞ்சும கலை வடிவங்களாகும் . 

கல்லைப் போலவே தந்தத்திலும் மரத்திலும் 
சிற்பக்கலை சிறந்து வளர்ந்தது . பழமையான தந்தச் 
சிற்பங்களைப் பார்க்க முடியாவிட்டாலும் , நாயக்கர் 
காலத்துச் சிற்பங்களைப் பலவாகக் காண முடிகிறது . 
திருவரங்கம் கோயில் அருட்காட்சியகத்திலுள்ள பல 
தந்தத் திருமேனிகள் குறிப்பாகச் சதாசிவர் , காதலர் 
வடிவங்கள் , பிட்சாடனர் என்பன குறிக்கத்தக்கவை . 

கோயிற் கதவுகளிலும் , தேர்களிலுமாய்க் காணப் 
படும் மரச்சிற்பங்கள் தமிழர்களின் கலையாற்றலைத் 
தெளிவாகக் காட்டுகின்றன . தேர்ச் சிற்பங்களுள் 
பல பிற்பட்ட காலத்தவையாக இருந்தாலும் , அழகு 
மிளிர அவை படைக்கப்பட்டுள்ளன . இறைச் சிற்பங் 
களும் பாலுணர்வுச் சிற்பங்களுமே இவற்றில் மிகுதி . 
கோயிற் கதவுகளில் சிற்பப் பெருமையால் சீர் பெற்று 


ட 


சோழர்கள் சிற்பக்கலையில் தொடாத இ 
மில்லை ; முயலாத முறையில்லை , சோழர்கள பல்ல 
வர்களைப் போல் அளவில் பெரிய சிற்பங்களையும் 


சிற்பக்கலை 


95 


சிற்பக்கலை 


பிளாரன்சிலுள்ள சலவைக்கல் சிற்பம் 


சிற்பக்கலை 


96 


சிற்பக்கலை 


நிற்பவை பிரமதேசம் , திருநல்லூர் , இரத்தின கிரீ 
சுவரர் திருக்கோயில் போன்றவை . திருநெல்வேலி 
நெல்லையப்பர் கோயில் மாடச் சிற்பங்களும் , ஆண் 
டாள் கோயில் மரச்சிற்பங்களும் குறிப்பிடத்தக்கன . 


போர் நடவடிக்கைகளையும் , பிற முக்கிய நிகழ்ச்சி 
களையும் கூறுகின்ற வகையில் அமைந்துள்ளன . இவ் 
வகைச் சிற்பங்கள் நினிவே ( Nineveh ) என்ற இடத் 
தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . அசிரியச் சிறபிகள் 
விலங்குகளின் அசைவியக்கங்களை மிக அருமையாகச் 
செதுக்கியுள்ளனர் . ஆனால் , மனித உருவங்களை 
அசைவியக்கமற்ற நிலையில் வடித்துள்ளனர் . 


சங்க காலத்தில் சீர்பெற்று , பல்லவர் காலத்தில் 
வளர்ச்சிப் பாதையில் அடியெடுத்து வைத்து , சோழர் 
கள் காலத்தில் சிகரத்தைத் தொட்ட சிற்பக்கலை , 
நாயக்கர் காலத்தில் புதிய மெருகுகளைப் பெற்று 
ஒளிர முயன்றது . ஆனால் ஆங்கிலேயர் நுழைவும் , 
அதன் தொடர்பாய் நிகழந்த உரிமைப் போர்களும் , 
விடுதலைக்குப்பின் அமைந்த வாழ்க்கையின வேகமும் 
சிற்பக்கலையின் சரிவுக்குக் காரணங்களாயின . இன்று 
தமிழக அரசு சிற்பக்கலையின் வளர்ச்சியைக் கருத் 
திற் கொண்டு அதற்கென ஒரு கல்லூரி அமைத்து 
நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது . இரா . க . 


பாரசீகம் : பாரசீகச் சிற்பிகள் விலங்கு உருவ 
அமைப்பை மிக நேர்த்தியான முறையில் முதலாம் 
தேரியசின் ( Darius I ) பெருவறை என்னும் படிக்கட் 
டின் பக்கவாட்டுப் 

பகுதியில் 

செதுக்கியுள்ளனர் . 
குறிப்பாகச் சிங்கமும் எருதும் சண்டையிடும் சிற்பம் 
சிறப்புமிக்கது . பாரசீகர்கள் தங்களது கட்டடங் 
களை மிக 

ஆடம்பரமான முறையில் புடைப்புச் 
சிற்பங்களால் அலங்கரித்தனர் . 


நிறு 


அயல்நாட்டு சிற்பங்கள் மெசபடோமியா : மெசப 
டோமியச் சிற்பங்கள் பற்றி சிறிதளவே நமக்குத் 
தெரிய வருகின்றன . இவை பெரும்பாலும் அரசரா 
கவோ சமயத்தலைவராகவோ வடிக்கப்பட்டுள்ளன . 
ஊர்- நம்மு ( Ur - Nammu ) என்ற அரசரின் நடுகற் சிற் 
பத்தில் அவர் , நிங்கல் ( Ningal ) என்னும் பெண 
தெய்வத்தைப் பூசிப்பது போன்று செதுக்கப்பட்டுள் 
ளது . இச்சிற்பங்கள் விறைப்பான அசைவியக்கமற்ற 
முறையில் செதுக்கப்பட்டன . 


இட்டைட்டுகள் : ஆசியாமைனரில் கி.மு. 2000 - க்குப் 
பின் இட்டைட்டுகள் 

தங்களது 

அரசை 
வியபின் கட்டடக் கலை சார்ந்த சிற்பக் கலைக்கு 
ஆதரவு தந்தனர் . இச்சிறபங்கள் அசிரியப் புடைப்புச் 
சிற்பங்களை ஒத்திருந்தன . அசிரியர்கள் பெரும்பாறை 
களில் சிற்பங்களைக் குடைந்தனர் . 


ஈசியர் : 

ஈசிய நாகரிக மக்கள் வெண்மையான 
சலவைக் கற்களில் சிற்பங்களைக் குடைந்தனர் . இச் 
சிற்பங்களுள் பெரும்பாலானவை பெண் சிற்பங்கள் 
ஆகும் . கிரீட்டு ( Crete ) நகர மினான் ( Minoan ) மக்கள் 
வழிபாட்டுச் சிற்பங்களைச் செம்பில் 

வார்த்தனர் . 
இச்சிலைகள் வழவழப்புத் தன்மையற்றுக் கரடு முர 
டாகக் காணப்படுகின்றன , மினானியர்களைப் பின் 
பற்றிக் கிரேக்க நாட்டு மைசீனியர்கள் 

செப்புப் 
படிமங்களை வார்த்தனர் . இச்சிலைகள் மினான் படி 
மங்களைவிடச் சிறிதளவு மேம்பட்டுக் காணப்பட்டன . 


அசிரியா : அசிரியப் பேரரசு ( கி . மு . 900- கி . மு . 
600 ) காலத்தில் சிற்பங்கள் பொதுவாகக் கட்டடங் 
களிற் காணப்பட்டன . அசிரியர்கள தஙகள் 
நுழைவாயில்களில் 

பெருந் 

தூணகளை 
அமைத்தனர் . இத்தூண்களில் எருதின் உடலமைப்பும் 
மனிதத் தலையும் கொண்ட சிற்பங்கள் பல இடம் 
பெற்றன . இச்சிற்பங்கள் யாவும் அசிரியர்களின் 


அரண் 


மனை 


வ 


புத்தர் சிற்பம் - இலங்கை 


சிற்பக்கலை 


97 


சிற்பக்கலை 


எகிப்து : எகிப்தில் கி.மு. 3000 - ஆம் ஆண்டளவி 
லேயே சிற்பக்கலை வளர்ந்திருந்தது . எகிப்தியச் 
சிற்பங்கள் குறிப்பிட்ட அளவிற்கே செய்யப்பட்டன . 
இவை அரசர்களின் நினைவுச் சிலைகளாகவோகுறிப் 
பிடத் தக்கவர்களின் சிலைகளாகவோ காணப்பட்டன . 
எகிப்தியர்கள் அரசர்கள் அரசிகள் ஆகியோரின் சிற் 
பங்களையே கடவுளர்களாக வழிபட்டனர் . இச்சிலை 
களுள் பல பேருருவச் சிலைகளாகும் . அபுசிம்பல் என் 
னும் இடத்தில் செதுக்கப்பட்ட இரண்டாம் இராமா 
செசு என்றும் அரசரின் சிற்பம் ஏறக்குறைய 20 மீ . 
உயரமுடையது . போர் நிகழ்ச்சிகளை விவரிக்கும் சிற் 
பங்களையும் எகிப்தியர் வடித்தனர் . எகிப்தியச் சிற்பி 
கள் கல் மரம் ஆகியவற்றைக் குடைந்தும் சிற்பங் 
களை அமைத்தனர் . இவை எகிப்தியக் கல்லறைகளில் 
வைக்கப்பட்டன . இப்புடைப்புச் சிற்பங்கள் மனித 
வாழ்வில் நடக்கும் செயல்களை வெளிப்படுத்துவன 
வாக அமைந்துள்ளன . உண்மை நிலையே சிற்பங் 
களில் இருத்தல் வேண்டும் என்ற 

கொள்கைக்கு 
மாறாக எகிப்தியச் சிற்பிகள் சிற்பங்களை வடித்த 
னர் . அரசரை வடிக்கும் பொழுது சாதாரண மனி 
தனைவிட உயரமாகச் செதுக்கினர் . மனித உருவம் 
எவ்வெவ்வாறு அமைய வேண்டும் என்பதில் இவர்கள் 
பெரிதும் அக்கறை காட்டிச் சிற்பங்களைச் செதுக் 


கினர் . 


ஆப்பிரிக்கச் சிற்பங்கள் 
நாடுகளில் பரவத் தொடங்கின . இலங்கை 
(சிர் இலங்கா ) , பர்மா , தாய்லாந்து , கம்போடியா , 
மலாயா , சாவா , சுமத்திரா ஆகிய நாடுகளில் க் 
கலை பரவியது . போராபுதூர் தூபி , அங்கோர் 
வாட்டு , ஆங்கோர்தோம் போன்ற இடங்களில் 
இந்தியச் சிற்பங்களின் வடிவமைப்பைக் 
முடிகிறது . 


கா 


சீனா : சீனர்களின் தொன்மையான சிற்பங்கள் 
அவர்களின் கல்லறைகளில் தான் காணப்படு 
கின்றன . அவை 

மிகச் சிறிய சிற்பங்களே ஆகும் . 
சீனர்கள் கி.பி. 3 - ஆம் நூற்றாண்டில் செம்பினால் 
செய்யப்பட்ட மணிகளையும் மட்கலன்களையும் 
செய்தனர் . இவை சீனர்களின் மூதாதையர் வழி 
பாட்டிற்குப் பயன்பட்டன . சீனச் சிற்பிகள் உருளை 
வடிவ அமைப்பில் சிலைகளைச் செய்யும் பொழுது 
அவற்றின் உட்பகுதியை வெற்றிடமாக விட்டு வடித் 
தனர். ஆன் மரபு 

( Han dynasty )) காலத்தில் 
பௌத்த மதம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்குச் 
சென்றதன் விளைவாகப் பௌத்த கலையும் 

சீனா 
வில் வேரூன்றியது . புத்தரின் சிற்பங்கள் 

பல கல் 
லிலும் மரத்திலும் செதுக்கப்பட்டன . சீன போதி 
சத்துவர் சிற்பங்கள் இந்திய போதி சத்துவர் சிற்பங் 
களைவிடச் சீன அமைப்பில் அமைக்கப்பட்டன . 
இவற்றுள் முத்துச் சரம் 

போன்று 

செதுக்கப் 
பட்டுள்ள போதி சத்துவரின் சிற்பம் குறிப்பிடத் 
தக்கது . அணிகலன்கள் மிகுந்தும் இச் சிற்பங்கள் 
காணப்பட்டன . 


சப்பான் : சப்பானிய நாட்டில் வரலாற்றுக்கு 
முற்பட்ட கால சுடுமண் பொம்மைகள் சடங்குகளுக் 
காகச் செய்யப்பட்டன . சீனாவிலிருந்து பல்வேறு கூறு 
களைச் சப்பானியச் சிற்பிகள் பின்பற்றினர் . புத்தரின் 
சிற்பங்கள் பல இவ்வாறு வடிக்கப்பட்டன . சப்பானி 
யர்கள் மரத்தைக் குடைந்தும் சிற்பங்கள் செய்தனர் 
இவற்றின் மீது தங்க நிறம் பூசப்பட்டது . 

கிரேக்கம் : கிரேக்க நாட்டுச் சிற்பங்கள் உண்மை 
வான உருவ அமைப்பில் வடிக்கப்பட்டன . கிரேக்கச் 
சிற்பிகள் உரோமானியச் சிற்பிகளின் நுட்ப 
முறையைப் பயன்படுத்தினர் . கிரேக்கச் சிற்பக் கலை 
மூன்று வகையாகப் பிரிக்கப்படும் . அவை , 

கி.மு. 
630 க்கும் கி.மு. 400 க்கும் இடைப்பட்ட தொடக்க 
காலம் , பண்டைய கிரேக்கச் 

சிறப்புக் 
( Classical age ) , எலனிய காலம் ( Hellenistic period ) 
எனப்படும் . 


காலம் 


இந்தியாவின் பண்பாடு சீனா 

மட்டுமன்றி 
இலங்கை , தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆகியவற்றிற் 
கும் பரவின . இதனால் , இந்தியக் கலைகளும் 


வா . க , 9 - 7 


சிற்பக்கலை 


98 


சிற்பக்கலை 


யும் செதுக்கினர் . இவை கோரை ( Korai ) எனப் 
பட்டன . அழகு வாய்ந்த உருவங்கள் கிரேக்கர்களால் 
வடிக்கப்பட்டன . தெல்பியில் ( Delphi ) கிடைத்த 
கடவுளுக்கும் அரக்கருக்கும் நடந்த போர் நிகழசசிச் 
சிற்பம் ( Battle of the Gods and Giants )) மிக்க 
அழகு வாய்ந்தது . 


| 


தொடக்க காலக் கிரேக்கச் சிற்பிகள் சிறிய சிற் 
பங்களைக்களிமண் அல்லது செம்பில் செய்தனர் . இக் 
காலத்தில் மரவேலைப்பாடு மிக்க சிற்பங்களும் சிறி 
தளவு செய்யப்பட்டன . இவர்கள் கி.மு. 600 - ஆம் 
ஆண்டளவில் களிமண்ணை அழுத்தி அச்சு நுட்பத் 
தில் ( Moulds ) சிற்பங்களை வடித்தனர் . இந்நுட்பத்தை 
இவர்கள் பியூனிசியர்களிடமிருந்து கற்றறிந்தனர் , 
எகிப்தியர்களிடமிருந்து கி.மு. 600 - ஆம் 

நூற்றாண் 
டின் முடிவில் மிகப் பெருஞ்சிலைகள் செய்யும் 
கலையைக் கிரேக்கர்கள் அறிந்து கொண்டனர் . கடின 
வௌளைக் கற்களைக் குடைந்து மிக்க அழகிய 
சிற்பங்களை இவர்கள் செய்தனர் . ஆடையற்ற பல் 
வேறு இளைஞர்களின் 

நிற்கும் நிலைச் சிற் 
பங்கள் இக்காலத்தில் தத்ரூபமாக வடிக்கப்பட்டன . 
இவ்வகைச் சிற்பங்களைக் கௌரை ( Kourai ) எனக் 
குறித்தனர் . இச்சிற்பங்களைக் கோயில்களிலும் 
கல்லறைகளிலும் பணியாளர்களாக நிற்கவைத்தனர் . 
து போலவே ஆடையுள்ள மங்கைச் சிற்பங்களை 


இரண்டாம் கட்டக் கிரேக்கச் சிற்பங்களில் மனித 
வடிவம் மாறாவண்ணம் சிற்பங்கள் வடிக்கப்பட்டன . 
மனிதனின் ஒவ்வொரு பகுதியும் மிக நேர்த்தியான 
முறையில் கிரேக்கச் சிற்பிகளால் செதுக்கப்பட்டன 
இக்காலத்தில் சிற்பங்களில் ஆடை உரு அமைதி 
மிகுந்த அளவில் காணப்பட்டது . மடிப்பு மடிப்பான 
முறையில் 

ஆடைகளை அழகாக அணிந்துள்ளது 
போல இவர்கள் 

செதுக்கினர் . இவ்வாடைகள் 
அங்கி போன்று தொங்கிய நிலையில் காணப்பட்டன . 
தெல்பி நகரிலுள்ள தேர்ப்பாகன் சிற்பம் இவ் 
வகையைச் சார்ந்தது . 


SO 


இயேசு நாதர் சிற்பம் 


சிற்பக்கலை 


99 


சிற்பக்கலை 


| 


பிற்காலத்தில் இவ்வமைப்பில் ஆடைகளின் மடிப்பு 
மிகுந்து காணப்பட்டும் காற்றில் பறப்பது போனறும் 
சிறபங்களில் செதுக்கப்பட்டது . 

கிரேக்கர்கள் தாங்கள் வழிபட்ட கடவுளை மனித 
அமைப்பிலேயே படைத்தனர் . சீயசுக் ( zevs ) கடவுள் 
மனித உருவம் போன்றே வடிக்கப்பட்டார் . 


இறந்தபின் அவரது பேரரசு பல சிறு சிற்றரசுகளாகப் 
பிரிந்தது . இச்சிற்றரசுகள் கலையை வளர்க்க ஊக்க 
மளித்தன . பல கலைப் பள்ளிகள் இக்காலத்தில் 
தொடங்கப் பட்டன . அவற்றுள் குறிப்பிடத் தககவை 
உரோட்சு ( Rhoads ) , பெர்காமம் ( Pergamum ), 
அலெக்சாந்திரியா ஆகிய நாடுகளில் காணப்பட்டன . 
சிற்பிகள் உள் நாட்டுக் கலை அமைப்பைக் கிரேக்கச் 
சிற்பக் கலையுடன் இணைத்துப் புதிய சிற்பங்களை 
வடித்தனர் . இககலை எலனியக் 

எனப்படும் . 
சிற்பங்கள் பாவங்களைக காட்டும் அமைப்பில் 
இக்காலத்தில் வடிக்கப்பட்டன . எடுத்துக்காட்டாகக் 
குத்துச் சணடை இடும் ஒரு மனிதனின் முகத்தில் 
அவனது மூக்கு உடைபட்ட நிலையில் 
பட்டது . 


கலை 


வடிக்கப் 


எட்ருசுகர் : எட்ருசுகர் சிற்பிகள் கிரேக்கச் 
சிற்பிகளின் அமைப்பு முறைகளையே பின்பற்றினர் . 
எட்ருசுகர் சிற்பங்கள் செம்பாலும் சுடுமண்ணாலும் 
செய்யப்பட்டு அதன் மீது மிகுந்த அளவில் வண்ணங் 
கள் பூசப்பட்டன . எட்ருசுகர் சிற்பங்களில் குறிப்பிடத் 
தக்கவை அப்பாலோ சிற்பமும் வீல் ( Veil ) என்னும் 
இடத்திலுள்ள கோயிலில் காணப்படும் மனித அளவு 
உயரமுடைய சிற்பங்களும் 

ஆகும் . 

எட்ருசுகர் 
சிற்பிகள சுண்ணாம்புக கல்லிலும் சிற்பங்களைக் 
குடைந்தனர் . விலங்கின 

உருவங்கள் இவ்வகையில் 
அமைக்கப்பட்டன . இவ்விலங்கினச் சிற்பங்களைக் 
கல்லறைகளைக் காக்கும் சிற்பங்களாக இவர்கள் 
வைத்தனர் . 


கலை 


தென்மார்க்கிலுள்ள சிற்பம 


1 


ரோமானியர் : உரோமானியர்கள எட்ருசுகர் 
சிற்ப அமைப்பைப் பயன்படுத்தியும் கிரேக்கக 
கலைஞர்களின் 

மரபைப் பயனபடுத்தியும் 
சிற்பங்களைச் செய்தனர் . உரோமானியர்கள கிரேக்க 
நாட்டை கி.மு. 100 - ஆம் ஆண்டுகளில் தாக்கி வெற்றி 
பெற்று , கிரேக்க நாட்டு எலனியச் சிற்பங்களைத் 
தங்கள் நாடான இத்தாலிக்கு எடுத்து வந்தனர் .. 
இக்காலத்தில் நிலவிய உரோமானியப் பேரரசர்களின 
ஆதரவில் கிரேக்கச் சிற்பிகள் வளர்ந்தனர் . இவர்கள் 
முழுமைபெற்ற எலனியக 

இத்தாலியில் 
வளர்த்தனர் . உரோமானியப் பேரரசுச் 

பேரரசுக் காலத்தில் 
தன் உருவச் ( Portrait ) சிற்பங்கள் வடித்தல் பெரிதும் 
காணப்பட்டது . இவ்வகையில் குறிப்பிடத் தக்க 
சிற்பம் உலூசியசு வீருசு ( Lucius Verus) உருவச் சிற்பம் 
ஆகும் . 


கிரேக்கச சிற்பங்களின் மிக உன்னத நிலையை 
ஏதன்சு நகரில் உள்ள பார்த்தனான் கோயிலில் 
காணலாம் . இவை கி . மு . 400 க்குப் பின் செதுக்கப் 
பட்டவை . கிரேக்கச் சிற்பங்களில் கரடு முரடான 
தன்மையுடைய சிற்பங்களை வடிப்பது கி.மு. 300 
ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்டது . பெண் கடவுளர் 
சிற்பங்களை வடிப்பதில் அக்காலத்தில் இலெசிப்பசு 
( Lysippus ) , பராகசைட்டில்சு ( Praxiteles ) போன்ற 
சிற்பிகள் தலைசிறந்தவர்களாக விளங்கினர் . அக் 
காலச் 

சிற்பிகள் ஈமப் பேழைகளிலும் தங்களின் 
கைவண்ணத்தைக் காட்டினர் . மனித வடிவங்களும் 
இக்காலத்தில் வடிக்கப்பட்டன . 


கலையை 


எலனிய காலத்தில் மகா அலெக்சாந்தர் கிரேக்கச் 
பணபாட்டை எகிப்திற்கும் கிழக்கு நாடுகளுக்கும் 
கொண்டு சென்றார் . அலெக்சாந்தர் கி.மு. 323 - இல் 


இச்சிற்பம் மனித அமைப்பின் முக பாவத்தைச் 
சிறப்பான முறையில் கொண்டு விளங்கும் சிற்ப 
மாகும் . உரோமானியர் சமயச் சார்பற்ற சிற்பங் 

வடித்ததுடன் வரலாற்று நிகழ்ச்சிகளையும் 
சிற்பங்களில் செதுக்கினா . போர் நிகழ்ச்சிகளை 


களை 


வா , க . 


9 - 7 அ 


சிற்பக்கலை 


100 


சிற்பக்கலை 


இம்முறையைப் பிரபுக்கள் , உயர் வீரர்கள் ஆகி 
யோரின் கல்லறைகளிலும் ஏற்படுத்தினர் . கல்லறை 
களின் மீது உருவ அமைப்புச் செதுக்கப்பட்டது . 


அரசர்களும் இளவரசர்களும் தங்களது அரன் 
மனைகளை அழகுப்படுத்தச் சிற்பிகளை ஊக்குவித்த 
னர் . இக்காலத்தில் பாரிசு நகரில் கன்னியும் குழந்தை 
யும் என்ற சிற்பம் மிகப் புகழ் பெற்று விளங்கிய 
சிற்பமாகும் . இச்சிற்பம் தந்தத்தால் செய்யப்பட்டது . 


புடாபெசுட்டிலுள்ள சிற்பம் 


விளக்கும் பல சிற்பங்கள் தூண்களிலும் நினைவு 
வளைவுகளிலும் குடையப்பட்டன . இவற்றுள் குறிப் 
பிடத்தக்கவை திராசன் தூணும் , மார்கசு அரேலியசு 
( Marcus Aurelius ) தூணும் ஆகும் . ஈமக் கற்பேழை 
களின் மீது பல உருவங்கள் குடையப்பட்டன . இவற் 
றுள் உரோமானிய சமயக் கருத்துகள் இடம் பெற் 
றிருந்தன . 


t 


இடைக்காலத்தில் உரோமில் 

சிற்ப வளர்ச்சி 
குறையலாயிற்று . எனினும் , தந்தப் பொருள்களில் 
சிறு சிறு சிற்பங்கள் செய்யப்பட்டன . பைசாண்டியப் 
பேரரசுக் காலத்தில் கான்சுடாண்டிநோபிளில் சிற்பி 
கள் பலர் வாழந்தனர் . இக்காலத்தில் கிறித்துவச் 
சமய அடிப்படையில் சிற்பக்கலை இங்கிலாந்திலிருந்து 
வடக்கு இத்தாலிக்குச் சென்றது . ஐரோப்பாவில் 
கிறித்தவத் தேவாலயங்கள் இக்காலத்தில் சிறப்பிடம் 
பெற்றிருந்தன . அனைத்துக் கலை வளர்ச்சியும் தேவா 
லயங்களின் மூலமே நடைபெற்றது . உரோமானிய 
வழிப்பானிச் சிற்பக்கலை கி.பி. 1135 - ஆம் ஆண்டள 
வில் ஐரோப்பா முழுவதும் பரவியது . சிற்பங்கள் 
உற்று நோக்கு முக அமைப்புடனும் மிகுந்த வேலைப் 
பாடுடனும் ஆடை அணி வகைகளுடனும் செதுக்கப் 
பட்டன . திருச்சபைகளை அழகுபடுத்தும் பெரும் 
பணிகளைச் சிற்பிகள் இக்காலத்தில் மேறகொணட - 
னர் . பாரிசு நகரில் கி.பி. 1150 முதல் கி.பி. 1300 
வரை கோதியச் சிற்பக்கலை ( Gothic Sculpture ) 
வளர்ந்தது . 


பிரான்சு நாட்டுச் சிற்பம் 
இதன் உயரம் 36 செ.மீ. ஆகும் . 

திருச்சபைகள் 
தேவாலயங்களைப் புதியதாகக் கட்டுவது கி.பி. 
1400 - ஆம் ஆண்டுகளில் வீழ்ச்சியுற்றபின் , அதுவரை 
திருச்சபைகளின் வெளிமுகப்புப் பகுதியைச் சிற்பங் 
களால் அலங்கரித்த சிற்பிகள் பழைய திருச்சபைகளின் 
உட்பகுதியில் சிற்ப அணி வகைகளைச் 

செய்யத் 
தலைப்பட்டனர் . 


கோதியச் சிற்பக் கலையின் இறுதிக் காலத்தில் 
பிளாண்டர்சு , ஆண்ட்வெர்பு , நூரம்பர்கு , உல்ம் , 
ஆக்சுபர்கு , மியூனிச்சு ஆகிய நகரங்களில் சிற்பக்கலை 
பேராதரவு பெற்றுத் திகழ்ந்தது . இத்தாலி மறு 
மலர்ச்சிக்குப்பின் சிற்பக்கலையில் ஒரு புதியதொரு 
அத்தியாயத்தைத் தொடங்கியது . மனிதனை அடிப் 
படையாகக் கொண்டு சிற்பங்கள் வடிக்கப்பட்டன . 
மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவ 
னுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் சித் 
திரிக்கும் வகையில் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டன 


ஐரோப்பாவில் கி.பி. 1200 - ஆம் ஆண்டுகளில் 
அரசர்களின் கல்லறைகளில் சிற்பங்களைப் பெருமள 
வில் ஏற்படுத்தும் பழக்கம் ஏற்பட்டது . நாளடைவில் 


8 
, 


1101 


சிற்பக்கலை 


இனையப் பங்காக் 

வ எண் ...- .. 
சிற்பக்கலை 

நாள ...!? lls 
கிரேக்க உரோமானியப் பண்பாட்டை வலியுறுத்தும் 
சிற்பங்கள் பல செய்யப்பட்டன . 

மறுமலர்ச்சிக்காலச் சிற்பங்களுள் குறிப்பிடத் 
தக்கவை , நிக்காலோ பைசனோ ( Nicola Pisano ) 
அவர் மகன் கியோவினி ( Giovanni ) ஆகியோர் 
செதுக்கிய சிற்பங்களாகும் . தொனதெல்லோ (Dona 
tello ) என்பவரும் மிகச்சிறந்த சிற்பியாக இக்காலத் 
தில் விளங்கினார் . அவர் தாவீது ( David ) கற்சிற் 
பத்தைச் செதுக்கினார் . 


வடக்கு வெராகுரசுச் சிற்பம் 


தாடக்கக்கால, மறுமலர்ச்சிக் காலத்தில் சேகபோ 
தெல்லா குயிர்சியா ( Jacopo della Quercia ) , மைக்க 
லேசோ மைக்கலோசி ( Michelozzo Michelozzi ) , 
பெர்னார்டோ ( Bernardo ) , அணடோனியோ 
ரோசில்லினோ ( Astonio Rossellino ) போன்றோர் 
சிறந்த சிற்பிகளாக விளங்கினர் . 


தொனதெல்லோ கி . பி . 1400 - ஆம் ஆண்டுகளின் 
இடைக்காலத்தில் பதுவா ( Padua ) நகருக்குச் சென்று 
குடியேறினார் . அங்கு அவர் மிக நுட்பமான முறை 
யில் சிற்பங்களை வடித்தார் . அவரது கலை முறை 
யினைப் பின்பற்றிப் பல சிற்பக்கலைஞாகள் நாளடை 
வில் தோன்றினர் . 

இத்தாலி , சிற்பக்கலையின் உச்சநிலையை மைக் 
கேல் ஏஞ்சலோ ( Michelangelo ) காலத்தில் அடைந் 
தது . இவர் தம் சிற்பங்களுள குறிப்பிடத்தக்கவை 
விடியலும் மாலையும் , இலாரன்சோ தெமெடிசி 
( Leronzo - de - medici ) கல்லறை போன்றவை ஆகும் . 


கிளாசு ஓல்டன்பர்கு உருவாக்கிய சிறப்பம் 
மறுமலர்ச்சிக் காலத்தின் தொடக்க காலத்தில் 
வாழ்ந்த தொனதெல்லோ வேத நூலை அடிப்படை 
யாகக் கொண்ட பாத்திரமான தாவீது என்னும் 
சிற்பத்தை மிகச் சிறப்பான புதிய முறையில் வடித் 
தார் . செப்புப் படிமத்தில் உருவாக்கப்பட்ட இவ்வுரு 
வம் ஆடைகளற்றுக் காணப்பட்டது . இத்தாலியன் 
சிற்பக் கலையில் இயற்கையைச் சித்திரிக்கும் நிகழ்ச்சி 
களும் பெரிதும் இடம் பெற்றன .. இக்காலத்தில் 
எழுந்த மனித வடிவங்களுள் குறிப்பிடத்தக்கது 
புடைப்புச் சிற்பமான சூலியசு சீசர் சிற்பம் ஆகும் .. 


ஐரோப்பியச் சிற்பக்கலைகளுள் கி.பி 16 - ஆம் 
நூற்றாண்டில் 

வாழ்ந்த 

சியன் இலாரன்சோ 
பெர்னினி ( Gian Lorenzo Bernini ) என்னும் இத்தா 
லியச் சிற்பி சிறந்தவராகக் கருதப்படுகிறார் . இவரது 
சிற்பங்களுள் புகழ்பெற்றது போப்பு எட்டாம் 
அலெக்சாந்தரின் கல்லறைச் சிற்பங்களாகும் . இவரது 
சிற்பங்களில் உணர்ச்சிகளும் உத்வேகமும் கலந்திருந் 
தன . பிரெஞ்சு பிளமியச் சிற்பிகள் கி.பி. 1700 - ஆம் 
ஆண்டுகளில் தேவாலயத் திருச்சபைகளில் பல சிற்பங் 
களைச் செதுக்கி அழகுபடுத்தினர் . 

செருமனியில் புதியதொரு சிற்பக்கலை இக்காலத் 
தில் தோன்றியது . சிற்பங்களில் மிகுந்த ஒப்பனை 


சிற்பக்கலை 


102 


சிற்பக்கலை 


செய்யப்பட்டது . எனவே , இது மிகு ஒப்பனைக் 
கலைப்பாணி ( Rococo ) எனப்பட்டது . க்கலையில் 
வலலவர்களாக இக்னசு குந்தர் ( Ignuz Gunther ), 
பெர்டினாணடு தைட்சு ( Ferdinand Dietz ) போன் 
றோர் விளங்கினர் . 


கலையை 


அமெரிக்கா: அமெரிக்காவின் வடபகுதியில் 
கி.பி. 1700 முடிய குறிப்பிடத்தக்க சிற்பிகள் காணப் 
படவில்லை . இருப்பினும் , நாட்டுப்புறக் 
அடிப்படையாகக் கொண்ட கலைகள் இக்காலத்தில் 
நிலவின . ஐரோப்பாவில் தோன்றிய மிகு ஒப்ப 
னைக் கலைப்பாணி அமெரிக்காவில் வில்லியம் உரூச்சு 
( William Rush ) 6760 LIQUI மரச் சிற்பங்களில் 
காணப்பட்டது . சீன் அந்தோனி ஊடன் ( Jean Ant 
oine Hovdon ) என்னும் பிரெஞ்சு நாட்டுச் சிற்பியின் 
வழிவந்தோர் அமெரிக்காவிற்குச் சென்று குடியேறிச் 
சார்சு வாசிங்டனின் உருவச் சிற்பத்தை உருவாக்கி 
னர் . அமெரிக்காவின் சிற்பிகள் பலர் இத்தாலிக்குச் 
சென்று சிற்பக்கலையினை அறிந்தனர் . அமெரிக்கா 
வில் கி.பி. 1800 - ஆம் ஆண்டுகளின் இறுதிக் காலத் 
தில் தானியல் செசுடர் பிரெஞ்சு ( Daniel Chester 
French ) என்னும் சிற்பி சிறந்த சிற்பியாக விளங்கி 
னார் . 


மைக்ரோனீசியச் சிறபம் 


செய்தனர் . இறகுகள் , தோலாடை , சிலந்திக்கூடு , 
ஆமை ஓடு போனறவற்றில் சிற்பங்கள் செய்யப் 
பட்டன . மிகப்பெரிய அளவான உருவங்களும் பசி 
பிக்குத் தீவுகளில் செய்யப்பட்டன . 


ஆப்பிரிக்கா : ஆப்பிரிக்காவில் 

உருவச்சிலை 
செய்யும் கலைகளும் முகமூடி செய்யும் கலையும் 
வளர்ந்திருந்தன . இவை சடங்குகளுக்குப் பயன்படுத் 
தும் பொருளகளாக விளங்கின . ஆப்பிரிக்கச் சிறபி 
கள் மிக உயர்ந்த , நுட்பமான பொருள்களில் சிறபங் 
களை வடித்தனர் . சுடுமண் பொம்மைகள் , தந்த 
உருவங்கள் , மரச்சிற்பங்கள போன்றவை இவற்றில் 
அடங்கும் . ஆப்பிரிக்காவில் நைசீரியாவில் கி.மு. 500 
- இல் இருந்த நோக்குப் பண்பாட்டுக ( Nok culture ) 
காலத்தில் மரக்குடைவுச் சிற்பங்கள் , சுடுமண் சிற்பங் 
கள் , உலோகச் சிற்பங்கள் ஆகியவை செய்யப்பட் 


அமெரிக்க இந்தியர் : அமெரிக்க இந்தியர்களின் 
சிற்பங்களில் குறிப்பிடத்தக்கவை ஆல்மக்குப் ( Olmec ) 
பண்பாட்டுக் காலச் சிற்பங்களாகும் . இப்பண்பாட்டுக் 
காலத்தில் கற்பலகைகளில் மிகப் பெரிய சிலை 
கள் செதுக்கப்பட்டன. ஆல்மக்குப் பண்பாட்டுக் 
காலச் சிற்பத்தில் மழைக் கடவுளின் சிறப்பம் குறிப் 
பிடத்தக்கது . ஆல்மக்குப் பண்பாட்டிற்குப் பின் 
மெக்சிகோப் பகுதியில் பல்வேறு நாகரிகங்கள தோன் 
றின . அவற்றுள மாயா , தோல் தெக்குப் 

பண் 
பாட்டுக் காலத்தைச் சார்ந்த பல சிற்பங்கள் புகழ் 
பெற்றவை . 

சிற்பக் கலையில் கி.பி. 19 - ஆம் நூற்றாண்டில் 
புதியதொரு மாற்றம் ஏற்பட்டது . சிற்பிகள் பல் 

முறைகளைப் பயன்படுத்தத் 
தொடங்கினர் . நாடுகளின் கூறமைப்புகள் இவற்றில 
காணப்பட்டன . 

வடிவங்களை 

வடிக்கும் 
பெரிதும் வளர்ந்தது . உண்மை நிலையை 
எடுத்தியம்பும் முறை இக்காலத்தில் முக்கியத்துவம் 
பெற்றது . இக்காலத்தில் வாழ்ந்த பிரெஞ்சுச் சிற்பி 
அரிசுடைடு மைலலோல் ( Aristide Maillol ) எனடா 
வர் இப்புதிய மாற்றத்திற்கு ஊக்கமளித்தார் . 


டன . 


வேறு 


வகையான 


வை 


மனித 


வை 


கலை 


ஆப்பிரிக்காவின் நடுப்பகுதியிலும் மேற்கிலும 
முகமூடிகள் பல செய்யப்பட்டன . 

பெரும 
பாலும் மூதாதையர்களின உருவ முகங்களாகும் . 

மரபுக் கதைகளில் கூறப்பட்டுள்ளவாறும் 
அமைக்கப்பட்டன . ஆப்பிரிக்கச் சிற்பங்களில் ஆடம் 
பரமான அணி வேலைப்பாடுகள் மிகுந்து காணப்பட் 
டன . இவற்றுள் குறிப்பிடத்தக்கது அரசர் சமபா 
போலன்கஙகோ ( King Shamba Bolongongo ) என்ப 
வரின் சிற்பமாகும் . 


| 


பசிபிக்குத் தீவுகள் : பசிபிக்குப் பெருங்கடலில் 
அமைந்துள்ள தீவுகளுள் ஒன்றான ஓசியானாவில் 
( Osiana ) சிற்பங்களைப் பிற மூலப் பொருளகளிலும் 


முதல் உலகப் போருக்குப்பின் சிற்பக் கலையிலும் 
ஓவியக் கலையிலும் கன வடிவங்களின் அடிப்படை 
யும் , குறிப்பு அடையாளமுறை அடிப்படையும் 
தோன்றின . இக்காலத்தில் உம்பர்ட்டோ ( Umberto ) 


சிற்பநூல்கள் 


103 


சிற்ப நூல்கள் 


களை 


விருபத்து நால் விரலாக என்ற இலக்கிய அடிகள் 
உணர்த்துகின்றன . இங்ஙனம் தோன்றிய சிற்ப நூல் 

1. சிற்பக் கலை பற்றிக் கூறும் நூல்கள் , 
2. கட்டடக்கலை பற்றிக் கூறும் நூல்கள , 3. சிற்ப 
மும் மனையும் பற்றிக் கூறும் நூல்கள் என மூவகைப் 
படுத்தலாம் . 


பண்டைய சிற்பக்கலை நூல்கள் அனைததும் 
ஓலைச் சுவடியில் கிரந்தத்தாலும் வட மொழியாலும் 
எழுதப்பட்டன . சிற்பக் கலையில் பயிற்சியும் , கலை 
நூல்களில் ஆராய்ச்சியும் கொண்டவர்களே இவற்றைப் 
புரிந்து கொள்ள இயலும் . 


உரோமானியச் சிற்பம் 


மானசாரம் என்பது கட்டடக்கலையைப் பற்றிக் 
கூறும் சிற்ப நூலாகும் . இந்நூலில் பல வகையான 
சிற்ப நூல்களின் பெயர்கள் காணப்படுகின்றன . அவை 
விசுவகர்மீயம் , விசுவம் , விசுவசாரம் , பிரபோதம் , 
விருத்தம் , மயமதம் , துவசுட்டாதந்திரம் , மனுசாரம் , 
நளம் , மானவிதி , மானகல்பம் , மானசாரம் , பெகு 
சுருதம் , சிருசடம் , மானபோதம் , ஆதிசாரம் , விசா 
லாட்சம் , விசுவகாசியபம் , வாசுதுபோதம் , மகாதந்தி 
ரம் , வாசுதுவித்யாபதி , பாராசரியகம் , காலயூபம் , 
சைத்தியம் , சித்திரம் , ஆவர்யம் , சாதகசார சம் 
கிதை , பானுமதம் , ஐந்திரமதம் ,, உலோக்கனம் , 
சௌரம் ஆகியனவாகும் . 

மனுசாரம் என்ற சிற்ப - கட்டடக்கலை நூலில 
28 சிற்ப 

நூல்களின பெயர்கள் உள்ளன . 
ஈசானம் , சித்ரகாசியபம் , பிரயோகமஞ்சரி , பெரு 
கிதம் , பௌத்தமதம் , கௌதமம் , குலாலம் , வாசிட் 
டம் , மனோகல்பம் , பார்க்கவம் , மார்க்கண்டம் , 
கோபாலம் , நாரதீயம் , நாராயணீயம் , காசியபம் , 
சித்ரயாமளம் , சித்ரயாகுல்யம் , தேசிகம் போன்ற 
நூல்களாகும் . 


டன . 


அவை 


என்னும் இத்தாலியச் சிற்பியும் , கான்சுடான்டைன் 
என்னும் உரோமானியச் சிற்பியும் வாழ்ந்தனர் . 
நூற்றாண்டில் உலோகம் , நெகிழிப் பொருள் ( Plas 
tics ) போன்றவை பயன்பாட்டில் வந்தன . இயந்தி 
ரங்களைப் பயன்படுத்திச் சிற்பங்கள் மிக நுணுக்க 
மான முறையில் செய்யும் கலை இந்நூற்றாண்டில் 
ஏற்பட்டுள்ளது . சுற்றுப்புறச் 

சூழலை 

விளக்கும் 
சிற்பங்கள் பலவும் இக்காலத்தில் வடிவமைக்கப்பட் 

சு.இரா . 
சிற்ப நூல்கள் : சிற்பக்கலை தொன்றுதொட்டு 
தந்தை மகனுக்கு எடுத்துக்கூறி வழிவழியாகப் 
பயிற்றுவிக்கப்படும் ஓர் உன்னத கலையாகும் . கல்வி 
முறையில் வளர்ந்தோங்கிய தலைசிறந்த கலைஞர் 
கள் தங்களுடைய செய்முறை அனுபவங்கள் , உணர்வு 
கள் ஆகியவற்றுடன் , முன்னோர் அளித்த செய்தி 
களையும் இணைத்து அவர்தம் புலமை , 

புலமை , ஆற்றல் 
அனுபவம் ஆகியவற்றிற்கு ஏற்றவாறு இலக்கணங் 
களை வகுத்தனர் . மேலும் பலவகையான கட்டடங் 
களையும் , சிற்பங்களையும் தோற்றுவித்த பின்னர் 
அவற்றின் சிறப்புக்களைக் கண்டும் கணித்தும் சிற்பக் 
கலை நூல்களை எழுதிவைத்தனர் . 

சங்க இலக்கியங்கள் சிற்பநூல்கள் , சிற்பக் கலை 
ஞர்கள் பற்றியும் , அவர்கள் கோயில்கள் அரண் 
மனை , கோட்டை , நகரம் , மனைகள் ஆகியவற்றை 
மனை நூல் மரபுப்படியே அமைத்தனர் என்பது பற்றி 
யும் , அக்கலை வல்லுநர்கள் “ நூலறிபுலவர் என்று 
போற்றப்பட்ட செய்திபற்றியும் கூறுகின்றன . 


. 


வற்றில் பல இன்று கிடைக்கவில்லை . இன்று 
கீழ்க்காணும் நூல்களே இருக்கின்றன . அவையாவன : 
மயமதம் , விசுவகர்மீயம் , மானசாரம் , ஐந்திரமதம் , 
மனுசாரம் , காசியபம் . 

இச்சிற்ப நூல்கள் யாவும் சிற்ப - கட்டடக்கலை 
பற்றி விவரிக்கும் நூல்களாகும் . இந்நூல்களை 
" வாசுது சாத்திரம் என்றும் கூறுவர் . 

வாசுதுவித்யை , மனுசயாலயச் சந்திரிகை என்ற 
மேலும் இரு சிற்ப நூல்கள் உள்ளன .. 
நூல்களாகும் . 

சிற்பங்களைப் பற்றியே விவரித்துக் கூறும் சிற்ப 
நால்கள் மூன்று . அவை , சாரசுவதீயம் , பிராம்மியம் , 
சகளாதிகாரம் என்பனவாகும் . இவையன்றி மேலும் 
சில சிற்ப நூல்கள் உள்ளன . அவை சில்பரத்தினம் , 


வை மனை 


மேலும் , சிற்பங்களை அளவிட்டுச் செய்வதற்கு 
24 விரல் கொண்ட அளவுகோல் இருந்தமையை 
" நூல்நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோல் அள 


சிற்றின்பவியல் 


104 


சிற்றின்பவியல் 


சர்வார்த்த சிற்ப சிந்தாமணி , சிற்பரத்தினாகரம் , 
பூர்வகாரணாகமம் , குமாரதந்திரம் , சுப்ரபேதாகமம் , 
அசூதாகமம் ஆகும் . 


எனவே , தனிமனிதன் உயிர் வாழ்வதற்குச் சிற் 
றின்பம் இன்றியமையாததாக இல்லை என்றாலும் 
இனவிருத்திக்குச் சிற்றின்பம் இனறியமையாத 
தாகிறது . சிற்றின்ப ஊக்கி இயற்கையான தேர்வுச் 
செயல் முறையினால் அழியாமல் பாதுகாக்கப்படு 
கிறது . உயிரினங்களில் ஆண் - பெண் இணைவுக்கான 
( Mating ) விருப்பம் இயல்பாகவே ஏற்படவில்லை 
என்றால் அடுத்த பரம்பரை தோன்ற முடியாது . 
மனித இனத்தில் சிற்றின்ப ஊக்கியை வெளிப்படுத்து 
வதில் சமுதாயச் சட்டங்களும் , பழக்க வழக்கங்களும் 
கட்டுப்பாடுகளை அமைத்திருக்கின்றன . அதை எவ் 
வாறு யாரிடம் வெளிப்படுத்தவேண்டுமென்பதில் தான் 
கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன . ஆனா 
லும் சிற்றின்ப ஊக்கி ஒரு வலிமையான கருவியாக 
என்றும் இருந்து வருகிறது . எதிலும் புதுப்பாணியைத் 
தேடித்திரிகின்ற சமுதாயம் ற்றின்ப ஊக்கியைக் 
கவர்ச்சிகளுக்கான கருவியாகப் பெரிதும் பயன் 
படுத்துகிறது . உற்பத்திப் பொருளகளையும் கருத்து 
களையும் விளம்பரப்படுத்துவோர் சிற்றின்ப உணர்ச்சி 
களையும் நடவடிக்கைகளையும் அவைகளுடன் 
ணைத்துப் பொதுமக்கள் கவனத்தை ஈர்க்கின்ற 
னர் . சாதாரணப் பற்பசை , பற்பொடி முதல் கார் , 
வீடு விற்பனை வரையிலும் , வானவூர்தியில் பிரயர 
ணம் செய்வதிலும் சிற்றின்ப ஊக்கி வெளிப்பாடு 
களே இடம் பெறுகின்றன . 


வே இரா . 


தஞ்சை மகாராசா சரபோசி சரசுவதி மகால் 
நூலகம் காசியபம் , மானசாரம் , மயமதம் , களாதி 
காரம் , சில்பரத்தினம் போன்ற சிற்ப நூல்களைத் 
தமிழில மொழி பெயர்த்து வெளியிட்டுள்ளமை 
குறிப்பிடத் தக்கதாகும் . 

மாமல்லபுரம் சிற்பம் - கட்டடக்கலைக் கல்லூரி 
எளிய , இனிய தமிழில் எல்லாவித சிற்ப நூல்களை 
யும் ஆராய்ந்து சுருக்கமாக சிற்பச் செந்நூல் என்ற 
சிற்ப நூலினை வெளியீடு செய்துள்ளதும் குறிப்பிடத் 
தக்கதாகும் . 

சிற்றின்பவியல் , பால்சார்ந்த நடத்தையை 
ஒழுங்கு முறையாக ஆராய்கின்ற ஓர் அறிவியலா 

பலாகும் . 
இது நெடுநாட்களாக ஒழுங்கு முறையான ஆராய்ச்சி 
யிலிருந்து புறக்கணிக்கப்பட்டு வந்தது . சிற்றின் 
பவியல் ( Sexology ) இன விருத்திக்கான ஒரு நட 
வடிக்கை மட்டுமன்றி மனித வாழ்க்கையின் பெரும் 
பகுதியில் பங்கும் கொண்டிருக்கிறது என்ற கருத்து 
ஏற்றுக் கொள்ளப்பட்ட பிறகு மிகுதியான ஆராய்ச் 
சிகள் நடைபெற்று வருகின்றன . அதன்காரணமாகத் 
தான் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கூடச் சிற்றின் 
பவியல் ஒரு பாடமாக வைக்கப்பட வேண்டும் என்று 
வலியுறுத்தப்பட்டு வருகிறது . மேலும் , மனிதர்களு 
டைய சீர்கேடுகளும் நடத்தைச்சீர்கேடுகளும் சிற்றினப 
முரண்பாடுகளை அடிப்படையாகக் 

கொண்டி 
ருப்பன என உளவியல வல்லுநர்கள் பெரிதும் நம்பு 
கின்றனர் . மனிதர்களுடைய ஆககச சிந்தனைகளுக்கடி 
யில் சிற்றின்ப ஊக்கங்களே மறைந்திருக்கின்றன என் 
பதை உளப் பாகுபாட்டு வல்லுநர்கள வெளிப்படுத்தி 
யிருக்கின்றனர் . சிக்மண்டு பிராய்டு ( Sigmund Freud ) 
கூறுகின்ற கருத்தை முழுவதும் ஏற்றுக் கொள்ள முடி 
யாது என்றாலும் , மனித வாழ்க்கையில் அதனுடைய 
முக்கியத்துவத்தைத் தள்ளிவிட முடியாது . அணமைக் 
காலத்தில் எழுதப்படுகின்ற 

உளவியல 
( Gcneral Psychology ) நூல்களில் கூட ஓர் அத்தி 
யாயம் சிற்றின்ப நடத்தையை விவரிக்க ஒதுக்கப்படு 
கிறது . ஊக்கிகளை விவரிக்கின்றபோது சிற்றினப 
ஊக்கியை ( Sex drive ) விளக்கித்தானாக வேண்டும் . 
உணவு , நீர் முதலியன இனமையால் வாழும் உயிர் 
கள் உயிரதுறப்பதைப் போன்று சிற்றின்பம் இன்மை 
யால் எவரும் உயிர் துறப்பதில்லை . ஆனால் , சிற 
றின்ப வெறி உயிர்களைப் பலி கொள்ளுகிறது . சிற் 
றின்பத்தைப் புறக்கணித்தும் மனிதன் உயிர் வாழ 
லாம் . சமநிலையைப் பாதிக்கின்ற அளவுக்கு அதனு 
டைய புறக்கணிப்புச் செல்லுவதில்லை . 


கிறது . 


டைய 


பொது 


இயற்கையானது எல்லா உயிரினங்களிலும் ஆண் , 
பெண் என்ற இரண்டு பால்களைப் படைத்திருக் 
எல்லா உயிரினங்களிலும் 

ஆண் - பெண் 
இணைதல் நடத்தை நடைபெறுகிறது . மனிதர் 
களிடையே நடைபெறும் இந்நடத்தை காதல் செய் 
தல் ( Courtship ) என்று சொல்லப்படுகின்றது . ஆண் 
மகன் செருக்கல் செய்தோ , விசில் அடித்தோ ,இருமல் 
செய்தோ அல்லது வேறு ஏதேனும் புதுமையான 
செயல்கள் மூலமோ பெண்மகள் மீதுள்ள தன்னு 

அக்கறையை வெளிப்படுத்துகிறான் . இந்த 
விதமான வழிகளில் தன்னுடைய பால் விருப்பத் 
தைத் தெரியப்படுத்துவதைப் பெண்மகள புறக் 
கணிக்கலாம் அல்லது ஏற்கலாம் . ஏற்றுக் கொண் 
டால் அவனை அந்த நடவடிக்கைகளில் மேல் நோக் 
கிச் செல்ல அனுமதிக்கின்றாள் . இல்லை என்றால் 
ஏதேனும் ஒரு வழியில் தன்னுடைய வெறுப்பை 
வெளிப்படுத்துகிறாள . 

பாலினம் சார்ந்த இணைதல் நடவடிக்கை உயிரி 
னங்களில் பலவழிகளில் வேறுபடுகிறது . 

குட்டி 
போட்டுப் பால் கொடுக்கும் அல்லது முதுகெலும் 
புள்ள உயிரினங்களின் பால்சார்ந்த 

நடவடிக்கை 
களைத் தற்செயலாக 

அல்லது சோதனை 
மூலம் காண நேரிடலாம் . மனிதனைத்தவிர மற் 


F 


சிற்றின்பவியல் 


105 


சிற்றின்பவியல் 


றெல்லா உயிரினங்களிலும் பெண்ணினம் நானகு 
கால்களையும் உறுதியாகத் தரையில் ஊன்றுகின் 
றது . ஆணினம் அதன் மீது பின்னால் ஏறி நின்று 
யோனிக்குழாயில் ( Vagina ) ஆண்குறியைப் ( Penis ) 
புகவிடுகின்றது . பெண்ணினம் இதற்கு ஏற்ற வகை 
யில் நின்றோ , 

வளைத்துக் கொடுத்தோ 
ஒத்துழைக்கின்றது . இவ்விதமான துலங்கல் முன் 
னோக்கிய வளைவு ( Lordosis ) எனச் சொல்லப்படு 
கிறது . இந்தவிதமான பால்சார்ந்த நடத்தை சிறிய 
உயிரினங்களான எலி , அணில் , பூனை , நாய் , குரங்கு 
முதல் பெரிய விலங்கினங்கள் வரையில் நடைபெறு 


உடலை 


பெறுகிறது . சில சமூகங்களிடையில் குமரப்பருவத்தில 

னப்புணர்ச்சி நடத்தை இயல்பானது என்று கருதப் 
படுகிறது . பிறகு இச் சமூக ஆண்களும் பெண்களும் 
திருமணம் செய்து கொண்டு மாற்றினப்புணர்ச்சியில் 
ஈடுபடுகின்றனர் . இது பற்றி ஆராய்ச்சிகள் பல நடை 
பெற்றிருக்கின்றன . மணி என்பவரும் எர்காரட்டு 
என்பவரும் ( Money and Ehrhardt , 1972 ) நடத்திய 
ஆராய்ச்சிகளின்படி , ஓரினப் புணர்ச்சியில் ஈடுபட் 
டுள்ள ஆண்பாலரும் , பெண்பாலரும் பிறகு மாற்றினப் 
புணர்ச்சியில் ஈடுபடுவதேயில்லை என்பதாகும் . இவ் 
விதமான நடத்தைக்கு உடல் சார்ந்த கூறுகள் காரண 
மாக இருக்குமோ என்றும் அறிய முயற்சிகள் எடுத்துக் 
கொள்ளப்பட்டன . அவற்றின் முடிவுகளில் காணப் 
பட்டது என்னவென்றால் , சுரப்பிகளின் இயல் 
பிறழ்ந்த செயல் 

முறைகள் அல்லது அணுககோல் 
களில் ( Chromosomes ) உள்ள குறைபாடுகள 
காணப்பட்டது . ஓரினப்புணர்ச்சி நடத்தை பெரும் 
பாலும் XXY அல்லது XYY அமைப்புள்ள அணுக் 
கோல்களைக் கொண்ட ஆண்களிடந்தான் மிகுதி 
யாகக் காணப்படுகிறது . 


கினறது . 


என்று 


குரங்குகள் சிற்றின்பம் நுகர்தல் 


மனிதர்களின் சிற்றின்ப நடத்தையைப்பற்றி 
அண்மைக்காலத்தில் பெரும் ஆராய்ச்சிகள் நடத்திய 
வர்களுள் மாசுடர்சு ( Masters ) என்பவரும் சான்சன் 
( Johnson ) எனபவரும் முககியமானவர்கள் . இவர் 
களுடைய ஆராய்ச்சிப்பரிசோதனைக்கு இணங்கி முன் 
வந்த ஆண்களும் பெண்களும் 

புணர்ச்சியின் 
உணர்ச்சித் துடிப்பு நிலையையடையும் வரையில் 
புணர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபட்டனர் . அச்சமயங் 
களில் அவர்களின் உடற்கூறு சார்ந்த துலங்கல்களைச 
சிறப்பான கருவிகளைக் கொண்டு பதிவு செய்தனர் . 
இந்த ஆராய்ச்சிப் பரிசோதனையில் மனிதர்களின் 
சிற்றின்பப் புணர்ச்சியில் நான்கு வகையான கட்டங் 
கள் இருக்கக்கணடனர் . அவை . 1. உணர்ச்சித் துடிப்பு 
( Excitement ) , 2. உயர்ந்த சம மட்டம் ( Plateau ) , 
3. உச்ச உணர்ச்சித் துடிப்பு அல்லது புணர்ச்சிப்பர 
வசநிலை ( Orgasm ) , 4. ஒருமை குலைதல் ( Resolution ) 
என்பன . 


எல்லாவிதமான சிற்றின்ப அல்லது பால் சார் நத 
நடவடிக்கைகளும் ஆண் - பெண் இனங்களிடையே 
நடைபெறுமானால் அவை பெரிதும் இனவிருத்திச் 
செயல்களாகின்றன . இனவிருத்தி ஏற்படுவதற்கு வழி 
யில்லாத சிற்றின்ப நடவடிக்கைகளுமிருக்கின்றன . 
அவைகளில் முக்கியமானது ஓரினப்புணர்ச்சியாகும் 
( Homosexuality ) . STAWIT மனித சமுதாயங்களிலும் 
சில விலங்குகளிடையேயும் இந்நடவடிக்கை 

காணப் 
படுகின்றது . பெண்ணின் மீது ஆண் ஏறிநின்று நட 
வடிக்கையில் ஈடுபடுவது போலவே ஆணினத்தின் மீது 
ஆணினம் ஏறி நின்று நடவடிக்கையில ஈடுபடுவதும் 
நடைபெறுகிறது . இந்நடத்தை பெரும்பாலும் 
எலிகள் , அணில்கள் , குரங்குகள் , நாய்கள் ஆகியவை 
களிடையே மிகுதியாக நடைபெறுகிறது . 
களிடையே ஓரினப்புணர்ச்சி ஆணகளிடையே பெரும் 
பாலும் நடைபெறுகிறது . பெண்களிடையிலும் இந்த 
ஓரினப்புணர்ச்சி நடைபெறுகிறது . மனிதர்களிடையே 
ஆண 

பெண் மாற்றினப்புணர்ச்சி ( Heterosexual ) 
நடைபெற வழியில்லாதபோது ஓரினப்புணர்ச்சி நடை 


1. முதல் கட்டத்தில மகளிரின் யோனிக்குழா 
யில் உராய்வுத்தடை , யோனிக்குழாயின் சுவர்கள் 
தடித்தல் , யோனியிலுள்ள கந்து ( Clitoris ) எழுச்சி 
யுறல் , உயர்தல் ஆகிய 

ஆகிய குணப்பண்புகள் காணப்படு 
கின்றன . ஆண்களிடத்தில் ஆண்குறி விரைப்படை 
தல் , விதைகள் உயர்தல் , முலைக்காம்பு ஆண் , பெண 
ஆகிய இரு இனத்தினருக்கும் நிமிர்தல் போன்ற 
மாற்றங்களும் ஏற்படுகின்றன . 


மனிதர் 


2. இரணடாம் கட்டத்தில் இருபாலரிடத்திலும் 
இதயத் துடிப்பின் வேகம் மிகுகின்றது மூச்சுவிடுதல் 


சிற்றின்பவியல் 


106 


சிற்றின் பவியல 


தசைநார்களின் இறுக்கம் ஆகியவைகளும் மிகுகின் 
றன . ஆண்குறியின் அளவு மிகுகின்றது . அதன் நுனி 
பெரிதாகின்றது . ஆணின் விதைகளின் பரிமாணம் 
மிகுகினறது . விதைப்பை அண்ட கோசம் ( Scortum ) 
உயர்த்தப்படுகின்றது . மகளிரிடத்தில் யோனியின 
வெளிச்சுவர் உப்புகின்றது . யோனியிலுள்ள கந்து 
பின்னடைகின்றது . 


குருதி 


இந்த 


ஒரு ஓய்வு நிலைக்குத் திரும்புகிறது இது ஒத்திசை 
வற்ற காலகட்டம் ( Refractory Period ) என்று கூறப் 
படுகிறது . பயனுடைய சிற்றின்பத் தூண்டல்கள ஏற் 
படுவதில்லை இந்தக்கட்டத்தில் ஆண்குறி விரைப்பை 
இழந்து விடுகிறது . ஏனென்றால் விரைப்பு மையம் 
ஒத்துணர்வு நரம்பணுக்களின் நடவடிக்கையின் ஆதிக் 
கத்தில் சென்று விடுகிறது . இதனால் ஆண்குறியின் 
விரைப்பு ஏற்படும் பகுதிக்கு 

செலுத்தல 
குறைகிறது . குருதியினமையால் 50 சதவிகிதம் ஆண் 
குறியின அளவு விரைவாகச் சிறுத்து விடுகிறது . 
மற்றத் துலங்கல்களான சதை நார் விரைப்பு , இரு 
தயத்துடிப்பின் வேகம் , குருதியழுத்தம் , மூச்சு விடுத்த 
லின் வேகம் முதலியவைகளும் விரைவாக 

மறைகின் 
றன . பிற மாற்றங்களான ஆண்குறி இறுதியாகச் 
சுருங்கி இயல்பான நிலைக்கு வருதல் , விதைப்பையின் 
தசைத் தளர்ப்பு , விதைகள் 

கீழே இறங்குதல் , 
முலைக்காம்பின் விரைப்பு நீங்குதல் முதலியவை ஏற் 
படுவதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்ளப்படு 
கிறது . மூன்றில் ஒருவருக்கு உடல் முழுவதும் வியர்த் 
துக் கொட்டும் . பலர் உறங்குவதற்கு விரும்புகின்ற 
னர் . ஒருமை குலைதலின கட்டம் முற்றுப்பெற ஏறக் 
குறைய இரண்டு மணி நேரம் பிடிக்கலாம் . ஆணகள 
ஒருமை குலைதலைத் தாமதப்படுத்தலாம் . 

இறுகக 
மான உடல் தொடர்பு 

கொண்டு 

ஆணகுறியை 
யோனியிலேயே வைத்துக் கொண்டிருத்தல் மூலம் 
இதைச் செய்யலாம் 


3. மூன்றாம் கட்டத்தில் ஆண் , புணர்ச்சியின 
உச்ச இன்ப உணர்ச்சிக் கட்டத்திலிறங்குகிறான . இது 
யோனியில் ஆண்குறியைச் செலுத்திய சில மணித்துளி 
களுக்குள் பல தடவை நடைபெறுகின்றன . 
நிலையில் 

தசைநார்கள் தன்னிச்சையான கட்டுப் 
பாட்டை இழக்கின்றன . நரம்புத்தசை நார்களின 
இறுக்கம் பெரிய அளவுக்கு விடுவிக்கப்படுகிறது . 
கைகளிலும் பாதங்களிலும் றுக்கமான பிடிப்பு 
அசைவுகள் உண்டாகின்றன . மகளிரின் யோனி , 
கருப்பை ஆகியவைகளின் தசை நார்கள் ஒரு வகை 

சுருங்குதல் , அனுபவத்தைப் பெறுகின்றன . 
இருபாலரிடத்திலும் தசைநார்கள் உடல் முழுவதி 
லும் சுருங்குகின்றன . உடற்கூறு சம்பந்தப்பட்ட 
அளவில் மகளிரின் உச்ச உணர்ச்சித் துடிப்பு ஆண் 
களுடையது போன்றதேயாகும் . யோனியின் கந்து 
தூண்டல் மூலமும் யோனியின் தூண்டல் மூலமும் 
உண்டாக்கப்பட்ட உச்ச உணர்ச்சித் துடிப்புகளுக 
கிடையில் எந்தவிதமான மாறுபாடுகளுமில்லை . 
இந்தக் கட்டத்தில் விந்து வெளிப்படுகிறது . விந்து 
வெளிப்படும் கட்டமே புணர்ச்சியின் உச்ச உணர்ச்சிக் 
கட்டமாகும் . விந்து வெளிப்படும்போது 

மூத்திர 
ஒழுக்குக் குழாய் ஒருவித சந்தத்துடன் விட்டு விட்டுச் 
சுருங்குகிறது . முதல் மூன்று , நான்கு சுருங்குதல்கள் 
மிகவும் மும்முரமானவைகளாக இருந்து பெருமளவு 
விந்துவை மிகவும் வலிமையாக வெளியில் 

தள்ளு 
கினறன . இதைத்தொடர்ந்து வருகின்ற சுருங்குதல் 
கள் அவ்வளவு மும்முரமானவைகளல்ல . விந்துவை 
வெளித்தள்ளும் சுருங்குதல்கள் முக்கால் வினாடிக் 
கொன்றாக ஏற்படுகிறது . விதைகள் மிக அதிகமாக 
உயர்த்தப்படுகின்றன . இரு தயத்துடிப்பு ஒரு மணித் 
- துளிக்கு 180 தடவைகளுக்கு உயருகினறன. குருதியழுத் 
தம் 220/110 க்கு உயருகின்றது மூச்சுவிடுதல் 
மணித்துளிக்கு 12 தடவையாக இருப்பது 41 தடவை 
யாக உயருகிறது . 


பான 


| 


का 


ப 


கின்றது . 


சிற்றினப நடத்தை எல்லா உயிரினங்களிடையே 
யும் நடைபெறுகிறது . அவைகளிடையே இது 
விருத்தி நடத்தையாகும் . விலங்குகளிடையே 

நடை 
பெறும் இந்நடத்தை இனத்திற்கினம் சற்று மாறுபடு 

முதுகெலும்புள்ள உயிரினங்களிடையே 
மாற்றினப்புணர்ச்சியில் விந்தணு முட்டையணுவில 
மாற்றம் செய்யும் 

செயல்முறையாக இருக்கிறது . 
புணர்ச்சி நடவடிக்கை விலங்குகளிடையே இனவிருத்தி 
நடவடிக்கைதான் என்றாலும் அது இயற்கையாகலே. 
நிகழுகிறது . இதுபற்றி விவரம் சேகரிப்பதற்காக 
மனிதர்களில் யாரும் ஆண் - பெண் புணர்ச்சி செய்து 
காட்டுவதில்லை . லிலங்குகளிடையே நடத்தப்பட்ட 
பரிசோதனைகள் பல மனிதர்களுக்கும் பொருந்து 
வனவாக இருக்கினறன. 


1 


பெரும்பாலான ஆண்களுக்கு விந்து வெளிப்பாடு 
தான் உசச இனப உணர்ச்சியின முககிய அங்கமாக 
இருக்கின்றது . உச்ச இன்ப உணர்ச்சி விந்து வெளிப் 
பாடின்றியும் ஏற்பட முடியும் . 

4. நான்காம் கட்டத்தில் , அதாவது ஒருமை 
லைதல நிலையில் எழுசசி சார்ந்த செயல்முறை 


உயர் பாலூட்டிகளில் ( Primats ) குரங்குகளின 
புணர்ச்சி நடத்தையைக் கவனமாக ஆராய்ந்து பார்க் 
கும் போது மனிதரின் சிற்றின்பப்புணர்ச்சி நடத்தை 
யைப் புரிந்து கொளளுவதற்கு ஏற்ற விவரங்கள் 
கிடைக்கின்றன . கின்சியும் ( Kinsey , 1948 ) அவரது 
கூட்டாளிகளும் நடத்திய ஆராய்ச்சி 

முடிவுகள 
தெளிவான விளக்கங்களைத் தருகின்றன . 


சிற்றின்பவியல் 


107 


சிற்றின்பவியல் 


சிற்றின்ப நடத்தை எல்லா வயதுக்கட்டங்களி 
லும் நடைபெறுகிறது . குழந்தைகள் இரண்டு அல்லது 
இரண்டரை வயதில் அவர்களுடைய சிற்றின்பத்தைப் 
பற்றி உணருகின்றனர் . இது பெரிதும் சிறுவர்கள் 
தங்களுடைய பிறப்புறுப்புகளை மற்றவர்களுடைய 
பிறப்புறுகளோடு ஒத்திட்டுப் பார்ப்பதில் தெரிகிறது . 
பிராய்டு இதை வாய் சார்ந்த நிலை ( Oral stage ) 
என்று கூறுகிறார் . சில சிறுவர் சிறுமிகள் தங்களுடைய 
பிறப்புறுக்களைத் தாமே தூண்டல் ( Self - stimulation ) 
மூலம் சிற்றினப உணர்ச்சியை நிறைவு செய்து கொள் 
கின்றனர் . கின்சியின் கணக்குப்படி 36 விழுக்காடு 
சிறுவர்கள் உச்சச் சிற்றின்ப உணர்ச்சியைப் 
கின்றனர் . 


றின்ப ஊக்கியில் 

ஒரு எழுச்சி ஏற்படுகின்றது . 
பிராய்டு இதை பிறப்புக்குரிய நிலை ( Genital stage ) 
என்று கூறுகிறார் . பெரும்பாலானவர்கள் இந்த வய 
தில் திருமணமாகாதவர்கள் . அவர்களுடைய நேர 
மெல்லாம் மாற்றுப்பாலினரோடு தோழமை கொ 

ள 
வதாகவே இருககினறது . இந்த வயதினர் அமெரிக்கா 
வில மிக அதிகமான சிற்றின்ப நடத்தையில் ஈடுபடு 
கினறனர் . சென்ற பரம்பரையினரை விட இன்றைய 
பரம்பரையினர் மிக அதிகமாக ஈடுபடுகினறனர் . 
பெரும்பாலான ஆணகளும் மூனறில் இரண்டு பங்கு 
பெண்களும் திருமணத்திறகு முன்பே , 25 வயதிற்குள 
சிற்றின்பப் புணர்ச்சியில் ஈடுபடுகின்றனர் . அணட்டு 
( Hunt ) என்பவரின் ஆராய்ச்சியில் , 72 சதவிகித ஆண 
கள வாய்சார்ந்த மாற்றினப்புணர்சசி ( Hetrosexual 
fellatio ) அனுபவமும் , 69 சதவிகித பெணகள நாக்கு 
அல்லது வாய்சார்ந்த மாற்றினப்புணர்ச்சி ( Hetro 
sexual cunnilingus ) அனுபவமும் குமரப்பருவத்தில் 
பெற்றிருக்கின்றனர் என்பது காணப்பட்டது . இன 
றைய குமரப்பருவத்தினர் யோனியில 

ஆண குறி 
யைச் செலுத்திப் புணர்ச்சி செய்யும் சிற்றினப நட 
வடிக்கையில் மிகப் பல வகைகளைக் கையாண்டிருக 
கின்றனர் என்று அணட்டு கூறுகிறார் . 


பெறு 


இளம் சிறுவர்கள் , 3 வயது முதல் 7 வயது வரையி 
லுள்ளவர்கள் சிறுவர்களும் சிறுமிகளும் சிற்றின்பத் 
தொடர்புடைய நடவடிக்கைகளில் மிகவும் கவர்ச்சி 
கொள்கின்றனர் . பிறப்புறுப்புக்களைத் தூண்டல் , 
செயற்கைச் சிற்றின்பக் கையாடல் பழக்கம் ( Mastur 
bation ) ஆகியவைகளில் ஈடுபடுகின்றனர் . பிராய்டு 
இக்கட்டத்தை இனஉற்பத்தி உறுப்பு உருவ 
வழிபடு நிலை ( Phallic stage ) 

என்று 

கூறுகிறார் . 
சிற்றின்பத் தொடர்புடைய பல விளையாட்டுகளை 
யும் சிறுவர் , சிறுமியர்கள் உருவாக்குகின்றனர் . 


எனபவ 


அடுத்த கட்டமான முன்குமரப்பருவத்தில் சிற் 
றின்பக் கவர்ச்சியும் நடவடிககையும் உறங்குவது 
போன்ற நிலையிலிருக்கின்றன . 

முன் குமரப்பருவம் 
எட்டு வயது முதல் பன்னிரண்டு வயது வரையில 
செல்லுகின்றது . சிற்றின்ப நடத்தை வெளிப்படாத 
கட்டம் என்று பிராய்டு கூறுகிறார் . உடல் மாற்றங் 
கள , பூப்பின் செயல்முறைகள் தொடங்குகினறன . 
பல முன்குமரப்பருவத்தினர் தங்கள உடலில் ஏற்படு 
கின்ற மாற்றங்களைக் கண்டு மன நிறைவினமை 
கொள்கின்றனர் . சிலர் அவைகளை விரும்புவதில்லை . 
இந்த வயதுக்கட்டத்தில் 

ஆண்பால் 

பெண்பால 
இயக்கும் நீர்மங்கள ( Androgen ) மிகுகின்றன . 
சிற்றின்ப ஊக்கி மலரத் தொடங்குகிறது . மற்றவர் 
களோடு சேர்ந்து சிற்றின்ப ஊக்கிககு ஒரு வடிகால 
ஏற்படுத்திக் கொள்ள முடியாமையால இந்த வயதில் 
செயறகைச் சிற்றின்பக் கையாடல் பழககம் மிகத் 
தொடங்குகின்றது . அண்மையில் கிடைத்துள்ள புளளி 
விவரப்படி , பதின மூன்று வயதில் 63 சதவிகித ஆண் 
களும் 33 சதவிகித பெண்களும் இந்த வயதில் செயற் 
கைச் சிற்றினபக் கையாடல் புரிகின்றனா . ஆண்களில் 
50 முதல் 60 சதவிகிதத்தினரும் பெண்களில் 33 சத 
விகிதத்தினரும் ஓரினப்புணர்சசியில் ஈடுபடுகின்றனா . 

குமரப்பருவம் 13 ஆம் வயதில் தொடங்கி 19 
வயது வரையில் செல்லுகிறது . இந்த வயதில் சிற் 


குமரப் பருவத்தைத் தாணடி வயது வந்தவர் 
கட்டத்தில் ( Adult ) பெரும்பாலான ஆண்களும் 
பெண்களும் திருமணம் செய்து கொண்டு விடுகின் 
றனர் . இந்தக் கட்டத்தில் அவர்களுடைய சிற்றின்ப 
நடத்தை பெரிதும் புணர்ச்சியின் எண்ணிக்கையைப் 
பொறுத்ததாகும் . ஓர் ஆணும் பெண்ணும் ஒருவாரத் 
தில எத்தனை தடவை சிறறின்பப்புணர்ச்சியில் ஈடுபடு 
கின்றனர் எனபதை 1939 , 1949 ஆண்டுகளில் கின்சி 
என்பவரும் 1972 - ஆம் ஆண்டில் அண்ட்டு 
ரும் 1970 - ஆம் ஆணடில் வெசுடோவு ( Westoff ) 
என்பவரும் ஆராய்ச்சிப் பரிசோதனைகள் நடத்தி 
னார் . ஒரு வாரத்தில் நடைபெறும் சிற்றினபப் 
புணர்ச்சியின் எண்ணிக்கை ஒவ்வொரு பண்பாட்டி 
லும் மாறுபடுகின்றது . எனவே , ஒரு 

பண்பாட்டின 
புள்ளி விவரத்தை எல்லாப் பணபாட்டினருக்கும் 
பொதுவாகச் சொல்ல முடியாது எடுத்துக்காட்டாக , 
இங்கிலாந்து , அமெரிக்கா , போன்ற நாடுகள் குளிர் அதிக 
மாக உள்ள நாடுகள் . இந்தியா , ஆப்பிரிக்கா போனற 
நாடுகள் வெப்பமிக்க நாடுகள் . சிற்றின்ப ஊக்கியின் 
எழுச்சியும் நடவடிக்கைகளும் தட்பவெப்ப நிலைக்குத் 
தகுந்தாற் போல் மாறுபடுகின்றன . வெப்பம் மிகுதி 
யாக உள்ள நாடுகளில் சிறறினப நடவடிக்கையின் 
எண்ணிக்கை சற்று உயர்வாகவே இருக்கலாம் . இது 
பற்றி ஒப்பீட்டு ஆராய்ச்சி ( Comparative study ) 
செய்தால் தான் சிற்றின்ப நடத்தையைப் பற்றி விரி 
வாகக் கூறமுடியும் . பொதுவாக 25 வயதுக்குட்பட்ட 


சிற்றின்பவியல் 


108 


சிற்றுதவி 


வர்கள் எல்லாப் பணபாட்டிலும் வாரத்தில் மூன்றுக்கு 
மேற்பட்ட புணர்ச்சியில் ஈடுபடுகின்றனர் . வயது ஏற 
ஏற இந்த எணணிக்கை குறைகிறது . அதாவது , 35 
முதல் 45 வயதுள்ளவாகள வாரத்தில் இரண்டு முதல் 
மூன்று முறை புணர்ச்சியில் ஈடுபடுகின்றனர் . நாற்பத் 
தைந்து வயதுக்கு மேற் சென்றால வாரத்தில் ஒரு 
முறைதான் புணர்ச்சியில் ஈடுபடுகின்றனர் . 


Kinsey , A.C. , Sexual Behaviour in the Human Male, 

Philadelphia , W.B. Saunders , Co. , 1948 . 
Kinsey , A.C. , And Paul Gebhard , Sexual Behaviour 

In the Human Female . Philadelphia , W.B. 
Saunders Co. , 1953 . 


சிற்று தவி : வேலையில்லாதவர்களுக்கு வேலை 
கிடைக்கின்ற வரை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 
அரசு உதவித்தொகை வழங்குகின்ற முறை சில நாடு 
களில் உள்ளது . இத்தகைய உதவியைச் சிற்றுதவி 
( Dole ) என்கின்றனர். வேலை செய்ய ஆற்றல் 
இருந்து , வேலை செய்ய விரும்பி முயன்றும் வேலை 
இல்லாமல் இருக்கின்றவாகள வாழ்க்கையில் அலலற் 
படுகின்றனர் . குறிப்பாக வறிய நிலையில் உள்ளவர் 
கள் வேலையினமையால் 

துன்பங் 
களுக்கு உட்படுகின்றனர் . 


பலவகையான 


லை 


பொதுவாக -ஆண பெண்களிடையே நடைபெறு 
கின்ற சிற்றின்ப நடவடிக்கை மாற்றினப்புணர்ச்சியாக 
( Hetrosexual coitus ) இருக்குமானால் அது அவர்களு 
டைய நல்ல மன நலத்தைக் காட்டுகிறது . அவ்வாறன்றி 
இயற்கையாக நடைபெற 

வேண்டிய இத்தகைய 
புணர்ச்சி , இயல்பிலிருந்து எந்தவழியில் வேறுபட்டு நடை 
பெற்றாலும் அது மன நலமின்மையைக் காட்டுகிறது . 
அத்தகைய நடவடிக்கைகளைச சிற்றினபத் திரிபுநிலை 
( Sexual deviance ) என்றும் , அத்தகைய நடத்தையில் ஈடு 
படுகின்றவர்கள சிற்றினப இயல்பு திரிந்தவர்கள் 
( Sexual deviants ) என்றும் கூறுகின்றனர் . அவைகள் , 
ஓரினப்புணர்ச்சி , போலி உருவ வழிபாடு ( Fetishism ) , 
சிற்றின்பப்பங்கு எதிர்மாறாக்குதல் ( Transsexualism ) , 
கொடு வெறிக்காமம் ( கொடுமை செய்து பெறும் 
புணர்ச்சியின்பம் ) (Sadism ) . கொடுமை ஏற்றுப் பெறும் 
புணர்ச்சியின்பம் ( Masochism ) , நிருவாணக் 

காட்சி 
யில் புணர்சசியின்பம் (Voyeurism ) , புணர்ச்சியுறுப் 
பைக் காட்டிப் பெறும் புணர்ச்சியினபம் ( Exhibitior 
sm ) குழந்தைப் புணர்ச்சி ( Pedophilia ) , தகாப் 
புணர்ச்சி ( Incest ) , பிணத்தைப் புணருதல் ( Necro - 
philia ) , விலங்கைப் புணருதல் ( Beastiality ) , வலிந்து 
புணர்ச்சி செய்தல் ( Rape ) முதலியனவாகும் . இவை 
யெல்லாம் மனிதரின் இயல்பு நிலை திரிந்த சிற்றின் 
பப்புணர்ச்சி 

நடத்தையாகக கருதப்படுகின்றன 
சமூகவிரோத நடிவடிக்கைகளில் ( Antisocial ) ஈடுபடு 
கின்றவர்கள் இத்தகைய திரிபு நிலை சிற்றின்பப் 
புணர்ச்சியுடையவர்களாக இருக்கின்றனர் . மு இரா . 


தொடர்ந்து வேலையில்லாமல் இருப்பவர்கள் 
வருவாய் கிடைக்காமையால் வறுமையில் வாடுகின்ற 
னர் . வேலையில்லாதவர்கள காலப்போக்கில் தன்னம் 
பிக்கையை இழக்கின்றனர் . பலர் மனச் சோர்வால 
முடங்கி விடுகின்றனர் . வேலையற்றவர்களால் எழு 
கின்ற சமுதாயச் சிக்கல்களும் நோக்கத் தக்கவை 
யாகும் . நாட்டில் ஏற்படுகின்ற சில சமுதாயக் குற்றங் 
களுக்கும் சீர்கேடுகளுக்கும் நாட்டில் நிலவும் வேலை 
யின்மையும் காரணமாகின்றது . 

உலகத்தில் முதன்முதலில் வேலையில்லாதவர் 
களுக்குச் சிற்றுதவி வழங்கும் பழக்கம் 

1929 - இல 
உலகப் பெருமந்தம் ( Great Depression ) ஏற்பட்ட 
பொழுது தோன்றியது . இங்கிலாந்து , 

அமெரிக்கா 
போன்ற முனனேறிய நாடுகள் சிற்றுதவி தரும் திட் 
டங்களைத் தீட்டி நிறைவேற்றின . 


. 


துணை நூல்கள் : 
Bardwick , J.M. , Psychology of Women : A Study of 

Bio - cultural Conflicts , New York : Harpor 

and Row , 1978 . 
Hunt , M. , Sexual Behaviour in the 1970s , Chicago : 

Playboy Press, 1974 . 
Jones , R.E. , Human Reproduction and Sexual 

Behaviour, Englewood Cliffs , N.J. Prentice 

Hall INC . , 1984 . 
Kands , T.M., Sexual Behaviour and Family Life 

In Transition , New York : Elseviel - New York , 
1978 . 


உலகப் பெருமந்தம் ஏற்பட்ட பொழுது நாட்டுப் 
பொருளாதாரம் சீர்குலைந்தது . மக்களின் பணவரு 
வாய் குறைந்ததால் பலவேறு வகையான பொருள் 
களுக்குரிய தேவை குறைந்தது . தேவை குறைந்த 
தால் தொழிற் சாலைகள் உற்பத்தியைக் குறைத்தன . 
அதனால் , நாட்டில் வேலை வாய்ப்புகள் குறைய , 
வேலையில்லாத் திணடாட்டம் மிகுந்தது . 

சான் மேனார்டு கீன்சு போன்ற பொருளியல் 
அறிஞர்கள் பொருளாதாரச் சூழலைச் சீர்ப்படுத்த 
மக்களின் தேவைகளைக் கூட்டும்படி கூறினர் . வரு 
வாய் இல்லாத நிலையில் மக்களின் தேவையைக் 
கூட்ட வருவாயைக் கூட்டவேண்டும் . மக்களின் வரு 
வாயைக் கூட்டும் வழிமுறைகளில் ஒன்றாக , வேலை 
யில்லாதவர்களுக்குச் சிற்றுதவி வழங்கும் முறை 
தோன்றியது . 


சிற்று தவி 


109 


சிற்றுதவி 


அவர்கள் 
வார்கள் . 


பொறுப்புள்ளவர்களாக 

நடந்துகொள் 


4 ) ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க , எல 
லோரும் மகிழ்ச்சியாக வாழ இத்தபைய உதவித் 
தொகை தேவையாகின்றது . நல அரசுகா எல்லோ 
ருக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்கும் பொறுப்பை 
ஏற்க வேண்டும் வேலையில்லாதவர்களுக்கு உதவித் 
தாகை வழங்குவது அரசின் கடமையாகின்றது . 
குறைகள் : 

அரசு வேலையற்றிருப்போருக்குச் 
சிற்றுதவி வழங்குவதில் உள்ள குறைகளையும் சுட்டிக் 
காட்டலாம் . 


பின்னர் , நல அரசுகளின் பணிகளில் ஒன்றாக 
மக்களுக்கு 

வேலைவாய்ப்பை வழங்குவதையும் கரு 
தினர் . 

வேலைவாய்ப்புக் கிடைக்காதவர்களுக்குச் 
சிற்றுதவி வழங்குவது அரசின் பொறுப்பாயிற்று . 

இப்பொழுது முன்னேறிய நாடுகளில் வேலையில் 
லாதவர்களுக்கு ஓரளவு குறைந்த வாழ்க்கைத்தரம் 
அமைத்துக்கொள்ளும் முறையில் சிற்றுதவி தருகின் 
றனர் . வேலை கிடைக்கின்றவரை 

இந்த உதவி 
தொடர்கின்றது . இத்தகைய உதவிபெறச் சில 
கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் வகுத் 
துள்ளனர் . 
தமிழக அரசு : 

தமிழ் நாட்டில் வேலையில்லா 
தவர்களுக்குப் பொதுவாக உதவித்தொகை வழங்க 
நாடு தழுவிய அளவில் எந்தத் திட்டமும் இல்லை . 
தமிழக அரசு வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு 
உதவித்தொகை வழங்கும் திட்டத்தைச் செயற் 
படுத்தி , இதில் முன்னோடியாகத் திகழ்கின்றது . 

இத்திட்டத்தின்படி , பட்டம் பெற்ற ஒருவர் 
வேலை 

தேடித்தரும் நிறுவனத்தில் ( Employment 
Exchange Office ) பதிவு செய்து கொண்டு மூன்று 
ஆண்டுகள் வேலை கிடைக்காமல் இருந்தால் இந்த 
உதவித் தொகை பெறும் தகுதி பெறுகின்றார் . மாதம் 
ஐம்பது உரூபாய் அரசு உதவித்தொகையாகத் தரு 


கின்றது . 


நன்மைகள் : வேலையில்லாதவர்களுக்குச் சிற்று 
தவி கொடுப்பதால் ஏற்படக் கூடிய நன்மைகளைத் 
தொகுத்துக் கூறலாம் . 

1 ) வேலையில்லாமல் திண்டாடும் இளைஞாகள 
தன்னம்பிக்கை பெறுவார்கள் . மனமுறிவு ஏற்படா 
மல வேலையைப் பெற முயல்வார்கள் . நல்ல குடி 
மக்களை உருவாக்க இத்திட்டம் துணைசெய்கினறது . 

2 ) வேலையில்லாதவர்கள் குடும்பத்தில் மற்றவர் 
களைச் சார்ந்திருக்கும் நிலை மறையும் . பல குடும் 
பங்களில் சிலர் உழைக்க , பலர் அவர்களைச் சார்ந்து 
வாழ்கின்றனர் . 

இதனால் மக்களின் வாழ்க்கைத் 
தரம் மிகவும் குறைவாக இருக்கின்றது . வேலையில்லா 
தவர்களுக்கு 

உதவித்தொகை வழங்குவதன் மூலம் 
மக்களின் வாழ்க்கைத்தரத்தை உயர்த்தலாம் . 

3 ) இன்று சமுதாயத்திலும் அரசியலிலும் தோன்று 
கின்ற சில குறைகளைப் போக்க இத்தகைய உதவி 
துணை செய்யும் . 

வேலை 

இல்லாமல் இருப்பவர் 
களுக்குச் 

சமுதாயத்தின் மீதும் , அரசு மீதும் ஒரு 
வகை வெறுப்பு 

வருகின்றது . இதனால் சில தவறு 
களைத் தயங்காமல் செய்கின்றனர் . வன்முறையை 
வளர்க்கின்றனர் . உதவித்தொகை 

வழங்கினால் 


கடமை 


1 ) சிலருக்குச் சிற்றுதவி கிடைப்பதால் வேலை 
தேடுவதில் ஆர்வம் குறைந்து 

விடுகின்றது 
தொடர்ந்து அரசின் உதவியைப் பெற்றுக்கொண்டு 
வாழும் மனப்பான்மை வந்துவிடுகின்றது 

2 ) அரசுக்கு இது ஒரு பெருஞ் சுமையாக மாறு 
கின்றது . சொந்த வேலைவாய்ப்புகளின மூலம் வரு 
வாய் பெறுகின்றவர்கள் கூட வேலையற்றவர்களாகத 
தங்களைக் காட்டிக்கொண்டு அரசின உதவியைப் 
பெறலாம் . அரசு இப்படி உதவித்தொகையாகக் 
கொடுக்கின்ற பணத்தைப் பயன்படுத்தித் தொழில் 
களைத் தொடங்கினால் நாட்டில் வேலைவாய்ப் 
புகள் பெருகுமென்று வாதிடுவோர் இருக்கின்றனர் . 

3 ) மக்கள் தொகைப் பெருக்கம் , தொழில் 
அமைப்பு முறை , தொழில் நுட்ப வளர்ச்சி ஆகிய 
வற்றினால் ஏதாவது ஒருவகையில் வேலையில்லாத் 
திண்டாட்டம் ஏற்படுவது இயல்பேயாகும் . இது 
காலப்போககில் சரி செய்யப்படும் . ஆதலால , சிற்று 
தவி கொடுப்பதால் இந்தச் சிக்கல் தீரப் போவதில்லை 
என்று சிலர் எடுத்துக் கூறுகின்றனர் . 

நல அரசுக் கருத்து வளர்ந்து வருகின்றது . அரசு , 
மக்கள் அனைவருக்கும் வாழ்வளிக்கும் பொறுப்பை 
ஏற்றுக்கொண்டுள்ளது . ஆதலால் ,வேலையில்லாதவர் 
களுக்குச் சிற்று தவி தருவது 

அரசின் 
யாகின்றது . 

நலப் பொருளாதாரத்தின் ( Welfare Economy ) 
அடிப்படையிலும் சிற்றுதவியை ஆதரிக்கின்றவர்கள் 
உள்ளனர் . இன்றைய பொருளாதார அமைப்பில் 
பலர் நன்றாக வாழ்கின்றனர் . அதன் விளைவாகவே 
சிலர் வேலை கிடைக்காமல் அல்லற்படுகின்றனர் . 
நன்றாக வாழகின்றவர்களின் மீது வரி போட்டு , அந்த 
வருவாயைக் கொண்டு 

வேலையிலலாதவர்களுக்கு 
உதவித்தொகை வழங்குவது காலத் தேவையாகும் . 

வளர்ச்சி பெற்ற நாடுகள் எல்லாம் 
ஏதாவது ஒருவகையில் 

வேலையில்லாதவர்களுக்கு 


இன்று 


110 


சிற்றோவியங்கள 


சிற்றோவியங்கள 


உதவித்தொகை வழங்குகின்றன . மற்றைய நாடு 
களிலும் இந்தக் கருத்து செல்வாக்குப் பெற்று வரு 

மா.பா.கு 


கினறது . 


துணை நூல்கள் : 
Lloyd G Reynolds , Labour Economics and Labour 

Relation , Prentice Hall Inc. New Gersey , 1974 . 
Neil W. Chamberlain , Labour , Mc Graw Hill Book 

Co. , New York , 1958 . 
Richard A , Lester , Economics of Labour , The 
Macmillan Co. , New York , 1964 .. 


முசுலீம மனனாகளின் அவைக்கள ஓவியாக 
கி பி . 14 - ஆம் நூற்றாண்டு முதல் சிற்றோவியங் 
களைக் காகிதத்தில் வரையலாயினர் . இவற்றில் 
பாரசீக 

க நாட்டுச் சிறறோவிய மரபின் தாக்கத்தைக 
காணலாம் . இவை பாரசீகக கதைகளையே கூறுவன 
வாக அமைந்துள்ளன . வட இந்தியாவில் கி.பி. 15 - ஆம் 
நூற்றாண்டில் ஏற்பட்ட பக்தி இயக்கததாலும பண் 
பாட்டு மலாச்சியாலும் இவ்வோவிய மரபில் ஒரு 
புத்துயிர்ப்பு உண்டாயிற்று . எனவே , இந்துக்கள் 
கி.பி. 16 - ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் முதல மகா 
பாரதம் , பாகவதம் ஆகிய இதிகாச புராணங்களைச் 
சிற்றோவியங்களாக வரையத் தொடங்கினர் . இவற்றில் 
இசுலாமிய நூல்கள் தவிர , முகலாயப் பேரரசர்களின 
வாழக்கை வரலாறுகளும் அடங்கும் . இவற்றுள் அக 
பர் நாமா சிறப்பிடம் பெற்றது . சிறந்த வண்ண ஓவி 
யங்களுடன் கூடிய இந் நூலின் படி ஒன்று இன்று இலண 
டனிலுள்ள விக்டோரியா - ஆலபர்ட்டு அருங்காட்சிய 
கத்தில் உள்ளது அக்பரின ஓவியர்களும் இராசபுத்திர 
மன்னர்களின் ஓவியர்களும் இராமாயணம் மகாபார 
தம் ஆகிய இரு நூல்களையும் பாரசீக முறைப்படி 
சிறறோவியங்களாக வரைந்தனா . அதனால் இராச 
சுத்தானி மரபு என்னும் புதிய சிற்றோவிய மரபு 
உருவாகியது . இம்மரபின் சிறந்த ஓவியங்கள் இன்று 
செய்ப்பூர் மனனரின் கலைப்பொருட் சேகரிப்புகளி 
டையே காணப்படுகின்றன . 


சிற்றோவியங்கள் , சிறிய அளவில் நுணுக்க 
மாகத் தீட்டும் வண்ண ஓவியங்களாகும் . தீட்டப்படும் 
ஓவியங்களின் அளவை வைததே இப்பெயர் ஏற 
பட்டது . எனினும் , சிற்றோவியங்களின சிறிய அளவு 
காரணமாகச் சில தனிமுறைகளைக் கையாள நேரிடு 
கிறது . அதனால் , இவ்வோவியங்களுக்குத் 
சிறப்பும் ஏற்பட்டது . 


தனிச் 


களை 


} 


உணமை 


களை 


தொன்றுதொட்டு இந்தியர்கள தங்கள இலக்கியங் 

ஓலைச் சுவடிகளில் எழுதியும் . அவற்றில் 
காணும் நிகழ்ச்சிகளை வண்ண ஓவியமாக அச்சுவடி 
களிலேயே வரைந்தும் வந்தனர் . இவையே சிற்றோ 
வியம் தோன்றக் காரணமாயின . சமணரும் பௌத் 
தருமே இத்தகைய சிற்றோவியங்களைப் பெரிதும் 
வரைந்தனர் . அவற்றுள் மிகப் 

பழமையானவை 
மறைந்து விட்டன . இப்போது நமக்குக் கிடைக்கும் 
மிகத் தொன்மையான சிற்றோவியச் சுவடிகள் கி.பி. 11 
-ஆம் நூற்றாணடைச் சார்ந்தவை . இவை பௌத்த 
மதத்தைச் சார்ந்தவை . இவை அசந்தா ஓவியங் 

( கி.பி. 5 - ஆம் நூற்றாண்டு ) நினைவூட்டு 
கின்றன. அப்பெரு ஓவியப் பாணியைச் சிறிய அளவில 
வரைவதற்கேற்ப எளிமைப்படுத்தி 

உருவாக்கப் 
பட்டதே சிற்றோவிய மரபாகும் . 

முகம்மதியர்கள் கி.பி. 12 - ஆம் நூற்றாணடில் 
நாலந்தாவைச் சூறையாடியதிலிருந்து இவ்வோவிய 
முறை இந்தியாவில் நலிவடைந்தது . 

எனினும் , 
குசராத்து மாநிலத்தில் சமணர்கள் இம்மரபினைப் 
பேணிக 

காத்தனர் . இங்குக் கிடைக்கும் கி.பி. 
13 - ஆம் 

நூற்றாண்டுச் சிற்றோவியங்களே மிகத் 
தொன்மையான 

சிறறோவியங்களாகும் . 
இவர்கள் தங்கள் 

பலவற்றையும் 
சிற்றோவியங்களாகச் சித்திரித்த போதிலும் , கல்ப 
சூத்திரம் , காலகாசாரியர் கதை ஆகிய இரு நூல் 
களையே பெரிதும சிற்றோவியங்களாகத் தீட்டினர் . 
இம்மரபு சமணர்களிடையே கி . பி . 16 - ஆம் நூற் 
றாண்டு வரை தொடர்ந்தது . 


சகாங்கீர் , சாசகான் காலத்தில் அரச உருவங்க 
ளும் ( Portrait Painting in Miniature ) விலங்குகள் 
பறவைகள் ஆகியவற்றின் உருவங்களும் 
யான தோற்றம் உடையவைபோல் சிற்றோவியங் 
களாக வரையப்பட்டன . மொகலாயப் பேரரசர் 
ஒளரங்கசீபு காலத்தில் ஓவியர்கள் இராசபுத்திர மன் 
னர்களின் ஆதரவை 

நாடினர் . 

இம்மன்னாகள 
கண்ணனின் வாழ்க்கையை ( குறிப்பாக அவன் கோபி 
யர்களுடனும் , இராதையுடனும் புரிந்த காதல் காட்சி 
கள் , நடனங்கள ஆகியவறறை ) வரை நதிட 

ஊக்கு 
வித்தனர் . இம்மன்னர்களின் ஆதரவால் பல இராச 
புத்திரச்சிற்றோவிய மரபுகள் தோன்றின . அவற்றுள 
மேவார் மரபும் , கிசணகர் மரபும் உலகப் புகழ்பெற் 


றன . 


சமணச் 


சமய 


நூல்கள் 


முகலாயப் பேரரசின் மறைவுக்குப்பின் கி.பி. 18 
-ஆம் நூற்றாணடில் காசுமீரத்திற்கு அருகே இமய 
மலை அடிவாரத்தில் பல இராசபுத்திரச் சிற்றரசர் 
கள் வாழ்ந்தனா . இவர்கள அனைவருமே சிற்றோவி 
யங்களை ஆதரித்தனர் . அதனால் சுமார் இருபதிற் 
கும் மேலான கிளை மரபு கள் தோன்றின . அவற 
றைப் பொதுவாகப் பகாரிப் பாணி ( மலை மரபு ) 
என்பர் . இதனுள் பசோலி ( Basholi ) , கர்கவால் 
( Garhwal ) , காங்கரா ( kangra ) ஆகிய கிளை மரபு 


சிற்றோவியங்கள் 


111 


சிற்றோவியங்கள் 


" ** 


சிற்றோவியம் - இந்தியக் கலைப்பாணி 


112 


சிறப்பினமாக்கம் 


சிறப்பினமாக்கம் 


பல 


மனிதன் 


| 


கள் உலகப் புகழபெற்றவை . இவை 

யாவுமே கண் 
ணன- இராதை காதல் ஊடல்களை விவரிக்கும் கீத 
கோவிந்தம என்னும் வடமொழிக் காவியத்தையும் 
பாகவதத்தையும் , மழைக்காலம் , வசந்தகாலம் முத 
லிய பருவகாலங்களையும் , வடஇந்திய இராகங்களை 
யும் குறிக்குமாறு வண்ண ஓவியங்களாகத் தீட்டப் 
பட்டன . இன்று இச்சிற்றோவியங்களுள பல பல்வேறு 
ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளின் அருங்காட்சியகங் 
களில் போற்றிக் காக்கப்படுகின்றன . இவற்றுள 
பாசுட்டன் ( Boston ) அருங்காட்சியகம் குறிப்பிடத் 
தக்கது . 

‘ பகாரி மரபு கி.பி. 19 - ஆம் நூற்றாண்டில் 
சிறிது சிறிதாக நலிவடைந்து அந்நூற்றாண்டின் முடி 
வில் தோன்றிய கடும் நில நடுக்கத்தால் முற்றும் 
மறைந்துவிட்டது . ஒரிசாவில கி.பி. 17 - ஆம் நூற் 
றாண்டு முதல் ஒருசிற்றோவியமரபுதோன்றியது .அது 
கி.பி. 19 - ஆம் நூற்றாணடில நலிவடைந்தது . 

ஐரோப்பாவில் சிற்றோவிய மனித உருவங்கள் 
வரையும் கலை கி.பி. 16. 17 - ஆம் நூற்றாண்டுகளில் 
தோன்றியது . இங்கிலாந்தில் எட்டாம் எனறி அரசர் , 
சிற்றோவியங்கள வரையும் கலைஞர்களை 
வித்தார் . இவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் ஆன்சு 
ஆல்பின் ( Hans Holbein ) ஆவர் . இந்நாட்டில பல 
சிற்றோவியக கலைஞர்கள் தோன்றி இக்கலையை 
வளர்த்தனர் . ஐசக் ஆலிவர் ( [saac Oliver ) எனப 
வர் சிற்றோவியங்கள் வரைவதில் வல்லவராக விளங் 
கினார் . பிரானசில சீன் கலூட்டு ( Jean Clouet ) என்ப 
வர் சிற்றோவியங்கள வரைவதில் வல்லவராக விளங 
கினார் . இத்தாலி நாட்டு ஓவியராகிய உரோசால்பா 
கேரியிரா ( Rosalba Carriela ) சிறறோவியங்களில் 
புதிய முறையைத் தோற்றுவித்தார் . இவர் தந்தப 
பொருளகளில் சிறு ஓவியங்களை வரைந்தார் . பிரான் 
சில் பல புதிய மாற்றங்கள் இவ்வோவியங்களில் பிற 
காலத்தில் தோனறின. 

ஆர்.வெ. 
சிறப்பினமாக்கம் : உலகிலுள்ள உயிரினங்கள் 
அனைத்தும் பல பிரிவுகளாக வேறுபட்டுள்ளன . ஒவ் 
வொரு பிரிவும் பல சிறப்புப் பண்புகளின் அடிப்படை 
யில் பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுகிறது . 
பண்புகள் அனைத்தும் அந்தந்த உயிரினத்திற்கே 
உரியனவாக அமைந்திருக்கும் . உயிரினங்களின் படி 
மலர்ச்சியை ( Evolution ) . நோக்கினால் 

ஓரணு 
உயிரியிலிருந்து மனிதன் வரையிலான வளர்ச்சியில் 
உயிரினங்கள் பல வேறுபாடுகளுடன் உள்ளன என்பது 
புலப்படும் . இந்த வேறுபாடுகளுக்குச் சிறப்பினமா 
கமே ( Speciation ) காரணமாகும் . 

சிறப்பினமாக்கம் என்பது பொதுவான பண்பு 
களைக் கொண்ட ஒரு விலங்கினத் தொகுதியிலிருந்து 


( Phylum ) பல சிறப்பினங்கள் ( Spec ies ) தோன்றுவ 
தாகும் . அதாவது பாலூட்டிகள் என்னும் தொகுதி 
யில ஆடு , மாடு , குதிரை , குரங்குகள் , மனிதன் முத 
லான அனைத்து விலங்கினங்களும் அடங்குகின்றன . 
வையனைத்தும் 

பொதுப் 

பண்புகளைப் 
பெற்றிருந்தாலும் ஒவ்வொரு விலங்கும் தனித் 
தன்மைகளைப் பெற்றுள்ள தால் அவை சிறப்பினமா 
கின்றன . எடுத்துக்காட்டாக மனிதனின நிலையை 
வரிசைப்படுத்திக் 

கண்டால் சிறப்பினமாககத்தின் 
நிலையை அறியலாம் . முதுகுத் தண்டினத் தொகு 
தியைச் ( Phylum Chordata ) 

சேர்ந்த 
பாலூட்டி வகுப்பையும் ( Class Mammalia ) , 2UT 
பாலூட்டி வரிசையையும் ( Order Primate ) , மனித 
குடும்பத்தையும் ( FamilyHominidae ) 

மனிதன 
எனனும் சிறப்பினத்தையும் சேர்ந்தவனாகிறான் 
இவ்வாறே பாலூட்டி வகுப்பைச் சேர்ந்த 

பிற 
விலங்குகளும் தனித்தனிச் சிறப்பினங்களாக உள்ளன . 
படிமலர்சசி நிகழ்வினாலேயே இசசிறப்பினங்கள 
தோன்றின. 
சிறப்பினமாக்கம் பற்றிப் 

அறிஞர்கள 
ஆராய்ந்துள்ளனர் . முதன் முதலில் 

உயிரினங்களை 
அவற்றின் பண்புகளைக் 

சொண்டு பிரித்தவர் 
இலின்னேயசு ( Linnaeus ). இவர் உயிரினங்களைப் 
பேரினம் ( Kingdom ) , வகுப்பு ( Class ) , வரிசை 
இனம் ( Genus ) , சிறப்பினம் ( Species ) எனனும ஐந்து 
பிரிவுகளாகப் பிரித்தார் . இவரைத் தொடர்ந்து , 
தோப்சான்சுகி ( Dobhzhansky ), பாட்டர்சன் 
( Patterson ) , சிம்சன் ( Simpson ) முதலான பலரும் 
அதனை விரிவுபடுத்தினர் . 


ஊக்கு 


அன்று 


என்ற 


ப் 


சிறப்பினமாக்கம் எவ்வாறு நிகழ்கிறது என்பது 
தார்வின் ( Darwin ) எழுதிய சிறப்பினததின் தோற 
றம் ( Origin of Species ) என்னும் நூலில் 

முதன் 
முதலில் விளக்கப்பட்டது . சிறப்பினமாக்கத்தைப் 
பற்றி இன்று கொண்டுள்ள 

முழுமையான 

விளக 
கத்தினை 

தார்வின் கூறவிலலையாயி 
னும் இதுபற்றிய கருத்திற்கு வித்திட்டவா 
பெருமையை அவர் பெறுவார் . இயற்கைத் தேர் 
வினாலும் ( Natural Selection ) , வாழ்க்கைப் 
போராட்டத்தினாலும் 

பொதுப் 

பண்புகளைப் 
பெற்றுள்ள ஒரு விலங்கினம் சிறப்புப் பணபுகளைப் 
பெற்றுத் தனிச் சிறப்பினமாக ( Species ) மாறுகிறது 

தார்வின் அந்நூலில் குறிப்பிட்டிருந்தார் . 
அதனோடு ஒவ்வொரு குறிப்பிட்ட விலங்கினமும் 
ஒரு குறிப்பிட்ட வகையான சூழலில் வாழப் பழகிக் 
கொண்டுள்ளது . பரம்பரை பரம்பரையாக அவ்வாறே 
சிறப்பாக வாழ முயற்சி செய்கின்றது . சிறப்பாக வாழ 
முடியாதவையும் , அதன் சூழலுக்கேற்ப 
விளங்கினங்களோடு போட்டியிட்டுத் தம் தேவை 


|| 


என்று 


மற்ற 


சிறப்பினமாக்கம் 


113 


சிறப்பினமாக்கம் 


பணபு 


வகையாக 


களை நிறைவு செய்து கொள்ளாதவையும் காலப் 
போக்கில் அற்றுப்போகின்றன என்றும் தார்வின் 
குறிப்பிடுகிறார் . சிறப்பின மாக்கத்திற்கு அவர் கூறும் 
பல எடுத்துக்காட்டுகள் அனைவரையும் சிந்திக்கச் 
செய்தன , ஓரிடத்தில் வாழும் விலங்குகள் மற்றோர் 
இடத்திற்குச் செல்லும்போது அவ்விடத்தின் சூழ் 
நிலைக்கேற்பத் தம் வாழ்க்கைமுறையை மாற்றிக் 
கொள்கின்றன . 

அதனாலேயே அங்கு அவற்றால் 
வாழ முடிகின்றது . எடுத்துக்காட்டாக ஒரு விலங் 
கினம் பாலைவனச் 

சூழலில் வாழவேண்டிய 
நிலைக்குத் தள்ளப்படும்போது அச்சூழலிற்கேற்ற 
வாறு உடலுறுப்புக்களை மாற்றிக்கொண்டு 

வாழ 
முயற்சி செய்கின்றது . அவ்வாறே 

மலைப் 

பகுதி 
களிலும் நீர்நிலைப் பகுதிகளிலும் வாழ முற்படும் 
விலங்கினங்கள் அந்தந்தச் சூழலின அமைப்பிற் 
கேற்பத் தம்மை தகவமைத்துக் 

கொள்கினறன . 
அதனால் புதிய சூழ்நிலைகளில் புதிய சிறப்பினங்கள் 
தோன்றுகின்றன எனத் தார்வின் சிறப்பினமாதல் 
பற்றி அவரது நூலில் குறிப்பிட்டிருந்தார் . 

தார்வினுக்குப் பின் பல அறிஞர்கள் சிறப்பின 
மாக்கம் குறித்து ஆராய்ந்தனர் . அவர்கள் புதிய 
சிறப்பினங்கள் உண்டாவதற்குத் தனிமைப்படுத் 
தல் ( Isolation ) மிகவும் தேவையெனக் கூறினர் . 
புவிப் பரப்பு அடிப்படையில் விலங்கினங்கள் புதிய 
பண்புகளைப் பெற்றுத் தனி உட்சிறப்பினமாகவோ 
(Sub Species ) , தனிச் சிறப்பினமாகவோ மாறுகின் 
றன . உட்சிறப்பினமாக மாறினால் அது காலப்போக் 
கில் மேலும் மேலும் புதிய பண்புகளைப் பெற்றுத் 
தனிச் சிறப்பினமாகி விடுகிறது . 

சிறப்பினங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன . என்று 
அறிவதற்குமுன் அவற்றின் இயல்பான நிகழ்வுகளை 
முதலில் 

அறியவேண்டும் . உயிரினங்கள் 
அறிந்தோ அறியாமலோ , தேவைக்காகவோ தேவை 
யில்லாமலோ படி மலர்ச்சி 

நிகழ்வில் 

இடம் 
பெற்றன . இந்த நிகழ்வில் எளிய உடலமைப்புகளைப் 
பெற்றிருந்த 

நிலையிலிருந்து சிக்கலான உடலமைப் 
பைப் பெற்ற நிலைக்கு மாறி யுள்ளன . இந்த 
மாற்றத்தில் பல சிறப்பினங்கள் தோன்றியுள்ளன . 
ஒரு சிறப்பினம் பல சிறப்பினங்களாக ஆவதும் இரு 
சிறப்பினங்கள் கலப்புற்று ஒரு புதிய சிறப்பினத்தைத் 
தோற்றுவிப்பதும் உண்டு . 

உயிரினங்கள் ஒன்றை மற்றொன்று சாாந்து 
வாழ்வதும் , இவை இயற்கையோடு இணைந்து செயற் 
படுவதும் , இவற்றிற்கிடையே எழும் வாழ்க்கைப் 
போராட்டங்களுமே படிமலர்ச்சி நிகழ்விற்குக் காரண 
மாகின்றன . படிமலர்ச்சி நிகழ்வின் அளவினைப் 
பொறுத்து வளர்ச்சி மாற்றத்தின் அளவும் , வளர்ச் 
மாற்றத்தின் அளவினைப் பொறுத்துச் சிறப்பினமா 


தலின் நிகழ்வும் வேறுபடுகின்றன . படிமலர்ச்சி நிகழ் 
வினால் ஓர் உட்சிறப்பினத்திலிருந்து ஒரு சிறப்பினம் 
தோன்றுவதும் , ஒரு விலங்கினத்தில் பல மாறுதல்கள் 
ஏற்படக் காரணமாயிருக்கும் மாற்றங்களும் நுண்ணி 
லைப் படிமலர்ச்சி ( Micro evolution ) எனக் கூறப் 
படும் . அதே நேரத்தில் படிமலர்ச்சியினால் பல 
மாற்றங்கள் பெற்றுப் புதிய சிறப்பினம் தோன்று 
வதற்கான பெரும்பான்மை உருமாற்றம் பெற்றுவிட் 
டால் 

அது பெருநிலைப் படிமலர்ச்சி ( Macro - 
evolution ) எனக் கூறப்படும் . 

சிறப்பினமாக்கத்தின் முறைகள் : சிறப்பினங்கள் 
பல்வேறு முறைகளில் தோன்றுகின்றன . ஒரு சிறப் 
பினத்திலிருந்து புதிய சிறப்பினம் உண்டாவது ஒரு 
முறை . இவ்வகையில் புதிய சிறப்பினம் சிறிதுசிறிதாக 
மாற்றம் பெற்றுக் காலப்போககில் 

பழைய 
இனத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட 
களைப் 

பெற்றதாக உருவெடுத்துவிடும் , இவ் 

ஒரு தொடர்ச்சி நிலையைப் பெறும் 
மாற்றம் சீரான மாற்றம் ( Gradual Transfor 
mation ) எனப்படும் , வேறொரு சூழலில் ஒரு சிறப்பின 
மானது இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட உட் 
சிறப்பினங்களாகப் பிரிந்து பின் 

அதிலிருந்து 

ஒவ 
வொன்றும் தனித்தனிச் சிறப்பினமாக மாறினால் 
அது விரியும் சிறப்பினமாக்கம் ( Divergent Specia 
tion ) எனப்படும் . இதற்கு மாறாக இரண்டு வேறு 
பட்ட சிறப்பினங்கள் ஒத்த சூழலில் வாழ நேரிடும் 
போது கலப்படைந்து ஒரு புதிய சிறப்பினத்தை 
உண்டாக்கலாம் . இந்தக் கலப்பினம் 

பொதுவாக 
மலட்டுத் தன்மையுடையதாக இருக்கும் . அவ்வாறில் 
லாமல் கலப்பினம் சந்ததிகளை ஏற்படுத்தக்கூடிய 
ஆற்றலைப் பெற்றிருந்தால் அந்த 
தொடர்ந்து பல மாற்றங்களை ஏற்படுத்திக்கொண் 
புதிய சிறப்பினமாக மாறும் . இரண்டு தனிச் சிறப் 
பினங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய சிறப்பினத்தை 
உருவாக்குவதால் இதனைக் குவிதல் சிறப்பினமாக் 
கம் ( Coavergent Speciation ) எனக் கூறுவர் . 

சிறப்பினமாக்கத்தின் போது உட்சிறப்பினத்தைத் 
தொடர்புபடுத்திக் குழப்பம் பெறக்கூடாது . மனிதன் 
என்பது ஒரு சிறப்பினம் . மனிதர்களுக்குள் உள்ள 

பிரிவினர்களான நீக்கிரோ , காக்கேசியர் , 
மங்கோலியர் ஆகிய இனத்தவர்கள் ஒவ்வொருவரும் 
தனித்தனிச் சிறப்பினத்தவர்கள் ( Species ) அல்லர் . 
இவர்கள் மனிதன் என்னும் சிறப்பினத்தின் உட்சிறப் 
பினங்களே ( Races ) . இதனை மானிடவியலார் 
வகை ( Varieties ) என்று கூறுவர் . மனித வகைப் 
பாட்டினைப் பலர் பலவாறு குறிப்பிட்டுள்ளனர் . 
சிலர் 

உறுப்புகளை அடிப்படையாகக் 
கொண்டு மனிதச் சிறப்பினத்தை நூற்றுக்கு மேலான 


இனம் 


அவை 


பல 


பல்வேறு 


வா . க . 9 - 8 


114 


சிறப்பினமாக்கம் 


சிறப்பினமாக்கம் 


உள்ள 


குலங்களாகப் பிரித்திருக்கிறார்கள் . காது அமைப் 
பிலோ , தோல் நிறத்திலோ , மூக்கு வடிவத்திலோ , 
கால் , கை நீளத்திலோ , தலை மயிர் அமைப்பிலோ , 
உடல் உயரத்திலோ 

வேற்றுமைகளைக் 
கொண்டு மனிதர்களைப் பல இனங்களாகப் பிரிக்க 
வேண்டியதில்லை . மரபுப் பண்புகளைக் ( Genetic 
Characters ) கொண்டு பல இனங்களாகப் 

பிரிக்க 
வேண்டும் . 


களுக்கோ கொண்டு செல்லும்போது அவை அங் 
குள்ள 

சூழ்நிலைக் கேற்ப உட்சிறப்பினமாகவோ 
தனிச்சிறப்பினமாகவோ மாறலாம் . 

சூழ்நிலைச் சிறப்பினமாதல் : இவ்வகைச் சிறப்பின 
மாக்கம் நான்குவகையில் நிகழ்கின்றது . அவையாவன : 
1 ) சூழ்நிலைப் புவிசார் சிறப்பினமாதல் ( Eco Geogra 
phical Speciation ) , 2 ) சூழலியல்சார் காலநிலைச் 
சிறப்பினமாதல் ( Eco - climatic Speciation ) , 3 ) சூழ 
நிலைத் தகவமைப்புச் சிறப்பினமாதல் ( Eco - topic 
Speciation ) , 4 ) சூழ்நிலைப் பழக்கச் சிறப்பினமாதல் 
( Eco - biotic Speciation ). 

சூழ்நிலைப் புவிசார் சிறப்பினமாதலில் காலமும் 
இடமும் முதன்மையான பங்கேற்கின்றன. சூழ்நிலைக் 
காலநிலைச் சிறப்பினமாதலில் காலநிலைகள் , தட்ப 
வெப்ப நிலைகள் சிறப்பினமாவதற்குக் காரணமா 
கின்றன . சூழ நிலைத் தகவமைப்புச் சிறப்பினமா 
தலில் ஒரே சூழலைப் பெற்றுள்ள மர வாழ்க்கை , 
குழிவாழ்க்கை , நில வாழ்க்கை , நீர் வாழ்க்கை , 
போன்ற வாழ்க்கைமுறைகள் மூலமும் சிறப்பினமாக் 
கம் நிகழும் . சூழ்நிலைப் பழக்கச் சிறப்பினமாதலில் 
சூழ்நிலைக்கேற்பப் பழக்கவழக்கங்களில் மாற்றத்தை 
ஏற்படுத்திக்கொண்டு புதிய சிறப்பினங்களாகவோ 
உட்சிறப்பினங்களாகவோ மாறுகின்றன . 


கூன் ( Coon ) என்பவர் மனிதச் சிறப்பினத்தை 
30 உட்சிறப்பினங்களாக ( Subspecies ) அல்லது 
இனங்களாகப் ( Races ) பிரித்திருக்கிறார் . பாயிடு 
( Boyd ) என்பவர் 5 உட்சிறப்யினங்களாக மட்டுமே 
பாகுபடுத்துகிறார் . இவர்களையடுத்து வந்த 
இனவியலார் பல்வேறு 

மனிதச் 
சிறப்பினத்தைப் பல்வேறு இனங்களாகப் பாகுபடுத்து 
கினறனர் . இவற்றில் புவியியல்சாா இனங்கள 
( Geographical Races ) , வட்டார இனங்கள் ( Local 
Races ) நுண்ணினங்கள் ( Micro - races ) முதலானவை 
யும் அடங்கும் . ஆனால் , பெரும்பாலான 

மானிட 
வியலார் மனிதச் சிறப்பினத்தை நீக்கிரோ , காக்கேசி 
யர் , மங்கோலியர் என்னும் முப்பிரிவாகப் 
படுத்தியுள்ளனர் . சிலா ஆசுத்திரேலிய இனத்தவர் 
( Australoids ) என்று மேலுமொரு வகையினைச் 
சுட்டிக் காட்டுவர் . 


முறைகளில் 


பாகு 


பலமயமாகுதலால் புதிய சிறப்பினம் தோன்றல் : 
பலமயமாகுதலால் பல புதிய சிறப்பினங்கள் 
தோன்றியுள்ளன . முட்டைக் கோசுக்கும் முள்ளங்கிக் 
கும் ஏற்பட்ட ஒரு கலப்பினத்தில் 36 மரபுக் கீற்றுகள் 
( Chromosomes ) 2 OTOT சிறப்பினம் தோன்றிற்று . 
இவ்வாறே மனித உட்சிறப்பினங்கள் தோன்றி 
யுள்ளன . ஆங்கிலோ - இந்தியர்கள் , ஐரிசு 

மக்கள் , 
அமெரிக்க நீக்கிரோவினர் முதலானோர் கலப்பினால் 
தங்கள் இனப் பண்புகளிலிருந்து மாறுபட்டு உட்சிறப் 
பினமாக உள்ளனர் . 


புவிசார் சிறப்பினமாதல் : ஒரு குறிப்பிட்ட நிலப் 
பரப்பு இயற்கையின் நிகழ்வுகளினால் பிரிக்கப்பட்டுப் 
புதிய சூழல் ஏற்படுமானால் , அங்குள்ள சிறப்பினங் 
கள மாறும் புதிய சூழலிற்கேற்பப் புதிய பண்பு 
களைத் தகவமைத்துக்கொள்கின்றன . எடுத்துக்காட் 
டாக ஒரு சமவெளிப் பகுதி பூகம்பத்தால் பிளவுபடு 
தல் , நிலப்பகுதி கடல் பெருக்கத்தால் தனித் தீவாகி 
விடுதல் , ஒரு தீவு கடற்கோள் ஏற்படுவதால் இரண் 
டாகப் பிரிதல் முதலான பல்வேறு முறைகளில் ஒரு 
பகுதி இரண்டாகப் பிரிந்து , தனித்தனி சூழ்நிலை 
களை ஏற்றுக்கொள்கிறது . 

குறிப்பிட்ட ஓரிடத்தில் வாழும் ஒரு சிறப்பினம் 
மலை அல்லது ஆறு போன்ற புவிச் சூழலால் பிரிக்கப் 
பட்டிருப்பினும் பெரும் முயற்சியால் இந்தத் 
தடையைக் கடந்து வேறு பகுதிக்குச் செல்லும் சிறப் 
பினம் அந்தப்புதிய சூழலில் வாழவேண்டியுள்ளது . 
அங்குக் குறைந்த அளவில் மாற்றங்களை ஏற்படுத் 
திக் கொண்டால் அது அந்தச் சிறப்பினத்தின ஓர் 
உட்சிறப்பினமாக மாறிவிடுகிறது . பெரும் மாற்றங் 
களை ஏற்படுத்திக கொண்டால் அவை தனிச் சிறப் 
பினமாகவே மாறிவிடுகின்றன . 

ஒரு பகுதியில் வாழும் ஆடு , மாடு , பிற விலங்கு 
கள் முதலானவற்றைப் பிற நாடுகளுக்கோ தீவு 


பலமயமாகுதலால் ( Polyploidy) புதிய சிறப்பினம் 
தோன்றுவது விலங்கினங்களில் மிகக் 

குறைவே . 
பாலூட்டிகளில் 

வெவ்வேறு 

வரிசைகளில் உள்ள 
விலங்குகளில் மரபுக் கீற்றுகளின் எண்ணிக்கை வேறு 
பட்டிருந்தாலும் அவை பலமயமாகுதல் நிகழ்வினால் 
தோன்றவில்லை . சில ஆய்வாளர்களின் கருத்துப்படி 
பால் கலப்பின்றி இனப்பெருக்கம் செய்யும் உயிரினங் 
களில் பலமயமாகுதலால் சிறப்பினங்களோ உட்சிறப் 
பினங்களோ தோன்றுகின்றன . 

ஓரிடச் சிறப்பினமாதலும் வேற்றிடச் சிறப்பினமா 
தலும் : ஒரு சிறப்பினத்தின் கூட்டமோ உட்சிறப் 
பினங்களின் கூட்டமோ ஒரு குறிப்பிட்ட இடத் 
தில் வாழ்ந்தால் அவை ஓரிட உயிரினக்கூட்டம் ( Sym 


சிறப்பினமாக்கம் 


115 


சிறப்பு எடுப்பு உரிமைகள் 


தில் இனப்பெருக்கத் தனிமைப்படுத்தல் ( Breeding 
Isolation ) மூலமும் உட்சிறப்பினங்கள் தோன்ற 
வாய்ப்புண்டு . 

சீ.ப. 


Patric Population ) எனக் கூறப்படும் . அவ்வாறன்றி 
ஒரு சிறப்பினம் அல்லது அதன் உட்சிறப்பினங்கள் 
பல்வேறு பகுதிகளில் சிதறிவிடுமேயானால் 

அவை 
வேற்றிட உயிரினக் கூட்டம் ( Allopatric Population ) 
எனக் கூறப்படும் . இவ்விரண்டு வகையான உயிரினக 
கூட்டங்களும் சிறப்பினங்களைத் தோற்றுவிக்கும் . ஓரி 
டத்தில் வாழும் உட்சிறப்பினங்கள் காலப் போக்கில் 
புதிய சிறப்பினங்களாக மாறினால் அதை ஓரிடச் 
சிறப்பினமாக்கம் ( Sympatric Speciation ) என்றும் , 
வேறுபட்ட இடத்தில் வாழும் உட்சிறப்பினங்கள் 
புதிய சிறப்பினங்களாக மாறினால் அவை வேற்றிடச் 
சிறப்பினமாக்கம் ( Allopatric Speciation ) 

என்றும் 
கூறப்படும் . 

ஓரிடச் சிறப்பினங்கள் அல்லது உட்சிறப்பினங்கள 
ஒரே சூழ்நிலையில் வாழ்கின்றன . இவை ஒரே இடத் 
தில் நெருங்கி வாழ்வதாலும் பழகுவதாலும் அவற் 
றின் இனப்பெருக்கம் செய்வதாலும் அவற்றின் மர 
பணுக்கள் ( Genus ) ஒன்று சேருகின்றன . சில கூட்டங் 
கள செழிப்புடையதாகக் ( கருவளத்துடன் ) காணப் 
படுவதால் அவை மேன்மேலும் உயர்ந்து பரவுகினறன . 
காலப்போக்கில் ஓரிட உட்சிறப்பினங்கள் ஒன்றுடன் 
ஒன்று மிகுதியாகக் கலந்து பொதுவான மரபணுச 
சேர்மத்தை ( Gene Pool ) ஏற்படுத்துகின்றன . 
னால் , இவை தொடர்ந்து வாழும் தன்மை பெற்ற 
வையாகி விடுகின்றன . ஆனால் , சில உட்சிறப்பின 
களுக்கிடையே வேறுபாடுகள் காணப்படுவதால் 
அவை ஒன்றுடன ஒன்று சேர்ந்து போக இயலா நிலை 
யில் விலகிச் செல்கின்றன . அவற்றினுள் காணப்படும் 
வேறுபட்ட பண்புகள் ஒன்றுடன் ஒன்று ணையத் 
தடை 

செய்வதால் காலப்போக்கில் 
இணைவதற்கே வாய்ப்பின்றி முற்றிலும் வேறுபட்ட 
சிறப்பினங்களாக மாறிவிடுகின்றன . இவை அசசூழ 
லுக்கு ஏற்புடையதாக இருப்பின் அவை தொடாந்து 
வாழ்கின்றன . தகவமைந்து வாழ இயலாதவை 
அழிந்து போகின்றன . 


சிறப்பு எடுப்பு உரிமைகள் : பன்னாட்டு 
வாணிகம் மிக வேகமாக வளரும்போது தங்கம் , 
செலாவணி இருப்பு ஆகியவைகளின் அதிகரிப்பும் 
அதே அளவிற்கு அதிகரிக்க வேண்டும் . இத்தகைய 
நிலை இல்லாதிருந்தால் பன்னாட்டு நீர்மைச் சிக்கல் 
( International Liquidity Problem ) தோன்றி விடும் . 
உலக நாடுகளிடையே 1969 - ஐச் சேர்ந்த ஆண்டுகளின 
இறுதி நிலையில இத்தகைய சிக்கல் தோனறியது . 

தனைத் தவிர்ப்பதற்காகக் காகிதப் பொன் ( Paper 
gold ) எனப்படும் சிறப்பு எடுப்பு உரிமைகளை வெளி 
யிடுதல என்றதொரு திட்டத்தை 1970 - இன 
தொடக்கக்காலத்தில் பன்னாட்டுச் செலாவணி நிதி 
( International Monetary Fund ) தோற்றுவித்தது . 
பன்னாட்டு நீர்மைச் சிக்கலைத் தீர்ப்பதற்காகவும் 
உலக இருப்பு அளவை அதிகரிப்பதற்காகவும் நிபந் 
தனையற்ற இருப்புச் சொத்துகளாக ( Unconditional 
Reserve Assets ) 1969 - இல் பன்னாட்டுச் செலாவணி 
நிதியின் விதிகளுக்கான முதல் திருத்தம் என்ற வடி 
வில் இவை 

தோற்றுவிக்கப்பட்டன . இத்திட்டம் 
1970 - ஆம் ஆண்டு சனவரித் திங்கள முதல நாளி 
லிருந்து நடைமுறைக்கு வந்தது . 


த 


அவை 


வேற்றிடச் சிறப்பினமாதல் , சூழநிலைத் தனி 
மைப்படுத்தல் ( Ecological Isolation ) போன்றது . 
ஒரு சிறப்பினம் வேறுபட்ட சூழ்நிலையில் வாழந்து 
விடுவதால அது உருவமைப்பிலும் பாரம்பரிய 
அமைப்பிலும் சில மாறுதல்களை ஏற்படுத்திககொண் 
டுளளது . சூழலமைப்பிற்கு ஏற்பவும் இயற்கைத் 
தேர்வினாலும் மரபுப் பண்புகள் ஒவ்வோர் உட்சிறப் 
பினத்திற்கும் தனித்தனமை உடையதாக அமைந்து 
விடும் . இவற்றின் இனப்பெருக்கம தொடர்ந்து அந் 
தந்தப் பகுதியிலேயே செயற்படுவதால் அதன் தனித் 
தன்மை புதிய சிறப்பினத்தையோ உட்சிறப்பினத் 
தையோ உண்டாக்கும் . புவிசார் தனிமைப்படுத்தல் 
( Geographical Isolation ) மூலமும் , இல்லாத இடத் 


தோற்றுவிக்கப்பட்ட தொடக்க நிலையில் ஒரு 
சிறப்பு எடுப்பு உரிமையின மதிப்பு 0.888671 கிராம் 
தங்கத்திற்குச் சமமாக , அதாவது அமெரிக்காவின் 
1 க்குச் சமமாக 

இருக்குமாறு அமைக்கப்பட்டது . 
ஆனால் , 1973 க்குப் பிறகு ஒரு சிறப்பு எடுப்பு 
உரிமையின் மதிப்பு 1 க்குச் சமம் என்ற அமைப்பை 
மாற்றி அமெரிக்காவின் தாலர் ( Dollar ) செருமனி 
யின் மார்க்கு , இங்கிலாந்தின் பவுன் , பிரான்சின் 
பிராங்கு ( Franc ) , சப்பானின் என் ( Yen ) , கனடா 
வின் தாலர் , இத்தாலியின இலிரா , நெதர்லாந்தின் 
கில்டர் ( Guilder ) , பெல்சியத்தின் பிராங்கு , சுவீட 
னின் குரோனா ( Krona ) , ஆசுத்திரேலியாவின் 
தாலர் , ஆசுத்திரியாவின் ( Austrian )சில்லிங்கு ( Schil - 
ling ) , தென அமெரிக்காவின் இராண்டு ( Rand ) 
இசுபெயினின் ( Spain ) பெசட்டா ( Peseta ) , நார்வே 
யின் ( Norvegian ) குரோன் ( Krone ) , தென்மார்க்கின் 
( Denish ) குரோன் ( Krone ) ஆகிய பதினாறு நாடு 
களின் செலாவணிகளின் மொத்த அடிப்படையில் 
( Basket of 16 Currencies ) சிறப்பு எடுப்பு உரிமை 
யின் மதிப்பு நாள்தோறும் நிருணயிக்கப்பட்டது . 
1978 - ஆம் ஆண்டில் தென் அமெரிக்கா , தென்மார்க்கு 
ஆகிய நாடுகளின் செலாவணிகளை இக் கூடையி 
லிருந்து நீக்கிவிட்டு 

சௌதி 

அரேபியா ( Saudi 


வா . க . 9 - 8 அ 


சிறப்பு எடுப்பு உரிமைகள் 


116 


சிறப்பு எடுப்பு உரிமைகள் 


பயன்படுத்தலாம் என்பதை உறுப்பினர் 

நாடு 
களே தீர்மானித்துக் கொள்ளலாம் . உறுப்பினர் 
நாடுகளுள் ஒவ்வொன்றும் சிறப்பு உரிமையைப் 
பெற்றுக் கொண்டு அதற்குப் பதிலாகச் சொந்தச் 
செலாவணியைத் தர ஆயத்தமாக 

உள்ளது . 
சிறப்பு எடுப்பு உரிமையின் அளவை 

அதிகரிக்க 
85 விழுக்காடு பெரும்பான்மை உறுப்பினரின் ஆதரவு 
வேண்டும் என்றும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது . 


1 


சிறப்பு உரிமைக் கணக்கில் 

பங்கு அளவுக்கு 
( Quota ) மிகுதியாக இருப்பு வைத்திருப்பவர்கள் 
வட்டி வருமானத்தைப் பெறுகிறார்கள் ; குறைவாக 
இருப்பு வைத்திருப்பவர்கள் வட்டி . செலுத்துகிறார் 
கள் . வட்டி விகிதம் 1969 முதல் 1974 சூன் 30 ஆம் 
நாள் முடிய ஆண்டொன்றுக்கு 1.5 சதவீதமாக இருந் 
தது . ஆனால் 1974 சூலைத் திங்கள் 1 ஆம் நாளில் 
இவ் விகிதம் 5 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டு 1975 
சூலைத் திங்கள் 7 ஆம் நாள் முடிய நடைமுறையில் 
இருந்தது . அதன் பிறகு உறுப்பினர் 
செலாவணிகளுக்கேற்ப வட்டி விகிதம் மாற்றியமைக் 
கப்பட வேண்டும் என்ற கருத்து ஒப்புக் கொள்ளப் 
பட்டு , 1985 - ஆம் ஆண்டு சூலை முதல் நாளிலிருந்து 
ஆண்டொன்றிற்கான வட்டி விகிதம் 14.04 விழுக் 
காடு என நிருணயிக்கப்பட்டுள்ளது . 


நாடுகளின் 


. 


Arabia ) , ஈரான ( Iran ) ஆகிய நாடுகளின் செலா 
வணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன . பன்னாட்டு 
வாணிகத்திலும் நிதி அங்காடிகளிலும் ( Finnacial 
Markets ) ஒவ்வொரு நாட்டின் செலாவணிக்கும் 
இருக்கும் மதிப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு நாட் 
டிற்கும் மதிப்பு எடை ( Weight ) கொடுக்கப்பட்டது . 
ஆனால் , 1978 - ஆம் ஆண்டில் பன்னாட்டுச் செலா 
வணி நிதியின் விதிகளில் இரண்டாம் திருத்தம் 
கொண்டு வரப்பட்ட பிறகு சிறப்பு எடுப்பு உரிமை 
பன்னாட்டுக் கணக்கீட்டுப் பண அலகாக ( Iaterna 
tional Unit of Account ) மாற்றப்பட்டது . சிறப்பு 
எடுப்பு உரிமையின் மதிப்பு நிருணயத்தை எளிமை 
யாக்குவதற்காக 16 செலாவணிகளின் மொத்தத்தை 
அமெரிக்காவின தாலர் , செர்மனியின் மார்க்கு , இங்கி 
லாந்தின் பவுன் , பிரான்சின் பிராங்கு , சப்பானின் 
என் ஆகிய ஐந்து செலாவணிகளின் மொத்தம் 
எனக் குறைக்கப்பட்டது . இதனால் 1984 ஆம் ஆண்டு 
அக்டோபர் திங்கள முதல் நாளில் சிறப்பு எடுப்பு 
உரிமை ஒன்றின் மதிப்பு 1.031 க்குச சமமாக இருந் 
தது . சிறப்பு உரிமை 1986 ஆம் ஆண்டு 

சனவரி 
திங்கள் முதல் நாளிலிருந்து மதிப்பிற்கு எடையிடும் 
முறையை ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை மறுபரி 
சீலனை செய்வதென்றும் , உறுப்பினர் நாடுகளின் பண 
டங்கள் , பணிகள் , ஆகியவற்றின ஏற்றுமதி , இறக்கு 
மதி மற்றும் பிற உறுப்பினர் நாடுகளில் மற்ற 
உறுப்பினர் நாடுகளின் செலாவணிகளின் இருப்பு 
ஆகியவைகளின் அடிப்படையில் அத்தகைய பரிசீல 
னையைச் செய்வதென்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது . 
சிறப்பு எடுப்பு உரிமை 

காகிதமோ 
நாணயமோ அன்று ; அதுவொரு கணக்குப் பதிவே . 
பன்னாட்டுச் செலாவணி நிதி ( International Mone 
tary Fund ) சிறப்பு எடுப்பு உரிமைக் கணக்கில 
( Special Drawings Account ) இவ் வுரிமைகளைப 
பதிவு செய்து கொளளும் . உறுப்பினா 

நாடுகளின் 
அயல் செலாவணிச் சிக்கல்கள் தோன்றும்போது 
அவைகளுக்கு ஒதுக்கிய சிறப்பு எடுப்பு உரிமைகளைப் 
பயன்படுத்திக கொணடு சிக்கலகளிலிருந்து 

விடுபட 
லாம் . சிறப்பு எடுப்பு உரிமையைப் புகுத்திய 
பன்னாட்டுச் செலாவணி நிதியில் , பொதுக் கணக்கு 
( General Account ) , சிறப்பு எடுப்பு உரிமைக் கணக்கு 
என இரு வகைக் கணக்குகள் பயன்படுத்தப்படுகின் 
றன . 

தங்கத்திற்கு மாற்றாக இது பயன்படுகிறது . 
இருப்புச் செலாவணியாக ( Reserve Currency ) உறுப் 
பினர் நாடுகளில் இது ஏற்றுக் கொள்ளப்படுகிறது . 
உறுப்பினர் நாடுகளின் கணக்கில் 

நிலைபேறான 
உரிமையாக இவ்வுரிமை சேர்த்துக் கொள்ளப்படு 
கிறது . எவ்வளவு சிறப்பு உரிமையை எந்த வழிகளில் 


அந்நியச் செலாவணியில் துணையான நிலையில் 
இருக்கும் நாடு கேடான நிலையில் இருக்கும் நாட் 
டின் செலாவணியைப் பெற்றுக் கொண்டு சிறப்பு 
எடுப்பு உரிமையைக் கொடுக்கலாம் ; விற்கலாம் . பன் 
னாட்டுச் செலுத்துதல்களுக்காகப் பன்னாட்டுச் 
செலாவணி நிதி இதனை ஏற்றுக் கொள்கிறது . 


என்பது 


வரை 


பிறகு 


உறுப்பினர் நாடுகளின் பங்களவுத் தொகைக் 
கேற்பச் சிறப்பு எடுப்பு உரிமையின் அளவு அமை 
கிறது . தொடக்கநிலை மூன்றாண்டுகளில் ( 1970-72 ) 
9.3 பிலியன் சிறப்பு எடுப்பு உரிமைகள் தோற்று 
விக்கப்பட்டு , 112 உறுப்பினர் நாடுகளிடையே பயன் 
படுத்தப்பட்டன . 9.3 பிலியனாகவே 1978 
இருந்த இதன் அளவு 1979 , 1980 , 1981 ஆகிய ஒவ் 
வோர் ஆண்டுகளிலும் 4.0 பிலியன் அளவு அதிகரிக் 
கப்பட்டதால் 1979 இல் 13.3 

பிலியன் , 1980 - இல் 
17.3 பிலியன் , 1981 - இல் 21.3 பிலியன் அளவுக்கு 
அதிகரித்தது . அதன் பிறகு அதன் அளவு அதிகரிக்கப் 
படவில்லை . 

பன்னாட்டுச் செலாவணி நிதியின் நிதி ஒதுக்கீட் 
டிற்கு 1944 - இல் பின்பற்றிய அடிப்படையிலேயே 
உறுப்பினர் நாடுகளுக்குச் சிறப்பு உரிமைகள் ஒதுக்கி 
இருப்பது சரியன்று என்று பலர் இதனைக் குறை கூறு 
கிறார்கள் . இந்நாடுகள் 1944 - இல் இருந்த நிலைகள் 


சிறப்புக் கல்வி 


117 


சிறப்புக் கல்வி 


களாக 


det ) , கோவ் ( Howe ) , மாண்டிசோரி ( Motessori ) 
பிரெய்லி ( Braille ) போன்ற அறிஞர் பலரது பணிக 
ளால் தொடங்கப் பெற்றது 


ஊனமுற்ற குழந்தைகளை மூன்று வகையாகப் 
பிரிக்கலாம் : 1. உடல் ஊனமுற்றோர் : 2. மன ஊன 
முற்றோர் ; 3. சமூக ஊனமுற்றோர் 


பெருமளவில் மாற்றமடைந்துள்ளன . வலுவுள்ள நாடு 
இருந்தவையும் வலுவற்ற 

நாடுகளாக 
இருந்தவையும் அவை தம் நிலை மாறி 

உள்ளன . 
மேலும் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி வேக 
மும் முடுக்கி விடப்பட்டுள்ளது . ஆகவே , சிறப்பு 
எடுப்பு உரிமையின் ஒதுக்கீட்டை மறு ஆய்வு செய்து 
மாற்றியமைக்க வேண்டும் . அப்படிச் செய்யாதவரை 
சிறப்பு எடுப்பு உரிமையால் அமெரிக்கா , இங்கிலாந்து , 
பிரான்சு , செருமனி போன்ற முன்னேறிய நாடுகளுக் 
குத் தான் இத் திட்டம் துணையாக இருக்குமே தவிர 
வளரும் நாடுகளுக்குத் துணையாக இருக்க வாய்ப் 
பில்லை என்று குறிப்பிடுவோரும் உளர் . மேலும் , 
பன்னாட்டு நீர்மையை ( International Liquidity ) 
மிகுதிப்படுத்தும் நோக்கத்துடன் தான் சிறப்பு எடுப்பு 
உரிமைத் திட்டம் கொண்டு வரப்பட்டது . ஆனால் , 
பன்னாட்டு நீர்மையில் சிறப்பு எடுப்பு உரிமையின் 
அளவு 1973 - ஆம் 

ஆண்டில் 4.1 விழுக்காடாகக் 
குறைந்ததுடன் , 1983 - ஆம் ஆண்டில் 2.7 விழுக்காடா 
கவும் குறைந்து விட்டது .இதன் விளைவாக வளரும் 
நாடுகளின் அந்நியச் செலாவணிச் சிக்கல்கள் இன்னும் 
முனைப்பாகவே இருந்து இந்நாடுகளைத் தொல்லைப் 
படுத்திக் கொண்டே வருகின்றன என்றதொரு குறை 
யைச் சுட்டிக்காட்டுபவர்களும் உள்ளனர் . 

என் . எஸ் . பா . 


7 


1. உடல் ஊனமுற்றோர் : இவர்களுள் குருடர் , 
செவிடர் , ஊமையர் , அங்கக் கோணலுடையோர் 
போன்றோர் அடங்குவர் . பிரிட்டனில் வெளியான 
புள்ளி விவரப்படி நூற்றுக்கு ஒரு குழந்தை 

உடல் 
ஊனமுடன் பிறக்கின்றது . உடல் ஊனம் பெரும் 
பாலும் மரபுநிலைப் பட்டதாகவோ , தாயின் வயிற் 
றில் குழந்தை வளரும்போது சூழ்நிலைக் கோளாறு 
களின் விளைவாகவோ ஏற்படுகிறது . இளம்பிள்ளை 
வாதம் , வாயுநிலையினால் ஏற்படும் இதயக் 
கோளாறுகள் , வலிப்புகள் போன்றவையும் 
ஊனங்களில் அடங்கும் . குருடர் , செவிடர் , ஊமையர் 
களுக்குத் தனிப்பள்ளிகள் 

ஏற்படுத்தப்பட்டுள்ளன . 
உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கெனத் தனியாகப் 
பயிற்சி பெற்ற ஆசிரியாகள் நியமிக்கப்படுகிறார்கள் 
இக்குழந்தைகள் தாழ்வு உணர்ச்சி 

கொள்ளாமல் 
பார்த்துக் கொள்ள வேண்டும் . இவர்களுக்குத் தாழவு 
உணர்ச்சி வந்துவிட்டால் இவர்களுடைய மன நலம் 
பெரிதும் பாதிக்கப்படும் . ஆளுமை வளர்ச்சியும் கேடு 
றும் . 


உடல 


| 


மன 


துணை நூல்கள் : 
Bu Soderson , International Economics , Macmillan , 

London , 1983 . 
Sundaram , M.C. , & Sudarna Singh , International 

Economics , Oxford & [ BH Publishing Co. , 

New Delhi , 1983 . 
Thingan , - M.L. , International Economics , Konarch 

Publications , New Delhi , 1986 . 


சிறப்புக் கல்வி : ஒரு நாட்டு மக்களின் அறி 
வாற்றலைப் பெருக்குவதற்கமைந்த 

கருவி கல்வி 
யாகும் . ஒரு குழநதைக்கு அளிக்கப்படும் கல்வி அக் 
குழந்தையின் அறிதிறனுக்குத் ( Cognition ) தக்கவாறு 
அமைதல் வேண்டும் . சில குழந்தைகள் 

மீத்திற 
னுடையராயும் சிலர் மிக்க மந்தராயும் உள்ளனர் . 
ஆகவே , அவரவர்க்குரிய சிறப்புக்கல்வி அளிக்கப்பட 
வேண்டும் . பொதுவாகச் சிறப்புக்கல்வி என்பது ஊன 
முற்றோர் , பிற்பட்டோர் , மீத்திறன் உடையோர் 
ஆகியோர்க்குத் தனிக்கவனம் செலுத்திக் 
அளிப்பதாகும் . 


2 மன ஊனமுற்றோர் : 

எழுச்சியால 
தொல்லையுறும் குழந்தைகளும் , மனவளம் குனறிய 
குழந்தைகளும் இவ்வகையில் அடங்குவர் . வாழ்வின 
வெற்றிக்கு மன எழுச்சி துணைபுரியும் . ஆனால் , மன 
எழுச்சி அளவு கடந்து போகும் போது கட்டுப்பாடற்ற 
நிலையில் வாழ்வில் தொல்லைகள் மிகும் . இளவயதில் 
ஒருவருக்கு ஏற்படும் மன எழுச்சி அதிர்ச்சிகள் அவர் 
கோளாறுகளுக்கும் பிறழ்வுகளுக்கும் காரணமாகின் 
யன . தீவிர மனஎழுச்சிகள் உடலின் உள்ளுறுப்புகளின் 
பணியிலும் குறுக்கிடுகின்றன . மாணவரின் இயல்பு 
மீறிய நடத்தைக்கும் நெறிபிறழ்தலுக்கும் மன எழுச் 
சிப்போராட்டங்கள காரணங்களாகின்றன . பெற்றோ 
ரும் ஆசிரியரும் மாணவரிடம் நடந்து கொள்ளும் 
முறையினாலும் மாணவரிடம் தீவிர மனஎழுசசிச் 
சிக்கல்கள் எழலாம் . இதன் விளைவாக எதிர்த்துப் 
பேசுதல் , வன்செயலில் ஈடுபடுதல் , தனித்து வாழ்தல் 
போன்ற முறைகேடான நடத்தைகளிலும் மாணவர் 
ஈடுபட வாய்ப்புள்ளது . 

சமூகச் சூழல்களாலும் 
மாணவர் மன எழுச்சி தூண்டப்பெறும் . மாணவரின் 
மனஎழுச்சி சமநிலையடைய ஆசிரியரும் பெற்றோ 
ரும் உதவ வேண்டும் . ஆசிரியரும் பெற்றோரும் 
சிறந்த முன்மாதிரிகளாக விளங்க முயல வேண்டும் 


1 


கல்வி 


ஊனமுற்ற குழந்தைகளுக்கான சிறப்புக் கல்வி 
முறை கி . பி . 19 - ஆம் நூற்றாண்டில் இட்டார்டு 
( Itard ) ,செகுய்ன் ( Seguin ) , கல்லாவ்டெட்டு ( Gallau - 


சிறப்புக் கல்வி 


118 


சிறப்புக் கல்வி 


மன 


எழுச்சியால் தொல்லையுறும் ( Mentally 
disturbed ) மாணவரின் மன எழுச்சிகளைத் தூய்மைப் 
படுத்த இசை , சிறபம் , ஓவியம் , நடனம் , கவிதை, 
இலக்கணம் முதலியன பெரிதும் உதவும் . சமயப் 
பற்றும் வழிபாடும் மாணவர்தம் மன எழுச்சிகளைத் 
தூய்மையாக்கிச் சமநிலையுறச் செய்யவல்லனவாகும் . 


களுக்குச் சீர்திருத்தப் பள்ளிகளும் உள்ளன . கடந்த 
காலத்தைவிட இக்காலத்தில் மிகுதியான குழந்தை 
கள் பலதிறப்பட்ட ஊனங்களைப் பெற்றுள்ளன . 
ஊனமுற்ற குழந்தைகள் தமது 

தேவைகளிலும் 
மிகுந்து வருவதைச் சிறப்புக் கல்வித் திட்டமியற்றும் 
எவரும் இன்று உணரத் தலைப்பட்டுள்ளனர் . பள்ளி 
முன் பருவத்திட்டங்களில் ( Pre - School Programmes ) 
இத்தகைய ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அளிக்கும் 
தீவிரக் கற்பித்தல் முயற்சிகள் நற்பயனைத்தரும் 
என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது . 


மரபு நிலையினால் தீவிரமான பிற்பட்ட 
நிலைக்கு உட்பட்ட குழந்தைகள் மனவளம் குன்றிய 
வர்களாவர் . இவர்கள் அனைத்துப் பாடங்களிலும் 
மிகவும் பிற்பட்டிருப்பர் . இவர்களது கல்வியில் எழக் 
கூடிய சிக்கல்களும் பிரச்சினைகளும் மாறுபட்டவை 
களாக இருக்கும் . இவர்களுக்கென்று தனியாக நிறுவப் 
பட்ட பள்ளிகளில் பயிலச் செய்தால் மட்டுமே இவர் 
கள் பயன் பெறுவர் . 


போன்ற 


3. சமூக ஊனமுற்றோர் : சமூகப் பொருத்தப் 
பாடற்ற குழந்தைகள் , அநாதைகள் , இளங்குற்ற 
வாளிகள் போன்றோர் இவ்வகையில் அடங்குவர் . 
வீடு மற்றும் சமூக அனுபவம் இழந்தவர்களும் பண 
பாட்டு இழப்புடையவாகளும் , பாதகமுற்றோரும் 
சமூக ஊனமுற்றவர்களாகின்றனர் . 


| 


பிற்பட்ட குழந்தைகள் : ஊனமுற்ற குழந்தை 
களேயன்றி பிற்பட்ட குழந்தைகளும் சிறப்புக்கல்வி 
பெறத் தக்கவர்களாகின்றனர் . தம்மைப் 
பிற குழந்தைகள் எவ்வகுப்புக்குரிய பாடவேலை 
களைத் திறம்படச் செய்து முடிக்கின்றார்களோ அவ் 
வகுப்பிற்கும் கீழான வகுப்புப் பாடவேலையையும 
செய்ய இயலாதநிலையில் இருக்கும் குழந்கைள் பிற் 
பட்ட குழந்தைகள் எனப்படுவர் (சிரில்பர்ட்டு) .பள்ளி 
யில் பயிலும் குழந்தைகளுள் 8 முதல் 10 விழுக்காடு 
பிற்பட்டவர்களாகவே உள்ளனர் . 

பிற்பட்ட குழந்தைகளை இயற்கையாகவே பிற் 
பட்டவர்கள் ( Naturally Backward ) , ஆக்கநிலையி 
னால் பிற்பட்டவர்கள் ( Conditional Backward ) என 
இருவகையாகக் 

கொள்வர் . மரபு நிலையினால் 
இயற்கையாகவே பிற்பட்ட குழந்தைகளைச் சரிப் 
படுத்துவது மிகக் கடினமாகும் . சூழ்நிலையின் தவிர்க்க 
இயலாதசில காரணங்களால் ஆன ஆக்க நிலைப் 
பிற்பட்டவர்களைத் திருத்தமுடியும் . 
பிற்பட்ட குழந்தைகள் 

பொதுவாக 

உடல் 
வளர்ச்சி , மன எழுச்சி நிலை போன்றவற்றில் ஏனைய 
குழந்தைகளைவிடப் பின் 

தங்கியவர்களாயிருப்பர் . 
பிற்பட்ட நிலை 

காரணங்களால் ஏற்படும் . 
புலக் குறைபாடுகளுடன் பிறக்கும் குழந்தைகளும் 
தாழ்ந்த நுண்ணறிவு ஈவு ( I.Q ) உடைய குழந்தை 
களும் என்றும் உடல் நலக் குறைவுள்ள குழந்தைகளும் 
இயல்பாகவே பிற்பட்டுக் காணப்படுவர் . 


மான 


பொதுவாக , இயக்கக் குறைபாடுள்ள குழந்தை 
கள் , உடல் உறுப்புக் குறைபாடுள்ள குழந்தைகள் , 
நுண்ணறிவில் மந்த நிலையிலுள்ள குழந்தைகள் , 
காதுகேளாதோர் , கண்பார்வை மங்கியவர்கள் , தீவிர 

எழுச்சிக்குட்பட்ட குழந்தைகள் போன்றோர் 
பெரும்பாலும் பொருத்தப்பாடின்மை ( Maladjusted ) 
நிலையைப் பெறுகின்றனர் . இத்தகைய குறைபாடு 
கள் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியிலும் திறன் 
வளர்ச்சியிலும் குறுக்கிட்டுப் பொருத்தப் பாடின்மை 
நிலையைத் தோற்றுவிக்கின்றன . 

இவர்களிடம் 
தாழ்வு உணர்ச்சி தோன்றினால் ஆளுமை வளர்ச்சி 
யும் பிறழ்வுறும் . குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் 
தம் குறைபாடுகளை மறக்கப் பெருமுயற்சி எடுத்துக் 
கொள்வர் . தம் திறன்கள் மீது குழந்தைகள் 
நம்பிக்கை கொள்வார்களாயின் , அவர்தம் காப் 
புணர்ச்சி குன்றி மனஎழுச்சிச் சமநிலையும் சீர் 
குலைந்துவிடும் . பொருத்தமில்லா அனுபவங்களால் 
குழந்தைகள் பொருத்தப்பாடின்மை நிலையைப் 
பெறுகின்றனர் . அவர்களைத் தண்டிக்க முற்படின் 
தீவிரவிளைவுகள் ஏற்படும் . மகிழ்ச்சியான குடும்பச் 
சூழலும் பள்ளிச் சூழலும் இத்தகைய குழந்தைகளுக்கு 
நலம்பயக்கும் . ஆசிரியரும் பெற்றோரும் இத்தகைய 
குழந்தைகளை மிகுந்த தனிக்கவனத்துடனும் அன்பு 
டனும் அணுக வேண்டும் . 


| 


{ 


அவ 


வனம் 


பிற்பட்ட மாணவர்தம் நிலையை உயர்த்தி 
அவர்களுக்கு உதவி புரிய வேண்டுவது ஆசிரியரின் 
கடமையாகும் . நெறிபிறழ் குழந்தைகளைச் 

சீர் 
திருத்துவதற்குக் குழந்தைகள் உள மருத்துவ நிறு 

( The Juvenile Psychopatbic Institute) 
போன்ற அமைப்புகள் அமெரிக்கா , பிரிட்டன் 
போன்ற மேலைநாடுகளில் நிறுவப்பட்டுள்ளன . 
நிறுவனங்களில் ஓர் உளவியலறிஞர் , ஒரு மருத்துவர் , 
ஒரு மனமருத்துவர் , ஒரு சமூகத் தொண்டர் 
யோர் இருப்பர் . இவர்கள் குழந்தையை உற்று 


அநாதைக் குழந்தைகளுக்கு அநாதை இல்ல 
அமைப்புடன் கூடிய பள்ளிகளும் , இனம் , குற்றவாளி 


சிறப்புக் கல்வி 


119 


சிறப்புக் கல்வி 


நோக்கி ஆராய்ந்து குழந்தையின் அந்நிலைக்குரிய 
காரணங்களைக் கண்டு ஆலோசனைகள் வழங்குவர் . 
அவற்றின் அடிப்படையில் ஆசிரியரும் பெறறோரும் 
செயற்படுவர் . 


தனி 


பிறபட்ட மாணவர்களுக்கெனத் தனி வகுப்பு 
களை ஏற்பாடு செய்வதும் உண்டு . 

வகுப்பு 
மாணவர்மீது ஆசிரியர் தனிக்கவனம் 

செலுத்த 
வேண்டும் . பிற்பட்ட மாணவர்களைப் பிற மாணவர் 
களுடன் தாராளமாகப் பழக வாய்ப்பளித்தால் அவர் 
களுடைய தாழ்வு மனப்பான்மை மாறிவிடக்கூடும் . 
இத்தகைய மாணவர்களின் குடும்பச்சூழலையும் 
சுற்றுப்புறச் சூழலையும் உயர்த்த முயலவேண்டும் . 
குறையறி சோதனைகள் ( Diagnostic Tests ) , குறை 
நீக்க உதவும் கற்பித்தல் ( Remedial Teaching ) 
போன்றவை இத்தகைய மாணவாகளுக்குப் பெரிதும் 
உதவும் . 


வாய்ப்புகள் அளிக்கப்படும் . மாணவரின் மன எழுச்சி 
களை வெளியிட இசை , நாடகம் போன்றவை பயன 
படுத்தப்படும் . பிற்கால வாழ்வுக்குப் பயன் தரும் ஒரு 
கைத்தொழில் கற்பிக்கப்படும் . சமூக வாழ்க்கைக்கு 
இன்றியமையாத பல பண்புகள இப்பளளியில 
வளர்க்கப்படும் . 

மீத்திறமுடைய குழந்தைகள் : ஊனமுற்றோர் , பிற் 
பட்டோர் போன்ற மீத்திறனுடைய குழந்தைகளும் 
சிறப்புக் கல்வி பெற வேண்டியவர்கள் ஆவர் . அறிவுத 
திறன் மிகுதியாகப் பெற்ற இக்குழந்தைகளை மீத் 
திறமுடையோர் ( Gifted ) எனக கூறுவர் . பள்ளி 
களில் 3 முதல் 5 விழுக்காடு மாணவர்கள் இத்தகை 
யோராவர் , தம்மிலும் நுண்ணறிவு குறைந்த 
மாணவர்களுடன் இணைந்து கல்விகறகும் வாயப்பு 
மீத்திற மாணவர்களுக்குப் பெரும்பாலும் அளிககப 
படுவதால் அவர்கள் மனமுறிவு அடையக்கூடும் . 
குறுக்கீடுகள் ஏதுமின்றி , நல்ல சூழலில் வளர்க்கப்பட 
டால் மீத்திறன் மிக்க மாணவர்கள் நிச்சயமாக 
வருங்காலத்தில் திறமைமிக்க பெரிய மேதைகளாக 
விளங்குவார்கள் என்று தெர்மன எனனும் உளவிய 
லறிஞர் கூறுகிறார் , 


தன் 


எல்லாப் பாடங்களிலும் பிற்பட்ட நிலையிலுள்ள 
மாணவர்களைப் பிற்பட்டவர்களுக்கென உருவாககப் 
பட்ட தனிப்பள்ளிகளுக்கு அனுப்புவதே ஏற்றதாகும் . 
பிற்பட்டமாணவரிடம் ஆசிரியர் பரிவு காட்ட வேண 
டும் . வெறுப்பைக் காட்டலாகாது . உடற்குறைபா 
டுள்ள மாணவராயின் அக்குறைகளுக்கான 

காரணங் 
களைக் 

கண்டறிந்து அவற்றைத் தீர்க்க முயல்வது 
ஆசிரியரின் கடமையாகும் . மாணவர் தன்னம்பிககை 
கொள்ளுமாறு ஆசிரியர் உற்சாகமூட்டுதலே சிறப் 
புடையது . மாணவர் தம் சமூகப் பின்னணி பற்றி 
ஆசிரியர் அறிந்துகொளளலும் பெரும் பயன் தரும் . 

பிற்பட்டோர் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் 
கள் அதற்கென அமைந்த கற்பித்தல் 

முறைகளில் 
தனிப்பயிற்சி பெற வேண்டும் . 

பொறுமை , 
னம்பிக்கை , சமூக உணர்வு , தொண்டுள்ளம் ஆகியவை 
இவர்களிடம் மிகுந்திருக்க வேண்டும் . 

மாரிசுபோலக்கு , மரியம்போலக்கு போன்றோர் 
மிகவும் பிற்பட்ட குழந்தைகளுக்குக் கல்வி கற்பித்த 
லில் இருபதாண்டுகளுக்கு மேல ஆய்வு நடத்தியுள்ள 
னர் . இவர்கள் கருத்துப்படி இத்தகைய பிற்பட்ட 
குழந்தைகள் பல்வேறு சமூகப் பொருளாதார நிலை 
களில் இடம் பெற்றுள்ள பெற்றோர்களின் குழந்தை 
களாவர் . 

பிற்பட்டோர் பள்ளிகளின் முக்கிய நோக்கம் 
இவற்றில் பயிலும் மாணவர்கள் நற்பழக்கங்களையும் 
தற்காப்புத் திறனையும் பெற்று நற்குடிமக்களாக 
வாழப் பயிற்சி பெற வேண்டும் என்பதாகும் . இப் 
பள்ளிகளில் கற்பிக்கப்பட வேண்டிய பாடங்களும் , 
புதிய கருத்துகளும் , பயனுள்ள செயல் திட்ட அடிப் 
படையில் கற்பிக்கப்படும் ; ஆக்க வேலைகளுக்குப் பல 


மீத்திறன் மாணவர்களபால் தனிக்கவனம் 
செலுத்தாவிடில் அவர்கள் உற்சாகம் குன்றுவர் . 
பகற்கனவில் மூழக நேரிடும் . சில 

மாணவர்கள் 
வெறுப்புணர்ச்சி வயப்பட்டு நெறிபிறழ் நடத்தை 
யுடையவராகவும் மாறிவிடக் கூடும் .. பொதுவாக 
நுண்ணறிவு ஈவு ( IQ ) 130 க்கு மேல் பெற்ற குழந் 
தைகள் மீத்திறக் குழந்தைகளாவர் . இவர்களைக 
கண்டறிந்து இவர்களின் முழுவளர்ச்சிக்கு வேண்டிய 
வசதிகளையும் வாய்ப்புகளையும் அளிக்க வேண்டியது 
ஆசிரியரின் இன்றியமையாத கடமைகளுள் ஒன்றா 
கும் . மீத்திறக் குழந்தைகள ருவகைப்படுவர் ; 1 
நுண்ணறிவு மிகுந்த மீத்திறக் குழந்தைகள் ( Intellec 
tually gifted ) , 2. குறிப்பிட்ட துறைகளில் மீத்திறம் 
பெற்ற குழந்தைகள் ( Specifically talented ) . 

நுண்ணறிவு மிகுந்த மீத்திறக் குழந்தைகள் தமது 
நுண்ணறிவில் பொதுக் காரணி மிகுதியாகப் பெற் 
றிருப்பர் . குறிப்பிட்ட துறைகளில் மீத்திறன பெற்ற 
குழந்தைகள் இசை , ஓவியம் , 

கலை , 

நாட்டியம் 
போன்ற குறிப்பிட்ட துறைகளில் ஆர்வமும் ஆற்றலும் 
மிகுதியாகப் பெற்றிருப்பர் . சமூகத்திறன் மிகுதியாகப் 
பெற்ற ( Socially gifted ) மீத்திறக் குழந்தைகள என 
றொரு பிரிவும் உள்ளனர் . நுண்ணறிவு மிகுந்த மீத் 
திறக் குழந்தைகளிடம் பகுத்தறியும் திறன் , விடா 
முயற்சி , முன்னேற விழையும் மனப்பான்மை , 
தாகக் கற்றலில் தக்க முறையில் சிந்திக்கும் ஆற்றல் 
நகைச் சுவை உணர்வு போன்றவை மிகுந்திருக்கும் . 


புதி 


சிறப்புக் கல்வி 


120 


சிறப்புத் திருமணச் சட்டம் 


பிற்பட்ட மாணவர்களுக்கென்று தனி வகுப்பு 
தொடங்குவதைப் போன்று பள்ளியில் மீத்திறனுடைய 
மாணவருக்கெனத் தனிப்பிரிவு ஒன்றை ஏற்படுத்து 
தல் சிறந்த முறையாகும் . மீத்திறனுடைய மாணவர் 
களுக்குக் கற்பிக்க இருமுறைகள் அமைந்துள்ளன . 
1. துரிதப் பிரிவு மாற்றல் முறை ( Grade Acclera 
tion Method ), 2 பாடத்திட்ட அதிகரிப்பு முறை 
( Enrichment method ) . 


வாக மீத்திறனுடைய மாணவர் ஏனைய மாணவரை 
விட மிகுந்த திறனும் ஆற்றலும் நுண்ணறிவும் கொண் 
டிருப்பதோடுசமூக முன்னேற்றத்துக்குத் தேவையான 
பண்புகளும் சமூகத் தலைமைக்குரிய பண்புகளும் 
பெற்றிருப்பர் . மீத்திறனுடைய மாணவர் ஒவ்வொரு 
வரையும் தனித்தனியே கவனித்து அவர்தம் ஆற்ற 
லுக்கும் இயல்புகளுக்கும் ஏற்றவாறு கல்வித் திட்டத் 
தையும் கற்பித்தல் முறைகளையும் மாற்றி அமைத் 
துக் கல்வி அளிப்பதன் மூலம் வருங்கால மேதை 
களை உருவாக்கிட முடியும் . 


சே.தா. 


துரிதப் பிரிவு மாற்றல் முறையில் 

மீத்திறக் 
குழந்தைகள் ஓராண்டு இறுதியில் மாறவேண்டிய 
வகுப்பிற்கு அடுத்த உயர்வகுப்பிற்கு மாற்றப்படுவர் . 
தெர்மன் , கம்ப்சு போனறோரின் ஆய்வுகள் துரிதப் 
பிரிவு மாற்றத்திற்கு ஏற்ப மீத்திறன் மாணவர்களின் 
சமூகப் பொருத்தப்பாடு மாற்றம் பெறுவதில்லை 
என மெய்ப்பிக்கிறது . விருமபத்தகாத பண்புகளையும் 
மனப் போக்குகளையும் அவர்கள பெற்றுவிடக்கூடும் . 

பாடத்திட்ட அதிகரிப்பு முறையே மீத்திறன் 
மாணவர்களுக்கு ஏற்ற சிறந்த முறையாகும் . இம் 
முறைப்படி வகுப்பில் மீத்திறன் மிக்க மாணவர்கள 
தனிப்படுத்தப்பட்டு , அவர்களுக்கெனத் 

தனியே 
அதிகப்படியான வேலைகள் அளிக்கப்படும் . அவர் 
களுக்குக் கற்பிக்கத் தனி முறைகளையும் ஆசிரியர் 
மேற்கொள்வர் . குறிப்பிட்ட சில ஆற்றல்களில் மீத் 
திறன் பெற்ற மாணவர்களை அவர்களின ஆற்ற 
லுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு மேல் வகுப்பிலுள்ள 
மாணவர்களுடன் ணைத்து உயர்கல்வி கற்பிக்க 
லாம் . 


சிறப்புத் தணிக்கை : ஒரு நிறுமத்தில் சரி 
யான தொழிற் கொள்கைகள் அல்லது வாணிகக் 
கோட்பாடுகளின்படி நிருவாகம் நடைபெறாத 
போதும் , தொழில் நலனுக்குப் புறம்பாக நிருவாகம் 
நடந்து கொள்கிற போதும் , நிறுமத்தின் நிதிநிலை 
மிகவும் மோசமாக உள்ள போதும் இந்திய நிறுமச் 
சட்டம் பிரிவு 233 A- இன் கீழ் அந்த நிறுமத்தின் 
கணக்குகள் சிறப்புத் தணிக்கை ( Special Audit ) 
செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசு 

ஆணை 
யிடலாம் . எந்தக் காலப் பகுதியின் கணக்குகளுக்கு 
இச் சிறப்புத் தணிக்கை செய்யப்பட 

வேண்டும் 
என்று அவ்வாணையில் குறிப்பிட வேண்டும் . இத் 
தணிக்கையைச் செய்திடும் தணிக்கையாளர் சிறப்புத் 
தணிக்கையாளர் ( Special Auditor ) 
சொல்லப்படுவார் . ஒரு நிறுமத்தின் தணிக்கை 
யாளரே அவ்வாறு சிறப்புத் தணிக்கையாளராக நிய 
மிக்கப்படலாம் . இவர் அதிகாரம் , கடமை , பொறுப்பு 
கியவைகளை நிறுமச் சட்டம் பிரிவு - 227 கூறுகிறது . 


என்று 


மீத்திறனுடைய குழந்தைகளுக்குச் சிறப்புக் 
கல்வி அளிப்பதில் கீழ்க்காணுவனவற்றை மனத்தில் 
கொள்ள வேண்டும் . குழந்தையின் அறிதிறன் 
மிகுதியை அறிந்து அதன் அறிவுக்குப் பயிற்சி அளிக் 
கக்கூடிய வேலை தர வேண்டும் . குழநதையின் சிறப் 
புணர்ந்து பெறலோர் ஆதரவு தர வேண்டும் . இத 
தகு குழநதைகள சமூகத்துடன் 

பொருந்தி வாழ் 
வதற்கு வேண்டிய 

உதவிகளை நல்க வேண்டும் . 
தாழ்வு மனக்கோட்டம் உண்டாகாதவாறு இவர்கள 
செயல்களையும் விழைவுகளையும் சமுதாயம் ஆதரிக்க 
வேண்டும் . அளவு கடந்து புகழ்ந்து அவர்களிடம் 
செருக்குமிகச் செய்யலாகாது . 


சிறப்புத் தணிக்கையாளரின் அறிக்கை மத்திய 
அரசிற்கு அனுப்பப்படும் . அவ்வறிக்கையின் அடிப் 
படையில் தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் மத்திய 
அரசு பணிக்கலாம் . அவ்வறிக்கை கிடைத்த நான்கு 
நாள்களுக்குள் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை 
யென் றால் , அவ்வறிக்கையின் படி ஒன்றில் அரசு 
தன் கருத்துகளைக் குறிப்பிட்டு நிறுமத்திற்கு அனுப்பி 
விடும் . இந் நகல் நிறும உறுப்பினர்களுக்கு அனுப்பப் 
படலாம் ; அல்லது நகலைப் பொதுக் கூட்டத்தில் 
படித்திடலாம் . சிறப்புத் தணிக்கையாளரின் ஊதியம் , 
பிற செலவுகள் போன்றவைகளை மத்திய அரசு 
நிருணயம் செய்யும் . இச் செலவுகளை நிறுமம் ஏற்க 
வேண்டும் . 

கே.என.இரா . 
சிறப்புத் திருமணச் சட்டம் : இந்தச் 
சட்டம் 1.1.1955 - இல் நடைமுறைக்கு வந்தது . இது 
1872 - ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சிறப்புத் திருமணச் 
கட்டத்தை மாற்றியமைக்கும் வண்ணம் இயற்றப்பட் 

இச்சிறப்புத் திருமணச்சட்டம் ( Special 


மீத்திறனுடைய மாணவர்களைக் கண்டறியப் 
பினேயின ( Binet ) ஆய்வுகள் உதவுகின்றன . தனி 
யாள் மன இயல்புச் சோதனை ( Individual Mental 
tests ) , அடைவுச் சோதனை ( Achievement test ) 
போன்றனவும் இதற்கு உதவும் ஒன்பது வயதடைந்த 
மீத்திறனுடைய மாணவர் 14 வயதுடைய சாதாரண 
மாணவரை ஒத்திருப்பார் என்று கூறுவர் . பொது 


சிறப்புத் திருமணச் சட்டம் 


121 


சிறப்புத் திருமணச் சட்டம் 


5 


நிலையை மாற்றும் பொருட்டு 1963 - இல் சிறப்புத் 
திருமணச் சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப் 
பட்டுச் சட்டம் திருத்தி அமைக்கப் பட்டது . இதனபடி 
பழக்க வழககங்கள் ( Custom andUsage ) அனுமதிக்கு 
மேயானால் , தடை செய்யப் பட்ட உறவு முறைக்குள் 
திருமணம் செய்து கொள்பவர்களுக்குக்கூட இந்தச 
சிறப்புத் திருமணச் சட்டம் பொருந்தும் . அத்தகைய 
திருமணமும் செல்லுபடி ஆகும் , இச்சிறப்புத திரு 
மணச் சட்டங்களின் கீழ்ச் செய்து கொள்ளும் திரு 
மணங்கள் திருமண ஒப்பந்தங்களே ஆகும் . 


செய்து 


Marriage Act , 1954 ) இந்தியாவில் 

உள்ள 

அனை 
வருக்கும் பொருந்தும் . சம்மு - காசுமீர் மக்களுக்கும் , 
வெளி நாட்டில் தங்கி இருக்கும் இந்தியர்களுக்கும் 
இது பொருந்தும் . மேலும் , இச்சட்டம் 1 ) இந்து திரு 
மணச் சட்டத்தினகீழ்த் திருமணம் செய்து கொளளும 
மணமக்களுக்கும் 2 ) முகமதியர்கள் சட்டப்படி 
நிக்கா செய்து கொள்ளுவோர்க்கும் , 3 ) வெவ்வேறு 
மதங்களைத் தழுவியமணமக்களுக்கும் பொருந்தும் . 
காட்டாக மணமக்களுள் ஒருவர் இந்துவாகவும் மற் 
ரொருவர் முகமதியராகவும் இருப்பினும் இந்தச் 
சட்டம் பொருந்தும் . 4 ) இந்தியாவில் 

நடைபெறும் 
திருமணங்கள் மட்டுமன்றி , வெளிநாட்டில் 
கொள்ளும் திருமணங்களையும் சிறப்புத் திருமணச் 
சட்டத்தின் கீழப் பதிவு செய்து 

கொள்ளலாம் 
இந்தத் தனிச்சிறப்பு சிறப்புத் திருமணச் சட்டத் 
திற்கு மட்டுமே உள்ளது . மேலும் , சிறப்புத் 
மணச் சட்டத்தில் இப்படித்தான் திருமணம் செய்து 
கொள்ளவேண்டும் எனறில்லாமல் , எப்படியும் 
செய்து கொள்ளலாம் என்ற நெகிழவு உள்ளது . 
இதன் பயனை அனுபவிக்கும் பொருட்டு எந்த மதத் 
தினைத் தழுவியவர்களாக இருப்பினும் அனைவரும் 
தங்கள் திருமணங்களை இச்சட்டத்தின் கீழப் பதிவு 
செய்து கொள்ளலாம் . பழந்தமிழர் பண்பாடு கூறும் 
பல வகைத் திருமணங்களும் இதில் அடங்கலாம் . 
5 ) வெளி நாட்டில் 

வசிக்கும் 

இந்தியர்கள எந்த 
மொழியைப் பேசுபவர்களாக இருந்தாலும் ,, எந்தச் 
சமயத்தைத் தழுவியவர்களாக இருந்தாலும் , 
களின் திருமணங்களை இந்தத் திருமணச் சிறப்புச் 
சட்டத்தின்கீழ்ப் பதிவு செய்து கொள்ளலாம் . இத 
னால் , இச் சட்டம் கூடுதல் எல்லை ( Extra territorial 
Nature ) கொண்டு விளங்குகின்றது . 


திருமணச சிறப்புச் சட்டத்தின் கீழ் , திருமணங 
களைப் பதிவு செய்யக்கீழ்க்காணும் கட்டுப்பாடுகள் 
அல்லது நடைமுறைகள் நிறைவேற்றப் படவேண்டும் . 

அ ) மணமக்களுள் ஒருவர் வேறு ஒரு திருமண 
ஒப்பந்தத்தில் ஈடு பட்டிருக்கக் கூடாது . அப்படி ஈடு 
பட்டிருக்கும் போது , அத்தகைய திருமணத்தின மறு 
தரப்பினர் உயிருடன் இருந்தால் இச்சட்டத்தின்கீழ்ச 
செய்து கொள்ளும் திருமணம் செல்லாது . 


திரு 


ஆ ) திருமணத்தின் தரப்பினர்கள் செல்லக்கூடிய 
இசைவு ( புத்தி சுவாதீன மினமையால் ) கொடுக்க 
முடியாத சூழ்நிலையில் இருந்தால் இத்திருமணம் 
செல்லாது . 

இ ) திருமணத்தின் தரப்பினர்கள் சித்தம் குழம் 
பியவர்களாக அல்லது பித்தர் நிலையினர்களாக 
இருந்தால் திருமணம் செல்லாது . 

ஈ ) திருமணம் செய்து கொள்ளும் ஆணமகன் 
21 வயதும் , பெண் மகள் 18 வயதும் நிரம்பியவர் 
களாக இருக்க வேண்டும் . 


தங் 


உ ) திருமணத்தின் தரப்பினர்கள் , 

தடை 
செய்யப்பட்ட உறவு முறைக்குள் இருந்தால் அவர் 
கள் பழக்கவழக்கப்படியும் , வழக்காற்றின் படியும் 
அத்திருமணங்கள் அவர்கள் இனத்தில் அனுமதிக்கப் 
படுமேயானால் , திருமணச் சிறப்புச் சட்டம் 
அவற்றை வாழத்தி வரவேற்கின்றது . 

சிறப்புத் திருமணச் சட்டத்தின்கீழ்த் திருமணம் 
செய்து கொள்ளக் கீழ்க் காணும் நடைமுறைகள் பின் 
பற்றப்பட வேண்டும் . இவை பின்பற்றப்படவிலலை 
என்றால் , செய்து கொண்ட திருமணம் செல்லாது 


6. திருமணம் செய்து கொள்ளும் மணமக்கள் தங் 
கள் மதப்படியோ மதிப்படியோ திருமணம் 

செய்து 
கொண்டாலும் , அதனைப் பதிவு செய்து 

கொளவ 
தற்குச சில நடைமுறைகள் சிறப்பாகப் 

பின்பற்ற 
பட வேண்டும் என்பது இச்சிறப்புத் திருமணச் சட் 
டத்தின் நோக்கம் ஆகும் . அவை யாவை என்ப 
தனை இச்சட்டத்தின் பிரிவு 4 விளக்கமாகக் கூறுகின் 
றது . வெளிநாட்டில் தங்கி இருக்கும் இந்தியர்களுக்கு 
வெளிநாட்டில் உள்ள இந்தியத் தூதராலயம் திருமண 
அலுவலகமாகவும் , தூதுவர் திருமண அதிகாரியாக 
வும் செயற்படுவார் . 

பழைய சிறப்புத் திருமணச் சட்டம் 1872 - இன் படி 
யும் , இந்து திருமணச் சட்டம் 1955 - இன படியும் 
தடை செய்யப் பட்ட உறவு முறைக்குள திருமணம் 
செய்து கொண்டால் , திருமணம் செல்லாது 

என்ற 
நிலை இருந்து வந்தது . இத்தகைய கசப்பான 


. 


அறிக்கை : திருமணம் செய்து கொள்ள விரும்பும் 
மணமக்கள் , தங்கள் விருப்பத்தினையும் , திருமணம் 
செய்து கொள்ள விரும்பும் தேதியினையும் அவர்களு 
டைய குடியிருக்கும் முகவரியினையும் குறிப்பிட்டு 15 
நாட்களுக்கு முன்னரே திருமணப் பதிவு அதிகாரிக்கு 
அனுப்ப வேண்டும் . திருமணம் 

செய்து 

கொள்ள 


- 


சிறப்புத் திருமணச் சட்டம 


122 


சிறப்புத் திருமணச் சட்டம் 


செய்து 


வோருள் ஒருவராவது அந்த முகவரியில் குறைந்தது 
30 நாள்கள் தங்கி இருக்க 

வேண்டும் . இவ்வாறு 
கொடுத்த அறிக்கை 3 மாத காலங்களுக்கு மட்டுமே 
செல்லும் 3 மாத கால கட்டத்திற்குள் திருமணம் 

கொள்ளவிலலையானால புதிய ( திருமண ) 
அறிககையினை அவர்கள் கொடுக்க வேண்டும் . 


செய்து 


அறிக்கை வெளியிடல் : திருமணம செய்துகொள்ள 
விழையும் மணமக்கள தங்கள் விருப்பத்தினைப் பதி 
வாளருக்குத் தெரிவித்தவுடன , அவர் அதனை அதற 
கென 

வைத்திருக்கும் பதிவுப் புத்தகத்தில் பதிவு 
செய்துகொண்டு , அந்த அறிக்கையின நகலினை அறி 
விப்புப் பலகையில் ஒட்டச் செய்து , அனைவருக்கும் 
தெரியப்படுத்துவார் . இத்திருமணம் குறித்து மறுப்புத் 
தெரிவிப்பவர்கள அந்த அறிககை அறிவிப்புப் பலகை 
யில் ஒட்டிய 30 நாள்களுக்குள் தெரிவிகக வேண்டும் . 
அந்த மறுப்பு அறிக்கையினைத் திருமண அதிகாரி 
30 நாளகளுக்குள் பரிசீலனை செய்து ஏற்றும கொள 
ளலாம ; தளளியும் விடலாம் . அறிக்கையினைத் தள்ளு 
படி செய்யுமபோது , மறுப்புத் தெரிவித்தவாகள 
அதன் மீது மாவட்ட நீதி மன்றத்திறகு மேலமுறையீடு 
செய்து கொள்ளலாம் . நீதி மன்றத்தின் தீர்ப்பே 
இறுதியானது . அந்த முடிவினைப் பதிவாளர் ஏற்றுக் 
காளள வேண்டும் . 


கிறித்தவ சமய முறைப்படியோ திருமணம் 
கொண்டிருந்தால் கூட அத்தகைய திருமணங்களையும 
இந்தச் சிறப்புத் திருமணச் சட்டத்தின்கீழ்ப் பதிவு 
செய்து கொள்ளலாம் என்ற சிறப்புச சலுகை வழங்கப் 
பட்டுள்ளது . ஆனால் , அப்படிப் பதிவு செய்து கொள்ள 
வேண்டுமானால் இந்தசசிறப்புத் திருமணச் சட்டத்தில் 
கூறியுள்ள நிபந்தனைகளைப் பூர்த்தி செய்யவேண்டும் . 

திருமணச் சான்றிதழ் : திருமணம் குறித்துப் பதி 
வாளர் கொடுக்கும் சான்றிதழே திருமணம் குறித்த 
அறுதிச் சான்றுறுதி ஆகும் . இதற்காகப் பிரிவு 13 இச் 
சட்டத்தில் இயற்றப்பட்டுள்ளது . நடைபெற்ற சிறப் 
புத் திருமணம இச்சட்டப்படி , அதற்கென்று வைக்கப் 
பட்டுள்ள பதிவுப் புத்தகத்தில் பதிவு செய்யப்படும் . 
அதில் திருமணப் பதிவு அதிகாரியும் , திருமணத் தம் 
பதிகளும் சான்றுரையர்களும் (சாட்சிகள் ) கையொப் 
பம் இடவேண்டும் . 


மேல்முறையீடு : திருமணப் பதிவு அதிகாரி திரு 
மணத்தைப் பதிவு செய்ய மறுக்கும் போது , பாதிககப் 
பட்டவர்கள் , மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்திற் 
குத் திருமணப்பதிவு அதிகாரி மறுப்புத் தெரிவித்த 
30 நாள்களுக்குள் மேல் முறையீடு செய்து கொள்ள 
லாம் . மாவட்ட உரிமையியல் 

நீதி 

மனறத்தின் 
தீர்ப்பே இறுதித் தீர்ப்பாகும் . 


. 


பதிவாளரின் அதிகாரங்கள் : திருமணப் பதிவாள 
ருக்கு , உரிமை இயல் நீதி மன்றங்களுக்கு உள்ள அதி 
காரங்களைச் சிறப்புத் திருமணச் சட்டப் பிரிவு 9 
அளிக்கினறது . இந்த அதிகாரததினபடி , அவர் சாட்சி 
யங்களை விசாரணை செய்ய அழைப்பாணைகளை 
( Summons ) அனுப்பலாம் ; சாட்சிகளைச் சததியப் 
பிரமாணம் செய்து வைத்து விசாரணை செய்யலாம் . 
பதிவேடுகளைக் கண்டுபிடிக்கவும் , பார்வையிடவும் , 
சமர்ப்பிக்குமபடி ஆணையிடவும் அதிகாரங்கள் வழங் 
கப்பட்டுள்ளள . பிரிவு 11-இன படி , திருமணம் செயது 
கொள்ள விரும்பும் மணமக்களும் , அவர்கள் கொண்டு 
வரும் 2 சாட்சிகளும் நடைபெறப் போகும் திருமணம் 
பற்றி அறிவிப்புச செய்து பதிவாளர் முன் கையொப் 
பம் இட வேண்டும் .. 


விளைவுகள் : இதனைப் பற்றிச் சிறப்புத் திருமணச் 
சட்டம் பிரிவு 18 கூறுகின்றது . அதன்படி , திருமணம் 
பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து தமபதிகளுக்கு 
இந்தச் சட்டமே பொருந்தும் . அவர்களின் வாரிசு 
களுக்கும் இச்சட்டமே பொருந்தும் . திருமணத்தமபதி 
கள் வேறு முறைப்படி திருமணம் செய்திருந்தாலும் 
( அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து முறைப் 
படி திருமணம் செய்து கொண்டவர்கள் கூட ) இந் 
தச் சிறப்புத் திருமணச் சட்டத்தின்கீழ்த் தங்கள் திரு 
மணத்தை இன்றும் பபதிவு செய்து கொள்ளலாம் . 
பதிவு செய்து கொண்ட நாள் முதல் அவர்கள் இச் 
சட்டத்தினகீழ்த் திருமணம் செய்து கொண்டவர் 
களாகக் கருதப்படுதலவேண்டும் . அவர்களின் குழந்தை 
கள் சட்ட முறைப்படி ( Legitimate ) பிறந்த குழந்தை 
களாகக் கருதப்பட வேண்டும் . அப்படித் திருமணம் 
செய்து கொள்ளுவோர் , பிரிவினை ஆகாத கூட்டுக் 
குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்றவர்களாகக் கரு 
தப்படுவார்கள் . 


இடமும் முறையும் : இதுபற்றித திருமணச் சிறப்புச் 
சட்டப் பிரிவு 12 கூறுகின்றது . திருமணப் பதிவாள 
ரின அலுவலகத்திலேயே இத்திருமணம் நடைபெற 
லாம் ; அல்லது திருமணப் பதிவு அதிகாரி அலுவலகத் 
திற்கு அருகிலும் நடைபெறலாம் . இந்தத் திருமணம் 
எந்த முறையிலும் ( அதாவது , சாதி , சமயம் , பழக்க 
வழக்கங்கள் முறைப்படியும் ) இருக்கலாம் . 

குறிப் 
பிட்டுச் சொல்லும்படி இந்த முறையில் தான இருகக 
வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது . இந்து சமய 
முறைப்படியோ முகமதிய சமய முறைப்படியோ 


உள்ள 


கழுவாய்கள் : 1. சிறப்புத் திருமணச் சட்டம் 
பிரிவு 22 , நீதிமுறைப்படி சேர்ந்து குடும்பம் நடத்த 

உரிமைகள் ( Restitution of Conjucal 
rights ) பற்றிக் கூறுகின்றது . 2 . கணவனோ மனை 
வியோ தகுந்த காரணம் இன்றி , இல்வாழ்க்கையில் 


சேர்ந்து 


| 


| 


சிறப்புத் திருமணச் சட்டம் 

123 

சிறப்புத் தீர்மானம் 
இருந்து விலகிச் சென்று தனித்து இருப்பாரேயானால் , சிறப்புத் தீர்மானம் : நிறுமங்களின் கூட்டங் 
பாதிக்கப்பட்டவர் 

வாழும் பொருட்டு களில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தீர்மா 
உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்குத் தொடுக்கலாம் . னங்களாக உருப் பெறுகின்றன . தீர்மானங்கள் சாதா 

3. சிறப்புத் திருமணச் சட்டம் பிரிவு 34 நீதி ரணத் தீர்மானம் , சிறப்புத் தீர்மானம் , சிறப்பு 
முறைப்படி பிரிந்து வாழும் உரிமை ( Judicial Sepe அறிக்கை தேவைப்படும் தீர்மானம் என்று மூன்று 
ration ) கொடுக்கிறது . இதற்கான விண்ணப்பத்தினை 

வகைப்படும் . 
யும் மாவட்ட நீதிமன்றத்தில் திருமணத் தம்பதியர் 

தீர்மானத்துக்கு எதிர்ப்பாக உள்ள வாக்குகளை 
கொடுக்கலாம் . அதற்குண்டான நிபந்தனைகளை 

விட மூன்று மடங்கு தீர்மானத்திற்கு ஆதரவாக 
இச்சட்டத்தின் பிரிவு 27 கூறுகின்றது . அவை பின் 

இருந்து நிறைவேற்றப்படும் தீர்மானம் 

தீர்மானம் சிறப்புத் 
வருவன : 

தீர்மானம் எனப்படும் , 

அதாவது , ஒரு பொதுக் 

கூட்டத்தில் நேரிலும் , மாற்றாள் மூலமாகவும் வந் 
1 . எதிர்வாதி வேறு ஒருவருடன் உடல் உ 
உறவு 

துள்ள உறுப்பினர்களில் 3/4 பாகம் பெரும்பான்மை 
கொண்டு இருப்பாரேயானால் , 

பெற்று இத் தீர்மானம் நிறைவேற்றப்படும் . 
2 . வாதியை இரண்டு ஆண்டுக் காலத்திற்கு 
ஒதுக்கி வைத்திருந்தால் , 

நிபந்தனைகள் : 1 ) இதை இயற்றுவதற்குக் கூட் 
3 . எதிர்வாதி ஏழு ஆண்டுச் சிறைத் தண்டணை 

டப்படும் கூட்டத்திற்கு 21 நாள்கள முன்னறிவிப்புத் 
அனுபவிக்க வேண்டியிருக்குமேயானால் , 

தர வேண்டும் . 2 ) மேலும் ஒரு தீர்மானம் சிறப்புத் 

தீர்மானமாகி நிறைவேற்றப்பட இருப்பது குறித்து 
4 . வாதியை எதிர்வாதி கொடுமைக்கு உள் 

நிறும ( Company ) உறுப்பினர்களுக்கு அனுப்பும் அறி 
ளாக்கி இருப்பாரேயானால் , 

விப்பினைக் குறிப்பிடுதல் வேண்டும் . 3. கூட்டம் 
5. தரப்பினர்கள் பித்தர் நிலையிலோ ( Insane ) நடைபெறும் விவரமும் கூட்டத்தில் முடிவு செய்யப் 

சித்தம் கலங்கிய நிலையிலோ ( Mental பட வேண்டிய நடவடிக்கைகளும் கூட்ட அறிவிப்பில் 
disorder) இருப்பாரேயானால் , 

குறிப்பிடப்பட்டிருத்தல் வேண்டும் . கூட்டம் உரிய 
6. எதிர்வாதிக்குத் தொழுநோய் , மற்றும் பால் 

முறையில் கூட்டப்பட்டிருத்தல் வேண்டும் . சிறப்புத் 
சம்பந்தமான நோய் குணமாக்க முடியாத 

தீர்மானத்தின் படி ஒன்றினைத் தீர்மானம் நிறைவேற் 
அளவுக்கு முற்றியிருந்தால் , 

றப்பட்ட நாளிலிருந்து 30 நாள்களுக்குள் நிறுமப் 

பதிவாளரிடம் சோப்பிக்க வேண்டும் . நிறுமச் சட்ட 
7. எதிர்வாதி ஏழு ஆண்டுக் காலமாகக் காணா 

மும்நிறுமச் சங்க நடைமுறை விதிகளும் , குறிப்பிட்ட 
மல் போய் இருப்பாரேயானால் , 

சிலநடவடிக்கைகளைச் சிறப்புத் தீர்மானத்தின் மூலமா 
8. நீதிமன்றம் எதிர்வாதியை , வாதியுடன் கவே மேற் கொள்ளும் படி குறிப்பிடுகின்றன . 
சேர்ந்து 

வாழ வேண்டும் என்று ஆணை 
யிட்ட பின்னரும் அந்த ஆணையை நிறை சிறப்புத் தீர்மானம் கீழ் வரும் நிலைகளில் நிறை 
வேற்றாமல் இருப்பாரேயானால , அவர்கள் வேற்ற வேண்டியுள்ளது . 
பிரிந்து வாழலாம் . 

1. நிறுமத்தின் பெயர் மாற்றப்படும் போது ; 
மணவிலக்கு : மேலே கூறியிருக்கும் 8 காரணங் 

2. நிறும அமைப்புப் பத்திரத்தின் நோக்கங்கள் 
களுக்காக மணவிலக்குப் பெறத் திருமணத் தம்பதி 

திருத்தப்படும் போது ; 
யருக்கு உரிமை உண்டு . இச்சட்டப்பிரிவு 28 இன் படி 

3. நிறும மூலதனம் குறைக்கப்படும் போது ; 
தம்பதிகள் இருவரும் மனமொத்து ( Mutual Consent ) 
மணவிலக்குச் செய்து கொள்ளலாம் . இச்சட்டப்பிரிவு 4. நிறுமங்களின் பதிவு பெற்ற அலுவலகத்தை 
30 இன்படி , மண விலக்குச் செய்து கொண்ட தம்பதி 

ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத் 
யர் தங்களுக்கு விருப்பப்பட்ட ஒருவரைத் திருமணம் 

திற்கு மாற்றுவதற்காக நிறுமங்களின் 
செய்து கொள்ளலாம் . 

அமைப்புப் பத்திரம் திருத்தப்படும் போது ; 
5. சங்க நடைமுறை 

விதிகள் 
வாழ்க்கைப் படித்தொகை ( Maintenance ) இச் 

மாற்றப்படும் 
சட்டப்பிரிவு 36 மற்றும் 37 - இன் படி நீதி மன்றம் , 
மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்க்கைப் படித் 6. சங்க நடைமுறை விதிகள் அனுமதி அளிக்கு 
தொகை கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட 

மானால் நிறும மூலதனத்திலிருந்து வட்டி 
லாம் . 

கொடுக்க விழையும் போது ; 


போது ; 


சிறப்புத் தீர்மானம் 


124 


சிறார் நீதிமன்றம் 


ஒன்றைப் பயன்படுத்திச் சிறப்புத் தீர்மானத்தை 
நிறைவேற்றிடலாம் . 

கே.என் . இரா . 
துணை நூல்கள் : 
Ashok K. Bagiral , Vikas Publishing House , PVT 

Ltd , New Delhi , 1982 . 
Shah , S.M. , Lectures on Company Law , Tripathi 

Private Ltd. , Bombay , 1981 . 


7. நிறுமம் தன்னுடைய நிலையைப் பரிசீலனை 

செய்யும் பொருட்டுக் கண்காணிப்பாளர் 

களை நியமிக்க விரும்பும் போது ; 
8. நிறுமங்களின் அழையா முதலைக் ( Uncalled 
capital ) காப்பு 

மூலதனமாக ( Reserve 
capnal ) மாற்ற விழையும் போது ; 
9. நிறுமச் சங்க நடைமுறை விதிகளில் குறிப் 

பிட்டிருந்தால் இயக்குநர்களின் சம்பளத்தை 

உறுதி செய்யும் பொழுது ; 
10. ஓர் இயக்குநரை நிறுமங்களிடமிருந்து இலா 

பம் ஈட்டும் வகையில் ஒப்பந்தத்தில் ஈடுபட 

அனுமதிக்கும் பொழுது ; 
11. நிறுமச் சட்ட முறைப் புத்தகங்கள் ,, முதற் 

குறிப்பகராதிகள் ஆகியவற்றை நிறுமம் 
பதிவு பெற்ற அலுவலகத்திலிருந்து வேறு 
இடங்களில் வைத்துக் கொள்ள விழையும் 
பொழுது ; 


சிறப்புலி நாயனார் : சைவ சமய நாயன் 
மார்களுள் ஒருவராகிய இவர் பொன்னி வளநாட்டில் 
சிறப்புமிக்க திருஆக்கூரில் பிறந்தவர் ; அந்தணர் 
குலத்தவர் ; வறுமையுற்று வருவோர்க்கு இல்லை 
என்னாது ஈயும் இயல்பினர் . இவர் பிறந்த ஊரில்மறை 
ஒலி முழக்கம் மாமழை முழக்கத்தினும் பெரிதாக இருக் 
கும்.வேள்விச் சாலைகளின் ஆகுதிப் புகை அகிற் புகை 
யின் மிக்கிருக்கும் . அந்தணர் அருந்தவமியற்றும் ஆக் 
கூரில் தோன்றிய சிறப்புலி நாயனார் திருநீல 
கண்டத்தவராகிய இறைவன் திருத்தொண்டினை 
மேற்கொண்டு ஈகைத் திறத்தினில் தலைசிறந்து நின் 
றார் . 


சிவபெருமானிடம் அன்பு பூண்ட அடியார்கள் 
வந்த போதில் அவர்களை வணங்கிப் பணிந்து , ஆதர 
வுடன் முன்பு நின்று இனிய கூறி , நல்லமுதமூட்டி ,, 
அவர் விரும்பியவற்றை நல்கி நீடுமின்பத்தில் நிலைத்து 
இருந்தார் . 


ஐந்தெழுத்தினை அன்புடன் ஓதுதல் , அங்கிவேட்டு 
வேள்வி செய்தல் முதலியவற்றை நாளும் செய்து 
அடியாரிடத்து இடையறா அன்பு பூண்ட இவர் ஈசன் 
திருவடி நிழலில் இடம் பெற்றார் . 


12. நிறுமம் கலைக்கப்பட்ட பிறகு நிறுமங்களின் 

புத்தகங்கள் , தாள்கள் முதலியன எவ்வாறு 
பயன்படுத்தப்பட வேண்டும் என்னும் நிலை 

யில் ; 
13. நிறமம் நீதிமன்றத்தின் மூலம் 

கலைக்கப் 
படும் பொழுது ; 
14. இயக்குநர்களுக்கு ஊதியமாக நிறும 

இலாபத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட விழுக் 
காட்டுப் பகுதியினை நிறுமம் செலுத்த விழை 

யும் பொழுது ; 
15. ஒரே நிருவாகத்திலுள்ள வேறொரு நிறுமத் 

திற்குக் குறிப்பிட்ட நிறுமம் கடன் கொடுக்க 

விழையும் பொழுது ; 
16. தன் விருப்பக் கலைப்பில் நிறுமம் ஈடுபடும் 

பொழுது ; 
17 . 

இயக்குநர்கள் பொறுப்பை வரையறையில் 

லாத பொறுப்பாக்க விழையும் பொழுது . 
எடுத்துக்காட்டாக , ஒரு நிறுமத்தின் பெயரான 
கண்ணன் மருந்து நிறுமம் , வரையறுக்கப்பட்டது என் 
பதனைப் பார்த்திபன் மருந்து நிறுமம் , வரையறுக்கப் 
பட்டது என மாற்றிடச் சிறப்புத் தீர்மானம் தேவைப் 
படுகிறது . 

தீர்மானங்கள் நிறைவேற்றிட வழக்கமாகப் பயன் 
படும் முறைகளான ஆரவார முறை ( Acclaration ) , 
வாய்க் கூற்று முறை ( Voice vote ) , பிரிவு முறை 
( Division ) , கை தூக்கல் முறை ( Show of hands ) , 
வாக்குச் சீட்டு முறை ( Ballot method ) , வாக்கெடுப்பு 
முறை ( Poll method ) போன்றவைகளில் ஏதாவது 


இவரை மறைப்பெருவள்ளலார் எனச் சேக் 
கிழாரும் , சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலி எனச் 
சுந்தரரும் பாடிப் பரவியுள்ளனர் . ஜி.ஆர்.கி. 


சிறார் நீதிமன்றம் : வயது வாராதோரை 
விசாரிக்கும் ஒரு குற்றவழக்கு நீதிமன்றம் சிறார் நீதி 
மன்றம் ( Juvenile Court ) எனப்படும் . இளங்குற்ற 
வாளி ஒருவர் பதினாறு வயதிற்கு உட்பட்டவராக 
இருக்கும் போதும் , அவர் மரணதண்டனை அல்லது 
ஆயுள் தண்டனை விதித்துத் தண்டித்தற்குரிய குற்றங் 
களைச் 

செய்யாதிருக்கும் போதும் , அவரை ஒரு 
தலைமை நீதித்துறை நடுவர் மன்றம் விசாரிக்கும் ; 
அல்லது 1960 - ஆம் ஆண்டுக் குழந்தைகள் சட்டம் 
அல்லது இளங்குற்றவாளிகளை வழிப்படுத்துதற்கும் 
அவர்களின் பயிற்சிக்கும் புனர்வாழ்விற்கும் ஏற்பாடு 
செய்கிற அவ்வப்போது அமுலிலுள்ள வேறெந்தச் 


L 


சிறிய திருமடல் 


125 


சிறுகதைகள் 


சட்டத்தின்படி சிறப்பாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ள 
ஒரு நீதிமன்றம் விசாரிக்கும் . 


பு வே . 


சென்ற தலைவி செங்கண்மால் ஆடிய குடக்கூத்தில் 
தன் உள்ளத்தைப் பறி கொடுத்துப் பித்துற்றுப் 
பேதலித்தாள் . அவ்வேறுபாட்டினைக் களையவே குறி 
சொல்லும் சிலரை 

அழைத்துத் தாய் வினவுகின் 
றாள் . பேராயிரம் உடையவனின் காரார் திருமேனி 
கண்டே இம்மங்கை மாறுதல் கொண்டார் என்று 
அவர்கள் கூறுகின்றனர் . பேராயிரம் கொண்ட பிரான 
குடிகொண்டு 

விளங்கும் திருக்கோயில்களையுடைய 
நூற்றெட்டு வைணவத் திருத்தலங்களையும் , அவற் 
றின் பெருமையினையும் கூறி அத்தகைய பெரு 
மாளைக் கூடுவேன் . அவ்வாறு கூடாது ஒழிந்தால் 
மடல் ஏறவேன் எனப் பரகால நாயகி கூற்றில் 
அமையப் பெற்ற காவியமே இச்சிறிய திருமடல் 
ஆகும் . இதன்கண் அழகிய சில பழமொழிகளும் , 
அன்று நாரணன் நிகழ்த்திய அரும்பெருஞ் செயல 
களும் , அப்பெருமான் உகந்தருளும் திருத்தலச் சிறப்பு 
களும் 

விளக்கமாகக் கூறப்பட்டுள்ளன . இம்மடல் 
பொதுவாக இறைப் பற்றுடையோர்க்கும் குறிப்பாக 
வைணவர்கட்கும் ஒரு பக்திச் சுரங்கமாக விளங்கு 

கி.கோ. 


கிறது . 


சிறிய திருமடல் , வைணவ சமயத்தைச்சார்ந்த 
ஆழ்வார்களுள் ஒருவராகிய திருமங்கை ஆழ்வாரால் 
யற்றப்பட்ட நூலாகும் . ஆழ்வார் தம்மை நாயகி 
யாகவும் நாராயணனை நாயகனாகவும் கொண்டு சிற் 
றின்பச்சுவை நனி சொட்டச் சொட்டப் பாடப்பட்ட 
இலக்கியமாகும் . இவர் சிறிய திருமடல் எனவும் , 
பெரிய திருமடல் எனவும் இருநூல்கள் இத்திறத்தில் 
இயற்றியுள்ளார் . தான் விரும்பிய தலைவியினை 
அடையமுடியாத தலைவன் பனை ஓலையால் குதிரை 
போல் செய்து , தலைவியின் உருவத்தினை ஒரு கிழியில 
எழுதி ஊர்வலம் வந்து அழிதல் என்ற முறையில் 
காதல் வயப்பட்ட தலைவன் மேற்கொள்ளும் செயலே 
மடலேறல் என இலக்கியங்கள் கூறுகின்றன . அதனால் 
மடலேறுதல் என்பது தலைவியை அடையப் பல 
காலும் முயன்று முடியாத தலைவனின் இறுதி முயற்சி 
யென்றே கூறலாம் . இவ்வாறு , மடலேறுதல் தலை 
வற்கே உரிய செயலாக இலக்கணங்கள் , இலக்கியங் 
கள் கூறியிருப்பினும் , வழக்கிற்கு மாறாகச் சிறிய திரு 
மடல் தலைவியே மடலேறுவதாகக் கூறுவது இலக் 
கியப் புதுமையாகும் . கடலன்ன காமம் உழந்தும் , 
மடல் ஏறாப் , பெண்ணிற் பெருந்தக்கது இல் என 
வள்ளுவர் கூறும் வரையறையினை மீறும் செயலா 
கும் இது . கடல் போன்ற காமம் மீதூரப் பெற்றா 
லும் மகளிர் முறை மாறி மடல் ஏறுதல இல்லை என 
அறுதியாக - வளளுவர் கூறுகின்றார் . ஆனால் ,, திரு 
நாரணன் மீது காமம் மிகக்கொண்டு உழந்த தலை 
வியாகிய பரகால நாயகி இங்கு மடலேறத் துணி 
கின்றாள் . திருமங்கை யாழ்வார் இம் முறை மாற்றத் 
திற்குக் காரணமாக , கடலன்ன காமம் உழந்தாலும் 
தமிழ்ப் பெண்டிர் மடலேறார் என்பது தமிழர் கண்ட 
நெறி ; நான் இத்தமிழ் நெறியினைப் பின்பற்றாது 
வடவர் நெறியினைப் பற்றி முறை மாறி மடலேறத் 
துணிகின்றேன் என்று விளக்கம் தந்துள்ளார் . இக் 
கூற்றினால் பரகால நாயகி பரந்தாமனாகிய தலை 
வன் பால் கொண்டுள்ள எல்லையற்ற அன்பினை 
பக்தி மேம்பாட்டினை - அறிய முடிகிறது . பேரின்ப 
நிலையினை எய்துதற்கு உயர்ந்த சிற்றின்ப நெறியும் 
கருவியாக அமையும் என்பதனை இச்சிறிய திருமடல் 
விளக்கிக் காட்டிப் பேரின்ப உலகிற்கு வழிகாட்டும் 
வாயிலாகத் திகழ்கிறது . 


சிறுகதைகள் : உரை நடையால் ஆக்கப்பட்ட 
புனைகதைகளின் 

வகைகளுள் ஒன்று சிறுகதை . 
புதினத்தையும் குறும் புதினத்தையும் விடச் செறி 
வானது ; அழுத்தமானது . இவை அனைத்தும் கதை 
யிலக்கியத்தின் மாற்றுருவங்கள் . கதை என்ற பெயரில் 
கற்பனை உலகிலேயே நடமாடிய நிலைமாறி எதனை 
யும் உண்மை நோக்கில் , இயற்கையோடு இணைந்து 
நோக்கவேண்டும் என்ற எண்ணம் தோன்றியபோது 
தான் சிறுகதைகளும் புதினங்களும் தோன்றின . சிறு 
கதை ஏதேனும் ஒன்றை மையப்படுத்துவது ; சுருங்கச் 
சொல்லி விளங்கவைப்பது . எனவே , தேவையற்ற 
சொல் ஒன்றுகூட இடம்பெறக்கூடாது என்பர் எட்கர் 
ஆலன்போ ( Edger Allan Pee ) . சிறுகதையில் கட்டுக் 
கோப்பே முக்கியம் என்பர் உருசிய நாட்டு ஆண்டன் 
செக்காவ ( Anton Chekhov ) . நிகழ்ச்சிகளையும் 
உண்மைகளையும் வெளிப்படுத்தும் விதமே முதன்மை 
யானது என்பர் இ சே.ஓ. பிரியன் ( E.J.O. Brian ) . 
குதிரைப்பந்தயம் போல் விறுவிறுப்பாக அமைய 
வேண்டும் என்பர் செட்சுவிக்கு ( Sedgewick ) . வாழ் 
வின் ஏதோ ஒரு சிறுபகுதியை உயிர்க்களையோடு 
படம்பிடித்துக் காட்டுகிறது சிறுகதை . 

எனவே , 
தனித்ததொரு சூழமைவே ( Single Situation )சிறுகதை 
யில் முக்கியம் என்பர் எவ்லான்மே ஆல்பிரைட்டு . 
( Evelynmay Albright ). சுவையான ஒரு நிகழ்ச்சி 
அல்லது சூழ்நிலை அமைப்பு , கவர்ச்சியான ஒரு 
காட்சி , நெருங்கிப் பின்னப்பட்ட சிறு நிகழ்ச்சிகள் , 
ஒருவரின் தனிப்பண்பு . ஒரு சிறு அனுபவம் , வாழ்க்கை 


1 


இச்சிறிய திருமடல் அமைப்பு அகத்துறையில் 
வெறியாட்டயர்தல் என்பதனை ஒத்துள்ளது . தலைவி 
யின் வேறுபாட்டை உணர்ந்த தாய் , பலவாறாக 
எண்ணிக் குறி சொல்வாரை அழைத்து . 

நேர்ந்து 
கொள்கின்றாள் . ஒப்பனையோடு தோழியர்களுடன் 


சிறுகதைகள் 


126 


சிறுகதைகள் 


மரபின் 


யின் ஒரு பெற்றி , அற உணர்வால் விளைந்த ஒரு 
சிக்கல் இவற்றுள் ஏதேனும் ஒன்று அல்லது இவை 
போன்ற ஏதேனும் ஒன்று நல்ல சிறுகதையின் அடிப் 
படையாக அமையலாம் " என்பர் முனைவர் மு.வ. 
சிறுகதைகளுக்கு முதன்மையாக வேண்டும் இருபண்பு 
கள் முழுமையும் , ஒருமை அழுத்தமுமே என்பர் . இந்த 
ஒருமைக்கு மாறாக ஒரு சொலகூட வரக்கூடாது . 
எந்த ஒரு நல்ல சிறுகதையிலும் சொல்வதைவிடச் 
சொல்லாமல் விடுவது தான் மிகுதி . இச்சிறப்பை 
எர்னசுட்டு எமிங்வே மிதக்கும் பனிப்பாறைகளுடன் 
ஒப்பிட்டு விளக்குவார் . கடலுக்கு மேலே கண்ணுக்குத் 
தெரியும் பகுதி மிகக் 

குறைவானது . புலப்படாத 
பகுதியே மிகுதி . அரைமணி நேரத்திலிருந்து இரண்டு 

நேரத்திற்குள படிக்கக்கூடியதாக இருக்க 
வேண்டும் . குறைந்தது சில நூறு சொற்களையும் 
மிகுந்த அளவு 7000-8000 சொற்களையும் கொண 
டிருக்கவேண்டும் என்றும் , தொடக்கக் காலத்தில் 
கருதப்பட்டது . சிறிய கதைகள் எல்லாம் சிறுகதைகள் 
ஆகா என்ற எண்ணம் இப்போது நிலை பெற்றுள்ளது . 
எனினும் , சிறுகதையின் கவர்ச்சியும் வளர்ச்சியும் 
போதுமான அளவு அமைந்த அதன் சுருக்கத்திலேயே 
இருக்கிறது எனலாம் . சில பாத்திரங்களை உள்ளடக் 
கிய ஒன்றிரண்டு காட்சிகளில் ஒரு கருப்பொருளை 
விளக்குவதே சிறுகதை என கூறுவது ஓரளவு 
பொருத்தமாகலாம் . இதுதான் சிறுகதை எனத் 
திட்டவட்டமாக வரையறுக்க இயலாது . 


புனை கதைகள் தோன்றின . அமெரிக்கச் சிறுகதை 

தோற்றுவாயாக கி.பி. 1819 , 1820 - ஆம் 
ஆண்டுகளில் 

வெளி வந்த வாசிங்டன் இர்வின் 
( Washington Irvin ) என்பார் எழுதிய குறிப்பேடு 
தான் அமைந்தது . அதில் உள்ள இரிப்வான் விங்கிள் 
( Rip Van Winkle ) என்பது தான் முதல் அமெரிக்கச் 
சிறுகதையாகும் . எட்கர் ஆலன்போ,, 

நதானியல் 
ஆத்தர்ன் என்போர் கி.பி. 1832 - ஆம் ஆண்டில் சிறு 
கதைகளை எழுதத் தொடங்கினர் . ஆலன்போவின் 
பங்குக் குறிப்பிடத் தக்கது . பிரெஞ்சு நாட்டில் மாப் 
பசானும் உருசிய நாட்டிய துர்க்கசேவ் , செக்காவ் 
ஆகியோரும் 

சிறுகதையை வளர்த்துள்ளனர் . 
தொடக்கக்காலத்திலேயே இருவேறு வகையான போக் 
குகள் தென்பட்டன . மாப்பசான கதைகளில் மரபு 
நிகழ்ச்சிகளுக்கு முதன்மை தரப்பட்டது . செக்காவ் 
கதைகளில் மனித எணணங்களுக்கு முதன்மை தரப் 
பட்டது . இவ்விரு மரபுகளிலிருந்தும் வடிவக் கட்ட 
மைப்பை முதனமைப்படுத்தும் மூன்றாம் மரபு 
தோன்றியது . இலக்கிய வளர்ச்சியிலும் சிறுகதை 
வளர்ச்சியே முன்னணியில் நிற்பதாக அறியப்படு 
கிறது . இதற்குக் காரணம் மக்களின் மனப்போக்கும் 
இதழ்களின் ஆதரவுமேயாகும் . 


மணி 


| 


| 


|| 


இந்தியாவில் சிறுகதை : இந்தியாவில். வங்காள 
மொழியில் தான் முதன் முதலாகச் சிறுகதை இலக் 
கியம் செழித்து வளரத் தொடங்கியது . இரவீந்திர 
நாத தாகூர் 

புதுமரபின் முதல்வராகத் தம்மை 
வெளிப்படுத்திக் கொண்டவர் . அசாமிய மொழியில் 
எல் . என் . பெசுபரூவா என்பாரும் , உருது மொழியில் 
பிரேம்சந்தும் , இந்தியில் கிசோரிலால கோசுவாமி 
யும் ; தெலுங்கில் குசராடா அப்பாராவும் மராத்தி 
யில் திலகர் கிருட்டிணாவும் சிறுகதை இலக்கியத்தைத் 
தொடங்கி வைத்தார்கள் . சுருங்கச் சொன்னால் 
இருபதின் தொடக்கப் பகுதியில் சற்று முன் பின்னாக 
இந்திய மொழிகள ஒவ்வொன்றிலும் சிறுகதை இலக் 
கிய வடிவம் பிறந்தது எனலாம் . 

பழந்தமிழில் சிறுகதைக் கூறுகள் : சிறுகதையின் 
வடிவம்தான் புதியதே தவிரக் கதைகள் புதிதல்ல . 
தொல்காப்பியச் செய்யுளியல் 171 - ஆம் நூற்பாவில் 
வரும் பொருளொடு புணர்ந்த பொய்ம்மொழி என்ற 
தொடருக்குப் பேராசிரியர் தரும் உரை மூலம் கதை 
புனைந்துரைத்தல் பண்டை இயல்பு என்பதை உணர 
முடிகின்றது . கலித்தொகையில் வரும் சில பாடல்கள் 
சிறுகதைகள் போன்றே அமைந்துள்ளன . காப்பியங் 
களில் வரும் ( சிலம்பு , மேகலை ) கிளைக்கதைகளும் 
இன்றைய சிறுகதைப் போக்கினையே நினைவூட்டு 


உலக அரங்கில் சிறுகதை : உலக நாடுகள் எல்லா 
வற்றிலும் மிகப் பழங்காலத்திலேயே கட்டுக்கதை 
களும் நீதிககதைகளும் வழங்கப்பட்டு வந்துள்ளன 
இக்கதைகளில் பல இயற்கை இறந்த நிகழ்ச்சிகளைச் 
சித்திரிப்பவை . வரலாற்றை நோக்கும்போது மனிதன் 
பல்வேறு வகைகளில் கதை கூறி மகிழ்ச்சி அடைந் 
துள்ளான் எனத் தெரிகிறது . நையாண்டிக்கதை 
நூதனக்கதை , ஒட்டுவமைக்கதை , மந்திரதந்திரக் 

கட்டுக்கதை என்ற வகைகளைக் காணமுடி 
கிறது . இவற்றின் மேல் வளர்ச்சியாக கி.பி. 19 - ஆம் 
நூற்றாண்டில் தோன்றிய சிறுகதையைக் கருதுவதில் 
தவறில்லை . மேலும் அந்த நூற்றாண்டில் வணிக 
விவசாயமும் கைத்தொழில் வளர்ச்சியும் பெருக நில 
மானிய அமைப்புச் சிதையத் தொடங்கியது . இதன் 
தாக்கத்தால் கூட்டுக்குடும்ப வாழ்க்கை 

முறை 
சிதைந்து 

மனிதன் 

முதன்மை பெறத் 
தொடங்கினான் . தனிமனிதனுக்கும் சமுதாயத்திற் 
கும் உள்ள மரபுவழி உறவு பிறழத் தொடங்கியது . 
இதனால் , ஏற்பட்ட தனிமனித , சமுதாயச் சிக்கல்கள் 
புனைகதைவடிவில் ( புதினம் , சிறுகதை ) வெளிவரத் 
தொடங்கின . அமெரிக்கா , உருசியா , பிரான்சு , செரு 
மனி ஆகிய நாடுகளில் உரைநடையில் அமைந்த 


கதை 


தனி 


கின்றன . 


காலக் கதை 


தொடக்க 

முயற்சிகள் : தமிழில் 
முதன் முதலில் உரைநடையில் சிறுகதையை எழுதி 


- 


சிறுகதைகள் 


127 


சிறுகதைகள் 


காட்டுவது . கதைப்பின்னல் என்பது அவ்வாறு அமை 
யும் நிகழ்ச்சிகளிடையே காரண காரிய இயைபினை 
அமைத்துக் காட்டுவது . கதைப்பின்னலின் மூலம் 
கதாசிரியன் தனித்தன்மை புலனாகும் . 


யவர் வீரமாமுனிவர் ஆவார் ( கி.பி. 1680-1748 ) 
அவர் எழுதி கி.பி. 1845 - ஆம் ஆண்டில் வெளியான 
பரமார்த்த குருகதை , மக்கள் பேசும் எளிய வழக்கில் 
ஆனது . அன்றைய இந்து மதத் துறவிகளை எள்ளி 
நகையாடுதற் பொருட்டு எழுதப்பட்ட இது உரை 
நடை அங்கதம் என்ற பாராட்டையும் பெற்றுள்ளது . 
மேலை நாட்டார் குறிப்பிடும் புனைகதை என்னும் 
வகையில் இதனை அடக்கலாம் . இக்கால கட்டத்தில் 
தாண்டவராய முதலியாரால் எழுதப்பட்ட பஞ்ச 
தந்திர வசனமும் , கதாமஞ்சரியும் , வீராசாமி செட்டி 
யாரின் விநோதரச மஞ்சரியும் ( கி.பி .1876 ) வெளி 
வந்தன . சி . மாணிக்க முதலியாரின் கதாசிந்தா 
மணியும் ( கி.பி. 1873 ) , இராசேந்திரம்பிள்ளையின் 
பூலோக விநோதக் கதைகள் ( கி.பி .1879 ) ஆகியன 
வும் இக்காலப் பகுதியில் எழுந்தன . பண்டித எம் . 
எசு . நடேச சாத்திரியார் திராவிட மத்திய காலக் 
கதைகள் , தக்காண பூர்வ கதைகள் ஆகியவற்றை 
கி.பி. 1886 - ஆம் ஆண்டு வெளியிட்டார் . இவ்வாறு 
வெளிவந்த கி.பி. 19 - ஆம் நூற்றாண்டுக் 

கதை 
ஒருசேர நோக்கும்போது கற்பனையும் 
உணர்ச்சியும் புலப்படக் கதை சொல்லும் நாட்டம் 
பண்டைக் கதாசிரியர்களுக்கு இருந்தமை நன்கு 
புலனாகிறது . 


பாத்திரப்படைப்பு : சிறுகதையின் பாத்திரப்படைப்பு 
முக்கியமானது . ஆனால் , முதன்மையானது என்று 
கூற இயலாது . பாத்திரமே கதைப் பின்னலை உரு 
வாக்குகிறது . கதைப்பின்னல் பாத்திரத்தின் விளை 
வாகவும் அதனைச் சார்ந்ததாகவும் அமைகிறது . 
பாத்திரங்களைப் படைப்பதில் இரண்டு முறைகள் 
உள்ளன . 1. நேரடி முறை ( Expository Method ) 
2. நாடக முறை ( Dramatic Method ) . பாத்திரப் 
பண்புகளை ஆசிரியரே நேரடியாக விளக்கலாம் . 
அல்லது பாத்திரங்களின் எண்ணம் , கூற்று , உரை 
யாடல் , செயல் இவற்றாலும் விளக்கலாம் . 


களை 


வகை 


நோக்கு 

நிலை : கதை யாரால் கூறப்படுகிறது . 
கதையில் அவருக்குள்ள நிலையென்ன என்பதை இது 
எடுத்துரைக்கிறது . நோக்கு நிலையில் பல 
உண்டு . கருப்பொருளுக்கேற்பவே நோக்குநிலை அமை 
யும் . படர்க்கைக்கூற்று நோக்குநிலை ( Third Person 
Point of View ) , தன்மைக்கூற்று நோக்கு நிலை ( First 
Person Point of View ) , பல்வேறுபட்ட நோக்கு நிலை 
( Multiple Point of View ) , முழு உரையாடல் முறை 
( All Dialogue Method ) , கடிதமுறை ஆகிய நோக்கு 
நிலைகள் குறிப்பிடத்தக்கன. 


சிறுகதைக் கூறுகள் : சிறுகதைக் கூறுகளில் சிறப் 
பாகக் குறிக்கத் தக்கவை 1. கருப்பொருள் ( Theme ) , 
2. கதைப்பின்னல் ( Plot ) , 3 . பாத்திரப்படைப்பு 
( Characterisation ) . 4. நோக்குநிலை ( Point of 
View ) , 5. பின்னணி ( Settings ) என்னும் ஐந்துமாகும் . 
இக்கூறுகள 

அனைத்தும் ஒன்று மற்றொன்றோடு 
இணைந்து செயற்பட்டுச் சிறுகதைகளுக்கு ஒரு 
வடிவத்தையும் ( Form ) , அமைப்பினையும் ( Stru 
ctures ) தருகின்றன . ஒருமுக விளைவையும் ( Unified 
Effect ) உண்டாக்குகின்றன . 


பின்னணி கதை நிகழும் இடம் ( Place ) , காலம் 
( Time ) ஆகிய இரண்டையும் குறிப்பதாகும் ஆசிரியர் 
நன்கு பழகிய இடங்களைப் பின்னணியாகக் கொண் 
டால் கதை சிறப்புப்பெறும் . 


கருப்பொருள் : கருப்பொருள் என்பது கதையின் 
மொத்த வடிவமும் சுருக்கமாக உணர்த்தும் முழுப் 
பொருளே ஆகும் . ஒரு படைப்பில் கருப்பொருள் 
நேரடியாகவோ மறைமுகமாகவோ அமையலாம் . 
கதைப்பொருள் ( Subject Matter ) என்பதும் கருப் 
பொருள் ( Theme ) என்பதும் வேறு வேறானவை . 
கதை எதைப் பற்றியது என்பதைக் கூறுவது கதைப் 
பொருள் . கதையின் எல்லாக் கூறுகளும் ஒன்றாக 
இணைந்து நின்று உணர்த்தும் முழுப்பொருள் யாது 
என்பதைப் பற்றிக் கூறுவது கருப்பொருள் . 


தமிழ்ச் சிறுகதை முன்னோடிகள் : இந்திய 
மொழி இலக்கிய வரலாறுகளில் ஒரு பரவலான 
மறுமலர்ச்சி அரும்பத் தொடங்கிய காலம் கி.பி. 
19 - ஆம் நூற்றாண்டின் முடிவும் 20 - ஆம் நூற்றாண் 
டின் தொடக்கமும் ஆகும் . ஆங்கிலக் கல்வியும் 
ஆங்கில இலக்கிய அறிமுகமும் இந்த மறுமலர்ச்சி 
யின் தூண்டுதல்களுக்குக் காரணங்களாக இருந்தன . 
ஆங்கில இலக்கிய உலகில் செல்வாக்குப் பெற்றிருந்த 
இலக்கிய வகைகளை இக்காலப் பகுதியில் வாழ்ந்த 
ஆங்கிலம் கற்ற தமிழறிஞர்கள் தமிழில் அறிமுகம் 
செய்ய விரும்பினர் . இவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் 
கள் பாரதி , வ.வே.சு., மாதவையா ஆகியோராவர் . 
மூவரும் இலட்சிய நோக்கு ( Idealism ) உடையவர் 
கள் . இலக்கியவாதிகளாக வாழ்ந்தவர்கள் என்பதை 
விட அரசியல் சமூக இயக்கங்களின் தலைவர்களாக 
விளங்கியவர்கள் என்பது பொருந்தும் . அவர்கள் 


கதைப்பின்னல் : கதை ( Story ) என்பதும் கதைப் 
பின்னல் ( Plot ) என்பதும் ஒன்றல்ல . கதையென்பது 
காலமுறைமைப்படி நடந்த நிகழ்ச்சிகளை அடுக்கிக் 


சிறுகதைகள் 


128 


சிறுகதைகள் 


1925 - க்குப் பிறகு ஏறத்தாழ 7,8 ஆண்டுகள் வளர்ச்சி 
பெறவிலலை . விடுதலை தாகம் கொழுந்து விட்டெரிந்த 
தாலும் , கதைகள் இளைஞர் மனத்தைக் கெடுப்பன 
என்ற தவறான 

எணணம் முதியோர் நடுவே ஏற் 
பட்டு விட்டதாலும் சிறுகதை நூலகம் தேக்கமடைந் 
தது . 


உயர 


விளம்பர நோக்கத்துடனேயே சிறுகதைகளைப் 
படைத்தவர்கள . 

பாரதி : இவர் 1908-1918 ஆகிய காலப்பகுதி 
யில் தாகூரின் சில கதைகளைத் தமிழில் மொழியாக் 
கம் செய்தார் . மேலும் , பழைய மரபினை யொட்டி 
கிளிக் கதை , நவதந்திரக் கதை ஆகியவற்றையும் 
எழுதினார் . அவை சிறிய கதைகள் என்ற அளவில் 
நின்றுவிட்டனவே தவிரச் சிறுகதைகளாக 
வில்லை . எனினும் , பாரதியார் செய்துவைத்த அறி 
முகம் தமிழ்ச்சிறுகதை வரலாற்றில் ஒரு நல்ல அடித் 
தளமாக அமைந்தது என மதிப்பிடுகிறார் இரா . 
தண்டாயுதம் . 

வ.வே சு . : புதிய தமிழ்ச் சிறுகதை இலக்கியத் 
தின் தந்தை என்ற புகழுக்குரியவர் வ.வே.சு. ஐயர் 
ஆவர் . ஆங்கிலம் , பிரெஞ்சு, இலத்தீன் , கிரேக்கம் 
செருமானியம் ஆகிய மொழிகளில் புலமை மிகுந்த 
வர் . வ.வே.சு. ஐயரால் 1915 - ஆம் ஆண்டளவில் 
எழுதப்பட்டு 1927 - ஆம் ஆண்டில் மங்கையர்க் 
கரசியின் காதல் என்ற பெயரில் நூலாக வெளிவந்த 
சிறுகதைகள் மேலைச் சிறுகதைக் கூறுகளைப் பின் 
பற்றி உருவானவை . சிறுகதைகளைச் சமுதாய 
மாற்றத்திற்குப் பயன்படுத்தலாம் என்று நம்பியவர் . 
காதலும் வீரமும் இவர் தம் பாடுபொருள்கள் . காவி 
யப் பாங்கும் நாடக உத்திகளும் இவர்தம் கதைத் 
தன்மைகள் . இவரது குளத்தங்கரை அரச 
சொன்னகதை என்பதே தமிழின் முதற் சிறுகதை 
என்ற பெருமையினைப் பெறுகிறது . பாடுபொருளா 
லும் பாத்திரப் படைப்பாலும் நோக்குநிலையாலும் 
உத்திச் சிறப்பாலும் மொழி நடையாலும் சிறப்புப் 
பெறுவது இக்கதை என்பர் மா . இராமலிங்கம் . சிறு 
கதை என்ற இலக்கிய வடிவத்தின் கட்டமைப்பைப் 
பற்றிய அறிவு " இவரிடம் முழுமையாக இருந்தது 
என்பர் ஆய்வாளர் . நம்பகத்தன்மை , கலைத்தன்மை 
இவர் படைப்புகளில் குறைவு . கதைகளுக்கு முன் 
சூசிகை அல்லது முன்னுரை என்ற 

பெயரில் கதை 
விளக்கம் தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் . 

மாதவையா : இவருடைய சிறுகதைகள் ( கி.பி. 
1872-1925 ) குசிகர் குட்டிக் கதைகள் என்ற பெயரில் 
இரண்டு தொகுதிகளாக 

வெளிவந்தன . 

முதலில் 
ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு மொழியாக்கம் செய்யப் 
பெற்றவை இவை . சமூகக் சீர்திருத்தமே இவர் 
நோக்கம் . சிறுகதைகளைக் கருவியாகக் கொண்டு 
சாதி வேற்றுமை , குழந்தைமணம் , பொருந்தா மணம் , 
மூடநம்பிக்கைகள் போன்றவற்றை எதிர்த்துப் பிரச் 
சாரம் செய்தவர் . கலைத்தன்மை இவர் கதைகளில் 
குறைவு . சிறுகதையின் உருவத்துக்கு வ.வே.சு ; உள்ள 
டக்கத்துக்கு மாதவையா எனப் பாராட்டுவர் சி.சு. 
செல்லப்பாவும் இரா.தண்டாயுதமும் , சிறுகதைத்துறை 


மரம் 


மணிக் கொடியும் பிற இதழ்களும் : 

சிறு 
கதை 

1930 முதல் மீண்டும் உயிர்ப்புப் பெறத் 
தொடங்கியது . கல்கி , இரா . கிருட்டிண மூர்த்தி , 
கே . சீனிவாசன் , சங்கு சுப்பிரமணியம் , டி.எசு . சொக்க 
லிங்கம் ஆகியோரை ஆசிரியராகக் கொண்டு வெளி 
வந்த ஆனந்தவிகடன் , மணிக்கொடி ,சுதந்திரச் சங்கு , 
காந்தி ஆகிய இதழ்கள் சிறுகதையாளர்க்கு ஊககம் 
அளித்தன . கல்வியறிவு பெற்ற நடுத்தர வருக்கத்தி 
னர் ஆர்வத்தோடு இத்துறையில் ஈடுபட்டனர் . 
எனவே , கதையிலக்கியம் பற்றிய கட்டுரைகளும் 
விவாதங்களும் இதழ்களில் வெளிவரத் தொடங்கின . 
1933 - இல் அரசியல் ஏடாகத் தோன்றி 1935 - இல் 
முழுக்க முழுக்கச் சிறுகதை ஏடாக மலர்ந்த மணிக் 
கொடி , சிறுகதை இலக்கிய வானில் ஒரு விடிவெள்ளி 
எனப் 

புகழப்பெறுகிறது . பல புதிய எழுத்தாளர் 
தோன்றினர் . உலகத்தின் சிறந்த கதைகளோடு 
போட்டியிடக்கூடிய பல சிறுகதைகள் இவ்வேட்டில் 
வெளிவந்தன . புதுமைப்பித்தன் , கு.ப. இராச 
கோபாலன் , எம்.வி. வெங்கட்ராமன் , கா . நா . சுப்பிர 
மணியம் , பிஎசு.இராமையா , ஆர் . சண்முகசுந்தரம் , 
ந . சிதம்பர சுப்ரமணியம் , கி.ரா., தி.ச.ர. , ந . பிச்ச 
மூர்த்தி , சி.சு. செல்லப்பா , சங்கு 

சுப்பிரமணியம் 
போன்ற பல்வேறு நோக்கும் போக்கும் உள்ளவர்கள் 
இவ்விதழில் தரமான சிறுகதைகளைப் படைத்தனர் . 
இவர்கள் அனைவரும் புதியன படைக்க விரும்பியவர் 
என்பது குறிப்பிடத்தக்கது . புதுமைப்பித்தனின் 
ஞானக்குகை , ந . பிச்சமூர்த்தியின் தாய் தி.ச.ர. 
வின் பைத்தியக்காரி முதலிய கதைகள் குறிப்பிடத் 
தக்கனவாகும் . மொழிபெயர்ப்பு , தழுவல் கதைகளுக் 
கும் இவ்விதழ் இடம் தந்தது . கலைமகள் , பாரத 
மணி , அனுமான் , க.நா.சு. வின் சூறாவளி , சந்திரோ 
தயம் , கு.ப.ரா. வின் கிராம ஊழியன் , வி , ஆர் . இராச 
கோபாலனின் கலாமோகினி , தேனீ ஆகிய இதழ் 
களும் இலக்கியத்தரமான கதைகளை வெளியிட்டு வந் 
தன . இவ்விதழ்களின் மூலம் தங்களை இனங்காட்டிக் 
கொண்ட எழுத்தாளர்களாக வல்லிக்கண்ணன் , 
தி . சானகிராமன் , லா.ச.ரா. ஆகியோரைக் குறிப் 
பிடலாம் . ஆனந்தவிகடனும் ( 1933-34 - ஆம் ஆண்டு 
களில் ) கல்கியும் நடத்திய சிறுகதைப் போட்டிகள் 
கதை வளர்ச்சிக்குப் பெரிதும் உதவின . 

சிறுகதைத் துறையில் பெண்கள் : பெண் 
களுள் வை . மு . கோதைநாயகி அம்மாள் , பண்டிதை 


ப 


சிறுகதைகள் 


129 


சிறுகதைகள் 


இரா . இரங்கநாயகி ,, கி . சரசுவதி , சரோசா இராம 
மூர்த்தி , கமலா விருத்தாசலம் , கி.சாவித்திரி அம்மாள் , 
குமுதினி , எம் . எசு . கமலா , கு.ப. சேது அம்மாள் 
முதலியோர் குறிப்பிடத்தகுந்த தொடக்க காலச் 
சிறுகதையாசிரியர்கள் ஆவர் . சிறுகதை எழுதியவர் 
களுள் 1930-59 என்ற காலப்பகுதியில் குறிப்பிடத்தகுந் 
தவர்கள் புதுமைப்பித்தன் , கு.ப. இராசகோபாலன் ,, 
கல்கி , பி . எசு . ராமையா , ந . சிதம்பர சுப்பிரமணியன , 
ந . பிச்சமூாத்தி , மௌனி , ஆகியோர் . 


விடலாம் . எளிய சொறகள மூலம் ஆழ்ந்த நினைப்பு 
களை உருவாக்கியவர் , உரையாடற் கலையில் வல்ல 
வர் . பொருளாதார முறையால் பெண்ணுலகச் சிக் 
கல்களை இவர் அணுகவில்லை என்பது குறிப்பிடத் 
தக்கது . எனினும் , தனிமனிதப் போக்கிலும் சமுதாயப் 
போக்கிலும் மாறுதல்களை விரும்பியவர் . இவர் 
கதைகளில் மின்னற்கலை , விடியுமா ? அடிமறந்தால 
ஆழம் , அர்ச்சனை , உரூபாய் , ஆற்றாமை , சிறிது 
வெளிச்சம் , மோகினிமாயை ஆகிய கதைகள சிறப் 


பானவை . 


புதுமைப்பித்தன் : காப்பிய 

வரலாற்றில் , 
கம்பன் பெறும் இடத்தைச் சிறுகதை வரலாற்றில் 
புதுமைபித்தன் பெறுகிறார் என்பர் 

ஆய்வாளர் . 
இவர் எழுதியனவாக ஏறத்தாழ 102 கதைகள் . 
கிடைத்துள்ளன . துடி துடிக்கும் உயிரோட்டமுள்ள 
வேகமான நடை , துணிவாகக் 

கையாளப்பட்ட 
கதைக் கருக்கள் , மனத்தில் நிற்கக் கூடிய கதை மாந் 
தர்கள் , கதைப் பொருள்களின் இயல்புக்கேற்பச 
சொல்லும் முறை இவை புதுமைப்பித்தன் கதைகளை 
ஒப்பற்ற கதைகளாக்கிவிட்டன. சிறுகதையின் உருவம் , 
உள்ளடக்கம் , உத்தி அனைத்திலும் சோதனை பல 
செய்து , சாதனை, கண்டவர் . வறுமையும் , வருக்க 
பேதமும் இவரது தவிர்க்கமுடியாத சிக்கல்கள் . இவர் 
கதைகளின் அடிப்படை உணர்ச்சி நம்பிக்கை வறட்சி . 
விரக்தியும் கசப்பும் இவர் இயல்பு . 


கல்கி : இவர் தமிழ்ச் சிறுகதைகளைப் பொதுமக் 
களின் சுவைக்கு உட்படுத்தியவராவர் ; அதன் அகல 
வளர்ச்சிக்குக் காரணமானவர் . படிப்பவர்களின 
மகிழ்ச்சியையும் உணர்ச்சியையும் முன் நிறுத்தி எழுத 
எண்ணியதால் மிக விரிவாக எழுதுவது இவர் இயல 
பாகிவிட்டது . ஏராளமான நிகழ்ச்சிகளை உளளடக் 
கியே இவர் தம் பல சிறுகதைகள் எழுதப்பட்டுள்ளன . 
கதைத் தொடக்கம் சிறப்பாக இருக்கும் . முடிவுகள் 
சுமாரானவை . பாத்திரப் படைப்பிலும் உரையாடற் 
பாங்கிலும் ஓரளவு வெற்றிபெற்றுள்ளார் . நகைச்சுவை 
இழையோட எழுதுவது இவர் இயல்பு . கதைப்பின்ன 
லில் மிகையார்வம் உடையவர் . எதிர்பார்ப்பு , புதிர் 
ஆகியவற்றை விரும்பிக் கையாண்டவா . நம்பகத் 
தன்மை இவர் கதைகளில் மிகக்குறைவு . சிறுகதைப் 
பொருள் வளர்ச்சிக்கும் இதழ்களின் மூலம் அதன் 
பரவலுக்குக் காரணமாக அமைந்தவர் . இவா தம் 
கதைகளுள் சாரதையின் தந்திரம் , ஒன்பது குழிநிலம் . 
விடமந்திரம் , கேதாரியின தாயார் ஆகியன சிறப் 
பானவை . 


முதன் முதலில் சிறுகதை இலக்கியத்தில் உண்மை 
நெறியைப் புகுத்தியவர் , நினைவோட்ட உத்தியைக் 
கையாண்டவர் இவரே எனப் பாராட்டுவர் . மேலும் 
தமிழ்ச் சிறுகதையைத் தமிழ் இலக்கிய 

மரபுடன் 
இணைத்தார் . தமிழ் இலக்கிய மரபில் வரும் நிகழ்ச்சி 
களைத் தலைசிறந்த கதைகள் ஆக்கினார் என்று 
பாராட்டி அன்று இரவு , சாபவிமோசனம் , சிற்பியின் 
நரகம் , அகல்யை , கபாடபுரம் ஆகிய கதைகளை 
எடுத்துக் காட்டுவர் பா . சிவத்தம்பி . இவர் எழுதிய 
கதைகளுள் கடவுளும் கந்தசாமிப்பிள்ளையும் , மனித 
யந்திரம் , நாசகாரக் கும்பல் , மிசின் யுகம் , தெருவிளக்கு , 
கவந்தனும் காமனும் , கயிற்றரவு , வழி , 
மல்லிகை முதலியன குறிப்பிடத்தகுந்தவை . 


வாடா 


கு ப.ரா .: பெண்மையின் மென்மையும் நளினமும் 
இவர் கதைகளில் காணப்படுகின்றன . நிகழ்ச்சிகளை 
விட நிகழ்ச்சிகளால் எழும் உணர்வு நிலையே இவர் 
கதைகளில் மிகுதியாகச் சித்திரிக்கப்படுகிறது . இவர் 
கதைகளுள் பெரும்பாலானவற்றின் பாடுபொருள் 
ஆண் பெண் உறவு . 

பெண்ணின் மனநிலைகளை , 
உணர்ச்சி முனைப்புகளை , 

ஆழமாக , அகலமாக , 
நுட்பமாக , கூர்மையாக , நாகரிகமாக இவர்போலக் 
கணடவர் இன்றுவரை எவருமிலர் என்றுகூடக் கூறி 


க.நா சுப்பிரமணியம் : இவர் சிறந்த கலைப்படைப்பு 
களையும் சாதாரண பத்திரிகைக் கதைகளையும் 
படைத்தவர் . சாவித்திரி , மணிக்கூண்டு , கிரகப்பிர 
வேசம் என்பன இவர் தம் கலைப்படைப்புகள் , மனித 
வாழ்வின் சில அடிப்படைச் சிக்கல்களே இவர் கதை 
களில் முதன்மை பெறுகின்றன . உணர்வு அடிப்படை 
யில் இன்றி அறிவு அடிப்படையில் சிக்கல்களை அணுகி 
யவர் . சோதனை உணர்வுடன் சில 

கதைகளைப் 
படைத்துள்ளார் . 

ந பிச்சமூர்த்தி : இவர் செறிவு , குறிப்பு நுட்பம் , 
கவிதைப் பண்பு அமையத் தத்துவப் பார்வையோடு 
கதை எழுதியவர் . தனி மனிதப் பண்பாடே சமுதாய 
நல்வாழ்விற்கு அடிப்படை என்ற கொள்கையாளர் . 

மௌனி : புதுமைப்பித்தனால் சிறுகதை உலகின் 
திருமூலர் எனப் பாராட்டப்பட்டவர் மௌனி . இவர் 
ஆன்மிகக் கலைஞர் . அகவயமான செய்திறன் நிறைந்த 
கதைப்போக்கை உடையன இவர் கதைகள் . வர் 


வா . க . 9 - 9 


சிறுகதைகள் 


130 


சிறுகதைகள் 


மாயாவாதக் கொள்கையில் ஈடுபட்டவர் . இவர் தம் 
பாடுபொருள இருண்மை நிறைந்தது மொழிநடை 
மருட்சியைத் தோற்றுவிப்பது . பிரபஞ்சகானம் , அழி 
யாச்சுடர் , மனக்கோலம் , மாறுதல் , எங்கிருந்தோ 
வந்தான் ஆகிய கதைகள் சிறப்பானவை . 


தடைகள் 


நுவல்பொருளும் வடிவமும் : இக்காலகட்டக் கதை 
களின் நுவல் பொருளகளை 1. திருமணச் சிக்கல்கள் 
( குழந்தைமணம் , பொருந்தாமணம் , கைம்பெண் 
மணம் ) , 2. திருமண முறையில் உள்ள 
( சீதனம் , சாதகம் , உடற்குறைபாடு . சாதிகள் ) 
3. குடும்பச சிக்கல்கள் மற்றும் குடும்ப உறவு , 
4. காதலும் 

காமமும் , 5. குழந்தைமணம் , 6. எழுத் 
தாளர் வாழ்க்கை , 7. காந்தியச் சிந்தனைகள் ( மது 
விலக்கு , 

தீண்டாமை , விடுதலை ) , 8. சமுதாயத் 
தீமைகள் ( சாதிக் கொடுமையும் மதமாற்றமும் ) , 
9. தனி மனிதனும் சமூகமும் , 10. ஆனமிக அனுப 
வங்கள் , 11. சாவு , 12. வரலாற்றுச் செய்திகள் , 13 , 
இயற்கை இறந்த கூறு , 14. புராணம் என்ற தலைப் 
புகளில் வகைப்படுத்துவர் மா . இராமலிங்கம் . 


வடிவங்களைப் பின்னல் சிறந்த கதைகள் , புறச் 
சட்டகக் கதைகள் , பாத்திர வரைபடக் கதைகள் , 
வட்டாரக்கதைகள் அக நோக்குக் கதைகள் , உருவகக் 
கதைகள் , நையாண்டிக்கதைகள் , நகைச்சுவைக் கதை 
கள் , ஒட்டுவமைக்கதைகள் எனப்பிரித்துக்காட்டுவர் . 


லா.ச.ரா. தமிழ்ச் சிறுகதை இலக்கிய உலகில் 
தனித்தன்மை நிரம்பியவர் . கவிஞனாகவும் தத்துவா 
சிரியராகவும் முகங்காட்டுபவர் . நெருப்பு என்றால் 
வாய் வேக வேண்டும் என்ற கொள்கையாளர் . குடும் 
பமே இவரது பல கதைகளின் கதைக்களமாகும் . 
வெளியீட்டில் தமக்கெனத் தனிமுறையை உடையவர் . 
வார்ததைச் சிக்கனம் இல்லாதவர் ; அலங்கார நடை 
யாளர் ; பிற உத்திகளைப் பின்பற்றியிருந்தாலும் நன 
வோடை 

உத்தியில் நனிசிறந்தவர் . இவரது பாத் 
திரங்கள் மனமுதிர்ச்சியும் தத்துவப் போக்கும் உடை 
யவை பாற்கடல் இவரது முதன்மையான கதை . 
சாவித்திரி , சுவாலை , 

ஆடுபுலி , கொட்டுமேளம் , 
இதழ்கள் முதலியன ஏனைய சிறந்த கதைகள் . 

தி . சானகிராமன் : மனிதனிற் காணப்படும் தனித் 
துவப் பண்பின் 

ஆழத்தைக் காண 

காண முனைந்தவர் . 
மானுடநேயம் , உயர்களிடத்து அன்பு , இரக்கம் , மன் 
னிப்பு ஆகியவற்றையே கதைப்பொருள்களாகத் திரும் 
பத் திரும்பச் சொன்னவர் . பழமை புதுமை இரண் 
டுக்கும் பாலமாக விளங்கி இரணடிலும் உள்ள நல்ல 
வற்றை எடுத்துக்காட்டியவர் . 

மரபு 

வழியான 
கட்டுப்பாடுகளை மீறித் துணிச்சலான கதைக் கருக் 
களைக் கையாண்டவர் . காத்திருந்து கதை படைத் 
ததால் உருவம் சிறந்த கதைகளைத் தமிழுக்குத் 
தந்தவர் . உரையாடற் கலையில் வல்லவர் . தஞ்சை 
மாவட்ட வட்டார வழக்கைத் தேவையான அளவு 
சிறப்பாகக் கையாண்டவர் . இவருடைய கதைக் கருக் 
களை , 1. மானுடநேயம் சிறப்பு , 2. பண்புக் குறைகள் , 
3. உழைப்பின் உயர்வு , 4. இறைப்பற்று , 5. குடும்ப 
நல உறவுச் சிக்கல்கள் , 6 , துறவுச் சிந்தனைகள் , 
7.பெண்கள் நிலை , 8. தீமைகள் - போராட்டங்கள் என 
எண்வகைப் படுத்துவர் ஆய்வாளர் . பஞ்சத்து ஆண்டி , 
மறதிக்குக்கடன் தீர்ந்தது , கண்டாமணி , கோபுர 
விளக்கு , சிவப்பு ரிக்சா , மனம் , செய்தி , மேரியின் 
ஆட்டுக்குட்டி , தேடல் , இவனும் அவனும் நானும் 
போன்ற கதைகள் சிறந்த கதைகளாகும் . 

செயகாந்தன் : தொடக்க காலத்தில் புதுமைப்பித் 
தனைப் போல இடைக்காலத்தில்சிறந்து விளங்கிய 
வர் செயகாந்தன் . சமுதாயச் கிக்கல்களின் சிக்கலே 
இவர் கதைகள் . இலக்கியத்தரமான கலத 

சனரஞ்சகமாக அமையமாட்டா என்ற கருத் 
தைப் பொய்யாக்கியவர் . சரசுவதி என்ற முற் 
போக்குப் பத்திரிகையின் மூலம் தம்மை வெளிப்படுத் 
கொண்டவர் . இணையில்லாச் 

சிறுகதை 
எழுத்தாளராக 55-70 என்ற காலப்பகுதியில் புகழ் 
பூத்தவர் . உயிரோட்டமான நடை , வலுவான 
சொற்கள் , உணர்ச்சி கலந்த நிகழ்ச்சிப் பின்னல்கள் 
இவர் கதைகளில் காணக்கிடப்பவை . உருவத்தைவிட 
சிறுகதைப் பாடு பொருளில் கவனம் செலுத்தியவர் . 


1950-70 ஆகிய காலப் பகுதியில் எழுதியோருள் 
விந்தன் , அகிலன் , சிதம்பரரகுநாதன் , கு . அழகிரி 
சாமி , லா . ச . இராமாமிர்தம் , தி . சானகிராமன் , 
சி.சு. செல்லப்பா , தி.சர. , இராசாசி , மு.வ. , க.நா. 

செயகாந்தன் , ஆர் . சூடாமணி , அநுத்தமா , 
இராசம் கிருட்டிணன் , நா . பார்த்தசாரதி , சுந்தர ராம 
சாமி முதலியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் . 


சு . , 


மேலே குறிப்பிடப்பட்ட எழுத்தாளர்களுள் சிலர் 
1940 முதலே எழுதத் தொடங்கினாலும்கூட 50-70 
என்ற காலப்பிரிவில் தான் தங்களை நிலைநிறுத்திக் 
கொண்டவர்களாவர் . 


கள் , 


திக 


அகிலன் : ஏறத்தாழ 176 கதைகள் எழுதியுள்ளார் . 
கதைச்சுவை கெடாமல் தாம் உணர்த்த வேண்டிய 
வற்றை மிக நேர்த்தியாக உணர்த்த வல்லவர் . 
சொல்லும் முறையும் எடுத்துக்கொள்ளும் கதைப் 
பொருள்களும் அமையும் வடிவமும் அழகிய நடை 
யும் இவர் கதைகளின் சிறப்புக் கூறுகள . எரிமலை. 
வெள்ளம் வந்தது , காசுமரம் , இரவும் பகலும் , பூச் 
சாண்டி , மனிதர்கள் , வெட்கம் , பெரிய மீன ஆகிய 
கதைகள குறிப்பிடத்தக்கவை . 


சிறுகதைகள் 


131 


சிறுகதைகள் 


ஆசிரிய ஆளுமை 

எல்லாக் கதைகளிலும் தெரிவது 
குறிப்பிடத்தக்கது . தருக்கமும் விவாதமும் இவர் 
பாத்திரங்களின் பொதுவியல்பாகும் . வேகம் நிரம்பிய 
உணர்ச்சிப் பெருக்குடன் எழுதியவர் ; சமுதாயத்தின் 
நலிந்த பகுதிகளைப் படம் பிடித்தவர் ; அமுக்கப்பட்ட 
வரின் சிக்கல்களை அழுத்தமாக எடுத்துக்கூறியவர் . 
சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட மனிதர்களின் குண 
நலன்களை வியந்து பாராட்டுவது இவர்தம் தனி 
இயல்பாகும் . 


விரிவுக்குத் துணை நின்றன . தத்தம் இன , இட உணர் 
வோடு எழுதியவர்கள் குறுகிய எல்லை நீங்கி , 

நாடு 
உலகம் , என்ற விரிந்த நிலையில் எழுதத் தொடங் 
கினர் . தாழ்த்தப்பட்ட மக்கள் , உழைப்பாளிகள் , 
தொழிலாளர்கள் , ஏழைகள் இவர்தம் எரியும் சிக்கல் 
கள் வடிவம் பெற்றன . பொதுவுடைமை , பல்வகைச் 
சுதநதிரங்கள் , உரிமைகள் , பொருளாதாரச் சிக்கல்கள 
சமூகப்புரட்சிகள் எனக் கதைக் களம் விரிவடைந்தது . 
நடப்பியல் நெறியும் இயற்பியல் நெறியும் ( Realism 
and Naturalism ) மிகுவழக்குப் பெற்றன . வடிவத் 
திலும் உத்தியிலும் புதிய சோதனைகள் மேற்கொள் 
ளப்பட்டன . நனவோடை உத்தி மௌனி , லா.ச.ரா 
போனறோரால வளர்க்கப்பட்டது . 

பின்னோககு 
உத்தி சிறப்பாகக் கையாளப்பட்டது . குறியீட்டுக் 
கதைகள் வெளிவரத் தொடங்கின . பாலுணர்வைத் 
தூண்டும் கதைகளும் மிகுதியாக எழுதப்பட்டன . 


ஒருபிடி சோறு , உண்ணாவிரதம் , இருளைத் 
தேடி , பகல்நேரப் பாசஞ்சர் வண்டியில் , இனிப்பும் 
கரிப்பும் , புதிய வார்ப்புகள் , அக்கினிப் பிரவேசம் , 
தாம்பத்யம் முதலிய கதைகள் செயகாந்தனின் 
ஆளுமைச் சிறப்பை நிறுவுவன . 

வி . கோவிந்தன் எனும் விந்தன் அடித்தட்டு 
மக்களின் அவலங்களை உணர்ச்சியோடு சித்திரித்தக 
கொள்கையாளர் . வஞ்சப் புகழ்ச்சியணி , இவா கதை 
களில் சிறந்து விளங்கும் . சமுதாய அமைப்பைக் 
கடுமையாகத் தாக்கியவர் ; பொதுவுடைமைச் 
சமுதாயம் காண விழைந்தவர் . இரகுநாதன் கதை 
யமைப்பில் வல்லவர் . மனித உணர்வுகளைப் படம் 
பிடித்தவர் . இவர்தம் சொற்களும் நடையும் கூர்மை 
யானவை . வட்டாரச் சிறுகதைகளைச் சிறப்பாக 
உருவாக்கியவர் . வெனறிலன் என்றபோதும் , ஞானோ 
தயம் , ஐந்தாம்படை , ஞானமணிப் பதிப்பகம் ,, 
ஆனைத்தீ , முதலியவை இவர்தம சிறந்த கதைகள் . 
கு.அழகிரிசாமி எளிய நடையில் அங்கதச்சுவை அமை 
யக் கதைகள் எழுதியவா . பாத்திரங்களை எடுத்துக் 
கூறும் முறையில் சிறந்தவர் . சுந்தரராமசாமி அழுத் 
தமான கொளகையாளர் ; எௗளல் 

நடையாளா 
குமரி மாவட்ட மண்வாசனை இவர் கதைகளின 
சிறப்புக் கூறாகும் . தமிழ்ச் சிறுகதை உததியிலும் 
பொருள் மரபிலும் வளாந்துள்ள சிறப்பினை இவர் 
கதைகளில் உணரலாம் . உரையாடல் உத்தியைக் 
குறிக்கும் சன்னல , அங்கதப் பொருளைக் காட்டும் 
செங்கமலமும் சோப்பும் , நுண்ணிய மன அலைகளை 
விவரிக்கும் அகம் ஆகியவை இவர் தம் சிறந்த கதை 
களாகும் . 


எழுபது எண்பதுகளில் : இக்கால கட்டத்தில் 
புதினங்களைவிடச் சிறுகதைகள தாம் மிகுதியாகப 
படைக்கப்பட்டன . பெருகிவரும் இதழ்களின் தேவைக் 
கேற்பச் சிறுகதைகள் உருவாக்கப்பட்டன . வாழ்க 
கையின் மீதான வழிவழியான மதிப்பீடுகளை 
எழுத்தாளர்கள உடைத்தார்கள் . பெண்ணுலகச் 
சிக்கல்களைப் புதிய கோணத்தில் அணுகத் தொடங் 
கினர் . சமுதாயக் கொடுமைகளுக்கு எதிரான அழுத் 
தமான எதிர்ப்புக் குரலை இளைய 

சிறுகதை 
ஆசிரியர்கள் எழுப்பினார்கள் . எழுத 

வேண்டுமா 
என்று விலக்கிய பொருள்களைக் கூட ஈடுபாட்டோடு 
எழுதினார்கள் . 

நடை 

எளிமை ஆயிற்று . 
புரிந்து கொள்ள இயலாத அளவிற்குச் சிலர் வட்டார 
வழக்குகளை மிகுதியாகக் கலந்தனர் . தொடக்க 
காலச் சிறுகதைகளில் வடசொற்கலப்பு மிகுந்திருந் 
தது போல இன்றைய கதைகளில் ஆங்கிலச் சொற் 
கலப்பு மிகுதியாக உள்ளது . இதழ்களில் வணிக 
நோக்கிற்கேற்ப ஆபாசக் கதைகள் எழுதிக் குவிக்கப் 
படுகின்றன . ஆண்டொன்றுக்கு சுமார் 3000 சிறுகதை 
கள் தோன்றினாலும் தரத்தில் உயர்ந்த சிறுகதைகள 
ஒரு நூறுக்குள்ளே அடங்கிவிடுகினறன . 


மிக 


நுவல் பொருளிலும் வடிவத்திலும் 

வளர்ச்சி : 
நாட்டின் சமுதாய அரசியல் சூழல்களில் எழுந்த 
இயக்கங்களும் மாற்றங்களும் படைப்பாளர்களைப் 
பாதித்தன . எனவே , படைப்புகளின் களம் விரியத் 
தொடங்கியது . பல்வேறு இதழ்கள் சிறுகதை வளர்ச் 
சியில் பங்காற்றின . பதிப்பகங்கள் பல சிறுகதைத் 
தொகுதிகளை வெளியிட்டு உதவின . கல்விப் பரவல் , 
தொழில்வளம் போன்ற புற நிலைகளும் , கருத்துச் 
சுதந்திரம் , பேச்சுரிமை போன்ற அகநிலைகளும் இவ 


சிறுகதையின் பயன்கள் : சிறுகதை வாழ்க்கையின 
விளக்கமாக அமைந்து படிப்பவரை ஆற்றுப்படுதது 
கிறது . நிகழ்காலச் சிக்கல்களை எளிமையாகவும் , 
கூர்மையாகவும் விளக்கிச் சமுதாய அமைப்பு மாற்றம் 
உருவாகத் துணைபுரிகிறது . காந்தியக் கொள்கைகள் , 
பொதுவுடைமைக் கொள்கைகள் எனக் காலந்தோ 
றும் மாறிவரும் நல்ல கொள்கைகளைப் விளம்பரம் 
செய்யும் கருவியாகவும் செயற்படுகிறது . போராட் 
டங்களுக்கு நடுவே அலுத்துச் சலிக்கும் மனிதர்க்குப் 


வா , க , 


9 


9 அ 


சிறுகதைகள் 


132 


சிறுகதைகள் 


பொழுதுபோக்குக் கருவியாகவும் அமைகிறது . 
அறிவியல் , நிலவியல் , வரலாற்றியல் , சமூகவியல் , 
உளவியல் , தத்துவவியல் போன்ற பலதுறைத் தகவல 
களையும் பொது மக்களும் அறிய ஒரளவு உதவுகிறது . 
மக்கள் பயன்படுத்தும் மொழியிலும் அவர் தம் 
எண்ணத்திலும் பண்பாட்டிலும் மாறுதல்கள் 
ஏற்படுத்தும் முகவராகவும் 

பணியாற்றுகிறது . 
மொத்தத்தில் சிறுகதை நாளைய நல்வாழ்க்கையை 
உருவாக்கும் படைப்பாளியாகச் சிறக்கிறது . 


ளாகலாம் என்ற நிலை ஏற்பட்டது . பாலுணர்வைத் 
தூண்டும் 

கதைகளே இதழ்களில் மிகுதியாக 
வெளிவருகின்றன . கருத்தைவிட நடையலங்காரம் , 
மக்களால் விரும்பப்படுகிறது . ஆங்கிலச் சொற்கலப்பு 
படைப்பவராலும் படிப்பவராலும் விரும்பப்படுகிறது . 
உளவியல் , அறிவியல் சார்ந்த கதைகள் ஓரளவு 
படைக்கப்படுகின்றன . பெண்களின் மன இயல்புகள் 
நுணுக்கமாக விவரிக்கப்படுகின்றன . நகர்ப்புற வளர்ச்சி 
யால் நலிந்து போன மனிதப் பண்பாடுகள் ஒவியப் 
படுத்தப்படுகின்றன . 

வருணனைப் போக்கு மிகப் 
பலரிடம் குறைந்து வருகிறது . ஏழ்மையின் கொடுமையும் 
முதலாளிகளின் சுரண்டலும் முற்போக்கு இதழ் 
களில் திரும்பத்திரும்பக் கதைப் பொருளாகின்றன . 
மனிதாபிமானத்தை 

அச்சாகக் 

கொண்டு 
சிறுகதைச் சக்கரம் சுழல்வதைக் காணமுடிகிறது . 


சிறுகதையின் வகைகள் : வரலாற்றுக் கதைகள் , 
வீரதீரக் கதைகள் , சமூகக் கதைகள் , அங்கதக் 
கதைகள் , அறவியற் கதைகள் , உணர்ச்சிக் கதைகள் , 
அறிவியற் கதைகள் , உளவியற் கதைகள் , 
பத்திரிகைக் கதைகள் , கவர்ச்சிக் கதைகள் , குட்டிக 
கதைகள் , உருவகக் கதைகள் , ஒருபக்கக் கதைகள் 
எனப் பல வகைகள் உண்டு . 


S 


மைய 


பிறமொழிக் கதைகளும் மொழிபெயர்க்கப்பட் 
டுள்ளன . இந்தி , மராத்தி , வங்காளம் , தெலுங்கு , 
மலையாளம் , குசராத்தி மொழியில் தேர்ந்தெடுக்கப் 
பெற்ற கதைகள் தமிழ்வடிவம் பெற்றுள்ளன . 


* 


ஏறத்தாழ 1930 முதல் ஈழத்திலும் 1950 முதல் 
மலேசியாவிலும் சிறுகதைகள் தரத்தோடு வளர்ந்து 
வருகின்றன . இன்று எண்ணிக்கை அளவில் புதினத்தை 
நோக்கச் சிறுகதைகள் பெருகிவருகின்றன . இக்கால 
வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் ஆழமாகப் புலப்படுத் 
தும் எண்ணற்ற 

கதைகள் எழுதப்படுகின்றன . 
அதே நேரத்தில் பெருகிவரும் இதழ்களின் பெரும் 
பசிக்குத் தீனியாக விரைந்து எழுதப்படும் பாலுணர்வுக் 
கதைகள் சமுதாயச் சீரழிவிற்குத் துணையாகின்றன . 


சிறுகதையின் வளர்ச்சியும் எதிர்காலமும் : 
தொடக்கக காலத் தமிழ்க் கதைகள் குடும்பச் சூழலை 
யொட்டியே படைக்கப்பட்டன . பிராமண சமூகமே 
மிகுதியாகச் சித்திரிக்கப்பட்டது . மரபுவழியான 
கதைப்பின்னல்களே பல கதாசிரியர்களால் பின்பற்றப் 
பட்டன . சிக்கலின் தோற்றம் , வளர்ச்சி , உச்சம் . 
முடிவு என்ற வகையில் 

கதையமைப்பு இருநதது . 
அக உணர்வுக் கதைகள் மிகுதியாகத் தோன்றவிலலை. 
இருக்கின்ற சமுதாய அமைப்பைக் கட்டிக் காக்கும் 
வகையில் மனிதப் பண்பாடுகள , வலிமை , இறையாற் 
றல் போன்றவை போற்றப்பட்டன . சமுதாயச் சீர் 
திருத்தக் கருத்துகளும் ( பெண்ணுரிமைச் சிக்கல்கள் ) 
இடையிடையே 

சொல்லப்பட்டன . புதுமைப்பித் 
தன , மௌனி , க.நா.சு. போன்றே சிலரே உருவகம் , 
உள்ளடக்கம் , உத்தி இவற்றில் சோதனை முயற்சி 
களை மேற்கொண்டார்கள் . இடைக்காலச் சிறுகதை 
களில் காலமாற்றத்திற்கேற்ற கருத்து மாற்றங்களைக் 
காணமுடிகிறது . மனித மனங்களின் ஆசா பாசங்கள் , 
வேட்கைகள் , இழிவுகள் போனறவை அப்பட்டமாகப் 
படம் பிடிக்கப்பட்டன . மரபு வழியான மதிப்பீடுகள் 
தகர்க்கப்பட்டன . புதிய சமுதாயம் காணும் வேட்கை 
வளரத் தொடங்கியது . சிறுகதை அமைப்பிலும் 
மாற்றம் ஏற்பட்டது . உச்சகட்டத்தில் தொடங் 

பின்னோக்கி முன்னோக்கும் உத்தி 
ளவு 

கையாளப்பட்டது . வட்டார வழக்கு சிறு 
கதைகளில் கணிசமான இடத்தைக் கைப்பற்றியது . 
அக உணர்வுகளைப் படம் பிடிக்கும் போக்கு மிகுதி 
யாயிற்று . முன்னைய அற்புத நவிற்சி வாதத்திற்கு 
மாற்றாக இயற்பியல் நெறியும் நடப்பியல் நெறியும் 
பெருவழக்குப் பெற்றன . எதுவும் இலக்கியப் பொரு 





சிறுகதை வெறும் பொழுதுபோக்கிற்காக 

மட் 
டுமே என்ற நிலையில் எழுதிவரும் ஆசிரியர்கள் மன 
மாற்றம் அடைய வேண்டும் . சமுதாயக் கண்ணோட் 
டத்துடன் சிக்கல்களின் மூலம் கண்டு வழிகாட்டும் , 
போக்கினை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் . 
இதழ்கள் வணிக நோக்குடன் சிறுகதைகள் 
வெளியிடுவதை நிறுத்திப் பயன் நோக்குடன் ஆற்றுப் 
படுத்தவேண்டும் . இலக்கிய உலகை அதற்குப் புறம் 
பான திரைப்படம் , அரசியல் 

சக்திகள் 
ஆளுமை புரியும் போக்கு முற்றாக நீங்கவேண்டும் . 
இதற்கேற்ப வாசகர்கள் விழிப்புணர்வுடன் நல்ல 
படைப்புகளையே வரவேற்று விவாதிக்கும் போக்கு 
வளரவேண்டும் . இவை அனைத்தும் நடைமுறைக்கு 
வருமானால் தமிழ்ச் சிறுகதை வருங்காலத்தில் உயர் 
வும் உன்னதமும் கொண்டு முழுமைப் 

பயன் தரும் 
ஆற்றல் இலக்கியமாக விளங்கும் . 

பழ.மு. 


போன்ற 


சிறுகுடி கிழான் பண்ணன் 


133 


சிறுத்தொண்ட நாயனார் 


லும் புலவர்களை அவர்கள் வறுமைத் தீரக் கனிவுடன் 
கண்டு , பரிவுடன் பேசிப் பசி தீர்க்கும் மருத்துவன் . 


துணை நூல்கள் : 
அகிலன் , ராஜதுரை , ரா . ( ப.ஆ. ) வளரும் தமிழ் 
இலக்கியம் , கிறித்தவ 

இலக்கியச் சங்கம் , 
சென்னை , 1970 . 
அசோகமித்திரன் , என்.ஆர் . தாசன் , மூன்று பார்வை 

கள் , தமிழ்ப் புத்தகாலயம் , சென்னை , 1984 . 
செல்லப்பா , சி.சு. . தமிழ்ச் சிறுகதை பிறக்கிறது 

எழுத்துப் பிரசுரம் , செனனை , 1974 . 
தண்டாயுதம் , இரா . தற்காலத் தமிழ் இலக்கியம் 

தமிழ்ப் புத்தகாலயம் , சென்னை , 1973 . 
முருகரத்தினம் , தி . , புதுமைப்பித்தன் , சிறுகதைக்கலை 
சர்வோதய இலக்கியப் பண்ணை , 

மதுரை , 
1976 . 
வேதசகாய குமார் , எம் . , தமிழ்ச்சிறுகதை வரலாறு , 

( முதற்பகுதி ) ஆசிரிய வெளியீடு , மு.ப. திருவனந்த 
புரம் , 1979 . 


இவனிடம் பரிசில் பெற்றவர்கள் , தங்களின வாழ் 
நாளையும் சேர்த்து இப்பண்ணன்வாழவாழ்த்தும் சிறப் 
பும் பெற்றவன் ; வளமான பகுதிகள் வறண்ட காலத் 
திலும் வறட்சித்துயர் போக்க இசைப் புலவர்களைப் 
போற்றும் இயல்பை உடையவன் ; தன்னை நாடுவோ 
ரின் துயரம்முற்றும் தீருமாறு கொடுப்பவன் ; புலவர் 
களால் 

தலைவராக ஏற்றுக கொள்ளப்பட்டவன் ; 
புலமை வளம் மிக்க புலவர்களுக்கு வரப்பிலே புல 
நிறைந்திருக்கும் விளை நிலங்களை அளிக்கும் இயல 
பினன் . 


சங்க காலத்தில வீரத்தின விளைநிலமாகவும் 
கொடைக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழந்தான் சிறு 
குடி கிழான பண்ணன் . 

கி . சே . 


சிறுகுடி கிழான் பண்ணன் , சங்க காலத் 
தில் கொடைச் சிறப்பும் , வீரமும் ஒருங்கே பெற்று 
வாழ்ந்தவன் , கொற்றங் கொற்றனார் , கோவூர் 
கிழார் , செயலூர் இளம் பொன் சாத்தன் கொற்ற 
னார் , மதுரை அளக்கர் ஞாழார் மகனார் மள்ள 
னார் முதலிய புலவர்களும் , சோழன் குளமுற்றத்துத் 
துஞ்சிய கிள்ளி வளவன் என்னும் மன்னனும் இவனது 
சிறப்பைப் போற்றிப் பாடியுள்ளனர் . 


சிறுகுற்ற வழக்கு : காணக : அழைப்பாணை 

சிறுத்தொண்ட நாயனார் : இவர் பெரிய 
புராணம் சிறப்பிக்கும் நாயன்மார்களுள் ஒருவர் . 
உழவுத் தொழில் சிறக்கும் காவிரித்திருநாட்டுச் செங் 
காட்டங் குடியில் , காவல தொழிலில் சிறந்த மாமத் 
திரர் குலத்தில தோனறியவா சிறுததொண்ட 
நாயனார் . இவரது இயற்பெயர் பரஞ்சோதியார் 
என்பது . ஆயுள வேதம் , வடநூற் கலைகள் , படைக் 
கலப் பயிற்சி ஆகியவற்றில் இவர் சிறந்த பயிற்சி 
பெற்றவர் . யானை ஏற்றம் , குதிரை ஏற்றம் ஆகிய 
வற்றில் வல்லவர் . கலைகளை முறையாகப் பயின்ற 
தால் , சிவன் கழலில் செறிந்த அன்பு பளள மடை 
யாக அமையப் பெற்றவர் . மன்னவரிடம் நெருங்கி 
நின்று பணி செய்தவர் . பல போர் 

முனைகளில் 
படைத் தலைவராகப் பணி செய்து வெற்றி தேடித் 
தந்தவர் . வடபுலத்து வாதாவி நகரத்தை அழித்து 
மணியும் நிதியும் கொணர்ந்தவர் . இவரது வீரம் 
மன்னரால் பாராட்டப்பட்ட ஒன்று . இவரது திருத் 
தொண்டின பெருமையுணர்ந்த அரசன் இவரைவணங் 
கினான் . செம்மை நெறித் திருத்தொண்டு செய்யும் 
உரிமை பெற்ற பரஞ்சோதியார் திருச்செங்காட்டங் 
குடியினை அடைந்து கணபதீச்சுரத்து றைவனை 
இறைஞ்சித் தொண்டு புரிந்து இருந்தார் . 


இவனுடைய சிறுகுடி காவிரிக்கு வடகரையில் 
இருந்தது . இச்சிறுகுடியைச் சார்ந்த தோட்டத்தில் 
சிறிய இலைகளையும் , சிறிய விதைகளையும் உடைய 
நெல்லிக்கனிகள் நிறைந்திருந்தன . அக்கனிகளைத் 
தின்றவர்கள் பின் நீர்குடிக்கும்போது இனிய 
யினைப் பெறுவர் . இவன் ஊரிலுள்ள குளிர்ந்த 
குளத்தினை அடுத்திருக்கின்ற மாமரம் பெரிய அடிப் 
பரப்பினை உடையது . தழைத்துப் பொலிவோடு 
இருக்கும் தளிர்களைப் பெற்றது . மனமுளள மலர் 
களையுடைய பாதிரி மரங்கள் நிறைந்திருக்கும் . இத் 
தகு நீர்வளமும் , நிலவளமும் ஒருங்கிணைந்த சிறு 
குடிக்கு உரியவன் . 


சுவை 


தனக்கு என்று வாழாத பெருமைக்குரியவன் . 
பிறருக்கே உரியவனாக வாழ்ந்தவன் . தன் வெற்றி 
வேலின் முனை நிறம் மாறுபட்டுச் சிவப்பு நிறம் 
அடையுமாறு அதனை உயர்த்தி , எதிர்க்க வரும் 
பகைப் படைகளின் போர் யானைகளை அழித்துப் 
போரில் வெற்றி பெறுபவன் ; வீரக் கழல் விளங்கும் 
காலினன் ; புலவரைப் போற்றும் சிறந்த கொடை 
யாளன் ; பசியோடும் , நடை வருத்தத்தோடும் செல் 


திருவெணகாட்டு நங்கையுடன் மனையறம் 
பேணி நாள்தோறும் சிவனடியார்களுக்குத் திருவமுது 
செய்வித்துப் பின்பு உண்ணும் வழக்கம் கொண்டார் . 
அடியாரை வழிபடுங்கால் சிறியராய்ப் பணிந்து இருந் 
தமையால் சிறுத்தொண்டர் எனப்பட்டார் . இறை 
யருளால் இவர்க்கு மகன் பிறக்கச் சீராளன் 

எனப் 
பெயரிட்டு வளர்த்தார் . மூன்றாமாண்டு கல்வி பயில 


சிறுத்தொண்ட நாயனார் 


134 


சிறுதேவபாணி 


வைத்தார் , திருஞான சம்பந்தர் திருச்செங்காட்டங் 
குடிக்கு எழுந்தருளியபோது அவரை எதிர் கொண்டு 
வரவேற்றார் . இவரது உள்ளமும் தொண்டும் 
உணர்ந்த சம்பந்தர் தாம் பாடிய பதிகத்துள் இவரைச் 
சிறப்பித்தார் . 


அப்போது வானிடை இறைவன் மலை பயந்த 
தையலொடும் சரவணத்துத் தனயரொடும் நின்றார் . 
தொண்டர் வியந்து பணியத் தம்மைப் 

பிரியாது 
இருக்கும் பெருநிலை நல்கினார் . இவரது அரிய செய 
லைப் பட்டினத்தடிகள் வாளால் மகவரிந்து ஊட்ட 
வல்லேன் அல்லேன் என்று பாராட்டியுள்ளார் . 

ஜி.ஆர்.கி. 


என்று 


டைய 


இவரது அன்பின் பெருமையை உலகறியச் செய்ய 
இறைவன் பைரவ சமய அடியவராக வந்தார் . சிறுத் 
தொண்டர் மனையில் உள்ளாரோ ? என வினவி 
னார் . தொண்டரைத் தேடி அவர் சென்ற நிலை 
அறிந்து , திருவெண்காட்டு நங்கையிடம் யாம் அத்தி 
மரத்தடியில் இருப்போம் 

உரைக்கத் 
தொண்டர் அடியாரைச் சென்று கண்டு பணிந்து 
இன்று 

அடியேன் மனையில் அமுது செய்தருள 
வேண்டும் என்றார் . அதற்கு அப்பைரவக் கோலமு 

பெருமான் யாம் ஆறு மாதத்திற்கு ஒரு 
முறையே உணபது . அதுவும் பசுவே உணவு என்றார் . 
அதுகேட்ட சிறுத்தொண்டர் தம்மிடம் மூவகைப் 
பசுக்கள் இருப்பதாகக் கூற யாம் உணபது நரபசு . 
ஐந்து வயதுக்குட்பட்டதாக , உடம்பில் மறுவற்றதாக 
இருக்கவேண்டும் . அம்மகனையும் தாய் பிடிக்கத் 
தநதை அரிந்து தர ஆக்கிய கறியே யாம் விருமபு 
வது என்றார் . இதற்கு இசைந்த சிறுத்தொண்டர் 
தம் 

மனையவளிடம் இதனைக் கூற , இத்தகைய 
சிறுவனைப் பெறுவது எவ்வாறு என்று அவர் வினவி 
னார் . அதற்குச் சிறுத்தொண்டர் யான் உய்ய நீ 
பெற்ற மைந்தனை அழைப்போம் என்று பள்ளி 
மகனை அழைத்து வந்தார் . 

அமமையார் 
மகனை மஞ்சனமாட்டிக கோலம் செய்து கொடுக்க 
இருவரும் மகனை அரிந்து சந்தனத் தாதியிடம் 
கொடுக்க அவர் அதனைப் பக்குவப்படுத்தினார் . 


சிறுதேவபாணி : இது இசைப்பாட்டு வகையுள் 
ஒன்று . பாணி என்பது பாட்டு எனப் பொருள்படும் . 

சை என்னும் பொதுப் பொருளிலும் , இசையுறுப் 
பாகிய தாளம் என்னும் பொருளிலும் இச்சொல் 
வழங்கப்படுவதுண்டு . தேவர்களைப் பற்றிப் பாடுவது 
தேவபாணி எனப்பட்டது . அது சிறுதேவபாணி , பெருந் 
தேவபாணி என்று இருவகைப்படும் . இப்பெயர்கள் இய 
லிசை நாடகம் ஆகிய முத்தமிழுக்கும் பொருந்தும் 
பெயராகும் . இது இயற்றமிழில் அமையும்போது 
கொச்சக ஒருபோகு என்னும் பாவில் அமைக்கப்படும் . 
சிலப்பதிகாரத்தில் டம்பெறும் மாயோன் பாணி 
எனனும் தொடரை விளக்குமிடத்து அடியார்க்கு 
நல்லார் இவைபற்றிக் குறிப்பிட்டுள்ளார் ( சிலப் 6 : 35 
உரை ) . தேவபாணி இசைப்பாவின் பகுதியாகும் என் 
றும் , அப்பகுதி பத்து வகைப்படும் என்றும் , அவற்றுள் 
சிறுதேவ பாணி பெருந்தேவபாணி ஆகிய இரண்டும் 
அடங்கும் என்றும் அடியார்க்கு நல்லார் குறிப்பிட்டு 
அதற்குச் சான்றாகச் சிகண்டியாரின் இசை நுணுக்க 
நூலிலிருந்து ஒரு நூற்பாவினைக் காட்டியுள்ளார் . 
மேலும் அடியார்க்கு நல்லார் தேவபாணி நாடகத் 
தமிழில் வரும்போது சிறுதேவபாணி வருணப் பூதரை 
யும் , பெருந்தேவபாணி பல தேவரையும் துதிக்கும் 
பாங்கில் மூவடி முக்கால் எனப்படும் வெண்பாவால் 
பாடித் துதிக்கப்பெறும் என்று குறிப்பிட்டு , மதிவாண 
னார் நாடகத் தமிழிலிருந்து எடுத்துக்காட்டும் தந் 
துள்ளார் . அவ்வாறு பாடுங்கால் அத்தேவர்கள் 
அணியும் மாலை , ஆடையின் நிறம் , கொடி 
வற்றைச் சுட்டிப் பாடித் துதிக்கப் பெறும் . 


சென்று 


ஆகிய 


என் 


பயிரவரை அழைத்துப் பாதம் விளக்கி வழிபட்டு 
உணவு படைத்தார் . தலையிறைச்சி திரு அமுதுக்கு 
ஆகாது என விட்டோம் என்று கூற , அதுவும் நாம் 
உண்பது என்றார் பயிரவர் . சந்தனத் தாதியார் 
அதனையும் முன்பே கறியாக்கியமையால் எடுத்து 
உதவினார் . தாம் தனியே உண்ணுவதில்லை . அடி 
யாரை அழையும் என்றார் பயிரவர் . அடியார்களைக் 
காணாது திகைத்த பொழுதில் நீர் உடன் உணபீர் 
எனறார் . மேலும் உமது மகனையும் அழையும் என் 
றார் . அவன் , இப்போது உதவான் என்று தொண் 
டர் கூறப் பயிரவர் மீண்டும் வலியுறுத்தச் சிறுத் 
தொண்டரும் அவரது மனைவியாரும் 

வாயிலிற் 
சென்று மைந்தா ! செய்ய மணியே ! சீராளா ! என்று 
அழைத்தனர் . பள்ளி சென்று வருவானைப் 

போல 
ஓடிவந்த மகனை அழைத்துக் கொண்டு விரைந்து 
மனையுட் சென்று பார்க்கப் பயிரவர் மறைந்தார் . 


பிற்காலப் பாட்டியல் நூல்கள் ஒருபோகு 
னும் தலைப்பில் தேவபாணிக்கு இலக்கணம் கூறியுள் 
ளன . பன்னிரு பாட்டியல் " தேவபாணி தெரியுங் 
காலை , மாசறு துழாய் முடி மலைந்த சென்னி , நீர் 
நிலமளந்த நெடியோன் மேற்றே என்று இலக்கணம் 
கூறுகிறது ( பன்னிரு . 210 ) . இதில் தேவபாணி 
மாலைப் பாடுவது என்னும் கருத்து கூறப்பட்டுள் 
ளது . நக்கீர தேவர் பாடிய பெருந்தேவபாணி பதி 
னோராந் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது . 
கனைப் 

பரவும் கலிப்பா , பெருந்தேவபாணிக்கு 
எடுத்துக்காட்டாக யாப்பருங்கல உரையில் அமைந் 
துள்ளது . 

அ.மாப . 


திரு 


. 


சிறுதொழில்கள் 


135 


சிறுதொழில்கள் 


எண்ணிக்கை பற்றிய வரையறை முற்றிலுமாக 
அகற்றப்பட்டது . பின்னர் 1966 - இல் இந்திய அரசின் 
தொழிற்றுறை முதலீடு தொடர்பான உச்சவரம்பை 
உரூ . 7.5 இலட்சமாக உயர்த்தியது . இவ்வரம்பு 
1974 - இல் சிறுதொழில்கள் வாரியத்தால் உரூ 10 
இலட்சமாகவும் , 1980 - ஆம் ஆண்டுத் தொழிற்கொள் 
கையின்படி உரூ . 20 இலட்சமாகவும் உயர்த்தப் 
பட்டது . 


சிறு தொழில்கள் : சிறிய அளவில் நடத்தப் 
படும் தொழில்கள் சிறுதொழில்கள் ( Small Scale 
Industries ) எனப்படுகின்றன . அவற்றின் அளவையும் 
தன்மையையும் வரையறுப்பதில் கருத்து வேறுபாடு 
கள் நிலவுகின்றன . சியாாசியாத் ( Georgia ) தொழில் 
நுட்பப் பள்ளியின் ஆய்வின்படி 75 நாடுகளில் 50 
வகைகளில் சிறு தொழில்களுக்குப் பொருள் விளக்க 
கம் அளிக்கப்படுகிறது . எனினும் , முதலீட்டின் அளவு , 
வேலை செய்யும் தொழிலாளர் எண்ணிக்கை ஆகிய 
இவ்விரண்டின் அடிப்படையிலேயே பெரும்பாலான 
நாடுகளில் சிறுதொழில்கள் வேறுபடுத்தப்படுகின்றன . 
இந்தியாவில் சிறு தொழில்களுக் முதன் முதலில் 
விளக்கம் அளித்த 1948 - ஆம் ஆண்டுத் தொழிற் 
கொள்கைத் தீர்மானம் ( Industrial Policy Resolu 
tion ) கைத்தறி , கைவினைத் தொழில்கள் , கயிறு , 
பட்டு , கதர் , கிராமத் தொழில்கள் ஆகியவற்றைச் 
சிறுதொழில்கள் என அறிவித்தது . சிறுதொழில்கள் 
வாரியம் ( Small Scale Industries Board ) 1955 - இல் 
உரூ.5 இலட்சம் வரை இயந்திரத் தொகுதிகளில் 


கு 


சிறுதொழில்களின் சிறப்புக் கூறு அவற்றின் பல 
வகையான தன்மைகளாகும் . அவையாவன : நகரங் 
களிலும் ஊரகங்களிலும் நன்கு அமைக்கக்கூடியன , 
மரபு பேணும் பொருள்களை உற்பத்தி 

செய்வன , 
நவீன பொருள்களை உற்பத்தி 

செய்வன , 

பகுதி 
நேரத் தொழில்களாகவும் , முழு நேர வேலைவாய்ப் 
பினை அளிப்பனவாகத் தொழிலாளருக்குப் பயன் 
படுவன , குடும்பத்தவர்கள் சேர்ந்து உழைக்கக்கூடி 
யன , குடிசைகளில் உற்பத்தி செய்யக்கூடிய இயல் 
புடையன , கைவினைப் பொருளகளையோ அந்தந்த 


சிறுதொழில் நிறுவனம் 


வட்டாரத்தில் மட்டும் தேவைப்படும் அன்றாட நுகர் 
பொருளகளையோ உற்பத்தி செய்யக்கூடியன . 


முதலிட்டு ஆள்மாற்று முறையும் ( Shift System ), 
மின் ஆற்றலும் பயன்படுத்துவதாயிருந்தால் , உயர்ந்த 
அளவு 50 தொழிலாளரும் அதனைப் பயன்படுத்தாத 
நிலையில் உயர்ந்த 

அளவு 100 தொழிலாளரும 
வேலை செய்யும் தொழில்களைச் சிறுதொழில்கள் 
என வரையறுத்தது . ஆள் மாற்று முறைத் தொடர் 
பான வரையறை மட்டும் 1956 - இல் விலக்கிக்கொள் 
ளப்பட்டது . மூன்றாண்டுகளுக்குப் பின் தொழிலாளர் 


இந்தியாவில் வேளாண் விளைபொருள்களாகிய 
நெல் , கோதுமை , எண்ணெய்வித்துக்கள் , கருமபு 
போன்றவைகளைச் சிறுசிறு இயந்திரங்களைப் பயன் 
படுத்தி அரைத்துப் பிழிந்து , பக்குவப்படுத்தும் சிறு 
தொழில்கள் ஊரகங்களில் பரவலாகச் செயற்படுகின் 


சிறுதொழில்கள் 


136 


சிறுதொழில்கள் 


சிறு 


றன . நுட்பமான அறிவியல் கருவிகள் நவீன மருத்துவக் 
கருவிகள் , மின்னணுக் 

கருவிகள , வேதியியல் 
பொருள்கள முதலியவற்றின் உற்பத்தியிலும் 
தொழில்கள் ஈடுபட்டுள்ளன . இவ்வகைத் தொழில்கள் 
நாட்டிலுள்ள பெருந்தொழில்களுடன் போட்டி 
யுறவோ கூட்டுறவோ கொண்டுள்ளன . 


இந்நாடுகளின் தலையாய சிக்கல் முதல் பற்றாக் 
குறை . எனவே , குறைந்த அளவு 

முதலுடன் 
தொடங்கமுடிகிற சிறுதொழில்கள் இயல்பாகவே 
வரவேற்கப்படுகின்றன . இவ்வகைத் தொழில்கள் 
மிகுதியான அளவு , மிகுந்த நுட்ப வினைமுறைகளை 
எதிர்பார்ப்பதில்லை . தேர்ச்சியும் நுட்பத் திறனும் 
குறைந்த தொழிலாளரைக் கொண்டே இவற்றை 
நடத்திவிட முடியும் . தேர்ச்சியும் நுட்பத்திறனும் 
இல்லாத வேளாண்மைத் தொழிலாளரைக கொணடு 
தொழில் வளர்ச்சி காணவேண்டிய நிலையிலுள்ள 
பின் தங்கிய நாடுகள் இயல்பாகவே சிறு தொழில் 
களை விரும்புகின்றன . 


சிறுதொழில்கள் முன்னேறிய நாடுகளிலும் சிறப் 
பான பங்கு வகிக்கின்றன . அமெரிக்கத் தொழில் 
நிறுவனங்களில் 90 விழுக்காடு 1954 - இல் , பத்துத் 
தொழிலாளருக்குள் தொழிலாளரை அமர்த்தியிருந்த 
சிறுதொழில்களேயாம் . இவை மொத்தத் தொழில் 
உற்பத்தியில் 22 விழுக்காடும் , ஆலைத் தொழிலாளர் 
களில் 26 விழுக்காடும் கொண்டிருந்தன . 

மேலும் , 
இவற்றில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி , அதே வகைப் 
பெருந்தொழிலில் ஈடுபட்டிருந்த ஒரு தொழிலாளி 
யுடன் 

ஒப்பிடும்போது 70 விழுக்காடு உற்பத்தித் 
திறமை உடையவனாக இருந்ததாகக் கணிக்கப்பட் 
டது . 


மாக 


முதல் , உழைப்பு , தொழில் முயற்சி , மூலப்பொருள் 
கள் ஆகிய நாட்டு வளங்களை நன்கு பயன்படுத்திச் 
சிறுதொழில் வளர்ச்சியே வழி வகுக்கிறது . குறைந்த 
அளவு முதலீட்டுடன் இத்தொழில்களைத் தொடங்க 
முடிவதால் , ஓரளவு முதலுள்ளவர்களும் தொழில் 
களைத் தொடங்கி நடத்த முடிகிறது . இது தனியார் 
சேமிப்பை ஊக்குவிக்கிறது . பெருந் தொழில்களை 
விட மிகுதியாகச் சிறுதொழில்களால் வேலைவாய்ப்பு 
களைப் பெருக்க முடிகிறது . இந்தியாவில் 1974-75 
-இல் சராசரி ஒரு சிறு தொழிற் சாலைக்கு உரூ 3700 
இயந்திரத் - தொகுதிகளில் முதலீடு செய்திருக்க 
அதுவே பெருந்தொழிற் சாலைக்கு உரூ.30,500 என 
அவ்வாண்டைய தொழில் ஆய்வறிக்கை கூறுகிறது . 
இதிலிருந்து பெருந்தொழில்களில் தனி 
வேலைபெறும் அளவு முதலீடு செய்தால் அதுவே 
சிறுதொழில்களில் 10 பேருக்கு வேலைவாய்ப்பினை 
அளிக்குமென அறியப்படுகிறது . மேலும் அளவுக்கு 
மீறிய நிலையில் இந்திய உழைப்பாளர் வேளாண்மை 
யைச் சார்ந்திருக்கும் நிலைகளில் , சிறுதொழில் 
வளர்ச்சி அந்தச் சார்பு நிலையிலிருந்து விடுபடப் 
பெரிதும் உதவுகிறது . 


| 


| 


சப்பான் ( Japan ) சிறுதொழில்களின் தாயக 
விளங்குகிறது . 

அங்கு 1952 - இல் இயங்கிய 
தொழில் நிறுவனங்களில் 99 விழுக்காடு சிறு தொழில் 
களே . அவை மொத்தத் தொழில் உற்பத்தியில் 37 
விழுக்காடும் , ஆலைத் தொழிலாளர்களில் 59 விழுக் 
காடும் கொண்டிருந்தன . சப்பானியச் சிறுதொழில்கள் 
கட்டமைப்பின் ஒரு சிறப்புக் கூறு அங்குச் செயற் 
படும் கீழ் ஒப்பந்த ( Sub - Contracting ) நடைமுறை 
யாகும் . பெருந்தொழில் நிறுவனங்கள தம் 
முடைய செய்பொருள்களின் வெவ்வேறு பகுதிகளை 
உற்பத்தி செய்து தருமாறு சிறுதொழில் நிறுவனங் 
களுடன் ஒப்பந்தம் செய்துகொள்கின்றன. இவ் 
வாறு பல்வேறு சிறு நிறுவனங்களிடமிருந்து பெறு 
கிற பகுதிகளை இணைத்து , இறுதியில் 
முற்றிய பொருள்களைப் பெருந்தொழில்கள் அங்கா 
டிக்கு அனுப்புகின்றன . இவ்வாறு சப்பான் கப்பல் 
கட்டுந்தொழில் 137 கீழ் ஒப்பந்தங்களை உள்ள 
டக்கிப் 

பணியாற்றுகிறது . இந்தக் கீழ் ஒப்பந்தப் 
பணியாளர்களின் எண்ணிக்கை தானூர்தித் ( Auto 
Mobile ) தொழிலில் 136 - உம் , தகவல - தொடர்பு 
கருவிகள் தொழிலில் 102 - உம் , மின் இயந்திரங்கள் 
தொழிலில் 96 - உம் ஆகும் . பெருந் தொழில்களின் 
துணைத் தொழில்களாகச் சிறுதொழில்கள் திகழும் 
நிலை சப்பானில் மட்டுமே பெருமளவில் நிலவுவது 
ஒரு சிறப்புத் தன்மையாகும் . 


ஒருவன் 


வினை 


1 


தொழில் முயற்சியின் நாற்றங்கால்களாகச் சிறு 
தொழில்கள் விளங்குகின்றன . 

முயற்சியுடைய , 
போதிய அளவு முதல் வசதி இல்லாதவர்களால் , 
சிறுதொழில்களை முதலில் தொடங்கி , அவற்றைப் 
பெரிய அளவில் பின்னர் விரித்துக்கொள்ள முடியும் . 

குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் கிடைக்கின்ற 
மூலப்பொருள்களை உரியமுறையில் பயன்படுத்தியும் 
சிறுதொழில்கள் வளர்ச்சியடைகின்றன . இத்தொழில் 
கள் வேளாண்மைக்கும் செய்பொருள் துறைக்கும் 
இடையே பாலமாக அமைந்துவிடுகின்றன . 

பொருளாதாரச் செல்வம் ஓரிடத்தில் குவியாமல் 
அவற்றைப் பரவலாகப் பங்கீடு செய்யவும் சிறு 
தொழில்கள் உதவுகின்றன . இவற்றில் 

வற்றில் பெரும்பாலா 


வளர்ச்சி குறைந்த நாடுகளில் ( Under Develo 
ped Countries ) சிறுதொழில்கள் 

காரணங் 
களால் மிக விரும்பிப் பேணி வளர்க்கப்படுகின்றன . 


பல 


. 


சிறுதொழில்கள் 


137 


சிறுதொழில்கள் 


னவை தனியாள் தொழில்களாகவே திகழ்வதால் இது 
இயல்வதாகிறது . இதுபோன்றே வட்டார ஏற்றத் 
தாழ்வுகளை அகற்றப் பிற்பட்ட பகுதிகளில் நிறுவப் 
படும் சிறு தொழில்கள் உறுதுணையாகின்றன . 


செய்யப்பட்ட பொருள்களை விற்பனை செய்வது 
ஆகிய ஒவ்வொன்றுக்கும் - வெவ்வேறு துறைகளை 
நாடிச் செல்வதற்குப் பதிலாக அனைத்து வசதிகளை 
யும் ஒரே முகமை ( Agent ) வழியாகப் பெறுவதால் 
வீண் காலதாமதங்கள் குறைக்கப்படுகின்றன . 


சம 


ஒர் இயக்க நிலைப்பட்ட பொருளாதாரத்தைச 
சிறுதொழில்களால் இயற்றித் தரமுடியும் . 
வலிமையுள்ள சிறுசிறு அலகுகளிடையே தோன்றும் 
போட்டி , நன்மை மிக்கதாக அமைந்துவிடுவது 
இயல்பு . நாட்டுப் பொருளாதாரத்தில் பெரும் 
பான்மை மக்களை அது ஈடுபட வைக்கிறது . இது 
தொழில் துறை 

மக்களாட்சிக்கு ( Democratic ) 
வழிகோலுகிறது . இவற்றின் 

விளைவாக 
நிலைபேறான பொருளாதாரச் சமுதாயம் தோன்றி 
வளர முடிகிறது . 


- 


சிறுதொழில்களுக்குக் கடனுதவப் பல திட்டங்கள் 
செயற்படுகின்றன . வணிக வங்கிகளும் , ஊரக வங்கி 
களும் சிறுதொழில்களுக்குக் கடனுதவும் இந்தியத் 
தொழில் வளர்ச்சி வங்கியும் நிதியுதவுகின்றன.இந்திய 
மைய இருப்பு வங்கியும் , நாட்டுடைமையான வங்கி 
களும் ஊரக வங்கிகள் வழியாகச் சிறு தொழில்களுக்கு 
உதவுகின்றன . மாநிலத் தொழில் நிதிக் கழகம் , 
தேசிய சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம் முதலியனவும் 
சிறுதொழில்களுக்குக் கடனுதவுகின்றன . சிறுதொழில் 
களுக்கு மைய மாநில 

மைய மாநில அரசுகள் கடனுதவிச் சட்ட 
விதிகளின்படி நேரடியாகக் கடன்உதவுவதோடு , 
கொடை 

உதவியும் பெருமளவில் அளிக்கின்றன . 
மேற்கூறிய நிதி நிறுவனங்கள் நடைமுறை முதல் 
தவணைக் கடன்கள் , இயந்திரங்கள் , கடன் வாக் 
குறுதி , மறு நிதியுதவி ஆகிய அனைத்து வசதிகளை 
யும் சிறுதொழில்களுக்குச் செய்துகொடுக்கின்றன. 


நிறு 


பெருந் தொழில்களினால் விளையும் சுற்றுப் 
புறச் சூழ்நிலைகள் மாசுபடுதல் , இயற்கைவளங்கள் 
அழிந்துபோதல் போன்ற குறைகள் 

சிறுதொழில் 
களில் இல்லை . இதனால சிறியது அழிகிறது என் 
பாரும் உளர் . எனினும் , அரசு தலையிடாதிருந்தால் 
ஆங்கிலேயர் கால இந்தியாவில் ஏற்பட்டது போல , 
சிறுதொழில்கள நலிந்து போகவே வாய்ப்பு மிகுதி . 
சிறுதொழில்களின் வளர்ச்சியை அரசு பலவழிகளில் 
ஊக்குவித்து வருகிறது . இத்தகைய ஊக்குவிப்பு ஏற் 
பாடுகளில் 

இந்திய அரசு உலக நாடுகளுக்கு ஒர் 
எடுத்துக்காட்டாகவே திகழ்ந்து வருகிறது . நாடெங் 
கும் பல தொழிற் பேட்டைகள் 1955 - முதல் 
வப்பட்டு வருகின்றன . மின் ஆற்றல் , நீர . 
கள் முதலிய அனைத்து அடிப்படை 

வசதி 
களையும் தன்னகத்தே கொண்ட தொழிற்சாலைக் 
கட்டடங்களைக் கொண்டவை இப்பேட்டைகள 
இவற்றைக் கட்டிமுடித்த பின் , சிறுதொழில் முனை 
வோருக்கு ( Entrepreneurs ) அரசு குத்தகைக்கு விடு 
கிறது ; அல்லது ஆதாயமும் இழப்பும் இல்லாத விலை 
விற்கிறது . 

இதனால சிறுதொழிலகளைத் 
தொடங்குவதற்கான இட வசதியைத் தேடி அலைய 
வேணடிய தொலலையிலிருந்து விடுதலை பெற முடி 
கிறது . தமிழ் நாட்டிலுள்ள கிணடி தொழிற்பேட்டை 
ஆசியாவிலேயே மிகச் சிறந்ததாக மதிப்பிடப்பட் 
டுளளது 

என்பது இங்குக குறிப்பிடத்தக்கது . 


சாலை 


கள 


சிறு தொழில்களின் தொழில் நுட்பத் தரத்தை 
உயர்த்துவதற்கெனப் பல வழிகள் உள்ளன . 

ஒவ் 
வொரு மாநிலத்திலும் நிறுவப்பெற்றுள்ள சிறுதொழில் 
பணிப்பள்ளிகள் இத்துறையில் சிறப்பாக ஈடுபட்டுள் 
ளன . இவை தொழில்களின் தொழில் நுட்பக் கூறு 
கள் பற்றிய 

அறிக்கைகளைத் தயாரித் 
தளிக்கின்றன . புதிய பொருளகளையும் , கருவிகளை 
யும் வடிவமைத்துக் கொடுக்கின்றன . உயர்ந்த அளவு 
ஆதாயத்தை 

ஈட்டுவதற்கு இன்றியமையாத 
நிருவாகக் கட்டுப்பாட்டு நெறிமுறைகளைப் பரிந் 
துரைக்கின்றன . தொழிலாளர் , மேலாளர் ஆகியோர் 
தங்கள் திறமையை வளர்த்துக் கொள்வதற்கென்றே 
சிறப்புப் பயிற்சி வகுப்புகள் நடத்துகின்றன . 


சிலவற்றை 


அண்மைக் காலத்தில் அரசு , மாவட்டந்தோறும் 
மாவட்டத் தொழில் மையங்களை அமைத்து வரு 
கிறது . இம்மையங்கள் தொழில் முனைவோருக்குத் 
தேவையான அனைத்து உதவிகளையும் ஒற்றைப் 
பலகணி ( Single Window ) வழியாகப் பெற உதவி 

தொழில்களைப் பதிவு செய்வது , 
வயான நிதி , மின் ஆற்றல் ஆகியவற்றைப் பெறு 
வது , மூலப்பொருள்களைத் திரட்டுவது , 

உறபத்தி 


குறிப்பிட்ட சிறுதொழில்களின் உற்பத்தியைக் 
குறிப்பாக அவற்றின் ஏற்றுமதியைப் பெருக்கும் நோக் 
குடன் தனித்தனி வாரியங்கள் 

அரசு 
உருவாக்கியுள்ளது . அங்காடி-ஆய்வுகள் நடத்துதல் , 
தர வரையறை செய்தல் , ஆய்வு நிலையங்கள் அமைத் 
தல் , அயல் நாடுகளில் விற்பனை மையங்கள் நிறுவுதல் 
போன்ற பலதுறைகளில் இவை ஈடுபட்டுள்ளன . கயிறு 
வாரியம் , மையப் பட்டு வாரியம் , அனைத்திந்தியக் 
கைவினைப் பொருள்கள் வாரியம் , அனைத்திந்தியக் 
கைத்தறி வாரியம் ஆகியவை இவ்வகைப்படுவன . 
இந்தியக் கைவினைப் பொருள்கள் மற்றும் கைத்தறி 
ஏற்றுமதிக் கழகம் , இந்தியக் கனிவளங்கள் உலோ 


செய்கினறன . 
தேவை 


சிறுதொழில்கள் 


138 


சிறுநிகழ்வுப் பதிவேடு 


கங்கள் வணிகக் கழகம் முதலியன குறிப்பிட்ட 
பொருள்களின் ஏற்றமதிக்கென்றே நிறுவப்பட்டுள்ளன . 


வருமான வரி , கலால் வரி , விற்பனை வரி , மின் 
சார வரி, தல வரி போன்றவற்றிலிருந்து சிறுதொழில் 
களுக்குச் சில விதிவிலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன . 
அரசுக்குத் தேவையான பொருள்களை வாங்குவதி 
லும் சிறுதொழில்களுக்கு முன்னுரிமை தரப்பட்டுள் 
ளது . அரசு 379 பொருள்களைச் சிறுதொழில்களிட 
மிருந்து மட்டுமே வாங்கவேண்டுமென ஆணையிட்டுள் 


துணை நூல்கள் : 
Vasant Desai , Organisation and Management of 

small Industries , Himalaya Publishing House , 

Bombay , 1983 . 
World Bank , Employment and Development of 

Small Enterprises , World Bank , Washington , 
1978 . 


| 


ளது . 


இந்தியாவின் சிறுதொழில் அலகுகளின் எண் 
ணிக்கை 1972 க்கும் 1981 க்குமிடையே 2.6 இலட்சத்தி 
லிருந்து உரூ .8 இலட்சமாகவும் அவற்றின் உற்பத்தி 
மதிப்பு உரூ . 5510 கோடியிலிருந்து உரூ .28,080 கோடி 
யாகவும் , அவற்றில் வேலைசெய்வோர் எண்ணிக்கை 
35 இலட்சத்திலிருந்து 67 இலட்சமாகவும்வளர்ந்துளளன . 
சிறுதொழில்களுள ஏறத்தாழ 60 விழுக்காடு மகாராட்டி 
ரம் , தமிழ்நாடு , மேற்கு வங்கம் , உத்தரப்பிரதேசம் , 
பஞ்சாபு, குசராத்து ஆகிய 6 மாநிலங்களில் செறிந்து 
காணப்படுகின்றன . கோயம்புத்தூர் , உலூதியானா 
போன்ற குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் சிறுதொழில 
கள் வளர்ச்சியில் முன்னணியில் உள்ளன . 


சிறு நிகழ்வுப் பதிவேடு : மாணவரை நீண்ட 
காலம் இயற்கையான சூழலில் உற்று நோக்கி , அவ 
ரது கற்றல் மற்றும் வளர்ச்சி நிலைகள் குறித்து முக் 
கிய தகவல்களைச் சேகரிக்கும் வாய்ப்பு ஆசிரியருக்கு 
மிகுதியாக உள்ளது . பல்வேறு சூழல்களில் நிகழும் 
நிகழ்ச்சிகளையும் அன்றாட நிகழ்வுகளையும் அவரால் 
உற்று நோக்கமுடியும் . அவற்றின் துணைகொண்டு 
மாணவர்தம் செயல்கள் , நடத்தைகள் குறித்த தெளி 
வான எண்ணம் அவருக்கு ஏற்படும் . அவரது தீர்ப்பு 
கள் பெரும்பாலும் புறவயத் தன்மையுடையதாயிருத் 
தல் வேண்டும் . 


சிறு தொழில்களுள் 40-45 விழுக்காடு அலகுகள் 
நலிந்த நிலையிலேயே உள்ளன . இவை தொடர்ந்து 
இழப்பில் ஓடுகின்றன . இவை வங்கிகளிடமிருந்து 
பெற்ற கடனைத் திருப்பிச் செலுத்த இயலாத 
நிலையிலுள்ளன . உள்ளிடு பொருள்களின் ( Inputs ) 
பற்றாக்குறை , மின் ஆற்றல் கிடைப்பருமை , பெருந் 
தாழில்கள் போட்டி , உற்பத்திச் செலவு உயர்வு ,, 
வசதிக்குறைவு , 

வட்டிப்பளு, தொழிலாளர் 
வேலை நிறுத்தம் , நடைமுறை முதல் வசதிக் குறைவு 
போன்ற பல காரணங்கள் நலிவு நிலையின் பின்னணி 
யாகச் சுட்டிக் காட்டப்படுகின்றன . நலிவுநிலையைச் 
சுட்டிக்காட்டிப் பெருமளவு முதலுடன் செயற்படும் 
பெருந்தொழில்கள் இயல்பாகவே திறமை மிக்கவை 
என்றும் , அவற்றுக்கெதிராகச் சிறுதொழில்களைப் 
பாதுகாக்க முயல்வது பயனற்ற முயற்சி என்றும் 
கூறும் ஓர் ஆய்வுக் கருத்து நிலவுகிறது . லேலையின 
மைச் சிக்கலால் பெருமளவில் தொல்லையுறும் 
இந்தியா போன்ற நாடுகளில் , வேலைவாய்ப்பு நோக் 
கில் சிறுதொழில்களை வளர்த்துத்தான் ஆகவேண் 
டும் . கார்வே குழு கூறியதுபோல , குறிப்பிட்ட 
பொருள்களின் உற்பத்தியைச் சிறுதொழில்களுக் 
கெனச் சிறப்பாக ஒதுக்கிக் கொடுப்பதன் வழியாகவே 
இத்தொழில்களை வளர்ச்சியடையச் செய்யவும் 
பேணவும் பாதுகாக்கவும் இயலும் . தே.வே. 


ஆசிரியர் உற்று நோக்கிய அனைத்துத் தகவல் 
களையும் சரியானதொரு பதிவேட்டில் அவர் குறித்து 
வைத்திருக்க வேண்டும் . இல்லையேல் அத்தகவல்கள் 
உருத்திரிந்துபோய்விடும் . இத்தகைய பதிவுகளை 

வத்துக்கொள்ள மிகவும் சிறந்த முறை சிறு நிகழ்வுப் 
பதிவேடுகளைப் ( Anecdotal Records ) பராமரிப்ப 
தாகும் . 

சிறுநிகழ்வுப் பதிவேடு என்பது , மாணவர் ஈடு 
படும் நிகழ்வுகள் அல்லது செயல்களை அது நிகழும் 
பொழுதோ பிறகோ ஒருவரால் பதிவு செய்யப்படுவ 
தாகும் . ஒரு மாணவரின் வாழ்வில் நிகழும் முக்கிய 
நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஆசிரியர் உற்றுநோக்கிப் 
பதிவு செய்து , செய்திகளை விளக்குவதாக இப்பதி 
வேடுகள் அமைகின்றன . ஒவ்வொரு மாணவருக்கும் 
தனித்தனிப் பதிவேடுகளைப் பயன்படுத்த வேண்டும் . 
வெவ்வேறு சூழல்களில் மாணவரின் நடத்தை மாற் 
றங்கள் குறித்து விளக்குவதற்குத் தனித்தனிப் பதிவு 
கள் மிகவும் பயன்படும் . தம் தேவைகளுக்கு ஏற்ப 
ஆசிரியர் சிறுநிகழ்வுப் பதிவு அட்டைகளைத் தயாரித் 
துக் கொள்ளலாம் . 


கடந்த அரை நூற்றாண்டுக் காலமாக ஆராய்ச்சி 
யாளர்கள் சிறு நிகழ்வுப் பதிவு , திரள்பதிவு , தனியார் 
ஆய்வு , உடல் நலம் மற்றும் பிற ஆய்வுகள் என்னும் 
நால்வகைப் பதிவேடுகளில் தீவிரக் கவனம் செலுத்தி 
வருகின்றனர் . 


சிறு நிகழ்வுப்பதிவுகள் மாணவரின் படிப்பில் முன் 
னேற்றம் , உடல் நிலை அல்லது சமூகச் சீரமைப்பு 


.. 


நாள் 


: 


... 


... 


. 


ஆசிரியர் 
சிறுநிகழ்வுப் பதிவேடு 

139 

சிறுநிகழ்வுப் பதிவேடு 
கீழ்க்காணும் படிவத்திலும் சிறுநிகழ்வுப் பதிவேடு அமையலாம் 

சிறு நிகழ்வுப் பதிவுப்படிவம் 
ஆண்டு 

வகுப்பு 
பள்ளி 
மாணவர் பெயர் 
மாணவரை உற்று நோக்கிய இடம் 
உற்று நோக்கிய ஆசிரியர் பெயர் 

நிகழ்ச்சி : ( நிகழ்ச்சி பற்றிய தெளிவான விவரம் ) 
விளக்கம் : ( மாணவர் நடத்தையின் பொருள் குறித்து விளக்கம் ) 

ஆசிரியர் கையொப்பம் . 
போன்ற நடத்தைகள் பற்றி முதன்மையாகக் கூறுகின் அந்நிகழ்வு பற்றிய உணமையான காட்சியைப் பெற 

முடியும் . உற்றுநோக்குபவரின் எண்ணங்களை அதில் 
களாலேயே எழுதப்படுகின்றன . சில இடங்களில் 

கலந்து பதிவு செய்யலாகாது . நல்ல சிறுநிகழ்வுப் 
அறிவுரையாளர் , பள்ளிச் செவிலியர் , 

சமூகத் 

பதிவின அடையாளமே புறவயத் தன்மையுடைமை 
தொண்டர் 

அல்லது நிருவாகிகள் எழுதுவர் . 

தான் . அது உண்மையான , நடுநிலைமையான 
அனைத்து மாணவர்களுக்கும் சிறு நிகழ்வுகளைப் 

வாக இருத்தல் வேண்டும் . நிகழச்சி பற்றிய விளக்கம் 
பதிவு செய்வது நடைமுறை வழக்கத்தில் இல்லை . அல்லது நடத்தை பற்றிய யோசனை எது வாயினும் 
படிப்பு அல்லது சமூகச் சிக்கல கொண்ட 

தனியே எழுதப்பட வேண்டும் . 
வர்தம் நடத்தை , 

நிகழ்வுகளை விளக்குவதற்கே 
அவை பதிவு செய்யப்படுகின்றன . மாணவர் பற்றி 

சிறு நிகழ்வுப் பதிவில் கீழ்க்காணும் மூன்று வகைப் 
ஆசிரியர் மேற்கொள்ளும் கருததுகள் இருவகைப்படும் , 

பதிவுகள் இருக்கலாம் . அ ) நிகழ்வு பற்றிய விருப்பு 
1. மதிப்பிடும் கருத்துரை : இது மாணவரின் நடத்தை 

வெறுப்பற்ற புறவயத்தன்மை வாய்ந்த உண்மையான 
நன்மையுடையதா அல்லது தீமையுடையதா என்ப 

விவரம் ; ஆ ) நிகழ்வு பற்றிய விளக்கம் , உள்ளார்ந்த 
தைக் காட்டுவது . 2 . விளக்கும் கருத்துரை : இது 

பண்பின் கூறு அல்லது 

மாணவரின் 

தன்மையைக் 
மாணவரின் நடத்தைக்கான காரணம் காட்டும் . 

குறிப்பது ; இ ) நிகழ்வு குறித்து நடவடிக்கை எடுக்கப் 
சிறு நிகழ்வுகளைப் பதிவு செய்யும்போது ஆசிரியர் 

பரிந்துரை அல்லது யோசனை . 
உண்மையாக எதை உற்று நோக்கினாரோ அது 

ஆளுமைச் சிறப்புப் பண்பினை மதிப்பீடு செய்ய 
குறித்த சரியான தகவல்களையே தரவேண்டும் . 

மிகவும் உயர்ந்த கருவியாகச் சிறுநிகழவுப் பதிவேடு 
அப்பொழுது தான் அப்பதிவினைப் படிக்கும் எவரும் அமைந்துள்ளது . ஒருவரைப் பற்றிப் பல்வேறு சூழல் 


SON - TN - TN -TUTION - TN- TN-HINK) 


க 


. 


வரை 


மாண 


சிறுநிகழ்வுப் பதிவேடு 


140 


சிறுநிகழ்வுப் பதிவேடு 


களில் கிடைத்த எண்ணிறந்த நிகழ்வுப் பதிவுகள் 
கிடைத்து விட்டால் , அவரது ஆளுமை குறித்த நிலை 
யான பொதுப்பண்புகள் சிலவற்றைப் பெறுவது எளி 
தாகும் . ஒருவரது வாழ்வில் நிகழும் உண்மையான 
நிகழ்ச்சிகளே சிறுநிகழ்வுகளாயிருத்தலால் அவற்றினின் 
றும் பெறும் எந்த ஒரு முடிவும் அவரது உண்மையான 
நடத்தையை இனிது காட்டும் . அதனைக் கொண்டு 
தொடர்புடைய சூழல்களில் அவரது நடத்தை பற்றி 
மிக உயர்ந்த நம்பகத் தன்மையுடன் முன்மதிப்பிட்டுக் 
கூறிவிட முடியும் . 


எளிது . 


நடத்தையில் போலித் தன்மையின்றியும் இருப்பர் . 
இயல்பாகவும் தடையின்றியும் அவர்கள் நடந்து கொள் 
வர். ஆகவே , மிகச் சிறிய குழந்தைகள் குறித்த சிறு 
நிகழ்வுப் பதிவேடுகளைத் தயாரித்தல் மிக எளிது ,. 
மந்தமான மாணவர் குறித்த சிறு நிகழ்வுப் பதி 
வேடுகளைத் தயாரித்தலும் 

மிகச்சிறிய 
மற்றும் இயற்கை மீறிய குழந்தைகள் குறித்த சிறு 
நிகழ்வுப் பதிவேடுகள் பெரும் பயன் தரவல்லன . 
ஏனெனில் தாள்- எழுதுகோல் , சோதனை , இணைய 
தினர் மதிப்பீடு , தன்மதிப்பீட்டு முறை போன்ற புற 
வயத் தன்மை வாய்ந்த பிறவகைச் சோதனைகளுக்கு 
அவர்களால் பொதுவாக விடையளிக்க இயலாது . 
மாணவர் ஒருவரைப் பற்றி அவரது பெற்றோர் 
களுக்கு ஆசிரியர் அறிக்கையொன்று அளிக்க வேண்டு 
மெனில் சிறு நிகழ்வுப் பதிவேடுகள் அவருக்கு உற்ற 
கருவியாகும் . ஆசிரியர் கூட்டத்தில் பங்கேற்கும் 

பள்ளி உளவியலறிஞரைச் சந்திக்கும் 
போதும் சிறு நிகழ்வுப் பதிவேட்டில் பதிவாகியுள்ள 
செய்திகள் குறித்து ஆசிரியர் விவாதிக்கலாம் . சிறு 
குழந்தைகள் தமது ஆசிரியர்களைப் போன்று நடிக்க 
முயலுகின்றனர் . பெரும்பாலான மாணவர்கள் தமது 
ஆசிரியரின் சொற்களை மூதுரையான உண்மை என 
ஏற்கின்றனர் . ஆகவே , ஆசிரியரின் செயல்களும் மற்றும் 
அவரது சொந்தச சார்புடைய கருத்துகளும் சிறு நிகழ் 
வுப் பதிவேட்டில் எதிர் நிழலிடுகின்றன . 

ஆசிரியர் 
தமது குறைகள் சிலவற்றைத் திருத்திக் கொள்ளவும் 
இப் பதிவேடு உறுதியாக உதவும் . 


போதும் 


சிறு நிகழ்வுப் பதிவேடுகள் , தர அளவுகோல்களை 
விட மிகவும் மதிப்பு வாய்ந்தவை . ஏனெனில் தரங் 
கள் என்பன ஒருவரது நடத்தை குறித்து உற்றுநோக் 
கியவர் கொண்ட பொதுக் கருத்தின் பண்பியலான 
வெளிப்பாடுகளாகின்றன . ஆனால் , சிறுநிகழ்வுகளின் 
புறவயத்தன்மை வாய்ந்த் பதிவுகள் இருப்பின் உற்று 
நோக்குபவரின் கருத்துகள் அல்லது விளக்கங்களைக் 
கொண்டு சரியான முடிவுகளை மேற்கொள்ள 
யம் . 

சிறு நிகழ்வுப் பதிவேடுகள் பல வகைகளில் உதவு 
கின்றன . அனைத்து நிகழ்வுகளும் இடைநிகழ்ச்சிகளும் 
எழுத்து வடிவில் பதிவு செய்யப் படுவதால , 
அவற்றை மறுப்பதற்கோ தவறாக நினைவு கொள் 
வதற்கோ வாய்ப்புகள் குறைவு . ஆசிரியர் விரும்பும் 
அல்லது வெறுக்கும் மாணவர் பற்றிய சில நல்ல 
நிகழ்வுகள் அல்லது தீய நிகழ்வுகள் மட்டுமே நினைவு 
கூர்கின்ற மனப்பான்மைக்கு எதிரான அரணாகவும் 
செயலாற்றும் . திரள் பதிவேட்டின் 

பகுதி 
யாகவும் சிறு நிகழ்வுப் பதிவேட்டினை வைத்துக் 
கொள்ளலாம் . உற்றுநோக்கப்பட்ட மாணவர் குறித்த 
பல உண்மைத் தகவல்களைச் சிறு நிகழ்வுப் பதிவேடு 
புலப்படுத்தும் . நேர்மை , உண்மை குறித்துப் பல 
செய்திகளை ஆசிரியர் வகுப்பறையில் கறபிக்கின் 
றார் . சிலமாணவர்கள் பொய் கூறுவதையும் பள்ளிப் 
பொருள்களை அழிப்பதையும் ஆசிரியர் உற்றுநோக்கு - 
கிறார் . இத்தகவல்கள் அனைத்தும் சிறு நிகழவுப் பதி 
வேட்டில் பதிவானால் ஆசிரியர் தனது கற்பித்தல் 
முறையை மாற்றிக் கொள்வது குறித்தும் மாணவர் 
தம் மனப்பான்மையை மாற்றிக் கொள்ள உதவுவது 
குறித்தும் சிந்திக்கலாம் . விதிவிலக்கான 

ஆனால் 
பொருள் பொதிந்த சில நிகழ்ச்சிகள் சிறுநிகழ்வுப் பதி 
வேடுகளில் பெரும்பாலும் பதிவாகின்றன . தனது 
படிப்பில் அக்கறையில்லாத மாணவர் திடீரென்று 
கணிதத்தில் ஆர்வம் காட்டக்கூடும் . சிறுநிகழ்வுப் 
பதிவேடு இத்தகைய நடத்தைகள் குறித்து ஆசிரியரை 
உணர்வு கொள்ளச் செய்யும் . பிற முறைகளால் இத் 
தகைய நடத்தையை மதிப்பிட இயலாமற் போக 
லாம் . பொதுவாகச் சிறார்கள் கள்ளமின்றிபும் தமது 


சிறுநிகழ்வுப் பதிவேடு நேரத்தை விழுங்கும் பணி 
யாகவும் உள்ளது . குறிப்பிட்ட ஒரு மாணவரை நெடு 
நேரம் உற்று நோக்கினால் தான் சிறு நிகழ்வுப்பதி 
வேட்டினை நிரப்பமுடியும் . பல்வேறு நிகழச்சிகளைப் 
பதிவு செய்யப் பல்வேறு அட்டைகளைப் பயன்படுத்த 
வேண்டியுள்ளது . ஒரு மாணவனைப் பற்றி நம்பக 
மான கருத்தைப் பெறுவதற்குப் பல்வேறு ஆசிரியர் 
களை உற்று நோக்கச் செய்து தனித்தனியே சிறு 
நிகழ்வுப் பதிவேடுகளைத் தயாரிக்க வேண்டியிருக்கும் . 
சிறுநிகழ்வுப் பதிவேட்டைப் புறவயத் தன்மையுடைய 
தாகச் செய்வது அடுத்த இடர்ப்பாடாகும் . 

விரி 
வுரை வழங்குவது எளிது . 

அறிககையை 
எழுத்துருவில் அளிக்கும்போது பணி கடினமாகி விடு 
கிறது . 

ஆசிரியரும் மனிதரே . அவருக்கெனத் தனிசசார்பு 
கள் , விழைவுகள் , நாட்டங்கள , நம்பிக்கைகள் , தனி 
மனப் போக்குகள் உள்ளன . அவரால் நேசிக்கப்படும் 
மாணவர் தம் நடத்தைகள் அனைத்தும் விரும்பத் 
தக்கவை என அவர் ஏற்கக்கூடும் . இத்தகைய நிலையில் 
ஒருவருக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள தனித்தனிச் சிறு 
நிகழ்வுப் பதிவேடுகளைத் தயாரிக்க 

வேண்டும் . 


ஆனால் 


சிறுநிகழ்வுப் பதிவேடு 


141 


சிறுபஞ்சமூலம் 


இவற்றின் சராசரியை எடுத்துக்கொண்டு ஆராய 
லாம் . சிறு நிகழ்வுப் பதிவேடுகளுக்காக உற்று நோக் 
கல் செய்வதன் முன் ஆசிரியர்கள் போதிய 

பயிற்சி 
யும் பெற வேண்டும் . 


மெனில் தனி இடத்தில் அவற்றை 

எழுதலாம் . 6 . 
உடன்பாடானதும் எதிர் மறையானதுமான நடத்தை 
நிகழ்வுகளைத் தெளிவாகப் பதிவு செய்தல் வேண் 
டும் . 7. பல்வேறு காரணங்களால் வெவ்வேறு சூழல் 
களில் வெவ்வேறு விதமாக ஒரு 

மாணவர் நடந்து 
கொள்ளலாம் . ஒரு குறிப்பிட்ட மாணவரின் நடத்தை 
அமைப்புக் குறித்துத் தெளிவாகப் புரிந்து கொள்வ 
தற்குப் பல்வேறு நடத்தை நிகழ்ச்சிகளை உற்று 
நோக்குதல் சிறப்புடையது . 8. உற்று நோக்க வேண் 
டிய நிகழ்ச்சியைத் தெரிந்தெடுப்பதில் புதிய ஆசிரிய 
ருக்கு இடர்ப்பாடு ஏற்படலாம் . புறவயத் தன்மை 
யுடன் பதிவு செய்வதில் அவருக்குத் திகைப்பு ஏற்பட 
லாம் . ஆகவே . இத்தகைய பணியைச் செய்ய விழை 
யும் ஆசிரியருக்குத் தனிப்பயிற்சி தேவைப்படும் . 
ஒரு வல்லுநர் அல்லது அனுபவமுடைய 
அவருக்கு வழிகாட்டலாம் . 


ஆசிரியர் 


சே.தா. 


மாண 


சிறு நிகழ்வுப் பதிவேடுகளைச் செம்மைப்படுத்தப் 
பலவழிகள் உள்ளன . உற்று நோக்கல் மற்றும் பதிவு 
செய்தலைப் பயனுடையதாக்குவதற்குக் கீழ்க்காணும் 
கருத்துகளை உளவியல் வல்லுநர்கள தெரிவித்துள் 
ளனர் . 1. எதை உற்று நோக்க வேண்டும் என்பதை 
முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும் . தனிச் சிறப்பு 
டைய நடத்தையில் விழிப்புடன் இருத்தல் வேண்டும் . 
தாள் எழுதுகோல் சோதனைகளால் மதிப்பிட முடி 
யாத நடத்தைகள் எவை என்பதையும் , உற்று நோக் 
கல் மூலம் மதிப்பிடக்கூடியவை எவை என்பதையும் 
முதற்கண தீர்மானித்தாக வேண்டும் . மேலும் மாண 
வர் ஒருவரின் வளர்ச்சி நிலையில் மிக மதிப்புடைய 
தும் தனிச்சிறப்புடையதுமான நிகழ்ச்சிகளை ஆசிரி 
யர் காணத் தவறிவிடலாம் . அத்தகைய நடத்தை 
களை மதிப்பிட உற்றுநோக்கல் முறையைப் பயன் 
படுத்தல் வேண்டும் . 2 . நடத்தையைப் பொருள் 
பொதிந்ததாகச் செய்வதற்குப் போதிய சூழல்களை 
உற்றுநோக்கிப் பதிவு செய்யவேண்டும் . சில 

நேரங் 
களில் ஒரு குழந்தையின் சில நடத்தைகளை அதன் 
பின்னணியைப் புரிந்து கொள்ளாமல் 

விளக்குவது 
ஆசிரியருக்கு இடர்ப்பாடாக அமையும் , ஒரு 
வர் வழக்கத்திற்கு மாறானதும் வலியத் தாக்கும் 
தன்மையுடையதுமான நடத்தையைச் சிலநேரம் 
பெற்றிருக்கலாம் . விசாரித்துப் பார்த்தால் , அம்மாண 
வர் தவறேதும் செய்யாதபோது அவரது வகுப்புத் 
தோழர்களால தேவையின்றியே அவர் சினங் கொள் 
ளுமாறு செய்யப் பெற்றிருப்பது தெரியவரும் . இத் 
தருணத்தில் வலியத்தாக்கும் தன்மையுடையவர் என 
அம்மாணவரைக் குறை கூறிவிடமுடியாது . 
அத்தகைய நடத்தைக்குக் காரணமான சூழல் பற்றிய 
முழுவிவரமும் பதிவாக வேண்டும் . 3. உற்று நோக் 
கும் பொழுது அல்லது உற்றுநோக்கியபின் எவ்வளவு 
விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் நிகழவு 
களைப் பதிவு செய்துவிடல் வேண்டும் . 4. ஒரு நேரத் 
தில் ஒரு நிகழ்ச்சியை மட்டுமே உற்று நோக்கவேண்டும் . 
அதுபற்றிய பதிவுகளை முடித்த பின்னரே அடுத்த 
மாணவர் அல்லது நிகழ்ச்சியை உற்றுநோக்க வேண 
டும் . 5. உற்று நோக்கிய செய்திகள் விவரமும் , 
உற்றுநோக்கியவரது விளக்கங்களும் 

தனித்தனியே 
பதிவு செய்யப்பட வேண்டும் . விளக்கங்கள் தெளிவாக 
எழுதப் பெற வேண்டும் . எதிர்ப்புணர்ச்சி , வெட்கம் , 
வருத்தம் , சோம்பல் , பரிவின்மை போன்ற 
களை இயன்றவரையில் விலக்க வேண்டும் . இத்த 
கைய சொற்களைப் பயன்படுத்தியே தீர வேண்டு 


வகுப்பறை ஆசிரியருக்கு மாணவரைப் பற்றிய 
தெளிவான கண்ணோட்டம் பெற மிகச் சிறந்த 
அளவுகோலாக சிறுநிகழ்வுப் பதிவேடுகள் 

விளங்கு 
கின்றன . 

சிறுபஞ்சமூலம் பதினெண் கீழ்க்கணக் 
கினைச் சார்ந்துள்ள ஓர் அற நூல் . மூலம் என்பது 
மரஞ்செடிகளின் வேரினைக் குறிக்கும் . சிறுபஞ்சமூலம் 
என்னும் தொடர் சிறிய ஐந்து வேர்களைக் குறிக்கும் . 
இது தமிழ் மருந்துத் துறையில் அமையும் 
பெயர் . கண்டங்கத்தரி , சிறு வழுதுணை , சிறுமல்லி , 
பெருமல்லி , நெருஞ்சி இவற்றின் வேராகும்மே என்று 
பொருட்டொகை நிகண்டு ( 867 ) குறிப்பிடுகிறது . 
பதார்த்த குண சிந்தாமணி என்னும் நூலும் இதற்கு 
இவ்வாறே விளக்கந் தந்துள்ளது ( 495 ) . இதில் குறிப் 
பிட்ட ஐந்தும் சிறுசெடிகளாதலின் இவை இப் பெயர் 
பெற்றன . இந்த ஐந்து வேர்களாலும் ஆகிய மருந்து 
உடற் பிணியைத் தீர்க்கவல்லது . அவ்வாறே பாடல் 
கள் தோறும் கூறப்பட்டுள்ள ஐந்தைந்து நீதிகளும் , 
கற்றொழுகுவார்களின் 

ஆன்ம நலம் 

பேணவல்ல 
தாகும் . அவ்வொப்புமை கருதி அவ்வாறமைந்த 
பாக்களாலாகிய நூலும் சிறுபஞ்சமூலம் எனப்பட்டது . 
சிற்பஞ்ச மூலம் என்றதற்கேற்ப , 

வில்வம் 
பெருங்குமிழ் , தழுதாழை , பாதிரி, 

ஆகிய 
ஐந்து பெருமரங்களின் வேர்களைப் பெரும் பஞ்ச 
மூலம் என்று முற் கூறிய நூல்கள குறிப்பிட்டுள்ளன . 
ஆனால் , அப்பெயரில் தமிழில் இலக்கியம் அமைய 
வில்லை . சிறுபஞ்சமூலம் போலவே , பதினெண் கீழ்க் 
கணக்கில் , திரிகடுகம் , ஏலாதி ஆகியனவும் மருந்தின் 
பெயரடிப்படையில் பெயர் பெற்று விளங்குகின்றன . 

இந்நூலாசிரியர் பெயர் காரி ஆசான் . 
என்பது இயற்பெயர் . ஆசான் என்னும் பின்னடை 


ஆகவே 


வாகை 


சொற 


காரி 


| 


சிறுபாணாற்றுப் படை 


142 


சிறுபாணாற்றுப் படை 


தொழில் பற்றி அமைந்ததாகும் . இவர் , 
சமயத்தினராகக் காணப்படுகிறார் . இவர்தம் ஆசிரி 
யர் பெயர் மாக்காயனார் எனபது . கணிமேதாவி 
யார் இவருடன் பயின்ற மாணவராவார் . 


வருணனைப் பகுதிகள் மிகுந்த காப்பியப் போக்கில் 
வளர்ந்து நெடும் பாடலாக உருப்பெற்றுள்ளன . 


முழுதுணர்ந்து எனத் தொடங்கும் கடவுள் 
வாழ்த்தொடு இந்நூல் தொடங்குகிறது . சிறப்புப் 
பாயிரமாக இருவெண்பாக்கள் உள்ளன . நூல் 102 
வெண்பாக்களைக் கொண்டுள்ளது . ஆனால் இதன் , 
85,86,87,88,89 ஆகிய ஐந்து பாடல்கள் கிடைக்க 
வில்லை . எஞ்சியுள்ள பாடல்களைச் சாராத மூன்று 
வேறுபாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகை 
நூலில் கிடைத்துள்ளது 

( புறத்.206 , 207 , 311 ) . 
அம்மூன்று பாடல்களையும் , கிடைக்காத ஜந்து 
பாடல்களுள் மூன்றாகக் கருதிச் சிலர் நூலைப் 
பதிப்பித்துள்ளனர் . அவ்வகையில் கடவுள் வாழ்த்தும் 
இரு சிறப்புப் பாயிரச் செய்யுள்களும் நீங்க இன்று 
100 பாடல்களே இதன் கண் அமைந்துள்ளன . 


பரிசில் பெற்ற பாணன் பரிசில் பெறவிரும்பிய 
பாணனை ஆற்றுப் படுத்துவதுபோல் பாடுவது 
பாணாற்றுப்படையாகும் . புற நானூற்றிலும் இத் 
தகைய பாணாற்றுப்படைப் பாடல்கள் உள . யாழில் 
இருவகை உண்டு , பேரியாழ் , சீறியாழ் என . இன் 
குரல் சீறியாழ் (சிறுபாண் . 35 ) என்று சிறுபாணாற்றுப் 
படையில் வருவது காணலாம் . சீறியாழ் இசைக்கும் 
சிறுபாணன , சிறுபாணனை ஆற்றுப் படுத்துவதால் 
இது சிறுபாணாற்றுப்படை எனப்பட்டது என்பர் . 
பத்துப்பாட்டிலுள்ள பாணாற்றுப்படைப் பாடல் 
களுள் இது அளவில் சிறியதாகலின் சிறுபாணாற்றுப் 
படை எனப்பட்டது என்ற கருத்தும் உளது . 


இதன் ஆசிரியர் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத் 
தத்தனார் . மதுராந்தகம் வட்டத்தில் உப்பங்கழிக் 
கும் கடற்கரைக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதியே 
இடைக்கழி நாடு என்றும் , அது இன்று எடக்கநாடு 
என்று மருவி வழங்கப்படுகிறது என்றும் டாக்டர் மா . 
இராசமாணிக்கனார் கூறுவார் . ( பத்துப்பாட்டு 
ஆராய்ச்சி ப .55 ) அப்பகுதியில் உள்ள நல்லூரைச் 
சார்ந்த புலவர் நத்தத்தனார் . 


நாள் , கூட்டம் , மூழ்த்தம் எனத் தொடங்கும் 
வெண்பா ( 42 ) சோதிடக் கருத்தைக் கொண்டுள்ளது 
உண் இடத்தும் எனத் தொடங்கும் வெண்பாவில் , 
உறுதவமேல் கங்கைக் கரைப் பூசல் போற்றல் 
என்றமைந்த பகுதியில் பஞ்சதந்திரக் கதையில் இடம் 
பெறும் மைனாவுக்கும் முயலுக்கும் வழக்குத் தீர்த்த 
பூனையின் கதை 

குறிப்பிடப்படுகிறது . தோற் 
கன்று காட்டிக்கறவார் என்று இந்நூல் சுட்டும் அறக் 
கருத்து அக்காலத்திற் சிலர் பசுவிற்குத் தோற் 
கன்று காட்டிப் பால்கறக்கும் வழக்கம் கொண்டிருந் 
ததனைச் சுட்டி , அதனைக் கடிந்து கூறுவதாக 
ளது . ( 82 ) . இந்நூலுக்குப் பழைய உரை ஒன்றுள்ளது 
அது பாடற் கருத்தினை 

நன்கு 

உணர்ந்து கொள 
வதற்குப் பேருதவியாக விளங்குகிறது . அ.மா.ப. 


உள் 


என்று 


மாகிய 


சிறுபாணாற்றுப் படை சங்க இலக்கிய 
பத்துப்பாட்டில் மூன்றாவதாக 

இடம் 
பெற்றுள்ள பாடலாகும் . நனனூல் உரையாசிரியர் மயி 
லைநாதர் பத்துப்பாட்டு எனனும் தொகையை ஆளக் 
காணலாம் . பத்துப்பாட்டில் புறப்பொருள் 
தொடர்பான பாடல்களுள் ஆற்றுப்படைத் துறை 
யிலமைந்தவை ஐந்து . அவற்றுள் ஒன்று சிறுபாணாற் 
றுப்படை . பரிசில் பெற்ற கலைஞன பரிசில பெற 
விரும்பிய கலைஞனிடம் தான் 

பரிசில் பெற்ற 
நெறியினைக் கூறி வழிசொலலும் பாங்கில் குறிப் 
பிட்ட தலைவனைப் புகழ்வதே ஆற்றுப்படைத் 
துறையாகும் . பாடாணதிணையுள் இத்துறை அமை 
யும் . இத்தகைய ஆற்றுப் படைத்துறைப் பாடல்கள் 
புறநானூறு பதிற்றுப்பத்து ஆகிய நூல்களில் குறைந்த 
அடிகளில் அமைந்துள்ளன . பத்துப்பாட்டில் அவை 


பாட்டுடைத் தலைவன் ஓய்மானாட்டு நல்லியக் 
கோடன் ஆவான் ; ஓவியர் குடியைச் சார்ந்தவன் . 

ன்றைய திண்டிவனம் பகுதியே ஓய்மானாடு என்று 
வழங்கப்பட்டது . மாவிலங்கை என்னும் தலைநகரி 
லிருந்து அந்நாட்டை ஆண்டுவந்தான் . இசைக்கருவியில் 
வல்லவன் என்பதால் நல்லியக்கோடன் 
பெயர் பெற்றான் என்பர் . இப்பாடல் 269 அடிகள் 
கொண்டது . பாணன் வறுமையினால வாடியநிலை , 
மூவேந்தர் , எழுவேளிர் , நல்லியக்கோடன் சிறப்பு , 
பாணன் பொருள் பெற்ற நிலை , எயிற்பட்டினம் , 
வேலூர் , ஆமூர் வழியாகக் கிடங்கில் செல்லல் , நல் 
வியக்கோடன் பண்பு , பரிசிலரைப் போற்றும் சிறப்பு 
ஆகிய பொருட்கூறுகளை இப்பாடல் கொண்டுள்ளது . 
இதில் குட்டுவன் வஞ்சி , செழியன் மதுரை , செம்பி 
யன் உறந்தை ஆகியவற்றின் வளம் சிறப்புற வருணிக் 
கப்பட்டுள்ளது . பேகன் , பாரி , காரி , ஆய் , அதிகன் , 
நள்ளி , ஓரி எனும் ஏழு வள்ளல்களின் அருஞ்செயல் 
கள் அடுத்து விளக்கப்படுகின்றன . பெருஞ்சித்திரனா 
ரும் இவ்வாறு எழுவள்ளல்களை ஒருங்கிணைத்துப் 
பாடும் நிலையை ( புறம் . 158 ) நோக்கச் சங்க காலத் 
திலேயே எழுவள்ளல்களை ஒருங்கிணைத்துப் போற் 
றும் போக்கு இருந்தமை புலனாகிறது . 

பாணனது வறிய நிலை 10 அடிகளில் 
கப்படுவது குறிக்கத்தக்கது . பெருந்தலைச்சாத்தனார் 


வருணிக் 


சிறுபான்மையினர் 


143 


சிறுபான்மையினர் 


( புறம் . 164 ) பாடலிலும் இத்தகைய 
திரத்தைக் காணலாம் . 


வறுமைச் சித் 


விர்த்து 


பாலை 


பாலைநின்ற 

நெடுவழி (சிறுபாண் 
11 முல்லைசான்ற முல்லையம்புறவு ( சிறுபாண் . 169 ) 
மருதஞ்சான்ற மருதத் தண்பணை (சிறுபாண் . 
186 ) பாடல் சான்ற நெய்தல் நெடுவழி ( சிறுபாண் .. 
151 ) குறிஞ்சிக்கோமான் (சிறுபாண் . 367 ) என ஐந் 
திணைச் செய்திகளை வருணிப்பதோடு திணையைக் 
குறித்துச் சொல்வதும் ஒரு சிறுப்பாகும் . விறலியை 
வருணிப்பது பிற பாடல்களில் உள்ளது போல் 
அமைந்துள்ளது . யாழின் வருணனை இறுதிப் பகுதி 
யிலமைந்துள்ளது . 


ஆவர் 


அந்தாதி அமைப்புமுறை இப்பாடலுள் பலவிடங் 
களில் அமைந்துள்ளது . அழகிய உவமை ஒன்றினோடு 
தொடங்கும் இப்பாடலில் பற் பல உவமைகள் இடம் 
பெற்றுள.வருணனையில் ‘ ஓங்கெயிற்கதவம் உருமுச்சு 
வல் சொறியும் ( சிறு.80 ) மதியேக்கறூஉம் மாசறு திரு 
முகம் ( சிறு .157 ) என்பது போன்ற உயர்வு நவிற்சி 
பல காணப்படுகின்றன வேலூர்ப் பெயர்க்காரணம் , 
வள்ளல்கள் பெருமை , 

பீமபாகம் ஆகியவற்றைக் 
கூறும்போது புராணச் செய்திகள் - 
பெற்றுள்ளன . நல்லியக்கோடனது சிறப்பியல்பு 
கள் அனைத்தையும் ( சிறு 205-220 ) தொகுத்துக் 
கூறுவது குறிக்கத்தக்கது . மூவேந்தர் , எழுவள்ளல்கள் 
ஆகியோர் செய்திகளை உரைப்பதால் 
காலத்தின் இறுதிப்பகுதியில் எழுந்த பாடல் என்பா . 


சிகாகோ பல்கலைக்கழகப் பேராசிரியர் உலூயி 
( Louis 

Wirth ) உரையாற்றுகையில் , 
சிறுபான்மையர் என்போர் சமூகத்தில் உள்ள ஏனை 
யோரினின்றும் இன , பாண்பாட்டுக்கூறுகளின் அடிப் 
படையில் வேறானவராகக் கருதப்படுவோரும் , அத்த 
கைய இன , பண்பாட்டு இயல்புகளின் காரணமாக 
மற்றவருக்கு அளிக்கப்படும் மதிப்பினின்றும் வேறான , 
தாழ்வான மதிப்பு அளிக்கப்படுவோரும் , இவ்வாறு 
தங்களுக்களிக்கப்பட்ட தாழ்ந்த நிலையைப் பற்றி ஓர் 
உணர்வை வளர்த்துக்கொண்டோரும் 
என்று கூறினார் . இவர் கூறும் இலக்கணத்திலுள்ள 
இன அடிப்படையில் சிறிய எணணிக்கை யுடைய 
வரும் , தாழ்வாக மதிக்கப்படும் நிலையிலுள்ளவரும் 
சிறு பான்மையர் என்ற கருத்து இப்போது ஒப்புக் 
கொள்ளப்படுவதில்லை . ஐக்கிய நாடுகள் சபையின் 
சிறுபான்மையர் பாகுபாட்டுத் தடுப்புப் பாதுகாப்புக் 
குழு ( U.N. Commission on Prevention of Discrimi 
nation and Protection of Minorities ) சிறுபான்மை 
யரைப் பற்றி இலக்கணம் வகுக்கும்போது , 
ஒரு மக்கள் கூட்டத்திலே பெரும்பான்மையாளரு 
டைய இன, சமய , மொழி மரபுகளினின்றும் அல்லது 
கூறுகளினின்றும் மிகவும் வேறுபட்ட இன , சமய , மொழி 
மரபுகளை அல்லது கூறுகளைப்பெற்று , அவற்றைப் 
பாதுகாத்தற்கு ஆர்வம் உடையவரே சிறுபான்மை 
யோர் ஆவர் என்று கூறுகிறது . மேலும் , இந்த ஐ . 
நா . குழு , சிறுபான்மையோருடைய 

மரபுகளையும் , 
கூறுகளையும் வளர்த்துக்கொள்ளுதற்கு ஆர்வமுடைய 
வர் பலராவது அக்கூட்டத்தில் இருத்தல் வேண்டு 
மென்றும் , சிறுபான்மையினர் அனைவரும் தாம் 
எந்தத் தேசியத்தைச் சேர்ந்தவரோ( Nationals ) அந்தத் 
தேசியத்திற்குப் பற்றுறுதியோடு இருத்தல வேண்டும் 
என்றும் கூறுகிறது . 


பல 


இடம் 


|| 


இது சங்க 


] 


நா.செ. 


சிறுபான்மையினர் :சிறுபான்மையோர் பெரும் 
பான்மையோர் என்ற சொற்கள் முறையே எண்ணிக் 
கையில் குறைந்தவர்கள் எண்ணிக்கையில் மிகுந்த 
வர்கள் என்ற கருத்துகளை உணர்த்துகின்றன . சில 
சிறப்பான , தனிப்பட்ட தேசிய , பண்பாட்டு இயல்பு 
களை உடையோரைச் சமூகவியலார் சிறுபான்மை 
யோர் ( Minorities ) என்று கருதுகின்றனர் . சிறுபான் 
மையருக்குச்சில தனித்தன்மைசள் இருக்கின்றன , 
இத்தன்மைகள் இல்லாதவர் பெரும்பான்மையராவர்.. 
சிறுபான்மையருடைய தனித்தன்மைகள் மற்றவரு 
டைய இயல்புகளோடு கலந்துவிட்டால் , சிறுபானமை 
யர் சிறுபான்மையராகத் தொடர்ந்து இருக்க மாட் 
டார் . சிறுபான்மைருடைய தனித்தன்மை மற்றவரு 
டைய பண்புகளோடு கலத்தலை , சிறுபான்மையரும் 
பெரும்பான்மையரும் எதிர்க்கும் வரையில் தான் , 
அந்தத் தனமையை உடையவர் சிறுபான்மையராக 
மதிக்கப்படுவர் . 


சிறுபான்மையோர் வரலாறு : வரலாற்றில் மக்கள் 
சமூகங்களில் சிறுபான்மையோர் என்ற நிலைதோனறி 
வந்துள்ளது . மக்களுடைய இயக்கங்கள் கருத்து 
கள் , அரசியற் கோட்பாடுகள் முதலியவை சிறுபான் 
மைக்குழுக்கள் தோன்றக் காரணமாயிருநதன . சமய 
வேறுபாடுகளின் காரணமாகச் சிறுபான்மையோராகக் 
கருதப்பட்ட குழுக்களுக்குப் பாலசுத்தீனத்துச் சமாரி 
யர்களும் , உரோமானியப் பேரரசில் கிறித்தவர்களும் 
எடுத்துக்காட்டுகள் ஆவர் . பின்னர்த் தேசிய உணர்வு 
வளர்ந்தபோது அதனடிப்படையில் சிறுபான்மைக் 
குழுக்கள் தோன்றின. பிரெஞ்சுப்புரட்சிக்குப் பின்னர்த் 
தேசிய 

உணர்வினடிப்படையில் நாட்டினெல்லை 
களை வரையறுக்க அரசாங்கங்கள் முயன்றன . இத் 
தகைய அரசாங்க முயற்சிகளை எதிர்த்துச் சிறுபான் 
மையோர் தங்களுடைய தனிப்பட்ட இயல்புகளைப் 
பாதுகாக்க முயன்றனர் . அவர்களின் இயல்புகள் 


சுவிட்சாலந்து நாட்டில் சூரிச்சு ( Zurich ) நகரத்தில் 
நடைபெற்ற உலகச் சமூகவியல் மாநாட்டில் ( 1950 ) 


144 


சிறுபான்மையினர் 


சிறுபான்மையினர் 


| 


தலை 


உலகப்போரின் விளைவாக மக்கள் ஒடுக்கப்பட்டும் 
குடிபெயர்க்கப்பட்டும் , நாட்டெல்லைகள் மாற்றப் 
பட்டும் போகவே சிறுபான்மையர் சிக்கல் கடுமை 
யாகியுள்ளது . 


பெரும்பானமையோரின் இயல்புகளோடு கலந்துவிடு 

விரும்பவில்லை . பெரும்பான்மையருடைய 
யல்புகளினின்றும் சிறுபான்மையருடைய இயல்புகள் 
மிகவும் வேறுபட்டிருக்குமானால் , அவற்றைப் பெரும் 
பான்மையர் ஏற்றுக் கொள்ளவும் விரும்பவில்லை . 
இந்நிலையில் சிறுபான்மையர் தேசிய 

கொள்கை 
யினின்றும் மாறுபட்டவராகக் கருதப்பட்டுத் தனிப் 
பட்ட குழுக்களாகக் கருதப்பட்டனர் . 

அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர் , நீக்கிரோ 
வர் , ஆசிய மக்கள் முதலியோர் சிறபான்மையராகக் 
கருதப்படுகின்றனர் . இந்தியாவில் சாதி அடிப்படை 
யில் பெரும்பான்மையா , சிறுபான்மையர் 
வேறுபாடுகள் தோன்றியுள்ளன . அங்கு இசுலாமிய 
கிறித்தவ சமயங்களுக்கு மாறியவர்கள் சிறுபான்மை 
யோருக்குரிய இயல்புகளைப் பெற்றுள்ளனர் . 


என்ற 


சிறுபான்மையர் நிலை : தேசிய கருத்து பரவிவரும் 
இக்காலத்தில் சிறுபான்மை என்ற நிலை விரும்பத் 
தகாத ஒன்று அன்று என்ற எண்ணம் தோன்றி 
யுள்ளது . இலங்கையில் இன , சமய , மொழி அடிப் 
படைகளிலும் , எண்ணிக்கையினடிப்படையிலும் 
சிறுபான்மையோராக உள்ள தமிழர்கள் தங்களு 
டைய அடிப்படை உரிமைகளுக்குப் பாதுகாப்புப் 
பெறும் பொருட்டுக் கிளர்ச்சிகள் நடத்துகின்றனர் . 
சிறுபான்மையர் என்ற எண்ணத்தையே அழிக்கும் 
முயற்சிகள் வெற்றிபெற வில்லை . பலதேசிய இனங் 
கள் ஒரே அரசால் வாழ்தல் இயலும் என்ற கொள் 
கையை ஆங்கில , அமெரிக்க நாடுகளில் பலர் ஆதரிக் 
கின்றனர் . இக்கொள்கையே சோவியத்து நாட்டின 
ஆட்சிக்கொள்கையும் ஆகும் . ஆயினும் , பல தேசிய 
இனங்கள் ஒரே அரசின்கீழ் வாழும் 

அமைப்பில் 
சிறுபான்மையோர் சிக்கல் தோன்றுதல் எளிது . கல்விப் 
பயிற்சி , கொள்கைப்பரப்பு முதலியவற்றின் வழியாக 
ஒவ்வொருவரும் பிறருடைய கருத்துகளை மதித்தற் 
கும் , தனியார் சுதந்திரத்தை வளர்த்தற்கும் வாய்ப் 
புகள் இருத்தல் வேண்டும் . மேலும் , மனித சுதந்தி 
ரத்தையும் சமத்துவத்தையும் பாதுகாத்தற்கு ஒவ் 
வொரு நாட்டின் அரசியலமைப்பிலும் சட்டங்களி 
லும் வகை செய்யப்பட்டிருத்தல் வேண்டும் . 
ஐக்கிய நாடுகள் - சபையும் , 

சபையும் , சிறுபான்மையோர் 
நிலையும் : பன்னாட்டுச் சங்கத்தின் சார்பாகச் செய் 
யப்பட்ட உடன்படிக்கைகளிலும் , அறிக்கைகளிலும் 
இன , சமய , மொழி அடிப்படையிலான சிறுபான்மை 
யருடைய உரிமைகளின் பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள் 
செய்யப்பட்டுள்ளன.ஆனால் , அவற்றைச் செயற்படுத் 
துதற்கு அச்சங்கத்தால் நடவடிக்கை ஏதும் எடுக்க 

யலவில்லை . இப்போது ஐக்கிய நாடுகள் சபை , 
பன்னாட்டுச் சஙகத்தைவிடச் சிறுபான்மையோர் 
சிக்கலைச் சட்ட இயலான முறையில் தீர்த்துவைக்க 
முயலுகிறது . அதனுடைய நான்கு முக்கிய நோக்கங் 
களுள் ஒன்று , இன , பால் , மொழி , சமய வேறுபாடு 
களின்றி யாவருடைய அடிப்படைச்சுதந்திரங்களையும் 
மனித உரிமைகளையும் மதிக்கவும் பாதுகாக்கவும் 
ஊக்குவிக்கவும் ஆவன செய்தல் ஆகும் . இந்நோக்கம் 
அச்சபையின் பட்டயத்தின் 55 - ஆம் பிரிவில் காணப் 
படுகிறது ; அதனுடைய 56 - ஆம் பிரிவின்படி உறுப்பு 
நாடுகள தனித்த முறையிலும் , சபையோடு ஒத்து 
ழைத்தும் , பிரிவு 55 - இல் சொல்லிய நோக்கங்களுக்கா 
கத் தக்க நடவடிக்கை எடுத்தல் வேண்டும் . ஐ . நா . 
சபையின் சார்பாக 1948 - ஆம் ஆண்டு 

திசம்பரில் 


தென்னாப்பிரிக்காவில் ஐரோப்பியரே அரசியலா 
திக்கம் பெற்றுள்ளனர் . இவர்களுள் ஆங்கில மொழி 
ஐரோப்பியர் , ஆப்பிரிக்கான் ( Afrikaaner ) மொழி 
பேசுவோர் என்ற பிரிவுகளிலிருந்தாலும் , ஐரோப் 
பியர் ஆப்பிரிக்க நாட்டிலேயே வாழும் கறுப்புநிறக் 
குடிமக்களைவிட எண்ணிக்கையில் சிறியவர்களாக 
இருந்தாலும் , இவர்கள் அரசியலாதிக்கம் பெற 
றுள்ள காரணத்தால் , இவர்கள் சிறுபானமையராகக் 
கருதப்படவிலலை . கிழக்கு , தெற்கு ஆப்பிரிக்காவில் 
வாழும் இந்தியர்களின் எண்ணிக்கை உயர்ந்திருந்தா 
லும் அங்குச் சிறுபான்மையர் சிக்கல் தோன்றியுள்ளது . 
தென்னாப்பிரிக்காவில் எண்ணிக்கையில் 

சிறிய 
வெள்ளை இனத்தவர் ஆட்சியிலிருப்பதால் , அந்நாட் 
டில் குடியேறியுள்ள இந்தியச் சிறுபான்மையரையும் , 
அந்நாட்டினராகவே வாழும் ஆப்பிரிக்கப் 

பெரும் 
பான்மை மக்களையும் சிறுபான்மையாளர்கள் 
என்றே கருதி ஒதுக்கி நடத்துகின்றனர் . இனவேறு 
பாடு , நிறவேறுபாடு ஆகிய காரணங்களை மட்டுமே 
ஆதாரமாக வைத்து , இந்தியர்களும் ஆப்பிரிக்க 
( கறுப்புநிற ) மக்களும் சிறுபான்மையோராகக் கருதப் 
படுதலால் அவர்களுக்குக் குடியிப்பு இடங்கள் தனியாக 
ஒதுக்கவும் , சொத்துக்கள் வாங்குவதைத் தடுக்கவும் , 
அவர்களுக்கு அரசியலுரிமைகளை மறுக்கவும் வழி 
செய்யும் இனஒதுக்கல் சட்டங்கள் செயற்படுகின்றன . 
நிற வேறுபாடு காரணமாக இச்சிறுபான்மையோர் 
பல இடர்ப்பாடுகளுக்கு ஆட்படுமாறு சட்டங்கள் மூலம் 
வற்புறுத்தப்படுகின்றனர் . சோவியத்து நாட்டில் 150 
வரை வேறுபட்ட தேசிய இனங்கள் இருந்தாலும் , 
அந்நாட்டு அரசு ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் 
பணபாட்டுத் துறையில் முழுச் சுதந்திரமும் ( Cultural 
autonomy ), பெருமளவு நிலப்பகுதிகளில் வாழும் 
பெரிய தேசிய இனங்களுக்குத் தன்னாட்சி உரிமையும் 
( Poltical autonomy ) வழங்கியுள்ளது . ரண்டாம் 


| 


1 


சிறுபான்மையினர் 


145 


சிறுபான்மையினர் 


உலக மனித உரிமைகளின் அறிக்கை ( Universal 
Declaration of Human Rights ) வெளியிடப்பட்டது ; 
ஐ நா.மனித உரிமைகள் 

ஆணையமும் ( U.N. 
Human Rights Commission ) நிறுவப்பட்டது . இவ் 
வாணையம் , மனித உரிமைகளடங்கிய ஒப்பந்தங் 
களை வரைந்து , அவற்றை உறுப்பு நாடுகளால் 
நிறைவேற்றப்படுதற்குரிய உடன்படிக்கைகளாக ஆக் 
கிற்று . ஆயினும் , அவற்றை மீறி நிறவெறிச் சட்டங் 
களைச் செயற்படுத்தும் தென்னாப்பிரிக்க வெள்ளை 
அரசாங்கத்துக்கெதிராக இவ்வாணையத்தால் எந்த 
நடவடிககையும் எடுக்க இயலவில்லை . இதேபோல 
மனித உரிமை மீறுதலைப் பற்றிய பல விண்ணப்பங் 
கள் ஆணையத்துக்கு விடுக்கப்பட்டாலும் , அவற்றில் 
கூறப்பட்ட குறைகளை விசாரித்தற்கும் நீககுதற்கும் 
ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை . 


சுதந்திரமும் , சமத்துவ நிலையும் , வாய்ப்பும் தனி 
யாளுக்கு மதிப்பும் , நாட்டிற்கு ஒற்றுமையும் உணடா 
கும் பொருட்டு இவ்வரசியலமைப்பு வரையப்பட்ட 
தாகக் கூறப்படுகிறது . இந்திய அரசியல் சட்டம் 
பிரிவு 14 - இல் யாவரும் சட்டத்தின்முன் சமத்துவ 
நிலையினரென்றும் , பிரிவு 15 - இல் சமய , இன , சாதி , 
பால் , பிறந்த ஊர் ஆகியவற்றின் அடிப்படையில் குடி 
மக்களுக்கிடையே பாகுபாடு காட்டப்படுதல் சட்டப் 
படி தண்டனைக்குரிய குற்றமாகுமென்றும் கூறப்படு 
கின்றது . மேலும் , அடுத்துவரும் 15 - ஆம் உட்பிரி 
வில் குடிமக்களுக்கு இருக்கும் தனிமனித சுதந்திர 
உரிமை , அவன் சுரண்டப்படாமலிருத்தற்குளள 
உரிமை , சமய உரிமை , பண்பாடு , கல்வி உரிமைகள் 
முதலியன கூறப்பட்டுள்ளன . இவ்வுரிமைகளை 
அரசாங்கமோ தனியாட்களோ மீறினால் அவற்றைப் 
பாது காத்தற்கு அரசியலமைப்பின் காப்பு உரிமை 
களும் உள்ளன . இந்த அடிப்படை உரிமைகள எல்லா 
இந்தியக் குடிமக்களுக்கும் உரியவை ஆகும் . 

இவ்வடிப்படை உரிமைகளை இந்தியக்குடியரசில் 
வாழும் எல்லாக் குடிமக்களும் பெற்றுள்ளனர் 
அரசியலமைப்பில் கூறப்பட்டிருந்தாலும் , சிறுபான் 
மையோருக்கும் இவ்வாதார உரிமைகள உரியவையே 
யாயினும் , சிறுபான்மையோருக்குச் சட்டமன்றங்களி 
லும் , கல்வித்துறைகளிலும் , அரசுப் பணிகளிலும் இட 
ஒதுக்கீடு செய்யப்பட்டுள 

செய்யப்பட்டுள்ளதை , அரசியலமைப்பின் 
16 - ஆம் பாகத்தில் ( Part XVI ) காணலாம் . 


என்று 


தேர்ந 


நடுவண பாராளுமன்றத்தின் கீழ் அவையில 
தாழ்த்தப்பட்ட வகுப்பாருக்கும் , பழங்குடி மக்களுக் 
கும் இடங்கள் ஒதுக்கப்படு தல வேண்டும் ( பிரிவு 330 ) 


இந்தியாவில் சிறுபான்மையோர் பாதுகாப்புகள் : 
சிறுபான்மையோரும் பெரும்பான்மையோரைப் 
போல உரிமைகள் பெற்றுள்ள நாட்டுக் குடிமக்க 
ளாகையால் , சிறுபான்மையோர் தம் உரிமைகளைச் 
செயற்படுத்து தற்கு வாய்ப்பளிக்க அரசாங்கத்துக்குப் 
பொறுப்பு இருக்கிறது . இதனை இந்தியாவை ஆண்ட 
ஆங்கிலேயர் உணர்ந்து முதன்முதலில் 1909 - ஆம் 
ஆண்டின் இந்திய அரசியல் சட்டத்தில் , சிறுபான்மை 
யராகிய இந்திய இசுலாமிய மக்களுக்குச் சட்டமன்றத் 
தில் பிரதிநிதித்துவம் இருக்கும் பொருட்டுப் பொதுத் 
தொகுதியிலேயே இந்துவும் இசுலாமியரும் 
தெடுக்கப்படுதற்கு வகை செய்தனர் . இதன்படி 
ஒரு கூட்டுத்தொகுதியில் ( Joint electorate ) பல 
வகுப்பு வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் , அவருள 
இசுலாமிய வேட்பாளரே தேர்ந்தெடுக்கப்பட்ட 
வராக அறிவிக்கப்படுவார் . இதுவே , வகுப்புவாரிய 
பிரதிநிதித்துவம் என்ற கொளகை ( Priniciple of 
Communal Representation ) ஆகும் . இந்த வகுப்பு 
வாரிப் பிரதிநிதித்துவக் கொள்கை இசுலாமிய மக்க 
ளுக்குப் பின்பற்றப்பட்டதுபோலச்சீக்கியர் , இந்தியக் 
கிறித்தவர் , தாழ்த்தப்பட்ட சாதியினர் , ஆங்கிலோ 
இந்தியர் ஆகியோருக்கும் சட்டமன்றங்களில் பிரதி 
நிதித்துவம் கிடைக்குமாறு 1919 - ஆம் ஆண்டு இந்திய 
அரசியல் சட்டத்திலும் , 1935 - ஆம் ஆண்டு இந்திய 
அரசியல் சட்டத்திலும் வகை செய்யப்பட்டது . இன , 
சமய அடிப்படையில் சிறுபான்மையராகக் கருதப் 
பட்ட இசுலாமியருக்கு அரசியல் சலுகைகள் பெருகி , 
1947 - இல் பாகிசுத்தான் என்ற தனிநாடே கிடைத்தது . 
இந்திய நாடு சுதந்திரம் பெற்றபின் அதற்காக 
வரைந்துகொள்ளப்பட்ட அரசியலமைப்புச் சட்டத் 
தின் முன்னுரையில் எல்லா இந்தியக் குடிமக்களுக்கும் 
சமூக , பொருளாதார , அரசியல் துறைகளில் நீதியும் , 
எண்ணவும் பேசவும் சமய நம்பிககையோடிருக்கவும் 


ஆங்கிலோ- இந்திய சிறுபான்மையோருக்குப் 
பிரதிநிதித்துவம் அளிக்கும் பொருட்டு அவ்வகுப் 
பிலிருந்து 

ருவரை கீழவையில் குடியரசுத் தலைவர் 
அமர்த்துவார் ( பிரிவு 331 ) . 


ஒருவரையோ 


இதேபோல் மாநிலச் சட்டமன்றம் ஒவ்வொன் 
றிலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பாருக்கும் பழங்குடி 
வகுப்பாருக்கும் இடங்கள் ஒதுக்கப்படுதலும் . ஆங் 
கிலோ இந்திய வகுப்பிலிருந்து 
சிலரையோ ஆளுநர் அமர்த்துதலும் வேண்டும் ( பிரி 
வுகள 332 , 333 ) 

‘ ஒதுக்கப்பட்ட வகுப்பாருக்கும் பழங்குடிமக்க 
ளுக்கும் நடுவண 

மாநில அரசுப்பணிகளிலும் 
பதவிகளிலும் ஆட்சி முறையின் திறம் பாதிக்கப் 
படாதவாறு பங்கு இருக்கத்தக்கவாறு அவர்களு 
டைய உரிமைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுதல் 
வேண்டும் . ( பிரிவு 335 ) 


வா . க 9 - 10 


146 


சிறைத் தண்டணை 


சிறுமோலிகனார் 


தொகுக்கப்பட்ட சாதியினர் , பழங்குடிமக்கள் 
ஆகியோருடைய நலனகளைப்பாதுகாக்கும் பொருட்டு 
ஒரு தனி அதிகாரியை ( Special Officer ) குடியரசுத் 
தலைவர் அமர்த்துதல் வேண்டும் ( பிரிவு 338-1 ) . 


எனக் 


அம்பு பட்ட பெணமானைப் போல வருந்தினேன . 
அவவருத்தத்தை உணர்ந்த தாய் வினவியபொழுது 
ஏதம் உண்டாகும் என்றெண்ணி யாதுமில்லை எனக் 
கூறி வருத்தத்தை மறைத்துக கொணடேன் 
கூறுவதாக உள்ள அப்பாடலில் , முற்றிலும் நம் கள 
வொழுக்கத்தைத் தெரிந்து கொண்டால் தாய் என்னை 
இற்செறிந்து விடுவாள் , இனிக் காணமுடியாது ஆக 
லின் விரைவில் மணந்து கொள்க என்னும் குறிப்பி 
னைத் தலைவனுக்கு உணர்த்துவதாக அமைத்துப் 
பாடியிருப்பது நயமிககதாகும் . 

வீ.சே 


எழும் எல்லாச சிக்கல்களையும் , பாதுகாப்புக்கள் 
ஒழுங்காக வேலை செய்கின்றனவா என்ற விவர ததை 
யும தனி அதிகாரி ஆராய்ந்து , ஓர் அறிக்கையை 
வரைந்து குடியரசுத் தலைவருக்கு அளித்தலும் , குடி 
யரசுத் தலைவர் அவ்வறிக்கையைப் பாராளுமன்றத் 
தின இரு அவைகளிலும் அளித்தலும் வேண்டும் 
( 338-2 ) . 


காணக : ஐயாதிச் 


சிறுவெண்தேரையார் . 
சிறுவெணதேரையார் . 


இந்தியாவின் எந்தப் பகுதியிலும் வாழும் சமூக , 
கல்வித்துறைகளில் பினதங்கிய வகுப்பாருடைய 
நிலைகளை ஆராய்ந்து , அவர்களுடைய இடர்ப்பாடு 
களை நீக்குதற்குரிய பரிந்துரைகளைக் கூறுதற்காகக் 
குடியரசுத் தலைவர் ஓராணையத்தை ( Commission ) 
அமர்த்தலாம் . பரிந்துரைகளின்படி நடுவண் , மாநில 
அரசுகள் பின் தங்கிய வகுப்பாருடைய இடர்ப்பாடு 
களை நீக்குதற்கு மானிய உதவிகளை வரையறுத்துக் 
குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற அவைகளுக்கு 
அளித்தல் வேண்டும் . அறிக்கையோடு , 
செயற்படுத்தியதைப்பற்றிய குறிப்பும் அளிக்கப்படுதல் 
வேண்டும் ( பிரிவு 340-1,2,3 ) . 


அதனைச் 


காணப் 


குடியரசுத் தலைவர் ஆளுநரைக் கலந்தாலோ 
சித்து அரசியலமைப்பில சேர்க்கப்படுதறகுகந்த தாழ்த் 
தப்பட்ட சாதியார் , இனங்கள , பழங்குடி மக்கள் 
யார் , யாரென்று குறிப்பிட்டுக்கூறும் அறிக்கையை 
வரையச் செயவார் . பாராளுமன்றம் இவ்வறிக் 
கையை அரசியலமைப்பின் தாழத்தப்பட்ட சாதியார் , 
பழங்குடிமககள ஆகியோரின் பட்டியல்களில் 

சேர்க 
கவோ விட்டுவிடவோ செய்தல் கூடும் ( பிரிவுகள் 
341,342 ) . 

இந்திய அரசியலமைப்பில் இவ்வாறு மிகவும் விரி 
வாகச் சிறுபான்மையோருடைய உரிமைகளைப் பாது 
காத்தற்காக மிகவும் விரிவாகவும் நுணுககமாகவும் 
ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன . 

சிறுமோலிகனார் சங்க காலப் புலவர்களுள் 
ஒருவர் . இவர் பாடியதாக 

நற்றிணையில் 

ஒரே 
பாடல் ( 61 ) இடம்பெற்றுள்ளது . குறிஞ்சித் திணையி 
லமைந்த அப்பாடல் தலைவன் களவுறவை விரும்பி 
வந்து நிற்பதை அறியாள் போலத் தலைவியிடம் 
தோழி கூறுவதாக அமைந்துள்ளது . 

நச்சினார்க் 
கினியர் அப்பாடலைத் தலைவி தோழிக்குக் கூறுவ 
தாகக் கொள்வர் ( தொல் . பொருள் . சூ . 111 உரை) . 
இரவுப்பொழுதில் மிகுந்த ஆசை வருத்திய பொழுது 


சிறைக்குடி ஆந்தையார் சங்க காலப் புல 
வர்களுள் ஒருவர் . இவா இயற்பெயர் ஆந்தையார் 
எனபதாகும் . சிறைக்குடி என்னும் வரது 

ஊர்ப் 
பெயரோடு இவர் பெயரும் சேர்ந்து வவாறு வழங் 
கப்பெற்றார் . இவர் பாடியனவாகக் குறுந்தொகை 
யில் 8 பாடல்களும் ( 56 , 57 , 62 , 132 , 168 , 222 , 273 , 
300 ) நற்றிணையில் ஒரு பாடலும் ( 16 ) இடம்பெற் 
றுளளன . தலைவி கூற்றாக அமைந்த குறுந . 57 - ஆம 
பாடல் காவல் மிகுதியால் தலைவனைக் 
பெறாமல் வருந்தும் தலைவி தோழியிடம் கூறுவதாக 
அமைந்துள்ளது . அப்பாடலில் , நீரில் வாழும மகன 
றில் பறவைகள் ணைந்து நீந்தும்போது தாமரை 
யின் இடையீட்டால் அவை பிரிந்து சென்று பினகூட 
நேரிடும் . அவ்வாறு 

பிரிய நேரும் சிறுபொழுதும் 
நீண்ட நாள் பிரிவு போலக் கருதித் துன்புறும் அப்பற 
வைகளின் சேர்க்கையைப் போலப் பிரிவு அரிதாகிய 
துய்க்காத காமத்தோடு பிரிய நேர்ந்த அக்கணமே 
தன் உயிரும் உடலைவிட்டு நீங்குவதைத் தலைவி 
விரும்புவதாகக் கூறியுள்ளது தலைவனமீது அவள 
கொண்டுள்ள அன்பினைப் புலப்படுத்துவதாக 
உள்ளது . தலைவன கூற்றாக அமைந்த பாடலில் 
( குறுந் . 168 ) தலைவியைப் பிரிந்து சென்று பொருளீட் 
டச் சொல்லும் தன் நெஞ்சிற்குத் தலைவியின் தோள 
களைப் பொருந்துதலும் பிரிதலும் இல்லாமல் இருக் 
கிறோம் , பிரிந்தால் உயிர் வாழ்தல் அரிது என்பதைப் 
புனற்புணை யன்ன சாயிறைப் பணைத்தோள , 
மணத்தலுந் தணத்தலு மிலமே , 

பிரியின வாழ்தல் 
அதனினும இலமே எனக் கூறி மறுத்துரைப்பது 
தலைவி மீதுள்ள விருப்பத்தின ஆழத்தை வெளிய 
படுத்துவதாக உள்ளது நயமிக்கதாகும் . 

வீ.சே. 


பா : சூ . 


சிறைத் தண்டனை : ஒரு தனி மனிதனின் மீது 
வேண்டுமெனறே அவரது சம்மதமின்றித் துன்பத்தை 
( வேதனையை ) உண்டாக்குவதோ , அம்மனிதனின் 
உயிருக்கோ சுதந்திரத்திற்கோ சொத்திற்கோ இழப் 


சிறைத் தண்டனை 


147 


சின்பேன் 


| 


பினை ஏற்படுத்துவதோ தண்டனை எனப்படும் . 
சட்டத்தினை மீறுபவர் மீது இவ்வகைத் தண்டனை 
களை அரசாங்கம் சட்டப்படியாக விதிக்கிறது . 

தண்டனைகள் பலவகைப்படும் . அதில் இக்காலத் 
தண்டனைச் சட்டங்களில் மிகவும் 

அதிகமாகக் 
காணக்கூடியது சிறைத்தண்டனை ( Imprisonment ) 


ஆகும் . 


ஆயுள் முழுவதையும் சிறையில் கழிக்கவேண்டும் என்ப 
தைக் குறிக்கோளாகக் கொண்டுள்ளது.இத்தண்டனை 
அனுபவிப்பவர்கள் கடுஞ்சிறைத் தண்டனைக்குட்பட் 
டவர்கள் எப்படிக் கடின 

உடல் 

உழைப்பினைத் 
தரத்தகுந்த வேலைகள் செய்ய 

வேண்டுமோ அது 
போலவே வேலைகள் செய்ய வேண்டும் . இருந்தபோதி 
லும் சிறைச்சாலைகளின் விதிகளின்படி தண்டனைக் 
காலத்தில் தண்டனை அனுபவிப்பவர்களுக்கு வழங்கப் 
படும் தண்டனைக் குறைப்புகளை வைத்துப் பார்க்கும் 
போது ஆயுள் 

தண்டனைக் காலம் 14 ஆணடுகள 
என்று எணண வாய்ப்புள்ளது . நடைமுறையில் 14 
ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தால் ஆயுட்சிறைத் 
தண்டனை முடிந்துவிடுகிறது என்றாலுங்கூடச் சட்டத் 
தின்படி ஆயுள்தண்டனை என்பது , தண்டனை 
படுத்தப்பட்டவரின் ஆயுட்காலம் வரையே ஆகும் . 


துணை நூல்கள் : 


சிறைத்தண்டனை என்பது தண்டனைக்கு உட் 
படுத்தப்பட்டவரின் நடமாடும் உரிமையைத் தடுத்து 
நிறுத்துவதைக் குறிக்கும் . பழங்காலத்தில் தண்ட 
னைக்கு உட்பட்ட ஒருவரைக் குழி ஒன்றில் தளளி 
அடைத்துவைத்தல் மூலமாகவோ , மரததில வைத்துக் 
கயிற்றினால கட்டிவைப்பது மூலமாகவோ , கூணடில 
அடைத்துவைப்பதின மூலமாகவோ , சங்கிலியினால் 
கைகளைப் பிணைப்பதின மூலமாகவோ அத்தண் 
டனையை நிறைவேற்றினர் . இககாலத்தில் சிறைச 
சாலைகள கட்டி அவற்றிற்குள் தவிர ஏனைய இடத் 
தில் குற்றவாளிகளின நடமாடுகின்ற உரிமையை ஒரு 
குறிப்பிட்ட காலம்வரை 

( தண்டனைக் காலம் ) 
தடை செய்வதின் மூலம் சிறைத்தண்டனை நிறை 
வேற்றப்படுகிறது . 

இந்தியத் தண்டனைச் சட்டமும் சிறைத்தண்டனை 
யும் : இந்தியத் தண்டனைச் சட்டத்தின் 53 - ஆம் பிரிவு 
இந்தியாவில் நடைமுறையிலுள்ள சிறைத்தணடனை 
களின் வகைகளைப் பற்றிக் கூறுகிறது . இதனபடி 
சிறைத்தண்டனைகளை மூன்று வகைப் படுத்தலாம் . 

1 ) சாதாரண சிறைத்தண்டனை 
2 ) கடுஞ் சிறைத்தணடனை , 3 ) ஆயுட் சிறைத் தண 


Hansvon Hentig , Punishment ; Its Origin , Purpose 

and Psychology , Petterson Smith , 1973 . 
Ratanlal & Dhira jral , The Indian Penal Code , 

Wadhwa & Co. 1987 . 


அவையாவன : 


டனை . 


சாதாரண சிறைத்தணடனை பெற்றுச் சிறைக் 
கைதிகள் பூட்டப்பட்ட தங்களது சிறைச்சாலையின 
அறைகளின உள்ளேதம தணடனைக் காலத்தைக் 
கழிப்பர் , இவர்கள் 

நடமாடும் 

உரிமை மட்டும் 
தண்டனைக்காலத்தின் போது பறிக்கப்பட்டதேயன்றி 
வேறு எந்தக் கடின வேலையும இவர்கள் சிறையில 
இருக்கும்போது செய்ய வேண்டியதிருக்காது . 


சின்பேன் : இங்கிலாந்தின ஆட்சிக்கு 

உட்பட் 
டிருந்த அயர்லாந்தில் , நாட்டு விடுதலைக்காக கி.பி. 
1906 - இல் ஆர்தர் கிரிபிதது ( Arthur Griffith ) என் 
பாரால ஏற்படுத்தப்பெற்ற தேசிய இயக்கத்திற்குச் 
சின்பேன் ( Sinnfein ) தேசிய இயக்கம என்பது பெயா . 
இது கி.பி 1906 - இல் தொடங்கப் பெற்றது நாட்டுச் 
சுதந்திரத்திற்காக போராடிய இந்த இயக்கம் , 
வன்முறையை விடுத்து , அமைதியான முறையில் 
ஆங்கில அரசை எதிர்த்தது . அரசுக்கு வரிகள் கொடுக் 
காமலும் , அரசுப்பணிகளில் சேராமலும் , 

ஆட்சியா 
யாளருக்கு இடையூறுகள் செய்யவேண்டுமென்பதே 

வர்களின் முக்கிய நோக்கம் . தொடக்கத்தில் மக்க 
ளின ஆதரவு இந்த இயக்கத்தினருக்குக் கிடைகக 
வில்லை . முதலாம் உலகப் போர்க் காலத்தில் , இவா 
கள் நடுநிலைக் கொளகையைப் பின்பற்றினர் . ஐரிசுத் 
தொண்டர் படை ஒன்று உருவாகியது . 

அரசிய 
லாரை நம்பாமல் நாம் , நமக்கு உழைக்க வேண்டும் 
என்ற கருத்துடன் நமக்கு நாமே என்ற பொருளை 
யுடைய சினபேன் என்ற குறியீடு இவாகள் இயக்கத் 
திற்கு அமைந்தது . இவர்கள கிளர்ச்சியை ஆங்கிலேய 
அரசு 1916 - இல அடக்கிவிட்டது . எனினும் , சின்பேன 
இயககம் அழிவுறாமல் மேலும் மேலும் வலிமை 
பெறத் தொடங்கியது . 


கடுஞ்சிறைத்தண்டனை : இத்தண்டனை பெற்ற 
வர்களின் நடமாடும் உரிமை தணடனைக் காலத்தில 
பறிக்கப்பட்டது மட்டுமன்றி இத்தண்டனை பெற்ற 
வர்கள கடுமையான உடல் உப்ைபுத் தேவைப்படுகின்ற 
வேலைகளைச் செய்தாகவும் வேண்டும் . தானியங்கள் 
உடைத்தல் , மண் தோண்டுதல் , தண்ணீர் இறைத்தல் , 
விறகு பிளத்தல் போன்ற கடிமான வேலைகளை இத் 
தண்டனை பெற்றவர்கள் செய்யவேண்டும் . 
ஆயுட் சிறைத்தண்டனை : ஆயுட் சிறைத்தண 

, 
என்பது தண்டனை பெற்றவர் தம் எஞ்சிய 


டனை 


சின்பேன் இயக்கத்தினருக்கு 1918 - ஆம் ஆண்டுத் 
தேர்தலில் பெரு வெற்றி கிடைத்தது வெற்றிபெற்ற 


வா . க . 9 - 100 


148 


சனமாபு 


சினமரபு 


மரபை முடிவுறச் செய்து , தமது ஏகாதிபத்தியத்தைச் 
சீனாவில் நிறுவினர் . 

தெ.பா. 


உறுப்பினர்கள் ஆங்கிலப் 

பாராளுமன்றத்துக்குப் 
போகாமல் , அயர்லாந்திலேயே ஒரு சுதந்திர அரசை 
நிறுவி , இங்கிலாந்தை எதிர்த்தனர் . வேறு வழியின்றி 
ஆங்கில அரசு அயர்லாந்தை இரண்டாகப் பிரித்தது . 
தென் அயர்லாந்து , வட அயாலாந்து எனப் பெயர் 
கள் கொடுத்து , 

இருபகுதிகளுக்கும் 1920 - ஆம் 
ஆண்டுச் சட்டப்படி சட்டமனறங்கள் ஏற்படுத்தியது . 
இச்சட்டத்தைச் சின்பேன் இயக்கத்தினர் விரும்ப 
விலலை . போராட்டம் தொடர்ந்தது . பிறகு 1921 
இல் ஓர் அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டது . வடக்கு 
அயர்லாந்து இங்கிலாந்துடன் இணைந்திருக்க முடிவு 
செய்தது . தெற்கு அயர்லாந்து சுதந்திர நாடாகியது . 
இதற்கு அயர் ( Eire ) என்ற பெயர் கொடுக்கப்பட் 
டது ஆங்கிலேயப் பொது நலக்காப்பரசில , அயரும் 
ஒரு நாடாயிற்று . இந்த இணைப்பை விரும்பாமல் 
தெவேலரா ( Devalera )) என்பவர் 

தலைமையின் 
கீழ மீண்டும் போராட்டம் தொடங்கியது . முடிவில 
1949 - ஆம் ஆண்டு அயர் முழுச்சுதந்திரம் வாய்ந்த 
குடியரசாகியது . இங்கிலாந்தின் தொடர்பு அறுபட் 
டது . ( காண்க : அயர்லாந்து ) . 

தெ.பா. 


சின்மரபு " மங்கோலோய்டு என்ற இனத்தைச் 
சேர்ந்தவர்களுள் சில குறிப்பிட்ட இனமககளின 
தொகுப்பினைச் சின் மரபினர் என்று வரலாற்றாசிரி 
யர்கள குறிக்கினறனர் . பர்மா நாட்டினையும் , அசாம் 
பகுதியினையும் பிரிக்கின்ற மலைப்பகுதியில சின 
( Chin ) இனத்தவர் வாழகின்றனர் . இப்பகுதியில 
260,00 ) சின் இனத்தவர் வாழ்கின்றனர் . ப் 
பகுதியின் வடக்கே 

இலசு ஏய் ( Lush Hei ) இன 
மக்களும் , தெற்கே ஆககா , இலாக்கர் இனமக்களும் ,, 
வடக்கே குக்கி என்ற இனமக்களும் வாழ்கின்றனர் . 
இவர்களோடு பல வகைகளில் சின் இனத்தவர் உறவு 
கொண்டுள்ளனா . 


| 


சின் இனத்தவரின் வரலாற்றினை கி.பி. 1600 - ஆம 
ஆண்டிலிருந்துதான அறிய முடிகிறது . பலவேறு 
இனமக்களோடு ஓயாது போர்புரிய வேணடுய சூழ் 
நிலையில் வாழந்த இனத்தினர் இவாகள . சுவர்கள் 
பக்கத்தில வாழந்த மக்களோடு போரில் ஈடுபட்டு 
அவர்களின் உடைமைகளைக் கொள்ளை அடித்தனர் 
கி பி , 1777 - இல் சிட்டகாங்குப் பகுதியினையும் , கி பி 
1856 - இல் மணிப்பூர் பகுதியினையும் , இவர்கள 
படையெடுத்துக் கொள்ளையடித்தனர் . 


கி மு . 221 


| 


சின் இனத்தவர் வாழந்த மலைப்பகுதிகளை 
கி.பி. 1889 - இல் ஆங்கிலேயா கைப்பற்றினா . 
சின் இனத்தைச் சார்ந்த போர் வீரர்கள , 

மற்றவர் 
களின தலைகளைத் துண்டிப்பதில் ஆர்வம் காட்டினர் . 
மற்றாரைப் போரில் வென்று அடிமைகளாக ஆக்கினர் . 


சின்மரபு : சீனாவில் 

221 முதல் 207 
வரை ஆட்சிபுரிந்த மரபு சின்மரபு ( Chin Dynasty ) 
எனப்பெறும் . இம்மரபின் ஆட்சிக் காலத்தில் அந் 
நாட்டில் முதன் முதல் நடுவண அரசின் ஆதிக்கம் 
மிக மேலோங்கியிருந்தது சீனப் நாடடை வலிமை 
பொருந்திய இந்த நடுவண் அரசு அமைதிக காலத் 
தில்கூடச் சருவாதிகார முறையில ஆட்சிபுரிந்தது . 
சின்மரபு ஆட்சியில் சீனப்பெருஞ்சுவர் கட்டுவதற்குத் 
தொடக்கம் செய்யப்பெற்றது . 

இம்மரபுப்பெயரி 
லிருநதே சீனா என்ற பெயரை அந்நாடு பெற்றது இம் 
மரபில் மிகச் சிறப்பு வாய்ந்த மனனன சி - உவாங் - டி 
( Shih Huang ti ) இவனால் 

வனால் தான சிதறிக்கிடந்த 
சீனாவின் பலபகுதிகள ஒன்றாக இணைக்கப்பெற 
றன ; நிலமானியப் பிரபுக்களின் ஆதிககம் ஒழிக்கப 
பெற்றது . நிலங்களை யாரும் விற்கக்கூடாது என்ற 
பழைய சட்டத்தை மாற்றி , நில விற்பனை அனு 
மதிக்கப்பெற்றது . பல சாலைகள புதிதாக அமைக்கப் 
பெற்றன . நீர்ப்பாசன வசதிகள பெருக்கமுற்றன . 
சி - உவாங் - டி செருககு மிகுதியாகப் பெற்றவன . 
தன் காலத்திலிருந்து புதிய சீனா உருவாக 
மென்ற ஒரு பேராரவத்தின காரணமாக , அதுகாறும் 
நிலவிய நூலகள யாவும் தீக்கிரையாககப் பெற்றன. 
பழைய கருத்துகள் 

யாவும் மாற்றம் 

பெற்றன . 
ஆனால் ,கி.பி. 210 - இல் அவன் இறந்தவுடன் , நாட் 
டின் ஒற்றுமை குலைந்தது . கலகங்களும் உள்நாட்டுப் 
போரும் மலிந்தன . சி -உவாங - டியின் சட்டதிட்டங் 
கள யாவும் மாற்றப்பெற்றன , இக்குழப்பதைப் பயன் 
படுத்திக் கொண்டு ஆன் ( Han ) மரபினர் 


வேண்டு 


சின் இனமக்கள கூட்டம் கூட்டமாகப் பல நூறு 
வீடுகள் கொணடதாகத் தன் நிறைவு பெற்ற வகையில 
பகுதி பகுதியாகக கிராமங்களில் வாழ்ந்தனர் . இன 
றும் அவ்வாறே . மூத்தவர்கள அடங்கிய குழு ஒன்று 
ஒவ்வொரு பகுதியினையும் ஆட்சி செய்கிறது . 

சில 
கிராமங்களில் , வீர தீரச் செயல்களால் போர்த்திறம் 
கொணட தலைவர்கள் ஆட்சிப் பொறுப்பேற்றனர் . 
இவர்கள் கொடூரமாகவும் நடந்து கொணடனா . 

சின இனத்தவர் வாழந்த பகுதிகளில் மக்கள 
வேளாண்மையை நம்பி வாழ்ந்தனா . நிலத்தினைப் 
பகுதி பகுதியாகப் பிரித்து , ஒரு பகுதியினைப் பயி 
ரிடும்போது மற்றப் பகுதியினைத் தரிசாகப் போட்டு , 
மாறி மாறிப் பயிரிட்டனர் . சில பகுதிகளில் 

காடு 
களை வளர்த்தனர் . கலப்பைகளைக 

கொண்டு 
நிலததை உழுது பண்படுத்தினா . நெல் , 

கேழ்வரகு , 
சோளம் முதலிய தானியங்களைப் 

பயிரிட்டனா . 
உயரமான மலைச் சரிவுகளிலும் பயிரிட்டனர் . 


சின 


. 


சின்மரபு 


149 


சின்முத்திரை 


களின் பணபாடு , மொழி சின் னத்தவரைப் பாதிக்க 
வில்லை . 


தா.எ . 


இவர்கள் உணவுக்காக இறைச்சிதரும் ஆடு , 
மாடு , கோழிகளை வளர்த்தனர் . பசு மாடுகளிலிருந்து 
பால் கறக்காமல் , இறைச்சிக்காகவே பசுக்களை 
வளர்த்தனர் . மித்தான் என்ற விலங்கையும் வளர்த்த 
னர் . இது விலை உயர்ந்தது . இவ்விலங்குகளை வைத் 
திருப்பவர்களும் வளர்ப்பவர்களும் 

மிகவும் செல் 
வர்களாகக் கருதப்பட்டனர் . பன்றிகள் , ஆடுகள் , 
கோழிகள் வளர்க்கப்பட்டு உணவிற்காகப் பயன் 
படுத்தப்பட்டன . மதச் சடங்குகளில் பலியிடுவதற் 
காகவும் அவை வளர்க்கப்பட்டன . 


சின்மலைகள் மேற்குப் பர்மாவில் உள்ளன . 
இவை ஒரு மலைத்தொடர் . இதற்கு வடக்கில் மணிப்பூர் 
குன்றுகளும் , தெற்கில் ஆரக்கான்யோமா ( Arakanyo- ) 
ma ) மலைத் தொடரும் உள்ளன . சின் மலைகளின 
( Chin Hills ) சராசரி உயரம் 1545 மீ முதல் 2440 மீ . 
வரை உள்ளது . இதன மிக அதிகமான உயரப்பகுதி 
3053 மீ . சின் மலைத்தொடரின் குறுக்கே மணிப்பூர் 
ஆறு ஓடுகிறது , இப்பகுதியில் வாழும் சின் மக்களு 
டைய பெயராலே இமமலைத்தொடர் குறிப்பிடப்படு 

தெ.பா. 
சின்முத்திரை : சனகர் , சனந்தனர் , சனாதனர் , 
சனற்குமாரர் ஆகிய நால்வரும் பிரமதேவரின் குமா 
ரர்கள் . பரமசிவனே ஞானகுருவாக வந்து ஞானோப 
தேசம் செய்ய வேணடுமெனறு இந்நால்வரும் , கலலால 
மரத்தின் கீழ வடக்கு நோக்கி உட்கார்ந்து தவம் 
செய்தனர் . இப்படித் தவம் செய்துவந்த நாலவரின 
மீது பரமசிவன் கருணைகொண்டு சங்கராசாரியாராய் 
மானிடவேடங் கொண்டு வந்து கலலால 
அடியில் நால் வருககும் தெற்கு முகமாய் அமர்ந்தார் . 


இவர்கள் வேட்டையாடிய 

விலங்குகளையும் 
பறவைகளையும் சமைத்து விருந்து பரிமாறி மகிழ்ந 
தனர் . நல்ல தரமான வெற்றியின விருந்து எனறு 
இப்பழக்கம் கருதப்பட்டது . அவ்வாறு , விருநதோம் 
பலில் ஈடுபடுபவர்கள தங்கள் மரணத்திறகுப் பிறகு 
நல்வாழககையினைப் பெறுவர் என்று நம்பப்பட்டது 
இவ்வாறாக , விருந்தோம்பலில் ஈடுபடுபவர்கள சின 
சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தைப் பெற்றனர் . 


கிறது . 


மரத்தின் 


| 


| 


இம் மக்களின் வாழ்க்கை முறையில் சடங்குகள 
மிக்க , அளவில 

காணப்பட்டன. திருமணங்கள் , 
பிறப்பு , இறப்பு , சுகவீனம் ஆகிய நிலைகளில் மககள் 
மிக்க அளவில் தொன்னெறிகளில் திளைத்தவர் 
களாய் மிகுந்த செலவு செய்தனா . இவர்கள மதத் 
தில ஆழ்ந்த நம்பிக்கை கொணடிருநதனர் . பல உரு 
வங்களை வழிபாடு செய்தனர் ; ஆவிகளை 

வணங்கி 
னர் ; தெய்வச் சிலைகளுக்குப் பூசைகள் நடத்தப்பட் 
டன . பலிகளும் செலுத்தப்பட்டன . 

கிறித்தவப் பாதிரிமார்கள் , சின் மக்களுடன 
தொடர்பு கொண்டு கிறித்தவ மதத்திற்கு மதமாற 
றம் செய்தனர் . கிறித்தவ மதத்தின் அடிப்படைக 
கோட்பாடுகளுடன சின் மரபு நம்பிககைகளையும் 
உள்ளடக்கிய வகையில் பாவ்சின என்ற மதக்கோட் 
பாடு உருவாகியது . 


| 


ப 


சின்முத்திரை 


ப 


| 


ஆக்கா , இலாக்கர் , குக்கி முதலிய இனமக்களும் , 
சின மக்கள் வாழும் பகுதிகளைத் தங்களுக்கும் உரியன 
எனறு உரிமை கொணடாடுகினறனர் . இவர்கள 
யாவரும் ஒரே வாழ்க்கை முறையினைக் 

கொணடி 
ருப்பது குறிப்பிடத்தக்கது . திபெத்து மொழியும் 
பாமிய மொழியும் கலந்த வகையில் தங்கள் மொழி 
யினைச் சின் மக்கள் பேசுகின்றனர் . 


அப்போது நால்வரும் கணகளை விழித்துப் பார்த்து 
ஆனந்தமாய்ச சங்கரரைத் துதி செய்து , ஆசனததின 
மீதெழுந்தருளச் செய்து , நால்வரும் வேத சாத்திர 
மடங்கிய ஓலையேட்டுப் புத்தகங்களைக் கையில் 
பிடித்துச் சங்கரருடன வாதம் செய்யத் தொடங்கி 
னர் வாதம் முடிவில்லாமல் நடந்து கொண்டிருந்தது 
உடனே சங்கரர் கண்களை மூடிச் சின் முத்திரையை 
விரல்களால் பிடித்துக் காட்டி மௌன சமாதியில் 
ஆழ்ந்தார் . பிரமதேவர் குமாரர்கள் நால்வரும் மிக 
வும் கூரிய 

புத்தியுடையவர்களாதலால் , சங்கரர் 
பிடித்துக் காட்டிய சின்முத்திரையின் கருத்தைச் சிந்தித் 
துத் தாமும் சினமுத்திரையைப் பிடித்துச் சமாதியில் 


| 


ஆண்கள பல பெண்களைத் திருமணம் செய்து 
கொளளுகின்றனர் . வீரமிக்க ஆண்கள தலைவர்களா 
கத் திகழகின்றனர் . நிலமானியமுறை , சின் சமுதாயத 
தில் காணப்படுகிறது . இவர்கள் , தங்கள் தனித் 
தன்மையைப் பாதுகாத்து 

வருகின்றனர் . பர்மியர் 


| 


சின்னக்குட்டிப் புலவர் 


150 


சின்னச் சவரியார் 


ஆழ்ந்தனர் . சங்கரர் சுண்டு விரற் குறி கண்களுக்குக் 
காணப்படும் தூல சரீரமென்றும் , மோதிர விரற் 
குறி கண்களுக்குக் காணப்படாத , மனம் , புத்தி , சித் 
தம் , அகங்கார மெனப்படும் சூக்கும சரீரமென்றும் , 
நடுவிறற் குறி சஞ்சித மெனப்படும் பாவபுண்ணிய 
மாகிய இருவினைகளே காரண சரீரமென்றும் காட்டி , 
கடவுள் ஆகாய ரூபம் போல் எங்கும் நிறைந்த 
வெட்டவெளியாய் இருக்கின்றார் என்று குறிப்பினால் 
புலப்படச் செய்தார் . சீடர்கள் ஆத்ம சொரூபமாயி 
ருக்கின்றார்கள , ஆகையினால் , முன்கூறிய தூல , சூக் 
கும காரணமென்னும் மூன்று சரீரங்களையும் நீகக 
வேண்டும் . ஆள் காட்டும் விரலே சீவாத்ம சொரூபம் . 
பெரு விரலே பரமாத்ம சொரூபம் ஆதலால் , எந் 
தத் தருக்கமும் செய்யாமல் சும்மாயிருந்து மனத்தை 
வெட்ட வெளியாகிய பரமாத்ம சொரூபத்தில் 
சேர்க்கவேண்டும் என்று சங்கரர் ஆள் காட்டும் விர 
லைப் பெருவிரல கோட்டில் சேர்த்துக் காட்டினார் 
எனறு பிரம தேவரின குமாரர்கள் நால்வரும் அறிந்து 
அதுபோல் அவர்களும் சின் முத்திரையை விரல் 
களால் பிடித்து எந்தவித எணணங்களுமில்லாமல் உட் 
கார்ந்து பிரமானந்த சுகத்தை அறிந்து மகிழ்ந்தார் 

இரா கோ . 


பெரியார் கி.பி. 1731 - ஆம் ஆண்டு தமிழகம் வந்து 
கி பி . 1736 - ஆம் ஆண்டு முதல் இராமநாதபுரத்தி 
லுள்ள சருகணி என்ற இடத்தில் தங்கி , அங்கு 
வாழ்ந்த மறவ நாட்டு மக்களிடையே சமயப் பணி 
யும் சமுதாயப் பணியும் புரிந்தார் . புனித பிரான்சி 
சவரியார் என்னும் பெரியாரைப் பின்பற்றி இவரும் 
மக்களை மனந்திருப்பி ஞான தீட்சையளித்து அன்புப் 
பணிபுரிந்ததால் , உரிமையோடு சின்னச் சவரியார் 
என்று போற்றப்பட்டார் . 

தமிழ் உரைநடை மிகுதியும் வளர்ச்சி பெறாத 
காலத்தில் சின்னச் சவரியார் பல உரைநடை நூல் 
களைப் படைத்தார் . அந் நூல்கள் எளிய நடையில் 
குறைந்த கல்வியறிவுடைய மக்களும் புரிந்து கொள் 
ளும் வண்ணம நல்ல உவமைகளுடன் அமைந்துள் 
ளன . இவ்வாறு இவர் எழுதிய 

திங்கள் 
கிழமைப் புதுமை , செவ்வாய்க் கிழமைப் புதுமை , 
புதன் கிழமைப் புதுமை , வியாழக் கிழமைப் புதுமை , 
வெள்ளிக் கிழமைப் புதுமை , சனிக்கிழமைப் புதுமை , 
ஞாயிற்றுக்கிழமைப் புதுமை , பிரதிதினச் 

சுகிர்த 
பிரசங்கம் ஆகியனவாகும் . 


நூல்கள் 


கள் . 


| 


1 


வியாழக 


கிறித்தவர்கள திங்கட் கிழமைகளை உத்தரிக் 
கிற ஆன்மாக்களுக்காகவும் , செவ்வாய்க் கிழமை 
களைச் சம்மனசுகளுக்காகவும் , புதன் கிழமைகளைத் 
தூய சூசையப்பர் வழிபாட்டிற்காகவும் , 
கிழமைகளைத் தேவநற்கருணை மன்றாட்டிற்காகவும் 
வெள்ளிக் கிழமைகளை இயேசுநாதரின் திருப்பாடு 
களைத் தியானிப்பதற்காகவும் , சனிக்கிழமைகளைத் 
திரித்துவ ( Trinity ) வழிபாட்டிற்காகவும் ஒதுக்கி 
யுள்ளனர் . இவர்களின் வாழ்வில் நடந்தேறிய புதுமை 
களுள் சிறப்பான 52 நிகழ்ச்சிகளைத் தேர்ந்து , ஒவ் 
வொரு நாளும் கற்று ஆண்டு முழுதும் தியானிக்கத் 
தக்க வகையில் , இக்கிழமைப் புதுமை நூல்களைச் 
சின்னச் சவரியார் உருவாக்கியுள்ளார் . 


ரான 


னப 


1 


சின்னக்குட்டிப்புலவர் கி.பி 18 - ஆம் நூற்றாண 
டில் வாழ்ந்த யாழ்ப்பாணத் தமிழ்ப் புலவர்களுள 
ஒருவர் . இவர் யாழ்ப்பாணம் மாவிட்டபுரம் என்னும் 
ஊரைச் சேர்ந்தவர் . மாதகல் சிற்றம்பலப் புலவ 
ரிடம் கல்வி கற்றார் . தெல்லிப்பழை என்னும் ஊரில 
கல்வியிலும் பொருளிலும் சிறப்புற்று விளங்கிய செல்வ 

கனகநாயக முதலியார் இவரை ஆதரித்து நல 
மாக வாழவைத்தார் . அவவாறு ஆதரித்த அனபுளளத் 
திற்கு நனறியுணர்வுடன் இவர் நடத்துகொணடார் . 
கனகநாயக முதலியார் மகன கந்தப்ப முதலியாருக் 
குக் கல்வி கற்பித்தும் , அவருடைய வாழ்வின இ 
துன்பங்களில் பங்கு கொணடும் பல 

உதவிகளைப் 
புரிந்துள்ளார் . இவர் தண்டிகைக கனகராயன் பளளு 
என்னும் நூலினை இயற்றியுள்ளார் . அந்நூல் கனக 
நாயக முதலியார்மீது பாடப்பட்டதாகும் . அந்நூலுக் , 
குத் தெல்லிப் பழை எனனும் ஊரைச் சேர்ந்த வழக் 
கறிஞர் வ . குமாரசாமிப்பிள்ளை விளககக் குறிப்பு 
கள் எழுதி 1932 - இல் அச்சிட்டு வெளியிட்டுள்ளார் . 
இவர் கந்தப்ப முதலியார் மீதும தனிப்பாடல பல 
வற்றைப் பாடியுள்ளார் . 

வீ.சே. 
சின்னச் சவரியார் ( கி.பி 1701-1774 ) ; இவர் 
பெயர் சேம்சு தாமசு தெ ரோசி ( James Thomas De 
Rossi.S.J . ) எனபதாகும்.இவர்கி.பி . 1701 - ஆம் ஆண்டு 
இத்தாலியிலுள்ள அபுலியா எனனுமிடத்தில் பிறந் 
தார் . நேபில்சு நகரில் இயேசு சபையில் சேர்ந்த இப் 


பிரதி தினச் சுகிர்த பிரசங்கம் என்ற இவரது 
நூல் கிறித்தவ சமயம் சார்ந்த புனிதர்களின் வர 
லாற்றை மையமாகக் கொண்டது . ஆண்டில் வரும் 
ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு புனிதரைக் குறிப்பிட்டு 
அவரது வாழ்க்கை வரலாற்றை முற்பகுதியில் கூறி , 
அதன்வழி விளங்கும் அறிவுரையைப் பிற்பகுதியில் 
விளக்கியுள்ளார் . 


4 


| 


! 


சின்னச் சவரியார் கி.பி. 1774 - ஆம் ஆண்டு கால 
மானார் . இறுதிவரை , சருகணிட் பகுதி மக்களுக்குத் 
தொடர்ந்து தொண்டு செய்ததன் வாயிலாகச் சமய 
ஊழியம் புரிந்து வந்தார் . இவரது உடல் , இவர் 
விரும்பிய மக்கள் வாழ்ந்த பகுதியிலேயே அடக்கம் 
செய்யப்பட்டது . புனித பிரான்சிசு சவரியார் திரு 


1 


1 


{ 


1 


1 


சின்னச்சாமி முதலியார் 


151 


சின்னத்தம்பி புலவர் 


நாளின்போது அப்பகுதி மக்கள் இவர்தம் கல்லறைக் 
குச் சென்று வழிபாடு செய்துவருகின்றனர் .. 

இவர் எழுதிய நூல்கள் கிறித்தவப் பெருமக்களால் 
பெரிதும் வரவேற்கப்பட்டன . அவை தமிழ் உரை 
நடை வளர்ச்சியின் படிக்கற்களாகவும் அமைந்தன . 
இன்று அவை அக்காலத் தமிழ் உரைநடையின் 
இயல்புகளை அறிந்து கொள்ள உதவும் கருவிகளாக 
வும் பயன்படுகின்றன . புதுவை நகர மாதா அச்சுக் 
கூடத்தினரும் , கிறித்தவச்சங்க அச்சுக் கூடத்தினரும் 
இவர்தம் நூல்களைப் பத்துப் பதிப்புகளுக்கு மேலும் 
வெளியிட்டுள்ளனர் . 

இர.ஆ. 


இசையின் மேன்மையை இவரது கட்டுரையின் வாயி 
லாச நன்கு உணர்ந்தனர் . சுப்பராம தீட்சிதர் என்ப 
வர் சங்கீத சம்பிரதாய பிரதர் சனி என்ற நூலை 
1904- இல் இயற்றி வெளியிட்டார் . அதற்குப் பெரிதும் 
உதவியாக இருந்தவர் சின்னச்சாமி முதலியார் , 
எட்டயபுரம் மன்னர் இந்நூலை வெளியிட இசைந் 
தமைக்கும் முதலியார் காரணமாவார் . இப்பெரு 
மகனார் பாடிய சீரிய பாடல்கள் அமைந்த ஏடுகள் 
பல இன்றுவரை வெளியிடப்படாமல் உள்ளன . 
ஓர் உரோமன் கத்தோலிக்கர் . 

வீ.சொ. 


இவர் 


சின்னச்சாமி முதலியார் : இவர் 20 - ஆம் நூற் 
றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்தவா . இவர் ஒரு 
எம்.ஏ. பட்டதாரி . சென்னையில் அரசுச் செயலகத் 
தில் இவர் ஒரு கண்காணிப்பாளராகப் பணியாற்றி 
னார் . இளமை முதல இவர் இசையில் ஆர்வம் காட்டி 
னார் . இவர் காலத்தில உமையாள்புரம் கிருட்டிண 
பாகவதா , சுந்தர பாகவதர் ஆகியோர் 

சங்கீத 
மேதைகளாக 

விளங்கினர் . பாகவதர் இருவரும் 
தியாகையரிடம் சங்கீதம் பயின்றவர்கள் . முதலியார் 
இவ்விரு இசை மேதைகளிடமும் மாணாக்கராக 
அமாந்து முறைப்படி கருநாடக இசை பயின்றார் . 
மேனாட்டார் கருநாடக இசையை அனுபவித்து 
மகிழ்வதற்கு இவர்தம் ஆங்கிலப் புலமை உதவியது . 
இவர் , மேனாட்டுச் சங்கீதக் குறியீடுகளில் தியாகை 
யரின் கீர்த்தனைகளையும் , ஏனைய சங்கீத வித்து 
வான்களின் உருப்படிகளையும் அமைத்து கி.பி. 1892 
-இல் ஒரு நூலாக வெளியிட்டார் . அதில் கீர்த்தனை 
களேயன்றி நாட்டுப்பாடலகளும் அடங்கியுள்ளன . 
இவர் . இந்நூலின் தொடக்கத்தில் கருநாடக இசை 
பற்றி மிக விரிவான கட்டுரை ஒன்று " ஆங்கிலத்தில 
எழுதியுள்ளார் . அக் கட்டுரையில் கருநாடக இசை 
யின் நுணுக்கமான இயலபுகளைத் தெளிவாக விவரித் 
துள்ளார் . மேனாட்டு இசைவாணர்கள் கருநாடக 


சின்னத்தம்பி புலவர் கி . பி . 18 - ஆம் நூற் 
றாண்டில் வாழ்ந்த யாழ்ப்பாணத்தமிழ்ப் புலவர்க 
ளுள் ஒருவர் . இவர் யாழப்பாணத்திலுள்ள நல்லூரைச் 
சேர்ந்தவர் . இவர் தந்தையார் பெயர் செல்லவராய 
முதலியார் . யாழ்ப்பாணத்தின் வளமைச் சட்டத்தைத் 
திருத்தியமைக்கப் பாடுபட்டவர்களுள இவர் குறிப் 
பிடத்தக்கவராவர் . இவர் இளமையில் முறையாகப் 
பள்ளிக்குச் சென்று கல்வி கற்கவில்லை யெனினும் 
இளமையிலேயே கவிதை புனையும் ஆற்றல் பெற்றி 
ருந்தார் . ஒருநாள் , தநதையார் ஒரு செய்யுள 
இயற்றத் தொடங்கி ஓரடியினை எழுதி மற்றைய 
அடிகளைப் பின்னர் எழுதலாமென்று வைத்துவிட்டு 
வெளியில் சென்றார் . அதனைக் கண்ட இவர் அவ் 
வடியை வைத்து ஏனைய மூன்று அடிகளையும் எழுதி 
ஒரு வெண்பாவாக்கி முடித்துவைத்தார் . வெளியில் 
சென்று வந்த தந்தையார் அப்பாடலைப் படித்து 
மகிழ்ந்தார் , இவர் பள்ளிக்குச் செல்லாமையால 
தந்தையார் இவர்மீது கொண்டிருந்த கோபமும் நீங் 
கியது . ஒருமுறை இவர் சிறுவயதில் தெருவில் விளை 
யாடும் போது புலவரொருவர் தந்தையைக் 
வந்து இல்லம் தெரியாமல் திகைத்துக்கொண்டிருந் 
தார் . அவரிடம் , தம் இல்லம் முன் கொன்றை 
மொன்று நிறகும் என்று அடையாளம் கூறும் அச் . 
செய்தியைச் செய்யுளில் பாடித் தெரிவித்தார் . 
அதனைக் கேட்ட அப்புலவர் 

இவரைப் 
பாராட்டினார் . இவர் புலவர் 

இவர் புலவர் குழுவில் கம்பராமா 
யணச் செய்யுளுக்கு 

விளக்கம் கூறிப் 
பாராட்டுப் பெற்றுள்ளார் . 
இவர் 

மறைசையந்தாதி , கல்வளையந்தாதி , 
கரவை வேலன் கோவை , பருளைப்பள்ளு 

முதலிய 
நூல்களை இயற்றியுள்ளார் . மறைசையந்தாதி என் 
னும் நூல் தமிழ நாட்டிலுள்ள திருமறைக் காட்டீசா 
மீது பாடப்பட்டதாகும் . கல்வளையந்தாதி என்பது 
யாழ்ப்பாணத்தில சண்டியிருப்பாயில் கல்வளை 
என்னும் ஊரிலுள்ள பிள்ளையார் மீது பாடப் பெற் 
றதாகும் . யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கரவெட்டியில 
இருந்த செல்வர் வேலாயுதம் பிள்ளை என்பவரை 


காண 


மர 


வியந்து 


உரை 


1 


சின்னச்சாமி முதலியார் 


சின்னப்ப நாயக்கர் 


152 


சின்னப்பா பிள்ளை , சி.வை. 


பின்னாளில் புளியம்பட்டி 
இலங்கைக்குச் சென்று நடித்தார் . 


நாடகக் 


குழுவோடு 


பற்றிப் பாடப்பட்டது கரவை வேலன் கோவையா 
கும் . இந்நூலிலுள்ள ஒவ்வொரு செய்யுளுக்கும் 
வேலாயுதம்பிள்ளை ஒவ்வொரு 

பொற்றேங்காய் 
வழங்கிச் சிறப்பித்தார் என்றும் கூறுவர் . இவருடைய 
நூல்களுக்குப் பலர் உரை எழுதியுள்ளனர் . 

வீ . சே . 


1 


இவர் சந்திரகாந்தா எனனும் நாடகத்தில் 
சுண்டூர் இளவரசராக நடித்து நாடகப் புகழ் எய்தி 
னார் . தம் முயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் 
இசையாலும் நடிப்பாலும் நாளடைவில் நாடகத்தில் 
முதன்மைப் பாத்திரம் ஏற்று நடிக்கும் சிறப்பெய்தி 
னார் . 


சின்னப்ப நாயக்கர் : இவர் பழநியில் 
வாழ்ந்த தமிழ்ப் புலவர் . இவர் பழநிப் பிள்ளைத் 
தமிழ் இயற்றிய நூலாசிரியர் என்று டாக்டர் உ.வே. 
சாமிநாதையர் அவருக்குக் கிடைத்த ஏட்டுப்பிரதி 
யில் உள்ளதாகக் குறிப்பிட்டுள்ளார் . பழநிக்கருகி 
லுள்ள பாலசமுத்திரமென்னும் ஊரில் வாழ்ந்த விசுவ 
கோபாலதுரை என்னும் குறுநில மன்னர் 

இவரை 
ஆதரித்தார் என்பதனை அவர் நூலுள் வரும விசய 
கோபாலர் வரவிட்ட சிறுதேர் ( 31 ) என்னும் 
தொடரால் அறியலாம் என்று உ . வே . சாமிநாதை 
யார் கூறியுள்ளார் . இருப்பினும் அப்பாட்டில் 
மாமனாரான கருணைச் செல்வராமெழில் 

விசய 
கோபாலர் என்றுள்ளதால் அது திருமாலைக் குறிப்ப 
தாகவும் கொள்ளலாம் என்பர் . அந்நூல் 1954 - இல் 
உரையுடன் பதிப்பிக்கப்பெற்றது . அந்தப் பதிப்பில் 
பழநிப் பிள்ளைத் தமிழின் 

நூலாசிரியர் 

பழநிச் 
சமீன் விசயகிரி வேலச்சின்னோவையன் எனக் குறிக்கப் 
பட்டுள்ளது . 

சமீன்கள அக்காலத்தில் நாயக்கர் 
பட்டத்தையும் பெற்றிருந்தனர் என அந்தப் பதிப் 
பின் முன்னுரையில் கூறப்பட்டுள்ளது . எனவே , 
சினனப்ப நாயகரும் இவரும் ஒருவரா என்பதும் 
வேறானவரா எனபதும் ஆய்தற்குரியன . 
பின் முன்னுரையில் விசயகிரி வேலச்சின்னோவை 
யன் என்பவர் சூராவடிவேலன் வண்ணம் , மீனாட்சி 
யம்மை கும்மி , வையாபுரிப்பள்ளு முதலிய 

நூல் 
களை இயற்றியுள்ளார் எனத் தெரிகிறது . வீ . சே . 


சிறப்பு நாடகங்களில் ( Special Drama ) நடிக்கத் 
தொடங்கிய இவருக்கு , இவர் தம் குரல் வளம் பக்க 
பலமாக அமைந்தது . இசைப் பயிற்சியோடு உடற் 
பயிற்சியும் பொருந்திய வீர விளையாட்டுகளிலும் 
ஆர்வம் கொண்டு உழைத்ததால் , பிற்காலத்தில் 
சிறந்த சண்டை நடிகராகவும் திகழ முடிந்தது . 

கரிய நிறமும் கட்டையான உருவமும் கொண்ட 
வராக விளங்கிய இவர் தலைசிறந்த அய்யனார் பக்த 
ராவர் . நாடகங்களில் நாலரைக் 

கட்டைச் சுருதி 
யிலும் திரைப்படங்களில் இரண்டரைக் கட்டைச 
சுருதியிலும் இவர் பாடுவார் . 


நின் 


இவர் கொன்னக்கோல் வாசிப்பதில் வல்லவர் . 
தனி இசை நிகழ்ச்சி செய்யும்போது இவரது இராக 
ஆலாபனை 

கேட்பவரை மெய்மறக்கச் செய்யும் , 
நமக்கினி பயமேது என்ற இவரது கல்யாணி இராகப் 
பாடல் புகழ்பெற்றதாகும் . 


அப்பதிப் 


இவரது திரைப்பட வாழ்விற்குச் சவுக்கடி சந்திர 
காந்தா என்னும் திரைப்படம் வாயிலாக அமைந் 
தது . ஆரியமாலா , கண்ணகி , பிருதிவிராசு , உத்தம 
புத்திரன் முதலிய திரைப்படங்கள் இவருக்குப் பெரும் 
புகழ் தந்தன . 


A 


சின்னப்பா பி.யு .: இவர் இருபதாம் நூற் 
றாண்டின் இடைப்பகுதியில் தமிழகததே நாடகத் 
துறையிலும் , பின்னர்த் திரையுலகிலும் சிறந்து விளங் 
கிய நடிப்பிசைக் கலைஞர்களுள் ஒருவர் ; முறையான 
இசைப்பயிற்சி பெற்றவர் . புதுக்கோட்டை நகரில் 
உலகநாதப்பிள்ளையின் மகனாக கி.பி. 1897 - ஆம் 
ஆண்டில் பிறந்தார் . இவரது இயற்பெயர் சின்னச் 
சாமி என்பதாகும் . 


சங்கரதாசு சுவாமியிடம் தொடங்கிய இவரது 
நாடக வாழ்வு திரைப்படம் வரை வளர்ந்து ஒளிவீசி 
யது . நடிப்பு , பாட்டு , தெளிவான உச்சரிப்பு , சணடை 
யிடும் திறம் ஆகிய நிலைகளில் இவருக்கு இணையான 
நடிகர் இல்லை என்னுமளவிற்குச் சிறந்து விளங்கி 
னார் . சகுந்தலா என்னும் நடிகையினைக் காதலித்து 
மணந்தார் . இவர் 1945 - ஆம் ஆண்டில் தம் நாற்பத் 
தெட்டாம் வயதில் காலமானார் . இரா.குரு . 

சின்னப்புா பிள்ளை , சிவை ., கி.பி. 19 
- ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தில் வாழந்த 
தமிழ்ப் புலவர்களுள் ஒருவர் . இவர் யாழ்ப்பாணத்தி 
லுள்ள சிவப்பிட்டி என்னும் ஊரைச் சேர்ந்தவர் . 
தந்தை வைரவநாதப்பிளளையாவார் . தமிழ்ப் புலவ 
ரான சி . வை . தாமோதரம்பிள்ளை இவர்தம் உடன் 
பிறந்தவர் . இவர் தமிழ் நூல்களைக் கற்றுச் சிறந்த 


5 


நடிப்பில் ஆர்வம் கொண்ட இவர் தம் ஆறாம் 
வயதில் மதுரை நாடகக் குழு ஒன்றில் ( Madural 
Original Boy s Company ) மாதம் பதினைந்து 
உரூபாய் ஊதியத்தில் சேர்ந்தார் . மூன்று ஆண்டு 
களுக்குப் பின்னர்ப் பிறிதொரு குமுவில் சேர்ந்து 
இரங்கூன சென்று ஆறு மாதங்கள் தங்கியிருந்தார் . 


சின்னமனூர் 


153 


சின்னமனூர் 


. 


புலவையுடையவராக விளங்கினார் . இவர் இரத்தின 
பவானி , விசயசீலம் , வீரசிங்கன் கதை ஆகிய புதினங் 
களை எழுதியுள்ளார் . 

வீ.சே. 


சூலக் கல்வெட்டில் சின்னம நாயக்கனூர் எனக் 
குறிக்கப்பட்டுள்ள செய்தியால் இவ்வூரின் மற்றொரு 
பெயர் ‘ சின்னம நாயக்கனூர் என்பதை அறிய முடி 
றெது . 


சின்னமனூர் , மதுரை மாவட்டத்தில் கம்பம் 
பள்ளத்தாக்கில் உள்ள வரலாற்றுச் சிறப்புமிக்க ஊர் . 
இவ்வூரில் இராசசிம்ம பாண்டியனின் செப்பேடுகள் 
கண்டுபிடிக்கப்பட்டன . எனவே , இச் செப்பேடுகள் 
சின்னமனூர்ச் செப்பேடுகள் எனப்படுகின்றன. 
இராச சிம்ம பாண்டியன் தன் பட்டப்பெயரால் இவ் 
வூருக்கு அரிகேசரிநல்லூர் எனப் பெயரிட்டு இவ்வூரை 
அந்தணர்களுக்குத் தானமளித்தான் . முதலாம் 
இராசேந்திர சோழனின் கல்வெட்டிலும் , கோச் 
சடைய மாறனின் கல்வெட்டிலும் , குலசேகர தேவரின் 
கல்வெட்டிலும் அரிகேசரிநல்லூர் என இவ்வூர் 
குறிக்கப்பட்டுள்ளது . 

சின்னமனூர் கி.பி. 13 - ஆம் நூற்றாண்டில் பெரிய 
தொரு சந்தை நகரமாகத் திகழ்ந்தது . இங்கிருந்து , 
நூல் , துணி , சட்டிக்கிழங்கு , சாக்கு , மிளகு , இஞ்சி 
மஞ்சள் முதலிய பொருள்கள் மற்றைய ஊர்களுக்கு 
ஏற்றுமதி செய்யப்பட்டன . அப்பண்டங்கள் மீது சுங்க 
வரி விதிக்கப்பட்டது . இவ்வணிகத்தில் ஈடுபட்டோர் 
நாலு நகரத்துப் பதினெண் விசயத்தார் என்னும் 
வணிகக் குழுவினரும் , சோணாட்டு தளச்செட்டிகளும் 
ஆவர் . இச் சந்தையிலிருந்து கிடைத்த வருவாயைச் 
சின்னமனூரிலுள்ள நடுவிற்கோயிலான பெருமாள் 
கோயில் , இராச சிம்மேச்சுவரர் கோயில் 

ஆகிய 
கோயில்களில் திருவிழா , பூசை முதலியன நடத்து 
வதற்குச் செலவிட்டனர் என்னும் செய்தி கல்வெட் 
டில் உள்ளது . சீவல்லபனின் படைவீடு இவ்வூரின் ஒரு 
பகுதியாக விளங்கிய விக்கிரமபாண்டீச்சுரத்தில் 
அமைககப்பட்டது என்பதைச் சடையவர்மன் வீர 
பாண்டியன் ( கி.பி. 1278-79 ) கல்வெட்டால் அறிய 
முடிகிறது . கோனேரின்மை கொண்டான் என்னும் 
இரண்டாம் மாறவர்மனின் ( கி.பி. 1250-65 ) ஆட்சிக் 
காலத்தில் சீவல்லபன் படைவீடு விக்கிரமபாண்டீச் 
சுரத்தில் அமைக்கப்பட்டது . எனவே , பாண்டியர் 
களின் ஆட்சிக்காலம் வரை சின்னமனூர் 

நற்செய் 
கைப்புத்தூர் எனவும் , மந்திர கௌரவமங்கலம் என 
வும் , அரிகேசரிநல்லூர் எனவும் பெயர் பெற்றது என 
வும் , இதன் ஒரு பகுதி பின்னர் விக்கிரம பாண்டீச் 
சுரம் எனப்பெயர் பெற்றதெனவும் அறியமுடிகிறது . 

நாயக்கர் ஆட்சிக்காலத்தில் குறிப்பாக இராணி 
மங்கம்மாள் ஆட்சியின்போது ( கி.பி. 1689-1706 ) 
பாளையப்பட்டுள் ஒருவனாகிய சின்னமநாயக்கன் 
என்பவனுடைய 

பெயரால் இவ்வூர் சின்னமனூர் 
எனப் 

பெயர் பெற்றது . இவ்வூரின் அருகே அமைந் 
துள்ள 

உத்தமபாளையம் ஞானம்மன் கோயில் திரி 


சின்னமனூரில் வரலாற்றுப் புகழ்பெற்ற இரண்டு 
கோயில்கள் உள்ளன . இப்பொழுது சிவகாமியம்மன் 
கோயில் என்று வழங்கப்படும் கோயிலின் பழைமை 
யான பெயர் திருப்பூலாந்துறை யாகும் . இக்கோயி 
லில் இராசேந்திர சோழனின் கல்வெட்டும் , மாறவர் 
மன் குலசேகரதேவரின் கல்வெட்டும் , மாறவர்மன் 
திரிபுவனச் சக்கரவர்த்தி சோணாடு 

வழங்கிய 
சுந்தரபாண்டிய தேவரின் கல்வெட்டும் , சடையவர் 
மன் வீரபாண்டிய தேவரின் கல்வெட்டும் , மாறவர்மன் 
குலசேகர தேவரின் கல்வெட்டும் காணப்படுகின் 
றன . 

சின்னமனூரில் இடம்பெறும் மற்றொரு வரலாற் 
றுச் சிறப்புடைய கோயில் பெருமாள் கோயிலாகும் . 
இங்குள்ள கல்வெட்டுகளுள் மூன்றாம் இராச சிம்ம 
னின் கல்வெட்டுகளே பழமையானவை . இவ்வூரிலுள்ள 
நத்தமேட்டுப் பகுதிகளில் பெருங்கற்காலச் சின்னங்கள் 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . 
சின்னமனூர்ச் செப்பேடுகள் : இச் 

ச் செப்பேடுகள் 
பாண்டிய மன்னர்களின் பரம்பரை , ஆட்சிச்சிறப்பு 
பற்றிய செய்திகளைக் கூறுகின்றன . இச் செப்பேடு 
கள் , சின்னமனூரிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு 
மடைப்பள்ளி கட்டுவதற்காகத் தோண்டிய கடைக் 
காலில் கண்டுபிடிக்கப்பட்டன . 


1 


சின்னமனூர்ச் செப்பேடுகள் சிறிய செப்பேடு 
எனவும் , சின்னமனூர்ப் பெரிய செப்பேடு எனவும் 
இரண்டு பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளன . 


சில 


சிறிய செப்பேட்டின் இடையில் 

ஏடுகள 
காணப்படவில்லை . இச்செப்பேடு 8-11 / 12 அங்குல 
நீளமும் 3 அங்குல அகலமும் 

கொண்டது . 

இதில் 
மூன்று ஏடுகள் மட்டும் 

உள்ளன . இச் செப்பேடு 
கிரந்த எழுத்தில் வடமொழியிலும் , வட்டெழுத்தில் 
தமிழ் மொழியிலும் எழுதப்பட்டுள்ளது . 

இச்செப் 
பேடு அரிகேசரி என்பவரால் எழுதப்பட்டது . 


என்னு 


சின்னமனூர்ப் பெரிய செப்பேட்டை வழங்கிய 
மன்னன் இராசசிம்மன் என்பவனாவான் . இவன் 
இதைச் சிங்கமங்கலத்தைச் சார்ந்த புழல் 
மிடத்திலிருக்கும் பொழுது வெளியிட்டான் . இச்செப் 
பேட்டின் முதல் ஏடும் கடைசி ஏடும் கிடைக்கப்பட 
வில்லை . இவ் இரண்டிற்குமிடையே 

ஏழு ஏடுகள் 
மட்டும் கிடைத்துள்ளன . இவை 10 அங்குல நீளமும் 
3-3 / 8 அங்குல அகலமும் கொண்டவை . செப்பேட் 


154 


சினம் 


சினனூல் 


நறுமணப் 


டில் காணப்படும் கிரந்த எழுத்தில் வடமொழிச் 
சுலோகங்களும் , வட்டெழுத்தில் தமிழ்ப்பகுதியும் 
இடம்பெற்றுள்ளன . வடமொழியில் உள்ளவை 
சிறப்பாகப் பாண்டியர் தம் புகழ்பாடும் 

புராணக் 
கதைகளும் அக்கால மன்னர்கள , ஆட்சிப்பகுதி பற 
றிய செய்திகளும் ஆகும் . வடமொழியில் கூறப்பட் 
டவை தமிழ்ப் பகுதிகளிலும் இடம்பெறுகின்றன என 
பது குறிப்பிடத்தக்கதாகும் . இச் செப்பேடுகளின் 
வாயிலாகப் பணபாடு , பழக்க வழக்கங்கள் , நாட்டுப் 
பிரிவுகள் , அதிகார முறைமைகள் , அரச நீதிகள 
முதலியன தெளிவாகின்றன . 

இரா.ப 
சின்னூல் : காணக : நேமிநாதம் . 

சின்னையச் செட்டியார் , நா . 20 - ஆம் 
நூற்றாணடில் வாழ்ந்த தமிழ்ப் புலவர் இவர் 
சேலம் மாவட்டத்திலுள்ள பெணணாகரம் என்னும் 
ஊரைச் சேர்ந்தவர் . பெற்றோர் : நாகைய செட்டி 
யார் , மாறக்கம்மாள . 8 - ஆம் வகுப்பு வரை கல்வி 
கற்ற இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமையுடைய 
வராக விளங்கினார் . சென்னையில் 

டாக்டர் பி . 
வரதராசலு நாயுடு என்பவரால் தொடங்கப் பெற்ற 
தமிழ்நாடு இதழில் பணிபுரிந்தார் . இவர் கலப்பு 
புரிவதை 

ஆதரித்தும் கைம்பெண்கள 
மரணத்தை எதிர்த்தும் தொண்டு செய்தார் . தீண 
டாமையை ஒழிக்கப் பெரிதும் பாடுபட்டார் . இவர் 
யோக சாதனை , யோகாசனப் பயிற்சி ஆகியவை 
பற்றிய கருத்துகளை விளக்கிப் பத்மசோதி என்ற 
இதழிலும் பிற இதழகளிலும் கட்டுரைகள் எழுதினார் . 
இவர் ஆன்ம ஞானம் அல்லது அவசிய அறிவு , இன் 
பம் தரும் இயற்கை வழி , உண்மை ஒளி அல்லது 
உலக ஒழுக்கம் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் . 


சென்னையில் செயற்பட்டு வருகின்றன . இவரது 
காலம் கி.பி. 19 - ஆம் நூற்றாண்டு . 

சா.உ. 
சினம் : சினம் அல்லது கோபம் மனவெழுச்சி 
வகையைச் சார்ந்ததாகும் . அச்சம் , அன்பு , காதல் , 
மகிழ்ச்சி , வருத்தம் , துன்பம் ஆகியவைகளும் மன 
வெழுச்சிகளேயாகும் . மனிதன் ஒரு மனவெழுச்சி 
உயிர்வகையைச் சார்ந்தவனாவான் . மனவெழுச்சி 
என்று ஒன்று இல்லையெனில் மனித வாழ்க்கை சுவை 
யற்றதே . அதனால் தான் அமெரிக்க நாட்டு உள 
வியல் வல்லுநர் மர்பி ( Murphy , G. ) என்பவர் மன 
வெழுச்சிகள் , மனித 

வாழ்க்கையில் 
பொருள்களாக இருக்கின்றன என்று கூறுகிறார் . 
எனவே , சினம் மனிதர்களிடம் தோன்றும் முக்கிய 
மனவெழுச்சிகளுள் ஒன்று . வாட்சன் ( Watson , J.B. ) 
கி.பி.1878-1958 ) என்ற அமெரிக்க உளவியல் வல்லு 
நர் நடத்தைக் கோட்பாட்டை உருவாக்கினார் . 
அவர் கருத்துப்படி அச்சம் , சினம் , அன்பு அல்லது 
காதல் ஆகிய மூன்றுமே அடிப்படை மனவெழுச்சி 
கள் . மற்றவைகள் இந்த மூன்றும் வெவ்வேறு படித் 
தரத்தில் இணைந்தவைகளாகும் என்று கூறுகிறார் . 
சினமும் அசசமுந்தான் மன வெழுச்சிகளில் மிகுந்த 
எழுச்சி நிலையை உண்டாக்குகின்றன . சினமும் அச்ச 
மும் ஒரு 

வழியில் தொடர்புடையவைகளேயாகும் . 
மேலும் , இவை இரண்டும் திடீர்த்தேவை 
வெழுச்சிகளாகும் ( Emergency Emotions ) மகிழ்ச்சி 
யற்றவகையைச் சார்ந்தவை . 


மணம் 


மன 


வீ.சே. 


சின்னைய முதலியார் , மணலி : இவர் ஒரு 
சிறந்த வள்ளல் . இவர் தந்தையார் முத்துக்கிருட்டிண 
முதலியார் . வள்ளல் சின்னைய முதலியார் அறிஞர் 
களையும் இசைப்புலவர்களையும் ஆதரிக்கும் இயல்பு 
டையவர் . இராமசுவாமி தீட்சிதர் என்ற இசை 
மேதை இவரிடம் பல ஆண்டுகள தங்கியிருந்தார் . 
தீட்சிதரின இசைப்புலமையைப் பாராட்டி அவருக்குப் 
பொற்கிழி அளித்துப் பெருமைப்படுத்தினார் . இவருக் 
குக் கருநாடக இசையில் பேரீடுபாடு உண்டு . 


எந்த ஒரு பண்பாட்டிலும் குழந்தைகளை வளர்க் 
கின்ற முறையில் அச்சமும் சினமும் அடிக்கடி ஏற்படு 
கின்ற துலங்கல்களே என்றாலும் , அச்சத் துலங்கலை 
விடச் சினத்துலங்கல் தான் மிகுதியாக ஏற்படக் 
காணலாம் . பிரிட்சசு ( Bridges ) என்பவர் குழந்தை 
களின் மீது நடத்திய ஆராய்ச்சிகளில் , பிறக்கும்போது 
மனிதனிடம் சினமில்லை என்று கூறுகிறார் . குறிப் 
பிட்ட சினத்தின் வடிவம் ஒன்று தோன்றும்போது 
அது ஏற்படுவதற்கான மூலத்துலங்கல் ஒன்று உண்டு . 
பொதுவாகக் குழந்தைப் பருவத்தில் சினம் தோன்று 
வதற்கான சூழ்நிலைகள் வலி , சங்கடம் , உடல் துன் 
பம் போன்றவைகளாகும் . 

சினத்தின் புறவெளிப்பாட்டுக் குணப்பண்பு , மனி 
தனின் வயது அனுபவங்களுக்கேற்ப மாறி வருகிறது . 
குழந்தைப் பருவத்தில் 

ஏற்படுகின்ற 
சினம் நான்கு குணப் பண்புகளைக் கொண்டிருக்கின் 
றது . மார்கன் ( Morgan , 1934 ) என்பவரின் ஆராய்ச 
சியின் , முதலாவதாக இளம் குழந்தைப்பருவத்தில் 
மனிதன் முற்றிலும் தன் முனைப்பாக ( Egocentric ) 
இருக்கிறான் . தன்னுடைய உடலுக்கு ஏற்படுகின்ற 
வலி , இடையூறு , அல்லது மனக்குலைவு ஆகியவை தன 


பொதுவாக 


இராமசுவாமி தீட்சிதரின் மகன் பாலசுவாமி 
தீட்சிதர் சென்னையில் தங்கியிருந்த 

மேனாட்டு 
இசையாசிரியர் ஒருவரிடம் பிடில் ( Fiddle ) என்னும் 
நரம்பிசைக் கருவியை மீட்டக் கற்றுக் கொள்வதற்கு 
முதலியார் ஏற்பாடு செய்தார் . சின்னைய முதலி 
யார் பெயரில் அறக்கட்டளைகள் சில இன்றளவும் 


சினம் 


155 


சினம் 


- 


கத்து 


கிறது . 


அமைகின் 


னுள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் ஏற்படுமானால் அது 
சினத்திற்குக் காரணமாகிறது . அவன் முற்றிலும் 
தன்னலமுடையவனாகவே ( Self - centred ) இருக்கி 
றான் . இரண்டாம் கட்டத்தில் தன்முனைப்பாக 
மட்டுமன்றி உடல் துன்பத்தை முற்றிலும் பொறுத் 
துக்கொள்ள முடியாதவனாக இருக்கிறான் . 

அவன் 
பசியோடிருக்கும் போதோ , வலி , உடல் சார்ந்த துன் 
பம் ஏதும் ஏற்படும் போதோ அவன் 

அதைச் சினம் 
கொண்டு வெளிப்படுத்தும்போது வீறிட்டுக் 
கிறான் ; கால்களைத் தரையில் போட்டு உதைக் 
கிறான் ; உடலை வளைத்துச் சுருட்டுகிறான் . மூன்றா 
வதாக , எதையும் மிக அதிகமாக வேண்டுமென்கி 
றான் . தன்னுடைய உடல் துன்பத்தைச் சிறிதும் 
பொறுத்துக்கொள்ள முடியாதென்றும் , உடனடியான 
உதவி வேண்டுமென்றும் பிடிவாதம் செய்கிறான . 
தன்னுடைய தேவைகளின் நிறைவைத் தள்ளி வைக்க 
முடிவதில்லை . நான்காவதாக , 

அவனுடைய சினம் 
வெளிப்படுகின்ற நடவடிக்கைகளில் மிகுந்த சீற்றமும் 
வன்முறையும் காணப்படுகின்றன . சினத்தின் இந்த 
நானகு குணப் பண்புகளெலலாம் சிறுவர்களிடம் 
மட்டும் காணப்படுபவைகளல்ல . இவ்வகைச் சினங்கள 
குமரப் பருவத்திலும் , , வயது முதிரந்தவர்களிடத் 
திலும் காணப்படுகின்றன . அச்சமயத்தில அவர் 
மனவெழுச்சிப் பக்குவமற்றவர் என்று கூறப்படுகிறார் , 
சினத்தின வன்முறை சார்ந்த திடீர் எழுச்சி சிறுவா 
களிடம் மிகவும் பொதுவாகும் . குழந்தைப் பருவததி 
லும் பள்ளிக்குச் செல்லும் முன் பருவத்திலும் 
தனமையான சின வெளிப்பாடுகளிருப்பதாக மார்கன 
கூறுகிறார் . சினத்தைத் தோற்றுவிக்கும் மன முறிவுச 
சூழ்நிலைகள் எல்லாம் ஒரே தன்மையானவையலல , 
சினத்தைத தூண்டும் சூழ்நிலைகளில் சிறுவர்கள 
சினம் கொள்ளாமல இருப்பதுமுண்டு . இது அவர்கள் 
வளர்ந்துவரும் சூழ்நிலையையும் வளர்த்துக்கொண 
டுள்ள உணர்ச்சி இயலபுகளையும் ( Temperaments ) 
குடும்பச் சூழ்நிலையையும் பொறுத்திருக்கிறது . 

சினத்தை விவரிக்கும் பகைமையுணாச்சியையும் 
( Hostility ) சேர்த்தே உளவியலார் கூறுகினறனர் . இவ் 
விரண்டும் ஒரு காரண 

அடிப்படையையே கொண் 
டிருக்கின்றன . இவ்விரண்டும் பெரும்பாலும் ஊக்கி 
களின் செயற்குலைவுகள் , உணாசசிசசிதைவுகள் , 
அவமதிப்புகள் , பயமுறுத்தல்கள் முதலியவைகளுக்கு 
எதிர் வினைகளாகின்றன . பொதுவாக , ஒருவர் தம் 
முடைய குறிக்கோளையடையும் முயற்சியில 
களை உண்டாக்கி , 1 . 

ஊக்கிகளைச் செயலிழககச் 
செய்தால் எந்த வயதினருக்கும் சினம் ஏற்படுகிறது . 
சினம் ஒரு நிலைப்பட்டதன்று . பரந்த அளவுக்கு மாறு 
படுந் தனமையது . - மனமுறிவு அல்லது எண்ணக் 
குலைவு , 

செயற்குலைவு ஆகியவை 
றாலும் பல உளவியற் காரணங்களுமுண்டு . 


எடுத்துக்காட்டாக , குழந்தையின் விளையாட்டில் 
யாரேனும் 

தலையிட்டால் அவன் சினம் கொள் 
கிறான் ஒருவருடைய விவாதத்தை மற்றவர் புரிந்து 
கொள்ளாதபோதும் , சுய மரியாதைக்கு இழுக்கு ஏற் 
படுகின்றபோதும் எந்த மனிதனும் சினம் கொள் 
கிறான் . மனிதர்கள் மட்டுமன்றிப் பறவைகளும் மிரு 
கங்களும் சினம் கொண்டு எதிரிகளைத் தாக்குகின் 
றன . கோழியின் குஞ்சுகளைக் கோழியின் எசமானி 
தொட்டாலும் கோழி சினம் கொண்டு தாக்குகின்றது . 
பூனைக்குட்டியைத் தொட்டால் தாய்ப் பூனைக்குச் 
சினம் ஏற்படுகிறது . எனவே , சினம் ஒரு மனவெழுச்சித் 
துலங்கலாகும் . அது தாக்கும் செயலில் வெளிப்பட 
லாம் . கடுமையான சொல்லிலும் வெளிப்படலாம் . 
சினம் , பெருஞ்சினம் ( Rage ) என்று கூறப்படும்போது 
அது உடலாற்றல் முழுவதையும் ஒன்று திரட்டும் 
வகையைச் சார்ந்ததோா மனவெழுச்சியாகிறது . இது 
ஒரு மனிதனைத் தீவிரமான செயல்வினைக்கு உந்து 

சண்டையிடுதலுக்கான இயல்பூக்கத்தின 
( Combat Instinct ) விளைவாகவே சினம் 
றது என்று இயல்பூக்கக் கொள்கையாளரான வில்லி 
யம் மெக்டூகல் ( William McDougall , கி.பி. 1871 
1938 ) என்பவர் கூறுகிறார் . சினம் , இறப்பு 
இயல்பூக்கததின ( Death Instinct ) ஒரு படிவம் என்று 
சிக்மன் பிராய்டு ( Sigmund Freud , கி.பி. 1856-1939 ) 
என்பவர் கூறுகிறார் . சினம் மரபுநிலையாகவும் 
அமைகிறது ; பகைவர்களுடன சணடையிட்டு அவா 
களை அழிக்கும் மரபுவழியில் அமையும் ஒரு துடிப் 
பாகவும் அமைகிறது . மனமுறிவு - ஆக்கிரமிப்பு , புனைக் 
கொள்கையின்படி ( Frustration - Aggression Hypo 
thesis )சினம் என்னும் மனவெழுச்சி ,மனிதன ஏதேனும் 
ஒரு குறிக்கோளைநாடும் நடவடிக்கையில் சந்திக்கின்ற 
மனமுறிவினால ஏற்படுகிறது என்பதாகும் . மனிதன் 
தனனுடைய அன்றாட வாழ்ககையில் பல சிறு சிறு 
மனமுறிவு களைச் சந்திக்கிறான் . அப்பொழுதெலலாங் 
கூட இத்தகைய சினங்களைக் கொண்டிருக்கலாம் . 

சினம் சில இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 
மனவெழுச்சியாவும் இருக்கிறது . விளையாட்டு 
மைதானத்தில் நடைபெறும் போட்டி விளையாட்டு 
களில் மிகவும் மூர்க்கத்தனமாக விளையாடுகிறவர் 
கள வெற்றி பெறுகின்றனர் .விளையாட்டு மைதானத் 
திலும் , போர்முனையிலும் உடல் சார்ந்த போட்டி 
களிலும் சினம் முக்கிய பங்கு கொணடிருக்கிறது . 
நாகரிகம் முதிர முதிர , மனிதர்கள் மனவெழுசசிகளை 
மறைக்கக் கற்றுக்கொளகினறனர் . சினம் , 

அச்சம் , 
அன்பு முதலியவை தனித்தனி மனவெழுச்சிகளே என் 

அவைகளைக் கோடிட்டுப் பிரித்தறிதல் 
கடினம் . எப்பொழுது சினம் , அச்சம் , அன்பு ஆகியவை 
தோன்றி 

எப்பொழுது மறைகின்றன என்று கூற 
முடியாது . சினமோ அச்சமோ மிகவும் செறிவாக 


ஒரே 


தடை 


றாலும் 


காரணமென் 


1 


156 


சினாய் மலை 


சினாய் மலை 


| 


1 


கா 
derechos 


3 


இருந்தால்தான் ஒன்றிலிருந்து மற்றொன்றைப் பிரித் 
தறிய முடியுமென்று கிளர்ச்சிக் கொள்கையாளர் 
( Activationists ) கூறுகின்றனர் . சினத்தின் வெளிப் 
பாடு பண்பாட்டுக்குப் பணபாடு வேறுபடுகிறது . 
எனவே , சினத்தின் எந்த நிலையும் உலகம் முழுவதும் 
ஒரே தன்மையாக இருப்பதிலலை . சினம் மிகவும் செறி 
வாக இருக்குமானால் அது உடலுக்கு ஊறு செய் 
கிறது ; 

மநிலையைச் சிதைக்கிறது . தானியங்கு 
நரமபு மண்டலத்தின் ( Autonomous Nervous System ) 
ஒரு பகுதியான ஒத்துணர்வு நரம்பு மண்டலம் 
( SympatheticNervous System ) செயலில் ஈடுபடுகிறது . 
உடல் துடிக்கிறது . நாடித்துடிப்பு மிகுகிறது . குருதி 
யழுத்தம் மிகுதியாகிறது . சுவாசங்கள் வேகமாகச் 
செயற்படுகின்றன . குருதியோட்டம் தசைநார்களில் 
பெருகுகிறது . செறிமானம் தடைபடுகிறது . கண்கள் 

இயல்பான நிலையைவிட உடலில் 
செயலாற்றல் மிகுகிறது . இந்தநிலையில் சினம் ஒரு 
உளவியல் 

ஊக்கியாகவும் செயற்படுகிறது . இது 
சக்தியை ஒன்றுதிரட்டித் தீவிர நடவடிக்கையில் ஈடு 
படுத்திக் குறிககோளை வெற்றியடையவும் செய் 


சினாய் மலை 


| 


சிவக்கின்றன . 


கிறது . 


மு.இரா . 


| 


துணை நூல்கள் : 


. 


ப 


Arnold , M.B , Emotion and Personality , Columbia - 

University Press , New York , 1980 . 


மிக உயர்ந்த மலைகளும் உள்ளன . சுருங்கக்கூறின , 
இது பாறைகளும் மரங்களும் அடர்ந்த பகுதியாகும் . 

சினாய்ப் ( Sinai ) பகுதியின் பரப்பளவு 60,714 
ச.கி.மீ. இதன் மக்கள் தொகை 10 , 104 ( 1976 ) .இதன் 
தலைநகர் அல் அரிசு ( Al -Arish ) இப்பகுதியில் விலங் 
குகளைக் காண்பது அரிதாகும் . இதன் தட்பவெப்ப 
நிலை உடல் நலத்திற்கு உகந்ததாக அமைந்துள்ளது 
மலைப்பகுதிகளாக இருப்பதால் , இரவு நேரங்களில் 
குளிர் அதிகமாக உள்ளது . கோடைக் காலங்களில 
இப்பகுதியின் பெரும்பாலான இடங்களில் வெயில் 
கடுமையாகவும் கொடுனமயாகவும் உள்ளது . மழைக் 
காலங்களில் பெரும் வௌளச் சேதங்கள் ஏற்படு 
கின்றன . மக்கள் கிணறுகளின் மூலம் குடிதண்ணீர் 
பெறுகிறார்கள் . காட்டுப்பகுதியான இவ்விடத்தில 
சிறுத்தை , காட்டுப்பூனை , நரி , முயல் போன்றவை 
நடமாடுகின்றன . 


| 


Kendler , H.H. , Basic Psychology , Metheuen and 

Co. Ltd. , London , 1963 . 


McDougall ,W., An Outline of Social Psychology , 

Metheuen , London , 1935 .. 


| 


Morgan , C.T. , Physiological Psychology , Mcgraw - 

Hill Book Co. , New York , 1936 . 


| 


சினாய்ப் பகுதியின் மக்கள் பெது ( Bedu ) 
அல்லது பெரிதாயின் இனத்தைச் சேர்ந்தவர் 
களாவர் . 

அவர்கள் சாவாலிகா என்றும் , 
தெராபின் என்றும் இரு பிரிவாக உள்ளனர் . 
பகுதியில் வண்டிகள் செல்வது கடினம் . போக்குவரத்து 
குறைந்தே காணப்பட்டதால் , இப்போது அதற்குரிய 
நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன . 


மலை 


( சுயசு 


சினாய் மலை : எகிப்து , இசுரேல் , சவூதி அரே 
பியா ஆகிய நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள 
முக்கோண வடிவமான முந்நீரகம் சினாய் 
என்ற இடமாகும் . இவ்விடத்திற்கு வடககே மத்திய 
தரைக்கடல் அமைந்துள்ளது . சூயசுக் கால்வாயும் , 

வளைகுடாவும் மேற்கில் அமைந்துள்ளன . 
இதன் தெனகிழக்கில் அகாமா 

வளைகுடா 
அமைந்துள்ளது . பொதுவாக நோக்குங்கால் , 
இப்பகுதி ஆசியாவைச் சேர்ந்தது எனலாம் . அர 
சியல் முறையில் பார்க்கும் போது , இது ஐக்கிய அரபுக் 
குடியரசு என்று சொலலப்படும் எகிப்தின் பகுதியா 
கும் . அகாடியாவின் தெய்வமான சின் 
பெயரிலிருந்து ஏற்பட்டது சினாய் என்பது . சினாய்ப் 
பகுதியில் பழம் பெரும் பாறைகள் உள்ளன . இங்கு 


சினாய் மலை பழம் பெருமை வாய்ந்ததாகும் . 
இங்குத்தான் மோசசு ( Moses ) என்பாரின் பணி 
தொடங்கியது . இங்குப் புனித காதரைன் மடாலயம் 
கட்டப்பட்டது . ஏ.எச் . கார்டினர் , ஈ.டி. பீட்டு என் 
போர் அப்பகுதிவாழ் மககளின் தொடக்க எழுத்து 
முறைகளை வெளியிட்டுள்ளனர் . உரோமப் பேரரசு 
காலத்தில் அராபிய மாநிலமாகச் சில காலம் 
இருந்துவந்தது . கிறித்தவ ஊழியின் தொடக்க காலத் 


என்ற 


சினிமா 


157 


சினேந்திர மாலை 





மெனறு சொல்லப்பட்டிருக்கிறது . மேலும் , காணிக்கை 
செலுத்தாமல் வெறுங்கையோடு வருகின்றவர் 
களுக்குச் சோதிடம் சொல்லப்படுதல் கூடாது என்ற 
செய்தியும் பாயிரத்தில் காணப்படுகிறது . 


தில் துறவிகள் வாழ்விடமாக இது விளங்கிவந்தது . 
முதலாம் சசுத்தினியன் ( Jastinian ) காலத்தில் மேற் 
கூறிய மடாலயம் கட்டப்பட்டது என்று ஆதாரங் 
கள் தெளிவுபடுத்துகின்றன . இடைக்காலத்தில் இது 
புனிதப் பயணம் பேற்கொள்ளுபவர்கள் அனைவரும் 
செல்லும் புனிதத் தலமாக விளங்கியது . கன்னிமேரி 
யின நினைவாக ஙகு ஒரு திருக்கோயில் எழுப்பப் 
பட்டுள்ளது . ஒரு நூல் நிலையமும் இங்கு உள்ளது . 
இது கி.பி. 1517 - ஆம் ஆண்டிற்குப்பின் உதுமானியத் 
துருக்கியர் 

வசம் போய்ச்சேர்ந்தது . இப்ராகிம் 
பாசாவின் காலத்தில் , அதாவது கி.பி. 1831 - ஆம் 
ஆண்டில் , இது நல்ல முன்னேற்றம் கண்டது . முதல 
உலகப் போரின் இறுதியில் இப்பகுதி எகிப்துக்கு 
அளிக்கப்பட்டது ; எகிப்து - இசுரேல் போரில் ( கி.பி. 
1956 ) பெரிதும் இன்னலுக்குட்பட்டது . 
தலையீட்டால் இசுரேல் படை இங்கிருந்து விலகியது . 
ஆசியாவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் நிலவழிப் 
மாக அமைந்துள்ள சினாய் மத்தியகிழக்கு விவகாரங் 
களின் மையமாக அமைந்துள்ளது எனலாம் . நா.ஜெ. 


காண்டப் பொழிப்பு என்னும் முதல் காண்டத் 
தில் , உதயத்தை ஓர்ந்ததனைச் சிந்தித்து , 
நாடிக் கொணர்ந்தெணண 

நண்ணும் 

எனறு 
ஆசிரியர் கூறுகிறார் . உதயம் அதாவது பிறக்கின்ற 
நேரம் சரியாகக் குறிக்கவேண்டும் என்று கூறுகிறார் . 
சிறிது நேரம் தவறி எழுதப்படினும் எல்லாம் 
பிறழந்து போகும் என்பது இங்குக்குறிக்கப்படுகிறது . 
மேலும் , இதே காண்டம் கோள்களைப் பற்றியும் 
இராசிகளைப் பற்றியும் மிக நுணுக்கமாக எடுத்துக் 
காட்டுகிறது . ஆண கோள் , பெண் கோள் , அலிக் 
கோள் பற்றிய குறிப்பும் , ஆண் இராசி , 
இராசி , அலி இராசி பற்றிய குறிப்பும் தரப்பட்டுள் 
ளன . இவற்றின் குலம் , நிறம் , கால் , வடிவம் , கொம்பு , 
கதிர் , அளவு , வயது , வடு ( மச்சம் ) , வடுவின் பக்கம் , 
வடுவின் வடிவம் ஆகியன தெளிவாகக் குறிக்கப்பட் 
டுள்ளன . கோளகளின சேர்விடங்களும் குறிக்கப்பட் 
டுளளன . 


ஐ.நா.வின் 


பெண 


பால 


சினிமா : காண்க : திரைப்படக் கலை . 


சைன 


சினேந்திர மாலை : சினேந்திர மாலை என் 
னும் சோதிட நூல் உபேந்திராசாரியார் என்னும் 
சமண முனிவரால இயற்றப்பட்டது . இவருக்குச் 

மாமுனிவர் , சினேந்திரர் என்ற பெயர்களும் 
உண்டு . சோதிடக்கலை பற்றிய பல அரிய செய்திகள் 
வெண்பா யாப்பில் இந்நூலில் சொல்லப்பட்டுள்ளன . 
இந்நூலில் 24 காண்டங்களும் , -464 பாடல்களும் உள் 
ளன . இந்நூல் வடமொழி நூலைப் பினபற்றியது . 
சைவ சமயத்தைச் சார்ந்த ஒருவர் இதற்கு உரை 
எழுதியிருக்கிறார் . . 


உளள 


ஒவ்வொரு கோளுக்குமுரிய மணிகளும் , மரங்களும் 
தானியங்களும் தாது காணடத்தில் விளககப்பட்டுள 
ளன . சீவ காணடம் இன்னின்ன கிரக அமைப்பால 
இனனின்ன பிறவிகள் உண்டாகும் என்று காட்டு 
கிறது இங்கு விலங்குப் பிறவிகளுக்குரிய கிரக அமைப்பு 
களும் சொல்லப்படுகின்றன . சோதிடக் கட்டங்களில் 
ஒவ்வொரு கட்டத்திலும் 

பலன்கள் யார் 
யாருக்குரியது என்பது நட்ட முட்டி சிந்தனைக் காண் 
டத்தில் குறிக்கப்படுகிறது . இதே காண்டம் , பொது 
விதியையும் , இழப்புகள் எங்ஙனம் ஏற்படுகின்றன 
என்பதையும் நன்கு எடுத்துக்காட்டுகிறது . இழப்பு 
வரக்கூடிய திசை முதலில் சொல்லப்படுகிறது . இழப்பு 
தன்னால் வருமா , பிறரால் ஏற்படுமா என்பதும் 
விளக்கப்படுகிறது . கள்ளர்கள் ஆண்களா , பெண் 

என்று சொல்லப்பட்டு அவர்களின் நிறம் , 
குலம் , வடு ஆகியனவும் உணர்த்தப்படுகின்றன . 

நலந்தீங்கு காணடம் கிரக அமைப்புகளால் ஒரு 
வருக்கு ஏற்படக் கூடிய நன்மை , தீமைகளை நன்கு 
விளக்குகிறது . கொலை , களவு , விடந் தீண்டுதல் , தீப் 
படுதல் , மரணம் வருதல் ஆகியன எந்தெந்தக் கோள 
களால் ஏற்படும் என்பதை இது விளக்குகிறது . 
நினைத்த காரியம் கைகூடுதலுக்கு உள்ள அமைப்பும் 
கூறப்படுகிறது . 

பிணிக் காண்டம் பிணி வருவதற்கான சாத்தியக் 
கூறுகளையும் , எந்தெந்த உறுப்புகள் பிணியால் தாக் 


கலைகள் அறுபத்து நான்கில் சோதிடக் 
கலையும் ஒன்று . இதைப் பற்றிப் பாடக் கவிஞராக 
இருந்தால் மட்டும் போதாது , கணிதஞானம் மிக்கவ 
ராகவும் இருத்தல் வேண்டும் . கவிதையிலும் கணக்கி 
லும் வான நூல் அறிவிலும் வல்லவராக இம்முனிவர் 
திகழ்கிறார் . சோதிடக்கலை பற்றிப் பாடிச் சினேந் 
திர மாலை 

எனறு பெயரிட்டிருப்பது 

ஆசிரியர் 
அருகன் மேல் கொண்டுள்ள அளவற்ற பக்தியைப் 
புலப்படுத்துகிறது . 

தாயினிடத்துப் பிள்ளைகளுக்கும் , கடவுளிடத்து 
அன்பர்களுக்கும் சிரத்தை உணடாதல போல , ஆரூட 
சாத்திரிகளிடத்து ஆரூடம் கேட்க வருகின்றவர்களுக் 
கும் அது உண்டாக வேண்டும் என்று பாயிரம் 
குறிப்பிடுகிறது . சிரத்தையிலலாதவர்க்கு வேதமும் 
பொய்க்கும் . அதுபோல நம்பிக்கை இல்லாதவருக்குச் 
சோதிடம் , மந்திரம் , மருந்து அனைத்தும் பொய்க்கு 


களா 


| 


சினேந்திர மாலை 


158 


சினேந்திர மாலை 


கப்படும் என்றும் , இன்னின்ன கிரக அமைப்பிறகு 
இன்னின்ன நோய்கள் வரும் என்றும் , அவை தீரக்கக 
கூடிய பிணிகளா தீர்க்கவியலாப் பிணிகளா என்றும் 
எடுத்துக்காட்டுகிறது . 


பெண் உணர்த்தி மகப்பேறு காலம் உணர்த்தி பால 
ரிட்டத்தையும் , தாய் தந்தைக்கு ஏற்படக்கூடிய 
நன்மை தீமைகளையும் காட்டுகிறது . 


படை 


மரண காண்டம் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய கண 
டங்களைக் காட்டுகிறது . மேலும் மரணம் ஏற்படக் 
கூடிய காலத்தையும் , மரண வேதனையையும் , மர 
ணம் நேரும் இடத்தையும் , மரணத்தின் பின் அடை 
யும் மறுபிறவியையும் உணர்த்துகிறது . 


சகுன காண்டம் , சகுனமின்மை , சகுனத்தடை , 
நற்சகுனங்கள் சகுனம் வலமாதல் - இடமாதல ஆகிய 
வற்றை நன்கு எடுத்துக்காட்டுகிறது . 


படை வரவு காண்டம் 

வருதலையும் 
வெற்றி தோல்விகளையும் நிருணயிக்கிறது . 
யாத்திரைக் காண்டம் 

யாத்திரை கிட்டுமா ? 
கிட்டாதா ? என்றும் , யாத்திரைத் திசைகளையும் , 
சென்ற இடத்திலே ஏற்படக்கூடிய இடையூறுகளை 
யும் இயம்புகிறது . யாத்திரை சென்றார் வருவாரா , 
மாட்டாரா என்பதும் சொல்லப்படுகிறது . 

மழை 
வரவு காணடம் மழை பெய்தலையும் பெய்யாமையை 
யும் காட்டுகிறது 

ஆசிரியர் கிரகங்களினால் ஒருவருக்கு நேரக்கூடிய 
இன்ப துன்பங்களை மிகத் துல்லியமாகக் கணக்கிட் 
டுக் காட்டியிருக்கிறார் . விலங்குகளுக்குரிய கிரகங்கள் 
குறித்தும் சொல்லியிருப்பது வியப்புக்குரியது . சமணர் 
கள் அனைத்துத் துறையிலும் வல்லவர்களாக இருந் 
தார்கள் என்பதற்கு இந்நூல் ஓர் எடுத்துக்காட்டு . 
மனித வாழ்க்கை இன்ப துன்பங்கள் 

நிறைந்தது . 
அவை நேருவதற்கான சூழ்நிலைகளைச் சினே நதிர 
மாலை மூலம் நன்கு அறியலாம் . 

சு.சு.தே. 


காம காண்டம் இல்லற வாழ்க்கையை விளக்கு 
கிறது . தலைவி தலைவனின் 

குடியும் குலமும் 
உணர்த்திக் கற்புடையார் எவர் , கற்பிலார் எவர் 
அன்புடையார் எவர் , அன்பில்லாதவர் எவர் , என் 
றும் சயனத் தவறுகளையும் சரியாகக் காட்டுகிறது . 


மகப்பேறு காணடம் மகப்பேறும் , மகப்பேறின 
மையும் காட்டுகிறது . மேலுமது மகப்பேற்றில் , ஆண் 


( 


I_ 


1 


| 


சிகரத்திற்கு உரிய குறிப்பைப் பார்க்க . அதே முறையில் வளர்ச்சி 

அடைந்தது . முதன் முதலில் சீ என்ற எழுத்திற்கு நெடில் குறி முதல் 
பல்லவ பரமேச்சுவரனின் கூரம் செப்பேடுகளில் காணப்படுகிறது இடப் 
புறம் சுழிக்கப்பட்டது . 


சி 


பின்னர்ச் சிகரத்திற்குக் கூறப்பட்டதே இதற்கும் பொருந்தும் , 


சிjo 


வட்டெழுத்தில் சிகரத்திற்குக் காணப்படும் உருவத்தில் ஒரு சுழி 
இடம்பெறும் . 


கே ஜி.கி. 


இராய் போய் தி தால்வான் டி ( Rai Bhoi di Tal 
vandi ) என்னும் கிராமத்தில் பிறந்தார் . சிறு வயது 
முதற்கொணடே 

அவர் பெரிய துறவிகளுடன 
தொடர்பு கொண்டார் . சுல் தானபூரில் நானக்கு 
இறைவனைக் காணும் பேறு பெற்றார் . இந்து என 
றும் முகம்மதியர் எனறும் வேறுபாடு கிடையாது என்று 
அவர் கூறினார் . அவர் கி.பி. 1539 - ஆம் ஆண்டு இறந் 
தார் . அவருக்குப்பிறகு அவர் சீடா அங்காடு ( Angad ) 
என்பவர் குருவானார் . அதன் பிறகு பல குருமார்கள் 
வந்தார்கள . 


சீக்கிய சமயம் : பஞசாபு மாகாணத்தில் 
சீக்கிய மதம் கி.பி. 15 - ஆம் நூற்றாண்டில் குரு 
நானக்கு என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது . அம 
மதத்தினரைச் சீக்கியர்கள் என்று குறிப்பிட்டார்கள . 
சீக்கியர்கள் என்றாலே சீடர்கள என்று பொருள் 
படும் . குருநானக்கு முதல் கோவிந்தசிங்கு ஈறாகப் 
பத்துக் குருமார்கள் இருந்தனரெனக் கூறப்படுகிறது . 
சீக்கிய மதமானது இந்து வைணவ பக்தி மார்க்கத் 
தின் வளர்ச்சியடைந்த நிலையாகும் என்று கருதப் 
படுகிறது . வடநாட்டில் இது இராமாநுசரால் அறி 
முகப்படுத்தப்பட்டது . இசுலாமிய மதத்துடன் கி.பி. 
14,15 - ஆம் நூற்றாண்டுகளில் எதிர்ப்பு ஏற்பட்டு மெது 
வாக இந்திய , கங்கைச் சமவெளியில் பரவியது 

பக் 
தர்கள் கடவுளைப் பல பெயர்கள் கூறித் தோத்திரம் 
செய்தாலும் , அவர் ஒருவரே ; மற்றவை எல்லாம் 
மாயையே ; அவருடைய 

நாமத்தை உசசரித்துக் 
கொண்டிருப்பதே மேலான வழியாகும் . 
செய்வதற்குக் குருவின உதவி தேவையாகும் . பக்தி 
மார்க்கமானது சாதி வேறுபாடுகளைக் கணடிப்ப 
தோடன்றி அந்தணர்களின் தனிஉரிமையையும் மறுக் 


தியானம் 


கல்சாவின் ( Kbalsa ) தோற்றம் . முகமமதியாகள 
சீக்கிய குருமார்களைக் கொனறதால் சீக்கியர்கள 
ஆயுதங்களை ஏந்தினர் . கோவிந்த ராய் ( Gobind Rai ) 
என்பவர் ஐந்து சீக்கியர்களுக்கு 

ஞானஉபதேசம் 
செய்து , அவர்களைக் கல்சா எனனும் பெரியோர்கள 
அடங்கிய சபையில் சேர்த்தார் . அவர்களைச் சிங்கு 
என்றழைத்தார் . அதன் பிறகு சீச்கியர்கள பஞ்சாபில 
ஆட்சி செய்தார்கள் . இரஞ்சித் சிங்கு ( Ranjit Singh ) 
என்பவர் கி.பி. 1799 - ஆம் ஆண்டு தலைநகரை ஏற் 
படுத்தி , இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு பஞ்சாபின 
அரசரானார் . ஆங்கிலேயர்களும் ஆப்கானிசுத்தானில 
தலையிட்டு , இரஞ்சித் சிங்குடன் ஓர் உடன்படிக்கை 
செய்து கொணடனர் . 


கிறது . 


கபீர் என்பவர் இந்து பக்தி 

மார்க்கத்தையும் 
இசுலாமிய சூபி மார்க்கத்தையும் ணைத்தார் . 
சீக்கிய மதம் மேற்கூறிய இரண்டு மதங்களிலுமுள்ள 
நல்ல கருத்துகளைப் பினபற்றியது . 

நானக்கு எனப 
வர் கி.பி. 1469 - ஆம் ஆண்டு இலாகூரின் அருகிலுள்ள 


ஆதிகிரந்தம் ( Adi Granth ) என்ற நூலை அர்சுன் 
( Arjun ) என்ற குரு தொகுத்தார் . இந்து மதத்தின 


சீக்கிய சமயம் 


160 


சீக்கிய சமயம் 


பிறந 


எனப் 


நூல்களிலிருந்து பல கருததுகள சீக்கிய கொள்கையில் 
சேர்க்கப்பட்டன . சீக்கியர்கள் சம்சாரக் 

கொள்கை 
யான , பிறப்பு , இறப்பு , மீண்டும் பிறப்பு முதலியவை 
கள் ஒரு மனிதனின் செயல்களால் ஏற்படுகின்றன 
என்று கூறுகினறனர் . அவர்கள் பிறவிகளுள் சிறந்தது 
மனிதப் பிறவி என்றும் , இந்தப் பிறவியில தான் முகதி 
யடைய முடியும் என்றும் கருதினர் . 

கல்சா எனனும் பெரியோர்கள அடங்கிய சபை 
யினர் ஐந்து கொளகைகளைக் கடைப்பிடித்தனர் . 
குடியை வெறுத்தல , 

புகையிலையை நீக்குதல் , 
போதையூட்டும் பொருளகளை ஒதுக்கல , பிரார்த் 
தனை செய்தல் , நேர்மைக்காகப் போராடுதல் முதலி 
யன . மேலும் , அவர்கள முடியையும் 

தாடியையும் 
வளர்த்தார்கள் . சீப்பும் கால்சட்டையும் கிர்பானும் 
வலக்கையில் காப்பும் அணிந்திருப்பார்கள் . நானக்கு 
" ஓம் என்ற அடையாளம் கடவுளைக் குறிக்கிறது 
என்று கூறினார் . அவர் கடவுள ஒருவர் , உணமை 
யானவர் , படைக்கிறவர் , என்றும் உள்ளவர் , எங்கும் 
நிறைந்தவர் , உருவமற்றவர் என்றும் கூறினார் . 


அமிர்தசரசு , அனந்தப்பூர் , 

பாட்னா , 

நன்தெது 
( Nanded ) , பாட்னாவில் குரு கோபிந்த சிங்கு 
தார் ; நன்தெத்தில் இறந்தார் . குருநானக்கு சீக்கிய 
சமய வழிபாட்டிற்காகக் கார் தர்பூர் ( Kartarpur ) 
என்ற இடத்தில் கோயில் கட்டினார் . அதன் பிறகு 
சீக்கிய கோயில் குருத் வாரா ( Gurdwara )) 
பெயர் பெற்றது . குருதவாரா என்றால் குருவையடை 
யும் வாயில் என்று பொருள் . ஏறக்குறைய இருநூறு 
குருத்வாராக்கள் இருக்கின்றன . சீக்கிய குருத்வாரா 
கி.பி. 1925 - ஆம் ஆண்டு சட்டப்படி குருத்வாராக் 
களை மேற்பார்வை செய்ய ஒரு குழு அமைக்கப்பட் 
டிருக்கிறது . குருத்வாராவில் செலுத்தப்படும் காணிக் 
கைகள் எல்லாம் கல்சா அமைப்பின கீழுள்ள பள்ளி 
களுக்கும் கல்லூரிகளுக்கும் செலவு செய்யப்படுகின் 
றன . சீககியர்கள் ஆதிகிரந்தத்தை மட்டும் வழிபடு 
கிறார்கள் . வழிபடுகிறவர்கள் பணமும் மலர்களும் 
வைத்து வணங்குகிறார்கள் அவர்களுக்கு காரா 
பிரசாதம் ( Karal Prasad ) அதாவது மாவும் நெய்யும் 
சீனியும் அளிக்கப்படும் . வடஇந்தியாவில் இந்துக்கள 
கொண்டாடுகின்ற 

எல்லாத் திருவிழாக்களையும் 
சீக்கியர்களும் கொண்டாடுகின்றனர் . மேலும் முதல் 
குருவின் பிறந்த நாளையும் , கடைசிக் 

குருவின் 
பிறந்த நாளையும் கொண்டாடுகின்றனர் . கல்சா 
சங்காத்து ( Kharsa Sangat ) என்றால் புனித மனிதர் 
களின் கூட்டம் என்று பெயர் . அது தெய்விகத் 
தன்மை வாய்ந்தது . ஒவ்வொரு குருத்துவாரத்தி 
லுள்ள சங்கமும் அவர்களின் ஆட்சிக் குழுவினைத் 
தேர்ந்தெடுக்கும் . பெண்கள உரையாடலில் கலந்து 
கொள்ள மாட்டார்கள் . கோவிந்த சிங்குடன் குருக 
கள் சந்ததி முடிந்து விடவில்லை என்றும் , இப்பொழு 
தும் குருவானவர் இருக்க வேண்டும் என்றும் கல்சா 
( Khalsa ) குழுவினர் நம்புகிறார்கள் . 


குரு 


சீக்கிய மதம் உருவ வழிபாட்டை 

ஆதரிக்க 
வில்லை . சீக்கியர்கள் ஆதிகிரந்தததை வழிபட்டாா 
கள , அவர்கள் சூரியனையும் நதிகளையும் மரங்களை 
யும் வழிபடுவதிலலை ; புனித யாத்திரைகள் செய்வது 
மில்லை . இந்து மதத்தில் அந்தணர்களைப் போல் , 
சீக்கிய மதத்தில் உயர்ந்த சாதி என்று இலலை . 
வின் உதவி சீடர்களுக்குத் தேவை 

எனறு சீக்கிய 
மதம் கூறுகிறது 

குரு உணமையை அறிய வழி 
காட்டுவாா ; இறைவனின் தன்மையை உணர்த்து 
வார் . சீக்கிய மதத்தை நாம மார்க்கம் எனச் சொல் 
லுவதுண்டு . நாமம் ஆன்மாவின அழுக்கை மாற்று 
கிறது ; ஆணவத்தை அகற்றுகினறது ; ஆசை , கோபம் , 
பற்று , தற்பெருமை முதலியவற்றை அகற்றுகிறது . 
சீக்கியர்கள் குழந்தையைக குருத்துவாரத்திறகுக 
கொண்டு சென்று , ஆதிகிரந்தததைப் படிக்கச் செய் 
வார்கள . திருமணச் சடங்கில ஆதிகிரந்தத்தைச் சுற்றி 
மணமககள நானகு தடவை வரவேண்டும் . மரண 
மடைந்தால் அதிலுள்ள வாககியங்களைப்படிப் 
பார்கள . இறந்தவருடைய சாம்பலைக் கங்கையிலோ 
புனித நதியிலோ கரைப்பார்கள . 


ஒவ்வொரு சீக்கியரும் ஐந்து அணிகலன்கள் அணிய 
வேண்டும் . அவற்றுள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணங் 
களைக் குறிப்பது . அதாவது 1 ,கங்கம் ( சீப்பு ) தூய்மை 
யைக் குறிப்பது , 2 , கரம் ( கைவளை ) நேர்மையான 
குணத்தைக் குறிப்பது , 3 , கச்சம் ( அரைக்கச்சம் ) 
ஐம்புலன்களின் கட்டுப்பாட்டைக் குறிப்பது , 4 , கிர 
பான் ( கத்தி ) ஆன்மிக சக்தியைக் காட்டும் , 5. கேசம 
( நீண்டமுடி ) தியாக மனப்பான்மையைக் குறிப்பது . 
மேற்கூறிய ஐந்து அணிகலன்களையும் அணிந்து , 
மிகவும் தைரியத்துடன் வாழ வேண்டும் என்பது குரு 
கோவிந்த சிங்கின் திட்டமாகும் . 

இரா.கோ. 


புனித 


இறைவனை வணங்குவதற்கேற்ற நேரம் காலை 
நேரம் . தியானம் 

செயவதற்கேற்ற நேரமும் 
அதுவே 

யாகும் . அமிர்தசரசிலுள்ள அரிமந்திர் 
( Harimander ) 

யாத்திரை செய்வதற் 
கேற்ற இடமாகும் . நானக்கு பிறந்த 

TOT SITCOIT ( Nankana ) இரண்டாம் குறிப்பிடத் 
தக்க இடமாகும் . சீக்கியர்களால் நான்கு அரசிருக்கை 
கள் சிறப்பாகக் கருதப்படுகின்றன . அவையாவன , 


துணை நூல்கள் : 


டமான 


Jogendra Singh & Raja Daliit Singh , The Great 

Humanist GuruNanak ,Languages Dept. , Punjab , 
1970 . 


1 


1 


சீக்கியப் போர்கள் 


161 


சீக்கியப் போர்கள் 


Suda , JP , Religions in India - A Study of their 

essential Unity , Sterling Publishers , Pvt , Ltd. , 
New Delhi , 1978 . 


தோற்கடிக்கப்பட்டனர் . இறுதியாக , சட்லெசு ஆற் 
றங்கரையிலுள்ள போக்ரான் ( இலாகூர் மாவட்டம் ) 
என்னுமிடத்தில் நடந்த போரில் , சர் கியூ , சர் 
ஆரிசுமித்து ஆகியோரின் கூட்டு முயற்சியால் சீக்கியர் 
முறியடிக்கப்பட்டனர் . இதில் 8000 சீக்கிய வீரர்களும் 
2383 ஆங்கிலப் படைவீரர்களும் மாண்டனர் . 


க 


சீக்கியப் போர்கள் : சீக்கியர்கள் கி.பி. 19 
ஆம் 

நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆங்கிலேயருடன் 
போரில் ஈடுபட்டனர் . அப்போர்கள் , சீக்கியப் போர் 
கள் எனக்குறிப்பிடப் பெறுகின்றன.முதலாம் சீக்கியப் 
போர் ஆர்டிஞ்சுப் பிரபுவின் பதவிக் காலத்தில் கி.பி. 
1845 முதல் கி.பி 1846 முடிய நடைபெற்றது . இரண 
டாம் சீக்கியப் போர் தல்கௌசிப் பிரபுவின் பதவிக் 
காலத்தில் , கி.பி. 1848 முதல் 1849 முடிய நிகழ்ந்தது . 


வட 


முதலாம் சீக்கியப் போர் ( கி பி 1845 - கி.பி . 1846 ) : 
காரணங்கள் 1 ) இரஞ்சித்சிங்கின் இறப்பிறகுப்பின் , 
பஞ்சாபில் தொடர்ந்து நடைபெற்ற கலகங்களும் 
கொலைகளும் ஆங்கிலேயரை விழிப்படையச் செய் 
தன . மேற்கெல்லையான சட்லசு ( Sutlej ) ஆற்றை 
யும் கடந்து சீக்கியரின் அட்டகாசம் பரவிவிடுமோ 
என்று ஆங்கிலேயர் அச்சம் கொண்டனர் . எனவே , 
அவ்வெல்லையைப் பாதுகாக்கப் படைகளைக் குவித் 
தனர் . ஆனால் , சீக்கியர்களோ தம்மீது வலுத்தாக் 
குதல் நடத்தப் போகிறார்களோ என்று ஆங்கிலேயர் 
பால் ஐயங்கொண்டனர் . எனவே , சீக்கியரும் ஆயத்த 
நிலையில் நின்றனர் . 2 ) முதலாம் 
போரில் ஆங்கிலேயர்கள் தோற்றதால் , வெள்ளை 
யரை வெல்வது எளிதென்று சீக்கியர் நினைத்தனா . 
3 ) கல்சாப் படையின் தான்தோன்றித்தனத்தைக் 
கண்டு அஞ்சிய அரசி சிணடான் அதனை ஆங்கிலே 
யருடன் மோதவிட்டுப் புத்திபுகட்ட எண்ணினார் . 


இப்போரின் விளைவாக ஆங்கிலேயருக்கு 
இந்தியாவில் இருந்த பேரிடர் நீங்கியது . இலாகூர் 
என்னுமிடத்தில் இருதிறத்தாருக்குமிடையே இலாகூர் 
உடன்பாடு ( கி.பி. 1846 ) கையெழுத்தாயிற்று ஆங் 
கில - இந்திய வரலாற்றில இவ்வுடனபாடு மிகவும் 
சிறப்புவாய்ந்த தொன்றாகும் . இவ்வுடனபாட்டின் 
விளைவாக 1 ) சட்லெசு , பியாசு ஆறுகளுக்கிடையில 
உள்ள சலந்தர் பிரதேசம் ஆங்கிலேயர் வசமாயிற்று 
2 ) காசுமீரம் , அசாரா ஆகிய இடங்களும் ஆங்கிலே 
யர் வசமாயின . 3 ) சீக்கியர் , போர் இழப்பீட்டுத் 
தொகையாக ஒன்றரைக் கோடி ரூபாயை ஆங்கிலே 
யருக்கு வழங்க வேண்டியதாயிற்று . 4 ) சீக்கியப்படை 
குறைக்கப்பட்டது . 5 ) பஞ்சாபின் தலை நகரில் ஆங் 
கில நிலையர் ஒருவர் அமர்த்தப்பட்டார் . 6 ) துலீப் 
சிங்கு சீக்கிய மன்னராக ஏற்றுக் கொளளப்பட்டார் 
முதலமைச்சர் இலால்சிங்கின அறிவுரைப்படியே அவா 
நடக்க வேண்டும் என்றும் விதிககப்பட்டது . 


| 


ஆப்கானியப் 


கையை 


கல்சாப் படைத்தலைவர் தேசுசிங்கும் அமைச்சர் 
இலால் சிங்கும் 1845 - இல் சீக்கியப் படைகளை நடத் 
திச் சென்று , சட்லெசு ஆற்றைக் கடந்து ஆங்கிலே 
யரது எல்லைக்குள் புகுந்தனர் ஆங்கிலப் படைக்கும் 
சீக்கியப் படைக்கும் பிரோகபூர், மாவட்டத்திலுள்ள 
முட்கி என்னுமிடத்தில் பெரும் போர் நிகழ்ந்தது . 
போரின் இறுதியில் சர் கியூ காபு ( Sir Hugh Gough ) 
தமைமையிலான ஆங்கிலப்படை வெற்றி பெற்றது . 
இருப்பினும் ஆங்கிலப் படைக்குப் பெருஞ்சேதம் 
ஏற்பட்டது . இப்போரில் தேசுசிங்கு போர்க்களத்தி 
லிருந்து ஓடியதால் தான் தொடக்கத்தில் வெற்றி 
முகமாகச் சென்ற சீக்கியப்படை தோற்றது ஒரு 
மாதம் சென்ற பின்னர் , சீக்கியப்படை இரஞ்சோர் 
சிங்கு தலைமையில் மீண்டும் போரைத் தொடங்கியது . 
புத்திவால் என்னுமிடத்தில் 1846 - இல் சர் ஆரிசுமித்து 
தலைமையிலான 

ஆங்கிலப்படையைச் சீக்கியர் 
வெற்றி கண்டனர் . ஆனால் , 

உலூதியானாவிற்கு 
அருகில் உள்ள அலிவால் என்னுமிடத்தில் சீக்கியர் 


அவ்வுடன்படிக்கையைச் சீக்கியர் ஏற்றுக்கொள் 
ளாமல் , கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் . இதைக் கண்ட 
ஆங்கிலேயர் கி.பி. 1846 - இல் மீண்டும் ஓர் உடன்படிக் 

உருவாக்கினார் . இதுவே பகீரோவால 
உடன்பாடு எனக் குறிக்கப் பெறுகிறது . இதனால் , 
பஞ்சாபில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் பெருகியது 
இலாகூரின் நிருவாகம் எட்டுச் சீக்கியச் சர்தார்கள் 
கொண்ட பாதுகாப்புச் சபையிடம் ஒப்படைக்கப்பட் 
டது . இவர்கள் ஆங்கில நிலையரின் ( Resident ) அறிவு 
ரைப்படியே செயற்படநோந்தது . திலீப்சிங்கு உரிய 
வயதடையும் வரையில் சீக்கிய நாட்டில் ஆங்கிலப் 
படை நிறுத்தப்பட்டது . அதன செலவைச் சீக்கியரே 
ஏற்க வேண்டியவராயினர் . இவ்வுடன்படிக்கையால் 
ஆங்கில நிலையா என்றி லாரன்சு பஞ்சாபின் முடி 
சூடாமன்னராக விளங்கினார் . அவர் பல சமூக சீர் 
திருத்தங்களை மேற்கொண்டார் . 


இரண்டாம் சீக்கியப் போர் ( கி.பி. 1848 - கி.பி. 
1849 ) : ஆங்கில நிலையரின் பஞ்சாபு நிருவாகம் , பல 
சீக்கியர்களைக் கிளர்ந்தெழச் செய்தது . அரசி சிண் 
டானை ஆங்கிலேயர் பதவியினின்றும் விலக்கியதால் , 
சீக்கியரின் ஆத்திரம் 

மிகுந்தது . 

ஆங்கிலேயர் 
முகமதியர்களுக்குக் காட்டிய சலுகைகளை சீச்கியர் 
வெறுத்தனர் . அதனால் சீச்கிய - ஆங்கிலேய பகைமை 


வா . க . 9 - 11 


சீக்கியர் 


162 


சீகன்பால்கு பார்த்தலோமியா 


கடைப்பிடிக்குமாறும் வேண்டுகோள் விடுத்தார் . 
அதன் விளைவாக இவர் 

சமயப்பணியில் ஆர்வம் 
கொண்டார் . 


வளர்ந்து போராக உருவெடுத்தது . தல்கௌசிப் பிரபு 
1848- இல் இரண்டாம் சீக்கியப் போரைத் தொடங் 
கினார் . நவம்பர் 16 - ஆம் நாள் தளபதி காபு இரவி 
ஆற்றைக்கடந்து , இராம் நகரில் போரைத் தொடங் 
கினார் . முலதான் கோட்டை முற்றுகை இடப்பட்டது . 
ஆங்கிலேயர் வெற்றிவாகை சூடினர் . சிலியன்வாலா 
என்னுமிடத்தில் 1849 - இல் இருதிறத்தாருக்கும் கடும் 
போர் நடைபெற்றது . ஆங்கில வீரர் பலர் கொலை 
யுணடனர் . போர் வெற்றி தோல்வியின்றி முடிந்தது . 
இருப்பினும் 21.2.1849 - இல் இறுதிப்போர் நடைபெற 
றது . சீக்கியரும் ஆப்கானியரும் இணைந்து ஆங்கிலேய 

போரிட்ட போதிலும் தோல்வியுற்றனர் . 
பீரங்கிப் போர்க்களம் 

எனப் 

போற்றப்படும் 
குசராத்துப் போர்க்களம் சீக்கியரின் கலலறை 
யாயிற்று . 


ருடன் 


செருமானியம் , இலத்தீன் , கிரேக்கம் ஆகிய 
மொழிகளைக் கற்றறிந்த இவர் மெர்சேபர்கு 
( Merseburg ) , எர்பர்ட்டு ( Erfurt ) ஆகிய இரு இடங் 
களில் ஆசிரியராகப் பணியாற்றினார் . அச்சமயத்தில் 
வெளிநாடுகளில் மறைப்பணியாற்றத் தொண்டர்கள 
தேவை என்னும் தெனமார்க்கு மன்னரின் எண்ணம் 
தெரியவந்தது . சமயப்பணியில் ஈடுபட எண்ணியிருந்த 
இவருக்கு இச்செய்தி நல்வாய்ப்பாக அமைந்தது . 
இவர் , கி.பி. 1765 - இல் கப்பற்பயணம் 

செய்து 
தமிழகத்தில் தரங்கம்பாடி வந்து சேர்ந்தார் . அங் 
குள்ளோர் ஆதரவு தர மறுத்தனர் . பல்வேறு இன்னல் 
கட்கிடையே எர் ஆாதர் ( Herr Arthur ) என்பார் 
உதவியால் அவருடன் தங்கினார் . 
தமிழின் சிறப்பினை உணரத் 

உணரத் தலைப்பட்டதும் 
தமிழரோடு வாழவும் , தமிழைத் தமிழரைப்போலக் 
கையாளவும் , அம்மொழியில் தேர்ச்சி பெற வேண்டும் 
என் எணணினார் . 

தொடக்கத்தில் 
திண்ணைப்பள்ளியில் தமிழ் பயின்றார் . தமிழோடு , 
தச்சு , தேனிசு , செருமானியம் ஆகிய மொழிகளை 
அறிந்திருந்த எல்லப்பன் ( Aleppa ) என்பாருடன் 
தொடர்பு கொண்டு தமிழ்ப் புலமையில் சிறந்தார் . 


இப்போருக்குப் பின்னர்ப் பஞ்சாபு முழுமையும் 
ஆங்கில அரசுடன் 

இணைக்கப்பட்டது . பேரரசர் 
தீலீபசிங்கு அரச பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் . 
அவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டது . பஞ்சாபை 
கி.பி. 1849 - இல் தல்கௌசி பிரபு ஆங்கில அரசுடன் 
ணைத்த செயல் அநீதியான செயல்தான் . இருப் 
பினும் நிருவாகச் சீர்திருத்தங்களால் சீக்கியர் 
அமைதிப்படுத்தப்பட்டனர் . 


ஆதலின் 


பின்பற்று 


சாதி 


சமய 


| 


சீக்கியர் : வடஇந்தியாவில் குருநானக்கு என்ற 
பெரியோரால் கி.பி. 15 - ஆம் நூற்றாண்டில் தோற்று 
விக்கப் பெற்ற 

சீக்கிய 

மதததைப் 
வோர் சீக்கியர் எனப்பட்டனர் . சீககிய சமூகம் அக் 
காலத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சிக்காலச் 
சமூகங்களில் ஒன்று . கடவுள் ஒருவரே என்ற நம்பிககை 
யுடன் சீக்கியர் , 

வேறுபாடுகளையும் 
சமயச் சடங்குகளையும் கணடித்தனர் . வழிவழியாக 
வந்த பல குருமார்கள தலைமையின்கீழ்ச் சீக்கியரின 
எண்ணிக்கையும் நிலப்பரப்பும் பெருகின . சீக்கியருக் 
கும் முகலாயப் பேரரசர்களுக்கும் இடையே பகைமை 
வளர்ந்தது . சீக்கியர் பல இடுக்கண்களுக்கு உள்ளா 
யினர் . முகலாயரின 

வீழச்சி சீக்கியரின் புதிய 
எழுச்சிக்கு உதவியது . ஆனால் , ஆங்கிலேயருடன் 
போரிட வேண்டிய கட்டாயம் சீக்கியர்களுக்கு ஏற் 

இப்போர்களின விளைவாகச் சீக்கியரின 
வளர்ச்சி குனறியது . இறுதியில் ஆங்கிலேயரும் சீக்கி 
யரும் தமது பகைமையை மறந்து நட்புப் பூணடனா . 

தெ.பா. 
சீகன்பால்கு பார்த்தலோமியா 
மானிய நாட்டினர் . இளமையில் பெற்றோரை இழந்த 
வர் . இறக்குந்தறுவாயில் இவர் தம் தாய் விவிலியத் 
தைப் படிக்குமாறும் , திருமறைக் கொள்கைகளைக் 


இவர் கி.பி. 1708 நவம்பர் 19 - ஆம் நாள் அரசு 
அலுவலர் ஒருவரின் பொறாமை காரணமாகச் சிறைப் 
படுத்தப்பட்டார் . சிறைச்சாலையில் காவலர் உதவி 
யால் எழுதுகோல் , காகிதங்களைப் பெற்றுத் தம 
திருமறைப் பணிகள் , சிந்தனைகளை எழுதினார் . 
கிறித்தவம் என்னும் தியான நூல் உருவாகும் நிலை 
யில் விடுதலையடைந்தார் . பின்னர்த் தரங்கம்பா 
டியை விட்டுத் தஞ்சாவூருக்குத் திருமறைப்பணியாற் 
றச் சென்றார் . இவர் கி.பி. 1714 - இல ஐரோப்பா 
சென்றார் . கி.பி. 1715- இல் மரிய தோரத்தே ( Maria 
Dorathea )) என்பாரைத் திருமணம் செய்து கொண் 
டார் . மீண்டும் தரங்கம்பாடிக்கு கி . பி . 1716- இல 
திரும்பினார் . 

இவர் கி.பி. 1708 - இல் விவிலியத்தைத் தமிழில் 
மொழிபெயர்க்கத் தொடங்கி கி.பி. 1714 - இல புதிய 
ஏற்பாட்டின் நான்கு நற்செய்திகளையும் பதிப்பித் 
தார் . கி.பி 1715 - இல் அப்போசு தலருடைய நட 
வடிக்கைகளை மொழிபெயர்த்துப் பதிப்பித்தார் . 
அதன்பின் பழைய ஏற்பாட்டை மொழிபெயாக்கத் 
தொடங்கினார் . இடையில் உரூத்து ஆசுமத்துடன 
நிறுத்தி விட்டு ஐரோப்பாவிற்குச் சென்றார் . முதன் 
முதல் 

விவிலியத்தைத் தமிழில் மொழிபெயர்த்து 
அச்சேற்றிய பெருமை இவருக்கே உரியது . 


பட்டது . 


செரு 


சீகாளத்தி 


163 


சீகாளத்திப் புராணம் 


சேர்த்து 


இவர் தம் அகராதிப் பணியும் குறிப்பிடத் தக்கது . 
வழக்குச் சொற்களையும் பிறவற்றையும் 
40,000 சொற்களையுடைய அகராதி ஒன்றனையும் 
17,000 சொற்களையுடைய செய்யுள் 

அகராதி 
ஒன்றனையும் தொகுத்து வைத்திருந்தார் . 


பொழுதும் இங்குள்ள திருக்கோயிற் கருவறையினுள் 
இறைவன் திருமுன் எரியும் பல விளக்குகளுள் ஒன்று 
காற்றினால் மோதப் பெற்றது போல எபபொழுதும் 
அசைந்து கொண்டிருப்பது கொண்டு உணரலாம் . 
இத்திருவூரைத் தென் கயிலாயம் எனறு சிறப்பிக் 
கின்றது இந்நூல் . 


தாம் பார்வையிட்ட , படித்த நூல்களின் அட்ட 
வணை ஒன்றையும் தயாரித்துள்ளார் . அதுவும் , அச் 
சேறாத கிறித்தவம் என்னும் நூலும் ஆலே நகர 
நூலகத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன . 


இத்திருக்காளத்தி இறைவனைத் திருமால் , பிரமன் , 
திருமகள் , கலைமகள் , திக்குப்பாலகர் 

முதலான 
தேவர்களும் , அகத்தியர் , வசிட்டர் 

முதலான முனி 
வர்களும் , திருஞானசம்பந்தர் , திருநாவுக்கரசர் , 
சுந்தரர் ஆகிய சமய குரவர்களும் , மேலும் முசு 
குந்த சக்கரவர்த்தி , நக்கீரர் 

முதலான பெரியோர் 
களும் வழிபட்டுப் பேறு பெற்ற சிறப்பை இந்நூல் 
விவரிக்கின்றது . 


- 


ஆலேயில் 


தாம் சேர்த்து வைத்திருந்த நூல்கள் அனைத் 
| தையும் இலூட்கேன்சுக்கு ( Lutkens ) அனுப்பி வைத் 
திருந்தார் . கையெழுத்துச் சுவடிகளாக உள்ள அவை 
யனைத்தும் 

இப்பொழுது வைக்கப் 
பட்டுள்ளன . சீகன்பால்கு அவற்றை நான்கு பகுதி 
களாகப் 

பாகுபாடு செய்திருந்தார் . முதற்பகுதி 
இவர் எழுதிய 14 நூல்களுக்கான விளக்கமாகும் . 
இரண்டாம் பகுதி உரோமன் கத்தோலிக்சு 

மறை 
பரப்புநர் எழுதிய 21 நூல்கள் ஆகும் . மூன்றாம் 
பகுதி இந்துக்கள் தம் சமயம் பற்றி எழுதிய 
119 நூல்கள் . நான்காம் பகுதி இசுலாமிய சமயத் 
தினர் அவர் தம் சமயம் பற்றி 

எழுதியவை . 


அன்பின் திருவடிவான கண்ணப்பர் வரலாற்றை 
மிக உருக்கமாக அன்புச் சித்திரமாக இந்நூல் விளக் 
கிக் காட்டுகின்றது . 


} 


எனக் 


கண்ணப்பராகிய திண்ணனார் காளத்திநாதரா 
கிய சிவபெருமான் சிவலிங்கவடிவில் மலையுச்சியில 
தனித்திருப்பதைக் கண்டு தனித்திருக்கின்றாயே பெரு 
மானே , உனக்கு இங்கு யார் துணையுமில்லையே 
கொடிய விலங்குகள் நிறைந்த காடாயிற்றே 
கலங்கும் காட்சி , உணவு கொண்டு வரச் செல்லும் 
பொழுது ஏதாவது விலங்குகளாலோ வேடர் 
களாலோ துன்பம் வரின் என்னை ஓய்ய் 
கூவி அழை ; உடன் ஓடிவந்து துன்பத்தை நீக்குவேன 
என்று கூறும் காட்சி முதலியன உள்ளத்தை நெகிழ் 
விப்பனவாக உள்ளன 


கி.பி. 1707 - இல் புதிய செரூசலேம் ( New Jerusa - 
lem ) என்னும் பெயரில் ஒரு கோவிலை எழுப்பினார் . 
அவ்வளாகத்தில் முதன் முதல் அடக்கம் செய்யப் 
பட்டவரும் இவரே . கடலூரில் ஒரு 

பளளியையும் 
நிறுவியுள்ளார் . 


எனக் 


. 


இப்புராணத்தில் பெரிய புராணத்தில் 

காணப் 
பெறாத ஒரு செய்தி காணப்படுகிறது . கண்ணப்பரது 
முற்பிறப்பு வரலாறு இந்நூலில் கூறப்பெறுகின்றது . 


சீகாளத்தி : காண்க : காளத்தி . 

சீகாளத்திப் புராணம் என்னும் நூல் இப் 
பொழுது திருக்காளத்தி என வழங்கும் ஊரின் சிறப் 
பினைக் கூறுவது . சீ என்பது சிலந்திப் பூச்சியையும் 
காளம் என்பது பாம்பினையும் அத்தி என்பது யானை 
யையும் குறிப்பதாகக் கொண்டு சிலந்தி , பாம்பு , 
யானை ஆகியவற்றால் வழிபடப் பெற்றது இவ் 
வூர் என்று இவ்வூரின் பெயர்க் காரணம் கூறப்படு 
கிறது . இது தொண்டை நாட்டுத் தலங்களுள் ஒன்று . 


சீகாளத்திப் புராணத்தைக் கருணைப்பிரகாசர் , 
சிவப்பிரகாசர் , வேலப்பதேசிகர் 

ஆகிய மூவரும் 
இயற்றியுள்ளார்கள் . இப் புராணத்தின் பலவிடங் 

சிவப்பிரகாசரின் கற்பனைத் திறங்களை 
அங்கங்கே காணலாம் . 


அருச்சுனன் பாசுபதாத்திரத்திற்காகத் தவம் 
செய்தபோது , அதற்கு இடையூறாக வந்த முகாகர 
னாகிய பன்றியை இறைவன் வேட வடிவத்தோடு 
துரத்திக் கொண்டு வந்து அருச்சுனன் எதிரேவிட , 
அருச்சுனனும் அம்பு தொடுக்க . தன் அம்பால 
தான் பன்றி வீழ்ந்தது என்று வேட வடிவம் கொண்ட 
இறைவன் கூற , அருச்சுனன் தன்னாலே தான் வீழ்ந்தது 
என்று கூறி வேட வடிவங் கொண்ட இறைவனை 
வில்லாலடிக்க , இறைவன் காட்சி தந்து பாசுபதாத் 
திரம் நல்கி மறுபிறப்யில் நீ வேடனாகத் தோன்றி 
என்பால் காளத்தியில் அன்பு காட்டி முத்தி அடை 
வாய் என அருளிச் செய்தார் . அவ்வாறே அருச்சுனன 
கண்ணப்பராகப் பிறந்து முத்தி அடைந்தான் என்னும் 
செய்தியினைச் சீகாளத்திப்புராணம் கூறுகிறது . 


களிற் 


திருக்காளத்தி பஞ்சபூதத் தலங்களுள் வாயுத்தல 
மென்று கூறப்படும் . இப்புராண உண்மையை , இப் 


. 


வா . க . 9 - 11 அ 


சீசர் , சூலியசு 


164 


சீட்டாட்டம் 


வீரை ஆனந்தக்கூத்தர் பாடிய புராணம் ஒன்று 
இல்வூருக்கு உள்ளது . ஆயினும் , சீகாளத்திப் புரா 
ணமே சிறப்பாகக் கொணடாடப்படுகிறது . 


சு.சு. 


சீசர் , சூலியசு : காண்க : உரோமப் பேரரசு . 


ஐரோப்பாவில் சீட்டுகள் கையாலேயே தயாரிக்கப் 
பட்டு வண்ணம் பூசப்பெற்றன . எனவே மிகுதியான 
விலைக்கே கிடைத்தன . ஆனால் இப்பொழுது இயந் 
திரத்தின் மூலம் அட்டைகளில் செய்யப்படுகின்றன . 
மேலும் வெடியகக்காடியும் மரக்கூறும் கலந்த கலவை 
யாலான ( Nitro - cellulose ) தகடுகளினால் உயர்ந்த 
ரகச் சீட்டுகள் கூட இப்பொழுது உற்பத்தி செய்யப் 
படுகின்றன . சீட்டுக்கட்டுக்களின் மீது ஒவ்வோர் அர 
சாங்கமும் வரி விதித்திருப்பதால் அரசாங்கங்களுக்கு 
இதன்மூலம் ஒரு நிலையான வருமானமும் கிடைக் 


கிறது . 


சீட்டாட்டம் ஒரு 

பொழுதுபோககு விளை 
யாட்டு . இது உலகம் முழுவதிலுமுள்ள சூதாட் 
டங்களில் பரவலாகக காணப்படுகின்ற ஒன்று . சீட்டுக 
கட்டுகளைக் கொண்டு பணத்திற்காகவும் , பொழுது 
போக்கிற்காகவும் இது விளையாடப்படுகிறது . இச் 
சீட்டாட்டத்தில் ( Card Playing ) பலவகைகளுணடு . 
இது எளிய வழியில பணம் ஈட்ட விரும்புவோரை 
பெரிதும் கவருகிறது . இவ்விளையாட்டில் நலலூழைப் 
( Luck ) பொறுத்தே வெற்றி - தோல்விகள் அமைகின 
றன . சீட்டாட்டத்தைப் பொறுத்தவரை திறமையை 
விட நல்லூழினையே ஆடுபவர் சார்நதிருகக வேணடி 
யுள்ளதாக டாக்டர் மமோரியா ( Dr.Mamoria ) 
எனற அறிஞரும் குறிப்பிடுகிறார் . 


A8 


J2 


Jo 


* 


. 


சீட்டாட்டம் எந்த நாட்டில் , எக்காலத்தில் , 
யாரால் கண்டுபிடி ககப்பட்டது என்பது அறியப்பட 
வில்லை . இந்தியா , சீனா , அரேபியா ஆகிய நாடு 
களில் இது நெடுங்காலத்திற்கு முனபே இருந்துவந்த 
தாகச் சானறுகள் உள்ளன . சீனாவில் கி.பி. 969 - இல் 
இவ்வாட்டம் பரவியிருந்ததாகச் சொல்லப்படுகிறது . 
மேலும் இது கி.பி. 12 - ஆம் நூற்றாண்டுச் சீன இலக்கி 
யததில குறிப்பிடப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளில் 
14 - ஆம் நூற்றாணடின் இறுதியில இந்த ஆட்டம் 
பரவியது . செருமனி ( Germany ) ,இசுபெயின் ( Spain ) 
போன்ற நாடுகளில் கி.பி. 1377 - இலும் , பெலசியத்தி 
லும் ( Belgium ) இத்தாலியிலும் கி.பி 1379 - இலும் 
பிரானசில கி.பி. 1392 - இலும் இந்த 

ஆட்டம் 
தொடங்கப்பட்டது . 


தொடக்க கால இத்தாலிய , இசுபானியச் சீட்டுக் 
களில் 1 ) கோப்பை ( Cup ) ,2 ) வாள் (Sword ) ,3 ) பணம் 
( Money ) , 4 ) தடி ( Club ) ஆகிய நான்கு சாதிகள 
இருந்தன . இவற்றில் நாட்டுக்கு நாடு வேறுபாடுகள் 
இருந்தன . தொடக்கத்தில் ஒரு சீட்டுக்கட்டில் 78 
சீட்டுகள இருந்தன. அவைகளில் 56 சீட்டுகள் மட்டும் 
எண்களை உடையவை . மற்றவை படச்சீட்டுக்கள் , 

இந்தாலியிலும் மத்திய ஐரோப்பாவிலும் 
இன்றும் 78 சீட்டுகள் வைத்து ஆடும் ஆட்டம் 
நடைபெற்று வருகிறது . 


இக்கால வழக்கிலுள்ள இசுபேடு ( Spade ) , ஆடு 
தன் ( Heart ) , தயமண்டு ( Diamond ) , கிளாவர் 
( Club ) ஆகிய நால்வகைச் சாதியில் 52 சீட்டுகளுடன் 
கூடிய சீட்டுக்கட்டு முதன்முதலாக 16 - ஆம் நூற்றாண் 
டில் பிரான்சில் செய்யப்பட்டது . இருப்பினும் கி.பி. 
1806 - இல் தான் படங்கள் மேலும் கீழும் தலை உள்ளன 
வாகச் செய்யப்பட்டன . பினனர் இன்றுவரை சீட்டுக் 
கட்டுகளில் எந்தவித மாறுதல்களும் ஏறபடவில்லை . 
ஒவ்வொரு சீட்டுக்கட்டிலும் நான்கு சாதியிலுமாக 
52 சீட்டுகள் இருக்கும்படியாகச செய்யப்படுகின்றன 
ஒவ்வொரு சாதியிலும் குறைந்த மதிப்புள்ள ஒரே 
குறி மட்டுமுளளது ஆ ஈ ( Ace ) என்று சொல்லப்படு 
கிறது . மற்றவை 2 முதல் 10 வரை எணணுளள குறி 
களும் , ஓர் அரசனும் , ஓர் அரசியும் , ஒரு சாககியும் 
( Jack ) ஆகும் . 

சீட்டாட்டத்தில் பலவகையான விளையாட்டுகள் 
உள்ளன . அவை பொழுதுபோக்கிற்காகவோ பணத் 


வட 


பழங்காலத்துக் சீட்டுகள் இங்கிலாந்து அருங் 
காட்சியகத்திலும் , சின்சினாட்டியிலுள்ள அருங்காட்சி 
யகத்திலும் வைக்கப்பட்டுளளன . பழங்காலத்தில் 


சீட்டுக்கவி 


165 


சீட்டுக்கவி 


வகை 


திற்காகவோ விளையாடப்படலாம் . இதில் ஒருவரே 
ஆடும் ஒருவகைச் சீட்டாட்டம் பொறுமை (( Pati 
ence ) எனப்படும் . இருவருக்கு மேற்பட்டவர்கள் 
ஆடுவதற்குப் பல ஆட்டங்கள் உளளன . குறிப் 
பிட்ட எண்ணிக்கையினர் மட்டுமே ஆடக்கூடிய சில 

ஆட்டங்களும் உண்டு . இந்தியாவில் முக் 
கியமாகத் தென்னிந்தியாவில் " இரம்மி ( Rummy ) , 
அவுட்டு ( Out ) , பிடி , கழுதை , 28 , 304,504 முதலிய 
ஆட்டங்கள் வழக்கில் இருப்பவையாகும் . இவறறைத் 
தவிர , தெரிந்தெடுத்தல( Pick ) , பெசிக்கு ( Bezique ) , 
ஏலப்பிரிட்சு ( Auction Bridge ) , ஒப்பந்தப் பிரிட்சு . 
( Contract Bridge ) , போக்கர் ( Pocker ) , விசுட்டு 
( Whist ) முதலிய மேலை நாட்டு ஆட்டங்களும் ஆடப் 
படுகின்றன . 


கூறும் படலமும் திருமுகம் கொடுத்த படலம் எனப் 
பெயர் கொடுக்கப் பெற்றது . 

இத்திருமுகம் பின்னர்ச் சீட்டுகவி என்று பெயர் 
பெற்றது . சீட்டுக்கவி என்னும் சொல்லைச் செய்யுள 
ஆட்சியாகப் பெரிதும் காணமுடியவில்லை . திருவிளை 
யாடற் பயகரமாலை ( கி.பி 17.நூ. ) என்னும் 
நூலில் மேற்கண்ட திருமுகம் எழுதப்பட்ட நிகழ்ச்சி 
குறிப்பிடப்பெறும் பாடலில் , சேரற்குச் சீட்டுக்கவி 
பாடிக்கொடுத்த சொக்கே பரதேசி பயகரனே எனவரு 
தலின் சீட்டுக்கவி என்னும் சொல்லைக் காணலாம் . 
அந்நூலில் திருமுகம் என்னும் சொல்லும் உள்ளது . 
தொடாந்து சீட்டுக்கவி வழக்காயிற்று . உமாபதி 
சிவம் என்னும் சைவப் பெரியாருக்குச் சிற்றம்பலவர் 
பெத்தான் சாம்பானுக்கு முத்தி கொடுக்கவேண்டிப் 
பரிந்துரைத்து அனுப்பிய பாடலில் கைச்சீட்டு என் 
னும் சொல் உள்ளது . 


காரன் 


என்று 


நல்லூழினை நம்பியே பெரும் அளவு இந்த ஆட் 
டம் இருப்பதாலும் , மிக்க உழைப்பின்றிப் பணம் 
கிடைக்க வழி இருப்பதாலும் 

ஏழை முதல் பணக் 
வரை அனைவரும் விரும்பி ஆடுகின்றனர் . 
ஆனால் , 

இந்தியாவைப் பொறுத்தவரை இந்தச் 
சீட்டாட்டத்தால் அழிந்துபோன குடும்பங்கள் 
மிகப்பல . எனவேதான் , இங்குச 

சீட்டாட்டம் ஒரு 
குற்றமாகக் கருதப்படுகிறது . பொதுச் சூதாட்ட 
விதி சீட்டாடுவதற்குத் தண்டனையும் விதிக்கிறது . 
இருப்பினும் , அரசு அனுமதி பெற்ற சீட்டாட்ட 
நிலையங்களிலும் , அனுமதி பெறாத பொது இடங்களி 
லும் சீட்டாட்டங்கள் நடைபெறறே வருகினறன . 
காண்க : சூதாட்டம் . 

பூ.த. 
சீட்டுக்கவி கடித முறையில் 

எழுதப்படும் 
செய்யுள . ஓலை , முடங்கல் , முகம் , திருமுகம் , 
கையோலை , கைச்சீட்டு , சீட்டு என்னும் சொறகளும் 
கடிதம் என்னும் பொருளையே குறிப்பன . 

பனை ஓலையில் எழுதப்பட்டது ஓலை எனப் 
பெற்று , அதில் தூதுச் செய்திகளும் , புலவர் தம் வேண்டு 
கோளகளும் சங்க காலத்தில் எழுதப்பட்டன . பாரதி 
யார் ஓலைத் தூக்கு எனனும் சொல்லைக் கையாண் 
டார் . ஓலையில் , மடலில் எழுதி முடக்கி- மடக்கி 
மடித்து அனுப்பியதால் முடங்கல் எனப்பெற்றது . 
மாதவி கோவலனுக்கு எழுதிய கடிதம் ‘ முடங்கல 
என் 

சிலப்பதிகாரத்தில் குறிக்கப்பெற்றுள்ளது . 
முகத்திற்கு முன் முகம் நிறுத்தி நேருக்கு நேர் உரைப் 
பது போனறு எழுதப்பட்டதால முகம் என்றாகி , 
மங்கலச் சொல்லாகத் திரு எனனும் அடைமொழி 
பெற்றுத் திருமுகம் என்னும் பெயரைப் பெற்றது . 
16 - ஆம் நூற்றாண்டளவில் எழுதப்பட்ட திருவிளை 
யாடற்புராணத்தில் சேரமான் பெருமாள 
னார்க்குச் சிவபெருமான் எழுதியதாகக் கூறப்படும் 
முடங்கல் திருமுகம் எனப்பெற்றது . இக்கதையைக் 


சீட்டு என்னுஞ்சொல் சில எனனும் அடித்தளப் 
பொருளில் தனிஇதழ் , பட்டியல் எனனும் பொருள 
களில் வழங்கபபெறுகிறது . பிரயோக விவேக உரை 
காரர் 

நூற்றொரு பேதமாய் விரியுமெனறு பாடிய 
காரர் சீட்டுக் ( பட்டியல ) கொடுத்தார் 
பட்டியல் என்னும் பொருளில் சீட்டு எனனும் சொல 
லைக் கையாண்டார் முடங்கலைத் தனி ஓலையில 
தனித்தாளில் எழுதியதாலும் அதில் தாம் விரும்பும் 
பொருள்களைப் பட்டியலிட்டு எழுதியதாலும் அவ 
வாறெழுதப்பட்ட பாட்டு , சீட்டுககவி எனப்பெற 
றது . அவவந்நாளைய கணக்குப் பட்டியல் கொண 
டது சிட்டை எனப்படுவதும் , தனித்தனிக் குறிகள் 
கொணட விளையாட்டு அட்டைகளின தொகுதி 
சீட்டுக்கட்டு எனப்படுவதும் , ஒரு சீட்டுக் கொடுத்த 
னுப்பு என்னும் வழக்கும் நடைமுறையில் உள்ளன 


லககண 


சீட்டுக்கவிககெனத் தனி இலக்கணம் வகுககப் 
பெறவில்லை , இது ஒரு தனிப்பாடல் ஆதலால் 96 
வகைச் சிற்றிலக்கியங்களுள் ஒன்றாகவில்லை . தனிப் 
பாடலுக்கு இலக்கணம் வகுத்துள்ள 
விளக்கம் என்னும் நூலிலும இதற்கு இலக்கணம் 
இல்லை . இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் கூறுதல 
முறையாதலின , இந்தச் சீட்டுககவியின தோற்ற 
வளர்ச்சியைக் கண்டு இலக்கணத்தை அமைத்துக் 
கொள்ளலாம் . 


. 


நாய 


முற்காலத்தில் கருத்துகளையோ செய்திகளையோ 
செய்யுளாகவே எழுதி அனுப்பினர் . அவவாறு எழுதப் 
பட்ட தனிப்பாடல்களின் தொகுப்புகள் சங்கத 
தொகை நூல்களாக உள்ளன . அவை திணை , துறை 
என்னும் இலக்கண வரம்புகளுக்கு உட்பட்டு அமைந 


சீட்டுக்கவி 


166 


சீட்டுக்கவி 


கடா நிலை என் 


தவை . அவற்றுள் ஒன்று பரிசில் 
னும் புறத்துறை. 


ளனர் . அட்டாவதானம் 

சரவணப் 

பெருமாள் 
கவிராயர் (கி.பி. 18 - ஆம் நூ . ) மிகுதியான சீட்டுக் 
கவிகளைத் திறம்பட எழுதியவர் . இவர் மகன் , 
பெயரன் ஆகியோரும் எழுதிய சீட்டுக்கவிகளும் 
உள்ளன . அருணாசலக் 

கவிராயர் , சொக்கநாதப் 
புலவர் முதலியோரும் - சீட்டுக்கவியிற் குறிப்பிடத் 
தக்கவர்கள . 


இத்துறை மன்னரிடமும் வள்ளல்களிடமும் 
பெறும் பரிசில தொடர்பான செய்திகளைக் கொண 
டது . பரிசு வேண்டுதல் , பரிசு தரக் காலம் நீட்டித் 
தால் கவல்தல் , தகுதியறியாது பரிசு அளித்தால் 
மறுத்தல் முதலிய கருத்துகளைக் கொண்டது . பரிசு 
வேண்டும் போது மன்னரை வள்ளல்களைப் புகழ்தல் , 
தம் வறுமை நிலை கூறல் , பொதுவாக உதவி வேண் 
டல் எனனும் இவ்வகையில் பாடற் 

கருத்துகள் 
அமைந்தன. இதனைப் பிற்காலச் சீட்டுக்கவியின் 
தோற்றுவாய் அடித்தளம் - எனலாம் . மன்னர் 
புகழ் , தம் நிலை , வேண்டும் பொருள ஆகிய இவை 
மிகைப்பட எழுதப்படாமல் தன்மை நவிற்சியாகவே 
அமைந்தன . 


முற்கூறியாங்கு மூன்று பகுதிகளாக அமையும் 
இக்கவி முதற் பகுதியாகச் சீட்டுக்கவி விடுக்கும் புல 
வரது பெருமையையோ , சீட்டுப் பெறுபவர் பெருமை 
யையோ கொண்டிருக்கும் , விடுப்போர் தம் பெருமை 
யும் திறனும் கூறி , விடுக்கும் ஓலை , எழுதும் ஓலை , 
விடுக்கும் மாற்றம் , எழுதும் நிருபம் , அனுப்பும் 
ஓலை , கையோலை , எழுதும் காகிதம் , விட்ட 
சனது என்றெல்லாம் குறித்தனர் . மன்னவன் அவை 
யில் ஓலை படைக்கும் போது , புலவன் தானே தன் 
னைப் 

புகழ்ந்து கொள்ளலாம் என்பது இலக்கணம் . 
இதன்படி விடுப்பவர் தற்புகழச்சி அமையலாம் . 


இதுபோன்றே அடுத்த பகுதியாக அமையும் மன 
னர் அல்லது வள்ளல்கள் புகழும் , திறனும் மிக்க 
உயர்வு நவிற்சியாகவே அமைந்தன . எதிர்கொண்டு 
காண்க , ஏழடி எதிர்ந்து காண்க என்றெல்லாம் 
பெருமை வைத்துத் தகுதிப்பாடு காட்டினர் . து 
புலமை மிடுக்காகலாம் . மனனர் , செல்வர் எனத் தனி 
ஒருவரை மட்டுமன்றி ஊரார் , ஊரிலுள்ள பலவகைச் 
சாதியார் எனத் தொகையினரும் விளித்து உதவி 
வேண்டப் பெற்றனர் . 


|| 


1 


1 


இத்தோற்றுவாய்க்கு அடுத்ததாகத் திருவால 
வாயர் திருமுகத்தைக் கூறலாம் . இடையில் பிறவும் 
பிறந்திருக்கலாம் . இத்திருமுகமும் மூன்று கருத்துப் 
பகுதிகளைக் கொணடது . மதி மலி புரிசை என்று 
தொடங்கும் இப்பாடலில் முன அடிகளில் மதுரை 
நகர் வளங்கூறி , அங்கு மன்னிய சிவன்யான் மொழிந் 
திடு மாற்றம் என்று திருமுகம் எழுதுபவர் தன்னறி 
முகம் செய்து கொள்கின்றார் . அடுத்து 

மன்னன் 
சேரமான் பெருமாளின் கொற்றக்குடை கூறி , வீரம் 
கூறிச் சேரலன் காண்க என்று முகமன் கூறப்படு 
கின்றது . நிறைவாக யாழ்வலல பாணபத்திரனது 
இயைபு கூறி , காண்பது கருதிப் போந்தனன் மாண் 
பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே என்று பரிசுக் 
குப் பரிந்துரைக்கின்றது . இது தமக்கு ஏதும் வேண் 
டாது பிறர்க்குப் பரிந்துரைக்கும் திருமுகம் . இதில் 
அமைந்த மூன்று பகுதி அமைப்புகளே பின்னா எழுந்த 
சீட்டுக்கவிகளுக்கு அமைவாகி , சீட்டுக்கவி இலக்கணமு 
மாகிவிட்டன . இத்திருமுகம் 12 அடிகளை ஒவ்வோர் 
அடிக்கும் நந்நான்கு ( ஈற்றயலடி தவிர ) சீர்களைக் 
கொண்ட அகவற்பாவால் ஆகியது . பின்னர் எழுந் 
தவை ஆசிரிய விருத்தங்களாக அமைந்தன . செய்தி 
களை மிகுதியாகச் சொல்ல விரும்பியமைக்கு ஏற்பச் 
சீர்களைப் பெருக்கி 12 முதல் 24 சீர்களைக் கொண்ட 
கழிநெடில் ஆசிரிய விருத்தங்களாக எழுதினர் . 
காலப் புலவர்களிற் பெரும்பாலோர் சீட்டுக் கவி , 
எழுதியே பலவகை உதவிகளைப் பெற்று வாழ்ந்த 
னர் . அந்தகக் கவி வீரராகவ முதலியார் ( கி.பி. 16 
நூ . ) சீட்டுக்கவி 

எழுதுவதில திறன்மிக்கவராகப் 
பாராட்டப்பெற்றவர் . இவர் தம் சீட்டுக்கவிக்கு முன் 
பிறர் சீட்டுக்கவிகள் காட்டுக்கெரித்த நிலாவாயிற்று 
என்றும் பாடிப் பரிசு பெறுவதில் இவர்தம் சீட்டுக்கவி 
களே 

பெரும்பயன் பெற்றன என்றும் குறிப்பிட்டுள் 


மூன்றாவது பகுதி புலவர் தம் நோக்கத்தைப் 
புலப்படுத்துவதாகும் . பொன் பொருள் 

முதலிய 
பரிசுகளை வேண்டுவது மட்டுமன்றித் தாம் எழுதிய 
நூலை ஏற்க வேண்டியும் , அரங்கேற்ற வேண்டியும் 
எழுதினர் . பால் பெருத்த மேதி வரவிட வேண்டும் 
என்று எளிமையாக 

எருமைமாடும் வேண்டப்பட் 
டது . வரிசை வரவிடுக எனப் பொதுவாகவும் , பன் 

னான்று லட்சம் கோடி பொன் பெற செய்துனைத் 
தேடிவந்தேன் என்று குறிப்பிட்டும் வேண்டினர் . ஒரு 
புலவர் 20 இலட்சம் பொன் வேண்டினார் . அதனை 
நேரிடையாக எழுதாது , உவ்வொன்று யவ்வொன்று 
லவ்வொன்று டவவொன்று சவ்வொன்று 

மவ் 
வொன்று வவ்வொன்று ரவ்வொன்று கவவொன்று 
னவ்வொன்று வரவிடல் வேண்டுமே என்று குறிப்பு 
முகமாகப் பாடினார் . ஒவ்வொரு 
முதல் எழுத்தை மட்டும் எடுத்துத் தொடுத்தால் 
உய லட்சம் வராகன் என்று வரும் . இத்தொகை, 
செழுஞ்சென்னப் பட்டணம் அதிற்கு 

ஏகுவோம் 
வழிச்செலவுக்கு வேண்டும் தொகையாம் 


சீரிலும் 


உளள 


சீட்டுக்கவி 


167 


சீத்தலைச் சாத்தனார் 


களாக விளங்குகின்றன . முரசுக் கொட்டி வரவேற்று , 
சால்வை போர்த்தி , பொன் வழங்கி , பல்லக்கு முத 
லிய விருதுகளுடன் பரிசு வழங்குக 
வாழ்த்தியுள்ளார் . அறுசீர் ஆசிரிய விருத்தங்களில் 
எழுதியுள்ளார் . சீட்டுககவி உலகில் கல்லெழுத்தாய்ப் 
பதிவாகத்தக்க சிறந்த இலக்கியப் படைப்பு இது . 


என 


வேணடி 


ஆசைக்கோர் அளவில்லாது பாடினும் இவற்றை 
எழுதும் பாங்கில் அமைந்துள்ள நயம் , புலமைத் 
திறம் , சொற்சித்திரம் , சொற்சிலம்பம் முதலியன 
வியப்பை எழுப்புகின்றன . வடசொற் கலப்பு மிகுதி 
யாயினும் நல்ல இலக்கியப் படைப்பாக அமைந்தது . 

அந்தகக் கவி வீரராகவ முதலியார் சேலம் புரநது 
தாகந் தீர்த்த செழியன் என்னும் வள்ளலிடம் ஒரு 
குதிரை வேண்டிச் சீட்டுக்கவி விடுத்தார் . அதில் 
குதிரை என்ற பொருள் தரும் கந்தருவம் , கந்துகம் , 
கோணம் , கொக்கு , கோடை , குந்தம் , பாடலம் , 
மா , சடிலம் எனும் பல சொறகளைக் குறித்தார் . 
அவற்றையும் பாடாத கந்தருவம் , அனற் பணணாத 
கோடை என வெளிப்படை என்னும் இலக்கணத் 
தால் மறை முகமாக எழுதினார் . 


நிறைவாக , சீட்டுக்கவி இலக்கணத்தை இவ்வாறு 
குறிக்கத் தோன்றுகிறது . 

சீட்டுக்கவி முடங்கல் முறைச் செய்யுள் . அகவல் 
அல்லது ஆசிரிய விருத்தததால் ஆவது . பரிசு வேண் 
டல் , நூல் அரங்கேற்ற விரும்பல் முதலிய 

நோக்கங் 
களைக் கொணடது . வழங்குவோர் புகழ் , 

வேண்டு 
வோர் நிலை - தற்புகழ் , வேண்டும் பொருள 
மூன்று கருத்தமைப்புகளைக் கொண்டது . புலமைத் 
திறத்தைச் சுவைபடக காட்டும் இலக்கியப் படைப்பு 


என 


இவ்வாறு திறம்பட எழுதியமை கொண்டு சீட்டுக் 
கவியைப் பெறும் மன்னரோ வள்ளலோ இவற்றைப் 
புரிந்துகொள்ளும் பு லமைத்திறன் படைத்தவராக 
இருந்த உண்மையும் புலப்படுகின்றது . 


கோ.இ. 


| 


சீத்தலைச் சாத்தனார் : இவர் மணிமேகலைக் 
காப்பிய ஆசிரியர் . சாத்தனார் என்பது இவா இயற் 
பெயர் . இவர் கூலவாணிகர் ஆதலின் இவரைக் கூல 
வாணிகன் சாத்தனாரெனவும் , சீத்தலை என்னும் 
ஊரினராதலின் சீத்தலைச் சாத்தனார் எனவும் 
வழங்கினர் . பிறர் நூலில் குற்றங்கண்டபோது தம் 
தலையில் தாமே குட்டிக் கொண்டதால் இவா தலை 
சீழ் பிடித்திருந்ததென்றும் , அதனால இவர் சீத்த 
லைச் சாத்தனார் எனப் பெயர் பெற்றார் என்றும 
கூறுவது பிற்கால வழக்கு . இவரைத் 

வரைத் தண்டமிழ்ச் 
சாத்தன ( பதிகம் 10 ) , தண்டமிழாசான் சாத் 
தன் ( காட்சி . 66 ) , நன்னூற் புலவன ( காட்சி , 100 ) 
என இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சிறப்பித் 
துள்ளார் . 


சங்கப்புலவர்கள் பரிசு கிடைக்காது போனாலும் , 
காலங் கடத்தினாலும் கலங்கிப் பாடினர் ; கடிந்து 
பாடவில்லை . கெடுக என்றோ அழிக என்றோ 
கனன்று பாடவிலலை . பிற்காலச் சீட்டுக்கவிகள் சில 
இதற்கு மாறான கருத்துகளைத் தருகின்றன . திரு 
மலைராயன பட்டணத்து வாழ்வாரை விளித்து வேண்டு 
பவர் கனதன வரிசை உதவினால உமது குடி வாழி 
வாழி என்று வாழ்த்தியதுடன் உதவாதிருப்பீரெனில் 
உமதுப்பட்டணம் இன்னும் 

( முனனம் காளமேகம் 
பாட மணமாரி பெய்தது போன்று ) ஒருமிக்க மணமா 
ரியே என்று அழியவும் பாடினார் . 

தமிழ்க் கவிதைக்கு மறுமலர்ச்சி கூட்டிய மாகவி 
ஞர் சி . சுப்பிரமணிய பாரதியார் தொன்மை மரபு 
களையும் தழுவிப் பாடியவர் . கிடைத்துள்ள அவர் 
கவிதைகளில் முதலாவதாகக் கருதப்படும் 
சீட்டுக்கவி அமைப்பை உடையது . இது 
-ஆம் அகவைத் தொடக்கத்தில் பாடப்பெற்றது . 
பின்னர் எட்டயபுரம் குறுநில மனனர்க்கு இரண்டு 
சீட்டுக்கவிகள் விடுத்தார் . சீட்டுககவியின் மரபுப்படி , 
தமிழ நாட்டில் தமிழ் அறிந்த மன்னர் இல்லை 
என்ற வசை உன்னால் இறந்தது என்று வேங்கடேச 
எட்டப்பரைப் புகழ்ந்தும் , கவியரசர் தமிழ்நாட்டுக்கு 

ல்லை என்னும் வசை என்னால் கழிந்தது என்று 
தம்மைப் புகழ்ந்தும் எழுதினார் . தொடர்ந்து தம் 
கவிதை சுவை புதிது , நயம் புதிது , வளம் புதிது , 
சொற் புதிது ; எந்நாளும் 

அழியாத மாகாவிதை ; 
வெளி நாட்டார் 

மொழிபெயர்த்துப் போற்றிப் 
பாராட்டும் தகுதியுடையது எனக் கவிதைத் திறம் 
குறித்தார் . இப்பெருமைகள இக்காலத்தும் உண்மை 


கவிதை 


அவரது 15 


இவர் , பத்தினிக் கடவுளாகிய கண்ணகியின் வர 
லாற்றையும் , அவள் மேம்பாட்டையும் சேரன் செங் 
குட்டுவனுக்கு அறிவுறுத்தினார் . அது கேட்ட அந்த மன் 
னன் அவளுக்குக் கோயில் கட்டவும் , அதற்கு நித்திய 
பூசை முதலியன நடைபெற ஏற்பாடுகள் செய்யவும் 
காரணமானார் . கண்ணகியின் வரலாற்றைச் சிலப் 
பதிகாரம் என்னும் தொடர்நிலைச் செய்யுளாகச் 
செய்ய இளங்கோ அடிகளுக்கு ஆர்வம் ஊட்டியவர் 
சாத்தனார் ஆவார் . சிலப்பதிகாரத்தை , 

நேரில் 
கேட்டவரும் ஆவர் . இவற்றைச் சிலப்பதிகாரத்தின 
பதிகத்தாலும் அந்நூலிலுளள 25 - ஆம் காதையாலும் 
அறிய முடிகிறது . 

எட்டுத்தொகை நூல்களுள இவர் இயற்றியனவாக 
10 செய்யுட்களும் ( நற் .3 , குறுந் .1 , அகநா . 5 , புறநா . 
1 ) திருவள்ளுவமாலையில் ஒரு செய்யுளும் 

காணப் 
படுகின்றன . ஆனால் , இப்புலவர் பெயர் தொகை 


சீத்தலைச் சாத்தானார் 


168 


சீத்தலைச் சாத்தனார் 


காண 


நூல்களில் ஒரு படித்தாகக் குறிக்கப் பெறவில்லை . 
சாத்தனார் எனவும் சீத்தலைச் சாத்தன் எனவும் 
மதுரைச் 

சாத்தனார் எனவும் குறிக்கப்பட்டுள் 

இவர்களின்று வேறுபட்டவர் மணிமேகலை 
இயற்றிய சீத்தலைச் சாத்தனார் என்பது ஆராய்ச்சி 
யாளர் கருத்து . 


ளது . 


எடுத்துக் காட்டுவதில் இவர் வல்லவர் . சுதமதி 
யின் வரலாற்றால் சமணரையும் , ஆபுத்திரனது வர 
லாற்றால் வேள்வியையும் குறை கூறுதலைக் 
லாம் . இவர் பிற சமயக் கோட்பாடுகளைத் தம் காப்பி 
யத்தில் வெளிப்படையாக நையாண்டி செய்கிறார் . 
பல்வேறு சிறுதெய்வங்கள் இருப்பினும் , ஊழி முதல் 
வனே ஆற்றல் படைத்தவன் ; சிறு தெய்வங்களுக்கு 
உயிரை அளிக்கவோ , அழிக்கவோ வன்மையில்லை 
என்னும் உறுதிப்பாட்டினைச் சக்கரவாளக் கோட்ட 
முரைத்த காதையில் தன் மகனையிழந்த கோதமை 
யென்னும் அந்தணப் பெண்ணின் வரலாறு 
எடுத்துரைக்கின்றார் . சாத்தனார் ஒரு சமூகச் 
திருத்த வாதியுமாவார் ; பெண்ணைத் துறவியாக்கிப் 
பெருமை தேடித் தந்தவர் ; கணிகையின் 

மகளையே 
காப்பியத் தலைவியாக்கிய திறமுடையவர் . இளங்கோ 
வடிகள் போன்று பத்தினிப் பெண்டிரது மேம்பாட் 
டினை ஆதிரையின் வாயிலாக எடுத்துரைக்கின்றார் . 
பிறப்பொக்கும் எல்லா வுயிர்க்கும் என்னும் வள்ளுவா 
வாக்கிற்கொப்பப் பிறப்பால் இழிந்த மக்கள் இலலை 
யென்னும் கோட்பாடுடையவர் சாத்தனார் . 


வள்ளுவர் முப் பாலால் , தலைக்குத்துத் தீர்வு 
சாத்தற்கு என்று மருத்துவன் தாமோதரனார் திருக் 
குறளைச் சிறப்பித்துக் கூறியிருப்பதால் இவர் தாமோ 
தரனார் காலத்தவர் எனக் கருத இடமுண்டு . இயற் 
பெயர் சினைப்பெயர் ( தொல் . சொ . 20 ) என்பதன் 
உரையில் ஆசிரியர் இளம்பூரணர் முதலியோர் சினை 
முதற்பெயருக்கு எடுத்துக்காட்டாகச் 

சீத்தலைச் 
சாத்தன் என இவர் பெயரைக் காட்டியுள்ளனர் . 
சீத்தலை என்னும் ஊரிலுள்ள ஐயனார் பெயர் 
சாத்தனாரென்றும் , அதுவே இவரது இயற்பெய 
ரென்றும் சிலர் கூறுவர் . திருக்கச்சூர் கல்வெட்டில் 
முத்தமிழாசிரியரென்னும் சிறப்புப் பெயர் பெற்ற 
சாத்தனார் வழிவந்த பெருநம்பியென்னும் ஒருவர் 
கூறப்படுகிறார் .சாத்தனார் சேரன் செங்குட்டுவனிடத் 
தும் ,இளங்கோவடிகளிடத்தும் நட்புரிமை பூணடவா 
என்று மணிமேகலை குறிக்கின்றது . வஞ்சி 

மாநகர் 
புக்க காதையின் இறுதியில் செங்குட்டுவனுடைய 
செங்கோன் முறையையும் வெற்றிச் 

சிறப்பையும் 
விளக்கியிருத்தலால் இதை உண்மையாகக் கொளள 
லாம் . சாத்தனார் திருக்குறளில் மிகவும் ஈடுபாடுடை 
யவர் . அதனை இவர் தம் நூலின் பல இடங்களில் 
திருக்குறளைக் கையாண்டிருப்பதன் வாயிலாக அறிய 
முடிகின்றது . 


மூலம் 


| 


1 


ஆபுத்திரனைச் சாலி என்னும் ஒழுக்கந்தவறிய 
அந்தணப் பெண்ணுக்குப் பிறந்தவன் என அந்தணர் 
கள் இழித்துக்கூற , அதற்கு ஆபுத்திரன் , பிரமனுக்கும் 
தேவலோகத்து ஆடற் பெண்ணான திலோத்தமைக் 
கும் பிறந்தவரே 

வசிட்டரும் 

அகத்தியருமாவர் ; 
அவர்கள் உங்களால் போற்றப்படுபவராயிருக்க என 
அன்னை சாலிக்குண்டோ தவறு என்று எடுத்துரைக் 
கின்றான் . 


| 


சிலப்பதிகாரத் தலைவன் கோவலனுக்கும் ஆடற் 
கணிகையாகிய மாதவிக்கும் மகளாகப் பிறந்த மணி 
மேகலையின் வரலாற்றினைக் கூறுவது மணிமேகலைக் 
காப்பியம் , சாத்தனார் எந்த நிகழ்ச்சியும் பண்டைய 
வினையின் பயனாக விளைவதென்னும் 

கொள்கை 
உடையவர் . கோவலன் கொலையுண்டது முற்பிறப் 
பில் அவன் செய்த தீவினையே எனபதை மதுராபதித் 
தெய்வம் கண்ணகிக்குக் கூறியதைக் கேட்டறிந்தவர் 
இவர் . அவ்வாறே உதயகுமரன் கொலையுண்ட 
நிகழ்ச்சியையும் குறிப்பிட்டுள்ளார் . மேலும் , உதய 
குமரன் முற்பிறப்பில் சமையற்காரன் 

ஒருவனை 
வாளால் வெட்டியவினைக்காகத் திட்டிவிடம் என்னும் 
பாம்பால் இறந்து , மறுபடியும் இப்பிறப்பில் விஞ்சையன் 
வாளால் வெட்டப்பட்டான் என்று மணிமேகலைக் 
குக் கந்திற்பாவையின் மூலம் எடுத்துரைக்கின்றார் . 


சான்றோாக்குத் தீங்கு செய்தால் தீமையும் , 
நன்மை செய்தால் நலமும் பயக்குமென்று சாத்தனார் 
எடுத்துக் கூறியுள்ளார் . ஏழ்மையைவிடக் கொடிய 
தொன்றில்லை . ஒருவருக்கு ஏழ்மை வரின் அவர் நிலை 
என்னவாகும் என்பதையும் எடுத்துரைத்து , பசிப் 
பிணியைப் போக்குதலே மேலான அறம் எனக் கூறு 
கின்றார் சாத்தனார் . உலகத்து வாழும் மக்களுக்கு 
உண்டி கொடுத்தல் அவர்களுக்கு உயிர் கொடுத் 
தலுக்குச் சமமாகும் . எனறு குறிப்பிடுகின்றார் . 
மக்கள் அறம் செய்து தான் உயரவேண்டுமே தவிர 
தேவர்களின் 

வரம்பெற்று உயரவேண்டியதில்லை 
என்னும் நல்ல பண்பாட்டினை ஆபுத்திரன் வாயி 

அறிவுறுத்துகின்றார் . தேவேந்திரன் தன் 
வெள்ளை யானை மீதேறி ஆபுத்திரன் இருக்கும் 
இடம் வந்து , இந்திரன் வந்துள்ளேன் உனக்கு 
வேண்டிய வரம் யாது எனக் கேட்டான் . அதற்கு 
ஆபுத்திரன் தனக்கு எவ்வரமும் வேண்டா . பசித்து 
வந்த மக்களுக்கு உணவளித்து அவரது மகிழ்ச்சியைக் 
காட்ட வல்ல தெய்வத் தன்மையுடைய என்னுடைய 


லாக 


சீத்தலைச் சாத்தனார் பௌத்த மதத்தினர் 
என்பதை அவர் நூல் தெளிவாகக் காட்டுகிறது . 
தம் சமயக் கருத்துகளைப் பொருந்துமாற்றால் 


சீதக்காதி 


169 


சீதநாடு 


| 


இவரது தூண்டுதலால் நபிகள் நாயக வரலாற்றை 
உமறுப் புலவர் சீறாப்புராணமாகப் 

பாடினார் . 
இவர் ஆதரித்த மற்றொரு புலவர் படிக்காசுப்புலவர் 
ஆவார் . இப்புலவர் தாம் எழுதிய தளிப்பாடல்களில் 
இவ்வள்ளலைப் புகழ்ந்து பாராட்டியுள்ளார் . பெரிய 
பஞ்சம் ஒன்று கி.பி. 1713 - இல் ஏற்பட்டது எனறும் , 
தினம் கொடுக்குங் கொடையானே தெனகாயற் பதி 
யானே சீதக்காதி என்றும் படிக்காசுத் தம்பிரான 
பாடியுள்ளார் . சீதக்காதி வாழும் நாட்டை நன்னாடு 
என்றும் , சீதக்காதி கொடை மிகுந்த சீமான் எனறும , 
அவன் இறந்திட்ட போதே புலமையும் 

செத்தது 
என்றும் , பாடினார் நமசிவாய புலவர் . இவரை 
நாடிய வேறு புலவர்களுள் குறிப்பிடத்தகுந்தோர் 
நமசிவாயப் புலவர் , கந்தசாமிப்பிள்ளை என்போரா 
வார் . 


பாத்திரமே போதும் என இறுமாந்து கூறும் நிலை 
யினைக் காணலாம் . சிறைச்சாலையை அறச்சாலை 
யாக்கிக் காட்டிய பெருமையும் சாத்தனாருக்கு 
உண்டு தன் மகன் இறந்தமையால் சினமுற்று மணி 
மேகலையைத் துன்புறுத்திய அரசமாதேவியையும் 
அறிவு பெறச் செய்து உலகத்து உயிர்களிடம் அன்பு 
செலுத்துமாறு செய்த செயலும் வியக்கத்தக்கது . 

சீத்தலைச் சாத்தனார் தருக்க நூலிலும் வல்ல 
வர் . இதனைச் சமயக் கணக்கர் தந்திரங்கேட்ட 
காதையின் மூலம் அறியலாம் . காவிரிப்பூம்பட்டினம் , 
வஞ்சிமாநகர் , கச்சியம்பதியென்னும் பெரிய நகரங் 
களைப்பற்றி இவர் விரித்துக் கூறியுள்ள பகுதிகள் அக் 
காலத்து நாகரிகச் சிறப்பையும் , கைத்தொழில் மேம் 
பாட்டையும் , நகர வளத்தையும் விளக்கும் தன்மை 
யையும் தாம் கண்டவற்றைக் கண்டவாறே அறிவிக் 
கும் ஆற்றலையும் உடையவர் இவர் என்பதைப் 
புலப்படுத்தும் . 

சுதமதி உதயகுமரனுடன் உடலின் தன்மையைக் 
| கூறும் பகுதியும் , சித்திராபதி மணிமேகலையை 
அழைத்துவருமாறு உதயகுமரனைத் தூண்டும் 
தியும் இன்னவகைச் செய்தியை இன்னாருடன் 
வாறு சொல்லவேண்டுமென்னும் முறையைப் புலப் 
படுத்தி நிற்கின்றன . சாத்தனார் தம் நூலில் உருவ 
கம் , சிலேடை முதலிய அணிகளைத் திறம்படக் 
கையாண்டுள்ளமை போற்றத்தக்கதாகும் . பொதுவா 
கச் சாத்தனார் நூலறிவு , நுண்ணறிவு , உலகியலறிவு , 
தருக்க அறிவு எல்லாம் நன்கு கைவரப்பெற்ற 
பெரும் புலவர் ஆவார் . 

சீதக்காதி இராமநாதபுரம் மாவட்டத்தின் 
தென் காயல் என்றழைக்கப்பெறும் கீழக்கரையைச் 
சேர்ந்த இசுலாமியப் பெருமகனார் . இவரது இயற் 
பெயர் செய்கு அப்துல் காதிறு இவர் செய்யத்காதிறு , 
செய்தக்காதி , சைதகாதி , சீதக்காதி எனப் பலவாறு 
அழைக்கப்பெறுகிறார் . இவர் தந்தையார் 
வாணிகம் செய்து வந்தார் . பெரிய தம்பி மன்னர் . 
இவர் தந்தையார் ; தாயார் 

சையது அகமது 
நாச்சியார் . சீதக்காதியும் இராமநாதபுர 

மன்னர் 
கிழவன் சேதுபதி என்ற விசயரகுநாதத் தேவரும் 
உற்ற நண்பர்கள் . மன்னர் இவரை விசயரகுநாதப் 
பெரிய தம்பி என்று அழைத்து மகிழந்தார் . அரசரின் 
நட்பால் இவரது கடல் வாணிகம் வளம்பெற்றது . 
இசுலாமிய சமயப் பெரியார் சதக்கத்துல்லாவலியா 
ருடன் இவருக்கு ஏற்பட்ட 

நட்பின் 

பெருமையை 
உணர்ந்த ஒளரங்கசீபு , சீதக்காதியை வங்காளத்தின 
தலைவராக்கினார் . சில காலம் இவர் அப்பதவியில் 
இருந்தார் . 
சீதக்காதி 

சிறந்தகொடையாளி . செத்துங் 
கொடுத்தான் சீதக்காதி என்பது பழமொழியாகும் 


இவரைச் சிறப்பிக்கும் நூல்களாகத் தமிழில் இரு 
நூல்கள் உள . அவை செய்தக்காதிறு 

மரக்காயர் 
திருமண வாழ்த்தும் , செய்தக்காதி நொண்டி நாட 
கமும் ஆகும் , எட்டயபுரம் உமறு கத்தாப் புலவர் 
இயற்றிய திருமண வாழ்த்து நூல் , அம்மானை வடிவில் 
எளிய நடையில் அமைந்துள்ளது . நொண்டி 

நாட 
கத்தில் ஆசிரியா பெயரை அறிய முடியவில்லை . எனி 
னும் இது ஓர் இசைத்தமிழ் நூலாக இலங்குகிறது . 

பி தெ . 


இவ் 


சார்ந்து 


நா.சி. 


கடல் 


சீதநாடு செந்தமிழ் நிலத்தினைச் 
வழங்கியனவாகக் கருதப்பட்ட கொடுந்தமிழ நிலஙகள 
பன்னிரண்டனுள் ஒன்றாகும் . இயறசொல்லை 
விளக்க வந்த நன்னூலார் அது செந்தமிழ் நிலத்து 
மொழியாக அமைந்தது என்பதனைச் செந்தமிழாகி 
என்னும் நூற்பாவில் ( நன் .271 ) விளக்கியுள்ளார் , 
திசைச்சொல்லை விளக்க முற்பட்ட நன்னூலார் 
அது , செந்தமிழ நிலம் சேர் பனனிரு நிலத்தினும் 
வழங்கும் தமிழமொழி என்று குறிப்பிட்டார் ( நன் . 
273 ) . இயற்சொல செந்தமிழ் நிலத்துச சொல் எனக் 
கொண்ட உரையாசிரியர்கள் , செந்தமிழ் நிலத்தைச் 
சேர்ந்து 

விளங்கும் பன்னிரண்டு கொடுந்தமிழ் 
நிலத்தில் வழங்கும் சொல் திசைச் சொல் என்று 
கொண்டு விளக்கம செய்துள்ளனர் செந்தமிழ் 
நிலத்தை . நாட்டைச்- சேர்ந்த பன்னிரண்டு கொடுந் 
தமிழ் நிலங்களையும் - நாட்டையும் - தெனபாண்டிக் 
குட்டம் என்னும் ஒரு பழைய வெண்பா தொகுத்துச் 
சுட்டுகிறது . அவற்றுள் ஒன்றாகிய சீதநாடு , இக் 
காலத்திய 

கோயமுத்தூர் நீலகிரி மாவட்டங்கள் 
அடங்கிய 

பகுதியினைக் குறிப்பதாகும் . அப்பகுதி 
மலைத்தொடர்கள் 

உள்ளமையால் , 
குளிர் மிகுதி பற்றிச் , சீதநாடு என்று வழங்கப்பட்டது . 
இலக்கண உரையாசிரியர்களின் உரைகளினால் , சீத 


மிக்கதாக 


சீதனம் 


170 


சீதை 


நாட்டு மக்கள் தோழனை , எலுவன் என்ற சொல்லா 
லும் , தோழியை இகுளை என்ற சொல்லாலும் 
வழங்குவார்கள் எனனும் செய்தி புலனாகிறது . 

அ.மா.ப. 


ஒரு பெண்மணியின திருமணத்தின் போது அவ 
ருக்கு வாரிசுரிமைச் சட்டப்படி அவருக்குரிய பங்கை 
அளித்தல் சீதனமாகாது . 


சீதனம் : திருமணத்தின் 

போது 

மணப்பெண 
கொண்டுவரும் சொத்து சீதனம் எனப்படும் . சீதனம் 
கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றமாகும் . 
சீதனம் சொத்தாகவோ அல்லது மதிப்பாவண 
மாகவோ இருக்கலாம் . திருமணத்தின் போதோ , 
அதற்கு முன்னரோ , அதன் பின்னரோ திருமணத் 
திற்கு மறுபயனாக , நேரடியாகவோ , மறைமுக 
மாகவோ திருமணத்தில் ஒரு தரப்பினர் மறுதரப் 
பினருக்குச் சீதனம் அளித்தல் தடை செய்யப்பட்டுள் 
ளது . திருமணத் தரப்பினரின் பெற்றோர் , மறுதரப்பி 
னருக்குச் சொத்து . அல்லது மதிப்பாவணம் அளித்தல் 
தடை செய்யப்பட்டுள்ளது . மேற்கண்ட சூழ்நிலை 
களில் சொத்தை அளித்தல் மற்றும் உரிமை மாற்றம் 
செய்தல் குற்றமாகும் . சீதனத்தைத் தர அல்லது 
வாங்க உடநதையாயிருத்தலும் குற்றமாகும் . சீதனம் 
தருமாறு கேட்டலும் குற்றமே . 


ஒரு திருமணத்தின்போது மணமகள் அல்லாது 
வேறு எந்த நபரும் சீதனம் பெற்றிருந்தால் அதனை 
அப்பெண்மணிக்கு உரிமை மாற்றம் செய்திடல் 
வேண்டும் . சீதனம் திருமணத்திற்கு முன்னர்ப் பெறப் 
பட்டிருந்தால் திருமண நாளிலிருந்து ஒரு வருடத் 
திற்கு முன்னரும் , சீதனம் திருமணத்தின் போதோ 
அதன் பின்னரோ பெறப்பட்டிருந்தால் அதனைப் 
பெற்றதிலிருந்து ஒரு வருடத்திற்குள்ளாகவும் , சீதனம் 
மணப்பெண் இளவராக இருக்குங்கால் பெறப்பட் 
டிருந்தால் அவர் உரிய வயதை அடைந்ததிலிருந்து 
வருடத்திற்குள்ளாகவும் உரிமை 

மாற்றம் 
செய்யப்படல் வேண்டும் . மேற்குறிப்பிட்ட ஒரு வருட 
கால வரையறையில் அப்பொருள் வைத்திருப்போர் 
அப்பெண்மணியின் நன்மைக்காகப் பொறுப்புள்ள 
வராகப் பொருளை வைத்திடல் வேண்டும் . மேற் 
குறிப்பிட்ட காலவரையறைக்குள் அப்பெணமணிக்குச் 
சொத்தை உரிமை மாற்றம் 

செய்யாதிருத்தல் 
சட்டப்படி குற்றமாகும் . அவ்வாறு சொத்தினைப் 
பெறாமல் அப் பெண்மணியும் இறந்துவிட்டால் 
அவரது மரபுரிமையர் அச்சொத்தைப் பெறத் தகுதி 
யுடையவர் ஆவர் . சீதனம் சம்பந்தமான குற்றவியல் 
வழக்குகளை மாநகரக் குற்றவியல் நீதிபதி அல்லது 
முதல் வகுப்புக் குற்றவியல் நீதிபதி மட்டுமே விசா 
ரணை செய்யலாம் . எந்த ஒரு குற்றததையும் குற்றம் 
புரிந்த நாளிலிருந்து ஒரு வருடத்திறகுப் பின்னர் நீதி 
மன்றம் கொள் தகு நிலைக்கு எடுத்து விசாரணை 
செய்தல் கூடாது . மாநகரக் குற்றவியல் நீதிபதி அல்லது 
முதல் வகுப்புக் குற்றவியல் நீதிபதி சட்டத்திறகுகந்த 
எத் தண்டனையும் விதிக்கலாம் . சீதனம் குறித்த 
குற்றங்கள் புரிந்தவரைப் பிடியாணை பெற்றே கைது 
செய்திடலாம் . இக்குற்றங்கள் பிணைவிடு குற்றங் 
களாகும் . வழக்கில் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் 
சமாதானம் செய்து கொண்டு நிறுத்திசைவு பெறுதல் 
இயலாது . 


சீத 


ஆனால் , திருமணத்தின்போது மணமக்களுக்கு 
அளிக்கப்படும் பரிசுப் பொருள்கள் , நகைகள் , ஆபர 
ணங்கள் , துணிமணிகள் மற்றும் இன்னோரனன 
பொருள்கள் சீதனமாகக் கருதப்பட மாட்டா . 
னம் தரவோ அலலது வாங்கவோ 

செய்யப்படும் 
எந்த ஓர் உடன்படிக்கையும் இல்லா நிலை உடன் 
படிக்கையாகும் . இந்த உடன்படிக்கையை நீதிமன்றத 
தில் செயற்படுத்துதல் யலாது . 


முகமதியர் திருமணத்தின்போது திருமணத்தின் 
மறுபயனாக மனைவி 

கணவனிடமிருந்து பெறுதற் 
குரிய பணம் அல்லது சொத்து சீதனமாகக் கருதப் 
படமாட்டாது . இதனை மகர் அல்லது முகமதிய 
மணக்கொடை என்பர் . திருமணத்தின் போது , திரு 
மணத்திற்கு மறுபயனில்லாமல கொடுக்கப்படும் 
பொருள் சீதனமாகாது . திருமணத்தின போது மறு 
பயனாகக் கொடுக்கப்படும் பொருள்கள் அல்லது பிற் 
காலத்தில் பொருள்கள் தரப்படும் என உடன்படிக்கை 
செய்தல் 

சீதனமாகும் . திருமணத்தின்போது 
பொருள்கள் தருவதாக உறுதி செய்யப்பட்டு அப் 
பொருள்கள் பின்னர் அளிக்கப்பட்டாலும் அவை 
சீதனமே . சீதனம் தருவதும் , வாங்குவதும் தடை செய் 
யப்பட்டிருப்பதால் அதனைப் பெறும் பொருட்டு நீதி 
மன்றத்தில் வழக்கிட்டு வெற்றி பெறுதல் இயலாது . 
அதற்கான வட்டியோ , நீதிமன்றச் செலவுகளோ 
பெறுதல் இயலாது . 


சீதனத்தை மகனுக்காகத் தந்தை பெற்றிருந் 
தால் தந்தையும் மகனும் குற்றவாளிகளாகக் கருதப் 
படுவர் . சொத்தின் உரிமை மாற்றம் மணமகள் எந்த 
இடத்தில் வசிக்கின்றாரோ அங்கே செய்திடல் வேண 
டும் . எனவே , அவர் வசிக்கின்ற இடத்தில் குற்ற 
முறையீடு செய்யலாம் . 


மீ.அ. 


சீதை : அமுதத்தோடு பிறந்த வேகவதியென் 
பாள் குசத்துவனைக் கணவனாகப் பெறத் தவமிருந 
தாள் . திக்கு விசயம் செய்த இராவணன் அவளைக் 


சீதை 


171 


சீதை 


1 


காமுற்று வலிந்து தழுவியதால் அவன் தீண்டிய தன் 
உடலைத் தீயிலிட்டுச் சிதைக்குங்கால் , தான் எடுக்கும் 
அடுத்த பிறப்பில் அவனையும் அவன் குலத்தையும் 
அழிக்கும் ஒருத்தியாகப் பிறப்பதாகக் கூறி இறந் 
தாள் . 


| 


சீதை 


அரண்மனையின் கன்னி மாடத்து மேல் நிலையில் 
அழகெல்லாம் ஒருங்கு திரண்டன்ன சீதை நிற்பக் 
கண்டு , இராமன் அவள் யாவள் என்று அறியாமலே 
அவளிடம் மனம் போக்கிவிடுகின்றான் . முனிவன் தன 
னோடு அழைத்துச் சென்ற இராம இலக்குவர்களை 
அறிமுகப்படுத்துகின்றான் . சனகன் தன் அரண்மனை 
யிடத்துப் பலகால் ஒருவராலும் தொழிற்படுத்த முடி 
யாது கிடந்த சிவதனுசை நாணேற்றும் வல்லானுக்குத் 
தன்மகள் சீதையை மணங்கூட்டுவிப்பதாகக் கூற , 
இராமனும் அவ்வில்லின் நாணைப் பூட்ட முனையும் 
போது அவ்வில் அவன் ஆற்றலுக்காற்றாது ஒடிந்து 
விடுகின்றது . அதுகண்டு வியந்த சனகன் அவனுக்குச் 
சீதையை மணங்கூட்டுவிக்கின்றான் . 

மணம் முடிந்தபின் இராமனோடு அயோத்தி 
சென்று வாழும் நாளில் தயரதன் இராமனை முடி 
சூட்டிக்கொள்ள வேண்டி அதற்குரியவற்றை இயற்று 
கின்றான் . ஆனால் , அம்முடிபுனைவிழா கைகேசியால் 
தடையுறுகின்றது . இராமன் துறவுக்கோலம் பூண்டு 
காடேகும்போது சீதையும் மரவுரி உடுத்து உடன் 
புறப்படுகின்றாள் . அனைவரையும் சுமந்திரன் தேரில் 
ஏற்றி நாட்டு எல்லையில் விட்டு விடைபெறும்போது 
சீதை தயரதனுக்கும் அத்தையர்க்கும் வணக்கம் 
கூறி , தன் தங்கையர்க்குத் தான வளர்த்த கிளி 
யைப் போற்றுமாறு வேண்டியனுப்புகின்றாள் . பல 
இயற்கைக் காட்சிகளைக் கண்டுகொண்டே கங்கைச் 
கரையை அடைகின்றனர் . 

கங்கையைக் கடக்கக் குகன் உதவுகின்றான் . 
பின்னர் அவர்கள் தொடர்ந்து செலலும்போது 
இராமன் அவட்குச் சித்திரகூட மலையில் நிகழும் பல 
திறப்பட்ட காட்சிகளைக் காட்டி அழைத்துச் 
செல்கின்றான் . அவர்கள் தணடகவனம் புகுந்தபோது 
பேராற்றல் படைத்த விராதன என்ற 
சீதையை ஒருகையால் பற்றிக் கொண்டு செல்லக் 
கலங்கிய சீதை கதறியழுகின்றாள . 

பின் இராம 
இலக்குவர்கள் அவனை வாள் கொண்டு வெட்டிக் 
கொன்று சீதையை மீட்கின்றனர் . சடாயு என்ற கழு 
கரசன் அவர்களைக் கண்டு , தான் அவர்களைக் காப்ப 
தாகக் கூறித் தவமியற்ற உதவுகின்றான் . அவன் வழி 
காட்டப் பஞ்சவடி என்ற இடத்திற்குச் சென்று 
இலக்குவன் அமைத்த குடிலில் தங்குகினறனர் . அங் 
குச் சூர்ப்பணகை என்ற அரக்கி இராமனைக் கண்டு 
காமுறுகின்றாள் . அவள காமம் நிறைவேறாமைக்குக் 
காரணம் 

அழகெல்லாம் ஒருங்கு திரண்டவளாய் 
இருந்த சீதையேயென்று துணிந்து அவளை அச்சுறுத் 
திப் பற்ற நிற்பக் கண்ட இலக்குவன் அவள் உறுப்பு 
களைச சிதைத்துப் போக்குகின்றான் . இவ்வாறு ஒறுக் 
கப்பெற்ற சூர்ப்பணகை தனக்கு உற்றானாயுள்ள கரன் 
முதலியோரிடம் கூற அவர்களும் இராமனால் அழி 


பின்னர் அவள் இலங்கையில் உள்ள ஒரு தாம் 
ரைப் பொய்கையில் குழந்தையாகப் போந்திருந்தாள் . 
இராவணன் அக்குழவியைக்கண்டு வியந்தெடுத்து 
அரண்மனை புக்கபோது சோதிடர்கள் அக்குழவியால் 
இலங்கை அழியும் என்றனர் . அதுகேட்ட இராவணன் 
அதனைப் பேழையொன்றிலடைத்துக் கடலிலிட்டான் . 
அது கடல்வழி மிதந்து விதேக நகரத்து மிதிலைக் 
கடற்கரையில் ஒதுங்கி மணலில் புதைந்து கிடந்தது . 
அப்பொழுது அத்தேசத்தை யாண்ட 

சனகன் 
வேள்விச் சாலையமைக்க நிலத்தை உழுதபோது 
படைச்சாலில் தட்டுப்பட்ட பேழையில் குழநதை 
யொன்று இருக்கக் கண்டு அதற்குச் சீதையெனறு 
பெயரிட்டு வளர்த்துவந்தான் . இவள் இராமன் மேற் 

இராவணவதத்திறகுக் காரணமாகப் 
பிறந்தவள் . அதனால் , இராமனைத் 

திருமாலாகக் 
கூறும்போது இவளைத் திருமகளாகக் கூறுவதுண்டு . 
என்றாலும் , மூவராலும் வெல்லமுடியாத இராவண 
னைக் கொல்லப் பரம்பொருள் திருமால் தொழில் 
செயயப் போந்ததால 

சீதை மூவகை உலகவாக் 
கும் மூவருக்கும் அனனையாகவும் , காத்தற்றொழில் 
புரியும் திருமாலை நோக்கத் திருமகளாகவும் , 
இராவணன் பெற்ற 

சாபத்திற்கேற்ப வேகவதியாக 
வும் பேசப்பெற்றுளளாள் . 


அரக்கன் 


கொள்ளும் 


கோசிக முனிவன் தன் வேள்வி காத்த இராம 
இலக்குவர்களை அழைத்துச் செல்லும்போது சனகன் 


சீதை 


172 


சீதை 


சேண்பகல் இருப்பதாகவும் மீட்டிலனேல் உயிர்விடப் 
போவதாகவும் கூறித் தனனிடமிருந்த சூளாமணி 
யைக் கொடுத்தனுப்புகின்றாள . 

பின் அனுமன் இராவணனின் பொழிலழிக்க, அது 
கண்டு மேகநாதன் அவனைப் பிரமாத்திரத்தினால் 
கட்டி இராவணனிடம் உய்க்கின்றான் . இராவணனி 
டம் தான் இராம தூதன் என்றும் , சீதையை விடுவிக்கு 
மாறும் கூறுகின்றான் . அவன் கூறிய உரைகேட்ட 
இராவணன் அவனைக் 

கொல்லுதற்கு 
அவன் வாலில் பந்தம் சுற்றிக் கொளுத்துகிறான் . 
தீயிடைப் பட்டுக் கருகாவண்ணம் சீதைத் தீக்கடவு 
ளைச் சுடாதிருக்கப் பணிக்கின்றாள் . பின் அனுமன் 
இலங்கைக்கு எரியூட்டி மீள்கிறான் . மீண்டு இராம 
னிடம் அவள் இயலிடம் கூறுகின்றான் . 


வேறாக 


போகுமாறு 


காவலாக 


- 


வுண்டது கண்டு இராவணனிடம் முறையிடச் சென்று 
சீதையின் அழகெல்லாம் விரித்துரைத்து , அவன் 
உள்ளத்து அவளைக் குடிகொள்ள வைத்து , அவளை 
அவன் வௌவி வந்து வாழுமாறு கூறுகின்றாள் . அத 
னைக் கேட்ட இராவணன் , மாரீசனை மாயமானாகப் 
போந்து சீதையை வஞ்சிக்கச் செய்தான் . அதன் வழி 
யாக இராம இலக்குவர்களை அவளினின்றும் பிரித்துப் 
பின கவர முற்பட்டான் . 

சீதை தனக்கு இராமனால் காவல் வைக்கப்பெற் 
றிருந்த இலக்குவனை மான் பின் போன இராமன 
ஏதமுற்றதாகக் கருதி , அவனுக்குத் 

துணையாகப் 
பணிக்கின்றாள் . இராமன் ஏதமுறான் 
என்ற துணிவால் இலக்குவன் அவளை விட்டகலாது 

இருக்கின்றான் . அவனைப் பிழைபட 
உணர்ந்த அவள் கடிந்துரைப்ப , அச்சொல் பொறாது 
இராமனைத் தேடிச் செல்கின்றான் . அப்பொழுது 
இராவணன் துறவியர் வேடம் பூண்டு 

வர , அவள் 
அவனைத் துறவி என்று கருதி முறைப்படி வரவேற் 
றுப் பேணிய போது அவன் பேச்சால் கெட்டவ 

அறிந்து அவன் உயர்த்திக் கூறிய 
இராவணனை இழிவாகப் 

பேசி அவன் குலத்தை 
அழிக்கவே இராம இலக்குவர்கள் போந்துள்ளனர் 
என்று கூறுகின்றாள் . அது கேட்ட இராவணன் சினங் 
கொண்டு தன் உண்மை வடிவைக் காட்டி வீரம் 
பேசுகின்றான் . அவனை எளியனாகப் பேசி அறிவுரை 
கூறியவளை அவள் இருந்த சாலையோடு 

பெயர்த் 
தெடுத்துத் தன் புட்பக விமானத்தில் கொண்டு , 
இலங்கைபுகுந்து அசோகவனத்தில் சிறை செய்கின 
றான் . அங்கு அரக்கியர் பலரிடையில் திரிசடை எனற 
வீ ணன் 

மகள் உற்ற தோழியாய் அமைகின்றாள் . 
இராவணன் சீதையிடம் அடிக்கடி சென்று தனக்கு 
இணங்குமாறு வேண்டுந்தோறும் அறிவுரை பகர்கின் 


னென்று 


இலங்கை எரிவாய்ப்பட்ட பின்னர் இராவணன் 
மந்திரமிருக்கின்றான் . அங்குக் கும்பகருணன் வீடணன் 
முதலியோர் சீதையின் கற்பின் பெருமை கூறி 
அவளை இராமனிடம் உய்ப்பதே அறமென்று கூறி 
யும் கொண்டிலன் . தனக்குப் பலவாறு அறிவுரை 
கூறிய வீடணனை இகழ்ந்து தன் விழி எதிர் நின் 
றால் வாளாற் சிதைப்பதாகக் கூறுகின்றான் . செய் 
வகை அறியா வீடணன் இராமனிடம் அடைக்கலம் 
புகுகின்றான் . 


சீதை இருக்குமிடமறிந்த இராமன் சுக்கிரீவன் 
துணையால் கடலடைத்து இலங்கையை முற்றுகின் 
றான் . இராமனுக்கும் இராவணனுக்கும் 

முதற் 
போர் நிகழ்கின்றது தோல்வியுற்ற இராவணனுக்கு 
வீடணன் கூறியவாறு சீதையை இராமன்பால் உய்த் 
திருந்தால் அத்தகைய இழிவு நேர்ந்திருக்காது என்று 
கூறுகின்றான் . பின் மந்திரமிருக்கின்றனர் . கும்ப 
கருணன் அழைக்கப்பெறுகின்றான் . அவனும் சீதையை 
விட்டுவிடுமாறு கூறிப் பயனில்லாமையால போருக் 
குச் சென்று மடிகின்றான் . 


றாள் . 


1 


சனகனாக 


வனத்தில் சீதையைக் காணாது தேடிச் சென்ற 
இராம இலக்குவாக்கு அனுமன் நண்பனாகின்றான் . 
அவன் தென் திசைக் கடலைத் தாண்டி இலங்கையில் 
இராவணனால் சிறைப்படுத்தப் பெற்ற சீதையைக் 
கண்டு இராமன் துன்புறும் செய்தியை அவளுக்குக் 
கூறுகின்றான் . இராமன கொடுத்தனுப்பிய கணை 
யாழியைக் காட்டித் தான் இராமனுக்கு தூதன் என் 
பதனை நம்ப வைக்கின்றான . பின் அனுமன் தன் 
ஆற்றலைக் கூறி அவள் தன் மீது இவர்நது கொண 
டால் இராமனிடம் கொண்டு உய்ப்பதாகக் கூறு 
கின்றான் . அது கேட்ட சீதை அச்செயலைக் கடிந்து 
தானே தன் ஆற்றலால் தன்னை மீட்டுக் கொள்ளக் 
கூடுமென்றும் , 

இராமன் வில்லாற்றலுக்கு 
இழுக்காகுமென்றும் , இராமனே தன்னை மீட்கும் 
கடப்பாடுடையவன் என்றும் கூறியதோடு தான் ஒரு 


இதற்கிடையில் இராவணன் 

மகோதரனை 
நோக்கிச் சீதையைத் தான் அடையும் வழி கேட்கின் 
றான் . அவன் மருத்தன் என்பவனைச் 
வடிவெடுக்கச் செய்து மாய முறையில் சீதையைக 
கூட்டுவிப்பதாகக் கூறிச் சீதையை மாயச் சனகன் 
தனக்குற்றகேடுகளைக் கூறி இராவணன் விருப்பத்திற் 
இணங்குமாறு வேண்டச் செய்வதாகவும் , அவள் அவன் 
கூற்றுக்கு உடன்படாது 

போனால் அவள் காண 
அவனை வெட்டி அச்சுறுத்தி இணங்க வைப்பதாக 
வும் கூறுகின்றான் , 

அங்ஙனமே 

மாயச் சனகனை 
மகோதரன் 

அழைத்துவருகின்றான் . வந்த அவன் 
தான் உயிர் வாழத் தன்னைக் கொலலாதிருக்குமாறு 
வேண்டுகின்றான் . இதனைச் சீதை காணுகின்றாள் . 


சீதை 


173 


சீம்துய்புய் 


சுக்கிரீவன் அனுமன் உள்ளிட்ட எழுபது வெள்ளக் 
குரங்குப் படைகளால் அமைந்த சேதுவைக் காட்டி 
அவ்விடத்துப் பெருமை பிரமனுக்கும் கிடைப்பரியது 
என்றும் , எல்லையில்லாப் பாதகம் புரிந்தோர்க்கும் 
உய்தியளிக்கவல்ல இடமென்றும் , வருணன் தன்கண 
போந்து அடைக்கலம் பெற்ற இடமென்றும் கூறுகின் 
றான் . அதனைக் கேட்டுச் சீதை உவக்கினறாள் . 


அப்பொழுது இராவணன் சீதையிடம் தன் விருப்பத் 
இணங்குமாறு 

வேண்டுகின்றான் . அவள் 
சினந்து மறுக்கும் போது மாயச் சனகன் சீதையிடம் 
தன் உயிர்க்கு உய்தி தர இராவணனுக்கு உடன் 
பட்டு 

வாழுமாறு வேண்டுகின்றான் . அது கேட்டு 
சீதை அவன் பேச்சைக் 

கொள்ளாததோடு தன் 
தந்தை சனகன் அவ்வாறு கூறான் என்று ஐயுற்றுத் 
தன் தந்தையேயாயினும் தான் கொண்டது விடாது 
மறுத்துக் கூறுகின்றாள் . அந்த நிலையில் கும்பகருணன் 
போரில் மாண்ட செய்தி வரக் கேட்டு இராவணன் 
புலம்புகின்றான் . அது கண்ட சீதை பெருமகிழ்வெய்து 
கின்றாள் . மகோதரன் அச்சனகனைச் சிறையில் 
வைக்குமாறுகூறி இராவணனோடு போய்விடுகின் 
றான் . திரிசடை மகோதரன் செய்த மாயத்தை 
விளக்கிச் சீதைக்கு ஆறுதல் 

கூறித் தெளிவிக்கின் 


சீதை 


பின் தமிழ் 

முனிவன் அகத்தியன் வாழிடங் 
காட்டி , அனுமன் சுக்கிரீவனோடு நட்புற்ற கிட்கிந் 
தையைக் காட்டி , வாலியைக் கொன்ற இடத்தையும் 
காட்டிக் கோதாவரி அதன் பக்கலமைந்த குன்றுகள் 
பலவற்றைக் காட்டிச் 

தன்னை விட்டுப் 
பிரித்த 

இடம் காட்டிப் பரத்துவன் இருக்கையில் 
சென்று தங்குகின்றான் . 

பின் 

பரதன் நிலையை 
முனிவன் கூறக் கேட்டு , அனுமனைத் தன் வர 
வுணர்த்துமாறு அனுப்பிப் புட்பகமிவர்ந்து அயோத்தி 
சென்று எரிபுக நின்ற பரதனைக கண்டு அவன் 
துயர் போக்குகின்றான் . 


றாள் . 


அயோத்தியில் சீதை தன் மாமியரைக் கண்டு 
வணங்கி 

அரியணையில் இராமனோடிருந்து முடி 
சூட்டிக் கொண்டு இராமனுக்குப் பட்டத்தரசியாக 
வீற்றிருந்து முடிபுனைந்த இராமனோடு அளவற்ற 
களிப்பில் மூழ்கிச் செம்மாந்திருந்தாள் . 


முதலியோர் 


கும்பகருணன் இறந்தபின் இந்திரசித்து செய்த 
போரில் பிரமாத்திரம் எய்து இராமன் முதலிய அனை 
வரையும் உயிர்மயங்கச் செய்து விடுகின்றான் . அப் 
பொழுது இராவணன , இறந்த அரக்கர்களைப் போர்க் 
களத்தினின்றும் அகற்றிச் சீதையைப் புட்பகத்திலிருத் 
திப் போரில் இராமன் முதலியோர் இறந்துகிடப் 
பதைக் காட்டித் தன்னை மணக்குமாறு வேண்டுகின் 
றான் . சீதை இராமன் 

இறந்தாகக் 
கருதி அளவிலாத் துன்பமுறுகின்றாள் . திரிசடை , 
அமங்கல மகளிரைப் புட்பகம் சுமக்காதாதலால் இரா 
மன் இறக்கவில்லை என்று தெளிவித்துத் தேற்றுகின் 
றாள் . பின்னர் அனுமன் கொணர்ந்த சஞ்சீவியால் 
அனைவரும் உயிர்பெறுகின்றனர் . 

இறுதியில் இராமனால் இராவணன் கொல்லப் 
பெற்றதும் சீதை இராமனிடம் மங்கலக் கோலம் 
பூண்பித்து அழைத்துவரப் பெறுகின்றாள் . இராமன் 
அவளைக் கண்டு பலவாறு குறைகூறிச் சினந்து பேசு 
கின்றான் . பின்னர் இராமன் இலக்குவன் வாயிலாக 
அமைத்த எரிபுகுந்து அவள் கற்பினைப் புலப்படுத்தப் 
பணிக்கின்றான் . அவளும் 

எரிபுக அங்கியங்கடவுள் 
சீதை மேனியின் 

கற்பெரியால் தன் உடல் சுடப் 
பெற்றுப் புண்ணுற்றதாகக் கூறிக் கலங்குகின்றான் . 
பின்னர்ச் சிவன் 

பிரமன் உள்ளிட்ட அனைவரும் 
போந்து சீதையின் கற்பின் திறம் பேசி இராமனை 
ஏற்றுக்கொள்ள வேண்டுகின்றனர் . சீதையை ஏற்றுக் 
கொண்ட இராமன் அயோத்தி புகப் புட்பகம் ஏறிய 
போது , சீதை தான் தனியாளாய் அயோத்தி புகாமல் 
தனக்குற்றாராய் 

உள்ளவரோடும் குரங்கின மகளி 
ரோடும் சேர்ந்து செல்லுமாறு வேண்டுகின்றாள் . 


மீண 


சீபா ஒரு சப்பானிய நகரம் . தோக்கியோ 
( Tokyo ) விரிகுடாக்கரையில் இது அமைந்துள்ளது . 
ஒரு சிறந்த வணிக நகரமாக இன்று விளங்கும் சீபா 
( Chiba ) கி.பி. 12 - ஆம் நூற்றாண்டு முதல் கி.பி. 
16 - ஆம் நூற்றாண்டு வரை தைமியோ ( Daimlo ) 
எனப்படும் ஒரு நிலமானிய , செல்வம் மிக்க குடும்பத் 
தினரின் ஆதிக்கத்திற்குட்பட்டிருந்தது . அக்குடும்ப 
ஆட்சி முடிவுற்றபின் அப்பகுதி சிறப்பிழந்து ஒரு சிற் 
றூராக மாறியது . அண்மைக் காலத்தில் இது 
டும் வளர்ச்சியுற்று , வாணிகத் தொழிலைச் சிறப்பாக 
நடத்தி வருகிறது . ஆடை வகைகள் , காகிதம் முதலி 
யன இங்குத் தயாரிக்கப்படுகின்றன . பழையகால 
கி பி . 8 - ஆம் நூற்றாண்டுக்குரிய பௌத்த கோயில் 
இங்கு இருக்கிறது . இதன் மக்கள் தொகை 757,000 
( 1983 ) . 

தெ.பா. 
சீம்துய்புய் நேராட்சிக்குட்பட்ட மிசோரத்தில் 
உள்ளதொரு மாவட்டம் . இது 4,000 ச.கி.மீ. பரப் 
பளவுடையது . சீம்துய்புய் ( Chhimtuipui ) மாவட்டத் 
தின் வடக்கில் உலூங்லீ ( Lunglei ) மாவட்டமும் 
தென்கிழக்கில் பர்மாவும் மேற்கில் வங்காளதேசமும் 
உள்ளன . இம்மாவட்டத்தின் நடுவில் வடக்கு தெற் 
காக மலைத் தொடர்கள் செல்கின்றன . இம்மலை 


இராமன் அயோத்தி புகும் வழியில் சேதுவைக் 
காட்டி , அது வீடணனோடு நட்புற்ற இடமென்றும் , 


சீயகங்கன் 


174 


சீயமங்கலம் 


ஆர்வம் 


தமிழ்நாட்டுப் பேரரசர்களின் கீழ் வாழ்ந்த குடி 
யினர் என்றாலும் தமிழ் மொழியின் மீது 
கொண்டிருந்தனர் . கங்கர் குலத் தோன்றலின் 
தூண்டுதலால் நன்னூல என்னும் தமிழ் இலக்கணம் 
தமிழ் மொழிக்கு அரிய கருவூலமாக அமைந்தது . 

பி . தெ . 


யில் பல ஆறுகள் உற்பத்தியாகின்றன . 

மலைகளில் 
மரங்கள் மிகுதி . திபெத்து - பூர்மன் மொழி இன மக் 
கள இப்பகுதிகளில் மிகுதியாக வசிக்கின்றனர் . இவர் 
கள் , நெல் , பருத்தி , புகையிலை , காய்கறிகள் ஆகிய 
வற்றைப் பயிரிடுகின்றனர் . பெரும்பாலான சிற்றூர் 
கள் மலைகளின் மேல் உள்ளன . இரும்பு , களிமண , 
சுண்ணாம்புக்கல் போன்றவை இங்குக் கிடைக்கின் 
றன . மரம் அறுத்தல் , நெல் அரைத்தல் , எண்ணெய் 
ஆட்டுதல் , மூங்கில் வேலைகள் , செங்கல் அறுத்தல் 
போன்றவை இப்பகுதியில் நிகழும் முக்கிய தொழில் 
களாகும் . 

( Saiha ) இம்மாவட்டத்தின் 
தலைமை நகரமாகும் . இம்மாவட்டத்தின மக்கள் 
தொகை 66,420 ( 1981 ) . 

சு இரா . 


சைகா 


சீயமங்கலம் , வட ஆர்க்காடு மாவட்டத்தில் 
வந்தவாசி வட்டத்தில் உள்ளதோர் ஊர் . இவ்வூர் 
கட்டடக் கலைச் சிறப்புப் பெற்றதாகும் . சீயமங்கலத் 
தின் உண்மையான பெயர் சிம்மமங்கலம் ஆகும் . இது 
மருவி இப்போதைய பெயர் நிலைத்துவிட்டது . 
இங்குள்ள குடைவரைக் கோயில் முதலாம் மகேந்திர 
வர்ம பல்லவன் குடைவித்த கோயிலாகும் . இக்குடை 
வரையில் உள்ள கல்வெட்டில் இக்குடைவரையை 
இலலிதாங்குரன் என்னும் அரசன் குடைவித்தான் 
என்று கூறப்பட்டுள்ளது . 


ஆட்சி 


சீயகங்கன் : இவன் , கி.பி. 12 - ஆம் நூற்றாண 
டில் சோழ நாட்டில் வாழ்ந்த ஒரு சிற்றரசன் . கங்க 
மரபினனான இவன் மூன்றாம் குலோத்துங்கன் 
( கி.பி. 1178-1216 ) காலத்தில் சோழநாட்டின் 
பகுதியில் சோழப் பேரரசுக்கு அடங்கிய நிலையில 

செலுத்தி வந்தான் . கங்க நாடு பற்றி 
அமைந்த தம் மரபுப் பெயரைத் தமக்குரிய பெய 
ராகக் கொண்டிருந்தாலும் தமிழ்மொழிமீது தணியா 
வேட்கை கொண்டவன் இவன் , சிறந்த வீரனாகவும் 
விளங்கினான் . கங்க மன்னர்கள பெருவீரர்கள் என் 
றும் , ஆற்றல் படைத்தவர்கள் என்றும் அகநானூறு 
( அகம் -44 ) கூறுகிறது . பழம்பெருமை வாய்ந்த 
குலத்தவனான இவனைப் பற்றிய செய்திகள் மெய்க் 
கீர்த்திகளில் வந்துள்ளன . அமராபரணன் என்றும் , 
கங்க குலோற்பவன் என்றும் இவன் குறிப்பிடப்பெறு 
கின்றான் . திருவேகம்பமுடையான் என்னும் சிறப்புப் 
பெயர் இவனுக்கு உண்டு என்பதைக் கல்வெட்டால் 
அறியலாம் . காஞ்சிபுரக் கல்வெட்டு ஒன்றில் இவன் 
தந்தை சோழேந்திர சிம்மன் எனக் குறிக்கப்பெறு 
கின்றான் . 

நன்னூல் என்னும் தமிழ இலக்கணம் எழக்காரண 
மாக இருந்தவன் இச்சீயகங்கனே . இவனது 

வனது வேண்டு 
கோளினபடியே பவணந்தி முனிவர் நன்னூலை ஆக்கி 
அளித்தார் . இதனை நன்னூல் சிறப்புப் பாயிரத்தால் 
அறியலாம் . அருங்கலை வாணனான இவன் 
குடியான கங்கர் குடி வழியினன் , கங்கர்குடி வழியினர் 
சமண சமயத்தைத் தழுவியோர் ஆவர் . சீயகங்கனும் 
சமணனே . நன்னூல் இயற்றிய பவணந்தியாரும் 
சமணரே . கங்கர்குடி குறித்து அகநானூறும் சிலப்பதி 
காரமும் செய்திகள தந்துள்ளன. 
சீயகங்கனின் 

மனைவி 

பெயர் அரியபிள்ளை 
யாகும் . இவ்விருவரும் குலோத்துங்கச் சோழன் 
காலத்தில் வாழ்ந்த செய்தி தென் இந்தியக் கல் 
வெட்டொன்றில் பொறிக்கப்பட்டுள்ளது . 


| 


வீரக் 


சீயமங்கலம் குடைவரைக் கோயில் 
இக்குடைவரைக் கோயில் அவனிபசன பல்லவேசு 
வரம் என்னும் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது . 
இக்குடைவரையின் முகப்பு மண்டபத்தில் முன் 
வரிசையில் இரண்டு தூண்களும் , பின் வரிசையில் 
இரண்டு தூண்களும் காணப்படுகின்றன . மண்டபத் 
தின் பின்னுள்ள கருவறையில் இலிங்கம் 
இதன் நுழைவாயிலின் இருபக்கமும் 

துவாரபாலகர் 
களின் சிற்பங்கள் காணப்படுகின்றன . 

இங்குள்ள 
சிவனின் புடைப்புச் சிற்பம் மிக அழகாகச் செதுக்கப் 
பட்டுள்ளது . சிவன் நடனமா நிலையில் ஒருகையில் 
நெருப்பும் , மற்றொரு கையில் கோடரியும் வைத் 


உள்ளது . 


சீயாட்டல் 


175 


துள்ளார் . அவரது தலைமுடி அவரைச் சுற்றிப்பரந்து 
காணப்படுகிறது . அவரது காலடியில் முயலகன் 
காணப்படவில்லை . அதற்கு மாறாகப் பாம்பு ஒன்று 
படமெடுத்த நிலையில் இசையைக் கேட்பதுபோல் 
செதுக்கப்பட்டுள்ளது . 

சு . இரா . 
சீயாட்டல் அமெரிக்காவின் சிறப்புப் 
நகரங்களுள் ஒன்று . இது வாசிங்டன் மாநிலத்தில் 
ஏழு குன்றுகளின் மீது அழகாகக் கட்டப்பட்டுள்ளது . 
இதைச் சுற்றியுள்ள மாவட்டத்திற்குக் கிங்கு 
மாவட்டம் ( King County ) என்பது பெயா . அம் 
மா நிலத்திலேயே மிகப் பெரிய சீயாட்டல் ( Seatle ) 
சிறந்த வாணிகத் தலமாகவும் , துறைமுகமாகவும் , 


பெற்ற 


அசைகள் தனித்து நின்றோ , ஒன்றும் பலவும் 
இணைந்து நின்றோ சீர் என்னும் உறுப்பு அமையும் , 
அசைகளை தேர் , நிரை , நேர்பு , நிரைபு என்று 
தொல்காப்பியம் கொண்டமையால் , அவற்றின் வழி 
அமையும் சீர்களின் எண்ணிக்கையில் வேறுபாடுகள் 
காணப்படுகின்றன . நன்னூல் தோன்றிய பின்னர் , 
இடைக்காலத்தில் தொல்காப்பிய எழுத்ததிகாரம் , 
சொல்லதிகாரம் ஆகியவற்றின் பயிற்சி 

ஓரளவு 
குறைந்தது . அவ்வாறே யாப்பருங்கலம் , யாப்பருங் 
கலக் காரிகை ஆகிய யாப்பியல் நூல்களும் அவற்றின் 
உரைகளும் தோன்றிய பின்னர்த் தொல்காப்பியச் 
செய்யுளியற் பகுதியின் பவித்சியும் குறைந்தது . 
அதனால் , அசை , சீர் போன்ற உறுப்புகளைச் சுருக்க 
மும் எளிமையும் கருதி , யாப்பருங்கலம் அல்லது யாப் 
பருங்கலக் காரிகை நூல்கனையே பெரும்பாலும் 
பின்பற்றிக் கொள்வாராயினர் . 


யாப்பருங்கலக் காரிகை சீரிலுள்ள அசைகனின் 
எண்ணிக்கை கொண்டு சீர்களை வகைப்படுத்துகிறது . 
ஓரசைச்சீர் 2 , ஈரசைச்சீர் 4 , மூவசைச்சீர் 8 , நால 
சைச்சீர் 16 ஆக , 30 சீர்கள் கொள்ளப்படுகின் றன . 
தேமா , புளிமா என அமைவன மாச்சீர் என்றும் , 
கருவிளம் , கூவிளம் என அமைவன வினச்சீர் என்றும், 
இவ்விரு வகைச் சீரும் அகவற்சீர் அல்லது ஆசிரிய 
உரிச்சீர் என்றும் கூறப்படும் . நேர் என முடியும் , 
மூவசைச்சீராகிய காய்ச்சீர் நான்கும் வெண்பா 
உரிச்சீர் எனவும், நிரை என முடியும் மூவசைச்சீரா 
கிய கனிச்சீர் நான்கும் வஞ்சி 

உரிச்சீர் எனவும் 
பெயர்பெறும் . தளை கொள்ளுங்கால் நேர் 
முடியும் நாலசைச்சீர் எட்டும் காய்ச்சீரோடு ஒத்தும் , 
நிறை என முடியும் 

தாலசைச்சீர் 

எட்டும் களிச் 
சீரோடு ஒத்தும் கொள்ளப்படும் . 


சீயாட்டல் 


ஒரு கைத்தொழில் நகரமாகவும் விளங்குகிறது . 
இங்குள்ள பல்கலைக் கழகம் மிகச் சிறப்பு வாய்ந்தது . 
ஆடைகள் உற்பத்தி , சிமிண்டு தயாரித்தல் , இயந்திரப் 
பொருள்கள் உற்பத்தி , கப்பல் கட்டுதல், விமான 
வேலை முதலிய பல தொழில்கள் இங்கு நடைபெறு 

அலாசுகாவில் கி . பி . 1897 - இல் தங்கச் 
சுரங்கம் 

கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு சீயாட்டலின் 
முக்கியத்துவமும் மக்கள் தொகையும் பெருகின . இதன் 
மக்கள் தொகை 493,846 ( 1980 ) . 

தெ . பா . 


கின்றன . 


நான் 


வாய்பாடு கூறுங்கால் ஓரசைச்சீதில் நேர் 
என்றும் , நிரை மலர் என்றும் கூறப்படும் . ஈரசைச் 
சீர்களில் மாச்சீர் இரண்டும் தேமா புளிமா என்றும் , 
விளச்சீர் இரண்டும் கூவினம் கருவினம் 

என்றும் 
பெயர் பெறும் . மூவசைச் சீர்களில் நேர் என முடியும் 
நான்கு சீர்களும் , 

, 

தேமாங்காய் , புவிமாங்காய் , 
கூவிளங்காய் , கருவிளங்காங் 

என்றும் , 
என முடியும் தான்கு 

சீர்களும் 

தேமாங்கனி 
புளிமாங்கனி, கூவீனங்கனி , கருவிளங்கனி 
றும் கூறப்படும் . ஈரசைச் 

சீர்களோடு 
தண்ணிழல் , நறும்பூ , நறுநீழல் ஆகியவற்றைத் 
தனித்தனிக் கூட்டி உறழ்ந்தால் , தேமாந்தண்பூ புளி 
மாந்தண்பூ , தேமா நறுநிழல் , புளிமா நறுநிழல் முத 
லான நாலசைச் சீர்கள் பதினாறும் கிடைக்கும் , 

ஓரசைச்சீர் பெரும்பாலும் வெண்பாவின் ஈற்றில் 
வரும். பொதுச்சீர் எனப்படும் . நாவசைச்சீர் வெண் 


சீர் : இது செய்யுள் உறுப்புகளுள் ஒன்றன் பெய 
ராகும் . முப்பத்து நான்காகக் கூறப்படும் செய்யுள் 
உறுப்புகளுள் சீர் ஒன்று என்பதனைத் தொல்காப்பி 
யம் , யாத்த சீரே அடியாப் பெனாஅ என்னும் 
செய்யுளியல் நூற்பாப் பகுதியில் ( தொல் , சொல் , 
செய் .1 ) குறிப்பிட்டுள்ளது . செம்மை , ஒழுங்கு , அழகு 
முதலிய பொருள்களின் அடிப்படையில் சீர் என்னும் 
பெயர் அமைந்துள்ளது . சீராவது , 

அசை என்னும் 
உறுப்பினால் ஆக்கப் பெற்றுத் தளை 

என்னும் 
உறுப்பிற்குக் காரணமாக அமைவது என்று பிற்கால 
இலக்கண ஆசிரியர்கள் விளக்கியுள்ளார்கள் . 


தண்பூ , 


சீர்காழி 


176 


சீர்காழி 


பாவில் இடம் பெறாது . மேலும் , அச்சீர் ஆசிரியம் , 
கலி ஆகிய செயயுட்களில் குற்றுகரம் வந்தாலல் 
லது வாராது ; வஞ்சிப்பாவில் குற்றுகரம் வாராமலும் 
இடம்பெறும் . அங்கு ஓரடியில் இரண்டு நாசைலச்சீர் 
வருதலும் உண்டு . 


சிவமூர்த்தியினை வேறெங்கும் காணல் அரிது . மேலே 
யுள்ள அடுத்த தலத்திற்குச் சென்றால் சட்டநாத 
சுவாமியை வழிபடலாம் . இறைவனுக்கு வழிபாட்டு 
வேளையில் புனுகுச் சட்டம் 

சாத்தப்படுவதால் 
" சட்டநாதர் என அழைக்கப்படுகிறார் . 


தேமா புளிமா என்னும் நேரீற்று 

இயற்சீர் 
இரணடும் , விளங்கனி என்னும் நிரை நடுவாகிய 
வஞ்சி உரிச்சீர் இரண்டும் கலிப்பாவில் வாரா . நிரை 
நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் இரண்டும் ஆசிரியப்பாவில் 
டம்பெற மாட்டா . 

அ.மா.ப. 


உலகை 


இத்தலம் மூர்த்தி , தலம் , தீர்த்தம் என்னும் 
மூவகைச் சிறப்பினையும் பெற்று விளங்குகிறது . இங் 
இருபத்திரண்டு தீர்த்தங்கள உளளன . ஊழிக்காலத் 
தில் உலகமெல்லாம் நீரினுள் மூழ்கிய பினனும் இத் 
தலம் அழியாதிருந்தது . அப்போது சிவபெருமான் 
உமையம்மையுடன் தோணியின் மீதமர்ந்து 
மீண்டும் படைத்தார் என்கிறது புராணம் . தரும 
வடிவமான 

விடையே சிவபெருமான் வாகனம் . 
விடையே தோணியாகிறது . அறத்தோணியின் மீத 
மர்ந்து அம்மையப்பன் அருளாட்சி செய்கிறார் . உல 
கைச் சுற்றிக் கிடக்கும் பெருங்கடல் ஊழிககாலத்தில 
பொங்கி எழுந்து 

அண்டத்தையே அழித்தபோது 
உமாமகேசுவரர் பிரணவத்தையே தோணியாகக் 
கொண்டு கடலில் மிதந்து வந்தார் . வந்தவர் , இத் 
தலத்தில் தங்கியதால் தோணியப்பர் என அழைக் 
கப்பட்டார் எனற கதையும் வழங்குகிறது . 


சீர்காழி தேவாரப்பாடல் பெற்ற தலங்களுள 
ஒன்று . இது தஞ்சை மாவட்டத்தில் மயிலாடுதுறை 
வட்டத்தில் உள்ளது . சென்னையிலிருந்து 260 கி.மீ. 
தூரத்தில் சென்னை- இராமேசுவரம் தொடர் வண் 
டித் தடத்தில் அமைந்துள்ளது . பிரமபுரம் வேணு 
புரம் எனத் தொடங்கும் வெண்பா இவ்வூருக்குரிய 
பன்னிரு பெயர்களையும் தொகுத்துக் 

கூறுகிறது . 
அவை , 

பிரமபுரம் , வேணுபுரம் , புகலி , வெங்குரு , 
தோணிபுரம் , பூந்தராய் , சிரபுரம் , புறவம் , சணபை 
நகர் , காழி , கொச்சைவயம் , திருக்கழுமலம் 
என்பனவாகும் . இப்பெயர்களோடு சங்க நிதிபுரம் , 
பதும நிதிபுரம் , சிவாசாரிய புரம் , உமாபதிபுரம் , கிரி 
புரம் , சிவன் முத்திபுரம் , எழுகூற்றிருக்கைப் பதி 
மாலைமாற்றுப்பதி , குய்யகாசி முதலிய பல 

பெயா 
களும் இத்தலத்திறகு வழங்குகின்றன . கழுமலை ஆறு 
இவ்வூரைச் சுற்றிச் செலகிறது . சீர்காழியில நானகு 
தேர்வீதிகளைச் சுற்றிப் பிடாரியின் பெயரிலமைந்த 
நான்கு நெடுந் தெருக்கள் உள்ளன . 

கோயிலமைப்பு நான்குபுறமும் வாயில்களும் 
இராசகோபுரங்களும் உடையது .இக்கோயிலில் மூன்று 
பகுதிகள் உள்ளன . பெரிய பகுதியில் தோணியப்பர் , 
சட்டநாதர் சந்நிதிகளும் , வடக்குப் பகுதியில் திரு 
நிலைநாயகி கோயிலும் , அதன்முன பிரமதீர்த்தமும் 
அமைந்துள்ளன . இக்குளத்தின் தென்பகுதியில் 
ஓர் அழகிய வளைவு உள்ளது . இவ்விடத்திலதான் 
சம்பந்தருக்கு இறைவி ஞானப்பால அருளினார் என் 
பது கூறப்படுகிறது . இரண்டு கோயில்களுக்கும் இடை 
யில் மேலைக் கோடியில் திருஞானசம்பந்தருக்குத் 
தனிக்கோயில் உண்டு . 
இத்தலத்தில் திருத்தோணியப்பரும் 

சட்டநாத 
ரும் உறையும் கட்டு மலையை மாடக்கோயில் என்பர் . 
தரையிலிருந்து உயரத்தில் இருப்பதோடு , மேன்மாடத் 
தில் தெய்வ சந்நிதிகளையும் கொண்டுள்ளது . தோணி 
யப்பர் உமா மகேசுவரராக , பெரியநாயகி சமேத பெரிய 
நாயகராகச் சுதை வடிவில் மலைமீது எழுந்தருளி 
யுள்ளார் . இங்குள்ளது போன்ற பெரிய சுதை வடிவச் 


இத்திருக்கோயில் தருமபுர ஆதீன நிருவாகத் 
திலுள்ள 27 தலங்களுள் ஒன்று . இத்தலத்தில் குரு , 
இலிங்கம் , சங்கமம் ஆகிய மூவடிவிலும் இறைவர் 
எழுந்தருளியுள்ளார் . பிரமபுரீக வரர் இலிங்க வடிவம் , 
தோணியப்பர் குரு வடிவம் , சட்டையப்பர் சங்கம 
வடிவம் . மேலும் இம்மூவரும் மூவேறு பொருளில் 
அமைந்த மூர்த்தங்கள் . பிரமபுரீசுவரர் சிலாமூர்த்தம் , 
தோணியப்பர் சுதை மூர்த்தம் , சட்டையப்பர் மர 
மூர்த்தம் . திருஞான சம்பந்தரின் திருமணக்கோல 
உருவம் இக்கோயிலில் உள்ளமை தனிச்சிறப்பாகும் 


| 


திருவிழாக்கள் பல நடந்தாலும் , சித்திரையில் 
நடக்கும் திருமுலைப்பால திரு நாள தனிச் சிறப்புடை 
யது . இது சம்பந்தர் ஞானப்பால் உண்ட விழாவாகும் . 
ஞான சம்பந்தரைத் தொடர்ந்து இசையை வழிவழி 
யாக வளர்ப்பவர்கள் பலர் இத்தலத்தில் தோனறி 
யுள்ளனர் . 

இத்தலத்தின் சிறப்புகளைப் பெரியபுராணம் 
விரித்துரைக்கிறது . திருஞான சம்பந்தர் , மச்சுச் 
செட்டியார் , சீர்காழிச் சிற்றம்பல நாடிகள் , காழி 
கண்ணுடைய வள்ளல் , சீர்காழி மறைஞான சம்பந் 
தர் , அருள் நந்தியார் , சண்பை ஞானப்பிரகாசர் , 
முத்துத் தாண்டவர் , மாசிலாமணி தேசிகர் , சிதம்பர 
நாத முனிவர் , அருணாசலக் கவிராயர் முதலியோர் 
இத்தலத்தில் பிறந்து , வளர்ந்து , வாழ்ந்து , இத்தலத் 
திற்குப் பெருமை சேர்த்தார்கள் . 


சீரங்கப்பட்டணம் 


177 


சீராநெவாடா 


சீரங்கம் :காண்க : திருவரங்கம் . 


இத்தலத்தைப் பாடிய சான்றோர்கள் திருநாவுக் 
கரசர் , சுந்தரர் , மாணிக்கவாசகர் , நம்பியாண்டார் 
நம்பி , பட்டினத்தடிகள் , அம்பலவாணக் கவிராயர் , 
சேக்கிழார் , அருணகிரிநாதர் , மீனாட்சி சுந்தரம் 
பிள்ளை ஆகியோராவர் . 


வளர 


சீரசு உரோமானிய சமயத்தில் வணங்கப்படும் 
முதன்மையான தாய்த் தெய்வங்களுள் ஒன்று . உண 
வுப் பயிர்கள் செழித்து 

இத்தெய்வத்தை 
உரோமானியாகள் சிறப்பாக வழிபட்டனா .. சீரசு 
( Ceres ) தெய்வத்தைத் தனியாகவோ , தீலசு ( Telus ) 
என்னும் புவித் தாய்த் தெய்வத்துடன் இணைத்தோ 
வழிபடும் மரபினை இவர்கள் கொண்டிருந்தனர் . 


இந்நகர் இராசராச வளநாட்டுத் திருக்கழுமல 
நாட்டுப் பிரமதேசம் திருக்கழுமலம் எனக்கல்வெட் 
டில் குறிக்கப்பெற்றுள்ளது . அக்காலப் பழக்கவழக்கங் 
கள் , நில அளவை முறைகள் , தலம், மூர்த்தி அமைப்பு 
கள் , கோயிலுக்கு மன்னர்கள் அளித்த நிவந்தங்கள் 
முதலியவற்றை இங்குள்ள கல்வெட்டுகள் குறிப்பிடு 


கின்றன . 


ச.மெ. 


எனக் 


சீரங்கப்பட்டணம் கருநாடக மாநிலத்தில் 
மாண்டியா மாவட்டத்தில் உள்ளதோர் ஊர் . மைசூரி 
லிருந்து வடக்கில் காவிரி 

ஆற்றின் நடுவில் தீவு 
போன்று அமைந்துள்ள இவ்வூர் வரலாற்றுச் சிறப்புப் 
பெற்ற ஊராகும் . இங்கு அரங்கநாதரின் கோயி 
லொன்று இருப்பதால் சீரங்கப்பட்டணம் 
கூறப்படுகிறது . இக்கோயில் கி.பி. 12 - ஆம் நூற்றாண் 
டுக் கோயிலாகும் . மைசூர் அரசர்களின் தலைநகர 
மாச விளங்கிய இவ்வூர் மதில்களால் சூழப்பட்டது . 
ஐதர் அலி , திப்பு சுல்தான் போன்ற 

அரசர்களின் 
தலைநகரமாகவும் இது விளங்கியது . ஆங்கிலேயர்கள் 
இந்நகரை அழித்ததன் விளைவாக அவர்கள் ஆங்கி 
லேயர்களுடன் ஓர் உடன்படிக்கை செய்ய நேர்ந் 
தது நான்காம் மைசூர்ப் போரில் இவ்வூர் கி.பி. 1799 
இல் முழுவதுமாக ஆங்கிலேயரின் வசம் 

வந்தது . 
திப்பு சுல்தான் இப்போரில் கொல்லப்பட்டார் . 


சீரசு தெய்வம் 


இவ்வூருக்கு இன்று பெருமளவில் சுற்றுலாப் பயணி 
கள் வருகை புரிகின றனர் . இங்குள்ள 

கி.பி .17 - ஆம் 
நூற்றாணடைச் சார்ந்த இந்து 

கோயிலகளையும் 
திப்பு சுல்தானால் கட்டப்பட்ட மசூதியையும் அவர் 

டக்காலத்தில் தங்கியிருந்த அரண்மனையை 
யும் காணப் பயணிகள் வருகின்றனர் . இவ்வரண்மனை 
தாரியா தௌலத்து ( The Daria Daulat ) எனக் கூறப் 
படுகிறது . இதனுள் பல அழகிய ஓவியங்கள உள்ளன . 
போர் ஓவியங்களும் ஊர்வல ஓவியங்களும் இவற்றுள 
குறிப்பிடத்தக்கவையாகும் . அரண்மனைக்கு அருகில 
செந்தோட்டம் ( RedGarden ) ஒன்று உள்ளது . 
இலால் பாகு (LalBagh ) எனக் கூறப்படுகிறது . இங்கு 
இரண்டு சுல்தான்களின் கல்லறைகள் உள்ளன . சீரங் 
கப்பட்டணத்தீவிற்கு அருகில் பல்வேறு சிறு தீவுகள் 
உள்ளன . அவற்றுள் குறிப்பிடத்தக்கது அரங்கநாதர் 
திட்டு . இது பறவைகளின் சரணாலயமாகும் . இங்குப் 
பல்வேறு பறவைகள் உள்ளன . சீரங்கப்பட்டணத் 
தின் மக்கள்தொகை 18137 ( 1981 ) . 

சு.இரா . 


தொடக்க காலத்தில் உரோமானியர் இத்தாய்த் 
தெய்வத்தின் மகிமையைக் குறைக்கும் பொருட்டு 
திமத்தர் ( Demeter ) எனனும் கடவுளைப் பல பகுதி 
களில் வழிபட்டனர் . ஆனால் சிபிலைன் ( Sibyline ) 
என்னும் சமய நூலின் கருத்திற்கேற்பச் சீரசு , இலி 
பர் ( Liber ) போன்ற வழிபாட்டு மரபுகளை மீண்டும் 
மேற்கொள்ளத் தொடங்கினர் . இத்தெய்வ மரபுகள் 
கி மு . 493 - இல் அவண்டைன் குன்றில் 

( Aventine 
Hill ) கட்டிய கோயிலில் விளக்கப்பட்டுள்ளன . இக் 
கோயிலின் சிறந்த கலைப்பொருள்கள் கி.மு. 31 - இல் 
ஏற்பட்ட தீ விபத்தால் சேதமுற்றன . 

அதன்பின் 
அகசுடசு ( Agustus ) என்பவரால் 

அவை மீண்டும் 
புதுப்பிக்கப்பட்டன . 

சீராநெவாடா அமெரிக்காவில் உள்ள மலைத் . 
தொடர் . கலிபோர்னியா மாநிலத்தின் கிழக்குப் 
பகுதியில் உள்ள சீராநெவாடா ( Sierra Nevada ) 
மலைத்தொடரின் நீளம் 645 கி.மீ. அகலம் 65 முதல் 
130 கி.மீ. இதன் குன்றுகளில் மிகப்பெரிய குன்றான 


சீ.ப. 


வா . க . 9 - 12 


| 


- 


சீலம் ஆறு 


178 


சீலாந்து 


விட்னி ( Whitney )யின் உயரம் 4,420.7 மீ . இம்மலைத் 
தொடரின் இடையே உள்ள ஒரு கணவாய் 2162 மீ . 
வரை மேல்மட்ட முடையது . இதன் வழியாகவே , 
கி.பி. 1800 - ஆம் ஆண்டளவில் ஆயிரக்கணக்கான 
மக்கள் புலம் பெயர்ந்து உட்புகுந்தனர் . சீராநெவா 
டாவின் இயற்கைக் காட்சி மிகவும் காணத்தக்க 
பேரழகுடையது . 


து கடல் வாணிபத்துக்குக் புகழ் பெற்ற மாநிலம் . 
இது 2,700 கி.மீ. பரப்பளவு உள்ளது . புவியியல் 
அமைப்பில் சீலாந்து முக்கியமானது . 

பெல்சியம் 
நாட்டின் எல்லைப்பகுதியில் இம்மாநிலம் அமைந் 
துள்ளது . கடல் உள்ளே புகுந்ததால் , சீலாந்தின் பல 
பகுதிகள் காலப்போக்கில் கடலில் மூழ்கிவிட்டன . 
எனினும் , கடல் ஆதிக்கத்திலிருந்து சீலாந்து ( Zeeland ) 
தப்பித்து வருவதால் , நான் போராடுகிறேன் , நான் 
வெற்றிபெறுகிறேன் என்ற பழமொழியும் அந் 
நாட்டில் வழங்குகிறது . 


இதே பெயரை உடைய ஒரு மலைத்தொடர் 
தெற்கு இசுபெயின் ( Spain ) நாட்டில் உள்ளது . 

தெ.பா. 


வெள்ளம் பெருக்கெடுத்து இம்மாநிலத்தை அழிக் 
கும் நிலையும் அடிக்கடி ஏற்படுவதுண்டு . வெள்ளப் 
பெருக்கால் ( 1953 ) 1,800 மக்களுக்கு மேல் உயிரிழந்த 
னர் . பொருட்சேதம் அதிகம் ஏற்பட்டது . கடல் 
உள்ளே புகுந்துவிடாமல் தடுக்கத் தடுப்புச் சுவர் தச்சு 
( Dutch ) அரசாங்கத்தினால் எழுப்பப்பட்டுள்ளது . 
இதனால் , சீலாந்து மாநிலத்தின் சமூக , பொருளா 
தாரத் துறைகளில் கணிசமான முன்னேற்றம் ஏற் 
பட்டுள்ளது . கட்டப்பட்டுள்ள புதிய பாலங்கள் மூலம் 
சீலாந்து மாநிலமானது , மத்திய ஆலந்து , உரோட்டர் 
டாம் { Rotterdam ) பகுதியோடும் மற்ற தீவுகளோடும் 
ணைக்கப்பட்டுள்ளது . 


சீலம் ஆறு பஞ்சாபு மாநிலத்தில் பாய்கின்ற 
ஐந்து ஆறுகளுள் ஒன்று . இவ் ஆறு ( Thelum ) பாகி 
சுத்தானிலும் பாய்கிறது . இது வெர்னாகு ( Vermag ) 
என்னும் இடத்தில் ஊற்றாகத் தோன்றுகிறது . வெர் 
னாகு சம்மு காசுமீரப் பகுதியில் அமைந்துள்ளது . 
இந்த ஆறு பீர்பஞ்சால் மலைத்தொடரின் சரிவுகனில் 
ஓடி , காசுமீரில் நுழைந்து , வடமேற்காக வளைந்து 
செல்கிறது . பின்னர் அனந்துனாக்கு , சிரீநகர் வழி 
யாக ஓடி ஊலர் ஏரியில் ( Wular Lake ) கலக்கிறது . 
ஊலர் ஏரியிலிருந்து பீர்பஞ்சால் மலைத்தொடரைச் 
சோபூர் ( Sopur ) என்னுமிடத்தில் கடந்து 

இரண் 
டாகப் பிரிந்து செல்சிறது . ஆசாது காசுமீரின் தலை 
நகரமான முசபராபாத்தில் கிசன் கங்கை ( Kishan 
Ganga ) ஆற்றுடன் கலந்து தெற்கில் வளைந்து 
சென்று ஆசாத்துக் காசுமீரின் கிழக்கு எல்லையாக 
விளங்குகிறது . பின்னர்ப் பாகிசுத்தானின் தென்பகுதி 
யில் பாய்ந்து செல்கிறது . சிவாவிக்குக் 

குன்றுகளில் 
ஊடுருவிப் பாயும் சீலம் ஆறு மங்கலா ( Mangala ) 
என்ற இடத்தில் வண்டல் மண் 

சமவெனியை உரு 
வாக்கியுள்ளது . இச்சமவெளியில் பழங்கால மண்ண 
டுக்குகளில் மனித நாகரிகத் தடயங்களும் விலங்கினப் 
புதைபடிவங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன . பாகிசுத் 
தானில் உள்ள சீலம் நகரில் இந்நதி தென்மேற்காகத் 
திரும்பிக் குசாபு ( Khushab ) என்னும் இடத்திற்குச் 
செல்கிறது . அங்கிருந்து மீண்டும் தெற்கே வளைந்து 
சீனாபு ( Chenab ) ஆற்றுடன் திரிம்மு ( Trimmu ) என்ற 
இடத்தில் இணைகிறது . சீலம் ஆற்றின் நீளம் ஏறக் 
குறைய 750 கி.மீ. ஆகும் . சீலம் மாவட்டம் ஒன்றும் 
பாகிசுத்தானில் உள்ளது . 


சீலாந்து 

தச்சு 

நாட்டின் ஐந்தாவது சிறிய 
மாநிலம் , மக்கள் தொகையும் குறைவு . தொழிற்சாலை 
கள் அதிகம் இல்லை . பெரிய நகரங்களும் கிடையா . 
பிளசிங்கு ( Flushing ) என்ற நகரில் 40,440 மக்கள் 
வாழ்கின்றனர் . கப்பல் கட்டும் தொழிற் சாலைகள் 
உன்னன . மிடில்பர்கு ( Middle 

( Middle Burg ) என்ற 
நகரம்தான் சீலந்தின் தலைநகர் ஆகும் . கோயசு 
( Geos ) என்ற சிறு நகரம் கல்வித் துறையில் முன் 
னேற்றம் அடைந்துள்ளது . 

வாணிபம் 
சிறந்து விளங்குகிறது . தெர்னியூசென் ( Terneuzen ) 
என்ற நகரில் பல தொழிற்சாலைகள் உள்ளன . 


ங்கு 


களை 


சீலம் ஆறு வேளாண்மைக்குப் பெரிதும் பயன்படு 
கிறது . நீர்மின் சக்தியும் எடுக்கப்படுகிறது . இந்த ஆற் 
றின் குறுக்கில் மங்கலா அணை கட்டப்பட்டுள்ளது . 

சு.இரா . 


கெண்டு - தெர்னெசென் ( Ghent Ternesen ) 
கால்வாய் இம்மாநிலத்தின் பொருளாதாரத்திற்கு 
ஏற்ற வகையில் போக்குவரத்துக்குப் பயனபடுகிறது . 
சீலாந்து மாநிலம் வேளாண்மையில் மிகவும் முன் 
னேறியுள்ளது . புதிய முறை வேளாண் 

கருவி 
உபயோகித்து , 

உற்பத்தியினைப் 
பெற்று முன்னேறும் மாநிலம் இது . கோதுமை . 
பார்லி , ஓட்சு , உருளைக்கிழங்கு , வெங்காயம் மற்றும் 
பல்வேறு தானியங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய் 
யப்படுகின்றன . மற்ற மாநிலங்களுக்கும் அனுப்பப் 
படுகின்றன . 


சீலாந்து : நெதர்லாந்து நாட்டின் தெற்குப் 
பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்தின் பெயர் சீலாந்து . 


சீவகசிந்தாமணி 


179 


சீவகசிந்தாமணி 


சீலாந்து மாநிலத்தில் மிகச் சிறந்த , வலிமையான 
குதிரைகளை வளர்க்கின்றனர் . இக் குதிரைகள் மிக 
வும் புகழ்வாய்ந்தவை . 


பழத் 

தோட்டங்களுக்குப் பெயர்போனது 
சீலாந்து மாநிலம் . இரண்டாம் உலகப் போரினால் 
இந்த மாநிலம் 

பலத்த சேதமுற்றது . மக்களின் 
கடும் உழைப்பால் , நிருமாணப் பணிகளின் மூலம் 
பொருளாதாரத் துறையில் நல்ல முன்னேற்றத்தினை 
இம் மாநிலம் அடைந்துள்ளது . 


கிறான் . கட்டியங்காரன் கொடியவன் . அவன் திடீ 
ரென அரசனைத் தாக்கி அவனைக் கொல்கிறான் . 
அப்போது கருவுற்றிருந்த அவன் மனைவி 

விசயை 
மயிற்பொறி என்னும் வானவூர்தியின் 

துணையால் 
அரணமனையிலிருந்து தப்பி வெளியேறுகிறாள . விண் 
வழியாகச் சென்ற மயிற்பொறி ஒரு சுடுகாட்டில 
இறங்குகிறது . அங்கு விசயை ஒரு மகனை ஈன்றெடுக் 
கிறாள . இறந்த தன மகன் உடலைப் புதைப்பதற 
காகக் கந்துக்கடன என்ற வணிகன் அச் சுடுகாட் 
டிற்கு வருகிறான் . அவனைக் கண்ணுற்றதும் விசயை 
குழந்தையைத் தனியே தரையில் கிடத்தி ஒரு மரத 
தின் பின் மறைந்து கொள்கிறாள் . விசயையின குழந் 
தையைக் கந்துக் கடன் காண்கிறான் . அவன் மிகவும் 
மகிச்சியடைந்து குழந்தையைத் 

வீட்டிற்கு 
எடுத்துச் 

அதற்குச் சீவகன் 
பெயரிட்டு வளர்த்து வருகிறான் . 


இங்கு 1953 - இல் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தினால 
அடைந்த சேதத்தினைக் கணக்கிட்டு வெள்ளத்தினைத் 
தடுத்திடப் பல பெரிய அணைகள் கட்டப்பட்டுள்ளன . 
பண்ணைகள் செழிப்பாக உள்ளன . 


தன் 


சென்று 


என்று 


தன் 


உணமை 


மீன்பிடி தொழிலில் புதிய முறைகள் புகுத்தப 
பட்டுள்ளமையால , மிகவும் இலாபகரமான தொழி 
லாக உள்ளது . புரூன்னிசே ( Brunnese ) , பிலிப்பைன 
( Philippine ) என்ற இரண்டு கிராமங்கள மீன பிடித் 
தல் தொழிலில் மிகவும் முன்னேறியுள்ளன . 

இந்த மாநிலத்தின் பக்கத்தில் அழகிய கடற் 
கரைப் பகுதிகள் இயற்கையாகவே அமைந்திருப்ப 
தால் வெளிநாட்டவர் ஓய்வு எடுக்க இப்பகுதிக்கு 
ஏராளமாக வருகின்றனர் . 

சீலாந்து மாநிலத்தில் , முக்கிய இடங்கள் இருப்புப் 
பாதைகள் மூலம் நன்கு இணைக்கப்பட்டுள்ளதால 
பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக உள்ளது . 

தா.எ. 
சீவகசிந்தாமணி தமிழ்ப் பெருங் காப்பியங் 
களுள் ஒன்றாகும் . இதனை இயற்றியவர் திருத்தக்க 
தேவர் . இவர் ஒரு சமணத் துறவி . இவர் 

சோழ 
நாட்டில் கி.பி. 10 - ஆம் நூற்றாணடில் வாழ்ந்த 
வராவர் . 


சீவகன் ஓர் அழகு மிக்க இளைஞனாக 

வளர் 
கிறான் . அவன ஆசிரியர் அச்சணந்தி என்பவரிடம் 
பல கலைகளையும் பயின்று தேர்ச்சி 

பெறுகிறான ; 
அவரிடமிருந்து 

வரலாற்றையும் 
அறிகிறான் ; தன் தந்தையைக் கொன்ற கட்டியங் 
காரனை எதிர்த்துப் போரிட விரும்புகிறான் . 
ஓராண்டு வரை கட்டியங்காரனை எதிர்க்கக்கூடாது 
என்ற வாக்குறுதியை அச்சணந்தி ஆசிரியர் சீவகனிட 
மிருந்து பெறுகிறார் . 


மகளைச 


| 


என்ற 


என்ற 


-- 


இக் காப்பியம் நாமகள் இலம்பகம் முதல் முத்தி 
இலம்பகம் ஈறாகப் பதின்மூன்று இலம்பகங்களையும் 
3145 விருத்தப்பாக்களையும் கொண்டுள்ளது . 


காந்தருவதத்தை எனற வித்தியாதா 
சீவகன் யாழ்ப் போட்டியில் வென்று திருமணம் 
செய்து கொள்கிறான் குணமாலை 

அழகு 
மிகக நங்கையை அசனிவேகம் 

பட்டத்து 
யானையிடமிருந்து சீவகன் காப்பாற்றுகிறான் . தன 
னைக் காப்பாற்றிய சீவகன் மீது குணமாலை காதல 
கொள்கிறாள . அவளுடைய பெற்றோர்கள் அவளை 
அவனுக்குத் திருமணம் செய்து 

கொடுககிறாாகள . 
தன பட்டத்து யானையைச் சீவகன் அடக்கிய செய் 
தியைக் கட்டியங்காரன் அறிந்து சீற்ற முறுகிறான் ; 
சீவகனைச் சிறை செய்யும் படி கட்டியங்காரன 
ஆணையிடுகிறான . கட்டியங்காரனின் வீரர்கள் சீவ 
கனைச் சிறை செய்யும்போது சீவகனின் நண்பனான 
சுதஞ்சணன் என்ற வித்தியாதரன வீரர்களிடையே 
குழப்பம் விளைவித்து அவர்கள் அறியாமல சீவகனைத் 
தன நாட்டிற்குத் தூக்கிச் செலகிறான் . பினபு சீவ 
கன பல நாடுகளுக்கும் செலலுதற்குரிய வழிகளைக 
கூறி அவனுக்கு விடை கொடுத்து அனுப்புகிறான . 

சீவகன் பல்லவ நாடு செல்கிறான் . அங்கு மன் 
னன் மகள் பதுமை என்பவள் பாம்பால் 

கடியுண்டு 
உணர்விழந்திருப்பதை அறிந்து சீவகன 
சென்று , பதுமையின் உடலினின்றும் விடத்தை நீக்கி 


சீவகசிந்தாமணி ஏமாங்கத நாட்டு இளவரசனா 
கிய சீவகனின் கதையைக் கூறுகிறது . சச்சந்தன் என் 
பவன் ஏமாங்கத நாட்டு மன்னனாவன் . அவன தன் 
மாமன் மகள் விசயையைக் காதலித்துத் திருமணம் 
செய்து கொள்கிறான் . அவள் பால் தான் கொண்ட 
ஆராக் காதலினால் அவளை ஒருகணமும் அவனால் 
பிரிந்திருக்க இயலவில்லை . எனவே தன் 

நாட்டின் 
ஆட்சிப் பொறுப்பைத் தன் முதலமைச்சனாகிய 
கட்டியங்காரனிடம் ஒப்படைத்து முழுநேரமும் சச்சந் 
தன் தன் மனைவியோடு இன்பப் பொழுது போக்கு 


விரைந்து 


வா.க 9 


12 அ 


சீவகசிந்தாமணி 


180 


சீவகசிந்தாமணி 


பெரு நன்மை பயக்க வல்லது என்பது எப்பிகூரசின் 
கொள்கையாகும் . உண்மையும் தூய்மையும் வாய்ந்த 
இவ்வுலக இன்பமே மனித வாழ்க்கையின் முடிவாக 
வும் அவர் கொண்டார் . ஆனால் 

ஆனால் சிந்தாமல் 

தாமணி ஆசி 
ரியர் ஆன்மா பெருநிலை எய்துதற்கு இவ்வுலக 
இன்பத்தினை ஒருவழியாகக் கொள்கிறார் . இவ் 
வுண்மையை விளக்குதற்குச் சீவகன் கதை மிகவும் 
பொருத்தமுடையதாகும் . 


மணம் 


உணர்வு பெறும்படி செய்கிறான் . பதுமை அவனைக் 
கண்டதும் அவன்பால் காதல் கொள்கிறாள . பிறகு 
இருவருக்கும் திருமணம் நிகழ்கிறது . அடுத்து , சீவ 
கன் தக்க நாட்டின் 

தலை நகராகிய கேமமாபுரம் 
செல்கிறான் . அங்குச செல்வமிக்க வணிகன் மகள் 
கேமசரி என்பவளைக் கண்டு திருமணம் புரிந்து கொள் 
கிறான் . கேமமாபுரத்திலிருந்து அவன் மத்திமதேயம் 
சென்று கனகமாலை என்ற இளவரசியை 
செய்து கொள்கிறான் . பின்பு தண்ட காரண்யத்தில் 
முதன் முதலாகத் தன் தாய் விசயையைச் சந்திக் 
கிறான் . தன் மாமன கோவிந்தன் துணை கொண்டு 
கட்டியங்காரனை எதிர்த்துத் தன் நாட்டை மீட்கும் 
படி அவள் சீவகனுக்கு அறிவுறுத்துகிறாள் . அவ்வாறே 
செய்வதாகச் சீவகன் உறுதி கூறி , ஏமாங்கத 
டின் தலைநகராகிய இராசமா புரத்திற்குத் திரும்பு 
கிறான் . வழியில் பேரழகு வாய்ந்த பாவையாகிய 
விமலை என்பவளை எதிர்ப்பட்டு அவளைத் 
மணம் செய்து கொள்கிறான் . ஆடவர்பால் மிகவும் 
வெறுப்புக் கொண்டிருக்கும் சுரமஞ்சரி என்பவளைச் 
சீவகன் கிழவன் வேடம் பூண்டு தனக்கு இணங்குமாறு 
செய்து , பின்பு தன் உண்மை 

வடிவத்தை வெளிப் 
படுத்தித் திருமணம் புரிகிறான் . 


நாட் 


அவனால் 


படை 


உடனே 


தன் மாமன் கோவிந்தனின் 

உதவி 
கொண்டு சீவகன கட்டியங்காரனை எதிர்த்துக் கொல் 
கிறான் . பின்பு ஏமாங்கத நாட்டின் மன்னனாக முடி 
சூட்டிக் கொளகிறான் . 

அவனுடைய மாமன் 
கோவிந்தன் தன் மகள் இலக்கணையை அவனுக்குத் 
திருமணம் செய்து கொடுக்கிறான் . 

சீவகனின் அன்பும் அருளும் நிறைந்த ஆட்சியில் 
குடிமக்கள் அனைவரும் வாழ்க்கையில் வளமுற்று 
இன்ப வாழ்வு வாழ்கின்றனர் . சீவகனும் தன் மனைவி 
யர் எண்மரோடு முப்பது ஆண்டுகள் வாழ்க்கை 
பம் திளைக்கிறான் . பின்பு துறவு பூண்டு , கடுந்தவ 
மியற்றி ஈறிலா இன்பப் பேற்றை எய்துகிறான் . 


இவ்வுலக இன்பத்தை ஆரத் துய்த்த சீவகன் 
ஒருநாள் தன் மனைவியர் எண்மரோடும் சோலையில் 
உலாவச் செல்கிறான் . அங்குச் சோலைக் காவலன் 
மந்தியின் கையிலிருந்த பலாப்பழத்தைப் பிடுங்கிக் 
கொள்வதை 

அவன் கண்ணுறுகிறான் . இச்சிறு 
நிகழ்ச்சி அவன் மெய்யுணர்வு பெறச் செய்கின்றது .. 
வலி குன்றியவனை வலி மிக்கவன் வெல்ல 

முடியும் 
என்ஏற உண்மையினை அக்காட்சி அவனுக்கு உணர்த்து 
கிறது . மந்தியினும் சோலை காவலன் உடல் வனமை 
மிக்கவன் ; ஆகையினால் அதனிடமிருந்து பலாப் 
பழத்தை எளிதில் பிடுங்கிக் 

கொள்ள 
முடிந்தது என்றும் , தானும் கட்டியங்காரனை விட 
ஆற்றல் மிக்கவனாய் இருந்தமையால் அவனிட 
மிருந்து அரசியலைக் கைப்பற்றத் தன்னால் முடிந்த 
தென்றும் , தன்னைவிட வலிமையுடையவன் தோன் 
றின் தன்னாட்டினை அவனும் எளிதில் கைப்பற்றிக் 
கொள்ள இயலும் என்றும் சீவகன் எண்ணுகிறான் . 
இத்தடை 

கைய எண்ணங்கள் இவ்வுலக நிலையாமையை 
அவன் நன்குணருமாறு 

செய்கின்றன . 
அவன் இந்நிலவுலக வாழ்வை வெறுத்துத் துறவுபூண்டு , 
ஓராண்டுக் காலம் 

உச்சியின் கண் 

கடுந்தவ 
மியற்றி முத்தி எய்துகிறான் . 

சீவக சிந்தாமணி முழுமையும் இலக்கியச் சுவை 
யும் நயமும் எழிலும் மிளிர்கின்றன . அதன்கண 
இலக்கியக் கூறுகளில் தலைசிறந்ததாகிய உணர்ச்சிக் 
கூறு மிக்க ஆற்றலோடும் , பலவகைத் திறத்ததாயும் 
தரம் மிகுந்த தாயும் விளங்குகிறது . இவ்வுணர்சசியே 
காப்பியத்தின் இலக்கியத் தரம் சிறந்து விளங்கும் 
படியாகச் செய்துள்ளது . 

கனகமாலையிடமிருந்து விடைபெறுவதற்காகச் 
சீவகன் அவளிடம் செலகிறான் . அவனுடைய பிரிவைக் 
குறித்து அவள் பெரிதும் தனக்குள வருந்துகிறாள . 
பிரிவைத் தாங்கொணாது பெருமூச்செறிகிறாள . 
வருத்த மிகுதியால் அவளுடைய பெருமூச்சு மிகுந்த 
வெப்பத்தோடு வெளிப்பட்டு அதனால் அவள் கையி 
லிருந்த சிவந்த செங்கழுநீர் மலர் கருகி விடுகிறது . 

தனைக் கவிஞர் செங்கழுநீர் மலரினைக் கருங் 
குவளை மலராக ஆகும்படி செய்தாள் என்று கூறு 
கிறார் . 


மலை 


இன் 


* 


இவ் 


சீவகன் கதையின் பெரும்பகுதி அவ 
னுடைய காதல் செயல்களைப் பற்றியும் திரு 
மணங்களைப் பற்றியும் விளக்கமாகக் கூறுகி 

இத்தகைய கதையைத் திருத்தக்க தேவர் 
தம் காப்பியத்திற்குரிய கதையாக ஏன் தேர்ந்தெடுத் 
திருக்க வேண்டும் என்பது சிந்திக்கற் பாலது . 
வுலக இன்பத்தை முழுமையாகத் துய்க்கும் ஆன்மா 
நாளடைவில் பணப்பட்டு முடிவில் பெருநிலையை எய் 
தும் என்பது திருத்தக்கதேவரின் நம்பிக்கையாகும் 
எனலாம் . திருத்தக்க தேவரின் கொள்கை எப்பிகூரசு 
( Epicurus ) என்ற அதீனிய 

தத்துவ அறிஞரின 
( Athenian philosophe ) கொள்கையோடு ஒப்புநோக் 
கத் தக்கது . இவ்வுலகத்தின் இன்ப வாழ்க்கையே 


சீவகசிந்தாமணி 


181 


சீவகன் 


கையிற் , புள்ளாவிச் செங்கழுநீர் குவளை செய் 
தாள் புனை பூணாள் ( சிந்தா . 1887 ) இதனின்றும் 
அவளுடைய பிரிவுத் துன்ப மிகுதியை உணர முடி 
கிறது . 


( 2 ) உண்மை வீரமாவது எல்லாக் காலங்களிலும் 
நிலைகளிலும் அகிம்சை நெறியை மேற்கொண்டொழு 
குவதாகும் . 

( 3 ) மனிதனின் ஆன்மா நிறைவெய்தி உயர்வு 
பெறுதற்கு 

உணர்வு இன்றியமையாத 
தாகும் . 


ஆன்மிக 


இவை போன்று எஞ்ஞான்றும் பயன் தரத் தக்க 
பல வாழ்க்கை உண்மைகள் சிந்தாமணியில் நிறைந்து 
காப்பியத்திற்குப் பெருஞ் சிறப்புத் தந்து விளங்குகின் 
றன . 


சீவகனின் வித்தியாதர நண்பனாகிய சுதஞ்ச 
ணன் சீவகன் பல நாடுகளுக்கும் செல்லுதற்குரிய வழி 
களை விளக்கிக் 

கூறுகிறான் . வழியில் சீவகன் அடை 
தற்குரிய ஒரு நீண்ட நேரான வழியை அவன் குறிப் 
பிடுகிறான் . அந்நீண்ட நெறியில் நறுமணமிக்க அழ 
கான முல்லை மலர்களும் கத்திகை மலர்களும் வேறு 
பல மலர்களும் உதிர்ந்து நிறைந்திருக்கும் . அக்காட்சி 
மலர் மாலை வீழ்ந்து கிடப்பது போலத் லோன்றும் . 
கற்புடைய மகளிர் மனம்போல அவ்வழி நேராக 
அமைந்திருக்கும் . பூக்களிலுள்ள மகரந்தப் பொடிகள் 
படிந்து வழி 

மென்மைத் தன்மையுடையதாய் 
அமைந்திருக்கும் என்று அவ்வழியின் தன்மையை 
விளக்குகிறான் . 


பாக்க 


தமிழ்க் காப்பிய வரலாற்றில் சீவக சிந்தாமணி 
தனிச் சிறப்பு வாய்ந்ததெனலாம் . விருத்தப் 
ளால் ஆக்கப்பட்ட முதற்காப்பியம் சிந்தாமணியே 
யாகும் . ஒரு காப்பியத்தைக் கடவுள் வாழ்த்தோடு 
தொடங்க வேண்டும் என்ற புதிய முறையைப் புகுத் 
தியதும் இக்காப்பியமேயாகும் . மேலும் நாட்டு வரு 
ணனை , ஆற்று வருணணை , நகர வருணனை ஆகி 
யவைகளைக் கொண்டுவிளங்கும் முதல் காப்பியமும் 
இதுவேயாம் . சிந்தாமணி ஆசிரியரே அவையடக்கம் 
என்ற மற்றொருபகுதியையும் புதுமையாகப் பாடியவ 
ராவார் . சிந்தாமணிக்கு முன் தோன்றிய இலக்கியங் 
களில் அவையடக்கத்தைக் 

இயலாது . 


காண 


கற்புடை மாதரார் மனமெனக் கிடந்தசெந்நெறி 
தாதின் மேல் நடந்ததோர் தன்மைத் தென்பவே (சிந் . 
1208 ) கற்புடைய பெண்டிரின் மனம் தூய்மையுடைய 
தாய் நேர்மை பொருந்தியதாய் , அன்பும் அருளும் 
நிறைந்து மென்மையுடையதாய் இருக்கும் . அதுபோல் 
அந்நீண்ட செந்நெறி மலர்கள் படிந்து நறுமண மிக்க 
தாயும் நேர்மையுடையதாயும் மென்மைத் தன்மை 
வாய்ந்ததாயும் உள்ளதாகும் எனக் கூறுவது உண்மை 
யிலேயே கற்போர் நெஞ்சைத் தொட்டு உயர்தர 
உணர்ச்சியை மிகுவிக்கிறது . 

மேற்கூறிய சான்றுகளிலிருந்து சிந்தாமணியி 
லுள்ள கற்பனை நயங்களை உணரலாம் . இக்காப்பி 
யத்தில் கற்பனைகள் பல திறத்தனவாக அமைந்து 
இலக்கிய இன்பத்தைப் பெருக்குகின்றன . 


சீவக சிந்தாமணியில் பல சிறந்த 

வாழ்க்கை 
உண்மைகள் பொதிந்துள்ளன . அவலமிக்க சச்சந்தன் 
கதை வாயிலாக ஒருவர் காமத்திற்கு இரையாகக் 
கூடாது என்பதும் , அவர் கடமையிலிருந்து எக்கார 
ணத்தை யொட்டியும் தவறுதல் கூடாது என்பதும் 
புலப்படுத்தப்பட்டுள்ளன . சீவகன் பல அரிய பண்பு 
கள் ஒருங்கே வாய்க்கப் பெற்றுத் தனிப் பெருங் குரிசி 
லாகத் திகழ்கிறான் . அப்பாத்திரத்தின் வாயிலாக 
உணர்த்தப் பெறும் நிலைபேறுடைய உண்மைகளுள் 
கீழ்க்காணுபவை குறிப்பிடத் தக்கனவாகும் . 


சீவகசிந்தாமணி 

மற்றைய 

சிறந்த காபியங் 
களைப் போல் 

என்றும் 

பயனுடைய ஒரு பேரி 
லக்கியமாகும் . 

அதன்கண் 

மிளிரும் பெருநிகழ்ச்சி 
கள் , சிறந்த , 

பாத்திரப் படைப்புகள் , இலக்கியச் 
சிறப்புக்கள் , பேருண்மைகள் இன்னோரன்னவைக 
ளால் இப்பெருங் காப்பியம் என்றும் நிலவுலகில் 
நிலைத்து நின்று மாந்தருக்குப் பெரும் பயன் அளிக்க 
வல்லதாகும் . 

தா.ஏ.ஞா. 
சீவகன் சிந்தாமணிக் காப்பியத் தலைவனாவன் . 
இவன் இளம்பருவத்தில் அச்சணந்தி 

ஆசிரியரிட 
மிருந்து பல கலைகளையும் கற்றுத் தேர்ச்சி பெறு 
கிறான் . அவரிடமிருந்து தன் தந்தையாகிய மன்னன் 
சச்சந்தனை முதலமைச்சன் கட்டியங்காரன் கொன்று 
அரசினைக் கவர்ந்து கொண்டதையும் , அப்போது 
கருவுற்றிருந்த 

தாய் விசயை அரண்மனையி 
லிருந்து தப்பிச் சென்று தன்னைச் சுடுகாட்டில் ஈன் 
றதையும் , கந்துக்கடன் தன்னை வளர்த்து ஆளாக்கி 
உயர் நிலைக்குக் கொணர்ந்ததையும் அறிகிறான் . தன் 
ஆசிரியரின் ஆணைப்படி கட்டியங்காரனை ஓராண்டுக் 
குப் பிறகு எதிர்த்து நாட்டைக் கவர்வதென முடிவு 
செய்கிறான் . 

இவன் யாழ்ப் போட்டியில் வென்று காந்தருவ 
தத்தையையும் , தான் அசனிவேகம் என்ற பட்டத்து 


தன் 


( 1 ) இவ்வுலக நிலையாமையை உணர்தற்கு மனி 
தன் காமத்திற்கு அடிமையாகாமல் இவ்வுலக 
வாழ்க்கை இன்பங்களை முழுமையாகத் துய்த்தல் 
வேண்டும் . 


சீவகன் 


182 


சீவகன் 


களிலும் இவன் வல்லவன் ; சமய தத்துவங்களிலும் 
ஆழ்ந்த புலமையுடையவன் . 


கனக 


தாய் 


யானையினின்று காப்பாற்றிய குணமாலையையும் 
பல்லவ நாட்டில் பதுமையையும் தக்க நாட்டில் 
மாலையையும் திருமணம் செய்து கொள்கிறான் . தன் 

விசயையைத் தண்டகாரண்யத்தில கண்டு 
இராசமாபுரத்திற்குத் திரும்பிய பிறகு விமலை என் 
பவளையும் சுரமஞ்சரியையும் திருமணம் புரிகிறான் , 
பின்பு கட்டியங்காரனை எதிர்த்துக் 

கொன்று 
ஏமாங்கத நாட்டின் அரசனாகிறான் . இவனுடைய 

கோவிந்தன் தன் மகள் இலக்கணையை 
இவனுக்கு எட்டாம் 

மனைவியாகத் 

திருமணம் 
செய்து கொடுக்கிறான் . 


மாமன 


அகிம்சை நெறியியே உயர்வான நெறி என்பது 
சீவகனின் உறுதியான நம்பிக்கை . குணமாலையைப் 
பட்டத்து யானை துரத்திச் 

யானை துரத்திச் சென்றபோது அந்த 
யானையை எந்த வகையிலும் புண்படுத்தாமலும் 
துன்புறுத்தாமலும் குணமாலையை அதனின்றும் விடு 
விக்கிறான் . 

வேளவிக்கென வைத்திருந்த உணவை 
உண்ட நாய் அந்தணர்களால் உடல் முழுவதும் 
அடிபட்டு 

நீர்நிலையில் உயிர் தவித்துக் கொண் 
டிருந்தபோது , சீவகன் பேரிரக்கங் கொண்டு 
நீரிலிருந்து அந்நாயைக் கரைக்கு எடுத்து வந்து அதன் 
செவியில் ஐம்பத மந்திரத்தை ஓதுகிறான் . அம்மந் 
திரத்தின் ஆற்றலால் அந்நாய் தேவனாக மாறுகிறது . 
அத்தேவனே சுதஞ்சணன் என்ற பெயரோடு சீவகன் 
நண்பனாகிறான் . 


சீவகன் நீதிநெறி வழுவாமல் அரசு புரிந்து தன் 
மனைவியர் எண்மரோடும் முப்பது ஆண்டுகள் இன்ப 
வாழ்வு வாழ்கிறான் . பிறகு இவ்வுலக வாழ்க்கையின் 
நிலையாமையை உணர்ந்து , 

துறவுபூண்டு 

தவ 
மியற்றிப் பேரின்ப நிலையை எய்துகின்றான் . 


சிந்தாமணிக்காப்பியம் கி.பி. 10 - ஆம் நூற்றாண் 
டில் சோழர் காலத்தில் தோன்றியதாகும் . அக்காலப் 
பழக்க வழக்கத்தை யொட்டியே அக்காப்பியத் தலை 
வனாகிய சீவகன் மங்கையர் எண்மரை மணந்தான் 
என்பது உணரற்பாலது . பிற்காலச் சோழ மன்னர்கள் 
ஒவ்வொருவரும் பல மனைவியரை மணந்தனர் என் 
பதை அவர்களுடைய கலவெட்டுக்கள் கூறுகின்றன . 
ஒருவன் மனைவியரை மணப்பது அக்கால 
நிலைக்கு இன்றியமையாததாய் இருந்தது . 


சீவகன் பல அரிய பண்புகள் வாய்க்கப் பெற்றுத் 
தன்னிகரில்லாத் தலைவனாக விளங்குகிறான் . இவன் . 
பேரழகு வாய்ந்தவன் . இவனைக்காணும் காரிகையர் 
அனைவரும் இவன் அழகின்பால் தங்கள் கருத்தை 
இழக்கின்றனர் . சீவகன் பல கலைகளிலும் வல்லவன் . 
யாழ்ப் போட்டியில் இவன் காந்தருவதத்தையை 
வென்றது இவன் இசைப் புலமைக்குச் சான்றாகும் .. 
வில்லாற்றலிலும் சீவகன் பேராற்றல் வாய்ந்தவன் . 
இவன் காந்தருவதத்தையை யாழிலே வென்றதும் , 
கட்டியங்காரனின் தூண்டுதலால் யாழ்ப் போட்டியில் 
தோல்வியுற்ற பல மன்னர்களும் சீவகனை எதிர்த்து 
விற்போர் புரிகின்றனர் . சீவகன் தன் வில்லாற்றலால் 
அம்மன்னர் அனைவரையும் கொன்று வெற்றி பெறு 
கிறான் . வேட்டுவர்கள் கவர்ந்து சென்ற ஆயர்களின் 
பசுக்களை மீட்பதற்குச் சீவகன் வேட்டுவர்களோடு 
விற்போர் புரிகிறான் . இப்போரில் வேடர்களில் ஒரு 
வரைக்கூடக் 

கொல்லாமல் அவர்களே தளர்ச்சி 
யுற்றுத் தோற்று ஓடும்படி சீவகன் அவர்களோடு 
போர் புரிந்தான் . அது இவன் தன் வில்லாற்றலின் 
தனித் திறமையைப் புலப்படுத்துகிறது . முடிவில் 
இவன்கட்டியங்காரனோடு போர் செய்து அவனைக் 
கொன்றது , விற்கலையில் இவன் எய்தியிருந்த தனிப் 
பெருந் திறமையை உணர்த்துகிறது . 


சீவகனின் எட்டுத் திருமணங்கள் வாயிலாகத் 
திருத்தக்கதேவர் மற்றோர் உண்மையை உணர்த்து 
கிறார் . சீவகனின் தந்தையாகிய சச்சந்தன் ஒருத் 
தியையே மனைவியாகக் கொள்ளினும் அவளழகிலே 
அவன் தன் சிந்தையை மறந்து முடிவில் அழிகிறான் . 
சீவகன் எண்மரை மணந்தும் இறுதிவரை காம இன் 
மத்தில் ஆழ்ந்துபடாமலும் கடமையை மறக்காமலும் 
ஒழுகி , நாட்டை மீட்பதாகிய தன் குறிக்கோளை 
நிறைவேற்றுகிறான் . இவன் தன் மனைவியர் எண்ம 
ரோடு இன்பவாழ்வு வாழத் தொடங்கியதிலிருந்தே 
இவன் உள்ளம் ஆன்மிக நெறியை நாடத்தலைப் 
பட்டது . இவன் தன் கனிந்த இன்ப வாழ்வின் விளை 
வாக அது பண்பட்டுப் பக்குவம் எய்துகிறது.முடிவாக 
இவன் 

உள்ளத்தில் உலக நிலையாமை வேரூன்று 
கிறது . உடனே இவன் வாழ்க்கையைத் துறந்து மலை 
உச்சியின்கண் ஓராண்டு கடுந்தவம் புரிந்து முத்தி 
அடைகிறான் . 


- 


வீரமந்திரம் , ஐம்பதமந்திரம் , மங்கையரை மயக்கும் 
மந்திரம் , காமனும் விரும்பும் வண்ணம் இனிமையான 
குரலைத்தரத்தக்க மந்திரம் , பாம்பின் நஞ்சினைத் 
தீர்க்கும் மந்திரம் , வேற்றுருவத்தைத் தரத்தக்க 
மந்திரம் ஆகியன சீவகனுக்கு நன்கு தெரியும் . மேலும் 
பல்வகையான அழகிய மாலைகளைத் தொடுக்கும் 
கலை , ஒப்பனைக் கலை , ஓவியக் கலை முதலிய கலை 


பண 


இவ்வாறு சீவகன் , சீவகசிந்தாமணியில் 
பினால் உயர்ந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத 
தனிப்பெருங் காப்பியத் தலைவனாகத் திகழ்கிறான் . 

தா.ஏ.ஞா. 


சீவ சம்போதனை . 


183 


சீவனாம்சம் 


சீவ சம்போதனை : இது சமணசமய சித் 
தாந்த நூல் . மகத தேசத்தை ஆண்ட சிரேனிக 
மகாராசன் கேட்கக் கௌதம பணாதிபரால் கூறப் 
பட்டது . இந்நூலின் ஆசிரியர் தேவேந்திர மாமுனி 
வர் . இந்நூலின் இறுதியில் உள்ள வெண்பாவில் 
ஆசிரியர் தம்முடைய பெயரைக் குறித்திருக்கிறார் . 
தேவேந்திர மாமுனிவர் 

சீவசம்போதனையைப் 
பாவேந்தர் நற்றமிழால் பாடினார் என்பது அப் 
பகுதியாகும் . அவருடைய காலமும் ஊரும் தெரிய 
வில்லை . அவர் சமண சமயச் சங்கங்களில் எந்தச் 
சங்கத்தைச் சார்ந்தவர் என்பதும் தெரியவில்லை . 


( உறவற்ற தன்மை ) . இது , உயிரும் உடலும் ஒன்று 
பட்டிருப்பினும் வெவ்வேறாகும் என்று உணர்தல் 
5 . சம்சாரம் ( மாற்று ) . ஒரே உயிர் மக்கள் . 
தேவர் , நரகர் , விலங்குகளாகிய பௌதிக மாற்றங் 
களை அடைதல் . 6. உலகம் : இது மேல் , நடு , கீழ 
என மூன்று வகைப்படும் . உயிரகள் இம்மூவகை 
உலகிலும் மாறி மாறிப் பிறந்து முறையே இன்பமும் 
துன்பமும் அடையும் தன்மையுடையன . 7. அசுசித்வம் 
( அழுக்குடைத்தன்மை ). இது , உடல் , ஊன் உதிரங் 
களால் உண்டாகியது 

என்றும் , 

அருவருப்புத் 
தன்மை உடையது என்றும் அடிக்கடி சிந்தித்தல . 
8. ஆசுவரம் ( ஊற்று ) . வினை ஊற்றே பிறவித் துன் 
பத்திற்கு மூல காரணம் 

அடிக்கடி சிந்தித்து 
அறநெறி ஒழுகுதல் . 9. சம்வரை ( செறிப்பு ) . உயிர் 
களிடம் வினைகள் ஊற்றெடுக்க விடாமல் தடுத்தல் 
10. நிர்ச்சரை ( உதிர்ப்பு ) . உயிரினிடம் முன்னரே 
பற்றியுள்ள வினைகளுள் சிலவற்றைக் கழித்தல் . 11 . 
தருமம் ( அறம் ) . வினையை வென்ற அருகன் உரைத்த 
அறமே உயிர்களுக்கு நன்மை ஊட்டுவதாகும் என்று 
உணர்ந்து அறநெறி ஒழுகுதல் . 12. போதி துர்லபம் 
( அறிவு பெறற்கருமை ) . மக்களாகப் பிறத்தல் அரிது ; 
அப்படிப் பிறப்பினும் கல்வி , அறிவு , ஒழுக்கம் 
னும் மும்மணிகனைப் பெறுதலரிது எனச் சிந்தித்து 
அறநெறி ஒழுகுதல் . 


இந்நூல் உயிர்களுக்கு நன்மை பயப்பனவாகிய 
பன்னிரண்டு சிந்தனைகளைப் பற்றி 

பற்றி ( துவாதச 
அனுப்ரேட்சை ) விளக்குவதால் சீவ சம்போதனை 
என்று பெயர் பெற்றது . ( சீவன் - உயிர் ; அனுப் 
ரேட்சை அடிக்கடி சிந்திக்க வேண்டியவை ) 


என 


- 


என 


இந்நூல் உரையிடையிட்ட பாட்டுடைச் செய்யு 
ளாக உள்ளது . இதில் பன்னிரண்டு அத்தியாயங் 
களும் 550 பாடல்களும் உள்ளன . இந்நூலின் வசனப் 
பகுதி மணிப்பிரவாள நடையாகவும் , செய்யுட்பகுதி 
நல்ல தமிழ் நடையிலமைந்த வெண்பாவாகவும் உள் 
ளன . வசனம் பெரும்பாலும் செய்யுட்கருத்தைச் சான்று 
களோடு விவரிப்பதாயினும் , சிற்சில இடங்களில் 
செய்யுட் பொருளோடு தொடர்ந்தும் இருக்கிறது . 
கன்னட சீவசம்போதனையிலும் இங்ஙனமே அமைந் 
துள்ளது . கன்னட மொழியில் அதனை இயற்றியவர் 
பந்துவர்மன் . இவ்விரண்டு நூல்களிலும் பல இடங் 
களில் சொற்களும் தொடர்களும் ஒரே மாதிரி இருப் 
பதனால் இவற்றைத் தமிழிலும் கன்னடத்திலும் 
சிறந்த புலமை வாய்ந்த ஒருவரே இயற்றியிருக்க 
வேண்டும் ; அல்லது ஒருவருடைய நூலைப் பார்த்து 
மற்றவர் இயற்றியிருக்க வேண்டும் . இந்நூலில் திருக் 
குறள் தொடர்களும் , சீவக சிந்தாமணித் தொடர் 
களும் விரவியிருக்கின்றன . 


இப் பன்னிரண்டு கொள்கைகளையும் தனித்தனி 
யாகச் சாதித்து நற்கதியடைந்த பன்னிருவர் வர 
லாறுகள் இந்நூலில் கூறப்பட்டுள்ளன . ஆசுவரத்தின் 
உட்பிரிவுகளை விளக்க மேலும் ஐந்து கதைகளும் , 
தருமத்தின் உட்பிரிவுகளை விளக்க மேலும் மூன்று 
கதைகளும் கூறப்பட்டுள்ளன . 

சு.சு.தே. 


சீவனாம்சம் : தன்னைச் சார்ந்து வாழ் 
வோருக்கு உணவு , உடை , உறையுள் முதலிய வாழக் 
கைத் தேவைகனை அல்லது அவற்றுக்கான பணத்தை 
வழங்குதல் வாழ்க்கைப் பொருளுதவி அல்லது 
சீவனாம்சம் எனப்படும் . தன்னைச் சார்ந்து வாழும் 
குழந்தைகள் மற்றும் பெற்றோரைக் காத்தல் சட்டப் 
படி ஒருவருக்குள்ள கடமையாகும் . இவர்களைக் 
கவனிக்காமல் இருப்பதையும் , வாழ்க்கைத் தேவை 
கனை அனிக்காமல் ஒதுக்குவதையும் சட்டம் தடை 
செய்கிறது . 


இந்நூலில் கூறப்படும் சமண சமயக் கொள்கைகள் 
பன்னிரண்டு . அவையாவன : 1. அநித்யானுப்ரேட்சை 
( நிலையாமை ) . இது பல்வேறு பொருள்களின் நிலை 
யாமையை அடிக்கடி சிந்தித்தலும் , ஆன்மா ஒன்றே 
நிலையானது என்று மெய்யுணர்தலும் 

ஆகும் . 
2. அசரணம் ( புகலிடமின்மை ) .இது , இந்திரனாயினும் 
இறப்பைத் தடுக்க இயலாது ; அறமே உயிருக்கு அரணா 
வது எனச் சிந்தித்து ஒழுகுதல் . 3. ஏகத்துவம் (தனித் 
தன்மை ) , இது அவரவர் வினைகள் அவரவரையே 
பற்றும் என்றும் , பிறக்கும்போது தனியாகப் பிறத் 
தல் போல இறக்கும்போதும் தனியாகவே இறத்தல் 
வேண்டும் என்றும் உணர்தல் . 4 . அன்யத்துவம் 


சீவானாம்சம் பெறுவது குறித்துக் குற்றவியல் 
நடைமுறைச் சட்டத்தின் 

125 முதல் 

128 வரை 
யிலான பிரிவுகள் விளக்குகின்றன . இப்பிரிவுகள் 
விரைவான மற்றும் குறைந்த செலவிலான பரி 
காரத்தை வழங்குகின்றன . இப்பிரிவுகளின் நோக்கம் 
சார்ந்து வாழ்வோர் பட்டினி கிடந்து 

சாவதைத் 


சீவனாம்சம் 


184 


சீவனாம்சம் 


புரியாது பாதுகாத்த 


தடுப்பதும் , அவர்கள் குற்றம் 

ஆகும் . 


லும் 


சீவனாம்சம் குறித்துக் குற்றவியல் நடைமுறைச் 
சட்டத்தில் கூறப்பட்டிருக்கும் கருத்துகள எலலாச் 
சமயத்தைச்சார்ந்தவருக்கும் பொருந்தும் , இவ்வழக்கு 
களை மாநகரக் குற்றவியல் நீதிபதி அல்லது முதல் 
வகுப்புக் குற்றவியல் நீதிபதி மட்டுமே விசா 
ரணை செய்யலாம் . இந்நீதிபதிகளால் அளிக்கப்படும் 
பரிகாரங்கள் குறிப்பாக உரிமையியல் 

குணவகை 
கொண்டவையாக இருந்தாலும் , நீதிபதிகள் தீர்ப்புச் 
செய்தவை யாவும் முடிந்த முடிபு அல்ல . இருதரப் 
பினரும் உரிமையியல் நீதிமன்றத்தில் தங்கள் உரிமை 
களைக் குற்றவியல் நீதிபதியின் தீர்ப்புக்குப் பின்னரும் 
நிலைநாட்டலாம் . 


உரியவயதை அடைந்த மனநலம் குன்றிய முறை 
மணப்பிறப்பு , முறையிலா மணப்பிறப்புக் குழந்தைகள் : 
உரிய வயதை அடைந்த உடல் மற்றும் மன நலம் 
குன்றிய குழந்தைகள வறிய நிலையில் இருக்குங்கால் 
அவர்களைக் காத்தல பெற்றோரின் கடமையாகும் . 
ஆனால் , திருமணமான உரிய வயதடைந்த மகளைக 
காத்தல் தந்தையின் கடமையன்று . இத்தகையோ 
ரைக் காத்தல் கணவரின் கடமையாகும் . 

தந்தையும் தாயும் : வறிய நிலையிலிருக்கும் தாய் 
தந்தையருக்கு வாழ்க்கைப் பொருளுதவி அளித்தல் 
மகனின் கடமையாகும் . பல மகன் அல்லது 
இருக்குங்கால் பெற்றோர் எல்லோரிடத்திலும் கேட்க 
லாம் அல்லது குறிப்பிட்ட ஒரு சிலரிடத்தில் மட்டுமே 
பரிகாரம் கேட்கலாம் . 


மகள் 


பின்வரும் பகுதிகளில் சீவனாம்சம் பெறத் தகுதி 
யுடையோர் , அவை வழங்கப் பெறும் நிலைகள் , நீதி 
மன்றத்தின ஆள் நிலைவரம்பு , நடைமுறைகள் , சீவ 
னாம்சத்தின் அளவு மற்றும் அவை வழங்கப்படும் 
முறை பற்றிக் காணலாம் . 


சீவனாம்சம் அளிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள் : 
1. எவரிடத்திலிருந்து சீவனாம்சம் வேண்டப்படுகின் 
றதோ அவர் சீவனாம்சம் அளிக்கும் நிலையில் இருக்க 
வேண்டும் . ஒருவரிடத்தில சொத்து , நிலம் , மற்றும் 
வேலை இருந்தால் மட்டுமே அவர் சீவனாம்சம் 
அளிக்கும் நிலையிலுள்ளார் என்று கூறுதல் இயலாது . 
ஒருவர் உடல் ஆரோக்கியமும் வலிமையும் உள்ள 
வராக இருந்தாலே அவர் தம் மனைவி குழநதைகள 
மற்றும் பெற்றோரைக் காக்கும் தகுதி 
ராகக் கருதப்படுவர் . ஒருவர் நொடிப்பு நிலையி 
லிருந்தாலும் , பிசசை எடுத்தே வாழ்க்கையை நடத் 
தினாலும் , அவர் வலிமையுடையவராக இருக்குங்கால் 
மனைவியைக் காத்தல் அவரது கடமையாகிறது . 


சீவனாம்சத்தகுதி : வறிய நிலையிலிருக்கும் 
மனைவிக்கு வாழககைப் பொருளுதவி அளித்தல் 
கணவனின் கடமையாகும் . மனைவி சட்டப்படி மணம் 
புரிந்தவராக இருத்தல் வேண்டும் . இருவர் கணவன் 
மனைவி போன்று சேர்ந்து வாழ்ந்த காரணத்தால் 
மட்டுமே அப்பெண் சீவனாம்சம் பெறுதல் இய 
லாது . மணவிலக்குப் பெற்று மறுமணம் புரியாத 
மனைவி சீவனாம்சம் பெறத் தகுதியுடையவர் . 
மனைவி 

எந்த வயதினராகவும் இருககலாம் . அவா 
ளவராகவோ உரிய வயதினராகவோ இருக்கலாம் . 
குழந்தைத் திருமணத் தடைச் சட்டத்தின்படி 18 
வயதிற்குக் குறைந்த பெண்ணுக்குத் திருமணம் செய் 
தல் குற்றமாயினும் , அவ்லாறு திருமணம் செய்த 
பெண் சீவனாமசம் பெறத் தகுதியுடையவர் ஆவார் . 


உடையவ 


2. வாழ்க்கைப் பொருளுதவி அளிக்க மறுப்பு மற் 
றும் கவனியாமை : மனைவி , தாய் தந்தையர் மற்றும் 
குழந்தைகளைக் கவனியாமல் இருத்தல் மற்றும் 
வாழ்க்கைப் பொருளுதவி அளிக்க மறுத்தல் சொல 

செயலாலோ ஏற்படலாம் . இவை நேரடி 
யாகவோ மறைவாகவோ இருக்கலாம் . 


லாலோ 


ள 


முறை மணப்பிறப்பு மற்றும் முறையிலா மணப் 
பிறப்புக் குழந்தைகள் : வறிய நிலையிலிருக்கும் இ 
வர் சீவனாம்சம் பெறத் தகுதியுடையவர் . அவா 
களுக்குத் திருமணம் நடைபெற்றிருப்பது ஒரு தடை 
யன்று . பதினெட்டு வயதடையாத ஆண் மற்றும் 
பெண் குழந்தைகள் சீவனாம்சம் பெறத் தகுதியுடை 
யவர் . திருமணமான பெண இளவராக இருக்கும் 
வேளையில் கணவரிடமிருந்தோ தந்தையிடமி 
ருந்தோ இருவரிடமிருந்தோ சீவனாம்சம் பெறலாம் . 
ஆனால் , கணவரிடம் தகுந்த செல்வம் இல்லாத 
போது திருமணமான உரிய வயதடையாக் குழந்தை 
யைக் காப்பாற்ற வேண்டியது தநதையின் கடமை 
யாகிறது . 


3. வாழ்க்கைப் பொருளுதவி வேண்டுவோர் 
வறிய நிலையில் 

இருத்தல் வேண்டும் : வாழ்க்கைப் 
பொருளுதவி வேணடுமுன்னர் தாய் தந்தையர் , குழந் 
தைகள் மற்றும் மனைவி தங்களுக்கான வாழ்க்கைத் 
தேவைகளைப் பெற இயலாத நிலையில் இருக்க 
வேண்டும் . ஒருவருக்குத் தேவையான செலவம் , 
சொத்து , நிலம் முதலியன இருக்குங்கால் அவர் 
வாழ்க்கைப் 

பொருளுதவி பெறுதல் இயலாது . 
வாழ்க்கைத் தேவைகளைப் பெற இயலாத நிலையில் 
உள்ள மனைவி மட்டுமே சீவனாம்சம் பெற இயலும் . 


4. திருமணமான உரிமை வயதடையாப் பெண் : 
திருமணமான உரிமை வயதடையாப் பெண தன் 


சீவனாம்சம் 


185 


சீவானந்தம் , ப 


கணவர் நன்னிலையில் இருந்தால சீவனாம்சம் வேண்ட 
லாம் . அவ்வாறு கணவர் வாழக்கைத் தேவைகளை 
அளிக்கமுடியாத போது தந்தை நன்னிலையில் இருந் 
தால , தநதையிடமிருந்து சீவனாம்சம் வேண்டலாம் . 


பினனரும் 


கொடுககப்பட்ட நாளிலிருந்து மனுதாரர் 

வாழக 
கைப் பொருளுதவி பெறத 

தகுதியுடையவர் என 
அறிவிக்கலாம் . அப்போது அந்நாளிலிருந்து 

வாழ்க் 
கைப் 

பொருளுதவி பெற மனுதாரா தகுதி படைத் 
தவராவார் . நீதிபதி கட்டளையிட்ட 
வாழ்க்கைப் பொருளுதவி அளிக்காத எதிரமனுதா 
ரர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் . வாழ்க்கைப் 
பொருளுதவியைச செலுத்தாதவர் மீது தண்டம் 
வசூலிகக எம்முறை பின்பற்றப்படுகின்றதோ அம 
முறையைப் பின்பற்றி நடவடிககை எடுக்கலாம் . 


சேர்ந்து 


5. கணவரிடமிருந்து வாழ்க்கைப் பொருளுதவி 
வேண்டுங்கால் மனைவி பிற ஆடவருடன் 
வாழ்தல் கூடாது ; மனைவி பிற ஆடவருடன் சேர்ந்து 
வாழுங்கால் கணவன வாழ்க்கைப் 

பொருளுதவி 
அளிக்க வேண்டியதிலலை . ஆனால் , ஒரு தடவை மட் 
டும் பிற ஆடவருடன் புணர்தலால் மனைவி வாழக் 
கைப் பொருளுதவி பெறும் தகுதியை இழந்து 

விட 
மாட்டாள . மனைவி பிற ஆடவருடன தொடர்ந்து 
புணர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே தகுதி இழப்பாள் . 
பிற ஆடவருடன நேசமாக இருத்தல் புணர்தல 
ஆகாது . 


| 


6. மனைவி கணவருடன் வாழ மறுத்தல் கூடாது . 
காரணமின்றி மனைவி கணவருடன் வாழ மறுத்தல 
கூடாது . ஆனால் கணவர் வேறு ஒரு பெண்ணுடன 
திருமண ஒப்பந்தம் செய்து கொணடாலோ வேறு 
பெண்ணுடன் வசித்தாலோ மனைவி கணவருடன 
வாழமறுத்தல் தகுந்த காரணமாகும் . எனவே மேற 
கண்ட காரணங்களால வாழககைப் பொருளுதவி 
வேண்டலாம் . 


மனைவி 


சீவனாம்சக் கட்டளையை நீக்குதல் : 

மனைவி 
பிற ஆடவருடன் தொடர்ந்து புணர்ந்து வாழதல 
அல்லது கணவருடன் சேர்ந்து வாழ மறுத்தல் அல்லது 
கணவா மற்றும் மனைவி தனித்தனியாக 

வாழ 
இசைந்து அவவாறு வாழ்வது நிரூபிக்கப்பட்டால 
நீதிபதி சீவனாம்சம் குறித்துத் தான இட்ட கட்ட 
ளையை நீககிவிடலாம் . 

குற்றவியல் நீதிபதி சீவ 
னாம்சம் குறிததுக கட்டளை பிறப்பித்தபின உரிமை 
யியல் நீதிமனறம் ஏதாவது முடிவு 

செய்திருப்பின , 
குற்றவியல் நீதிபதி தான பிறப்பித்த கட்டளையைக 
காப்பாற்றலாம் ; நீக்கிவிடலாம் . அது போனறு 
சீவனாமசம் குறித்து நீதிபதி கட்டளையிட்ட 
மறுமணம் 

புரிந்திருப்பின , நீதிபதி தான 
ஏற்கெனவே பிறப்பித்த கட்டளையை நீக்கிவிடலாம் . 

சீவனாம்சம் பெறுபவரின வாழ்ககைச சூடி 
நிலையில் மாற்றங்கள் ஏதும் ஏற்பட்டிருப்பின் அத 
னைக கருததிற் கொண்டு சீவனாம்சததின 
வைக் குற்றவியல நீதிபதி மாற்றியமைக்கலாம் 
அவ்வாறு மாற்றம் செய்யுங்கால சீவனாம்சத 
அளவு ரூ . 500/ க்கு மேல் 

மிகுதல 
ஆகாது . 

சீவானந்தம் , ப . ( 1907-1963 ) இந்தியப் பொது 
வுடைமைக் கட்சியின் தமிழகத் தலைவருள் ஒருவா , 
சுயமரியாதை இயக்கம் , இந்தியத் தேசிய காங்கிரசு 
ஆகியவற்றிலும் இருந்துள்ளார் ; சிறந்த மேடைப 
பேசசாளா ; இதழியல , இலக்கியத் துறைகளிலும் 
குறிப்பிடத்தக்கவாறு பணியாற்றியுள்ளார் . 


தொகையின் 


7. கணவர் , மனைவி ஆகிய இருவர் சம்மதத் 
துடன் மனைவி தனியாக வாழுங்கால் வாழ்ககைப் 
பொருளுதவி பெறுதல் இயலாது . 

நீதிமன்றங்கள் : சீவனாமசம் குறித்த வழக்குகளை 
மாநகரக் குற்றவியல் நீதிபதிகள 

அல்லது 

முதல 
வகுப்புக் குற்றவியல் நீதிபதிகள் மட்டுமே விசாரணை 
செய்யலாம் . வேறு எந்த நீதிபதிகளும் பிறப்பித்திடும் 
கட்டளைகள் செல்லாதவை 

ஆகும் . சீவனாமசம் 
குறித்த வழக்குகளை எதிர்தரப்பினர் எந்த நீதிமன்ற 
எலலைக்குள் வசிக்கின்றாரோ அங்கோ அலலது அவா 
அலலது அவர் மனைவி வசித்திடும் நீதிமனற எலலைக் 
குள்ளோ , அவர் இறுதியாகத் தம மனைவியுடன 
எங்கு வசித்தாரோ அந்த நீதிமன்றத்திலோ விசா 
ரணை செயயலாம் . 

வாழ்க்கைப் பொருளுதவியின் அளவு : நீதிமன்றத 
தால் கட்டளை பிறபபிககப்படும் வாழ்க்கைப் பொரு 
ளுதயிவின் அளவு ரூபாய் ஐந்நூறுக்கு மிகாமல இருத 
தல் வேண்டும் . நீதிபதி எவருக்குச சீவனாம்சம் 
அளித்திடல வேண்டுமெனக் கட்டளையிடுகின்றாரோ 
அவருக்கு அளித்திடல் எதிர் மனுதாரரின் 
யாகும் . கட்டளை பிறப்பித்த நாளிலிருந்து வாழ்க் 
பொருளுதவி பெற 

மனுதாரர் தகுதி 
படைத்தவராவார் . ஆனால , நீதிபதி , விண்ணப்பம் 


மீ.அ. 


சீவானந்தம் ( சீவா ) குமரி மாவட்டத்திலுள்ள 
பூதப் பாண்டி என்னும் ஊரில் 1907 - இல் பட்டம் 
பிளளைக்கும் உமையமமாளுக்கும மகவாய்ப் பிறந் 
தார் இவரது இயற் பெயர் சொரிமுத்து ; மூக்காணடி 
என்னும பெயரும் உண்டு . 

இவர் மாணவப் பருவத்திலேயே நாட்டு விடு 
தலையை வலியுறுத்தும் செய்யுள்கள் , 

நாடகம் , 
புதினம் ஆகியவற்றை எழுதியுள்ளதாகத் தெரிகிறது . 


கடமை 


கைப் 


சீவானந்தம் , ப . 


186 


சீறாப்புராணம் 


சோவியத்து நாட்டைச செருமனி ( Germany ) 
1942 - இல் தாக்கியதால் , பொதுவுடைமைக் கொள்கை 
யாளர் செருமனிக்கு எதிராகக் கிளம்பினர் . செரு 
மனியை எதிர்த்த ஆங்கில அரசு பொதுவுடைமை 
யாளரை விடுதலை செய்தது . 


நாஞ்சில நாட்டுத் தமிழர்கள் , தமிழகத் தமிழ 
ரோடு இணைய விரும்பினர் . சீவா அகில திருவிதாங் 
கூர்த் தமிழ் மாநாடு கூட்டித் தமிழர்களை ஒருங் 
கிணைத்தார் . 


பம்பாயில் விமானப்படையினரும் , கப்பற் படை 
யினரும் தொடங்கிய வேலை நிறுத்தம் 1946 - இல் 
உள் நாட்டுப் போராய் வளர்ந்தது . இவர் 

அதனை 
ஆதரித்ததால் அடக்குமுறைக்கு உள்ளானார் . தம் 
முதல் மனைவி 

காலமானதால் சீவா 1948 - இல 
பத்மாவதி என்பாரை மணந்தார் . இவருக்கு மூன்று 
மக்கள் பிறந்தனர் . 


சீவானந்தம் , ப . 


| 


தாழ்த்தப்பட்ட சாதியினர் உரிமைக்காக 
1924 - இல் நடந்த வைக்கம் போராட்டத்தில் இவர் 
கலந்துகொண்டதால் பள்ளிப் படிப்பைக் கைவிட 
நேர்ந்தது . சிலகாலம் நெல்லை மாவட்டம் சேரன்மா 
தேவிப் பரத்துவாச ஆசிரமத்தில் தங்கியிருந்தார் . 
பின்பு , காரைக்குடிக்கு அண்மையிலுள்ள சிராவயல் 
என்னும் ஊரில் காந்தி ஆசிரமம் என ஒன்றைத் 
தோற்றுவித்தார் ; சீவானந்தம் என்னும் பெயரைத் 
தாமே வைத்துக்கொண்டார் ; அடுத்துத் தனித்தமிழ் 
இயக்கத்தில் பற்றுக் கொண்டு உயிர் இன்பன் எனப் 
பெயர் கொண்டிருந்தார் . 


இந்தியப் பொதுவுடைமைக் கட்சி , 1951 - இல் 
வன்முறையைக் கைவிடுவதாக அறிவித்தது . அதன் 
பின் 1952 - இல் நிகழ்ந்த பொதுத்தேர்தலில் இவா 
போட்டியிட்டுத் தென்செனனைச் சட்டமன்ற உறுப் 
பினரானார் . சென்னைப் பல்கலைக் கழகப் பேரவை 
( Senate ) உறுப்பினராக 1955 - இல் தேர்ந்தெடுக்கப 
பட்டார் . 


சீவா , 1927 - இல் காந்தியடிகளைச் சந்தித்து 
வருணாசிரமக் கொள்கைக்குத் தம் மறுப்பைத் தெரி 
வித்தார் ; சிராவயலுக்கு அருகில் உள்ள நாச்சியார் 
புரத்தில் உண்மை விளக்க நிலையம் என்னும் புதிய 
ஆசிரமம் தொடங்கினார் . 


சீவா 1951 க்குப்பின் இலக்கிய நிகழ்ச்சிகளில் ஈடு 
பட்டார் . தாமரை என்னும் இலக்கியத் திங்க 
ளிதழை 1959 - இல் தொடங்கினார் . தமிழ்நாடு கலை 
இலக்கியப் பெருமன்றம் என்னும் அமைப்பை 1961 
இல் உருவாக்கினார் . மாசுக்கோவில் 1962 - இல் நடந்த 
உலக அமைதிக் குழு மாநாட்டில் கலந்துகொண்ட 
பின் இந்தியா திரும்பினார் . இந்திய சீன எல்லைச் 
சிக்கல் , சீனப் படையெடுப்பு வரை ( 1962 ) முற்றி 
யது . சீவா சீனத்தின் போக்கைக் கண்டித்துத் தமிழகம 
முழுவதும் பலவேறு கூட்டங்களில் பேசினார் . அத 
னால் இவரது உடல் நலங் குன்றியது . இவர் 1963 - இல 
காலமானார் . இவரது பெயரில் சீவா போக்கு 
வரத்துக்கழகம் இயங்கிவருகிறது . 


சட்ட மறுப்புப் போராட்டம் காரைக்குடியில் 
1932 - இல் இவரது தலைமையில் நடந்தது . காலப் 
போக்கில் இவர் பொதுவுடைமைக் கொள்கையில் 
ஈடுபாடு கொண்டார் . 


பா.ம. 


| 


இவர் 


சனசக்தி வார இதழை 1937 - இல் 
தொடங்கினார் ; தொழிலாளர் போராட்டங்கள் 
பலவற்றை நடத்தினார் ; புதிய தொழிற் சங்கங் 
களை உருவாக்கினார் ; பின்னர் 1939 - இல் தொடங் 
கிய உலகப் போரை எதிர்த்துப் பேசியமைக்காக 
இவர் இரண்டரை மாதச் சிறைத் தண்டனை பெற் 
றார் ; விடுதலைக்குப்பின் தாழ்த்தப்பட்ட சாதியைச் 
சேர்ந்த கண்ணம்மா என்பாரை மணந்து கொண்டார் . 


சீறாப்புராணம் , ஓர் இசுலாமியச் சமயத் 
தமிழ்ப் பெருங்காப்பியமாகும் . நபிகள் நாயகம் 
முகம்மது ( சல் ) அவர்களின் வாழக்கை வரலாற்றைக் 
கருப்பொருளாகக் கொணடது . நபிகளின் வாழ்க 
கையை அரபு மொழியில சீறதுன்னபி என்னும் 
சொல்லால் குறிப்பர் . இச்சொல்லைச் சீறத் அல் நபி 
எனப் பிரிக்கலாம் ... அந்த அல்லது இந்த தீர்க்கதரிசி 
யின் வாழ்க்கை என்பது அதன் பொருளாகும் . (சீறத் 
- வாழ்க்கை , அல் - அந்த அல்லது , இந்த , நபி -தீர்க்க 


சீறாப்புராணம் 


187 


சீனக் கிளர்ச்சி 


தரிசி ) சீறதுன்னபியின் சுருக்கமே சீற ஆகும் . புரா 
ணம் என்பது வடமொழியில் பழைமையான ஒரு கதை 
யைக் குறிக்கும் . இங்குப் புனிதமான வரலாறு எனப் 
பொருள்படுகின்றது . இசுலாமியப் பெருங்காப்பிய 
மான இந்நூல் தண்டியாசிரியர் கூறிய காப்பிய 
இலக்கணம் பொருந்த அமையப் பெற்றுள்ளது . 
அராபிய வாழ்வியலை அரவணைத்துச் சென்றாலும் 
தமிழக் காப்பியக் காதல் நெறியும் தமிழ் இலக்கண 
மரபு முறையும் அமைந்திருப்பதால் இக்காப்பியம் 
இசுலாமியப் பண்பாட்டையும் , தமிழ்ப் பண்பாட்டை 
யும் இணைக்கும் பாலமாக விளங்குகிறது . 


லாம் . இசிறத்து என்ற அரபுச் சொல்லிற்கு இடம் 
பெயரல் என்பது பொருள் . மக்காவிலிருந்து மதினா 
விற்கு முகம்மது நபி சென்ற நிகழ்ச்சி இப்பகுதியில் 
கவிநயம் நனி சொட்டச் சொட்டப் பாடப் பெறு 
கின்றது . விலாதத்துக் காண்டம் 24 படலங்களையும் , 
நுபுவ்வத்துக் காண்டம் 21 படலங்களையும் , இசிறத் 
துக் காண்டம் 47 படலங்களையும் கொண்டிலங்கு 

யாப்பமைதியில் திருத்தக்க தேவரையும் 
கம்பரையும் புலவர் உமறு பின்பற்றியுள்ளார் . 


கின்றன . 


நபி நாயகத்தின் அறவாழவு அழகுறப் பாடப் 
பெற்றாலும் நபியின் வரலாறு முழுதும் இக்காப்பி 
யத்தில் இடம் பெறாததால் சின்ன சீறா , 

சீறா , சீறாப் 
புராணம் இரண்டாம் தொகுதி போன்ற நூல்களும் , 
இப்புராணத்தைத் தழுவிக கீர்த்தனம் , நாடகம் , 
வண்ணம் , 

வெண்பா , அம்மானை , 
வண்ண மாலை போன்ற பல சார்பு நூல்களும் 
எழுந்தன . 


விளக்கு , 


பல 


இக்காப்பிய ஆசிரியர் உமறுப்புலவர் ஆவார் 
( கி.பி. 1642-1703 ) . இவர் முன்னோர் அரபு நாட்ட 
வர் . ஆயினும் , இவா திருநெல்வேலியைச் சார்ந்த 
நாகலாபுரத்தைச் சொந்த ஊராகக் கொண்டவர் . 
எட்டயபுர மன்னர் அவையில் அவைக்களப் புலவராக 
வீற்றிருந்தார் . வள்ளல் 

சீதக்காதியும் , வள்ளல் 
அபுல காசிமும் தூண்ட , கீழக்கரை செய்கு சதக்கத் 
துல்லா அப்பாவும் அவர் மாணவரும் கதை தர , இக் 
காப்பியத்தை இயற்றினார் . இக்காப்பியம் கி.பி. 
17 - ஆம் நூற்றாணடில் எழுதப் பெற்றதாயினும் கி.பி. 
1842- இலதான அச்சேறியது . சுவடித் தமிழ் நூல 
களுள் முதனமுதலில் அச்சேற்றப்பட்ட நூல சீறாப் 
புராணமாகும் . 


சீறாப்புராணத்திற்குப் பலர் உரை எழுதியிருப் 
பினும் சதாவதானி செய்கு தம்பிப் பாவலர் எழுதிய 
உரையே முழுமையான முதல் உரையாகப் போற்றப் 
பெறுகின்றது சிறப்பு உரையாசிரியராகத் திகழபவர் 
டாக்டர் கா.மு. சரீபு ஆவார் . உமறுப்புலவா பிற 
இலக்கியக் கருத்துகளைக் கையாண்ட வகைகளை இவ் 
வுரையாசிரியர் தமது உரையில் கூறுவதுடன் அரபுச 
சொல் , பாரசீகச் சொல் ஆகியவற்றிற்கு விளக்கமும் 
தந்துள்ளார்.அறியாமைக்கும் மெய்யறிவுக்குமிடையே 
தோன்றும் போராட்டத்தை இக்காப்பியத்தில் காண 
லாம் . 

பி.தெ. 


ஆன் 


காணடமான 


முகம்மது நபியைத் தலைவராகவும் கதிசா 
பீபியைத் தலைவியாகவும் 

கொணட 

இவவர 
லாற்றுக் காப்பியம் முப்பெருங் காண்டங்ளையும் 
92 படலங்களையும் , 5027 விருத்தப் பாக்களையும் 
கொணடதாக விளங்குகிறது . திருக்குர் 
மறை உரைகளும் , திருக்குறள் கருத்துகளும் விரவி 
யுள்ள இககாபபியம் நபி பெருமானின பிறப்பு , 
திருமணம , ஆற்றல , வெற்றி ஆகிய அரும்பெறற் 
செய்திகளை அழகுறப் புனைந்து காட்டுகிறது . முதற் 

விலாதத்துக் காணடம் பாட்டுடைத் 
தலைவரின் இளமைக்கால வாழ்க்கையைச் சித்திரிக் 
கிறது . விலாதத் என்ற அரபுச் சொல்லுக்குப் 
பிறப்பு என்பது பொருள் . இறுதித் தூதர் நபிகளின் 
பிறப்பு இககாணடத்தில முதனமைப்படுத்தப் பெறு 

காணடமான நுபுவ்வத்துக் 
காண்டத்தில் நபிகளுக்கும் அவர்தம் நண்பாகளுக்கும் 
பகைவர்கள் செய்த கொடுமைகள் இடம்பெறுகின்றன . 
நபி பெருமானாரின் அறிவுரைகளும் தீர்க்கதரிசனங் 
களும் இப்பகுதியில் இடம் பெற்றுள்ளன . நபி எனுஞ் 
சொல்தொடர்புடையதே நுபுவ்வத்துக்காண்டம் . இறு 
திக் காணடமான இசிறத்துக் காண்டத்தில் காப் 
பியத் தலைவர் அறப்பணிக்காகப் பிறப்பிடம் துறந்து 
வேற்றிடம் செல்லும் புனித பயணக் காட்சியைக் காண 


சீனக்கடல் : பசுபிக்குமாக் கடலின் ஒரு பகுதி 
யான இது மலாயா முந்நீரகத்திற்கும் சப்பான் நாட் 
டுக்குமிடையே உள்ளது . இதைத் தெற்குச் சீனக்கடல , 
கிழக்குச் சீனக்கடல் என்று பாாமோசாத் தீவு பிரிக 
கிறது . தெற்குச் சீனக்கடல் , பார்மோசா , பிலிப்பைன் 
தீவுகள் , போர்னியோ , மலாயா முந்நீரகம் , இந்தோ 
சீனா , தென்கிழக்குச் சீனா முதலியவைகளால் சூழப் 
பட்டுள்ளது . கிழக்குச் சீனக் கடலைச் சூழ்ந்து பார் 
மோசா , சப்பான் தீவுகள் , தென்கொரியா , கிழக்குச் 
சீனா ஆகிய பகுதிகள் உள்ளன . 

தெ.பா. 


கின்றது . 


இரணடாம் 


சீனக் கிளர்ச்சி : கிளர்ச்சி இயக்கங்கள் சீனா 
விற்குப் புதிதல்ல ; மிகப் பழமையானவையாகும் . முதல் 
ஆங்கிலேயப் போருக்கு முன்பு ( கி.பி. 1839-42) இருபது 
ஆண்டுகளில் குவாங்கி , ஆன்சி ( Hansi ) , இவிச்சோவ் 
(Kweichow ) , பார்மோசா ( Formosa ) ஆகிய இடங் 
களில் அடிக்கடி கிளர்ச்சிகள் தோன்றியுள்ளன . 
பெருங் கிளர்ச்சிகள் கி.பி. 19 - ஆம் நூற்றாண்டின் 


சீனக் கிளர்ச்சி 


188 


சீன சப்பானியப் போர் 


மத்தியில் தோன்றாமலில்லை . தைப்பிங்குக்கிளர்ச் 
சியும் ( Taiping கி.பி. 1848 - 1865 ) . 1900 - இல் 
நடந்த குத்துச் சண்டை வீரர்கள் கிளாச்சியும் ( Boxer 
Rebellion ) மிகவும் பயங்கரமான கிளர்ச்சிகளாகும் .. 
சீனப் புரட்சிக்கு இவையே 

வழிகாட்டியாக 
அமைந்தன . 


lion ) . சீனாவில் நூறு நாட் சீர்திருத்தம் வெற்றி 
பெறவில்லை . மேலும் வல்லரசுகளின் ஆக்கிரமிப்பு 
சீனாவை அரைக் குடியேற்ற நாடாக ( Semi Colony ) 
ஆக்கியது . எனவே , சீனர்கள கொதித்தெழுந்தனர் . 
இதுவே குத்துச் சண்டை வீரர்கள கழகத்திற்கு வழி 
வகுத்தது . இவ்வியக்கம் எப்போது தோன்றியது என் 
பது சரியாகத் தெரியவில்லை . எனினும் , இது ஒரு இரக 
சியக்கழகமாகும் . இது கி.பி. 19 - ஆம் நூற்றாண்டில் 
நிலவியது . இதற்கு ஐ - கோ சுவான் எனப்பெயர் . இது 
நியாயப் போர்க கரங்கள் எனப் பொருளபடும் . 
சகோதரர்கள் இயக்கம் ( Harmonious Brotherhood ) 
எனவும் பெயர் பெற்றது . ஐரோப்பியர்கள் இவர் 

குத்துச் சண்டை வீரர் எனக் குறிப்பிட்ட 
னர் . 


களைக் 


| 


தைப்பிங்கு இயக்கம் : தைப்பிங்கு இயக்கத்தைத் 
தோற்றுவித்தவர் அங் - கியு - சுவான் ஆவார் . அவர் 
உழவர் குடும்பத்தைச் சார்ந்தவர் . கல்வியில் தேர்ச்சி 
பெறாத காரணத்தால் வாழ்க்கையில் 

வெறுப்ப 
டைந்த அவர் அமெரிக்கப் பாதிரியான இசாச்சர் 
இராபர்ட்சு ( Issacher Roberts ) என்பவரின் உதவியை 
நாடினார் . அவர் தம் சமயக் கருத்துகளால் பெரிதும் 
உந்தப்பட்ட அங்-கியு - சுவான் தோற்றுவித்த முதல் 
இயக்கம் பாய் - சங் - 4 ஊய் என்பதாகும் . ( Asscla 
tion of God Worshipers ) அதற்குக் கடவுளை வணங் 
குவோர் கழகம் எனப் பொருள் கொள்ளலாம் . 
நாங்கின் இவ்வியத்திற்கு கி பி . 1843 - இல் தலைநக 
ராயிற்று . இதற்கிடையில் அங்-சியு -சுவான் , தியன் - 
வாங் ( Tien Wang ) என்ற பட்டத்தைச் சூட்டிக் 
கொண்டார் . அது ( Heavenly King ) விண்ணுலக 
மன்னன் எனப் பொருள்படும் . சீனமொழியில் தைப் 
பிங் டியன் குவா என்பதாகும் . சமயச் சார்புடைய 
இவ்வியக்கம் காலப் போக்கில் தீவிர இயக்கமாயிற்று . 
மஞ்சு அரசைக் கவிழ்ப்பதே இதன் நோக்கமாகும் . 


அரசிடம் 


+ 


தோன்றக் காரணம் : இவ்வியக்கம் தோன்றுவதற் 
கான காரணங்கள் பின்வருவன : சீனா வீழ்ச்சியினைத் 
தழுவியமை , அதிகாரிகளின் ஊழல் மிகுந்தமை , வரிச் 
சுமை மக்களுக்கு மிகுதியாயினமை , மஞ்சூரியர்களுக்கே 
முதலிடம் கொடுக்கப்பட்டமை , மக்கள் தொகை கி.பி. 
1850 - இல் 430 மிலியனை எட்டியமை . நிலங்கள் 35 
விழுக்காடே விரிவடைந்தமை . வாணிகப் பொருளா 
தாரம் பாதித்தமை . குடியானவர்கள் 

அடிமை 
நிலைக்குத் தளளப்பட்டமை . 


வெளிநாட்டினர் எதிர்ப்பு : சீனர்களின் கிளாச்சி 
களைக் கண்டு வெளிநாட்டினர் வெருணடனர் . மஞ்சு 

பாதுகாப்பு வேண்டினர் . ஆயினும் பய 
னில்லை . முடிவில் அவர்களே தத்தம் அரசாங்கத்தின 
மூலம் பாதுகாப்பைத் தேடிக் கொண்டனர் . 8000 
சப்பானியப் படைவீரர்களும் , 4500 உருசியப் படை 
வீரர்களும் , 3000 ஆங்கிலேயப் படைவீரர்களும் , 2500 
அமெரிக்கப் படைவீரர்களும் , 800 பிரஞ்சுப் படைவீரர் 
களும் சீனாவுக்குள் வந்து சோந்தனர் . சீனருக்கும் 
வெளிநாட்டினருக்கும் போர் தொடங்கியது . செருமன் 
நாட்டுக் கெய்சரை மகிழ்விக்கக் கவுன்ட் வொன வால 
டர்சி ( Count Von Waldersee ) TORTUQU Qor 
நாட்டினர் படைக்குத் தளபதியாக்கினர் . ஆனால் , 
பீக்கிங்கு 

நகர் பிடிக்கப்படும் வரை அவர் வந்து 
சேரவில்லை . எனவே , உருசியத் தளபதி இலினிவிசசு 
( Linievitch ) அப் பொறுப்பை ஏற்று நடத்தினார் . 
அப்போரில் இலட்சக் கணக்கான சீனர்கள் கொல்லப் 
பட்டனர் . கிராமங்களும் , நகரங்களும் அழிக்கப்பட் 
டன . சரியான தலைவர்களின் இவ்வியக்கம் 
தோல்வியுற்றது . குத்துச் சண்டை வீரர்கள் உடன் 
படிக்கை ( Boxer Protocal ) 1901 ஆம் ஆண்டில் ஏற் 
படுத்தப்பட்டது . மஞ்சு அரசுக்கு இதனால் பெரும் 
இழப்பு ஏற்பட்டதுடன் அதன் வீழ்ச்சிக்கும் இக் 
கிளர்ச்சி காரணமாய் அமைந்தது . இவ்வாறு 
கிளர்ச்சிகள் சீனாவில் தோன்றியதன் விளைவாகச் 
சீனர்கள் விழிப்புற்றனர் . சீனாவில் 1911 - இல் புரட்சி 
தோன்றியது . 

க , பூ.சி . 
சீன - சப்பானியப் போர் , முதலாம் ( கி.பி. 
1894-95 ) : சேய்மைக் கிழக்கு நாடுகளின் வரலாற்றில் 
சீன - சப்பானியப் போர் சிறப்பான இடத்தினைப் 
பெற்றுள்ளது . சீனாவிற்கும் சப்பானுக்குமிடையே 
கி.பி. 1885 - ஆம் ஆண்டு ஓர் ஒப்பந்தம் கையெழுத் 
தான பிறகு சில ஆண்டுகளில் சப்பானின் பேராதிக்க 


பல 


கிளர்ச்சி பரவியமை : தைப்பிங்குக் கிளர்ச்சி முதன் 
முதல் தோன்றிய இடம் குவாங்சியாகும் . பின்பு இது 
ஊனான் , ஊப்பே ஆகிய 

நகரங்களுக்கும் பரவி 
கி.பி. 1851 - இல் யாங்டிசி ( Yangtse ) நதியை 
அடைந்து அரசுப் படையைத் தோற்கடித்து ஊகான் 
நகரங்களைக் கைப்பற்றியது . மஞ்சு மரபை ஒழித்துக் 
குடியானவர்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தி , 
சீனப் புகழை 

மீண்டும் நிலை நாட்டுவதே இதன் 
முக்கிய நோக்கமாகும் . ஆனால் , கிளர்ச்சி வெற்றி 
பெறவில்லை . 


சீனாவில் தோன்றிய மற்றொரு கிளர்ச்சி குத்துச் 
சண்டை வீரர்களின் கிளர்ச்சியாகும் ( Boxer Rebei 


| 


சீன சப்பானியப் போர் 


189 


சீன சப்பானியப் போர் 


உணர்வு மேலும் மேலும் வளர்ந்தது . சீனாவிற்கும் 
சப்பானுக்கும் இடையில் அமைந்துள்ள கொரியாவின் 

இவ்விரு நாடுகளிடையே போர் மூண் 
டது . 


காரணமாக 


சப்பான் திடீரெனக் கொரியாவின் தலைநகரான 
சியோலைக் கைப்பற்றியது . சீனப்படைகள் வெளி 
யேற்றப்பட வேண்டுமென ஆணையிடக் கொரிய 
அரசை வற்புறுத்தியது சப்பான் . சீன - சப்பானியப் 
போர் தொடங்கியது . 


சீன - சப்பானியப் போர் உருவாகப் பல காரணங் 
கள் இருந்தன . கொரியாவில் உருசியாவின் செல்வாக்கு 
வளர்வதைச் சப்பான் விரும்பவிலலை . 

எனவே , 
சப்பான் உருசியாவின் ஆதிக்கத்தை முறியடிக்கத் தக்க 
நடவடிக்கைகளை மேற்கொண்டது . உணவுப்பற்றாக் 
குறையினால் வாடிக் கொண்டிருந்த சப்பான் , நெல் 
மிகுதியாக விளையும் கொரியாவில் தன் அரசியல் 
செல்வாக்கை நிலைநாட்ட விரும்பியது . 


வசமா 


அண்டை நாடான கொரியாவில் உள் நாட்டுக் 
குழப்பமும் கலவரங்களும் தலைவிரித்தாடின . இந் 
நிலையில் சப்பான் கொரியாவின் விவகாரங்களில் 
தலையிட்டு அமைதியை நிலைநாட்ட முயன்றது . 
சப்பானின் தலைமை அமைச்சராக இருந்து ஈட்டோ , 
தம் நாட்டில் அரசுக்கெதிராக எழுந்த அரசியல் கட்சி 
களைத் திசை திருப்பப் போரில் இறங்கவும் தயாரா 
னார் . சீனாவும் , சப்பானும் கி.பி. 1885 - ஆம் ஆண்டில் 
கையெழுத்தான தீனசுட்டின ( Tienstein ) உடன்படிக் 
கையைச் செலலாததாக்க விரும்பின. கொரியாவில் 
தம் செல்வாக்கை நிறுவ , ஐரோப்பிய நாடுகள் பல 
முனைந்தன . இதனைக் கண்ட சப்பான கொரியாவில 
தானே 

முன்னணியில் நிற்க எண்ணியது . கொரியா 
வில் ஏற்பட்ட ஒரு கிளர்ச்சியே , சீன - சப்பானியப் 
போரின் உடனடிக் காரணமாகத் திகழ்ந்தது . அக் 
கிளர்ச்சி சமயத் தொடர்புடையது . சமய இயக்க 
மாகத் திகழ்ந்த அந்த இயக்கம் விரைவில் ஓர் அரசி 
யல் இயக்கமாக மாறியதால , நாட்டில் கொலைகள் 
மலிந்தன . இதனை அடக்க இயலாத சூழலில 
கொரிய அரசு , சீன அரசின் படை உதவியை நாடி 
யது . சீனப்படை கொரியா வந்தடைந்தது . ஒப்பந்தப் 
படி சீன அரசு சப்பானுக்கு இதனைத் தெரிவித்தது . 
சப்பான் படையும் 

கொரியாவை அடைந்தது . 
இப்படைகள் கொரியாவை 

அடையும் முன்பே 
இக்கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டது . எனவே , இரு 

நாடு 
களின் படைகளையும் , கொரியாவை விட்டு வெளி 

வேண்டுமென்று கொரியா ஆணையிட்டது .. 
கொரியச் சிக்கலில் சப்பானின் 

தலையீட் 
டைச் 

சீனாவும் , கொரியப் பிற்போக்காளர்களும் 
எதிர்த்தனர் . சீனாவின் தூண்டுதலால் , கொரிய அரசு 
சப்பானை வெளியேறுமாறு வேண்டியது . சப்பான் 
இககோரிக்கைகளைப் புறக்கணித்ததுடன் ,, சீனப் 
படைகளே முதலில் வெளியேற வேண்டுமென வற் 
புறுத்தியது . இந்நிலையில் இரு நாடுகளும் மேலும் 
மேலும் தம் படைகளைக் கொரியாவில் குவித்தன . 


போரின் போக்கு : மேலை நாட்டுப் புதியப் போர் 
முறைகளைக் கற்றிருந்த வலிமை மிக்க சப்பானியப் 
படை , சீனப்படைகளை இரண்டே மாதங்களில் கொரி 
யாவிலிருந்து விரட்டியடித்தது . யாலு நதிக்கரையில் 
சீனாவின் கப்பற்படையும் தோற்கடிக்கப்பட்டது . 
போர்ட் ஆர்தா துறைமுகம் சப்பானியா 
யிற்று . 

மஞ்சூரியாவைக் கைக்கொண்ட சப்பான் 
சீனாவின் உட்பகுதியில் நுழைந்து சாண்டுங்கு மாகா 
ணத்தின் வடக்கிலுள்ள வைகைவைத் ( Wai - Hai - Wai) 
துறைமுகத்தையும் கைப்பற்றியது . அச்சமுற்ற சீனா , 
சப்பானுக்கு அடிபணிந்தது . கி.பி.1895 - இல் சி மோனா 
செகி உடன்படிக்கையில் ( Treaty of Shimonoseki ) 
கையெழுத்திட்டது . அவ்வுடன்படிக்கையின் முக்கிய 
அமிசங்களாவன : 1 ) கொரியா சுதந்திர நாடாக்கப் 
பட்டது . 2 ) இலியோடுங் தீபகற்பமும் , பார்மோசாத் 
தீவும் , பாசுகபோர்சுத்தீவுக்கூட்டங்களும் சப்பானுக்கு 
வழங்கப்பட்டன . 3 ) சீனா சப்பானுக்குப் போர் 
இழப்பீடாக 251,602,56 பொறகாசுகளை வழங்க 
ஒப்புக்கொண்டது . அத்தொகை கொடுக்கப்படும் 
வரை வைகைவைத் துறைமுகப்பட்டினத்தைச் சீனா 
சப்பானிடம் பிணையாக வைத்தது . 4 ) சாகி ( Sahsi ) 
சுங்கிங்கு ( Chung King ) , சூச்சௌ ( Soochow ) , 
காங்சௌ ( Hangchow ) ஆகிய நான்கு துறைமுகங் 
களையும் சப்பானிய வாணிகத்திற்குச் சீனா திறந்து 
விட்டது . மேலும் , ஐரோப்பிய நாடுகளுக்குச் சீனா 
வில் அளிக்கப்பட்ட சலுகைகள் அனைத்தும் , சப்பா 
னுக்கும் அளிக்கப்பட்டன . 5 ) சப்பான் சில பொருள் 
களைச் சீனாவில் உற்பத்தி செய்ய உரிமை பெற்றது . 
அப்பொருள்களுக்கு எல்லாவித வரிகளிலிருந்தும் 
விலக்களிக்கப்பட்டது . 


யேற 


விளைவுகள் : இப்போர் தூரக் கிழக்கு நாடுகளின் 
வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் . இப்போரின் 
விளைவாகச் சப்பானின் பெருமை யாங்கணும் உயர்ந் 
தது . அது பல நன்மைகளைப் பெற்றது . சீனாவின 
திறமையின்மை உலகுக்கு நன்கு புலப்பட்டது . சீனத் 
தோல்வியின் விளைவாக , ஐரோப்பிய நாடுகள் சீனா 
வைத் தங்களுக்குள் பங்கு போட்டுக்கொள்ள நினைத் 
தன . கொரியா விடுதலை பெற்றதும் , பார்மோசா 
சப்பானுக்கு வழங்கப்பட்டதும் சீனாவிற்குத் தீங்காக 
முடிந்தன . இலியோடுங் தீபகற்பம் சப்பானுக்கு வழங் 
கப்பட்டதை உருசியா ( Russia ) எதிர்த்தது , உருசியா , 
செருமனி , பிரான்சு ஆகிய நாடுகள் , சப்பான் இலி 


| 


சீன - சப்பானியப் போர் 


190 


சீன - சப்பானியப் போர் 


பகைமை 


யோடுங் தீபகற்பத்தைச் சீனாவிடமே ஒப்படைக்க 
வேண்டும் என்று வற்புறுத்தி , அதில் வெற்றியும் 
கண்டன . 

இலியோடுங் தீபகற்பத்திறகு இழப்பீடாகச் 
சப்பான் , 49 மிலியன் பொற்காசுகளைப் பெற்றது . 
இந்நிகழ்ச்சிக்கு முழு முதற்காரணமாக விளங்கிய 
உருசியாவைப் பழிவாங்கச் சப்பான் தகக சமயத்தை 
எதிர் நோக்கியது . சீனாவின தோல்வி , சீனாவில் 
மஞ்சுவமசத்தின் வீழ்ச்சிக்கு வழி வகுத்தது . சீன 
மக்கள பல சீர்திருத்தங்களை விரும்பினர் . பல கட்சி 
கள் தோற்றுவிக்கப்பட்டுச் சீனாவிற்குப் புத்துயிர் 
ஊட்ட முயற்சிகள மேற்கொள்ளப்பட்டன . சீனாவில் 
கன்பூசியக் கோட்பாடு மறைந்தது . 

மேலை நாடு 
களின் கொளகைகளும் கோட்பாடுகளும் அதன இடத் 
தைப் பிடித்துக் கொணடன . சீனா ஐரோப்பிய நாடு 
களின வேட்டைக் காடாக மாறியது . 


இரு நாடுகளுக்கிடையே 

வளர்ந்தது . 5 . 
சப்பான் , 1933 - ஆம் ஆண்டு செகோல் என்ற மாநிலத் 
தைக் கைப்பற்றிக் கொண்டது . அதிலிருந்து சீனாவை 
அகப்படுத்தும் நோக்குடனேயே அது செயற்பட்டு 
வந்தது . அதற்கேற்ப 1935- இல் தியன்சின் என்னு 
மிடத்தில் சப்பானியச் செய்தித்தாள் நிருபர் இருவர் 
கொல்லப் பட்டனர் . அந்நகரத்தில் சப்பானியர்கள் 
பல சலுகைகளைப் பெற்று வாழ்ந்து 

வாழ்ந்து வந்தனர் . 
இந்நிகழ்ச்சியைப் பயன்படுத்திச் சப்பான் கோ - உமேது 
( Ho - Umedu ) என்னும் ஒப்பந்தம் ஒன்றினைச் 
வுடன் செய்து கொண்டது . 

6. வடக்குக் கோப்பே மாநிலத்தில் 1937 - ஆம் 
ஆண்டு தளபதி சங் செ யுவான் ( Sung Chch Yuan ) 
என்பாரின் தலைமையில் சீனப் 

பாதுகாப்புப்படை 
யொன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது . அப்போது 
எல்லைப் பகுதிகளில் இருந்து வந்த சப்பானிய வீரர் 
கள் சீன வீரர்களைக் கேலியும் கிண்டலும் செய்து 
வந்தனர் , 


சீனா 


1 


சீன சப்பானியப் போர் இரண்டாம் ( கி.பி. 1937 
-1941 ) : ஆதிக்க மனப்பானமை கொணட சப்பான் 
சிறுகச் சிறுகத் தன் ஆதிக்கத்தை வடசீனா முழுவதி 
லும் பரப்புவதில் முனைநதது . அதனால சப்பானியப் 
படைகளுக்கும் 

சீனப் படைகளுக்கும் அடிக்கடி 
கைகலப்பு ஏற்பட்டது . இக் கைகலப்புகளைப் பயன 
படுத்திச சப்பான , 1937 - ஆம் ஆண்டு சீனாவின மீது 
போர் தொடுத்தது . இப்போர் 1941 - ஆம் ஆண்டு 
முடிவுற்றது . 


சப்பான் மஞ்சூரியாவைக் கைப்பற்றிய பின்னர் 
கைலுங்குகியாங்கு , கிரீன் , இலியோனிங்கு என்னும் 
மூன்று 

மாநிலங்களையும் ணைத்து , மஞ்சுகோ 
எனும் பெயரில் பொம்மை அரசு ஒன்றினை நிறுவி 
யது . இதனைச் சீனா கடுமையாக எதிர்த்தது . சீனர் 
கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் . 


சப்பானியப் பிரதமர் கிரோட்டா கீழ்க்காணும் 
மூன்று அமிசக் கோரிக்கை ஒன்றைச் சீன அரசுக்கு 
அனுப்பினார் . 1. மஞ்சுகோவைச் சீனா அங்கீகரிக்க 
வேண்டும் . 2. சப்பானுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங் 
களை ஒடுக்க வேண்டும் . 3. சீனப் பொதுவுடைமை 
யாளர்களை நசுக்குவதில் சப்பானின் உதவியைச் 
சீனா ஏற்றுக்கொள்ள வேண்டும் . 


காரணங்கள் : 1. சப்பானின் ஆக்கிரமிப்புக 
கொளகையே இப்போரின் முதற்காரணம் ஆகும் . 2 . 
கருத்து வேறுபாடுகொணட கோமினடாங்குக்கட்சியும் 
பொதுவுடைமைக் கட்சியும் சப்பானிய ஆதிக்கததை 
எதிர்க்கும பொருட்டு , ஒன்றுபட்டு இணைந்து செயற 
பட்டன . அதனால் , சப்பான் ஆததிரமடைந்தது . 3 . 
சீனப் பொருளாதாரம் நலிந்ததறகுச் சப்பானே கார 
ணம் என்று சீனர்கள் கருதினா . தங்கள் நாட்டின 
பொருளாதார முனனேற்றத்திற்குத தடையாக நிற 
கும் சப்பானின் 

ஆதிக்கத்தைச் சீனாவில் ஒழிக்க 
வேண்டுமென்று சீனாகள் விரும்பினர் . 4. சப்பானின் 
முதலமைச்சர் 

கோக்கி என்பார் 
கிழக்காசியாவில் அமைதியைப் பராமரிக்கும் முழுப் 
பொறுப்பையும் 

சப்பான மேற்கொண்டுள்ளதாக 
1934 - இல் அறிககை ஒன்றினை விடுத்தார் . அயல் விவ 
கார அமைச்சக உயரதிகாரியான 

அமான் எய்சி 
( Aman Eiji ) அமெரிக்கா , செருமனி முதலான அந் 
நிய அரசுகள் சீனாவுக்கு ஆயுத உதவியும் , நிதியுதவி 
யும் செய்வதைக் கண்டித்து எசசரிக்கை விடுத்தார் . 
இது சப்பானிய மன்றோ கோட்பாடு எனச் சொல் 
லப்பட்டது . இதற்கு மறுப்புத் தெரிவிக்கும் வகையில் 
சீனாவும் ஓர் அறிககையை வெளியிட்டது . அதனால் , 


கிரோதா 


உடனடிக்காரணம் : பீக்கிங்கு நகருக்குத் தெற்கில் 
இருபது கல் 

தொலைவில் 1937 - இல் , வான்பிங்கு 
என்னும் சிறு நகரில் மார்க்கோ போலோ பாலம் 
( உலுக் கௌசியா என்னுமிடம் ) அருகில் பாசறை 
அமைத்திருந்த சீனப் படைவீரர்கள மீது சப்பானிய 
வீரர்கள் சுட்டனர் . இதுவே உலுக்கௌசியா 
நிகழ்ச்சி என்று கூறப்படுகிறது.இந் நிகழ்ச்சி பற்றி 
இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் குறை கூறினர் . 

போரின் போக்கு : உலுக்கௌசியா நிகழ்ச்சிக்குப் 
பின் சப்பான் பீக்கிங்கு அருகில் தனது படைகளைக் 
குவித்தது . சீனப் படைகள் பீக்கிங்குக்கும் தியன்ட் 
சனுக்கும் தெற்கில் பின்வாங்கிச் 

செல்ல வேண்டு 
மென்று சப்பானிய வடசீனப் படைத் தளபதி 
கசூகி ( Kazuki ) சீனத் தளபதி சுங்கிடம் வேண்டினார் . 


| 


- 


சீனத்தத்துவம் 


191 


சீனத்தத்துவம் 


சுங்கு இணங்க மறுத்ததால் , சப்பானியப் படை 1917 
- இல் அவ்விரு நகரங்களையும் கைப்பற்றியது . 
பின்னர் உள் மங்கோலியாவிற்குள் புகுந்து கால்கான் 

கைப்பற்றியது . அடுத்துச் சூய்யுவான் 
மாநிலத்தையும் கைப்பற்றியது . 


நகரைக் 


க 


phy ) கி.மு. 551 முதல் கி.மு. 479 வரை வாழ்ந்த 
கன்பியூசியசு என்பவர் முதன் முதலாக விளக்கம் செய் 
தார் . சீனாவிலுள்ள மக்களும் , பிற நாடுகளிலிருந்த 
மக்களைப் போல் இயற்கையில் ஏற்படுகின்ற மாறு 
தல்களும் , மக்களின் செயல்களும் கடவுள் 

செயல் 
என்று கருதினார்கள் . மேலும் உலகிற்கும் மக்களுக் 
கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நினைத்தார் 
கள் . ஆகையினால் , இயற்கை நிகழ்ச்சிகளைக் 
வித்து , மக்களின் எதிர்காலத்தை அறிந்து கொள்வ 
தற்கான மந்திரமுறைகளைக் கடைப்பிடித்தனர் . அத் 
தகைய நம்பிக்கையைக் கன்பியூசியசு மாற்றினார் . 
அவர் சீன இலக்கியத்தை நன்றாக 

ஆராய்ந்து , 
நான்கு பாகங்களாகவும் ஆறு சூத்திரங்களாகவும் 
பிரித்தார் . அவைகளே சீனமக்களின் வேத நூல்களா 
கத் திகழ்ந்தன . ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டு 
கனாக அவருடைய உபதேசங்களைச் சீனமக்கள் 
பெரிதும் பின்பற்றினர் . அவருடைய உபதேசங்கன 
மக்களிடையே ஏற்படுகின்ற தொடர்புகளைப் பற்றி 
யதாகும் . அவருடைய உபதேசங்களில் சிறப்பாகக் 
கருதப்படுவது அன்பேயாகும் . 


சப்பானியரால் இப்போர் யாங்கட்சிச் சமவெளிக் 
கும் விரிவுபடுத்தப்பட்டது . கடும்போருக்குப் 
பின்னர்ச் சாங்கை கைப்பற்றப்பட்டது . அடுத்து 
நான்கிங்கு நகரும் , கடற்கரை நகரமான காண்டனும் , 
யாங்கட்சியின் கரையிலுள்ள காங்கெளவும் வீழ்ந் 
தன . இருப்பினும் வடக்கிலும் மத்திய சீனாவிலும் 
நடைபெற்ற போர்களில் சப்பானியர் தோற்கடிக்கப் 
பட்டனர் . சப்பானியரின் முன்னேற்றம் 1938 இறுதி 
யில் தடுத்து நிறுத்தப்பட்டது . அச்சமயத்தில் 
சீனா , கடற்கரைப் பகுதி , கிழக்கு மாநிலங்கள் , 
மத்திய யாங்கட்சிச் சமவெளி ஆகியன மட்டும் சப் 
பானின் பிடியில் இருந்தன . மேற்குச் சீனா சுதந்திர 
மாய் இருந்தது . உடனடியான இறுதி வெற்றிபெற 
முடியாததால் சப்பானிய வீரர்கள் ஏமாற்றமடைந் 
தனர் . இந்நிலையில் இரண்டாம் உலகப் போர் முன் 
டது . சீனா நேச நாடுகளை ஆதரித்தது . சப்பான் 
1941 - ஆம் 

ஆண்டு செருமனிக்கு 
போரில் இறங்கியது . இப்போர் உலகப்போரின் 
ஒரு பகுதியாக மாறியது . இரண்டாம் உலகப்போர் 
முடிவுற்றதும் சீன சப்பானியப் போரும் முடிவுற்றது . 
இதில் சப்பான் பெரும் இழப்பினைப் பெற்றது . 


வட 


ஆதரவாகப் 


விளைவுகள் : இப்போரின் விளைவாகச் சீனாவில் 
சியாங் கே சேக்கின் செல்வாக்குக் குறைந்தது . 
அவரது அரசாங்கத்திலுள்ள மக்கள் ஆதரவற்றவர் 
களாக உணர்ந்தனர் . அவரது நிருவாகம் , செயலாற் 
றும் முறை ஆகியவற்றை மக்கள் ஐயுற்றனர் . பொது 
வுடைமைக் கட்சியின் செல்வாக்கு 

விரைவில் 
மேலோங்கியது . அவர்கள் பன்னாட்டு அரசியல் அரக் 
கிலும் செல்வாக்குப் பெற்றனர் . சப்பான் பீக்கிங்கில் 
1937- இல் நிறுவிய சீனக் 

குடியரசின் 

இடைக்கால 
அரசாங்கமும் , முன்பே நிறுவப்பட்டிருந்த மஞ்சுகோ 
அரசும் செருமனி , இசுபெயின் ( Spain ) இத்தாவி , 
உருமேனியா முதலான நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப் 
பட்டன அப்போது , உருசியா கோமின்டாங்குப் பொது 
வுடைமைக் கட்சியை ஆதரித்தது . இவ்வாறு சீன 
பொதுவுடைமைக் கட்சியின் அரசாங்கமானது உருசி 
யாவின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருந்தமை , இப் 
போரின் விளைவுகளுள் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் . 


ஓர் அரசாங்கத்தில் மக்கள் ஒருவருக்கொருவர் 
அன்புடையவராயிருக்கவேண்டும் என்றும் , அந்த 
அரசாங்கமே குறிக்கோன் அரசாங்கமாகும் என்றும் 
கூறினார் . தாவோ ( Tao ) மதத்தை இலாட்சா 
( Lao - tra ) என்னும் பெரியவர் நிறுவினார் : அவர் 
கி.மு. 604 - ஆம் ஆண்டில் பிறந்தார் . அவருடைய 
கொள்கை தாவோ-தே- கிங்கு என்னும் நூலில் 
காணப்படுகிறது . தாவோ என்னும் 

இவற்கைக் 
கொள்கை மிகவும் வல்லமையுடையது ; ரிவையா 
னது . அக்கொள்கையின்படி , இயற்கை மிகவும் அழகு 
வாய்ந்தது மட்டுமல்லாமல் நன்மை பயப்பதுமாகும் . 
ஆகையினால் , மக்கள் இயற்கையான வாழ்வு வாழ 
வேண்டும் . இஓைட்சாயின் சீடரான சாவுண்ட்சே 
( Chauatic ) கூறிய அறிவுரை என்னவெனில் , துறவி 
கனையும் அறிஞர்களையும் புறக்கணித்துவிடவேண் 
டும் . அப்பொழுது தான் வழிப்பறி நிற்கும் . நவரத்தி 
னங்களைத் தூர எறிந்து விட்டால் 

கனவு நின்று 
விடும் . மனிதர்கள் எளிய வாழ்க்கையைக் கடைப் 
பிடிக்க நினைவுச் சின்னங்களையும் , 

ஆசனங்களை 
யும் அகற்றி விடவேண்டும் . சண்டைகளையும் கல 
வரங்களையும் நிறுத்த நாழியையும் தராசையும் 
உடைக்கவேண்டும் என்று சாவுண்ட்சே கூறினார் . 
இலக்கியம் , சட்டம் , அரசியல் , அறநெறிகள் தீமைக் 
கும் பாபத்திற்கும் இருப்பிடம் என்று கருதினார் . 
குயிசி ( Hui - shic ) என்பவரும் குங் - சுன் லுங்கு 
( Kung - Sun lung ) adagi En faire cos (Chaun 
tze ) கூறியதனை ஒத்துக் கொண்டனர் . மோட்சே 
( Mo- tze ) என்பவர் சிறந்த அறிஞர் . அவர் அன்பை 


ம.சு. 


சீனத்தத்துவம் : சீனத் தத்துவம் மிகச் சிறந்த 
உலகத்தத்துவங்களுள் ஒன்று என்று கருதப்படும் . 
சீனாவில் தத்துவ சாத்திரத்தை ( Chinese Philoso 


சீனத்தத்துவம் 


192 


சீனத்தத்துவம் 


கார குணம் இல்லாமலிருக்க வேண்டும் ; வஞ்சனை 
இல்லாதிருக்க வேண்டும் என்று கூறுகிறார் . 


யும் போர் செய்யாமையையும் நடைமுறையில் பின் 
பற்றினார் . கான் பெயி - ட்சே ( Han - Fei - Tze ) என்ப 
வர் சட்டத்தைச் சிறப்பாகக் கொண்ட தத்துவ 
சாத்திரத்தை எழுதியவர் . அவர் சட்டத்தையும் அதி 
காரத்தையும் அரசியல் முறைகளையும் மனிதன் 
புறக்கணித்தல் கூடாதென்றும் , அவைதாம் மக்களுக்கு 
நனமையளிப்பவை என்றும் , மக்கள் இன்பமாக வாழ 
அறிவைப் பயன்படுத்தவேண்டும் என்றும் கூறினார் . 
சீனாவில் தோன்றிய தத்துவ சாத்திரங்களில் பெரும் 
பாலானவை அகத்தில் ஞானி , புறத்தில் அரசன் 
என்ற கொளகையுடையன . அவை மனிதனுடைய 
ஒழுகக குணங்கள் எவை என்று சிந்தித்தன . நூலறி 
விறகுச் சிறப்பிடம் அளிக்கவிலலை . ஒழுக்கத்திறகே 
சீனத்தத்துவம் சிறப்பிடம் அளிக்கிறது . ( கி.மு. 221 - 
கி.பி. 960 ) சீன நாட்டினை இடைக்காலத்தில் , சட் 
டத்தைச சிறப்பாகக் கொண்டவர்கள ஆண்டு வந் 
தார்கள் . கனபியூசியசினகொள்கை கி.மு. 136 - க்கு முன் 
மேலோங்கியிருந்தது . 


கருத்தியலான புதிய கன்பியூசியசு கொள்கை 
( Idealistic Neo - confucianism ) , பகுத்தறிவு வாய்ந்த 
புதிய கன்பியூசியசு கொள்கைக்கும் ( Principle ) பருப் 
பொருள தன்மை வாய்ந்த சக்திக்கும் ( Material 
Force ) இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்துகிறது . 
யு - கிசியாங் - சான் ( U1 Hsiang - shan ) என்பவா மனந் 
தான கொளகையின் அடிப்படை என்றார் . 


கொள் 


கன 


புத்த சமயம் சீனாவில் பொதுமக்களால் ஆதரிக 
கப்பட்டது . கி.பி. 6 - ஆம் நூற்றாண்டில் இருத்தல 
( Being ) , இருத்தல் இனமை ( Nonbeing ) 

என்ற 

சிக் 
கல்கள் இரண்டு பெரிய புத்தப் பள்ளிகளில் தோன 
றின . கடைசியில் சிக்கல்கள் மறைந்து போயின . தியா 
னக் கொள்கையைப் போதி தர்மா எனபவர் ( Bodhi 
dharma ) புகுத்தினார் . அவா பற்றுதல் 

பற்றுதல் இலலாமல , 
எந்தப் பொருளிலும் நாட்டமிலலாமல தியானத்தில் 
அமர்ந்திருக்க வேண்டும் என்றார் . 


சீனத் 

தத்துவத்தில் 20 - ஆம் நூற்றாண்டில் 
சிறிது குழப்பநிலை ஏற்பட்டது . மேலை 

நாடுகள் 
சீனக் கொள்கைகளில் தலையிட்டன சேம்சு ( James ) , 
தூயி ( Dewey ) முதலியவர்களின் பயன்வழிக் 
கையைப் ( Pragmatism ) புரட்சித் தலைவரான கியு சி 
( Hu - shih ) மக்களுக்கு எடுத்துரைத்தார் . மார்க்சின 
தத்துவத்தை மக்கள் பினபற்றினா . பங் - யு - லான 
( Fung Yu - lan ) எனபவர் கி.பி. 1895 - ஆம் ஆண்டில் 
பகுத்தறிவுக கொளகையுடைய புதிய கனபியூசியசு 
கொள்கையை வளர்த்தார் . கிசியங-சி - லி ( Hsiung 
shih - li ) என்பவர் கருத்தியல் சார்பான புதிய 
பியூசியசு கொள்கையை மக்களுக்கு எடுத்துரைத்தார் . 
சாங் - துங் - சன் ( Chang Tung - San ) என்பவரின 
கொள்கையைத் திருத்தியமைக்கப்பட்ட காணடின 
கொளகை என்றும் , அறிவாராய்ச்சியுடைய பனமை 
வாதம் என்றும் கூறுவர் . இவரது கொளகை காண 
டின ( Kant ) கொளகையிலிருந்து பெறப்பட்டதே . 
ஆயினும் , காண்டின் சில கருத்துகளை இவர் ஒத்துக்க 
கொள்ளவில்லை . அது போலவே அறிவினையும அனு 
பவத்திற்கு முனபும் பினபும் என்ற வேறுபாட்டினை 
யும இவா ஒத்துக் கொள்ளவிலலை . இவா கருத்து 
அறிவென்பது புலனகாட்சியும் , கருததுணாவும் , 
மன உணர்வும் ஒருங்கிணைந்தது என்பதே . இவா 
மேல 

நாட்டுத் தருக்கவியலை இக்கால உளவிய 
லுடனும் , சமூக இயலுடனும் இணைத்தார் . இரண 
டாம் உலகப் 

போரின்போது புலனகடந்த நுண 
பொருள் ஆராய்ச்சியிலிருந்து , சமூக இயலுக்குக் கவ 
னத்தைச் செலுத்தி , மாரகசின கொளகையை ஆத 
ரித்தார் . மார்கசின தத்துவம் 
உகந்ததாகவும் , அறிவியல் தொடர்புடையதாகவும் , 
பொதுமக்களைக் கவர்வதாகவும் அமைந்திருக்கிறது 
என்று இவா கூறினார் . 

இரா.கோ 


பல ஒன் 


செயல் முறைக்கு 


இக்காலத்துக்குரிய ( கி.மு 960- கி . பி . 1912 ) . 
கொளகையானது , புதியகனபியூசியசு கொள்கை எனப 
தாகும் . அக்கொள்கை ஒன்று பலவாகவும் , 
றாகவும் சேரும் என்பதாகும் . பகுத்தறிவுள்ள புதிய 
கன்பியூசியசு கொளகை , பகுத்தறிவுக் கொள்கை என 
வும் கருத்துக் கொள்கை எனவும் இருவகைப்படும் . 
செங் - சுவின் ( Cheng - chu ) கருத்து 

மனிதனுடைய 
தன்மை குறைபாடில்லாத குணங்களோடு மட்டும் 
நின்றுவிடாமல் , மற்றும் பல தனமைகளைக் கொணடி 
ருக்கவேண்டும் . மனிதனிடம் ஒழுங்கான குணங்கள் 
அமைந்திருக்கவேண்டும் . சென் ( Sen ) என்றால் உயிர் 
கொடுக்கின்ற சக்தி எனறு பொருள்படும் . அது மிக 
வும் சிறப்புடையது . ஒவ்வொரு மனிதனிடமும் அது 
அடங்கியிருக்கிறது . மனிதனுடைய கடமை அதனை 
வளர்ச்சியடையச் செய்தலாகும் . செங் - காவோ 
( Cheng Hao ) என்பவர் 

மேற்கூறிய உயிர்ச்சக்தி 
எல்லாப் பொருள்களிலும் காணப்படுகிறது ; அது 
நன்மை தீமைகளைப் பிரித்து அறியும் சக்தியுடையது . 
மனம் அமைதியாயிருப்பதற்குத் தான் என்ற அகங் 


துணை நூல்கள் : 


Creel , H.G. , Chinese Thought , from Confucius to 

Mao Tse Tung , Chicago , 1953 . 
Fung Yu - lan , The spirit of Chinese Philosophy , 

translated by E.R. Hughes , London , 1947 . 


சீனப்புரட்சி 


193 


சீனப்புரட்சி 


Hou Wai - lu et al . , A short History of Chinese 

Philosophy , translated by Wangcheng chung , 
Peking , 1959 . 


அதனால் 


நின்ற 


காரணமாக 


சீனப்புரட்சி ( கி . பி . 1901 ): சீனப்புரட்சி சீன 
வரலாற்றில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்திய 
தால் வரலாற்றுச் சிறப்புப் பெற்றுள்ளது . இப்புரட்சி 
கி.பி.1911- ஆம் ஆண்டில் தோன்றியது . இது நெடிது 
நாள் சீனாவை ஆண்ட மஞ்சு அரச குலம் வீழவும் , 
சீனாவில் குடியாட்சி மலரவும் காரணமாக அமைந் 
தது . சற்றேறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளாக 
விண்ணார்ந்த பேரரசு என்ற நிலையில் செம்மாந்து 

சீனா , வலிமையின்மையின் 
நாட்டின் 

எல்லைகளையும் உரிமைகளையும் 
மக்களின் 

இறைமையையும் கூடக் காப்பாற்றிக் 
கொள்ள இயலாத வகையில் , பல தடவை ஐரோப் 
பியர்களால் தோற்கடிக்கப் பட்டு , அவமானத்தால 
சோம்பிக் கிடந்தது . 

ஏறத்தாழ 267 ஆண்டுகள் 
சீனாவை ஆண்டு வந்த மஞ்சு வம்சம் கி . பி . 19 - ஆம் 
நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் உள் நாட்டுக் 
குழப்பங்களாலும் , பொருளாதாரச் சீராகுலை 
வினாலும் , அயல் நாட்டினரின செல்வாக்காலும் 
பெரிதும் பாதிக்கப் பட்டு 

இழந்தது 
இத்தகைய சூழலில் தோன்றிய அடுக்கடுக்கான பல 
நிகழ்ச்சிகள் சீனாவில் 1911 - ஆம் ஆண்டில் புரட்சி 
தோன்ற வழி வகுத்தன . 


வலிமை 


மிலியனாக உயர்ந்தது . அதற்குத தகுந்தாற்போல , 
நாட்டில் உணவு உற்பத்தி பெருகவில்லை ; மாறாக 
வெள்ளம் பெருகியது . பசியாலும் பட்டினியாலும் 
இலட்சக்கணக்கானோர் மாணடனர் . 
மக்கள் புரட்சியில் 

ஈடுபட்டனர் . ( 4 ) சீனாவில் 
நிதி நிலை மிகவும் பாதிக்கப்பட்டமையும் , புரட்சிககுக் - 
காரணமாயிற்று . படைச் சீரமைப்பாலும் , இரயில 
பாதைகள் அமைத்ததாலும் , புதிய கலவிச் சாலைகள் 
நிறுவப்பட்டதாலும் அரசின செலவினங்கள் மிகவும் 
உயர்ந்தன . சீன சப்பானியப் போரின விளைவாகச் 
சீனா பெரும் பொருளைப் போர் இழப்பீட்டுத 
தாசையாகச் சப்பானுக்கு வழங்க வேண்டியிருந்தது . 
மேலும் , 1900 - இல ஏற்பட்ட பாகசர் கலகமும் 
அரசின நிதி நிலையைச் சீரகெடச் செயதது . எனவே 
அரசு , மக்கள் மீது வரிப் பளுவைச் சுமத்தியது . 
மக்களோ அரசை எதிர்த்தனர் , அகற்றவும் எண்ணி 
னர் . ( 5 ) சீனாவிலிருந்து அயல் நாடுகளுக்குக் குடியே 
றிய மக்கள் , அங்குக் கண்ட நாகரிகத்திலும் சனநாயகக் 
குடியரசுத் 

தத்துவங்களிலும் ஈடுபாடு கொண்டு , 
தாயகம் திரும்பியதும் புரட்சி வழியில் 

செனறனா ; 
புரட்சி இயக்கங்களை நிறுவினர் . ( 6 ) சீனாவில் புரட் 
சிக் கருத்துகள் காட்டுத்தீப் போல பரவச செய்தித் 
தாள்கள் , தபால் தந்திப்போக்குவரத்துச் சாதனங்கள் 
ஆகியவை மிகவும் பயன்பட்டன . எனவே , சீர்திருத்த 
வாதிகள் தம் கருத்து களை மககளிடையே எளிதில் 
பரப்பினர் . ( 7 ) நாட்டின் மைய அரசு வலிமைமிக 
கதாக இல்லை . அதனால நாடு முழுவதிலும் மன்ன 
ரின் 

அதிகாரம் ஏற்றுக்கொளளப் பெறவில்லை . 
மாநில அரசுகள் மத்திய அரசுடன் ஒத்துழைக்க 
மறுத்தன . எடுத்துக்காட்டாக இருப்புப்பாதைகள் 
அமைக்கும் உரிமையை மைய அரசு அயல் நாடுகளுக்கு 
வழங்கியது . மாநில அரசுகளோ அதனைக் கடுமையாக 
எதிர்த்தன . மாநில 

மாநில ஆளுநர்கள் குட்டி அரசர்கள் 

ஆட்சி செலுத்தினர் . ( 8 ) அயற் 
படையெடுப்பினின்றும் நாட்டைக் 

காக்க 

மஞ்சு 
அரசர்களால இயலவில்லை . அபினிப் போர்களில் 
இவர்கள் படுதோல்வியுற்றனர் ; அண்டை நாடான 
சப்பானுடன் நடந்த போரிலும் தோல்வியே கண்ட 
னர் . இதுபோன்ற அடுக்கடுககான தோல்விகளால் 
மக்களுக்கு வலிமையற்ற மஞ்சு அரசின மீது நம் 
பிக்கை தளர்ந்தது . ( 9 ) ஐரோப்பிய அரசுகள் சீனா 
வின் பல பகுதிகளைக் கைப்பற்றிக் கொண்டு , ஆங் 
காங்குத் தம் செல்வாக்கினை நிலை நாட்டின . போர் 
நிர்ப்பந்தங்கள் மூலம் பல சிறப்பான 

வாணிகச் 
சலுகைகளைப் பெற்ற அயல் நாட்டினர் , இருப்புப் 
பாதைகள் அமைக்கும் உரிமையும் பெற்றனர் . 
ஐரோப்பியரின் பொருளாதாரச் சுரண்டல் சீனாவை 
மேலும் வறுமையாக்கியது . ( 10 ) உருசிய - சப்பானியப் 


போன்று 


சுய 


காரணங்கள் : 1 ) சீன மக்கள் மஞ்சு அரச 
வம்சத்தினரை அயலார்களாகவே கருதினர் ; மஞ்சு 
வம்சத்தினரும் சீனர்களைத் தாழ்வாகவே கருதினர் . 
அதன் விளைவாக மஞ்சு அரசர்களைச் சீனர்கள் 
வெறுத்தனர் ; மஞ்சு ஆட்சியும் செல்வாக்கிழந்தது . 
( 2 ) 14.11 . 1908 - இல் புதிய சீனாவைப் படைப்பதில் 
துடிப்புடன் பணியாற்றி வந்த , அரச மூதாட்டி 
பேரரசி தோவேசரும் ( Empress Dowger - Tsu Ts1 ) 
அவரால் சிறையில் அடைக்கப்பட்ட பேரரசரும் , 
ஒருவர் பின் ஒருவராக ஒரே நாளில் மாண்டனர் . 
மஞ்சு குலப் பெருமைக்கு அயராது பாடுபட்ட 
இவ்வம்மை யாரின் இறப்பிற்குப் பின்னர் , ஆட்சிப் 
பொறுப்பேற்ற சிறுவனும் அவனுக்குப் பாதுகாவலாக 
அமர்த்தப்பட்ட ஆட்சியாளனும் திறமையற்றவர் 
களாயிருந்தனர் . ( 3 ) சீனப்புரட்சி தோன்றியதறகான 
அடிப்படைக்காரணம் பொருளாதாரச் சீரழிவே . 
சீனாவில் ஏற்பட்ட மக்கள் தொகைப் பெருக்கம் 
உணவுப் பஞ்சம் , வெள்ளச் சேதம் , பருவக்காற்றுத் 
தவறியமை ஆகியவற்றால் சீனாவின் பொருளா 
தாரம் சீர்கெட்டது . மக்கள் தொகை கி.பி. 1885 - ஆம் 
ஆண்டு 377 மிலியனாக இருந்தது 1911 - இல் 430 


வா . க . 9 - 13 


சீனப்புரட்சி 


194 


சீனப் பெருஞ்சுவர் 


போரில் , சப்பான ஈட்டிய மாபெரும் வெற்றி , சீனா 
வில் தேசிய உணர்சசியைக் கிளர்ந்தெழச் செய்தது . 
மேலும் சீர்திருத்தப் புரட்சிக் கருத்துக்களுக்கு இது 
உரமூட்டியது ( 11 )சீனாவில் தோன்றிய துங் - மெங் - கு 
( Tung - Meng - Hui ) 67607 /60 புரட்சி இயக்கத்தின் 
தோற்றமும் , சன - யாட்- சென்னின் வருகையும் சீனா 
வின் புரட்சி தோன்ற நல்லதொரு சூழலை 
வாககின . மேற்கூறப்பட்ட காரணங்களால உழவர்கள் 
மாணவர்கள் , வணிகர்கள் , ஏழைகள , மாநில ஆளு 
நர்கள் ஆகிய அனைத்துப் பிரிவினரும் மஞ்சு வம்ச 
ஆட்சியினரைத் தகர்த்தெறியத் துடித்தனா . 


உரு 


சுன் - யாட்- சென அவராலேயே சீனாவில் குடியரசை 
அமைக்கலாம் என்று கருதினார் . ஆனால தலைவராக 
அமர்ந்த யுவான் - சி - கே குடியரசு இலட்சியங்களுக்கு 
மாறாக நடக்க முற்பட்டார் . படை வலிமை அவரிட 
மிருந்ததால் தம் விருப்பம் போலச் செயலாற்றத் 
தொடங்கினார் ; அடக்குமுறை ஆட்சியை அமைத்தார் . 
அதைக் கண்ட சுன்- யாட் - சென்னின் தொணடர்கள் 
புதிய தலைவரான யுவானுக்குப் பகையாகக் கிளர்ச 
சிகள் செய்யலாயினர் . சுன - யாட் - சென் , 1911 - இல் 
நிறுவிய கோமின்டாங்கு என்ற தேசிய கட்சி புரட் 
சியில் இறங்கியது . இப்புரட்சி , யுவானால் நசுக்கப் 
பெற்றது . சன் - யாட் - சென சப்பானுக்குத் தப்பி ஓடி 
னார் . யுவான் தானே அரசராக முயறசி செயதார் . 
அதற்கு நாட்டில் எதிரப்பு இருந்ததால் உள்நாட்டுக் 
கலகம் தொடர்ந்தது . இந்த நிலமையைப் பயன் 
படுத்திக் கொண்ட சப்பான சீனாவைத் தன் ஆதிக்கத் 
தின்கீழ்க் கொணர முற்பட்டது . இத்தருணத்தில 
முதலாம் உலகப்போர்தொடங்கியதால் , 

சீனாவின 
நிலைமை தொடர்ந்து குழப்பங்களுக்கு உட்படலா 
யிற்று முடிவாக , 1911 - ஆம ஆண்டு சீனப்புரட்சியின 
விளைவாக , 1912 - இல் சீனாவின மஞ்சு குல 

அரசு 
முடிவுற்றது . முடியாட்சியை எதிர்த்த குடியரசுத் 
தலைவர்களின் தோல்வியின் காரணமாகச் சீனா , 

உடைமைககட்சியின் ஆதிககத்தை ஏற்றுக் 
கொள்ள வேண்டியநிலைமை ஏற்பட்டது . 


பொது 


ம.சு. 


* 


இந்நிலையில் இருப்புப் பாதைகளைத் தேசிய 
மயமாக்குவதில் ஏற்பட்ட சிக்கல் , சீனாவில புரட்சி 
வெடிக்க உடனடிக் காரணமாக அமைந்தது . சீனா 
வில் இருப்புப்பாதைகள அமைக்க உரிமைகள் பெற்ற 
பிரிட்டன் , பிரான்சு , செர்மனி , அமெரிக்கா முத 
லான நாடுகள மைய , தெற்கு , தென்மேற்குச் சீனா 
வில் இருப்புப்பாதைகளை அமைத்தன . அந்த நேரத் 
திலேயே சீனாவின் சில தனியார் கம்பெனிகளும் 
1905 முதல் இருப்புப் பாதைகளை அமைக்கும் பணி 
களில் ஈடுபட்டிருந்தன . சீன அரசு 1911 - இல் தனி 
யார் இருப்புப்பாதை அமைக்கும் உரிமைகளைத் 
தேசியமயமாக்கியது . இவ்வாறு செய்வதன் மூலம் சீன 
அரசு 6 மிலியன் பவுனகளை அயலாரிடம் கடனாக 
எதிர்பார்த்தது . இதனை அறிந்த புரட்சியாளர்களும் 
மாநில ஆளுநர்களும் கலகம் செய்தனர் . செக்வான் 
மாநிலத்தில் பெருங்கலகம் ஏற்பட்டது . 9.10.1911 
- இல ஆன கௌ ( Hankow ) நகரில் வெடிகுண்டு ஒன்று 
வெடித்தது ; அதனால புரட்சியும் 

தோனறியது . 
அதைத் தொடர்ந்து இராணுவப் புரட்சியும் ஏற் 
பட்டது . இலீ - யுவான - கங்கு ( Lee - Yuan - Hung ) புரட்சி 
அணியின் தலைவராகப் பதவி ஏற்றார் . புரட்சி 
காட்டுத் தீயெனப் பரவியது . ஆன்கௌ , கன்யாங்கு 
QAT FIT(55 ( Hankow , Hanyang , Wuchang ) | TWITT 
நகரங்கள புரட்சியாளர்களால கைப்பற்றப்பட்டன . 
யாங்ட்சி நதிப் பள்ளத்தாக்கிலிருந்து புரட்சி படிப்படி 
யாகத் தென் மாநிலங்கள் முழுவதும் பரவியது . வட 
மாநிலங்களில் புரட்சி பரவவில்லை . 

புரட்சியின் போக்கு : காட்டுத் தீப்போல புரட்சி 
பரவி , ஏறத்தாழ 18 மாதங்களில் 14 மாநிலங்களில் 
புரட்சிக் கொடிகள பறந்தன . இந்நிலையில் மஞ்சு 
அரசாங்கம் செயலிழந்து காணப்பட்டது . பேரரசரும 
அரசவையாரும் கலககமுற்றனர் . புதியதாக நிறுவப் 
பட்ட தேசிய சபையும் புரட்சியைப் பயன்படுத்திக் 
கொண்டு , அரசிடம் பல புதிய உரிமைகளை வழங்கு 
மாறு வற்புறுத்தியது . இந்நிலையில் தளபதி யுவான 
.சி - கே தலைமையமைச்சராக அமர்த்தப்பட்டார் . 
யுவான் - சி - கேயிடம் 

நம்பிக்கை கொண்டிருந்த 


எனக் 


சீனப் பெருஞ்சுவர் உலகின் மிக நீளமான 
சுவராகும் . இதன் நீளம் 2,410 கி.மீ. ஆகும் . சீனப் 
பெருஞ்சுவர் சீனாவின் வடபகுதியில் உள்ள கிழக்குக 
கடற்கரைப் பகுதி ஊரான சான்- கை - கூன் ( Shan - hai 
Kuan ) என்ற இடத்திலிருந்து கான்சுப் ( Kansu ) 
பகுதி வரை நீண்டு செல்கிறது . சீனர்கள இச்சுவரைச 
சீன நீட்டளவை முறையில் 10,000 இலி ( Li ) நீளச் 
சுவர் ( The Wall of Ten thousand Li ) 
கூறுகின்றனர் . இலி 0.5 கி . மீட்டருக்கு சமமானது . 
சீனப் பெருஞ்சுவரின் உயரம் 8 மீட்டர் ஆகும் . 
இச்சுவரில் ஆங்காங்கே உள்ள இடைவெளிகளில் 
11 முதல் 12 மீ . உயரமுடைய சிறு கோபுரங் 
காணப்படுகின்றன . இவை 180 முதல் 270 மீ . இடை 
வெளிகளில் தொடர்ச்சியாக உள்ளன . 

இச்சுவரின் அடிப்பகுதியின் அகலம் 8 மீட்டரும் 
மேற்பகுதியின் அகலம் 5 மீட்டரும் ஆகும் . சுவரின் 
இடையில் மண் , செங்கல் , கருங்கல் ஆகியவற்றை 
நிரப்பிப் பாதைபோல் செய்து உள்ளனர் . இவற்றின் 
மேல் செங்கற்களைப் பரப்பிச சுண்ணாம்பால் பூசி 
உள்ளனர் . சுவரின் மேல உள்ள இப்பாதை குதிரை 
வீரர்கள் செல்வதற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டுள் 


ளது . 


சீனப்பெருஞ்சுவர் 


195 


சீனமொழி 


சீனப் பெருஞ்சுவர் 


அரசாகள இச்சுவரின் 

விரிவாக்கத்தைப் 

பற்றிக 
கருதவில்லை . இக்காலத்தில் சீன அரசு இச்சுவரைப் 
புதுப்பித்தும் பாதுகாத்தும வருகிறது . சு.இரா . 


இச்சுவரை ழுழுவதும் அறிவியல் வளர்ச்சியுறாத 
காலத்திலேயே கைகளால் கட்டியுள்ளனர் . இதனைக் 
கட்ட நூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட காலம் பிடித் 
தது எனக் கூறப்படுகிறது . சீனாவின் சின் ( Chin ) 
மரபுப் பேரரசா குட்டையாக இருந்த சுவரை உயர 
மாக்கினார் . தொலலியல் ஆயவுகளின் மூலம் 

சின் 
மரபு காலத்திற்கு ( கி.மு. 221 முதல் கி.பி. 206 முடிய ) 
முன்பே இச்சுவர் எழுப்பப்பட்டது என்பது 

கண்டு 
பிடிக்கப்பட்டது . சா ஆரெல இசிட்டீன் ( Sir Aure ] 
Stein ) என்பவர் சிங்கியாங்கு ( Sinkiang ) என்ற 
பகுதியில் உள்ள பாலை நிலப்பகுதிகளில் ஆய்வு 
செய்து இச் சுவரின் பகுதிகளைக் கண்டு பிடித்தார் . 
இப்பகுதியில் உள்ள சுவர் ஆன் மரபு ( Han period ) 
காலத்தில் ( கி.மு. 202 முதல கி பி . 220 முடிய ) கட் 
டப்பட்டது 

இவர் கண்டுபிடித்தார் . 
எனவே , இச்சுவர் பல்வேறு காலங்களில் கட்டப்பட் 
டும் பெரிதுபடுத்தப்பட்டும் உள்ளது . நாடோடிக்கூட 
டத்தினரின் படையெடுப்பைத் தடுப்பதற்காகவே நீள 
மாக இச்சுவர் கட்டப்பட்டது . 

சூய் ( Sui ) மரபினர் காலத்தில் ( கி.பி .589 முதல் கி.பி. 
618 வரை ) சீனப் பெருஞ்சுவரின் நீளம மேலும 
விரிவுபடுத்தப்பட்டது . மிகப்பெரும் விரிவு மிங்கு ( Ming ) 
மரபினர் காலத்தில் நிகழ்ந்தது . இதன் பின்னர் வந்த 


சீனமொழி : ஆசிய நாடுகளில் மிகப்பெரிய 
நிலப்பரப்பையும் மக்கள் தொகைகையும் 

கொணட 
நாடு சீனா , இது 9597900 ச.கி.மீ. பரப்பள 
வுடையது . இது உலகின் நிலப்பகுதியில் 1/14 பங்கு 
ஆகும் . 

வடககில மங்கோலியா மககட் குடியரசும் , 
வடகிழக்கில் சோவியத்து ஒன்றியமும் வடகொரியா 
வும் , கிழக்கில மஞ்சட் கடலும் , கிழக்குச் சீனக்கடலும் , 
தென்கிழக்கில் தென் சீனக்கடலும் , தெற்கில் வியட் 
நாம் , இலாவோசு , பர்மா , இந்தியா , நேபாளம் , பூட் 
டான் ஆகியவையும் , தென்மேற்கில் பாகிசுத்தானும் 
தன் எல்லைகளாக அமைந்துள்ளன . 


என்பதை 


ஆகும் 


சீனாகளின் மொழியாகிய சீனமொழி சீன 
திபெத்திய ( Sino - Tibetian ) மொழிக்குடும்பத்திலுள்ள 
ஒரு தனித்த கிளைமொழி 

சீனதிபெத்திய 
மொழிக்குடும்பத்தில் திபெத்திய மொழி , உலோலோ - 
பர்மியமொழி ( Lolo - Burmean ) ,காரன் மொழி (Karen 
சீன மொழி ( Chinese ) ஆகியன அடங்கும் . ஆனால் 
அண்மைக்கால ஆய்வுகளில் அறிஞர்கள காரன் , 


வா . க . 9 

9 - 13 அ 


| 


196 


சீன மொழி 


சீன மொழி 


பல 


சீனமொழி வரலாற்றறிஞர்கள் கி.மு. 500 வரை 
யுள்ள சீன மொழியைப் பழஞ் சீனமொழி ( Proto 
Chinese ) எனறும் , 

கி.மு. 500 முதல் சிறித்தவ 
ஆண்டுத் தொடக்கம் வரையுள்ள சீனமொழியை 
ஆர்ச்சிய சீனமொழி ( Archaie Chinese ) என்றும் , 
கிறித்தவ ஆண்டுத் தொடக்கமுதல் கி.பி. 1000 வரை 
யுளள சீனமொழியை இடைக்காலச் சீனமொழி என 
றும் , கி.பி. 11 முதல இக்காலம் 

உள்ளனித 
இக்காலச் சீனமொழி என்றும் வகைப்படுத்துவர். 
பழஞ் சீனமொழி பழைய கல்வெட்டுக் காலத்தவை 
என்றும் , அதன் பிறகு உள்ள மொழியில் பெரும்பாலும் 
கடன் வாங்கப்பட்டவை மிகுதி என்றும் ,கன்பியூசியசு , 
மென்சியசு ஆகியோரின் படைப்புக்கள் 
சீனமொழிக் காலத்தவை என்றும் குறிப்பர் . 


வரை 


உலோலோ - பர்மியன் இரண்டும் நெருக்க 

நெருக்கமான உற 
வுடையவை என்ற முடிவைத் தந்துள்ளனர் . 

ஒவ்வொரு சீன - திபெத்திய மொழிப்பிரிவு 
களுளளும் 

மொழிகள் இடம்பெறுகின்றன . 
சீன மொழியினுளளும் 

பிரதேச மொழிகள் 
( Dialects ) உள்ளன . அவற்றுள் சில ஒன்றுககொன்று 
தெளிவற்றனவாய்க ( Mutually Uaintelligible )காணப் 
பெறுகின்றன . இவற்றிடையே ஒலிப்பு முறையிலும் 
இலக்கண அமைப்பிலும் வேறுபாடுகளும் உள்ளன . 
வடக்கு , மத்திய , மேறகுச் சீனப்பகுதிகளில் மாணடரி 
னும் தென்கிழக்குச் சீனப்பகுதிகளில் கான் . காக்கர் , 
சியாயும் ( Ksiay ) வழங்குகின்றன . அலுவலக மொழி 

( Official Language ) மாண்டரின் பிரதேச 
மொழியே காணப்படுகின்றது . 


] 


ஆர்ச்சிய 


யாக 


சீனமொழியின் ஒலி அமைப்பு ( Sound System ) 
குரல் ஒலிப்பு முறையை ( Tone ) அடிப்படையாகக 
கொண்டுள்ளது . எனவே , இதை ஒலிப்புமுறை மொழி 
( Tonal Language ) என்பர் . குரல் ஒலிப்பின் வேறுபாடு 
களால் 

ஒரே சொல்லைப் பல பொருள்படுமாறு 
காட்டலாம் . 

ஒரே 

ஒலியைத்தான் 
உயிர் மெய் கொண்டிருக்கும் . எழுவாய் முறையால் 
தான் வேறுபடுத்திக் காட்டமுடியும் . ஆர்ச்சிய சீன 
மொழியில் ஆறு குரல் ஒலிப்புகள் ( Tones ) உளளன . 
க்காலச் சீனமொழியில் நான்கு மட்டுமே உள்ளன 


பொதுவாக 


| 


சீன 


பட்டது . 


சீன எழுத்து மொழி முதலில் உயர் இலக்கியங் 
களில் ( Classical Literature ) இடம்பெற்றது . இது 
அமைப்பிலும் சொலலாட்சியிலும் பேசசுமொழி 
யிலிருந்து பெரிதும் வேறுபட்டது . பல்லாண்டுக் கால 
இலக்கியப் பயிற்சி உடையாருககே இது புரிந்து 
கொள்ளப்படும் நிலையில் காணப்பட்டது . இதில் 
ஆயிரக்கணக்கான வரிவடிவங்கள் இடம்பெற்றன . 
அவற்றுள் பெரும்பான்மையும் குழப்பம் நிறைந்தவை . 
ச் சிக்கல் நிறைந்த 

எழுத்துக்களே பெரும் 
பாலோர் கலவியறிவு பெறுவதைத் தடைசெயதன 
எனலாம் . ஒரு திட்டம் 1900 - இன முற்பகுதியில் மண 
டரின் பேச்சு அடிப்படையில் தேசிய மொழியின ஒற்று 
மைக்காக உருவாககப்பட்டது . பெய்கூய் ( Paihue ) 
என்னும் எழுத்துமுறை 1920 - இல கண்டுபிடிக்கப் 

து பழைய எழுத்துமுறையை மாற்றி 
யமைத்தது . இதைச் சில மாதங்களிலே கற்க முடியும் . 
இதன வரி வடிவங்களும் எளிமையாக்கப்பெற்றன . 
பெரும்பாலான பொதுவடிவங்கள் உருவாக்கப்பட்டன . 
இவை அனைத்து வெளியீடுகளிலும் பழைய எழுத்து 
களுக்குப் பதில் பயனபடுத்தப்பட்டன . இது பொது 
மொழி அல்லது தேசியமொழி எனப்பட்டது . ஐக்கிய 
நாடுகளில் உள்ள ஐந்து மொழிகளில் இதுவும் 
ஒன்றாயிற்று . 

ஒரு பிரதேச மொழியின் பேச்சாளி ( Speaker of 
the Language ) தன் சொந்தப் பிரதேச மொழியின 
உச்சரிப்பிற்கு ஏற்பவே நூல்களைப் படிப்பதால 
இடத்திற்கு இடம் ஒரே மொழி ஒலிப்புமுறையில 
வேறுபட்டது . எனவே , பீக்கிங்குப் ( Peking ) பிரதேச 
வரிவடிவத்தின ஒலிப்பு முறையை அடியாகக் கொண்டு 
1956 - இல இக்காலப் பொது மொழியைப் பரப்பும் 
பொருட்டுப் 

பின - இன ( Pin -yin ) ஒலிப்புமுறை 
உருவாக்கப்பட்டு , 1958 - இல் நடைமுறைக்குக் 
கொண்டு வரப்பட்டது . 


சீனமொழிகளில் பெருமபாலும் ஈரசைச் சொற் 
களே உள்ளன . இக்காலச் சீனமொழியில் கூட்டுச் 
சொற்கள் ( Compound Words ) கையாளப்படுகின்றன 
ஓரசைச் சொற்கள் பெரும்பாலும் மெய்யில் தொடங் 
கும் , மெய்யெழுத்தில் இவை முடிவதில்லை . மெய் 
இணைப்பு ( Consonant Cluster ) கிடையாது . சீனக் 
கூட்டுச் சொற்களில் முன் ஒட்டு ( prefix ) இல்லை . 

டை ஒட்டுகள் காணப்படுகினறன . 
பெரும்பான்மையானவை பின் 

ஒட்டுகளாகவே 
( Sufix ) உள்ளன . இடம் ( Person ) , எண் ( Number ) 
இவற்றை வினைச் சொற்களுக்குப் பதில் சுட்டுப் 
பெயரிலேயே ( Pronouns ) இடுகின்றனர் . 


ஆனால் 


சீன 


சீன எழுத்து மொழியில் பட ( Pictorial ) எழுத்துக் 
களே கையாளப்பெறுகின்றன 

அகராதிகள 
வேறுபட்ட 40,000 அடையாளங்களைப் ( Symbols ) 
பதிவு செய்துள்ளன . ஆனால் , நடைமுறையில் 
எல்லாக் கருத்துக்களையும் வெளியிட 10,000 அடை 
யாளங்கள் போதுமானதாய் 

உள்ளன . சீனமொழி 
கற்றவர்களுக்கு 20,000 அடையாளங்கள் மட்டுமே 
தேவையாக உள்ளன . குறிப்பிட்ட சொற்கள பெரும் 
பாலும் ஒரு குறி அல்லது குறிகளிள் கலவையால் 
விளக்கப்பெறுகின்றன . கி.பி. 2 - ஆம் நூற்றாண்டின் 


- 


-- 


சீனர் ஆண்டுக் கணக்கீடு 


197 


சீனா 


களைக் கொண்ட நாடு சீனாவில் ( China ) சுமார் 95 
கோடி மக்கள் வாழ்கின்றனர் . இதன் பரப்பளவு 
97,40,000 சதுரக் கிலோ மீட்டர் , 


- 


- 


காண 


உருசியா 

பெங்கால் - 


- 


- 


முற்பகுதியில் சீன எழுத்துமுறை கண்டுபிடிக்கப்பட்டது 
எனக் 

கருதப்பெறுகிறது . பழங்காலச் சீனக் கல் 
வெட்டுக்களில் பத்து முதல் அறுபது வகைக் குறிகள் 
காணக்கிடைக்கின்றன . இவை சாங்கு ( Shang ) பரம் 
பரைக் காலத்தவை ( கி.மு. 1766-1122 ) எனப்படு 
கின்றன . இதற்குப்பின சீன எழுத்துமுறையிலுள்ள 
பிற்கால முன்னேற்றங்களைக் 

முடிகிறது . சூ 
( Chou ) பரமபரை வரை ( கி.மு.1122-221 ) இந்நிலை 
நீடிக்கிறது . இக்காலத்து முக்கிய வரி வடிவங்களைச 
சூ வரிவடிவம் எனக் குறிப்பிடுகின்றனா . பினனர் 
எழுதுவதற்குரிய தூரிகை ( Brush ) கண்டுபிடிக்கப் 
பட்டது இது , தடையினறி வேகமாகவும் தெளிவாக 
வும் எழுத வகை செய்தது . வரிவடிங்கள புதுப்பொலி 
வு டன் விளங்கின . 


- 


- 


அமூர் 


/// 


- 


மங்கோலிய மக்கள் குடியரசு 


தியாசான 


டகொரியா 
பயோன் சியாங்கு 


போய் 


தான்சான் 


பெரிய கிங்காங்கு 
பெருஞ்சுவர் 


குனலுன் 
மலைத்தொடர் 


கொரியா 


அவான்கோ 


Juurd 

Y 


இமயமலைத் 
தொடர் 


சினவிங்கு 


T 


கேப்பாளம 
: 


வ 


- 


-- 


- 


- 


- 


-- 


- 


மரபுப்படி சீன எழுத்துக்களை ஆறுவகையாகப் 
பாகுபடுத்துவர் . இவற்றுள மிகப் பொதுவானவை 
சாங் -சிங்கு ( Ksong - shing ) ; 75 விழுக்காடு 
வகையே 

பயன்படுத்தப்படுகிறது , மேலும் , சியாங் 
சிங்கு ( Ksiang - kshing ) , சிப் -சிப்பு ( Chip - ship ) , கீய் 
( Hui - 1 ) சௌ - சூ ( Chuau - chu ) சியா - சே ( Chia 
chich ) என்பனவும் பயனபடுத்தப்படுகின்றன 

தா.ஈ. 


இந்தியா 


எல்கத்தா 


பயிக்குப் 
பெருங்கடா 


சாப 


தென்னைக் கடவ 


வங்கக் கடல் 


பிலிபபைாக 


| 


துணை நூல் : 


| 


சீன அமைவிடம் 


Trimothy Shopen , Language and their status , Winthr 

of Publisher , Cambridge , 1979 . 


இசைவு செயய 


சீனர் ஆண்டுக் கணக்கீடு : சீனரின் 
பண்டைய கால ஆண்டுக் கணக்கீடு நிலவுக்கும் கதிரவ 
னுக்கும் 

ஒருங்கே தொடர்பான ( Lunil Solar )) 
கணக்கீடாக இருந்தது . சாதாரணமாக ஓராண்டு 12 
மாதங்களாக நிலவைச் சார்ந்து - பிரிக்கப்பட்டது . 
அதனைக கதிரவன 

கணிப்புடன 
13 - ஆம் மாதம ஒன்றினைச் சேர்த்து 

அதனை ஓர் 
ஞாயிறு ஆண்டு ( Solar year ) எனக் கூறினர் . சீனர் 
கள தங்கள ஆணடுத் தொடக்கத்தை மதிநிலை 
மாதத்தில் தொடங்குகின்றனா . அச்சமயம் கதிரவன 
வான் நிலையில் மீனம் ( Pisces ) இராசிக்குள் நுழை 
யும் போது புத்தாணடைத் தொடங்குகின்றனர் . 
இப்புத்தாண்டு நாள் சனவரித் திங்கள 20 - ஆம 
நாள முதல் பிப்பிரவரித் திங்கள 19 - ஆம் நாளகளுக 
கிடையே ஓர் நாளாக உள்ளது . சீனர்கள வரலாற்று 
நிகழ்ச்சிகளைக் குறிக்க , 60 ஆண்டுகள் கொணடது ஓர் 
காலமண்டலம் என்றனர் . இக்கால மணடலம் , ஆட்சி 
செய்யும் அரசன அரியணை ஏறியதிலிருந்தும கணக் 
கிடப்பட்டது 

பு.எ.மோ 
சீனா : தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள மிகப் 
பெரிய நாடு சீனா . இது உலகிலேயே மிக்க மக் 


சீனாவின் வடக்கு , மேற்கு , தெற்குத் திசைகளில் 
உயர்ந்த மலைகள் சூழ்ந்துள்ளன . சீனாவின் கிழக்குப் 
பகுதி சமவெளி ஆகும் . இங்கு , யாங்டீசு , ஊவாங்ஓ 
என்னும் பெரிய ஆறுகள் பாய்கின்றன . சீனாவின 
பெரிய நகரங்கள் இப்பகுதியில் தான் இருக்கின்றன . 

. 
சாங்கை , காணடன் , தீன்ட்சுடின் சீனாவின முககிய 
நகரங்கள . பீக்கிங்கு நகரம் , சீனாவின தலை நகரம 
ஆகும் . இப்போது இந்நகர் பெய்சிங்கு ( Beijing ) என்று 
வழங்கப்படுகிறது 

தென்கிழக்குச் சீனாவில் நெல அதிகம் விளைகிறது . 
கோதுமை , சோளம் , பருத்தி , புகையிலை , கரும்பு 
முதலியன பயிரிடப்படுகின்றன . இரும்பும் நிலக்கரி 
யும் சீனாவில் மிகுதியாகக் கிடைப்பதால் , தொழிற 
சாலைகள் சீனாவில் மிகுதியாக உள்ளன . 


சீன நாகரிகம் பழைமை வாய்ந்தது . சீனர்கள 
3,000 ஆண்டுகளுக்கு முன்பே பட்டுத் துணிகளைத் 
தயாரித்து மற்ற நாடுகளோடு வணிகத்தில் ஈடு 
பட்டனர் . காகிதத்தைச் சீனர்களே முதன் முதலில 
தயாரித்தனர் ; அச்சுக்கலையைக் கண்டுபிடித்தனர் . 
வெளிநாட்டினர் படையெடுக்கா வணணம் சீனாவின 
எல்லை நெடுகிலும் சுமார் 2,400 கிலோ மீட்டர் 
நீளமுள்ள பெரும் சுவர் 

ஒன்றினைச் 

சீனர்கள் 


சீனா 


198 


சீனா 


கட்டினர் . கி.மு. 3 - ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 
இச்சுவர் இன்றும் பழுதடையாமல் இருக்கின்றது . 
சீனர்களின் கட்டடக் கலையின் திறமையினை 

ச் 
சுவர் வெளிப்படுத்துகின்றது . 


சுன்யாட் சென் என்ற தலைவர் கி . பி . 1912 - இல் 
சீனாவை ஒரு குடியரசாக மாற்றினார் . சிறிது காலத் 
திற்குப் பின் சீனாவில் அரசியல் குழப்பங்கள் ஏற்பட் 


டன . 


| 


பொது உடைமைக் கட்சியினர் கி.பி. 1949 - இல் 
சீனாவில் ஆட்சிக்கு வந்தனர் . அப்போது சீனாவின் 
ஆட்சிப் பொறுப்பில் இருந்த சியாங்கே சேககு பார் 
மோசாத்தீவுக்குத் தப்பியோடினார் . 


Aktaurt cugi 
தன்னாடயே பருதி 


sair sunLau 


இலிபோனிங்கு 


காயாக 


மங்கோலிய 


நிக்சியா 


Abram 


சியாட்க 


செ 


பேத்து 


மாப்பி 


செக்கியாங்கு 


சீனாவின் பொதுவுடைமைக் கட்சியினர் 1949 
-ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தனர் . சீன 

சனநாயக்க 
குடியரசு என்று சீனாவைக் குறிப்பிட்டனர் . சுமார் 37 
ஆண்டுகளாக உளநாட்டுக் குழப்பங்களாலும் , போர் 
களினாலும் , வெளிநாட்டினரின் படையெடுப்புக 
களாலும் வறுமையாக்கப்பட்ட சீனாவின் மக்களை 
யும் , சீனாவின் பல்வேறு பகுதிகளையும் ஒற்றுமைப் 
படுத்துகின்ற முயற்சியில் சீனாவின் பொதுவுடைமை 
அரசாங்கம் முயன்று வெற்றிபெற்றது ; சீனாவைப் 
புதிய நாடாக்கும் முயற்சியில 

முனைந்து 
தொழிற்சாலைகள் நிரம்பிய சமதரும சமுதாயத் 
தைச சீனாவில் அமைத்திடத் திட்டங்கள் தீட்டி 
வெற்றி பெற்றது . உலக வல்லரசு நாடுகளுள் ஒன் 
றாகச சீனா இன்று மதிக்கப்படுகிறது . 


an 


மனன் 


பாக 


இந்தியா 


புலன் 


சவால் 


அரசு 


1 


குவாட்டுன் 


பதவிக்குப் பெருங்கடல் 


சீன 


சீன அர 


சாங்கம் 


நிலப்பிரிவுகள் 
மட்பாண்டங்கள செய்வதில் சீனர்கள் உலகப் 
புகழ்பெற்றவர்கள . சீனர்கள சிற்பக் கலையிலும் 
ஓவியக் கலையிலும் கைதேர்ந்தவர்கள் . 

சீன மக்கள் பௌத்த மதத்தைப் பின்பற்றுகிறார் 
கள் . இசுலாம் , கிறித்தவ மதத்தைப் பின்பற்றுபவர் 
களும் உண்டு . சீனாவில் பௌத்தமதம் , இந்தியாவி 
லிருந்து கி.பி. 2 - ஆம் நூற்றாண்டில் 

பரவியது . 
பௌத்த சிற்பக்கலை அடிப்படையில் பல கோயில் 
கள் சீனாவில் கட்டப்பட்டுள்ளன . அவற்றைப் பகோ 
டாக்கள எனறு கூறுகின்றனர் . 


மக்களின் சுகாதார முன்னேற்றத்தில் 

மிக்க அக்கறை காட்டி , எலலோருக 
கும் கட்டாயமாகத் தடுப்பு ஊசி போட்டுத் தொத்து 
வியாதிகள் பரவாமல் தடுத்துவிட்டது . மருத்துவர் 
களின் எண்ணிக்கையினை மிகுதிப்படுத்தி எல்லோருக் 
கும் தகுந்த மருத்துவ வசதியினைச் சீன அரசாங்கம் 
அளிக்கிறது . 


சீன அரசாங்கம் நாட்டின முன்னேற்றத்திற்காக 
நிலச் சீர்திருத்தங்களைக் கொண்டு வந்தது . 
வேளாண்மை செய்யப்படாத நிலங்களையெல்லாம் , 
வேளாண்மை செய்ய 

மக்களை 

ஊக்குவித்து , 
வேளாண்மை செய்யப்படாத இடங்களுக்கு மக்கள் 
குடியேற வழிவகுத்தது . வேளாண்மையில் மக்கள் ஈடு 
பட்டதால் உற்பத்தி பெருகியது . 


ஏறத்தாழ 2,500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழந்த 
கன்பியூசியசு எனற சீனப் பெரியாரின் கொள்கைகளைப் 
பின்பற்றும் மதம் சீனர்களால் விரும்பப்பட்டுப் பலர் 
அம்மதத்தினைப் பின்பற்றுபவர்களாகவும் உள்ளனர் . 


சீனாவில் பல நூற்றாண்டுகளாக மன்னர் ஆட்சி 
நடைபெற்றது . பல வமிசங்களைச் சேர்ந்த மன்னர் 
கள் ஆட்சி செய்தனர் . செங்கிசு கான் என்ற மனனர் 
பல அரசர்களை வென்று சக்தி வாய்ந்த ஒரு பேரரசை 
நிறுவினார் . செங்கிசுகானுடைய பேரன குப்ளே 
கான் ஆட்சி ஐரோப்பா வரையிலும் பரவியிருந்தது . 


சீனா , 1953 - ஆம் ஆண்டு முதல் , ஐந்தாண்டுத் 
திட்டங்களை தீட்டித் திட்டமிட்ட பொருளாதார 
முன்னேற்றத்திற்கு வழி செய்தது . தொழிற்சாலை 
கள் பெரும் அளவில் ஏற்படுத்தப்பட்டன . சிறு நகரங் 
கள் பெருகின . மற்றநாடுகளோடு கடல் வழியாக 
வாணிகம் மேற்கொண்டதனால் , கடற்கரைப் பகுதி 
களில் சிறிய நகரங்கள் வளரலாயின . 


சீனா 


199 


சீனா 


திருச்சபை தோன்றி வளரவில்லை . சமுதாய ஒழுக்க 
நெறிகளும் , தேசிய கொளகைகளும் , 

சீனாவில் 
ஒவ்வொரு பகுதியிலும் காணப்பட்ட நம்பிக்கைகளும் 
சடங்குகளும் , படித்தவர்களின் பண்பாடும் 
இணைந்து சீனாவின் சமயத்தினை வளர்த்தன . சீனா 
களின் மதம் , இப்பின்னணியில் தான் வளர்ந்தது என் 
பது கூர்ந்து நோக்கற்பாலது . 


மூன்று வகையான மத நம்பிக்கைக 

ககளும் பாரம் 
பரியங்களும் சீனாவில் தோன்றி வளர்ந்தன . அவற் 
றைப்பின்பற்றுவோருள முதலில் கன்பியூசியசு.என்ற 
தத்துவ ஞானியின் கொள்கைகளைப் பின்பற்றுபவர் 
களும் , அடுத்து , தாவோ ( Tao ) என்ற தத்துவ ஞானி 
யின் கொள்கையினைப் பின்பற்றுபவர்களும் . அடுத்துப் 
பௌத்த சமயக் கொள்கைகளைப் பின்பற்றுபவா 
களும் அடங்குவர் . 


சீன அரசியல் சட்டத்தினபடி 

( 1954 ) , சீனர் 
களுக்குச சமய சுதந்திரம உண்டு . நல்ல 

கல்வி 
யினை மக்களுக்கு அளித்துவிட்டால் , ஒரு புதிய சமு 
தாய ஒழுங்கினை ஏற்படுத்திவிட்டால , குருட்டு நம 
பிக்கைகள் தாமாகவே மறைந்துவிடும் எனச் சீனப் 
பொதுவுடைமை அரசாங்கம் கருதுகிறது . 


மஞ்சூரியாத் தொழிற்சாலை 


உழ 


தொழில் துறையில் முன்னேற்றம் அடைய முயற்சி 
கள் மேற்கொண்ட சமயம் , வேளாணமை நலிந்து 
போகாமல் இருக்க மக்கள் அரசாங்கம் தகுந்த நட 
வடிக்கைகளை எடுத்தது . சீனாவில் 1960 முதல் 1969 
வரை , பணபாட்டுப் புரட்சி சீன அரசின் வழிகாட்டு 
தலோடு நடைபெற்றது . கோடிக்கணக்கான மக்கள் 
பெரும்பாலும் இளைஞாகள் , பெண்கள் நகரங்களை 
விட்டுக் கிராமப்புறங்களுக்குச் 

சென்று 

உழவர் 
களோடு வாழ்ந்து , அவர்களின் 

உழவு தொழி 
லில் உதவிகள் செய்து , கிராமப்புறங்களில் முன்னேற் 
றம் காணப்புரட்சியில் ஈடுபட்டனர் . கிராமங்களில் 
சிறு தொழிற் சாலைகள் ஏற்படுத்தப்பட்டன . 
வர்கள் வேளாண்மையில் ஈடுபட்டு , வேலையில்லாமல 
ருக்கும் காலங்களில் சிறு தொழில்களில் ஈடுபாடு 
கொள்ளச் சிறு தொழிற்சாலைகள் கிராமப்புறங் 
களில் தோன்றின . அதனால் , 

சீனாவில் பொருளா 
தார முன்னேற்றம் ஏற்பட்டது . 

ஆன் ( Han ) சீனர்கள் : சீனர்களில் 90 விழுக் 
காட்டினர் மரபுவழி ஆன் சீனர்கள் 

கூறப் 
படுகின்றனர் . சீன மொழியினை இவர்கள் பலவேறு 
வகையில் ( Dialects ) பேசுகின்றனர் . 
சீனர்களின் சமயம் : மேலை நாடுகளில் 

காணப் 
படும் சமயம் சீனர்களிடம் இல்லை . சீனர்களின் பண 
பாடு , ஒரு குறிப்பிட்ட சமயத்தின் அடிப்படையில் 
அல்லது பின்னணியில் வளரவில்லை . 

மேலை 
நாடுகளில் இருப்பது போல் , சீனாவில் ஒரு பலமான 


சீன அரசாங்கமும் அரசியலும் : சீனாவில் பொது 
வுடைமைக கட்சி 1921 - இல் தோற்றுவிக்கப்பட்டது . 
சீனமக்களின் குடியரசு 1949 - இல் தோன்றியது . சீனா 
வில் புரட்சி ஏற்படவும் , மறுமலர்ச்சி தோன்றிடவும் , 
வெவ்வேறு காலகட்டங்களில் சீனப் பொதுவுடைமைக 
கட்சி தன் கொள்கைகளில் தத்துவ முறையிலும் 
அரசியல் 

பின்னணியிலும் , சில மாறுதலகளை ஏற 
படுத்திக் கொண்டது . 

சாங்கை என்ற பெரிய நகரில் , சீனாவின் பொது 
வுடைமைக் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது . நகர்ப்புறங் 
களில் வாழும் மக்கள் மூலம் சீனாவில் 

மககள் குடி 
யரசு ஏற்பட முடியும் என்று மககள் பொதுவுடை 
மைக் கட்சி நம்பியது . ஆனால் , 1927- இல் 
வுடைமைக் 

கட்சிக்கு எதிராகச் சியாங் - கே - சேக்கு 
தலைமையில் இயங்கிய கோமின்டாங்கு என்ற தேசிய 
கட்சி சீனப் பொதுவுடைமைக் கட்சியினரைச் சீனா 
வின நகர்ப்புறங்களிலிருந்து , இராணுவப் புரட்சியின் 
மூலம் விரட்டியது . இந்நிலையில் , பழமையான மரபு 
களில் ஊறிப்போன கிராம மக்களின் ஆதரவினைச் 
சீனப் பொது உடைமைக் கட்சியினர் பெறுவதற்காகத் 
தங்கள அரசியல நடவடிக்கைகளைச் சீனாவினகிராமப் 
புறங்களில் மேற் கொண்டனர் . சீனாவில் வேளாண 
மைப் புரட்சி ஏற்பட வேண்டும் என்ற கொள்கை 
யினைப் பரப்பினர் . நிலமில்லாத உழவர்கள , நிலச் 
சுவான்தார்களிடமிருந்தும் , பண்ணை முதலாளிகளிட 


பொது 


என்று 


. 


சீனா 


200 


சீனா 


| 


மிருந்தும் , நிலங்களைப் பறிமுதல் செய்து , நிலமில் 
லாத 

உழவர்களுக்குப் பகிர்ந்தளிக்க வேண்டும் 
என்று சீனப் பொதுவுடைமையர் வாதிட்டு நேரடி 
நடவடிக்கைகளில் இறங்கினர் . இந்தச் சீனப் புரட்சி 
யின் பின்னணியில் தோன்றிய மாபெருந் தலைவர் 
தான் மா - சே - துங்கு ஆவர் . 


சீனாவில் கிராமப்புறங்களில் வாழ்ந்த உழவர் 
களை , நிலச் சுவான்தார்களின் கொடியபிடியிலி 
ருந்து விடுவிக்க , உழவர்களின் சங்கங்கள் ஒன்று 
பட்டு இயங்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் 
மா - சே- துங்கு . இந்தக் கருத்தின் பின்னணியில் தான் 
கிராமப்புறங்களிலிருந்து 
நகரங்களைச் சூழ்ந்து 
கொளளல் என்ற புரட்சிக்கான வழிமுறையினைச் 
சீனப் பொதுவுடைமைக் கட்சி உருவாக்கியது . இதை 
நடைமுறைப்படுத்துவதற்குச் சீனப் பொதுவுடைமைக் 
கட்சி செஞ்சேனை ( Red army ) என்ற ஒன்றினைக் 
கட்டுப்பாடுள்ள அங்கத்தினர்களைக் கொண்டு 
வாக்கியது . கோமினடாங்குக் கட்சியினர் தாக்குதல் 
நடத்தினால் , அதை எதிர் ஏற்க வேண்டிய பயிற்சி 
யும் பொதுவுடைமையினருக்குத் தரப்பட்டது . எங் 
கெங்குச் சீனக் கட்சியினர் செல்வாக்கு உள்ளதோ , 
அங்கங்கெல்லாம் வட்டார அரசாங்கத்தினை ஏற் 
படுத்தினர் . 


| 


2. அதிகாரத்தில் உள்ள பெரும் முதலாளிகள் 
3. பெரும் குற்றங்களைப் புரிபவர்கள 
4. கோமின்டாங்குக் கட்சியினர் , அவர்களின் 

ஆதரவாளர்கள் . 
ஆக , முதலில் சொல்லப்பட்ட சீன 

னமக்கள் 
சமுதாயத்தினை , மக்கள் சனநாயக எதேச்சாதிகார 
அரசு ( சீன அரசாங்கம் ) சனநாயகத் தத்துவத்தின் 
அடிப்படையில் பாதுகாக்கும் என அறிவிக்கப்பட்டது . 
மக்களுக்கு எதிரியாக உள்ளவர்களை எதேச்சதிகாரத் 
தின் மூலம் , அரசு அவர்களை அடக்கும் எனச் சீன 
அரசாங்கம் அறிவித்தது . 

சீனப் பொது உடைமை அரசாங்கம் 1949 முதல் 
1953 வரை மக்கள் மத்தியில் தன் செல்வாக்கினைப் 
பெருக்கியது . அரசாங்கப் பணியில் , மக்களின் பேரா 
ளர்களை அமர்த்தியது . 

சீன மக்களின் அரசியல் ஆலோசனை மாநாடு 
ஒன்றினைப் பீக்கிஙகு நகரில் , 1949 - ஆம் ஆண்டு சீனப் 
பொதுவுடைமை 

அரசாங்கம் கூட்டியது . இந்த 
மாநாட்டில் 622 அங்கத்தினர்கள் கலந்து கொண்ட 
னர் . நாட்டின் எல்லாப் பகுதிகளிலிருந்தும் வந்த 
மக்கள் பிரதிநிதிகள் இவர்கள் . சீனாவின் முன்னேற் 
றத்திற்காகத் திட்டங்கள் உருவாக்கப்பட்டன . புதிய 
சனநாயகத்தினை உருவாக்குவது 

என்று முடிவு 
செய்யப்பட்டது . 

அரசியல் அமைப்புச் சட்டம் ( 1954 ) : தேசிய அள 
வில் , நிலச் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன . அர 
சாங்க எதிரிகள் ஒடுக்கப்பட்டனர் . சீனாவில் 
எல்லாத் தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகள் அளிக 
கப்பட்டன . நிரந்தரமான 

அமைப்புச 
சட்டம் எழுதப்பட்டது . இதுதான் , சீனாவின் 1954 
-ஆம் ஆண்டின் அரசியல் அமைப்புச் சட்டம் என்று 
குறிப்பிடப்பட்டது . சீனப் பொதுவுடைமை அரசாங் 
கத்தின் அடிப்படைக் கொள்கைகளின் எதிரொலி 
யாக , 1954 -ஆம் ஆண்டின் அரசியல் அமைப்புச் 
சட்டம் அமைந்தது . மக்கள சனநாயகக் குடியரசாக , 
சீனா உருவாக்கப்படும் . மக்களிடமே எல்லா அதிகாரங் 
களும் இருக்கும் . ஒற்றுமையான நாடாகச் சீனா 
உருவாக்கப்படும் பல்வேறு தேசிய இனங்கள 
கொண்ட நாடாகச் சீனா இருக்கும் . அதன்படி எல்லா 
இனங்களுக்கும் 

உரிமைகள் 

அரசியல் 
அமைப்புச் 

சட்டத்தின் மூலம் அளிக்கப்பட்டது . 
சுரணடலற்ற சமுதாயம் உருவாகிட வழிவகைகள் 
காணப்பட்டன . பொதுவுடைமைப் பொருளாதாரம் 
அமைந்திடப் பொருளாதாரத் திட்டங்கள் வகுக்கப் 
பட்டன . தேசிய அளவில் பொருளாதார முன்னேற் 
றத்திற்கென்று திட்டங்கள் தீட்டப்பட்டன . தேசிய 
சனநாயக காங்கிரசு என்ற அமைப்பு , சீன அரசின 


| 


. 


1 


உளள 


சீனா 1940 - ஆம் ஆண்டில் மக்கள் குடியரசினை 
ஏற்படுத்தியதிலிருந்து ஒரு புதிய சக்திவாய்ந்த அர 
சினை அமைத்துவிட்டனர் . மக்களின் சனநாயக 
ஆதிக்கம் என்று புதிய அரசாங்கத்தினை பற்றிக் 
கூறினர் . சீனாவின் சமூக , பொருளாதார , அரசியல , 
இராணுவ முன்னேற்றத்திற்கான திட்டங்களைச் 
சீனப் பொதுவுடைமைக் கட்சியின் உயர்மட்டக்குழு 
தீட்டியது . அக்குழுவில் சீன உயர் அதிகாரிகளாகச் 
சுமார் 200 அறிஞர்கள் உள்ளனர் . சீனாவின வெளி 
நாட்டுக் கொள்கையினையும் இவ்வுயர்மட்டக் 
வினரே உருவாக்குகின்றனர். 


அரசியல் 


சமமான 


நான்கு வகையான சீன மக்கள் சமுதாயம் சீனா 
வில் உண்டு என்று சீனப் பொதுவுடைமை அரசாங் 
கம் கருதுகிறது . சமூக - பொருளாதார அடிப்படையில் 
சமுதாயம் கவனிக்கப்படுகிறது . 

1 . உழைக்கும் 
இனத்தினர் - உழைப்பாளிகள் . 2. சிறு நடுத்தரவகுப் 
புக்குடிமக்கள் ( Bourgeois ) 3 . உழவர்கள் 4. தேசிய 
நடுத்தர வகுப்புக் குடிமக்கள் . இவர்களை மட்டும் 
உள்ளடக்கிய சமுதாயத்தினை " மக்கள் ( The 
People ) என மா - சே- துங்கு விளக்கினார் . இவர்களுக்கு 
எதிரியாகக் கீழ்க்காணுபவர்கள் கருதப்பட்டனர் . 


1. பெரும் நிலச் சுவான் தார்கள் 


சீனா 


201 


சீனா 


ஓர் அங்கமாகச் சட்டங்கள் உருவாக்கும் பணியினை 
மேற்கொண்டது . குடியரசின் தலைவர் பதவி உரு 
வாக்கப்பட்டது . நிருவாகத்தினை மேற்கொள்ள 
ஒரு தேசிய ஆலோசனைக்குழு அமைக்கப்பட்டது . 
தலைமை மக்களின் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது . 
நீதி நிருவாகத்தினை இம்மன்றம் கவனித்துக் 
கொண்டது . 


வுடைமைக் கட்சியின் மத்திய குழுவின் தலைவரே 
சீனாவின் இராணுவ அமைச்சராக இருப்பார் . 

இந்த அரசியல் அமைப்புச் சட்டத்தின் வாயிலாக 
உழவர்கள தங்களுக்கென்று சொந்தமாகச் சிறி 
தளவு நிலப்பரப்பை ஆக்கிக்கொள்ள உரிமை 
வழங்கப்பட்டது . உழைப்போர் வேலை நிறுத்தத்தில் 
ஈடுபடவும் உரிமை கொடுக்கப்பட்டது . உழைப்போர் 
அனைவரும் தங்கள் வருமானத்தைப் பெருக்கிக் 
கொள்ளத் தனியார் துறையில் ஈடுபட உரிமைகள் 
வழங்கப்பட்டன . 


சீன 


சீனாவில் 1976- வரை , சூ - என் - லாய் ( Chou - En 
lai ) பிரதமராகவும் , மா - சே- துங்கு சீனப் பொது 
வுடைமைக் கட்சியின் தலைவராகவும் , சூ - டே ( Chu 
Teh ) , அரசாங்க 

உயர் அதிகாரியாகவும் 
அரசியலில் புகழபெற்று விளங்கினர் . இவர்கள சீன 
மக்களின் அன்புக்குரிய தலைவர்களாக விளங்கினர் . 

பண்பாட்டுப் புரட்சியின் விளைவாக , மாநிலங் 
களுக்கு மிக்க 

அதிகாரங்கள கொடுக்கப்பட்டன . 
நிருவாகத்தில் , இராணுவத்தின் பங்கு அதிகரிக்கப் 
பட்டது . மா - சே - துங்கு நிர்வாகத்தினை எளிமைப் 
படுத்துக ( Simplify Administration ) என்ற கொள்கை 
யினை 1967 - இல் அறிவித்து வெற்றியும் கண்டார் . 
மாநிலச்சுயாட்சியுடன் , கீழ்மட்டத்தில் உள்ள மாவட் 
டங்கள் இட நிருவாக அமைப்புகள் யாவற்றிறகும் , 
அரசியல் அமைப்புச் சட்டத்தின் மூலம் அதிக உரி 
மைகள் கொடுத்து , எல்லாப் பகுதிகளிலும் 
சிக்கல்களைத் தீர்க்க அதிக உரிமைகளையும் , அதி 
காரங்களையும் வழங்கினார் . 


சீனாவில் நிருவாக அமைப்பு முறை : நிருவாகத் 
தின் ஒழுங்கு முறைக்காகச் சீனா , 29 பகுதிகளாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளது . இதில் 21 மா நிலங்கள உண்டு . 
மாநிலங்கள் , செங்கு ( Sheng ) என்று சொலலப்படுகின 
றன ; 5 பகுதிகள் சுய ஆட்சிப் பகுதியாக அமைக்கப் 
பட்டிருக்கின்றன . 3 பகுதிகள் நகராட்சித் 

தகுதி 


உடையன . 


சீனாவில் , 


உளள 


சீனப் பொதுவுடைமைக் கட்சியின 
தலைமையில் தான் அரசாங்கம் நடைபெறுகிறது . 
1954 - ஆம் ஆண்டு சீன அரசியல் அமைப்புச் சட்டத் 
திலிருந்து , இககொள்கை எந்தவித மாற்றமும் இல 
லாமல் , இன்றுவரை நடைமுறையில் இருந்துவரு 
கிறது . திருத்தப்பட்ட 1975 - ஆம் ஆண்டு அரசியல் 
அமைப்புச் சட்டத்தில் , பொதுவுடைமைக கட்சியின 
மேற்பார்வையில் , உழைப்பாளர்களும் உழவர்களும் 
கூட்டாகச் சேர்ந்து சீனாவின் தலைமைப் பொறுப் 
பினை ஏற்று , வழிநடத்திச செல்ல வேண்டும் என்ற 
கொள்கை உறுதி செய்யப்பட்டது . சீனப் பொது 
வுடைமைக் கட்சியின் மத்திய செயற்குழுவிறகே அதிக 
அதிகாரங்கள் தரப்பட்டன . இக்குழுவே அரசியல் 
அமைப்புச் சட்டத்தைத் திருத்த முடியும் . 


சீன மக்களின் விடுதலைப் படை என்ற அமைப் 
பானது , 1965 க்குப் பிறகு , சீன அரசாங்க நிருவாகப் 
பொறுப்பில் பெரும்பங்கினை ஏற்றது ; நீதி , நிருவா 
கப் பொறுப்பினையும் ஏற்றது . சமுதாயத்தில் பொதுச் 
சுகாதாரம் , நிதி நிருவாகம் , பொது மக்களின் நலத 
திற்கு ஏற்றவாறு பேருந்துப் பயணங்களை ஒழுங்கு 
படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொணடது . 


1 


சீன அரசாங்கத்தில் சில மாற்றங்கள 1971 - இல 
செய்யப்பட்டன . இராணுவ அமைச்சர் இலின பியா 
( Lin Plao ) பதவி நீக்கம் செய்யப்பட்டார் . நிருவா 
கத் துறையில் இராணுவத்தினரின் பங்கு குறைக்கப் 
பட்டுக் குடிமக்கள் ஆதிக்கத்திற்குள கொண்டுவரப் 


பட்டது . 


சீனப் பொதுவுடைமைக் கட்சி , சீனாவை நவீனப் 
படுத்தும் முயற்சியில் , 1949 முதல் தீவிரமாக ஈடு 
பட்டுள்ளது , பழைமையான சமூகக் கருத்துகளை 
ஏற்க 

மறுத்துவிட்டனர் . மார்க்கிசம் - லெனினிசக 
கொள்கைகளை ஏற்றுக் கொண்டு , சீன நாட்டின் சமு 
தாய 

மறுமலர்ச்சிக்காகச சீனப்பொதுவுடைமை 
கட்சி பாடுபடுகிறது . மனிதர்களுக்குள் இருக்கும் ஆக் 
கும் சக்திக்கு அதிக முதன்மை தரப்படுகிறது . சீனா 
வில் , சமுதாயத்தில் உள்ள 

அனைவரும் 

சிக்கனத 
தைக் கடைபிடிக்க வேண்டும் ; தன்னலமற்றவர்களாக 
வாழ வேண்டும் ; அரசுக்கும் கட்சிக்கும் உண்மையுள்ள 
வர்களாக இருக்க வேண்டும் , தன்னடக்கம் உள்ள 
வர்களாக , 

தற்கட்டுப்பாடுடையவர்களாக இருக்க 
வேண்டும் எனப் பொதுவுடைமைக் கட்சி அறிவுறுத்து 


1975 - இல் உருவாக்கப்பட்ட சீன 

அரசியல் 
அமைப்புச் சட்டம் : 

சீனாவில் 1966 - இல் ஏற்பட்ட 
பண்பாட்டுப் புரட்சியின் விளைவாக , 

அரசியல் 
அமைப்புச் சட்டத்தில் மாற்றங்களைச் 
1975 - இல் புதிய அரசியல் அமைப்புச் சட்டத்தினை 
உருவாக்கிச் செயற்படுத்தினர் . அதன்படி பொது 


செய்து , 


கிறது . 


சீனா 


202 


சீனா 


பொதுமக்களின் கல்வியில் மிகுந்த அக்கறை 
காட்டப்பட்டுத் திட்டங்கள் இயற்றப்பட்டுச் செயற் 
படுத்தப்பட்டன . பொதுமக்களை ஒன்று திரட்டி , 
பொதுவுடைமை இயக்கத்திற்குள் கொண்டுவர 
முயற்சிகள் எடுக்கப்பட்டன . சீன அரசியலில் பொது 
மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று வலி 
யுறுத்தப்பட்டது . இக்கொள்கைகளின் செயற்பாடு 
பொதுமக்கள நடவடிக்கை என்று கூறப்பட்டது . 


வேற்றுத் தங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளைக் 
காட்டுகின்றனர் . சீனர்கள் தாங்கள் செய்யும் ஒவ் 
வொரு செயலிலும் மிகவும் கவனமாக இருக்கின் 
றனர் . 


பொதுவுடைமைக் கோட்பாடுகளின் அடிப்படை 
யில் , சீனநாட்டின சமுதாய மறுமலர்ச்சிக்கான கல்வி 
அறிவினைப் பொதுவுடைமை அரசாங்கம் , திட்ட 
மிட்ட வகையில் மக்களுக்கு அளிக்கிறது . 


சீனாவின் கிராமங்கள் , கிராமப்புறங்கள் முத 
லியன சிறப்பாக அமைந்துள்ளன . வளர்ந்துவரும் 
நகரங்கள் , பெரிய தொழிற்சாலைகள் , தொழில் 
நுட்பக் கல்லூரிகள் , நகர்ப்புற வளர்ச்சித் திட்டங்கள் 
ஆகியவை அடங்கிய நாடு சீனா ஆகும் . 

உற்பத்தியைப் பெருக்குதல் , அறிவியலில் 
இடைவிடா ஆராய்ச்சி ஆகியவற்றையெல்லாம் சீனா 
வில் உள்ள கிராமங்களில் காணலாம் . 


பல 


கட்டுப்பாடுள்ள , அரசியல் நம்பிக்கையுள்ள 

இலட்சக்கணக்கான பொதுவுடைமை இளைஞர் 
களைக் கட்சி உருவாக்கியுள்ளது . வகுப்பறையில் 
பணிபுரிந்தாலும் , வயல்வெளிகளில் வேலை செய்தா 
லும் , ஆலைகளில் பணி ஆற்றினாலும் , பொது 
வுடைமைக்கோட்பாடுகளின் அடிப்படையில் கடமை 
உணர்வோடு ஒவ்வொரு சீனக் 

குடிமகனும் பணி 
யாற்றிடல் வேண்டும் 

என்று 

அறிவுறுத்தப்பட்டு 
நடைமுறையிலும் வெற்றி கண்டுள்ளனர் சீன மக்கள் . 


தந்தத்தினாலான பொருள்களைச் செதுக்குதல 
சீனாவின் பழமையான கலைகளுள 

ஒன்று . சீனர் 
களின் இளைய தலைமுறையினர் மரபுவழித் 
தொழில்களை நன்கு கற்றுக்கொளகின்றனர் ; அனு 

அறிவினைப் பெறுகின்றனா . பழங் கலைகள் 
மறுமலர்சசி பெற்று வளர்கின்றன . கலைத்துறையில் 
வளர்ச்சியும் தொடர்சசியும் பாதுகாககப்பட்டு 
வருகின்றன . 


பவ 


* 


விளங்கு 


சித்திரப் பூ வேலைப்பாடுகள் அமைந்த பட்டுத 
துணிகள் உற்பத்தியில் சீனா புகழ்பெற்று 
கிறது . மேடைவரிப்பந்து ( Table Tennis ) விளை 
யாட்டில் சீனர்கள் மிக்க ஆர்வம் காட்டுகின்றனர் . 
இந்த விளையாட்டில் சீனர்களே உலகில் முன்னணி 
யிலுள்ளனர் . 


சீனர்களின் சமுதாயத்தில் உள்ள சிறப்புக் கூறுகள் : 
பல்வேறு நாடுகளிலிருந்தும் சீனாவைப் பார்க்க 
மக்கள் வருகினறனர் . புகைவண்டிப் பயணம் மிகவும் 
இனியதாகச் சீனாவில் உள்ளது . இருக்கை 

ருக்கைகளும் , 
புகைவண்டிப் பெட்டிகளும் சுத்தமாக இருக்கின்றன . 
வசதியாகப் பிரயாணம் செய்ய உட்காரும் இருக் 
கைகள் , பினபுறமாகச் சாய்ந்து தூங்க வசதியாக 
அமைக்கப்பட்டுள்ளன . குளிர்சாதனப பெட்டிகள 
உள்ள தொடர்வண்டிப் பெட்டிகள் , 

சீனாவில் 
பயணம் செய்பவர்களுக்கு வசதியாக உள்ளன . 
தொடர்வண்டிப் பெட்டியில் பயணம் செய்பவர் 
களுக்காகப் பணிபுரியும் பெணகள் , ஈரத்துணியால் 
நடை பாதையினையும் மற்ற இடங்களையும் சுத்தஞ் 
செய்கின்றனர் . 


நடனக்கலையில் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்ற 
னர் . தேசப்பாதுகாப்பு , கைத்தொழில் , வேளாண்மை 
அறிவியல் , தொழில் நுட்பம் ஆகியவற்றையெல்லாம் 
நவீனமயப்படுத்துதலில் குறிப்பிடத்தக்க முன்னேற் 
றத்தினைச் சீனர்கள் அடைந்துள்ளனர் . 


1 


கிராமப்புறங்களில் வெறுங்கால் வைத்தியர்களை 
( Barefoot doctors ) அனுப்பிக் கிராம மக்களின் 
சுகாதார நலனில் அக்கறை செலுத்தி வருகிறது 
சீன அரசாங்கம் , சீன ஆயுர்வேத வைத்திய முறை 
புகழ்வாய்ந்தது . சீனாவில் உள்ள மலைகளில் கிடைக் 
கும் பச்சிலைகள் , வேர்கள் , பட்டைகள் 
மூலப்பொருள்களைக் கொண்டு ஆயுர்வேத 
வைத்திய முறையில் மருந்துகள் தயாரிக்கின்றனர் . 
மக்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்து . 
கின்றனர் . தயிசிசுவான் என்ற சீன மரபுவழி உடற் 
பயிற்சியினை நாடோறும் விடியற்காலையில் செய் 
கின்றனர் . 

தா.எ. 


சீனர்கள் தாம் அருந்தும் தேனீரைப் பச்சைத் தேநீர் 
என்று கூறுகின்றனர் . சீனர்கள் , அதிகம் பதப்படுத்தப் 
படாத பச்சைத் தேயிலையையே பயன்படுத்துகின்ற 
னர் . பாலோ சீனியோ கலப்பதிலலை . தேயிலையைக் 
கோப்பையில் போட்டு . வெந்நீரை ஊற்றிச் சில 
வினாடிகள் மூடிவிட்டுப்பிறகு அதைக் குடிக்கினறனர் . 

பிற நாட்டிலிருந்து சீனாவுக்கு வரும் சுற்றுலாப் 
பயணிகளையும் , அரசாங்க விருந்தாளிகளையும் சம 
தரும் உடன் பிறப்பு உணர்வுடனும் சீனர்களுக்கே 
உரித்தான விருந்தோம்பும் உபசார மரபுடனும் வர 


போன்ற 


சீனாபு ஆறு 


203 


சீனிச் சர்க்கரைப் புலவர் 


துணை நூல்கள் : 


Bonavia , D. , The Chinese , New York , 1980 . 
Bonavia , D. , The Chinese A portrait, London , 1981 . 
The Cambridge History of China , 14 Vols . C.U.P. 

1978 . 


சிந்து ஆறும் , அவ்வளவில் நான்கில் ஒரு பாகத்தைச் 
சீனாபு ஆறும் , எஞ்சிய நீரை மற்ற ஆறுகளும் 
கொண்டு செல்கின்றன . 

கிழக்குப் பாகிசுத்தானிலும் , மேற்குப் பஞ்சாபி 
லும் பல ஆயிரம் ச.கி.மீ. நிலங்கள் சீனாபு ஆற்றி 
னால் நீர்ப்பாசனம் பெறுகின்றன. 


மாவட் 


சீனாபு ஆறு : தமிழகத்தில் தஞ்சை 
டத்திலுள்ள திருவையாறு ( திரு ஐயாறு ) ஐந்து 
ஆறுகள் ( காவேரி , வடவாறு , வெட்டாறு , வெண் 
ணாறு , குடமுருட்டி ) செல்லுமிடமாக இருப்பதால் 
அப்பெயர் பெற்றுள்ளது போல , வடமேற்கு இந்தி 
யாவிலுள்ள பஞ்சாபு ( ஐந்து ஆறுகள் ) என்ற மாநி 
லம் , சிந்து ஆற்றின் துணையாறுகளாகிய சீனாபு , 
சீலம் , சட்லசு , இராவி , பியாசு ஆகிய ஐந்து ஆறுகள 
செல்லுமிடமாகவிருப்பதால் அப்பெயர் பெற்றுள்ளது . 


சிந்து ஆறும் , அதன் துணையாறுகளும் இந்தியா , 
பாகிசுத்தான் ஆகிய இரு நாடுகளிலும் பாய்வதால் 
1960 - ஆம் 

ஆணடில் சிந்து ஆறு உடன்படிக்கை 
யொன்று , இரு நாடுகளுக்குமிடையே உருவாயிற்று . 
அதன்படி மேற்கு ஆறுகளாகிய சிந்து , சீனாபு , சீலம் 
ஆறுகள் பாகிசுத்தான நாட்டிலும் , இராவி , பியாசு , 
சட்லெசு ஆறுகள் இந்திய நாட்டிலும் பயன்படுத்திக 
கொள்ள வேண்டுமென ஒப்பந்தமாகியுள்ளது . 


சீனாபு ஆறு பாகிசுத்தான் நாட்டிற்குப் பயன் 
படும் முக்கிய ஆறுகளுள் ஒன்றாகும் . பாகிசுத்தானில் 
கிழக்குப் பஞ்சாபு மாநிலம் தான அதிக மக்கள 
தொகையுள்ள இடம் . மழை இங்குக் குறைவாகப் 
பெய்த போதிலும் , சீனாபு மற்றும் பிற ஆறுகளின் 
கால்வாய்கள் மூலம் நீர்ப்பாசனம் பெறுவதால் 
உழவு தொழில் பெருமளவில் செய்யப்படுகிறது . 
தொடர்ந்து வேளாண்மை செய்வதற்குத் தேவையான 
நீரைப் பெற்றுக்கொள்ள , மலையடிவாரத்தில் இவ் 
வாறுகளின் குறுக்கே அணைகள் கட்டப்பட்டுள்ளன . 


சீனாபு ஆறு 


சீனாபு ஆறு , இமயமலைப் பகுதியில் உற்பத்தி 
யாகிப் பஞ்சாபு மாநிலத்தில் , உலகின நீண்ட ஆறு 
களுள் ஒன்றாகிய சிந்து ஆற்றுடன் அதன் துணையா 
றாகக் கலக்கிறது . சீனாபு ஆறு சம்மு காசுமீர் வழி 
யாக மேற்கு நோக்கி ஓடி , பிறகு தென்மேற்காகச் 
சென்று , பாகிசுத்தான் நாட்டிற்குள் புகுந்து சட்லெசு 
ஆற்றுடன் ணைகிறது . சீனாபு ஆற்றின் நீளம் 
ஏறக்குறைய 964 கி.மீ. 


சீனாபு , சீலம் ஆறுகள் வேளாண்மை உற்பத்திப் 
பொருள்கள் விளைவிக்கப் பெரிதும் பயனபடுகின்றன . 
கோடையில் பருத்தியும் கரும்பும் பயிர் செய்வதற 
கும் , குளிர் காலத்தில் கோதுமை , பார்லி , சோளம் 
ஆகிய தானிய வகைகள் பயிர் 

செய்வதற்கும் 
இவ்வாறுகள் பயன்படுகின்றன 

சி.பி. 
சீனிச் சர்க்கரைப் புலவர்.இவர் கி.பி .18 - ஆம் 
நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர்களுள் ஒருவர் . இவர் , 
பாண்டி நாட்டைச் சேர்ந்த 

இராமநாதபுரததை 
யடுத்த திருப்புன்னை வாயிலுக்கு 1 கி.மீ. தொலைவி 
லுள்ள சிறுகம்பையூரில் இரண்டாம் சர்க்கரைப் புலவ 
ரின் இரண்டாம் மகனாகப் பிறந்தவர் . இவர் தமை 
யன் சாந்துப் புலவர் ; தம்பி முத்து முருகப் புலவர் . 

இவர் திருசசெந்தூர்ப் பரணியை இயற்றி 
யிருப்பினும் , புகையிலை விடு தூது எனும் தூதுச் 
சிற்றிலக்கியத்தால் புகழ்பெற்றவர் . முருகப் பெரு 
மான் மீது அன்பு கொண்டவராதலின , முருகனுக் 
கும் புகையிலைக்கும் சிலேடையாக அந்நூலினைப் 
பாடியுள்ளார் . இவர் புகையிலையை முருகனுக்கு 
மட்டுமன்றிச் சிவபெருமான் , பிரமன் , திருமால் ஆகி 
யோருக்கும் தமிழுக்கும் உவமைப்படுத்திச் சிலேடை 


பனி மூடிய இமயமலையில் உற்பத்தியாவதால் 
சீனாபு ஆறு பனி நீரைத் தொடாந்து பெறுகிறது . 
இமயமலையின் உயர் குன்றுகளிலுள்ள நீர் பெறும் 
தளங்களிலிருந்து ( Catchment Area ) நீரைப் 
கின்றது . நீர்பெறும் தளங்களிலிருந்து பாதி நீரைச் 


பெறு 


சீனிவாச அய்யங்கார் , பி.டி. 


204 


சீனிவாச அய்யங்கார் சேசாத்திரி 


யாகக் 


கூறியுள்ளார் . இதில் , பிரமபத்திரம் எனப் 
படும் புகையிலையே சிறப்பிடம் பெற்றுள்ளது . இத் 
தூதுப்பிரபந்தம் பழனி முருகன் மீது மையல் கொண்டு , 
அவர்பால் புகையிலையைத் தூதாக விடுத்ததாக 
59 கணணிகளால் பாடப்பட்டதாகும் . அவற்றுள் 53 
கண்ணிகள் புகையிலையினைப் புகழ்ந்துரைப்பனவாக 
அமைந்துள்ளன . 

வீ.சொ. 


தேர்ந்தெடுக்கப்பட்டார் . அம்மன்றத்தில் காங்கிரசின 
துணைத்தலைவராகவும் தலைவராகவும் பணியாற் 
றினார் . கௌகாத்தியில் 1926 - இல் நடந்த காங்கிரசு 
மாநாட்டிற்குத் தலைமை தாங்கினார் . இவர் இந்து 
-முசுலீம் ஒற்றுமைக்காகப் பாடுபட்டார் . எதிர்கால 
இந்தியாவிற்குக் கூட்டாட்சியைப் பரிந்துரைக்கும் 
விதத்தில் ஓர் அரசியலமைப்பை உருவாக்கி வெளி 
யிட்டார் . 


இ 


சீனிவாச அய்யங்கார் சேசாத்திரி ( கி பி . 
1874-1941 ) : இவர் கி.பி. 1874 - ஆம் ஆண்டு இராம 
நாதபுரம் மாவட்டத்தில் சீனிவாசனின் 

தலைமக 
னாகப் பிறந்தார் . இவர் தன் மேற்படிப்பை மதுரைக் 
கல்லூரியிலும் , சென்னை மாநிலக் கல்லூரியிலும் , 
சட்டக் கல்லூரியிலும் முடித்தார் . சென்னை உயர்நீதி 
மன்ற நீதிபதியாகயிருந்த திரு . பாசியம் அய்யங்கா 
ரின் மகள் அரங்கநாயகியை மணந்தார் . இவருக்கு ஒரு 
பெண்ணும் , ஒரு மகனும் இருந்தனர் .. 

காங்கிரசுத் 
தியாகியான அம்புசம்மாள் தான் இவர் தம் புதல்வி 
யாவர் . இவர் மகன் பார்த்தசாரதி வழக்குரைஞராகப் 
பணியாற்றினார் . இவர் 

இப்போது 

ஆவடியில 
வைணவக் கோயிலை உருவாக்கி அதைப் பராமரித் 
தும் வருகிறார் . 


சென்னையில் சைமன் குழுவைப் புறக்கணித் 
தார் . இவர் 1928 - இல் ஐரோப்பா சுற்றுப் பயணம் 
செய்தார் . இந்தியத் தேசிய காங்கிரசின் இலண்டன் 
கிளையை உருவாக்கினார் . மோதிலால் நேருவுடன் 
1930- இல் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 
அரசியலிலிருந்து இடைக்காலமாக விலகினார் . மீண் 
டும் 1939 - ஆம் ஆண்டு அரசியலுக்குத் திரும்பித் 
திருபுரா மாநாட்டில் கலந்து கொண்டார் . 1941 
-ஆம் ஆண்டு மே மாதம் 19 - ஆம் தேதி மாரடைப் 
பினால் மயிலையில் தமது வீட்டில் இறந்தார் . 
ரது நினைவாகச் சென்னை ஆள்வார்பேட்டையில் ஓர் 
தெரு இருக்கின்றது . 

கே . சே . 


வ 


| 


| 


திரு . சீனிவாசன் தம் வழக்குரைஞர் தொழிலை 
கி.பி. 1898 - இல் சென்னை உயாநீதி 

மன்றத்தில் 
தொடங்கினார் . மயினுடைய ( Mayne ) இந்து சட் 
டத்தை இவர் வெளியிட்டார் . இவர் கல்வி , சமு 
தாயச் சீர்திருத்தம , அரசியல் ஆகியவற்றிலும் நாட் 
டம் கொண்டிருந்தார் . சென்னைப் பல்கலைக்கழக 
உறுப்பினராக 1912 - இல் இருந்தார் . கோவையில் 
1916 - இல் கூட்டப்பட்ட 

சமுதாயச் 

சீர்திருத்த 
மாநாட்டிற்குத தலைமை தாங்கினார் . இவர் காங் 
கிரசுத் தலைவர்களான சர் சங்கரன் நாயர் , சேலம 
விசயராகவாச்சாரியார் ஆகியோருடன் நெருங்கிய 
தொடர்பு கொண்டிருந்தார் . முதலில் கோகலேயுட 
னும் பிறகு காந்தியடிகளிடமும நெருங்கிய தொடாபு 
கொண்டிருந்தார் . 


சீனிவாச அய்யங்கார் , பி.டி : இவர் கி.பி. 
1863 - இல் தஞ்சை மாவட்டத்திலுள்ள புள்ளை பூதம் 
குடியில் பிறந்தார் . இத்தலம் வைணவ ஆழ்வார்கள் 
அவதரித்த தலமாகும் . இவர் கும்பகோணம் அரசுக் 
கல்லூரியிலும் , திருச்சி புனித சூசையப்பர் கலலூரி 
யிலும் மேற்படிப்புப் படித்தார் . 

1884 - இல் முது 
கலைப் பட்டம் பெற்றவுடன் புனித சூசையப்பர் கல் 
லூரியில் 5 ஆண்டுகள் விரிவுரையாளராகப் பணி 
யாற்றினார் . விசாகப்பட்டினத்திலுள்ள திருமதி . 
ஏ.வி.என் . கல்லூரியில் 1890 - இல் முதல்வராகப் பணி 
ஏற்ற இவர் 27 ஆண்டுகள் 

தொடர்ந்து 
இருந்து ஓர் வரலாற்றுச் சாதனையைச் 

செய்துள 
ளார் . இவர்தாம் ஓய்வு பெற்ற பிறகும்கூட தமது 
அறிவுப் பசியைப் போக்கவில்லை . 

எழுதிய 
நூல்களான மராத்தியர் காலம் , இந்தியக் கற்காலம் 
( 1925 ) இரண்டும் புகழைத் தேடித்தந்தன. இவரது 
ஆற்றலுக்கு மதிப்புக் 

கொடுத்துச 

செனனைப் 
பல்கலைக் கழகம் இந்திய வரலாற்றுத் துறையில் 
ஓர் இணைப் பேராசிரியராக 1928 - இல் இவரை ஆக் 
கியது . இவர் 1930 - இல் அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகத்தில் வரலாறு , அரசியல் துறைப் பேராசிரியராக 
ஆனார் . இவருக்கு முன்னர் பேராசிரியர் க . அ . நீல 
கண்ட சாத்திரியார் இப்பதவியில் இருந்தார் . தமது 
வாழ்நாளில் இறுதி மூன்றாண்டுகளில் மூன்று வர 
லாற்றுச் சிறப்பு வாய்ந்த நூல்களை 

எழுதினார் . 
அவையாவன : முந்தைய ஆரியப் பண்பாடு , தமிழர் 


இவர் 


இவர் அரசியலில் 1920 - இல் தீவிரமாக ஈடுபட் 
டார் . தலைமை வழக்குரைஞர் பதவியை விட்டு 
விலகித் திருநெல்வேலியில் நடந்த சென்னை மாநில 
மாநாட்டிற்குத் தலைமை தாங்கினார் . சட்டமனறக் 
குழு உறுப்பினர் பதவியையும் விடுத்துக் காங்கிரசுக் 
கட்சி வளர்ச்சியில் மிக்க ஈடுபாடு காட்டத் தொடங் 
கினார் . சென்னையில் ஏறக்குறையப் பத்தாண்டுகள் 
காங்கிரசு இயக்கத்தை வெற்றியுடன் நடத்தினார் . 
அக்கட்சிக்கு வெற்றியும் 1926 - இல் தேடித் தந்தார் . 
சென்னையிலிருந்து மத்திய சட்டமன்றத்திற்கும் 


1 


சி 


சீனிவாச சாத்திரி , வி எஸ் . 


205 


சீனிவாச சாத்திரி , வி.எஸ் . 


வரலாறு , போசராசா . இவைகளுள் போசராசா 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தின் முதல் வர 
லாற்று வெளியீடாகும் . 


ஏறக்குறைய நாற்பதாண்டுகள் கல்வித்துறைக்கு 
டைவிடாது இவர் தொண்டாற்றியுள்ளார் . 
சென்னைப் பல்கலைக்கழக ஆளவை 

உறுப்பினராக 
வும் இவர் பல்லாண்டுகள் இருந்துள்ளார் . மும்முறை 
சென்னை மாநிலக் கல்வி மாநாட்டிற்குத் தலைமை 
தாங்கியுள்ளார் . தாய்மொழிதான் பயிற்றுமொழி 
யாக இருத்தல் வேண்டுமென்ற கருத்தை அடிக்கடி 
வலியுறுத்தினார் . மேலும் பல பொதுப் பதவிகளை 
வகித்து அவற்றிற்கு இவர் பெருமை தேடித் தந்துள் 
ளார் . 


சீனிவாசசாத்திரி , வி.எஸ் . 


இவர்தம் படைப்புகள் அனைத்தும் எளிமைக்கும் , 
தெளிவிற்கும் நேர்மையான தன்மைக்கும் எடுத்துக் 
காட்டு இவர் ஆங்கிலேயர் உடையைத்தான் 
எப்போதும் அணிவார் . இவர் மாணவர்களுள் தலை 
சிறந்தவர் சத்தியநாத அய்யர் , எசு . கே . கோவிந்த 
சாமி , திருவேங்கடாச்சாரி ஆகியோர் . இவர் விசய 
நகரக் கல்லூரியில் ஆங்கிலப் பேராசிரியராகவும் பணி 
யாற்றியுள்ளார் . புனிதசூசையப்பர் பயிற்சிக் கல்லூரி 
யில் 1915-20 - இல் கல்வித்துறைப் பேராசிரியராக 
வும் பணியாற்றியுள்ளார் . இவர் 1931 - ஆம் ஆண்டு 
தமது 68 - ஆம் வயதில் இறந்தார் . 

கே சே . 


அதன் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார் . ஆனால் 
இவர் சனவரி முதல் ஏப்பிரல் மாதம் வரையிலதான் 
அப்பதவியில் இருந்தார் . ஏனெனில் , இவர் ஆங்கிலப் 
பொது ஆளுநரின சார்பாளராகத் தென் ஆப்பிரிக்கா 
விலுள்ள கெனியாவிற்கு அனுப்பப்பட்டார் . 

ஆனால 1935 சூன முதல் 1940 மே வரை இவர் 
மீண்டும் அண்ணாமலைப்பல்கலைக் கழகத்தின துணை 
வேந்தராக நியமிக்கப்பட்டார் . இவரது காலத்தில் 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் மிகவும் முன்னேறி 
யது . இவர் பலகலைக கழக மாணவாகளிடம் நெருங் 
கிப்பழகினார் . கோகலேயின் பெயரைத தாங்கி நிற் 
கும அறையில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் 
ஆங்கிலப் பாடம் நடத்தினார் . இவரது ஆங்கில உச் 
சரிப்பு ஆங்கிலேயரையே வியப்பில் ஆழத்தும ! அதே 
நேரத்தில் இவர் தமிழிலும் தங்குத் தடையினறி 
பேசும் ஆற்றல் பெற்றிருந்தார் 

சமசுகிருத 
மொழியிலும் வல்லவர் எனவே இவரைப் பனமொழிப் 
புலவா என்று கூறுவது சாலப் பொருந்தும் 


சீனிவாச சாத்திரி , வி.எஸ் .: சிறந்த சொற் 
பொழிவாளர் என்று பெயரெடுத்த சீனிவாசசாத்திரி , 
கி.பி. 1869 - ஆம் ஆண்டு தமிழ நாட்டில் , 
மாவட்டத்தைச் சேர்ந்த வலங்கைமான என்ற ஊரில 
பிறந்தார் . இவர் ஆசிரியராகத் தம் வாழக்கையைத் 
தொடங்கினார் . அந்த அனுபவத்தின விளைவாகத 
திருவல்லிக்கேணி இந்து உயாநிலைப் பளளியின 
தலைமை ஆசிரியராக ஆனார் . ஆனால , 
ஆண்டு விடுதலை இயககத்திற்கு ஆதரவு அளிக்கும் 
வகையில் இந்திய ஊழியர் சங்கத்தில் உறுப்பினராகச் 
( Servants of India Society ) சேர்ந்தார் . நாளடை 
வில இவா அதன் தலைவராகவும் ஆனார் . 


தஞசை 


இவர் 


1907 - ஆம 


இவர் இந்தியச் சட்டமன்ற உறுப்பினராகவும் 
1916 - இல் அரசுச் சட்டமன்ற உறுப்பினராகவும் 
( Imperial Legislature Council ) இருந்தார் . இவருக 
குப் பல பல சிறப்புப் பட்டங்கள் கிடைத்தன . அப் 
பட்டங்கள் அனைத்தும் இவர் ஆற்றிய சமுதாயத் 
தொண்டிற்காகக கிடைத்தன . 


வரது பதவிக காலத்தில் ஆராய்ச்சிக்கு 
முதனமை அளித்தார் . அதன் விளைவாகச் செஞ்சியின 
வரலாற்றைப் பேராசிரியா சீனிவா சாச்சாரியார் 
வெளியிட்டார் . பேராசிரியர் வி.சி.இராமகிருட்டிணன 
கூட்டுறவைப் பற்றிய ஓர் நூலை வெளியிட்டார் . 
பேராசிரியர் ஆனந்த வைத்தியநாதன் முதன முத 
லாகத் தமிழில் ஒரு வேதி நூலை வெளியிட்டார் . 
தமிழத் துறையில் பேராசிரியா சோமசுந்தர பாரதி 
யும் பண்டிதமணி கதிரேசன செட்டியாரும் 
ஆராய்ச்சி நூல்களை வெளியிட்டுத் தமிழுக்கும் பல் 
கலைக் கழகத்திறகும் பெருமை தேடித் தந்தனர் . 
பெரும்புலவர் ரா . இராகவய்யங்கார் தமிழ் வரலாறு 


இவர் 1929 - ஆம் ஆண்டு அண்ணாமலை நகரில் 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் தொடங்கியபின் 


206 


சீனிவாசராகவன் 


சீனிவாசம் பிள்ளை , கே.எஸ் . 


அருகில் 


எழுதித் தமிழ்மொழிக்கும் சோமாலி , சுவாகிலி , பார 
சீகம் ஆகிய மொழிகளுக்கும் 

இடையே 

உள்ள 
தொடர்பையும் ஒற்றுமையையும் சுட்டிக்காட்டிப் 
பெருமை தேடித் தந்தார் . 

ஏறக்குறைய நாற்பதாண்டுகள் அரசியல் பொது , 
கல்வித் துறைகளில் இடைவிடாது தொண்டாற்றிய 
மன அமைதியுடன் 1940 - ஆம் ஆண்டு ஓய்வு பெற் 
றார் சாத்திரி . இவர் 1946 - ஆம் ஆண்டு இறந்தார் . 

கே.சே. 


தஞ்சை மாவட்டத்தில் திருவையாற்றிற்கு 
உள்ள கண்டியூர் என்னும் ஊரில் , ஒரு 

வைணவக் 
குடும்பத்தில் பிறந்தார் . தந்தை திரு . அண்ணாத் 
துரை அய்யங்கார் , தாயார் திருமதி ரெங்கநாயகி . 
கண்டியூரில் உள்ள திண்ணைப்பள்ளியிலும் நாகப்பட் 
டினம் உயர் நிலைப் பள்ளியிலும் 
பின்னர்ச் சென்னைப் பல்கலைக் 

கழகத்தில் ஆங்கி 
லத்தில் எம்.ஏ. பட்டம் பெற்றார் . 


பயின்ற 


இவர் 


சீனிவாசராகவன் 


சீனிவாசம் பிள்ளை , கே . எஸ் . 20 - ஆம் 
நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் அறிஞர் . இவர் திருச்சி 
மாவட்டம் அரியலூருக்கு அருகில் உள்ள கீழப்பழூர் 
என்னும் ஊரைச் சேர்ந்தவர் . இவர் தந்தை பெயர் 
சிவசிதம்பரம் பிள்ளை . கார்காத்த வேளாளர் மர 
பினர் . பள்ளிக் கல்வியை முடித்த இவர் தமிழிலும் 
ஆங்கிலத்திலும் புலமை மிக்கு விளங்கினார் . எனவே , 
திருச்சி மாவட்டத் தலைவர் அலுவலகத்தில் எழுத்த 
ராகப் பணிபுரிந்தார் . பின்னர்த் தாமாகவே கல்வி 
பயின்று பட்ட வகுப்பில் தேறினார் . மேலும் , வழக் 
கறிஞர் பட்டம் பெற்று நாகப்பட்டினத்தில் வழக் 
கறிஞராகப் பணி தொடங்கிப் பின் தஞ்சையில 
அதனைத் தொடர்ந்தார் . அப்போது தஞ்சைக்குப் 
பக்கத்திலுள்ள கரந்தைத் தமிழ்ச் சங்கத்தின் வாயி 
லாகத் தமிழ்ப் பணியாற்றி வந்த உமாமகேசுவரம் 
பிள்ளை அவர்கள் இவரிடம் தொடக்கநிலை வழக் 
கறிஞராகப் பயிற்சி பெற்று வந்தார் . அவரும் கும்ப 
கோணம் அரசுக் கலலூரித் தமிழ்ப் பேராசிரியர் 
தியாகராசச் செட்டியாரும் இவருக்குத் தமிழார்வம் 
ஊட்டி இவர்தம் தமிழ் ஆய்வுக்கு வழிவகுத்தனர் . அத 
னால் , தமிழ் இலக்கிய வரலாறு முழுவதும் எழுதும் 
முயற்சி மேற்கொண்டார் . புலவர்களின் காலங்களை 
அறுதியிட்டுக் கூறக் கல்வெட்டு ஆராய்ச்சியை மேற் 
கொண்டார் . 


பணி 


திருச்சி , தூய வளனார் கல்லூரியில் ஆங்கில 
ஆசிரியராக 1925 - ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தார் . 
பிறகு பாளையங்கோட்டை புனித சேவியர் கல்லூரி 
யிலும் , திருநெல்வேலி ம.தி.தா. இந்து 

கலலூரியி 
லும் ஆங்கில விரிவுரையாளராக 14 ஆண்டுகள் பணி 
புரிந்தார் . பிறகு செனனை விவேகானந்தா கல்லூரி 
யில் ஆங்கிலப் பேராசிரியராகச் சிறிது காலம் 
புரிந்து , தூத்துக்குடி வ.உ. சிதம்பரம் கல்லூரி முதல்வ 
ராக 1951 ம் ஆண்டு சேர்ந்தார் . அக்கல்லூரியில் இருபது 
ஆண்டுகள் முதல்வராகத் தொண்டாற்றியபின் , பல் 
கலைக்கழக மானியக்குழுவினால் மதிப்பியற் பேராசி 
ரியராக நியமிக்கப்பட்டு , சில வருடங்கள பணிபுரிந்து 
ஓய்வு பெற்றார் . 

இவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேச்சிலும் 
எழுத்திலும் பெரும் புலமை படைத்தவர் ; கம்பனை 
யும் வள்ளுவனையும் நாயன்மார்களையும் ஆழ்வார் 
களையும் மேற்கோள் காட்டிப் பேசுவதில் சிறந்தவர் . 
இவருடைய பேச்சிலும் எழுத்திலும் ஒரு எடுப்பு , 
அழகான தொடுப்பு , இனிய முடிப்பு இருக்கும் . 
காரைக்குடிக் கம்பன் திருநாளில் இவருடைய இன 
குரல் கேளாத ஆண்டே கிடையாது . 

புதுதில்லியில் நடந்த எழுத்தாளர் மாநாட்டி 
லும் , மணிலாவில் நடந்த உலகக் கவிஞர்கள் மாநாட் 
டிலும் , கோலாலம்பூரில் நடைபெற்ற அகில உலக 
இராமாயணக் கருத்தரங்கிலும் கலந்து கொண்டு 
சிறந்த விரிவுரை ஆற்றியிருக்கிறார் . மேலும் , இந்தி 


இவர் தஞ்சாவூர் நகராண்மைக் கழகத்தின் 
தலைமைப் பொறுப்பினை மூன்று முறை வகித்துள் 
ளார் . அப்போது தஞ்சாவூரில் அமைந்துள்ள சரசுவதி 
மகால் நூல் நிலையம் அங்கு நிலைக்கப் பாடுபட்ட 
வர்களுள இவர் குறிப்பிடத்தக்கவராவார் . இவர் 
அங்குள்ள நூல் நிலையப் பட்டியல் ஒழுங்கான முறை 
யில் அமைய உலகநாதம் பிளளைக்கு ஆலோசனை 
கூறி நெறிப்படுத்தினார் . இவர் தமிழ் வரலாறு 
என்னும் நூலினை எழுதியுள்ளார் . நான்கு பகுதி 

அதன் முதலிரு பகுதிகள் மட்டுமே வெளி 
வந்துள்ளன . தஞ்சையில 

இவர் 
தெருஉள்ளது . 
சீனிவாசராகவன் : இவர் 1905 - ஆம் ஆண்டு, 


யான 


பெயரில் ஒரு 

வீ.சே. 


சீனிவாசன் , இரா . திவான்பகதூர் 


207 


சீனிவாசாச்சாரி , சி.எஸ் . 


| 


யாவிலும் மேலை நாடுகளிலும் நடந்த ஏராளமான 
பேரவைகளில் சொற்பொழிவாற்றியிருக்கிறார் . 


மேற்படிப்பைக் கோவை அரசு கல்லூரியில் முடித் 
தார் . அயல் நாட்டில் பணியாற்றிய முதல் ஆதி 
திராவிடரும இவராவார் . 


சென்னை , மதுரைப் பல்கலைக் கழகங்களில் பல 
ஆண்டுகளாகக் கல்விக் குழு , ஆட்சிக்குழு உறுப்பின 
ராகவும் , பாடத்திட்ட ஆய்வுக்குழு உறுப்பினராகவும் 
பணிபுரிந்துள்ளார் . தென்னாட்டு ஆசிரியர் சங்கத் 
துணைத் தலைவராகவும் இருந்துள்ளார் . இவரு 
டைய தமிழ்ப் புலமையையும் இவர் தமிழுக்குச் 
செயத சேவையையும் பாராட்டித் தருமபுரம் ஆதினத் 
தலைவர் , செந்தமிழ்ச் செம்மல் என்னும் பட்டம் 
சூட்டிப் பாராட்டினார் . 


இவர் 1904 - இல் தென் ஆப்பிரிக்காவிற்குச் 
சென்று அரசுப் பணியில் சேர்ந்தார் , 1920 வரை 
அப்பணியிலேயே தொடர்ந்து இருந்தார் . கிழக்கு ஆப் 
பிரிக்காவிலும் இரணடாணடுகள வாழ்நதிருநதார் . 
இவர் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய 
பிறகு தாழ்த்தப்பட்டோரின் சார்பாகச் சட்டமன்றக் 
குழு உறுப்பினராக அமர்த்தப்பட்டார் . இவர் 1923 
முதல் 1935 வரை சட்டமன்றக் குழு உறுப்பினராக 
இருந்தார் . இவர் டாக்டர் அம்பேத்காரின் நேர்மை 
யான சீடராக இருந்தார் . தாழ்த்தப்பட்டோர் 
சார்பாக வட்டமேசை மாநாட்டிலும் கலந்து 
கொணடார் . 


சபை 


அ.சீ.ரா என்றழைக்கப்பட்ட இவா 

நாணல் 
என்ற பெயரில் பல கவிதைகளை எழுதினார் . இரு 
பத்தைந்துக்கும் மேற்பட்ட தமிழ் ஆங்கில நூல்கள் 
எழுதியுள்ளார் . இவருடைய வெள்ளைப் பறவை 
என்ற நூல் சாகித்திய அகாதமியின் பரிசைப் பெற் 
றது . சிந்தனை என்ற தரமான மாத இதழைச் 
சில ஆண்டுகள் நடத்தினார் . சாகித்திய அகாதமி 
உறுப்பினராகவும் பணிபுரிந்துள்ளார் .. 
கவிதைகளைத் தமிழில் கவிதையாக மொழி பெயர் த 
துள்ளார் . கம்பன் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழி 
பெயர்த்துள்ளார் . 

இவர் கடைசியாக எழுதிய 
நம்மாழ்வாரைப் பற்றிய நூல் 

சாகித்திய அகாத 
மியால் வெளியிடப்பட்டுள்ளது . 


தாகூரின் 


இவர் , கி பி . 1891- இல் ஆதி திராவிட மகாசன 

ஒன்றைத் தாழ்த்தப் பட்டோரின் உரிமைகள 
பாதுகாப்பிற்காக உருவாக்கினார் . மேலும் பறை 
யன் என்ற பத்திரிகையையும் தொடங்கினார் . அதன் 
மூலம் தாழத்தப்பட்டோருக்குக் கல்வி அறிவூட்டினார் 
மேலும் , சாதி இந்துக்களின் சமுதாயக் கடமையையும் 
வலியுறுத்தினார் . இவர் தென் ஆப்பிரிக்கா சென்ற 
உடனே பத்திரிகையும் வெளியிடப்படவில்லை . இவர் 
தாழ்த்தப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக ஆற்றிய 
தொணடை மதித்து ஆங்கில அரசு இவருக்கு 
திவான்பகதூர் பட்டத்தையும் வழங்கியது . இவர் 
பூனா ஒப்பந்தத்தை ஆதரித்தார் . 

தாழததப் 
பட்டோரை உயர்த்துவதற்காக இவா ஆற்றிய 
தொண்டுகள் பல . இவர் 

1945 - இல் 

இறந்தார் . 
கே.சே. 


. 


இவருடைய இலக்கியப் படைப்புகளில் சில ; மேல் 
காற்று ; இலக்கிய மலர்கள ; காவிய அரங்கில் நிழல் , 
மகிழமரம் ; விசுவரூபம் ; நினைவுத்திரை ; புது 
மெருகு ; அவன் அமரன் ; கலியரசர் கண்ட கவிதை ; 
குருதேவரின் குரல் ; வெள்ளைப் பறவை . அ.சீ.ரா. 
அவர்கள் திறமை மிகுந்த ஆங்கிலப் பேராசிரியர் ; 
ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிறந்த பேச்சாளர் ; ஆற் 
றல் வாய்ந்த கல்லூரி முதல்வர் ; உயர்ந்த 

பண்பா 
ளர் ; இனிய நண்பர் ; திறன் படைத்த இலக்கிய ஆய் 
வாளர் ; இசைப்புலமை மிக்கார் ; பல சாகித்தியங் 
களை இயற்றியவர் . இவர் 

1974 - ஆம் 

ஆண்டு 
காலமானார் . 


சீனிவாசாச்சாரி : சி.எஸ் : உருவில சிறியவ 
ராக இருந்ததினால் சிககா என்று அனைவராலும் 
அன்புடன் அழைக்கப்பட்ட பேராசிரியர் சீனிவாசாச் 
சாரியார் கி . பி . 1891 - இல் சிதம்பரத்தில் பிறந்தார் . 
இவர் தநதை சிதம்பரம் சுவாமி சிதம்பரத்தில் வழக்கு 
ரைஞராகப் பணியாற்றினார் . சிக்காவுடன் 

பிறந்த 
வர்கள் இருவர் . அவர்கள் இருவரும் வழக்குரைஞரா 
கப் பணியாற்றினர் . சிக்கா தம் மாமன் பேராசிரியா 
இராமானுசாச்சாரியாரின கண்காணிப்பில் வளர்ந் 
தார் . இராமானுசாச்சாரியார் சென்னைப் பச்சையப் 
பன் கலலூரியில் வரலாற்றுத் துறைப் பேராசிரியராக 
இருந்தபோது சிக்கா தம் கல்வி 

வாழககையைத் 
தொடங்கினார் . இவர் அங்கேயே பல காலம் பணி 
யாற்றிப் பேராசிரியர் இராமானுசாசசாரியார் 
விட்டுச்சென்ற அனைத்து வரலாற்று நூல்களையும் 
உள்ளடக்கி 

ஓர் 

நூலகத்தை உருவாககினாா 


சீனிவாசன் , இரா . திவான்பகதூர் , ( கி.பி 
1859-1945 ) : தாழ்த்தப்பட்டவர்களின் தலைவராக 
இருந்த இவர் 1859 - இல் பிறந்தார் . 85 வயதுவரை 
வாழ்ந்தார் . இவர் 1923 முதல் 1935 வரை 
அரசியல் , சமுதாயப் 

பணிகளைச் செய்தார் . 
சென்னை 

மாநிலத்திலேயோ இவர் ஒப்பற்ற ஆதி 
திராவிடத் தலைவராக இவர் கருதப்பட்டார் . ஆதி 
திராவிடர்களிலேயே முதன் முதலாகக் கல்லூரிப் 
படிப்பை முடித்தவர் இவராவர் . இவர் தமது 


பல 


சீனிவாசாச்சாரி , சி.எஸ் . 


208 


சீனிவாசாச்சாரி , சி.எஸ் . 


நாளடைவில் விசய நகரத்தில் இருந்த பேராசிரியர் 
எம் எசு . இராமசாமி அய்யருடன் இணைந்து 25,000 
வரலாற்று நூல்கள் அடங்கிய ஒரு நூலகத்தை உரு 
வாக்கினார் . பிறகு அவற்றை இலங்கைப்பல்கலைக் 
கழகத்திற்கு விற்றுவிட்டார் . 


உடை , 


சிக்கா ஆங்கிலத்தில் தங்குதடையின்றிப் பேசும் 
ஆற்றலுடையவர் . இவர் வைணவ மரபொழுக்கத்தை 

உணவு , பழக்கவழக்கங்கள் ஆகியவற்றில் 
அப்படியே பினபற்றியவர் ; சிம்மக்குரலைப் 

பெற்ற 
வர் ; மாணவர்களிடம் நெருங்கிய தொடர்பு வைத் 
துக்கொண்டு அவர்களிடையே வரலாற்று உணர்வை 
ஊட்டியவர் . இவர் உருவாக்கிய மாணவர்களுள் 
குறிப்பிடத் தக்கவர்கள் டாக்டர் எசு திருவேங்கடாச் 
சாரி , டாக்டர் டி.வி. மகாலிங்கம் , விருத்தகிரீ 
சன் ஆகியோர் . 


யும் ஆங்கில ஆதிக்கத்தைப் பற்றியும் எழுதியுள்ளார் . 
நூற்றுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சிக் கட்டுரைகளை 
எழுதிய இவர் இந்திய வரலாற்றாராய்ச்சி இதழுக் 
குப் பதிப்பாசிரியராகவும் இந்திய ஆவணக்குழுவின் 
உறுப்பினராகவும் இருந்தார் . இவர் எழுதிய நூல்க 
ளுள்ளே தலைசிறந்தது செஞ்சி வரலாற்று நூலாகும் . 
இவர் சிவகங்கைக் கலலூரியிலும் , காஞ்சிப் பச்சையப் 
பன் கல்லூரியிலும் முதல்வராகப் பணியாற்றியுள 
ளார் . இவர் தம உறவினர் . சி.வி. சீனிவாசாச்சாரி 
யின் பெரு முயற்சியின் பயனாக அண்ணாமலைப் பல் 
கலைக்கழகத்தில் வரலாற்றுத் துறைப் பேராசிரியரா 
கப் பணியாற்றும் வாய்ப்பு இவருக்குக் கிடைத்தது . 
இது இவரது வாழ்க்கையின் பொற்காலமாகும் . இவர் 
பல வரலாற்றுப் படைப்புகளை உருவாக்கியது இக் 
காலத்தில் தான் . பல வரலாற்று அறிஞர்களை உரு 
வாக்கியதும் இக்காலத்தில் தான் . இவர் நகச்சுற்று 
நோய் காரணமாக இறந்தார் . இவரது நினைவாக 
60 - ஆம் ஆண்டு நிறைவு விழா மலர் ஒன்று வெளி 
யிடப்பட்டது . அதில் பல ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 
உள்ளன . 

கே.சே. 


சிக்கா இந்திய வரலாற்றை மூன்று பகுதிகளாக 
எழுதியுள்ளார் . இவர் சென்னை நகரத்தைப் பற்றி 
யும் , ஆனந்தரங்கம் பிளளை நாட்குறிப்பைப் பற்றி 


| 


| 


சகரத்திற்கும் உகரத்திற்கும் கொடுக்கப்பட்ட குறிப்புகளைப் 
பார்க்க . 

சகர ஒலியொடு வாய் குவித்த நிலையில் இவ்வொலி 
வெளிப்படும் . 


சுகரத்தின் வடிவம் முதலில் மிகப்பழைய ( கி.மு. 3 - ஆம் நூற்றாண்டு ) 
தென்மாநிலங்களில் கண்ட குகைக் கல்வெட்டுகளில் ( திருவாதவூரில் ) 
அடிப்படைச் சகரத்திற்குக் கீழே இழுக்கப்பட்ட ஒரு கோடு ஆகும் . 


d 


சகர 


இந்த வடிவம் கி.பி. 7 - ஆம் நூற்றாண்டில் பல்லவ பரமேச்சுவரனின் 
கூரம் செப்பேடுகளில் நேர்கோட்டின் குறுக்கிலிருந்து கீழே இழுக்கப்பட் 
டது . அடிப்படைச் சகர வடிவத்தின் குறுக்குக் கோடு கி . பி . 13 - ஆம் நூற் 

di 
றாண்டில் தான் தோன்றியது . அவ்வாறு இருக்க , இந்தச் சு வடிவத்தில் 
மட்டும் குறுக்குக் கோடு எப்படி வந்தது ? அதாவது 

வளைவு 
மேலிருந்து கீழே வரும் நேர் கோட்டைக் கடந்து எப்படி வந்தது என்பது 
ஒரு புதிரே . ஒருகால் இது வட்டெழுத்தின் தாக்கமாக இருக்கலாம் 
என்று தோன்றுகிறது . ஏனெனில் , வட்டெழுத்தில் முதல் தோற்றத் 
திலேயே அதாவது ஏறக்குறைய கி.பி. 3 அல்லது 4 - ஆம் நூற்றாண்டு 
களிலேயே சகரம் குறுக்குக் கோடு பெற்றது . பிறகு அதன் வடிவம் மாற 33 
வில்லை . 


தமிழில் சுகரத்தின் வடிவம் இந்த நிலையிலேயே இருந்தது . மற்ற 
எழுத்துகளில் தலைக்கட்டின் வளர்ச்சியை ஒட்டிச் சுகரத்திலும் தலைக் 
கட்டு கி.பி. 13 - ஆம் நூற்றாண்டில் தோன்றி வளர்ந்தது . 

கே.ஜி.கி. 


சு 


மிக 


சுக் 


சுக்கிர நீதி என்பது , 2200 

சுலோகங்களால் , 
அரசர்க்குரிய நன்முறைகள் யாவற்றையும் விளக்கிக் 
கூறும் வடமொழி நீதிநூலாகும் . இந்நீதி நூலுக்கு 
ஒப்பான வேறு நூல் மூன்றுலகங்களிலும் இல்லை 
என்று இதன் ஆசிரியர் நான்காம் அத்தியாய முடிவில் 
கூறுவது பொருத்தமுடையதாகும் . மற்றெல்லா நீதி 
நூலாசிரியரும் இந்தச் சுக்கிர நீதியைப் பின்பற்றியே 
தம் நூல்களையாத்துள்ளனர் . தம் யுக்தி கல்பதரு 
என்னும் நூலில் கி.பி. 11 - ஆம் நூற்றாண்டைச் 
சேர்ந்த போசமன்னர் , சுக்கிரனும் , பிருகசுபதியும் 
கூறிய நீதிக்கு ஏற்புடைய நீதியையே விளக்கியுள்ள 
தாகக் கூறுகிறார் . இந்திய அரசியல் , பொருளாதாரம் , 


சமூகம் ஆகிய துறைகளில் காணும் தனிப்பண்பாட்டை 

விரிவாகவும் , விளக்கமாகவும் கூறும் 
கிரநீதி கி பி . முதலாம் நூற்றாண்டினரான அசுவ 
கோசரையும் கவர்ந்துள்ளதில் வியப்பில்லை ( புத்த 
சரிதம் 1.46 ) . ஆனால் , இந்நூல் கி.பி. 10 - ஆம் நூற் 
றாண்டில் எழுந்த நூலென்று பேரா . கா.சு. பிள்ளை 
கூறுவார் . 


சிறந்த அரசநீதிகளைத் தொகுத்துரைப்பது தேவ 
குருவான பிருகசுபதி என்ற வியாழனுக்கு 

அமைந் 
தது . அதுபோலவே , அசுர குருவான சுக்கிரனுக்கும் 
அமைந்து காணப்படுகிறது . தமிழில் , அறம் , பொருள் 


வா . க . 9 - 14 


சுக்கிர நீதி 


210 


சுக்கிரன் 


அவற்றை எழுதிப் பாதுகாப்பது மிகத் தேவை 

தேவை என 
றும் அங்கு விளக்கப்படுகிறது 


இனபம் என்ற பெரும் பேறுகளை மனத்திற் கொண்டு 
பொது நீதிகளைத் தொகுத்துரைத்த திருவள்ளுவரின் 
திருக்குறள இதனோடு ஒப்பிட்டு நோக்கத்தக்கது . 
குறிப்பாகத் திறக் குறட் பொருட்பாலினை ஆராய் 
தற்குத் தக்கதோர் கருவி நூலாகச் சுக்கிரநீதி அமை 
கின்றது என அறிஞர் கூறுவர் . 


கொள்வதற்கு 


என்ற 


இந்நூல் ஐந்து அத்தியாயங்கள் 

கொண்டது 
நானகாவது நீங்கலாக 

அத்தியாயங்கள் 
‘ பிரகரணம் 

உட்பிரிவு 

கொன்னாது , 
தொடர் நிலை கொண்டவை . 

நான்காம் 

அத்தி 
யாயம் ஏழு 

பிரகரணங்களடங்கியது . ஒழுக்கக் 
கள் 

நிலைபெறுவதற்கும் , சிறப்பாக அரசியல் 
முறை வளர்வதற்கும் நீதி நூலறிவு இன்றியமை 
யாதது என்றும் , ஊழ் , முயற்சி என்ற இருவகைச் 
சாதனங்கள் பயனளிக்கும் என்றும் , அரசன் எட்டுத் 
திக்குப் பாலகரின் கூறுகளுடையான என்றும் , அரச 
ருக்கு ஐம்பொறியடக்கம் தேவை என்றும் , குடிகளைத் 
துன்புறுத்தாமல் இறை கொள்ளும் தன்மை , வரு 
வாயின அளவு , அதிகார அளவு ஆகியவற்றிற்கேற்ப 
அரசர் பலவகைப்பட்டவர் என்றும் அத்தியாய 
முகப்பு அறிவிக்கின்றது . பின் , நிலத்தின் அளவு வகை 
கள கூறப்படுகின்றன . அரச நகர் , அரண அமைப்பு , 
அரசவீதியமைப்பு , அறச்சாலைகள் ஆகியவை பற்றி 
யும் விளக்கங்கள் காணப்படுகின்றன . 


மூன்றாம் அத்தியாயத்தில் 

குடிமக்கள் தமது 
வாழ்க்கையை நயம்பட நடத்திக 
ஏற்ற விதிமுறைகள் கூறப்படுகின்றன . கலவி , வீரம் , 
உயர்குடிப்பிறப்பு , வலிமை , பொருள , தனமானம் 
ஆகியவற்றால் ஒருபொழுதும் செருக்குறலாகாது 
எனவும் இவ்வத்தியாயம் கூறுகிறது . பொதுவாக , 
திறக்குறள் , ஆசாரக்கோவை போன்ற தமிழ நூல 
களுடன் ஒத்துநோக்கத்தக்க பகுதி இது . முன்கூறிய 
படி நான்காம் அத்தியாயம் மிக விரிவானது . அங்கு , 
சாம , தான , பேத , தண்டங்களை மேறகொள்ளு 
முறைகளும் , தண்டத்தின் வகைகளும் கூறப்பட்டுள 
ளன . கருவூலம் , நவமணிகள் விளக்கம் ஆகியவையும் 
தொழில் பற்றிய சாதிப் பகுப்பு , நானகு வருணத்த 
வர் தொழில் , முப்பத்திரண்டு வித்தைகள , அறுபத்து 
நான்கு கலைகள் ஆகியவையும் நன்கு ஆராயப்பட் 
டுள்ளன . 


| 


தேர் , 


பின்னர் ஒவ்வொரு நாளும் அரசர் செய்யவேண 
டிய கடமைபற்றியும் , அவர் விதிக்க வேண்டிய கட்ட 
ளைகள் , அவற்றைப் பறை சாற்றும் முறை , போர் , 
வேட்டை , விளையாட்டு ஆகியவற்றின இயலபு பற்றி 
யும் விளக்குகிறது . அரசியற் குரியாரைத் தோந்தெடுத் 
தலும் , அரசவை அமைத்தலும் , அரசு இலச்சினை 
காககப்பட வேண்டியதும் , குடிமக்களுக்கு அனைத 
துக் கலவியும் அளிக்க வேண்டியதும் , அரசன அய 
ராது சுறுசுறுப்பும் , படைக்கலப் பயிற்சியும் பெற்றுச 
செயற்பட வேண்டியதும் அடுத்து ஆராயப்படுகின்றன 


நால்வகை ஆசிரம தருமங்களும் , திருககோயில 
அமைக்குமுறையும் , தெய்வத் திருவுருவம் , ஊர்திகள் 
ஆகியவை அமைக்குமுறைகளும் கூறப்பட்டுள்ளன 
வழக்குகளை ஆராயும் முறை , நீதிமன்றங்கள , அவற் 
றில அங்கம் வகிக்கும் அவையோர் தகுதி , ஆட்சி , 
ஆவணம் , சாட்சி என் 

ற 

சாதனங்களினியல்பு ஆகி 
யன பற்றி ஐந்தாம் பிரகரணம் விளக்கிக் கூறுகின 
றது . ஆறாம் பிரகரணம் , நீர் , நிலம் , மலை , காடு 
ஆகிய நால்வகை அரண பற்றி ஆராய்கிறது . ஏழாம 
பிரகரணம் விரிவாகப் போர்க்கருவிகளையும் , 
யானை , குதிரை ஆகிய போர்ப்படைகளின தன்மை 
யையும் , ஆயுதங்களுள சிறப்பாகப் பீரங்கி போன்ற 
நெருப்புப் பொறிகள் பற்றியும் விளக்கம் தருவது 
வியப்புக்குரியதாக உள்ளது . மேலும் , போர் தெய் 
விகம் , ஆசுரம் , மானவம் என மூவகைத்து 

என்பது 
குறிப்பிடத்தக்க செய்தியாகும் . ஐந்தாம அத்தியாயம் 
அரசா வெற்றி கருதிக கைக்கொள்ள வேண்டிய பல 
உபாயங்களையும் தெளிவுறக கூறுகிறது . இவவரிய 
வடமொழி நூலைப் பண்டிதமணி 

மு கதிரேசச 
செட்டியார் செவ்விய தமிழில் பெயர்த்துள்ளார் . 
அதன் முதற் பதிப்பு 1926 - இலும் , இரண்டாம் பதிப்பு 
1982 - இலுமாக வெளிவந்துள்ளன . 

எஸ்.சீ. 
சுக்கிரன் ஒனபதுகோள்களுள ( நவக்கிரங்களுள் ) 
ஒன்று . வானமண்டலத்தில் தெரியும் கோள்களுள 
சுக்கிரன பார்ப்பதற்குப் பெரிதாகத் தெரியும் . பன்னி 
ரண்டு இராசிகளில் இடபம் , துலாம் எனனும் இரண 
டும் சுக்கிரனுக்குரிய இராசிகளாகும் . சுக்கிரன ஏறத் 
தாழ நாற்பது அலலது நாற்பத்தைந்து நாளகளில் 
ஒரு இராசியைக கடக்கக் கூடிய இயல்புடையவர் 


இரணடாம் அத்தியாயத்தில் , அரசனுக்கு நல்ல 
நட்பினால் நன்மையும் , தீய நட்பினால் 

தீமையும் 
ஏற்படுவது கூறப்படுகிறது . அரசனுக்கு மித்திரலாபம் 
என்ற நட்பைப் பெறல இனறியமையாதது 

என்ப 
தைச் சுக்கிர நீதி வலியுறுத்துவதனால் , சுக்கிர நீதியில் 
மித்திரலாபம் சிறப்பானது எனப் பஞ்சதந்திரம் கூறு 
கிறது . பின்னும் , அமைச்சர் , புரேகிதர் , பேராளர் , 

, 
நீதிபதி , யானைப்பாகன் , படைத்தலைவர் , சத்திரத் 
தலைவர் , பரீட்சைத் தலைவர் , தணடத்தலைவர் 
முதலியோர் இலக்கணங்களையும் , அவரைத் தேர்ந் 
தெடுக்கும் முறைகளையும் விரிவாக இவ்வத்தியாயம் 
கூறுகிறது . ஆவணங்கள் பல தரப்பட்டன என்றும் , 


சுக்கிரீவன் 


211 


சுக்கிரீவன் 


வகை 


யாக 


உடைய 


வன் 


எனினும் , சூரியனைப் போலவோ சந்திரன் , குரு , சனி 
ஆகியோரைப் போலவோ குறிப்பிட்ட ஒரே 

இராசிகளைக கடக்கும் இயல்பு 
வராக இவர் சுட்டப் பெறவில்லை . சுக்கிரனுக்குரிய 
உச்சவீடாக மீனமும் , நீச வீடாகக் கன்னியும் 
குறிக்கப்பெறுகின்றன . சோதிட நூல்கள் சுக்கிரனைக் 
களத்திரகாரகன் எனக் குறிக்கின்றன.சுக்கிரனுக்குரிய 
தசை இருபது ஆண்டுகள் . சுக்கிரன் ஒரு சாதகத்தில் 
நன்றாக அமைவது பொருளாதார நிலைக்கு இன்றி 
யமையாதது . சுக்கிர தசையைப் பொதுவாக வாழ்வின் 
உச்சத் தசையாகக் குறிப்பிடுவது பொதுமக்களின் 
கருத்தாகும் . ஆனால் , இது எல்லோருக்கும் பொருந் 
துவது அனறு . கடக இலக்கனத்திற்குச் சுககிரன் 
பாதகாதிபதி என்று கூறுவர் . இதனைக் , கடகலக் 
கினத்தார்க்குச் சுக்கிராச்சாரியர் பொல்லாதவர் 
என்று கூறுகின்ற வழக்கினாலும் உணரலாம் . சுக்கிரன் 
ஒன்பான்மணிகளுள் வைரத்திற்கு உரியவர் . சு.சா. 


தனக் 


லைச் சேமம் செய்துவிட்டு அரசாளத் தலைப்பட் 
டான் . 
வாலி மாயாவியைக் 

கொன்று 

மீண்டுவந்து 
பார்க்கும் போது பிலத்து வாயில் அடைந்திருப்பக் 
கணடு சினந்து தன் ஆற்றலால திறந்து கொண்டு 
கிட்கிந்தைக்கு வந்தான . அங்குத் தன் தம்பி சுக்கிரீ 

அரசாளுவதைக் கணடதும் பிழையுணர்வு 
கொண்டு சினந்தான் . சுககிரீவன் அவன் அடித்தலம் 
பற்றித தன்னைச் சீறி ஒடுககாதிருக்குமாறு வேண்டி 
நடந்தது கூறினான் . வாலி அவன் கூற்றைக் கொள 
ளாது அவனைக் கூற்றுக்குயப்பதாகக் கூறிக் கலக்குற 
அடித்தான் . ஓடி உய்ய வழிகாணாது சாபங் காரண 
மாக வாலி புகாத இரலை மலையிலுள்ள மதங்கர் 
வாழிடத்தைப் புகலிடமாகக் கொண்டான் . வாலி , 
சுக்கிரீவன் மனைவி உருமை என்பாளைத் 
குரியவளாக ஆக்கிக் கொண்டான் . தாரமிழந்த 
அவனுக்கு அனுமன் என்பவன் உற்ற நண்பனானான . 
இவ்வாறு வாழும்போது இராம இலக்குவர்கள் 
தாமிழந்த சீதையைத் தேடி வருகையில் எதிரப்பட்ட 
கவந்தன் என்பவன் சுக்கிரீவன் துணைகொண்டு 
சீதையைத் தேடுமாறு கூற , அவர்கள் இரலை 
மலைக்கு வந்தனர் . வாலியின் சூழ்ச்சியால் தம்மைக் 
கொல்ல வருபவர்கள் அவர்கள என்று கருதிச் சுககிரீ 
வன் ஆண்டு ஓடி மறைய , அனுமன் மாணிப் படிவம் 
பூண்டு இராம இலக்குவர்களை இன்னார் என்று 
அறிந்ததோடு , வாலியைக் கொன்று தமக்கு உய்தி 
யளிப்பவர் என்று உறுதி பூண்டு , சுககிரீவனுக்கு அறி 
முகம் செய்தான . இராமன அவனைத் தன்னுடன 
பிறந்தானாக ஏற்று , வாலியைக் 

கொனறு அரசு 
தருவதாகவும் கூறினான் . அதன் வண்ணம் சுககிரீவன் 
வாலியைப் போருக்கழைத்துப் பொருதான் . 


சுக்கிரீவன் : இவன பம்பை நதிக்கரைககண் 
அமைந்த கிட்கிநதை என்ற நகரை 

ஆணட வாலி 
என்ற குரங்கரசனுக்குத் தம்பியாவான் . இந்திரன் 
முதலிய தேவர்கள் இராவணன் இழைக்கும் கொடு 
மையினின்றும் உய்விக்குமாறு 

திருமால முதலிய 
தெய்வங்களிடம் முறையிட , அவர் அயோத்தியில் 
தசரத வேந்தனுக்கு மகனாகப் பிறந்து கொடுமை 
தீர்ப்பதாகக் கூறியதோடு எல்லாத் தேவர்களையும் 
பல பெயர்களில் பூமியில போய்ப் பிறக்குமாறும் 
கூறுகின்றார் . அவ்வண்ணம் பிறப்பெடுத்தோருள் 
சூரியன் கூறாகப் பிறந்தவன் சுக்கிரீவன் . இந்திரன 
கூறாகப் பிறந்த வாலிக்குத் தம்பியாக அமைந்தான் . 
வாயு கூறாகப் பிறந்த அனுமனோடு நட்புற் றிருந 
தான் . 


வாலி 


கிட்கிந்தையில் வாலி தன்னிகரில்லா வகை வலி 
யும் வரமும் பெற்று வாழ்ந்து வரும்போது , மாயாவி 
என்ற அவுணன் போந்து வாலியை வலியப் போருக் 
கழைத்துத் தாக்கினான் . 

பெருஞ்சினங் 
கொண்டு அவனை அடித்தபோது அவன வாலியின் 
வலிமைக்கு ஆற்றாது ஓடி ஒரு பிலத்துள் புகுந்தான . 
சினமடங்காது வாலி அவனைக் கொல்லத் துணிந்து 
தன் தம்பி சுக்கிரீவனை - அப்பிலத்து வாயில் வழி 
அவன் தப்பித்தோடா வகை காக்குமாறு பணித்துப் 
பிலத்துள புகுந்தான் . உட்சென்ற வாலி பதினானகு 
பருவங்கள் கழிந்தும் வெளிப் போந்திலாமை கண்டு 
பெரிதும் கவன்று , தானும் பிலம்புகுந்து உயிர்விடுவ 
தாகக் கூறினான . அப்பொழுது அங்கு அவனைச் சூழ்ந் 
திருந்த அனைவரும் அவனுக்குரிய தொழிலாக அரசு 
பூண வேண்டுமேயன்றி உயிர் விடுதல் ஆகாது என்று 
கூறினர் . அப்பொழுது சுக்கிரீவன் மாயாவி பிலத்து 
வழி ஓடாவகை மலைகள பலகொண்டு பிலத்து வாயி 


இராமன் வாலிமீது ஓர் அம்பினை ஏவி வீழத்தி 
னான் அவன் தன்னை மறைந்து நின்று கொன்ற 
காரணங் கேட்டுத் தெளிவு பெற்ற வாலி , தன தம்பி 
சுக்கிரீவன் மதுவுண்டு 

களித்துப் 

பிழைபுரிந்தால 
அவனைப் பொறுக்குமாறு வேண்டி உயிர் விட்டான . 
சுக்கிரீவன் அண்ணன் பாசம் மிகுந்து கதறியழுதான் . 
பின்னர் இராமனால் மூடிசூட்டப்பெற்றுக் கார் 
காலங் கழித்துச் சீதையைத் தேடித்தர வருவதாகச் 
கூறிச் சென்றான் . ஆனால் , அவன கார்காலங் கழிந் 
தும் சொன்னவாறு வாராமல் மதுவுண்டு மகளிர் 
பாழ்வில் திளைத்து வாழ்ந்தான் . சொற்பேணாத 
வனை ஒறுக்கும் சினங் கொண்ட இராமன் , இலக்கு 
வனை அனுப்பிக் காரணம் அறிந்துவரப் பணித்தான் . 
சினந்து சென்ற இலக்குவனை அனுமனும் தாரையும் 
அன்பால் தகைத்துச் சுக்கிரீவனைத் தெளிவித்து 
அழைத்து வந்தனர் . அவன் தன் பிழையுணர்ந்து 
இலக்குவனிடம் 

மன்னிக்க வேண்டி இராமனைச் 


வா . க . 9 - 14 அ 


சுக்கிரீவன் 


212 


சுக்கூா - அணை 


சென்று கண்டு அவனிடம் தான உய்த்த தூதுவர் 
செய்தி கொணராமையால் காலங்கடத்திவிட்டதாக 
வும் , காலங் கடக்குமுன் 

போநதிலாப் 
பொறுக்குமாறும் வேண்டினான . 


பிழை 


சீதை 


அனுமன் தென் திசைச் சென்று வந்து , 
இலங்கையில் இராவணனால் சிறைப்பட்டிருப்பதைக் 
கூற , அனைவரும் இலங்கைக்குச் செல்லும் வழியறியக் 
கடற்கரைக்கண் குழுமினர் . வீடணன் , இராவண 
னால் துறக்கப்பெற்று இராமனிடம் சரண்புக விரும் 
பினான் . சுக்கிரீவன் அண்ணனைத் துறந்து 
வந்தானை நம்பலாகாது என்றும் , அவனை அடைக் 
கலம் ஏறபதால ஏதம் சூழும் என்றும் தன் கருத்தறி 
வித்தான் . பினனர் , இராமன் வீடணனுக்கு அடைக 
கலம் தந்ததும் , அவன் இராமனோடு நட்புற்றுக் 
கடலுக்கு அணை கட்டி இலங்கை புக உதவினான . 


சுக்குமா பண்டு மொழி பேசும ஒரு பழங்குடி 
இனத்தவர் . இவர்கள ஆப்பிரிக்காவில் தனித்தனி 
அரசுகளை அமைத்து 200 ஆண்டுகளுக்கும் மேலாக 
அரசியல சிறப்புடன் வாழ்ந்த பழங்குடியினராவர் . 
சுக்குமா பழங்குடியினர் வன்சா ( Mwanza )வளைகுடா 
விற்கும் செரங்கெட்டிச ( Serengeti ) சமவெளிக்கும 
இடைப்பட்ட பகுதியில் வாழகினறனா . இப்பகுதி 
தான்சானியாவில் விக்டோரியா ஏரிக்குத் தெற்கிலுள் 
ளது பண்பாடு , மொழி ஆகியவற்றால தம பகுதிக் 
குத் தெற்கில் வாழும் நியாம்வேசி ( Nyamwezi ) மக்க 
ளினத்தவரை இவர்கள ஒத்துள்ளனர் . 


சுக்குமா ( Sukuma ) இனத்தவர்கள கலப்புப 
பொருளாதார ததைக கொண்டவர்கள. வேளாண் 
மையே இதில் முதன்மையானது . பெரும்பாலோர் 
கால்நடைகளை வளர்க்கின்றனர் . இவர்களின் பயிர் 
வகைகளுள் தினை வகைகள் , சோள வகைகள் , 
காச்சோளம் முதலானவை முதலிடம் பெற்றுள்ளன . 
அண்மைக் காலங்களில் பணப்பயிரான பருத்தியையும் 
இவர்கள் பயிரிடத் தொடங்கியுள்ளனா . 


மக 


இலங்கையை முற்றுகையிட்டிருந்த வானரத் 
தானைகளைக் காண இராவணன வந்து மலைமேல் 
நின்று கண்டபோது சுக்கிரீவன அவன் மீது பாய்ந்து 
அவனோடு பொருது அவன் மகுடம் பறித்து வெற்றி 
கண்டான் . 


குடிவழி , மரபுரிமை , பிற குடும்ப விவகாரங்கள் 
அனைத்தும தந்தைவழி ( Patriliny ) அமைப்புடை 
யன . ஆனால் , இக்குடியினரின மூப்பன் ( Chief ) பதவி , 
முன்னாள் மூப்பனின் சகோதரியின் 

மகனுக்குக் 
கொடுக்கப்படுகிறது . பலமனைவி 

முறையே 
( Polygyny ) இவர்கள் வழக்கில் பெரும்பான்மையாக 


இராமனும் இராவணனும் செய்த முதற் போரில் 
அரக்கர் வீரருள வச்சிரமுட்டி என்பவனோடு அரக்கர் 
பலரைக் கொனறான் . பின் இராவணனோடு செய்த 
போரில் அவன் உய்த்த வயிர வாளியால தளர்ந 
தான . குமபகருணனோடு பொருது அவன் கையகப் 
பட்டுத் தவித்தபோது , அவன் மூககையும் காதுகளை 
யும் பறித்து மீணடான . 


மண 


உள்ளது . 


உளளன . 


இலக்குவனும் இந்திரசித்தும போரிட்டபோது 
இலக்குவனுக்குத் துணையாகிப் போய் அரககர் பல 
ரைக கொனறான . 

அபபொழுது இந்திரசித்து 
உய்த்த அமபால் நிலை கலங்கினான் . 

பினனா , 
அவன விடுத்த பிரமாத்திரததால 

உயிரோய்ந்து 
கிடந்தான் . மூலபலப் படைகளை அழிகக இராமன 
சென்றபோது , 

உடன் சென்று கண்டு வியந்தான . 


இவர்கள் அனைவரும தனித்தனிக் கிராமங்களில் 
வாகிழ்ன்றனர் . ஒவ்வொரு கிராமத்திலும் 6 முதல 
100 குடும்பங்கள் வரை 

இவர்கள் 200 
ஆண்டுகளாகவே தனித்தனியான சிறு ஆட்சிக்குழுக் 
களாகப் பிரிந்து 

தலைவனைக கொண்டு 
வாழ்ந்து வந்தனர் . இரண்டு நூற்றாண்டுகளாகத் 
தான் ஆட்சிக்குழுவின தலைவனுக்கு ( இன்தமி 
Ntemi ) மரபுவழியில் வரும் ஆலோசகாகள இருந்து 
வருகின்றனர் . பல சிற்றூர்களைச் சேர்ந்ததாக ஒவ் 
வொரு ஆட்சிக்குழுவும் இருந்ததால் கிராமத் தலை 
வனையும் நியமித்திருந்தனர் . இவர்களின 

சமயம் 
முன்னோர் வழிபாட்டினை முதன்மையாகக் கொண் 

சீ.ப. 


இராவண வதம் முடித்து வீடணனுக்கு அரச . 
ளித்து அயோத்தி மீளும் இராமன் புட்பகம் இவர் நத 
போது , தன்னைச் சார்ந்த அனைவரோடும் புட்பகம் 
இவர்ந்து போந்ததோடு கிட்கிந்தை வாழ் 

. 
மகளிரையும் இவன் உடனழைத்துச் சென்றான் . 


வானர . 


டுள்ளது . 


இராமன் முடிபுனைவிழவு கண்டு களித்துக் கிட் 
கிந்தைக்கு மீளும்போது இராமன 

தந்த பரிசுப 
பொருள களைப் பெற்று மீண்டு அரசியல் - நடாத்தி 
மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான் , 


சுக்கூர் அணை : சுக்கூர் அணை பாகிசுத் 
தானத்திலுள்ள சிந்துமா நிலத்தைச் சோநத சுக்கூர் 
மாவட்டத்தில இருக்கிறது . சிந்து ஆற்றின் குறுக்கே 
ஏறத்தாழ 2 கி.மீ. நீளத்திறகு இவ்வணை 
ண அமைந் 
துளளது . . இது 1932 - இல் கட்டிமுடிக்கப்பட்டது . 


கு.தி. 


சுக்கோதைக் கலைப்பாணி 


213 


சுங்கக் குழுமங்கள 


கலைப்பாணிப் புத்தர் படிமங்கள் புத்தரின வாழ்க்கை 
வரலாற்றைச் சித்திரிக்கும் வகையில் 

வடிவமைக்கப் 
பட்டன . இக்கலைக்குத் தாய்லாந்து அரசர்கள 
பெரும் ஆதரவு தந்தனர் . 


சுக்கூர் அணை 


T 


பல 


ஏறக்குறைய அறுபது இலட்சம் ஏக்கர் நிலப்பரப் 
பிற்கு இவ்வணை நீர்ப்பாசன வசதி அளிக்கிறது . சுக் 
கூர் அணையிலிருந்து பாசனத்திற்காகப் 

கால் 
வாய்கள் மூலம் நீர் விடப்படுகிறது . சிந்து ஆற்றின் 
கீழப்படுகையில் மழை மிகக் குறைவாகும் . ஆயினும் 
சுக்கூர் அணையால் இப்பகுதி உழவுத் தொழிலுக்கு 
ஏற்ற இடமாக மாற்றப்பட்டுள்ளது . 


எண 


குளிர்காலத்தில் பெரும்பகுதியான நிலப்பரப்பில 
கோதுமையும் பருத்தியும் பயிர் செய்ய இந்நீரத் 
தேக்கம் பெரிதும் உதவுகிறது . மேலும் , அரிசி , 
ணெய் வித்துகள் , பாாலி , சோளம் முதலியன பயிர் 
செய்யவும் , பெரும் பழத்தோட்டங்கள் அமைக்கவும் 
சுக்கூா அணை பெருமளவில் பயன்படுகிறது . 

பெரு 
மளவில் பயிர் செய்யப்படும் பருத்தி , பாகிசுத்தானின 
முக்கிய துறைமுகமான கராச்சியின மூலம் வெளி 
நாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது . 

சுக்கூர் , சிந்து மாநிலத்திலுள்ள ஐதராபாது 
நகருடனும் , போலன கணவாய் வழியாகச் செல்லும் 
வடமேற்கு இருப்புப் பாதையினால் குவெட்டா நகரு 
டனும் இணைக்கப்பட்டுள்ளது . மற்றொரு இருப்புப் 
பாதை சுக்கூரிலிருந்து முல் தான் நகருககும , இரவி 
ஆற்றுச சமவெளி வழியே இலாகூருக்கும் செல்கிறது . 


புத்தர் படிமம் . 
சுக்கோதைக் கலைப்பாணி இலங்கைக 

கலைப் 
பாணியை ஒத்துக்காணப்பட்டது . ஈனயானபுததமதச் 
சிறபப்படிமங்களின் அமைப்பு இதில் காணப்பட்டது . 
பல வளைவுகளுடனும் குறைந்த எடையிலும் இப் 
படிமங்கள காணப்படுகின்றன . இயற்கையான அமைப் 
பில் இப்படிமங்கள் செய்யப்பட்டன 

யானையின் 
துதிககையைப் போனற உடலின் தோளபகுதியையும் , 
கிளி மூக்கை ஒத்த மனித மூக்கையும் நீண்ட முக 
அமைப்பையும் , தெளிவான வளைவுகளைப்பெற்ற 
கண புருவப் பகுதி , கண்கள் , மூக்கு , வாய் 

ஆகியன 
வற்றையும் உடையனவாய்ப் படிமங்கள் சுக்கோதைக் 
கலைப்பாணியில் செய்யப்பட்டன . தலையின மேற் 
பகுதி புடைத்து இச்சிற்பங்களில் காணப்படுகின்றது . 
இககலைப்பாணியில் புத்தரின் உருவங்கள் இருவகை 
அமைப்பில் செய்யப்பட்டன . 

தாமரை மலரில் 
அமர்ந்த நிலையிலோ நடந்த நிலையிலோ புத்தர் 
வடிவமைக்கப்பட்டார் . நடந்த நிலையில 
புத்தரின் சிற்பம் தாய்லாந்து நாட்டிற்கே உரிய 
கலைப்பாணி ஆகும் . இது போனற புத்தரின் சிற்பங் 
கள் இந்தியாவில் இல்லை . இக்கலைப்பாணி இன்றள 
வும் தாய்லாந்தில் பின்பற்றப்படும் ஊதாங்கு கலைப் 
பாணியில் சிறந்த இடத்தைப் பெற்று விளங்குகிறது . 

சு.இரா . 
சுங்கக் குழுமங்கள் அகில உலகப் பொருளா 
தார ஒருங்கிணைப்பிற்குச் சுங்கக் குழுமங்கள , தடை 
யில்லா வணிக எலலை ( Free Trade Area ) , பொது 
அங்காடி ( Common 

Market ) , பொருளாதார 


உளள 


தாய் 


சுக்கோதைக் கலைப்பாணி : இது 
லாந்தில் சுக்கோதை என்னும் 

நகரில் 

வளர்ந்த 
கலைப்பாணியாகும் . சுக்கோதைக் கலைப்பாணியில் 
( Sukhothai Style ) புத்தரின் படிமங்கள மிக அழகுற 
வடிவமைக்கப்பட்டன . இககலைப்பாணி கி பி . 14 
-ஆம் நூற்றாண்டில் தோன்றியது . சுக்கோதைக் 


சுங்கக் குழுமங்கள் 


214 


சுங்கக் குழுமங்கள் 


நாடு 


மீது 


ஒன்றியம் ( Economic Union ) போன்றவை உதவுகின் 
றன . ஒரு சுங்கக் குழுமத்தில் பங்கேற்கும் நாடுகள் 
வெளியிலிருந்து செய்திடும் இறக்குமதி 

ஒரு 
பொதுவான சுங்கவரியையும் வாணிகக் கோட்பாடு 
களையும் பின்பற்றுகின்றன . தங்களிடையே உள்ள 
வணிகவரித் தடைகளை நீக்கிவிடுகின்றன . இவ்வாறு 
ஒரு சுங்கக் குழுமத்தில் உறுப்பினராக உள்ள நாடுகள் 
உறுப்பினரல்லா நாடுகளுடன் வைத்துக் கொள்ளும் 
உறவுகளில் ஓர் ஒருமைப்பாட்டைக் கையாளுகின் 
றன . உறுப்பினர்களிடையே வரி இல்லாமல் சரக்கு 
களின் நடமாட்டம் நடைபெறுவதால் தடையில்லா 
வணிக எல்லையும் , சுங்கக் குழுமமும் ஒன்றாகத் திகழ் 
கின்றன . ஆனால் , சுங்கக்குழுமம் வெளியாருக்கு ஒரு 
பொதுவான வெளி வரியை விதிக்கின்றது . 


விலை 


நாட்டு விலை அதிகமாகவும் இருக்க வேண்டும் . நல்ல 
ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும் . 
களின் செல்வ வளங்கள் நிலையாக இருக்கவேண்டும் . 
அவற்றை நன்றாகப் பயன்படுத்த வேண்டும் . 
தொழில் நுட்பம் இருக்க வேண்டும் . சமநிலை வணி 
கம் அதாவது ஏற்றுமதியும் இறக்குமதியும் சமமாக 
இருக்கவேண்டும் . 

வணிக மாற்றம் : பங்குதாரர் நாடு மீது விதிக்கப் 
படும் வரி நீக்கிய நிலையில் உள்நாடு அதிக 
யுடைய பங்குதாரர் நாட்டின் பொருள்களை இறக்கு 
மதி செய்கிறது . இதனால் இரண்டு விளைவுகள் ஏற 
படுகின்றன . இதுவரை வெளிநாடுகளிலிருந்து இறக்கு 
மதி செய்யப்பட்ட பொருள்களைப் பங்குதாரர் நாடு 
களிலிருந்து இறக்குமதி செய்வதால் பொருள்களின் 
விலை கூடுகிறது . அடுத்து , குறைந்த விலைப் பொருள் 
களுக்கு மாறாக அதிக விலையுள்ள பொருள்களை 
இறக்குமதி செய்வதால் நுகர்வோருக்கு இழப்பு 
ஏற்படுகிறது . இவ்விரு விளைவுகளும் வணிக மாற் 
றததைச் சுங்கக் குழுமத்தில் ஏற்படுத்துகின்றன . இது 
உலக உற்பத்தித் திறனைக் குறைக்கிறது . 
உலக நலன் குறைகிறது என்கிறார் விரர் . 


மாசல் 


உலக 


சுங்கக் குழுமக் கோட்பாட்டு விதிமுறைகளை 
சாகப் வீரர் ( Jacob Virer ) , மீடே ( Meade ) , இலிப்சே 
( Lipsey ) , சான்சன் ( Johnson ) , கூப்பர் ( Cooper ) , 
( Massel ) போனற அகில 

வணிக 
அறிஞர்கள உணடாககினர் . சுங்கக்குழுமம் தோனறிய 
தால் உறுப்பினர்களின் உளநாட்டில் உள்ள பொருள் 
களின் விலைகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது .. 
மேலும் அவை வணிகம் , உற்பத்தி , நுகர்வு போன்ற 
வறறைப் பாதுகாக்கின்றன . செல்வப் பகிரவிற்கும் 
மக்கள் நலனுக்கும் , உறுப்பினர் நலனுக்கும் இக்குழு 
மங்கள் பாடுபடுகின்றன . 


அதனால் 


சுங்கக் குழுமத்தின் விளைவுகளைப் பகுதிச் சமன் 
நிலை அணுகுமுறை ( Partial Equilibrium Approach ) 
பொதுச் சமனநிலை அணுகுமுறை ( General Equilib 
rium Approach ) என்ற இருமுறைகள் மூலம் அறிய 
லாம் . 


ஆகிய 


விளைவு 


பகுதிச்சமன்நிலை அணுகுமுறை : இம்முறையில் 
வணிகததை ஏற்படுத்துதல , வணிகத்தை மாற்றுதல 
அலலது வேறு 

ஒன்றிறகுத் திருப்புதல 
வற்றை வீரர் என்பவர் விளக்குகிறார் . அவர் உற்பத்தி 
விளைவையும் , இலிப்சே நுகர்வு விளைவையும் வலி 
யுறுத்துகிறார்கள் . ஆனால் , சான்சன் என்பவர் தாம் 
இவவிரு விளைவுகளையும் முறையாக விளக்குகிறார் . 
பகுதிச் சமனநிலை அணுகுமுறை கீழ்க்கண்ட துணிபு 
களைக் ( Assumptions ) 

கொண்டுள்ளது . 

அதாவது 
சுங்கக் குழுவை அமைத்திட உளநாடு , பங்குதாரர் 
நாடு என்ற இரண்டு நாடுகள் இருகக வேண்டும் . 
மூன்றாவதாக உலகில் உள்ள பிற நாடுகளையும் 
எடுத்துக் கொள்ள வேண்டும் . பொதுவான வெளிச் 
சுங்கவரி ஒன்று விதிக்கப்பட வேண்டும் . ஒரு 
பிட்ட வரியைத் தான விதிக்க வேண்டும் . ஒரே ஒரு 
பொருளைத்தான இந்நாடுகள் உற்பத்தி செய்ய 
வேண்டும் . வெளிநாட்டு விலை குறைவாகவும் உள் 


வணிகத்தை உண்டாக்குதல் : உள் நாடும் , பங்கு 
தாரர் நாடும் தங்களுக்குள ஒரு சுங்கக் குழுமத்தை 
ஏற்படுத்திக் கொள்வதால் அந்நாடுகளுக்கிடையே 
வரி செலுத்த வேண்டிய அவசியமில்லை . ஆனால , 
எஞ்சியுள்ள நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப் 
படும் பொருளகளுக்கு வரி செலுத்தவேண்டும் . 
எனவே , இச்சூழலில் உள்நாடு , வெளிநாடுகளிலிருந்து 
பொருளை இறக்குமதி செய்யாமல் பங்குதாரர் நாடு 
களிலிருந்தே இறக்குமதி செய்வதால் உள்நாட்டுச் 
சுங்கக் குழுமத்தில் ஒரு வணிகம் உணடாக்கப்படுகி 
றது . இதனால் , விலையில் ஒரு விளைவு ஏற்படுகிறது . 
அதாவது , உள்நாடு குறைந்த விலையில் பொருள்களை 
இறக்குமதி செய்கிறது . இதனால் , உற்பத்தியிலும் ஒரு 

தோனறுகிறது . உளதாட்டு உற்பத்தி 
குறைந்து பங்குதாரர் நாட்டிலிருந்து இறக்குமதி 
செய்யப்படுகிறது . பொருள் நுகர்விலும் விளைவு 
ஏற்படுகிறது . 

பொதுச் சமன்நிலை அணுகுமுறை : ( General Equill 
brium Approach )) பொதுச் சமன் நிலை அணுகு 
முறையில் சில துணிபுகள் வைத்துககொளளப்பட 
வேண்டும் . அதாவது உள் நாடு , பங்குதாரர் நாடு , 
உலக நாடு என்று மூன்று நாடுகள் இருக்க வேண்டும் . 
ஒவ்வொரு நாட்டிலும் XY என்ற இரு பொருள்கள் 
உற்பத்தி செய்ய வேண்டும் . உள்நாட்டிற்குப் 
பொருள் X ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் . பங்கு 
தாரர் நாட்டிற்குப் பொருள் Y ஏற்றுமதி செய்யப் 
பட வேண்டும் . உலக நாடு பொருள் Y யை ஏற்று 


குறிப் 


சுங்கக் குழுமங்கள் 


215 


சுங்கக் குழுமங்கள் 


பல 


மச் சந்தை விரிவடைந்தால் தொழிலகள 
வளரும் ; பொருளாதார அளவும் கூடும் . 


மதி செய்கிறது . விலையிலும் , வருவாய் அளவிலும் 
இரு பொருளகளும் குறைந்தவை அல்ல . இந்த அணுகு 
முறையிலும் உலக நலனை முக்கியமாக எடுத்துக் 
கொண்டு சுங்கக் குழுமத்தில் உள்ள நாடுகளுக்கு வரிச் 
சலுகை செய்யப்பட்டுள்ளது . 


இதர விளைவுகள் : மேற்கூறிய இரு நிலையான 
விளைவுகளைத் தவிரச்சுங்கக் குழுமத்தில் சில மாறும் 
விளைவுகளும் ஏற்படுகின்றன . அதாவது சுங்கக் குழு 
மத் தோற்றத்தால் போட்டி ( Competition ) , காரணி 
கள் இயக்கம் ( Factor Movement ) , அளவு ( Scale ) , 
தொழில் நுட்ப மாற்றம் ( Technical Change ) , முத 
லீடு ( Investment ) , பொருளாதார வளர்ச்சி ( Econ 
omic Growth ) 

போன்ற மாறிடும் 

விளைவுகள் 
தோன்றுகின்றன . 


தொழில் நுட்ப மாற்றம் : சுங்கக் குழுமம் அமைப் 
பதால் புதிய கண்டு பிடிப்பு , தொழில் நுட்பம் போன் 
றவை 

ஏற்படுகினறன . தங்கள் நிலையைத் தங்க 
வைத்துக காள்ள நாடுகள் புதிய கண்டுபிடிப்பில 
மூழ்குகின்றன . புதிய பொருளகள் கண்டுபிடிக்கப்படு 
கின்றன . அல்லது முன்னரே உள்ள பொருளகள் மிகுதி 
யாகப் பெருக்கப்படுகின்றன . பொருளாதார உயா 
அளவை எட்டிப்பிடித்துள்ள நிறுவனங்களும் தொழில 
களும் ஆராய்ச்சி போன்ற முன்னேற்றச் செலவுகளை 
விரிவாகச் செய்கின்றன . தொழில் நுட்ப அறிவு மாற 
றமும் , பொருளாதார வளர்ச்சியும் தோன்றுகின்றன . 


( 1 ) போட்டி : சுங்கக் குழுமம் அமைப்பதால் அது 
ஒரு போட்டியை உருவாக்குகிறது . காரணம் உறுப் 
பினர் நாடுகளுக்குச் சுங்கவரி இல்லாததால அவர் 
களின் பொருள்களுக்குத் தேவை அதிகமாகிறது . 
எனவே . தயாரிப்பாளர்களிடையே போட்டி ஏற்படு 
கிறது . முற்றுரிமை பெற்ற நாடுகள் மற்ற நாடுகளு 
டன் போட்டியில் இறங்குகின்றன . மேலும் , திறமை 
யற்ற நிறுவனங்கள் இப்போட்டியைத் தவிர்ப்பதற்கு 
மேலாண்மைத் திறனையும் , தொழில் நுட்ப வளாச் 
சியையும் நாடுகின்றன எனவே , இப்போட்டி , பொருள 
களின் விலை , உற்பத்திச் செலவு போன்றவற்றில 
மாறுதலை ஏற்படுத்துகிறது . 

ஐரோப்பியப் 
பொருளாதார அமைப்பில் இப்போட்டி ஒரு பெரும் 
மாறுதலை உண்டாக்கியுள்ளது . 

( 2 ) காரணிகள் இயக்கம் : சுஙகக குழுமம ஒரு 
பொதுச் சந்தையை அமைப்பதால் முதல் , உழைப்பு , 
நிறுவனம் போன்றவற்றிடையே 
யற்ற இயக்கம் நடைபெறுகிறது , இவ்வியக்கம 
போட்டியை வளர்க்கிறது ; அறிவைப் பரப்புகிறது ;; 
உற்பத்தித் திறனை அதிகரிக்கச் செய்கிறது ; சுருங்கக் 
கூறின் பொருளாதார வளர்ச்சியை உண்டாக்குகிறது . 


முதலீடு : சுங்கக் குழுமம் அமைத்துள்ளதால் 
போட்டி , தொழில் நுட்ப அறிவு , சந்தைப் பெருக்கம 
ஆகியவை கூடியுள்ளன . இதனால் , முதலீடும் அதிகரித 
துளளது . ஆனால் , அதன விளைவைக காணபது கடி 
னம் . காரணம் சில தொழிலகளில் கூடுதல் முதலீடும் , 
சில தொழிலகளில் குறைந்த முதலீடும் நிகழ்கின 
றன . உள் முதலீடுகளைத் தவிர வெளிநாட்டு முதலீடு 
களும் ஏற்படுகின்றன . உறுப்பினர் நாடுகளில் உள்ள 
அயல்நாட்டு நிறுவனங்கள , சுங்கக் குழும அமைப் 
பால் ஏற்படும் கூடுதல சவால்களைச் சந்திக்கத் 
தயாராக உள்ளன . மேலும் சுங்கக் குழும அமைப் 
பால் வரி இலலாமல போவதால் தஙகள தொழிற 
குழுமத்திறகுளளேயே 

அமைக்க 
விரும்புகின்றன . எனவே , சுங்கக் குழுமத்தின , தோற் 
றத்தால் முதலீடு அதிக அளவில் கூடுகிறது . 


சாலைகளைக 


. 


| 


தடை 


வேலை 


பொருளாதார வளர்ச்சி . கூடுதல் 

போட்டி 
பொருளாதார அளவு, தொழிற் 

சட்ட அறிவு 
போன்றவை குழும உறுப்பு நாடுகளிடையே உற் 
பத்திப்பொருள் , வருமானம் , 

வாய்ப்பு 
போனறவற்றை அதிகரிக்கச் செய்துளளன , இவை 
அதிக அளவு பொருளாதார வளர்ச்சியை உணடாக்கு 
கின்றன . 

வணிக எதிர்பார்ப்பு , முதலீடு , செய்தி 
அதிகரிப்பு , அறிவு , புதிய தொழில் நுட்ப உததிகள 
போன்றவற்றில் உயர்ந்த அளவு வளர்ச்சியை ஏற் 
படுத்தி விட்டன . இவ்வாறு எப்பொழுதும் ஏற்பட் 
டுள்ள அலலது தொடரும் மாற்றங்களால் சுங்கக் 
குழும உறுப்பினர் நாடுகளிடையே ஒரு மாபெரும் 
பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது . 


கவனம 


அளவு : சுங்கக் குழுமம் அமைப்பதால் சந்தை 
யின் அளவு விரிகிறது ; போட்டி அதிகமாகிறது ; விலை 
யைக் குறைத்திடும் பொருள்களில் அதிகக் 
கூடுகிறது . எனவே , இவை எல்லாம் அளவுகளின உள் 
அல்லது புறப் பொருளாதாரத்தில் ஏற்படுகின்றன . 
அநேக நிறுவனங்கள் தங்கள முழு உற்பத்தித திற 
னைப் பயன்படுத்தி உயர்ந்த அளவு 

உற்பத்தியைப் 
பெருக்குகின்றன . இவ்வளர்ச்சி , குழுமத்தில் உள்ள 
நாடுகளின் வெளிவளர்ச்சியையும் உண்டாக்குகிறது . 
குழுமத்தில் திறமையான உழைப்பு , முதல் , ஆராய்ச்சி 
மேலாண்மை போன்றவற்றால் ஏற்படுகிறது . குழு 


ஐரோப்பியப் பொருளாதார அமைப்பு ( European 
Economic Community ) சுங்கக் குழுமத்திற்கு இவ்வ 
மைப்பு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் . இவ்வ 
மைப்பு 1978 - இல் மேற்குச் செருமனி, பிரான்சு , 


த் 


சுங்கக் கூட்டுறவு ஆலோசனைக் குழு 


216 


சுங்கக் கூட்டுறவு ஆலோசனைக் குழு 


தாலி , பெல்சியம் , நெதர்லாந்து போன்ற நாடுகள் 
சேர்ந்து அமைத்தாகும் . இங்கிலாந்து , தென்மாரககு , 
அயர்லாந்து போன்ற நாடுகள் 1977 - இல் இதில் 
சேர்ந்தன . கிரிசு 1979 - இல சேர்ந்தது . 

தொழிற் 
பொருள்களின் வணிகப் பெருக்கமும் , வேளாண்மைப் 
பொருளகளில் மாற்றமும் ஏற்பட்டன . நிலையான 
நன்மைகளை விட மாறும் நன்மைகள் அதிகம் உள 
ளன . ஐரோப்பியத் தடையில்லா வணிகச் சங்கம் 
1960 - இல் அமைக்கப்பட்டது . வளரும் நாடுகளிடையே 
பொருளாதார ஒருங்கிணைப்பை வளர்த்திட இவ் 
வமைப்புகள் பாடுபட்டன . ஆனால் , குறைந்த அளவு 
வெற்றி தான் கிடைத்தது . 

கே.என் . இரா . 


பிரசல்சு ( Brussels ) மாநாடு வரையறுத்த பன்னாட்டு 
வாணிகக் கோட்பாடுகளை 

அடிப்படையாகக் 
கொண்டு வரையப்பட்டன . சுங்கக் கூட்டுறவு ஆலோ 
சனைக் குழுவின் உறுப்பு நாடுகள , ஏற்கெனவே செயற் 
படுத்த ஒப்புக்கொணடிருக்கும் நெறிமுறைகள் , 
கொள்கைகள் ஆகியவற்றை நிறைவேற்றுவதற்கு இக் 
குழுவில் பங்குபெறுவதால் 

இடையூறு 

ஏற்படா 
வண்ணம் பாதுகாக்கப்படத் தனிச் சலுகைகள் அனு 
மதிக்கப்பட்டன . 


துணை நூல்கள் : 
Domibick Salvatore . , International Economics, 

Macmillan Publishing Co. , New York , 1983 . 
Gupta , K.R. , Galt and Underdeveloped Countries , 

Atma Ram & sons , 1976 . 
Thingan , M.L. , International Economics Kopark 

Publications , New Delhi , 1986 . 


சுங்கக் கூட்டுறவு ஆலோசனைக் குழு 6 துணைத் 
துறைக் கழகங்களுடன் ( Subsidiary Department 
Organs ) பணியாற்றுகிறது . அவையாவன : மதிப்பீட் 
டுக் குழு ( Valuation Committee ), இடுபெயர்த் 
தொகுதிக குழு ( Nomenclature Committee ) , நிதிக் 
குழு , நிலையான தொழில நுட்பக் குழு , இணைந்த 
முறைக் குழு ( Harmonized System Committee ) , பன் 
னாட்டு வாணிகக் குழு . வாணிகப் பொருளகளின் 
மதிப்பைச் சீர்தூக்கி , சுங்கக் கூட்டுறவு ஆலோசனைக 
குழுவின் ஆவணக் கோட்பாடுகளின்படி அவற்றை 
வரையறுப்பது மதிப்பீட்டுக் குழுவின் தலையாய 
பணியும் பொறுப்புமாகும் . இக்குழு 1953 - ஆம் ஆண்டு 
சூலைத் திங்கள் 28 - ஆம் நாளிலிருந்து செயற்பட்டு 
வருகிறது . சுங்கக் கூட்டுறவு ஆலோசனைக் குழுவின் 
ஆவணக் கோட்பாடுகளின்படி வாணிகப் பொருளகள 
வகைப்படுத்தப்பட்டுச் சுங்க வரிகள் விதிக்கப்படுகின் 
றனவா என்பதனைக் கண்காணிக்கும் மேலாண்மைப் 
பணியை இடுபெயர்த் தொகுதிக் குழு 1959 - ஆம் 
ஆண்டு செப்டம்பர்த் திங்கள் 11 - ஆம் நாளிலிருந்து 
ஏற்று நிறைவேற்றி வருகிறது . 


சுங்கக் கூட்டுறவு ஆலோசனைக் குழு : 
இரண்டாம் உலகப்போர் முடிவுற்றவுடன் மேற்கு 
ஐரோப்பிய நாடுகளின் வாணிகத்தைப் பெருக்கவும் , 
சீர்குலைந்திருந்த பொருளாதாரத்தை மறு சீரமைப் 
புச் செய்யவும் அம்மணடலத்தைச் சார்ந்த 13 நாட் 
டரசுகள ஐரோப்பியப் பொருளாதாரக் கூட்டமைப் 
பின் ( European Economic Cooperation ) ஆலோச 
னைக் குழுவின் தீர்மானத்தின்படி 1947 - ஆம் ஆண்டு 
செப்டம்பர்த் திங்கள் சுங்கக் கூட்டுறவு ஆலோசனைக் 
குழுவினை ( Customs Cooperation Council ) நிறுவ 
முடிவு செய்தன . அதற்கான பொருளாதார ஆய்வுக் 
குழுவும் , சுங்கக் குழுவும் ஓராண்டிற்குள உருவாயின . 
சுங்கக் குழுவிற்குத் தொழில் நுட்ப அறிவுரைகளையும் 
பிறஉதவிகளையும் நல்குவதற்கென நிலையான சுங்க 
ஆணையகம் 

( Permanent Tariff Bureau ) நிறுவப் 


சுங்கக் 

கூட்டுறவு ஆலோசனைக் குழுவின் 
மேலாண்மைப் பணிகளை மேற்கொள்ளும் தலைமைச் 
செயலகம் பெல்சியம் ( Belgium ) நாட்டுப் பிரசல்சு 
நகரத்தில் நிறுவப்பட்டுள்ளது . மேலாண்மைப் பணி 
களின் பொறுப்பைத் 

தலைமைச் 

செயலகத்தின் 
பொதுச் செயலாளர் உரோனால்டு இரேட்போர்ட்டு 
( Sir Ronald Radfort ) ஏற்றுத் திறமையுடன் பணி 
யாற்றி வருகிறார் . 


பட்டது . 


பொருளாதார ஆய்வுக்குழு , மேற்கு ஐரோப்பிய 
மண்டல நாடுகளிடையே சுங்க ஒன்றியம் அமைக்கப் 
படு முன்னர்ச் சுங்கம் தொடர்பான தீர்வை ( Tariff ) , 
செயல்முறை ( Procedure ) ஆகியன குறித்த விளக்க 
வரையறைகளை முதலில் முடிவு செய்யவேண்டும் 
என்பதனை வலியுறுத்தியது . எனவே , 1950 - ஆம் 
ஆண்டு மூன்று மாநாடுகள் கூட்டப்பட்டுச் சுங்கக் 
கூட்டுறவுக் குழுக்கான ஆவணங்கள் , கலந்துரையாட 
லுக்குப் பின்னர் எழுதப்பட்டன . ஆவணக் 


சுங்கக் கூட்டுறவு ஆலோசனைக் குழு , பன்னாட்டு 
வாணிகத்தின் கட்டுப்பாடுகளைத் தளர்த்திப் 
பொருள்களின் வகைகளிலும் சுங்கத் தீர்வை முறை 
களிலும் ஒருங்கிணைந்த கொள்கையையும் 
வரை 
முறைகளையும் 

செயற்படுத்த , உறுப்பு நாடுகளி 
டையே மண்டலவாரியாகக் கலந்தாலோசனைகளை 
யும் கருத்தரங்குகளையும் நடத்திவருகிறது . மேலும் , 
பன்னாட்டு வாணிக நடைமுறைகள் தொடர்பான 
போக்குகள் , முறைமாற்றங்கள் , மதிப்பீடு , வகைப் 


கூறுகள் 


சுங்கத் தீர்வைகள் 


217 


சுங்கத் தீர்வைகள் 


படுத்தல் போன்றவற்றில் உண்டாகும் நெறிமுறைச் 
சிக்கல்கள் ஆகியன தொடர்பான தொழில் நுட்ப 
அறிவுரைகளையும் உறுப்பு நாடுகளுக்கு அவ்வப்போது 
வழங்குகிறது . இவற்றுள் அதிகமான தொழில் நுட்ப 
உதவி , ஆலோசனை , செலவு ஆகியன , வளரும் நாடு 
களுக்கு எனத் தனிச் சலுகையுடனும் அக்கறையுட 
னும் வழங்கப்படுகின்றன . 


வாக உளநாட்டில் உற்பத்தி செய்ய இயலாத இன்றி 
யமையாப் பொருள்களுக்குத் தேவையின் அடிப்படை 
யில் , அப்பொருள்களின இறக்குமதி செய்யப்படும் 
போது சுங்கத்தீர்வை விதிக்கலாகாது அல்லது மிகக் 
குறைந்த அளவில் விதிக்க வேண்டும் என்பது கருதப் 
படுகிறது . 


மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதாரச் 
சமூகத்தின் ( Economic Community of the West 
African States - ECOWAS ) உறுப்பு நாடுகளுக்கும் , 
கரீபியன் சமூக ( Caribbean Community ) உறுப்பு 
நாடுகளுக்கும் 1980 - இல நடத்தப்பட்ட கருத்தரங்கும் 
மண்டலப் பயிற்சிப் பாசறைகளும் அண்மைக்காலச் 
சுங்கக் கூட்டுறவு ஆலோசனைக் குழுவின் பணிகளுள் 
பயன் நிறைந்தனவாகும் . 

அ.கு சா . 


சுங்கத் தீர்வைகள் ஏற்றுமதி , இறக்குமதி 
செய்யப்படும் பொருள்களின் மீது விதிக்கப்படும் வரி 
யைக் குறிக்கும் . ஒரு நாட்டின் 

எல்லையை மீறிப் 
பொருளகள் வெளியேறும்போதோ , உள்ளே கொண்டு 
வரப்படும் போதோ நீண்ட காலப் பழக்கமாக ( Cus - 
tom ) வரி விதிக்கப்படுவதால் இது பழக்கமான 

வரி 
எனக் குறிக்கப் பெற்றுச் சுங்கத்தீர்வை ( Customs 
Duties ) என வழங்குகிறது . தமிழ்நாட்டில் சங்க 
காலத்திலேயே சுங்கத் தீர்வைகள் விதிக்கப்பட்டதற் 
கான சான்றுகள் சங்க இலக்கியத்தில் உள்ளன . இங்கி 
லாந்தில் கி பி . 13 - ஆம் நூற்றாணடில் சுங்கவரி விதிக் 
கப்பட்டதாக வரலாற்றிலிருந்து அறியப்படுகிறது . 


சுங்கத் தீர்வைகள் பொருளகளின் அளவு , மதிப்பு 
ஆகியவற்றின் 

அடிப்படையில் விதிக்கப்படுகின்றன . 
பொருள்களின் அளவு அல்லது எடையை அளவு 
கோலாகக் கொண்டு விதிக்கப்படும் வரி குறிப்பிட்ட 
வீத வரி (Specific Duty ) எனப்படுகிறது . இவ்வரி 
விதிப்பு முறையில் பொருளின் அளவு கூடக் கூட வரி 
வீதமும் உயரும் . பொருள்களின் மதிப்பின் அடிப் 
படையில் விதிக்கப்படும் வரி பெறுமான வீத வரி 
( Advalorem Tax ) எனப்படுகிறது . குறிப்பிட்ட வீத 
வரி தேய்ந்து செல் ( Regressive ) வீதத்திலும் , பெறு 
மான வீத வரி வளர்ந்து செல் ( Progressive ) வீதத்தி 
லும் செயற்படுகின்றன . 

பெறுமான வீத வரியினால் விலை உயர்வுக்கு 
ஈடாக வரி வீதமும் உயரும் , அதனால் 

பணவீக்கக் 
( Inflation ) காலத்திலும் அரசுக்குச் சேர வேண்டிய 
பணம் 

தவறாது அரசுக்குச் சேரும் . இவ்வரி வீதம் 
பொருள்களின் மதிப்புடன் நேரடித் தொடர்பு 
கொண்டுள்ளமையால் சமப் பங்கீடு ( Equitable DIS 
tribution ) கோட்பாடு நிறைவேற்றப்படவும் பயன்படு 
கிறது . ஆனால் பெறுமான வீத வரியைச் செயற்படுத் 
துவதில் சிக்கல்கள் உள்ளன . பொருள்களின் மதிப்பை 
வரையறுப்பதும் வசூலிப்பதும் வரிக்கணக்கை கணக் 
கீடு ( Compute ) 

செய்வதும் 

பெறுமான வீத வரி 
முறையில் மிகக் கடினமானது எனக் கருதப்படுகிறது . 
இவ்வரி முறையில் விற்பனை வரி , சொத்து வரி , 
இறக்குமதி வரிகள் 

ஆகியன உள்ளடங்குகின்றன . 
பொதுவாகப் பொருள்களின் மதிப்பைக் குறைவாக 
வெளிப்படுத்துவதன மூலம் பெறுமான வீத வரி 
ஏய்ப்பு நடைபெறுகிறது . 


சிறப்பியல்புகள் : நாட்டு வருமானத்தைப் பெருக் 
கும் நோக்கத்துடன் சுங்கத் தீர்வைகள் விதிககப்படு 
கின்றன . பொதுவாகச் சுங்கத் தீர்வையின் மூலம் 
அரசுகள் குறைந்த செலவில் மிகுதியான 

வருமானம் 
பெறமுயல்கின்றன . அயல் நாட்டுப் பொருள்களின 
குவிப்பினால் உள் நாட்டுப் பொருள் உற்பத்தியும் , 
பொருளாதார வளர்ச்சியும் குன்றவாய்ப்பு ஏற்படும் 
நிலை உண்டாகுமாயினும் காப்பு வரிக் கொள்கையின் 
அடிப்படையில் ( Protective Tariff Policy ) இறக்குமதி 
செய்யப்படும் பொருளகளின் மீது சுங்கத் தீர்வை 
கள் விதிக்கப்படுகின்றன . 

காண்க : காப்பு வரிக் 


கொள்கை . 


உள் நாட்டுப் பொருள்களினமீது செய்பொருள் 
வரி ( Excise Tax ) , 

விற்பனை வரி ( Sales Tax ) 
போன்றவை விதிக்கப்படுவதால் , அதறகீடான வரிச் 
சுமையை இறக்குமதிப் பொருள்களின் மீது சுங்கத் 
தீர்வை மூலம் 

விதிப்பதால் வரிச்சுமை ( Burden of 
Tax ) சமநிலைப்படும் என்ற கோட்பாட்டின் அடிப் 
படையில் சுங்கத்தீர்வை விதிக்கப்படுகிறது . 


நன்மைகள் : சுங்கத் தீர்வைகள் நாட்டு வருமானத் 
தைப் பெருக்குவதுடன் அயற் செலாவணியைப் 
( Foriegn , Exchange ) பெருக்கவும் பயன்படுகின்றன . 
நாட்டில் உற்பத்தியாகும் இன்றியமையாப் பொருள் 
கள் , மூலப் பொருள்கள் ஆகியன கட்டுப்பாடின்றி 
அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதியாவதைத் தடுக்கவும் 
நெறிப்படுத்தவும் சுங்கத் தீர்வைகள் உதவுகின்றன . 
மேலும் , நிலையான பொருளாதார வளர்ச்சியைப் 
பேணிக் காக்கவும் , உள்நாட்டில் பணவீக்கத்தைக் 
கட்டுப்படுத்தி விலை உறுதிப்பாட்டை நிலை நிறுத் 
தவும் உதவுகின்றன . பிற நாடுகளிலிருந்து வாணிகச் 
சுழற்சியினால் ( Business Cycle ) பொருளாதார நட 


பொது 


சுங்கத் தீர்வைகள் 


218 


சுங்கர்கள் 


வடிக்கைகளில் ஏற்றத் தாழ்வுகளுக்கான ( Fluctua 
tions ) தாக்கங்கள உணடாகாதவண்ணம் தடுக்கவும் 
சுங்கத் தீர்வைகள் பயன்படுத்தப்படுகின்றன . 


வும் பணவீககத்தைத் தடுக்கவும் வருமானம் பெற 
வும் இந்திய ஏற்றுமதிப் பொருள்களின்மீது சுங்கத் 
தீர்வைகள் விதிக்கப்படுகின்றன . 


சுங்கத தீர்வைகள் மறைமுக வரிகளானபடியால 
அவற்றின் பளுவை நுகர்வோர் வெளிப்படையாக 
உணர்வதில்லை . இவ்வரி முறையில் பொருளகள் 
பாகுபடுத்தப்பட்டு ஆடம்பரப் பொருளகள் மீது உயர் 
வான வரி விதிக்கப்படுகிறது அதனால் , பெரும்பாலும் 
செல்வர்களே வரிப்பளுவினால பாதிககப்படுகின்ற 
னர் . தீய பழக்கவழக்கங்கள் , உடல் நலக் கேடு ஆகிய 
வற்றை விளைவிக்கும் பொருளகள இறக்குமதி செய்யப் 
படாமல் தடை செய்யச் சுங்கத தீரவை துணை செய் 
கிறது . ஒரு நாடு தன்னிறைவையடையும் வண்ணம் 
இளந் தொழில்களைப் பாதுகாக்கவும் உளநாட்டுஉற் 
பத்தியைப் பெருக்கவும் சுங்கத் தீர்வைகள் பயன்படு 
வதே அவற்றின தலையாய சிறப்புத் தன்மையாகும் . 


சுங்கத்தீர்வைகளின் மூலம் இந்திய அரசு குறை 
வான வருவாயையே பெறுகிறது எனினும் , நாட்டின் 
வரி அமைப்பு முறையில் இறக்குமதி வரிகள் தனிச் 
சிறப்பிடம் பெறுகின்றன . நாட்டின தொழில் முன 
னேற்றத்தைக் கருத்தில் கொண்டு மூலப் பொருள் 
கள , முதலீட்டுப் பொருள்களான 

இயந்திரங்கள , 
கருவிகள் போன்றவற்றிறகுக் குறைவாக வரி விதிக்கப் 
படுகிறது . இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இரசாயனப் 
பொருள்கள் , மருந்துகள , மதுவகைகள், 
பொருள்களான மகிழ்வுநதுகள் , குளிர் அறைப் 
பெட்டிகள் போன்றவற்றின் மீது சுங்கத் தீர்வைகள் 
விதிக்கப்படுகின்றன . 


ஆடம்பரப் 


அட்டவணை 1 - இலிருந்து சுங்கத் தீர்வைகள 
மூலம் இந்திய அரசு பெறும் வருமானமும் அதன் 
வளர்ச்சியும் அறியப்படுகின்றன . 


அட்டவணை 1 . 


. 


நிதி ஆண்டுகள் 


எனினும் , நாட்டு வருமானத்தைப் பெருக்கும் 
நோக்கத்துடன உயர்வான 

சுஙகத்தீர்வைகளைப் 
பரவலாகப் பொதுப் பயன்பாட்டுப் பொருள்கள மீது 
விதித்தால் நடுத்தர மக்களும் ஏழைகளும் பெருமள 
வில் இனனலுறுவர் . சுங்கத்தீர்வைகள் நெகிழச்சி 
யற்றவையானமையால் வரிவீதம் உயரும்போது 
தேவை குறைந்து அரசின வருவாயும் குறையும் . சுங் 
கத் தீர்வைகளினால் தடையிலா வாணிகம் செழிப்புற 
நடைபெற இயலாது . அதனால் , உற்பத்தி குறைந்து 
பொருளாதார வளர்ச்சியும் பாதிககப்படலாம் . 
சுங்கத் தீர்வைகளின் பளு , தீர்வை விதிக்கப்பட்ட 
பொருளகளை வாங்குவோரையே 

சார்வதால 
பொருளகளின 

உயரவும் வாய்பபுணடா 


சுங்கத் தீர்வைகள 
( கோடி உரூ . ) 


1950-51 


155 


| 


- 


1970-71 


524 


| 


5879 


1983-84 


விலை 


1984-85 


6650 


கினறது . 


கள்ளக் கடத்தலை ஒழித்தால அரசின் சுங்கத 
தீர்வை வருமானம் பெருகும் எனக் கருதப்படுகிறது . 
காணக : களளக்கடத்தல் 

அ கு.சா. 


சுங்கத் தீர்வைகள் மூலம் ஒருசில தொழில்கள் 
அல்லது துறைகள் பாதுகாப்புப் பெற்றால அவற 
றால் பயனபெறும் குறிப்பிட்ட சமுதாயம் தவிரப்பிற 
மககள இனனலுறுவா . அவர்கள பாதுகாக்கப்பட்ட 
பொருள்களின நுகாவோராக அவற்றிற்கு உயர்ந்த 
விலை கொடுக்க வேண்டிவரும் . காப்புவரிக கொள 
கையில் விதிககப்படும் சுங்கவரிகள் , போட்டியை 
ஒழிப்பதால திறமையினமைக்கும் தொடர்ச்சியான 
சார்பு நிலைக்கும் ( Dependent Status ) QUI GOTIT 
தார நடவடிக்கைகளை நிலை நிறுத்துவதறகும் 
வாயப்பளிக்கினறன . 


சுங்கர்கள் : வட இந்தியாவில மிகுந்த புகழு 
டன் ஆட்சி புரிந்து , வைதீக சமயததிற்குப் பேராதரவு 
நல்கிய சுங்காகள் ( Sungas ) ஏறத்தாழ 110 ஆண்டு 
கள் வட இந்தியாவைச் சிறப்புடன் ஆண்டு , அந்நியப் 
படையெழுச்சியினின்றும் நாட்டைக் காததனர் . 
மௌரிய வமிசத்தின் கடைசி மன்னனான பிரகத்திர 
தனைக் கொனறு , அரசைக் கைப்பற்றிய புசிய மித் 
திரன் என்ற படைத்தலைவனால் தோற்றுவிக்கப் 
பட்ட அரசகுலத்தவர்களே சுங்கர்கள் , 


இந்தியாவில் : இந்தியாவில் சுங்கத் தீர்வையினை 
விதிக்கும் அதிகாரம மத்திய அரசின் கட்டுப்பாட்டிற் 
குள உள்ளது . நாடு விடுதலை பெற்றபின சணல் , 
பருத்தி போன்ற மூலப்பொருளகளின் ஏற்றுமதியைக் 
கட்டுப்படுத்தவும் , விலை உறுதிப்பாட்டை அடைய 


சுங்கர்களின் வரலாறு பற்றிப் பலதரப்பட்ட 
கருத்துகள் நிலவி வருகின்றன . பாணினி , செய்சுவால 
போன்றவர்கள் சுங்கர்களைப் பிராமணர்கள என் 


சுங்கர்கள் 


219 


சுசீந்திரம் 


அடுத்துப் பாகவதன் ( கி.மு.112-82 ) பட்டத்திற்கு வந் 
தான் . இவனது ஆட்சிக் காலத்தில் சுங்கர்களுக்கும் 
கிரேக்க மன்னர்களுக்கும் நல்லுறவு இருந்து வந்தது . 
அன்றியும் , கிரேக்கர்கள் வைணவ சமயத்தை மேற் 
கொண்டனர் . சுங்க அரசு வமிசததின் கடைசி அரசன் 
தேவ பூதி ( கி.மு.82-73 ) ஆவான் . இவன் சிற்றின் 
பத்தில் நாட்டம் கொண்டதால் , தன் 

அமைச்சர் 
வாசுதேவ கண்வரின சூழ்ச்சியால் கொல்லப்பட் 
டான் . ஏறத்தாழ 110 ஆண்டுகள் நீடித்த சுங்கர்களின் 
ஆட்சி தேவ பூதியுடன் முடிந்தது . 


ஆட்சி 


றும் , காளிதாசர் பெயம்பிகா மரபைச் சேர்ந்தவர் 
கள் என்றும் , மற்றும் சிலர் ஈரானியர்கள் என்றும் 
கருதுகின்றனர் . 

புசிய மித்திர சுங்கன் ( கிமு . 188-152 ) சுங்க வமி 
சத்தின் முதல் மன்னனான புசியமித்திரன் ( Pushya 
mithra ) 

சுமார் 

36 ஆண்டுகள் 
செய்தான் , அவனுக்கு உதவியாக அவன் மகன் 
அகனிமித்திரனும , பேரன் வசுமித்திரனும் உதவி 
புரிந்தனர் . தான் ஆட்சி புரிந்த காலத்தில் புசிய 
மித்திரன் , யவனர்களுடன் இரண்டு முறை 

போர் 
புரிந்தான் என்று கார்கி சம்கிதையும் , காளிதாசரின் 
மாளவிகாக்னிமித்திரமும் கூறுகின்றன. புசியமித்திரன் 
முதல் போரில் சாகேதம் , பாஞ்சாலம் , 

மதுரா 
ஆகியவற்றைக் கைப்பற்றினான் , இரண்டாம் போர் 
யவனர் தலைவர் மினாண்டருக்கும் வசுமித்திரனுக் 
கும் இடையே சிந்து நதிக்கருகில் நடைபெற்றது . 
அபபோரில் யவனர் படை தோற்கடிக்கப்பட்டது . 
விதர்ப்ப நாட்டு மன்னன் யக்ஞசேனன் தன்னாட்சி 
பெற முயன்று வருகையில் , அக்கினிமித்திரன் அவன் 
தம்பி மாதவசேனனின் நட்புடன் விதர்ப்ப 
நாட்டைக் கைப்பற்றினான் என்றும் , அந்நாட்டு 
இளவரசி மாளவிகாவைக் காதல் புரிந்தான் என்றும் , 
மாளவி காக்னிமித்திரம் உரைக்கின்றது . வட இந்தி 
யாவில் கலிங்க நாட்டுக் காரவேலனின் ஆட்சியால 
சுங்கர்களுக்குப் பலத்த எதிர்ப்பு இருந்திருக்கக் கூடும் 
எனச் சான்றுகள் கூறுகின்றன . 


சுங்க ஆட்சியின் சிறப்பு புசியமித்திர சுங்கனின 
காலத்திய அசுவமேத யாகங்கள் மிகவும் சிறப்பு 
வாய்ந்தவையாகவும் , பின்னர் வந்த மரபினர்களுக்கு 
ஒரு முன்னோடியாகவும் அமைந்தன எனலாம் . 


சுங்கர்களின் காலத்தில் வைதிக மதம் நன்கு 
வளர்ச்சியடைந்தது . வட இந்தியாவில் கிரேக்கத்தின் 
ஆதிக்கம் ஏற்படுவதைத் தடுத்தது . 


சுங்கர் காலத்தில் பெளத்த தூபிகள் , மரவேலி 
கள் , அழிக்கப்பட்டுக் கற்களினால் ஆனவேலி அமைக் 
சுப்பட்டது . பேசு ( Bace ) நகரில் ஒரே கல்லில் செதுக் 
கப்பட்ட கருடன் உருவம அக்காலக் கலைச் செல்வம 
ஆகும் . 


ம.சு. 


புசியமித்திரனுக்குப்பின் வந்தவர்கள் : புசியமித்திர 
னுக்குப்பின் அக்னிமிததிரன் ( கி.மு.149-141 ) சுங்க 
ஆட்சியை நடத்தினான் . தன் தந்தையின் ஆட்சிக் 
காலத்தில் இவன் தெற்கில் இருந்த விதேக நாடு , 
பாஞ்சாலம் , கோசலம் ஆகியவற்றின் அரசப் பிரதிநி 
தியாக இருந்து , தன் தந்தைக்கு உதவினான் இவன் 
விதேக நாட்டின் 

ஆளுநராக . இருந்தபோதுதான 
விதர்ப்ப நாட்டை 

வென்றான் . அக்னிமித்திர 
னுக்குப்பின் சுசசுதா ( கி.மு. 140-133 ) என்பான் அரி 
யணை ஏறி ஏழு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான் . சுசசு 
தாவிற்குப்பின் சுமித்ரன் ( கி.மு. 133-123 ) ஆட்சிக்கு 
வந்தான் . இவன் இளவரசனாக இருந்த போது 
யவனர் படையெடுப்பில் பங்கு கொண்டும் , அசுவ 
மேத யாகத்திற்குத் துணை புரிந்தும் உள்ளான் . இவ் 
வேந்தன் பின் சிற்றின்பத்தில் ஈடுபட்டு ஆட்சியைச் 
சரிவரக்கவனிக்கவில்லை. இவன் மாளுவ தேவன் 
என்பவனால் கொல்லப்பட்டான் . இவனுக்குப் 
வசுமித்திரன் ( கி.மு.123-114 ) சுங்க வம்சத்தினை 
ஆண்டான் . இவன் இளவரசனாக இருந்த பொழுது , 
யவனரைத் தோற்கடித்தான் . தன் பாட்டனார் புசிய 
மித்திரனின் அரசப் பிரதிநிதியாக இருந்து , வட 
மேற்கு எல்லையைக் பத்து நின்றான் . இவனை 


சுங்கியாங்கு சீனாவின் வடகிழக்கில் உள்ள நிலப் 
பகுதி . இது முன்பு சீனாவின் மாநிலமாக இருந்தது . 
இதன் பரப்பு 82,880 ச.கி.மீ. சீனாவில் தேசிய அரசு 
அமைந்தபின் , மஞ்சூரியாவில் புதிய அரசு 9 புதிய 
மாநிலங்களை அமைத்தது . இது இரண்டாம் உலகப் 
போருக்குப்பின் ஏற்பட்ட மாற்றம் . ஒன்பது புதிய 
மாநிலங்களுள் சுங்கியாங்கும் ( Sung - Kiang ) ஒன்று . 
இது 1954 - ஆம் ஆண்டில் எய்லாங்கியாங்கு ( Hellong 
kiang ) மால நிலத்தின் ஒரு பகுதியாக்கப்பட்டது . 

தெ.பா. 
சுசீந்திரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 
தோர் ஊர் . சுசீந்திரம் கனனியாகுமரியிலிருந்து 12 
கி.மீ. தொலைவில் அமைந்துள்ளது . இவ்வூர் கோயில் 
களுக்குச் சிறப்புப் பெற்றது . இங்குள்ள கோயில் 
களுள் தாணு 

மாலையப்பெருமாள் கோயில் 
திரிமூர்த்தி எனப்படும் சிவனுக்குரிய கோயிலாகும் . 
இக்கோயிலின் கோபுரம் மிக 

அழகானது . இங் 
குள்ள இசை அரங்கு , முன்பு உற்சவ மூர்த்திகள் 
வைக்கும் மண்டபமாகவும் நடன அரங்கமாகவும் 
விளங்கியது . இம்மண்டபத்தின் கூரையில் பூ அணி 
வேலைப்பாடு செய்யப்பட்டுள்ளது . 

இக்கோயிலின் உள்ளே சிதம்பரேசுவரர் என்னும் 
நடராசர் ஆலயமும் ஊஞ்சல் மண்டபமும் திருக்கல் 


பின 


சுசீந்திரம் 


220 


சுசீந்திரம் 


( 


வே 


SR 


ப 


சுட்க சென்தோர் 


221 


சுட்டு 


உளளன . 


எனவும் சொல் நிலையிற சுட்டிடைச் சொல் எனவும் 
குறிப்பிடுவர் . இவற்றினடியாகப் பிறக்கும் பெயர்கள 
சுட்டுப் பெயர் எனப்பெறும் . 


உளளன . 


யாண மண்டபம் , வசந்த மண்டபம் போன்றவையும் 

இவற்றின் வேறாகப் பல சிற்றாலயங்களும் 
இக்கோயிலினுள் காணப்படுகின்றன . காள பைரவர் 
சிற்றாலயத்தின் அருகில் இசைத்தூண்கள் 
இத்தூணின் ஒவ்வொரு பகுதியையும் தட்டினால் வெவ் 
வேறு இசையைக் கேட்கலாம் . இதன் அருகில் அரசர் 
களின் சிற்பங்கள் காணப்படும் குலசேகர மண்டபம் 
உள்ளது . இக்கோயிலின் முன்மண்பந்தில் மாப்பெரிய 
அனுமார் திருவுருவம் அமைத்துள்ளது . சு.இரா . 


சுட்டுதல் இரு திணையுள யாதாயினும் 
பொருளையே யாதலின சுட்டுப்பெயர்கள யாவும் 
பொருட்பெயர்களைத் தனனுட் கொண்டு , அவற்றின் 
மாற்றுப் பெயர்களாக நினறு , கூறுவோன் கருதிய 
பொருளையே கேட்போன் கருதுமாறு செய்தலின , 
சுட்டென்பது 

காரணக் 

குறியீடாதல விளங்கும் . 
சுட்டுப் பெயர்களைப் பிரதிப் பெயர்கள 

எனபர் 
மொழிநூலாா . 


சுட்டுப் பெயர் அவன் , அவள , அவர் , 

அவர் , அது 
( அஃது ) , அவை ( அவ் ) என இருதிணை ஐம்பாற 
பொருளைச் சுட்டிப் படர்க்கைப் பெயராக வரும் . 
இ , உ என்பவையும் இவ்வாறே இறுதிநிலைகளைப 
பெற்றுவரும் 


சுட்கசென்தோர் : பாகிசுத்தானத்தில் கராச் 
சியிலிருந்து மேற்காக 480 கி.மீ. தொலைவில் அமைந் 
துள்ள ஊர் . இது சிந்துவெளி நாகரிகப் பணபாட் 
டைக் கொண்டிலங்கிய ஊராகும் . சுட்க சென்தோர 
( Sutkagendoor ) அரபிக்கடலிலிருந்து 40 கி.மீ. 
தொலைவில் அமைந்துள்ளது . சர் ஆரல் 

இசுடீன் 
( Sir Aurel Stein ) என்பவர் இங்கு ஆய்வுகள் மேற 
கொண்டு இதன் தொன்மையைக் கண்டுபிடித்தார் . 
இங்குக் கருங்கற்களால் கட்டப்பட்ட அரண் ஒன்றும் 
கட்டடங்களின் எச்சங்களும் இவரால் கண்டுபிடிக்கப் 
பட்டன . இவற்றிற்கு 

அருகில் இறந்த உடலை 
சாம்பல் நிரப்பிய 

பெரிய 
ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது . மேலும் , பல சிறு 
கற்கருவிகளும் அரப்பா பண்பாட்டைக் கொண்ட 
கூறுபாடுகளும் இங்குக் கண்டுபிடிக்கப்பட்டன .. 

சு.இரா . 


இக்கட்டுரையில் பெரும்பானமையும் 

அகரச் 
சுட்டு மட்டுமே எடுத்துக்காட்டி விளக்கப்படும் 
ஏனைய இகர 

உகரச் 

சுட்டுகட்கும் அவ்வாறே 
பொருந்துமாற்றான சொற்களை அமைத்துணர்ந்து 
கொள்ள வேண்டும் 


எரித்த 


பானை 


சுட்டெழுத்துகளை முதனிலையாகக 

கொணடு 
பல்வேறு பெயாகளும் சிறுபான்மை 

வினைகளும் 
வரும் . அ ,இ , உ என்னும் சுட்டுகள அனறி , இன்றி 
உன்றி எனத் திரிந்தும் 

ஈ , ஊ என நீணடும் 
அந் நீட்சியொடு ஆன , ஈன் , 

னகரச 
சாரியைப் பெற்றும் வரும் . 


> 


ஊன 


என , 


சுட்டு : சுட்டுதல என்னும் தொழிறபெயர் 
கருதுதல் , குறித்தல , மதித்தல் முதலிய பொருள் 
தரும் பல பொருளொரு சொலலாகும் . இதன 
முதனிலைச் சொல்லாகிய சுட்டு என்பது , உருபென 
மொழியினும் அஃறிணைப் பிரிப்பினும் இருவீற்றும் 
உரிததே சுட்டுங்காலை என்றாற் போலக் கருது 
என்னும் தன்வினைப் 

பொருளையும் , தன்மை 
சுட்டலும் உரித்தென மொழிப அன்மைக் கிளவி 
வேறிடத்தான என்றாற்போலக் கருதச 

செய் 
எனனும் பிறவினைப் பொருளையும் , உயர்திணை 
என்மனார் மக்கட் சுட்டே என்றாற்போலக கருதப் 
படும் பொருளையுடையது 

குறிப்புவினைப் 
பெயர்ப் பொருளையும் கட்டிவரும் . 


சுட்டுப் பெயர்கள அவன் , அவள் , அவர் , அது , 
அவை எனறாற்போல ஐம்பாற் பொருளையும் , 
அங்கு , ஆங்கு , ஆண்டு , ஆண்டை , அதோளி, இதோளி 
என்றாற்போல இடப்பொருளையும் , அன்று , இன்று 
என்றாற்போலக் காலப் 

பொருளையும் , 

அம்மை 
இம்மை என்றாற்போலத் தனமைப் பொருளையும் 
இடபபொளையும் , அங்ஙனம் , இங்ஙனம் என மாற 
போலத் தன்மைப் பொருளையும் ஒப்புப் பொருளை 
யும் உணர்த்தி வரும் ஆகும் என்பது இடப் பொரு 
ளொடு காலப் பொருளையும் , ஒப்புப் பொருளையும் 
சிறுபான்மை உணர்த்திவரும் . 

என்பது 
அறறை எனத் 

திரிந்தும் வரும் . அற்று , இற்று , 
அன்ன , இனன , அன்னன் , அன்னள 

குறிப்பு 
வினையாயும் வரும் . 


எனக 


அன்று 


எனக 


அம்முறைமையான் இரு திணை ஐம்பாலுள ஒரு 
பொருளை அதற்குரிய இயற்பெயரை விட்டுப் பிறி 
தொரு குறியீட்டான் உணர்த்து மிடத்து , அக்குறி 
யீட்டுச் சொலலைச்சுட்டு என இலக்கண நூலார் வகுத் 
துரைத்தனர் . தமிழ் மொழிக்கண் அங்ஙனம் சுட்டாக 
வருபவை மூவகைப்படும் : அவை அ , இ ,உ என்பனவா 
கும் . அவற்றை எழுத்து நிலையிற் 

சுட்டெழுதது 


சுட்டு மூன்றனுள அகரம சேய்மை நிலையை 
யும இகரம் அணமை நிலையையும் உகரம அவையல 
லாத ஏனைய நிலைகளையும் உணர வரும் . அவ்வாற் 


சுட்டு 


222 


சுட்டுப்பெயர் 


றான் அவை இடமுணர வருதலன்றிச் சொல 
நிலையாற் படர்க்கைப் பெயர்களேயாகும் . குறிப்பு 
வினையாக வருமிடத்து அன்னேன் , அன்னாய் 
அன்னை , அன்னான் என மூவிடச் சொல்லாக வரும் . 


சுட்டெழுத்துகள , அவன் , அது , அங்கு , அம்மை 
அன்று , அங்ஙனம் , அன்ன , அன்னன் என்றாற்போல 
ஒரு சொல்லின் உறுப்பாக நிற்குமிடத்து அவறறை 
அகச் சுட்டு என்றும் , அம்மலை , அககடல் , அவ்வீடு 
எனத் தனித்து நிற்குமிடத்து அவற்றைப் புறச்சுட்டு 
என்றும இடைக்கால இலக்கண நூலார் கூறுவர் . 
சொல்லின உறுப்பாக நிற்றலை அகம் என்பதும் , 
தனித்து நிற்றலைப் புறம் என்பதும் அவர் கருத்தா 
கும் . 


சுட்டுப்பெயர் என்னும் தொகை மொழிக்குச் 
சுட்டுதலாகிய பொருளையுடைய 

பெயர் என்பது 
பொருளாகும் . சுட்டு எனனும் சொல் முதனிலை 
வினைப் பெயராகவும் பொருட் பெயராகவும் நின்று 
பொருள் செய்யும் . முதனிலை வினைப் பெயராக 
வருமிடத்து யாதானும் ஒரு பொருளைக் கண்ணா 
னும் மனத்தானும் நோக்கச் செய்தலைப் பற்றி நிற் 
கும் . பொருட் பெயராக வருமிடத்துக் கருதப்படுவ 
தொரு பொருளைப் பற்றி நிற்கும் .. 

சுட்டிக் கூறா 
உவமமாயின் ( தொல் .உவம -7 ) எனபதனுள் சுட்டு 
தல் சுட்டிக் காட்டப்படும் பொருளையும் உயர் 
திணை என்மனார் மக்கட் சுட்டே ( தொல் . கிளவி 
1 ) என்பதனுள் சுட்டு கருதப்படும் பொருளையும் 
உணர்த்தி நிற்பதை அறியலாம் . 


இனித் தொல்காப்பியத்துள் அகச்சுட்டு புறச்சுட்டு 
என்னும் பாகுபாடு காணப்பெறாமையாற் சுட்டெழுத 
துகள அவன , அது எனச் சொல்லுறுப்பாக நிற்குமிடத் 
தும் அவ் வீடு ஆயிடை எனத் தனித்து நிற்கு மிடத் 
தும் உய்த்துணர வேண்டாது அச்சுட்டுச் சொற்கள 
வெளிப்படையாகவே நிற்றலின் யாவும் புறசசுட்டு 
களே எனபதும் , அவற்றுள் இறுதி நிலைகளொடு 
கூடி நிற்பவை சுட்டுப்பெயாகள எனபதும , தனித்து 
நிறபவை சுட்டிடைச் சொல் எனபதும் ; 

இனனே 
-இப்பொழுது , இனி - இப்பொழுது , இவ்விடத்து அணி 
-அவ்விடத்து என்றாறபோலச் சுட்டிடைச்சொல 
இனறிச் சுட்டு நிலையை அகத்தே கொண்டு நிற்ப 
வையே அகக்சுட்டு என்பதும் 

தொன்னூலோர் 
கருத்துப்போலும் . 


தமிழ்மொழியின்கண ஓர் இயற் பெயரானும் 
வினைச்சொல்லானும் உணர்த்தப்படும் பொருள்கட்கு 
மாற்று ( பிரதி ) ப் பெயராகவும் , இடம் காலம் தனமை 
முதலியவற்றை உணர்த்தும் பெயராகவும் சுட் 
டெழுத்துகளை அடிப்படையாகக் கொண்டு பல்வேறு 
இறுதிநிலைகளொடு கூடி ஆககம் பெற்று வரும் சொற 
கள் யாவும் சுட்டுப் பெயர் எனப்படும் . 


சுட்டுப் பெயர்கள உயிர் முக்கோணம் எனப்படும் 
உயிர் எழுத்துகளாகிய அ , இ , உ என்னும் மூன்றும் 
பாலுணர்த்தும் இறுதிநிலைகளொடு 

கூடி அவன் 
இவன் அது அவை அங்கு இங்கு ஆண்டு ஈண்டு அன்று 
இன்று என்றாற் 

போல வரும் . அதனால் , தொல் 
காப்பியம் அ இ உ அம் மூன்றும் சுட்டு எனக் 
கூறும் . 


அதனைப் 


ஒன்றனை அதன் இயற்பெயராற் கூறிப் பினனர் 
அப்பொருளைச் சுட்டுப் பெயராற சொல்லுமிடத்து 

பண்டறி சுட்டு என்றும் , அற்றைத் 
திங்கள அவ்வெண்ணிலவில் எந்தையும் 

உடையேம் 
எம் குன்றும் பிறர்கொளார் என்றாற்போல நினைவு 
கூரத்தக்கதாக வரும் சுட்டினைச் சிறப்புச் சுட்டு 
என்றும் ஒரு சாரார் கூறுவா . 


அச்சுட்டெழுத்துகள் அப்பொருள , அந்நாடு , அவ 
வேனில் , அசசெவி , அப்பண்பு , அக்காட்சி என்றாற் 
டோல அறுவகைப் பெயர்ச் சொற்களைச் சார்ந்து 
அவற்றிற்கு அடையாக வருமிடத்து அவை சுட்டிடைச 
சொல் எனப்பெறும் . 


இனிச் 


சுட்டெழுத்துகளின் அடிப்படையிற் 
பிறவாமல் , யாண்டுளனாயினும் ஆகுக , எங்கிருந்தா 
லும் வாழ்க எனவும் , எப்பொருளாயினும் அல்லதில் 
லெனின் ; ஏனோர் மருங்கினும் எண்ணுங்காலை 
எனவும் வினாப் பொருளினறி இடப்பொருளையும் 
எஞ்சாமைப் பொருளையும் பற்றி யா வினாவையும் 

ஏகாரங்களையும் முதனிலையாகக் கொண்டு 
வருனவனவும் பிற , மற்று என்னும் இடைச்சொல்லடி 
யாக வரும் பிறன் , பிறள் , பிறர் , பிறிது , பிற , மற்றை 
யான் , மற்றையாள , மற்றையது , மற்றையவை 
என்பனவும் ஓராற்றான் சுட்டுதற் கருத்துடையன 
வேயாகும் . 

ச.பா. 


எகர 


இடைச்சொற்கள பெயரையும் வினையையும் 
சார்ந்து நின்று தம் பொருளுணர்த்துவனவன்றித் 
தனித்து நின்று பொருள் உணர்த்த மாட்டா .தனித்து 
நின்று பொருள் உணர்த்துமாயின் அவை இடைச் 
சொல்லடியாகப் பிறந்த பெயர்ச் சொல்லாகவும் 
வினைச் சொல்லாகவும் கொள்ளப்படும் . அம்முறை 
யில் அவை 

பெயர்களைச் சார்ந்து வரும்பொழுது 
அகரச் சுட்டு சேய்மையிடத்தையும் இகரச் சுட்டு 
அண்மையிடத்தையும் உகரச் சுட்டு சேய்மையும் 
அண்மையுமல்லாத பிற இடங்களையும் நிலைகளை 
யும் உணர்த்தி நிற்கும் . மேலும் அகரம் படர்க்கை 


சுட்டுப்பெயர் 


223 


. 


சுட்டுப்பெயர் 


நிலையையும் இகரம் முன்னிலை நிலையையும் உகரம் 
ஏனை நிலைகளையும் உணர்த்தி வரும் . 

சுட்டிடைச் சொற்கள் மூன்றும் செய்யுள் வழக் 
கின்கண ஆ , ஈ , ஊ என நெட்டெழுத்தாக நீணடும் , 
அன்றி இன்றி உன்றி என இகர ஈறாகத் திரிந்தும் 
வரும் . இம்மரபுகளை நீட வருதல் செய்யுளுள 
உரித்தே ( தொல் - உயிர்மயங் -6 ) என்றும் , அன்றி 
யனைத்தும் பெயர்ப் பயனிலையே ( தொல - வேற -5 ) 

உடமபொடு புணர்த்தும் தொல்காப்பியம் 
கூறும் . 


பொருளில் அன்னன் , இன்னன் என்பவை வரின் அவை 
குறிப்புப் பெயர்களாம . குறிப்பு வினைகள் குறிப்பு 
வினையாலணையும் பெயர்களாகவும் வரும் , அன்னன 
அன்னான் என வருவனற்றைச் சுட்டு 
அன்னும் ஆனும் ( தொல -பெயர் -9 ) எனத் தொல 
காப்பியம் கூறும் . 


முதலாகிய 


என 


சுட்டிடைச் சொற்கள் ஐம்பாற பொருளகளை 
உணர்த்தும் இறுதி நிலைகளொடு கூடி அவன் இவன் 
உவன , அவள் இவள உவள, அவர் இவர் உவர் , அது 
இது உது , அஃது இஃது உஃது , அவை இவை உவை , 
அவ இவ உவ் என வருங்கால் அவை சுட்டுப்பெயர் 
எனப்படும் . முற்றியலுகரம் குற்றியலுகரம் எனனும் 
வகையான் அஃறிணை ஒருமைச் சுட்டுப்பெயர் அது 
எனவும் , அஃது எனவும் இருவகையாயிற்று . 
அஃறிணைப் பன்மைச் சுட்டுப் பெயா அவை எனறும் 
அவ் என்றும் இருவகையானமைககுக் 
புணர்சசி வேறுபாடுகளேயாகும் . 


அங்ஙனம் , இங்ஙனம் , உங்ஙனம் , 

ஆங்ஙனம் 
ஈங்ஙனம் , ஊஙஙனம் என்பவை தன்மைநிலையைச் 
சுட்டிவரும் பெயர்களாகும் . இவற்றுள் ஆங்ஙனம் 
முதலியவை ஆங்கனம் , ஈஙகனம் , ஊங்கனம் எனறே 
வரல் வேண்டும் என்பார் ஒருசாரார் . அதற்கு அவர் 
கூறும் காரணம் நெட்டெழுத்தின பின்வரும் மெல 
லெழுத்து இரட்டுதல் மரபில்லை என்பதாகும் . ஒரு 
சாரார் , அங்கு + அனம் , இங்கு + அனம் என்பவையே 
பிரிப்பப் பிரியா ஒருசொற புணர்ச்சியாய் 
இங்ஙனம் என வநதன என்றும் , அங்கு , 

இங்கு என 
பவை ஆங்கு . ஈங்கு என நீண்டமை போல அங்ஙனம 
இங்ஙனம் என்பவையும் ஆங்ஙனம் , ஈங்ஙனம் 
நீளுதல் வழுவாகாது என்றும் கூறுவர் . 


அங்ஙனம் 


என 


காரணம் 


இனி வழக்கினகண் அங்ஙனம் முதலியவற்றிற்கு 
ஈடாக அவண் , இவண , 

வண , உவண் என வழங்குபவை அவ 
வண்ணம் , இவ்வண்ணம் எனபவற்றின மரூஉவாகும் , 
அன்னணம் , இன்னணம் என வருவனவும் மரூஉக் 
களேயாகும் 


சுட்டிடைச் சொற்கள் இடத்தையும் , பொருள 
லையையும் காலத்தையும் உணாதது தலைத் தமக்குப் 
பொருளாகக கொண்டவையாதலின அவை ஐமபாற 
பெயர்களாக ஆககம பெற்று வருதலேயனறி இடம் 
முதலியவறறை உணர்ததும் பெயராகவும் வரும் . 
அங்கு இங்கு உங்கு எனபவை இடப்பெயாகளாகும் 
இவை ஆங்கு ஈங்கு ஊங்கு என நீண்டும் வரும் . செய 
யுள வழககின்கண 

ஆன் , ஈன , 

ஊன என வரும் 
நெடிலாகிய சுட்டுகளின் அடிப்படையில 
ஈணடு ஊண்டு எனவும் இடப்பெயாகள வரும் . இவை 
ஆணடை ஈணடை ஊண்டை என ஐகாரச சாரியை 
பெற்றும் வரும் . அதோளி இதோளி உதோளி 
இடமுணாததிய சுட்டுப்பெயர்கள 

முறகாலததில 
வழங்கப்பெற்றுப் பினனா வழக்கிறந்தன என்பார் 
ஒரு சாரார் . ஈதோளி எனனும் சொல் 
தொகையில் காணப்படுகின்றது . 


ஆணடு 


அன்று , இன்று , உன்று என்பவை காலமுணாத்தி 
வரும் சுட்டுப் பெயாகளாகும் . இவை 

ஐகாரச் 
சாரியை 

பெற்று மெல்லொற்று வல்றொற்றாய் 
அற்றை , இற்றை , உற்றை எனவும் 

வல்லொற்றாகா 
மல் அன்றை இன்றை எனவும் வழங்கும் . அமமை , 
இமமை , உம்மை எனபவை பிறவாறு பொருளுணர்த்தி 
வரும சுட்டுப் பெயர்களாகும் . இவை பெரும்பாலும் 
உலகையும் மக்கட் பிறவி நிலையையும் உணர்ததி 
( இம்மைச் 

செய்தது யானறி நலவினை 
உம்மைப் பயன்கொல் - சிலப் அடைக் ) . மேற்கூறிய 
சுட்டுப் பெயர்களுள உகரத்தினடியாகப் பிறந்தவை 
பயினறுவாரா . 


என 


வரும் . 


கலித 


{ அன்னன் , அளனள , அன்னர் , அன்னது , 

அனன 
என்பவை தகவினைச் சுட்டி வரும் சுட்டுப் 

பெயா 
களாம் . அனனன் இன்னன முதலிய உயாதிணைப்பெயர் 
கள் அன்னான அனனாள் அனனார் என இறுதி நீண்டும் 
வரும் . இவை பயனிலையாய் முடிக்குஞ் சொல்லாக 
வருமிடத்து இடைச் சொல்லடியாகப் பிறந்த குறிப்பு 
வினைகளாம் . பொனனன்னன திருவன்னள் எனபவை 
உவம இடைச்சொலலடியாகப் பிறந்த குறிப்பு வினை 
களாகும் . அவ்விடத்தான இவ்விடத்தான எனனும் 


அப்பொருள இப்பொருள எனறாறபோலப் 
பெயாச் சொற்களைச் சார்ந்து வரும் சுட்டிடைச் 
சொல்லைப் புறச்சுட்டு என்றும் அவன அவள் என்றாற் 
போலச் சுட்டுப் பெயர்களின முதனிலையாக வரும 
சுட்டெழுத்தினை அகச்சுட்டு என்றும் வழங்கும் 
வழக்கு உரையாசிரியன்மாரால ஏற்பட்டதாகும் . இவ 
வழக்குப் பிற்கால 

பிற்கால இலக்கண நூல்களிலும் 
நூல்களிலும் இடம் பெறுவதாயிற்று . 


பாட 


சுடுமண் உருவங்கள் 


224 


சுதந்திரக் கட்சி 


ளால் 


எவை 


உறுதிப்படுத்தப்படுகிறது . இக்காலத்திலும் 
கிராமிய தெய்வங்கள் சிலவும் வேண்டுதல் தெய்வங் 
களும் மண்ணால் செய்யப்படுதலைக் காணலாம் . 

மணிமேகலை , பெருங்கதை போன்ற தமிழ் 
இலக்கியங்கள் மண்ணால் பொம்மைகள் செய்தமை 
யைக் குறிப்பிட்டுள்ளன . 

தருமபுரி மாவட்டத்தில் பனையகுளம் என்ற 
ஊரில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் திருவுருவம் 
தமிழகத்தில் கிடைக்கும் மிகப் பழமையான சுடுமண் 
உருவமாகக் கருதப்படுகிறது . 


பல்லவர் காலத்தைச் சார்ந்த சுடுமண் பாவை 
கள் கோவை மாவட்டம் போலுவாம்பட்டி 
கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . 


என்ற 


தரக் 


| 


இக்காலத்திலும் கிராமப்புறங்களில் உள்ள ஐய 
னார் கோவில்களில் 

மண்ணாலான 

குதிரைகளை 
யும் , வேண்டுதல் உருவங்களையும் காணலாம் , 
மேலும் , நவராத்திரி விழாவின் போது பொம்மைக் 
கொலு வைக்கும் வழக்கம் தமிழகத்தில் 

உள்ளது . 
கொலுவில் இடம்பெறும் தெய்வ உருவங்கள் பெரும் 
பாலானவை சுடுமண் பொம்மைகளாகும் . 


என 


ச.பா. 


இனி இருவகை வழக்கின்கணணும் எகரத்தை 
அடிப்படையாகக் கொண்டு பிறந்த எது எவை என் 
னும் வினாப்பெயர்கள் எதுவாயினும் தருக , 
யாயினும் சொல்க என்றாற் போல வரும் தொடர் 
களில் எது எவை என்பவை 

வினாப் பொருளைத் 
தாராமல் கருதப்படும் பொருளைச் சுட்டி நிற்றலின் 
அங்ஙனம் வரும் எகரத்தைச் சுட்டிடைச் சொல்லாகக் 
கொள்ளவேண்டும் என்றும் , அம்முறைமையான் எது 
எவை என்பனவற்றைச் சுட்டுப் பெயராகக் கொள்ள 
வேண்டும் என்றும் ஒருசாரார் கூறுவர் . 

எதுவாயினும் தருக , எவையாயினும் சொல்க 
என்னும் தொடர்களில் வரும் ஆயினும் என்பதற்குத் 

கருதுவது , சொல்லக் கருதுபவை என்பவை 
பொருளாதலின் அத்தொடர்கள் , நீ கருதுவது எது 
அதனைத் தருக - நீ தருதுபவை எவை அவற்றைச் 
சொல்க எனவிரியும் . ஆண்டு அத்தொடர்களுள் 
தொக்கு நின்ற அதனை , அவற்றை என்பவை சுட்டுப் 
பொருள் தருவனவாகும் . எனவே , எது எவை என் 
பன வினாப் பெயராகவே நின்றன என்பது இலக்கண 
நெறி என்பார் ஒருசாரார் . எகரத்தைச் சுட்டு 
இலக்கண நூலார் கூறிற்றிலர் . 

சுடுமண் உருவங்கள் களிமண்ணால் செய்யப் 
பட்டுச் சுடப்பட்ட உருவங்களைக் 

கொண்ட 
பொம்மைகளாகும் . களிமணணை வார்ப்பில் அழுத்தி 
எடுத்துத் தேவையான உருவத்தைப் பெற்றபின் சுடு 
வார்கள் . சில பொம்மைகளின் பகுதிகளைத் தனித் 
தனியே வார்ப்பில் அழுத்தி எடுத்து இணைத்துப் 
பின்னர்ச்சுடுவதும் உண்டு . இவை பளபளப்புத் தன்மை 
அற்றுக் காணப்படும் . புதிய கற்காலத்திலிருந்தே சுடு 
மண் பொம்மைகளை மனிதன் செய்யத் தொடங் 
கினான் . இவை சுட்டபின் சிவப்பு அல்லது பழுப்பு 
நிறத்தைப் பெற்றிருக்கும் . பெரும்பாலான சுடுமண 
உருவங்கள் பயன்பாட்டிற்காகவே செய்யப்படும் . 
இவற்றைச் செய்வது எளிதாகையால் எளிய மக்களும் 
பயன்படுத்தினர் . சுடுமண் உருவங்கள் ( Terracotta 
Figures ) கிரேக்க நாட்டில் கி.மு .3000 க்கு முன்பாகவே 
புழக்கத்தில் இருந்தன . இந்தியாவில் சுடுமண் உருவங் 
கள் சிந்துவெளி நாகரிகம் விளங்கிய இடங்களை 
அகழாய்வு செய்யப்பட்டபோது கிடைத்துள்ளன . 

தமிழகத்தில சுடுமண் உருவம் செய்யும் வழக்கம் 
மிகப் பழங்காலத்திலேயே நிலவி வந்துள்ளது . சுடுமண் 
உருவம் பற்றிய குறிப்புகளைச் சங்க இலக்கிய நூல் 
களிற் காணலாம் . அதனை அடுத்து வந்த காலத்தில் 
களிமண்ணால் செய்த சிறு தெய்வ உருவங்களை வழி 
படும் வழக்கம் 

மக்களிடத்து 

இருந்ததென்பது 
தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அகழாய்வுகளிலும் 
கள ஆய்வுகளிலும் கிடைத்துள்ள சுடுமண் உருவங்க 


சீனாவில் கல்லறைகளில் காணப்படும் நடன உரு 
வங்களும் குதிரை உருவங்களும் சுடுமண் பொம்மை 
களே ஆகும் . அவை தாங்குக் ( T ang , கி.பி .7 , 8 - ஆம் 
நூற்றாண்டு ) காலத்தைச் சார்ந்தவை . கிரேக்கத் 
தில் சுடுமண் பொம்மைகள் சடங்குகளுக்குப் பயன் 
படுத்தப்பட்டன . எட்ருசுக்கர்கள் காலத்தில் சுடுமண் 
பொம்மைகள் பெருமளவில் செய்யப்பட்டன . அவர் 
கள் மிகப்பெரிய அளவில் அவ்வுருவங்களைச் செய்த 
னர் . உரோமானியர்களும் பளபளப்புத் தன்மையற்ற 
சுடுமண் பொம்மைகளைச் செய்தனர் . சுடுமண் உரு 
வங்கள் ஐரோப்பாவில் மறுமலர்ச்சிக் காலத்திற்குப் 
பின்பு மிகுதியாகச் செய்யப்பட்டன . 

மா.செ. 
சுதந்திரக் கட்சி : இந்தியா சுதந்திரம் 
பெற்றபின் ஆளுங்கட்சியான காங்கிரசு சமநிலைக் 
( Socialist ) கொள்கைகளைக் கடைப்பிடிக்கத் 
தொடங்கியபொழுது , அதில் விருப்பம் இல்லாத செல 
வர்கள் , தொழில் அதிபர்கள் , நிலக்கிழார்கள , முன் 
னாள் சிற்றரசர்கள் முதலியோர் காங்கிரசின் 
பொருளாதாரக் கொள்கைகளை எதிர்க்கவல்ல ஓர் 
அரசியல் கட்சியை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக 
ஈடுபட்டனர் . எம்.ஆர் . மசானி ( M.R Masani ), கார்னி 
சிங்கு ( Karni singh ) , செய்பால்சிங்கு ( Jayapal singh ) , 
என்.சி.ரங்கா ( N.G..Ranga ), கே.எம்.முன்சி ( K.M. 
Munshi ) முதலியோர் அம்முயற்சியில் ஈடுபட்டனர் . 
அதன் விளைவாக அவர்கள் 

1959 - ஆம் 

ஆண்டு 


சுடுமண் உருவங்கள் 


225 ) 


சுடுமண் உருவங்கள் 


வா . க . 9 - 15 


சுதந்திரக்கட்சி 


226 


சுதந்திரச்சிலை 


சென்னையில் இராசாசியின் தலைமையில் கூடி ஒரு 
புதுக் கட்சியை அமைத்தனர் . அக்கட்சிககுச் சுதந்தி 
ரக் கட்சி எனப் பெயர் சூட்டினர் . 


தேர்தலுக்குப் பிறகு பாராளுமன்றத்தில் வலுவான 
ஒரு எதிர்க்கட்சி நிலையைப் பெற்றதோடு ஓரிரு 
மாநிலங்களில் ஆட்சிக்கும் வந்தது . ஒரிசாவில் சன 
காங்கிரசுடன் ( Jana Congress ) இது சேர்ந்து கூட்டு 
அமைச்சரவையை அமைத்தது உட்கல் காங்கிரசுடன் 
( Utkal Congress ) சேர்ந்து மீணடுமொரு கூட்டு 
அமைச்சரவையை அமைத்து 1972 - ஆம் ஆண்டு வரை 
ஆட்சியில் இருந்தது . பின்னர் 1967 - ஆம் ஆண்டு 
பொதுத் தேர்தலில் தமிழ நாட் பல் தி.மு.க. வுடன் 
சேர்ந்து , அக்கட்சி ஆட்சியைப் பிடிக்கப் பெரிதும் 
உதவியது . 

இராசாசி உயிரோடு இருந்த வரையில் கட்சி 
ஓரளவு கட்டுப்பாட்டுடன் செயற்பட்டது 
அவர் மறைவிற்குப்பின் கட்சி நலிவுறத் தொடங் 
கியது . 


| 


அடிப்படைக் கொள்கைகள் : சுதந்திரக் கட்சி வலது 
சாரிக் கொளகைகளில் தீவிரப்பற்றுக் கொண்டிருந் 
தது . சமூகத்தில் தனிமனிதன் தான் முக்கியமானவன் ; 
அவனுடைய ஆளுமையை வளாக்க அவனுக்கு முழு 
உரிமை உண்டு . தன் முயற்சி வழியாகத்தான அவன 
தன்னுடைய ஆளுமையை வளர்க்க முடியும் . சமூகத் 
தின அறநெறிப் பாதுகாவலரான 

அரசு மக்களின 
பொருளாதார 

வாழ்க்கையில் அடிக்கடி கட்டுப் 
பாடினறித் தலையிடக்கூடாது ; அப்படித் தலையிடு 
வது மக்களின் முயற்சியை அழித்து விடும் . அரசின் 
அதிகார வளர்ச்சி அதிகாரவர்க்கத் ( Bureaucracy ) 
தின் அதிகார வளர்ச்சிக்கு வழிகோலுகிறது அவ் 
வதிகாரத்தை அவர்கள் தன்னலத்திற்காகப் பயன் 
படுத்துவதால் சமூக நலன் பெரிதும் பாதிக்கப்படு 
கிறது . சொத்து என்பது தனி மனிதன் முயற்சியி 
னால் உண்டாவதாகும் . எனவே , தனி மனித முயற்சி 
சிக்கு ஊக்கம் கொடுக்கத் தனியார் சொத்துரிமை 
இனறியமையாத ஒன்றாகும் . இவை 

அக்கட்சியின் 
அடிப்படைக் கொள்கைகளாகும் . 


| 


ஆனால் , 


என்ற 


செல்வர்களின் நலனைக் காப்பதற்குள்ள கட்சி 
கருத்து சுதந்திரக் 

கட்சியைப் பற்றி 
மக்களிடையே பரவலாக நிலவியதன் விளைவாக , 
காலப் போக்கில் அக்கட்சி மக்களின் 

ஆதரவை 
இழந்து இன்று இந்திய அரசியல வானிருந்தே 
மறைந்துவிட்டது . 

சு.மு. 


| 


| 


| 


1 


மேலும் , கட்சியின் திட்டங்களில் சில பினவருமாறு : 
தொழிலாளர்களின் அடிப்படைத் தேவையான 
உடை , உணவு , உறைவிடம் ஆகியவற்றை நிறைவு 
செய்து 

தொழிலாளர்களின் நலன காக்கப்படும் . 
வேளாண் மக்களின் பொருளாதார நிலையை மேம் 
படுத்த நீர்ப்பாசன வசதி , கடன் வசதி ஆகியவை 
விரிவுபடுத்தப்படும் . சுயவேலை முயற்சியை ஊக்கு 
விககக் கருவிகள் , மூலப்பொருளகள் ஆகியவை 
வழங்கவும் , கடன் வசதிகள் ஏற்படுத்தவும் தக்க 
நடவடிக்கைகள் எடுககப்படும் . கல்வி , வேலை ஆகிய 
துறைகளில் தகுதிக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் . 
சமூக நீதி , சமவாய்ப்பு , சட்டத்தின் ஆட்சி , சுதந்தி 
ரமான நீதித்துறை ஆகிய குறிக்கோளகளை அடையக 
கட்சி அயராது உழைக்கும் . 

பொருளாதாரத 
துறையில் காந்தியின் பொறுப்பாணமை அல்லது 
தாமகர்த்தா ( Trusteeship ) முறையைக் கட்சி 
பெரிதும் வலியுறுத்தியது . 


துணை நூல் : 
Sadasivan , S.N. , Party and Democracy in India , New 

Delhi : MaCraw - Hill - Publishing Company , 
Ltd. , 1977 . 

சுதந்திரச்சிலை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் 
நியூயார்க்குத் துறைமுகப் பகுதியில் இலிபர்ட்டித் 
தீவில் ( Liberty Island ) உள்ள மிகப் பெரிய செப்புச் 
சிலை . சுதநதிரச் சிலையின் ( Statue of Liberty ) 
முழுப்பெயர் உலகிற்கு சுதந்திரத்தைத் தெரிவிததல 
( Liberty Enlightening World ) என்பதாகும் . 

உலகின் மிகப்பெரும் சிலைகளுள் ஒன்றாகக் கரு 
தப்படும் இச்சிலையைப் பிரான்சு , அமெரிக்க ஐக்கிய 
நாட்டிற்கு கி பி , 1884 - ஆம் ஆண்டு நட்பின் அடிப் 
படையிலும் , அமெரிக்க மக்கள் சுதந்திரம் 

பெற்று 
மகிழ்ச்சியாக இருப்பதைத் தெரிவிக்கும் வகையிலும் 
அளித்தது . இச்சிலையை அமைப்பதற்குப் பிரான்சு 
நாட்டு மக்கள் 2,50,000 தாலர் அளித்தனர் . அமெரிக்க 
ஐக்கிய நாட்டு மக்கள இச்சிலையின் பீடப்பகுதியை 
அமைக்க 2,80,000 தாலர் அளித்தனர் . இச்சிலையின் 
மாதிரி ஒன்று பாரிசில் சீன் ( Scine ) ஆற்றின் மேல் 
உள்ள பாலத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது . 


1 


| 


சிறிது 


அரசியலில் ஈடுபடுதல் : 

காலத்திற் 
குள் பல மாநிலக் கட்சிகள் சுதந்திரக் கட்சியில் 
இணைந்தன . அதன் விளைவாகக் கட்சி நன்கு பரவி , 
வளரத்தொடங்கியது . இது 1961 - ஆம் 

ஆண்டு 
பாராளுமன்றத்திற்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 
முதனமுதலாகப் போட்டியிட்டது . ஆனால் , வெற்றி 
பெறவில்லை . இக்கட்சி 1967 - ஆம் ஆண்டு பொதுத் 


இச்சிலை பெருமிதத்துடன் நிற்கும் ஒரு பெண 
ணின் சிலையாகும் மடிப்புகளுடன் கொண்ட ஆடை 


சுதந்திரச்சிலை 


227 


சுதந்திரச்சிலை 


யைத் தளர்ந்த இடைக்கயிற்றில் கட்டியவாறு மேடை 
மீது நிற்பது போல் இப்பெண் காட்சி தருகிறாள் . 
பெண்ணின் வலக்கையில் விண்ணை நோக்கியவாறு 
தீபம் ஒன்று உள்ளது . இடக்கையில் அமெரிக்கச் 
சுதந்திரம் அறிவிக்கப்பட்ட புத்தகப் பட்டிகை காணப் 
படுகிறது . தலையில் சூரியக் கதிர்கள 
அமைப்புடைய மகுடம் காணப்படுகிறது . இப்பெண் 
சிலையின காலடியில் வல்லாட்சியை ஒழித்ததைக் 
குறிக்கும் வகையில் உடைக்கப்பட்ட சங்கிலி 

ஒன்று 
உள்ளது . 


போன்ற 


காணப்படுகிறது . இரவில் இத்தீபஒளி பாதரச ( Mer 
cury ) ஒளியைப் பரப்பி உலகிற்குச் சுதந்திர ஒளியை 
அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது . சிலையை 
இரவிலும் காணும் வகையில் சிலை மேடைக்குக் கீழே 
விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன . சுற்றுலாப் 
பயணிகள் இச்சிலையை அருகிலிருந்து காணபதற்கு 
ஏற்ற வகையில் ஏணி 

ஒன்று சிலையின் மேடைப் 
பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது மேடையின மேற் 
பகுதிவரை இதன மேற் செல்ல இயலும் . இம்மேடை 
மீதிருந்தே நியூயார்க்குத் துறைமுகப் பகுதியினைக் 
கண்டுகளிக்க முடியும் . இச்சிலையின் 

முடிவு வரை 
செல்லவும் குறுகிய வழி ஒன்று உள்ளது . இச்சிலை 
யின் மேடை அடிப்பகுதியில் எம்மா இலாசரசு ( Emma 
Lasarus ) TOP கவிஞர் எழுதிய கவிதை ஒன்று 
1903 - ஆம் ஆண்டு பொறிக்கப்பட்டுள்ளது . 


பாா 


சிலையின் வரலாறு : பிரான்சு நாட்டு வரலாற்று 
அறிஞர் எட்டுவாடு டி இலபோலாயி ( Edouard de 
Laboulaye ) என்பவர் சுதந்திரத்தை அறிவிக்கும் 
வகையில் சின்னம் ஒன்று அமைக்கத் திட்டமிட்டார் . 
அவருடைய நண்பா பிரடரிக்கு 

ஆகசுட்டு 
தோலடி ( Frederic Auguste Barthold ! ) ஒரு சிலையை 
உருவாக்கி அதனை அமைக்கும் இடததையும் தேர்ந் 
தெடுத்தார் . சிலையை முழுமையாக அமைப்பதற 
காகப் பிரான்சிலும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலும் 
பண வசதி பெற இவருக்கு நீணட நாள்கள ஆயின . 
ஈபில் கோபுரத்தை உருவாக்கிய ஈபில இச்சிலையின 
கட்டுமானப் பணியைச் செய்து கொடுத்தார் . முழு 
வதும் உருவாக்கப்பட்ட சுதந்திரச 

சிலையைப் 
பிரான்சு மககள அமெரிக்க ஐக்கியநாட்டு அமைச்சரி 
டம் பாரிசில கி.பி. 1884 - ஆம் ஆண்டு சூலை 4 - ஆம் 
நாள ஒப்படைத்தனர் . இச்சிலை பிரெஞ்சு நாட்டுக் 
கப்பலில் அமெரிக்காவைச் சென்றடைந்தது . 

1.சிலையை 
நியூயார்க்குத் துறைமுகப் பகுதியில் கி.பி. 1886 - ஆம் 
ஆண்டு அக்டோபர் 4 - ஆம நாள் அப்போதைய குடி 
யரசுத் தலைவர் குரோவர் கிளிவுலேண்டு ( Gro 
ver Clevland ) அமைத்துத் திறந்து வைத்தார் . இச் 
சிலையைத் தேசிய சின்னமாக 1924 - ஆம் ஆண்டு 
அமெரிக்க அரசு அறிவித்தது . முழுவதுமாக இச்சிலை 
1967 - ஆம் ஆண்டு பழுது பார்ககப்பட்டது . இச்சிலை 
அமைக்கப்பட்ட பெட்லோத் தீவின் ( Bedloe s Island ) 
பெயர் 1956 - ஆம் ஆண்டு இலிபர்ட்டித் 

தீவு எனப் 
பெயர் மாற்றம் செய்யப்பட்டது . சிலையின் அடிப் 
பகுதியின உட்பகுதியில் அமெரிக்க அருங்காட்சியகம 
அமைத்து 1972 - ஆம் ஆண்டு அதைத் திறந்து வைத் 
தது . அமெரிக்க நாட்டுத் தோட்டப் பணியினர் இச 
லையைப் பாதுகாத்தும் 

அழகு செய்தும் 
கின்றனர் . 

சு . இரா . 


3 


சுதந்திரச் சிலை 


இச்சிலை புடைப்பகழ்வு செய்யப்பட்டு அடித்துரு 
வாக்கப்பட்ட உலோகச சிலையாகும் . 

இதனைச் 
செய்ய 300 செப்புத்தகடுகள பிடித்தன . 

இவை .91 
கண்டி ( Tons ) எடையுடையவை . இச்சிலையின் மேற் 
பகுதி செப்புத் தகட்டிற்கு அடியில் சிலை உறுதியாக 
இருக்கும் வகையில் இரும்புக் கட்டுமானம் பொருத் 
தப்பட்டுள்ளது . இச்சிலை 46.05e 

உயரமுடையது . 
2,04,000 கி.கி. எடையுடையது . கையில் உள் தீப 
விளக்கு சிலை மேடையிலிருந்து 92 99 மீ . உயரத்தில் 


9 - 15 அ 


சுதை ஒவியம 


228 


சுந்தரசோழன் 


சுதை ஓவியம் : காணக சுவரோவியங்கள . 

சுந்தரகிரி ஓரிசா மாநிலத்தில் உள்ள தொரு 
நகரம் . சுநதரகிரி மாவட்டத்தின் தலைநகரமாக இது 
விளங்குகிறது . 

மகாந்தியின் துணை ஆற்றின் கரை 
யில சுந்தரகிரி ( Sundargarh ) அமைந்துள்ளது . காங் 
பூர் ( Gangpur ) சிற்றரசின தலைநகரமாக விளங்கிய 
இந்நகரம இனறு வாணிகத்தில புகழ பெற்று 
விளங்குகிறது . இந்நகரததில உலோக வேலைப்பாடு 
களும் சிறிதளவு நடைபெறுகிறது . நகரத்தின மக்கள 
தொகை 23,699 ( 1981 ) . 


சுவாமிகள் செய்துள்ளார் . இவர் திரிசிரபுரம் மீனாட்சி 
சுந்தரம் பிள்ளையவர்களுடன தொடர்பு கொண்ட 
வர் . மனோன்மணீய நாடக ஆசிரியர் பெ . சுந்தரம் 
பிளளையவர்கட்கு ஞானாசிரியராக அமர்ந்து அரு 
ளுரை வழங்கியருளிய பெரியார் சுந்தரசுவாமிகளே , 
இக்குருவின் நினைவு தான் சுந்தரமுனிவர் என்ற 
நாடகப் பாத்திரததின் படைப்பாகும் 


இவர் இயற்றிய நூல்கள் வேதாகமம , சமபிர 
தாயப் பிரகரணம் , மகாவாககியச் சுருக்கம் , மனோ 
நாச மார்க்கம் , சுவானுபூதி ரசாயனம , சுவானுபவ 
ரச மஞ்சரி என்பனவாம் . 


இவர் தம் 47 - ஆம் வயதில் செட்டி நாட்டிலுள்ள 
அரிமளம் எனனும் ஊரில் காலமானார் . 

பி.தெ. 


மலைகள் 


உளளன . 


இம்மாவட்டம் 9,675 ச.கி.மீ. பரப்பளவுடையது . 
இம்மாவட்டத்தில் மகாநதி பிராமனி ஆகிய ஆறுகள 
பாய்கின்றன . இமமாவட்டத்தின தெனகிழக்கில பல 

இங்குள்ள காடுகளில் சால 
மரங்கள மிகுதி . நெல இங்கு மிகுதியாக விளைகிறது . 
இரும்புக் கனிமம் , நிலக்கரி போனறவை இங்குக் 
கிடைக்கும் தாதுப்பொருளகள . இம்மாவட்டத்தில் 
உரூர்கேலா இரும்பு உருககு ஆலை உள்ளது . இம் 
மாவட்டத்தின மக்கள் தொகை 1,337,871 ( 1981 ) . 

சு.இரா . 


சுந்தர சோழன் , ( கி.பி.957-973 ) இவன ஒரு 
சோழ வேந்தன் . இராசகேசரி என்ற பட்டப் பெயர் 
பூண்டு , அரிஞ்சய சோழனுக்குப்பின் ( கி.பி .957 ) அரி 
யணையேறிய இவன் , சோழப் பேரரசின் இழந்த 
புகழை 

மீட்டான . இவ்வேந்தனது பதினமூனறு 
ஆண்டுக்கால ஆட்சியில் சோழர் இழந்த பகுதிகள 
மீட்கப்பட்டன . பாணடியனைச் சுரம் இறக்கின 
பெருமாள என்னும் விருதினைப் பெற்ற இவன 
இரணடாம் பராந்தகன எனவும் அழைக்கப்படுகிறான 


| 


H 


. 


| 


சுந்தர 

சுவாமிகள் : இவர் தாம் செயத 
தொண்டு காரணமாக தம் ஊர் பெயர் அடைமொழி 
யாக அமையக்கோடக நலலூர்ச சுந்தர சுவாமிகள் 
என்று அழைக்கப்பட்டார் . திருநெலவேலிககருகி 
லுள்ள கங்கை கொணடான எனனும ஊரில் கி.பி. 
1891 - ஆம் ஆண்டு திசமபர் 3 - ஆம நாள இவா பிறந் 
தார் . தநதை எகஞேசுரசிவன ; 

காமாட்சி 
அமமையார் . அந்தண மரபினர் வீரவநலலூாச சுந்தர 
சாத்திரிகளிடம் வேதாந்த நூலகளைக் கற்றவர் . 
சூதசம் கிதை நூலை மனனம் செய்து சொற்பொழிவு 
கள நிகழத்தியுளளார . இவா மனைவி பெயர் சானகி . 
அடைச்சானி எனற சிறறூரில் வாழ்ந்த விசுவேசுவர 
சாத்திரிகள் மூலம் ஆனம ஞானம் பெற்றார் . இல்ல 
றம் துறந்து துறவியானார் . சிவபதிகட்குச் சென்றார் . 


தாய் 


ஆட்சித் 


அரிஞ்சய சோழனுக்கும் , வைதுமப இளவரசி 
கல்யாணிக்கும் பிறந்த இவன் , பிறககின்றபொழுதே 
அழகிற் சிறந்தவனாக இருந்ததால , சுந்தர சோழன் 
என்று அழைக்கப்பெற்றான . இவன தனது ஆட்சியின 
தொடககக் காலத்திலேயே தன இரணடாம் மகன 
இரண்டாம் ஆதித்தனுக்கு இளவரசுப் பட்டம் கட்டி , 

துறையில் தனக்கு உதவியாக வைத்துக 
கொண்டான் . சுநதரசோழனது ஆட்சிக் காலத்தில 
வீரபாண்டியன என்பவன் பாண்டிய நாட்டைச 
சுதந்திர மன்னனாக ஆண்டு வந்தான . பாணடியனை 
ஒடுக்க எணணிய இவன் , 

பாண்டிய 

நாட்டினமீது 
படையெடுத்துச் சென்றான் . கொடும்பாளூா இளவ 
ரசன் பூதிவிக்கிரமகேசரி சோழனுக்குத் துணை நின் 
றான் . இலங்கை வேந்தனாக நான்காம் 

மகிந்தன் 
பாண்டியனுக்குத் துணைபுரிந்தான . சேவூர் என்னு 
மிடத்தில் இரு திறத்தாருககும் கடும் போர் நிகழந 
தது போரில் வீரபாண்டியன தோற்கடிக்கப்பட்டான 
சிங்களப் படைகளும் சிதறி ஓடின புறமுதுகிட்டு 
ஓடிய சிங்களப் படையைத் துரத்திக் 

கொண்டு 
சோழர் படை சென்றது . பாண்டியரை வென்ற 
பராந்தகன் மதுரை கொண்ட கோராசகேசரிவர்மன 
வீரபாண்டியனைத் தலை கொண்டவன் பாண்டி 
யனைச் சுரம ( காட்டிற்குள் ) இறக்கின 

சுந்தா 


பத்தமடை என்ற ஊரில் இறந்த சிறுவன் ஒரு 
வனை உயிர் பிழைக்கச் செய்தார் என்றும் , இவா 
கோடகநலலூரில் பரநிட்டையிலிருந்தபோது இவருக் 
குப் பரமனே தோனறி உணவிட்டார் என்றும் கூறுவா 
உள்ளங்கையில் தீ இருப்பதால அப்பகுதியில உண 
ணும்போது உணவு படக்கூடாது எனறு இவர் கூறி 
வந்தார் . அதனைச் சோதிகக எணணிய 

அடியவர் . 
ஒருவர் அவரிடம் அடுப்பு மூட்டத் தீ கேட்டார் . 
அதனைத் தம உளளங்கையில் உருவாககிக் கொடுத் 
தார் . 

அகத்தியர் இவருக்குக காட்சிக் கொடுத் 
தார் எனக கூறுவர் வியககத்தக்க பல புதுமைகளைச் 


| 


ன 


சுந்தரதாச பாண்டியர் 


229 


சுந்தரம் அய்யங்கார் , டி.வி. 


சோழன் முதலான பட்டங்களையும் புனைந்து 
கொண்டான் . இவ்வேந்தனது ஆட்சிக் காலத்தில் 
இராட்டிரகூடர்களின் ஆட்சிக்குட்பட்டிருந்த தொண் 
டைமண்டலம் மீட்கப்பட்டது . ஆதித்தன பார்த்தி 
வேந்திரவர்மன என்னும் பட்டப் பெயருடன 
தொண்டை நாட்டின் ஆட்சியாளனாக அமர்த்தப் 
பட்டான் . 


| 


| 


போரில் ஈடுபட்டிருந்தபோதிலும் , சுந்தர சோழன் 
நல்லாட்சியை மேற்கொண்டு மக்களுக்குத் தொண்டு 
புரிவதில் முனைந்து நின்றான் . வேளாணமையை 
முன்னேற்ற வடஆர்க்காடு மாவட்டம் பிரம்மதேசத் 
தில் சுந்தர சோழப் பேரேரி என்னும் ஏரியினைத் 
தனது பெயரில் அமைத்தான் . வானவன்மாதேவி 
வாய்க்கால் ஒன்றும் இவன் காலத்தில் வெட்டப்பட் 
டது . புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில 
சுந்தரத சோழபுரம் என்ற நகரினை நிறுவினான் . 
சைவத்திற்குப் பேராதரவு நல்கிய போதிலும் , பிற 
சமயங்களை இவன் வெறுக்கவில்லை . இவன் அநிருத் 
தன் என்ற கல்வியிற் சிறந்த அந்தணனுக்குக் கருணா 
கரமங்கலத்தைப் பிரம்மதேயமாகக் கொடுத்து , 
அதனை அன்பில செப்பேடுகள் என்னும் பெயரில் 
அமைத்தான் , பிரம்மதேயங்களை வழங்கிய இவ் 
வேந்தன் , தென ஆாககாடு மாவட்டம் உலகபுரம் 
என்ற ஊரில் சுந்தர சோழப் பெரும்பளளி என்னும் 
பெயரில் புத்தவிகாரம் ஒன்று எடுப்பிக்க உதவினான . 


திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சேற்றூரில் 
முத்துச்சாமித்துரை என்பவருக்கு மகனாகத் தோன 
றினார் . இவர் காலத்தில் சேற்றூர் சமத்தானப் 
புலவராக விளங்கியவர் முகவை இராமசாமிக் கவி 
ராயர் . அவரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை 
நன்கு பயின்றார் . தமிழினபால ஈடுபாடு 

கொண 
டிருந்த இவர் தமிழப் புலவர்களை ஆதரித்து அவர் 
களுக்கு வேண்டியன 

அளித்து 

வள்ளல் எனப் 
பாராட்டப்பெற்றார் . இவர் பல இடங்களுக்கும் 
முள்ள சிவனை வழிபடும் நிலையில் பல வழிபாட்டுப் 
பாடல்களை இயற்றியுள்ளார் . இவர் காலத்தில் திரு 
வனந்தபுர அரசராக இராமவாமா இருந்தார் . 
அவர்மீது வணணம் பாடியுள்ளார் இவர் . அதற்குத 
திரிசிரபுரம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் 
பிளளையவர்கள் சிறப்புப் பாயிரம் பாடியுள்ளார் . 
இவர்தம் சிறப்புகளை உணர்ந்து கல்போது பிச 
சுவையர் , இராமசாமிக் கவிராயர் 

ஆகியோர் 
பாராட்டிப் பாடியுள்ளனர் . 

வீ . சே . 


சுந்தரம் அய்யங்கார் , டிவி . ( கி.பி. 1877 
-1955 ) : உழைப்பால் உயாந்த பெரியோர்களுள டி.வி. 
சுந்தரம அய்யங்காா ஒருவா . மூன்றெழுத்து நிறு 
வனம் ( டி.வி.எசு . ) என்று சுருக்கமாகவும் பெருமை 
யுடனும் அழைக்கப்படும் இககாலத்திய பெருந் 
தொழில் நிறுவனம இவர் பெயரில் வழங்கும் நிறு 
வனத்தையே குறிக்கும் . டிவி. எசு . என்றால் சோம்ப 
லின்மை , சுறுசுறுப்பு , நோமை , நாணயம் , நேரம 
தவறாமை முதலிய நற்பண்புகளே தோற்றமளிக் 
கும் . 


இவ்வேந்தன் இருமனைவியரைப் 

பெற்றிருந் 
தான் . சேரமானின் மகள பராந்தக தேவியம்மனும் , 
மலையமானின் மகள வானவன் மாதேவியும் இரு 
மனைவியர் ஆவா . சுந்தர சோழனுக்கு இரண்டாம் 
ஆதித்த கரிகாலன் , அருண்மொழித்தேவன ( முதலாம் 
இராசராசன ) ஆகிய இரு மைந்தரும் , குந்தவை என் 
னும் மகள் ஒருத்தியும் இருந்தனர் . ஆதித்த கரிகாலன் 
கி.பி. 966 - இல் இளவரசுப் பட்டம் கட்டப்பட்டபின் 
கி.பி. 973 - இல் சுந்தர சோழன காஞ்சியில் உள்ள 
பொன்மாளிகை என்னும் அரணமனையில் இறந் 
தான . எனவே , இவன் பொன்மாளிகைத் துஞ்சிய 
தேவர் என்றழைக்கப்பட்டான் . பட்டத்தரசியான 
வானவன் மாதேவி உடன்கட்டையேறினாள் . இவ 
வேந்தனது உருவமும வானவன மாதேவியின் உருவ 
மும் தஞ்சைப் பெருங்கோயிலில் குந்தவைப் பிராட்டி 
யால் நிறுவப்பட்டன . திருச்சி வட்டம் பெருங்குடியில 
உள்ள அகத்தீசர் கோயில் சுந்தரசோழன , இரணடாம 
ஆதித்தன ஆகியோர் காலத்தில் எடுக்கப் பெற்றது . 


|| 


. 


க.ம. 


| 


சுந்தரதாச பாண்டியர் கி.பி. 19 - ஆம் நூற் 
றாண்டில் வாழந்த புலவர் . இவர் தமிழ்நாட்டிலுள்ள 


டி.வி. சுந்தரம் அய்யங்கார் 


சுந்தரம் அய்யங்கார் , டி.வி. 


230 


சுந்தரம் அய்யங்கார் , டி.வி. 


மனமுடைந்த இவர் , எல்லாம் நன்மைக்கே என 
எண்ணித் தம் வேலையை உதறித் தள்ளிவிட்டுத் 
திருக்குறுங்குடிக்குச் சென்றுவிட்டார் . சிறிதுகாலம் 
சென்ற பிறகு மதுரையில் வேறொருவருடன் கூட்டுச் 
சேர்ந்து மீண்டும் மரவியாபாரம் செய்வதில் முனைந் 
தார் . கேரளம் , பர்மா 

டங்களிலிருந்து 
தேக்குக் கட்டைகளைத் தருவித்து விற்பனை செய் 
தார் . அதே சமயத்தில் , திருக்குறுங்குடியில் தம் 
தந்தையின் பண்ணையில் 

வேளாண்மைத் தொழி 
லையும் வளர்த்து மேம்படுத்தினார் . 


இவர் 


ஆகிய 


பயின்றவர் . 


இவர் 

கி . பி . 1877- இல் கேரள நாட்டில் 
வங்காருசாமி அய்யங்காா அவர்களுக்கு மகனாகப் 
பிறந்தார் . இவர் தந்தை திருநெல்வேலி மாவட்டத் 
தைச் சேர்ந்தவராய் இருந்தும் , 

கேரள 

நாட்டில் 
திருச்சூரில் தமிழ வழக்குரைஞராக விளங்கினார் . 

தாயார் திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள 
திருக்குறுங்குடியில் பிறந்தவா . திருச்சூரில் அரசினர் 
உயர்நிலைப் பள்ளியில் முதலில் கல்வி 
பதினோரு 

வயதடைந்தவுடனேயே , பள்ளியில் பயி 
லுமபோதே , பெற்றோர் இவருக்கு ஏழு வயதுடைய 
இலட்சுமி அம்மாள என்பவரை அக்கால வழக்கப்படி 
மணமுடித்தனர் . அவ்வம்மையார் நாகர்கோவிலில் 
ஒரு 

பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் . பள்ளிப் 
படிப்பு முடிந்ததும் இவர் திருநெல்வேலி இந்துக் 
கல்லூரியில் 

சேர்க்கப்பட்டார் . இவர் தந்தையார் 
தம்மகனை ஒரு வழக்குரைஞராக்கிவிட 

வேண்டும் 
என்று விரும்பினார் . அதற்கு , மாறாக மகனுக்குத் 
தொழிலில் நாட்டம் சென்றது . படித்து உத்தியோகம் 
செய்வதைவிடச் சொந்த முயற்சியால் தொழில் 
செய்யவேண்டுமென்றே இவர் விரும்பினார் . ஆகை 
யால் , இவர் கல்லூரியை விட்டு வெளியேறித் தம் 
சொந்த ஊராகிய திருக்குறுங்குடிக்குச் சென்றார் . 


வர 


தம் வியாபாரத்தில் நல்ல இலாபம் கிடைப்பதைக் 

இவர் , மேலும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் . 
அதுதான் பேருந்து ( Bus ) ஓட்டும் முயற்சியாகும் . 
கான் பகுதூர் காதர் நவாசுகான் 

என்பவருடன 
இவர் 1912 - இல் புதுக்கோட்டை , தஞ்சை சாலை 
களில் பேருந்து ஓட்டும் தொழிலைத் தொடங்கி 
னார் . அது காலப்போக்கில் பலவாறாகக் கிளைத்து , 
தழைத்து 1955 - இல 600 க்கு மேற்பட்ட பேருந்து 
களும் , சரக்குவண்டிகளும் ( Lorry ) , மதுரையிலிருந்து 
கிளம்பி எல்லாத் திசைகளிலும் விரைந்தோடி 
லாயின . பயணிகள் இவ்வளவு தூரத்திற்கு இவ்வளவு 
கட்டணம் தரவேண்டும் என்றும் , கட்டணச்சீட்டு 
களைப் பெற வேண்டும் என்றும் , குறித்த நேரத்தில் 
குறித்த இடத்திலிருந்து ஊர்திகள் புறப்படவேண்டும் 
என்றும் , கண்ட டங்களில் கண்ட நேரங்களில் அவை 
நிறுத்தப்படுதல் கூடாது என்றும் , பல ஒழுங்குமுறை 
கள் செயற்படுத்தப் பட்டன . இந்த ஒழுங்குமுறைகள் 
முதன் முதலாக இவரது நிறுவனத்தில் தான் ஏற்பட் 
டன . ஊர்திகள் செல்லும் சாலைகைளச் சீர்படுத்தும் 
பணியையும் அந்நிறுவனம் மேற்கொண்டது 


என்ற 


அங்கே நெருங்காணிமலை 

இடத்தில் 
சவுக்கு மரம் வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டார் . 
பிறகு பிரம்பு பயிரிடும் தொழிலையும் தொடங்கினார் . 
அம்மரங்களை வியாபாரிகளுக்கு வழங்குவதற்கு ஒப் 
பந்த உரிமை பெற்றார் . ஆனால் , இத்தொழிலில் 
இவருக்குப் பல இடையூறுகள ஏற்பட்டன . இவரைப 
பலர் ஏளனம் செய்யவும் தொடங்கினர் . எனவே , 
இவர் தம் குடும்பத்தினரின் தூண்டுதல் பேரில் 1903 
-ஆம் ஆண்டு திருச்சியில் புகைவண்டி அலுவலகத்தில் 
ஓர் எழுத்தர் வேலையில் அமர்ந்தார் . அதில் 

இவ 
ருக்கு மாதம் 752 உரூபாய் ஊதியம் கிடைத்தது பிறகு 
இப்பணியில் இவர் தஞ்சைக்கு மாற்றப்பட்டார் . 
அங்கு இவர் வீட்டில் ஒரு நாள் திருடர்கள் புகுந்து 
எல்லாப் பொருள்களையும் அணிகலன்களையும் திரு 
டிக் கொண்டு போய்விட்டனர் . அதனால் , குடும்பம் 
நடத்துவதற்கு இடர்ப்பாடு தோன்றியது . 
காலம் ஒரு புதிய இடர்ப்பாட்டுடன் குடும்பம் நடத் 
திய இவர் , அப்பணியைத் துறந்து மதுரைக்குச் சென் 
றார் . அங்கு இவர் அரசு வங்கியில் ( இம்பீரியல்வங்கி ) 
எழுத்தராகச் சேர்ந்தார் . இவாதம் தந்தையார் 
1909 - ஆம் ஆண்டு காலமானார் . அப்போது மேலதி 
காரி அவ்வங்கியில் காசாளர் வேலைக்கு இவரை 
நியமிப்பதாக அறிவித்திருந்தும் , தம் தநதையின் 
இறுதிச் சடங்குகளைச் செய்வதற்குச் சென்று திரும் 
பியபோது அவவேலையில் வேறொருவரை நியமித்து 
விட்டதாக அவர் அறிவித்தார் . அதனால் , ஓரளவு 


வாகன 


சிறிது 


தம் தொழில் முயற்சியின் ஒரு 

கூறாக , இவர் 
சில வாகனங்களையும் , எந்திர உறுப்புகளையும் 
மேனாடுகளிருலிந்து தருவித்து விற்பனை செய்யலா 
னார் . பிறகு மதுரையில் , 

‘ செனரல 

மோட்டாாசு 
நிறுவனத்தின் வாகனங்கள் , 

உறுப்புகள் 
ஆகியவற்றிற்கு முகவராக உரிமை பெற்றார் . இது 

ந்த நிறுவனத்தின் வரலாற்றில் ஒரு புது திருப்ப 
மாக அமைந்தது . 

இவருக்கு ஐந்து புதல்வர்களும் , மூன்று புதல்வி 
யரும் பிறந்தனர் புதல்வர்கள் அனைவரும் தம் தந் 
தையார் வழியில் தொழில் முனைவர்களாகி , அந்நிறு 
வனத்தின் பெயரைப் போற்றிச் சிறப்பாகப் பணி 
செய்து வருகின்றனர் . பேரன்மார்களும் அவ்வாறே . 
இவர் 1947 - இல் அமெரிக்கா சென்றார் . அங்கு 
வேளாண்மைத் துறையில் தாம் கண்ட புதுமைகளைத் 
தம் ஏர்வாடிப் பண்ணையில் புகுத்தினார் . ஆர் . கி . 


சுந்தரம் பிள்ளை , பெ . 


231 


சுந்தர முதலியார் , முத்து . 


திரு 


சுந்தரம்பிள்ளை , பெ . , ( கி.பி. 1855-1897 ) , 
துணிவணிகர் பெருமாள் பிள்ளைக்கும் மாடத்தி அம் 
மையாருக்கும் 5.4.1855 - இல் ஆலப்புழையில் பிறந் 
தார் . இவர் வேளாள மரபினர் . பள்ளிக்கல்வி பிறந்த 
ஊரில் முடிந்தது ; கல்லூரிக் கல்வி திருவனந்தபுரம் 
அரசர் கல்லூரியில் தொடர்ந்தது . பி.ஏ. , தேர்வில் 
கி.பி. 1876 - இல் முதல் மாணவராகத் தேர்ந்தார் . 
அக்கல்லூரியிலேயே தத்துவ விரிவுரையாளராகப் 
பணியாற்றினார் . ஓராண்டுப் பணிக்குப்பின் 
நெல்வேலியிலுள்ள ஆங்கிலத் தமிழ்ப் 

பள்ளியின 
( Anglo Vernacular School ) தலைமையாசிரியரானார் . 
அப்பள்ளி கி.பி. 1878 - இல் இந்து கல்லூரியாக உயர்ந்த 
போது அதன் முதன் முதல்வராய ஓராண்டு பணி 
புரிந்தார் . திருநெல்வேலியில் பணியேற்ற போது சிவ 
காமி என்ற பெண்ணை மணந்தார் . 

கோடகநல 
லூர் சுந்தர சுவாமிகளைச் சந்தித்தார் . வேதாந்த 
விளக்கங்களைக் கேட்டறிந்து மாணாக்கரானார் . 
மனோன்மணீயம் 

எனும் நாடகத்தை எழுதத் 
தொடங்கினார் . 


பத்தியின் விளைவால் இவர் திருவனந்தபுரத்தில் 
கட்டிய வீட்டின் பெயர் அமைந்தது அன்று நியமிக் 
கப்பெற்ற கல்லூரிப் பேராசிரியர்களுள நாலவரே இந் 
தியர்கள் . அவருள் சுந்தரம்பிள்ளையும் ஒருவர் . அவ 
ருடைய அறிவாற்றலைக் கண்டு வியந்து ஆங்கிலேயப் 
பேராசிரியர் ஆர்.வி. ஓய்வு பெற்றபோது இவரைத் 
தம்மிடத்தில் பேராசிரியராக நியமிக்கும்படி 
சுக்குப் பரிந்துரை செய்தார் . அது முதல் பேராசிரி 
யர் சுந்தரம்பிள்ளையானார் . பல்கலைக் கழகப் 
பேராசிரியர் யாவரும் ஆங்கிலேயராயிருந்த 

காலத் 
தில் ஆங்கிலேயர் ஒருவரின பரிந்துரை யால் தத்துவப் 
பேராசிரியராக நியமனம் பெற்ற தமிழாபேராசிரியர் 
சுந்தரம்பிள்ளையேயாவார் . செனனைப் பலகலைக் 
கழகத் தேர்வுகளான ஆங்கிலம் , தமிழ் , தத்துவம் , 
வரலாறு ஆகிய 

தாள் மதிப்பீட்டுக் குழுத் தலை 
வராகவும் 

பணியாற்றியுள்ளார் . திருவனநதபுரம 
மகராசாவிற்கும் ஆசிரியராகத் திகழ்ந்தார் . 


|| 


மன்னர் 

விசாகத் திருநாள் கி.பி. 1882 - இல 
வரை அரசின் வருவாய்த் துறை ஆணையராக்கி 
னார் . கி.பி. 1884 - இல் திருவனந்த புரத்தில் சைவப் 
பிரகாச சபையை நிறுவினார் . அரசுப் பணியிலிருந்து 
நீங்கி 

மீண்டும் அரசர் கல்லூரிப் பேராசிரியராகி 
அதன் பின் அக்கல்லூரி முதல்வரானார் . 


H 


| 


பெ . சுந்தரம்பிளளை 


வர்தம் நூற்றொகை விளக்கம கி.பி. 1888 - இல் 
வெளியாயிற்று . மறு ஆண்டு சிவகாமி சரிதை யை 
எழுதி வெளியிட்டார் . இங்கிலாந்து வரலாற்றுக் 
கழகத்தின் உறுப்பினர் ( F.R.H.S. ) ஆனார் . இவா 
கி.பி. 1891 - இல் தம் நாடகத் தமிழ்ப் படைப்பான 
மனோன்மணீயத்தைத் தாமே 

வெளியிட்டார் . 
சென்னைப் பல்கலைக் 

கழகத்தின உறுப்பினர் 
( Fellow of Madras University ) ஆகவும் , தொல 
பொருள் ஆய்வு வல்லாராதலின் இங்கிலாந்திலுள்ள 
ஆசியக் கழகத்தின் உறுப்பினர் ( M.R.A.S. ) ஆகவும் 
தெரிவு செய்யப்பட்டார் . திருவாங்கூரின் பழைய 
மன்னர்கள் QUT QUITO ( Some Early Sovereigns of 
Travancore ) 

நூலை கி.பி. 

1894 - லும் 
திருஞானசம்பந்தர் கால ஆராய்ச்சி பற்றிய ஆங்கில 
நூலை 

கி பி . 1985 - இலும் வெளியிட்டார் . 
லாந்து அரசு வரது தென் இந்திய வரலாற்றுப் 
புலமையைப் பாராட்டி இராவ் பகதூர் எனும் 
பட்டத்தை கி.பி - 1896 - இல் வழங்கியது . இவர்தம் 
42 - ஆம் வயதிலேயே ( 26.4.1897 ) காலமானர் . 

பி.தெ. 


என்ற 


மீண்டும் திருவனந்தபுரம் சென்றார் . அரசர் கலலூ 
ரியில் தத்துவப் பேராசிரியராய் விளங்கினார் . கி.பி. 
1880 - இல் தத்துவத்தில் எம்.ஏ. , பட்டம் பெற்றார் . 
சுவாமி 

விவேகானந்தர் திருவனந்தபுரத்திற்கு 
வந்தபோது 

அவருடன் தத்துவக் கருத்துகளைப் 
பகிர்ந்து கொண்டார் . திருநெல்வேலி கோடகநல் 
லூர் சுந்தர சுவாமிகளின் தொடாபால் சுந்தரம் 
பிள்ளையும் அவர்தம் மனைவி சிவகாமி அம்மையும் 
சந்நியாசிகளை வரவேற்று உபசரிக்கும் பண்பில் 
சிறந்து விளங்கினர் . சிவகாமி அம்மையாரின் ஆர் . 
வி . புர வீட்டில் நாராயண குரு சென்று தங்கியிருந் 
தார் என்பர் . சுந்தரம்பிள்ளையின் ஆனமிகப் பற்றே 
இதற்குக் காரணம் . பேராசிரியர் ஆர்.வி. ( Harvey ) 
என்பவர் இவருக்குத் தத்துவம் கற்பித்தார் . அக்குரு 


இங்கி 


சுந்தர முதலியார் , முத்து , ( கி . பி . 1873 
1941 ) : இவர் 

தொண்டை நாட்டில் ஆரணிக்கு 


232 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 


தாண்டு நெறியால் 


இவர்தம் 


தோழமை நெறி 


வளர்ந்தது . 


ஆரணி 


அருகிலுள்ள காமக்கூரில முத்து சசாமி முதலியாருக் 
கும் இரத்தினம்மாளுக்கும் மகனாக கி . பி . 1873 - ஆம் 
ஆண்டில் பிறந்தார் . தொடக்க நிலையில் சிறிதளவே 
கல்வி கற்றிருந்த இவர் தொடக்கப்பள்ளி ஆசிரிய 
ராகப் பணிபுரிந்தார் . அப்போது கல்வியிற் சிறந்த 

கந்தசாமி உடையார் , செல்லக்குட்டி 
ஆச்சாரியார் , காமக்கூர் வட்டக் கோட்டாட்சித் 
தலைவர் சுந்தரராமையர் முதலியோரிடம் கல்வி 
கற்றுச் சிறந்த புலமையாளரானார் . முத்தமிழ்த் 
திறம் பெற்றிருந்த இவர் , இலக்கிய இலக்கணப் 
பயிறசியும் , சைவ சித்தாந்தப் புலமையும சோதிட 
அறிவும் பெற்றிந்தார் . 

ஒழுக்கத்தில சிறந்து 
விளங்கிய இப்புலவர் தம்மை நாடி விரும்பித் தமிழ 
கற்கவந்தோருக்கெல்லாம் சிறப்பாகக கற்பித்துப் 
புலவர்களாக்கினார் . 


சைவ 


இவர் திருநாவலூரில் தோன்றியவர் ; ஆதிசைவ 
மரபினா . சடையனார் , இசைஞானியார் எனும் 
இருமுது குரவர்க்கும் நன் மகவாகத் தோன்றியவா . 
முற்பிறவியில கயிலையில் மாதர் மேல் மனம் போக் 
கியமையால் மறுபிறவியாகிய இப்பிறவியில் மையல் 
மானுடப் பிறவி பெறவும் அதனால ஐயர் ( சிவ பெரு 
மான் தடுத்தாட்கொள்ளப்பெறவுமானபேறுபெற்றார் . 
முற்பிறவியில் மனம் நேர்ந்த கமலினியாரும் அனிந் 
திதையாரும் மறுபிறவியில பரவையாரும் சங்கிலியா 
ருமாய்த் தோனறச் சுந்தரர் அவர்களை 

மணம் 
நேர்ந்தார் . பான்மை விதி கடைக் கூட்ட இவவாறு 
இவர் இரு மணத்தைச் செய்தனரேனும் யோக 
நெறியை உணர்த்த வந்த பெரியவராகவே 
வாழ்ந்தார் . தலைவா 

வேணடிக் 

கொள 
வேன் தவநெறியே , நாடுவன் நாடுவன நாபிக்கு 
மேலே ஓர் நால்விரல் , ஊனை உயிர் வெருட்டி 
ஒள்ளியானை நினைத்திருந்தேன் என வரும் வாக் 
குகள இவ்வுணமையை 

விளக்கும் . கோட்புலியார் 
அளித்த மகளிரை மகண்மையாகக் கொண்டு ஏற்ற 
தும் நினைவு கூர்தற்குரியதாகும் . 


உனை 


நாட்டுப்பற்று மிக்க இவர் காந்தியடிகள் மீது 
மிகுந்த பற்றுக் கொண்டிருந்தார் . 

அதனால் 
மகாத்மா காந்தி சதகம் எனனும் நூலை இயற்றி 
னார் . தமிழில் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்த இவா 
தொல்காப்பியத்தில் கூறப்படாத இலக்கணங்களை 
யெல்லாம் தொகுத்து , இலக்கணக் கோவை எனனும் 
நூலை இயற்றியுள்ளார் . மேலும் கம்பராமாயணத 
தில நீதிச் செய்யுட்களாக அமைந்துள்ளவற்றைத 
தொகுத்துக கம்பராமாயண நீதிக்கவித் திரட்டு என 
னும் பெயரில் நூலொன்று வெளியிட்டார் . இவரது 
தமிழப் புலமையைப் பாராட்டித திரு.வி. கலியாண 
சுந்தர முதலியார் தலைமையில் 16.6.38 - இல இவருக்கு 
மாப்பேராசிரியா பட்டமும் , பணமுடிப்பாக உரூ . 
500 / -உம் கொடுக்கப்பட்டன . பெரும்புலவாகள பல 
ராலும் பாராட்டப்பெற்ற இவர் 1941 - ல 

1941 - ல கால 
மானார் . 

வீ.சே. 


சுந்தரர் பொன்னுக்குப் 

பாடினார் எனக் 
கூறுவதுண்டு . எனினும் அப்பொன்னெல்லாம் புகழ 
தக்க மெய்யடியார்க்கே 

பயனுற்றது என்பதும் , 
அதற்காகவே இவர் இறைவனிடம் வேண்டிப் பெற் 
றனர் என்பதும் இவர் தம் வரலாற்றால் அறியத் 
தகுவனவாகும் . 


றால் 


சுந்தரமூர்த்திசுவாமிகள் : சங்க காலத்தை 
அடுத்து வந்த களப்பிரர் காலத்தில் சமயம் , மொழி , 
கலை , 

பணபாடு முதலியவற்றில இருட்சிபெற்ற 
தமிழகம் மீண்டும் ஒளி பெற்று 

எழுந்தது என 
அதற்கு ஒரு மருங்கு சைவப் பேரருளாளர் 
களும் , பிறிதொரு மருங்கு வைணவப் பேரருளாளர் 
களும் காரணம் ஆவர் எனபது வரலாறு 

கண்ட 
உணமையாகும் . இப்பேரருளாளாகளுள அப்பரும் , 
சம்பந்தரும் பொறுத்தும் , ஒறுத்தும் சைவ சமயத்தை 
வளர்த்தருளிய பெருமையுடையவராவா . பல்லவ 
ராலும் , பாண்டியராலும் ஒளி குறைந்திருந்த சைவ 
சமயத்தை மீண்டும் ஒளிமிகச் செய்த பெருமை 
இவர்களுக்கு உண்டு . இவ்விருவரை அடுத்துத் 
தோன்றியவர் சுந்தரர் ஆதலின் இவருக்குப் பகை 
களையும் பொறுப்பு நேரவில்லை . முன் இருவரின 


இறைவன் தாமே நம்மைத் தோழனாகத் தந்த 
னம் எனக் கூறியருளும் அளவிற்கு இவர் பெருமை 
உயர்ந்து விளங்கிற்று . அநநெறியில் இவர் இறைவ 
னோடு ஊடியும் , கூடியும் கூறிய கருத்துகள் 
இவர லாதிலையோ 

பிரானார் , மகத்தில் புக்க 
தோர் சனியெனக் கானாய் 

உழையுடையான் 
உள் இருந்து உளோம் போகீர் - எனறானே , 


மற்றைக் கணதான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து 
போதிரே இடுகு நுண்ணிடை மங்கை தன்னொடும் 
எற்றுககு இங்கிருநதீர் - எம்பிரானீரே என்பன 
வாகிய 

வாக்குகள இறைவன்பால் இவர் கொண்ட 
ஊடற் குறிப்பை வெளிப்படுத்துவனவாம் 
இல்லை 

எம்பெருமான் இவை அட்டித்தரப் 
பணியே , கரைக்கால முதலையைப் பிள்ளை தரச் 
சொல்லு 

காலனையே என வருவனவும் , இறைவ 
னைப் பரவைபால் தூது விடுத்ததுவும் , தோழமை 
யின ஆழத்தை விளக்குவனவாகும் . 


ஆள 


233 


சுந்தராம்பாள் , கே.பி. 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 


சுந்தராம்பாள் , கே.பி .: தமிழகத்துப் பெண 
கலைஞர்களுள் குறிப்பிடத்தக்கவராக விளங்கிய இவர் 
கொடுமுடி என்னும் ஊரில் 1908 - ஆம் ஆண்டில் பிறந் 
தார் . கொடுமுடி என்னும் பிறந்த ஊர் , பாலம்பிகை 
என்னும் தாயின் பெயர் ஆகியவற்றின் ஆங்கில முதல் 
எழுத்துகளைத் ( K.B. ) தம் பெயருக்கு முன்னால் 
அமைத்துக் கொணடார் . 


தோழமை என்பது தம் துயரம் துடைக்க 
வேண்டுவது மட்டுமன்று . தம் 

தோழனுக்குற்ற 
துயரத்திலும் பங்கு கொள்வதாகும் . 

இதனை 
நுண்மையாக உணர்த்த வந்த பதிகம் திருக்கோடிக் 
குழகரை நோக்கிக் கூறிய பதிகமாகும் . 

இறைவன் தம்மைத் தோழமையாகத் தந்தருளிய 
தோடு அமையாது சேரமான் பெருமாள் நாயனா 
ரிடத்தும் , தோழமை கொள்ளுமாறு கூட்டுவித்தார் . 
இதனால் தமிழ் நாட்டு மூவேந்தர்களும் தம் குறிப்பின் 
வழி நிற்கப் பாண்டி நாட்டுத் திருப்பதிகளில் வழிபாடு 
செய்யும் பாங்கு பெற்றார் சுந்தரர் . முடியால் 
காண்ட மூவேந்தர் முன்னே , மொழிந்து ஆறுமோர் 
நான்கும் ஓர் ஒன்றினையும் என வரும் திருப்பரங் 
குன்றப் பதிகம் இக்குறிப்பினை விளக்கும் . 


பகைமை 


நாயனார் . 


தத்தம் சீரிய கொள்கைகளால் இவரிடம் 
கொண்டோர் 

இருவர் . ஒருவர் விறல் 
மிண்டர் ; மற்றொருவர் ஏயர்கோன் கலிக்காம 

இவ்விருவருள் முன்னவர்தம் பகைமை 
யால் 

திருத்தொண்டத் தொகை உருவாயிற்று 
பின்னவரின் பகைமையால் இறைவன் சுந்தரரிடத்துக் 
கொண்ட தோழமையின் ஆழம் விளங்குவதாயிற்று 
அவினாசியில் அந்தணச் சிறுவனை முதலை வாயி 
னின்று மீட்டுக் கொடுத்தமையால் இவர் சமுதாயத் 
திற்கு 

ஆற்றிய அரும் தொண்டின் திறம் இனிது 
விளங்கும் . 


கே.பி. சுந்தராம்பாள் 


சென்று 


இதுவன்றி இவர் திருத்தொண்டத் தொகை 
அருளியது , இவ்வுலகிற்கு ஒப்பற்றதொரு அருள் நெறிக் 
காப்பியந் தோன்றற்குரிய கருவை , அருந் தொண்டின் 
வரலாற்றை வழங்கியதொரு அருட் கொடையாகும் . 


இவர்தம் இளம்வயதில் ஏழ்மை காரணமாகப் 
புகைவண்டியில் 

அதில் பயணம் செய் 
வோரிடம் பாடிப் பொருள் பெற்று வாழ்ந்தார் . ஒரு 
நாள் புகை வண்டி அதிகாரியாக விளங்கிய கலை 
வுணர்வு மிக்க எப்.சி.நடேச ஐயர் சிறுமியாக இருந்த 
சுந்தராம்பாளை அவரது இசை இனிமை உணர்ந்து 
சிறுவர் நாடக 

அமைப்பில சேர்த்துவிட்டார் . 
சுந்தராம்பாள் தொடக்க நிலையில் தஞ்சாவூர் 
நடேசப்பிள்ளை என்பவரிடம் வள்ளித்திருமணம் என் 
னும் நாடகம் பயின்றார் . 


பெருமிழலைக் குறும்பர் இவர் தம் திருப் 
பெயரையே நாளும் நவின்ற நலத்தால் அட்டமாசித்தி 
கைவரப் பெற்றுப் பின்னர் கயிலைப் பொருப்பர் 
கழல் அடையும் பேற்றினையும் பெற்றார் . வேந்தரை 
யும் விருந்தெதிர் கொள்ளும் செல்வ நலனும் , பெரிய 
புராணத்தின காப்பியத் தலைவனாகும் கவின் சிறப் 
பும் இவருக்கு இருந்தமை இவருக்கு அமைந்ததொரு 
ஒப்பற்ற சிறப்பாகும் . 

உலகியல் பற்று நீங்க இறைவன்பால் இவர் 
வேண்டவும் , இறைவன் யானையை அனுப்பி அதன் 
வழித் தன்பால் அழைத்துக்கொண்டான் . திருக்கயி 
லையில் இந்திரன் மால்பிரமன் எழிலார்மிகு தேவர் 
எல்லாம் வந்தெதிர் கொள்ளவும் , மந்திர மாமுனிவன் 
இவன் யார் ? எனப் பெருமான் நம் தமர் ஊரான் 
என்று அருளவும் கிடைத்தபேறு இவருக்குக் கிடைத்த 
பெறற்கரிய பேறாகும் . 


சிறப்பு நாடகங்களில் நடிப்பதற்காக இலங்கை 
சென்றிருந்த போது செங்கோட்டை எசு.சி கிட்டப்பா 
என்ற நாடகப் பாடகரை நேசித்துக் காதலமணம் 
புரிந்துகொணடார் . ஆண் வேடமிட்டுச் சுந்தராம் 
பாளும் , பெண் வேடமிட்டுக் கிட்டப்பாவும் வள்ளி 
திருமணம் எனனும் நாடகத்தில் நடிப்பார்கள் . இரு 
வருக்கும் உள்ள தொடர்பை உணர்ந்த மக்கள் 
அவர்கள் பேசும் வசனங்களைச் சிறப்பாகக் கவனித்துக் 
கேட்டின் புறுவர். நாடகத்தின் மூலம் புகழ்பெற்றிருந்த 
இவர் நடித்த நந்தனார் என்னும் திரைப்படம் 
இவரது வாழ்வின் 

வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்தது 
எனலாம் . 


கு.சு. 


சுப்பராய ஐயர் , செந்நெற்குடி 


234 


சுப்பராயச் செட்டியார் .. 


1 


இவர் , கிட்டப்பாவின் அண்ணனிடம் முறைப்படி 
இசை பயின்றார் . தம் இசை ஆர்வத்தால் நுட்பம் 
மிக்க இசைக்கலையை எளிதில் உணர்ந்துகொண் 
டார் . இவரது மணவாழ்க்கை ஐந்தாண்டுக் காலமே 
நீடித்தது . இவர்கணவர் கிட்டப்பா சிறுவயதிலேயே 
மரணமடைந்தார் . கணவன் இறப்பிற்குப் பின்னர் 
துறவிபோலும் நிலையில் தம் வாழ்க்கையை அமைத் 
துக் கொண்டார் . தேசிய உணர்வு பெற்று விளங்கிய 
சுந்தராம்பாள் தேசிய விடுதலை வீரர் திரு . சத்திய 
மூர்த்தியிடம் பற்றுடையவராக விளங்கினார் . அவர் 
பேசும் கூட்டங்களில் தேசிய பாடல்களைப் பாடி 
மக்களுக்கு மகிழ்ச்சியையும் எழுச்சியையும் ஊட்டினார் . 
இவருடைய பாடல்கள் பல இசைத்தட்டாக வெளி 
வந்தன . மணிமேகலை என்னும் திரைப்படத்தின் 
மூலமாகத் திரையுலகில் தோன்றிய இவர் , செமினி 
வாசன் அவர்களால் தயாரிக்கப்பட்ட ஒளவையார் 
என்னும் திரைப்படத்தின் மூலம் நிலைத்த இடம் 
பெற்றார் . 


சேர்ந்தவர் . அதனால் இவரைச் செந்நெற்குடி 
சுப்பராய ஐயர் என்றே வழங்குவர் . இவர் தம் 
தந்தையார் பெயர் சேசப்ப ஐயர் . இவர் வடமொழி 
யிலும் தமிழ் மொழியிலும் நன்கு தேர்ச்சி பெற்றிருந் 
தார் . இவர் பதினெண்புராணங்களுள் மூன்றாவதாக 
வைத்தெண்ணப்படும் 

விட்டுணு 

புராணத்தைத் 
தமிழில் பாடியுள்ளார் . அந்நூல் கடவுள் வாழ்த் 
தோடு 4446 செய்யுள்களையும் 6 பெரும் பிரிவுகளை 
யும் 126 சிறு பிரிவுகளையும் கொண்டு விளங்கு 
கின்றது . பெரும் பிரிவு அமிசம் என்றும் , சிறு பிரிவு 
அத்தியாயம் என்றும் கூறப்பட்டுள்ளன . 
முழுவதும் திருமாலின் வரலாற்றைக் கூறுவதாக 
அமைந்துள்ளது . 

வீ.சே. 


அந்நூல் 


தம் கணவரின் 

மறைவுக்குப்பிறகு நாடகத் 
தொழிலை விடுத்த இவர் தரமான திரைப்படங்களில் 
தனித்த பாத்திரமேற்று நடித்து வந்தார் . அக்காலத் 
தில் இசை அரங்குகளில் மிக்க ஈடுபாடு கொண்டு 
சைப் பணி புரிந்து வந்தார் . 


சுப்பராயச் செட்டியார் , சோடசாவ 
தானம் கி.பி. 19 - ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த 
தமிழ்ப் புலவர் . இவர் திரிசிரபுரம் வீரராகவச் செட் 
டியாருக்கு மகனாகப் பிறந்தார் . பள்ளிக் கல்வியை 
முடித்த பின்னர்ப் பெரும்புலவர் மீனாட்சி சுந்தரம் 
பிள்ளையின்பால் தமிழ்க் கல்வி கற்றார் . அந்நா 
ளில் அவதானஞ் செய்து கொண்டிருந்த 

சிலர் 
மீனாட்சிசுந்தரம்பிள்ளையிடம் வந்து உங்கள் மாண 
வர்களுள் யாரையேனும் அவதானியாக்க முடி 
யுமா எனக் கேட்டனர் . அப்பொழுது நினைவாற்றல் 
மிகுந்த இவரைத் தேர்ந்து அவதானஞ் செய்யவேண் 
டிய முறைகளையெல்லாம் கற்பித்தார் . இவரும்மிகக் 
குறுகிய காலத்தில் கற்று மிகச் சிறப்பாக 16 அவ 
தானங்கள் செய்யும் தேர்ச்சி பெற்றார் . அதனால 
இவரைச் சோடசாவதானம் சுப்பராயச் செட்டியார் 
என வழங்கினர் . சென்னை நார்மல் பள்ளியில் தமிழா 
சிரியராகப் பணியாற்றிய போதே இராயப்பேட்டை 
அத்துவித வேதாந்த சபையில் வேதாந்த வகுப்பும் 
நடத்தினார் . 


இவருடைய தெளிவான உச்சரிப்பும் , அழுத்த 
மான , உயரிய குரல் வளமும் கேட்பவரை மயங்க 
வைக்கும் . ஐந்தரைக் 

கட்டைச் சுருதியில் பாடும் 
இயல்புடைய இவர் பாடிய சங்கரதாசு சுவாமிகளின் 
ஞானப் பழத்தைப் பிழிந்து என்னும் பாடல் 
எல்லோர் உள்ளத்திலும் இடம் பெற்றுத் திகழ்கிறது . 


இவர் 


வெண்பட்டு உடையும் , தாம்பூலம் நிறைந்த 
செவ்வாயும் , வெண்ணீறு சிறக்கும் நெற்றியும் 
சுந்தராம்பாளின் புறத்தோற்றப் பொலிவாகும் . பல 
நேரம் 

தொடாந்து சையரங்கிற்பாடும் 
தியாகையரின் கீர்த்தனை , தேசிய பாடல் , பகதிப் 
பாடல் ஆகியவற்றை மனம்கசிந்து பாடுவார் . 
சிறந்த பாடற்கலைஞராக விளங்கிய இவரைத் 
தமிழக அரசு மேலவை உறுப்பினராகச் செய்து 
பெருமைப்படுத்தியது . 


இவர் நூல்கள் இயற்றுவதிலும் நூல்களுக்கு 
உரை எழுதுவதிலும் நூல்களைப் பிழையறப் பதிப் 
பிப்பதிலும் சிறந்து விளங்கினார் . விரிஞ்சேகர் சதகம் , 
ஆதிபுரத்தலபுராணம் முதலிய நூல்களை இவர் 
இயற்றியுள்ளார் . பரஞ்சோதி முனிவர் இயற்றிய 
திருவிளையாடற் புராணம் , கம்பராமாயணம் 
அயோத்தியாகாண்டம் , சிவஞான முனிவர் காஞ்சிப் 
புராணம் , புலியூர் வெண்பா ஆகிய நூல்களுக்கு 
இவர் உரை எழுதியுள்ளார் . திருப்போரூர்ச் சுவாமி 
கள் இயற்றிய சந்நிதி முறை , காங்கேயன உரிச்சொல் 
நிகண்டு ஆகிய நூல்களைப் பிழையறப் பதிப்பித்தும் , 
தம் ஆசிரியர் இயற்றிய மாயூரப் புராணம் , 
நாகைக் காரோணப் புராணம் ஆகிய நூல்களை 
அச்சிட்டும் வெளியிட்டுள்ளார் . இவர் பதினோராம் 
திருமுறை அனைத்தையும் ஏட்டுப்பிரதிகள் பலவற் 


சொந்தக்குரலில் பாடி நடித்த கே.பி. சுந்தராம் 
பாள் , 1980 - ஆம் ஆண்டு தம் எழுபத்திரணடாம் 
வயதில் கொடுமுடியில் இயற்கை எய்தினார்.இரா.குரு , 


திரு 


சுப்பராய ஐயர் , செந்நெற்குடி : இவா 
கி.பி. 18 - ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் . பாண்டி 
நாட்டில் உள்ள செந்நெற்குடி என்னும் ஊரைச் 


235 


சுப்பிரதீபக் கவிராயர் 


சுப்பராயன் , பி . 


றைக் கொண்டு ஆய்ந்து திருந்திய முறையில் முதன் 
முதலில் கி.பி. 1869 - இல் வெளியிட்டார் . ஆவார் . 
இவர் காலத்தில் வெளியிட்ட அனைத்து நூல்களின் 
முகப்பிலும் இவர் தம் சிறப்புப் பாயிரம் இடம்பெற் 
றிருக்கும் . நூல் வெளியிட்ட அனைவரும் இவரிடம் 
சாற்றுக்கவி பெறுவதைப் பெரும் பேறாகக் 

கருதி 
னார்கள் . இவருடைய விரிஞ்சேகர் சதக 

நூலைப் 
பாராட்டிப் பெரும்புலவர் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை 
திரிசிரபுரம் சுந்தரம்பிள்ளை , கொட்டையூர்ச் சாமி 
நாததேசிகர் , தியாகராசச்செட்டியார் , திரிசிரபுரம் 
குப்பமுத்துப்பிள்ளை முதலியோர் சிறப்புப்பாயிரம் 
பாடிச சிறப்பித்துள்ளனர் . 

வீ.சே. 


இவர் உலோகமானிய பாலகங்காதர திலகர் 
கோபாலகிருட்டிண கோகலே , காந்தியடிகள் , சக்கர 
வர்த்தி இராசகோபாலாச்சாரியார் ஆகியோருடன் 
நெருங்கிய தொடர்பு கொண்டமையால் இவருக்கு 
அரசியலில் மிக்க ஈடுபாடு ஏற்பட்டது . இவர் உப்புச் 
சத்தியாக்கிரகத்துக்குத் தலைமை தாங்கினார் . 
இந்தியத் தேசிய காங்கிரசில் தம்மை முற்றிலும் 
இணைத்துக் கொண்ட 

இவர் 

இராசாசியை 
முதலமைச்சராகக் கொண்ட சென்னை மாகாணக் 
காங்கிரசு அமைச்சரவையில் ( 1937-1939 ) கல்வி , 
சட்ட அமைச்சராகப் பணியாற்றினார் . பின்னர் 
ஓ.பி. இராமசாமி ரெட்டியாரை 

முதலமைச்சராகக் 
கொண்ட அமைச்சரவையிலும் ( 1947-1943 ) உள் 
துறை , சட்ட அமைச்சராக விளங்கினார் . 


சுப்பராயன் , பி . ( கி.பி. 1889-1962 ) : இவர் 
சேலம் மாவட்டம் , 

திருச்செங்கோடு வட்டம் , 
கவுண்டம்பாளையம் மிட்டாவைச் சேர்ந்த போக்கம் 
பாளையம் என்ற சிற்றூரில் கி.பி. 1889 - இல் பிறந் 
தார் . தந்தை பரமசிவக் கவுண்டர் ; தாயாா பவளாயி 
அம்மாள் . தந்தை 18 மிட்டாக்கள் அடங்கிய குமார 
மங்கலம் சமீன்தாராகத் திகழ்ந்தார் . சுப்பராயனின் 
எட்டாம் வயதில் தந்தை காலமானார் .. 


இந்திய அரசில் நேருவின் தலைமையில் 1959 - இல 
போக்குவரத்து , அஞ்சல துறை 

அமைச்சராகப் 
பொறுப்பேற்றார் . இவர் முயற்சியால் தான் பாரதி 
யார் , திருவள்ளுவர் அஞ்சல் தலைகள் வெளியிடப் 
பெற்றன . 


இவர் இந்தோனேசியாவில் இந்தியத் தூதராக 
வும் ( 1949-1951 ) , மராத்திய மாநில ஆளுநராகவும் 
பதவி வகித்தார் . 


இவர் சென்னை இந்து உயர் நிலைப் பள்ளியில் 
பயின்றார் . பின்னர் இங்கிலாந்து நாட்டில் ஆக்சு 
போர்டு பல்கலைக் கழகத்தில் வாதாம் கல்லூரியில் 
பயின்று சட்டக் கல்வியில் உயர்பட்டம் ( D.C.L. ) 
பெற்றார் . அதனால் சமீன் மக்கள இவரைச் சீமைக 
கவுண்டர் எனக்கூறினர் . இங்கிலாந்தில் பயிலும் 
போது ஆங்கிலேயரை எதிர்த்துப் போராடிய அயர் 
லாந்து விடுதலைப்படையுடன் மறைமுகத் தொடர்பு 
கொண்டதால் இவர் இங்கிலாந்து அரசின் கண 
காணிப்புக்கு ஆளானார் . 


இவருக்கு மட்டைப் பந்தாட்டத்தில் ( Cricket ) 
மிக்க ஈடுபாடு உண்டு . எனவே இவர் 1938 முதல் 
1946 வரை இந்திய மட்டைப் பந்தாட்ட வாரியத்தின் 
( Indian Cricket Board ) தலைவராக விளங்கினார் . 
பொது 

வாழ்வில் பல்லாண்டுகள் உழைத்துத் 
தமிழ் நாட்டுக்கும் பாரதத்துக்கும் பெருமை சேர்த்த 
டாக்டர் சுப்பராயன் 1962 - இல் காலமானார் . 

செ.இரா . 


இவர் இராதாபாய் என்ற அம்மையாரைக் கலப் 
புத் திருமணம் செய்துகொண்டார் . இவர்களுக்கு 
மூன்று ஆண்மக்களும் ஒரு பெண்ணும் பிறந்தனர் . 


தொடக்ககாலததில நீதிக்கட்சியுடன் தம்மை 
இணைத்துக் கொணடார் . அக்கட்சி உறுப்பினராக 
கி.பி. 1925 -இல் சட்டமன்றத்துக்குத் தோநதெடுக்கப 
பட்டார் . பெரும்பான்மைக் கட்சியான சுயராச்சியக் 
கட்சி அமைச்சரவை அமைக்க முன்வாராமற் 
போகவே , சுப்பராயன் நீதிக் கட்சியிலிருந்து விலகிச் 
சென்னைமாகாணத்தின் முதலமைச்சராக 1926 முதல் 
1930 வரை பதவி வகித்தார் . அப்போதுதான் வகுப்பு 
வாரிப் பிரதிநிதித்துவ முறை ( Communal G.O. ) 
காண்டு வரப்பட்டது . அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகம் நிறுவ இவர் தலைமையிலான அரசு அனுமதி 
அளித்தது . 


சுப்பிரதீபக் கவிராயர் என்பவர் சிற்றின்பச் 
செய்யுள் பாடுவதில் வல்ல தமிழ்ப் புலவராவார் . 
இவர் மதுரை மாவட்டத்தைச் சார்ந்த திருமங்கலம் 
வட்டத்தில் கம்மாளர் குலத்தில் பிறந்தவர் என்றும் , 
திருவரங்கத்தில் பிறந்த வைணவர் என்றும் , சிவ 
கங்கை ஆட்சியைச் சார்ந்த பழையனூரையடுத்த 
கொழுனை என்னும் ஊரினர் என்றும் பலவாறு 
கருத்துரைப்பர் . மேலும் , இவர் வீரமாமுனிவருக்கு 
உதவி புரிந்தவர் எனறும் , கிறித்தவ சமயம் தழுவி 
யவர் என்றும் கூறப்படுகிறார் . இப்புலவர் பலப்பட்ட 
டைச் சொக்கநாதப் புலவர் காலத்தவர் என்றும் , 
அவரால் பாடப்பட்ட வண்டுவிடு தூது என்னும் நூல் 
அரங்கேற்றம் நடைபெறும்போது கவிராயர் , சண்பக 
மலரில் வண்டு படியாது எனக் கூறி அவரை மறுத் 
தார் என்றும் இப்புலவர்கள் இருவருக்கும் இறுதிவரை 


1 


சுப்பிரபாதம் 


236 


சுப்பிரமணிய ஐயர் 


பகைமை நிலவியது என்றும் அறிஞர்கள் கூறுகின் 
றார்கள் . இவர் காலம் கி.பி. 18 - ஆம் நூற்றாணடின் 
முற்பகுதி எனபர் . 


என்று 


மணவாள 


ஒருவராதலின் 


இறைவனைப் பாட்டுடைத் 

தலைவனாகக் 
கொண்டு சிற்றிலக்கியங்கள் எழுதப்பட்ட காலத்தே , 
அங்ஙனம் செய்யாது தம்மைப் பேணிப் பாதுகாத்த 
வள்ளல் நாகேந்திர கூளப்ப நாயக்கன் என்பானைத் 
தலைவனாகக் கொண்டு கூளப்ப நாயக்கன் காதல் , 
விறலிவிடு தூது ஆகிய இரு சிற்றிலக்கியங்களையும் 
இயற்றிச் சிறப்புற்றார் . இந்தக் கூளப்ப நாயக்கர் , 
மதுரை மாவட்ட நிலக்கோடை வட்டத்தைச் சேர்ந்த 
பெஞ்சை என்னும் ஊரிலிருந்த பெருநிலக்கிழார் 
ஆவார் . 


இப்படியே , ஆழ்வார் 

பாடலகளில் 

ஈடுபாடு 
கொண்ட திருபிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்ப 
வர் பாடியருளிய சிரீவெங்கடேச சுப்பிரபாதம் 
என்னும் நூலே இப்போது சுப்பிரபாதம் 
வழங்கப்பெறுவதாகும் . இவர் 

மாமுனி 
களின் நன்மாணாக்கர் எண்மருள் 
மாமுனிகள காலமே இவர் காலமாகும் . இவர் வட 
மொழியில் தோத்திரம் , பிரபத்தி , மங்களம் முதலிய 
பல நூல்களை எழுதியுள்ளார் . அவையெல்லாம 
சிரீவாதி பீகராாய சூக்தி மாலிகா என்னும் தலைப் 
பில் 1984 - இல் வெளியிடப் பெற்றுள்ளன . 

அத் 
தொகுப்பில் இந்தச் சுப்பிரபாதத்தையும் காணலாம் . 
‘சிரீவெங்கடேச சுப்ரபாரதம் 1967 - இல் திருமலை 
திருப்பதி தேவத்தானத்தால் வெளியிட்டுள்ளது . 


| 


தன 


| 


இப்புலவர் இவ்விரு நூல்களிலும் வள்ளல் கூளப்ப 
நாயக்கனின வள்ளல் தன்மையையும் , அரும்பெரும 
குணப் பண்புகளின் சிறப்புகளையும் விளக்கமாக 
எடுத்தோதுகிறார் . கலிவெண்பா யாப்பில அமைந் 
துள்ள இவ்விரு நூல்களிலும் சொற்சுவை , பொருட் 
சுவைகளுடன் கூடிய புலவரின் சிறந்த தமிழ் நடை 
யைக் காணமுடிகிறது . 

எதுகை , மோனை , அணிச் 
சிறப்பு ஆகிய செய்யுள் நலங்கள் இவ்விலக்கியங் 
களுக்கு அழகூட்டுகின்றன . 


1 


பல 


வீரமாமுனிவர் இப்புலவரிடத்துத் தமிழ் கற்றார் 
என்பது கூறப்படுகிறது . இவர் பாடியனவாகப் 
பாடல்கள் 

தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற் 
றுளளன . 

இரா.செ. 


சுப்பிரபாதம் : பிரபாதம் என்பது உதயம் , 
எழுச்சி எனனும் பொருளுடைய சொல்லாகும் . சு 
என்பது நல் என்னும் கருத்துடைய அடைமொழி 
யாகும் . எனவே சுப்பிரபாதம் என்னும் தொடருக்கு 
நல் உதயம் , நல் எழுச்சி என்னும் பொருள் கொள்ள 
லாம் என்றாலும் தமிழில் வழங்கும் "திருப்பளளி 
எழுச்சி என்ற தொடரே இதன் பொருள் அனைத்தை 
யும் குறிப்பிடும் தனித் தமிழ்த் தொடராகும் . 


திருவேங்கடவனைத் துயில் எழுப்புதல் பொரு 
ளாகக் கொண்ட இந்நூல் 29 சுலோகங்களைத் 
னுள் கொண்டுள்ளது . முதலிரண்டு சுலோகங்கள் 
திருவேங்கடவனையும் 3 , 4 திருமகளையும் துயில் 
எழுப்புவனவாக அமைந்துள்ளன . 5,6 , சுலோகங்கள 
அத்திரி முதலிய மாமுனிவர்களும் சிவபெருமான 
முதலிய தேவர்களும் வந்து சேவைக்குக் காத்திருத் 
தலைப் பொருளாகக் 

கொண்டன . திருவேங்கட 
முடையானைச சுற்றிக் காலைப் போதில் சூழ்ந்துள்ள 
காற்று , பைங்கிளிகள , நாரதமுனிவர் , வணடினங்கள் 
தயிர்க் குடங்கள் , வண்டுகளின் இன்னோசை , அடி 
யார் திருக்கூட்டம் ஆகியன 7 - ஆம் சுலோகம் முதல் 
14 - ஆம் சுலோகம் வரை முறையே வருணிக்கப்படு 
கின்றன . ஏழுமலைகள் 15 - இல் இடம்பெறுகின்றன . 
16 - இல் எட்டுத் திக்குப் பாலகரும் 17 - இல் ஆதிசேட 
னும் புனைந்துரைக்கப்படுகின்றனர் . 18 - இல் ஒன்பது 
கோள்கள் குறிக்கப்பெறுகின்றன . பின்னர் , 24 சுலோ 
கம் வரை திருமால் எடுத்த பத்து அவதாரங்கள் 
சிறப்பிக்கப் பெறுகின்றன . 25 - இல் திருமஞ்சன நீர் 
கொண்டுவரும் அடியார்களும் , 

26 - இல் 

மங்களா 
சாசனம் செய்யும் சிரீவைணவர்களும் 27 - இல் மங்களப் 
பொருளோடு வந்திருக்கும் 

சனக 

சனந்தனாதி 
முனிவர்களும் இடம் பெறுகின்றனர் . 28 - ஆம் சுலோ 
கம் , துயிலெழுந்து வாயிலில் காத்திருக்கும் பக்தர் 
களுக்குத் திருவேங்கடவன் அருளவேண்டுமென்று 
கேட்டுக்கொள்கின்றது . 29 - ஆம் சுலோகம் இத்திருப் 
பள்ளியெழுச்சியைப் படிப்பவர்களும் நினைப்பவர் 
களும் பரம்பொருள் 

பெறுவர் என்று 
பயன் கூறி அமைகின்றது . 

பொன் . சௌ . 
சுப்பிரமணிய ஐயர் , சதாவதானம் 20 - ஆம் 
நூற்றாணடில வாழ்ந்த தமிழ்ப் புலவர்களுள் ஒருவர் . 
இவர் தஞ்சாவூரில் அந்தணர் குலத்தில் 

பிறந்து 
தமிழ்ப் புலமை மிக்கவராக இருந்தார் . 

அவதானம் 


ஞானம் 


தமிழில் மாணிக்கவாசகர் , தொண்டரடிப் பொடி 
யாழவார் முதலியோர் திருப்பளளியெழுச்சி பாடி 
யுள்ளனர் . இப்பள்ளியெழுச்சிப் பாடல் மரபு தொல் 
காப்பியத்திலிருந்து தொடர்ந்து வளர்ந்து 

உருக் 
கொண்டதாகும் . முதலில் மன்னனை எழுப்பிய மரபு 
சிறிது மாறி வளர்ந்து , பக்தி இயக்கக் காலத்தில 
இறைவனை எழுப்புவதாகக் கற்பித்துப் பாடும் திருப் 
பளளியெழுச்சிப் பாடல்களாக வடிவெடுத்தது . 
பின்னர் இந்திய உரிமைப் போராட்டக் காலத்தில் 
பாரத மாதாதிருப்பள்ளி யெழுச்சியாக விளங்கியது . 


| 


| 


சுப்பிரமணிய ஐயர் , சு . 


237 


சுப்பிரமணிய ஐயர் , வவே . 


அதனால் 


செய்வதில் வல்லவராக விளங்கினார் . அட்டாவதா 
னம் , தசாவதானம் , சோடசாவதானம் முதலியவற் 
றில் படிப்படியாக முன்னேறி நூறு அவதானங்கள் 
செய்வதில் ஆற்றல் பெற்றிருந்தார் . 
இவர் சதாவதானி என்று சிறப்பாக வழங்கப்பெற் 
றார் . தமிழறிவும் ஆர்வமும் மிக்க இவர் தமிழில் பல 
நூல்களை இயற்றியுள்ளார் . தனிப்பாடல்களும் சித்திர 
கவிகளும் இயற்றியுள்ளார் . இவர் பாடிய தனிப் பாடல் 
கள் அனைத்தும் தொகுக்கப் பெற்றுப் பலபாடல் 
திரட்டு என்னும் பெயரில் வெளியிடப்பட்டன . அந் 
நூல்வாயிலாக இவர் காலத்தில் வாழ்ந்த மக்களைப் 
பற்றிய செய்திகள் தெரியவருகின்றன . 


செய்யப்பட்டது . அன்றியும் , கி.பி. 1882 - இல் அரங் 
தேற்றமான இலக்குமிபுரத் தலபுராணம் என்னும் 
நூலும் இவர் இயற்றியதே . இவருக்குப் பொருளுதவி 
புரிந்த பெருமகனார் மருதாந்தபுரம் அழகப்பச 
செட்டியார் ஆவர் . 

பா.மணி . 
சுப்பிரமணிய ஐயர் , வ.வே. தமிழ்நாட்டில் 
தோன்றிய இந்திய விடுதலைப் போராட்ட வீரர் 
களுள் குறிப்பிடத்தகக்வர் . புரட்சியாளராக அரசியல் 
வாழ்வைத் தொடங்கிய இவர் பிற்காலத்தில் காந்திய 
வழியை மேற்கொண்டார் . இவர் ஒரு சிறந்த தமிழ்த் 
தொண்டரும் ஆவார் . 


இவர் காளையார் கோயில் 

புராணம் , இலுப் 
பைக் குடிப்புராணம் , கோட்டூர்ப் புராணம் , உப்பூர்ப் 
புராணம் , மாற்றூர்ப் புராணம் , திருவேடகப் 
புராணம் , திருமகள் புராணம் , இராமாயண வெண்பா,, 
தேவைப்பிள்ளைத் தமிழ் , கோயிலூர்ப் 

பிள்ளைத் 
தமிழ் , கோவை முத்து விநாயகர் 

இரட்டைமணி 
மாலை , மாணிக்கவாசகர் 

நான்மணிமாலை , பருவ 
வருணனைக் கலம்பகம் , நடராச தயாநிதி 
முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் . மேலுமிவர் பல 
நூல்களுக்குச் சிறப்புப்பாயிரம் பாடியுள்ளார் . வீ.சே. 


மாலை 


வ . வே . சுப்பிரமணிய ஐயர் 


அணமையில் 


சுப்பிரமணிய ஐயர் , சு . ( மழவை ) ; இவர் 
கி.பி. 19 - ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தவர் . 
மதுரைக்கு அண்மையில் மழவை என்னும் கிராமத்தில் 
பிறந்தவர் . தந்தையார் சுந்தர ஐயா . இவர் எண 
வகை நினைவாற்றற் கலையில் ( அட்டாவதானம் ) 
சிறப்புற்று விளங்கியவர் ; சிறந்த தமிழ்ப் புலவர் ; 
நல்ல முருக பக்தர் . காரைக்குடிக்கு 
இருக்கும் குன்றக்குடி என்னும் திருத்தலத்தில் அருள் 
புரிந்து வரும் சணமுகநாத சுவாமி மீது பிள்ளைத் 
தமிழ் நூல் ஒன்று இயற்றியுள்ளார் . இவர் இசைப 
புலமையும் நிரம்பப் பெற்றவராதலால் பலவேறு 
கீர்த்தனைகள பாடியுள்ளார் திருவிளையாடற் 
கீர்த்தனை என்னும் நாடகம் இவர்தம் நூல்களுள் 
பெரிதும் பாராட்டத்தக்கதாகும் . மேலும் , சிவன் 
திருமால் ஆகியோர் மீது இவர் பாடியுள்ள தலபுரா 
ணங்கள் கீர்த்தனைகளைக் கொணடவை . செய்யுள் 
இயற்றும் திறம் மிக்க இவர் சோபனம் , ஊஞ்சல் 
பற்றிய பாடல்களும் பாடியுள்ளார் . சரசக் கழிகெடில் 
விருத்தம் , வல்லி தமார சம்வாதம் , ஏசல் , கதவுத் 
திறப்பு , குமார தேவ குஞ்சரி 

குஞசரி சம்வாதம் முதலிய 
வற்றையும் இவர் இயற்றியுள்ளார் . 


இவர் 2.4.1881 - இல் திருச்சி நகரத்திலுள்ள வரக 
னேரியில் வேங்கடேச ஐயருக்கும் காமாட்சி அம்மா 
ளுக்கும் மகனாகப் பிறந்தார் . இவர் கி.பி. 1897 - இல் 
தம்மாமன் மகளான பாக்கியலட்சுமியை மணந்தார் . 
திருச்சியில் சிறிதுகாலம் வழக்கறிஞராகப் பணிபுரிந்த 
இவர் 1906 - இல் இரங்கூன் சென்று அதே தொழிலை 
மேற்கொண்டார் . 

சட்டப் பேரறிஞர் ( Bar - at - law ) பட்டம் பெற 
விரும்பிய வ.வே சு . ஐயர் 1907 - இல் இங்கிலாந்து சென் 
றார் . இலண்டனில் இந்திய விடுதி ( India House ) 
யில் விநாயக தாமோதர சாவர்க்கரைச சந்தித்தார் . 
வன்முறைப் புரட்சியின் மூலம் இந்தியாவை விடுதலை 
பெறச் செய்யும் நோக்கத்துடன் சாவர்க்கர் நடத்தி 
வந்த அபிநவ பாரத சங்கத்துக்கு இவர் துணைத் 
தலைவரானார் . 

இங்கிலாந்தில் வாழ்ந்த காலத்தில் இந்தியருக்கு 
நாட்டுப்பற்றை ஊட்டக் கருதி இவர் 

எழுதிய கரி 
பால்டி சரிதம் அப்போது பாரதியார் புதுவையில் 
நடத்திவந்த இந்தியர் இதழில் தொடாந்து வெளி 
வந்தது . நெப்போலியன் எனனும் நூல் பின்னர் 
வர் புதுவையில் வாழ்ந்த காலத்தில் வெளியிடப் 


இவரது நாடக நூலாகிய திருவிளையாடற் 
கீர்த்தனை மதுரை 

மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மைத் 
திருககோவிலில் கி.பி. 

1852 - இல 

அரங்கேற்றம் 


238 


சுப்பிரமணிய ஐயர் , வை . 


சுப்பிரமணிய ஐயர் , வ.வே. 


பட்டது . மேலும் , இலண்டனில் அவ்வப்போது நடை 
பெற்ற நிகழச்சிகளை இலண்டன் கடிதம் என்னும் 
தலைப்புடன் இந்தியா வில் வெளியிடச் செய்தார் . 


யொட்டித் தமிழகத் தலைவர்களிடையே கருத்து 
வேறுபாடு எழுந்தது . இச்சிக்கலுக்குத் தீர்வு காணக் 
காந்தியடிகள் எடுத்த முயற்சியும் போதிய பயன் 
தரவில்லை . 


வ.வே.சு. ஐயரும் அபிநவ பாரத உறுப்பினர் 
களும் நாட்டை விடுவிக்கப் போர்க்கருவிகளில் பயிற்சி 
தேவையெனக் கருதி அதற்கான முயற்சிகளில் ஈடு 
பட்டனர் . மதன்லால் திங்கரா என்னும் தேசபக்தர் 
1909 - இல் இலண்டனில் ஓர் ஆங்கில அதிகாரியைச் 
சுட்டுக் கொன்றதன் விளைவாக இந்திய விடுதி மீது 
காவல் துறையின் கண்காணிப்பு மிகுந்தது . 


வர் 3.6.1925 அன்று பாபநாசம் அருவிக்கு 
மேலே உள்ள ஆற்றில் சிக்கிய மகள சுபத்திராவைக் 
காக்க ஆற்றில் இறங்கினார் . இருவருமே ஆற்றோட் 
டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு இறந்தனர் . 


இவர் 1910 - இல் சட்டப் பேரறிஞர் படிப்பை முடித்த 
பின்னர் அரச விசுவாசம் தெரிவிக்கவிரும்பாமையால் , 
அப்பட்டத்தை ஏற்காது விடுத்தார் . அதே ஆண்டில் 
இவரைச சிறைப்படுத்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது . 
இவர் தப்பிச் சென்று , சீக்கியராகவும் பார்சிச் செல் 
வராகவும் முசுலிம் பயணியாகவும் வேடம் புனைந்து , 
ஆலந்து , பிரான்சு , 

துருக்கி , 

எகிப்து வழியாகப் 
பம்பாயை அடைந்தார் . பின் கொழும்பு , கடலூர் 
வழியாகப் புதுவை சேர்ந்தார் . இப்பயணத்தில் ஒற்றர் 
களிடமிருந்து 

தப்ப இவர் காட்டிய மதிநுட்பம் 
வியக்கத்தக்கது . 


வ.வே.சு. ஐயர் கம்பராமாயணத்தின் மீது அள 
வற்ற பற்றுக் கொண்டவர் . மாறுவேடங்கள் அணிந்து 
தப்பிச் சென்ற காலங்களிலும் அவரது பெட்டியில் 
கம்பராமாயணம் இருந்தது . இவர் பெல்லாரிச் சிறை 
யிலிருந்த காலத்தில் எழுதிய கம்பராமாயண ஆயவு 
( Kamba Ramayana - A Study ) என்னும் ஆங்கில 
நூலில் இவர் வான்மீகி , ஓமர் ஆகியோருடன் ஒப் 
பிட்டுக் கம்பரின் விஞ்சிய சிறப்பை விளக்கியுள்ளார் . 
- ஒப்பிலக்கிய நோக்கில தமிழிலக்கியம் குறித்து வெளி 
வந்த முதல் நூல் இதுவே என்பர் . இவர் 

எழுதிய 
மங்கையர்க்கரசியின் காதல் முதலிய கதைகள் என் 
னும் நூலே வடிவ அமைதி கொண்ட முதல் தமிழ்ச் 
சிறுகதைத் தொகுப்பாதலின் , இவரைத் தமிழச் சிறு 
கதையின் தந்தை என்று போற்றுவர் . திருக்குறளை 
ஆங்கிலத்தில் 

மொழிபெயர்த்து வெளியிட்டமை 
இவர் ஆற்றிய மற்றொரு சிறப்பான தமிழ்ப்பணி 
யாகும் . இங்கிலாந்திலும் புதுவையிலும் காவல் துறை 
யினரால் விளைந்த இடுக்கணகளைத் தளராது ஏற்ற 
நெஞ்சுறுதியின் காரணமாக வ.வே.சு. ஐயர் வீர 
விளக்கு எனப் போற்றப்படுகிறார் . 


புதுவை 


ந.மெ. 


போக்கு 


புதுவையை அடைந்த ஐயருக்குப் பாரதியார் 
தாம் வசித்த தெருவிலேயே ஒரு வீடு ஏற்பாடு 
செய்து தந்தார் . ஐயரின் மனைவியாரும் 
வந்து சேர்ந்தார் . ஆசுதுரையை 1911 - இல் சுட்டுக் 
கொன்ற வாஞ்சிநாதனுக்கு ஐயரே துப்பாக்கிப் 
பயிறசி அளித்தார் என்பர் . எனினும் , சில ஆண்டு 
களுக்குப் 

பின்னர் இவரது சிந்தனைப் 
மாற்றமடைந்தது . இவர் 1915 - ஆம் ஆண்டிற்குப் 
பின்னர் அகிம்சைக் கொள்கையை ஏற்றுக் காந்தியடி 
களின் தொண்டராக மாறினார் . 

வ.வே.சு. ஐயர் 1920 - இல் சென்னையை 
அடைந்து தேசபக்தன் நாளிதழின ஆசிரியரானார் . 
வேறொருவர் எழுதி இவ்விதழில் 
தலையங்கம் அரசுக்கு எதிரானதெனக் கருதப்பட்ட 
மையால் இவர் ஒன்பது மாதம் சிறைத்தணடனை 
விதிக்கப்பட்டார் . 


வெளிவந்த ஒரு 


சுப்பிரமணிய ஐயர் , வை ., ( பட்டணம் ) . 
இவர் கி.பி. 1845- இல் பிறந்தார் . இவர் தம் முன் 
னோர் தஞ்சையை ஆண்ட சரபோசி மன்னர் 
காலத்தில் அவைக்கள வித்துவான்களாக விளங்கி 
னர் . இவர் தந்தையார் பெயர் வைத்தியநாத ஐயர் . 
பரதக் கலையில் சிறப்புற்று விளங்கியமையால் அவர் 
பரதம் வைத்தியநாத ஐயர் எனவும் பெயர் பெற் 
றார் . சுப்பிரமணிய ஐயர் சோழநாட்டில் பிறந்து 
வளர்ந்தவர் . ஆயினும் . இவர் பல்லாண்டுகள் 
சென்னை நகரில் தங்கியிருந்தமையால் , மக்கள் இவர் 
பெயா தாங்கிய பிறரிடமிருந்து வேறுபடுத்திக் காட்ட 
இவரைப் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் என்று அன் 
புடன் குறிப்பிட்டனர் . தமிழகத்தில் 
( பட்டணங்கள் ) பல இருப்பினும் அக்காலத்தில் பட்ட 
ணம் என்பது சென்னை நகரையே குறிப்பதாயிற்று . 


நகரங்கள் 


சிறுவர்களுக்கு நாட்டுப்பற்றை ஊட்டும் கல்வி 
யைத் தர விரும்பி இவர் 192 ? -இல் சேரன்மாதேவி 
யில் தமிழ்க் 

குருகுலம் என்னும் பள்ளியையும் , 
அதை நிருவகிக்கப் பாரத்துவாச ஆசிரமத்தையும் 
நிறுவினார் . லக்கியப் பணிபுரியப் பால பாரதி 
என்னும் மாத இதழைத் தொடங்கினார் . 

குருகுலத்தில் சாதி அடிப்படையில் மாணவர் 
இருவருக்குத் தனியே உணவு வழங்கப்பட்டமையை 


பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சிறந்த சங்கீத 
வித்துவான் ; தியாகய்யரின் மாணவர் மரபைச் சார்ந் 


சுப்பிரமணியக் கவிராயர் 


239 


சுப்பிரமணிய சாத்திரி , பி.எசு . 


தவர் . இவர் பல ஆண்டுகள் 

கடினமான இசைப் 
பயிற்சி பெற்றார் . இவரது குரல் இசைக்குப் பொருந்த 
வில்லை எனவே , விடாமுயற்சியாலும் , இடைவிடாத 
பயிற்சியாலும் இவர் தமது குரலைப் பண்படுத்திக் 
கொண்டார் . அதன்பின்னர் இசையரங்குகளில் 
பாடும்போது இவரிடம் சிறந்த கம்பீரமான குரல் 
ஏற்பட்டுவிட்டது . இக்குரல் மாற்றம் இவருக்குப் 
பெரும் பாராட்டை ஈட்டித் தந்தது . ஒலிபெருக்கி 
இல்லாமலே மிக்க தூரத்தில் அமர்ந்து பாடினாலும் 
கேட்டு மகிழ முடியும் இசைத்துறையில் 

மேலும் 
உயர்ந்து விளங்க விரும்பிய சுப்பிரமணிய ஐயர் 
தஞ்சையில் வாழ்ந்த 

தியாகய்யரின் நெருங்கிய 
சுற்றத்தாராகிய வேங்கட சுப்பய்யரிடம் கடுமை 
யான பயிற்சியை மேற்கொண்டார் . அதிகாலையில் 
குளிர்ந்த நீர்க்குளத்தில் அமர்ந்து கொண்டு கழுத 
தினை நீரில் பதித்துப் பாடிப் பழகினார் . அதனால் 
இவரது குரல் மிகவும் பண்பட்டுவிட்டது . 


சுப்பிரமணிய சாத்திரி, பி.எசு . , ( கி.பி. 
1890-1978 ) : பின்னங்குடி சுவாமிநாத சுப்பிரமணிய 
சாத்திரியார் முற்றிய வடமொழிப் புலமையும் , 
தமிழ்ப் புலமையும் ஒரு சேரப் பெற்ற பேரறிஞர் 
ஆவார் . இவர் கி.பி. 1890 - ஆம் ஆண்டு பிறந்தார் . 
கணிதத்தில் பி.ஏ. பட்டமும் , ( அக்காலத்தில் கணி 
தப்படிப்பு பி.ஏ. பட்டத்திற்குரியதாகக் கருதப்பட் 
டது ) வடமொழியில் எம்.ஏ. பட்டமும் , தமிழில் 
டாக்டர் பட்டமும் பெற்ற இவர் பிறந்த ஊர் திருச்சி 
மாவட்டத்தில் கொல்லிமலைச் சாரலில் உள்ள பால 
கிருட்டிணம்பட்டி . ஆனால , இவருடைய தந்தைவழிப் 
பாட்டனார் வாழ்ந்த பின்னங்குடியில் இவர் 

குழந் 
தைப் பருவத்தைக் கழித்தார் . 


திருச்சி தேசிய உயர்நிலைப்பள்ளியிலும் , அந்நக 
ரத்திலுள்ள உள்ள தூயசூசையப்பர் கல்லூரியிலும் 
இவர் கல்வி பயின்று பட்டம் பெற்றார் . சென்னைப் 
பல்கலைக் கழகத்தில் இவர் அறிஞர் ( Ph . D )பட்டம் 
பெற்றார் . தமிழிலக்கணக் கோட்பாடுகட்கும் 
மொழி இலக்கியத்தில் காணும் இலக்கணக் கூறுகட் 
கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி ஆய்வு செய்து 
இவர் அறிஞர் பட்டத்தினைப் பெற்றார் . 


வட 


கடினமான கீர்த்தனைகளையும் இவர் எவ்வித 
துன்பமுமின்றிச் செம்பாகமாகப் பாடினார் . அக் 
காலத்தில் சிட்டாப் பாடல்கள் எனப்பட்ட சிறுசிறு 
பாடல்களைத் துணை இராகங்களில் பாடிப் பெரும் 
பான்மையான சுவைஞாகளை மகிழ்வித்தார் . இவரே 
பாடலகள் இயற்றவும் கற்றுக்கொண்டார் . தமிழே 
யன்றித் தெலுங்கு , வடமொழி முதலியவற்றிலும் 
கீரத்தனைகள் இயற்றத் தக்க புலமை கைவரப்பெற் 
றார் . இவர் தம் பாடல்களில் வேங்கடேசுவரர் 
வரதவேங்கடேசர் என்ற முத்திரைகள் பதிந்திருக 
கும் . இவருக்குப் பெரும்புகழையும் தனித்தன்மையை 
யும் கொடுத்தது கதன குதூகலம் என்னும் இராக 
மாகும் . இந்த இராகததை இவர் பாடும் போது 
அதற்குத் தனி மெருகு ஏற்படும் . இச்சங்கீதமேதை 
1902 - இல காலமானார் . 

நா.பா. 


இவர் எழுதிய நூல்கள் 33. அவற்றுள் 25 நூல் 
களே அச்சேறியவை . எட்டு நூல்கள் கையெழுத்து 
வடிவிலேயே இன்னும் உள்ளன . அந்த இருபத்தைந்து 
நூல்களுள சில வருமாறு : 1. தொனி விளக்கு , 2.வால் 
மீகி ராமாயணத் திறனாய்வு , 3. தமிழுக்கும் சமசு 
கிருதத்துக்கும் இடையே உறவு - ஓர் ஆய்வு , 4. சங்க 
நூல்களும் வைதிக 

மார்க்கமும் , 5. தமிழ்மொழி 
நூல் , 6. வடமொழி வரலாறு , 7. வடமொழி நூல் 
வரலாறு , 8. தமிழ் மொழி இலக்கண ஒப்பாய்வு , 
9. குமார சம்பவம் - ஓர் ஆய்வு , 10. திருக்குறள 
உரை விளக்கம் . இவரது தொல்காப்பிய 

ஆங்கில 
மொழி பெயர்ப்பு குறிப்பிடத்தக்கதொரு 

முயற்சி 
யாகும் . 


சுப்பிரமணியக் கவிராயர் கி.பி. 19 - ஆம் 
நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ்ப் புலவர் . இவர் 
தந்தை பெயர் சேற்றூர் இராமசாமிக் கவிராயர் . 
இவர்தம் அண்ணன் அருணாசலக் கவிராயரும் தம்பி 
கந்தசாமிக் கவிராயருமாவர் . திருவாவடுதுறை ஆதீ 
னத்தில் அம்பலவாண தேசிகர் தலைவராக விளங்கிய 
பொழுது இவர் ஆதீனப் புலவராக இருந்தார் . சிறந்த 
நினைவாற்றல் மிக்க இவர் சைவமும் தமிழும் வளர 
அரும்பாடுபட்டார் . இவர் செப்பறைப்பிள்ளைத் 
தமிழ் என்னும் நூலை இயற்றியுள்ளார ; ஞானாமிர் 
தம் என்னும் நூலை அசசில் பதிப்பித்து வெளியிட் 
டார் . சைவப் பற்றுடைய இவர் மதுரைத் தமிழ்ச 
சங்கத்தில் சைவ நூல்களை ஆய்வு செய்துள்ளார் . 

வீ.சே. 


இவர் அண்ணாமலைப் பல்கலைக் கழக ஆளவை 
Senate ) , கல்விக்குழு ( Academic Council ) மற்றும் 
பாடத்திட்டக்குழு உறுப்பினராகவும் , சென்னைப் 
பல்கலைக் கழகப் பாடத் திட்டக்குழு உறுப்பினராக 
வும் பணியாற்றியுள்ளார் . 

திருவையாறு அரசர் கல்லூரி முதல்வராகவும் , 
அண்ணாமலைப் பல்கலைக் கழக வடமொழிப் பேரா 
சிரியராகவும் இவர் பணியாற்றியுள்ளார் . 

மகாமகோபாத்தியாய குப்புசாமி சாத்திரியார் , 
திருச்சி பிசப் ஈபர் கல்லூரி முதல்வர் மறைத்திரு 
ஏ.எப் . கார்டினர் முதலியோர் இவரைப் பெரிதும் 


சுப்பிரமணிய சிவா 


240 


சுப்பிரமணிய சிவா 


போற்றினர் . குப்புசாமி சாத்திரியாரே இவர் அரசர் 
கல்லூரி ( திருவையாறு ) முதல்வராவதற்குப் பெரிதும் 
துணை நின்றவர் . 

அலகாபாது பாரதி பரிட்சத்து , சுப்பிரமணிய சாத் 
திரியாருக்கு மகாமகோபாத்தியாய என்ற பட்டத் 
தினையும் , காஞ்சி சங்கராச் சாரியார் வாணி - திரி 
வேணி - பிரயாகா என்ற பட்டத்தினையும் அளித் 
துப் பாராட்டியமை குறிப்பிடத்தக்கதாகும் . 


நெல்லை மாவட்டத்தை அடைந்த சிவா தூத்துக் 
குடியில் வ.உ. சிதம்பரனாரைச் சந்தித்து அவருக்கு 
நணபரானார் . இருவரும் ஆங்கில ஆட்சியை எதிர்த் 
துப் பல கூட்டங்களில் பேசினர் . விபின் சந்திர பால 
ரின் விடுதலையைக் கொண்டாட இவர்கள் திட்ட 
மிட்டனர் . இவர்களது மேடைப்பேச்சுக்கு அரசு 
தடைவிதித்தது . ருவரும் தடையை மீறினர் . 


இருவர் மீதும் இராசத்துரோகக் குற்றம் சாட் 
டப்பட்டது . சிவாவுக்குப் பத்தாண்டு நாடுகடத்தல் 
தண்டனை தரப்பட்டது . பின்னர் இத்தண்டனை 
ஆறாண்டுக் 

கடுங்காவலாகக் குறைக்கப்பட்டது . 
சிறையில் கம்பளியைப் பதப்படுத்துதல் , கேழ்வரகு 
அரைத்தல் ஆகிய கடும் வேலைகள் தரப்பட்டன . 
சிறை வாழ்வின் விளைவாகத் தொழுநோய் இவரைப் 
பற்றியது . இவர் 1912 - இல விடுதலையானார் . 


சுப்பிரமணியசாத்திரியார் இரண்டாம் வகுப்புமதிப் 
பியல் நீதிபதியாகப் ( Hony . Magistrate ) பணியாற் 
றியது மட்டுமன்றித் தஞ்சை மாவட்டத்தில் 1935 க் 
கும் 1943 க்குமிடையே இருந்த அத்தகைய நீதிபதி 
களுக்குள் சிறந்தவர் என முடிசூட்டுவிழாப் பதக் 
கத்தையும் ( Coronation Medal ) வென்றவர் என்பது 
ஓர் அரிய செய்தியாகும் . இவர் 1978 - ஆம் ஆண்டு 
காலமானார் . இவர் தம் இறுதிக் காலத்தைத் திரு 
வையாற்றிலேயே கழித்தார் . இவருக்கு ஆண்மக்கள் 
நால்வரும் பெண்மக்கள் இருவரும் உள்ளனர் . சி.ச. 

சுப்பிரமணிய சிவா புகழமிக்க விடுதலைப் 
போராட்ட வீரர் . இவர் வத்தலக்குணடில் இராச 
மையருக்கும் நாகம்மாளுக்கும் மகனாக கி.பி. 1884- 
இல் பிறந்தார் . இவர் மதுரையிலும் கோவையிலும் 
கல்வி கற்றார் ; பதினைந்தாம் வயதில் ( கி.பி. 1899 ) 
மீனாட்சி எனபவரை மணந்தார் . இவர் தம் இளமை 
யில் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தார் ; அப்போது 
சிலம்பம் மற்போர் ஆகியவற்றில் பயிற்சி பெற்றார் . 


சிவா 1913 - இல் தம் மனைவியைப் பொறுப்பாசி 
ரியராகக் கொண்டு ஞானபாநு என்னும் மாத இத 
ழைத் தொடங்கி நடத்தினார் . இதில் சிவாவுடன் 
பாரதியார் , சிதம்பரனார் , வ.வே.சு. ஐயர் ஆகியோ 
ரும் எழுதினர் . இவர் தம் மனைவி 1915 - இல் இறந 
தார் . சிறிதுகாலத்தில் ஞானபாநு நின்றுபோயிற்று . 
அதன் பின் சிவா பிரபஞ்ச மித்திரன் வார இதழில் 
சிறிதுகாலம் பணியாற்றினார் . 


திலகரின் தீவிரவாத அரசியலை ஏற்று நடந்த 
சிவா , காந்தியடிகளே திலகரை அடுதது வழிகாட்டத் 
தக்கவர் எனக் கருதினார் . எனவே , அவரது மது 
விலக்கு , கதர் இயக்கம் ஆகியவற்றில் ஈடுபாடு 
காட்டினார் . எனினும் , அகிம்சையே விடுதலைக்கு 
வழி எனபதை இவர் உடன்படவிலலை . 


சிவாவின் கடுமையான பேச்சுகளுக்காக ஆங்கில 
அரசு பலமுறை இவர்மீது வழக்குத் தொடுத்தது . 
தொழுநோயைக் காரணம் காட்டி இவர் புகைவண்டி 
யில் பயணம் செய்யத் தடைவிதிக்கப்பட்டார் . மாட்டு 
வண்டியிலும் , நடந்தும் 

சிவா 

சொற 
பொழிவுகள் ஆற்றினார் . 


சென்று 


சுப்பிரமணிய சிவா 
வங்கப் பிரிவினையை அடுத்து நாட்டில் நிலவிய 
சூழலும , ஆரிய சமாசத்தவரான தாகூர்கான் சந்திர 
வர்மாவின் சொற்பொழிவுகளும் சிவாவின் உளளத் 
தில் நாட்டுப்பற்றுக் கனன்றெழச் செய்தன . ஆங்கில 
ஆட்சியை எதிர்த்துச் செயற்பட்ட இவரைச் சுதேச 
ஆட்சியாளர் திருவாங்கூர் எல்லையை விட்டு வெளி 
யேற்றினர் . 


தருமபுரியை அடுத்த பாப்பாரப்பட்டியில் சிவா 
பாரத ஆச்சிரமம் நிறுவியதோடு , பாரத மாதாவுக் 
குக் கோயில் கட்டச் சித்தரஞ்சன 

தாசரைக் 
கொண்டு அடிக்கல் நாட்டினார் . இக்கோயிலில் 
அனைத்துச் சாதியினரும் கருவறைக்குள் சென்று 
வழிபடலாமென்றும் , அருச்சகர் யாரும் இரார் என் 
றும் , கோயில் நிதியால் தொழிற்சாலைகள் தொடங் 
கப்படும் என்றும் அறிவித்தார் . இக்கோயில் கட்டி 
முடிக்கப்படவில்லை . 


சுப்பிரமணிய தீட்சிதர் 


241 


சுப்பிரமணிய தேசிகர் 


ஆகிய 


சிவா இளமை முதலே துறவு நெறியில் நாட்டம் 
காண்டவர் . திண்டுக்கல் சுப்பையா ஓதானந்தா , 
திருவனந்தபுரம் சதானந்தர் ஆகிய துறவியரின் 
தொடர்பு இந்நாட்டத்தை வளர்த்தது . மணமானவ 
ராயினும் , முதல் வழக்கின் வாக்குமூலத்தில் தம்மை 
ஒரு சந்நியாசி என்றே குறிப்பிட்டுக் கொணடார் . 
சிறை வாழ்விலும் , அலைந்து திரிந்த அரசியல் வாழ் 
விலும் தம்மைப் பின் தொடர்ந்த மனைவியாரின் 
உண்மையனபுக்கு இளகி மிகக் குறுகிய காலம் 
இல்லற வாழ்வில் ஈடுபட்டார் . மனைவியார் இறந்த 
பின் காவியுடை தரித்துச் சுதந்திரானந்தர் என்னும் 
பெயர் பூண்டார் . அதேவேளையில் நாட்டுப்பற்றே 
இவரது சமயமாக விளங்கிற்று . இவர் 1921 - இல 
அளித்த வாக்குமூலம் ஒன்றில் தமது மதம் பாரதீயம் 
என்றும் , அம்மதத்தின் முதன்மைத் தெய்வம் பாரத 
மாதா என்றும் குறிப்பிட்டமை இவ்வுணமையை 
விளக்கும் . ஆவணம் ஒன்றில் தம்மைப் பாரத சாதி 
யினர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் . 


லக்கணத்தைப் புகுத்தினார் . இவர் பிரயோக 
விவேகம் எனனும் நூலினை இயற்றியுள்ளார் . 

அந் 
நூல் கலித்துறையில் 51 பாக்களாலாகி , காரகப் பட 
லம் சமரசப் படலம் , தத்திதப் படலம் , திஙதுப்படலம் 

நானகு படலங்களைக் கொண்டுள்ளது . அந் 
நூலுள் தமிழுக்கே உரிய இலக்கணம் இன்னதென்றும் , 
வடமொழியிலிருந்து தமிழில் வழங்கும இலக்கணம் 
இன்னதென்றும் , இரணடிறகும் பொதுவாக உள்ளன 
இவையென்றும் உரிய சான்றுகளுடன எடுத்துக்காட 
டப்பட்டுள்ளன . இவர் அந்நூலுக்கு உரையும் எழுதி 
யுள்ளார் . அந்நூல மூலமும் உரையும் தெனமொழி , 
வடமொழி ஆகிய இருமொழி இலக்கணங்களையும் 
நன்கு கற்றவர்ககேயன்றி ஏனையோர்க்கும் பயன் 
படும் வகையில் அமைந்துள்ளது . 

வீ.சே. 


தொடக்க காலத் தொழிற்சங்கத் தலைவருள் 
சிவாவும் ஒருவா . தூத்துக்குடி கோரல் 

ஆலை , 
மதுரை ஆர்வி ஆலை , சென்னை மின்னூர்தி ( Tram ) 
ஆகியவற்றின் தொழிலாளர் போராட்டங்களில் 
இவர் கலந்து கொண்டு வழிநடத்தினார் . 


சுப்பிரமணிய தேசிகர் : இவா தென்பாணடி 
நாட்டின்கண , திருக்குற்றாலத்தை அடுத்துள்ள மேல 
கரம் என்னும் ஊரில் கி.பி. 19 - ஆம் நூற்றாண்டில 
திரிகூடராசப்பக் கவிராயா மரபில தோனறினார் . 
இவர்து பிள்ளைத் திருநாமம குற்றால லிங்கா 
என்பது . இவர் , தென்மொழி வடமொழி ஆகிய இரு 
மொழிகளிலும் புலமை வாய்ந்ததோடனறிப் பல 
கலைகளிலும் தேர்ச்சி பெற்றும் விளங்கினார் . நுண 
மாண் நுழைபுலம் மிக்கவர் . துறைசை எனப்படும் 
திருவாவடுதுறை ஆதீனத்தின் பதினைந்தாம் குருமகா 
சந்நிதானமாக விளங்கிய 

திருப்பெருந்திரு அம்பல 
வாணதேசிகரிடம் சிவ தீட்சை பெற்றுத் துறவியாகி , 
அவருக்குப் பின்னர் , பதினாறாம் குருமகா சந்நிதான 
மாக விளங்கினார் . இவர் , மேலகரம் சுப்பிரமணிய 
தேசிகர் என்று வழங்கப்பட்டார் . இவர் , கி.பி. 1868 
முதல் 1888 வரை ஆதீனத்தலைவராக இருந்தார் . 


சிவா பல சிறந்த நூல்களை எழுதியுள்ளார் . 
சச்சிதானந்த சிவம் என்னும் தத்துவ நூலும் , இராம 
கிருட்டிணர் , விவேகானந்தர் , சங்கரர் , இராமானுசர் 
ஆகியோரது வரலாற்று நூல்களும் , நளின சுந்தரி 
எனனும் புதினமும் குறிப்பிடத்தக்கன . இவரது 
மொழிநடையில் வடமொழிக் கலப்பிருந்தபோதிலும் , 
வடமொழியும் ஆங்கிலமும் கலவாத தனித்தமிழில் 
எழுதப்படும் கட்டுரைக்குப் 

பரிசளிப்பதாக 
திட்டத்தை இவர் ஞானபானு வில் வெளியிட்டார் . 
இவ்வகையில் இவரைத் தனித் தமிழியக்க முன் 
னோடி எனலாம் . 


இவர் 


திரிசிரபுரம் , மகாவித்துவான் மீனாட்சி 
சுந்தரம்பிள்ளையைத் தமது ஆதீனத்தின் மகாவித்து 
வானாக அமர்த்திப் பல தமிழ் நூலகளை இயற்றச 
செய்து , தமிழுலகுக்குப் பயன்படச் செய்தார் . ஆதீ 
னத்தில் சிறந்த முனிவராகத் திகழந்த மாதவச் 
சிவஞான சுவாமிகளைத் தம் வழிபடு கடவுளாகக் 
கொணடவர் . அதனால இவர் , சிவஞான சிததியாா 
சுபக்கத்துக்கு , மாதவச் சிவஞான சுவாமிகள் அரு 
ளிச் செய்த பொழிப்புரையைத் தழுவி , சிறந்த பத 
வுரை விளக்கம் ஒன்றை அருளிச் செய்தார் . வித்து 
வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அந்நூலுக்கு ஒரு 
சிறப்புப் பாயிரம இயற்றியுள்ளார் . 


ந மெ . 


பல்லாண்டுகளாகத் தொழுநோயால் துன்புற்ற 
சிவா , தனது 

நோய் முற்றிய நிலையில் 1925 - இல் 
உயிர் நீத்தார் . 

சுப்பிரமணிய தீட்சிதர் , கி.பி. 17 - ஆம் 
நூற்றாணடில் வாழ்ந்த தமிழ்ப் புலவர் . இவர் 
பாண்டி நாட்டிலுள்ள ஆழ்வார் திருநகரி என்னும் 
திருக்குருகூரைச் சேர்ந்தவர். இளமையிலிருந்தே 
தமிழையும் வடமொழியையும் நன்கு கற்றுத் தேர்ந் 
தார் . தென்மொழிக்கும் வடமொழிக்கும் 
இலக்கணங்கள் ஒருவாறு ஒற்றுமையுடையன என்று 
எடுத்துக்காட்டித தமிழ்மொழியில வடமொழியின் 


உளள 


தமிழன்பராகவும் , கிறித்தவ சமயத்தினராகவும் , 
மாவட்ட நீதிபதியாகவும் விளங்கிய மாயூரம் வேத 
நாயகம பிள்ளை சுப்பிரமணிய தேசிகரோடு அளவளா 
மகிழ்வார் . அவர் ஒரு நாள , இவரோடு அளவளாவி 


வா . க . 9 - 16 


சுப்பிரமணிய பாரதியார் , சி . 


242 


சுப்பிரமணிய பாரதியார் , சி 


ஊா திரும்பியபின் , அவருக்குக கடிதம் எழுதும்போது , 
சூர்வந்து வணங்கும் மேன்மைச் சுப்பிரமணியதேவே ! 
நேர்வந்து நும்மைக் கண்டு நேற்று ராத்திரியே மீணடு 
ஊர் வந்து சேர்ந்தேன் . என் உள்ளம் வரவில்லை . 
அதனை இங்கு அனுப்புவாயே ! என்று நயம்படப் 
புகழ்ந்து பாடிப்பாராட்டியுள்ளார் . 


இவா புலவர்களை ஆதரித்தும் , சைவமும் 
தமிழும் தழைத்தினிதோங்கச் செயற்பட்டும் . அறங் 
கள தழைக்கச் செய்தும் மக்கள நல்வாழ்வு வாழத் 
தொண்டு செய்துள்ளார் . இவர் தம் கரத்தால் கோடி 
தடலை எழுதிய பஞ்சாக்கர ஏடு ( Note Book ) இன் 
றும் ஆதீன நூலகத்தில் உள்ளது . 


பிளளை , 


மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் 
இவர் மீது , சுப்பிரமணிய தேசிகர் மாலை என்ற 
நூறு பாடல்கள் கொண்ட கவிதை நூலைப் பாடிக் 
குறிப்புரையும் எழுதியுள்ளார் . 


சி . சுப்பிரமணிய பாரதியார் 


மகனாக 


சுப்பிரமணிய தேசிகர் 2 துறைசை ஆதீனத்து 14 - ஆம் 

மகா சந்நிதானமாக விளங்கியவர் . இவர் , திரு 
வணணெய் நல்லூரில கோயில் கொணடெழுந்தருளி 
யிரு நத மெய்யன் தம்பிரான் என உலகம புகழும் 
மெய்ஞ்ஞானச 

சோதியாகிய மெய்கண்ட தேசிகர் 
மேல் பத்துக் கட்டளைக் கலித்துறைகளைக் கொண்ட 
‘ மெய்கணட தேசிகர் மாலை என்னும் பாமாலை 
யைப் பாடியுள்ளார் . 

வீ.சொ. 
சுப்பிரமணிய பாரதியார் , சி : இவர் கி.பி. 
1882 - ஆம் ஆண்டு திசம்பர் 11 - ஆம் நாள் சின்னச்சாமி 
அய்யயருககும் இலட்சுமி அம்மாளுக்கும் 
இந்நாளைய சிதம்பரனார் மாவட்டத்தில் உள்ள 
எட்டயபுரத்தில் பிறந்தார் . சுப்பிரமணியன் என்பது 
இவரது இயற்பெயர் . ஆனால் , இவர் சுப்பையா 
என்றே அழைக்கப்பட்டார் . திருநெல்வேலி இந்து 
கலாசாலையில் படித்தபோது பளளிப் படிப்பில் 
பற்று இல்லாமல் கவிதை இயற்றுவதிலேயே பெரு 
விருப்புக் கொண்டார் . இவர் ஏழாம் வயதிலேயே 
கவிதை இயற்றும் வல்லமை பெற்றார் . பாரதி 
யார் தமது பதினோராம் வயதில் புலவர் கூடிய , 
சபையில் , கொடுத்த ஈற்றடிகளைக் கொண்டு கவிதை 
களை இயற்றிச் சபையினரை வியப்பிலாழ்த்தினார் . 
இவரது எழுத்து , சொல் , கவிதை இயற்றும் வன்மை 
ஆகியவற்றைக் கண்டு இவருக்குப் பாரதி எனறு 
பட்டஞ் சூட்டி மகிழ்ந்தனர் . 


றார் . காசியில் வடமொழியோடு இந்தியையும் கற்றுப் 
பெரும் புலமை பெற்றார் . அலகாபாதுப் பல்கலைக் 
கழகத்தைச் சேர்ந்த இந்து கல்லூரியிலும் இவரது 
கல்வி தொடர்ந்தது . பின்பு எட்டையபுரத்து மன்னர் 
அழைப்பை ஏற்றுத் தமிழகம் திரும்பினார் . எட்டைய 
புரத்தில் வாழந்த காலத்தில் மன்னரவர்கள் பெரிதும் 
தமிழ்ப் புலமை பெற உதவினார் . மன்னருடன் 
கருத்து வேறுபாடு ஏற்படவே பாரதி எட்டையபுரத் 
திலிருந்து மதுரைக்குத் திரும்பினார் . தம் நண்பர் 
கோபால கிருட்டிண ஐயர் உதவியால் 1904 - ஆம் 
ஆண்டு ஆகசுட்டுத் திங்கள மதுரைச் சேதுபதி உயர் 
நிலைப் பள்ளியில் ஆசிரியப் பணியில் அமர்ந்தார் . 

ஆசிரியப் பணியை அடுத்து இவரது மனம் பத் 
திரிகைகள பக்கம் திரும்பியது . சென்னைச் சுதேசமித்தி 
ரன் நாளிதழில் 1904 - ஆம் 

ஆண்டின் இறுதியில் 
துணை ஆசிரியராகச் சேர்ந்தார் . ஆங்கில நாளேடு 
களில் வெளியாகும் செய்திகளைத் தமிழில் மொழி 
பெயர்த்தார் . சுதேசமித்திரனில் வாழ்க வங்காளம் 
என்ற இவரது பாடல் 1905 - ஆம் ஆண்டு செப்டம் 
பர் திங்கள வெளியானது . இவர் தம் எழுத்துகளில் 
சாதி வேறுபாட்டைக் கடந்த புரட்சிக் கருத்துகள் 
வெளிப்படுத்தப்பட்டன . இவர் 1905 - ஆம் ஆண்டு 
காசியில் நடந்த காங்கிரசு மாநாட்டிலும் , 1906 - ஆம் 
ஆண்டு கல்கத்தாக் காங்கிரசு மாநாட்டிலும் கலந்து 
கொணடார் . கல்கத்தாவில் விவேகானந்தரின் மாணவி 
யான நிவேதிதா தேவியைச் சந்தித்தது . இவரது 
வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது 


பாரதியார் , கி.பி .1897 - இல் செல்லப்ப ஐயரின 
மகள செல்லம்மாளைத் திருமணம் செய்தார் . பெரி 
தும் வறுமையுற்று வாழ்ந்த பாரதியார் தம் அத்தை 
குப்பம்மாளின் அழைப்பின் பேரில் காசிக்குச் சென் 


சுப்பிரமணிய பாரதியார் , சி . 


243 


சுப்பிரமணிய பாரதியாா , சி 


வ வே . சுப்பிரமணிய ஐயரும் புதுவைக்குச் சென்ற 
னர் இந்தியா வாரப்பத்திரிகை புதுவையில் இருந்து 
மீண்டும் வெளிவரத் தொடங்கியது விசயா , கர்ம 
யோகி , பாலபாரதா , சித்திராவளி என்ற பலவேறு 
இதழ்களும் புதுவையிலிருந்து வெளிவந்தன . ஆங்கில 
அரசு அவற்றைத் தடைசெய்ததன் விளைவாக 
1910 - ஆம் ஆணடின இறுதிக்குள இதழகள் எல்லாம் 
வெளிவராமல் நிறுத்தப்பட்டு விட்டன . 


பலனாக 


எனலாம் . அவர் தம் அருள் மொழிகள் இந்திய சமூக 
மறுமலர்ச்சிக்குரிய வழியைப் பாரதிக்குப் புலப்படுத் 
தின . அடிமைச் சங்கிலிகளில் பிணைக்கப்பட்டு அல 
லற்படும் அன்னையின் உருவாக இந்தியாவை மனத் 
தில் எணணும்படி நிவேதிதா பாரதிக்கு 

அருளாசி 
மொழிந்தார் . அதன் 

அரசியலில் தீவிர 
இயககத்தில் இறங்குவதற்குப் பாரதிக்கு ஊக்கம் 
பிறந்தது . அடிமைத தளையை அறுததெறியப் பாடு 
படும் இயக்கத்தினருடன சேர்ந்து கொள்ள வேண 
டும் என்று உறுதி பூண்டார் . தனது சுதேசகீதங்கள , 
சன்மபூமி எனற இரு நூலகளை நிவேதிதா தேவிக 
குப் படையல் செய்தார் . இந்தியா என்ற வார ஏட்டி 
லும் , பாலபாரதா என்ற ஆங்கில வார ஏட்டிலும் 
இவரது பத்திரிகைப் பணி 1906 - இல் மீணடும் 
தொடர்ந்தது . சுதந்திரப் போராட்டத்தில் தீவிர 
வாத இயககததை ஆதரித்து எழுதியும் பேசியும் 
பாடியும் தமது ஆழந்த தேசிய உணாவினை வெளிக 
காட்டினார் . இவா 1907 - ஆம் ஆண்டில் கிருட்டிண 

ஐயரின் உதவியால் தேசபக்திப் பாடலகளின 
தொகுதி ஒனறையும் , 1909 - ஆம் ஆணடில சன்மபூமி 
என்ற தலைப்பில் மற்றொரு தொகுப்பையும் வெளி 
யிட்டாா . 


பாரதியார் புதுவை செலவதற்கு முன்பே ஞான 
ரதம் என்ற வசன கவிதையை எழுதினார் . பினபு 
பாரதி அறுபத்தாறு என்ற நூலும் வெளியிடப்பட 
டது இச்சமயத்தில் அரவிந்தரும் புதுவைக்கு வந்தார் . 
இவரது தொடாபால பாரதிக்குப் புத்தொளியும் 
புத்துணர்ச்சியும் ஏற்பட்டன . அரசு உளவுத் துறை 
யினர் பாரதியை எவ்வாறாயினும் கைது செய்து விட 
வேண்டும் எனத் துடித்தனர் . தொல்லைகளும் வறு 
மையும் சேர்ந்தபோதும் பாரதி தளாவடையாமல் 
கவிதைகள் எழுதி வந்தார் இச்சூழலில் தான பாரதி 
யின் பாஞ்சாலி சபதம் , குயில்பாட்டு , கண்ணன 
பாட்டு போன்ற பல படைப்புகள வெளியாயின. 


சாமி 


பாரதி புதுவையில் வாழ்ந்தபோது கடையத்தில் 
பாரதிக்கு இரண்டாம் புதல்வி பிறந்தாள் . அச்சமயம 
பாரதியார் காளிதாசரின சாகுந்தலத்தில் மனமீடு 
பட்டிருந்ததால் அக்குழந்தைக்குச் சகுந்தலை எனறு 
பெயரிட்டார் . இப்பு தலவி 

பிறந்த ஆறு 

மாதத 
திலேயே பாரதியின் மனைவியும் புதுவை 

வந்து 
சேர்ந்தார் . சகுந்தலைக்காகப் பாடப்பட்டதுதான 
பாப்பாப்பாட்டு எனபர் 


கிடைத்த 


இவர் 1907 - ஆம ஆண்டு நடைபெற்ற சூரத்துக 
காங்கிரசில திலகரது தீவிரவாதக கட்சியை ஆதரித்த 
இளைஞர் கூட்டத்தில் வ . உ சிதம்பரனாருடன 
சேர்ந்தார் . செனனைககுத திரும்பியபின பாரதியா 
ரும் சிதம்பரனாரும் திலகரின கொளகைகளைத் தீவிர 
மாகப் பரப்பினா . ஆங்கில அரசு சிதம்பரனாரைப 
பாளைச சிறையில் அடைத்தபினனும் , திலகருக்கு 
இரட்டை ஆயுள தண்டனை 

பினனும 
தமமுடைய தேசப்பணியைப் பாரதியார் தொடாந்து 
செய்து வந்தார் . கேலிச் சித்திரங்கள் , தேசவுணாவுப் 
பாடலகள , தலையங்கங்கள் , வீரமூட்டும் கட்டுரை 
கள போனறவற்றின மூலமாக இந்தியா இதழில 
பாரதியார் தமது அரசியல் பணியைத தடையினறிச 
செயது வந்தார் . 

தேசிய எழுச்சியூட்டும் பத்திரிகைகளைத் தடை 
செய்யும் சட்டததை ஆங்கில அரசு 

1908 - ஆம 
ஆண்டின் முற்பகுதியில் கொண்டு வந்தது , பத்திரிகை 
களின் உரிமையாளர்களையும் தண்டனைக்கு உள 
ளாக்கியது . இசசூழ்நிலையில் பாரதியார் தமது பத 
திரிகைப் பணியைத் தொடரப் புதுவை சென்றார் . 


பாரதியார் 1920 - இல் மீண்டும் செனனைக்குச 
சென்று சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராகச் சோந் 
தார் சென்னைத் 

திருவல்லிககேணிப் பகுதியில 
வாழ்ந்து வந்த பாரதியார் அப்பகுதியிலுள்ள பாரதத 
சாரதி கோவில் யானையிடத்தில அனபு கொணட 
வராய் விளங்கினார் . பாரதியார் அவ்யானைக்கு , 
செல்கின்ற போதெல்லாம் உணவளிப்பதை வழக்க 
மாகக் கொண்டிருந்தார் . வழக்கம்போல் 

ஒருநாள் 
யானைக்கு உணவு அளிக்கச் 

சென்றபோது அது 
இவரைத் தூக்கி வீசிவிட்டது . அதனால் சற்று தூரத் 
தில் காயமுற்று உணர்விழந்து கிடந்த பாரதியை 
இவர் நண்பர் குவளைக்கண்ணன் தூக்கி 
தெளிவித்துக் காப்பாற்றினார் . காயம் குணமான 
பின்பும் 

வயிற்றுப்போக்குத் தொடர்ந்து ஏற்பட்டு 
1921- ஆம் ஆண்டு செப்டம்பா 10 - ஆம் நாள் இயற்கை 
எய்தினார் . பாரதியாரின் 

இறுதிச் சடங்கு 
செய்வதற்குக் கூட அவரது வீட்டில பொருளில்லை , 
நண்பாகள உதவியால் அது நிறைவேற்றப்பட்டது 


மயககம் 


பாரதியாரின் புதுவை வாழ்வுதான ( 1908-1918 ) 
மிகச் சிறந்த 

படைப்புகளுக்குக் காரணமாகியது . 
பாரதியைத் தொடர்ந்து மிகச்சிறந்த தேசபகதா 
களான மண்டயம் சீனிவாசாச்சாரியாரும் , சுப்பிர 
மணிய சிவாவும் , சிறிதுகாலம் சென்று அரவிந்தரும் , 


வா . க . 9 - 16 அ 


சுப்பிரமணிய பாரதியார் , மழவை . 


244 


சுப்பிரமணிய பிள்ளை , கா . 


{ 


அக்காலத்தில அமரகவி பாரதியாரின் நட்பு இவருக் 
குக் கிடைத்தது . இவர் தம் 16 - ஆம் 

வர்தம் 16 - ஆம் வயதில் தேவ 
குஞ்சரி என்னும் பெண்ணைத் திருமணம் செய்து 
கொண்டார் தம் மாமனார் 

சிவானந்த சாகர 
யோகீசுவரர் தமிழ் நூல்களைக் கற்றவரா தலால 
அவரிடமே இவர் தமிழ் கற்றுப் புலமையாளரானார் . 
அவர் வரகவி எனனும் 

எனனும் பட்டத்தினை இவருக்கு 
அளித்துச் சிறப்பித்தார் . 


செ . 


லுள்ள 


நூல்கள் 


விசயம் , 


பாரதியாரின் படைப்புகள தேசியப் பாடல்கள் , 
ஞானப்பாடலகள் , தோத்திரப் பாடலகள் , 

நீதிப் 
பாடலகள் , சமூகப் பாடலகள் , வசனகவிதை , கணணன் 
பாட்டு , குயில்பாட்டு , பாஞ்சாலி சபதம் , கதைகள் , 
கட்டுரைகள எனப் பலவகைப்படும் . அவற்றில் 
தேசபக்தியும் கடவுள் பக்தியும் சமூகச் சீர்திருத்தக 
கருத்துகளும் நகைச்சுவையும் நிறைந்திருப்பதைக் 
காணலாம் . 

சுப்பிரமணிய பாரதியார் , மழவை , கி.பி. 
19 - ஆம நூற்றாணடில வாழந்த தமிழப புலவா . 
அந்தணர் வகுப்பைச் சோந்த இவா மதுரைககருகி 

மழவாபுரி என்னும் ஊரைச சேர்ந்தவா . 
இவர் தம் தநதையார் பெயர் சொககைய தீட்சிதா 
எனபதாகும் . தமிழிலும வடமொழியிலும் புலமை 
பெற்றிருந்த இவர் , இசையிலும் வலலவராக விளங் 
கினாா . இவா புதுக்கோட்டைக்கருகிலுள்ள இராச 
மாணிகக நலலூரில பல காலம் வாழநதார் . பாடல 
இயற்றும் திறம் பெற்றிருந்த இவா இராமநாதபுரம் , 
சிவகங்கை அரசர்களிடம் சென்று தம திறமையை 
வெளிப்படுத்தினார் . இவா திறமையைப் பாராட்டி 
அமமனனாகள பல்லக்கு முதலிய 

பரிசுகள 
அளித்துச் சிறப்பிததாாகள . இவா திருவிளையாடற 
புராணக கீர்த்தனை என்னும் 

இசை நூலினை 
இயற்றினார் . 

அந்நூல பரஞசோதி முனிவா 
இயற்றிய திருவிளையாடற புராணத்தை அடிப் 
படையாகக் கொண்டு இயற்றப்பட்டதாகும் . கவி 
நயமுடைய அந்நூல பழமொழிச செறிவுடையதாயக 
குறட்பாககள பலவறறை மேறகோளாகக 

கொண்டு 
விளங்குகிறது . அது கி.பி. 1852 - இல் மதுரையில அரங 
கேற்றப்பட்டது . பினனர் 1905 - இல இவர் புதலவா 

அசசிடப்பட்டுள்ளது . மேலுமிவா இலககு 
மித தலபுராணச செய்யுள , கூடல திருவிளையாடல 
யமகவந்தாதி , குன்றை முருகன பிளளைத தமிழ , 
திருவிளையாடல சுந்தரமாலைச் 

சந்தவிருத்தம் , 
திருமெயயம விட்டுணுக கோயில் தல புராணக 
கீர்த்தனை , திருமெய்யம் ஈசுவரன கோயில 
புராணக கீர்ததனை , முததுக்கருப்பாசாரியவர்கள 
மீது தங்கச்சிந்து முதலிய நூலகளை இயற்றியுள்ளார் . 

வீ . சே . 
சுப்பிரமணிய பாரதியார் , வரகவி , 20 
-ஆம நூற்றாண்டில் தமிழ உரை நடைககுப் பாடு 
பட்டவாகளுள ஒருவா . இவர் கி . பி . 

1881 ) - இல 
திருச்சி மாவட்டத்திலுள்ள அலைகரை 

எனனும் 
கிராமத்தில் அய்யாததுரை அயயருக்கு மகனாகப் 
பிறந்தார் . திருச்சி , முசிறி முதலிய ஊர்களிலுள்ள 
உயர் நிலைப் பள்ளிகளில் படித்த இவர் 

இவர் ஆங்கிலத் 
தில் புலமை பெற்று விளங்கினார் . சுதேசமித்திரன 
நாளிதழின் உதவி ஆசிரியராகப் பணியாற்றியுள்ளார் . 


இவர் சடாவல்லவர் , விசய பாசுகரன் , சுந்தர 
வல்லி முதலிய நூலகளை எழுதியுள்ளார் . தமிழ 

மதிக்கப்படாமலும் விற்கப்படாமலும் 
இருந்த அந்தக் காலத்திலேயே இவருடைய நூல்கள 
மிகவும் பாராட்டுப் பெற்றன . இவர் உயர்ந்த ஒழுக் 
கத்தையும் சமயத்தையும் போதிக்க விரும்பி அதற்குக் 
குழந்தைப் பருவ முதலே தொடங்குவது தான் நனறு 
எனக் கருதிக் குழந்தைகளுக்கான பல நூல்களை 
எழுதினார் . அதன விளைவாக 

உருவானவையே 
ஆத்திகமத உபாக்கியானம் , 

மாருதி 
கோதண்ட விசயம , பாலபக்த விசயம் , சிறியவருக்குப் 
பெரிய புராணம் முதலிய நூல்களாம் . அந்நூல் 
கள் அனைத்தும் சிறியவர்களுக்காக எழுதப்பட் 
டாலும் பெரியவர்களும் படித்துப் பயனபெறத்தக் 
கவையாய் 

அமைந்துள்ளன . குழந்தைகளுக்கெனத் 
தனியாகப் பாலவிநோதினி என்ற திங்களிதழைத் 
தொடங்கி நடத்தினார் . வடமொழிப் பாகவதத் 
தைத் தமிழில் மொழிபெயர்தது 1908 - இல வெளி 
யிட்டார் வளளிநாயகி , பரதன , பாதுகா பட்டாபி 
டேகம் முதலிய நாடகங்கள் இயற்றி அவற்றை 
மேடைகளில் நடிக்குமாறு செய்தார் . இவர் திருச்செந் 
தூர் முருகனமீது திருச்செந்திற் பதிகம் எனனும் நூல் 
ஒன்று இயற்றியுள்ளார் . சுயம்பிரகாச விசயம் 
னும் நூலையும் எழுதியுள்ளார் . இவர் 1955 - இல 

வீ.சே 


களால 


என 


காலமானாா . 


தல 


சுப்பிரமணிய பிள்ளை , கா . ( 1888-1945 ) 
திருநெல்வேலியில் சைவ வேளாளர் குலத்தில் காந்தி 
மதி நாதப் பிளளைக்கும் மீனாட்சி அம்மையாருக்கும் 
1888 - ஆம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் நாள் பிறந்தார் . 
இளமை தொட்டே ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் தர 
மாணவராக விளங்கி , ஆங்கிலத்திலும் ( 1913 ) , தமிழி 
லும் ( 1914 ) எம்.ஏ. தேர்வில் முதலவகுப்பில தேறி 
னார் . 1917 - இல் சிறந்த நினைவாற்றலுடைய இவர் , 
எம் எல . பட்ட த தேர்வில் மாநிலத்திலேயே முதல 
வராகத் தேர்ச்சி பெற்றார் . கல்கத்தாப் பலகலைக் 
கழகத்தில் குற்றங்களின 

கொளகை 

முறைகள் 
( Principles of Criminology ) எனும் தலைப்பிலே 
தாகூர் நினைவுச் சட்டப் பேருரையை 1920 - ஆம் ஆண 
டில் சிறப்பாக ஆற்றியதன் காரணமாகத் 

தாகூர் 


சுப்பிரமணிய பிள்ளை , கா 


245 


சுப்பிரமணிய பிள்ளை , கா 


சட்டப் பேராசிரியர் என்ற சிறப்புப் பட்டம் கிடைக் 
கப் பெற்றார் ; மேலும் பதினாயிரம் ரூபாய் பரிசும் 
பெற்றார் இவர் தம் தந்தையார் திருநெல்வேலிச் 
சீமையிலே முதன்முதல் பி ஏ . பட்டம் பெற்றவர் . 
பி ஏ . பிள்ளை என்று பெயர் பெற்றவர் . அவரி 
னுஞ் சிறந்து , இவர் எம்.எல் . பட்டம் 

பெற்றமை 
யால் அப்பகுதி மக்கள் எம் எல் . பிள்ளை 
சிறப்பித்து மகிழ்ந்தனர் தமிழ் இலக்கியவுலகம் 
இவரைக் கா . சு . பிள்ளை என்று சுருக்கப் பெயரால் 
குறித்தது . 


திருக்கோயிலில் அறங்காவலராக அமர்ந்து பல நற்பணி 
களைப் புரிந்துள்ளார் . சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் 
கழகத்தார்திருக்குற்றாலத்தில் நடத்திய சாரற்கால 
மாநாடு , கொங்கு மணடல சமரச சன்மார்க்க சங்க 
மாநாடு முதலிய பல மாநாடுகளுக்குத் 

தலைமை 
தாங்கி அரும்பெறற் கருத்துகளை வழங்கியுள்ளார் . 
தூத்துக்குடி சைவசித்தாந்த சபையின் 
பேரவைகளில் ( 1921 , 1939 ) தலைமை தாங்கிச் 
சிறப்பித்துள்ளார் . 


எனச 


ஆண்டுப் 


பத்தாண்டு இடைவெளிக்குப்பின் 

1940 - ஆம் 
ஆண்டில் அண்ணாமலைப் பல்கலைக் கழகத் 
தமிழ்த்துறைத் தலைவராக மீண்டும் பொறுப் 
பேற்றார் . மூன்றாணடுகள் பணியாற்றிய பின் உடல 
நலக் குறைவின் காரணமாகப் பதவியிலிருந்து விலகித் 
திருநெல்வேலிக்குத் திரும்பினார் . 


கணகளாகப் 


கா , சுப்ரமணிய பிள்ளை 


தமிழையும் சைவத்தையும் இரு 
போற்றி வாழ்ந்த கா.சு. பிளளையவர்களுக்கு 
ஆசிரியப்பணி மிகவும் உகந்ததாயிற்று . தமிழிலக்கிய 
இலக்கணங்களில் அறிஞராகத் திகழ்ந்த இவருக்குச் 
சைவசமய இலக்கியங்களில் பெரிதும் ஈடுபாடு 
உண்டு . வாழ்க்கையில் சைவ சீலங்களைப் பினபற்றிச 
சிறந்த சிவனடியாராக விளங்கினார் ; நாள்தோறும் 
மூன்று வேளையும் சிவனை வழிபட்ட 

பினனரே 
உணவு கொள்வதும் அன்றாடப் பிற கடமைகளைப் 
புரிவதுமாக வாழக்கையை அமைத்துக் கொண்டார் 
எனவே இவரைப் பூசைப்பிள்ளை என்றே நணபர் 
கள் குறிப்பிடலாயினர் . 

இலக்கியங்களில் 
கொணட தோய்வு காரணமாக நேரஙகிடைத்த 
போதெல்லாம் சைவசமய நூல்களை எழுதி வந்தார் . 
சைவ சித்தாந்த சமாசத்தில அமைச்சராகப பணி 
யாற்றிப் பலரின நனமதிப்பைப் பெற்றார் . 


சட்டக் கலலூரியில் இவர் 1919 - ஆம் ஆண்டு முதல 
1927 - ஆம் ஆண்டு வரையில் ஆசிரியராகப் பணியாற்றி 
வந்தார் . அக்காலத்தே சென்னை அரசினா சட்டத் 
துறைத் தலைவராகத் திகழ்ந்த சா.சி. பி . இராமசாமி 
ஐயர் சட்டக் கல்லூரியில் நிலையான பேராசிரியா 
களை அமர்த்துவதன் காரணமாகப் பிற பேர்றி 
வாளர்களின நுண்புலமை சட்டக் கல்லூரி மாணவா 
களுக்குக் கிட்டாமல் போகிறது என்று கருதினாா . 
அதனால் கா . சு , பிள்ளை 1927 - ஆம் ஆண்டில சட் 
டக் கலலூரிப் பேராசிரியர் பதவியிலிருந்து விலகி 
னார் 


சமய 


பல 


சட்டக் கல்வியின் அனுபவம் ஒருபுறமிருக்க , 
இவர் தம் தமிழக்கலவியும் சமயப் பயிற்சியும் வாழ 
வியலில் சிறந்த திருப்பத்தை யுணடாக்கின . சென்னை 
அரசினர் 1922-23- இல அமைத்த கலைச் சொல்லாக் 
கக்குழுவிலும் , பின செனனை மாகாணத் தமிழ்ச 
சங்கம் அமைத்த கலைச் சொல்லாக்கக் கழகத்திலும் 
உறுப்பினராக அமர்ந்து பணி புரிந்துள்ளார் . தமிழ்ப் 
புலமையின உந்துதலினால் , 1929 - ஆம் ஆண்டில் 
அணணாமலைப்பல்கலைக் கழகத் தமிழ்த்துறைத் 
தவலைராகச் சோந்து இரண்டாண்டுகள் பணியாற் 
றினாா . திருநெலவேலி நகராட்சி மன்ற உறுப்பினராக 
1932 முதல 1937 வரை இருந்து நகர் முன்னேற்றத்திற் 
குப் பாடுபட்டார் . அவவாண்டுகளில் நெல்லையப்பர் 


தமிழார்வங் காரணமாக இவா நம காலத்துத் 
தமிழ்ப் பேரறிஞர்களையும் செலவப் பெருமக்களை 
யும் உறுப்பினர்களாகக் 

கொண்டு 

‘ செனனை 
மாகாணத் தமிழ்ச் சங்கம் என்பதனை நிறுவினார் . 
அசசங்கம் தொடர்ந்து தொண்டாற்றி வருகிறது . 
திருநெல்வேலியிலும் ஆங்காங்குப் 

சங்கங்கள 
தோன்றப் பாடுபட்டார் . இவாதம் இல்லத்திலேயே 
மணிவாசகர் மன்றம் என்ற 

ஓர் 

அமைப்பைத 
தொடங்கி , அதன் வாயிலாகத் 

தம் நூல்களை 
வெளிவரச செய்ததுடன் மணிமாலை எனும் மாத 
இதழ ஒன்றையும் நடத்தினார் . இவர் தம் தமிழார் 
வத்திறகும் சமய ஈடுபாட்டிற்கும் 

திருநெலவேலிச 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் பெரிதும் 
துணை நின்றது . திருவாசகம் முழுமைக்கும் இவர் 
தம் அனுபவப் பதிவுடன் முதலாக உரையெழுதித 


246 


சுப்பிரமணிய பிள்ளை , கோ 


சுப்பிரமணிய பிள்ளை , கோ . 


மாகி விட்டது . தமிழ்மொழியினை இவர் இளமையில 
ஆசறக் கற்றதே போனறு ஆங்கில மொழியினையும் 
நன்கு கற்கலானார் 


தந்தார் . எளியவரும் புரிந்து கொள்ளும் வகையில 
தொலகாப்பியப் பொருளதிகாரக் கருத்து என்ற 
அரிய நூலை 

எழுதியுள்ளார் . சிறந்த நினை 
வாற்றல் காரணமாகச் சொற்குற்றமோ பொருட் 
குற்றமோ இன்றிக் 

கட்டுரை வன்மையுடன 
இவர் தம் எழுத்தாற்றலைப் பலலாற்றானும்புலப் 
படுத்தி வநதார் . இவரது நடை . ஆற்றொழுக்காகச் 
செலலும் தெளிவுள்ள செந்தமிழ் 

நடையாகும் 
நடையில் 

வழக்கொழிந்த சொற்களும் 
சொற்றொடர்களும் அருகியே காணப்படும் 


9 


| 


இவர் 


என 


பர் . 


கோ.சுப்பிரமணய பள்ளை , 


|| 


நாடகம் 


கா.சு.பிள்ளை எம்.ஏ. படித்தபோது மதுரைத் 
தமிழ்ச்சங்கத்தார் நடத்திய தமிழ்த் தேர்வில் முதற் 
பரிசு பெற்றார் . சென்னை மாநிலக் கல்லூரியில் தமி 
ழாராய்ச்சிககட்டுரைக்காகப் பவல் மோர்கெட்டு ப் 
பரிசு இவருக்குக் கிடைத்தது . சென்னையில் 

நடை 
பெற்ற ஏழாம் மாநிலத் தமிழ் மாநாட்டில் ( 1940 ) 
இவருக்குப் பல்கலைப் புலவர் என்ற சிறப்புப் 
பட்டம் வழங்கிச் சென்னை மாநிலத் தமிழ்ச் சங்கம் 
பாராட்டியது . இவர் தம் ஜம்பத்தேழாம் வயதில 
1945 - இல காலமானார் . இவரது பெரும் புலமையை 
யும் சிறப்புகளையும் தமிழுலகம் நினைவு கூரும் 
வகையில் திருநெலவேலிப் பெருமக்கள் இவரது 
நினைவுச் சின்னமாகச் சிறப்பான நடுகல் ஒன்றினை 
நாட்டி விழா எடுத்தனர் . 

இலக்கியம் , சமயம் , வரலாறு , கதை , 
முதலிய துறைகளில் தமிழ் உரைநடை நூல்களை 
யும் , சமயம் , சட்டம் ஆகிய தொடர்பில் சில ஆங்கில 
நூல்களையும் எழுதியுள்ளார் . இவர் எழுதிய நூல 
களின எணணிககை 39 . 

அவற்றுள் 

இலககிய 
வரலாறு , தாயுமான சுவாமிகள் வரலாறும் நூலா 
ராய்ச்சியும் , பட்டினத்தடிகள் வரலாறும் 

நூலா 
ராய்ச்சியும் , குமரகுருபரர் அடிகள் வாலாறும் நூலா 
ராய்ச்சியும் , பழந்தமிழர் நாகரிகம் , Metaphysics of 
the Savia Siddhanta , A Short sketch of the Hindu 
Religions , Lectures on the Indian penal Code ஆகி 
யவை குறிப்பிடத்தக்கவை . 

செ . வை . 
சுப்பிரமணிய பிள்ளை , கோ .: திருநெல் 
வேலியில் 1906 - ஆம் ஆண்டு அக்டோபர் 7 - ஆம் நாள் 

வேளாளர் குலத்தில் கோமதி நாயகம் 
பிள்ளைக்கு மைந்தராக இவர் பிறந்தார் . சிறுவயதி 
| லெயே தம் பெற்றோர்களின தூண்டுதலால் தேவா 
ரம் , திருவாசகம் ஆகிய திருமுறைகளைக் கற்றார் . 
திருக்குறளை நாளதோறும் ஒவ்வொன்றாகப் பரி 
மேலழகருரையுடன் படித்து , அதனைத் தந்தையாரி 
டம் மனப்பாடமாக ஒப்புவித்து வந்தமையின் 
இவருக்கு இளமையிலேயே திருக்குறள் நன்கு பாட 


கல்லூரியில் பயிலும்போதே சேக்சுபியர் எழுதிய 
உரோமியோவும் சூலியட்டும் எனும் ஆங்கில நாட 
கத்தில் உரோமியோ வேடம் புனைந்து திறமையுடன் 
நடித்துத் தம் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தினார் . 
ஆங்கிலக் கவிஞன மில்டனின் படைப்புகள் இவரை 
மிகக் கவர்ந்தன . அவற்றை மிக விரும்பிப் படித்து 
நுணகூறுகள் பலவற்றைக் கூறிவந்தமையால் இவரை 
மில்டன் என்றே கல்லூரி நணபர்கள அழைத்து 
மகிழ்ந்தனர் . ஆங்கிலத்தில் கொண்ட ஈடுபாடு 
காரணமாக நாள்தோறும் திருத்தமான ஆங்கிலத்தில் 
பேசிப் பழகியதுடன் ஆங்கில அகராதியினையே மனப் 
பாடம் செய்ய முயன்றார் . நணபர்களுடன பழகும் 
போது , நாள ஒன்றுக்கு ஒரு புதிய ஆங்கிலச் சொலலா 
வது கற்றுக்கொள்ளவிலலையெனின உண்ணுவதும் 
உறங்குவதுங்கூட ஏனோ பிடிககவிலலை என்று கூறிக 
கொண்டே வாழ்ந்தார் . நாளும் முயன்று ஆங்கிலப் 
பேச்சிலும் எழுத்திலும் வல்லுநராகத் திகழ்ந்த 
இவர் தம் காலத்திய மேதைகள் பலராலும் பாராட் 
டப்பெற்றார் . எம் . ஏ . பட்டமும் பி.எல. பட்டமும 
பெற்ற இவர்வழக்குரைஞராகப் பதிவு செய்துகொண்டு 
அத்தொழிலில் ஈடுபட்டார் . ஆனால் , அத்தொழில 
இவருக்குப் பிடிக்காத காரணத்தால் அதனை விட்டு 
விட்டார் . தமிழன்னைக்குத் தொண்டு புரியும் ஆாவங் 
காரணமாகத் தம் வாழவைத் தமிழ் வாழவாக 
மாற்றிக்கொண்டார் . சட்டக்கல்வி பயின்றும் தம் 
வாழ்வைத் தமிழ் வாழ்வாக மாற்றிக் கொண்ட 
அறிஞாகள கா . சுப்பிரமணிய பிளளை , இரா . பி . 
சேதுப்பிளளை போன்றே இவரும் தமிழ்வாழ்வு வாழத 
தலைப்பட்டார் . 

தமிழில் வித்துவான் பட்டம் பெற்ற நிலையில் , 
சென்னைப் பல்கலைக் கழகத்தில் பேராசிரியர் எசு 
வையாபுரிப் பிள்ளையிடம் தமிழ் ஆராய்ச்சி மாண 


| 


| 


சைவ 


| 


|| 


சுப்பிரமணிய பிள்ளை , கோ . 


247 


சுப்பிரமணிய பிள்ளை . வு.த. 


வையா 


பதிகாரத்தை ஆர்வமுடன் பயின்று நயங்களை அவ் 
வப்போது எழுதியும் பேசியும் வரலானார் . எனினும் , 
கம்பனிடம் கொண்ட இவரது ஈடுபாடு தனித்தன்மை 
வாய்ந்தது . அத்தகைய ஈடுபாட்டிற்கேற்ப அண்ணா 
மலைப் பல்கலைக் கழகத் தமிழாராய்ச்சித் துறையில் 
பேராசிரியராகப்பணியாற்றுகையில் கம்பராமாயணப் 
பதிப்பினை ( பாட வேறுபாடுகளுடன் கூடிய திருந்திய 
பதிப்பு ) நேர்த்தியாகக் கொணர நாட்டஞ் செலுத் 
தினார் . தமிழ்ப் பேராசிரியர் ( கலை ) பொறுப்பினை 
யும் ஏற்றுத் திறம்படத் தமிழ்ப் பணிபுரிந்தார் . 


வராகச் சேர்ந்து இவர்தம் ஆராய்ச்சித் திறத்தினை 
வளர்க்க முற்பட்டார் . ஒருநாள் காரைக்குடி கம்பன் 
கழகச் செயலாளர் சா . கணேசன அறிஞா 
புரிப் பிள்ளையவர்களைக் காண வந்திருந்தார் . அவர் 
சுப்பிரமணிய பிளளையின் தமிழார்வத்தைப் புரிந்து 
கொண்டு , கம்பன் விழாவிலே கலந்து கொள்ளுமாறு 
அழைப்பு விடுத்தார் . இவரும் அதனை ஏற்றுக்கொண 
டவராய் , அவ்விழாவிலே கேள்விச் செல்வன் என்ற 
தலைப்பில் யாவரும் பாராட்டும் வகையில் உரை 
நிகழ்த்திப் பேர் பெற்றார் . பிறகு , இரசிகமணி டி.கே. 
சிதம்பரநாத முதலியாரின் 

தலைமையில் 
நடந்த கதைக்கு வருணனை வேண்டுமா ? வேணடமா 
என்ற பட்டி மன்றத்தில் இவர் துடிதுடிப்புடன் கலந்து 
கொணடாா ; கதைக்கு வருணனை வேண்டும் என்ற 
கட்சியில் நின்று கொண்டு , இவர் தம் எடுத்த எடுப் 
பிலே திருமணத்துக்குப் பெண வேண்டுமா ? வேண 
டாமா ? என்பதைப் போன்றது இக்கேளவி எனறு 
தொடங்கி அவையோரின் நெஞசைக் கவர்ந்தார் . 
தலைமையேற்ற டி.கே சி . இவரைத் தம்மகனாகவே 
அன்புடன பாவித்துச சொலலாற்றலைப் 

பெரிதும் 
மெச்சினார் . 


பல்கலைக் கழகத்தில் பணியாற்றி வருகையில் 
தமிழநாட்டில் பல்வேறு ஊர்களுக்குஞ் சென்று தர 
மான இலக்கியச் சொற்பொழிவுகள் நிகழ்த்தி வந் 
தார் . இவருடைய சொற்பொழிவுகள் ஆராய்சசித் 
தெளிவும் புதுமை நயமும் , நகைச்சுவையும் பொதிந்து , 
கேட்பாரைப் பிணித்து மேலும் மேலும் கேட்கும் ஆர் 
வத்தைக் கிளர் நதெழச் செய்யும் பாங்கின எனலாம் . 

உறையூர் , வாகீச பக்த சன சபைச் சமரச சுத்த 
சன்மார்க்க சங்கத்தார் இவர் தம் அறுபதாண்டு 
நிறைவு விழாவில் திரு நினற தனியாளர் என்ற 
சிறப்புப் பட்டந் தந்து பாராட்டினர் . 


சிறந்த நாநலம் வாய்ந்த இவர் , அககாலத்தில் 
சிறந்த அரசியலவாதியாக விளங்கிய பொதுவுடைமை 
யறிஞர் ப.சீவானந்தம் என்பவரை இலக்கியத்திலும் 
சிறந்த பேச்சாளராக மாற்றியமைக்கக் 
னார் ; சீவானந்தம் இவரைத் தம் இலககியக்குரு . 
என்று அடிக்கடி நினைவிறகொணடுமதித்து வந்தாா 


காரணரா 


துள்ளி 


இவர் எழுதிய நூல்கள : வள்ளுவர் விருந்து , அப்பர் 
விருந்து , சிலப்பதிகார விருந்து , மாணிக்க விருந்து , 
முத்தமிழ் முழககம் , கவியின்பம் , எத்தன் ஏகாம்பரம் , 
வெண்ணிலவில் , 

வருகுதுவேல் , இலக்கிய 
விருந்து , வாலிவதை 

ஆகியன தமிழ் நூல்கள் . 
ஆங்கிலத்தில் சைவசித்தாந்தம் ( Saiva Siddhantam ) , 
மரவழிபாடு ( Tree Worship ) , பாம்புவழிபாடு ( Ophi 
olatry ) என்னும் நூல்களையும் இயற்றியுள்ளார் . 


தமிழ்ப்பணிகள் : 

அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகத்தில் 

தமிழ் விரிவுரையாளராக நியமனம் 
பெற்றுத் தமிழ்ப்பணி புரிந்து வருகையில் , மாணவர் 
களின் உள்ளங்கவரும் வகையில் பாடம் நடத்துவதில் 
இவர் 

வல்லவர் எனப் - புகழப்பட்டார் . காசிப் 
பல்கலைக் கழகத்தில் முதன் முதலில் இவர் ஆற்றிய 
ஆங்கிலச் 

சொற்பொழிவுகள் சைவசித்தாந்தம் 
( Saiva Siddhantam ) என்ற நூலாக வடிவெடுத்தன . 
சைவ சித்தாந்த சாத்திரப் புலமையிலும் ஆங்கிலப் 
புலமையிலும் இவர் வல்லவர் என்பதற்கு அந்நூல் 
தகக சான்றாகும் . 


இவ்வாறு தமிழ் மேம்பாட்டிற்குத் தொண்டாற் 
றிய பேராசிரியர் கோ . சுப்பிரமணிய பிள்ளை , அண 
ணாமலைப் பல்கலைக் கழகத்திலிருந்து ( 1966 ) ஓய்வு 
பெற்றுத் திருநெல்வேலிக்குத் திரும்பினார் . இவர் தம் 
65 - ஆம் வயதில் , 26.8.71 - ஆம் நாள் திருநெல்வேலி 
யில் காலமானார் . 

செ.வை. 


சைவ 


சமயாசாரியர்களிடமும் 

அருளாளர் 
களிடமும் இவர் நன்கு ஈடுபாடு கொணடவரே . 
எனினும் நாவுக்கரசரிடம் தனி மதிப்பு வைத்திருந் 
தார் . அடுத்த நிலையில் திருவள்ளுவரை இலக்கிய 
வழிகாட்டி என மதித்துப் போற்றிவந்தார் . அந்த 
நோககிலே நாவுக்கரசரையும் திருவளளுவரையும் 
தமிழுக்கு நாதி என்று அடிக்கடி குறிப்பிட்டு மகிழலா 
னார் . கலை நோக்கிலே இளங்கோ உருவாக்கிய சிலப் 


சுப்பிரமணிய பிள்ளை வத . , கி.பி. 19 
ஆம் நூற்றாண்டில வாழ்ந்த தமிழ்ப் புலவர் ; முருக 
பக்தர் . இவர் சைவத்தையும் தமிழையும் இரு கணக 
ளெனப் போற்றியவர் . இவர் செங்கற்பட்டில் தணி 
காசலம் பிளளைக்கும் இலக்குமியம்மையாருக்கும் 
1846 - ஆம் ஆண்டு பிறந்தார் . சென்னையில் கல்வி 
கற்ற இவர் கி.பி. 1867 - இல் எப்.ஏ. பட்டம் பெற் 
றார் . அதன் விளைவாகத் தென்னார்க்காடு மாவட் 
டத்தின் தலைநகராக விளங்கும் கடலூர் நீதிமன்றத் 
தில் எழுத்தராகப் பணி புரிந்தார் . அப் பணியி 


சுப்பிரமணிய முதலியார் சி.கே , 


218 


சுப்பிரமணிய முதலியார் , சி.கே. 


தோறும் பொதுக் கூட்டங்களில் ஆங்கில 

அரசை 
வன்மையாகச் சாடி வந்தார் . இவர் வ.உ. சிதம்பர 
னாரின் நெருங்கிய நணபரானார் . அந்நிய அரசின் 
கவனம் இவர் மீது திரும்பியது . மணியாச்சியில் நடந்த 
புகழ்பெற்ற , ஆசுதுரை கொலை பற்றிய வழக்கில் 
சிறையான திரு . நீலகண்டபிரமசாரி , காவல் 

துறை 
யினரிடம் கொடுத்த தகவலால் இவர் வீடு 

காவல் 
துறையினரின் சோதனைக்குள்ளாயிற்று . 


வீ.சே. 


லிருந்து தலைமை எழுத்தராகிப்படிப்படியாக உயர்ந்து 
நீதிபதிப் பதவி ஏற்றார் . அப் பதவியில் இருந்தா 
லும் தமிழின் மீது கொண்டுள்ள ஆர்வத்தால் செய் 
யுள்கள் பல இயற்றியுள்ளார் இவர் பல நூலகள் 
எழுதியுள்ளார் . அவற்றுள் பிரமோத்தர காணடம 
உரை நடை , திருத்தருப் பூணடித் தலபுராணம் உரை 
நடை , சிவத்தல மஞ்சரி போன்றவை குறிப்பிடத் 
தகுநதன . மேலும் திருப்புகழைப் பிழையறப் பதிப் 
பித்தவர் என்ற பெருமையும் இவருக்குண்டு. இவர் 
1909 - இல் காலமானார் . 

சுப்ரமணிய முதலியார் , சி.கே. (சிவக்கவி 
மணி :) இவா கோயம்புத்தூரில சைவப் புலவரும் 
வழக்கறிஞருமான விததுவான கந்தசாமி முதலியார் , 
வடிவம்மையார் தமபதிகளின மகனாக 20. 2. 1878 
இல தோனறினார் . தநதையாா , தம் புதலவர் வீட்டி 
லேயே தொடக்கக் கலவி பெறத் திட்டம் செயதார . 
கோயம்புத்தூர் அரசினர் கலைக கலலூரியின உயர் 
நிலைப் பள்ளியிலும் , பின அககலைக கலலூரியிலும் , 
கலவி தொடாந்தது . இளம 

பருவத்திலேயே பேரி 
லக்கியங்களையும் இலக்கண நூல்களையும் நன்கு 
கற்றுச செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றுப் 
வர்களாலும் மதிக்கப் பெற்றார் . 


திலகரின் மறைவுக்குப்பின் அரசியலிலிருந்து 
மெல்ல மெல்ல விலகிச் சென்று முடிவில் கட்சி அர 
சியலினினறும் முற்றிலும் விலகிவிட்டார் . அவவெற 
றிடத்தைத் தமிழப் பணியும் சைவத் தொண்டும 
முழு அளவில் நிரப்பின . கோவையில் தனியே ஒரு 
பெரிய கட்டடம 

சொந்தமாக 

அமைத்து அதில 
தம் தந்தையார் தோற்று வித்த சைவப் பிரசங்க 
சாலையையும் தம் ஆசிரியர் தோற்றுவித்த கோவைத் 
தமிழ்ச் | சங்கத்தையும் 

இயக்கி 

வந்தார் . 
சைவப் பிரசங்க சாலையில் சமய நூல வகுப்புகளும் 
சொற்பொழிவுகளும் நால்வர் சேக்கிழார் சுவாமிகள் 
வழிபாடுகளும் தொடர்ந்து நடந்தன . அங்கு இவர் 
ஆற்றிய சொற்பொழிவுகள சில நூல வடிவில் வெளி 
வந்தன . தமிழச சங்கத்தில் மாணவர்களும் இளை 
ஞா களும் சேர்ந்து தமிழ லக்கியங்களைப் பயின . 
றார்கள நலல நூல நிலையம் ஒன்றும் உருவா 


புல 


யிற்று . 


தொடாந்து சென்னை மாநிலக கல்லூரியில 
பயின்றபோது திருமணம் நிகழநதது . நன்கு பயின்று 
பி ஏ . பட்டம் பெற்றார் . தமிழில மாநில முதல 
மாணவராகத் தோவு பெற்றுப் பிராஙலின பொற 
பதக்கமும் , 

கலலூரியில் சிறந்த மாணவருக்கான 
பரிசும் , மொழி பெயாபபுத தோவில் தெனனிசனின 
ஆங்கிலக கவிதையைக கவிதை வடிவிலே தமிழாககும 
செய்ததறகான ரொக்கப் பரிசும பெற்றார் . பின 
னர்ச சட்டக் கல்லூரியில் பயிலும் போது கோயம 
புத்தூரில் குடும்பப் பொறுப்புகள விரைந்து அழைத 
தன . 

கோவை திரும்பி வழக்கறிஞர் தொலைத் 
தொடங்கினாா. 

பொருளும் புகழும் பெருகலா 
தநதையாரின 

தொடாபுள்ள பொதுத் 
தொணடின துறைகள் அனைததும தேடி வந்தன . 
கலலூரியில் தாம பெற்ற பணப பரிசுகளைத் தம் 
ஆசிரியர் 

நூலகளை வெளியிட நன கொடையாக 
வழங்கினார் . பொறபதககம பேரூாப் பட்டிப பெரு 
மானுககுக குடமுழுக்கு நடந்தபோது நவமணிகளு 
டன் கலந்து மருந்து சாத்துங்கால் இடம் பெற்றது .. 


இவர் தமிழ்நாட்டில் நிகழ்ந்த எல்லாத் திருக் 
கோயில்களின குடமுழுக்குகளிலும் பங்கு கொண்டு 
வழிநடத்தினார் . தம் இலலததிலேயே இலவசத் 
தேவாரப் பாடசாலை ஒன்று நிறுவித் தக்க ஆசிரியா 
களைக கொண்டு சிறுவா சிறுமியா கட்குத் தேவார 
இனனிசை பயிற்றுவித்தார் . பலலாண்டு உழைத்துப் 
பெரியபுராணத்துக்கொரு பேருரைவகுத்துள்ளார் . சேக் 
கிழார் திருக்கூட்டம் என்ற அமைப்பைத் தொடங்கி 
ஆண்டுதோறும் மலை நாட்டில சுந்தரமூாத்தி சுவாமி 
கள - சேரமான பெருமான் நாயனாருக்கு விழா எடுத்த 
தார் . கோவை ஆர் எசு . புாம இரத்தின விநாயகா 
திருக்கோயில் இத்திருக்கூட்டத்தால தோற்றுவிககப் 
பட்டுப் பராமரிக்கப்படுவதாகும் , 


யின . 


இவர் மனைவியார் 1956 - இல் மறைந்த பினனர் 
மதுரை ஆதீனத்தைச் சார்ந்து துறவு பெற்றுக கல 
லாடை அணிந்து சமபந்த சரணாலயத தமபிரான 
சுவாமிகள எனறு தீட்சா 

நாமமும் பூணடார் . 
மிகத் தளாந்த அந்நிலையிலும் நூலகள இயற்றுவதி 
லும் கட்டுரைகள வரைவதிலும் இவர் ஈடுபட்டார் . 
திருககோயில வழிபாடும் 

யாத திரைகளும 
தொடாந்தன . தமிழ எழுததாளர் சங்கம் 


செனனையில 

பயிலும் போதே நாட்டுப்பற்று 
இவரிடம் முகிழத்தது . கோவையில் தொழில் நடத் 
தும் நாளில் திலகரின தலைமையை ஏற்று 


தல 


ஊா 


வ 


சுப்பிரமணிய முதலியார் , வெ.ப. 


249 


சுப்பிரமணிய முதலியார் , வெ.ப. 


ருக்குக் கேடயம் வழங்கிச் சிறப்புச் செய்தது சில 
நாள் உடல் நலம் குன்றியிருந்த இவர் 24.1 , 1961 
-இல் காலமானார் . 

சி எஸ் . க . 


தும் குழுத் தலைவராகப் பல ஆண்டுகள் பணிபுரிந 
தார் . இவர் 1946- இல் காலமானா . 


வெணபா , 


பயின்றார் 


உயா 


சுப்பிரமணிய முதலியார் , வெ ப . வௌளக 
கால் பழநியப்ப முதலியாரின் மூத்த மகனாக 14.8 . 
1851 - இல பிறந்த முதுபெரும் புலவர் ஆவார் . 
தொணடைமணடல வேளாளர் குலத்தைச் சோந்த 
சுப்பிரமணிய முதலியாரின் ஊர் வெள்ளக்கால் தான 
எனினும் , தாயார் உலகம்மாள அண்ணி ஊரான 
ஆழ்வாாகுறிச்சியே இவர் பிறந்த ஊராகும் . திருநெல 
வேலித் தெற்குப் புதுத தெருவிலுள்ள திணணைப் 
பள்ளியில் 

நானகாணடுகள 
பள்ளிப் படிப்பு கிறித்தவப் பள்ளியில அமைந 
தது . கலலூரிப் படிப்பு மதுரைத திரவியம் 
தாயுமானவர் இந்து கலலூரியிலும் , 

சென்னைக் 
கிறித்தவக் கலலூரியிலும் தொடாந்தது . 

பின 
னாச் சென்னைச் சைதாப்பேட்டை வேளாணமைக் 
கலவி நிலையத்தில் சோந்து படித்து கி.பி. 1884 - இல 
தொழிற்கலவிப் பட்டம் பெற்றார் , கி.பி. 1894 - இல 
பம்பாய்க் கால் நடை 

மருத்துவக கலலூரியில் 
ஓராண்டு பயின்று உயர்பட்டம் பெற்றார் . இவா 
கி.பி. 1895 முதல் 1915 வரை கால நடை மருத்துவத் 
துறையில் பணிபுரிந்தார் . இவரது எண்பதாம ஆண்டு 
நிறைவு விழா டாகடா உ.வே. சாமிநாதையா தலை 
மையில் 1937 - இல நடந்தது . இவா 90 ஆண்டுகள் 
வாழ்ந்து இலககியத தொண்டு புரிந்தார் . எணப் 
தாணடு இளைஞனே இனனமுதின பணபெலாங்காட்டு 
தமிழ்ப் பாவலனே எனறு கவிமணியால் பாராட்டப் 
பெற்றார் . இவா கவிதை , புலமை , ஆராய்ச்சி என 
னும் துறைகளில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக எடு 
பட்டவர் . செய்யுளியற்றல , உரையெழுதுதல் , மொழி 
பெயர்த்தல . 

சொற்பொழிவாற்றல எனனும் 
புலமைக்கூறுகள் பலவும் வெ.ப. முதலியாரிடம் நன் 
கமைந்துளளன எனறு ந மு . வேங்கடசாமி நாட்டார் 
கூறியுள்ளார் . பல்கலைக கழகத் தமிழத் தோவு நடத் 


தமிழ்ப் பெருங்கவி வௌளககால சுப்பிரமணிய 
முதலியார் இயற்றிய செய்யுள் நூலகள ஏழாகும் . 
அவை அகலிகை 

நெல்லைச்சிலேடை 
வெண்பா , திருவாவடுதுறை அம்பலவாண தேசிக 
மாலை , தனிககவித்திரட்டு , சருவசனசெபம் . 
கோம்பி விருத்தம் , மிலடனின் சுவர்க்க நீககம் 
முதறகாணடம் என்பனவாம . இவற்றுள இறுதி 
மூன்றும் ஆங்கில மூலததின தமிழக கவிதை வடிவங் 
களாகும் . பேராசிரியர் பெ . சுந்தரம் பிளளையின 
கருத்துக் கோவையின உரைநடை வடிவமே இவரது 
இராமாயணத்தின் உள்ளுறைப் பொருளும் தென 
இந்தியச் சாதி வரலாறும எனற நூலாகும் தமிழ உரை 
நடை நூலகள , கல்வி விளக்கம் முதற்பாகம் , இந்திய 
நாட்டுக் கால் நடைக்காரா புத்தகம் , இந்தியாவில 
கால நடைகளுக்கு ஏற்படும் மிகக கொடுமையான 
நோயகளைப் பற்றிய புத்தகம் , கால நடைகளுக்கு 
நோய் வாராமல அம்மை குத்துதலும் அதன பயன 
களும் , கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத் 
தையும எரிக்கும் முயற்சி எனபன இவர் எழுதிய 
சான மிலடனார் சரித்திரம் எாபர்ட்டு இசுபெனசா 
ஆகியவை வரலாற்று நூலகள் . வாலிவதை நியாயம் 
எனற ஆய்வு நூலும தந்துள்ளார் . 


பயின்று 


பாடல் 


கம்பராமாயணத்தில் தனித்த ஈடுபாடு கொண்டு 
ஆழந்து 

இனிய கவிகளைத் 

திரட் 
டிப் பொருள விளககம் தந்தார் . 

இதழகளில் 
தொடர் கட்டுரையாகக் கம்பராமாயணப் 
களுக்கு ஆய்வுரை எழுதினார் . அந்த இன கவிததிரட 
டின தொகுப்பே 

இவரது 

கம்பராமாயண சாரா 
என்ற ஆராய்ச்சி நூலாகும் செந்தமிழ்ச் செலவியில் 
காஞ்சிப் புராண இனகவித்திரட்டு எனும் தலைப்பில் 
பல கட்டுரைகள் எழுதினார் . ஊற்றுமலை 
மீது இவா பாடிய இயற்றமிழப்பாககள யமகந்திரிபு 
அமைந்த வித்தகச் செய்யுட்களாகும் . சிறந்த 

கலவி 
பாடும் வன்மையும் ஒருங்கு அமையப் 
பெற்றவா என்று இவரைப பண்டிதமணி கதிரே 
சன செட்டியார் பாராட்டியுள்ளார் . 


அரச 7 


யும் கவி 


மாதவையாவின் பஞ்சாமிர்தம் , மதுரைத 
தமிழச சங்கத்தின் செந்தமிழ , சைவ சித்தாந்த நூற 
பதிப்புக்கழகத்தின செந்தமிழச செலவி ஆகிய இதழ 
களில் இலக்கியத் தொடா கட்டுரை எழுதியுள்ளார் . 
தமிழ் , ஆங்கிலம் ஆகிய இருமொழிப் புலமை 

மிக்க 
இவரது கலவிச சிறப்புக கருதி ஆங்கில 

அரசு 
கிலலத விருதை வழங்கியது . 

ராவ 

சாகிபு ப் , 
பட்டமும அன்றைய 

அரசு வழங்கியதேயாம் . 
மாகாணத தமிழசசஙகம் முது பெரும் 


வெ.ப. சுப்பிரமணிய முதலியார் 


சனனை 


சுப்பிரமணிய முனிவர் 


250 


சுப்புராமன் நா.ம.ரா 


தாம் 


புலவர் என்னும் பட்டத்தை வழங்கிச் சிறப்பித்தது . 
மதிநுட்ப மிக்க இவர் பரந்த கல்வியும் 

கல்வியும் பண்பாடும் 
உடையவர் . தமது அரிய 

நூலகத்தைத் 
படித்த திருநெல்வேலி இந்து கல்லூரிக்கு அன்பளிப் 
பாக அளித்தார் . இத்தகைய தமிழறிஞர் பெயரில 
1986 - இல் ம.திதா , இந்து கலலூரியில் , இவர் 
பெயரர் கிடாரைக்குளம் ந . அம்மையப்ப முதலியா 
ரால் தமிழ்க்கலை ஆய்வுமையம் நிறுவப்பெற்றுள் 

பி .தெ . 


உயர் படிப்புக்கு இங்கிலாந்து செல்ல இவர் 
குடும்பத்தினர் அனைத்து ஏற்பாடுகளையும் செய் 
திருந்தனர் . ஆனால் , விடுதலைப் போராட்ட வேள்வி 
யில் குதிக்க முடிவு செய்த இவர் , அப்பயணத்திற்கு 
உடன்படவில்லை . தொழிலிலும் வணிகத்திலும் ஈடு 
பட்டுப் பெரும் பொருள் ஈட்ட விரும்பாது தேசத் 
தொண்டில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் .. 


ளது . 


இவர் ஆடம்பர உடைகளைத் துறந்து , கதராடை 
அணிந்து , காங்கிரசின் தீவிர ஊழியராகத் தமது 
அரசியல் வாழ்வைத் தொடங்கினார் . ஆசிரம வாழ 
வில் நாட்டம் மிகவே , காந்தியடிகளின் ஆசிரமங்களை 
யும் தாகூரின் சாந்தி நிகேதனத்தையும் பார்த்து 
வந்து புத்துணாவுடன அரசியலில் ஈடுபட்டார் . 


ஆண்டுகளில் 


காந்தியடிகளின சத்திய நாட்டம் , அகிமசை 
நெறி , அற வழி , நிருமாணத் திட்டங்கள் ஆகியவற 
றில் முழு நம்பிக்கையுடன் செயற்பட்ட இவர் 
மதுரைக் காந்தி என மக்களால் பாராட்டப்பட்டார் . 
இவர் 1930 , 1942 ஆகிய இரு 
முறை சிறை சென்று சுமார் ஐந்து ஆண்டுகள் நாட்டு 
விடுதலைக்காகத் தவம் புரிந்தார் . இவர் மனைவியும் 
அரசியலில் குதித்தார் . அரிசன சேவை , மது விலக்கு , 
ஆதாரக் கல்வி , கதர் ஆகிய துறைகளில் இவர் அரும 
பணி ஆற்றினார் . 


கலைசைக் 


கோவை , 


சுப்பிரமணிய முனிவர் : கி.பி .18 - ஆம் நூற 
றாண்டில் வாழ்ந்த தமிழ்ப் புலவர் . இவர் திருவா 
வடுதுறை நமச்சிவாய தேசிகர் மரபில் வந்த அம்பல 
வாண தேசிகர் வழிவந்தவர் . தொண்டைமணடலத் 
தைச சேர்ந்த தொட்டிக்கலை என்னும் ஊரைச் 
சேர்ந்தவராதலால இவர் தொட்டிக்கலைச் சுபபிர 
மணிய முனிவர் என்ற வேறு பெயராலும் வழங்கப் 
பெற்றார் . சிவஞான முனிவரின் மாணவராக விளங் 
கித் தமிழ் இலக்கண இலக்கியங்களை நனகு 

பயின 
றார் . திருவாவடுதுறையில் பல காலம் வாழ்ந்து பல 
நூல்களையும் எழுதியுள்ளார் . இவர் திருவாவினன் 
குடி அந்தாதி , திருக்குற்றாலச் சித்தித் திருவிருத்தம் , 
திருச்சிற்றம்பல தேசிகர் மீது சிந்து , பஞ்சரத்தின 
மாலை , தணிகை விருததம , கேசவப் பெருமாள் 
இரட்டை மணிமாலை , துறைசைக் கோவை , கலை 
சைச் சிலேடை வெண்பா , 
சுப்பிரமணியர் விருத்தம் முதலிய நூல்கள் இயற்றி 
யுள்ளார் . இவா சுப்பிரமணியர் திருவிருத்தம் பாடிப் 
பெருவியாதியுளளவர்களையும் , திருத்தணிகை விருத் 
தம் பாடிக குருடர்களையும் குணப்படுத்தினார் 
என்பர் . 

வீ.சே. 
சுப்புராமன் , நா.ம ரா : நாட்டாணமை 
மல்லி ராயலு சுப்புராமன் 1905 - ஆம் ஆண்டு மதுரை 
யில் சௌராட்டிர சமூகத்தில் செல்வ வணிகரான 
இராயல் என்பவருக்கும் காவேரி அம்மையாருக்கும் 
மகனாகப் பிறந்தார் . மல்லி என்பது குடும்பப் 
பெயர் . நாட்டாண்மை என்ற பட்டப்பெயர் அக் 
குடும்பத்தின் தலைமை இயல்புபற்றி வந்தது . 

நேர்மை , கட்டுப்பாடு , ஆன்மிகம் , அன்பு , 
பொறுமை , எளிமை முதலிய நற்குணங்கள இயல் 
பாகவே இவரிடம் இளம் வயது முதல் மிளிர்ந்தன . 
உயர்நிலைப் பள்ளிப் படிப்பை முடிக்கும் முன்னரே 
அக்கால முறைப்படி இவா தமது 15 ஆம் வயதில் 
பர்வதவர்த்தினியை மணக்க நேரிட்டது . இல்வாழ் 
வில் புலனடக்கம் என்ற காந்திய நெறிமுறை இவ 
ருக்கு இயல்பாகவே கைகூடிற்று . இவருக்கு ஒரு மகள் 
உண்டு . இவருடன் பிறந்த ஆடவர் இருவர் ; பெண்டிர் 
அறுவர் . 


மதுரைக் காங்கிரசுத் தலைவராகப் பொறுப்பேற்ற 
இவர் மதுரையை விடுதலைப் போராட்டக் களத்தின 
கோட்டை ஆக்கினார் . பின்னர் 1937 முதல 

1942 
வரை மதுரை நகராட்சித் தலைவராக விளங்கிக 
கல்வி , மருத்துவம் , பொதுச் சுகாதாரம உள்ளிட்ட 
பல துறைகளில் அரும் பணியாற்றினார் . இவா 1937 
இலும் 1946 - இலும் சென்னைச சட்ட மனறத்திற்கும் , 
1962 - இல் இந்திய நாடாளுமன்றத்திற்கும் மதுரையி 
லிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் . தலைசிறந்த 
நாடாளுமன்ற மேதையாக இவர் திகழ்ந்தார் . 

மதுரைக் காந்தி அருங்காட்சியகம் , வேதாரணியம் 
கத்தூரிபாய் காந்தி குருகுலம் , கல்லுப்பட்டிக காந்தி 
நிகேதன ஆசிரமம் , கோவை சிரீராமகிருட்டிணா 
வித்தியாலயம் , தமிழ் நாடு காந்தி நினைவு நிதி , அரி 
சன சேவா சங்கம் முதலிய நிறுவனங்களின் 
தோற்றத்திற்கும் வளாச்சிககும் இவர் அரும்பாடு 
பட்டார் . தமிழில் காந்தி நூல்கள் தொகுதி வெளி 
வரக் காரணமாகத் திகழ்ந்தார் . அரசியலில் கடைசி 
வரை அறவழியையும் நேர்மையையும் பின்பற்றிய 
இவர் 

அனைவராலும் போற்றப்பட்டார் . தம் 
சாத்துகள் அனைத்தையும் பொதுநலப் பணிக்கு 
வழங்கிய இவர் 1983 - ஆம் 

ஆண்டு காலமானார் . 

ச.செ. 


பல 


சுப்பையா , ப . 


251 


சுபத்திரை 


எனக் 


காங் 


சுப்பையா , ப . ( 1911-1945 ) . இவர் சிறந்த 
தேசத தொண்டர் ; காந்தியின் சீடர் ; ஒழுக்க சீலர் ; 
தேசப்பற்றே தெய்வப்பற்று 

கருதியவர் ; 
பெருந்தலைவா காமராசரின் நமபிக்கைக்குரிய 
கிரசுத் தாணடா ; குடும்பத்தை மறந்து விடுதலைப் 
போரில் இன்னுயிர் ஈந்த தியாகச் சுடர் ; இவரது 
பேச்கம் மூச்சும் இந்திய 

விடுதலை பற்றியவை . 
கிராமங்கள் தோறும் நாள் 

தவறாமல் நடந்து 
சென்று சுதந்திர வேட்கையை மககளுக்கு உண்டாக் 
கியவர் இவா . 


சுபத்திரா குமாரி சௌகான் இந்தி மொழி 
இலக்கிய உலகில் தோனறிய சிறந்த பெண கவிஞர் 
களுள் ஒருவர் . இவர் உத்தரப்பிரதேசம் அலகாபா 
தைச் சார்ந்த நிகால்பூரில் கி.பி. 1904 - இல் பிறந் 
தார் . நிகால்பூரில் தம் தொடக்கக் கல்வியைப் பெற்ற 
இவர் தம் பதினாறாம் வயதில் மத்திய பிரதேசத்தைச் 
சேர்ந்த இலட்சுமணசிங்கு என்பவரை மணந்தார் . 
திருமணத்துக்குப் பிறகு சிறிது காலம்வரை காசியில 
தம் படிப்பைத் தொடர்ந்தார் . இளமையிலிருந்தே 
நாட்டுப் பற்றுடன் திகழ்ந்த இவர் ஒத்துழையாமை 
இயக்கம் தொடங்கப்பட்ட நேரத்தில் தம் பள்ளிப் 
படிப்பை விட்டுவிட்டு அரசியலில் ஈடுபட்டார் . நேரடி 
யாகவும் , இலக்கிய வாயிலாகவும் நாட்டுத தொண்டு 
செய்யும் பணியில் ஈடுபட்ட இவர் பலமுறை சிறை 
சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது . 


இவர் பிறந்த ஊர் இலுப்பையூர் . இது இராமநாத 
புரம் மாவட்டம் திருசசுழிக்கு அணமையில் உள்ளது . 
இவர் தந்தையார் பழனிவேல் நாடார் ; தாயார் 
கிருட்டிணம்மாள . இவர் மனைவி பிச்சாரம்மாள் . 
இவருக்கு ஒரு தமையனாரும் ஒரு தங்கையும் உண்டு . 


என 


எளிய குடும்பத்தில் பிறந்து மனையறம் ஏற்ற 
இவா , தமது குடும்பத்தினும் நாடே 

பெரிது 
எணணியவர் . சாதி , மத வேற்றுமைகளை இவர் அறி 
யார் . தென்மாவட்டங்களில் காங்கிரசுப் பேரியக்கத் 
தின் குறிக்கோளையும் காந்தியடிகளின் கொள்கை 
களையும் பரப்பிய தேசத் தொண்டர்களுள் 
முதன்மையானவர் . அஞ்சாத நெஞ்சமும் அயராத 
தேசத் தொண்டும் இவரை மக்கள மத்தியில் பெரி 
தும் உயாத்தின . இளைஞர்கள் உயர் கல்வி 
பெறக் காரணமாகவும் இவா விளங்கினார் . 


எளிய இனிய படைப்புகள் காரணமாகச் 
சௌகான் , 

இலக்கிய உலகில் சிறப்புற்று உயர்ந் 
தார் . இவர் தம் படைப்புகளில் மேறகொணட 
கதைக் கரு , கையாண்ட நடை , செய்திகளை எடுத் 
துக் கூறிய பாங்கு யாவும் முறையே எளிமையாகவும் 
ஆடம்பரமற்றதாகவும் உள்ளத்தைக் கவரும்படியா 
கவும் அமைந்தன . காதற சுவையும் , நாட்டுப் பற்றும் 
இவர்தம் இலக்கியப் படைப்புகளின் பின் புலங்களாக 
விளங்கின . மானினீ ராதே , பிரியதம் சே , சல்தே 
சமய் , சிந்தா முதலிய கவிதைகள் காதற்சுவை மிக் 
கன . மேரா நயா பச்பன் , பாலிகா கா பரிசய் 
என்னும் கவிதைகளில் ஒரு தாயின் அன்புள்ளம் 
சிறப்பாகச் சித்திரிக்கப்படுகின்றது . சான்சி கீ ராணி , 
முதலிய கவிதைகள நாட்டுப்பற்றை அடிப்படையாகக் 
கொணடன . துக்ரா தோயாபியார் சரோ , என்னும் 
கவிதை ஆட்ம்பரமற்ற உண்மையான பக்தி குறித்து 
விளக்குகினறது . 


| 


விடுதலைப்போரில் முன்னணி வீரராக நின்ற 
இவர்மீது வௌளை அரசாங்கம் அடக்குமுறைக் 
கொடுமைகளை ஏவியது ; அடியும் மிதியும் பட்டார் . 
துப்பாக்கியை இவர் துச்சமாக மதித்தார் . காந்தி 
யடிகளின் தலைமையில் 1941 - இல் நடந்த 

தனிமனி 
தர் சத்தியாக்கிரக வேள்வியில் இவர் தம்மை 
முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் . அதன் காரண 
மாகக் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் சிறையில் 14 
ஆண்டு அடைக்கப்பட்டார் .. 

பினனர் 1942 - இல 
நடந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் 
ஈடுபட்டார் . மாவட்டம் தோறும் சென்று , தொண 
டர் படைகளைத் திரட்டி , அமைதி முறையில் அர 
சாங்க எதிர்ப்பினைச் தெரிவித்தார் . 

அதனால் , 
வெள்ளை அரசினால் அவிழ்த்துவிடப்பட்ட அடக்கு 
முறைகளுக்கும் அடிதடிகளுக்கும் இவர் இரையானார் . 
இவர் இதன் காரணமாக மீண்டும் கைது 

செய்யப் 
பட்டுச் சிறைவாசம் செய்தபோது இவர் 

மனைவி 
காலமானார் . வாழ்க்கையில 

எந்த இன்பமும் 
பெறாது , தேச விடுதலை வேள்வியில் ஈடுபட்ட இந்த 
உத்தமத் தியாகி நோய்வாய்ப்பட்டு 1945 - இல் கால 
மானார் . 

க.ச. , அ.ச. 


சௌகான் தலைசிறந்த குழந்தைக் கவிஞரும் 
கதை ஆசிரியருமாவார் . சபா கே சேல குழந்தைப் 
பாடல்களைக்கொண்ட 

நூலாகும் . பிக்ரே மோதி 
இவர் எழுதிய கதைகளின தொகுப்பாகும் . இவர் 
1948 - இல காலமானார் . 


இரா . செ . 


சுபத்திரை : சுபத்ரா என்னும் வடசொல தமிழ் 
மொழி ஒலியியலபுக்கு ஏற்பச் சுபத்திரை என்று ஆக 
கம்பெற்றது . சு என்பது நல் என்னும் பொருளு 
டையது . 

பத்ரா என்பதன் பொருள் பெருமை , 
நிறைவு , நன்மை என்பனவாம் . எனவே , சுபத்திரை 
என்ற சொல்லுக்குப் புகழவாய்ந்தவள் , நிறைவுள்ள 
வள் , நலம் செய்பவள் , வளம் தருபவள் என்ற பல 
பொருள்கள் உள்ளன . இத்தகு குண நலம் பல வாய்ந் 
தவள் , யாதவகுல வேந்தன் கண்ணன் தங்கை 


ப 


சுபர்னரிகா ஆறு 


252 


சுபாசு சந்திரபோசு 


சுபத்திரை ஆவள் . இவள்பாண்டவருள் வில்வீரனாகத் 
திகழ்ந்த அருச்சுனனின் மனைவி ; பாரதப் போருள் 
பெருவீரனாகத் திகழ்ந்த அபிமன்யுவின் தாய் 
ஆவள் , 

பொன்.சௌ. 


இவர் 1943 - ஆம் ஆண்டின் இறுதியில் , அந்தமான் - நிக் 
கோபாரத்தீவுகளிலும் , பர்மாவில் சியாபாடி எனனும் 
பகுதியிலும் இந்திய சுதந்திர அரசை நிறுவி 

ஆங்கு 
மூவண்ணக் கொடியை முதன் முதல பறக்கவிட்ட 
தலைவர் , 


சுபர்னரிகா ஆறு பீகார் மாநிலத்தில் இராஞ்சி 
மாவட்டத்தில் உற்பத்தியாகும் ஆறு . சுபர்னரிகா 
( Subarnarekha ) எனபதற்குப் பொன்னொளி என்பது 
பொருள் . இந்த ஆறு சிங்பூம் மாவட்டத்தின் வழி 
யாகக் கிழக்காகப் பாய்ந்து வங்காள மாநிலத்தில் 
மிட்னாப்பூர் மாவட்டத்தில் வங்காள விரிகுடாவில் 
கலக்கிறது . காஞ்சி , கார்காரி போன்ற ஆறுகள் 
இந்த ஆற்றின் துணை ஆறுகளாகும் . இவ்வாற்றின 
நீளம் 470.கி.மீ ஆகும் . 

சு.இரா . 


ஆண்டு 


ஒரிசாவி 

சாவிலுள்ள கட்டாக்கு நகரில் கி.பி. 1897 - ஆம் 
ஆண்டு சானகிநாத போசிற்கும் பிரபாவதி போசிற 
கும் மகனாகத் தோனறிய இவர் , இளமையிலேயே 
நாட்டுப்பற்று மிக்கவராக வளர்ந்தார் ; பல 

நூல 
களைக கற்று அறிவு பெற்றார் . கல்கத்தா மா நிலக் 
கலலூரியில் பயின்று வந்த காலத்திலேயே ( 1914 ) 
துடுககு மிக்கவராக விளங்கினார் . தாய்நாட்டிற்காக 
எவவிதத்தியாகத்தையும் செய்யக காத்திருந்தார் . 
இந்தியா ஆங்கிலேயரின் கீழ் அடிமையாகக கிடப் 
பதை இவா 
வா விரும்பவிலலை . 

இவர் 

1919 - ஆம் 
ங்கிலாந்து சென்று , ஐ.சி எசு . ( I.C.S. ) 
தோவில் வெற்றி பெற்று , உயர்ந்த பதவியில் அமர்ந 
தார் . வேல்சு இளவரசரின் ( Prince of Wales ) இந் 
திய வருகையைப் புறக்கணிக்கும் கிளர் சசியில ஈடு 
பட்டு , 1921 - இல் கலகத்தாவில் கைது 

செய்யப்பட் 
டார் . காந்தியடிகளின ஒத்துழையாமை 

இயககத் 
தில் பெரிதும் ஈடுபாடு கொண்டார் . இவரது தியாக 
உணாவைப் பாராட்டிய காந்தியடிகள இவரைச் சித் 
தரஞ்சன தாசிடம் அனுப்பி வைத்தார் சுயராச்சியக் 
கட்சி 1922 - இல் தாசால நிறுவப்பட்டபோது , 

முன் 
னணி ( Forward ) என்னும் அக்கட்சி இதழின் ஆசிரி 
யர் ஆனார் . இவர் 1924 - இல் மீணடும் கைது செய் 
யப்பட்டுப் பாமாவிலுள்ள 

மாண்டலே 

சிறையில 
அடைக்கப்பட்டார் . சிறையில் நோய்வாய்ப்பட்ட 
இவர் 1927 - ஆம் 

விடுதலை 

செயயப் 
பட்டார் . 

இவர் 1930 - இல் கல்கத்தாவின மேய 
ராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . பின்னர் 1936 - இல 
காங்கிரசின் தலைவராகத் தோந்தெடுக்கப்பட்டார் . 
தீவிரவாதியான இவா , படை பலத்தால தான ஆங்கி 
லேயரை விரட்ட முடியும் என்று நம்பினார் . 


சுபாசு சந்திரபோசு ( கி.பி.1897-1945 ) : இவர் 
இந்திய விடுதலைக்குப் பாடுபட்ட 

தீரர் ; வெளி 
நாட்டிற்குத் தப்பிச் சென்று , 

று , கிழக்காசியாவில் விடு 
தலை இயக்கத்தைத் தோற்றுவித்துப் படை பலத 
தால ஆங்கிலேயரை இந்தியாவினின்றும் விரட்டிவிட 
முனைந்து செயற்பட்ட வீரர் . இந்தியத் தேசிய 
இராணுவத்தை ( Indian National Army ) உருவாக்கி 
யவர் ; சுதந்திர இந்தியாவின் இடைக்கால 
ஒன்றை 1943 - இல நிறுவியவர் . இவர் நிறுவிய 
ஆசாத்து இந்து அரசு , ஆங்கிலேயர் மீதும் அவர் 
களின் கூட்டாளிகளின் மீதும் 1940 - இல போர் அறி 
விப்புச் செய்யும் அளவிறகு வலிமை பெற்றிருந்தது . 
இந்தியாவுக்கு வெற்றி என்னும் பொருள் தரும் செய 
கிந்து ( Jai - Hind ) என்னும் மந்திரத்தையும் , தெலலி 
செல்வோம் ( டெல்லி சலோ ) எனனும் மந்திரத்தை 
யும் உருவாக்கி , அவற்றிறகு உயிரூட்டிய உத்தமர் . 


அரசு 


ஆண்டு 


கண்டன 


இவர் 1939 - இல் காங்கிரசிற்குள் இருந்து 
கொணடே , அகில இந்தியக் காங்கிரசுக் குழுவின தீர் 
மானத்திற்கு எதிராக , வங்க முழுவதிலும் அரசியல் 
கைதிகளை விடுவிப்பதற்காகக் 

நாள 
கொண்டாடினார் . அதன் விளைவாக இவா காங்கி 
ரசுத்தலைமைப் பதவியிலிருந்து விலககப்பட்டார் . 
இதே ஆண்டில் முன்னணிக் கட்சியைத் ( Forward 
Block ) தொடங்கினார் . பின்பு ஆர்வில் என்ற ஆங்கி 
லேயரின் சிலையை அகற்றவேணடி ஓர் இயக்கத்தைத் 
தோற்றுவித்தார் . எனவே , ஆங்கில அரசுஇவரைக 
காவலில் வைத்தது . சிறையில் இவா இறக்கும் வரை 


சுபாசு சந்திரபோசு 


சுபாசு சந்திரபோசு 


253 


சும்மா மசூதி 


உணணா நோன்பு மேற்கொண்டார் . அதனால அரசு 
இவரை 1940 - இல் விடுவித்து , இவரது 

வீட்டிற்குக் 
கடுமையான காவலை அமைத்தது . கட்டுக்காவலை 
யும் மீறி இவர் 1941 - இல் யாருக்கும் தெரியாமல் 
மாறுவேடத்துடன் காபூல் போய்ச் சேர்ந்து , அங்கி 
ருந்து செருமானியத் 

தலைநகரான பெர்லினை 
அடைந்தார் . அப்போது கிழக்காசியாவில் இரண்டாம் 
உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது . மிகத்துணி 
வுடன் நீர்மூழ்கிக் கப்பலில் பயணம் செய்து 1943 - இல் 
இவர் சப்பான் தலைநகரான தோக்கியோ ( Tokyo ) 
சென்றடைந்தார் . அங்கிருந்து சிங்கப்பூருக்குச் சென் 
றார் . சிங்கப்பூர் இந்தியர்கள் இவருக்கு உற்சாகமான 
வரவேற்பளித்தனர் . தென்கிழக்கு ஆசியாவைச் 
சேர்ந்த 30 இலட்சம் இந்தியரும் சுபாசைத் தம் 
தளபதியாகவும் தனிப் பெருந்தலைவராகவும் ஏற்றுக் 
கொண்டு , ஆங்கிலேயரிடமிருந்து தாய்நாட்டை வி 
விக்க உறுதிபூண்டனர் . சப்பானிய அரசரிடம் தமது 
நாடு விடுதலை பெறுவதற்கான திட்டங்களை எடுத் 
துக் கூறி , அதற்குச் சப்பானின் ஒத்துழைப்பையும் 
ஆதரவையும் பெற்றார் . விடுதலைப் போரை நடத்தப் 
படைச் செலவிற்காக மக்களிடம் பணம் வேண்டிப் 
பெற்றார் . போரில் ஆங்கிலேயர் தோற்றபோது விட் 
டுச் சென்ற இந்திய வீரர்கள் 25,000 பேரையும் , கிழக் 
காசியாவில் வாழ்ந்து வந்த படைப்பயிற்சி பெற்ற 
50,000 பேரையும் திரட்டிப் பெரும்படை ஒன்றை 
உருவாக்கினார் . சுபாசு போசு நேத்தாசி ( தனித் 
தலைவர் ) என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார் . 
இந்திய தேசிய படையின் ( I.N.A. ) தலைவராகப் 
பதவியேற்ற பின்னர்ச் ( 1943 ) சிங்கபபூரில சுதந்திர 
இந்திய அரசினை ( ஆசாத்து இந்து அரசு ) 

நிறுவி , 
அதனை உலகிற்கு அறிவித்தார் . அதனைச் செருமனி, 


சப்பான் , இத்தாலி , தாய்லாந்து , பர்மா , மஞ்சூரியா , 
பிலிப்பைன்சு ஆகிய நாடுகள் அங்கீகரித்தன . இந்திய 
தேசியபடை , செருமனி, சப்பான் ஆகிய நாடுகளின் 
உதவியோடு சிறப்பான முறையிற செயற்பட்டது . 
தேசிய படையினர் பல சாதனைகளைப்புரிந்தனர் . 
இந்தியரின் பாராட்டைப் பெற்றனர் . இப்படை 
1944 - இல் இந்திய - பர்மிய எல்லைகளைத் தாண்டி , 
மணிப்பூர் பகுதியிலுள்ள கொகிமாவைக் கைப்பற்றி 
யது . இந்தியமணணிலிருந்து ஆங்கிலேயரை விரட்டி 
விட முனைந்து போரிட்டு வந்தது . 

இந்நிலையில் 1945 - இல் உலகப் போரின் போக 
கில பெரிய மாற்றங்கள் தோன்றின. அச்சுநாடுகள 
நேசநாடுகளிடம் தோல்வி அடைந்தன . சப்பான் 
சரணடைந்தது . இந்த இக்கட்டான சூழலில் , வேறு 
வழியினறி , தேசிய படையினரும் போரை நிறுத்திப 
பின்வாங்க வேண்டுமாய்ப் படைகளுக்கு 
பிறப்பித்தார் நேத்தாசி . அதே நாளில் நேததாசி 
சிங்கப்பூரிலிருந்து தோக்கியோவிற்கு விமானத்தில் 
பயணமானார் . பார்மோசாவில் உள்ள தைகோகு 
விமான நிலையத்திலிருந்து ( Talhoku Air Port ) புறப் 
பட்ட நேத்தாசி விமான விபத்தில் இறந்தார் என்ற 
செய்தி சப்பான் அரசால் அறிவிக்கப்பட்டது . சிலர் 
நேத்தாசி , விமான விபத்தில் இறக்கவில்லை என்றும் 
தப்பித்துச் சென்றுவிட்டார் என்றும் கூறுகின்றனர் . 
இவரது முடிவு மாமமாக இருந்ததால் இவரது 
உண்மையான முடிவுபற்றி ஆராயக 

கோசுலா குழு 
நியமிக்கப்பட்டது . இருப்பினும் இவரது இறப்புப் 
பற்றிச் சரியான செய்திகள கிடைக்கவில்லை . ம.இ. 


ஆணை 


சும்மா மசூதி இந்தியாவின மிகப்பெரிய 
மசூதி . சும்மா ( Jumma ) மசூதி திலலியில உளளது . 


ப 


சும்மா மசூதி 


மெந்தவாய 
தீவுகள் 


254 


சுமத்திரா 


சுமத்திரா 


சாம்மி மசூதி ( Jammi Mosquc ) என்றும் இது கூறப் 
படும் . தில்லிச் செங்கோட்டையிலிருந்து 1 கி.மீ.தொலை 
வில் மேற்கில் அமைந்துள்ள இம்மசூதியைப் பொது 
மக்கள வழிபாட்டிற்காக மொகலாய அரசர் சாச 
கான் கட்டினார் . சாம்மி மசூதியின் மூன்று பக்கங் 
களிலும் நுழைவாயில்கள் உள்ளன . வடக்கு , தெற்கு 
வாயில்கள் பொதுமக்களுக்காகவும் , கிழக்கு வாயில் , 
செங்கோட்டையிலருந்து வந்து வழிபட அரச குடும் 
பத்தினருக்காகவும் அமைக்கப்பட்டன . இம்மசூதி 96 மீ . 
அடிப்பக்கமுடைய நாற்கர அமைப்புடையது . 


+ 


4 . 


இம்மசூதியின் சுவர் , தரைப்பகுதி போன்றவை 
வணசலவைக்கற்கள , கருஞ்சலவைக் கற்கள ஆகி 
யவை கொண்டு கட்டப்பட்டன . மசூதியின வாயி 
லில் உயர்ந்த மினார்களும் மூலைகளில் சிற்றரங்கு 
களும் காணப்படுகின்றன . சாம்மி மசூதி என்னும் 
பெயரில் பல்வேறு டங்களில் மொகலாயப் பேரர 
சர்கள் மசூதிகளை இந்தியாவில் கட்டியுள்ளனர் . 

சு.இரா . 
சுமத்திரா : இந்து மாக்கடலில் தென்கிழக்கு 
ஆசியப் பகுதியிலுள்ள இந்தோனேசிய நாட்டில் 
அமைந்திருக்கும் தீவுகளுள் சுமத்திராவும் ஒன்றாகும் . 


இத்தீவு கீழ்க்காணும் நான்கு இயறகைப் பகுதி 
கள அடங்கியதாகும் . 
1. மேற்குக் கடற்கரையோரமாக அமைந்துள்ள 

குறுகிய சமவெளி. 
2. மேற்குக் கடற்கரையில் 10 எரிமலைகளைக் 

கொண்ட பாரிளன் மலைகள் , 
3 . உளளடங்கிய , தாழ்ந்த , எரிமலைகளற்ற 

பகுதி . 
வண்டல் மண் பகுதியான , பல 

ஆறுகளால் 
நீர்ப்பாசன வசதி பெற்ற தீவின் கிழக்குப் 

பாதி . 
கிழக்குச் சுமத்திரா சதுப்பு நிலக்காடுகளும் , 
அழகிய ஏரிகளும் கொண்ட பகுதியாகும் . ங்குள்ள 
தோபா ஏரி உலகப் புகழ்பெற்றது . 

வடகோடியின் ஒரு சிறு பகுதி தவிர , மற்ற 
எல்லா இடங்களிலும் ஆண்டுச் சராசரி மழை 200 
செ.மீ. 

சுமத்திராவின் கிழக்குக் கடற்கரைப் 
பகுதியில் புகையிலை , இரப்பர் , பனை , சந்தனம் , 
காபோக்கு , தேயிலை , காப்பி முதலிய 
தோட்டங்கள் உள்ளன . 

நாட்டில் பல பாகங்களிலும் தென்னந்தோப்பு 
கள் அடர்ந்துள்ளன . 

மக்கள் : சுமத்திரர்கள மங்கோலிய இனத்தைச் 
சேர்ந்தவர்கள் . அவர்கள் ஆசுத்திரேலிய - ஆசிய 
மொழி பேசும் பிரிவைச் சேர்ந்தவர்கள . வடமேற்குச் 
சுமத்திராவில் அச்சினியர்களும் , மலைப்பாங்கான 
வட மத்தியில் காசோ , ஆலா மக்களும் , தோபா 
ஏரியின் தென்பகுதியில் பதக்கர்களும் , படாங்கு உயர் 
நிலைப் பகுதியில் இனாவ்பா என்போரும் , மேற்குக் 
கரையில் இரெடசாங்கு , இலெபாங்கு என்ற 
வாசிகளும் இலாம்பாங்கு என்ற கடற்கரை 

வாசி 
களும் , கிழக்குக் கடற்கரை , தெற்குச் சமவெளி ஆகிய 
இடங்களில் 

தீவு நாட்டுப் பொதுமொழி பேசும் 
மலாயர்களும் இத்தீவில் வாழும் மக்களாவர் . 


வட 


பயிர்த 


பந்தா அசசு 


சிகலி 


| 


மலேசியா 


தெபிந்திங்கி 


தமேதன 


சிஙகபபூர் 


பககனபரு 


புசுசுகிததிங்கி 


பாடங்கு 


மபி , 


மலை 


சுமதரா 


பாலம்பங்கு 


பெங்குலு 


சாவாககடல 


இந்தியப் பெருங்கடல் 


தலுகபெட்டுங்கு 


நாசசந்தி 


சுந்தா 


சாகாததா 


இயற்கையமைப்பு : வடகிழக்கில் மலேசியா தீபகற் 
பத்திலிருந்து மலாக்கா நீரிணைப்பினாலும் , தெற்கே 
சாவா ( Java ) விலிருந்து சண்டா நீரிணைப்பினாலும் 
ஈமத்திரா பிரிக்கப்படுகிறது . வடமேற்கிலிருந்து 
தென்கிழக்குவரை இத்தீவின் நீளம் 1722 கி.மீ. 
பெரும்பான்மை அகலம் 520 கி மீ . நிலநடுக்கோடு 
இத்தீவின் குறுக்கே செல்கிறது . சுமத்திரா ஒரு 
வெப்பநாடு . 


வரலாறு : பணடைய 

பௌத்த நூல்களிலும் 
கி.பி. 2 - ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தாலமி 
யின் குறிப்புகளிலும் மலாயா , சாவா , சுமத்திரா ஆகி 
யவைபற்றிய செய்திகள் உள்ளன . இவற்றின் மூலம் 
இந்திய வணிகர்களும் , பண்டங்களும் இநநாட்டுத் 
துறைமுகங்களுக்குச் சென்றமை பற்றி 

அறிய முடி 
கிறது . சாதகக் கதைகள் போன்றவை சுவர்ணபூமி 
எனறுசொல்லப்பட்ட இந்த நாடுகளுக்கு இந்தியாகள் 
கடற்பயணம் செய்த விவரங்களைத் தெரிவிக்கின்றன . 
நாடிழந்த சத்திரிய இளவரசர்களும் வணிகர்களும் 


1 


சுமத்திரா 


255 


சுமத்திரா 


இந்துச் சட்டங்களையும் , பழக்க வழக்கங்களையும் 
தொடர்ந்து பின்பற்றியே வந்தனர் . 

. அரசியல் , 
வாணிக நோக்கங்களே இசுலாமின் வளர்ச்சிக்கு 
முக்கிய காரணங்களாயிருந்தன . அரசியல் , சமயம் 
ஆகியவற்றில் அரசர்களுக்கு அறிவுரை ஆற்றுபவர் 
களாக இசுலாமியத் தலைவர்கள் பதவி வகித்து , 
மிகுந்த செல்வாக்குப் பெற்றுத் திகழ்ந்தனர் . அதே 
சமயம் அரசியல் ஒற்றுமைக்கான ஒரு கருவியாக 
இசுலாம் இயங்கவில்லை . 


பாலி , 


பெளத்த சந்நியாசிகளும் பிராமண 

ஆச்சாரியர் 
களும் கடல் கடந்து இப்பகுதிகளுக்குச் சென்றனா . 
சுமத்திராவில் கி.பி .2 - ஆம் நூற்றாண்டு 

முதல் 
பல இந்து அரசுகள் இருந்தன . அவற்றுள் மிக முக்கி 
யமானது சிரீவிசயப் பேரரசாகும் . 

பின்னர் 
சைலேந்திரப் பேரரசு என்று கி.பி .8 - ஆம் நூற்றாண்டு 
முதல் பெயர் பெற்று மலாயா , சாவா , 
போர்னியோ ஆகியவற்றையும் உள்ளடக்கி இருந் 
தது . சைலேந்திரப் பேரரசின் வலிமை , செல்வச் 
செழிப்பு ஆகியவற்றைப் பற்றி அரேபிய வணிகர்கள 
வியந்து குறிப்பிட்டுள்ளனர் . சைலேந்திர வமிசத்துப் 
பேரரசர்கள் இந்தியாவுடனும் சீனாவுடனும் நெருங் 
கிய உறவு பூண்டிருந்தனர் . 

பௌத்தத் 
தைச் சேர்ந்த இம்மன்னர்களே மத்திய சாவாவில் 
போரோபுதூரில் உள்ள புகழ் வாய்ந்த 

தூபியைக் 
கட்டினர் . இராசேந்திர சோழருக்கும் சைலேந்திரப் 
பேரரசுக்கும் கி.பி .11 - ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட 
போர்களின் விளைவாக இப்பேரரசு வீழ்ச்சியுறலா 
யிற்று . இங்கு இந்தியக்கலை , சமசுகிருதக் கல்விமற்றும் 
இலக்கியம் , இந்து சமயச் சடங்குகள் ஆகியவை 
போற்றப்பட்டன . சமசுகிருத நூல்கள பல எழுதப் 
பட்டன . மகாபாரதமும் இராமாயணமும் இந்தியா 
வைப் போலவே . இங்கும் பரவலாகப்படிக்கப்பட்டன . 
அரசருடைய பெயர்கள் , பட்டங்கள் , 

அரசவைச் 
சடங்குகள் போன்ற பலவும் இந்தியாவைப் பின்பற்றி 
யவையே . 


மகாயான 


நின்று 


மிளகு , 


சுமத்திராவில் போர்ச்சுகீசியர்கள் : வட சுமத்தி 
ராவில் ஆட்சி செய்து வந்த இசுலாமிய மன்னர்கள் 
கி.பி. 1511 க்கு முன் மலாக்கா அரசிற்குத் திறை 
செலுத்தி வந்தனர் . போர்ச்சுகீசியர் மலாக்காவைக் 
கைப்பற்றியபின் திறை செலுத்துவது 
போயிற்று . மேலும் , அத்தகைய சுல்தான்களால் 
ஆளப்பட்டு வந்த அச்சே , பெதிர் , பாசை ஆகிய 
நகர அரசுகள் சுமத்திராவில் உற்பத்தியான 
கற்பூரம் , தங்கம் ஆகியவற்றை நிறைய ஏற்றுமதி 
செய்தன . போர்ச்சுகீசியர்கள் இசுலாமிய வணிகர் 
களிடம் பகைமை பாராட்டியதால் , அவர்கள் அனை 
வரும் இந்நகரங்களுக்கு வந்து வணிகம் செய்தனர் .. 
இதைக்கண்டு பொறாமையுற்ற 

போர்ச்சுகீசியர் 
பாசைக்கு வெளியில் தங்கள் கப்பல்களை நிறுத்தி 
எல்லாக் கப்பல்களையும் மலாக்காவிற்குத் திருப்பினர் . 
பாசைச் சுல்தானுக்கு ஆயுத உதவி செய்து , அவரைப் 
போர்ச்சுக்கீசியர் அமைதிப்படுத்தினர் . 

அதனால் , 
பாசையில் வணிக நிலையமும் , கோட்டையும் கட்டு 
வதற்குப் போர்ச்சுகீசியருக்கு அனுமதி கிடைத்தது . 
பாசைச் சுல்தான் பதவியிழந்து தவித்தபொழுது , 
போர்ச்சுகீசியர்கள அவருக்கு உதவி , மறுபடியும் 
பதவியில் அமர்த்தினர் . இதற்குக் கைம்மாறாகப் 
பெருந்தொகையோடு மிளகு வாணிக உரிமை முழு 
வதும் போர்ச்சுகீசியருக்குக் கொடுக்கப்பட்டது . 


| 


| 


| 


வட 


சுலா 


அடுத்துச் சுமத்திராவில் இசுலாமிய ஆதிக்கம் ஏற் 
பட்டது . சுமத்திராவிலிருந்து இரு இசுலாமியர்களின் 
தலைமையில் கி.பி. 1281 - இல் ஒரு தூதுக்குழு சீன 
அரசவைக்கு வந்ததாகச் சீனக் குறிப்புகள் தெரிவிக் 
கின்றன . சீனாவிலிருந்து தாயகம் திரும்பிக் கொண் 
டிருந்த மார்க்கோபோலோ கி.பி. 1292 - இல் 
சுமத்திராவில் பெர்லாக்குத் துறைமுகத்தில் 
மிய வணிகர்களைக் கண்டார் . இவர்கள் உள்ளூர் 
வாசிகளை இசுலாமியாகளாக மாற்றியதையும் இவா 
கேள்வியுற்றார் . அதற்கு அண்மையிலிருந்த சமுத்திர 
( Samudra ) நகரம் இசுலாமிய மன்னரால் ஆளப் 
பட்டது . சுமத்திராவிலுள்ள பாசை , பெதிர் ஆகிய 
துறைமுகங்களில் வாழ்ந்தவர்களும் இசுலாமிய மதத் 
தைத் தழுவினர் . ஆனால் , இசுலாமிய அரசுகளுக் 
கிடையில் 

இடையறாது போர்கள நடைபெற்ற 
வண்ணம் இருந்தன . போர்ச்சுகீசியர் 

வருகையால் 
இசுலாமிய ஆதிக்கம் சுமத்திராவில் மறையத் 
தொடங்கியது . 


அதேபோல் பெதிரையும் தங்களது கட்டுப்பாட் 
டின்கீழ்க் கொண்டு வருவதற்குப் போர்ச்சுகீசியர் 
சூழ்ச்சி செய்தனர் . இதைக் கண்ட அச்சே நகரச் சுல 
தான் கி.பி. 1521 - இல் தற்காப்புக்காகப் பெதிரைக் 
கைப்பற்றினார் . பெதிர் சுல்தான் பாசைக்குச் சென்று 
போர்க்சுகீசியரிடம் அடைக்கலம் புகுந்தார் . போர்ச்சு 
கீசியர்கள் இவருக்கு உதவியாக ஒரு படையை அனுப் 
பினார்கள் . அப்படையை அச்சே சுல்தான் தோற் 
கடித்து கி.பி. 1513 - இல் பாசையையும் கைப்பற்றி 
னார் . போர்ச்சுகீசியக் கோட்டை முற்றுகையிடப் 
பட்டது . போர்ச்சுகீசியர்கள் கோட்டையை விட்டு 
விட்டு மலாக்காவிற்குப் பின்வாங்கினர் . வடசுமத்தி 
ராவில் போர்ச்சுகீசியர்கள் இவ்வாறு தோல்வியுற் 
றனர் . 


1 


சுமத்திராவிலும் மற்ற இந்தோனேசியத் தீவுகளி 
லும் இசுலாமைத் தழுவிய மேல் வகுப்பினர் பழைய 


சுமத்திரா 


256 


சுமத்திரா 


ராவைக் கைப்பற்றின ; தச்சு ஆதிக்கம் அழிந்தது . 
சுகர்னோ போன்ற தலைவர்கள சப்பானியர்களோடு 
சேர்ந்து செயற்பட்டுத் தங்கள் கட்சியை வலிமைப் 
படுத்தினர் . மற்றத் தலைவர்கள் தலைமறைவாகி , 
இரகசியமாகப் படை திரட்டினர் . இப்படைக்குக் 
கொரில்லாப் பயிற்சியளிக்கப்பட்டது . 


பிறகு அச்சேயுக்கும் சோகூர் அரசுக்குமிடையே 
ஆதிக்கப்போட்டி ஏற்பட்டது . தம் பகைவர்கள தமக 
குள் போட்டியிட்டதால் , போர்ச்சுகீசியருக்கு நன்மை 
ஏற்பட்டது . சோகூரும் அச்சேயும் மலாக்காவைத் 
தனித்தனியே தாக்கித் தோல்வியுற்றன . 

சோகூர் , 
அசசே , போர்ச்சுகீசியர் ஆகிய மூவரும் கி.பி. 16 - ஆம் 
நூற்றாண்டு முழுவதும் ஒருவரோடு ஒருவர் போர் 
புரிந்தனர் . அச்சே படைகள் கி.பி. 1571- இல் மலாக் 
காவைக் 

கைப்பற்றின. ஆயினும் , கோட்டை 
போர்ச்சுகீசிய படைகள் வசமே இருந்தது . இடை 
விடாத இப்போர்களால் போர்ச்சுகீசியருக்கு மிக்க 
அளவில் பொருட்சேதமும ஆட்சேதமும் 

ஏற்பட் 
டன . அவர்களது வாணிகமும் குன்றியது . போர்ச்சு 
கீசியர் வீழ்ச்சி சுமத்திராவிலும் மற்றத் தீவுகளிலும் 
தொடங்கியது . 


சென்ற 


சுமத்திராவில் தச்சுக்காரர்கள் : தொடக்கத்தில் நறு 
மணப் பொருள்கள் விளையும் தீவுகளுக்கே 
தச்சுக்காரர்கள் சுமத்திராவை முக்கியமான 
தாகக் கருதவில்லை . சுமத்திரா நெடுங்காலம் வரை 
தச்சுக்காரர்களின் பிடியில் அகப்படாமல் சுதந்திர 
மாகவே இருந்து வந்தது . 


சுமத்திராவில் ஆங்கிலேயர்கள் : சுமத்திராவின் 
தென்மேற்குக் கரையில் பென்கூலன் என்ற இடத்தில் , 
மிளகு வாணிகத்திற்கென ஒரு வாணிக நிலையத்தை 
கி.பி. 1685 - முதல் ஆங்கிலேயக் கிழக்கிந்தியக் குழு 
பெற்றிருந்தது . அவ்விடத்தில் கி.பி. 1714 - இல் ஆங்கி 
லேயர்கள் மாலபரோக்கு என்ற கோட்டையைக் 
கட்டினர் . வேறு சில இடங்களில் சிறு சிறு வாணிக 
நிலையங்களையும் ஆங்கிலேயர் பெற்றிருந்தனர் . 
இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட குற்றவாளி 
களை வைத்து மிளகுத் தோட்டங்களையும் ஆங்கிலக் 
குழு வளர்த்து வந்தது . ஐரோப்பாவில் 

ஏழாண்டுப் 
போர் ( 1756-1763 ) நடைபெற்றபொழுது பிரெஞ்சுக் 
கப்பற்படை ஒன்று வந்து சுமத்திராவின் பென்கூலன் 
முதலிய எல்லா இடங்களிலிருந்தும் ஆங்கிலேயர்களை 
விரட்டிற்று . நெப்போலியன் ஆலந்து ( Holland ) நாட் 
டைக் கைப்பற்றியபொழுது , தச்சுக் ( Dutch ) குடி 
யேற்றங்களான சுமத்திரா , அம்பாயினா , பண்படாத 
தீவுகள் போன்ற பல இடங்களை ஆங்கிலேயர் எளி 
தில் கைப்பற்றினர் . ஆலந்தில் கி.பி. 1813 - இல் நெப் 
போலியனின் ஆட்சி முடிவுக்கு வந்தது . ஆங்கிலோ 

- 
தச்சு ஒப்பந்தத்தின்படி பெரும்பாலான தச்சுக் குடி 
யேற்றங்கள் திருப்பித் தரப்பட்டன . பென்கூலனை 
ஆங்கிலேயர்கள தச்சுக்காரர்களிடம் கொடுத்துவிட்டு 
மலாக்காவைப் பெற்றனர் . 


சப்பானியர் இந்தோனேசிய அதிகாரிகளின் 
தலைமையிலேயே இராணுவத்தைத் திரட்டினர் . 
சுதேசிகளைக் கொடுமை செய்து அவர்களின் உற் 
பத்திகளையும் செல்வத்தையும் பறித்தனர் . ஆயிரக் 
கணக்கான சுதேசிகள் அடிமை வேலை செய்வதற் 
காகக் 

கப்பல்களில் அனுப்பப்பட்டனர் . இவற்றை 
எதிர்த்த கொரில்லாக்கள 1944-45 - இல் நூற்றுக் 
கணக்கான சப்பானியர்களைக் கொன்றனர் . சப்பா 
னின் தோல்வி 1944 - இல் தொடங்கிற்று . 

முதல் 
அணுக்குண்டு போடப்பட்டதும் , தென்கிழக்குப் பகுதி 
யின் சப்பானியத் தலைமைத் தளபதி , சுகர்னோவைச் 
சைகோனுக்கு அழைத்தார் . அங்கு இந்தோனேசியா 
விற்குச் சுதந்திரம் அளிப்பதாக 1945 - இல் கூறினார் . 
இந்தோனேசியத் தலைவர்கள் சுதந்திரத்திற்குத் 
தேவையான ஏற்பாடுகளைச் செய்யும் குழுவொன் 
றினை அமைத்தனர் . சப்பானின் சரணாகதி எந்நிமிட 
மும் அறிவிக்கப்படலாம் என்பதை உணர்ந்த இக்குழு 
இந்தோனேசியாவின் சுதந்திரத்தை அறிவிப்புச் 
செய்து குடியரசை நிறுவிற்று . இந்தோனேசியாவுக்கு 
முழுச் சுதந்திரம் அளிக்கமுடியாது என்றும் , நெதர் 
லாந்து அரசின் ஓர் அங்கமாக அதை ஆக்குவதே தங்க 
ளால் தரக்கூடிய சலுகை என்றும் தச்சு அரசு ( Dutch 
Govt . ) அறிவித்தது . இதை இந்தோனேசிய அரசு 
மறுத்தது . உடனே தச்சு இங்கிலாந்தின் உதவி 
யுடன் இந்தோனேசியாவைத் தாக்கியது . இந்தோ 
னேசியத் 

தலைவர்கள் நெதர்லாந்திற்குச் சென்று 
பேச்சுவார்த்தைகள நடத்திச் சமரச முடிவு செய்து 
கொண்டனர் . அதன்படி சுமத்திரா , சாவா , மதுரா 
ஆகியவற்றை இந்தோனேசிய அரசு ஆளுவது என் 
றும் , மற்ற இடங்களைத் தச்சுக் காராகள் நிருவாகம் 
செய்வது என்றும் , 

பிறகு 

நெதர்லாந்து - இந்தோ 
னேசிய ஐக்கிய அரசு உருவாக்கப்படும் என்றும் முடி 
வாயிற்று . 


உடனே , தச்சு அரசு சூழ்ச்சிகளில் ஈடுபட்டது . 
ஐக்கிய அரசு ஏற்படும் வரை , குடியரசின் பகுதிகள் 
தச்சு அரசிடம் ஒப்படைக்கப்பட வேண்டுமெனத் 
தச்சு அரசு வற்புறுத்தியது . இதைக் குடியரசு ஏற்க 
மறுத்தது . தச்சுப்படைகள் 

போர் தொடங்கின . 
ஆங்கிலேய அரசு தச்சு அரசை ஆதரித்தது . தச்சுக் 
காரர்கள் சுமத்திரா , சாவா , மதுரா அனைத்தையும் 


சப்பானியப் 


படைகள் 


1942 - இல் 


சுமத்தி 


சுமத்திரா 


257 


சுமத்திரா 


தாக்கினர் . இந்தியாவும் பிற நாடுகளும் தச்சு ஆக்கிர 
மிப்பை எதிர்த்து ஐ.நா. பாதுகாப்புச் 

சபையைக் 
கூட்டுமாறு செய்தன . போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு 
ஏற்பாடு செய்யப்பட்டது . ஆனால் , தச்சுத் துருப்பு 
கள் தொடர்ந்து போரை நடத்தின இந்தோனேசியா 
முழுவதையும் 1948 - இல் தச்சுக்காரர்கள் கைப்பற்றி 
னர் . 


டன . ஆசிய சுதந்திரத்திற்கு இந்த ஒப்பந்தம் ஓர் 
ஆபத்து என அதிபர் சுகர்னோ கூறி மறுத்தார் . 
அதற்கு மாறாக இந்தியா , பர்மா , எகிப்து போன்ற 
நாடுகளோடு இணைந்து , நடுநிலைக் கொள்கையை 
யும் , கூட்டுச் சேராக் கொளகையையும் , ஆதரித்தார் . 
வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த ஆசிய - ஆப்பிரிக்க 
மாநாடு ஒன்றை 1955 - இல் பாணடுங்கில் சுகானோ 
கூட்டினார் . பஞ்சசீலக் கொள்கையும் , உலக நாடு 
களுக்கிடையில் சமாதான சகவாழவும் இம்மாநாட் 
டில் வலியுறுத்தப்பட்டன . கூட்டுச்சேராக் சொள் 
கையை அமெரிக்கா தரக்குறைவாகப் பேசிற்று . தன் 
னுடன் சேராத நாடுகளைக் கவிழப்பதற்கென்று 
அமெரிக்க மத்திய வேவு நிறுவனம் ( CIA) போனறவை 
நிறுவப்பட்டன . அரசியல் பொருளாதாரக் குழப்பங் 
கள் நிறைந்திருந்த இந்தோனேசியா இவற்றிற்கு மிக 
வும் இலக்காயிற்று . 


என 


குடியரசுக்கு எதிராகச் சுமத்திரா , போர்னியோ 
தீவுகளில் கிளர்ச்சிகள் 

நடந்தன . சுமத்திராவில் 
1958 - இல் ஒரு போட்டி அரசே அமைக்கப்பட்டது . 
இதற்கெல்லாம் தச்சுக்காராகளின 

ஆதரவு தான் 
காரணம் என்றறிந்த அதிபர் சுகர்னோ தச்சுக்காரர் 
அனைவரையும் வெளியேற்றினார் . 

பின குடியரசு 
பலப்படுத்தப்பட்டது . சுமத்திரா குடியரசின ஒரு 
பாகமாகவிருந்து செயற்படுகிறது . 


தச்சு ஆக்கிரமிப்பைக் 

கண்டு ஆசிய 

நாடுகள் 
கொதித்தெழுந்தன . இந்தியப் பிரதமர் சவகர்லால் 
நேரு 1947 - இல ஆசிய நாடுகளின் மாநாடு ஒன்றை 
தில்லியில் கூட்டினார் . 

தச்சு 

ஆக்கிரமிப்பை அம் 
மாநாடு வன்மையாகக் கண்டித்தது . ஆசிய நாடுகள் 
1949 - இல் மீண்டும் தில்லியில் கூடி அடுத்த நடவடிக் 
கைகள் பற்றி ஆராய்ந்தன . ஐ.நா.வில் ஆசிய நாடு 
களும் , பொதுவுடைமை நாடுகளும் தச்சுத் துருப்புகள் 
உடனே விலக வேண்டுமெனக் கூறின . சுகர்னோவை 
யும் மற்றத் தலைவர்களையும் விடுவித்துக் குடியரசின 
தலைநகரை அவர்களிடம் தச்சுக்காரர்கள் விட்டுவிட 
வேண்டும் ஐ நா . தீர்மானம் 

இயற்றிற்று . 
அனைவரது ஆதரவையும் இழந்த தச்சுக்காரர்கள 
இதை ஏற்று - வட்டமேசை மாநாடு ஒன்றை 
1949 - இல் 

கூட்டினர் . அதிகார மாற்றம் குறித்து 
ஒப்பந்தம் கையெழுத்தாயிற்று . சுகர்னோ இவ்வர 
சின் குடியரசுத் 

தலைவராகப் பதவி ஏற்றார் . 
வலுக்கட்டாயமாக இந்த அமைப்பு உருவானதால் 
மக்கள் இதை விரும்பவில்லை . எனவே , 1950 - இல 
தச்சு நாட்டுடன் எல்லா உறவுகளையும் அறுத்துக் 
கொண்டு இந்தோனேசியக் குடியரசு என்ற பெயரில் 
ஒற்றையாட்சி ( Unitary State ) . நிறுவப்பட்டது . 
தொடக்கத்தில் இவ்வரசு பல இடையூறுகளை எதிர் 
கொள்ள வேண்டியிருநதது . தச்சு ஆட்சியின்போது 
சாவாவைத் தவிர மற்றத் தீவுகள் முன்னேறவில்லை . 
சுமத்திராவிலும் மற்றத் தீவுகளிலும் நிலச்சுவான் 
தாாகளும் , பிற்போக்குவாதிகளும் தச்சு ஆதரவோடு 
கிளர்ச்சிகளைத் தொடங்கினர் . 

தசசு 
நெல் விளையும் நிலங்களெல்லாம் கரும்புத்தோட்டங் 

மாற்றப்பட்டதால் , சுதந்திரத்திற்குப் பின 
பெரும் அளவில் அரிசியை இறக்குமதி செய்ய வேண 
டியதாயிற்று . அதற்குத் தேவையான அந்நியச் செலா 
வணி இல்லை . இந்தோனேசிய ஏற்றுமதிப் பொருள 
களான சர்க்கரை , இரப்பர் , தேங்காய் , தேயிலை 
பொருள்களின் 

1952 - க்குப்பின 
குறைந்து போனதால் நிலைமை பெரிதும் பாதிக்கப் 


ஆட்சியில் 


களாக 


சுமத்திரா தீவு ஆறு மாநிலங்களைக் கொண்டுள 
ளது . அட்சேய் , சுமித்திர உத்தரா ( வட சுமத்திரா ) , 
சாம்பி , இரையாவு , சுமித்திரா பாரத்து ( மேற்குச் சுமத 
திரா ) சுமத்திரா , செலாடான் ( தென் சுமத்திரா ) என 
பது அம்மாநிலங்களின் பெயர்களாகும் . இப்போதைய 
முக்கிய நகரங்கள் பலம்பார்க்கு , மேதான , பெதாங்கு 
( Pedang ) ஆகியவையாகும் . இங்கு 150 ச.கி.மீக்கு 
400 மக்கள வசிக்கின்றனர் . சாவாவில் மக்கள் நெருக் 
கத்தைக் குறைக்க அங்கிருந்து , தென சுமத்திரா 
விலுள்ள இலாம்பங்கு மாவட்டத்திற்கு மக்கள குடி 
யேறுகின்றனர் ஏறத்தாழ 90 % மக்கள கிராமப்புறங் 
களில் வாழ்கின்றனர் . சுமத்திராவில் இரப்பர் , புகை 
யிலை , தேயிலை , காப்பி , பனை எணணெய் , தேங்காய் , 
வெற்றிலை , நிலக்கடலை , மிளகு போன்ற பொருள 
கள் ஏற்றுமதிக்காக உற்பத்தி செய்யப்படுகின்றன . 
அரிசி , கிழங்குகள் , சோளம் போன்ற தானியவகைகள் . 
காய்கறிகள் ஆகிய பொருள்கள் பிழைப்பிற்காதார 
மான பொருளகளாகும் . இந்தோனேசியாவின் மூன 
றில் ஒரு பங்கு மரம் சுமத்திராவின் காடுகளிலிருந்து 
கிடைக்கிறது . எண்ணெய் வித்துகளும் , நல்ல நாா 
களைக் 

கொணட மரப்பட்டைகளும் சுமத்திரா 
விலுள்ள காடுகளில் கிடைக்கினறன.. 


போன்ற 


விலை 


பட்டது . 


இந்நிலையில் வல்லரசு நாடுகளாகிய அமெரிக்கா , 
இங்கிலாந்து போன்ற நாடுகள் சேர்ந்து , தென்கிழக 
காசிய 

ராணுவ ஒப்பந்தத்தைச் செய்து 


கொண 


வா . க . 9 - 17 


சுமர் 


258 


சுமித்சோனியன் ஒப்பந்தங்கள் 


வடகிழக்குச் சுமத்திராவிலும் , பெடாங்கு மேட்டு 
நிவப்பகுதியிலும் , தென்சுமத்திராவிலும் பாதை 
அமைப்புச் சீராக அமைத்துள்ளது . இருந்தபோதிலும் , 
ஆறுகளும் மலைப்பாதைகளும் எங்கணும் பயன் 
படுத்தப்படுகின்றன . வட சுமத்திராவிலும் , மத்திய 
சுமத்திராவிலும் , தென் சுமத்திராவிலும் இரயில் 
பாதைத் திட்டம் சீராகச் செயற்படுகிறது . 


* 


அடிக்கடி ஏற்பட்டன . ஒவ்வொரு நகர அரசும் முடி 
யாட்சியைப் பெற்றுத் திகழ்ந்தது . சுமர் பகுதியைப் 
பெருவெள்ளம் ஒன்று அழித்தது . அதனால் பல நகர 
அரசுகள் அழிந்தன . மீண்டும் தோன்றிய நகர அரசு 
களை ஒருங்கிணைத்தவர் அரசர் ஈடண்ணா( Etanna) 
ஆவார் . அவர் கிசு ( Kish ) நகர அரசின் அரசராவார் . 
இப்பகுதியைப் பின்னர் ஈலாமியர்களும் ( கி.மு. 
2530 - கி.மு .2450 ) அக்காடியர்களும் ( கி.மு .2350 - கி.மு . 
2250 )படையெடுத்துத் 

ஆதிக்கத்திற்குக் 
கொண்டுவந்தனர் . இவ்வழிவந்த சார்கோன் மரபு 
அரசர்கள் சுமரை ஏறக்குறைய 100 ஆண்டுகள் ஆட்சி 
செய்தனர் . இம்மரபிற்குப் பின்னர் , நாடோடி இன 
மக்கள் இப்பகுதியை அழித்தனர் . அதற்கு பின் மீண்டும் 
நகர அரசுகள் தனித்துச் செயற்பட்டன . ஊர் நகர 
அரசை ஆண்ட ஊர் மன்னர் காலத்தில் சுமர் பகுதி 
செழித்தோங்கியது . இவர் தொன்மையான சட்டத் 
தொகுப்பு ஒன்றை வெளியிட்டார் . 


பலம்பார்க்கு பெட்ரோலும் , அது சம்பந்தப்பட்ட 
பொருள்களும் ஏற்றுமதி செய்யும் முக்கிய துறைமுக 
மாகும் . இந்தோனேசிய விமானப் போக்குவரத்து 
முக்கிய நகரங்களை இணைக்கிறது . மெரான் நகரில் 
செட்டு ( Jets ) விமானங்கள் இறங்க வசதியுண்டு . 


தங்கள் 


மக்களுக்கு வேலைவாய்ப்புத் தரக்கூடிய கொள் 
கைகளைச் சுமத்திரா அரசு வகுக்கிறது ; மத்திய அர 
சிடமிருந்தும் உதவியை எதிர்பார்க்கிறது . சுமத்திரா 
வின் இயற்கை 
கையமைப்பையும் , செல்வத்தையும் , 

விருப்பத்தையும் அனுசரித்து நாடு முன் 
னேறச்சுமத்திரா அரசு முயற்சி செய்து கொண்டிருக் 

கி.பி. 


மக்களது 


கிறது . 


தைகிரிசு 


மெசபடோமியப் பகுதியை கி.மு. 1900 ஆம் ஆண் 
டளவில் ஆமோரைட்டுகள் கைப்பற்றினர் . சுமேரியர் 
கள் தங்களின் சுதந்திரத்தை அக்காலத்தில் இழந்த 
னர் . சுமர் பகுதியில் வசித்த சுமேரியர்கள் உலகிற்குப் 
பல அறிவியற் கருத்துகளையும் நுட்பங்களையும் விட் 
டுச் சென்றுள்ளனர் . அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை 
சக்கரம் பூட்டப்பட்ட வண்டி , மட்கலன் செய்யும் 
சக்கரம் , ஆப்பு 

வடிவ எழுத்துமுறை , சட்டத் 
தொகுப்பு , முதல் நகர அரசுகள் ஆகியனவாகும் . 

சு.இரா . 


பாபி 


நகரில் 


சுமர் மெசபடோமியாவில் யூப்ரடிசு , 
ஆறுகளுக்கு 

இடையில் இருந்த தொன்மையான 
நாகரிகப் பகுதி . சுமர் ( Sumer ) 1960 TTİ 
லோனியா எனக் கூறப்பட்டது . இது இன்றைய 
இராக்கில் பாக்தாத்திற்கும் பாரசீக வளை குடாவிற் 
கும் இடையில் உள்ள பகுதியாகும் . சுமர் 
செமிட்டிக்கு இனம் அல்லாத மக்கள் கி.மு .4500 க்கும் 
4000 க்கும் டைப்பட்ட காலத்தில் முதன் முதலில் 
குடியேறினர் . இவர்களுக்குச் சுமேரியமொழி தெரி 
யாது . இவர்களை உபையதியர் ( Ubaidians ) என்று 
கூறுகின்றனர் . உபையது என்ற இடத்தில் இம்மக்கள் 
முதன்முதலில் வசித்ததால் இப்பெயர் பெற்றனர் , 
குடியேறிய 

இம்மக்கள் வேளாண்மையைச் 
செய்து கொண்டிருந்தனர் . 

இவர்கள் 

உலோக 
வேலைப்பாடுகளையும் அறிந்திருந்தனர் . 


சமரில் 


னால் 


சுமித்சோனியன் ஒப்பந்தங்கள் : அமெரிக் 
காவில் 1960 ஐச் சேர்ந்த ஆண்டுகளில் விலைகள் 
மிகுந்து சென்றதால் பணவீக்கம் தோன்றியது . வியட் 
நாம் போர் ( Vietnam War ) இந் நிலையை மிகவும் 
முனைப்பாக்கியது . அமெரிக்காவின் 

குடியரசுத் 
தலைவர்களாக இருந்த சான்சன் ( Johnson ) , நிக்சன் 
( Nixon ) ஆகியோர் அமெரிக்காவில் போர்ச் செலவி 

ஏற்பட்ட பொதுச் செலவுப் பெருக்கத்தை 
மிகுதியான அளவிலான வரி விதிப்பின் மூலம் ஈடு 
செய்யாமல் பிற வகைப் பணக் கொள்கைகளைக் 
கையாண்டு சமாளிக்க 

முயன்றனர் . 

அதனால் 
அமெரிக்காவில் பணவீக்கம் பன்மடங்கு பெருகியது . 
இப் பணவீக்க நிலையும் அதனால் தோன்றக் கூடிய 
அயற் செலாவணி மாற்றங்களும் தங்கள் நாடுகளின் 
பொருளாதாரங்களுக்கு ஊறுவிளைவித்து வி 
என்று அஞ்சிய ஐரோப்பிய நாடுகளைச் சார்ந்தோர் 
இந்நிலை தொடர்ந்து செல்வதை விரும்பவில்லை ; 
குறிப்பாக வியட்நாம் போரில் அமெரிக்காவின் தீவிர 
மான ஈடுபாட்டை- அவை விரும்பவில்லை . 


சுமேரியர் எனக் குறிக்கப்படும் மக்கள் இப்பகுதி 
யில் அனடோலியாவிலிருந்து குடியேறினர் . இவர்கள் 
ஏறக்குறைய கி.மு. 3000 - இல் 12 நகர அரசுகளைப் 
பெற்றுத் திகழ்ந்தனர் . அவற்றுள் குறிப்பிடத்தக் 

கிசு ( Kish ) , ஊர் ( Ur ) , சிப்பர் ( Sippar ) , 
நிப்பூர் ( Nippur ) , இலாகேசு ( Lagash ) , இலார்சா 
( Larsa ) ஆகியவை ஆகும் , ஒவ்வொரு நகரமும் 
மதில்களைப்பெற்று விளங்கிற்று . இந்நகரங்களைச் 
சுற்றிச் சிறு உமார்களும் நிலங்களும் இருந்தன . ஒவ் 
வொரு நகரத்திற்கும் நகரக் கடவுள் தனித்தனியாக 
இருந்தது . இக்கடவுளின் கோயில் நகரின் மையத்தில் 
இருந்தது . நகர அரசுகளுக்கு இடையே சச்சரவுகளும் 


கவை 


சுமித்தோனியன் ஒப்பந்தங்கள் 


259 


சுமித்தோனியன ஒப்பந்தங்கள் 


1 


என்று 


கல்வி நிலையம் ) பத்து நாடுகள் குழு ( Group of Ten 
Countries ) 

சொல்லப்படும் அமெரிக்கா, 
ங்கிலாந்து , மேற்குச் செருமனி , பிரானசு , பெலசியா 
நெதாலாந்து , இத்தாலி , சுவீடன , கனடா , சப்பான 

நாடுகள 1971 - ஆம ஆண்டு ஒன்றுகூடி ஓ I 
ஒப்பந்தததை நிறைவேற்றின. இவவவொப்பந்தம 
சுமித்சோனியன் ஒப்பந்தம எனப்படுகிறது , 


ஆகிய 


அமெரிக்காவில் 1970 - இல் பொருளாதாரப் பின் 
னிறக்கம் ( Economic Recession ) தோன்றியது . வட்டி 
விகிதத்தைக் குறைத்து நிலையைச் சரி செய்ய நிக்சன் 
நிருவாகம் முயற்சிகளை மேற்கொண்டது . அக்காலத் 
தில் ஐரோப்பாவில் இருந்த நாடுகளும் , 

ருந்த நாடுகளும் , குறிப்பாக , 
மேற்குச் செருமனியும் ( West Germany )இறுக்கமான 
பணக் கொள்கைகளைக் ( Strict Monetaly Policies ) 
கையாளுவதன் மூலம் உள்நாட்டுப் பணவீக்கத்தைத் 
தடுக்க முயன்று வந்தன . அதனால் தாலர் பெருமள 
வில் வெளியேறத் தொடங்கி 1971 - ஆம் ஆண்டில் 
உச்ச நிலையை அடைந்தது . எனவே , 1971 - ஆம் 
ஆண்டு அமெரிக்கக் குடியரசுத தலைவர் நிக்சன் 
அதுவரை தங்கமாக மாற்றத் தக்கதாக இருந்த 
தாலரின் நிலையைத் தங்கமாக மாற்றத் தக்கதனறு 
( Inconvertibility of dollar into gold ) என்று அறிவித 
தார் . 


| 


உறுதியின்மை நிலை 1971 க்குப் பின் இருந்து , 
வந்தது . பிற நாடுகளில் இருந்த அமெரிக்கர்கள் அவர் 
தம வசம் இருந்த தாலரை மாற்ற இயலாமல் அவதி 
யுற்றனர் , தொழில துறையில் வளர்ச்சியுற்றிருநத 
நாடுகளில் சப்பானைத் தவிரப் பிற நாடுகள் அவற் 
றின் செலாவணியின் மதிப்பை மிதக்க விட்டு விட்டன 
( Floating the Currencies ) . 

அதாவது , 

நாணயத் 
தின் அயற் செலாவணி மதிப்பை அங்காடி அவ்வப் 
போது நிருணயிக்கும்படி விட்டு விட்டன . சப்பான் 
நாடும் அதன் செலாவணியான யென்னின் மதிப்பை 
நிலை நிறுத்த முயன்று அம் முயற்சி தோலவியுற்ற 
தால் யெனனையும் மிதக்க விட்டு விட்டது . 


இந்த ஒப்பந்தத்தின்படி 1. ஏழு நாடுகள அவற 
றின் செலாவணியைத் தங்கம் ,சிறப்பு எடுப்பு உரிமை 
( Speciai Drawing Rights - SDR S ) ஆகியவற்றின 
மதிப்பிற்கேற்ப மறுமதிப்புச் செய்து கொள்வதென்று 
ஒப்புக கொள்ளப்பட்டது . அமெரிக்கா அதன தாலா 
மதிப்பைக் குறைத்துக் கொளவதென்றும் , 

சுவீடன் 
( Sweden ) அதன குரோனா ( Swedish Krona ) மதிய 
பையும் இத்தாலி அதன இலிரா ( Lira ) மதிப்பையும் 
ஓரளவுககுக குறைப்பதெனறும மற்ற நானகு நாடு 
கள் அவற்றின செலாவணிகளின மதிப்பைப் பா 
அளவுகளில் அதிகரிப்பதென்றும் ஒப்புக் கொள்ளடா 
பட்டது . மேலும் . 2. ஒப்பந்தத்திறகு முன்பு + 1 
சதவீதமாக இருந்த அளவை + 2.25 சதவீதமாக 
மாற்றுவதெனறும் ஒப்புக் கொள்ளப்பட்டது . இந்த 
ஒப்பந்தத்தின விளைவாக அயற் செலாவணி அங்காடி 
யில் உறுதித் தனமையைப் பெறலாம் என்ற நமபிககை 
யும் தோன்றியது . ஆனால் , 

அமெரிக்கா அதன 
தாலரின் மதிப்பை 8 விழுக்காடு அளவுக்குக் குறைத் 
தது ; சப்பான ( Japan ) அதன் யென் னின் மதிப்பை 
17 விழுக்காடு அளவுக்கு அதிகரித்தது ; செருமனி 
( Germany ) அதன் மார்க் கின மதிப்பை 14 விழுக 
காடு அளவுக்கு அதிகரித்தது 


பல 


S 


முதலில் 


அடுத்து வந்த ஒருசில திங்கள்களில் பன்னாட்டு 
அயற்செலாவணி மதிப்புகளில் 

நிலைகள் 
தோன்றின . பலவிதமான கட்டுப்பாடுகளும் அதிகாரி 
களின் தலையீடுகளும் பெருகின . அதன் விளைவாக 
எல்லா நாடுகளும் ஒன்றுகூடி நிலையானதொரு 
நிலையை உருவாக்க விரும்பின ; தங்கத்தின் மதிப்பு 
அடிப்படையில் தாலரின் மதிப்பைக் குறைக்க வேண் 
டும் என்று வற்புறுத்தத் தொடங்கின . நாணய 
மதிப்பைக் குறைத்தல் என்ற கருத்தை 
அமெரிக்கா விரும்பவில்லை . விரும்பவில்லை என்ப 
தோடு பிற நாடுகள அவற்றின் செலாவணிகளின் 
அயற் செலாவணி மதிப்பை அதிகரித்துக் கொள்ள 
லாம் என்றும் குறிப்பிட்டது . இறுதியாகப் பண 
சம்பந்தமான செய்திகளை மட்டும் ஆய்ந்து ஒரு 
முடிவை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் வாசிங்ட 
னில் ( Washington ) 2 . ளள சுமித்சோனியன் நிலையத் 
தில் ( சேம்சு சுமித்சன் ( James Smithson ) என்ற 
ஆங்கிலேயரால் நன்கொடையாகக் கொடுக்கப்பட்ட 
சொத்திலிருந்து வாசிங்டனில் தோற்றுவிக்கப்பட்ட 


உலக வரலாற்றில் இப் பண ஒப்பந்தம் மிகவும் 
இன்றியமையாததாகத் திகழும் என்று அமெரிக்கக் 
குடியரசுத் தலைவர் நிக்சன் இந்த ஒப்பந்தத்தைப் 
பாராட்டினார் . ஆனால் இந்த ஒப்பந்தம் நீணட 
கால அளவில் நிலைத்திருக்காது எனபதே இந்த ஒப் 
பந்தத்தின் இன்றியமையாத இயல்பு என இலண்டன 
எக்கனாமிசுட்டு ( London Economist ) என்ற ஏடு 
குறிப்பிட்டது இலண்டன எக்கனாமிசுட்டு குறிப் 
பிட்டது மெய்யாகி விட்டது . ஒப்பந்தம் முடிந்த ஆறு 
மாதங்களுக்குள்ளாக இங்கிலாந்து அதன் செலாவணி 
யான பவுனை மிதக்க விட்டு விட்டது . அமெரிக்கா 

மதிபபை 1973 - ஆம ஆண்டு மேலும் 10 ) 
விழுக்காடு அளவுக்குக குறைத்து விட்டது . இதன 
விளைவாகச் சுவிட்சர்லாந்து , இத்தாலி , சப்பான 

நாடுகளும் அவற்றின் அயற்செலாவணி 
மதிப்பை மிதக்க விட்டு விட்டன . மொத்தத்தில் இவ 
வொப்பந்தம் பதினான்கு 

மாதங்களே 
படுத்தப்பட்டது . 

என் . எஸ பா , 


தாலரின் 


செயற 


வா 


க . 9 - 17 அ 


சுமித்திரை 


260 


சுமேரியா 


துணை நூல்கள் 


Bu Soderson , International Economics , Macmillan , 

London , 1983 . 


. 


Sundaram & Sudaura Singh , International Econo - 

mics , Oxford & IBH Publishing Co. , New Delhi, 
1983 . 


Tbingan , M L. , International Economics , Konarh 

Publications , New Delhi , 1986 . 


செயலுக்கும் அதிகாரி அரசரே ஆவார் . அதே சமயத் 
தில் நாட்டின் உயர்தர , முழுமையான அதிகார முடை 
யது பாராளுமன்றமாகும் . அதன் உதவியோ ஒப்பு 
தலோ இல்லாமல் அரசரால் மட்டுமே செய்யப்படக் 
கூடிய சில பொறுப்புகளிருக்கின்றன அதேபோல் 
பாராளுமன்றத்தால் மட்டுமே செய்யக்கூடிய சில 
பொறுப்புகளுமிருக்கின்றன . எதனை அரசர் செய்தல் 
வேண்டும் , எதனைப் 

பாராளுமன்றம் செய்தல் 
வேண்டுமென்று நாட்டின் வழக்கம் ( Custom ) தான் 
தீர்மானிக்கிறது . ஆங்கில நாட்டின் அரசியலமைப்பு 
பல நீதிமன்றங்கள் சேர்ந்த ஓர் அரசியலமைப்பே 
ஆகும் . இவ்வரசியலமைப்பில் 

பாராளுமன்றமும் 
நாட்டின் உயர்தர 

நீதிமன்றமாகும் . 

ஆகையால 
பாராளுமன்றத்தின் முடிவை 

அல்லது 

தீர்ப்பை 
நாட்டின் வேறு எந்த நீதிமன்றமும் மாற்றுதல் செய் 

பாராளுமன்றம் , தனியார்களுக்கிடையே 
எழும் வழக்குகளைப் பற்றிக் கவனிப்பதில்லை ; எனி 
னும் , அது முக்கியமாக ஒரு நீதிமன்றமே ஆகும் . 
சட்டம் செய்வதற்கும் , சட்டத்தை விளக்கித் தீர்ப் 
புக் கூறுவதற்கும் வேறுபாடு இல்லை . நாட்டின் 
தலைமை அதிகாரமானது , நாடு முழுவதிலும் , அதன் 
சட்டத்தில் இருக்கிறது : அதுவே அரசருக்கும் , பல் 
வேறு நீதிமன்றங்களுக்கும் அவரவர்க்குரிய அதிகாரங் 
களை வழங்கி , அவையெல்லாம் ஒன்றுபட்டியங்குதல் 
வேண்டுமென்ற நோக்கத்திலும் இருக்கிறது . பா.சூ. 


சுமித்திரை: சுமித்ரா ( சு + மித்ரா ) என்பதன் 
வடசொல் 

ஆக்கமே சுமித்திரை என்னும் பெயர் 
ஆகும் . இப்பெயர்ச்சொல் நட்புக்கு உரியவள் , நல்ல 
வள் , இனசொல்லினள் எனப் பல பொருள் கொண் 
டது . இத்தகு நன்னலம் பல வாய்க்கப்பெற்ற சுமித் 
திரை என்பாள் மாமன்னர் தசரதரின் சிறப்பான 
மனைவியர் மூவருள் ஒருத்தி . இலக்குவன , சத்துருக் 
கனன ஆகியோரின தாய் இவள . இலக்குவன் இரா 
மனுக்குத் தொண்டனாகவும் சத்துருக்கனன பரத 
னுசகுத் துணையாகவும் , வாழந்ததை இராமாயணம் 
வழி அறியலாம் . பகவத் கைங்கரியச் சீர்மையை 
உணர்த்தும் இலக்குவனையும் , பாகவத கைங்கரியப் 
பெருமையை உணாத்தும சத்துருக்கனனையும் உல 
குக்கு ஈந்ததனால் வைணவத் தத்துவம் இரண்டுக்கும் 
தாயாகவும் இவளைக் கொள்ளலாம் . பொன்.சௌ. 


யாது . 


துணை நூல்கள் : 


1 


ஆங்கிலப் 


Allen , J.W. , A History of Political Thought in the 

Sixteenth Century , London , 1951 . 
Gough , J.W .. Fundamental Law in English 

Constitutional History , Oxford , 1955 . 


சுமித்து , சர் தாமசு : இங்கிலாந்தில் இசு 
டூவர்ட்டு ( Stuarts ) அரசர்களுக்கும் , 
பாராளு மன்றத்துக்குமிடையே , தலைமை அதிகாரம் 
பற்றி கி.பி. 17 - ஆம் நூற்றாண்டில் ஓர் உளநாட்டுப் 
போர் நடந்தது . அப்போருக்கு முன்னோடியாகப் பல 
கருத்துகள் ஆங்கில அரசியலமைப்பைப் பற்றி எழுதப் 
பட்டன . கிபி . 16 - ஆம் நூற்றாண்டில் ஆங்கில அரசிய 
லமைப்பைப் பற்றிச் சில கருத்துகளை எழுதிய ஆங் 
கிலச சிந்தனையாளரே சுமித்து சர் தாமசு ( Smith , 
Sir Thomas ) ஆவார் . இவருடைய கருத்துகள் கி.பி. 
17 - ஆம் நூற்றாணடின தொடக்கத்தில் அரசருக்கும் 
பாராளுமன்றத்திற்கும் இடையே ஏற்பட்ட பூசலின 
போது மேற்கோளாக எடுத்தாளப்பட்டன . 


சுமேரியா : சுமேரிய நாகரிகம் மிகப் பழமை 
யானது . இது செமிட்டிச்கு , பாபிலோனிய , அசிரிய 
நாகரிகங்களுக்கும் முற்பட்டது . இதனை 

மெச 
படோமியா நாகரிகம் எனவும் கூறுவர் . நீர்தேக் 
கத்தினுள் எவ்வாறு நீரானது சென்று நிரம்புகின் 
றதோ அதைப்போனறு பல இனத்தினர் மெசம்படோ 
மியாவில் வந்து குடியேறினர் . அவர்களுள் சுமேரி 
யர்களே மிகப் பழமையானவர்களும் முதன்மையான 
வர்களுமாவர் . 


சுமித்தின் கருத்துகள் : 

ஆங்கில 

அரசருக் 
கும் , பாராளுமன்றத்துக்கும் நீதி மன்றங்களுக்கும் 
பண்டையவழக்கத்தின்படி சில அதிகாரங்கள் உரியன . 
ஒவ்வொனறும் தனது உரிமை வரம்புக்குள் , தன் 
முயற்சியாலேயே 

செயலாற்றிற்று . தலைமை அதி 
காரம் என்பது நாடு முழுவதிலுமே இருந்தது ; அது 
தனியாக எந்த ஓர் அரசாங்க உறுப்பிலும் இல்லை . 
ஆங்கில அரசாங்கத்தில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு 


இங்குக் குடியேறியவர்கள எந்த இனத்தைச் 
சார்ந்தவர்கள் என அறுதியிட்டுக் கூற முடியாது . 
இவர்கள் மத்திய தரைக்கடலின் ( Mediterraneanl ) , 
அல்பைன் பகுதியைச் சார்ந்தவர்களுமல்லர் ; செமிட் 
டிக்கு இனத்தினருமல்லர் . இன அடிப்படையில 
பார்க்குமிடத்து , மத்திய தரைப் பகுதியைச் சார்ந்த 


சுமேரியா 


261 


சுய வேலைவாய்ப்பு 


வர் போல் தெரிகிறது . இன அடிப்படையில் , சிந்து 
நதிப்பகுதியில் வாழ்ந்த மக்களும் . சுமேரியர்களும் 
மிக நெருக்கமுடையவர்கள் எனக் கூறுவாரும் உளர் . 
இவர்கள் கறுப்பு வெள்ளை நிறம் கொண்டவர்கள் . 
எங்கிருந்து இவர்கள் வந்திருப்பினும் கிமு .4000 ஆண் 
டில் சுமர் என்ற பகுதியில் குடியேறியவர்கள் என்பது 
தெளிவாகின்றது . எனவே , வர்கள் சுமேரியர்கள் என 
வழங்கப்பட்டனர் . 


குயவன் சக்கரத்தையும் கண்டுபிடித்தனர் . நிப்பூரில் 
காணப்படும் ஆலயம் எகிப்தியரின் கூம்புக் கோபு 
ரத்தைப் போன்று அமைந்துள்ளது . இவர்கள் சோதி 
டம் தெரிந்திருந்தனர் ; கணிதம் , தாவரவியல் ஆகி 
யவைகளையும் தெரிந்திருந்தனர் . 


க பூ சீ . 


சுயமரியாதைச் சீர்திருத்தத் திருமணம் : 
ஓர் இந்து ஆணும் , 

ணும் , பெண்ணும் உறவினர்கள் . நண 
பர்கள அல்லது வேறு நபர்கள் முன்னிலையில் , தாங் 
கள் புரிந்து கொண்ட மொழியில் , ஒருவரை ஒருவா 
கணவன் அல்லது மனைவியாக ஏற்றுக் கொள்வதாக 
அறிவித்தல் ; அல்லது ஒருவர்ககொருவர் மாலையிடு 
தல் அல்லது ஒருவர் விரலில் மற்றொருவர் 
யாழியை இடுதல் ; அல்லது தாலிகட்டுதல் போன்ற 
முறைகள் ஏதேனும் ஒனறால நிகழ்த்திக் கொள்ளும் 
திருமணம் , சுயமரியாதைச் சீர்திருத்தத திருமணம 
எனப்படும் . 


கணை 


வரலாறு : இத் திருமண முறையை முதன் முதலில் 
தோற்றுவித்தவர் , பெரியார் ஈ . வே . இராமசாமி 
ஆவார் , 

சுயமரியாதை இயக்கத்தைத் தோற்று 
வித்த பெரியாரின் 

அறுபதாண்டுக் கால அரசியல 
வாழ்க்கையில அவர் தம் 

சாதனைகளில் 
இத்திருமண முறை ஒரு வெற்றி முத்திரையாகும் . 


பல 


சுமேரிய நாகரிகத்தின் எச்சங்கள் 


சுமேரியாவில் நகர அரசுகள் காணப்பட்டன . 
அந்நகரங்களுள் பெரியவை இலாகாசு , உம்மா , நிப்பூா 
என்பவைகளாகும் . ஒவ்வொரு நகர அரசிற்கும் 
அரசர் ஒருவர் இருந்தார் . அரசரின் குத்தகையானது 
ஒவ்வோர் ஆண்டும் திருவிழாவில் புதுப்பிக்கப்பட் 
டது . காணிக்கை பெறுதல் , தொழிற்கூடம் , உழவுத் 
தொழில் ஆகியவைகளைக் கவனித்தல் , நகரங்களைப் 
பாதுகாத்தல் ஆகியவை இவர் பணிகளாகும் . 


இத்திருமணம் தொடக்க காலத்தில் சட்டத்தை 
யும் , சம்பிரதாயங்களையும் மீறி நடந்ததால் , இதற் 
கெனத் தனியே சட்டவிதிகள் எதுவும் இல்லாதிருந் 
தது . பெரியார் வகுத்ததே விதிகளாக அமைந்திருந் 
தன . 


சுமேரியர்கள் காலத்தில் சமூகம் அதிகாரிகள் , 
நிரந்தரப் போர் வீரர்கள் , குருமார்கள் என்ற மூன்று 
பிரிவுகளைக் கொண்டிருந்தது . 


தமிழக முதலமைச்சராக 1967 - ஆம் ஆண்டில் 
இருந்த பேரறிஞர் 

சி என் , அண்ணாதுரை 
இந்துத் திருமணச சட்டம் , 1955 ( The Hindu Marri 
age Act , 1955 ) இல , இந்துத் திருமணங்கள ( சென 
னைத் திருத்தம் )சட்டம் , 1967 மூலம் பிரிவு 7 அ 
என்பதை இணைத்து , இத்திருமண முறைக்குச் சட்ட 
ஒப்புதல் அளித்தார் . து , 

1968- ஆம் 
சனவரித் திங்கள் 20 - ஆம் நாள் முதல் செயற்படத் 
தொடங்கியது . 


ஆண்டு 


சுமேரியர்கள் தங்களுக்கென ஒரு கடவுளை 
வரைந்து கொண்டனர் . அதன் ஆலயத்தைக் கால் 
என அழைத்தனர் . அதுவே , அவர்களின் வாழ்க் 
கைக்கு மையமாக விளங்கியது . தாய்க் கடவுளான 
இனனியா ( ania ) வுக்கு , எரிச்சு ( Erech ) என்னுமிடத் 
தில் ஆலயமிருந்தது . 


இத்திருமண முறையில் அம்மி மிதித்தல் , அரசா 
ணைக்கால் , பானையைச் சுற்றுதல் , சப்தபதி எனும 
சடங்கில் புனிதததீயை ஏழடி எடுத்து வலம் வருதல 
போன்ற சடங்குகள இல்லை . தமிழர் திருமணத்தைத் 
தமிழரே முன்னின்று நடத்தி வைக்கலாயினர் .பு.வே . 

சுய வேலைவாய்ப்பு : அரசு உதவியுடன் அல் 
லது பிற அமைப்பு அல்லது அமைப்புகளின் உதவி 


சுமேரியர்கள் ஆப்பு வடிவ எழுத்துகளைக் 
கண்டு பிடித்தனர் . களிமண் பலகையில 
னால் எழுதினர் நாட்காட்டியை ( Calender ) யும் 


நாணலி 


சுய வேலைவாய்ப்பு 


262 


சுய வேலைவாய்ப்பு 


பலவகையான 


யுடன அவ து இத்தகைய உதவி எதுவுமில்லாமல் 
தானே முயன்று தனக்கென ஒரு வேலை வாய்ப்பை 
ஏற்படுத்திககொளவது சுய வேலைவாய்ப்பு 

( Self 
Employment ) எனப்படும் . 


வகையில் 


அறிஞர்கள் 

கோட்பாடுகளையும் 
கொளகைகளையும் வகுத்துத் தந்திருக்கின்றனர் . 
ஆனால் இவை யாவும் ஏதாவதொரு 
குறையுள்ளவையாக இருப்பதால் வேலையின்மை 
நிலையை விலக்க இயலவில்லை . வேலையின்மையை 
விலக்க மேற்கொள்ளப்படும் பல முயற்சிகளில் சுய 
வேலைவாய்ப்பு மிகச் சிறப்பான இடத்தைப் பெறு 


கிறது . 


என 


ஒரு நாட்டு 

மக்களை 15 வயதிற்குட்பட்ட 
இளையோர் 15 முதல் 55 அல்லது 60 வயது வரை 
யுள்ள உழைப்பாளர் , 55 அல்லது 60 வயதிற்கும் 
மிகுந்த முதியோர் மூவகையாகப் பிரிக்கலாம் . 
இளையோரில் ஒருசிலரும் , முதியோரில் ஒருசிலரும் 
பல காரணங்களால் வருவாய் தரும் பணிகளில் ஈடு 
பட்டிருப்பது இயல்பு . இருப்பினும் உழைக்கும் 
வயது வரம்பில் 

உள்ள தகுதியுள்ள ஆண் , பெண 
அத்தனை பேரும் வருவாய் ஈட்டும் பணியில் ஈடு 
பட்டிருக்கும் நிலை விரும்பத்தக்கது . உழைப்பாளர் 
களில் தகுதியும் விருப்பமும் இருந்தும் வாய்ப்புகள் 
இல்லாத நிலையை வேலையின்மை நிலை என்பர் . 


| 


அரசு அலுவல்களின் எண்ணிக்கை , கூலி வேலை 
(WageEmployment ) களின் எண்ணிக்கை ஆகியவற்றின் 
பெருக்கம் குறைந்த அளவிலும் , இவ் வேலைகளை 
மேற்கொள்ள விரும்பும் ஆள்களின் எண்ணிக்கைப் 
பெருக்கம் மிகுந்த அளவிலும் பெருகிக் கொண்டிருப்ப 
தால் வேலையின்மையின் அளவும் பெருகிக்கொண் 
டிருக்கிறது எனவே , சுய வேலைகளின் பெருக்கம் 
மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும் . 


| 


சுய 


சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக்கொள்ளும் 
முயற்சியில் ஈடுபடும் போது ஏற்படும் ஆபத்துகளை 
யும் சிக்கல்களையும் நிலையற்ற தன்மையையும் 
கருத்தில் கொண்டு பலர் 

வேலைவாய்ப்பை 
விரும்புவதில்லை . ஆனால் , முயற்சி திருவினையாக் 
கும் , கடும் உழைப்பிற்கேற்ப ஊதியமும் உயர்வும் 
கிட்டும் என்ற கருத்துகளில் நம்பிக்கையுடையவர் 
கள் சுய வேலைவாய்ப்பையே விரும்புவர் . சுய வேலை , 
யினால் நாட்டில் நிலவும் வேலையின்மை , குறை 
வேலை ( Under Employment ) போன்றவை பெருகா 
மல் தடுப்பதோடு , சுய வேலை செய்வோர் வேறு 
பலருக்கும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தித் தரவும் 
இயலுமாதலால் வேலையின்மை அளவைக் குறைக்க 
வும் உதவுகிறார்கள் எனலாம் . 


| 


} 


சுய வேலைவாய்ப்பு 


வேலையின்மை நிலை தோன்றாது 

என்றும் , 
அப்படியே தோன்றினாலும் அது நிரந்தரமாக இருக்க 
இயலாதென்றும் முழு வேலை ( Full Employment ) 
நிலை தான் இயலபாகக் 

காணப்படும் என்றும் 
தொன்மைப் பொருளாதார அறிஞர்கள் ( Classical 
Economists ) குறிப்பிட்டிருந்தனர் . ஆனால் , அவர்தம் 
கருத்துகளுக்கு மாறாக , பல நாடுகளிலும் வேலை 
யினமை நிலை பெருகி வளர்ந்து வருகிறது . 


இந்தியப் பொருளாதாரமும் சுயவேலை வாய்ப் 
பும் : இந்திய நாட்டின் மக்கட் பெருக்கத்தாலும் , 
மக்களிடையே தோன்றியுள்ள விழிப்புணர்ச்சியாலும் 
வேலை செய்ய ஆயத்தமாக இருப்போரின் எண் 
ணிக்கை நாள்தோறும் பெருகி வருகிறது . முதல் ஐந் 
தாண்டுத் திட்டக்காலத்திலிருந்தே வேலைவாய்ப்பு 
களைப் பெருக்கித் தர அரசு பல முயற்சிகளை மேற் 
கொண்டாலும் வேலைகளின் எண்ணிக்கைப் பெருக் 
கம் 

குறைவான அளவிலும் வேலைகளுக்கான 
தேவைப் பெருக்கம் மிகுதியான அளவிலும் பெருகி 
வந்த காரணத்தால் வேலையின்மையின் 

அளவும் 
அதன் 

தொடர்பாகத் தோன்றிய துயரங்களும் 
தொல்லைகளும் பெருகி வந்திருக்கின்றன . இந் நிலை 
யைத் தவிர்க்க இந்தியாவின் ஆறாம் ( 1980-85 ) . 
ஏழாம் திட்டக் ( 1985-90 ) காலங்களில் பெரு முயற்சி 
கள் மேற்கொள்ளப்பட்டு வருகினறன . 


| 


வேலையின்மை அளவைக் குறைக்க அல்லது 
வேலையின்மை நிலயை விலக்கப் பொருளாதார 


சுய வேலைவாய்ப்பு 


263 


சுர்குசா 


TRYSE ) மூலமாகப் பல உதவிகளையும் பயிற் 
களையும் தருதல் போன்ற பல முயற்சிகளை 

மேற் 
கொண்டு ஆறாம் திட்டக்காலத்தில் 

வேலை 
வாய்ப்புகளைப் பெருக்க அரசுகள் பெருமளவில் 
முயற்சிகள் மேற்கொண்டன. 


சுய 


எண 


ஏழாம் திட்டக்காலத்தில் ( 1985-1990 ) தொழி 
லாளர்களின் எண்ணிக்கை பெருகும் அளவைக் காட . 
டிலும் மிகுதியான அளவில் கூலி வேலைகளின் 
ணிககையையும் சுய வேலைவாய்ப்புகளின அளவை 
யும் அதிகரித்து , கிராமப்புறங்களில் ஏறத்தாழ முழு 
வேலை நிலையை அடைந்து இருபத்தோறாவது நூற 
றாண்டில் இந்தியா காலடி எடுத்து வைக்கும் போது 
வேலையின்மை நிலையை முற்றிலும் ஒழித்துவிட 
வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அரசுகள் செயல் 
பட்டு வருகின்றன . இக் குறிக்கோள் வெற்றி பெற , 
சுய வேலைகளை மக்கள் மிகுதியாக நாடும் நிலை 
தோன்றுவது அவசியம . 


ஆறாம் திட்டக்காலத் தொடக்க நிலையில் இந்தி 
யாவில் 12.02 மிலியன் தொழிலாளர் வேலையின்மை 
நிலையில் இருந்தனர் என்றும் , 1980-85- ஆம் ஆண்டு 
கள் காலத்தில் 134.24 மிலியன் 

தொழிலாளர்கள் 
புதிதாகத் தோன்றுவார்கள் என்றும் ஆகமொத்தம் 
46.25 மிலியன் தொழிலாளர்களுக்கு 1980-85 - ஆம் 
ஆண்டுகளில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தித் தரு 
தல வேண்டுமென்றும் , ஆனால் திட்டக்காலத்தில் 
34.28 மிலியன வேலை 

வாய்ப்புகளைத்தான் 

உரு 
வாக்க இயலுமென்றும் , எனவே ஏழாம் 

திட்டத் 
தொடக்கத்தில் 11.98 மிலியன் தொழிலாளர்கள் 
வேலையின்மை நிலையில் இருப்பர் என்றும் ஆறாம் 
திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது . மேலும் , 
நன்கு அமைக்கப்பட்ட துறையில் ( Organised Sector ) 
தொழிலாளர் ஈர்ப்புத் திறன் ( Labour Absorptive 
Capacity ) உழைப்புப் பெருக்கத்தில் 12 விழுக்காடு 
அளவுக்குத்தான் இருக்கும் என்பதையும் சுட்டிக் 
காட்டி , வேளாண்மைத் துறையிலும் , வேளாண்மை 
யுடன் தொடர்புடைய துறைகளிலும் தான் மிகுதி 
யான அளவில் வேலைகளைத் தோற்றுவிக்க முடியு 
மென்றும் திட்ட அறிக்கையில குறிப்பிட்டிருந்தது . 
எனவே , சுய வேலைவாய்ப்புகளுக்கு ஆறாம் திட்டக் 
காலத்தில் பெருமளவில் சிறப்புத் தரப்பட்டது . 

நாட்டுக் கிராமப்புற வேலைத் திட்டம் ( Natio 
nal Rural Employment Schme - NREP ) மூலமாகவும் 
மகாராட்டிரம் , தமிழ்நாடு , மத்தியப்பிரதேசம் , கர் 
னாடகம் 

போன்ற மாநிலங்கள் மேற்கொண்ட 
வேலை உத்திரவாதத் திட்டங்கள் ( Employment 
Gurantee Scheme ) மூலமாகவும் , குறைந்த அளவுத் 
தேவைத் திட்டங்கள் ( Minimum Need Programme ) 
மூலமாகவும் பல்லாயிரக்கணக்கான ஆள்களுக்குக் கூலி 
வேலையைப் பெருக்குவதற்கான முயற்சிகள் ஆறாம 
திட்டக்காலத்தில் மேற்கொள்ளப்பட்டன . அவற 
றோடு , 1 ) ஒருங்கிணைந்த ஊரக வளாச்சித் திட்டத் 
தில் ( Integrated Rural Development Programme )) 
ஒவ்வொரு வட்டாரத்திலும் ( Block ) 3,000 குடும்பங் 
களைத் தேர்ந்தெடுத்து நிதி மற்றும் பயிற்சி உதவி 
களைத் தருதல் , 2 ) பால் பண்ணை வளர்ச்சித் திட் 
டத்தில் ( Dairy Development Programme ) உதவிகள் 
பல தருதல் , 3 ) மீன் பிடித் தொழிலாளர்கள் முன் 
னேற்றப் பதிவாண்மைகள் ( Fish Farmers Develop 
ment Agencies ) மூலமாக உதவிகள் பல தருதல் , 
4 ) கிராமங்களில் கைத்தொழில் , கைத்தறித் தொழில் 
பட்டுப்பூச்சி வளர்த்தல் மற்றும் பலவிதமான 
தொழில்கள் வளர்ச்சிக்கான பல்வேறு உதவிகளைத் 
தருதல் , 5 ) சுய வேலைக்காக இளைஞர்களுக்குப் 
பயிற்சியளிக்கும் நாட்டுத் திட்டத்தின் ( Nantional 
Scheme of Training Youth for Self Employment 


திறன் பெற்ற தொழிலாளர்கள ( Skilled Labo - 
urers ) , திறனற்ற உழைப்பாளர்கள் ( Unskilled Lab 
ourers ) , கல்வி பெற்ற உழைப்பாளர்கள் ( Educated 
Labourers ) என்று உழைப்பாளாகளைப் பலவாறு 
வகைப்படுத்தலாம் . எல்லா வகை உழைப்பாளா 
களுக்கும் நிதி உதவி , ஆலோசனை உதவி , தொழில 
நுட்ப உதவி மற்றும் பலவிதமான உதவிகளைச 
செய்து தர அரசும் பல நிறுவனங்களும் ஆயத்தமாக 
உள்ளன 

இடர்களையும் உறுதியினமை 
களையும் எதிர்நோக்கி , முயற்சி செய்து வெற்றி நடை 
போடத் தேவையான மனத்திட்பத்தை அரசுகளும் 
பிற நிறுவனங்களும் கொடுத்து உதவ இயலா 
இவை இயற்கையிலேயே அமையப்பெற்ற 
கள சுய வேலைகளில் ஈடுபட்டுத் தமக்கும் தம நாட் 
டிற்கும் நன்மைகளைத் தருகின்றனர் . 


ஆனால 


பாது 


ளை ஞா 


மான 


ந்தியாவில் 1951 - ஆம் ஆண்டு முதல் பலவித 
சமூகப் 

பொருளாதாரக் கட்டமைப்புகள் 
(Social and Economic Infrastructure ) பெருமளவில் 
உருவாகியுள்ளன . இவற்றைப் பயன்படுத்தி 
வேலைவாய்ப்புகளைத் தோற்றுவித்துக்கொண்டு 
இந்திய நாடு 

முழு வேலை நிலையை 

அடைய 
முயன்று வருகிறது . 


என எஸ.பா 


சிறு 


சுர்குசா மத்திய பிரதேசத்தில் உள்ள நகரம் . 
நநகரம் சுர்குசா (Surguja ) மாவட்டத்தின் தலை 
நகரமாகவும் உள்ளது . சுர்குசா நகரம் முன்பு சிற் 
றரசு ஒன்றின் தலைநகரமாக விளங்கியது இந்நக 
ரம் தர்மசயகர் , பாட்னா , சோன் காட்டு ஆகிய நக 
ரங்களுடன் சாலைகளால் இணைக்கப்பட்டுள்ளது . 


சுர்கோட்டாடா 


264 


சுரங்கத் தொழிலாளர் 


இந்நகரத்தில் விளைபொருள் விற்பனை மிகுதி . நிலக் 
கரியும் இங்குக் கிடைக்கிறது . நகர மக்கள் தொகை 
38,291 ( 1981 ) . 


1 


சுர்குசா மாவட்டம் 22,337 ச.கி.மீ. பரப்பளவு 
டையது . இம்மாவட்டம் மலைகளால் சூழப்பட்டுள் 
ளது . இம்மாவட்டத்தில் உள்ள இராம்கர் மலையில் 
பல குடைவரைகள் உள்ளன . அவற்றுள் குறிப் 
பிடத்தக்கவை சீதாபெங்கா ( Sitabenga ) சோகி 
மாரா ( Jogimara ) குடைவரைகள் ஆகும் . இக்குகை 
களில் கி.மு. 2 - ஆம் 

நூற்றாண்டைச் சார்ந்த 
பிராமி கல்வெட்டுகள் உள்ளன . இக்காலத்தைச் 
சார்ந்த ஓவியங்கள் பலவும் இக்குகைகளில் உள்ளன . 
இவை இந்தியாவின் பழைய ஓவியங்களாகத் திகழ் 
கின்றன . இம்மாவட்டத்தில் நெல் , கோதுமை , எண 
ணய் வித்துகள் போன்றவை விளைகின்றன . 
காடுகளில் இருந்தும் வருமானம் கிடைக்கிறது . 
இரும்புக் கனிமம் , நிலக்கரி , சுண்ணாம்புக்கல் , அலு 
மினிய மணவகை ( Bauxite ) போன்ற கனிமங்கள் 
கிடைக்கின்றன . சட்டிசுகர் சிற்றரசின் பகுதிகளாக 
விளங்கிய இம்மாவட்டத்தை கி.பி. 1818 - இல் ஆங்கி 
லேயர்கள் கைப்பற்றினர் . இது மத்திய 

பிரதேச 
மாநிலத்துடன் 1948 - இல் இணைக்கப்பட்டது . மக் 
கள் தொகை 1,633,475 ( 1981 ) . 

சு.இரா . 


அகழாய்வில் 

கண்டுபிடிக்கப்பட்ட வீடுகள 
களிமண்ணால் செய்யப்பட்ட கற்களால் கட்டப்பட் 
டன . எழுத்துப் பொறிப்புகள் கொண்ட முத்திரை 
கள் , செப்புவளையல்கள் , சுடுமண் பொம்மைகள் , 
மட்கலன்கள் போன்றவையும் 

அகழாய்வுகளில் 
கிடைத்தன . 

சு.இரா . 
சுரங்கத் தொழிலாளர் : பயன்கருதி உள்ளத் 
தாலும் 

உடலாலும் மேற்கொள்ளும் முயற்சி 
உழைப்பு . இவ் உழைப்பைத் தரும் தொழிலாளர் 
களில் உள்ள பல வகைகளில் சுரங்கத் தொழிலாள 
ரும் ( Mine workers ) ஒரு வகை . கனிவளப் பொருள் 
களைக் கண்டுபிடிக்கும் பொருட்டும் , 

வெளிக் 
கொணரும் பொருட்டும் பல வகைச் சுரங்கங்களில் 
பணியாற்றுபவர் சுரங்கத் தொழிலாளர் ஆவர் . 


இந்தியாவில் பீகார் , மேற்கு வங்காளம் , ஒரிசா , 
இராசசுத்தான் ( Rajasthan ) , ஆந்திரா , கருநாடகம் , 
மத்தியப் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பல சுரங 
கங்கள் உள்ளன . இவற்றில் , பல்லாயிரக்கணக்கான 
சுரங்கத் தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர் . 


சுர்கோட்டாடா : குசராத்து மாநிலத்தில் 
கட்சுப் ( Kutck ) பகுதியில் உள்ளதோர் ஊர் . சுர் 
கோட்டாடா ( Surkotada ) தொல்லியல் சிறப்புப் 
பெற்ற சிந்துவெளி நாகரிக எச்சங்கள் உள்ள ஊரா 
கும் . இந்தியத் தொல்லியல் பரப்பாய்வுத் துறையினர் 
இப்பகுதியில் பல கள ஆய்வுகளை மேற்கொண்டனர் . 
பின்னர் 1971 , 1972 - ஆம் ஆண்டுகளில் அகழாய்வுகள் 
இங்கு மேற்கொள்ளப்பட்டன . அரப்பா நாகரிக மக் 
கள் இப்பகுதி வழியாகவே வந்து கட்சுப் 

பகுதியில் 
வாழத் தலைப்பட்டனர் என்பது 

அகழாய்வுகளின் 
மூலம் உறுதி செய்யப்பட்டது . இங்குக் கண்டுபிடிக்கப் 
பட்ட பண்பாட்டுக் கூறுகள் கி.மு. 2100 முதல கி.மு. 
1750 வரையிலான காலத்தைச் சார்ந்தவையாகும் . 


MAR 


| 


சுரங்கத் தொழிலாளர் 


ஆகிய 


1 


இவ்வூர் நகர அரணைக் கொண்டு விளங்குகி 
றது . நகரம் கோட்டைப்பகுதி , கீழை நகரப் பகுதி 
ஆகிய இரு பிரிவுகளைக் கொண்டு 

விளங்கியது . 
அரண் , களிமண , சுடப்படாத செங்கற்கள் 
வற்றைக் கொண்டு கட்டப்பட்டது . இவ்வரண 
இரண்டு நுழைவாயில்களைக் கொண்டு விளங்கியது . 
ஒரு வாயில் கிழக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் 
இருந்தன . கீழை நகரப் பகுதிக்குக் கோட்டையின் 
உள்ளிருந்து வெளியே செல்லத் தென் கிழக்கு மூலை 
யில் வாயில் ஒன்றும் இருந்தது . 


சுரங்கத் தொழில்களின் இடர் மிகு தன்மை , 
உடலை வருத்தும் தன்மை , துன்பம் தரத்தக்கக் கடின 
மான தன்மை போன்றவைகளால் ( 1971 ஆம் ஆண்டு 
கணக்கின்படி ) சுரங்கத் தொழிலாளர்களில் ஏறத் 
தாழ 88 விழுக்காட்டினர் ஆண்களாகவும் , 18 விழுக் 
காட்டினர் பெண்களாகவும் இருக்கின்றனர் . பெரும் 


சுரண்டல் 


265 


சுரண்டல் 


இயந்திரங்களைப் பெருமளவில் பயன்படுத்துவதனா 
லும் இந்நிலை உள்ளது , 


கிக் கொண்ட மன்னர்களும் , குறுநில மன்னர்களும் , 
நிலக்கிழார்களும் ஏழை விவசாயிகளின் உழைப்பைப் 
பயன்படுத்திக் கொண்டதும் சுரண்டலாகும் . வரி 
கொடுக்கும் சக்தியில்லாத மக்கள் மீது வரிவிதித்துக் 
கொடுமைகள் செய்து வரி வசூலித்ததும் ஒருவகை 
யான சுரண்டல் முறையாகும் . 


1 


இந்தியாவில் சுரங்கத் தொழிலாளர்களின் பணி 
நிலைகள் 1923 - ஆம் ஆண்டு வரை முறைப்படுத்தப் 
பட வில்லை . முதன் முதலாகச் சுரங்கங்கள் சட்டம் 
( Mines Act ) 1923 - ஆம் ஆண்டில் தான் இயற்றப் 
பெற்றது . அதைத் தொடர்ந்து இத் தொழிலாளர் 
களின் பணி நிலைகள் பற்றிய பல சட்டங்கள் இயற் 
றப் பெற்று வருகின்றன . குறிப்பாகச் சுரங்கத்தின் 
மேற் பகுதிகளில் பணியாற்றும் மணி அளவு , சுரங்கத் 
தின் ஆழப் பகுதிகளில் பணியாற்றும் , மணி அளவு , 
சுரங்கத் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பலவிதமான 
இழப்புகளுக்கு ஈடு செய்யும் முறைகள் , தொகைகள் 
போன்ற பலவற்றிலும் தொழிலாளர்களுக்கு ஆதர 
வான பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின் 
றன . 15 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் சுரங்கங் 
களில் பணி புரியக்கூடாது என்றும் 

பெண் சுரங்கத் 
தொழிலாளர்கள் இரவு 7.00 மணி முதல் காலை 
6.00 மணி வரையில் பணி புரியக்கூடாது என்றும் 
பல விதிகள் அமைக்கப்பட்டுள்ளன . 


இப்படிப் பல்வேறு தனமைகளில் இயங்கி வந்த 
சுரண்டல் முறை தொழிற்புரட்சிக்குப் பின் புதிய 
வடிவமைப்பைப் பெற்றது . தொழிற்கூடங்களில் பல 
மணி நேர உழைப்பைப் பயன்படுத்தி , போதிய 
வசதியைக் கூடத் தொழிலாளர்களுக்குத் தராமல் 
குறைந்த கூலியைக் கொடுத்து , அதிக இலாபத்தை 
முதலாளிகள் ஈட்டினர் . கி.பி. 18 , 19 - ஆம் நூற் 
றாண்டுகளில் தோன்றிய இம்முறையை முதலாளித் 
துவச் சுரணடல் முறை என அழைத்தனர் . 


சுரண்டல் என்பதற்குப் பலவேறு விளக்கங்கள் 
கூறப்படுகின்றன . உற்பத்தி முறையாலும் , அங்காடி 
முறையாலும் ( Market System ) ஒருவருககுச் சேர 
வேண்டிய தொகையை மற்றவர் எடுத்துக் கொள்ளு 
தல் சுரண்டல் எனப்படும் . 


சுரண் 


பெருமளவில் புதிதாகப் பொதுத் துறையில் 
அமைக்கப்பட்டு வரும் பல சுரங்கங்களில் பணி நிலை 
கள் மிகவும் சிறப்பான முறையில் உள்ளன . 

என் . எஸ்.பா. 


| 


முதலாளித்துவ சமுதாய அமைப்பில் சுரண்டல் , 
கூலி அடிமைத்தனத்தில் எதிரொலிக்கிறது . 
டல் முறையின் பலவேறு கூறுகளைப் பல பொருளி 
யல் அறிஞர்கள் கூறியுள்ளனர் ஆடம்சுமித்து ( Adam 
Smith ) , தேவிடு இரிக்கார்டோ ( David Ricardo ) 
போன்ற தொன்மைப் பொருளியல் அறிஞர்கள் 
சுரண்டல் முறையைப் பற்றி விளக்கியுள்ளனர் . 


1 


துணை நூல்கள் : 
Mamoria , C.B. , Dynamics of Industrial Relations 

in India , Himalaya Publishing House , Bombay , 
1983 . 


எவ்வித முதலீடும் செய்யாமலேயே இலாபத்தை 
அறுவடை செய்பவர்கள் முதலாளிகள் என்று ஆடம் 
சுமித் கூறியுள்ளார் . 


1 


Mehrotra S.N. , Labour Problems in India , 

S. Chand & Co. , Delhi , 1976 . 


சுரண்டல் : மனிதனின் உழைப்பு , ஆற்றல் 
திறன்களுக்கு ஏற்ப கூலியைத் தராமல் , அத்திறன் 
களைப் பயன்படுத்தி உழைப்பை உறிஞ்சி , இலாபத் 
தைச் சிலர் அடையும் முறை சுரண்டலாகும் . சுரண் 
டல் என்ற முறை மனிதன் பல்வேறு கருவிகளைக் 
கொண்டு இயற்கை வளங்களைச் சீர்படுத்த முற் 
பட்ட காலத்திலிருந்து தொடங்கியது எனலாம் . 

கிரேக்க , உரோமானிய , சிந்துச் சமவெளி 
திராவிட நாகரிகங்கள் காலத்திலிருந்து இசசுரண் 
டல் முறை பல்வேறு நிலைகளில் காணப்படுகிறது . 
மன்னர் ஆட்சிக் காலத்தில் , அடிமைகளைப் பயன் 
படுத்தி , காடு திருத்தி கழனிகள் அமைத்து உழைப் 
பின் பலனை உறிஞ்சியதும் சுரண்டல் ( Exploitation ) 
ஆகும் . இடைக்காலத்தில் நிலங்களை உடைமையாக் 


காரல் மார்க்சுதான் முதனமுதலில் சுரண்ட 
லின் தன்மையைப் பல்வேறு சமுதாயப் பொருளியல் 
கூறுகளோடு இணைத்து விஞ்ஞான அணுகுமுறையில் 
( Scientific Approach ) விளக்கிக் கூறினார் . 

தொழில் புரட்சிக்குப் பிறகு இங்கிலாந்திலும் 
மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் ஏற்பட்ட மாறுதல் 
களைக் கணித்து , சுரண்டல் முறை 

எப்படி முத 
லாளித்துவ அமைப்போடு ஒன்றிப் பிறந்தது 
என்பதையும் சுட்டிக் காட்டினார் . முதளாளித்துவ 
உற்பத்தி முறையில மிகைமதிப்பு ( Surplus 
Value ) எப்படி உருவாகிறது என்பதையும் அந்த 
மிகை மதிப்பை எப்படி முதலாளிகள் எடுத்துச் செல 
கிறார்கள் என்பதையும் எடுத்துக் காட்டினார் . 
இவ்வித உற்பத்தி முறையால் வருக்க வேறுபாடுகள் 
தோன்றுவதையும் , வருக்க மோதல்கள ஏற்படுவதை 


| 


சுரண்டல் 


266 


சுரண்டல 


| 


இந்த வணிகச் 


யும் விளக்கினார் . உழைப்பிற்கு நிகரான கூலி 
முதலாளித்துவ அமைப்பில் 

கொடுக்கப்படாமல் 
சுரண்டப்படுவதால் இப்போராட்டம் தொடாகிறது 
என்றும் கூறினார் . 


கடுமையான அளவில் இருந்தது 
சுரணடலினால் இந்தியாவின் தொழில்கள் நலிந்து 
போயின . 

இலட்சக்கணக்கான பருத்தி நெச 
வாளர்கள் வறுமைக்குத் தள்ளப்பட்டனர் . இந்நிலை 
யைப் பற்றிக் காரல் மார்க்சு குறிப்பிடும் போது இது 
போன்ற 

கொடுமை வணிக வரலாற்றில் எதுவு 
மில்லை . பருத்தி நெசவாளர்களின் எலும்புகள் பூமிக் 
குள் புதைக்கப்பட்டு இந்தியச்சமவெளியை வெளுத்துக் 
கொண்டிருக்கினறன என்று கூறினார் . 


. 


பொருளியல் சிந்தனையில் மார்க்சு உருவாக்கிய 
உழைப்பு மதிப்புக் கோட்பாடு ( Labour Theory of 
Value ) இன்றளவிலும் விவாதிக்கப்படுகின்ற சிறப் 
பினைப் பெறுகின்றது . 


| 


இலிசசோவசுகி என்ற பொருளியல் அறிஞரின் 
கூற்றுப்படி ஒரு நாட்டினுடைய மூலதனம் மற்றொரு 
நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாலும் சுரண்டல் 
முறை இரட்டிக்கிறது என்று கூறினார் . குறிப்பாக 
வளர்ந்த நாடுகளின் மூலதனம் , வளர்கின்ற 

நாடு 
களில் பயன்படுத்தப்படும் போது இந்த இரட்டிப்புச் 
சுரண்டலமுறை செயற்படுகிறது என்றார் . இலெனின 
இம்முறையை அரசியல் 

அணுகுமுறையில் நோக்கி 
ஏகாதிபத்தியம் ( Imperialism ) என்று குறிப்பிட்டார் . 
பன்னாட்டு முதலாளித்துவச்சுரணடலை ஏகாதிபத்தி 
யம் என்ற சொல்லால் அழைப்பது பின்பு ஏற்றுக் 
கொள்ளப்பட்டது . 


கிழக்கிந்திய வணிகக் கழகங்கள் நடத்திய சுரண 
டல் ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட்டபிறகு மேலும் பல் 
வேறு துறைகளில் ஏற்பட்டது . விவசாயிகள் , சிறு 
வியாபாரிகள் , கைவினைஞர்கள் இந்த சுரண்டலி 
னால் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள் . இச்சுரண் 
டலை ஏகாதிபத்தியச் சுரண்டல என்று தாதாபாய் 
நௌரோசி சுட்டிக்காட்டினார் . 


ப 


- 


ச்சுரணடல் முறையினால் இரண்டு இந்தியாக் 
களை இங்கிலாந்து உருவாக்கிவிட்டது என்று தாதா 
பாய் நௌரோசி கூறினார் . ஒன்று வளமுள்ள 
இந்தியா , மறறொன்று ஏழ்மை இந்தியா ; வளமுள்ள 
இந்தியாவில் வெள்ளையரும் மற்ற வெளிநாட்டுக் 
காராகளும் சுரண்டி , உண்டு களித்தனா . ஏழ்மை 
இந்தியாவில் விவசாயிகள் , தொழிலாளர்கள வாடி 
னர் என்று அவர் குறிப்பிட்டார் . இந்தச் சுரண்டல் 
அமைப்பு முறை இந்தியா விடுதலை அடைந்தபிறகு 
மாறியிருப்பினும் , முழுமையான முறையில் பொரு 
ளாதாரச் சமூகச்சுரணடல் முறை மாறிவிடவில்லை . 


| 


இன்றைய உலகச்சூழலில் பொருளாதாரத்தில் 
பல்வேறு ஆய்வுகள் செய்யப்படுகின்றன . வளர்ந்த 
நாடுகளின மூலதனம் , தொழில நுட்ப அறிவு போன்ற 
சாதனங்களை நாட்டின் வளர்ச்சிக்குப் பயன்படுத்து 
தல் தவறில்லை என்று கூறப்படுகிறது . மேற்கூறிய 
சாதனங்கள் சுரண்டல் முறைக்கு வழி வகுக்காது 
என்றும் கூறப்படுகிறது . இருப்பினும் பன்னாட்டு 
வணிகக் கழகங்கள் ( Multi National Corporations ) 
வளர்கின்ற நாடுகளில் மூலதனம் , தொழில் நுட்பம் 

சாதனங்களைப் பயன்படுத்தி அதிக இலா 
பத்தை எடுத்துச்செல்கின்றன. இம்மாதிரியான 
இலாபச் சுரண்டலைப் புதிய பொருளாதாரக் குடி 
யேற்றம் என்று பொருளியல் , அரசியல் அறிஞர்கள 
குறிப்பிடுகினறனர் . 


| 


ஆகிய 


இந்தியாவில் கிழக்கிந்திய வாணிகக் கழகங்கள் 
கி.பி. 18 - ஆம் நூற்றாண்டில் வணிகச் சுரண்டலைச் 
செய்யத் தொடங்கின . பிரான்சு , தச்சு , 

தச்சு , போர்ச்சு 
கீசு , இங்கிலாந்து ஆகிய நாடுகளிலிருந்து வந்த 
வணிகக் கழகங்கள் இந்தியாவில் தென்பட்ட அரசி 
யல் குழப்பநிலையைப் பயன்படுத்தி , வாணிகச் சுரண 
டலை நிரந்தரமாக்கிக் கொண்டு , இந்தியாவின் செல் 
வத்தைக் கொள்ளை அடித்தன . 


நதியாவிலுள்ள பொருளாதார ஏற்றத்தாழ்வு 
கள் , நிலக்கிழார்கள் நிலமற்றவர்கள் மீது நடத்தும் 
தாக்குதல்கள் சுரண்டலின் வெளிப்பாடாக அமை 
கின்றன . திருமதி . கிருட்டிணா பரத்வாசு ( Krishna 
Bhardwaj ) போன்ற பொருளியல் பேராசிரியர்கள் 
ஒரிசா மாநிலத்திலுள்ள சுரண்டல் முறையை ஆய்வு 
செய்துள்ளனர் . அந்த ஆய்வின்படி விவசாயக் கூலித் 
தொழிலாளர்களைப் பயன்படுத்தி , அதிக உற்பத்தி - 
செய்து விவசாயத்துறையில் நில முதலைகள் சுரண 
டல் முறையை நீடித்து வருகின்றனர் . இதே நிலை 
மைதான் 

இந்தியக் கிராமங்களில் 
காணப்படுகிறது . இம்முறையைக் கொத்தடிமை 
முறை என்றும் 

கூறகிறார்கள் . இமமுறையை 
ஒழிப்பதற்கு 6 - வது ஐந்தாண்டுத் திட்டக் காலத்தில் 
மத்திய மாநில அரசுகள நடவடிக்கைகளை எடுத்து 
வருகின்றன . தொன்மைமிகு சமுதாயங்களில் நில 
உடைமை உருவாக்கிய பலவேறு சமூக , பொருளியல 
சுரணடல்கள இனனும் நீடித்து வருகின்றன . மு.நா. 


ஏராளமான 


1 


இந்தியாவில் ஆங்கிலக் கிழக்கிந்திய வணிகக் 
( English East India Company ) கழகத்தின் ஆட்சி 
உறுதி செய்யப்பட்டபின் வணிகச் சுரண்டல் முறை 


சுருள்வளையப் பாடத்திட்டம் 


267 


சுரேந்திர நகர் 


துணை நூல் : 


Seventh Five Year Plan , 1985-1990 , Volume II , 

Planning Commission , Govt .. of India , 1986 


சுருள்வளையப் பாடத்திட்டம் : இது கடின 
மான பாடப்பொருளை மாணவர்களுக்கு 

மாணவர்களுக்கு வழங்கு 
வதற்காக அமைக்கப்படும் பாடத்திட்டம் . எளிமை 
யான பாடப்பொருளில் தொடங்கி , சிறிது சிறிதாகக் 
கடினமான 

பாடப்பொருள வருமாறு அமைத்திடும் 
பாடத் திட்ட முறை , சுருள்வளையப் பாடத்திட்டம் 
( Spiral Curriculum ) எனப்படும் . ஒரு புள்ளியில 
தொடங்கும் சுருள் வளையம் , போகப்போக வட்ட 
வடிவில் விரிந்து செல்வதைப்போல் , மிக எளிமை 
யான கருத்துடன் தொடங்கப்பட்ட பாடப்பொருள் , 
மீண்டும் மீண்டும் வருகையில் ஆழமான கருத்துட 
னும விரிந்த அள்விலும் கடினமாகவும் வருவதால் 
இதற்குச் சுருள் வளையப் பாடத்திட்டம் 
பெயர் வந்தது . 


அல்லது செடியின தேவைகளைப் பயிலுதல் , தாவ 
ரங்களும் விலங்குகளும் வாழும் சுற்றுப்புறத் தன்மை 
யைப் ( Ecosystem ) பற்றித் தெரிந்து கொள்ளத் 
தொடங்குதல் , மனிதர்கள வாழும் சுற்றுப்புறத் 
தன்மையைப் பற்றிப் பயிலுதல் , விலங்குகளையும் , 
தாவரங்களையும் அமைப்பாகப் ( System ) 
பயிலுதல் , குடும்பத்தைச் சுற்றிய வேதியியல் , ஒரு 
நகரம் அமைப்பதிலுள்ள இயற்பியல் ஆகியவற்றை 
முறையே முதல் வகுப்பிலிருந்து எட்டாம வகுப்பு 
வரை பயின்றுவிட்டுப் பின்னர் ஒன்பது , பத்து , பதி 
னொன்றாம் வகுப்புகளில் 

முறையே 

உயிரியல் , 
வேதியியல் , இயற்பியல் ஆகியவை பற்றி விளக்க 
மாகப் படித்தல் ஆகியன ஒரு சுருள்வளையப் பாடத 
திட்டத்திற்குச் சான்றாகும் . 


எனப் 


| 


ஒரு மாணவா தொடக்கப் பள்ளியில் போய்ச் 
சேர்ந்தவுடன் ஒரு 

பாடத்திலுள்ள சிறிய பாடப் 
பொருள் ஒரு கற்றல் அனுபவமாகத் ( Learning 
Experience ) தரப்படும் . அதே மாணவர் தொடக் 
கப்பள்ளியில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பயிலும 
போது , முன்னர்ப்பயின்ற பாடப்பொருளின் அளவும் 
தன்மையும் ஆழமான கற்றல் 

அனுபவங்களாகப் 
பள்ளிப் பாடத்திட்டத்தில் தாப்படும் . சுருள்வளை 
யப் பாடத்திட்டத்தில் ஒரு பாடப்பொருளின் பல 
வேறு கூறுகள் குழந்தைகளின் புரிந்து கொள்ளும் 
தன்மைக்கு ஏற்றவகையில் அமைக்கப்பட்டிருக்கும் . 


சுருள்வளையப் பாடத்திட்டத்திலிருந்து 
மாறுபட்ட பாடத் திட்டத்தை 1960 - ஆம் 

ஆண்டு 
களில் காசு கெல்லர் ( Chas Keller ) என்பவர் 
அமெரிக்க 

நாட்டில் உருவாக்கினார் . இவர் தம் 
டத்திட்டத்தில் , ஒரு பாடமானது ( Subject ) 12 
ஆண்டுப் படிப்பிற்குள , இரண்டு அல்லது மூனறே 
முறைகளில் முழுவதுமாகக் கற்பிக்கப்பட்டு விடும் . 
ஒவ்வொரு முறையும் பாடத்தின் முற்றிலும் வெவ் 
வேறான கூறுகள் மிக ஆழமாகக் கற்பிக்கப்படும் . 
அமெரிக்க வரலாறு என்னும் பாடமானது , 

12 
ஆண்டுக் கல்வி வழங்கும் தொடக்கப் பள்ளி மற்றும் 

டைநிலைப் பள்ளிகளில் மூன்று முறைகளில் கற்பிக் 
கப்பட்டது . 


புரூனர் ( Bruner ) 

என்னும் 

கல்வியறிஞர் 
பாடத்திட்டம் அமைக்கும்போது , அது அடிப்படைக் 
கருத்துகளை உள்ளடக்கியதாக , மீண்டும் 

மீணடும் 
தொட்டுச் செல்வதாக அமைந்தால தான் அவற்றை 
மாணவர் எளிதில் கற்கமுடியும் எனக் கருதுவார் . 


1 


1 


எஸ் . த . 


துணை நூல்கள் : 


மாணவரின் வயது கூடும்போது , அறிவு முதிர்ச்சி 
யும் கூடுகிறது . அதனால் பாடப்பொருளைப் புரிந்து 
கொள்ளும் திறனும் கூடுகிறது என்ற உண்மையை 
அடிப்படையாகக் கொண்டு , மாணவரின் வயதுக்கும் 
வகுப்புக்கும் ஏற்றவகையில் பாடப்பொருள் பிரித்து 
அமைக்கப்படுதலைச்சுருள்வளையப் பாடத் திட்டம் 
வலியுறுத்துகிறது . 

ஒரே ஆண்டில் ஒரு 

பாடப் 
பொருளை வயதுவந்த ஒருவரால் கற்றுவிட முடியும் 
என்றாலும் , மாணவரின் முதிர்ச்சிக்கு உகந்தவகை 
யில் அப்பாடப் பொருள பல ஆண்டுகளில் கற்கும் 
வகையில் பிரித்து அமைக்கப்படுகிறது . 


Ragan , W.B. and Shepherd G. D. , Modern , Elemen 

tary Curriculum , Holt , Renehat and Winston , 
NewYork , 1977 . 


Taoner , D. and Tanner , L , N. , Curriculum Develo 

pment : Theory into practice , Macmillan New 
York , 1980 . 


ஒரு சுருள்வளையப் பாடத்திட்டம் 

எவ்வாறு 
அமையும் எனபதை அறிவியல் பாடத்தைப் பளளி 
களில் கற்பிக்கும் முறையினை எடுத்துக் கொண்டு 
விளக்கலாம் . விட்டில முயல் போன்ற விலங்குகளை 
வளர்ப்பதன தேவைகளைப் படிப்பது , ஒரு தாவரம் 


சுரேந்திரநகர் குசராத்து மாநிலத்திலுள்ள 
சுரேந்திர நகர் மாவட்டத்தின் தலைநகரம் . சுரேந 
திரநகர் ( Surendranagar ) வத்வான் 

( Wadhwan ) 
என்றும் கூறப்படும் . இந்நகரம வத்வான் சிற்றரசின் 


பமான் 


268 


சுலைமான் 


சுரேந்திரநாத பானர்சி 


தலை நகராக முன்பு இருந்தது வேளாணமைப் 
பொருளகள் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன . 
இந்நகரத்தில் நெசவு ,சவாக்காரம் செய்யும் தொழில் , 
கணணாடி வேலைப்பாட்டுத் தொழில் போன்றவை 
நடைபெறுகினறன . இந்நகரம் இருப்புப்பாதை , 
சாலைகள் ஆகியவற்றால் பலபகுதிகளுடன் இணைக் 
கப்பட்டுள்ளது . 

நகர மக்கள் 

தொகை 130,602 
( 1981 ) . 


பல பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து 

செய்து அனைத்து 
இடங்களிலும் மக்களை அம்முயற்சிகளை எதிர்ககு 
மாறு தூண்டினார் . அதன் விளைவாக மக்கள் அனை 
வரும் ஒன்று சேர்ந்தனர் . இந்திய தேசிய மாநாடு 
கி.பி 1883 - இல் கல்கத்தாவில் கூடியது . 

அதே 
நேரத்தில் ஆலன் ஆக்டேவியன் கியூம் ( Allan Octa 
vian Hume ) என்ற ஓய்வு பெற்ற ஆட்சிப் 

பணித் 
துறையாளர் இந்திய அரசு அனுமதியுடன் பம்பாயில் 
முதல் இந்தியத்தேசிய காங்கிரசு மாநாட்டை கி.பி. 
1885 - இல் கூட்டினார் . இந்தியத் தேசிய மாநாடும் 
அதனுடன் 

ணைந்தது . 


| 


1 


சுரேந்திர நகர் மாவட்டம் 10,488 ச.கி.மீ. பரப் 
பளவுடையது . கத்தியவார் முந்நீரகப் பகுதியின் 
வடக்கில இம்மாவட்டம் அமைந்துள்ளது . இம் 
மாவட்டத்தின் பழைய பெயர் சலாவாது ( Zalawad ) 
என்பதாகும் . மாவட்டத்தின் முக்கிய விளைபொருள 
பருத்தியாகும் . சுரேந்திர நகரில் பல தொழிற் 
சாலைகள உள்ளன . மாவட்டத்தின் மக்கள் தொகை 
1,034,185 ( 1981 ) . 

சு.இரா . 
சுரேந்திரநாத பானர்சி ( கி.பி.1848-1925 ) : 
இந்தியத்தேசிய காங்கிரசு தோன்றுவதற்குக் காரண 
மாக இருந்த சுரேந்திரநாத பானர்சி வங்கத்தில 
கி.பி. 1848 - ஆம் ஆண்டு பிறந்தார் . 


சுரேந்திரநாதர் கி.பி. 1895 - இல் அதன் தலை 
வரானார் ; இவர் 1921 முதல் 1923 வரை வங்க அர 
சில் அமைச்சராக இருந்தார் . இவர் 

1876 
இலேயே அரசியலில் நுழைந்து இந்திய விடுதலை 
இயக்கத்திற்கு வித்திட்டவராதலால் , இவரை 
திய விடுதலை இயக்கத்தின் தநதை என்றழைப்பது 
சாலப்பொருந்தும் . 


| 


1 


வா வங்காளி ( Bangall ) என்ற பத்திரிகைககு 
ஆசிரியராக இருந்தார் . உருவாகின்ற ஒரு நாடு 
( A Nation in the making ) என்ற தலைப்பில் ஒரு 
நூலையும் இவர் எழுதியுள்ளார் . இவர் 

1925 - இல் 
கே.சே. 


காலமானாா , 


விடுதலை வேட்கை நாடெங்கும் பரவும் முன்பே 
மக்களுக்குத் தம் சிம்மக குரலால உணர்ச்சி ஊட்டக் 
கூடிய சொற்பொழிவுகளை இவர் ஆற்றி வந்தார் . 
இவர் அமெரிக்கப் புரட்சிக 

கொளகையையும் , 
மாசினி, கரிபாலடி போன்ற வீரர்களின் வரலாறு 
களையும் மக்களிடையே எடுத்து விளக்கி விடுதலை 
வேட்கையைத் தூண்டினார் . நீதியை நிலை நாட்ட 
அஞ்சா நெஞ்சுடன் போராடும் ஆற்றல் உளளவராக 
இவர் இருந்ததால் , இவரை அடிபணியாதவர் 
( Surrender not ) எனறு நணபர்கள அழைத்து வந் 
தனர் . 


குச 


சுல்தான்புரி உத்தரப்பிரதேச மாநிலத்தி 
லுள்ள சுல்தான்புரி மாவட்டத் தலைநகர் . இலட்சு 
மணபுரியிலிருந்து தென் கிழக்காகக் கோமதி 
றின் கரையில் இந்நகரம் அமைந்துள்ளது . இந்நகரம் 
தொன்மைச் சிறப்புப் பெற்றது . பலமுறை அழிக்கப் 
பட்டு மீண்டும் உருவாக்கப்பட்ட சுல்தான்புரி 
புரம் என்று முன்பு கூறப்பட்டது . இசுலாமியர் இந் 
நகரைக் கைப்பற்றியபின் இங்குக் குடியேறினர் . இவர் 
கள் வாழந்த பகுதி கி.பி .1857 - ஆம் ஆண்டு அழிக்கப் 
பட்டு , ஆங்கிலேயாகளின் இராணுவ முகமாக விளங் 
கியது . இந்நகரம் வேளாண பொருளகளுக்குப் புகழ் 
பெற்றது . நகரமக்கள் தொகை 48,782 ( 1981 ) . 


| 


இவர் கி.பி. 1871 - ஆம் ஆண்டு இந்திய ஆட்சிப் 
பணித்துறைக்கான போட்டித் தோவில் வெற்றி 
பெற்றார் . இவரை ஆட்சிப் பணித்துறையில் நுழைய 
விடாது தடுகக முயற்சி மேற்கொள்ளப்பட்டன . அது 
பயனளிக்காது போகவே கி.பி. 1874 - இல் தகக கார 
ணமினறி இவரைப் பதவியிலிருந்து நீககியது ஆங்கில 
அரசு . அதனால் , மனமுடைந்த பானாசி 

கல்கத் 
தாவில் இந்தியா கழகம் ( Indian Association )) 
ஒன்றை நிறுவினார் . 

நதிய இளைஞர்களுக்கு 
நாட்டுப் பறறை ஊட்டுவதே அதனுடைய முக்கிய 
நோக்கமாகும் . 


சுல்தான்புரி மாவட்டம் 4,424 ச.கி.மீ. பரப்பள 
வுடையது . இம்மாவட்டத்தில் கோதுமை , நெல் , 

, 
வாற்கோதுமை போன்றவை பயிரிடப்படுகின்றன . 
மாவட்டத்தின் மககள் தொகை 2,042,778 ( 1981 ) . 

சு.இரா . 


| 


|| 


இந்தியரை நிருவாகத்தில் பங்கு பெறுவதைத் 
தடை செய்வதறகுப் பல முயற்சிகளை அரசு மேற 
கொணடது . எனவே , சுரேந்திர நாதா இந்தியாவின 


சுலைமான் துருக்கியப் பேரரசின் 

தலை 
சிறந்த அரசர்களுள் ஒருவர் . இவர்தம் தந்தையார் 
முதலாம் சலீம் . தநதையார் இறந்தபின் சுலைமான் 
கி.பி. 1520 - ஆம் ஆண்டு அரியணை ஏறினார் . இவர் 
கி.பி. 1520 முதல் 1566 - ஆம ஆண்டு வரை சிறப்பாக 


1 


சுலைமான் 


269 


சுவரோவியங்கள் 


ஆண்டார் . இவரது ஆட்சிக் காலத்தில் துருக்கியரது 
அதிகாரம் உச்சநிலையை அடைந்தது . 


சுலைமான் காலத்தில் துருக்கிக் கப்பற்படை 
தகர்க்க முடியாதவாறு பலம் வாய்ந்து இருந்தது . 
அப்படை கி.பி. 1538 - இல் வெனிசும் , இசுபெயினும் 
( Spain ) சேர்ந்து அனுப்பிய கப்பற் படையைத் 
தோற்கடித்தது . வடக்கு ஆப்பிரிக்காவில் கி.பி. 1551 
- இல் திரிபோலியைத் துருக்கியர்கள் கைப்பற்றினர் . 
அதை மீட்க வந்த இசுபெயின் படை நசுக்கப்பட்டது . 
சுலைமான் கி பி . 1565 - ஆம் ஆண்டு மால்டாவைத் 
தாக்கினார் . ஆனால் , அதில் அவர் வெற்றி பெற 
முடியவில்லை . 

சுலைமானின் பிற்கால வாழ்க்கை , அவருடைய 
மக்களுக்கிடையே ஏற்பட்ட சண்டையினால் துன்ப 
மயமாக இருந்தது . இளவரசர்களுக்கிடையே வாரி 
சுரிமைப் போர் 

ஏற்பட்டது . அதில் பயாசிது 
( Bayazid ) என்ற இளவரசர் தோற்கடிக்கப்பட்டுக் 
கொல்லப்பட்டார் . சுலைமானும் அங்கேரியில 
கோட்டையை முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கும் 
போது இறந்தார் . 


பால்கன் பகுதி , மேற்கு ஆசியா , வடக்கு ஆப் 
பிரிக்கா ஆகியவற்றை முன்பே கைப்பற்றிய துருக்கி 
யர்கள் , இம்மன்னரது காலத்தில் கிழக்கு ஐரோப்பா 
வின் பக்கம் தமது கவனத்தைச் செலுத்தினர் . கைப் 
பற்ற முடியாது என்று கருதப்பட்ட பெல்கிரேடு 
நகரத்தை கி.பி. 1521 - இல் கைப்பற்றினர் . அடுத்த 
ஆணடில உரோடுசு ( Rhodes ) இவ்வரசரது கட்டுப் 
பாட்டின் கீழ் வந்தது . அங்கேரிக்கு எதிராக 

எட்டு 
முறை படையெடுக்கப்பட்டது . சுலைமான் கி.பி. 
1526 - ஆம் ஆண்டு மோகாக்சு ( Mohacs ) என்னுமிடத் 
தில் அங்கேரியக் குதிரைப் படைகளை 

அடியோடு 
அழித்தார் . அங்கேரிய மன்னர் இரணடாம் உலூயி அப் 
போர்களத்தில் உயிரிழந்தார் . அங்கேரிய நாட்டின் அரி 
யணையைக்கைப்பற்ற இருவர் போட்டியிட்டனர் . 
வா ஐந்தாம் சார்லசின் சகோதரர் பெர்டினாணடு ; 
மற்றொருவர் சான் சாபோல்யா ( John Zapolya ) . 
சுலைமான் சாபோல்யாவிற்கு ஆதரவு தந்தார் . அத 
னால் , சுலைமானும் ஐந்தாம் சார்லசும் நேரிடை 
யாகப் போரிட நேரிட்டது . சுலைமான் கி.பி. 1529 
-ஆம் ஆண்டு வியன்னா நகரை முற்றுகையிட்டார் . 
ஒரு மாதத்திற்குள் அம்முற்றுகையைக் கைவிட்டுத் 
திரும்பும் வழியில் சிரியாவைத் தாக்கிச் சூறையாடிக் 
கொண்டு சென்றார் . சுலைமான கீழ்த் திசைப் 
பகுதியில் தம் கவனத்தைச் செலுத்திக் கொண்டிருந்த 
தாலும் , ஆசுதிரியாவை ஒரே படையெடுப்பில வீழத்த 
முடியாது என்ற காரணத்தினாலும் கோமகன் பெர்டி 
னாணடுடன் கி.பி. 1533 - இல் ஓர் உடனபடிக்கை 
செய்து கொண்டார் ; போட்டியிட்ட இருவருக்கும் 
அங்கேரி பகிர்ந்தளிக்கப்பட்டது . சாபோலயா இறந்த 
வுடன் அவருக்குச் சொந்தமான அங்கேரி கி.பி. 1540 
துருக்கிப் பேரரசுடன் சேர்க்கப்பட்டது . 


மேலைநாட்டினர் சுலைமானைத் தலைசிறந்தவர் 
( Magnificint ) என்றும் , துருக்கியர் சட்டங்களை உரு 
வாக்கித் தருபவர் ( Law Giver ) என்றும் புகழ்ந்தனர் . 
இவர் காலத்தில் கிழக்கு மத்திய 

தரைக்கடல் 
துருக்கியின் ஏரியாக மாறியிருந்தது . சுலைமானைப் 
பின் தொடர்ந்த அரசர்கள் துருக்கியப் பேரரசைக் 
காக்க முடியாத நிலையில் , விரைவில அப்பேரரசு 
மறையத் தொடங்கியது . 

அ.சி. 


குகைகளில் 


பல 


என்ற 


படை 


சுவரோவியங்கள் : மனிதனின் தொன்மை 
யான செயல்களுள் ஒன்றாக ஓவியங்கள் தீட்டுதல் 
விளங்கியது . சுவரில ஓவியம் வரையும் பழக்கம் 
முதன் முதலில் மனிதனிடம் எப்பொழுது தோன்றி 
யது என்று வரையறுத்துக் கூற இயலாது . இருப்பி 
னும் பழங்கறகாலத்தைச் சார்ந்த 
ஓவியங்கள் 

க்காலத்தில் அறிஞாகளால 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . வட இசுபெயினில் ஆல்ட் 
டாமீரா ( Altamira ) 

இடத்திலும் தென் 
மேற்குப் பிரான்சில பாண்ட் - டி - காமி ( Font de 
Gaume ) , இலாசுகா ( Lascaux ) ஆகிய இடங்களிலும் 
வரலாற்றுக்கு முற்பட்ட பழங்கறகால ஓவியங்கள் 

கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . இக் குகை 
களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஓவியங்கள் பழுப்பு , 
சிவப்பு , கறுப்பு ஆகிய நிறங்கள் தீட்டப்பட்டுள்ளன . 
இவறறைச சாரமான பகுதிகளில் மனத்தில் பட்ட 
கருத்துகளை வெளிப்படுத்தும் வகையில் கற்கால 
மனிதன் வரைந்துள்ளான் என்பது இவ்வோவியங் 
களை நோக்கும் பொழுது புலனாகிறது . இவற்றைக் 
குகைகளின் வெற்றுச் சுவர்களில் எவ்வித வேலைப் 
பாடும் அற்ற நிலையில் கற்கால மனிதன் வரைந் 


சுலைமான் பாரசீகத்தின மீது மூன்று பெரும் 
படையெடுப்புகளை நிகழத்தினார் . முதல 
யெடுப்பின் மூலம் ( கி.பி.1534-35 ) கிழக்கு ஆசியா 
மைனரின் எாசுரம் ( Erzurum ) பகுதியைக் கைப்பற்றி 
னார் . இராக்கும் கைப்பற்றப் பட்டது . இரண்டாம் 
படையெடுப்பில் ( கி.பி. 1548-49 ) வான் ஏரி யை 
( Lake Van ) சுற்றிலும் உள்ள பகுதிகள் கிடைத்தன . 
ஆனால் , மூன்றாம் படையெடுப்பில் ( கி.பி. 1554-55 ) 
பாரசீகத்தில் உள்ள சபாவிடு ( Safavid ) நிலப்பகுதியைக் 
கைப்பற்றுவது மிகவும் 

கடினம் எனத் தெரிந்து 
கொண்டார் . துருக்கியருக்கும் சபாவிடுகளுக்கும் 
இடையே கி.பி. 1555 - இல் ஓர் உடன்படிக்கை ஏற் 


குகைகளில் 


பட்டது . 


சுவரோவியங்கள் 


270 


சுவரோவியங்கள் 


P 


சுவரோவியம் - அசந்தா 


சுவரோவியங்கள் 


271 


சுவரோவியங்கள் 


பர் 


சுவரோவியம் - இலங்கை 


சுவரோவியங்கள் 


272 


சுவரோவியங்கள் 


காண 


துள்ளான் . இன்றளவும் இவற்றின் நிறம் மாறாமல் 
விளங்குவது எவவாறு என்பது பற்றி அறிஞர்கள் 
ஆய்வு செய்து வருகின்றனர் . இவ்வோவியங்கள 
ஒன்றுடன் ஒன்று தொடர்பு அற்றுத் 

தனித்தனி 
யாகக் காணப்படுகின்றன . இவை கற்கால 

வை கற்கால மனிதன் 
மனத்தில் நினைத்ததை மறக்காமல் இருப்பதற்காக 
(Memory picture ) வரைந்த ஓவியங்கள் என்றும் 
கூறலாம் . 


- 


தாலை 


| 


எகிப்து நாட்டு ஓவியங்கள் வரலாற்றுக் காலத் 
தின் தொடக்ககால ஓவியங்களாக விளங்குபவை 
ஆகும் . எகிப்தியக்கலலறைச சுவாகளில் வ்வோவி 
யங்கள் தீட்டப்பட்டுள்ளன . இவை மககளுக்குச் 
சமய அறிவை ஊட்டுவதற்காகவே தீட்டப்பட்டன.. 
சமயத் தொடர்பான ஓவியங்களைப் பாபி 
லோனியர் , அசிரியர் , கலதேயர் , பாரசீகர் ஆகி 
யோரும் தீட்டினர் . இவவோவியங்கள் கி.மு. 4000 
முதல் 

கி.பி. 333 வரையிலான காலகட்டத்தைச் 
சாரும் . 


| 


வில் உள்ளதா அருகில் உள்ளதா என்பதைக் 
இயலாது ஆனால் , இங்கிலாந்தில் உள்ள புனிதபால் 
ஓவியம் காண்பவரின அருகில் உள்ளதுபோல் வரையப் 
பட்டுள்ளது . இதனைச் சியோடடோ ( Glotto ) என்ப 
வர் வரைந்துள்ளார் . அவர் ஓவியங்கள உலகின 
மிகச் சிறந்த சுவரோவியங்களாகக் கருதப்படுகினறன . 

தட்டைச் சுவரோவிய முறையில் ( Flat Mural ) 
பிரான்செசுக்கா ( Francesca ) எனனும் இத்தாலியர் 
பல்வேறு ஓவியங்களை வரைந்தார் . இவ்வோவியங்கள் 
சுவருக்கு ணையாக இயங்குவது போல் காணப்படும் . 
இம்முறை மறைந்து முப்பரிமாண முறை 

பினனர் 
வளர்ந்தது . இவ்வோவியங்கள் மிகத் 
விலிருந்தோ அருகிலிருந்தோ இயங்குவதுபோன்று 
காட்சியளிக்கும் . இம்முறையை மோனடாகீனா 
( Montegna ) என்பவர் தோற்றுவித்தார் . இவர் தீட் 
டிய ஓவியங்களில் பாடுவா ( Padua ) நகரக் கிறித்து 
வக்கோயில் ஓவியங்கள் புகழ்பெற்றவை . இவை புனித 
சேம்சு என்பவரின் வாழக்கை வரலாற்றைச் சித்திரிக் 
கும் ஓவியங்களாகும் முப்பரிமான முறை 

ஓவியங் 
களைத் தீட்டுவதில் வல்லவர்களாக 

இரபேல் 
( Raphael ) , மைக்கல் ஏஞ்சலோ ( Michelangelo ) , திடி 
யன் ( Titian ) , தியேப்போலோ ( Tiepolo ) Guitar 
றோர் விளங்கினர் . தியேப்போலோ வெனிசு நகர 
மாளிகையில் வரைந்த சுதை ஓவியங்கள் புகழ்பெற் 
றவை . சுவரோவியக் கலை கி.பி. 18 - ஆம் நூற்றாண் 
டில் மறையத் தொடங்கியது . உருவப்படங்கள் , தாள் 
களில் வரைதல் , துணிகளில் வரைதல போனற கலை 
கி.பி. 18 - ஆம் நூற்றாண்டில் வளர்ந்தது . இருப்பினும் 
சுவரோவியக் கலையைப் பீட்டர்வோன் கர்னீலியசு 
( Peter Von Cornelins ) என்ற செருமானிய ஓவியரும் 
இலேட்டன் பிரபு ( Lord Leighton ) - என்ற இங்கி 
லாந்து ஓவியரும் சில சுவரோவியங்களைத் தீட்டி 
வளர்த்தனர் . 

சுவரோவியந் தீட்டுவதில் 
சிறந்தவராகப் பியூவீசு 

டி சாவான்சு ( Puvis de 
Chavannes ) என்ற பிரெஞ்சு ஒவியர் கி.பி. 19 - ஆம் 
நூற்றாண்டில் விளங்கினார் . இரீவேரா ( Rivera ) 
ஓரோசுக்கோ ( Orozco ) போன்றோா சுதை ஓவியக் 
கலையை 20 - ஆம் நூற்றாண்டில் வளர்த்தனர் . 


உரோமானியர்கள் சுவரோவியங்களில் புதிய 
வகைகளைப் பினபற்றினர் . இவ்வகை ஓவியங்கள் 
அகழாய்வின மூலம் பாம்பிநகர வீடுகளில் கணடெ 
டுக்கப்பட்டன . உரோமானிய ஓவியங்கள் பல்வணண 
ஒட்டுகளின மீது வரையப்பட்டன . இவை சுவரிலிருந்து 
புடைப்பாகத் தோனறும் . இவ்வோவியங்கள இயற 
கையைச் சித்திரிக்கும் வகையில் தீட்டப்பட்டன . 
தாவரங்கள் , விலங்குகள் , மக்கள் 

உருவங்கள் 
ஆகியவை இவற்றில் அடங்கும் . பாம்பி நகரச் சுவர் 
ஓவியங்களுள அலெக்சாந்தரும் தேரியசும் செய்த 
போர் பற்றிய ஓவியம் குறிப்பிடத்தக்கது . 


தலை 


உரு 


சுவரோவியக் கலையில் இசுலாம் சமயப் பரவலால் 
பிறிதொரு மாற்றம் ஏற்பட்டது . இயறகையை 
எதிர்த்த சுலாமியா வடிவக்கணித ( Geometry ) 

வங்களை ஓவியங்களில் தீட்டினர் . அதில் தங் 
களின மொழியையும் அழகுடன் எழுதினர் . இவ்வகை 
ஓவியங்கள் எருசலேம் , கெய்ரோ , தமாசுகசு (Dama 
scus ) ஆகிய நகரங்களில் உள்ள மசூதிகளில் தீட்டப் 
பட்டுள்ளன . கிரனடா நகரில் அல்காம்பிரா 

அரண 
மனை ஓவியங்கள் , இவ்வகை ஓவியங்களில் உலகப் 
புகழ் பெற்றவையாக விளங்குகின்றன . 


இங்கிலாந்தில் காண்டர்பரிக் கிறித்தவக் கோயில 
மண்டபச் சுவரில் உள்ள புனித பால் ஓவியம் இங்கி 
லாந்து நாட்டுச் சுவர் ஓவியங்களுள குறிப்பிடத்தக் 
கது இது பைசாணடிய ஓவிய முறையில் வரையப் 
பட்டது . பைசாண்டிய 

ஓவியங்களின் 

உருவங்கள் 
வானத்தில் மிதந்து செல்லும் உருவம் 
காட்சி அளிக்கும் . இதில் ஓவியங்கள் மிகத தொலை 


இந்தியச் சுவரோவியங்கள் : வரலாற்றுக்கு முற் 
பட்ட காலத்திலேயே இந்தியாவில் சுவர் ஓவியங்கள 
தீட்டியுள்ளமை அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள 
ளது . மத்தியபிரதேசம் , உத்தரப்பிரதேசம் , தமிழ் 
நாடு ஆகிய இடங்களில் உள்ள குகை ஓவியங்கள் க 

கற் 
காலத்தைச் சார்ந்தவை . பல பெருங்கற்கால ஓவியங் 
களும் இவற்றுள அடங்கும் . வரலாற்றுக 

காலச் 
சுவரோவியங்கள் அசந்தா , எல்லோரா , பாகு , ( Bagh ) , 
காஞ்சிபுரம் , பனமலை , சித்தனனவாசல் , தஞ்சாவூர் . 


போனறு 


ப 


சுவாகிலி 


273 


சுவாசிலாந்து 


உத்தரமேருர் போன்ற இடங்களில் 

காணப்படுகின் 
றன . திருவிதாங்கூர் , கொச்சி ஆகிய கேரளப் பகுதி 
களிலும் சுவரோவியங்கள் காணப்படுகின்றன . 
இலங்கையில் சிகிரியாவில் உள்ள ஓவியங்கள் அசந்தா 
ஓவியங்களுக்கு இணையானவையாகும் (காண்க : 
இந்திய ஓவியங்கள் ) . 


சுவாகிலி 


கடற்கரை மக்கள் என்பதேயாம் . கிழக்கு ஆப்பிரிக்கா 
முழுவதும் பல்வேறு பழங்குடிகளுடன் தொடர்பு 
கொள்ளவும் வாணிகம் செய்யவும் 
மொழியே பயன்படுத்தப்படுகிறது . 

கெனியாவிலும் 
தான் சான்யாவிலும் சுவாகிலி மொழி ஆட்சி மொழி 
யாக உள்ளது . சுவாகிலியர் அனைவரும் 

முசுலிம 
களாவர் . 


சுவரோவியம் தீட்டும் முறை : சுவர் ஓவியங்கள் 
சுதை ஓவியங்களாகவும் ( Fresco ), எண்ணெய் ஓவியங் 
களாகவும் ( Oil Paintings ) தீட்டப்படும் . எண்ணெய் 
ஓவியங்கள் வரைவதற்கு முன்னர் முதலில் எண்ணெய் 
அல்லது நெய்யைச் சுவரில் தடவிப் பின்பு வண்ணங் 
கள் தீட்டுவர் . 


சுதை ஓவியம் : நன்கு அரைத்த சுண்ணாம்பைச் 
சுவரில் பூசுவர் . அதைக் குறிப்பிட்ட கணத்திற்குப் 
பூசிய பின் 

அது உலராமல் ஈரமாக இருக்கும் 
பொழுதே ஓவியங்களைத் தீட்டுவர் சுதையோவியத் 
தில் வண்ணத்தை நீரில் குழைத்தே தீட்டுவர் . அவ் 
வாறு செய்யும்போது வண்ணங்கள் சுதையில் ஊறும் . 
பின்னர் சுண்ணம் உலர்ந்து ஓவியங்களுடன் 

இறுகி 
விடுகிறது . பிறிதொருமுறை சுதை ஓவியம் சுண்ணாம்பு 
உலர்ந்த பினபு தீட்டப்படும் முறையாகும் . இதைச் 
சுண்ணாம்பு நீர் ஓவியம் என்றும் கூறுவர் . 
நீண்ட நாள்கள் நிலைப்பதில்லை . 


கிறித்து பிறந்த ஆண்டில் கிழக்கு 

ஆப்பிரிக்கக் 
கடற்கரையோரக் கிராமங்களில் அரேபிய வணிகர் 
கள் தங்க முற்பட்டனர் என வரலாற்றியலார் கருது 
கினறனர் . சுவாகிலி 

மக்களும் அராபியர்களும் 
நாளடைவில் 

இனக்கலப்படைந்தனர் . இவர்களால 
உண்டானதே சுவாகிலி நாகரிகமாகும் . 

சுவாகிலிய 
ரின் நகர அரசுகள் கி.பி. 1200 முதல் கி.பி. 1500 வரை 
மிகவும் சிறப்புற்ற வணிகத் தலங்களாக இருந்தன . 
இவற்றுள் கில்வா ( Kilwa ) , இலாமு ( Lamu ) , 
LOIT TOT 19. ( Malindi ) , மொம்பாசா ( Mombasa ) , 
சான்சிபார் ( Zanzibar ) ஆகிய நகரங்கள் முதன்மை 
யானவை எனக் குறிப்பிடலாம் . 


வை 


சுவாகிலி இனத்தவர் ஆப்பிரிக்காவின் உட்பகுதி 
களிலிருந்து பெறப்பட்ட தங்கம் , தந்தம் 

போன்ற 
வறறையும் அடிமைகளையும் கொடுத்து சீனா இந்தியா 
பெர்சியா ஆகிய நாடுகளின் பொருள்களைப் பெற்ற 
னா . போர்ச்சுகீசியர்கள் கி.பி. 1500 முதல் கிபி . 1600 
வரை சுவாகிலி நகரங்களைப் பெருமளவு கொள்ளை 
யடித்தனர் . அதனால் சுவாகிலி மக்களின் வாணிகம 
சீர்குலைந்தது . 

( Omaal ) அராபியர்கள் 
தலையிட்டுப் போர்ச்சுகீசியரின் செயல்ைைள ஒடுக்கி 

சி.ப. 


ஓமானிய 


னர் . 


வச்சிரப்பசையை உலர்ந்த சுவரின் மீது தடவிப் 
பின்னர் வண்ணங்களைத் தீட்டும் முறை பசைவண்ண 
ஓவியமுறை ( Tempera ) எனப்படும் . இவையாவும் 
சுவரோவியங்களில் இடம் பெறும் முறைகளாகும் . 
பொதுவாக இம்மூன்றையுமே சுதை ஓவியங்கள் என்று 
கூறுகின்றனர் . சுதை ஓவியம் தீட்டுவதற்கு முன்பே 
ஓவியங்கள் எவ்வாறு அமைதல் வேண்டும் என்பதை 
ஓவியர் முடிவு செய்வார் . ஏனெனில் 

சுதை உலர் 
வதற்கு முன்னரே ஓவியம் வெகு விரைவாகத் தீட்டப் 
படுதல் வேண்டும் . சுதை ஓவியங்களுள் மிகப் பழமை 
யுடையது கிரீட்டுத் தீவிலுள்ள 

15 TFF ( Knossos ) 
நகரிலுள்ள மைனாசு ( Minos ) 
அரண்மனை ஓவியம் ஆகும் . தென்னிந்தியாவில் 
குறிப்பாகச் சோழர்காலத் தஞ்சை ஓவியங்கள் சுதை 
ஓவியங்களுள் புகழ் 

பெற்றவையாகும் . சு.இரா . 


சுவாசிலாந்து தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் 
உள்ள ஒரு சுதந்திர நாடு . இதற்கு வடக்கிலும் தெற்கி 
லும் மேற்கிலும் திரான்சுவால் மாநிலம் எல்லையாக 
உள்ளது . மொசாம்பிக்கும சூலூலாந்தும் கிழக்கு 
எல்லைகளாக உள்ளன . நாட்டின் பரப்பு 17,400 ச கி.மீ. 
மக்கள் தொகை 626,000 ( 1984 ) . சுவாசிலாந்து 
( Swaziland ) நாட்டின் தலை நகர் இம்பாபான் ( Mb 
abane ) . இதன் மக்கள் தொகை 23,109 . 


என்ற 


அரசரின் 


சுவாகிலி இனத்தவர் பண்டு , அராபியர் ஆகி 
யோரின் கலப்பினால் தோன்றியவர்கள . இவர்கள் 
ஆப்பிரிக்காவின் கிழக்குக் கடற்கரை ஓரம் வாழ்கின்ற 
னர் . சுவாகிலி ( Swahili ) மக்களினத்தவர் 

பெரும் 
பான்மையாக 

வாழுமிடம் சோமாலியாவிலிருந்து 
மொசாம்பிக்கு வரையிலான கடற்கரை 

பகுதியே 
யாகும் . சுவாகிலி என்னும் சொல்லின் பொருளும் 


மலைப்பாங்கான இந்த நாடு , நான்கு ஆறுகளி 
னால் பயன் பெறுகிறது . இதன் ஆட்சிமொழிகள் ஆங் 
கிலமும் தச்சும் ( Dutch ) ஆகும் . பெரும்பான்மையான 
மக்கள் சிசுவாதி ( Siswati ) என்னும் சூலுமொழியைப் 
பேசுகின்றார் . மக்களுள் நாற்பது விழுக்காட்டினர் 
பரம்பரையான மதங்களைப் பின்பற்றுகின்றனர் 
எஞ்சியோர் கிறித்தவர்கள் . 


வா . க . 9 - 18 


274 


சுவாமிக்கண்ணுப் பிள்ளை , எல்.டி. 


சுவாசிலாந்து 


( Asbestos ) , ஈயம் , பொன் முதலிய தாதுப்பொருள்கள் 
இங்குக் கிடைக்கின்றன . இந்நாட்டிலிருந்து ஏற்றுமதி 
யாகும் பொருள்களில் நெல் , பருத்திக்கொட்டை . 
புகையிலை , தோல் , வெண்ணெய் , ஆகியன 

குறிப்பி 
டத்தக்கவை . 


பாாபெர்டன . 


மபுததோ 


தென 


கோமதி 


IN 


ஆப்பிரிக்கா 


மொசாம்பிக்கு 


மபாபேன 


பாட் மனசினி 


மடசாபாய் 

சுவாசிலாந்து 


வரலாறு : சுவாசி ( Swazi ) என்னும் பெயரைக் 
கொண்ட மக்கள் கி.பி .18 - ஆம் நூற்றாண்டில் இப் 
பகுதிக்குச் சென்று குடியேறியதால் இதற்குச் சுவா 
சிலாந்து என்ற பெயர் ஏற்பட்டது . ஐரோப்பியர்களும் 
இங்கே குடியேறியபொழுது சுவாசி மன்னன் அவர் 
களுக்கு கி.பி .1888 - இல் தன்னாட்சி உரிமை வழங்கி 
னான் . பிறகு ஆங்கிலேயரின் ஆதிக்கம் வளர்ச்சி 
அடைந்தது . சுவாசிலாந்து அவர்களுடைய ஆதிக்கத் 
திற்கு உட்பட்டது . இந்நாடு 1968 - ஆம் ஆண்டு சுதந் 
திரம் அடைந்தது . சட்ட வரம்புக்கு உட்பட்ட முடி 
யாட்சி இங்கு நிலவுகிறது . 

தெ.பா. 


BA 
பெரிய உசுத்து 


று 
. 


தென , 


ஆப்பிரிக்கா 


கோலல் 


து 


துணை நூல் : 


சுவாசிலாந்து அமைவிடம் 


ஒன்று . 


துலா 


இந்நாட்டில் வேளாண்மைக்கு ஏற்ற செழிப்பு 
நிலம் மிகுதியாக உள்ளது.இங்குகரும்பு , அரிசி ,பருத்தி , 
சோளம் , புகையிலை பயிராகின்றன . பல ஆறுகள் 
இந்நாட்டின் மேற்குப் பகுதியை வளப்படுத்துகின் 
றன . கிழக்குப் பகுதி தாழ்நிலவெளி. முன்பு மலேரி 
யாக் காய்ச்சல் இங்கு மிகுதியாக இருந்தது . பொது 
வாக , புல்லும் புதரும் இந்நாட்டில மலிந்துள்ளன . 
ஆடு வளர்ப்பு முக்கிய தொழிலாகும் . பலவகைப் பழ 
வகைகளும் , புகையிலை , பருத்தி , காய்கறிகள் , தானி 
யம் முதலியனவும் பயிரிடப்படுகின்றன. கல்நார் 


Matsebala ,J.S.M ., A History of Swaziland , London , 

1972 . 

சுவாதி இருபத்தேழு விண்மீன்களுள் 
சுவாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் 
இராசியில் அமைந்துள்ளன . இது இராகுக்குரிய நட் 
சத்திரங்களுள் ஒன்று . இதனைச் சுவாதி எனவும் , 
சோதி எனவும் குறிப்பிடுவர் . இந்நட்சத்திரத்தில் 
பிறந்தவர்களுக்கு இராகு திசை தொடக்க காலத் 
திசையாக அமையும் , துலாம் இந்நட்சத்திரத்தில் 
பிறந்தவர்களுக்கு உரிய இராசியாகும் . இராகு திசை 
பதினெட்டு ஆண்டுகளாகும் . ஒருவர் பிறந்த காலத் 
தில் இந்நட்சத்திரத்தில் சந்திரன சஞ்சாரம் எவ்வளவு 
நாழிகையென்று கணக்கிடுதல் வேண்டும் , 

அந் 
நாழிகை எல்லையில் எவ்வளவு நாழிகை 
பின்னர்க் குழந்தை பிறந்தது எனக் கணித்துக் 
கொளளுதல் வேண்டும் . சந்திரன் சஞ்சார நாழிகை 
மொத்தத்தையும் கணக்கிட்டு எடுப்பதற்கு ஆதியந் 
தம் பரம நாழிகை எனக் கூறுவா . ஆதியந்தம் பரம 
நாழிகையை நான்கால் வகுத்தால வருகின்ற நாழி 
கையளவு இந்நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதத் 
திற்குமுரியது . அவ்வாறு வகுக்கப்பட்ட நானகில் ஒரு 
கூறு நான்கரை ஆண்டுகள் கொணடது . சென்ற நாழி 
கையையும் , செல்ல வேண்டிய நாழிகையையும் 
கணக்கிட்டுத் திசை எச்சத்தை அறுதியிடுவர் . சு.சா. 

சுவாதீன அடைமானம் : காண்க : 
மானம் , 


சென்ற 


NG 


LUKHETFO 


OFFEET 


| 


அடை 


எல்.டி. 


சுவாமிக்கண்ணுப் பிள்ளை , 
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சோமனூரைச் 


சுவாசிலாந்து மக்கள 


| 


சுவாமிக்கண்ணுப்பிள்ளை , எல்.டி. 


275 


சுவாமிநாத சதானந்து 


சார்ந்த உலூயி தாமினிக்கு சுவாமிக்கண்ணுப்பிள்ளை 
கி.பி. 1865 - ஆம் ஆண்டு பிறந்தாவர் . தந்தையார் 
பெயர் ஞானப்பிரகாசம் பிள்ளை . உரோமன் கத் 
தோலிககக் கிறித்தவராகிய இவர் 14 மொழிகளில் 
புலமையுடையவர் . 


அரசரால் அனுப்பப்பட்டுத் தெரிந்து வந்தாா . 
அரசு 1923 - இல் இவரைச் சட்டமன்றச் செயலராக 
ஆக்கியது . அதன் தலைவராக 1923 - இல உயாந்தார் . 
இவர் 1925 - ஆம் ஆண்டு செப்டம்பர் 10 - ஆம் நாள் 
இறையடி சோந்தார் . 


அரசினரால் 1909 - ஆம் ஆண்டு திவான்பகதூா 
பட்டம் வழங்கப்பட்டது . இவருக்கு 1924 ஆம் ஆண 
டில் சி.ஐ இ . என்னும் பட்டம் வழங்கப்பட்டது . 


சீவக 


கால 


சுவாமிக்கணணுப் பிள்ளை , எல்.டி. 


இவர் சிந்தனையாற்றலும் ஆராய்ச்சிப் போக்கும 
உடையவர் . பரிபாடல் என்னும் நூல் கி.பி. 634 - இல 
இயற்றப்பெற்றது எனபது இவர்தம் கருத்து . 
சிந்தாமணி , சிலப்பதிகாரம் ஆகியவற்றிற்குக் 
வரையறை செய்துள்ளார் . பாண்டியா காலம் , 

புத் 
தர் பிறந்த நாள் , குலோத்துங்க சோழன 

காலம் 
ஆகியவற்றைப் பழமையாளன் வெளியீட்டில் புலப் 
படுத்தியுளளார் . தமிழ்க் கல்வெட்டுகள் , தமிழ் இலக 
கியத்தின காலவரையறை 

முதலிய 

நூல்சளை 
இயற்றியுள்ளார் . நினைவுமறை என்னும் நூலினை 
அருளானந்தம் எனபவரோடு சேர்ந்து வெளியிட்டுள 
ளார் . சுருக்கெழுத்துத் திருததங்களையும் ஆராய்ந்து 
வெளியிட்டுள்ளாா . கணிதத்திலும் வானவியலிலும் 
வல்லவராகத் திகழ்ந்தார் . அவர் தம் நூல்களுள் குறிப் 
பிடத் தக்கவை பஞ்சாங்கமும் சோதிடமும , இந்திய 

வரையறை சூரிய , சந்திர கிரகங்கள 
( Indian Chronology , Solar , Lunar , Planetary ) , ஓா 
இந்திய நாட்கணக்கீடு , கி.பி. 1800 முதல் 2000 வரை 
( An Indian Ephemeris , A.D. 1800 to A.D. 2000 ) 
ஆகியனவாம் . 


தொடக்கக் கல்வியை 

உதக மண்டலத்திலும் 
கல்லூரிக் கல்வியை நாகப்பட்டினம் புனித சூசையப் 
பர் கல்லூரியிலும் பெற்றார் . கி.பி. 1878 - இல் பள்ளி 
இறுதி வகுப்புத் தேர்வில் மாநிலத்திலேயே மூன் 
றாமவராகத் தேர்ச்சி பெற்றார் .மேலும் தொடர்ந்து 
ளங்கலைத் தேர்வில் இரணடாமவராகவும் தோச்சி 
பெற்றார் . இளங்கலைத் ( B.A. ) தேர்வில் வெற்றி 
பெற்றதும் அக்கல்லூரியிலேயே ஆங்கில ஆசிரியராகப் 
பணியாற்றினார் . பின்னர்ச் சென்னை மாநிலக் கல் 
லூரியில் இலத்தீன் மொழி ஆசிரியராக அமர்த்தப் 
பட்டார் . இக்காலத்தில் முதுகலைக் ( M.A. ) கல்வி 
பயின்று சட்டப் புலமை பெற்று அத்துறையில் பட் 
டங்களைப் பெற்றார் . 


கால 


இரத்தினம் அம்மையாரை கி.பி. 1887 - இல் 
திருமணம் செய்து கொண்டார் . சிறிது காலத்தில் 
அவர் காலமாகிவிட கி.பி. 1896 - இல் அன்னும்மை 
என்னும் அம்மையாரைத் திருமணம் செய்துகொண 
டார் . 


இவற்றுள நாட்கணக்கீடு பற்றிய நூல் இவரது 
வானவியல் புலமைக்கும் , கணிதவியல் அறிவிறகும 
சிறந்த எடுத்துக்காட்டாகும் . கடந்த 200 ஆண்டுகட 
குரிய ஆங்கிலம் , தமிழ் , மலையாளம் , முகமதிய 
ஆண்டுகள் , அவற்றுக்குரிய கி பி . இசிரா , சக , விக்கிர , 
கலியுக , கொலலம் ஆண்டுகள் , அவற்றுள் அடங்கிய 
ஒவ்வொரு நாளுக்கும் உரிய திதிகள் , நட்சத்திரங் 
கள் சூரிய , சந்திர கிரணங்கள , இந்துக்களின் விழாக் 
கள் , ஆகியவை விளக்கப்பட்டுள்ளன . 1910 
2000 ஆண்டு வரையிலும் ஒவ்வொரு 10 நாளுக்கு 
முரிய கிரகங்களின் நிலையும் 

சித்தாந்த் 
முறைக்குத் தக்கவாறு விளக்கப்பட்டிருக்கிறது . சூ.இ 


L 


முதல் 


சூரிய 


கி.பி. 1892 - இல் துணை மாவட்ட ஆட்சித் தலை 
வரானார் . பதவியில் படிப்படியாக உயர்ந்து வேளாண் 
இயக்குநராகிப் பின்னர் 1920 - இல் ஓய்வு பெற்றார் . 
ஓய்வுக்குப் பினனும் பொதுவாழ்வில் ஈடுபட்டுப் 
பெருந் தொண்டாற்றினார் . சென்னைப் பல்கலைக் 
கழகத்தினரால் வெளியிடப்பட்ட தமிழ்ப் பேரகராதி 
( Tamil Lexicon ) நன்முறையில் அமையப் பெரிதும் 
உதவியாக இருந்தார் . செனனையில் கூட்டுறவு இயக் 
கம் அமைய அரும்பாடுபட்டார் . ஐரோப்பாவிறகுச் 
சென்று பாராளுமன்றத்தின் நடைமுறைகளை அறிய 


சுவாமிநாத சதானந்து மகாத்துமா காந்தி 
யடிகளுடன் இலண்டன் வட்டமேசை மாநாட்டுக்குச 
சென்றவரும் , விடுதலை இயக்கச் செய்திகளைச 
செய்தித் தாள்களில் வெளிவரச் செய்யவேணடு 
மென்று விரும்பி அதற்கான பெருமுயற்சி எடுத்த 


வா . க . 9 - 18 அ 


சுவாமிநாத சதானந்து 


276 


சுவாமிமலை 


தொகையை இழந்திருக்கிறது . 

இந்தியாவில் 
பலரும் ஓரளவு பத்திரிகை வாங்கிப் படிக்கச் செய்த 
வர் இவரேயாவார் . முதன் முதல் பத்திரிகையில் 
விளையாட்டுச் செய்திகளுக்கு முக்கியத்துவம் 
கொடுத்தவர் இவரேயாவர் . 


வரும் ஆவர் . இவர் தநதை பெயர் சுவாமிநாதன் . 
சதானந்து 1900 - ல சென்னையில் பிறந்தார் . தமது 
பள்ளிப் படிப்பு முடியும் முன்பே மாற்றாந்தாயின் 
கொடுமை காரணமாக வீட்டைவிட்டு வெளியேறி 
னார் . இவர் தந்தை தமிழில் ஒரு பத்திரிகையை 
வெளியிட்டுவந்தார் . எனவே , சதாநந்திற்கு இளம் 
வயது முதலே பத்திரிகைத் தொழிலில் ஆர்வமிருந்தது . 

இவர் முதன் முதல் பம்பாயிலுள்ள ஓர் அச்சகத் 
தில தமது வாழ்க்கையைத் தொடங்கினார் . 

பிறகு 
அலகாபாத்தில் ஒருபத்திரிகையிலும் , இரங்கூன்டைம்சு 
( Rangoon Times ) என்றழைக்கப்பட்ட பத்திரிகை 
யிலும் பணியாற்றினார் . பம்பாய்க்கு 1923 - ஆம் 
ஆண்டு திரும்பி வந்து காங்கிரசில் சேர்ந்து 

கதரின் 
முக்கியத்துவத்தைப் பற்றி எழுதி வந்தார் . மேலும் , 
பிரீ பிரசு ( Free Press ) என்ற செய்தி நிறுவனத்தை 
யும் இவர் தொடங்கினார் . குறிப்பாக , இந்நிறுவனம் 
இந்தியாவிலுள்ள நிலைமையை வெளிநாடுகளுக்கு 
எடுத்துச்சொல்லி , விடுதலை இயக்கத்திற்கு அங்கெல் 
லாம் ஆதரவைத் திரட்டியது . அந்நிய ஆட்சியை 
1930 - இலிருந்து 1940 வரை பெரிதும் தாக்கி எழுதிய 
தால் , பல தடவை 

இவரது 

பத்திரிகை ஈட்டுத் 


நாளடைவில் இவரது பொருளாதார 

நிலை 
மிகவும் கேடுற்றது . தொடர்ந்து 1951 - இல் உச்சகட் 
டத்தை அடைந்தது . இதன் விளைவாக இவரது 
உடல் நிலையும் பாதிக்கப்பட்டது . சர்க்கரை , இரத்த 
அழுத்தம் . யானைக்கால் வியாதிகள் முதலியன 
இவரை மிகவும் துன்புறுத்தின . மேலும் , 1952 - இல் 
இவர் இதய நோயினாலும் பாதிககப்பட்டார் . தாம் 
இறப்பது உறுதி என்று இவருக்குத் தெரிந்தது . 
எனவே , 1953 - இல் இவர் தமது 

பத்திரிகையை 
விற்றார் . சிலநாட்களில் இவர் இறந்தார் . இந்திய 
விடுதலை இயக்கத்தில் சுவாமிநாத சதானந்திறகுப் 
பெரும்பங்குண்டு . 

கே . சே . 


சுவாமிமலை சோழ நாட்டுத் தெய்வத் திருத் 
தலங்களுள் குறிப்பிடத்தக்கது . இத்தலம் குடந்தைக்கு 
மேற்றிசையில் ஐந்து கல் தொலைவில் அமைந் 


aesa 


TATUETrar 


m 


சுவாமிமலை 


சுவாமிமலை 


277 


சுவாமிமலை 


துள்ளது தஞ்சையிலிருந்து சென்னை செல்லும் புகை 
வண்டித்தடத்தில் இத்தலத்தின் பெயரில் அமைந் 
துள்ள புகைவண்டி நிலையத்திலிருந்து வடக்கே ஒரு 
கல் தொலைவு சென்றால் சுவாமிமலையை அடை 
யலாம் . தஞ்சை - குடந்தை பேருந்துத் தடத்திலிருந்து 
பிரியும் கிளைச்சாலை வழியே இத்தலத்திற்குச் 
செல்லும்போது இடையில் திருவலஞ்சுழி எனனும் 
தலத்தைக் கண்டு மகிழலாம் . 


படும் பெரியோர் பற்றிப் பேசுகின்றார் . நீராடி விட்டு 
ஈரத்துணியோடு நின்று வழிபடும் மரபு தென் கனனட 
நாட்டில் குமார பருவதத்தை அடுத்துள்ள முருகன் 
கோவிலான குமாரசேத்திரத்தில் இன்றும் இருத்தல் 
கொண்டு நச்சினார்க்கினியர் குறிப்பிடும் ஊா தான் 
ஏரகம் எனக் காட்டுகிறார் முனைவர் மா . இராச 
மாணிக்கம் . 


சுவாமிமலை இயற்கைச் சூழலில் அமைந்த 
ஊராக விளங்குகின்றது . இவ்வூரில் இன்று தமிழக 

நிறுவப்பட்ட சிற்பக் கலைப் பயிற்சிப் 
பள்ளியொன்றும் , சுவாமி மலை முருகன் திருக்கோயில் 
நிருவாகம் நடத்தும் சித்த மருத்துவ நிலையமொன் 
றும் உள்ளன . 


அரசால் 


சுவாமிமலை ஒரு செயற்கைக் குனறாகும் . இது 
தரை மட்டத்திலிருந்து 

ஏறத்தாழ 20 மீட்டர் 
உயரத்தில் அமைந்துள்ளது அடிவாரத்திலிருந்து படிக் 
கட்டுகளில் ஏறிச் சென்றால் மேலே இரண்டு திருச் 
சுற்றுக்கள் ஒன்றன் மேலொன்றாக அமையக் காண 
லாம் . மூன்றாவது திருச்சுற்றில் முருகப் பெருமானுக் 
குரிய கோயில் அமைந்துள்ளது அடி வாரத்திலுள்ள 
கோயில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேசுவரர்க்கு உரிய 
தாகும் . மேற்கு , கிழக்கு , தெற்கு ஆகிய மூன்று திசை 
களிலும் மூன்று வாயில்கள் அமைந்துள்ளன . தெற்கு 
வாயிலில் மட்டும் இராசகோபுரம் முருகன பற்றிய 
சுதைச் சிற்பங்களுடன் 

விளங்குகிறது . 
இரண்டு வாயில்களும் மொட்டைக் கோபுரங்களைக 
கொண்டுள்ளன . 


ஏனைய 


சுவாமிமலை முருகப்பெருமான் விரும்பி உறையும் 
ஆறுபடை வீடுகளுள நான்காவதாகக் கருதப்படுகின 
றது . இத்தலத்தில் முருகப் பெருமான குருமணியாய் 
விளங்கித் தந்தைக்குப் பிரணவ மந்திரப் பொருளை 
ஓதியருளினமையாலஇதுசுவாமிமலை என்று அழைக்கப் 
பட்ட தாகச் சொல்வர் . நீயே சுவாமி 

ஆதலால் 
இத்தலம் கவாமிமலை என வழங்குவதாக எனச் 
சிவபெருமான் அருளினார் என்பர் . திருவேரகம் , 
சுந்தராசலம் , தாத்திரீகிரி,குருமலை என்னும் பெயர் 
களும் இதற்குண்டு . 


அடிவாரத்திலுள்ள 

மீனாட்சி சுந்தரேசுவரர் 
திருக்கோவிலில் 

தட்சிணாமூர்த்தி , விநாயகர் , 
சோமாசுகந்தர் , காசி விசுவநாதர் முதலான தெய் 
வங்கட்கும் , சமயாச்சாரியர் நால்வருக்கும் , நவகோள் 
களுக்கும் சந்நிதிகள் உள்ளன . வச்சிரதீர்த்தம் என் 
னும் நீர் நிலையும் உண்டு . வடகிழக்குத் திசையில 
வசந்தமண்டபம் அமைந்துள்ளது . 


கிறது . 


திருமுருகாற்றுப்படையில் ஏரகம் எனபது 
முருகன் உறைவிடங்களுள் ஒன்றாகச் சுட்டப்படு 

உரையாசிரியரான நச்சினார்க்கினியர் இத் 
தலம் மலைநாட்டகத்ததோர் பதியெனக் கூறியுள 
ளார் . சிலப்பதிகாரத்திலும் ஏரகம் சுட்டப்படு 
கின்றது . சீர்கெழு செந்திலும் செங்கோடும் வெண 
குன்றும் , ஏரகமும் நீங்கா இறைவன எனனும 
பகுதிக்கு உரையெழுதும் அரும்பத உரையாசிரியர் 
வெண்குன்றம் என்னும் ஊரைச் சுவாமிமலை எனறு 
விளக்குகிறார் . அவர் கருத்துப்படி ஏரகம் வேறு , 
சுவாமிமலை வேறு என்பதாகிறது . கி.பி. 15 - ஆம் 
நூற்றாண்டில் வாழ்ந்த முருகனடியாரான அருணகிரி 
நாதர் சுவாமிமலை பற்றிப் பல அருட்பாடலகளை 
யாத்துள்ளார் . அப்புலவர் பெருமான , 

‘ காவிரி 
யாற்றுக்குளேவரு , 

சோழநன்னாட்டுக்குள 
ஏரக , நகரிற் சீர்பெறு 

மோட்சத்தையே 
பெருமாளே என்று பாடுகின்றார் . எனவே , கி.பி. 15 
-ஆம் நூற்றாண்டில் சுவாமிமலைக்கு ஏரகம் என்னும் 
பெயர் வழங்கியமை தெளிவாகும் . 


மேலுள்ள கோவிலுக்குச் செல்லும் படிக்கட்டுத் 
தொடர் வசந்த மண்டபத்தருகே தொடங்குகிறது . 
இதில் 

அறுபது படிகள் அமைந்துள்ளன . பிரபவ 
முதலான அறுபது ஆண்டுகட்கும் உரிய தேவதைகளே 
படிக்கட்டுகளாக அமைந்துள்ளன என்பர் . 

உச்சிக் கோயிலுக்கு முன்பாகக் கணபதி தெற்கு 
முகமாக அமர்ந்து அருள்புரிகிறார் . இவரை நேத்திர 
விநாயகர் அல்லது கண் கொடுத்த விநாயகர் என்பர் . 
கொங்குநாட்டைச் சார்ந்த பிறவிக் 

குருடன 
ஒருவன் , இப்பெருமானை வணங்கிக் கண்பெற்றான் 
எனபர் . கொடி மரத்தைக் கடந்து சென்றால் இந்திர 
னால் கொடுக்கப்பட்ட ஐராவதம் என்னும் யானை 
யைக் காணலாம் . கந்த புராணத்தில் கூறியுள்ளபடி 
முருகப்பெருமானுக்கு யானை ஊர்தி அமைந்திருப் 
பது குறிப்பிடத்தக்கது . 


வளமை 


திருமுருகாற்றுப் படை பாடிய நக்கீரர் ஏரகத 
தில் புலராக் காழகம் புலர உடுத்து முருகனை வழி 


முருகப் பெருமான் உறையும் பகுதி 
பழைய திருப்பணியாகும் . கிருதவீரியன் 


மட்டும் 
என்னும் 


சுவாமி விபுலானந்தர் 


278 


சுவாமி விபுலானந்தர் 


மன்னனுடைய மகன் கார்த்தவீரியனால் இது கட் 
டப்பட்டதாகக் கூறுவர் . மகாமண்டபம் , மீனாட்சி 
சுந்தரேசுவரா கோவில் , உற்சவமண்டபம் , படிகள் 
முதலானவை பிறகாலத்தவர் திருப்பணிகளாகும் . 


ஞானச் 


இங்குள்ள தீர்த்தங்களில் நீராடிப் பலர் நன்மை 
யடைந்ததாகக் கூறுவர் . பூமிதேவியே இங்குத் தல 
மரமாகக் ( நெல்லி ) காட்சி நல்குவதாகக் கூறுவர் . 
இத்தலம் பற்றிப் பல நூல்கள எழுதப்பட்டுள்ளன .. 
ஆண்டு முழுவதும் முருகப் பெருமானுக்கு விழாக்கள் 
நடத்தப்படுகின்றன . 

அ.த 


கொண்டு , 

அருளனுபவத்தால் தம் உள்ளத்தைப் 
பக்குவப்படுத்திக் கொண்டு வந்தார் . இவருக்கு 
1922 - இல் தவத்திரு சருவானந்த சுவாமிகளின் திரு 
வருள் நோக்குக் கிட்டியது . இவ்வாறான 
சூழலுக்கேற்ப இல்லறத்தை நாடாமல் இவர் துறவு 
மேற்கொள்ள விரும்பினார் . வங்கநாட்டு ஞானி 
இராமகிருட்டிண பரமகம்சரின் அருளனுப மொழி 
களில் திளைத்து , 

ஞான வேட்கையுடன் சென்னை 
இராமகிருட்டிண சங்கத் திருமடத்தைச் சார்நது 
பிரபோத சைதன்னியா என்னும் பிரமசரியத் திரு 
நாமம் பெற்று மகிழ்ந்தார் . கொள்கைப் பிடிப்புடன் 
வாழ்ந்த இவர் 1924 - இல் ( சித்திரை நிறைமதி நாளில் ) 
தவத்திரு சிவானந்த சுவாமிகளால் கல்லாடை 
வழங்கப்பெற்று , சுவாமி விபுலானந்தர் என்னுந் 
துறவுத் திருநாமங் கொண்டு , சங்கத் துறவியருள 
ஒருவராக வாழ்ந்து வரலானார் . 


சைவ 


மகனாக 


சுவாமி விபுலானந்தர் ( கி.பி.1892-1947 ) : 
ஈழநாட்டின் கிழக்கு மாகாணத் தலைநகரான 
மட்டக்களப்பைச் சார்ந்த காரேறுமூதூரில் 
வேளாளர் குலத்தில் சாமித் தம்பியார்க்கும் கண் 
ணம்மையார்க்கும் 

கி.பி .1892 - இல் பிறந் 
தார் . இவரது இளமைப் பெயர் மயில்வாகனன் . 
இவர் தம் 16 - ஆம் வயதில் கேம்பிரிட்சு முது நிலைத் 
( Senior Cambridge ) தேர்வில் முதல் வரிசையில் 
தேர்வு பெற்றார் . விடுமுறைக் காலங்களில் காரைத் 
தீவு வித்துவான் பொ . வயித்தியலிங்கதேசிகரிடம் தமி 
ழிலக்கிய இலக்கணங்களையும் , சில வடமொழி நூல் 
களையும் முறையாகப் பாடங்கேட்டார் . கொழும்பில 
ஆங்கில 

ஆசிரியர் பயிறசிக் கழகத்தில் சேர்ந்து 
1912 - இல் ஆசிரியப் பயிற்சிப் பட்டம பெற்றார் . 
கல்வி பயின்று வருங் காலத்திலேயே கொழுமபுப் 
பகுதியில் தமிழறிஞர்களாகப் புகழ்பெற்ற 

தென 
கோவைக் கநதையா 

சிற் . 
தாமோதரம் பிளளை ஆகியோரிடம் 
தமிழ இலககிய இலக்கணங்களில் மேலும் பயிறசி 
பெற்றார் . 


விபுலானந்த அடிகள் 1925 - இல ஈழநாடு திரும்பி 
இராமகிருட்டிண சங்கத்தைச் சார்ந்த கல்வி நிலை 
யங்களைக் கணகாணிக்கும் பொறுப்பினை ஏற்றார் . 
கொளும்பு , மட்டக்களப்பு , திரிகோண மலை முதலிய 
இடங்களில் இராமகிருட்டிண ஆசிரமங்களை அமைத் 
தார் . மட்டக்களப்புக் கல்லடி உப்போடையில் இவர் 
நிறுவிய சிவானந்த வித்தியாலயமும் , ஏழை மாண 
வரில்லமும் இவருடைய தொண்டுக்குச் சான்று 
பகரும் . வண்ணார் பணணை வைத்தீசுவர வித்தியா 
லயம் , திரி கோணமலை இந்துக் கல்லூரி , மட்டக் 
களப்பு விவேகானந்தர் மகளிர் ஆங்கிலக் கல்லூரி , 
காரைத் தீவு சாரதா வித்தியாலயம் ஆகியவையும் 
வர்தம் தொண்டால் சிறந்து தோன்றியவையாகும் . 


பிளளை , 


கைலாச 


பிள்ளை , 


கணிதம் , 


இளமை தொட்டே ஆங்கிலம் , தமிழ் , வடமொழி 
பௌதிகம் 

ஆகியவற்றில ஈடுபாடு 
கொண்டு கற்கலானார் . மதுரைத் தமிழ்ச் சங்கப் 
பணடித்த தோவிலும் , இலண்டன் பல்கலைக் கழக 
பி.எசி ( B.Sc ) பட்டத் தேர்விலும் வெற்றி பெற்றுப் 
பண்டித மயில் வாகனன் என்னும் சிறப்புடன 1920 

ல் யாழ்ப்பாணம் மானிப்பாய் இந்துக் கல்லூரியில 
முதல்வராகப் பணியாற்றினார் . 


இலங்கைப் பல்கலைக் கழகத்தில் பணியாற்றிய 
அநுபவத்துடன் தமிழ்நாட்டிற்கு வந்து , அண்ணா 
மலைப் பல்கலைக் கழகத்தில் தமிழ்த்துறைத் தலை 
வராகப் பொறுப்பேற்றார் . அப்பல்கலைக்கழகத்தில் 
பணியாற்றிய இசைத்துறைத் தலைவர் தஞ்சாவூர் 
பொன்னையா பிள்ளையவர்களிடம் நட்புற்றுத் 
தொன்மையான இசை நுட்பங்கள் பற்றி அறிய 
முற்பட்டார் . இவரது அடிமனத்தில் நுண்கலைகள் , 
சிறப்பாக , இசைக் கலை பற்றிய எண்ணங்கள் பதிந் 
திருந்தமையால இசைத் தொடர்பான ஆராய்ச்சி 
யில் ஈடுபாடு கொண்டார் . நரம்பின் மறை எனத் 
தொல்காப்பியரும் , இசையொடு சிவணிய யாழின் 
நூல் எனக் கொங்குவேளிரும் குறிப்பிட்ட யாழ்நூற் 
பொருளைத் துருவி ஆராய்வதற்குச் சிலப்பதிகாரப் 
பயிறசி துணை நின்றது . சென்னைப் பல்கலைக்கழகச் 
சார்பில் 1936 - ஆம் ஆண்டில் நடைபெற்ற இவரது 
சை யாராய்ச்சிச் சொற்பொழிவுகளைக் கேட்ட 


பணடைத் தமிழர்தம அறம் , கலை , அரசியல , 
பண்பாடு , நாகரிகம ஆகியவற்றின் மேம்பாட்டினை 
யும் , இக்காலத் தமிழரின போலி வாழ்வினையும் சீர் 
தூக்கிச் சிந்தித்த மயில்வாகனனார் , தமிழரின் எதிர் 
கால ஆக்கத்திற்குத் தம்மாலான பணிபுரியத் திட்ட 
மிட்டார் . இவா 

1917 - இல் யாழப்பாணத்தில் 
யோகர் சுவாமிகளுடன் நெருங்கிய தொடர்பு 


சுவாமி விபுலானந்தர் 


279 


சுவாரசு பிரான்சிசுகோ 


களையும் ஒப்ப வைத்துச் சிந்தித்து , நூலாசிரியர் 
தாம் கண்ட இசையனுபவச் செய்திகளைப் 
வாக்கி இந்நூல் வாயிலாகப் புலப்படுத்தியுள்ளார் . 


டாக்டர் உ.வே.சாமிநாத ஐயர் முதலிய தமிழ்ப் 
பேரறிஞர்கள் , இசை பற்றிய இவரது விழுமிய 
ஆராய்ச்சி நூலை விரைவில் வெளியிடுமாறு வேண் 
டிக் கொண்டிருந்தனர் . இவரும் ஆர்வங்கொண்டு ,, 
சிலப்பதிகாரம் அரங்கேற்று காதையினுள் யாழாசிரி 
யன் அமைதி கூறும் இருபத்தைந்து அடிகளுக்குப் 
பொருந்திய விளக்கவுரை 

முற்பட்டார் . 
தேர்ந்த இசை நுண்கூறுகளுடன் அருங்கலைப் பெட் 
டகமாக யாழ்நூல் எழுதித் திருக்கொள்ளம்பூதூர்த் 
திருக்கோயிலில் 1947 - இல் கரந்தைத் 

தமிழ்ச் சங்க 
ஆதரவில் புலவர் கூடிய பேரவை முன் அரங்கேற்றி 
மகிழ்ந்தார் . 


காண 


மதங்க சூளாமணி : நாடக இலக்கண அமைதி 
கூறும் இந்த ஆராய்ச்சி நூல் ஒப்பாய்வு நோக்கில் 
இயன்றது . சேக்சுபியர் வகுத்த 

நாடகங்களைத் 
தமிழ் மொழி வடமொழி நாடகங்களுடன் தொடர்பு 
படுத்தி நுண் கூறுகளை அலசிக் கூறுகிறது . மதங்கர் 
என்னும் நாடக ஆசிரியர் பெயரால் அமைந்தது . விபு 
லானந்த அடிகளின் உரைநடைக்கும் செய்யுள் 
திறத்திற்கும் மொழிபெயர்ப்பாற்றலுக்கும் ஓர் 
எடுத்துக்காட்டாக இச்சிறு நூல் அமைந்துள்ளது 


நடராச வடிவம் : சிவபெருமான் அம்மையப்பராக 
மக்களுக்கு அருள் புரியும் பாங்கினை எடுத்துக் கூறும் 
இந்நூல் , அந்த இறைவனின் ஐந்தொழில நுட் 
பத்தை உட்கிடையாகக் கொணடது . 


இதற்கிடையே சேக்சுபியர் நாடக நூற் பொரு 
ளையும் , வடமொழி நாடக நூற் பொருளையும் 
போக்குகளையும் சிலப்பதிகார நாடகக் காப்பிய நூல் 
முடிபுகளுடன் ஒப்பு நோக்கி ஆராய்ந்து , மதங்க சூளா 
மணி என்னும் நாடகத் தமிழ் நூலினை இயற்றி 
னார் . அதனை மதுரைத் தமிழ்ச் சங்கத்தின் சார் 
பாக அன்பர்கள் வெளியிட்டு உதவினர் . அனைத்துத் 
தமிழ்த் தொண்டுகளையும் நோக்குகையில் , அடிக 
ளார் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழுக்கும் 
தாண்டுபுரிந்தார் என்பது தெளிவாகும் . 


கட்டுரைகள் : சிறந்த கட்டுரை வனமையால் 
உருவான பல கட்டுரைகள் அடிகளாரின் உள்ளத்தை 
நன்குணர்த்துவன . இமயஞ்சேர்ந்த காககை என்னுங் 
கட்டுரை இவர் தம் பணிவையும் சமய ஈடுபாட்டை 
யும் உணர்த்தும் . விபுலானந்த வெள்ளம் என்னும் 
நூல் இவர் சிறப்புணர்த்தும் . இவரால் இயற்றப் 
பெற்ற தனிச் செய்யுட்களும் பலவாக உள்ளன . 

செ.வை. 


இமயமலைச் சாரலிலுள்ள அத்துவித ( மாயா 
வதி ) ஆசிரமத்திற்குச் சென்று பிரபுத்த பாரதம 
என்னும் வேதாந்த இதழை ஆங்கிலத்தில் வெளி 
யிடும் பத்திரிகாசிரியராக 1939 - ஆம் 

ஆண்டில் 
பொறுப்பேற்றார் . பின்னர் ஈழநாடு திரும்பி , இலங் 
கைப் பல்கலைக் கழகத்தில் முதல் தமிழ்ப் பேரா 
சிரியராக அமர்ந்து தமிழ்ப் பணி மேற்கொண்டார் . 
இவர் 1947 - ஆம் ஆண்டு 

19 - ஆம் நாள் கால 
மானார் . 


| 


அடிகளார் இயற்றிய நூல்கள் : 


1. யாழ்நூல் : பழந் தமிழரின் இசைமரபுகளை 
யும் நுண்கூறுகளையும் ஆராய்ச்சியடிப்படையில் 
விளக்கிச் செல்லும் இதனைத் தம் பல்லாண்டு அனு 
பவப் பயனாக வெளிக்கொணர்ந்தார் . நரம்பிசைக் 
கருவிகளாகிய வில்யாழ் , பேரியாழ் ( பெருங்கலம் ) , 
மகர யாழ் , செங்கோட்டியாழ் , சகோடயாழ் ஆகிய 
வற்றைப் பண்ணியல் ஓர்ந்து கணித நுட்பத்துடன் 
ஆராய்ந்து பட விளக்கங்களுடன் வெளியிட்டுள்ளார் 
அடிகளார் . இந்நூலில் நல்ல ஓசையையுடையது ( ச + 
கோச + யாழ் ) என்னும் பொருளில் சகோட யாழ் 
அமைந்துள்ளது என்பதும் , அது செம்முறைக் 
கேள்வி என்னும் பழந்தமிழ்ப் பெயரின் மொழி 
பெயர்ப்பு என்பதும் கூறப்பட்டுள்ளன . தமிழ் இசை 
மரபு ஒழுங்குகளையும் வடமொழியிசை மரபுஒழுங்கு 


சுவாரசு , 

பிரான்சிசுகோ என்பவர் கி.பி. 
பதினாறு , பதினேழாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த , 
புகழ்மிக்க இறையியல் ஆசிரியரும் , தத்துவ ஆசிரிய 
ரும் , பன்னாட்டுச் சட்டத்துக்கு அடிகோலியவரும் 
ஆவர் . இவர் கி.பி. 1548 - இல் இசுபெயினில் கிரனெ 
டாவில் ஒரு செல்வமிக்க வழக்கறிஞரின் குடும்பத் 
தில் பிறந்தார் . இளமையில் பிரான்சிசுகோ சுவாரசு 
( Francisco Suarez ) சலமாங்காவில் சட்டம் பயின்று , 
பின்னர் அதை விடுத்து கி.பி. 1564 - இல் இயேசு சங 
கத்தில் ( Society of Jesus ) சேர்ந்தார் . பின்னர் சில 
காலம் உரோமிலும் , அல்கலா நகரத்திலும் இயேசு 
சங்கக் கல்லூரியில் தத்துவம் , இறையியல் முதலிய 
வைகளைக் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராகப் பணி 
செய்தார் . இசுபெயினின் அரசர் இரண்டாம் பிலிப் 
பினால் கோயம்பராவில் ( Coimbra ) சிலகாலம் பேராசிரி 

அமர்த்தப்பட்டார் . இவர் இவோரா பல் 
கலைக்கழகத்தில் ( Euora ) கி.பி. 1597 - இல் பேரறி 
ஞர் ( Doctor ) பட்டம் பெற்றார் . இவர் யாவரினும் 
மிக்க கல்வியறிவு பெற்றவராகவும் , தெளிவான சிந்த 
னையாளராகவும் மதிக்கப்பட்டார் . இவர் பல நூல் 
கள் எழுதினார் ; அவை 28 பகுதிகளாக கி . பி . 1856 க் 


யராக 


சுவாரசு பிரான்சிசுகோ 


280 


சுவாரசு பிரான்சிசுகோ 


அணுக 


கும் கி பி . 1878 க்கும் இடையே பாரிசில் பதிப்பிக்கப்பட் 
டன . இவர் , புனித தாமசு அக்குவினாசுக்குப் பிறகு 
உரோமானியக் கத்தோலிக்க இயேசு சங்கத்தின 
மிகச் சிறந்த தத்துவ ஆசிரியராகக் கருதப்படுகிறார் . 
இவர் மனித விருப்பத்தினால் தோன்றுகிற பல சிக் 
கல்களையும் ( Problems ) , பொது நிகழ்வுக்கும் , தனி 
நிகழ்வுக்குமுள்ள வேறுபாட்டையும் ( Concept of 
general versus particular phenomena ) விளக்கி , கி பி . 
1597 - இல் எழுதிய தத்துவ விளக்க நூல் ஒரு நூற 
றாண்டுக்கும் 

மேலாக 

ஐரோப்பியப் பல்கலைக் 
கழகங்கள் பலவற்றில் தத்துவப் பாட நூலாகப் பின் 
பற்றப்பட்டது . இவர் போப்பு ஐந்தாம் பால் என்ப 
வருடைய வேண்டுகோளின்படி கிறித்தவ அரசின் 
இயல்புகளை விளக்கியும் கடவுளின் பிரதிநிதிகளாக 
ஆளுதற்கு அரசர்களுக்கு உரிமை இருக்கிறதென்று 
கூறிய ஆங்கிலிக இறையியலாரின் கருத்துகளை 
மறுத்தும் நூல் எழுதினார் . 


மனித 


ருடைய 


சுவாரசு 


அரசியற் கருத்துகள் : 

சட்டங்களைப் 
பற்றிய தம் நூலில் அரசரின் தெய்விக உரிமைக் 
கோட்பாட்டை மறுத்ததோடு , மக்களே தொடக்கத் 
தில் அரசியலதிகாரத்தை உடையவர்களென்று ஒரு 
குடியாட்சிக் கருத்தையும் வரைந்தார் . அவருடைய 
கருத்தினபடி அரசு எனபது மக்கள் தங்களுடைய 
ஒப்புதலின் பேரில் செய்து கொண்ட ஒரு சமூக ஒப்பந் 
தத்தின் விளைவாகவே தோன்றியதாகும் . மனிதர் 
ஒவ்வொருவருக்கும் உயிர் வாழ்தற்கும் , சுதந்திரத்தோ 
டிருத்தற்கும் , சொத்துகளைப் பெறுதற்கும் உரிமை 
கள இயற்கையிலேயே இருக்கின்ற காரணத்தால் , 
சில மனிதருடைய இயல்புக்கேற்றவாறு அடிமை 
நிலை சரியானதென்ற அரிசுடாட்டிலின் கருத்து 
தவறானதாகும் . 


யெடுத்துக் கைப்பற்றி ஆளுதல் நியாமாகாது என்று 
உறுதியாகக் கூறினார் . இயற்கையின் சட்டம் என்ற 
கோட்பாட்டினடிப்படையில சட்டங்களைப் பற்றிய 
கொள்கைகளைச் சுவாரசு தொகுத்தார் . இவர் 
இயற்கையின் சட்டத்தைப் பற்றி முறையாக 
வகுத்த கருத்துகளை ஆதாரமாக வைத்தே அறி 
வியல் வகையிலே அரசியல் கொள்கையில் தோன்றும் 
சிக்கல்களை அல்லது கேள்விகளை யாவரும் 
லாயினர் . இயற்கையிலும் , மனித இயல்பிலும் காணப் 
படுகிற சில பண்புகளே ( Qualities ) சிலரைச் சரி 
யான நெறியிலும் , சிலரைத் தவறான நெறியிலும் 
நடக்குமாறு தூண்டுகின்றன . ஆகையால் , நன்மை 
என்பதற்கும் , தீமை என்பதற்கும் இடையேயுள்ள 
வேறுபாடு இறைவனுடைய விருப்பத்தினபடியோ 
மனிதனுடைய விருப்பத்தின்படியோ தோனறாமல , 
அது பகுத்தறிவின் வாயிலாகத் தோன்றுகிற ஒரு 
வேறுபாடே ஆகும் . மனிதர்களுக்கிடையேயுள்ள 
உறவுகளும் , அவற்றின விளைவுகளும் , 

நடத்தையிலிருந்தே தோன்றுகின்றன . 
அவையே நாட்டின் சட்டத்தின் செயல்முறைகளும் , 
விதிகளும் சரியானவையா என்றறிய உதவும் உரை 
கல்லாக இருக்கின்றன . ஆகையால் , எந்தச் சட்டம் 
இயற்றுபவரும் பகுத்தறிவிலே தவறு என்று காணப் 
படுவதைச் சரியானது என்று காட்ட இயலாது . ஆகை 
யால் பகுத்தறிவு காட்டும் இயற்கைச் சட்ட உணமை 
களை அல்லது கருத்துகளை , போப்பு கூட மாற்றுதல் 
இயலாது . ஒவ்வொரு அரசின் சட்டத்தின பிரிவுகளுக் 
கும் ஆதாரங்களாக யாவராலும் ஒப்புக்கொள்ளப் 
படத்தக்க பகுத்தறிவுக் கருத்துக்கள் அல்லது விதிகள் 
காணப்படுகின்றன . அப்பகுத்தறிவுக் கருத்துகளே 
இயற்கையின் சட்டமாக அமைந்துள்ளன . ஓர் அரசி 
லுள்ள குடிமக்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு அவ் 
வரசின் சட்டங்களுக்குக் கட்டுப்படுதல் வேண்டுமோ , 
அவ்வாறே அரசுகளும் நாடுகளும் தங்களுக்கெல் 
லாம் பொதுவாக உள்ள இயற்கையின சட்டத்துக்குக் 
கட்டுப்படுதல் வேண்டும் . இவ்வாறு சுவாரசு இயற் 
கையின் சட்டம் என்ற ஓர் அமைப்பிலே அரசிய 
லமைப்புச் சட்டத்துக்கும் , பன்னாட்டுச் சட்டத்துக் 
கும் ஆதாரங்களிருக்கின்றன என்று காட்டுகிறார் . 


( 


T 


பன்னாட்டு அரசியல் சட்டம் : இவ்வாறு சமூக 
ஒப்பந்தம் பற்றியும் , தனியார் உரிமைகளைப் பற்றி 
யும் சில கருத்துகளை ஆதாரமாக வகுத்த பினனர் , 
சுவாரசு பன்னாட்டு அரசியல் நிலைகளைக் கவனித் 
துச் சில கருத்துகளை வெளியிட்டார் . இவர் இது 
பற்றி எழுதிய ஒரு நூலில் இசுபானியக் குடியேற்ற 
நாடுகள் மேற்கிந்தியத் தீவுகளில் நிறுவப்பட்டதை 
மறுத்து , உலக நாடுகள் என்ற அமைப்பிலே , மேற் 
கிந்தியத் தீவுகள் ஒவ்வொன்றும் இசுபெயினுக்கு 
ஒத்த நிலையில் சுதந்திர உறுப்பு நாடுகளாக இருக் 
கின்றன என்ற கருத்தை வெளியிட்டார் . மேலும் , 
இத்தீவு மக்களெல்லாரும் நாகரிகத்தில் பின் தங்கிய 
நிலையிலும் , கிறித்தவ நெறியைச் சேராமலும் இருந் 
தனரென்ற காரணத்தினால் , அவர்களுடைய நாடு 
களைப் போப்பாணடவரோ , புனித உரோமானியப் 
பேரரசரோ , வேறெந்த கிறித்தவ அரசரோ படை 


பத் 


அரசு பற்றிய கருத்துகள் : அரசு என்பது , குடும் 
தலைவர்கள் தம் 

தம் தேவைகளை நிறைவு 
செய்தற்காகத் தம் விருப்பத்தின் காரணமாக 
இணைந்ததனால் தோன்றிய ஒரு நிறுவனமாகும் . இவ் 
வாறு பலர் தம் விருப்பத்தினால் இணைந்த காரணத் 
தால் , பொது நலனுக்குகந்தவற்றைத் தாம் செய்ய 
வேண்டிய கடமையாக ஒவ்வொருவரும் ஏற்றுககொள 
கின்றனர் , ஆகையால் , இவ்வகையாகத் தோன்றும் 
குடிமைச் சமூகம் அல்லது அரசு என்பது வாழ்க்கைக்கு 


சுவான்சுகோம்பு மனிதன் 


281 


சுவான்சுகோம்பு மனிதன் 


கண்டெடுக்கப்பட்ட எலும்புக் கூடுகளின் எச்சங்கள் 
சான்றாக உள்ளன . அவவாறு 

கண்டெடுக்கப்பட்ட 
ஆதி மனிதர்களின் புதைபடிவங்களுள் முக்கியத்துவம் 
வாய்ந்தது சுவான்சுகோம்பு மனிதன் ( Swanscombe 
Man ) ஆகும் 


வேண்டுவனவற்றைச் செய்யுமாறும் , பொது நலனுக் 
கேற்ற பணிகளைச் செய்யுமாறும் தன் உறுப்பினர் 
களைக் ( குடிகளைக் ) கட்டாயப்படுத்துவதற்கு இயல் 
பான அதிகாரம் உடையது . இவ்வாறு 

காணும் 
போது , அரசுக்குத் தன் உறுப்பினர்களை ஆளுதற்கு 
இருக்கும் அதிகாரம் என்பது ஒரு சமூகக் கூட்டத் 
தில் காணப்படுகின்ற ஓர் இயல்பு ஆகும் . அரசியல 
அதிகாரம் என்பது சமூகம் முழுவதற்கும் உரியது . 
ஆகையினால் , எவருடைய அரசியற கடமையும் 
வரம்பற்ற கடமை அன்று , அரசியல் ஏற்பாடுக 
ளெல்லாம் மேலெழுந்தவாரியான அமைப்புகளே 
ஆகும் . ஓர் அரசு எவவகையாக , எவரால் ஆளப்பட் 
டாலும் , அதனுடைய அதிகாரம் சமூகத்திலிருந்தே 
தோன்றுகிறது . ஆகையால் , அது சமூக 

நலத்தின் 
பொருட்டே இருக்கிறது . அது சீரிய முறையில் செயற 
படுத்தப் படாவிட்டால் , அதனைக் கையாளுபவரிட 
மிருந்து அதனை மாற்றுதல் கூடும் . 


பல 


பல் மருத்துவரும் தொல்பொருளியல் ஆராய்ச்சி 
யாளருமான மார்சுடன் ( A.T. Marston ) 1935 - ஆம் 
ஆண்டில் இலண்டனுக்கு அருகிலுள்ள சுவான்சு 
கோம்பு ( Swanscome ) என்னுமிடத்தில் தேம்சு நதிப் 
பள்ளத்தாக்கில் மனித மண்டையோட்டின் ஒரு பகுதி 
யைக் கண்டெடுத்தார் . அது சுமார் 20 முதல 25 
வயதிற்குள்ளான மனிதனுடையதாக 

இருக்கலா 
மெனக் கருதப்பட்டது . அப்பள்ளத்தாக்கில் இலட்சக் 
கணக்கான கற்கருவிகள் நூற்றாண்டுகளாகக் 
காணப்பட்டன என்று கூறப்படுகிறது . மேற்கண்ட 
எலும்புப் பகுதி கிடைத்த இடத்திற்கருகிலேயே மற் 
றொரு எலும்புத் துண்டு ஒன்றும் பிறகு கண்டெடுக் 
கப்பட்டது . இவ்வெலும்பு , ஏற்கனவே குறிப்பிட்ட 
மண்டையோட்டின் பிறிதொரு பகுதியாக இருக்கலா 
மெனக் கருதப்பட்டது . பின்னர் , 19 ) ) - ஆம் ஆண்டில் 
மூன்றாம் எலும்புத் துண்டு ஒன்று கணடெடுக்கப் 
பட்டது . இந்த மூன்று துண்டுகளையும் இணைத்து 
அம்மணடையோட்டிலிருந்த பொருத்துவாய்களை 
( Sutures ) ஆராய்ந்த போது அவை இருபது முதல் இரு 
பத்தைந்து வயதான 

ஒரு பெணணின் 

மண்டை 
யோட்டின் பிடர் எலும்புகளென்றும் நடு 
யோட்டு எலும்புகளென்றும் கண்டுபிடிக்கப்பட்டன . 


மதிப்பீடு : சுவாரசு 

ஆன்மீக 

நோக்கங்களுக் 
காக உலகியலதிகாரிகளைக் கட்டுப்படுத்துவதற்குப் 
போப்பாண்டவருக்கு அதிகாரம் உணடென்ற 
கருத்தை நிறுவுவதற்கே இயற்கையின் சட்டத்தை 
விளக்கினார் . எனினும் , இவர் அரசு எனபதும் , அரச 
பதவி என்பதும் மனிதத் தேவைகளின் காரணமாகவே 
தோன்றின என்று கூறிய கருத்து அறிவியலான 
அணுகுமுறையே ஆகும் . இவர் அரசியல் கொள்கை 
களையும் , சமுகக் கொள்கைகளையும் , 

இறையியலி 
னின்றும் பிரித்து , அரிசுடாட்டிலைப போல அறி 
வியல் அணுகுமுறையைப் பின்பற்றினார் . பா.சூ. 


மணடை 


துணை நூல்கள் : 


Allen , J. W. , A History of Political Thought in the 

Sixteenth Century , London , 1951 . 
Gierke, Otto . , Natural Law and the Theory of 

Society ,, ( Translated by Ernest Barker ) , 
Cambridge , 1924 .. 


சுவான்சுகோம்பு மனிதன் : தூரக்கிழககு 
நாடுகளான சாவாவிலும் ( Java ) சீனாவிலும் கண 
டெடுக்கப்பட்ட எலும்புக் கூடுகளின் எச்சங்கள் , அவ் 
விடங்களில் ஆதி மனிதாகள் வாழ்ந்ததற்குச் சான்று 
களாக உள்ளன . அந்த ஆதி மனிதர்களின் 

மண்டை 
யோடுகள் , பற்கள் , மூளையின் பண்புகள் முதலா 
னவை இக்கால மனிதர்களின் பண்புகளை ஒத்திருந் 
தன . ஏறக்குறைய அதே சமகாலத்தில் , புத்தூழியின் 
ஈற்றயற் பகுதிசார்ந்த நடுக்காலத்தில் ( Middle Plei 
stocene ) ஐரோப்பாவின் பல பாகங்களிலும் ஆதி 
மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு அங்கங்குக 


3 


சுவான்சுகோம்பு மனித மணடையோடு 


சுவான சுகோம்பு மனிதன 


282 


சுவான் சுகோம்பு மனிதன் 


காணடா 


இம்மணடையோட்டு எச்சங்கள் கிடைத்த இடத் 
திற்கருகில் சிலவகை கைக் கோடரிகளும் 
மிருகம் , யானை , மான ஆகியவற்றின் எலும்புகளும் 
கண்டெடுக்கப்பட்டன . அவவிலங்குகள் இரண்டு அல் 
லது மூன்றாம் இடைப்பட்ட பனிக்காலத்தைசசேர்ந் 
தவை என்று கூறப்படுகின்றன . இந்தக் குறிப்பிட்ட 
காலத்தில் தான இங்கிலாந்தின தட்பவெப்ப நிலை 
ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த விலங்குகள் 
வாழ்வதற்குச் சாதகமாக இருந்ததாகக் கூறப்படு 
கிறது . எனவே , சுவான்சுகோம்பு மனிதன் இரண்டாம் 
பனிக்காலத்திற்கும் மூன்றாம் பனிக்காலத்திற்கும் 
இடைப்பட்ட காலத்தில் அதாவது சுமார் 2,50,000 
ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்கலாமென்பது 
கருதப்படுகிறது . 


இந்தக் கீழ்த்தாடை எலும்புகள் புத்தூழியின் ஈற்ற 
யற்பகுதி சார்ந்த காலத்தின் முற்பகுதியில் வாழ்ந்த 
குதிரை , காண்டாமிருகம் , பலவகைப் பாலூட்டிகள் 
ஆகியவற்றின் பற்களுடனும் எலும்புகளுடனும் கலந் 
திருந்தன . இந்தத் தாடை திண்மையாக இருந்தது . 
மோவாய் பிதுக்கமற்றது . எனவே , இந்தப் புதை 
படிவ மனிதன் 

வாலில்லாக் குரங்கைப் பெரிதும் 
ஒத்திருந்தான் என்பது கூறப்படுகிறது . இருப்பினும் , 
இம்மனிதன் இக்கால மனிதனின் பண்புகளையும் 
பெற்றிருந்தான் , 


சுவான்சுகோம்பு மண்டையோட்டின் எசசங்களை 
ஆராய்ச்சி செய்தபோது , அம்மனித மூளையின் அளவு 
சுமார் 1300 க.செ. மீ . ஆக இருக்கலாமென மதிப்பிடப் 
பட்டது . 

அம்மணடையோட்டின் சுவர் மனிதக் 
குரங்குகளின் மண்டையோட்டின் சுவரைவிட மிகவும் 
தடித்து இருந்தது . எனவே , அம்மனித எலும்புகளின் 
எச்சங்கள் மிகத் தொன்மையானவை என்று கருதப் 
பட்டன . மேற்குறிப்பிட்ட மூன்று பிடர் எலும்பு 
களையும் இரு நடு மண்டையோட்டு எலும்புகளை 
யும் இக்கால மனித எலும்புகளுடன் ஒத்திட்டுப் 
பார்த்தபோது அவற்றின் அளவீடுகளும் அமைப்பும் 
பெருமளவிற்கு இக்கால மனித எலும்புகளை ஒத்தி 
ருந்தன . மேலும் , மூளையின் மேற்பரப்புப் பகுதி 
மடிப்புகள் நிறைந்து இக்கால மனித மூளையின் 
அமைப்பை ஒத்திருந்ததாகக் கூறப்படுகிறது . 


அடுத்ததாக , 1933 - ஆம் ஆண்டில் மேற்குச் செரு 
மனிக்கு அருகிலுள்ள இசுடீன்கீம் என்னும் கிராமத்தில் 
கணடெடுக்கப்பட்ட மற்றொரு புதைபடிவ மண்டை 
யோட்டை ஆராய்ச்சி செய்ததின் 

விளைவாகச் 
சுவான்சுகோம்பு மனிதன் ஆதிகால நிமிர்ந்து நடக்கும் 
மனிதனுக்கும் ( Homo Eretus ) இக்கால மனிதனுக்கும் 
இடைப்பட்டவன் என்ற கருத்து மேலும் தெளிவா 
கியது . இசுடீன் கீம் மனிதனின் மண்டையோட்டைத் 
தவிரக் கீழ்த்தாடை எலும்புகளோ வேறு எலும்பு 
களோ கிடைக்கவில்லை . அம்மண்டையோட்டில் 
தெளிவான புருவ மேடுகளும் , வலிமையான மேல் 
தாடைகளும் , அகன்ற கண் குழிகளும் காணப்பட்ட 
டன . அதன் மூக்கமைப்பு நியாண்டர்தால் ( Nean 
derthal ) மனித மூக்கமைப்பிலிருந்து வேறுபட்டிருந் 
தது . பிடர் எலும்பின் மேலிருந்த தசை மேடுகளின் 
அமைப்பு ஆதிகால நிமிர்ந்து நடக்கும் 

மனித 
மண்டையோட்டில் இருந்ததைப் போன்றே மிகுந்த 
வளர்ச்சியுறாமல் காணப்பட்டது . 


மனித 


சுவான்சுகோம்பு மண்டையோட்டின் பிற் 
பகுதியை வைத்து முற்பகுதியை உருவாக்கியதற்கான 
சான்றுகள் இலலை . இருப்பினும் , சுவான்சுகோம்பு 
மனித முக எலும்புகளும் தாடைகளும் 

கடினமான 
அமைப்பைக் கொண்டவையாக இருக்கலாமென்றும் , 
கண்புருவ மேடுகள் வலிமையாக இருந்திருக்கலா 
மென்றும் கூறப்படுகிறது . 


எனவே , சுவான்சுகோம்பு 

மண்டை 
யோடும் , இசுடீன்கீம் மண்டையோடும் ஒத்த அமைப் 
புடையன என்பதும் சமகாலத்தவை என்பதும் தெளி 
வாயின அவை இரண்டுமே இக்கால 

மனிதனின் 
மண்டையோட்டைப் பெரிதும் ஒத்திருந்தன . இரு 
மண்டை ஓடுகளும் இடைப்பட்ட பனிக்காலப் படிவங் 
களிலிருந்து கண்டெடுக்கப்பட்டன என்பதால் இவ் 
விரண்டுக்கும் உரியவர்கள் ஒரே சிறப்பினத்தைச் 
சேர்ந்தவர்களாகவோ ( Species ) உட் சிறப்பினங் 
களைச் ( Sub Species ) சேர்ந்தவர்களாகவோ 
லாமென்ற கருத்தும் நிலவுகிறது . 


ருகக 


பா.ஜ. 


சுவான்சுகோம்பு மனிதன் , ஐடல்பர்க்கு மனிதன் 
இசுடீன்கீம் மனிதன் ( Steinheim man ) ஆகியோரின் , 
மண்டையோடுகளின் எச்சங்களை ஒத்திட்டுப் பார்த்த 
போது அம்மனிதர்கள் , வாலில்லாக் குரங்கின் பண்பு 
களைப் பெற்றிருந்தாலும் உடலமைப்பில் இக்கால 
மனிதனின் பண்புகளையே ஒத்திருந்தனர் 

என்பது 
தெளிவாகியது . 


துணை நூல்கள் : 


Coon , C.S. , The History of Man , Jonathan Cape , 

London , 1954 . 


ஐடல்பெர்கு மனிதனின் கீழ்த்தாடை எலும்பு 
கள் மேற்குச் செருமனியிலுள்ள ஐடல்பெர்க்குக்கு 
அருகில் 1907 - ஆம் ஆண்டில் கண்டெடுக்கப்பட்டன . 


Pleiffer John E. , The Emergence of Man , Harper 

& Row , New York , 1969 , 


இலெப்பாணடைன் ஆல்பசு 


- சுவிட்சர்லாந்து 


283 


சுவிட்சர்லாந்து 


வாழ்கின்றனர் . பெரிய நகரங்கள் அனைத்தும் இப் 
பகுதியிலேயே உள்ளன . இது கடல மட்டத்திலிருந்து 
395 மீட்டர் உயரத்தில் உள்ளது . 


சுவிட்சர்லாந்து ஒரு கூட்டாட்சிக் குடியரசா 
கும் . இது ஐரோப்பாவிலேயே மிக உயர்ந்த அழகிய 
மலைச் சிகரங்களைக் கொண்ட , தொழில்துறையில 
மிகவும் முன்னேறிய நாடாகும் . இதன் வடக்கே 
செருமானியக் கூட்டுக் குடியரசும் , கிழக்கே ஆசுதிரி 
யாவும் , தென்கிழக்கிலும் தெற்கிலும் இத்தாலியும் , 
தென் மேற்கு , மேற்கு , வடமேற்கு ஆகிய திசைகளில் 
பிரான்சும் எல்லைகளாக 

உலகிலேயே 
சுவிட்சர்லாந்து ( Switzerland ) தான நிலையான நடு 
நிலைகொண்ட நாடாக இருந்து வருகின்றது . இக்கூட் 
டரசில் 23 மணடலங்கள ( Caatons ) சேர்ந்துள்ளன . 
இதன் தலைநகர் பெர்ன் ( Bern ) ; நாணயம் பிராங்கு 
( Franc ) . இதன் பரப்பளவு 41,288 ச.கி.மீ. மக்கள 
தொகை 6.5 மிலியன ( 1984 ) . இந்நாட்டின் 

கொடி 
சிவப்பு வண்ணத்தின் நடுவில் வெள்ளைச் சிலுவை 
பொறிக்கப்பட்டது . 


உளளன . 


ஆல்ப்சு 

மலையிலிருந்து பல ஆறுகள் தோனறு 
வதால் அம்மலை ஐரோப்பிய ஆறுகளின் 

தாய் 
எனப்படுகின்றது . இந்நாடடை வளமாக்கும் பெரிய 
ஆறுகள் இரைன் ( Rhine ) , உரோன் ( Rhone ) ஆகிய 
இரணடுமாகும் . மற்றவை திசினோ ( Ticino ) , இன 
( Ion ) , ஆரே ( Aare ) ஆறுகளாகும் . இரைன் ஆறு 
ஆல்ப்சு மலையில் உற்பத்தியாகி , வடக்கு நோக்கிச் 
சென்று , 

இந்நாட்டின் முக்கால் பகுதியை வள 
மடையசசெய்து , வடகடலில் கலக்கின்றது . 

இந்நாட்டிலுள்ள 1500 ஏரிகளில் 22 மிகப் பெரி 
யவை . அவற்றுள் செனிவா ஏரி அல்லது இலெமன் 
ஏரி , கான்சுடன்சு ( Constance) ஏரி ஆகிய இரண்டும் 


மேற்கு செருமனி 


இரைன 


பாசல 


சூரிசசு 


பிரானசு 


வாடுசு 


ஆசுத்திரியா 


சுரா மலைத்தொடர் 


பொன 


கிளாரசு , 


சுவிட்சர்லாந்து 


இணடாலாககன 


சொமாத்து 


பிரானசு 


2 


இத தாலி 


சுவிட்சர்லாந்து அமைவிடம 


நிலவியல் அமைப்பு : இந்நாட்டை ஆல்ப்சு மலை 
கள் , சுரா ( Jura ) மலைத்தொடர் , இவை இரண்டிற்கும் 
இடைப்பட்ட மத்திய மேட்டு நிலம் என முப்பெரும் 
பிரிவுகளாகப் பகுக்கலாம் . 

மத்திய மேட்டுநிலம் 
வேளாணமைக்கு ஏற்றதாக இருப்பதால் இந்நாட்டின் 
மக்கள தொகையில் மூன்றில் இரண்டு பங்கினர் இங்கு 


முறையே பிரான்சு , செருமெனி ஆகிய நாடுகளின் 
எல்லைகளில் அமைந்துள்ளன. இந்நாட்டிற்குள் 
அமைந்துள்ள ஏரிகளில் மிகப் பெரிதான நியூசேடல 
( Newchatel ) ஏரி 216 ச.கி.மீ. பரப்பளவுள்ளதாகும் . 

இந்நாட்டில் நீர்வீழ்ச்சிகள் பல உள்ளன . அவற் 
றுள் சடவுபாக்கு ( Staubbach ) , கான் டெகு ( Han - 


284 


சுவிட்சர்லாந்து 


சுவிட்சர்லாந்து 


ஆல்ப்சு மலையிலுள்ள ஒரு சிற்றூர் 


degg ), பீசுவாசு ( Pissevache ) , இரெய்கன்பாக்கு ( Rei 
chenback ), கீசு பாக்கு ( Glessback ) நீர்வீழ்ச்சிகள் குறிப் 
பிடத்தக்கன . 


மற்றவை தனிப்பட்டவர்களுக்குச் சொந்தமானவை 
யாகவும் உள்ளன . 


. 


பருவநிலை : இங்கு அட்லாண்டிக்குத் தட்ப 
வெப்ப மண்டலமும் , கணடத்தட்ப வெப்ப மண்டலமும் 
சந்திக்கின்றன . உயர வேறுபாடு காரணமாக இந்நாட் 
டில் பலதிறப்பட்ட தட்பவெப்ப நிலைகள் உள்ளன . 
பொதுவாக , குளிர்காலத்தில் அதிகக் குளிரும் , கோடை 
யில் மிதமான வெப்பமும் நிலவுகின்றன . 

எல்லாக 
காலங்களிலும் இந்நாட்டில் மழை பெய்தாலும் , 
உயரமான இடங்களில் அதிகமாகவும் , 

மலைகளில் 
மிக அதிகமாகவும் 

ஆண்டில் பல 
மாதங்கள் மலை முகடுகள் பனியால் மூடப்பட்டுள 
ளன . மத்திய மேட்டு நிலத்தில் ஆண்டுச்சராசரி மழை 
70 செ.மீ. 


கனிமங்கள் : உப்பும் சுண்ணாம்புக் கல்லும் மட் 
டுமே இந்நாட்டில் கிடைக்கின்றன . ஆல்ப்சு , சுரா 
மலைகளிலிருந்து வெட்டியெடுக்கப்படும் சுண்ணாம்புக் 
கல் சிமெண்டு உற்பத்தி செய்யப்பயன்படுகின்றது . 
சுரா மலைகளில் சிறிது இரும்பு , மங்கனீசு தாதுக்கள் 
கிடைக்கின்றன நிலக்கரி சிறிதளவே உள்ளது . பிற 
மூலப் பொருள்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி 
செய்யப்படுகின்றன . இந்நாட்டில் எரிபொருள் 

ல்லையென்றாலும் 300 - க்கு மேற்பட்ட நீர்மின் 
விசைத் திட்டங்களிலிருந்து தொழிற்சாலைகளுக்குத் 
தேவையான மினசாரம் உற்பத்தி செய்யப்படுகின் 
றது . 

கோடைககாலத்தில் பனி உருகி , நிறைய 
வெள்ளம் ஓடுவதால் அதிகமான மின்சாரம் உற்பத்தி 
செய்யப்பட்டு , ஏற்றுமதி 

செய்யப்படுகின்றது . 
ஆனால் , குளிர்காலத்தில் நீர் பனியாக உறைந்து 
போவதால் மின்சாரத்தைக் கடன் பெற 

வேண்டி 
யுள்ளது . 


பெய்கின்றது . 


காடுகள் : இந்நாட்டின் பரப்பளவில் காற்பங்கு 
காடுகளாகும் . ஆனால் , இக்காடுகள் நிலச்சரிவு , 
வெள்ளம் , பனிப்புயல் ஆகியவற்றைத் தடுக்கப் பயன் 
படுத்தப்படுவதால் பொருளாதாரப்பயன் அதிகம் 
இல்லை . இவற்றில் பலவகை மரங்கள் 
எனவே , இந்நாட்டில் காகித உற்பத்தி அதிகம் . இக் 
காடுகளில் 70 விழுக்காடு சமுதாயக்காடுகளாகவும் , 


உள்ளன . 


. 


நகரங்கள் : இந்நாட்டிலுள்ள நகரங்கள் சிலவற் 
றின் மக்கள் தொகை அடைப்புக்குறியில் கொடுக்கப் 
பட்டுள்ளது ( 1984 ) . பெர்ன் ( Bern - 140,600 ) , சூரிச்சு 


பல 


இன்று 
சுவிட்சர்லாந்து 

285 

சுவிடசர்லாந்து 
( Zurich -354,500 ) , செனீவா ( Geneva - 159,500 ) , 
பாசெல் ( Basel - 176,200 ) , இலாசேன் ( Lausanne 
126,200 ) , புனித காலென் ( St. Galen - 74,000 ) விண் 
டர்துர் ( Winterthur - 86,000 ) , உலூசெரின் ( Luzern 
62,000 ) , பீல் ( Biel - 53,000 ) . இந்நாட்டில் தொழி 
லில் ஈடுபட்டிருந்த அயல் நாட்டினர் 953,000 பேர் 
( 1984 ) இவர்கள் மொத்தத் தொழிலாளர்களில் 30 
விழுக்காட்டினர் ஆவர் . 

பெர்ன் : இது கி.பி. 1848 முதல் கூட்டாட்சி அர 
சின் தலை நகராக உள்ளது . இது கி.பி. 12 - ஆம் நூற் 
றாண்டில் இரைன் ஆற்றின் கிளை ஆறான ஆரே 
( Aare ) ஆற்றங்கரையில் கட்டப்பட்டது ; அழகிய 
நீர் ஊற்றுகள் , பூங்காக்கள , நிறைந்தது . இங்குள்ள 
பல்கலைக் கழகம் மிகவும் பழமையானது . 
தொழிற்பள்ளிகளும் கல்லூரிகளும் இங்குள்ளன . இந் 

ஆல்பைனில் விளையாட்டுகள் 
யவை உற்பத்தி செய்யப்படுகின்றன . அமைதியான 
இலிம்மடு ஆறு இந்நகருக்கு அழகூட்டுகின்றது . 

செனீவா : இந்நகர் பிரான்சின் எல்லையில் 
செனிவா ஏரியின் கரையில் அமைந்துள்ளது . சீன் 
என்றி துனன் ( Jean Henry Dunant ) என்னும் 
வணிகர் கி.பி. 19 - ஆம் நூற்றாண்டில் இங்கு உலகச் 
செஞ்சிலுவைச் சங்கத்தைத் தோற்றுவித்தார் . 
பன்னாட்டுக் கழகத்திற்கு ( The League of Nations ) 
1932 - இல் பல கட்டடங்கள் எழுப்பப்பட்டன . இன்று 
அவை ஐக்கிய 

நாடுகள் சபையின் ஐரோப்பியத் 
தலைமையகமாக உள்ளன . மேலும் , இங்கு உலகத் 
தொழிலாளர் நிறுவனமும் ( I.L O ) , அணு ஆராய்ச் 
சிக்கான ஐரோப்பியக் குழுவும் உள்ளன . நனகு 
திட்டமிட்டு அமைக்கப்பட்ட இந்நகரில் பலபூங்காக் 
கள் , நடன அரங்குகள் , கலைக் கண்காட்சிகள் , அரும் 

பொருட்காட்சிச்சாலைகள் உள்ளன . 
சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றம் 

போக்குவரத்து : வணிகத்தின் பொருட்டும் 

உல்லாசப் பயணிகளின் வசதிக்காகவும் இந்நாட்டில் 
நகரில் கூட்டாட்சிப் பாராளுமன்றம் , உச்ச நீதிமன் 
றம் , தேசிய நூலகம் , 

போக்குவரத்து முன்னேற்றம் அடைந்துள்ளது . 
நூலகம் , அரசு ஆவணக் காப்பகம் 

நல்ல சாலைகள் 

அமைக்கப்பட்டுள்ளன . இருப்புப் 
ஆகியவை உள்ளன . இது இங்குள்ள ஒருகடிகாரம் , 
கோமாளிகள் , தோல் பொம்மைகள் , கோழிகள , 

பாதைகள் கி.பி. 1847 - இல் 

5000 கி.மீ. நீளத்திற்கு தொடர்வண்டிகள் விடப்பட் 
நடனமாடும் கரடி ஆகியவற்றைக் கொண்டு காண 
பார் உள்ளத்தை கவர்கின்றது . 

டுள்ளன . அவை அனைத்தும் மின்சாரத்தால் ஒடுகின் 

றன . இங்கு விமானப் போக்குவரத்தைக் கூட்டாட்சி 
சூரிச்சு : இந்நாட்டின் மிகப் பெரிய நகரமான அரசு , மண்டலங்கள் , தனியார் ஆகியோர் மூலதனத் 
இது , கி.பி. 18 - ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தைக் கொண்ட ஒரு குழு ( SwissAir ) நடத்துகின்றது . 
பட்டுச்சந்தையாக விளங்கியது . சிறந்த வாணிக , சூரிச்சிலுள்ள கிளோட்டன் ( Kloten ) செனிவாவி 
வங்கி மையமாகத் 

திகழும் இங்குப் பட்டு , லுள்ள கொயிந்திரின் ( Cointrin ) ஆகியவை இந்நாட 
துணிவகைகள் , காகிதம் , அச்சு இயந்திரங்கள் ஆகி டின் விமான நிலையங்களாம் . 


W 


1 


. 


சுவிட்சர்லாந்து 


286 


சுவிட்சாலாந்து 


மக்கள் : பல இனத்தைச் சேர்ந்த மக்கள் இங்கு 
வாழ்வதால இவர்களுடைய குறிக்கோள வேற்றுமை 
யில் ஒற்றுமை காணபதாகும் . இவர்கள் மீது எட்ரூ 
சுகியர் ( Etruscan ), கெல்ட்டுகள் ( Celts ) , செருமானி 
யர் ( German ) முதலிய இன மக்களின் பாதிப்பைக் 
காணலாம் . இம்மக்கள் சுறுசுறுப்பானவர்கள நல்ல 
உடையையும் , சிறந்த மதுவையும் இவர்கள் விரும்பு 
கின்றனர் 


பின்னர் , சான் கால்வின் ( John Calvin , கி.பி. 
1509-1564 ) என்பார் இந்நாட்டின் திருச்சபையில் 
மக்களாட்சிக் கொள்கைகளைப்புகுத்தி , நல்லொழுக்க 
விதிகளை வலியுறுத்தினார் . இவர் கி.பி. 1534 - ஆம் 
ஆண்டு கத்தோலிக்கப் 

பிரிவை எதிர்த்து ஒரு 
நூலை ( Institutes of Christian Religion ) வெளியிட் 
டார் . செனீவா நகரில் இவருடைய கருத்துகள் 
வேகமாகப் பரவ , கி.பி. 1541-64 - இல் அது கால்வின் 
கோட்டையாக மாறியது . அங்கிருந்து இக்கொள்கை 
நெதர்லாந்து , மேற்குச் செருமனி , அங்கேரி , இங்கி 
லாந்து , போலந்து முதலிய நாடுகளில் பரவியது . 


மொழி : இந்நாட்டில் நான்கு தேசிய மொழிகள 
எவ்விதப் பூசலும் இன்றிப் பயன்படுத்தப்படுகின்றன . 
இங்கு , கி.பி. 1874 - ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பின் 
படி செருமன் , பிரெஞ்சு, இத்தாலி ஆகிய மூனறு 
மொழிகளும் தேசிய மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப் 
பட்டுள்ளன . உரோமன்சு ( Romansh ) மொழி 1937 
முதல் நான்காம் தேசிய மொழியானது . இங்குள்ள 
மக்களுள் 64.9 % பேர் செருமானிய மொழியும் , 18.1 % 
பேர் பிரெஞ்சு மொழியும் 11.9 % பேர் இத்தாலி 
மொழியும் 0.8 % பேர் உரோமன்சு மொழியும் 4.3 . % 
பேர் பிறமொழிகளும் பேசுகின்றனர் . செய்தித்தாள் 
கள் , இதழ்கள் , நாடக மேடைகள் , திரைப்படங்கள் , 
தொலைக்காட்சி ஆகியவற்றில் செருமானிய மொழி 
பயன்படுத்தப்படுகின்றது . 


வேளாண்மை : இது மலைகள் நிறைந்த 

நாடா 
கையால் மொத்த நிலப்பரப்பில் ஆறில் ஒரு பங்கில் 
மட்டுமே வேளாணமை நடைபெறுகிறது . இங்குக் 
கோதுமை , பார்லி , ஒட்சு , உருளைக்கிழங்கு , 

புகை 
யிலை முதலியன விளைவிக்கப்படுகின்றன . 
இடங்களில் திராட்சை , பிற பழங்கள் , காய்கறித் 
தோட்டங்கள் உள்ளன . செனீவா ஏரி , உரோன் 
பள்ளத்தாக்குப் பகுதிகளில் இந்நாட்டிற்குத் தேவை 
யான மதுபானத்தில் பாதி உற்பத்தி செய்யப்படு 
கின்றது . மேல் வேலிசுப் ( Upper Valis ) பகுதியில் 
பியர்சு , ஆப்பிரிகாட்டுப் பழங்களும் , மிட்லாந்துப் 
பகுதியில் ஆப்பிள் , பியர்சு முதலிய பழங்களும் விளை 
விக்கப்படுகின்றன . இந்நாட்டில் கால்நடைகளுக்குத் 
தேவையான புல்வெளிகள் நிறைய உள்ளமையால் , 
கால்நடைப் 

பண்ணைகள் பல இருக்கின்றன . 
நாட்டில் கால்நடைகளுள் ( 1984 ) 

குதிரைகள் 
48 , 000 , வெள்ளாடுகள் , 361 , 000 , மாடுகள 1,943,000 
( அவற்றுள் பால் தரும் பசுக்கள் 840,000 ) , பன்றிகள் 
2,004,000 , குதிரைகள் 6 மிலியன் . உள்ளன . 

எனவே , 
பால் , பாலாடைக்கட்டி , இறைச்சி , கோக்கோஇனிப்பு 
( Chacolate) ஆகியவை அதிக அளவில் கிடைக்கின்றன . 


சமயம் : உரோமானியக் கத்தோலிக்கப் பிரிவும் 
சீர்திருத்தக் கிறித்தவப் பிரிவும் ( Protestants ) 
இந்நாட்டின் முக்கிய சமயப் பிரிவுகளாகும் . இங்கு 
உரோமானியக் கத்தோலிக்கர் 3,030,069 ( 47.6 % ) , 
சீர்திருத்தக் கிறித்தவர்கள் 2,822,266 ( 443 % ) - பிற 
சமயத்தவர் 513,625 ( 8.1 % ) இருந்தனர் . கத்தோலிக் 
கர் 1960 - இல் 12 மண்டலங்களிலும் , சீர்திருத்தச் 
கிறித்தவர்கள் 10 மண்டலங்களிலும் , பெரும்பான் 
மையினராக இருந்தனர் . 


. 


இது முதலில் கத்தோலிக்க நாடாக இருந்தது . 
பின்னர் கி.பி. 1518 - இல் சமயப்புரட்சி தோன்றியது . 
உல்ரிச்சு சுவிங்கிலி ( Ulrich Zwingli ) ( 1484-1531 ) சூரிச் 
சில் கத்தோலிக்க சமயத்திற்கு எதிராகப் புரட்சி 
செயதார் . எராசுமசின் ( Erasmus ) நூல்களையும் 
விவிலியத்தையும் நன்கு கற்ற அவர் போப்பாண்ட 
வரின் செயல்களையும் , பாவமன்னிப்புச் சீட்டுகள் 
( Indulgences ) விற்பதையும் கண்டித்தார் . சூரிச்சு 
மக்கள் சிறிது சிறிதாக அவருடைய கருத்துகளை 
ஏற்றுக்கொண்டனர் . ஐந்து கத்தோலிக்க மண்டலங் 
கள் சூரிச்சு மீது போர் தொடுத்ததின் விளைவாக 
நிகழ்ந்த கப்பேல் போரில் ( The Battle of Kappel 
1531 ) சுவிங்லி கொல்லப்பட்டார் . அவருடைய கொள் 
கையானது சுவிட்சர்லாந்திலும் , தெற்குச் செரு 
மனியிலும் பரவியது . 


t 


தொழிற்சாலைகள் : உணவுப் பொருள்கள் , பாலா 
டைக்கட்டி , வெண்ணெய், சர்க்கரை , இறைச்சி , மது , 
கோக்கோ இனிப்பு , புகையிலை , சுருட்டு , வெண்சுருட்டு 
ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் 
பல இங்கு உள்ளன . மேலும் பல தொழிற்சாலை 
களில் துணி வகைகள் , இயந்திரங்கள் , செருப்புகள் , 
இரசாயனப் பொருளகள் , மருந்துகள் , 

கண்ணாடி 
முதலியன உற்பத்தி செய்யப்படுகின்றன . இந்நாடு 
கடிகார உற்பத்திக்குப் பெயர்பெற்றதாகும் . அத் 
தொழிற்சாலைகளில் 80,000 பேர் பணிபுரிகின்றனர் . 
ஆண்டுதோறும் 70 மிலியன் கைக்கடிகாரங்கள் உற் 
பத்தி செய்யப்பட்டு அவற்றில் 90 விழுக்காடு ஏற்று 
மதி செய்யப்படுகின்றன . பெரும்பாலான கடிகாரத் 
தொழிற்சாலைகள் சுரா பள்ளத்தாக்கில் உள்ளன . 


சுவிட்சர்லாந்து 


287 


சுவிட்சர்லாந்து 


செய்யப்படுகின்றன . மூலப்பொருள்கள் , சில வகை 
இயந்திரங்கள் , இரும்பு , எஃகு , நிலக்கரி , மண்ணெண 
ணெய் , எரிபொருள் , விலை 

விலையுயர்ந்த உலோகங்கள் , 
பேருந்துகள் ( Motor Car ) கமபளம் , உணவுப் 
பொருள்கள் ஆகியவற்றை இந்நாடு இறக்குமதி 


செய்கின்றது . 


அடுத்து , பேசல் ( Basal ) தொழிற்சாலைகள் நிறைந்த 
நகரமாகும் . 

அங்கு 

உலகிலேயே மிகப்பெரிய 
தொழிற்சாலைகள் இரசாயனப் பொருளகள் , 
மருந்துவகைகள் ஆகியவற்றை உற்பத்தி செய்யப்படு 
கின்றன . மேலும் , மை , சாயங்கள் முதலியவை தயா 
ரிக்கப்படுகின்றன . இந்நாடு அறிவியல் பாட நூல் 
களை அச்சிட்டு வெளியிடுவதில் உலகிலேயே முதலா 
வதாக உள்ளது . எனவே.இந்நாட்டில் வேலையில்லாத் 
திண்டாட்டம் இல்லை . நாள்தோறும் சுமார் 50,000 
அண்டை நாட்டினர் இந்நாட்டிறகுக் 

காலையில் 
வேலைக்கு வந்து மாலையில் தங்கள் நாட்டிற்குச் 
செல்கின்றனர் . 


சுற்றுலா : இந்நாட்டிலுள்ள முக்கிய தொழில 
களுள் ஒன்று சுற்றுலா , இது எல்லாக் காலத்திற்கும் 
ஏற்றதாகவும் ஆண்டு முழுவதிலும் பல்வேறு பொழுது 
போக்குகளும் விளையாட்டுகளும் நடைபெறக் கூடிய 
தாகவும் உள்ளது . இதன தட்பவெப்ப நிலை உடலுக 
கும் ,உள்ளத்திற்கும் புத்துணர்ச்சி அளிப்பதாய் அமைந் 
துள்ளது . மலை ஏறுதல் , ஏரிகளில் நீச்சல் அடித்தல் , 
மீன்பிடித்தல் , படகு ஓட்டுதல் , அமைதியாக ஓய 
வெடுத்தல் ஆகியவற்றிறகு உகந்தது . ஆல்ப்சு மலை 
யிலுள்ள இலட்சக்கணக்கான நீரூற்றுகள மககளின் 
பல்வேறு பிணிகளைத் தீர்க்கின்றனவாம் . இந்நாட்டில 
உண்டுறை விடுதிகள பல உள்ளமையால் இது 
வகத்தார் நாடு ( Nation of Hotel Keepers ) எனப் 
படுகிறது . இவ்வுணவகங்களில் 1984 - இல 33 மிலியன் 
மக்கள் தங்கினர் . அவர்களுள் 20 மிலியன் பேர் அயல் 
நாட்டுப் பயணிகள் . 


உண 


வரலாறு : கி.மு. முதல் நூற்றாண்டில் உரோ 
மானியப் பேரரசர் சூலியசு சீசர் செனிவாவைக் 
கைப்பற்றினார் . எனவே 400 ஆண்டுகளுக்கு அது 
உரோமானியருக்கு அடிமைப்பட்டிருந்தது . அரசர் 
குளோவிசு ( Clovis ) இப்பகுதியில் கிறித்தவ சமயத் 
தைப் பரப்பினார் . எனவே , அச்சமயத்தை அடிப் 
படையாகக்கொண்ட நாகரிகமும் பரவியது . 


உரி, சுவிசு , அந்தர்வால்டன் ( Uri , Schwyz , 
Unterwalden ) என்ற மூன்று நாடுகள 

ஒன்றுகூடி 
அயலார் படையெடுப்பிலிருந்து தங்களைக் காத்துக் 
கொள்ள ஒரு நிலையான உடன்படிக்கை செய்து 
கொண்டன . அக்கூட்டரசு கி.பி. 1353 - இல் 8 உறுப் 
பினர்களையும் , கி.பி. 1513 - இல் 13 உறுப்பினர்களை 
யும் கொண்டதாக வளர்ந்தது . 

அவை 

வலிமை 
பெற்று கி.பி. 14 , 15 - ஆம் நூற்றாண்டுகளில் கால்சு 
பர்குகளைப் ( Halspargs ) பல போர்களில் தோற் 
கடித்தன . புனித உரோமப்பேரரசிலிருந்து கி.பி. 1648 
-இல் இவை விடுதலை பெற்றன . 

எனவே , சுவிசு 
நாட்டு வீரர்களின் புகழ் பரவியது . அவர்கள் ஐரோப் 
பிய நாடுகளால் மிகவும் வேண்டப்பட்டனர் . அக் 
காலத்திலிருந்து வத்திகனில் ( Vatican ) அவர்களைக் 
காவலர்களாய் நியமிக்கும் பழக்கம் இருந்துவருகிறது . 
இந்நாடு கி.பி. 1515 - இல் பிரான்சுடன் நடத்திய 
போரில் தோல்வியடைந்தது . 


இரைன் ஆறு 


மேற்கு 


வணிகம் : இந்நாட்டுடன் 

செருமனி, 
பிரான்சு , இத்தாலி , இங்கிலாந்து , அமெரிக்க ஐக்கிய 
நாடுகள் ஆகியவை வணிகத்தில் ஈடுபட்டுள்ளன . இங் 
கிருந்து கடிகாரம் , இயந்திரங்கள் , போக்குவரத்துச் 
சாதனங்கள் , இரசாயனப் பொருள்கள் , மருந்துகள் 
துணிவகைகள் , பாலாடைக்கட்டி முதலியன ஏற்றுமதி 


சுவிட்சர்லாந்து 


288 


சுவீடன் 


( Referendum ) கி.பி .1874 - இல் கொண்டுவரப்பட்டது . 
50,000 மக்களோ , 8 மண்டலங்களோ விரும்பினால் 
ஒரு தீர்மானம் சட்டமாவதற்கு முன்னர்ப் பொது 
மக்கள் வாக்கெடுப்பிற்கு விடவேண்டும் . மக்கள் 
சட்டமியற்று முறை ( Initiative ) கி.பி. 1891 - இல் 
தொடங்கப்பட்டது . 50,000 பேர் கையொப்பமிட்டுப் 
புதிய சட்டம் தேவையென்றோ பழைய சட்டத்தை 
மாற்றவேண்டுமென்றோ நீகக வேண்டுமென்றோ 
கேட்கலாம் . 


பேரரசர் நெப்போலியன் கி.பி. 1798 - இல் 
இதனைக் கைப்பற்றிக் எல்வெடிக்குக் குடியரசை 
( Helvetic Republic ) நிறுவினார் . அது நான்கு ஆண்டு 
களுக்கே நீடித்தது . அதனை அந்நாட்டு மக்கள் விரும் 
பாததால கி.பி. 1803 - இல் புதியதோர் அரசியல் 
அமைப்பு அளிக்கப்பட்டது . அப்பொழுது அதில் 
சேர்ந்திருந்த மண்டலங்களின் எண்ணிக்கை 19 - ஆகப் 
பெருகியது . பின்னர் கி.பி. 1815 - இல் 

வியன்னா 
ஏற்பாட்டின்படி அது மீண்டும் நிலையான நடுநிலை 
நாடாக ஆயிற்று . அப்பொழுது அதனுடன் 3 மண்ட 
லங்கள் இணைந்தன . புதியதோர் அரசியல் அமைப்பு 
ஏற்படுத்தப்பட்டு , அது முழுசுயாட்சி பெற்ற 22 கான 
டன் களின் இணைப்பரசாக மாறியது . அடுத்து கி.பி. 
1848- இல் கொண்டுவரப்பட்ட புதிய அரசியலமைப் 
பின்படி அமெரிக்க ஐக்கிய நாடுகளைப் போன்ற 
தோர் கூட்டரசாக அது ஆயிற்று . சுரா ( Jura ) 1979 
-இல் இதன 23 - ஆம் மணடலமாகச் சேர்த்துக் 
கொள்ளப்பட்டது . 


மண்டல அரசு : ஒவ்வொரு மணடலமும் முழு 
சுயாட்சி பெற்ற ஒருகுடியரசாக விளங்குகின்றது . கூட் 
டாட்சி அரசியலமைப்பிற்கு எதிராக இல்லாத அனைத் 
துச் சட்டங்களையும் அது இயற்றலாம் , ஒவ்வொரு 
மண்டலத்திலும் ஆட்சிமுறை , உறுப்பினர் எண்ணிக்கை 
( 5 முதல் 11 வரை ) , பதவிக்காலம் ( 1 முதல் 5 ஆண்டு 
ஆகியவை 

மாறுபடுகின்றன . ஒவ்வொரு 
மண்டலமும் பல மாவட்டங்களாகவும் , ஒவ்வொரு 
மாவட்டமும் பல கோட்டங்களாகவும் ( Communes ) 
பிரிக்கப்பட்டுள்ளன . இவை தங்கள் பகுதிகளிலுள்ள 
சாலைகள் , காவல்துறை , பள்ளிகள் ஆகியவற்றை 
நிருவாகம் செய்கின்றன . 


கள் ) 


| 


ஆட்சி : கூட்டாட்சி அரசு : இது 23 மணடலங்கள 
அல்லது மாநிலங்கள் அடங்கிய ஒரு கூட்டாட்சிக் 
குடியரசாகும் . 

கூட்டாட்சிப் பாராளுமன்றமானது 
மாநிலங்களின் அவை ( Standerat - Council of States ) , 
தேசிய அவை ( Nationalrat - National Council ) என் 
னும் இரு அவைகளை உடையது . மாநிலங்களின் 
அவைக்கு ஒவ்வொரு மண்டலமும் இரு உறுப்பினாகள 
வீதம் 46 உறுப்பினர்களைத் தோநதெடுக்க வேண 
டும் . தேசிய அவை 200 உறுப்பினர்களைக் கொண 
டது . அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தேர்ந 
தெடுக்கப்படுகின்றனர் . கூட்டாட்சி நிருவாகத்தை 
7 உறுப்பினர்களைக் கொண்ட கூட்டாட்சி அவை 
( Bundesrat - Federal Council ) நடத்துகின்றது . 


உள்ளத்தைக் கொள்ளை கொள்ளும் இவ்வழ 
கிய மலைநாடு உலகிலேயே மிகப் பழைய குடியா 
சாகும் . கடந்த 170 ஆண்டுகளாக இது நிலையான 
நடு நிலை நாடாகத் திகழகின்றது . இந்நாட்டில் மூலப் 
பொருள்கள் இல்லையெனினும் , தொழில் துறையில் 
இது முன்னேற்றமடைந்துளது ; மக்களின் வருவாய் மிக 
வும் உயர்ந்துள்ளது . சுற்றுலா , வங்கி , ஆயுள் காப்பீடு 

கிய தொழில்களில் இது சிறந்து விளங்குகின்றது . 
உலகில் தரமான கடிகாரங்களை உற்பத்தி செய்வதில் 
இன்றும் இது முன்னனியில் நிற்கின்றது . சி.இரெ . 


துணை நூல் : 


பாராளுமன்ற இரு அவைகளும் தங்களுடைய 
கூட்டுக் கூட்டத்தில் இவ்வேழு உறுப்பினர்களையும் 
ஏழு மண்டலங்களிலிருந்து , 4 ஆண்டுகளுக்குத் தேர்ந 
தெடுக்க வேண்டும் . நாட்டின் நிருவாகம் ஏழு துறை 
களாகப் பிரிக்கப்பட்டு , ஒவ்வோர் உறுப்பினருக்கும் ஒரு 
துறை அளிக்கப்படுகிறது . இதன் தலைவர் ( President 
of the Confederation ) , துணைத் தலைவர் இருவரும் 
ஓராண்டிற்குத் தேர்ந்தெடுக்கப்படுவர் . 


Bonjour , E Offler , H.S. and Potter , G.R. , A 

Short History of Switzerland , Oxford , 1952 . 

சுவீடன் வட ஐரோப்பாவிலுள்ள தொரு நாடு , 
தாழ்நிலங்களையும் , உயர்ந்த மலைகளையும் கொண்டு 
இசுகாண்டிநேவியா ( Scandinavia ) முந்நீரகத்தின 
கிழக்குப் பகுதியாகச் சுவீடன் ( Sweden ) அமைந் 
துள்ளது . இசுகாண்டிநேவியாவின் பெரும்பகுதி 
சுவீடன் நாட்டிற்குட்பட்டது . இந்நாட்டின் 
நகரும் பெருநகரும் இசுடாக்கோம் ( Stockholm ) 
என்னும் நகரமாகும் . 


தலை 


இந்நாட்டில் 20 வயதை அடைந்த அன்ன 
வருக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது . இவ 
வுரிமையானது 1971 - இல் பெண்களுக்கும் அளிக்கப் 
பட்டது . பாராளுமன்ற இரு அவைகளாலும் இயற்றப் 
பட்ட சட்டமானது 90 நாட்களுக்குள 
எதிர்த்து எவரும் விண்ணப்பம் செய்யாவிட்டால் 
சட்டமாக ஆகும் . பொதுமக்கள் வாக்கெடுப்பு 


அதனை 


எல்லைகள் : சுவீடன் நாட்டின மேற்கில் நார்வே 
யும்வடகிழக்கில் பின்லாந்தும் உள்ளன.போத்தினியா 


சுவீடன் 


289 


சுவீடன் 


சுவீடன் இன்றும் ஒரு 

முடியாட்சி நாடாகத் 
திகழ்கிறது எனினும் , மக்களுக்கு அரசிலும் நிருவா 
கத்திலும் மிகுந்த செல்வாக்குண்டு . இந்நாட்டிற்கு 
கி.பி .1809 - இல் எழுதப்பெற்ற அரசியல் அமைப்புத 
திட்டம் உள்ளது . 


இந்நாட்டில் நிலவும் கலப்புப் பொருளாதாரத் 
தால் தனியார் துறையும் பொதுத் துறையும் 
இணைந்து செயற்படும் சிறப்பியல்பினைக் காணலாம் , 

தனால் , இந்நாட்டு மக்கள் செல்வச் செழிப்புடனும் 
அமைதியுடனும் வாழ்கிறார்கள் . இதன் விளைவாக, 
இந்நாட்டு மக்கள் உலகப்போர்களில் பங்கு கொளளா 
மல் உண்மையான நடுநிலைமைக் கொள்கையைக 
காத்து வருகின்றனர் . எனினும் , சுவீடன மிகப்பெரிய 
ஆகாயப்படையையும் , திறன்மிக்க தரைப்படையை 
யும் , கப்பற்படையையும் கொண்டுள்ளது . 


இயற்கைப் பிரிவுகள் : சுவீடனை மூன்று இயற்கைப் 
பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . அவை 1 ) நாாலாந்து , 2 ) 
நடு சுவீடன் , 3 ) தென் சுவீடன் என்பனவாம் . நார் 
லாந்து சுவீடனின் 

வடபகுதியாகும் . 
சுவீடனின் பாதியளவுககு மேற்பட்ட நிலப்பரப்பைக் 

காண்டுள்ளது . இதை நாாலாந்து என்று குறிப் 
பிடுகிறார்கள் . நார்லாந்தின வடபகுதி ஆாக்டிக்கு 
வட்டத்திற்குமேல் அமைந்திருக்கிறது . இதைத் தான் 
நள்ளிரவுச் சூரியன் நிலம் ( The land of the midnight 
Sun ) என்பர் . இங்குக் கரடுமுருடான உயர்ந்த 
மலைகளும , அடாந்த காடுகளும் , பரந்த தரிசு நிலங் 
களும் , வேகமாகப் பாய்ந்து ஓடும் ஆறுகளும் காணப் 
படுகின்றன . கோலன் மலைத் தொடா ( Kjolen Moun 
tain ) நார்வே நாட்டின் எலலையில் அமைந்துள்ளது . 


- 


சுவீடன் 


வளைகுடாசுவீடனின் வடகிழக்குக் கடற்கரையாகவும் , 
பால்டிக்குக்கடல் தென்கிழக்குக் 

தென்கிழக்குக் கடற்கரையாகவும் 
அமைந்துள்ளன . இந்நாட்டின் தென்மேற்குக் கடற் 
கரை அட்லாண்டிக்குப் பெருங்கடலை நோக்கியுள்ளது . 
சுவீடன் நாட்டையும் தென் மார்க்கு நாட்டையும் 
ஓர் சந்து ( Oresund ) என்னும் நீர்வழி பிரிக்கின்றது . 
சுவீடனின் பரப்பளவு 4,49,793 ச.கி.மீ . மக்கள் தொகை 
8,284,000 ( 1987 ) . 


சுவீடன் மாணவியர் உடற்பயிற்சி 


வா . க . 9 - 19 


290 


சுவீடன் 


சுவீடன் 


நடு சுவீடன் மலைப்பாங்கான மேட்டு நிலப் 
பகுதியாகும் . இம்மேட்டு நிலம் கிழக்குப் புறமாகச் 
சரிந்து சென்று குறுகிய கடற்கரைச் சமவெளியாக 
உருவாகிறது . இச்சமவெளியைப் போத்தினியா 
வளைகுடாவினையொட்டிக் காணலாம் . 


தென் சுவீடன் தாழ்ந்த சமநிலப் பகுதியாகும் . 
இது சுவீடன் நாட்டின் தென்கோடியில் அமைந் 
துள்ளது . 


கடற்கரை : சுவீடனின் கிழக்குக் கடற்கரை பல 
விரிகுடாக்களையும் , குறுகிய முகத்துவாரங்களையும் 
கொண்டுள்ளது . இதன எல்லையில் பல தீவுகளும் 
உள்ளன . போத்தினியா வளைகுடாவின் கடற்கரை 
களும் தீவுகளும் தாழ்ந்தும் கரடு முருடாகவும் காணப் 
படுகின்றன . சில இடங்களில் பளிச்சென்று காணப்படும் 
மலையுச்சிகளும் , ஏனைய இடங்களில் கடற்கரை 
களும் உள்ளன . தென்மேற்குச் சுவீடனில் வறண்ட 
மலையுச்சிகள் காணப்படுகின்றன . 


சுவீடன் பாராளுமன்றம் 


தென்பாகத்தில் கனமழை பொழிகிறது . வடக்கு , 
நடு சுவீடளில் உள்ள துறைமுகங்கள் குளிர்காலத்தில 
உறைந்துவிடுகின்றன . 


ஆறுகள் : சுவீடனில் ஏறத்தாழ 33,000 கி.மீ. 
நீள அளவுக்கு ஆறுகள பாய்கின்றன . நார்வே நாட்டு 
எல்லையிலுள்ள ஏரிகளிலிருந்து இவ்வாறுகள் 
தொடங்குகின்றன . தென்கிழக்காகப் பாய்ந்து போத் 
தினியா வளைகுடாவிலும் , பால்டிக்குக் கடலிலும் 
விழுகின்றன . கிழக்காகப் பாய்ந்து வரும் ஆறுகளில் 
பல விரிவடைந்து . 

அகன்ற 

கால்வாய்களாகவும் 
ஏரிகளாகவும் உருமாறுகின்றன . தோர்னி ஆறு 
( Torne River ) பின்லாந்து நாட்டின் எல்லையாகத் 
திகழ்கிறது . உலூலே ( Lule ) , பிட்டி ( Pite ) ஆகியவை 
ஏனைய சிறப்பான ஆறுகளாகும் . 


இயற்கை வளங்கள் ; சுவீடனில் 

காடுகள் 
உள்ளன . எனவே , மரமறுக்கும் தொழில் இந்நாட் 
டின் அடிப்படையான தொழில். வடசுவீடனில் 
கிடைக்கும் இரும்புத் தாதுப்பொருள் இந்தாட்டின் 
சீரிய கனிவளமாகக் கருதப்படுகிறது . துத்தநாகம் 
செம்பு , வௌளி போன்றவை வெட்டியெடுக்கப்படு 

சுவீடனிலும் , நடு சுவீடனிலும் 
பண்ணை நிலங்கள் உள்ளன . இவை உழவுக்குத் 
தகுதியானவை . இந்நாட்டில் நீர்மின்சக்தி மிகுதியாக 
உற்பத்திச் செய்யப்படுகிறது . 


கின்றன . 


தென் 


| 


மக்கள் , 


ஏரிகள் : வடசுவீடனின் ஆழ்ந்த 

பள்ளத்தாக்கு 
களில் பல நீண்ட , குறுகிய ஏரிகளைக் காணலாம் . 
ஆனால் , இந்நாட்டின் தென்பாகத்தில் தான் 

பெரிய 
ஏரிகள் அமைந்துள்ளன . அவற்றுளவானெர்ன் ( Vanern ) 
என்னும் ஏரி மிகப்பெரியது வாட்டர்ன் ( Vattern ) 
என்பது பிறிதோர் ஏரி . 

கோட்லாந்தும் ( Gotland ) , ஓலாந்தும் ( Oland )) 
சுவீடனின் இரு பெருந்தீவுகளாகும் . 


1 


மக்கள் வாழ்க்கை : சுவீடன் நாட்டு 
நார்வே மக்களுடனும் , தேனிய ( Danes ) மக்களுடனும் 
நெருங்கிய உறவு கொண்டவர்கள் . இவர்களுக்குச் 
செருமானிய உறவுமிகக் குறைவாகவுள்ளது . இலாப்பு 
( Lapp ) இனமக்கள் சில ஆயிரவர் சுவீடனின் வட 
கோடியில் வாழ்கின்றனர் . பின்லாந்திய மக்களும் 
இலாப்பிய மக்களைவிட நான்கு மடங்கு மிகுதியான 
எண்ணிக்கையில் உள்ளனர் . இவர்கள் வடகிழக்குக் 
கடற்கரையை யொட்டியுள்ள பகுதிகளில் வாழ்கி 
றார்கள் . 

சுவீடிய மொழி வடசெருமானிய மொழியைப் 
போன்றது . சுவீடிய மக்கள் கடின உழைப்பிற்கும் , 
கூர்த்தமதிக்கும் , திறமைக்கும் , நட்பிற்கும் பெயர் 
பெற்றவர்கள் . அவர்கள் தம் நாட்டுப்புறங்களையும் , 
நகரங்களையும் துப்புரவாகவும் அழகாகவும் காக 
கும் திறன் கொண்டவர்கள் . பெரும்பாலான சுவீடன் 


| 


தட்பவெப்பநிலை 

வளைகுடா 

நீரோட்டமும் 
ஏரிகளும் , சுவீடன வெதுவெதுப்பான தட்பவெப்ப 
நிலையில இருக்க உதவுகின்றன . வடபாகத்தில் 
குளிர்காலம் ஏழு மாதங்களுக்கு 

நீடிக்கின்றது . 
அப்போது கடும் குளிரும் இருட்டும் அங்கு நிலவு 

சுவீடனின் தட்பவெப்ப நிலை 
பொறுத்துக்கொள்ளும் அளவுள்ளது . மழை ஆண் 
டிற்கு ஏறத்தாழ 50 செ.மீ. அளவு பொழிகிறது . 


கின்றன . 

தென 


சுவீடன் 


291 


சுவீடன் 


கின்றன . சோன்கோப்பிங்கு ( Jonkoping ) என்னும் 
ஊரில் தீப்பெட்டித் தொழிற்சாலைகள் மிகுந்துள் 


ளன . 


மக்கள் வசதிமிக்க வீடுகளைக் கொண்டவர்களாய் 
விளங்கி , வாழ்க்கைத் தரத்தில் சிறந்து காணப்படு 
கின்றார்கள் . நாட்டுப்புற வீடுகள் வண்ணநதீட்டப் 
பெற்ற மாத்துண்டுகளாலும் , வெண்ணிறக கற்களா 
லும் கட்டப்பெற்றுள்ளன . தென் சுவீடனில் கற்களா 
லும் செங்கற்களாலும் ஆன வீடுகளைக் காணலாம் . 
சுவீடன் மக்கள் சத்துணவு உண்ணும் பாங்கு பெற்ற 
வர்கள் . தமக்கு வேண்டிய அளவு உணவினை எடுத் 
துக் கொண்டு , தனித்தனியாக உண்ணும் பழக்கம் 
கொண்டவர்கள் . மீன் , முள்ளங்கி , அப்பம் , பால 
டைக்கட்டி போன்றவற்றை விரும்பி உண்கிறார்கள் . 
பிராந்தி மற்றும் காரமான பழரசத்துடன் கலந்த 
சாராயததையும் குடிக்கும் பழக்கம் கொண்டவாகள் . 
சூரியவொளியில் ஆடிப்பாடி மகிழும் வழக்கம் 
கொண்ட சுவீடன் மக்கள் உடற்பயிற்சியில் 

ஊக்கம் 
கொண்டவர்கள் . நீச்சலடித்தல் , படகோட்டல் , தட 
களப்போட்டிகள் போன்றவற்றில் 

நாட்டமிக்கவர் 
கள் . பனியில் சறுக்கி விளையாடுதல் 

அவர்களின 
கேளிக்கைகளுள் ஒன்றாகும் . 


வேளாண்மை : சுவீடன் மக்களில் நாலிலொருவர் 
பண்ணைத் தொழிலில் ஈடுபட்டுழைக்கும் உழவரா 
வார் . பண்ணைகள் சிறிய பரப்பளவைக் கொண்டவை . 
தெற்குச் சுவீடனும் கிழக்குச் சுவீடனும் பண்ணைகள் 
நிறைந்தவை . இங்குக் கோதுமை , 

ங்குக் கோதுமை , ஓட்சு , உருளைக் 
கிழங்கு போன்றவை பயிரிடப்படுகின்றன . தென் 
சுவீடனில் மேய்ச்சல் நிலங்களும் மிகுதியாக உள்ளன . 
எனவே , கால்நடை வளர்த்தல் , பன்றிகள் வளர்த்தல 
போன்றவை ஏனைய தொழில்களாகும் . 
மான்களையும் வடகோடியில் வளர்க்கிறார்கள் . 


பலவகை 


சுவீடியர்கள் பண்ணைகளில் திறமையாகப் பயிரி 
டும் பாங்குடையவாகள் . மேலும் , இக்கால முறைப் 
படி பயிரிடும் திறமை மிக்கவர்கள் . பணணைகளுக்கு 
மின் வசதி கிடைக்கிறது . உழவர்களுக்கு 
வேளாண்மைக் கலவி கற்பிக்கிறது . பள்ளி 
மாணவியர் பண்ணைக்குழுக்கள் அமைத்து 
ணைத் தொழிலில் ஈடுபடப் பயிற்றுவிக்கப்படுகிறார் 


அரசு 


மாணவ 


பண 


கள் . 


நகரங்கள் : இசுடாககோம் ( Stockholm ) சுவீட 
னின் தலை நகர் ; பெருநகர் , , இது இந்நாட்டின் 
வாணிக மையமாகும் . கோட்பர்கு ( Goteburg ) சுவீ 
டனின் இரண்டாம பெருநகரம் . இது பெரும் துறை 
முகப் பட்டினமாகும் . மால்மோ ( Malmo ) மூன்றாம 
பெரு நகரமாகும் . இங்குக் கப்பல் கட்டும் தொழிற் 
கூடங்களும் சர்க்கரைச் சுத்திகரிப்பு ஆலைகளும் நூற் 
பாலைகளும் இயந்திரக் கடைகளும் உள்ளன . 


பல்வேறு மரங்கள் காடுகளில் வளர்க்கப்படுகின 
றன . காடுகளில் பாதியளவினைத தனியார் சொத் 
தாகக் கொண்டுள்ளனர் . அரசு காற்பங்குக் காடு 
களையும் கூட்டுறவுக் கழகங்கள காற்பங்கையும 
சொந்தம் கொண்டாடுகின்றன . 


| 


செய்பொருள்கள் : ஐந்தில் இரண்டுபாகம் சுவீடி 
யர்கள் செய்பொருள்களை உற்பத்தி செய்வதில் ஈடு 
பட்டுள்ளனர் . பெரும்பாலான செய்பொருள்கள் 
நாட்டுப் புறங்களிலும் , ஐம்பதாயிரம் மக்கள் தொகைக் 
குக் குறைந்த ஊர்களிலும் , நகரங்களிலும் செய்யப் 
படுகின்றன . இயற்கை வளங்கள் நாடு தழுவிக் காணப் 
படுவதால் , நாட்டின் பல பாகங்களில் செய்பொருள் 
கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன . இங்கு மிகுதியா 
கக் கிடைக்கும் நீர்மினசக்தி செய்பொருள் உறபத் 
திக்கு உறுதுணையாய் அமைகின்றது . செய்பொருள 
களில் பெரும்பாலானவை காடுகளில் இருந்து கிடைக் 
கின்றன . மரக்கட்டைகள் மரச்சாமான்கள் , காகிதக் 
கூழ் , காகிதம் , செல்லுலோசு என்னும் அரக்கு வகை 
கள் காடுகளிலிருந்து கிடைக்கும் பொருள்களிலிருந்து 
பெறப்படுவன , மரமறுக்கும் தொழிற்சாலைகளும் 
மிகுதியாக உள்ளன . நடுசுவீடனில இரும்புருக்குத் 
தொழிலகள் காணப்படுகின்றன . பல தொழிற் 
சாலைகள் , இயந்திரக் கருவிகள் , இரசாயனப் பொருள் 
கள் , ஆடைகள் , பேருந்துவண்டிகள் , கண்ணாடி , பீங் 
கான் பொருள்கள் போன்றவற்றை உற்பத்தி செய் 


பொருளாதார வளத்திற்குக் கூட்டுறவுக் கழகங் 
கள் உறுதுணையாய் நிற்கின்றன . நாட்டின் பாதிக்கு 
மேற்பட்ட குடும்பங்கள கூட்டுறவுக் கழகத்துடன் 
இணைந்துள்ளன . நுகர்வோர் கூட்டுறவுக் கழகங்கள் 
மக்களுக்கு உணவு மற்றும் ஏனைய பொருள்களை 
விற்று உதவி செய்யும் ஊதியத்தில் குடுமபங்களுக் 
கும் பங்குண்டு . அரசு கூட்டுறவுக் கழகங்களை 
இணைத்து உதவி செய்கின்றது . அதனால் , இடைத் 
தரகர்கள் இன்றி அரசு மக்களுக்குப் பெருமளவு உதவி 
செய்கின்றது . அனைத்து உற்பத்திப் பொருள்களுக் 
கும் கூட்டுறவுக் கழகங்கள் உண்டு . 

போக்குவரத்து : சுவீடன் நாட்டில் ஏறத்தாழ 
90,000 கி.மீ. சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன . 
ஏறத்தாழ 15,000 கி.மீ. இருப்புப்பாதைகளும் உள் 
ளன . வாகனங்கள் நீர்மினசக்தியால் ஓடுகின்றன . 
பெரும்பகுதி இருப்புப் பாதைகள் அரசுக்குச் சொந்த 


மானவை . 


வாணிகக் கப்பல்களுக்கும் சுவீடன் பெயர் பெற் 
றது . அவை உலகின் பல பாகங்களுக்குப் பொருள் 


வா . க . 9 - 19 அ 


சுவீடன் பர்கு 


292 


சுவீடிசு மொழி 


களைச் சுமந்து செல்கினறன. மிகுதியான 

தொலை 
பேசிக் கருவிகளும் இந்நாட்டில் இயங்குகின்றன . 


| 


அடி 


| 


சுவீடன் பர்கு 


வாலாறு : சுவீடன தொன்மையான வரலா 
றைக் கொண்ட நாடாகும் . சுவீடன் கி.பி. 13 - ஆம 
நூற்றாண்டில் படைமானிய நாடாக இருந்தது . செரு 
மானிய வணிகர்கள் நகரங்களை உருவாக்கிப் பால 
டிக்குக கடற்கரையை ஆண்டார்கள் . தேனியர்களின் 
( Danes ) ஆளுகைக்குப் பல்லாண்டுகள் சுவீடன் 
மைப்பட்டிருந்தது . ஐரோப்பாவில் சமயச் சீர்திருத் 
தம் ஏற்பட்டபோது , கசுடவசு என்பார் சுதந்திர 
சுவீடனை உருவாக்கக் காரணமானார் . சுவீடன் 
தெனமார்க்குடனும் உருசியாவுடனும் பல போா 
களைச் செய்தது . மக்களாட்சி மரபுகள கி.பி. 18 
-ஆம் நூற்றாண்டில் நிலைநாட்டப்பெற்றன . நெப் 
போலியன் போரிட்டபோது அப்போர்களில் சுவீடன் 
பங்குகொள்ள விலலை . இருப்பினும் உருசியா , 
மார்க்கு நாடுகளின் தாக்குதல்களிலிருநது தப்ப , 
நெப்போலியனுடன் நலலுறவு கொண்டது . சுவீடன் 
நார்வேயை 91 ஆண்டுகள் ஆண்டது . உலகப் போா 
களின் போது சுவீடன் நடுநிலைக் கொள்கையை 
உறுதியாகப் பின்பற்றியதால் போரில் ஈடுபட 
வில்லை . இரணடாம் உலகப் போருக்குப் பினனர்ச் 
சுவீடன் ஐ . நா . வின் உறுப்பு நாடுகளுள் ஒன்றாகி 
உலக அமைதிக்குப் பாடுபடும் நாடுகளுள ஒன்றாகப் 
பெயர் பெற்றுள்ளது . 

இரா.அ. 


தென 


பல கட்டுரைகளையும் , பல நூல்களையும் எழுதிப் 
புகழ்பெற்றார் . தம் கோட்பாடுகள் விவிலியக் கோட் 
பாடுகளின் அடிப்படையில் எழுந்தவையே 
இவர்தம் கூற்று . ஆனால் , இக்கூற்றைப் பலர் கடுமை 
யாகக் குறை கூறினர் . 


என்பது 


| 


சுவீடன்பர்கு தமக்கென்று உரிமை 

கொண்டா 
டும் தனித்த சமய இயக்கத்தை நிறுவ விழைந்தா 
ரில்லை . எனினும் , இவர் காலமான பின்னர் இவரு 
டைய அணுக்கச் சீடர்களுள் சிலர் இவர்தம் கோட் 
பாடுகளின் அடிப்படையில் சமயப் பிரிவொன்றை 
உருவாக்கினர் . இதைத்தான் புதிய எருசெலம் திருச் 
சபை ( Chruch of New Jerusalem ) என்பர் . 


. 


|| 


செரு 


சுவீடன்பர்கு என்பார் சுவீடன் நாட்டைச் 
சார்ந்த அறிவியல் வல்லுநர் ; தத்துவமேதை ; இறை 
யியல் ஞானி ; கிறித்தவ சமயத்தின் ஒரு 

பிரிவான 
புதிய எருசெலம் திருச்சபை அலலது புதுச்திருச்சபை 
என்னும் பிரிவுக்குத் தத்துவ விளக்கம் தந்த எழுத் 
தாளர் . சுவீடன்பர்கு ( Swedenburg ) கி.பி. 1688 - ஆம் 
ஆண்டு இசுடாக்கோமில் ( Stockholm ) பிறந்தார் . 
தந்தையார் உப்சலாவில ( Uppsala ) பேராசிரிய 
ராகப் பணியாற்றியவர் . இவரும் உப்சலாவில் கல்வி 
கற்று ஐரோப்பாவில் பயணம் செய்தவர் . தொடக்க 
காலத்தில் இயற்பியல் கற்றுத் தேர்ந்த இவர் அத 
துறையைக் கரைகண்டவராக மதிப்பிடப் பெறுகிறார் . 


சுவீடன்பர்கு கி.பி. 1772 - ஆம் ஆண்டு லண்டன் 
மாநகரில் காலமானார் . 

இரா.அ. 
சுவீடிசு மொழி : இது இந்தோ - ஐரோப்பிய 
மொழிக குடும்பத்தைச் சேர்ந்த 

ஒரு வட 
மானிய மொழி . இது சுவீடன் நாட்டு அரசியல 
மொழியாகும் . பின்லாந்தில் பின்னிசு மொழியுடன் 
இம்மொழியும் அரசியல மொழியாக உள்ளது . 
சுவீடனில் 7,500,000 மக்களும் , அமெரிக்காவிலும் , 
கனடாவிலும் 1,000,000 மக்களும் , பினலாந்திலும் , 
எசுத்தோனியாவிலும் 500,000 மக்களும் சுவீடிசு 
மொழியைப் பேசுகின்றனர் . 
சுவீடிசு மொழி 

கி.பி. 2 - ஆம் 

நூற்றாண்டு 
முதல் இசுகாண்டிநேவியப் பகுதிகளில் வழங்கிய 
பொதுமொழியான முதுபழம் இசுகாண்டிநேவிய 
மொழி ( அல்லது பழைய நோர்சு )யிலிருந்து பிறந்த 
தாகும் . இம்மொழி பற்றிய செய்திகளைப் பழைய 
உரூனிக் கல்வெட்டுகளிலிருந்து அறியலாம் . உரூனிக் 
கல்வெட்டுகள் கி.பி. 2 அல்லது 3 - ஆம் 
நூற்றாண்டு முதலே கிடைக்கின்றன 

இரண் 
டாயிரத்து ஐந்நூறுக்கும் மிகுதியான 

க்கல் 


| 


சுவீடன்பர்கு தத்துவத் துறையிலும் பல கண்டு 
பிடிப்புகளைச் செய்தவர் . இம்மேதை கி.பி. 1743 
முதல் தம் கவனத்தை இயற்பியலிலிருந்து சமயத் 
துறையின்பால் திருப்பினார் . அத்துறையில் இவருக் 
கேற்பட்ட வியத்தகு அனுபூதியால் இறையொளி 
கிடைக்கப்பெற்றவரானார் . சித்தர்கள் காணும் 

றைக்காட்சிகளைக் கண்டு பேரின்ப வெள்ளத்தில் 
திளைத்தார் இப்பெரியார் . இறைவனைப் பற்றிப் 


| 


சுவீடிசு மொழி 


293 


சுவீடிசு மொழி 


முதல் 


னும் , 


வெட்டுகளுள் மிக முக்கியமானது இரியோக்சுடன் 
என்ற இடத்தில் கிடைத்த கி.பி. 9 - ஆம் நூற்றாண் 
டைச் சேர்ந்த ஒன்றாகும் . இந்நாட்டில் தோன்றிய 

நூல் கி.பி. 1220- இல் இலத்தீன் எழுத்தில் 
எழுதப்பட்ட ஒரு சட்ட நூலாகும் . இக்காலத்தில் பிற 
மொழிச் செல்வாக்கு இம்மொழியின்கண் மிகுதியாக 
இல்லை . இதன்கண் ஒருசில இலத்தீன் சொற்களும் 
கிரேக்கச் சொற்களுமே உள்ளன . சுவீடிசு மொழி 
தேனிசு மொழியுடன் மிகவும் ஒத்திருந்தது ; இரண் 
டையும் பிரித்தறிவது கடினமாகவே இருந்தது . கி.பி. 
1300 - இல் இவ்விரு மொழிகளுக்கிடையே வேற்றுமை 
கள் தோன்றி வளரத் தொடங்கின . இதுவரை தேனிசு 
என்றே குறிக்கப்பட்ட இம்மொழி கி.பி. 1330 முதல் 
சுவீடிசு மொழி என்று வழங்கப்படலாயிற்று . 


களின் பால் , எண்களுக்கேற்ப மாறுபவை 
யாகவும் உள்ளன . மூவிடப் பெயர்களில் 

ஆண , 
பெண் பால்களும் , அஃறிணையும் காணப்படுமாயி 
பொதுவாக 

இம்மொழியில் பெயர்கள் 
அஃறிணை , பொதுப்பால என இரு பெரும் பிரிவு 
களாகவே பிரிக்கப்படுகின்றன . இம்மொழியின் பால , 
பகுப்பு , பெயர்ச் சொற்கள் ஏற்கும் சிறப்புச் சுட் 
டினை அடிப்படையாகக் கொண்டது . 


எண் 


சுவீடிசு மொழியின் தாய்மொழியான பழைய 
நோர்சு மொழி எழுவாய் , ஐ , கு அது ஆகிய நானகு 
வேற்றுமைகளைக் கொண்டிருந்த போதிலும் , சுவீடிசு 
மொழியில் எழுவாய் , அது ஆகிய இரு 

வேற்றுமை 
களே உள்ளன . சுவீடிசு பெயரடைகள் , அவற்றின் 
பின்னால் வரும் பெயர்களின் ஒருமை , பன்மை 
களுக்கேற்பவும் , பால்களுக்கேற்பவும் மாறுந்தன்மை 
யன . பொதுவாக , 

எதுவாக , இம்மொழியின் மூவிடப்பெயர்கள 
ஆங்கில மூவிடப் பெயர்களை ஒத்துள்ளன . ஆயினும் , 
அஃறிணை ஒருமையில் இருவகை காணப்படுகின்றது . 
ஒன்று , பொதுப்பாலைக் குறிக்கவும் , மற்றொன்று 
அஃறிணையைக் குறிக்கவும் பயன்படுகின்றன . இதே 
போனறு முன்னிலை ஒருமையிலும் நீ ( 01 ) , தூ ( du ) 
ஆகிய இரு வகை உள்ளன . தூ நெருங்கிய நணபர் 
கள் , வீட்டு உறுப்பினர்கள் ஆகியோரிடம் பயன்படு 
வது . நீ தாழந்தோரிடம் பயன்படுத்தப்படுவது . 


உளளன . 


செருமானியர்களின் செல்வாக்கு கி . பி . 1365 - இல 
சுவீடனில் மிகுந்ததால் பல செருமானியச் சொற்கள் 
சுவீடிசு மொழியில் புகுந்தன . பாரிசில் ஏற்பட்ட 
பல்கலைக் கழகத்துடன் சுவீடன் நாட்டினர் கொண்ட 
தொடர்பினால் பல பிரஞ்சுச் சொற்களும் இம் 
மொழியில் வழங்கப்படலாயின . இக்காலத்தில் தான 
நான்கு கிளைமொழிகள் (Dialects ) இருந்த சுவீடிசு 
மொழியில் இரண்டு அழிந்தன . இலத்தீன மொழிச் 
செல்வாக்கினால் இதன தொடரியலிலும் மாற்றம் 
ஏற்பட்டது . தென்மார்க்கு நாட்டின் அதிகாரத்தின 
கீழ் இசுகாணடிநேவிய நாடுகள இருந்தபோது 
தேனிசு மொழி பொது அரசு மொழியாக இருந்த 
தால் , சுவீடிசு மொழி கட்டுக்கோப்பின்றி இருந்தது . 
தென்மார்க்கின அதிகாரத்தினின்று சுவீடன விடு 
தலை அடைந்தபோது சுவீடிசு மொழியில் ஒரு 
பொதுநிலையைக காண்டுவரப் 

முயற்சி 
கள் நடந்தன . ஆனால் கி.பி. 16 - ஆம் நூற்றாணடில 
தான பலர் முயற்சியினால சுவிடிசு மொழி கட்டுக் 
கோப்புடன் ஒரு பொது மொழியாக உருப்பெற்றது . 
இதன் முதல் இலக்கண் நூல கி.பி. 17 - ஆம் நூற் 
றாணடில் வெளிவந்தது . அகராதி ஒன்றும் வெளி 
யிடப்பட்டது . இமமொழியின் வரலாற்றில் மிக 
முக்கியமான காலப்பகுதி கி.பி. 18 - ஆம் நூற்றாண்டு . 
இக்காலப் பகுதியில் பல துறைகளிலும் இம்மொழி 
வளர்ந்தது . பிரஞ்சு, ஆங்கிலம் போன்ற 

மொழி 
களின் செல்வாக்கு இம்மொழியில் இருப்பினும் 
இலக்கணத்தைப் பொறுத்த மட்டில் கி.பி. 18 - ஆம் 
நூற்றாண்டிற்குப் பின்னர் இம்மொழியில் மாற்றம் 
எதுவும் தோனறவில்லை . 


சுவீடிசு வினைச்சொறகள் ஆங்கில 

வினைச் 
சொற்களைப் போலவே காணப்படுகின்றன . இதில் 
நான்கு வகையான வினைசசொறகள் 
ஆங்கிலத்தில் இறந்தகால வினையெச்சம் ( Past Parti 
Ciple ) துணை வினையுடன் நின்று , பல கால வேறு 
பாடுகளைக் காட்டுதலபோலச் சுவீடிசு மொழியில 
சுபைன் ( Supine ) என்ற வினையெச்சம் பயன்படு 
கிறது . ஆனால் , இவவினையெச்சம் ஒருசில துணை 
வினைகளுடன் வந்து காலம் காட்டுவதுடன் பெயரின 
அடையாகவும் வருகின்றது . 


சுவீடிசு மொழியிலுள்ள செயவென் வினையெச 
சத்திற்கும் , ஆங்கில வினையெச்சத்திற்கும் சில வேற்று 
மைகள் உண்டு . ஆங்கிலத்தில் to இன்றி வினை 
யெச்சம் வாராதிருக்க , பல சுவீடிசு வினைகள் செய 
வென் எச்சத்தைக் குறிக்கும் ‘ att இன்றியே அகர 
வீற்றை ஏற்று வினையெச்சமாக வருதல் காணலாம் . 


அத் கல்ல 


Att Kalla 


அழைக்க 


டன்ச 


Dapsa 


ஆங்கில மொழியைப் போலவே சுவீடிசு மொழி 
யிலும் பொது , சிறப்புச் சுட்டுகள் உள்ளன . 
சிறப்புச் சுட்டுகள் பின்னொட்டுகளாகவும் பெயர் 


பட 


Bada 


குளிக்க . 


எம்.சு. 


சுவேதாசுவதர உபநிடதம் 


294 


சுவேதாசுவதர உபநிடதம் 


என்றும் , 


வணக் 


உப 


தன் 


விடு 


மாகா . 


அவை 


துணை நூல் : 
அகத்தியலிங்கம் , ச .. , உலக மொழிகள் - முதல் பகுதி , 

அணணாமலைநகர் , 1968 . 
சுவேதாசுவதர உபநிடதம் : மனிதன் , காது 
களால் நல்லனவற்றைக் கேட்க வேண்டும் 
கண்களால் நல்லனவற்றைப் பார்க்க வேண்டும் 
என்றும் , இறைவனை வணங்கினால் அமைதி உணடா 
கும் என்றும் , எல்லாம் வல்ல இறைவனுக்கு 
கம் என்றும் சுவேதாசுவதர ( Swetasvatara ) 
நிடதம் கூறுகிறது . சீடர்கள் உலகத் தோற்றத்தின் 
காரணமென்ன , அதற்குக் காரணம் பிரமமா ? மனி 

எங்கிருந்து வந்தான் ? மனிதன் ஏன் வாழ 
வேண்டும் ? கடைசியில் அமைதி எங்கே கிடைக்கிறது 
என்றெல்லாம் தங்களுக்குள்ளே வினாக்கள் எழுப்பு 
கின்றனர் . காலம் , இடம் , நீதி , தற்செயல் நிகழ்ச்சி , 
பருப்பொருள் , முதலாவதான ஆற்றல்கள தனி 
யாகவோ ஒன்று சேர்ந்தோ உலகிற்குக் காரனை 
ஏனென்றால் 

காரியங்களாகவும் 
ஆன்மாவுக்குத் துணை செய்பவைகளாகவும் அமை 
கின்றன . தனியான ஆன்மாவும் உலகத் தோற்றத் 
திற்குக் காரணமாக இருக்க முடியாது . மெய்யுணர் 
வாளர் தியான நிலையில் , தன்னுள்ளே இருக்கின்ற 
இறைவனைக் காண்கிறார்கள் . அந்த இறைவன் எல 
லோருடைய உள்ளத்திலும் காணப்படுகிறாா.சத்துவ , 
இராசத , தாமத குணங்கள அவரை மறைத்துக் 
கொணடிருககின்றன . 

இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது . எல்லா 
உயிரினங்களும் பிறந்தும் இறந்தும் மீண்டும் பிறந்து 
கொண்டேயும் இருக்கின்றன. இறைவனிடமிருந்து 
ஆன்மா வேறு என்ற நினைவு இருக்கிற வரை மேற 
கூறிய சுழற்சி நடந்து கொண்டேயிருக்கிறது . இறை 
வன் அருளால் ஆன்மாவும் இறைவனும் ஒன்று என்று 
அறிந்தவுடன் சுழற்சி நின்று விடுகிறது . ஆன்மா 
அழியாத் தனமையை அடைகிறது . உலகிற்கு அப் 
பாற் செலலுகிறவனை வேதங்கள் பரம்பொருளாகக 
கருதுகின் றன . ஆனால தனி ஒருவர் ஆன்மாவானது 
இறைத்தன்மையை மறந்து , இன்ப நினைவுகளில் 
மயங்குகிறது . அது இறைவனை அடையும் பொழுது 
எல்லாவித கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுபடுகிறது . 
மனம் , பருப்பொருள் , தலைவர் , பணியாள முதலி 

எப்பொழுதுமே இருந்திருக்கின்றன . இவை 

ஒன்றுபடுத்துகிற மாயையும் அநாதியாக 
அமைந்திருக்கிறது . 


வெனில் , ஆன்மா எப்பொழுதுமே இறைவனோடு 
சேர்ந்திருக்கிறது . விறகில் நெருப்பிருந்தாலும் கண 
ணுக்குத் தெரிவதில்லை . ஒரு விறகை மற்றொரு 
விறகோடு தேய்த்தால் நெருப்புக் காணப்படும் . அது 
போலவே உடம்போடு , ஓம் என்ற மந்திரத்தை ஒலித் 
தால் இறைவனை உணரலாம் . விறகினுள் நெருப்பு 
இருப்பதுபோல் , உடம்பினுள் இறைவன் அமர்நதி 
ருக்கிறான் . எள்ளினுள் எண்ணெய் போல் , பாலில் 
நெய்போல் , ஆன்மாவினுள் இறைவன் இருக்கிறான் .. 
உணமையினாலும் தியானத்தினாலும் அவனைஅறிய 
முடியும் . பிரமத்தை 

அறிந்தவுடன அறியாமை 
அகன்றுவிடும் , 

இறைவனை உணர்வதற்குப் புலன அடக்கம் 
தேவை . 

பிறகு உள்ளே இருக்கின்ற ஆன்மாவைத் 
தியானிக்க வேண்டும் . மனத்தினாலும் புத்தியினாலும் 
புலன்களை இன்பம் தரும் செயல்களிலிருந்து 
படச் செய்ய வேண்டும் . அறிவுடையவர்கள் மனத்தை 
அடக்கி , இறைவனோடு ஒன்றுபடுத்த முயற்சி செய் 
வார்கள் . மனத்தையும் புத்தியையும் இறைவனோடு 
ஒன்றுபடுத்த முயற்சி செய்ய வேண்டும் . பிராணனை 
அடக்கிப் பழக வேண்டும் . நிமிர்ந்து 

உட்காாந்து 
மனத்தையும் புலன்களையும் உளளே இருதயத்தில் 
செலுத்தித் தியானம் செய்ய வேண்டும் . தியானம் 
செய்யும் பொழுது பலவிதமான உருவங்கள் காணப் 
படலாம் . தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது 
ஆன்மா வேறு , உடல் வேறு என்ற உணர்வு ஏற்படும் 
முதல் அனுபவம் என்னவென்றால் , 
குறைவாகத் தோன்றும் , தெளிவான தோற்றமும் , 
அழகான குரலும் , நல்ல மனமும் ஆசையில்லாதிருத் 
தலும் ஏற்படும் . யோகம் செய்கிறவன, உண்மையான 
பிரமத்தைத் தன்னுள காண்கிறான் . எல்லாவிதமான 
மலங்களும் நீங்கப்பெற்றுச் சுத்தமாகவும் பிறவியில்லா 
மலும் அமையும் . கடவுள் ஒருவரே படைப்போரா 
கவும் அமைகிறார் ; எல்லோருடைய உடலிலும் 
உள்ளத்திலும் இருக்கிறார் . அத்தகைய இறைவனை 
எல்லோரும் வழிபட வேண்டும் . கடவுள் உலகைத் 
தோற்றுவிக்கிறார் ; காப்பாற்றுகிறார் ; பிறகு தம் 
முள்ளே உலகினை அடக்கிக் கொளகிறார் என்று 
சுவேதாசுவதர முனிவர் கூறுகிறார் . இறைவனை 
அறிந்தவர் இறப்பையும் 

விடுகிறார் . 
கடவுளைவிடச் சிறந்தவர் யாருமிலலை . அவர் 
மாற்றம் அறியாதவர் . உலகெங்கும் நிறைந்து காணப 
படுகிறார் . உலகினில காணப்பட்டாலும் , உலகப் 
பொருளுக்கு அப்பாற்பட்டவர் ; உருவமற்றவர் ; எல் 
லோர் உள்ளத்திலும் அமர்ந்திருக்கின்றார் . இவ்வாறு 
சுவேதாசுவதர உபநிடதம் கூறுகிறது . 

இரா . கோ . 
துணை நூல் : 
Swami Prabhawananda . The Upanishads, Sri Rama 

krishna Math , Madras , 1979 . 


உடல 


கனம் 


| 


வென்று 


யவை 


| 


களை 


| 


பருப்பொருள் ( Matter ) அழியுந்தன்மையது . 
றைவன் அறியாமையை அகற்றுகிறான் , அவன் அழி 
யாதவன் ; என்றுமுள்ளவன் ; அவனைத் தியானிக்கும் 
பொழுது அறியாமை நீங்குகிறது . உண்மையென்ன 


| 


சுவேதாம்பரம் 


295 


சுவேயூவான் 


வாழ்வோர் சுவேதாம்பரப் பிரிவினரேயாவர் . 
சுவேதாம்பராகள் வகுத்த சமண சமய நூல்களான 
பன்னிரு அங்கங்களைத் திகம்பரர் அதிகார பூர்வ 
மானவையாகக் கருதவில்லை. 

இரா.அ. 


சுவேதாம்பரம் : இது சமண சமயப் பிரிவுகளுள் 
ஒன்று . 

சுவேதம் என்னும் சொல்லுக்கு அன்னம் 
என்பது பொருள் . அன்னப்பறவை வெண்மை நிறத் 
தினைக் கொண்டது . அம்பரம் என்றால் ஆடை .. 
சுவேதாம்பரம் என்ற சொல்லுக்கு வெண்ணிற 
ஆடை என்பது பொருள் . சமண சமயத்தில் கி.மு. 4 
-ஆம் நூற்றாண்டளவில் இரு பிரிவுகள் தோன்றலா 
யின . அவை ( 1 ) திகம்பரம் , ( 2 ) சுவேதாம்பரம் 
என்பனவாம் . பிறந்த 

மேனியாகச் சமண சமயத 
தைப் பின்பற்றியவர்கள் திகம்பரர் எனப்பட்டனர் . 
அதாவது , ஆடைகளையே உடுத்தாமல நிருவாண 
மாக இருந்தவர்கள் எனபது பொருள் . திசைகளைத் 
திக் என்பர் ; திசைகளையே ஆடையாகக் கொண்ட 
வர் திகம்பரா எனப்பட்டனர் . சுவேதம்பரர்கள் 
வெண்ணிற ஆடைகளை அணிந்தவர்கள 


சுவேயூவான் சீனக் குடியரசைச் சார்ந்த 
மாநிலங்களுள் ஒன்று முன்னர் இது உள்மங்கோலியா 
வின் ( Inner Mongolia ) பகுதியாக இருந்தது . இது 
1911 - ஆம் ஆண்டளவில் சீனக் குடியரசில 

பெயரள 
வில் ணைக்கப்பட்டிருந்தது . பின்னர் உள்மது 
கோலியா மூன்று மாநிலங்களாகப் பிரிக்கப்பட்டது . 
அவை ( 1 ) சாகர் ( Chahar or Cbabaier ) , 2 ) சுவேயூ 
வான் ( Suiyuan ) , 3 ) நிங்சியா ( Ningxia ) 

என்பன 
வாம் . சுவேயூவான் சீனப்பெருஞ்சுவருக்கும் கோபிப் 
பாலை நிலத்திற்கும் 

இடையில 

அமைந்துள்ளது . 
சீனாவின் துயரம் எனப்படும் ஒயாங்கோ ( Huang 
Ho ) ஆற்றின பெரிய வளைவு இப்பகுதியின வழி 
அமைந்துள்ளது . ஆற்றுக்குத் 

தென்பால 
அமைந்துள்ள பகுதி பாலை நிலத்தைப் போன்றது . 
வட பகுதி புல்வெளி நிரமபிய பகுதி . இமமா நிலத் 
தின் கிழக்குப் பகுதியில் 

கனிப்பொருளகள் மிகுதி 
யாகக் கிடைக்கின்றன . நிலக்கரி சிறப்பானதாகும் . 


யாக 


சுவேதாம்பர சமண சமயப் பிரிவினை உருவாக்கி 
யவர் பத்திரபாகு ஆவார் . சமண சமயம் பீகார் 
மாநிலத்தில் தோனறியது . அம்மாநிலத்தில் கி.மு 
3 - ஆம் 

நூற்றாண்டில் பல்லாண்டுகள் நீடித்த 
வற்கடம் ( பஞ்சம் ) ஒனறிலிருந்து தங்களைக் காத் 
துக்கொள்ளும் முகத்தான் பத்திரபாகுவும் அவரு 
டைய சீடாகளும் தென்பகுதிக்கு வந்ததாக வரலாற 
றுச் செய்தியொன்று கூறும் . பத்திரபாகுவினால 
அமைக்கப்பெற்ற சமண சமயப் பிரிவைச் சேர்ந்தவர் 
கள் சுவேதாம்பராகள் எனப்பட்டனர் . 


திகம்பரர்களும் , சுவேதாம்பரர்களும் வேதநெறியை 
ஏற்றுக் கொள்ளாதவர்கள் , இவை இரண்டும் நாத்திக 
சமயங்கள் என்று கருதப்பட்டவை . வற்கடம் நீங்கிய 
பின்னர்ப்பத்திரபாகுவின சீடர்கள் பீகாருக்குத் திரும 
பியபோது , வடக்கில் வாழ்ந்த திகம்பரர்கள் சுவேதாம் 
பரர்களைச் சமண சமயக் கொள்கைகளை நழுவ 
விட்டவர்கள் என்று தூற்றினர் . இரு சமயப் பிரிவு 
களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றலா 
யின . எது உண்மையான சமயம் என்பதை உறுதிப் 
படுத்தச் சமண சமயக் குழு ( Council ) ஒன்று கூட்டப் 
பெற்றது . திகம்பரர்கள் சுவேதாம்பரர்களின் சமண 
சமயக் கொள்கை ஏற்றுக்கொள்ளத்தக்கதன்று என்று 
முடிவு செய்தனர் . வங்காளம் , மத்திய இந்தியா , 
மகாராட்டிரம் , தென்னிந்தியா போன்ற பகுதிகளில் 
திகம்பரர்கள் செல்வாக்குறறிருந்தனர் . சுவேதாமபரர் 
கள் இராசசுத்தானம் , மேலை இந்தியா ( Western 
India ) போன்ற பகுதிகளில் வளமாகக் காலூன்றி 
இன்றளவும் சமண சமயத்தைப் பினபற்றி வருகிறார் 


இரண்டாம் உலகப்போருக்குப் பினனர்ச் சீனாவின 
பொதுவுடைமைக் கட்சியினர் உள்மங்கோலியாவைக் 
கைப்பற்றிக் கொண்டனர் . மங்கோலியர்களுக்கு இத 
தருணத்தில் சீன அரசு தன்னாட்சி உரிமையை வழங்கி 
யிருந்தது . அதன் அடிப்படையில் 1947 - இல் உளமங் 
கோலியத் தனனாட்சிப் பகுதி நிலைநாட்டப்பட்டது . 
( Inner Mongolian Autonomous Region ) . அதன் 
தலை நகர் உலன்காட்டு ( Ulanhot ) என்னும் நகர் . இக 
காலத்தில் அதனைச் சிலின் ( Jilin ) எனபர் மங்கோலி 
யாகள வாழ்ந்துவந்த சீனப்பகுதிகளை உளமங்கோலி 
யத் தன்னாட்சிப் பகுதியுடன் இணைத்துப் பெருக்கி 
னர் . சாகா ( Chahar ) எனனும் பகுதி 1953 - இல் 

ணைக்கப்பட்டது . சுவேயூவான் ( Sulyuan ) 1954 - இல் 
இணைக்கப்பட்டது . நிங்சியா ( Ningxia ) 

1956 - இல 
ணைக்கப்பட்டது பின்னர்த் தலை நகரும் 
( Kalgan ) என்னும் நகருக்கு மாற்றப்பட்டது . இக 
காலத்தில் இநநகரம் சாங்கியாகோன் ( Zhangjiakon ) 
எனப்படுகிறது . 


கலகன 


கள் . 


| 


சுவேயூவான் பரந்த நிலப்பரப்பைக கொண்ட 
துடன் மக்களதொகை மிகுந்ததுமாகும் . சுவேயூவான 
என்னும் பெயர் கொண்ட நகரம் ஒன்று இருந்தாலும் 
அதனைத் 

தலைநகரமாக ஏற்றுக்கொளளவிலலை . 
இங்கு இருப்புப்பாதை ஒன்றும் செல்கிறது . 


காலப்போக்கில் திகம்பர சமயப் பிரிவினர் 
வலுவிழந்து மறைந்தனர் . இன்றும் செல்வாக்குடன் 


சுவைத்தல் நிலை 


296 


சுனகாத்து 


சுவேயூவான் மாநிலத்தின் பரப்பளவு ஏறத்தாழ 
4 இலட்சம் ச.கி.மீ. மக்கள் தொகை சற்றேறக்குறைய 
1,000,000 ஆகும் ( 1982 ) . 

இரா.அ. 


றாமல் உணவருந்தும் 

வாய்ப்பை ஒரு 

குழந்தை 
பெறுவதும் அக்குழந்தையின் மனவளர்ச்சியில் ஒரு 
வரன்முறையை ஏற்படுத்திவிடுகிறது . அவ்வாறு 
நிறைவுடன் இச்சுவைத்தல் நிலையிலிருந்து அடுத்த 
நிலைக்குக் கடந்து செல்லவும் ஒரு குழந்தை தன்னைத் 
தயார்படுத்திக் கொள்ளுகிறது . 


என 


சுவைத்தல் நிலை : ஒவ்வொரு மனிதனும் 
பிறப்பு முதல் முதுமைப் பருவம் முடிய பலவிதமான 
ன்ப உணர்வுகளைக் கொண்ட மனவளர்ச்சி நிலை 
களைக் கடந்து தான் வளர வேண்டியுள்ளது 
உளவியலின தந்தை பிராய்டு கூறுகிறார் . ஒவ்வொரு 
நிலையிலும் முழுமையாக , நிறைவுடன் அந்தந்த 
நிலைகளின் இன்பஉணர்வுகளை அனுபவித்து வளர்ச்சி 
யடைய வேண்டும் எனவும் விவரிக்கிறார் . அவ்வாறு 
ஒரு நிலையில் அளவுக்கு மேற்பட்டு இன்ப உணர்வு 
களை அனுபவிக்க நேர்ந்தாலோ நிறைவாக அந்த 
உணர்வுகளில் வளர்ச்சியடைய முடியாமற் போகும் 
பொழுதோ அந்தப் பாதிப்புகள ஒரு மனிதனின் 
பிற்கால நடத்தையை நிருணயிக்கின்றன எனத் தம் 
கோட்பாடுகளில் தெரிவிக்கிறார் . 


இச்சுவைத்தல் நிலையில் அளவுக்கு மிகுதியாக 
ஒரு குழந்தை இன்ப உணர்வினைப் பெற்றுக்கொள் 
ளும் வாய்ப்பைப் பெற்றால் தனது பிற்கால வாழ் 
வில் எதற்கும் பிறரைச் சார்ந்திருத்தல் , நம்பிக்கை 
கொண்டு அனுசரித்துச் செல்லுதல் போன்ற குணங் 
களைக் கொண்டதாக அக் குழந்தை காணப்படும் . 
அதற்கு மாறாக , இந்நிலையில் ஏதேனும் தடங்கல் 
களோ முழு இன்ப உணர்வினைப் பெற இயலாத 
சூழ்நிலையோ கொண்டு ஒரு குழந்தை வளர்ந்தால் 
தனது பிறகால வாழ்வில் ஏமாற்றமும் , மன வருத்த 
மும் தோன்றிப் பிறரை எதிர்த்தல் , புகைபிடித்தல் , 
அளவுக்கதிகமாக உணவு உண்ணல் போன்ற தீய 
பழக்கங்களைக் கொண்டதாகக் காணப்படும் . கை 
சூப்புதல் போன்ற குணங்களும் இதனது வெளிப் 
பாடே எனவும் கூறுகின்றனர் . 


உள 


எரிக்கு எரிக்சன் ( Erick Erickson ) என்ற 
வியலாரும் இந்தச் சுவைத்தல் நிலைக்கு ஒத்த கருத் 
துக்கொண்ட “ உணர்ச்சி நிலை என்ற மனித மன 
வளர்ச்சி நிலைகள் பற்றிய தம் கோட்பாடுகளில் 
விவரிக்கிறார் . நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் ஆகிய 
குணங்கள் ஒரு குழந்தைக்கு இந்த நிலையில்தான் 
உருப்பெறுகின்றன எனக் கூறுகிறார் . 


இன்ப உணர்வு வளர்ச்சி நிலைகளான ஐந்து 
நிலைகளில் இரண்டாம் நிலைதான் ‘சுவைத்தல் 
நிலை யாகும் . பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தது 
முதல் முதலாண்டு முடிய இந்த நிலை இருப்பதாகக் 
கருதப்படுகிறது . அனைத்து வளர்ச்சி நிக 

நிலைகளிலும் 
ஒவ்வோர் உடல் உறுப்பும் , வெளியார் துணையின்றி 
தானே இன்ப உணர்வினைத் தனது உடலில் தோற் 
வித்துக்கொள்ளும் தன்மை கொண்டதாகத்தான் 
அமைந்துள்ளது எனவும் விவரிக்கிறார் பிராய்டு . 
அந்தக் கூற்றுப்படி இந்த இரண்டாம் நிலையான 
சுவைத்தல் நிலையில் உடலின் ஏனைய பாகங்களை 
யெல்லாம்விட உதடுகளும் , நாக்கும் குறிப்பாக வாய்ப் 
பகுதிதான் மிக்க அளவு 

இன்ப உணர்ச்சிகளைத் 
தோற்றுவிக்கிறது . ஒரு குழந்தை வெளி உலகுடன் 
வாய்மூலம்தான் முதனமுதலில் தொடர்பினை ஏற் 
படுத்திக்கொள்ளுகிறது என்பது உண்மை . 
சுவைத்தல் நிலையிலும் ஒரு குழந்தையின் மனநிலை 
உலகமே 

வாய்ப்பகுதியில் தான் மையம்கொண்டு 
காணப்படுகிறது . சுவைத்தல் , உறிஞ்சுதல் , 
வருந்துதல் , அசைபோடுதல் போன்ற செயல்களின் 
மூலம் குழந்தை இன்ப உணர்வினைப் பெறுகிறது . 

ஒரு குழந்தை வாய்மூலம் இன்ப உணர்வினை 
நிறைவுடன் அனுபவித்து வளர்வது , அதனது பிற் 
கால வாழ்க்கை நடத்தையில் பாதிப்பை ஏற்படுத்து 
கிறது . எடுத்துக்காட்டாக , அன்புடனும் பாசத்துட 
னும் ஒரு தாய் தனது குழந்தைக்குப் பாலூட்டிச் 
சீராட்டும்பொழுது மகிழ்வுடன் பிறரைச் சார்ந்தி 
ருந்து அதன் மூலம் இன்ப உணர்விணைப் பெற ஒரு 
குழந்தை பழகுகிறது . அது போன்றே வேளை தவ 


இவ்வாறு ஒரு குழந்தையின் மனவளர்ச்சி நிலை 
களில் சுவைத்தல் நிலை முக்கியமான 

லை முக்கியமான ஒரு பகுதியா 
கும் . இந்நிலை 

முழுமையாகக் கடைப்பிடிக்கப்பட் 
டால் குழந்தையின் பிற்கால வாழ்வு வளம் நிறைந்து 
காணப்படும் . 

சீனி.நா.ஜா.மி. 


ஆகவே 


உண 


துணை நூல்கள் : 


Baron , etal . , Psychology - Understanding Behaviour , 

Holt :: Rinehast and Winston , Tokyo , 
1980 . 


* 


Coleman , J.G., Abnormal Psychology and Modern 

Life, Taraporevala and Sons Company , India , 
1976 . 


சுனகாத்து : குசராத்து மாநிலத்திலுள்ள 
சுனகாத்து ( Junagadh ) மாவட்டத்தின் தலைநகரம் . 
சுனகாத்து நகரம் கிர்னார் மலைகளுக்கு 


அருகில் 


சுனகாத்து 


297 


சுனகாத்து 


வை 


கத்தியவார் முந்நீரகப் பகுதியில் அமைந்துள்ளது . 
இந்நகரில் உள்ள கோயில்களும் மசூதிகளும் இந்நக 
ரின் பண்டைய வரலாற்றைக் கூறுவனவாக அமைந் 
துள்ளன . இந்நகரின் கிழக்கில் உபர் கோட்டு என்னும் 
தொன்மையான இடம் உள்ளது . பௌத்த சமயத் 
தொடர்புடைய குடைவரைகள் இங்கு உள்ளன . 
அசோகர் கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன . 
யாவும் கி.மு. 3 - ஆம் நூற்றாணடைச் சார்ந்தவை . 
கிர்னார் மலைகளின் உச்சியில் சமணர் கோயில்கள் 
பல உள்ளன . இம்மலையில் கி.பி. 15 - ஆம் நூற் 
றாண்டில் கட்டப்பட்ட 

இராசபுத்திரக் கோட்டை 
ஒன்றும் உள்ளது . இந்நகரை மகமது 

பெகாரா 
( Mahmud Begara ) என்பவர் கி.பி. 1472 - இல கைப 
பற்றி இதற்கு முசுதாபாது எனப் பெயரிட்டார் . 
இங்கு ஒரு மசூதியும் இவரால் கட்டப்பட்டது . இந் 
நகரம் பல நகரங்களுடன் சாலை வழிகளைக் கொண 
டுள்ளது . 

விளைபொருள்கள் இந்நகரில விற்பனை 
செய்யப்படுகின்றன . நகர மக்கள் தொகை 120,416 
( 1981 ) . 


Y 


சுனகாத்து மாவட்டம் 10607 ச.கி.மீ. பரப்பள 
வைக் கொண்டது . இம்மாவட்டத்தின தென்மேற்குப் 
பகுதியை அரபிக்கடல் சூழ்ந்துள்ளது . இம்மாவட் 
டத்தில் கிர்னார் மலைகளும் கிர் மலைகளும் 


சுனகாத்துக் குடைவரை 
ளன . கிர் மலைகளில் உள்ள காடுகளில் கொடிய விலங 
கினங்கள் உள்ளன . பருத்தி , தானியப் பொருள்கள் 
எண்ணெய் வித்துகள் , கரும்பு போன்றவை மாவட்டத் 
தில் விளைகின்றன . இம்மாவட்டத்தின் முக்கிய துறை 
முக நகா போர்பந்தர் 

ஆகும் . 

மக்கள் தொகை 
2,100709 ( 1981 ) . 

சு.இரா . 


உள 


ज 


சகரத்திறகும் உகர ஊகாரங்களுக்கும் உரிய குறிப்புகளைப் 
சூ 

பார்க்க . 
சுகரத்திற்கு உரிய வடிவத்தில் உகரக்குறியோடு ஒரு வளைவு இணைக் 
கப்பட்டது . இது 7 - ஆம் நூற்றாண்டில் பல்லவ பரமேச்சுவரவர்மனின் 
கூரம் செப்பேடுகளில் காணப்படுகிறது . மற்ற எழுத்துகளில் தலைக்கட்டின் 
வளர்ச்சியை ஒட்டிச் சகரஊகாரத்திலும் தலைக்கட்டு கி.பி. 13 - ஆம் 
நூற்றாண்டில் தோன்றி வளர்ந்தது . வட்டெழுத்திலும் இதே நிலைதான் . 

கே.ஜி.கி. 


சூ 


3 


தமது 


கல்வியைத் 


சென்று 

ஓராண்டுக் காலம் 
தொடர்ந்தார் . 


சூ - என் - லாய் கி.பி. 1898 - ஆம் ஆண்டு சீனா 
வில் கியாங்கு மாநிலத்தில் உவெயன் ( Huaian ) 
நகரில் பிறந்தார் . செகியாங்கு மாநிலத்திலுள்ள 
சௌ -சிங்கு ( Shao - hsing ) நகரில் தம் மாமன் பாது 
காப்பில் வளர்க்கப்பட்டுத் தொடக்கக் கல்வி பயின் 
றார் , பின்பு தியன் சன் நகரில் பட்டப்படிப்பை 
முடித்து கி.பி. 1917 - ஆம் ஆண்டுசப்பானுக்குச் சென்று 
வாசேடா பல்கலைக் கழகத்தில் சேர்ந்து ( Waseda 
University ) தமது கல்வியைத் தொடர்ந்தார் . அங் 
கிருந்து கி.பி. 1919 - ஆம் ஆண்டில் திரும்பி வந்து 
நான்காய் பல்கலைக்கழகத்தில் தமது கல்வியைத் 
தொடர்ந்தார் . பீக்கிங்கு நகரில் கி.பி. 1919 - ஆம் 
ஆண்டு நடைபெற்ற மே நான்காம் இயக்கம் ( May 
Fourth Movement of 1919 ) வலுப்பெற்று , மாணவர் 
கள் கிளர்ச்சி வளர்ந்ததன் 

இவர் 
தியன் சன் வந்துசேர்ந்தார் . மாணவர்களுக்கான 
செய்திகளில் தீவிர ஈடுபாடு கொண்டு கிளர்ச்சிகளைத் 
தூண்டிவிட்டார் . சூ - என் - லாயின் ( Chou - En -Lai ) 
செயல்கள் அரசுக்கு எதிராக இருந்தமையால் இவர் 
கி.பி.1920 - இல் கைது செய்யப்பட்டு 6 ஆண்டுகள 
சிறைத்தண்டனை பெற்றார் . விடுதலையானதும் 
வேலையும் கல்வியும் ( Work and Study Programme ) 
என்ற ஒப்பந்தத்தில் பிரான்சு நாட்டிற்குச் சென்று 
இரண்டாண்டுகள் தமது கல்வியைத் தொடர்ந்தார் . 
ஐரோப்பாவில் மாணவர்கள் பொதுவுடைமை இயக் 
கத்தை ஏற்படுத்தி அதில் மாணவர்களைச் சேர்த்து 
அவ் வியக்கத்தை வளர்த்தார் . பிறகு இங்கிலாந்து 
சென்று அங்குப்பல மாதங்கள் தங்கியபின் செருமனி 


காரணமாக 


சூ - என் - லாய் 


} 


இவர் கி.பி .1924 - ஆம் ஆண்டில் தாயகம் திரும் 
பியபின் சன்யாட்சென்னின் தேசிய 

புரட்சியில் 
சேர்ந்து தீவிரவாதியானார் . வாம்போவா இராணு 
வக் கழகத்தின் அரசியல் ஆணையாளராக ( Political 
Commissioner ) நியமிக்கப்பட்டார் . இக்கழகத்தின் 
தலைவரான சியாங்கே சேக்கின் கீழ்ப் புரட்சி இயக் 
கத்தினை வளர்த்தார் . சாங்காய் ( Shanghai ) நகரின 
தீவிர 

எதிர்ப்பு இயக்கத்தின் வன்செயல்களில் 


| 


சூ - என் - லாய் 


299 


சூ - என் - லாய் 


கி பி . 1927- ஆம் ஆண்டில மயிரிழையில் உயர்தப்பிய 
சூ - என - லாய் , 

தென் மாநிலத்திற்குச் சென்றார் . 
நான்சாங்கு ( Nonchang ) , சவாடோ ( Swatow ) , கான் 
டன் ( Conton ) மாநிலங்களில் பொதுவுடைமை 
இயக்கத்தை வளர்த்தார் போர் பிரபுக்களுக்கு ( War 
Lords ) எதிராகப் புரட்சி செய்தார் . சிறையில் கி.பி 
1925 - ஆம் ஆண்டில் சந்தித்த தெ - யிங் - சௌ . ( Teng 
Ying - Chao ) அம்மையாரை மணந்தார் . சியாங் - கே 
சேக்கு 1927 - ஆம் ஆண்டில் சாங்காய் ( Shanghai ) 
நகரைக் கைப்பற்றிச் , சூவையும் அவர் தம் தோழர் 
களையும் சிறையில் தள்ளினார் சிறையிலிருந்து 
1928 - இல தப்பிய இவர் உருசியா நாட்டுக்குச் சென்று , 
அங்குப் புரட்சி இயககத்தில் சேர்ந்து பாடுபட்டார் . 
புரட்சியின வளர் சசிக்கு 1931 - ஆம் ஆண்டுவரை இரக 
சியமாக உதவினார் . பிறகு தாயகம் திரும்பிச் சியாங்சு 
( Jiangsu ) புயீசியன ( Fujian ) மாநிலங்களில் பொது 
வுடைமை இயக்கத்தை வளர்த்தார் . அங்கு மக்களின 
புரட்சிப்படையின அரசியல ஆணையராக நியமிக்கப் 
பட்டார் . புகழ்பெற்ற பொதுவுடைமைப் புரட்சியின 
போது ( 1934-35 ) 6,000 கல் தொலைவிலுள்ள வட 
சீனாவில சாங்சி மாநிலம் வரை நீணட பயணம் 
( Long March ) நடைபெற்ற நிகழ்ச்சிக்குச் சூ சப்பானி 
யருக்கு எதிரான ஒன்றுபட்ட எதிர்ப்பு இயக்கத்தினை 
ஏற்படுத்தினார் . 

சப்பானியா மஞ்சூரியாவின் மீது 
1931 - ஆம் ஆணடு படையெடுத்ததன் விளைவாக 
இவ் வெதிரப்பு இயக்கம் ஏற்படுத்தப்பட்டது . 

சியாங் - கே- சேக்கு ( Chiang Kai - Shek ) 1936 
-ஆம் ஆண்டு பொதுவுடைமை இயக்கத்தின் எதிரி 
களாகிய அரசு அதிகாரிகளால் இரகசியமாகத் தூக் 
கிச் செல்லப்பட்டபோது சூ அவரைக்காப்பாற்றித் 
தன் ஆதரவாளர்களுடன் 

அரசு அதிகாரிகளைச் 
சந்தித்து அவரை விடுதலை செய்தார் , ஒன்றுபட்ட 
இயக்கத்தினை வளர்த்துச் சப்பானுக்கு எதிரான 
கிளர்ச்சியை வளர்கக முன்வந்த சூ , அவ் வியக்கத் 
தின் வீரர்களை ஒன்றுசோத்தமையால் போர்ப 
படையின் தலைவராக ஆக்கப்பட்டார் . 


யின் தலைவரான மா - சே - துங்கின் கீழ் நாட்டுக்குத் 
தனது சிறந்த சேவையினை அளித்தார் . அவர் அயல் 
நாட்டு அமைச்சராகவும் , ஆளும் கட்சியின் முக்கிய 
உறுப்பினராகவும் , மக்களின புரட்சிப்படைக் குழு 
வின் உதவித் தலைவராகவும் பல்வேறு பொறுப் 
புகளை ஏற்றுச் சிறந்த பணியாற்றி உலகப்புகழ் பெற 
றார் . இவர் 1949-58 வரை அயல் நாட்டு அமைசச 
ராகப் பொறுப்பு வகித்தார் . மாசுக்கோ சென்று 
சீன - சோவியத்தின் உதவி ஒப்பந்தத்தில் 1950 - இல் 
கையெழுத்திட்டார் . கொரியா , இந்தோனேசியா 
விவகாரத்தின் மாநாடு 1954 - ஆம் ஆணடில் செனிவா 
வில் நடைபெற்றபோது சீனத் தூதுக்குழுவின தலை 
வராகச் சென்று கூட்டத்தில் கலந்துகொண்டார் . 
ஆசிய - ஆப்பிரிக்கக் கூட்டு மாநாடு 1955 - இல பாண 
டுங்கில 

நடைபெற்றபோது சீனக் குழுவின் தலை 
வராக அக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் . அயல் 
நாட்டு அமைச்சர் பதவியை கி.பி. 1958 - இல் துறந்து , 
சீனாவின் பிரதமராகத் தொடர்ந்து பணியாற்றி 
னார் . இவரது சிறந்த சேவை கி.பி. 1966 - ஆம் ஆண்டு 
ஏற்பட்ட பண்பாட்டுப் புரட்சி வரை பாராட்டுக்குரி 
யதாயிருந்தது . 


சீனப் பொதுவுடைமை மாநாடு 9 - ஆம் ஆண்டு 
விழாவுக்குப் பின் இவர் நாட்டு நிருவாகக் குழுவா 
கிய ஐவர் குழுவில ஒருவராக நியமிக்கப்பட்டார் , 
அமெரிக்க நாட்டின் தலைவர் இரிச்சர்டு எம . நிக் 
சனைச சீனாவிறகு வரும்படி கி.பி.1971 - இல் அழைத் 
தார் . இவ்விரு நாடுகளும் 20 ஆண்டுகளாகக் கொணடி 
ருந்த பகை நீங்கி நேசக்கரங்களை நீட்டின . வரலாற் 
றுப் புகழ்பெற்ற நிக்சனின் சீன வருகை இவருக்கு 
அரசியல் வட்டாரங்களில் புகழைத் தேடித் தந்தது . 
சூவும் நிக்சனும் 1972 - இல நடைபெற்ற 

அமைதி 
மாநாட்டில் கலந்து கொண்டு இரு நாடுகளின நட் 
புறவை வளர்த்து அமைதி பான சுகவாழ்வினை ஏற 
படுத்த முடிவு செய்தனர் . உலகம் முழுவதும் சுற்றிய 
சூ ஆப்பிரிக்காவிலுள்ள பல பகுதிகளுக்குச் சென்று 
வந்தார் . வளர் நது வரும் நாடுகளுக்கிடையே சீனா 
வின் புகழ் வளரச்செய்து மேற்கு மற்றும் ஆப்பிரிக்க 
நாடுகளின் நட்பைப் பெற்றார் . சூ சீன வரலாற் 
றில அழியாப்புகழ் பெற்றபின கடின உழைப்பினால 
உடல் தளர்ந்து , நோய்வாய்ப்பட்டு 1976 - ஆம் ஆண்டு 
இயற்கை எயதினார் . 

பெ.சி. 


| 


கோமின்டாங்குக் கட்சியுடன் வேறுபட்டுத் 
தமது பொதுவுடைமை இயககத்தை வலுப்படுத்தி 
1941 - ஆம் 

ஆண்டு அக்கட்சிக்கு எதிராகப் போர் 
தொடுத்தார் . நான்சிங்கு ( Nanjing ) தேசிய அரசாங் 
கத்தில் சூ பொதுவுடைமைக் கட்சியின் பிரதிநிதி 
யாக்கப்பட்டார் . பின் 1948 - இல் பொதுவுடைமைக 
கட்சியின் உதவித் தலைவரானார் . தொடர்ந்து 1949 
-இல் அக்கட்சியின் செயலகத்தின் உறுப்பினரா 
ஆக்கப்பட்டார் . சீன மக்களின் குடியாட்சி 1949 
அக்டோபரில் ஏற்படுத்தப்பட்டபோது சீனாவின் 
தலைமை அமைச்சராக ஆக்கப்பட்டார் . தனது கட்சி 


துணை நூல் : 


John K. Fair Bank , Edwin O Reisebauer , China 

( Tradition and Translation ) , George Allel of 
Union , London , 1973 . 


1 


சூசா 


300 


சூட்டன்கோ 


நான்காம் மண்மேடு ஏழைகளின் குடியிருப்புகளைக் 
கொண்டு விளங்கியது . 


சூசா : ஈரானில குசிசுத்தான் பகுதியில் உள்ள 
தொனமையான 

நகரம் . 

சூசா (Susa ) , சூசான் 
( Shushan ) என்றும் கூறப்படுகிறது . கிரேக்கர்கள் 
இந்நகரைச் சூசியன் ( Susiane ) எனக் கூறினர் . 
பண்டைய ஈலத்தின் ( Elam ) தலைநகரமாகச் சூசா 
விளங்கியது . அக்குமீனிய அரசர் முதலாம தேரியசு 
( Darius 1 ) , அவருக்குப்பின் வந்த அரசர்கள் ஆகி 
யோர்களின் அரச நடவடிக்கைகளின் தலைமை நகர 
மாகவும் இது விளங்கியது இந்நகரம் சகுரோசு 
( Zagros ) மலை அடிவாரத்தில் கர்கெகூர் ( Karkheh 
kur ) ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது . 


அகழாய்வுக் குழிகளின் கீழ் அடுக்குகளில் இரண்டு 
நாகரிகங்களைச் சார்ந்த மட்கலன்கள் கிடைத்தன . 
இவையிரண்டும் புதிய கற்காலத்தைச் சார்ந்தவை . 
இதற்கு அடுத்த மண்ணடுக்குகளில் ஈலாமிய நாகரிக 
மக்களின் பொருள்களும் தொடக்க கால பாபிலோ 
னிய நாகரிகத்தின் பொருள்களும் கிடைத்தன . 
மேலடுக்குகளில் அக்குமீனியர் கிரேக்கர் , ஈலாமியர் , 
பார்த்தியர் , சசானியர் போன்றோர் பயன்படுத்திய 
பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன . இப்பகுதி கி.பி. 
14 - ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கரும்பு , பழ 
வகைகள் , மெல்லிய ஆடை ஆகியவற்றிற்குப் புகழ் 
பெற்று விளங்கியது . 

சு.இரா . 


இந்நகரத்தின் தொல்லியல் சிறப்பை கி.பி. 1850 
-ஆம் ஆண்டு உலோப்டசு ( W.K. Loftus ) என்பவர் 
கண்டுபிடித்தார் . இங்குத் தொன்மைமிக்க நான்கு 
மண்மேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன . அவற்றுள் 
ஒன்று அரணாகும் . இது கி.பி. 1897 முதல் 1908 
வரை அகழாய்வு செய்யப்பட்டது . இதனைச் சாக்கு 
யிசு - டி- மார்கன் ( Jacques - de morgan ) என்பவர் 
அகழாய்வு செய்தார் . இவ்வகழாய்வில் பல அரும் 
பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டன . அமுராபி 
சட்டத்தொகுப்பு இவற்றுள் குறிப்பிடத்தக்கது . 
இரண்டாம் மண்மேட்டை மார்சல் தியூலாபி ( Marcel 
Dieulafoy ) என்பவர் கி.பி. 1881 - ஆம் ஆண்டு 
அகழாய்வு செய்தார் . இம்மண்மேடு முதலாம் தேரிய 
சின் அரண்மனைப் பகுதியாகும் . மூன்றாம் மண்மேடு 
ஈலாமியர்களின் நகரமாக விளங்கியது . இது அரச 
மரபினரும் உயர் வகுப்பினரும் வாழ்ந்த பகுதியாகும் . 


சூட்டன்கோ இங்கிலாந்தில் சப்பக்கிலுள்ள உட் 
பிரிட்சு ( Woodbridge ) என்னும் ஊருக்கு அருகிலுள்ள 
பகுதி . இங்கு ஆங்கிலோ- சாக்சானிய அரசர் ஒருவர் 
இறந்தபின் அவரது நினைவாக எழுப்பப்பட்ட சின் 
னம் ( Cenotaph ) உள்ளது . இங்குக்கண்டுபிடிக்கப்பட்ட 
நினைவுச் சின்னம் ஐரோப்பாவில் கண்டுபிடிக்கப் 
பட்ட செருமானிய நினைவுச் சின்னங்களிலேயே மிகச் 
சிறப்புப் பெற்றது . சூட்டன் கோப்புப் புதைவிடத்தில் 
( Sutton Hoo burial ) தொன்மையான கப்பல ஒன்று 
கண்டுபிடிக்கப்பட்டது . இக்கப்பல் முழுவதும் இறப் 
பிற்குப் பின்பும் வாழ்வு உண்டு எனக் கருதி மனி 
தனுக்குத் தேவையான பொருள்கள் யாவும் வைக்கப் 
பட்டிருந்தன . ஆனால் இக்கப்பலில் மனித எலும் 
புகள் எவையும் கிடைக்கவில்லை . ஆங்கிலோ சாக 
சானிய அரசர்களின் செல்வ நிலையைக இககப்பலில் 
கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்களின் மூலம் நன்கு 
அறியமுடிந்தது . இக்கப்பல் புதைப்பு 1939 - ஆம ஆணடு 
எதிர்பாரா வகையில் கண்டுபிடிக்கப்பட்டது . மணலின 
அடியில் 7.6 மீ . ஆழத்தில் சிதைந்த நிலையில் கண்டு 
பிடிக்கப்பட்ட இக்கப்பல் மூங்கில்களால் கட்டப்பட் 
டது . இது பாய்மரமற்றதாய்க கீழுள்ள பலகைகளை 
மேற்கவித்து கட்டப்பட்ட பலகைகளைக் கொண்டு 
விளங்குகிறது . இக்கப்பல் 24 மீ . நீளமுடையது . இங் 
குக் கண்டுபிடிக்கப்பட்ட 

ஒனறிலிருந்து இந் 
நினைவுப் புதைவிடம் கிழக்கு ஆங்கிலேய அரசர் 
இரிட்வால்டு ( Raedwald ) என்பவருடையது எனக் 
கண்டுபிடிக்கப்பட்டது . இவர் 

கி.பி. 624 அல்லது 
கி.பி 625 - இல் இறந்திருக்க வேண்டும் . இவர் புறச் 
சமயக் சார்புடையவராயிருந்து பின்னர்க் கிறிததவ 
மதத்திற்கு மாறினார் எனத் தெரியவருகிறது . இவ 
வரசர்யார் என்பது பற்றிக் கருத்து வேறுபாடுகள் 
உள்ளன . கப்பலைப் புதைக்கும் வழக்கம் சுவீடன 
நாட்டில் உள்ளது . எனவே ஆங்கிலேயே அரசர்கள் 


| 


காசு 


சூசா 


சூடாமணி உள்ள முடையான் 


301 


சூடாமணி உள்ள முடையான் 


கொண்டிருந்தனர் 


சுவீடியப் பழக்கவழக்கத்தைக் 
என்பது தெரிய வருகிறது . 


பொன்னால் செய்யப்பட்ட அணி வேலைப்பாடு 
சூட்டன் கோ கப்பற்புதைப்பில் கண்டுபிடிக்கப்பட்டது . 


இக்கப்பற் புதையலில் தங்கத்தால் செய்யப்பட்ட 
41 பொருள்கள் முழுமையாக கிடைத்தன. இவை 
பிரித்தானிய அருங் காட்சியகத்தில் ( British Museum ) 
காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன . பைசாண்டியப் பேர 
ரசர் முதலாம் அனசுடாசியசின் ( Anastasius , கி.பி. 
491 முதல் கி.பி. 518 

வரை ) முத்திரையிடப்பட்ட 
வெள்ளியாலான வட்டில் ஒன்றும் இககப்பற் புதைய 

கண்டு பிடிக்கப்பட்டது . இங்கிலாந்தில் 
கண்டுபிடிக்கப்பட்ட பைசாண்டியப் பேரரசுக்காலப் 
பொருள இது ஒன்றே ஆகும் . இவற்றுடன் வெள்ளி 
யால் செய்யப்பட்ட கிண்ணங்களும் கரணடிகளும் , 


ஒரு சொல 


லிலிருந்து 


ராயினர் . இதற்குப் பின்னாளில் உரை கணட சங்கர 
நமச்சிவாயப் புலவர் , பிங்கலம் , திவாகரம் , சூடாமணி 
முதலிய நூலகளுள் என்று திவாகரத்தையும் சூடா 
மணியையும் உடன் வைத்துப் பேசுகிறார் . ஆகவே 
இம்மூன்று நிகண்டுகளும் கல்வியாளர்களிடையே 
மிகுந்த செல்வாக்குப் பெற்றிருந்தன என்பது தெரிய 
வரும் . 

ச் சூடாமணி நிகண்டு முந்திய நிகண்டுகளி 
லிருந்து பாவகை மாற்றம் முதலியவற்றால் ஒரு புதிய 
திருப்புமுனையைக் கல்வியுலகிற்கு அறிமுகப்படுத்தி 
யது . நிகண்டு நூலகளில் பெரும்பயன் விளைப்பது 

பலபொருள் உரைக்கும் பகுதி . முநதை 
யோரும் சொற்களை ஒருவகை எதுகை முறையடை 
விற கொண்டு பொருள விளக்க முற்பட்டாலும் அது 
அத்தனை தெளிவாக இல்லை . சூடாமணியோ சொற் 
பொருள்களை நினைவில் எளிதாய்ப் பதிய வைத்துக் 
கொள்ளும் வகையில் சொற்களை எதுகை முறையில 
அறிமுகப்படுத்திப் பொருள விளக்கம் தர முற்பட் 
டுள்ளது . எதுகை முறை பற்றி அமைந்த சூடாமணி 
கற்றுப் போற்றுவதற்கு எளிதாயிற்று . 

சூடாமணி நிகண்டு வழக்கில் வந்த பின்னாத் 
தமிழ்ப் புலவர் இந்த நிகணடினையே விரும்பிக் கற்று 
வரலாயினர் . அந்நாளில் 

பள்ளிகளிலே மாணவா 
இந்நிகணடினை நன்கு கற்று மனப்பாடஞ 

செய்து 
வருவாராயினர் . இதனால் , நிகண்டு கற்பது 
என்றாலே சூடாமணியைக் 

கறபது என்று நாட்டில் 
பெரு வழக்காயிற்று . இயலிசை வல்லோர் கேட்ப 
இந்த நூல் பிறந்தது என்பதனால் இயலிசைச் சொற 
களை யெல்லாம் உள்ளடக்கியது இந்நூல என்பது 
புலனாகும் . 


1 


சூட்டன்கோ 
கோப்பைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன . இவற்றில் 
கிரேக்க எழுத்துகள் காணப்படுகின்றன . ஆங்கிலோ 
சாக்சானிய அரசர்களின் வெளிநாட்டு வாணிகத் 
தொடர்பை வை வெளிப்படுத்துவனவாக உள்னள 
இப்புதையல் பற்றிய ஆய்வு நூலை உரூபர்ட்டு 
புருசு - மிட்போர்டு ( Rupert Bruce - Mitford ) என் 
பவர் 1975 - இல் வெளியிட்டார் . 

சு . இரா . 


புதுவை 


காணக : 


சூடாமணி உள்ளமுடையான் : 
உள்ளமுடையான் . 

சூடாமனி நிகண்டு கி.பி. 16 - ஆம் நூற்றாண 
டில் தோன்றிய போதிலும் ஏனைய நிகண்டுகளுக் 
கெல்லாம் தலைமணியாய் வைத்துத் தமிழுலகில் 
போற்றப்பெற்றது . முந்திய நிகண்டுகளாகிய திவா 
கரம் , பிங்கலம் என்பவற்றின பயிற்சி வரவரக் குறை 
யலாயிற்று நன்னூலிலே பவணந்தி முனிவர் பிங்கல 
நிகண்டிற்கு ஏற்றந்தந்து , பிங்கலம் முதலா நல்லோ 
ருரிச்சொலின் நயந்தனர் கொளலே என்று சுட்டுவா 


இந்நிகண்டு திவாகரத்தைப் போலவே 12 தொகு 
திகள் கொண்டதாகும் . 
சூடாமணி 

நிகண்டிற்கு உரையுடன் யாழ்ப் 
பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் பதிப்பித்த 
பதிப்பே சிறந்ததாகும் தாண்டவராய முதலியார் 

நயனப்ப முதலியார் , சென்னகேசவலு 
நாயுடு , யாழ்ப்பாணத்து நல்லூர்ப் பொன்னம்பலம் 
பிள்ளை . 

சுன்னாகம் அ.குமாரசுவாமிப் பிளளை , 
தில்லை நடராச சுவாமி , அப்பாவு பிள்ளை , கணேச 
முதலியார் ஆகிய வேறுசிலரும் இந்நிகணடினைப் 
பதிப்பித்துள்ளனர் . 

சொற்பொருள் விளக்கம் தெரியும் பொருட்டாக 
யாவரும் படித்து வருவது 

இந்நூலின் 11 - ஆம் 
தொகுதி . இதனைத் தனிப்பட அச்சிட்டுப்பரப்பினாரும் 
உளர் . இப்பதினோராம் நிகண்டிற்கு அமைந்த உரை 
களுள் புதுவை நயனப்ப முதலியாரின் உரைப்பதிப்பு 


| 


302 


சூடான் 


சூடான் 


சிறப்பாகக் கூறத்தக்கது இதனைக் காலத்திற்கேற்ற 
வகையில் விரிவுபடுத்தி 583 பாடல்கள் கொண்ட தனி 
நூலாகக் களத்தூர் வேதகிரி முதலியார் 

ஆக்கி 
• நிகண்டு என்னும் பெயரிலே கி.பி .1843 - இல் வெளி 
வரச் செய்தார் . இதனை இவர் பெயரால் ‘ வேதகிரி 
பார் சூடாமணி எனக் கற்றோர் குறிப்பாராயினர் . 
சூடாமணி நிகண்டின் 

தொகுதியை 
மட்டும் ஒருசொற் பல்பொருள் விளக்கம் என்னும் 
பெயருடை அகராதியாக அண்ணாசாமிப் பிள்ளை 
என்பாா கி.பி .1850 - இல் வெளியிட்டுள்ளார் . மு.ச. 


வாழ்கின்றனர் . இவர்கள் நீர்ப்பாசனத்திற்கு நைல் 
நதியையும் , ஏரிகளையும் குளங்களையுமே 

நம்பி 
இருக்கின்றனர் . சூடான் நாட்டு மக்களின் முக்கிய 
தொழில் வேளாண்மை . பருத்தி , தானியங்கள் 
நெல் , நிலக்கடலை , காப்பி போன்றவை பயிர் செய் 
யப்படுகின்றன . சதுப்பு நிலங்களிலும் காடுகளிலும் 
ஓரளவு உணவுப் பொருள்களும் , 

பணப்பயிர்களும் 
பயிரிடப்படுகின்றன . காடுகளில் காண்டாமிருகம் , 
யானை , சிங்கம் , எருமை , ஒட்டகச் சிவிங்கி போன்ற 
விலங்குகள் காண்ப்படுகின்றன . கால்நடை வளர்ப்பும் 
இந்நாட்டு மக்களின் 

மற்றொரு முக்கிய தொழி 
லாகும் . 


11 - ஆம் 


( 


T 


| 


- 


சூடான் : ஆப்பிரிக்காக் கண்டத்தில் வடகிழக் 
குப் பகுதியில் அமைந்துள்ள நாடு சூடான் ( Sudan ) . 
ஆப்பிரிக்க நாடுகளுள் மிகப் பெரிய நாடு இது . 
தரப்பட்ட நிலப்பகுதிகளையும் , வேறுபட்ட மக்களை 
யும் மாறுபட்ட தட்ப வெப்ப நிலைகளையும் உடை 
யது . இதன் வட பகுதியில் பாலைவனங்களும் , மத்திய 


+ 


சூடான 


பயோட்ட் 


சூடான் பெண்கள் 


1 


IN 


போபா 


அரசுகள் 


. 


-ஆம் 


சூடான் நாட்டின் வரலாறு மிகப் 

பழமையா 
னது . கி.பி. 6 - ஆம் நூற்றாண்டில் இங்குச் சில 
கிறித்தவ 

நிறுவப்பட்டன . கி.பி. 12 
நூற்றாண்டிற்கும் 15 - ஆம் நூற்றாண் 
டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் இசுலாமிய 
அராபியர்கள் இந்நாட்டைக் கைப்பற்றினர் . 
எகிப்து கி.பி. 1821 - இல் சூடானைக் கைப்பற்றி 
யது . முகமது அகமது என்னும் இசுலாமியத் தலை 
வர் எகிப்தியர்களுக்கு எதிராக 

1881 - இல் 
கிளர்ச்சி செய்து சூடான் 

அரசைக் 

கைப்பற்றி 
ஆட்சி செய்தார் . அவருக்குப்பின் வந்த காலிபா 
அப்துவலாகி என்பவர் கி.பி. 1898 வரை ஆண்டார் . 
இங்கிலாந்தும் எகிப்தும் சேர்ந்து கி.பி. 1849 - ஆம் 
ஆண்டு சூடானைக் கைப்பற்றிக் 

கூட்டாக ஆண்டு 
வந்தன . இரண்டாம் 

உலகப் போருக்குப் பினனர் 
சூடான் மக்களிடையே சுதந்திர தாகம் ஏற்பட்டு 
நாட்டு விடுதலைக்காகப் 

போராடினார் . சூடான 
1956 - ஆம் ஆண்டு சுதந்திர நாடாக அறிவிக்கப் 
பட்டது . சூடான் ஒரு குடியரசாகும் . இதன் தலை 
நகர் கார்ட்டூம் என்னும் நகர் . இந்நாட்டின் ஆட்சி 
மொழி அரபு மொழியாகும் . சுதந்திரத்திற்குப் 


சூடான் அமைவிடம் 
பகுதியில் புற்கள் நிரம்பிய சமவெளிகளும் உள்ளன . 
தென்பகுதி சதுப்பு நிலங்களையும் , அடர்ந்த காடு 
களையும் உடையது . தட்பவெப்ப நிலை கோடையில் 
38 செ . குளிர் காலத்தில் வடபகுதியில் தென்பகுதி 
யைவிடக் குளிர் மிகுதியாக இருக்கும் . நாட்டின் முழு 
நீளமும் தெற்கு வடக்காக நைல் நதி பாய்கின் 
றது . உலக நாடுகளிலேயே இது தான் அடர்த்தி 
குறைவான மக்கள் தொகையை 

நாடு . 
இரணடரை மிலியன் ச.கி.மீ. பரப்புள்ள நாட்டில் 
சுமார் 16 மிலியன் மக்களே வாழ்கின்றனர் . நாட்டின் 
மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பகுதியினர் 
அரபு மொழி பேசும் இசுலாமியர் . இவர்கள் நாட் 
டின் வடபகுதியில் வாழ்கின்றனர் . எஞ்சியுள்ள மூன் 
றில் ஒரு பங்கினர் ஆப்பிரிக்க நீக்கிரோக்கள் . இவர் 
கள் நாட்டின் தென்பகுதியில் வாழ்கின்றனர் . சூடான் 
நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் நைல் நதி 
யின் ஓரத்திலோ , அதன் கிளை நதிகளின் ஓரங்ளிலோ 


உடைய 


சூடிக் கொடுத்த நாச்சியார் 


303 


சூத்திரம் 


பினனர் பலமுறை 

இராணுவப் புரட்சி ஏற்பட்டு 
அரசு இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டது . தெற் 
கில் உள் நாட்டுப் போர்களும் நடைபெற்று வந்தன . 
இதற்கெல்லாம் 1973 - ஆம் ஆண்டு கொண்டுவரப் 
பட்ட புதிய அரசியலமைப்பு முற்றுப்புள்ளி வைத்து 
விட்டது . 


மிடத்திலும் நிலக்கரி வெட்டி எடுக்கப்படுகிறது . இப் 
பகுதியில் அடர்ந்த மரக்காடுகளும் கால்நடைகளுக் 
குத் தேவையான புல்வெளிகளும் , வயல்களும் உள 
ளன . ஆதலால் , இங்கு மக்கள் நெருக்கம் மிகுதி . 
இங்குப்பாயும் ஆறுகளிலிருந்து நீர்மின்விசை உற்பத்தி 
செய்யப்படுவதால் லோகங்கள் , துணிவகைகள் , 
கண்ணாடி , பீங்கான் ஆகியவற்றை உற்பத்தி செய் 
யும் தொழிற்சாலைகள் பல 

உள்ளன . சி.இரெ . 
சூத்திரம் என்பது நூல் ( இலக்கண ) யாப்பிற 
குரிய செய்யுளின் பெயராகும் . இது தமிழில் கருத்து 
நிலை என்னும் பொருளிலும் , வட மொழியில் சொற் 
களைக் கொண்டு திரித்த நூல் என்னும் பொருளிலும் 
வழங்கப்படும் இலக்கணக் குறியீட்டுச்சொல் . 


சூடான் நாட்டின் முக்கிய ஏற்றுமதிப் பொருள் 
கள் பருத்தி , எண்ணெய் வித்துகள் மற்றும் கோந்து 
போன்றவை . சீனா , சப்பான, மேற்குச் செருமனி, 
இத்தாலி போன்ற நாடுகளிலிருந்து வாகனங்கள் , 
இயந்திரங்கள் போன்றவை இறக்குமதி செய்யப்படு 
கின்றன . சூடானின் மககள தொகையில் பாதிப் பேர் 
எழுதப் படிக்கத் தெரியாதவர் . தலைநகரில் ஒரு 
பல்கலைக்கழகம் 

பெரும்பான்மையான 
மக்கள் இசுலாமியர் , கிறித்துவர்களும் உளர் . ஆ.செ. 


உள்ளது . 


சூடிக் கொடுத்த நாச்சியார் : காண்க : 
ஆண்டாள் , 

சூடேட்டி மலைகள் போலந்து நாட்டுச் 
சைலீசியாவின் தென்பகுதியிலும் , செக்கோசு 
லோவாக்கிய நாட்டுப் 

பொகிமியாவின் வட பகுதி 
யிலும் அமைந்துள்ளன. இது ஒரு மலைத் தொடரா 
கும் . வடக்கிலிருந்து தென்கிழக்காக இதன் நீளம் 
275 கி.மீ. அகலம் 30 முதல் 50 கி.மீ. பொகிமியாப் 
பகுதியில் உள்ள சூடேட்டி ( Sudety ) மலைகளும் , 
அதன் மேற்கு எல்லையிலுள்ள இடமும் சூடேட்டன 
லாந்து எனச் சொல்லப்படுகின்றன . இப்பகுதியில் 
வாழ்ந்த மக்களுள பெரும்பான்மையினர் செருமா 
னியர் . 


பாட்டு , உரை , நூல் , வாய்மொழி , பிசி , அங்க 
தம் , முது சொல் என்னும் செய்யுள வகை ஏழனுள 
நூல் ( இலக்கண நூல் ) என்னும் செய்யுட்குரிய 
பாவகை இது எனத் தொல்காப்பியம் கூறுகின்றது . 

முன்னைத் தமிழ் நூலோர் சூத்திர யாப்பிற்கு 
ஆசிரிய நடையினையும் வெண்பா நடையினையும 
மேற்கொண்டுள்ளனர் . தொலகாப்பியம் ஆசிரிய 
நடையால் அமைந்துள்ளது . பழைய இசைத்தமிழ 
லக்கணங்கள் வெண்பா நடையால் அமைந்திருந் 
தமையைச் சிலப்பதிகார உரையில் வரும் மேற்கோள் 
செய்யுட்களால் அறியலாம் . இடைக்காலத்தில் நேமி 
நாதம் முதலியவை வெண்பா யாப்பில் அமைந்தவை . 
யாப்பருங்கலக் காரிகை , வீரசோழியம் முதலிய நூல் 
கள் வடமொழிக் காரிகை யாப்பினைத் தழுவியமைந் 
தவை காரிகை யாப்புத் தமிழில் கலிப்பா வகையுள் 
அடங்கும் . பிற்காலத்தில் சுவாமிநாதம் முதலிய 
நூல்கள் விருத்தப்பாவில் செய்யப்பட்டுள்ளன . 


1 


1 


வரை 275 


அமைப்பு : வடக்குச் செக்கோசுலோவாக்கியாவில 
உள்ள இம்மலைத் தொடர் தென்கிழக்கில் எல்பு ஆறு 
( Elbe River ) புகுந்து செல்லும் பகுதியிலிருந்து ஓடர் 
( Oder ) ஆறு புகுந்து செல்லும் பகுதி 
கி.மீ. நீளம் உள்ளது . 

சூடேட்டன் மலைத் 
தொடரைக் கார்போதியன் ( Carpathian ) மலைத் 
தொடரிலிருந்து பிரிக்கிறது . இம்மலைத்தொடர் 
நடுவில் உயர்ந்தும் இருபக்கங்களிலும் தாழந்தும் 
காணப்படுகிறது . இங்குள்ள இரீசன் ( Riesen ) மலை 
கள் இத்தொடரில் உயரமானவை , இதனுடைய 
சராசரி உயரம் 1280 மீ . 


போதச 


இவ்வழக்காறுகளை நோக்குமிடத்து யாதானும் 
ஒரு பொருளைப் 

பற்றி இலக்கணம் கூறும் நூல் 
யாப்பினைச் சூத்திரம் என வழங்குதல் மரபெனறு 
தெரிகின்றது . இதனை ஆசிரியப்பா நடையில் மெய் 
கணட தேவர் இயற்றிய சிவஞான 
செய்யுளையும் , விருத்தப்பா நடையில் அருணந்தி 
தேவர் இயற்றிய சிவஞான சித்தியார் செய்யு 
ளையும் சூத்திரம் என்றே வழங்குதலால் அறியலா 
கும் , வடமொழியில் தெய்வப் புகழ்ச்சி , அறநெறி , 
வேள்விக் கரணம் முதலியவையும் சூத்திரம் என்னும் 
பெயரால் வழங்கப்படுகின்றன . 


பயன்கள் : இம்மலைகளின் சரிவுகளிலும் பள்ளத் 
தாக்குகளிலும் அடிவாரங்களிலும் நிலக்கரியும் 
இரும்புத்தாதும் கிடைக்கின்றன . போலந்துப் பகுதி 
யில் வால்பிரசே ( Walberzyeh ) என்னுமிடத்திலும் , 
செக் பகுதியில் 

திரத்துநோவு ( Trutnov ) என்னு 


காலத்தால் முற்பட்ட தமிழிலக்கண நூலாகிய 
தொல்காப்பியம் நூற் செய்யுளைச் சூத்திரம் எனறே 
வழங்குகின்றது . ஓரிடத்தில் மட்டும் நூற்பா எனக் 
குறிக்கின்றது . 


சூத்திரம் 


304 


சூதசங்கிதை 


வடமொழியிற் சூத்திர யாப்பால் இயன்ற நூல் 
கள் பலவிருப்பினும் சூத்திர யாப்பிற்கு 

விரிவான 
தோர் இலக்கண விளக்கம் கூறப்படவில்லை . 
எவ்வளவு இயலுமோ அவ்வளவு 

சுருக்கமாகக் 
குறைந்த சொற்களைக் கொண்டு செறிவாகச் செய் 
யப்படுவது சூத்திரம் என அவர்கள் விளக்கந் தருவர் . 


சூதசங்கிதை 

என்கிற 

சிவபுராணம் , பதி 
ணண் புராணங்களுள் ஒன்றாகிய காந்தமகா புரா 
ணத்தில் அடங்கிய ஐந்து சங்கிதைகளில் ஒன்றாகத 
திகழ்வதாகும் . ஆதிசங்கரர் தாம் பிரம்ம சூத்திர 
பாடியம் எழுதப் புகுமுன் இந்நூலைப் பதினெட்டு 
முறை ஓதினார் என்றும் வரலாறுண்டு . அதனால் 
இப்புராணத்தின் பெருமை நன்கு விளங்குகின்றது . 
இவ்வடமொழி நூல் சிவமகாத்மிய காண்டம் , 
யோக காண்டம் , முத்தி காண்டம் , யக்ஞ 
காண்டம் என்னும் நான்கு பிரிவுகளை உடையது . 
நான்காம் பிரிவு பூருவப் பகுதி , உபரிப் பகுதி என இரு 
வகைப்படும் . உபரிப் பகுதி , பிரமகீதை சூதகீதை என 
இரு பிரிவுகளாக உள்ளது . 


ஞான 


வைபவ 


சூத்திரம் என்பது ஆடியின்கண் நிழல் போலத் 
தெளிவாகத் தோன்றி ஆய்ந்து தேறும் இடர்ப் 
பாடின்றி உணர்த்தக் கருதிய பொருள் மிகத் தெளி 
வாக விளங்க யாப்பினுள் அமையுமாறு செய்யப்படு 
வது . அது பாவண்ணத்தையும் சொற்சீரடிகளையும் 
உடையதாய் நடைபெறும் எனத் தமிழ் நூலார் 
இலக்கண வரையறை 

செய்துள்ளமையைத் தொல் 
காப்பியம் , சூத்திரந்தானே ; ஆடி நிழலின் அறியத் 
தோன்றி , நாடுதல் இன்றிப் பொருள்நனி விளங்க , 
யாப்பினுள் தோன்ற யாத்தமைப் பதுவே ( செய் . 162 ) 
பாஅ வண்ணம் , சொற்சீர்த் தாகி நூற்பாப் பயிலும் 
( செய் . 206 ) என்னும் சூத்திரங்களால் உணர்த்துகின் 
றது . மேலும் செந்தமிழியற்கை சிவணிய நிலத்து 
முந்து நூல் கண்ட சான்றோர் அதனைக் கையாளு 
மிடத்து அமைந்துள்ள வழக்கினை மரபியலுட் கூறு 
மிடத்தில் , யாப்பமைதி பெற்ற சூத்திரம் சில்வகை 
எழுத்தான் அமைந்த சொற்களையுடைய செய்யுளை 
யுடையதாகி , எடுத்து விளக்குங்கால் பரந்து விரியும் 
உரைவளம் செறிந்ததாகி , நோக்க நோக்க ஆழ்ந்து 
செல்லும் காட்சியுடையதாகி , மாறுபடுவோர் 
தொடுக்கும் வினாக்களான் அசையாத திணமை 
யுடையதாகி , முடியாத பொருளுடையதாகிப் பல் 
லாற்றானும் சிறந்து பயனுடையதாக விளங்குதல் 
சூத்திரத்தின் இயல்பாகும் என்கின்றது . நன்னூல் 
முதலிய பின் நூலகளும் இக்கருத்துகளையே சிறிது 
சுருக்கமாகக் கூறுகின்றன . 


இந்நூலின் மொழிபெயர்ப்பாகத் தமிழில் 
காணப்படுகின்ற நூல்கள் நான்கு உரைநடை நூல் 
ஒன்று . அவை : 1 ) சிவஞான முனிவரால் எடுத்துக்காட் 
டப் பெற்ற சூதசங்கிதை . 2 ) வல்லூர் தேவராச 
பிள்ளையால இயற்றப்பெற்ற சூதசங்கிதை . 3 ) திரு 
விடைமருதூர் பிச்சுசாத்திரியால் இயற்றப்பெற்ற 

நூல்கள் . 4 ) தத்துவராயர் இயற்றிய நூல் . 
5 ) அரியநாயகிபுரம் அனந்தகிருட்டிண சாத்திரியார் 
எழுதிய சூதசங்கிதை . இது உரைநடை நூலாகும் . 


சிவஞான மாபாடியத்தில் எடுத்துக்காட்ட 
பெற்ற செய்யுளையுடைய சூதசங்கிதை இன்னும் 
நமக்குக் கிடைக்கவில்லை . 


* 


பிள்ளை 


| 


வல்லூர் தேவராச 

என்பவரால் 
இயற்றப்பெற்ற சூதசங்கிதை நான்கு காண்டங்களை 
யும் 109 அத்தியாயங்களையும் கொண்டு 3003 பாடல் 
களில் அமைந்துள்ளது . மகாவித்துவான் மீனாட்சி 
சுந்தரம் பிள்ளை 

இந்நூலை இயற்றித் தம் 
மாணாக்கர் வல்லூர் தேவராச பிள்ளை பெயரால் . 
வெளியிட்டார் என்று தமிழ்த் 

தாத்தா உ.வே. 
சுவாமிநாத ஐயர் எழுதியுள்ளார் . 


. 


சூத்திரம் ஓரடி முதல் பல அடிகளையுடையன 
வாயும் இரணடே சீர்களை உடையனவாயும் வரும் . 
முதலும் இறுதியும் கூறி இடை நிற்பனவற்றை உய்த் 
துணருமாறு சில சூத்திரங்கள் வரும் . சில தொடை 
நயம் மலிந்து வரும் . உவமத்தான் விளக்கிக் கூறும் 
சூத்திரங்களும் உண்டு . எழுவாய் உய்த்துணருமாறும் 
பயனிலையைக் கூட்டிக் கொள்ளுமாறும் சில வரும் . 


இந்நூலின் பல அத்தியாயங்கள் உபநிடதங் 
களுக்கு வியாக்கியானங்களாக அமைந்திருக்கின்றன . 
இதன்கண் , சிதம்பரத்தின் மகிமை பெரிதும் பேசப் 
படுகிறது . மற்றும் காளத்தி , விருத்தாசலம் , வெண் 
காடு , ஆனைக்கா , திருக்கோடிக்கா , இடை மருது , 
கும்பகோணம் , ஆரூர் , வேதாரணியம் , மதுரை , 
கோகர்ணம் ஆகிய திருவூர்களும் பேசப்படுகின்றன . 


நூலுக்காகா எனப்பட்ட பத்து வகைச் சிதைவு 
களின்றிப் பத்து வகை அழகினையும் முப்பத்திரு 
வகை உத்தியினையும் கொண்டு சூத்திரங்கள் வரும் . 
சூத்திர யாப்பின் 

கோட்பாடுகள் யாவற்றிற்கும் 
எடுத்துக்காட்டாக அமைந்து விளங்கும் ஒரே இலக் 
கணம் தொல்காப்பியமாகும் . 

ச.பா. 


வடநூலின் பகுதிகளான முத்திக் காண்டத்தை 
யும் சூத சங்கிதையையும் திருவிடைமருதூர் பிச்சு 


சூதமுனிவர் 


305 


சூதர் 


களைச் சேவிக்கவும் பலராமருக்கு முனிவர்கள் பரிந் 
துரைத்ததாகவும் பாகவதம் கூறுகிறது ( பாக . 1.1.5-9 ) 

எஸ்.சீ. 


களும் 


சாத்திரி தமிழில் செய்யுள் வடிவில் மொழிபெயர்த் 
துள்ளார் . முத்தி காண்டம் ஒன்பது அத்தியாயங் 
களும் முந்நூற்று எழுபது பாடல்களும் கொண்டது . 
சூதகீதை எட்டு அத்தியாயங்களும் 484 பாடல் 

கொண்டது . பிரமகீதை என்ற 
யைத் தத்துவராயர் என்பார் சொரூபானந்தசித்தி 
என்ற பெயரில் 347 செய்யுள்களில் மொழிபெயர்த் 
தார் . சூதசங்கிதை நூல் முழுமையையும் அரியநாயகி 
புரம் அனந்த கிருட்டிண சாத்திரி உரைநடையில் 
மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார் , 


சு.சு. 


சூதமுனிவர் பிரமனை வழிபடும் வேள்வியில் 
சுத்யதினத்தில் திருமாலின் அவதாரமாகத் 
தோன்றியவர் . புராணங்களைக் கூறுவதற்கென்றே 
பிறந்தவராதலால் 

சூத் 

பௌராணிகர் எனப் 
பெயர் பெற்றார் . வியாசர் இவருடைய நினைவாற் 
றல் , புலமை ஆகியவற்றைக் கண்டு முனிவர்களுக்குப் 
புராணங்களைப் புகட்டும் பொருட்டு நியமித்தார் 
( கூர்மபுராணம் 1. 3-6 ) . அதற்கிணங்கி நைமிசக் காட் 
டில் வேள்விகளிடையே முனிவர்களுக்குப் புராணங் 
களை எடுத்தியம்பினார் . முன்னர் , வியாச முனிவரிடம் 
புராணங்களைப் பயிலும் பொழுது , இவர் உரோமங் 
கள் மகிழ்ச்சியால் கூர்த்தெழுந்தன . ஆகவே உரோம 
அர்சணர் என்றும் பெயர் பெற்றார் . பல சாத்திரங் 
களையும் , புராணங்களையும் அறிந்தவராதலால் 
மகாபுத்தி என்றும் இவரைக் குறித்தனர் . முனி 
சத்தமர் , பிரம்மசுதன் என்றும் இவரைக் குறிப்ப 
துண்டு . இவர்தம் வழித்தோன்றல்களும் சூதர்கள் 
எனப்பட்டனர் . அக்கினி புராணம் இவருடைய சிறப்பு 
களைக் குறிப்பிடும் பொழுது- எல்லா வேதசாத்திரங் 
களையும் உணர்ந்தவர் ; முக்காலமுமறிந்தவர் ; 
புட்ககர வேளவியில் சுத்ய தினத்தன்று தோன்றி , 
புண்ணிய தீர்த்தங்களைச் சேவிக்கும் நோக்குடன் 
நைமிசக் காட்டிற்கு வந்தார் எனக் கூ 

கூறப்படுகிறது 
( அக்னி .1 - ஆம் அத் . ) . 


சூதர் மன்னருக்கு உடனிருந்து உதவுபவர் சூதர் 
என்று பொதுவாகக் கூறப்படுவர் . அவர்கள் தங்கள் 
மன்னரின் அரச குல மரபினை நன்குணர்ந்தவர்கள் . 
மேலுமவர்கள் தம் மன்னருக்குத் தேரோட்டல் 
முதலிய செயல்களைச் செய்வதோடு , அவவப்போது 
அரசர்க்கு வேண்டிய அறிவுரைகளைக் கூறுபவர் 
களாகவும் இருந்துள்ளனர் . இராமாயணத்தில் தசர 
தனுக்குத் தேரோட்டியாகவும் , அமைச்சராகவும் 
செயற்பட்டு விளங்கிய சுமந்திரன் , சூதர் என்பாருக் 
குச் சிறந்த எடுத்துக்காட்டாவார் . சூதர்கள் புராண 
அறிவு மிக்கவராக விளங்கினர் . இவர்கள் வேள்விகள் , 
விழாக்கள் போன்று மக்கள் மிககுக் கூடும் இடங் 
களில் அவர்களுக்கு இதிகாச புராணங்களைப் பாடி 
விளக்கிக் கூறுவர் . 

இவர்கள் அரசவையிலிருந்தும் 
இவற்றை எடுத்துரைப்பர் , 

சூதர் 2 அரசர்கள் விடியலில் துயில் நீங்கி எழும் 
போதும் , இரவு உறங்கச் செல்லுமபோதும் அவர்தம் 
புகழ்பரவிப் பாடும் மரபுண்டு . துயில் நீங்கி எழும் 
பொழுது அவ்விடத்தில் நின்று புகழ் பாடுவோர் சூதர் 
எனப்படுவார் . இவ்வாறு துயிலும் அரசரைத் துயிலு 
ணர்த்திப் பாடுவது பழந்தமிழ் மரபாகும் . இதனைத் 
தொல்காப்பியம் , தாவில் நல்லிசை கருதிய கிடந் 
தோர்க்குச் சூதர் ஏத்திய துயிலெடை நிலையும் 
( தொல் . பொருள் . 88 ) என்று குறிப்பிடுகிறது . 


என்று 


அரசர் புகழை ஏத்திப் பாடுவோரைச் சூதர் 
மாகதர் , வேதானிகர் 

மூவகைப்படுத்தித் 
தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன . அவர்களுள் சூதர் 
அரசர் முன் நின்று ஏத்தவும் , மாகதர் மன்னர்முன் 
இருந்தேத்தவும் , வேதானிகர் ஆடிப்பாடி ஏத்தவும் 
செய்வர் . இவர்களுக்கெல்லாம் தனித்தனியே குடி 
யிருப்புகள் இருந்தமையினைச் சிலப்பதிகாரம் குறிப் 
பிடுகிறது ( சிலப் . 5:48 ) . 

சூதர் இவர் வியாசரின் மாணாக்கருள் ஒருவர் ; 
தந்தை உரோம கருடணர் . இவர் ஒருகால் புராணம் 
படித்துக்கொண்டிருந்தபோது அங்குப் பலராமர் 
வரக்கண்டும் இறுமாப்பால் இகழ்ந்து 

எழாதிருந்தா 
ரென்றும் , அதனால் அவரால் உயிரிழந்து , 
இருடிகளின் வேண்டுகோளால் மீண்டும் உயிர்பெற் 
றார் என்றும் கூறப்படுகிறது . இவர் திரையாரணி 
முதலிய அறுவரிடம் ஆறு சங்கிதைகளையும் , சுகமுனி 
வரிடம் நான்கு மூல சங்கிதைகளையும் கற்றார் . முனி 
வர் பலருக்குப் புராணம் போதித்த இவர்தம் ஆசிர 
மத்தில் , பாண்டவர்கள் சிறிது காலம் இருந்துள்ளனர் 


ஏனைய 


ஒரு சமயம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக் 
கும் போர் மூள்வதை விரும்பாத பலராமர் 

தீர்த்த 
யாத்திரையாகக் கிளம்பி , பல திருத்தலங்களைச் 
சேவித்து நைமிசாரணியம் வந்து சேர்ந்தார் . அப் 
பொழுது முனிவர்களனைவரும் அவரை வரவேற் 
றனர் , ஆனால் சூதர் என்னும் உரோம அர்சணர் 
அவரை முறைப்படி வரவேற்கவில்லை . அதனால் 
சினங்கொண்ட பலராமர் அவரைத் 

தாக்கி 
அது பாவச் செயலென்று கூறி 

அப் 
பாவத்தைப் போக்க உரோம அர்சணரின மகன் 
உக்கிரசிரசுக்கு ஆதரவளிக்கவும் , பல திருத்தலங் 


னார் . 


வா . க . 9 - 20 


306 


சூதாட்டம் 


சூதாட்டம் 


யாக 


சூதர் . பிரமன் யாகஞ் செய்தபோது அந்த 
கும்பத்திலிருந்து பிறந்தவர் ; பின்னா பிரமன்பால் 
புராணம் கேட்டவர் . 

அ மா.ப. 


காணல் 


யாகவே அமைந்துள்ளது . இச் சூதாட்டம் சீட்டாட் 
டம் ( Playing Cards ) , குதிரைப் பந்தயங்கள் ( Races ), 
பரிசுச்சீட்டு முறை ( Lottery System ) 

புதிர் 
( Puzzle Solving ) பங்கு வணிகச் சந்தை 

( Stock 
Market ) முதலிய பல வகைகளில் நிகழ்ந்து வரு 
கிறது . 


| 


. 


வரு 


பணம் 


| 


சூதாட்டம் : இது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு 
எளிய பொழுது போக்காகும் . இது நல்லூழினை 
( Luck ) அடிப்படையாகக் கொண்டு வரலாற்றின் 
தொடக்க காலத்திலிருந்து விளையாடப்பட்டு 
கிறது . இது தனிமனிதனை மட்டுமன்றிச் சமூகத்தைச் 
சீரழிப்பதற்கும் முக்கிய காரணியாக அமைகிறது . 

மனிதன் சுருக்கமான வழிகளிலேயே 
ஈ - ட விரும்புகிறான் . எனவே , பணியில் இருப்பவ 
னும் அல்லது பணியில் இருக்கும் போது மிகுதியான 
பணம் ஈட்டுவதற்கு விரும்புபவனும் சூதாட்டத்தையே 
( Gambling ) எளிய வழிமுறையாகத் தேர்ந்தெடுக் 
கிறான் . சூதாட்டத்தை நல்லூழின் 

நல்லூழின் அறிகுறியாக 
நினைக்கிறான் . பொதுவாக , வேலை செய்ய விருப்பம் 
இல்லாதவர்களும் நல்லூழை நம்பி வாழ்பவர்களும் 
பகல் கனவு காண்பவர்களும் எளியவழியில் பணம் 
பெறுவதற்குச் சூதாட்டத்தையே தேர்ந்தெடுக்கின்ற 


சூதாட்டமும் ஒழுங்குக்குலைவும் : சூதாட்டம் 
மனிதனுடைய ஒழுக்கச் சீர்குலைவுடன் நெருங்கிய 
தொடர்பு கொண்டுள்ளது . பொதுவாகச் சூதாடுவ 
தைத் தன் வழக்கமாகவும் வாழ்ககைத் தொழிலாக 
வும் கொண்டவன் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் 
சமூகத்திற்கும் ஆற்றவேண்டிய பணிகளை மறககி 
றான் . அவர்களுடைய அடிப்படைத் தேவைகளை 
நிறைவேற்றுவதற்கும் நினைக்கமாட்டான் . சில நேரங் 
களில் பணத்திற்காகத் திருடுதல் , கொளளையடித் 
தல் , கொலை செய்தல் போன்றவற்றையும் செய் 
வான் . 


1 


|| 


னர் . 


பொய் பேசுதல் என்பது அவனுடைய வாழ்க்கை 
யில் ஒரு சாதாரண நிகழ்ச்சியாகிவிடும் . சமூகத்தில் 
எவ்வளவோ நல்ல , செழுமையான குடும்பங்கள் பல 
முற்றிலும் அழிந்துபோவதற்குச் சூதாட்டம் காரண 
மாக அமைந்துள்ளது . சூதாட்டத்தில் பணத்தையோ 
பொருளையோ இழந்தவன் தனனுடைய வருத்தங் 
களை மறப்பதற்குக் குடி , பரத்தமை போன்ற தீய 
பழக்கங்களில் ஈடுபடுவான் . சில நேரங்களில் அவன் 
தற்கொலை செய்துகொள்வதற்கும் வாய்ப்புள்ளது . 


. 


சமூகக் கட்டுமானம் , அமைப்பு ஆகியவற்றின 
விளைவினாலேயே பெருமளவு சூதாட்டம் நிலவுவ 
தாக அறிஞர்கள கண்டுள்ளனர் . முதலாளித்துவ 
நாடுகளில் பிற வழிகள தவிர்த்துச் 

சூதாட்டமே 
பணம் ஈட்டுவதற்கான முக்கிய வழியாகக் கருதப் 
படுகிறது . பொதுவாக இது 

போன்ற 

நாடுகளில் 
சுரண்டலின மூலம் சூதாட்டம் தூண்டப்படுகிறது . 

தவிர்த்து , அனைத்து நம்பிக்கைகளையும் 
இழந்து , 

சோர்வு 

மனப்பான்மையினைக் 
கொண்ட மனிதன் சூதாட்டத்தில் தலையிடலாம் . 
அவன் தான் இழந்த பணத்தை இதன்மூலம் அடைய 
நினைக்கிறான் . 


இது 


அளிக்கின் 


சூதாட்டச் சமூகப் பகுப்பாய்வு பொருளாதாரக் 
கண்ணோட்டத்திலேயே உள்ளது . ஏனெனில் , மிகுந்த 
ஆவலினாலேயே மக்கள் பணம் பெறுவதற்காகச் சமு 
தாயத்தில் தவறான பல வழிகளைப் பின்பற்றுகின்ற 
னர் . உளவியல் கண்ணோட்டத்தில நோக்கினால் 
வேலையில்லாத மனிதன் , தன்னுடைய நேரத்தைப் 
போக்குவதற்காகச் சூதாடுகிறான் . இதற்கு நண்பர் 
களின் பழக்கமும் அவர்களுடைய தாக்கமும் காரண 
மாக அமையலாம் . 


சமூகக் காரணங்கள் : சமூக வழக்கங்கள் ( Social Cu 
stoms ) , சமூக விழுமியங்கள் ( Social Values ) , பொரு 
ளாதாரம் , அரசியல் ஒழுங்கு , புதுவகைப்பொழுது போக் 
காகிய சமூகக் காரணங்களுக்காகச் சூதாட்டம் சமூ 
கத்தில் ஒப்புதல் பெற்றிருக்கலாம் . பல சமூகங்கள 
சூதாட்டத்திற்குச் சமயத் தூய்மையை 
றன . சூதாட்டத்திற்கு அப் புனிதத்தன்மை பரம்பரை 
யின்மூலம் வரலாம் . எடுத்துக்காட்டாக , மகாபார 
தப்போருக்கு மூலகாரணமே சூதாட்டந்தான் . அக் 
காலத்தில் சூதாட்டத்திற்குச் சமூக ஒப்புதல் அளிக்கப் 
பட்டிருந்ததால் அப்பழக்கம் தீயதாகக் கருதப்பட 
வில்லை . தர்பிபோட்டி ( Durby Race ) என்பது இங்கி 
லாந்தில் இக்காலத்திலுள்ள சூதாட்டமாகும் . இதன் 
மூலம் பெறுகின்ற பணம் ஒரு நிறுவனத்தைச் சார்ந் 
துள்ளது . இந்தியா மற்றும் முதலாளித்துவ நாடு 
களில் குதிரைப் பந்தயம் ஒரு வழக்கமாக உள்ளது . 
மேலும் பரிசுச்சீட்டு ( Lottery ) முறை அரசாங்கத்தி 
னாலேயே அறிமுகப்படுத்தப்பட்டு நல்ல விற்பனை 
யாகி வருகிறது . 


வகைகள் : உண்மையில் வாழ்க்கையே 
சூதாட்டமாகும் . முக்கியமாக , முதலாளித்துவ நாடு 
களில் இப்போட்டி விளையாட்டு சாதாரண 

பணி 


சூதாட்டம் 


307 


சூபி தத்துவம் 


ஒரு திட்ட அளவையாக உள்ளது . மேலும் , ஒரு மனித 
னுக்கு அவன் வைத்துள்ள பணம் அல்லது உடைமை 
களைப் பொறுத்தே மதிப்பும் மரியாதையும் ஏற்படு 
கின்றன . 

பூ.த. 


சூதாட்டமும் அரசியல் ஒழுங்கும் : முதலாளித் 
துவம் ,மையக் குவிமுக ஆட்சி ( Bureaucracy ) ஆகிய 
வற்றின் அடிப்படையில் அரசியல் ஒழுங்கு அமைந் 
திருக்கின்ற நாடுகளில் சூதாட்டம் செயல் தூண்டுத 
லாக விளங்குகிறது . ஆனால் , சமத்துவ அமைப்பு 
நாடுகளில் இது பெருங்குற்றமாகக் கருதப்படுகிறது . 
எடுத்துக்காட்டாக , உருசியா , சீனா போன்ற நாடு 
களில் இது தீய செயலாகக கருதப்படுகிறது . 


சூதாட்டமும் நவீன பொழுதுபோக்கும் : சூதாட் 
டம் நவீன காலங்களிலுள்ள பொழுதுபோக்கு மையங் 
களில் ஏதேனுமொரு வடிவில் இருக்கும் . பல பொழுது 
போக்கு மன்றங்களில் ( Clubs ) சீட்டாட்டம் , சது 
ரங்கப் போட்டி ( Chess ) போன்றவைகளும் , 
பந்தயத் திடலகளில் குதிரைப்பந்தயம் , மாட்டு 
வண்டிப் பந்தயம் போன்றவைகளும் , இதழ்களில் 
குறுக்கெழுத்துப்போட்டி , புதிர்ப் போட்டி எனப் பல 
வகைப் போட்டிகளும் நடைபெறுகின்றன . 


பணடைய 


இச்சமூகக் காரணிகள் தவிர்த்துக் குடும்பச் சூழ் 
நிலை , தீய நண்பர்களின் பழக்கம் , சுற்றத்தாரின 
தாக்கம் , சில வேளைகளில் திரைப்படங்களின தாக 
கம் போன்றவைகளும் சூதாட்டத்திற்குக் காரணி 
களாக அமைகின்றன . 


தனிப்பட்ட காரணங்கள் : மனிதனுடைய நல்லூ 
ழுக்கான முயற்சி , நம்பிக்கையின்மை , வெகுமதிகளை 
எதிர்பார்த்தல் ஆகியவை சூதாட்டத்திறகு முக்கிய 
தனிப்பட்ட காரணிகளாக அமைகின்றன . 


சூபி தத்துவம் : சூபி என்ற சொல முகம் 
மதிய மறைஞானிகளைக் குறிக்கும் . அவாகள் 
அல்லாவோடு ணைவதற்குத் துறவு மனத்துடன் 
துறவிகளின் செயல்களைச செய்து வந்தனர் . மேலும் 
கம்பளியிழையினால் செயத ஆடைகளை அவர்கள 
தரித்துவந்தனர் . பிறகாலத்தில சூபி என்ற பெயா 
இறைவனோடு இணைய விருமபும் எல்லா முகம்மதி 
யர்களையும் குறிப்பதாயிற்று . துறவியர்களல்லா தவர் 
களையும் இப்பெயர் குறிப்பதாயிற்று . சூபிதத்துவம் 
பலவித தூண்டுதல்களால் வளர்ச்சியடைந்தது . முத 
லாவதாக முகம்மதின கோட்பாடுகளில் மறைமெய 
சார்ந்த கருத்துகள் அமைந்திருந்தன . இரண்டாவதாக 
அவருடைய கருத்துகள் 

கிறித்தவ 
நெறிக் கருத்துகளுடனும் புத்தமதக் கருத்துகளுடனும் 
தொடர்பு கொண்டிருந்தன . மேலும் , முகம்மது இறந்த 
பிறகு அரேபிய நாட்டிலுள்ள சமுதாயப் 

புரட்சிக 
கருத்துகள் வெளி உலகத் துன்பங்களிலிருந்து 

விடு 
தலையளிக்கத் துணையாக இருந்தன மேலும் சூபி 
தத்துவ கருத்துகள் ஓர் அமைதியான எழுச்சியைப் 
புற உலகின் ஆடம்பர வாழ்ககையில் ஈடுபட்டிருந்த 
மக்களுக்கு எதிராகத் தோற்றுவித்தது . 

தோற்றுவித்தது . சூபி ததது 
வம் சிறந்த பல கொள்கைகளையுடையதாகத் திகழந் 
தது . அக்கொளகைகளாவன : முழுமையான கடவுள் 
முழுமையான அழகுடையவர் . முழுழுதற் கடவுள் 
வெளி உலகினைத் தோற்றுவிக்கிறார் . வெளி உல 
கில மறைந்து காணப்படும் முழுமுதற கடவுளுடன 
தொடர்பு கொள்வதற்கு அமைதியான குணங்களான 
வறுமை , தவம் , பொறுமை , மன உறுதி , ஒழுக்கம் 
முதலியவைகள் தேவை . மேலும் உள்ளத்தில் அமைதி , 
தனிமை , உலகப் பொருளகளில் நாட்டமிலலாதிருத 
தல் , தன்னையே ஆராய்ந்து கொள்ளும் தன்மை ஆகி 
யவை இன்றியமையாதன . கடவுளைப் பற்றி எப் 
பொழுதுமே நினைத்துக்கொண்டவருக்கு நம்பிக்கை , 
பயத்தோடு கூடிய அச்சம் ( Awe ) விருப்பம் முதலி 
யவைகள் தேவைப்படுகின்றன . அல்லா இங்கே இருக் 
கிறார் என்ற சொற்களை மனம் ஒரு நிலைப்படுவதற் 
காக அடிக்கடி உச்சரித்துக்கொண்டேயிருக்கவேண்டும் . 
ஒருவர் , மேற் கூறியவற்றைக் கடைப்பிடித்தால் , 
மறைமெய் சார்ந்த பாதையில் முன்னேறி , அவர் 
மனம் ஒரு நிலைப்படுவதுமல்லாமல் , ஒரே பொருள் 
எங்கும் நிறைந்திருக்கும் தனமையை உணருவதோடு 
திடீரெனறு ஞான ஒளியும் பெறுவர் . இறைவனோடு 
ஐக்கியமாகிற உணர்வும் ஏற்படும் . 


மக்கள 


நல்லூழ் என்பதை 

சமூகத்திற்குக் 
கிடைத்த ஒரு வெகுமதியாக நினைக்கின்றனர் . சமூ 
கத்தில் பெரும்பாலான மனிதர்கள் பணத்தை எளிய 
வழியில் அடையக் கடினமான உழைப்பை விட்டுவிட்டு 
அவர்களுடைய நல்லூழையே நம்பியுள்ளனர் . 


ஒருவன் தன் வணிகம் அல்லது தொழில் அல்லது 
பிற வழிகளில் பணததை இழக்க நேரிட்டால , அவன 
சூதாட்டத்தையே மேற்கொள்கிறான் . பணத்தை 
எளியமுறையில் ஈட்டுவதற்கு இதுவே சிறந்த வழி 
என எண்ணுகிறான் . 


களை 


பல போட்டிகளில் வெகுமதிகள் வழங்கப்படுவ 
தாக அறிவிக்கப்படுகின்றன . எனவே , இப்போட்டி 

மனிதன் ஒரு பொழுது போககாவும் , பணம் 
பெறுவதற்கான எளிய வழியாகவும் நினைக்கிறான் . 

விளையாடுவதன் மூலம் வெற்றிபெற்றுப் 
பணத்தை அடைய விரும்புகிறான் . ஏனெனில் , 
இன்றைய சமூகத்தில் சூதாட்டம் பணம் ஈட்டுவதற்கு 


சீட்டு 


வா . க . 9 - 20 து 


! 


சூபி தத்துவம் 


308 


சூபி தத்துவம் 


இபின் 


சூபிதத்துவம் ஏற்படுவதற்கு முன்பே துறவு 
பற்றிய கருத்துகள் தோன்றின. பிறகு துறவு பற்றிய 
கருத்துகளை உலகே கடவுள் என்ற கருத்துடன் 
இணைத்து , மறைமெய் சார்ந்த கருத்துடன் தியா 
னம் செய்தல் நடைபெற்றது . உலகே கடவுள் என்ப 
தன் கருத்து எங்கே திரும்பினாலும் அல்லாவின 
முகந்தான தெரியும் என்பதாகும் . குரானில் இவ் 
வாறு சொலலப்பட்டுள்ளது . 


தங்கி 


இடைக்காலத்தில் சிறப்பு வாய்ந்தவர்கள் பாரிடு 
அட்டின் அட்டர் ( Farid Ad - Din Attar ) , 
- அல் - அராபி ( Ibn Al - Arabi ) , சலால் அட் டின் ரூமி 
( Jalal AdDin Rumi ) ஆகியோராவார் . இபின் அல் 
அராபி என்பவர் இசுபெயின் நாட்டில் பிறந்தார் ; 
தெமாசுகசு ( Demascus ) என்னும் இடத்தில் 
யிருநதாா . மெக்கான் ( Meccan ), வெளிப்படுத்தல் 
என்ற சூபிக் கொள்கைகளையுடைய நூலை எழுதி 
யிருக்கிறார் . ரூமி மாசுநாலி ( Rumi s Masnawi ) 
எழுதிய பாரசீக மொழியிலுள்ள மறைமெய் சார்ந்த 
கதைகள் ஆழ்ந்த சிந்தனைகளையும் , வணக்க வழி 
பாடுகளையும் , உலகே கடவுள் 

கொள்கை 
யினையும் , மறு பிறப்பினையும் வலியுறுத்தின . ரூமி 
( Rumi ) பக்திமிக்க ஆடல்களைத் தொடங்கி வைத் 
தார் . அவைகள் சுழன்று கொண்டிருக்கும் முகம்மதிய 
துறவிகளுக்கு ஒப்பாகும் . இத்தகைய சுழற்சிகள் ஒரு 
மனிதனின் ஆனமாவையும் கடவுளையும் , மெய்மறந்து 
இரண்டும் ஒன்றுசேரும் தன்மையையும் குறிக்கும் . 


என்ற 


தனி 


சூபிதத்துவத்தின் தொடக்ககாலத்தில் இரண்டு 
சூபித்துறவிகளை இறைவனோடு தாம் ஒன்றியவர் 
கள் எனறு கூறியதறகாகத் தூக்கிலிட்டுக் கொன் 
றார்கள் . முதலாம் உயிர்த்தியாகி அபுயாசிடு ( Abu 
Yazid ) எனபவர் இறைவன் மிகப் பெரியவர் என்று 
கூறினார் . அவர் பானா ( Fana ) என்ற கொளகையை 
அறிமுகப்படுத்தினார் . நிருவாணம் என்ற கொள் 
கையிலிருந்து அககொள்கை எடுக்கப்பட்டது . 
ஒருவரின உணர்வு இறைவனோடு ஒன்றுசேருவது 
என்பது அகொள்கையின் பொருளாகும் . சூபி தத் 
துவத்தில் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த தன்மை 
யாகும் . இரண்டாம் உயிர்த் தியாகி ( Al . Hussaign 
Ibn , Mansur Al - Hallag ) , அல் , உசேன் , இப்ன , மன் 
சூர் அல் , கலாகு (கி.பி.854-922 ) என்பவர் . அவர் பாக் 
தாத்தின் துறவி எனப்பட்டார் . அவர் நான் தான் 
உண்மை ( I am Truth ) எனறு கூறினார் . 


இடைக்காலத்தில் ஏறக்குறைய நூறு சூபிகள 
இருந்தார்கள் . அவர்களைப் பின்பற்றியவர்கள் பலர் 
இருந்தனர் . இக்காலத்தில் கவிஞர்கள் பலர் இருக்கி 
றார்கள் . பெர்சியாவில் வாழ்ந்த மௌலானா நுர் 
அட்டின் சாமி ( Maulana Nur Ad Din Jami , கி.பி. 
1414-1492 ) என்பவர் சிறந்த கவிஞர் . அவர் ஆன்மா 
வின் தோற்ற நிலையும் உலகின் மயக்க நிலையும் 
மாறினால் இறைவனோடு ஒன்றுபட்டு விடலாம் 
எனறார் . 


கன்னியாமடங்கள் தோற்றுவிக்கப்பட்டன . 
புதிய சீடர்களும் அனுபவம் வாய்ந்த பக்தர்களும் 
சேர்ந்து , எளிய வாழ்க்கையைக் கடைப்பிடித்தனர் . 
அவர்கள் மறைமெய் சார்ந்த , சமய , தத்துவ இலக் 
கியங்களைப் படித்தனர் ; மறைமெய் சார்ந்த சடங்கு 
களைச் செய்தனர் . துறவியாகத்தான் இருக்கவேண் 
டுமென்பது தேவையிலலை . அதனால 

சில உறுப் 
பினர்கள் குடும்பத்துடன் வெளியே வாழ்ந்து வந் 
தனர் . ஆயினும் இந்த மடத்திற்கு ஒழுங்காக 
வருவார்கள் . 


இந்தியாவில் கபீர் ( Kabir , கி.பி. 1435-1518 ) காசி 
யில் வாழ்ந்த நெசவுத் தொழிலாளி. அவர் வைணவம் 
சூபிதத்துவம் , ஆரியம் முதலிய எல்லாக்கொளகை 
களையும் ஒன்று சேர்த்தார் . அவருடையபாடல்களில் 
இராமன் , அல்லா , விட்டுணு எல்லோரையும் குறிப் 
பிடுகிறார் , அவர் ஆன்மாவின் தனித்தனமையை 
வவியுறுத்துகிறார் . அன்பினால் 

இறைவனோடு 
சேர்ந்து விடுவதைக் குறிப்பிடுகிறார் , சூபிதத்துவத் 
தில் தாயத்து ( Charms ) மந்திரத்தாலகட்டுப்படுத்தல் 
முதலியலை கையாளப்பட்டன . 


ஆபு அமீது அல் கசாலி ( Abu Hamid Al - Ghazali , 
கி.பி.1058-1111 ) என்பவர் மறைப்பொருளை முகம் 
மதிய பாரம்பரியத்துடன் சேர்த்தார் . அதன காரண 
மாக உலகே கடவுள என்ற கொள்கை பெரிதும் வற் 
புறுத்தப்படவில்லை . அவா இசுலாமை ஒரு சிறந்த 
மறைமெய்சார்ந்த சமயமாக மாற்றிவிட்டார் . அவர் 
ஒவ்வொருவரும் இறைவனை அடைய முயற்சி செய்ய 
வேண்டும் என்றும் , இறைவனின் பெருந்தன்மையை 
யும் அழகினையும் பற்றிச் சிந்திக்கவேண்டும் என்றும் , 
சூபி என்றால் இறைவனிடம் எப்பொழுதும் அமர்ந் 
திருத்தல் என்றும் , மனிதர்களுடன் அமைதியாக 
நடந்து கொள்ளவேண்டுமென்றும் கூறினார் . 


முகம்மது அமின் அல்குர்டி அல்சாபி அல நாக்சா 
பந்தி ( Muhammad Amin Al - Kurdi Al - Shakci Al 
Nagsha bandi ) என்பவர் 

1914 - ஆம் 

ஆண்டு 
அராபியமொழியில் மறைமெய் சார்ந்த சில கட்டளை 
களையும் அல்லாவுடன இணையும் வழிகளையும் 
கூறினார் . அவை உட்கார்ந்திரு , 

கண்களை மூடிக 
கொள் ; 

பணிவாக இரு ; நீ இறந்து விட்டதாக 
நினைத்துக்கொள் , அழுகின்றவர்கள் எல்லோரும் தனி 
யாக உன்னை விட்டுச் சென்றுவிட்டார்கள் என்று 


சூபி தத்துவம் 


309 


சூயசு 


நினைத்துக்கொள் ; ஐம்புலன்களை எல்லாம் ஒரு நிலைப் 
படுத்து ; எல்லா உணர்வுகளையும் அகற்றிவிடு ; கடவு 
ளிடம் உன் எண்ணத்தைச் செலுத்து என்பனவாகும் . 


முகம்மது இக்பால் என்பவர் ( Sir Muhammad 
Iqbal ) பஞ்சாபில் பிறந்த முகம்மதியர் ; கேம்பிரிட்சுப் 
பல்கலைக் கழகத்தில் தத்துவம் படித்தவர் . அவர் 
பாகிசுத்தானிலுள்ள அரசினர் கல்லூரியில் தத்துவம் 
பயிற்றுவித்தார் . அவர் நான்கு நிலைகளைக் கூறினர் . 
அவை கண்ணுக்குக்காணாத பொருளில் நம்பிக்கையும் 
அதைத்தேடிக் கொண்டிருத்தலும் தன் உளளே புகுந்து 
அந்தப் பொருளைப் பற்றித் தெரிந்து கொள்ளுதலும் 
கடைசியாக அதனை உணர்தலுமாம் . ஒரே கடவுட் 
கொள்கையுடையவராதலால் காணாத பொருளுடன 
ஒன்று படுவதை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை . 
இனையத் கான் ( Inayat kan , கி.பி. 188-19226 ) என்ப 
வர் பரோடாவிலிருந்து இலண்டனுக்குச் சென்று சூபி 
தத்துவத்தைக் கூறினார் . வாழ்க்கையிலுள்ள ஆன 
மிகத்தையும் அழகினையும் எடுத்துக் கூறினார் . அவர் 
கடவுளே நான் ஏன் பிறந்தேன் உன்னைக்கண்டுபிடிக் 
காவிடில என்று கூறுவர் . 


ருந்து செபம் தியானத்தில் வெளிவருவதைப் 
போலத் தோன்ற வேண்டும் . நான்காவது மனோ 
செபம் - தியானத்தின்போது மனத்தால் செபிப்பது 
போல் தெரியவேண்டும் . ஐந்தாவது 

கடவுளில் 
ஆழ்ந்த தன்மை . மனோ செபம் வளர்ந்து எழுத்து 
கள் , உச்சரிப்பு போன்றவற்றின் எணணமே இல்லா 
மற் போகுமளவுக்கு மனம் ஒருநிலைப்படவேண்டும் , 
கடவுள் தன்னைவிட்டுப் பிரியாதவர்போல் தோன்று 
மளவுக்கு அவரைப் பற்றிய தியானம் உள்ளத்தில 
நிறைந்துவிடவேண்டும் . ஆறாவது யோகி தரிசனம் . 
யோகி தரிசனம் நிகழும்போது , அனைத்து ஆன்மிக 
உண்மைகளும் தெளிவாகக் காணப்படத் தொடங்கு 
கின்றன . முதலில் வேகமாகத் தோன்றி மறையும் 
மின்னலின் ஒளிபோல் யோகி தரிசனம் முன்பே அறிவிக் 
கப்படுகிறது . இந்த ஒளி மெல்ல மெல்ல நிலைத்துவிடு 
கிறது . குணங்குடி மசுதான சாகிபு ஒரு சிறந்த தத்துவ 
ஞானியாவர் . கடல் சூழந்த உலகிலுள்ள இருளை 
அவர் கருணை ஒளியினாற் களைந்தார் . அவர் 
காட்சியிற் புலப்படாக் கடவுளுண்டெனக் கூறினார் . 
புலனடக்கி , மனோலயம் பயில 

வேண்டுமென்றார் . 
அவர் கொடியவர் குருவைப் பழிப்பார்கள என்றும் , 
சிறப்புவாய்ந்த நூலகளைப் பழிப்பார்கள் என்றும் 
கூறினார் . ஐம்புலனடக்கி , மெய்ஞ்ஞானம் கைவரப் 
பெற்றவர் உள்ளங்கை நெல்லிக் கனிபோல் கடவுளை 
உணருவர் . பொருட்செலவம் புல்லியதென்று விடுத்து 
இந்த உலகில் அருட்செல்வம் எய்துவோர் , அருள 
பெற்றோர் ஆவர் என்று குணங்குடி மசுதான் 
சாகிபு கூறினார் . 

அவர் 
பூரணப் பேரின்ப வீடுபுகுவது சமாதி ; சாதி பேதத் 
தையும் , மாதா போகத்தையும் தளளி நிற்பது சமாதி . 
நிதியாசையில்லாமல் துறவறத்தில் ஆசை 

கொண்டு 
நல்ல நிட்டைபுரிவது சமாதி என்று கூறுகிறார் . 

இரா.கோ. 


மேலும் 


சுத்த பரி 


சூபி தத்துவம் முதலில் முலலாக்களின் பயத் 
தால் இரகசியமாக இயங்கி வந்தது . இமாம் கசாலி 
( கி.பி.1058-1111 ) அதை வெளிப் படையாக ஆதரித 
தார் . அவர் சூபி உபதேசங்களைச் சிறந்த முறையில் 
எழுதினார் . சீவன் முழு முதலின் அம்சமென்றும் , 
முழு முதலில் இணைவதே குறிக்கோள் என்றும் சூபி 
தத்துவம் கூறுகிறது . சீவன் மட்டுமன்று உலகமும் 
முழு முதலிலிருந்து வேறுபட்டதன்று . சங்கரரின் 
அத்துவிதவாதத்திற்கும் . சூபிகளின ஒருமை வாதத் 
திற்கும் வேறுபாடில்லை . சீவன 

முழு முதலுடன 
இணைய ஒரே வழி அன்பு . இந்தியாவில் இந்த 
காதல் உணர்வு பெரிய கவிஞர்களைப் படைத்தது . 
சம்சு , தப்ரேசு , உமர்கய்யாம் , மவுலானா 
சாய்சி , கபீர் முதலிய கவிஞர்களைச் சூபி தத்துவம் 
அளித்தது . 


ரூபி , 


துணை நூல்கள் : 


சூபி யோகம் : இந்திய யோகத்தைப் போலவே 
பி யோகத்திலும் பல நிலைகள் இருக்கின்றன . முத 
லாவதாகத் துறவு . அன்பிற்குரியவர் , குடும்பம் , 
இனம் , பணம் ஆகியவைகளைத் துறப்பது சூபி தத்து 
வத்தின் முதல் நிலையாகும் . இரண்டாவது தனிமைச் 
சிந்தனை . மனத்தைக் கவரும் பொருள்கள் இல்லாத 
தனிமையான இடத்தில இருந்து கொண்டு கடவுளைத் 
தியானிப்பது . மூன்றாவது 

செபம் . தியானிக்கும் 
பொழுது நாவால் கடவுளின் நாமமான அல்லா , 
அல்லா என்று செபித்துக்கொண்டிருப்பது . நாவும் 
அசையக் கூடாது . ஆனால் அதே சமயத்தில் நாவிலி 


Arthu J. Arberry , An Introduction to the History of 

Sufism , London , 1943 . 
Margaret Smith Ed , the Subi path of Love , Ar 

Anthology of Sufism , London , 1954 . 
Reynold A. Nicholson , Studies in 

Islamic Mys 
ticism , Cambridge , 1921 . 

சூயசு ; இது எகிப்து நாட்டிலுள்ள ஒரு துறை 
முக நகர் . இது சூயசு வளைகுடாவின் தலைப்பகுதியில் 
சூயசுக் ( Suez ) கால்வாயின் வாயப்புறத்திறகு மேற 
கில் அமைந்துள்ளது . எகிப்து நாட்டின தலை நகரான 
கெய்ரோவிற்கு 120 கி.மீ. கிழககே உள்ளது . 

நநக 
ரின் மக்களதொகை சுமார் 3,81,000 . பண்டைக்கால ந 


சூயசுகாலவா 

! 


சூயசுக் கால்வாய் 


310 


சூயசுக் கால்வாய் 


வணி 


மென் சமலனரி 


மத்திய தரைக்கடல் 
பூயத் றைமுகம் 


தொட்டே இது ஒரு முக்கிய துறைமுகமாக விளங்கி 
யுள்ளது . உதுமானியத் துருக்கியரின் முக்கிய 
கத்தலமாகவும் , கப்பல் போக்குவரத்து மையமாகவும் 
கி பி . 18 - ஆம் நூற்றாண்டுவரை விளங்கியது . ஆனால் , 
இடையில் கி.பி. 1869 - இல் சூயசுக்கால்வாய் வெட் 
டும் வரை இந்நகரின் புகழ் மங்கி இருந்தது . 


நிலக 


PRO 


கால்வாய் 


எல் குவான்டாரா 
( காட்டாரா ) 


எல் பெர்தான் 

பாலம் 


சூயசுக்கால்வாய் வெட்டப்பட்ட பின்னர்ச் சூயசு 
நகரம் மீண்டும் சிறப்படைந்தது . இக்கால்வாய் வழி 
யாகச் செல்லும் கப்பல்கள் இங்கு எண்ணெய் நிரப் 
பிக் கொள்கின்றன . எணணெய்ச் சுத்திகரிப்பும் , 
உரத் தயாரிப்பும் இந்நகரில் நடைபெறுகின்ற 
முக்கிய தொழில்கள் ஆகும் . அரேபியாவுக்கும் இசு 
ரேலுக்கும் இடையே 1967 - இல் நடந்த போரில் சூயசு 
நகர் மிகவும் பாதிக்கப்பட்டது . 

அதனுடைய 
ணெய்ச் சுத்திகரிப்பு ஆலைகள் பெருஞ் சேதத்திற்கு 
உள்ளாயின . போருக்குப் பின்னர் , அங்கு இசுரேலின் 
படைகள் தங்கியிருந்ததால் , மக்கள் அந்நகரிலிருந்து 
வெளியேற்றப்பட்டனர் . எகிப்து அரசால் 1973 - ஆம் 
ஆணடில் 

மீண்டும் இந்நகர் புதுப்பிக்கப்பட்டது . 


எண் 


இசுமெயிலியா 
கால்வாய் 


பெ 
உவர்ப்பு 


அரேபியப் 


பாலைவனம் 


ஆ.செ. 


F 


குயசு 


சங்கட 


சூயசுக் கால்வாய் மத்திய தரைக்கடலையும் 
செங்கடலையும் இணைக்கும் 160 கி.மீ. நீளமுள்ள 
ஒரு குறுகிய நீர்வழி . இது இயற்கையாக ஏற்பட்ட 
தன்று . மனித முயற்சியினால் உண்டாக்கப் பட்டது . 
இக்கால்வாய் தோண்டப்பட்டதன் 

விளைவாக 
ஐரோப்பாவுக்கும் , இந்துமாக் கடலுக்கும் இடையே 
நேரடிய 

போக்குவரத்து ஏற்பட்டது . இதற்கு 
முன்னர் ஐரோப்பாவிலிருந்து கப்பல்கள் இந்தியா 
போன்ற கீழை நாடுகளுக்கு ஆப்பிரிக்காவின் தென 
பகுதி வரை வந்து , நனனம்பிக்கை முனையைச் சுற் 
றிக் கொண்டு தான் வரவேண்டும் . இக்காலவாய் 
போக்குவரத்திற்குத் திறக்கப்பட்ட பின்னர் இந்தியா 
வுக்கும் , இங்கிலாந்துக்கும் இடையே உள்ள தூரத்தில் 
9,700 கி.மீ. குறைந்துவிட்டது . 


பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த பர்டிணாண்டு - டி - 
லெசபசு என்பவரின் 

அயரா முயற்சியால் கி பி . 
1858 - இல் நாற்பது மிலியன் தாலர் ( Doller ) முதலு 
டன் சூயசுக் கால்வாய் ( Suez Canal ) நிறுவனம் 
தோற்றுவிக்கப்பட்டது . இந்நிறுவனத்தில் பெரும் 
பானமையான பங்குகள் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் 
துருக்கியர்களுக்கும் இருந்தது . கால்வாய் வெட்டும் 
பணி கி . பி . 1859 - ஆம் ஆண்டு ஏப்பிரல் திங்கள் 25 
ஆம் நாள் தொடங்கியது . இதைவெட்டி முடிக்கப் 
பத்து ஆண்டுகள் ஆயின . இதற்கான செலவு சுமார் 
55 கோடி ரூபாய் . இக்காலவாய் கி . பி . 

1869 - ஆம் 
ஆண்டு நவம்பர் 17 - ஆம் நாள் கப்பல் போக்குவரத் 


சூயசுக் கால்வாய் 
திற்காகத் திறந்து விடப்பட்டது . எகிப்து மன்னர் இசு 
மாயில் பணமுடை காரணமாகச் சூயசு நிறுவனத்தில் 
எகிப்திற்கிருந்த பங்குகளை விற்க முன்வந்தார் . 
பிரிட்டன் பிரதமராக 

இருந்த திசரேலி அப்பங்கு 
களின் சிறப்பினை உணர்ந்து கி.பி. 1875 - இல் 
எகிப்து அரசரிடமிருந்து அவற்றை வாங்கினார் . 
அதன் பின்னர் ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்கரார்களும் 
அடங்கிய ஒரு குழு கால்வாய் நிருவாகத்தைக் கவ 
னித்து வந்தது . பிரிட்டன் எகிப்து நாட்டை கி.பி 
1883 - இல் கைப்பற்றிக் கொண்ட பின் , சூயசுக் கால் 
வாய்ப் பகுதியில் பிரிட்டனின் இராணுவ மேலாண்மை 
ஏற்பட்டது . பன்னாட்டுப் பிரதிநிதிகள் கூடிய கூட்டத் 
தில் கி.பி. 1888 - இல் போர்க் காலங்களிலும் ஏனைய 
காலங்களிலும் எல்லா நாட்டுக் கப்பல்களும் சூயசுக் 
கால்வாயைக் கடந்து செல்லும் உரிமை உண்டு என்று 
அறிவிக்கப்பட்டது . முதல் உலகப்போர் நடைபெற்றுக் 
கொண்டிருந்த சமயத்தில் சூயசுக் கால்வாயின் பாது 
காப்பிற்காகப் பிரிட்டன் தன்னுடைய 
நிறுத்தி வைத்தது . போரில் 

பிரிட்டனுக்கு 

எதிர் 
அணியில் இருந்த நாடுகளின் கப்பல்களுக்குக் 

கால் 


படையை 


. 


சூர்ப்பணகை 

311 

சூர்ப்பணகை 
வாயில் அனுமதி மறுக்கப்பட்டது . 

இரண்டாம் வனத்தில் பல காடுகாகளைக் கணவன்மார்களாக 
உலகப் போரின் போதும் அசசு நாடுகளின் கப்பல் பெற்றும் , தன் வேட்கைக்கு இசையாத வரைக 
களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது . 

கொன்று தின்றும் வாழந்தாள் . அவுணன் ஒருவன் 

அவளது பருத்த இடையைக் கண்டு காதலிக்க அவனை 
அரேபியாவுக்கும் இசுரேலுக்கும் இடையே ஏற் 

மணந்து வாழ்ந்து வந்தாள் . 
பட்ட போரில் 1950 - ஆம் ஆண்டு எகிப்து , இசுரேலின் 
கப்பல்கள் சூயசுக்கால்வாயில் நுழைவதை அனுமதிக்க 

வரங்களும் வலிமையும் பெற்ற இராவணன் , திசை 
வில்லை . இதனால் , மாபெரும் நெருக்கடி ஏற்பட்டது . வெற்றி மேற்கொண்டான் . அப்பொழுது நடந்த 
இங்கிலாந்தும் பிரான்சும் எகிப்தைத் தாக்கின. 

போரில் இராவணன் சினம் மிகுந்து இன்னார் இனியார் 
இறுதியாக ஐக்கிய நாடுகள் சபையின் தலையீட்டால் 

என்று காணாது வாளோச்சிக கொன்று குவித்தான 
சிக்கல் தீர்ந்தது . எகிப்தின் மேற்பார்வையில 1957 

அப்பொழுது சூர்ப்பணகையின் கணவனும் கொல்லப் 
- இல் கால்வாய் மீண்டும் கப்பல் போக்குவரத்திற்குத் 

பெற்றான . அது கேட்ட சூர்ப்பணகை போர்க்களம் 
திறந்து விடப்பட்டது . அரேபிய , இசுரேலியப் போரின் , போநது , அவன உடலைத் தழுவிப் பூசலிட்டுப் புலம்பி 
போது இசுரேலியக் கப்பல்களுக்குத் தடை விதிக்கப் னாள் தன கணவனைக் கொன்ற இராவணன நாக் 
பட்டு , பின்னர் 1979 - இல் தடை நீக்கப்பட்டது . கால் கைப் பிடுங்கித் தன் துயர் தீர்ப்பதாகச் சபத 
வாய்க்கு அடியில் , சூயசு நகருக்கு 16 கிமீ . தொலை மிட்டுச்சென்று இராவணனைக் கணடாள . காலகேயர் 
வில் 1980 - ஆம் ஆண்டு சுரங்கப்பாதை அமைக்கப் 

பொருகளத்துத் தன் கணவன் கொலைப்பட்டதைக் 
பட்டது . அதன் வழியாகக் கால்வாயின் 

ஒருபுறம் கூறியது கேட்ட இராவணன் விதியால் நிகழ்ந்த செய்தி 
இருந்து மறுபுறத்திற்கு வாகனங்கள் 

செல்கின்றன. 

எனறு ஆறுதல் கூறித் தேற்றினான் . தன்சிற்றன்னை 

வயிற்றுதிதத வெற்றி வீரர்கள் கரன் , தூடணன , திரி 
சூயசுக் கால்வாய் வெட்டப்பட்டபோது அதன 

சிரன முதலியோர் இருந்து அரசியற்றும் தண்டகம 
ஆழம் 8 மீட்டராகவும் , அகலம் மேல்மட்டத்தில் 

சென்று மனமகிழ்ந்து வாழுமாறு அனுப்புகிறான் . அப் 
70 மீட்டராகவும் , 

அடியில் 22 மீட்டராகவும் 

பொழுது அவள் கொல்லாத மைத்துனனைக் கொன 
இருந்தன . இது பல சமயங்களில் ஆழப்படுத்தப்பட்டு 

றதற்குச் சினந்து அவனை மூலத்தோடு முடிக்கும் 
இப்போது அதன் ஆழம் 19.5 மீட்டராகவும் அகலம் 

கொடு மனங் கொண்டு , பலலாலே இதழ் அதுக்கிப் 
மேலமட்டத்தில் 280 மீட்டராகவும் அடிமட்டத்தில் 

போகின்றாள் . போனவள் தண்டக வனத்திலிருந்து 
109 மீட்டராகவும் உள்ளது . 

கொண்டு தான் கருதியது முடிக்கும் காலத்திறகுக் 

காத்திருந்தாள் . 
சூர்ப்பணகை இராமாயணக் கதை மாந்தருள் 

இராமன் தசரதன் ஏவலால் தவம் செய்யக் காடு 
ஒருத்தி . தேவ அசுரப் போரில் தோற்றுப்போய்ப் 

புகுந்தபோது , அவனைக் கண்ட முனிவர்கள அரக்கர் 
பாதாளவுலகத்தில் வாழ்ந்த சுமாலி என்பவன் தன 

கொடுமை கூறி அடைக்கலம் புகுகினறனர் . 
மகள் கைகயி என்பவளைப் பிரமன் பெயரன் விசுர 

அவனும் அரக்கர் தம் கொடுமை தீர்ப்பதாக உறு 
என்ற முனிவன் வாயிலாக மகப்பேறு 

பெற்று 

யளிக்கின்றான் . 
வருமாறு வேண்டுகிறான் . அவளும் அம்முனிவனிடம் 
போந்து தன்னை மணந்து மகப்பேறு அளிக்குமாறு 

அவ்வாறு வாழும் நாளில் சூர்ப்பணகை இராமன் 
வேண்டினாள் . அவன் , அவள் தன்கண மகப்பேறு 

பேரழகில் ஈடுபட்டு அவனை மயக்கிப் பெறுதறகு 
விரும்பி வந்த மாலைக்காலத்தில் வாய்க்கும் மகவுகள் 

அரிய பெண்வடிவங் கொண்டு அவன் முன் செல்ல 
கொடியனவாக அமையும் எனறான் . அவள் அதனை அவனும் எங்கும் காணாப் பேரழகி யார் என்று கேட் 
ஏற்காமல் வற்புறுத்த அவன அவட்கு மகப்பேறளிக்கின் கின்றான் . அவள தான் இராவணன் தங்கை என்று 
றான . அப்பொழுது இராவணன் , கும்பகருணன் , 

கூறுகின்றாள் . இராமன் அவளை ஐயுற்று அரக்கா 
வீடணன் முதலியோரோடு பெண்ணாய்ப் பிறந்தவள் குலமகட்குரிய தோற்றம் மாற்றித் தோன்றும் கார 
சூர்ப்பணகை . அவள் பருத்த இடையும் கழுத்தும் 

ணங் கேட்கின்றான் . அதற்கு அவள் அரக்கர் தம் 
பெற்று , இடிபோனற குரலோடு காலனும் கருக்குலை 

மாய வாழ்வை வெறுத்து , அறத்தின் வழிப்பட்டு , வேண 
யும் வண்ணம் பிறந்தாள . 

டித் தவமியற்றிப் பெற்ற வடிவமே இது என்று 

கின்றாள . தொடர்ந்து முனனுக்குப் பின் முரண்படப் 
கைகயி தன் மக்களைத் தன் தந்தை சுமாலி பல பேசுகின்றாள் . இராமன் அவள் மெய்ப்பாட்டால் 
யிடம் ஒப்படைக்க அவன் ஆணமக்கள் மூவ பொய்யள் என்று கருதிப் புறக்கணிக்க , அவள் 
ரையும் தவமியற்றிப் பேராற்றல் பெற்று வரப் பணிக அவனை 

மணக்குமாறு வற்புறுத்துகின்றாள் . அப் 
கின்றான் . அம்மூவரோடு சூர்ப்பணகையும் போந்து பொழுது சீதை ஆண்டுப் புகுகின்றாள . அவளைக் 


ஆ . செ 


| 


கள் 


வசு 


கூறு 


சூர்மன் சான் 


312 


சூரண்ணா பிங்களி 


கண்ட அவ்வரக்கி , அவள் அழகை 

நோக்கி 
வியந்து 

அவள் இருக்கும் வரையில் இராம 
னைத தான் 

கொள்ளமுடியாது என்று துணிந்து 
சீதை தனித்திருக்கும் போது , அவளை அச்சுறுத்திக் 
கவரக் கருதியபோது , இலக்குவன் கண்டு அவள் உறுப் 
புகளைச் சிதைத்து விடுகின்றான் . பின்னர் அவள 
இராமனிடம் முறையிட்டதோடு அந்நிலையிலும் 
மணக்குமாறு வேண்ட இராமன் ஓடி உய்யுமாறு கூறு 
கின்றான் . அதுகேட்டுச் சினம் கொண்ட அவள் கர 
னிடம் கூற அவன் போந்து இராமனோடு பொருது 
மடிகின்றான . இராமனைப் பெற 

வாய்ப்பின்மை 
கண்ட அவள் , கரனைக் கொன்ற இராமன் தன் 
கணவனைக் கொன்ற இராவணனையும் கொல்வான் 
என்று துணிந்து , தான் கொண்ட ஆசை நோய் மூக் 
கிழந்ததோடு முடியவில்லை என்றும் , அது இராவணன் 
முதலிய அரக்கர்களின் அழிவில் முடியும் என்றும் 
அதற்காகச் சீதையைக் காரணமாக்கிச் 

சூழச்சி 
புரிவேன் என்றும் கூறிச் செல்கின்றாள் . சென்றவள் 
இராவணனிடம் சீதையின் அழகைப் பலப்பட விரித்துக் 
கூறி அவளை இராவணன் பெற்று மகிழற்குத் தான் 
சீதையைக் கவர முயன்றபோது , இராமனால் தனக் 
கும் தன் கிளைக்கும் கேடு புகுந்ததாகக கூறுகின்றாள் . 
அப்பொழுது இராவணன் சீதையை மனச் சிறையில 
வைத்த காதலால் , கரன் முதலியோரை மறந்து , காம 
நோய் மிகுந்து , தனித்துப் போய் பலவாறு துன்புற்றுத் 
தங்கையை அழைத்துப் பேசுகின்றான . நோக்குவையெல 
லாம் இராவணனுக்குச் சீதையாகவும் , சூர்ப்பணகைக்கு 
இராமனாகவும் தோன்ற , இராவணன் தனக்குச் 
சீதை தோன்றுமாறும் அவட்கு இராமன் உரு வெளிப் 
படுமாறும் எங்ஙனம் என்று கேட்கின்றாள் . 
இராமன தன் உறுப்புகளைச் சிதைத்ததால் கொண்ட 
பெருஞ் சினம் காரணமாக அங்ஙனம் தோன்றுவதாகக் 
கூறுகின்றாள் . பின்னர் அவள் அவனுக்கு உருவெளித் 
தோற்றமாகி நோய் செய்து வருத்தும் சீதையை 
வௌவிக் கொண்டு வந்து நோய் போக்கக் கூறு 
கின்றாள் . இராவணன் அவள் கூற்றால் சீதையை 
வௌவி அதன் வழிக் கிளையோடும் அழிகின்றான் . 
இராவனனோடு இராக்கதர் குலம் எல்லாம் அழியக் 
காரணமானவள் சூர்ப்பணகையாவாள் . 


ணங்களின் அரசுகள் சூர்மனைத் தூதுவராக அனுப்பின . 
அவருக்குத் துணைபுரிதலின் பொருட்டு எட்வர்டு இசு 
டீவன்சன் ( Stevenson ) என்பவரும் , வில்லியம் ஆமில்டன் 
( Hamilton ) என்ற மருத்துவரும் அனுப்பப்பட்டனர் . வில் 
லியம் ஆமில்டன் மொகலாயப் பேரரசரின் கொடிய 
நோயைத் தீர்த்து வைத்ததால பரூக்சியரின் ஆதரவி 
னையும் நட்பினையும் அக்குழுவினர் பெற்றனர் . சூர்ம 
னின் பணி காரணமாக கி . பி . 1717 - இல் வங்காளத்தில் 
மூன்று மானியப் பகுதிகளை ( Firmans ) ஆங்கிலேயர் 
பெற்றனர் . அதன் விளைவாக உரூபாய் மூவாயிரம் 
வரை வரி செலுத்த வேண்டிய நிலையிலிருந்து ஆங் 
கிலேயர் விடுவிக்கப்பட்டனர் . ஆங்கிலக் கிழக்கிந் 

நிறுவனம் தடையில்லா வாணிகம் செய்ய அனு 
மதிக்கப்பட்டது . கல்கத்தாவைச் சுற்றியுள்ள பகுதிக 
ளில் தமது விருப்பம் போல் இடத்தை வாடகைக்குப் 
பெற்று வாணிகம் 

செய்ய உரிமையளிக்கப்பட்டது . 
சென்னைக்கு அவர்கள் அளித்து வந்த வாடகைப்பணத் 
தைத் தவிரப் பிறவற்றை ஆங்கிலேயர் மொகலாயப் 
பேரரசுக்குத் தரவேண்டியதில்லை . குசராத்துப் பகுதி 
முழுவதற்கும் ஆண்டிற்கு உரூபாய் பத்தாயிரம் மட் 
டும் சுங்க வரியாகத் தந்தால் போதுமென்பது அறி 
விக்கப்பட்டது . பம்பாயில் ஆங்கில நிறுவனத்தினால் 
வெளியிடப்பட்ட நாணயங்கள் மொகலாயப் பேரரச 
முழுமைக்கும் செல்லுபடியாகுமென்பதும் ஏற்கப்பட் 
டது . இவ்வாறு , சூர்மனின் அரும் பணிகளால ஆங்கி 
லக் கிழக்கிந்திய நிறுவனம் பல அதிகார வரம்புகள் , 
உரிமைகள் , பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றைப் 
பெற்றதெனில் 

அது மிகையாகாது . 

இந்தியத் 
துணைக்கண்டத்தில் ஆங்கிலப் பேரரசுக்கு அடித்தளம் 
அமைக்க வழிகோலியவர்களுள சூர்மனும் ஒருவரா 
வார் . 


அவள் , 


மா.கா. 


மக 


சூரண்ணா , பிங்களி( கி.பி 1532-1583 ) : இவர் 
சிறந்த தெலுங்கு மொழிக் கவிஞராவார் ; இந்திய 
நாட்டின் 

பெருங் கவிஞர்களுள் ஒருவருமாவார் 
ஆந்திர நாட்டில தெலிங்கானாப் பகுதியில் கி.பி. 
16 - ஆம் நூற்றாண்டில் அமரய்யா என்பவருக்கு 
னாகப் பிறந்தார் . இவர் , அட்டதிக்கசங்களுள் ஒருவ 
ராக மதிக்கப்படுகிறார் . நந்தியால கிருட்டிணமராசு 
என்னும் அரசனின் அவைப் புலவராகத் திகழ்ந்தவா . 
ஆரவீடு மரபினரில் வெங்கடாத்திரி என்னும் 
ரும் இவருக்கு ஆதரவு தந்துள்ளார் . இவா தமிழ 
கத்தை நன்கு சுற்றிப் பார்த்தவர் என்பது 
களாபூர்ணோதயம் என்னும் காவியத்தில் இடம் 
பெற்றுள்ள தமிழக வருணனைகள் மூலம் புலனா 
கிறது . இவா இயற்றிய கருடபுராணம் , கிரிசா 
கல்யாணம் என்னும் காவியங்கள கிட்டவில்லை . இவா 
தம் சிறந்த படைப்புகள களாபூரணோதயம் , 


மனன 


1 


சூர்மன் சான் : மொகலாயப் பேரரசு வீழ்ச்சி 
யுற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் கி.பி. 1713 முதல் 
1719 வரை மொகலாயப் பேரரசராகத் திகழ்ந்த 
பரூக்சியர் காலத்தில் ஆங்கிலத் தூதுவராக 
1714 முதல் 1717 வரை மொகலாய அவையில் தங்கி 
யிருந்தவர் சூர்மன் சான ( Surman John ) . ஆங்கிலே 
யருக்கெனச் சலுகைகளைப் பெறுதலின் பொருட்டுச் 
சென்னை , பம்பாய் , கல்கத்தா ஆகிய ஆங்கில மாகா 


இவரது 


ராகவ 


சூரண்ணா , பிங்களி 


313 


சூரத்து 


பாண்டவீயம் , பிரபாவதி பிரத்தியுமனம் என்னும் 
முப்பெருங் காவியங்களாகும் . சூரண்ணா மிகச் சிறந்த 
கற்பனைத் திறனும் இணையற்ற ஆற்றலும் உடைய 
கவிஞராவார் ; பெருமபுலமை சான்றவர் ; சொல்வன் 
மையும் நாடகப் பாங்கான பேச்சுத்திறனும் கொண்ட 
வர் . பழமொழிகள் , மரபுச் சொற்கள் அடங்கிய 
இனிய நடை கைவரப் பெற்றவர் . பாத்திரங்களின் 
மனோதருமங்களை மிக நுட்பமாக வருணிப்பதிலும் , 
காதல் சுவையின் மிக நுட்பமான மன இயல்புகளை 
விவரிப்பதிலும் இணையற்று விளங்குகிறார் . 


காவியத்தில் சிலேடை மூலம் அமைத்த ஒப்பற்ற 
காவியம் இராகவ பாண்டவீயம் ஆகும் . இராமாயண 
பாரதக் கதைகளைச் சுருக்கியும் , சுவை படவும் மிக 
நேர்த்தியுடன் அமைத்துள்ளார் . தனிப் பாடல்களில் 
சிலேடை உண்டே தவிர , ஒரு 

காவியமே சிலேடை 
யாக அமைத்த சிறப்பு தெலுங்கில் மட்டுமே சிறப் 
புற்றது . வடமொழியில் உண்டெனினும் இததுணைச் 
சிறக்க வில்லை . பிற மொழிகளில் இத்தகு காவிய 
அமைப்பு இலலை . 


இவர் தம் படைப்புகளுள் மிகச் சிறந்தன எனப் 
படும் இராகவ பாண்டவீயம் , களாபூரணோதயம் , 
பிரபாவதி பிரத்தியுமனம் என்னும் மூன்றும் ஒவ் 
வொரு துறையில் தனிச் சிறப்புடன் திகழ்கின்றன . 


சொற் சுவையோடு பொருட்சுவையும் 

மிக்க 
தாகக் காவியம் அமைத்த திறன் வியப்பூட்டுகிறது . 
சான்றாகத் தசரதன் அறியாமல் யானை எனறு கருதி 
முனி குமாரனை வதைத்ததும் , பாண்டு - மான 
வில் இருந்த முனி தம்பதிகளை அறியாமல் கொன் 
றதுமான இரு நிகழ்ச்சிகளையும் ஒரே பாடலில் அவர் 
சிலேடை மூலம் விவரித்துக் காட்டுகிறார் . 


உரு 


உளள 


பிரபாவதி பித்தியுமனம் : கணணன் மகன் பிரத்தியும் 
னன் வச்சிரநாபன் மகள் பிரபாவதியைக் கரவாகக் 
காதலித்து மணந்த பாகவதக் கதையைக கூறுகிறது . 
இககாவியம் நாடகப் பாங்காக அமைந்துள்ளது . 
பரிபக்குவமான ஒரு படைப்பாளனின் திறமை முழு 
வதும் இக்காவியத்தில் மிளிர்கிறது . சொற்சுவையில 
ஈடுபடாமல் பொருட்சுவையில் கவனம் செலுத்திக் 
கவிச்சுவை மிக்க காவியமாககியுள்ளார் . 


கல 


அவன் 


பிங்களி சூரண்ணா தனித்திறன் வாய்ந்த இம் 
முப்பெருங் காவியங்களைப் படைத்து இந்திய இலக் 
கிய உலகில் ணையற்ற மகாகவியாக 

விளங்கு 
கிறார் . 

மு.கு.ஜ. 


களாபூரணோதயம் : இக் காலியம் எட்டு அத்தி 
யாயங்களையும் 1955 பாடல்களையும் கொண்டது . 
இக் காவியம் சுயகற்பனையானக் கதையை உடையது . 
வடமொழியில் காதம்பரி எனும் பட்டபாணரின் 
புனைவுக் கதைபோலத் தென்மொழிகளில் 
சுய புனைவுக காவியம் இது ஒன்றே . பெரும்பாலும் 
இதிகாச புராணக் கதைகளையே தோந்து எடுத்துக் 
காவியம் செய்வது இந்தியக கவிஞர்களின் 

மரபு . 
ஆனால , பிங்களி சூரணர் அவவிதமின்றித் தாமா 
கவே கற்பித்த கதையைக் காவியமாககினார் . 
பாடினி எனும் 

கணிகை , தனனுடன் இசைபயின்ற 
மணிகந்தரனை உள்ளூறக காதலிக்கிறாள . 
இருப்பிடம் ஒரு யோகி மூலம் அறிந்து வான்வழி 
யாகச் சிங்க 

வாகனத்தில் அவனைத தேடி அந்த 
யோகியுடன் செலகிறாள . அந்த யோகி காதலனைக் 
காட்டுகிறேன் என்று கூறி அவளை ஒரு காளி கோவி 
லில் பலியிட அழைத்துச் செல்கிறான என்று 

கதை 
தொடங்குகிறது . ஒரே மாதிரி இருவர் வருவதும் யார 
அசல் யார நகல் என்பது புரியாமல் திகைப்பதுமான 
சுவையான காவிய உத்திகள் பயன்படுத்தப்பட்டுள் 

சேக்சுபியரின் நகைச்சுவைக குழப்பம் ( Com 
edy of Errors ) என்னும் நாடகத்தின் உத்தியையே 
அவர் காலத்தில் இந்தியாவில விளங்கிய பிங்களி 
சூரணணாவும் தெலுங்கில் படைத்தளித்திருப்பதைத் 
திறனாய்வாளர்கள் வியந்து பாராட்டுவா . காதற 
சுவையின் நுட்பமான உணர்வுகட்கு உருககொடுத்துப் 
பாத்திரங்களைப் படைத்தல் , சிறந்த உரையாடல் 
கள் , பழமொழிகளை இடமறிந்து பயன்படுத்தும் 
தனித்திறமை முதலியவற்றால் இக் காவியம் சிறப் 
புடனும் சுவையுடனும் திகழகின்றது . 


ளன . 


சூரத்து நகரம் இந்தியாவில் உள்ள குசராத்து 
மாநிலத்தில் சூரத்து மாவட்டத்தின் தலைநகரமாக 
இருக்கிறது . தந்தி நதி முகத்துவாரத்திலுள்ள 
நகரம் பம்பாயிலிருந்து 240 கி மீ . தொலைவில் உள 
ளது . இந்தியாவின் சிறந்த வணிக 

வணிக இடங்களில் ஒன் 
றாக விளங்குகிறது . 

முகமது கோரியின தளபதி குது புதீன ஐபக்கு 
கி.பி. 1194 - ஆம் ஆண்டு சூரத்துப் ( Surat ) பகுதியின 
மீது படையெடுத்தார் . திலலிச் சுலதான் முகமது 
துக்ளக்கு கி.பி. 1347 - ஆம் ஆண்டில் சூரதது நகரைச் 
சூறையாடினார் . அவருக்குபின் வந்த பிரோசு - சா 
துக்ளக்கு கி.பி. 1373 - இல அங்கு ஒரு கோட்டையைக் 
கட்டினார் . போர்ச்சுகீசியர் கி.பி. 1512 , 1530 - ஆம் 
ஆண்டுகளில் 

அந்நகரை எரித்தனர் , குசராத்து 
சுல்தான் கி.பி. 1546 - ஆம் ஆண்டு அக்கோட்டையை 
மீண்டும் கட்டினார் . பேரரசர் அக்பர் இந்நகரை 
கி.பி. 1573 - ஆம் ஆண்டு அகமது நகர் அரசிடமிருந்து 


இராகவ பாண்டவீயம் : இராகவனாகிய இராமன் 
கதையையும் பாண்டவர்கள் 

கதையையும் ஒரே 


சூரத்துப் பிரிவினை 


314 


சூரத்துப் பிரிவினை , 


நூற் 


ஆனால 


கைப்பற்றினார் . சூரத்து கி.பி. 16,17 - ஆம் 
றாண்டுகளில் முகலாயப் பேரரசின் சிறந்த துறை 
முகமாக விளங்கியது . சூரத்தின் செல்வத்தால் 
கவரப்பட்ட மராத்திய மன்னர் சிவாசி ( Shivaji ) 
இந்நகர்மீது பலமுறை படையெடுத்திருக்கிறார் . 


வலியுறுத்தி வேண்டிப் பெற விரும்பினர் . 
தீவிரவாதிகள் ஆங்கிலேயரை எதிர்த்துத் தன்னாட்சி 
பெற விரும்பினர் . இவ்விரு பிரிவுகளுக்கும் தலைமை 
யேற்ற இருவருமே நாட்டுப்பற்றுள்ள மராத்தியரா 
வர் . மிதவாதிகளுக்குக் கோபால கிருட்டிண கோகலே 
யும் , தீவிரவாதிகளுக்குப் பாலகங்காதர திலகரும் 
தலைவர்களாக இருந்தனர் . 


இந்நகருக்கு கி.பி. 

16 - ஆம் 

நூற்றாண்டின 
தொடக்கத்தில் வந்த முதல் ஐரோப்பியர் போர்ச்சுக் 
கீசியர் ஆவர் . ஒரு நூற்றாண்டிற்குப் பிறகு தச்சுக் 
காரரும் ஆங்கிலேயரும் வந்தனர் . ஆங்கிலேயர்கள் 
தம் வணிக இடத்தைச் சூரத்தில் அமைகக முகலாயப் 
பேரரசர் அனுமதி அளித்தார் . ஆங்கிலக் கிழக்கிந்தி 
யக் குழு கி.பி. 1612 - இல் இந்தியாவில் தன்னுடைய 
முதல் வாணிக இடத்தைச் சூரத்தில் தொடங்கியது ; 
பின்னர்த் தலைமையகத்தைச் சூரத்திலிருந்து 
பம்பாய்க்கு மாற்றியது . தபதி நதியின் முகத்துவாரத் 
தில் ஏற்படும் வெள்ளங்கள் , தீயினால் ஏற்பட்ட 
சேதங்கள் போன்றவற்றால் சூரத்து செல்வச் 
செழிப்பை இழந்தது . 


நாடு 


ஆங்கிலேயர் வங்காளத்தை இரு கூறாகப் பிரித் 
ததை இரு பிரிவினரும் 

கண்டித்தனர் . ஆனால் , 
கிளர்ச்சியில் தீவிரவாதிகள் தீவிரமாகப் பங்கேற்ற 
னர் . மிதவாதிகள அதற்கு ஓரளவே ஆதரவு தந்த 
னர் . வங்காளத்தில் இளைஞர்கள பளளிகளையும் 
கல்லூரிகளையும் விட்டகன்றனர் . சப்பான் 
உருசியாவை வென்றதும் , ங்கிலாந்தில் தாராள 
வாதக் கட்சி ( Liberal Party ) பழைமை ஓம்பிக் 
கட்சியை ( Tory Party ) வென்றதும் இரு பிரிவுகளுக்கு 
இடையே கருத்து வேற்றுமையை அதிகரிக்கச் செய் 
தன . தீவிரவாதிகள் சப்பானின் வெற்றியைக் கீழை 
நாட்டுக் கலாச்சாரத்தின் வெற்றியெனவும் , ஆசிய 
நாடுகளின் தேசியப்புகழ் எனவும் கூறினர் . மிதவாதி 
கள் , தாராளவாதிகளின் வெற்றி ஆங்கிலேயரின் 
தாராளத் தன்மையின் 

வெற்றி எனவும் , அது 
இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் தாராளமான சீர்திருத் 
தங்கள் செய்வதற்கு முன்னோடியாக அமைகிறது 
எனவும் கூறினர் . 


| 


பின்னர் கி.பி. 19 - ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட 
தொழில் வளர்ச்சியினாலும் , இருப்புப் பாதைகள் 
அமைக்கப்பட்டதனாலும் மீண்டும் சூரத்து வளர்ச்சி 
யுறத் தொடங்கியது . பம்பாயிலிருந்து 

பரோடா 
செல்லும் இரயில் சூரத்து வழியாகச் செல்கிறது . 
சூரத்து உளநாட்டு வணிகவிடங்களுள் ஒன்றாகச் 
சிறந்து விளங்குகிறது . இங்குள்ள வாணிகப் பொருள் 
கள் பருத்தி , பட்டு , உயர்தரக் கைத்தறித் துணிகள் , 
சரிகைச் சித்திர வேலைப்பாடமைந்த பட்டாடைகள் , 
வெள்ளி அணிகலன்கள் , சந்தன மரப் பொருள்கள் 
முதலியவையாகும் . சூரத்து வளமான கருமண் பகுதி 
யில் அமைந்த ஒரு தாழ்ந்த சமவெளி. இங்குப் பருத்தி , 
நெல் , கரும்பு , ஆமணக்கு முதலியவை பயிரிடப்படு 
கின்றன . இங்குப் பல கல்வி நிறுவனங்கள் அமைந் 
துள்ளன . குசராத்து பல்கலைக் கழகத்தில் இணைந் 
துள்ள பல கல்லூரிகள் இருக்கின்றன . 

இங்குள்ள 
வணிகர்களில் பலர் இந்துக்களாகவும் முகமதியர்க 
ளாகவும் , பார்சிகளாகவும் , சமணர்களாகவும் 
விளங்குகின்றனர் . 

அ.சி. 
சூரத்துப் பிரிவினை : 

சூரத்து 

என்னும் 
நகரில் 1907 - இல் நடைபெற்ற காங்கிரசு மாநாட்டின் 
போது காங்கிரசு இயக்கமானது இரண்டாகப் பிரிந் 
தது . இதுவே சூரத்துப் பிரிவினை என்று குறிப்பிடப் 
படுகிறது . 

இந்திய தேசிய காங்கிரசில் 1905 - ஆம் 
மிதவாதிகள் , தீவிரவாதிகள் என 

இரு பிரிவினர் 
தோன்றினர் . மிதவாதிகள் ஆங்கிலேய அரசைப் 
பகைத்துக் கொள்ளாமல் தங்களுடைய தேவைகளை 


ஆனால் , 


இரு பிரிவினரையும் ஒன்று சேர்க்கும் முயற்சி 
தோல்வியடைந்ததால் , தீவிரவாதிகள் காங்கிரசின் 
நிருவாகத்தைக் கைப்பற்ற முயற்சி செய்தனர் . 
கல்கத்தாவில் 1906 - ஆம் 

ஆண்டு நடைபெற்ற 
மாநாட்டில் திலகர் தலைவர் பதவிக்குப் போட்டி 
யிட்டார் . மிதவாதிகள் அவரைத் தோற்கடித்தனா 

தீவிரவாதிகள் கொண்டு வந்த சில தீர் 
மானங்கள் 

நிறைவேற்றப்பட்டன . தீவிரவாதிகள் 
தாங்கள் கொண்டு வந்த தீர்மானங்களைக் காங்கிரசு 
விரைவில் விட்டுவிடும் என நம்பினர் . இந்நிலையில் 
1907 - ஆம் ஆண்டு சூரத்தில் 

காங்கிரசு மாநாடு 
கூடியது . இரு அணிகளும் நேரில் மோதிக் கொள்ள 
ஆயத்தமாயின . திலகர் மிதவாதிகள் விடுதலைக்குப் 
பாடுபடவில்லை 

எனக் 

குற்றம் சாட்டினார் 
மிதவாதிகள் , தீவிரவாதிகளைப் பொறுப்பற்ற கிளர்ச் 
சிக்காரர்கள் எனக் குற்றம் சாட்டினர் . பிறகு இரு 
அணிகளுக்குமிடையே கைகலப்பு ஏற்பட்டது . தீவிர 
வாதிசள் மிதவாதிகளைக் கம்புகளைக் கொண்டு 
கடுமையாகத் தாக்கினா . குழப்பம் ஏற்பட்டதால 
கூட்டம் முடிவுற்றது . அடுத்த நாள் இரு அணிகளும் 
தனித் தனியே 

கூடின . இவ்வாறு 

சூரத்து 
மாநாட்டில் காங்கிரசில் பிரிவினை ஏற்பட்டது . 


ஆண்டு 


சூரதாசர் 


315 


சூரபதுமன் 


இப்பிரிவினையால் தேசிய இயக்கம் வலுவிழந் 
தது . இரு பிரிவினரும் ஒருவரை ஒருவர் பத்திரிகைகள் 
மூலமும் , துண்டு வெளியீடுகள் மூவமும் குற்றம் 
சாட்டிக் கொண்டிருந்தனர் . ஆங்கிலேயர் இச்சூழ் 
நிலையைப் பயன்படுத்தித் தங்களது பேராதிக்கக் 
கொள்கையை வலுப்படுத்திக் கொண்டனர் . தீவிர 
வாதிகளைக் கடுமையான நடவடிக்கைகள் மூலம் 
ஒடுக்கினர் . மிதவாதிகளை அரசியல் சீர்திருத்தங்கள் 
மூலம் ஓரளவு சமாதானப்படுத்தினர் . தீவிரவாதிகள் 
நினைத்ததைப் போல 1908 - ஆம் ஆண்டு சென்னை 
யில் நடைபெற்ற காங்கிரசு மாநாட்டில் ஆங்கிலே 
யருக்கு 

எதிரான தீர்மானம் கைவிடப்பட்டு 
மிண்டோ - மார்லி சீர்திருத்தம் ( 1909 ) வரவேற்கப் 
பட்டது . 


மூன்றனுள் சூர்சாகர் என்னும் காவியம் மிகச் 
சிறந்த படைப்பாகக் கருதப்படுகிறது . இக்காவியம் 
ஒன்றே கால் இலட்சம் பதங்களில் எழுதப்பட்டது 
என்று கூறுவர் . ஆனால் , ஆறாயிரம் பதங்களே இக் 
காலத்தில் கிடைக்கின்றன . கிருட்டிண பகவானின் 
பல்வேறு இளமைக்கால இலீலைகள் , அவர் கோபியர் 
மாட்டுக் கொண்ட அன்பு , கிருட்டிணனைப் பிரிந்த 
கோபியரின் விரகதாபம் , அவர்தம் விரகதாபத்தைப் 
போக்கக் கிருட்டிணன் தன் நண்பர் உத்தவரை அவ 
ரிடத்து அனுப்புதல் , உத்தவர் 

உத்தவர் - கோபியர் வாத - 
விவாதங்கள் போன்றன இக்காவியத்துள் மிகச் சிறப் 
பாக இடம் பெற்றுள்ளன . கிருட்டிணன் , பகவானின் 
அவதாரம் என்றும் , இவ்வுலகை மகிழ்விக்கவே அவர் 
அவதாரம் செய்தார் என்றும் சூரதாசர் கொண்ட 
கொள்கை இக்காவியத்துள் சிறப்பிடம் பெறுதல் 
காணலாம் . 


அ.சி. 


சூரதாசர் இந்தி மொழி பக்தி இலக்கிய 
உலகில் , கிருட்டிணபக்தி கவிகளில் தலைசிறந்தவரா 
வார் ; பக்தியை முதன்மையாகக் கொண்டு வாத்சல்ய 
ரசத்தையும் சிருங்கார ரசத்தையும் வருணிப்பதில் 
உலகக் கவிகளில் ஈடுஇணையற்றவராக விளங்குபவர் 


விருச மொழியில் அமைந்துள்ள சூரதாசரின் 
கவிதைகளில் பல இரசங்கள் இடம்பெறினும் வாத் 
சல்யரசம் , சிருங்காரரசம் ,சாந்தரசம் ஆகிய மூன்றும் 
உவமை , உருவகம் , தற்குறிப்பேற்றம் போன்ற அணி 
நயங்களுடன் உள்ளத்தை உருக்கும்படியாக அமைந் 
திருத்தல் காணலாம் . 


| 


சூர தாசர் தில்லிக்கு அண்மையிலுள்ள சீகி ( அல் 
லது சாகி ) என்னும் கிராமத்தில் பிறந்தார் என்றும் , 
தன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை ஆகிராவுக்கு 
அருகிலுள்ள காவுகாட்டு என்னுமிடத்தில் கழித்தார் 
என்றும் கூறுவர் . பிராமண குலத்தில் பிறந்தார் 
என்றும் , இவர் தந்தை பெயர் இராமதாசு என்றும் 
அறியப்படுகிறது . இவர் பிறவிக் குருடர் என்றும் , 
பிறந்த பின்னரே குருடரானார் என்றும் இருவேறு 
பட்ட கருத்துகள் உண்டு . 

சூரதாசரின் 
களில் இடம்பெறும் மிகச் சிறந்த வருணனைகள் - 
குறிப்பாக இயற்கை வருணனைகள் , இவர் பிறவிக் 
குருடர் என்பதில் ஐயத்தைத் தோற்றுவிக்கின்றன . 


கவிதை 


இவர் கி.பி. 15 - ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 
பிறந்து 16 - ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இறந் 
தார் எனக் கருதப்படுகிறது . இக்கவிஞர் , 
மொழிப் பக்தி உலகில துளசிதாசருடன் ஒருங்கு 
வைத்து எண்ணத்தக்க சிறப்பினைக் கொண்டவர் . 
இவ்வுலக வானை ஞாயிறும் திங்களும் விளக்கிச் 
சிறப்பித்தல் போல , இந்தி மொழி இலக்கிய 
சூரதாசரும் துளசிதாசரும் , விளக்கிச் சிறப்பிக்கும் 
காரணத்தால் 

" சூர் சூர் துளசி சசி என்னும் 
சிறப்புத்தொடர் இந்தி மொழி இலக்கியவாணரிடம் 
வழங்குகின்றது . 


வானை 


- 


இரா.செ. 


சூரதாசர் ஒருமுறை கிருட்டிண பக்தியில் ஊறித் 
திளைத்த வல்லபாச்சாரியாரை வழிபடச் சென்றார் . 
அதுபோது , தான் கிருட்டிணபகவான்மீது இயற்றி 
யிருந்த பாடல் ஒன்றைப் பாடிக் காட்ட அதனைக் 
கேட்டு உள்ளம் நெகிழ்ந்து வியப்படைந்த வல்லபாச் 
சாரியார் சூரதாசரைத் தன் சீடராக ஏற்றுக் 
கொண்டு , சிரிமத் பாகவதக கதையைச் செய்யுள் 
வடிவில் இயற்றித் தருமாறு பணித்தார் 

என்றும் 
கூறப்படுகிறது . அதுமுதல் வல்லபாச்சாரியார் சூர 
தாசரின் குருவானார் என்ற கருத்தும் உண்டு . 


சூரபதுமன் 

வரலாறு கந்தபுராணத்தில் மிசு 
விரிவாகக் கூறப்பெறுகிறது . சூரபதுமனது முற் 
பிறப்பு வரலாறு வியாசர் இயற்றிய வடயொழி 
இசுகாந்தம் சிவரகசிய கண்டத்திலும் , தமிழில் சோனே 
ரியப்ப முதலியார் இயற்றிய உபதேச காண்டத் 
திலும் , ஞானவரோதயர் இயற்றிய உபதேச காண்டத 
திலும் , மருதுபாண்டியனது அவைக்களப் புலவர்களுள் 
ஒருவராகிய வேதாந்தம் சுப்பிரமணியப் 
இயற்றிய மயூரகிரிப் புராணத்திலும் கூறப்பெறுகின் 
றன . 


பிள்ளை 


சூர்சாகர் , சூர் சாராவளி, சாகித்யலகரி, நள 
தமயந்தி , பியாகுலோ என்பன சூரதாசரின் படைப்பு 
களாகக் கருதப்படுகின்றன . இவற்றுள் 

பின்னவை 
இரண்டும் தற்போது கிடைக்கவிலை . முன்னவை 


சுக்கிலவாது தேசத்தை ஆண்டு வந்த மன்னனுக்கு 
நான்கு குமாரர்கள் பிறந்தார்கள் . அவர்களில் மூத்த 


சூரபதுமன் 


316 


சூரிச்சு 


வன் சூரன் . இரண்டாமவன் பதுமன் . மூன்றாமவன் 
சிங்கன் . நான்காமவன் தாருகன் . 


சூரிச்சு சுவிட்சர்லாந்து நாட்டின் வடக்கிலுள்ள 
மா நிலம் . தலைநகரின் பெயரும் சூரிச்சு ( Zurich ). 
சூரிச்சு மாநிலத்தின் பரப்பு 1730.1 ச.கி.மீ. மக்கள் 
தொகை 1,122 , 839 ( 1983 ) . இதன் தெற்கில் சூரிச்சு 
ஏரியும் , வடக்கில் மேற்குசசெருமனியும் உள்ளன . இது 
வேளாண் பகுதி . மனமகிழ்ச்சி 

எமகிழ்ச்சி தரும் 
தோட்டங்களும் , மரம் , செடி , கொடிகளும் , புல் 
தரைகளும் , காடுகளும் இங்கு உண்டு . இயந்திரம் , 
உலோகம் , ஆடைகள் முதலியன உற்பத்தி செய்யும் 
தொழில்கள் நடைபெறுகின்றன . 


சூரனும் பதுமனும் ஒருநாள் அகத்திய முனி 
வரைக் கண்டு வழிபட்டார்கள் . அம்முனிவர் முருகப் 
பெருமானது பெருமையையும் அவர் ஏறிவரும் 
மயிலினது பெருமையையும் அவர் ஏந்தியுள்ள சேவற் 
கொடியினது பெருமையையும் எடுத்துக் கூறினார் . 
அதனைக் கேட்ட சூரன் முருகனுக்கு மயிலாக விரும் 
பினான் .பதுமன் முருகனது சேவற் கொடியாக விரும் 
பினான் . 


வளமான 


அவர்கள் இருவரும் அகத்திய முனிவர் அறிவுரைப் 
படியே தவம் செய்யலாயினர் . இச்செய்தியை முன்ன 
மேயே முருகனைத் தாங்கிவரும் பேறுபெற்ற மயிலும் 
சேவலும் , அன்னம் கருடனாகிய வாகனங்கள் மூலம் 
கேள்வியுற்றுச் சூரன் , பதுமன் ஆகிய இருவரது 
தவத்தையும் கலைத்தன . 


இவ்வுண்மையை அறிந்த சூரன் , பதுமன் ஆகிய 
இருவரும் தம்முடைய தவவலிமையால் தேவகணங் 
களாகி முருகன் வீற்றிருக்கின்ற கந்தமாதனக் கிரிவா 
யிலை அடைந்தார்கள் .. 


சூரனும் பதுமனும் , அங்கிருந்த மயிலிடத்திலும் 
சேவலிடத்திலும் அன்னம் கருடன ஆகிய வாகனங் 
கள பறறி மாறுபட்ட கருத்துகளைக் கூறிக் கோள் 
மூட்டினர் . 


அக்கருத்துகளை உண்மை என நம்பிய மயிலும் 
சேவலும் அன்னத்தையும் கருடனையும் துன்பப்படுத் 
தின . 


1 


hi 


| 


சூரிச்சு 


திருமாலும் நான்முகனும் முருகப் 

பெரு 
மானிடம் முறையிட்டனர் . முருகப்பெருமான் உண்மை 
யினை அறிந்து சூரனையும் , பதுமனையும் அழைத்து , 
நீங்கள் ஆவலுற்ற எண்ணம் சிறப்புடையதாயினும் 
நீங்கள் அசுரத் தன்மையோடு நடந்து கொண்டமை 
யால நீங்களிருவரும் ஒருவராகிக் காசிப முனிவரிடத்தே 
மாயையின் 

பிளளையாகத் தோன்றி வரம் பல 
பெற்றுத் தேவர்களைப் பெரிதும் துன்புறுத்தும் நிலை 
அடைவீர்கள் . அப்பொழுது நாம் அங்கு வந்து ஆட் 
கொள்வோம் என்று கூறி அருளினார் . 

அவ்வாறே தேவாசுரப்போரில் சூரபதுமன இறுதி 
யில் மாமரமாக நிற்க , ஞானவேலால் அம்மரததை 
முருகன் இரு துண்டாக்கினார் . சூரன் மயிலாகவும் 
பதுமன் சேவலாகவும் வடிவெடுத்து முருகப் பெரு 
மானைத் தாங்கும் பேற்றையும் , சேவற் கொடி 
யாகத்திகழும் பேற்றையும் பெற்றார்கள் . 


தலைநகர் சூரிச்சு பொருளாதாரத் துறையிலும் , 
வாணிகத்துறையிலும் அறிவாற்றல் துறையிலும் சிறப் 
புற்று விளங்குகிறது . செருமானிய மொழி பேசும் 
சுவிட்சர்லாந்து நாட்டுப் பகுதிகளுக்குச் சூரிச்சு ஒரு 
தலைமைக் கேந்திரல் , இதன் வரலாற்றுச் சிறப்பும் 
குறிப்பிடத்தக்கது . உரோமானியர் இதை கி.மு. 58 
ஆம் ஆண்டில் கைப்பற்றினர் . உரோமானியப் பேரர 
சின் வீழ்ச்சிக்குப் பிறகு இங்குப்பிராங்கியர் முதலிய 
படையெடுப்பாளரின் மேலாண்மை ஏற்பட்டுப் பிறகு 
கி.பி. 1218 - இல் இது ஒரு சுதந்திரப் பேரரசு நகராகி 
யது . இது கி.பி. 1351 - இல் சவிசுக் கூட்டரசைச் சேர்ந் 
தது . ( Swiss Confederation ) . சமயப் புரட்சிக் காலத 
தில் கி.பி. 16 - ஆம் நூற்றாண்டில் இங்கு சுவிங்கிளி 
( Zwingli ) என்பவர் ஒரு புதிய மதத்தை உருவாக்கி 
னார் . இக் காலத்தில் பல்வேறு துறைகளிலும் சூரிச்சு 
முன்னணியில் உள்ளது 

தெ.பா. 


சு.சு. 


|l 


சூரிநாம் 


317 


சூரிய நாரயண . 


களிலும் ஈடுபாடு கொண்ட நிராலா சிறிது காலம் 
இராமகிருட்டிண மடத்தைச் சார்ந்த அத்துவைத 
ஆசிரமம் நடத்தி வந்த சமன்வய் என்னும் பத்தி 
ரிகையின் ஆசிரியராகவும் பணியாற்றினார் . 


சூரிநாம் : இது தென் அமெரிக்காவில் உள்ள 
தச்சு ( Dutch ) குடியேற்றமாகும் . இது 1975 - இல் ஒரு 
குடியரசாகியது . 

சூரிநாம் ( Suriname ) நாட்டை முதன் முதல் 
1498 - இல் கிறித்தபர் கொலம்பசு கண்டுபிடித்தார் . 
இது கி.பி. 1650 - இல் ஆங்கிலேயரின் குடியேற்றமாகி 
யது . அடுத்த மூன்று நூற்றாண்டுகளில் ஆங்கில , தச்சு 
( Dutch ) ஆட்சிகளின் கீழ் இது மாறி மாறி இருந்து 
வந்தது . இறுதியாக 1954 - ஆம் ஆண்டு நெதர்லாந் 
தின் சுயேச்சைப் பகுதியாக இது ஆயிற்று . 


| 


இங்கே இராணுவ ஆட்சி 1980 - ஆம் ஆண்டு ஏற் 
பட்டது . தேசிய இராணுவ மன்றம் ஆட்சியை அமைத் 
தது . இன்று வரை இவ்வாட்சி செவ்வனே நடந்து 
வருகிறது . இது உலக உற்பத்தி நாடுகளில் மூன்றாம் 
இடத்தை வகிக்கிறது . அலுமினியம் உறபத்தித் 
தொழில இந்நாட்டின் சிறந்த தொழிலாகும் . இந் 
நாட்டில் சிறு சிறு தொழிலகளுக்கும் சிறப்பு அளிக்கப் 
படுகிறது . , 

மக்களில் 3 விழுக்காட்டினர் வேளாண்மை செய 
கின்றனர் . ஆனால் , சர்க்கரை , அரிசி , பழங்கள் , காப்பி 
முதலியவற்றில் இது தன்னிறைவு அடைந்துள்ளது : 
மரத் தொழிலிலும் இது சிறந்து விளங்குகிறது . தச்சு 
அரசின ஆதரவும் இதற்குப் பெருத்த அளவில் உள்ளது . 
அமெரிக்காவுடன் இது நெருங்கிய உறவு வைத்துள் 


நிராலா கருணை உள்ளமும் , நாட்டுப் பற்றும் , 
முற்போக்குச் சிந்தனைகளும் கொண்ட தத்துவ 
ஞானியாவார் . விதவர் , பிட்சுகு என்னும் கவிதை 
களில் அவருடைய கருணை உள்ளத்தையும் , சாகோ 
பிர் ஏகுபார் என்னும் கவிதையில் அவர் தம் நாட்டுப் 
பற்றையும் , தோடுதி பத்தர் , குகுர்முத்தா என்னும் 
கவிதைகளில் ஏழைகளுக்காகக் குரல் கொடுக்கும் 
முற்போக்குச் சிந்தனைகளையும் காணலாம் . கவிதைப் 
படைப்புகளேயன்றி நிரூபமா , அளகா , 

சோட்பு 
கி பகடு போன்ற புதினங்களையும் , சாபுகு பிரபந்து 
பதும பிரபந்து பிரதிமா என்னும் உரைநடை 
நூல்களையும் , பந்த் அவுர் பல்லவ் என்னும் 
திறனாய்வு நூலையும் எழுதித் தமக்கிருந்த பரந்து 
பட்ட இந்திமொழி இலக்கிய வளத்தினைப் புலப்படுத் 
தியுள்ளார் . பரிமள , அனாமிகா , கீதிகா என்பன 
இவர்தம் கவிதைப் படைப்புகளில் சிறந்தன . துளசி 
தாசு கவிஞரின மிகச் சிறந்த காவியப் படைப்பாகும் . 


ளது . 


1 


கவிதை 


நிராலா என்னும் பெயருக்குத்தக கவிஞர் தம் 
கவிதைப் படைப்புகளிலும் தனித்துவத்தைக் 
கையாண்டார் . இவர் காலம்வரை வடமொழியைப் 
பின்பற்றி வந்த இந்திமொழி யாப்பிலக்கண 

விதி 
முறைகளை இவர்மாற்றியமைத்தார் . வசன 
( Blank Verse ) என்னும் புது யாப்பு முறையை இந்தி 
மொழியில் தோற்றுவித்து அதில் வெற்றியும் 
கண்டார் . நிராலாவுக்குப் பின்னர் வந்த கவிஞர்கள் 
பலர் மரபுக் 

கவிதைகளை விடுத்துப் புதுக்கவிதை 
களைப் படைத்துத் தந்தமைக்கு இவருடைய கவிதை 
கள் 

அடிப்படையாக அமைந்தன . நிராலா 
1961 - இல் காலமானார் . 

இரா.செ. 


இங்கே வாழும் மக்களில் பெரும்பாலோர் கிறித் 
தவர் , இந்துக்கள் , இசுலாமியர் . தச்சு ,, ஆங்கிலம் , 

சுபானிய மொழிகள அரசு மொழிகள , 
இதனுடைய காகித நாணயம் சூரிநாம்கிலடர் என்று 
குறிக்கப்படுகிறது . நாட்டின் பரப்பு 163820 ச.கி.மீ. 
மக்கள் தொகை 354 860 ( 1980 ) . 

கே.சே. 


சாவா 

ந 


சூரிய நாராயண சாத்திரியார் , வி . கோ . 
( பரிதிமாற் கலைஞன் , கி.பி. 1870-1903 ) : இவர் 
தாம் வாழ்ந்த முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்குள் பற் 
பல படைப்புகளையும் சோதனை முயற்சிகளையும் 
செய்து தமிழுக்குத் தொண்டாற்றியவர் . 


சூரியகாந்து திரிபாடி நிராலா என்பவர்வங்க 
மொழியைத் தாய் மொழியாகக் கொண்ட இந்திக் 
கவிஞராவார் . வங்காளத்தில் மேதினிபூர் எனனு 
மிடத்தில் பிறந்தார் . இவர் தந்தை இராமசகாய் 
திரிபாடி ஆவார் . நிராலா இளமையிலேயே கவிதை 
ஆர்வம் கொண்டிருந்தார் . முதலில் வங்க மொழியை 
நனகு கற்றுத் தோந்து அம்மொழியிலேயே கவிதை 

எழுதத் தொடங்கினார் . பின்னரே , அவர் 
இந்தி மொழியைக் கற்றுத் தேர்ந்தார் . துளசிதாசின் 
இராமாயண மகாகாவியத்தைப் படித்து மகிழ 
வேண்டும் என்னும் ஆர்வம் காரணமாக இவர் இந்தி 
மொழியைக் கற்றார் என்பது கூறப்படுகின்றது . 
பாரதப் பண்பாட்டிலும் , இந்துமதக் கோட்பாடு 


களை 


மதுரைக்கு அருகேயுள்ள விளாச்சேரி என்னும் 
சிற்றூரில் கோவிந்த சாத்திரியாரின் மகனாக கி.பி. 
1870- இல் பிறந்தார் . தநதையிடம் வடமொழி 
யும் மகாவித்துவான சு . சபாபதி 

முதலியாரிடம் 
தமிழும் பயின்றார் . சென்னைக் கிறித்தவக் கல்லூரியில் 
பயின்று , கி.பி. 1892 - இல் பி.ஏ. தேர்வில் , தமிழிலும் , 


சூரிய நாராயண ... 


318 


சூரியன் 


எம் . எசு . 


தமிழ பெயராக்கும் முயற்சியில் இவர் முன்னோடி 
யாகத் திகழ்கிறார் . தனிப்பாசுரத் தொகையினைப் 
போப்பு ஆங்கிலத்தில மொழிபெயர்த்து வெளியிட் 
டார் . ஆராய்ச்சி முறையை மேற்கொண்டு ‘ தமிழ் 
மொழியின் வரலாறு எனனும மொழி நூலை இயற 
றினார் . தமிழில் , தமிழமொழி பற்றிய 

ஆராயச்சி 
உணர்வோடு எழுதப்பட்ட முதல் நூல் இதுதான . 
சி . வை . தாமோதரம் பிள்ளையின் 

வேண்டு 
கோளுக்கிணங்கி , முழுவதும் உயரிய செந்தமிழ 
நடையில் மதிவாணன் என்ற புதினத்தைப் படைத் 
தார் . 

பூரணலிங்கம் 

பிளளையுடன் 
இணைந்து ஞானபோதினி இதழுக்கு ஆசிரியராக 
விளங்கினார் . சித்திரகவி விளக்கம் , பாவலர் விருந்து , 
தமிழ்ப் புலவர் சரித்திரம் , தமிழ வியாசங்கள , சிரீ 
மணிய சிவனார் - சரித்திரம் ஆகிய நூல்களையும் 
இயற்றினார் . கலிங்கததுப்பரணி , நளவெண்பா 
ஆகிய நூல்களைப் பதிப்பித்தார் . மதுரைத் தமிழ்ச் 
சங்கத்துடன நெருங்கிய தொடர்புடையவராத 
லால் செந்தமிழ் முதல் இதழில உயர் தனிச் செம் 
மொழி என்ற கட்டுரை எழுதினார் . உயர் தனிச் 
QELQITY ( Classical Language ) , தகுந்தவை 
தங்கி நிற்றல் ( Survival of the Fittest ) 
பற்பல கலைச் சொற்களையும் படைத்தார் 


குரிய நாராயண சாத்திரியார் 
வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பல்கலைக் கழகத் 
தில் முதல் மாணாக்கராகத் தேறினார் . 


போனற 


நடையில் 


கிறித்தவக் கல்லூரியில் தமக்குத் தரப்பட்ட தத் 
துவ ஆசிரியர் 

பதவியை மறுத்து , கி.பி. 1893 - இல் 
தமிழாசிரியர் பதவியை விரும்பி ஏற்றார் ; கி.பி. 
1895 - இல் தலைமைத் தமிழாசிரியரானார் ; பேசும் 
போதும் செந்தமிழ் நடையையே கையாண்டார் . 
அருமையான பல செய்திகளை , அழகிய 
சுவைபடக் கூறியதால தமிழைப் பாடமாக எடுக் 
காத மாணவர்கூட இவர் வகுப்பில் அமர்ந்து பாடம் 
கேட்டார்கள் . ஆக்சுபோர்டு பல்கலைக் கழகத்தில் 
தமிழ்ப் பேராசிரியராகப் பணியாற்ற அழைப்பு வந்த 
போது மறுத்துவிட்டார் . தமிழில் ஈடுபாடு கொண்ட 
மாணவர்க்கு இயற்றமிழ் மாணவர் எனப் பெயர் 
சூட்டித் தம் இல்லத்திலேயே இலவசமாகத் தமிழ் 
கற்பித்தார் . 

தமிழ , வடமொழி , ஐரோப்பிய மொழிகளில் 
கூறப்பட்டுள்ள நாடக இலக்கணங்களை ஆராயந்து 
நாடகவியல என்னும் நாடக நூலை இயற்றினார் . 
உரூபாவதி அல்லது காணாமற்போன மகள் , கலா 
வதி போன்ற நாடகங்களை இயற்றி , மேடையேற்றி , 
தாமே கலாவதி யாகவும் உரூபாவதி யாகவும் நடித் 
தார் . அங்கம் எனும் நாடக வகைக்கு 

எடுத்துக் 
காட்டாக ‘ மான விசயம் என்னும நாடகததை 
இயற்றினார் . இது , தமிழில் கவிதையால இயன்ற 
முதல் அவல நாடகமாகும் . 


கல்லூரிப் பாடத்திட்டத்திலிருந்து தமிழை 
விலக்கி வடமொழியைச் சேர்க்க எடுக்கப்பட்ட முடிவு , 
1902 - ஆம் ஆண்டு இவரது பெருமுயற்சியால் தடுக் 
கப்பட்டது . இன்றேல தமிழ்மொழி கல்லூரிப் பாடத் 
திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கும் . 


கல்லூரி ஆசிரியர் , புலவர் , நாடக ஆசிரியர் , நடிகர் 
ஆராய்ச்சியாளர் , பத்திரிகையாளர் , பதிப்பாசிரி 
யர் எனப் பல தன்மைகளில் 

உழைத்த இவர் , 
1903 - ஆம் ஆண்டு காலமானார் . வி.எஸ.கோ. 


மககள 


ஈரேழ்வரிப்பா ( Sonnet ) வகையைச் சார்ந்து தாம் 
இயற்றிய பாடல் களைத் தொகுத்துத் தனிப்பாசுரத் 
தொகை யாகப் பரிதிமாற் கலைஞன் என்ற புனை 
பெயரில் வெளியிட்டார் . சூரிய நாராயண சாத்திரி 
என்னும் தமது வடமொழிப் பெயரைத் தனித்தமிழப் 
பெயராக்கிப் பரிதிமாற் கலைஞன் 
வைத்துக் கொண்டார் . தம் வடமொழிப் பெயரைத் 


சூரியன் : உலகம் முழுவதிலுமுள்ள 
மிகத்தொன்மைக் காலத்திலேயே சூரியனைத் தெய் 
வமாகக் கருதி வழிபட்டு வந்துள்ளனர் . இந்தியர்கள் , 
எகிப்தியர்கள் , சுமேரியர்கள , கிரேக்கர்கள , அசுதக்கு 
மக்கள , மாயா இந்தியர் , இனகா இந்தியர் போன 
றோர் சூரியனைக் கடவுளாகக் கருதி வழிபட்டனர் . 
சூரியன் மக்களின் மீது 

சினம் கொண்ட காரணத் 
தாலேயே சூரிய கிரகணம் ஏற்படுவதாக இவாகளுள் 
பலர் கருதினர் . சூரியனை வழிபட்டால் சினம் 
நீங்கும் என்பதைக் கருத்திற கொண்டு இம்மக்கள 
வழிபடத் தொடங்கினா . கிரேக்கர்கள் சூரியனைக் 
கீலியோசு ( Helios ) என்றும் அப்பல்லோ எனறும் 
கூறினர் ; அவர் வானததின மேகக் கூட்டங்களூடே 
தம் தேரைக் கிழக்கிலிருந்து மேற்காக ஒட்டிச் செல் 


என 


இவர் 


சூரியன் 


319 


சூரியன் 


சூரி 


ஒளிக் 


வதாக இவர்கள் கருதினர் . எகிப்தியர்கள் சூரியனை 
இரீ ( Re ) என்னும் பெயரால் குறித்தனர் . சூரியன் 
தோன்றுவதை வைத்து மிகப் பழங்கால மக்கள் 
நேர ததைக் கணக்கிட்டனர் . 

சூரியனின் 
கோட்டை வைத்து நேரத்தைக் கணக்கிட 
லாந்தில் வசித்த தொன்மையான மக்கள் சுடோன் 
எஞ்சு ( Stone henge ) என்னும் சின்னத்தை எழுப்பி 
னர் . சூரியனை இன்றளவும் வழிபட்டு வரும் மக்கள 
நாள்களின் பெயர்களிலும் சூரியனின் பெயரை வைத் 
துள்ளனர் . தமிழர்கள் ஞாயிறு என்று வாரத்தின் 
முதல் நாளைக் கூறுகின்றனர் . சூரிய வழிபாடு பொது 
வாக வேளாண்மைத் தொழில் செய்யும் மக்களிடம் 
இன்றளவும் உள்ளது . பண்டைய அரசர்கள தங்களது 
குலம் சூரிய குலம் என்றும் , தாங்கள் சூரிய வம்சத் 
தின வாரிசுகள் என்றும் கருதினர் . 

கருதினர் . சப்பானியர்கள் 
தம் அரசர்கள் சூரியனின் வழிவந்தவர்களாகவே கரு 
தினர் . இந்திய அரசர்களுள் பலர் தங்களைச் சூரிய 
குலத்தில் உதித்தவர்கள் என நம்பினர் . 


வேதகாலத்தில் சூரியன் எல்லையற்றதைக் குறிக் 
கும் ஆதித்தர்களுள் ஒருவராக , 

ஆதித்தியாவின் 
மக்களுள் ஒருவராகக் குறிப்பிடப்பட்டுள்ளார் . 
யன் , மித்திரன் ( இந்தோ - ஈரானியக் கடவுள் ) , ஆரிய 
மான் ( நண்பர் ) , பகன் ( செல்வமளிப்பவர் ) , வருணன் 
( துறக்க உலகின் மேலான கடவுள் - மழையை அளிப்ப 
வர் ) , தக்கன் ( அறிவு ) , கம்சம் ( பகுதி ) போன்றவர் 
கள் ஆதித்தர்கள் ஆவர் . வேதங்கள் சூரியனைச் 
சாவித்திரி ( அனைத்தையும் தூண்டுபவள் 

அல்லது 
உதிக்கின்ற , மறைகின்ற சூரியன் ) , பூசன் ( நலன் 
பயக்கும் ஆற்றல் ) , பகனன ( செல்வத்தை அளிப்ப 
வன் ) , விவசுவரன் ( வேள்விகளை முதலில் செய்த 
வன் ; எனவே மனித குலத்தின் முன்னவர் ) , மித்தி 
ரன் , ஆரியமான் , விட்டுணு என்று பல 

வகைகளில் 
குறிப்பிடுகின்றன . இருக்கு வேதம் அழகிய இறகுகளை 
யுடைய பறவை எனச் சூரியனைக் 

குறிப்பிடுகிறது . 
மேலும் கடவுள்களின் கண் எனவும் , அனைத்தையும் 
பார்ப்பதால் முழு உலகின் 

ஒற்றர் எனவும் 
அனைத்து இருப்புகளையும் தாங்கி நிற்பவர் எனவும் 
மனிதர்களின நல்வினை தீவினைகளுக்குச் சாட்சியாக 
விளங்குபவர் எனவும் , அவர்களை உறக்கத்தினின்று 
எழுப்பிச் செயலில் ஈடுபடச் செய்பவர் எனவும் . 
இயங்குகின்ற , இயககமற்ற அனைத்திற்கும் உயிர் 
எனவும் , மேலோங்கிய ஒளிக்கடவுள் எனவும் , சூரியன் 
வேதங்களில் விவரிக்கப்படுகிறார் . 


றவை 


பாது , 


மகளான 


இதிகாச 

புராணகாலங்களில் சூரிய வழிபாடு 
மேலோங்கி இருநதது . சூரிய வழிபாட்டினைக் குறிப 
பிடும் புராணங்களான பவிடிய புராணம் , பிரம்ம 
புராணம் , வராகபுராணம் , அக்கினி புராணம் போன 
சூரியனின் மனைவியர் 

சமிஞ்ஞை 
இராஞ்ஜி, பிரபை , தையா , நிக்சுபா , சாயா போன 
றோர்களைக குறிப்பிடுகின்றன . அவை இயமன், சுருத 
சிரவாசா , கருதகாமான் , மனு , யமுனை , தபதி , பிர 

கணபதி , பிங்களபதி முதலானோரைச சூரிய 
னின் மக்களாகக் குறிப்பிடுகின்றன . மேலும் , விசுவகர் 
மாவின் 

சமிஞ்ஞையுடன் சூரியனுக்கு 
நடந்த திருமணத்தை விவரிக்கின்றன . தன 
னான சூரியனின் ஆற்றலைத் தாங்க இயலாது 
சமிஞ்ஞை தனது நிழலான சாயையைச் சூரியனிடம் 
விட்டுச் சென்றதாகவும் , இந்த ஏமாற்றுச் 
சூரியனுக்கு மூன்று குழநதைகளைப் பெற்றெடுத்த 
தன மூலம உண்மை 

புலப்பட்டதாகவும் , சூரியன 
தன் மனைவியை வடக்குக் குளிர் பிரதேசத்தில் 
கண்டுபிடித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது . 
கர்மன் தன் கையினால் சூரியன உருவாதல் 

வேண 
டும் என விரும்புகின்றார் . அதனபடி ஒளி 

ஆற்றல் 
அற்ற அழகான சூரியனை உருவாக்கித் தன் மகளைச் 
சூரியனுடன் வாழசசெய்தாா எனப் 

புராணங்கள 
கூறுகினறன . 


தலைவ 


சூரியன் 


சாயை 


விசுவ 


இந்து சமயத்தின் அறுவகை வழிபாட்டு மரபு 
களுள் சூரிய வழிபாடும் ஒன்று . இதனைச் சௌரம் 
எனறு குறிப்பிடுவர் . ஒவ்வொரு வழிபாட்டு மரபிலும் 
ஓர் இறைவன் பரம்பொருளாகக் கருதப்படுவான் . 
சூரிய வழிபாட்டு மரபில் சூரியன் பரம்பொருளாக ,, 
முழுமுதற் பொருளாகக் கருதப்படுகிறார் . சூரியனைப் 
பரம்பொருளாகக் கருதி வழிபடுவோர் சௌரர் 
என வழங்கப்படுவர் . ஆதிசங்கரர் கி.பி. 7 - ஆம் நூற் 
றாணடில சௌரமதத்தை நிறுவினார் . 


சூரியன் 


320 


சூரியன 


திர இரத்தினமும் , அகத்தியர் செய்த ஆதித்திய இரு 
தயமும் வடமொழி நூல்களாகும் . 


சூரிய 


பவிடிய புராணம் , சூரிய வழிபாட்டு 

மரபு 
சாவகத்சீவிலிருந்து வந்ததாகக் குறிப்பிடுகிறது . 
மூல்டானில் உள்ள சூரியனார் கோவில் பற்றி யுவான் 
சுவாங்கு குறிப்பிடுகிறார் . கி.மு. 1380 - இல் வாழ்ந்த 
எகிப்திய அரசனான ஒடெப்பு என்பவன் சூரியனே 
உலக வாழ்க்கையும் ஒளியின் அடிப்படையும் 

எனக் 
குறிப்பிடுகிறான் . சூரிய வழிபாடு ஈரானைச் சார்ந் 
தது என்பதறகு அந்நாட்டுச் சூரியக் கோயில்களின் 
வழிபாடு நடத்துபவர்களாகிய மாகிகள் என்பவர் 
களே சூரியனின் சிலையை நிறுவத் தகுதியுள்ளவர் 
என்பதிலிருந்து அறியலாம் . இந்தியாவில் சூரியனுக் 
குரிய தனிக்கோயில்கள் ஒரிசாவில் கோளாரக்கிலும் , 
குசராத்தில் மோத்கராவிலும் ( Modhera ) காசுமீரத் 
திலும் , ஓசியாவிலும் சூரியனார் கோயிலிலும் 


குசான அரசர் கனிசுகரே இந்தியாவில் 
னுக்கு முதன் முதலாகக் கோயில் கட்டினார் . தனிக் 
கோயில்களைத் தவிர்த்துப் பஞ்சாயதனக் கோயில 
களில் சூரியன இடம் பெற்றார் . 

பஞ்சாயதனக் 
கோயில்களில் நடுவில் சூரியன் கோயிலும் 

அதன் 
நான்கு திசைகளிலும் கணேசன் , திருமால் , தேவி , 
சிவன் ஆகியோர் கோயில்களும் இடம் பெற்றுவிளங்கு 


கின்றன . 


| 


உள்ளன . 


ஆனந்த கிரி என்பவர் அறுவகைச் சூரிய வழி 
பாட்டினரைப் பற்றிக் குறிப்பிடுகிறார் . உதிக்கும் 
சூரியனை வழிபடுவோர் , மறையும் சூரியனை வழிபடு 
வோர் , நண்பகற் சூரியனை வழிபடுவோர் , சூரியனை 
இம்மூன்று நிலைகளிலும் ஒருங்கே வழிபடுவோர் , 
உயிருள்ள வடிவில் வழிபடுவோர் , சூரியனின் கோள 
வட்டத்தைச் சமயச் சின்னமாக அணிந்து வழிபடு 
வோர் ஆகியோர் மேற்குறிப்பிடப் பெற்ற அறுவகை 
வழிபாட்டினராவர் . பொதுவில் சௌரர் 

அனை 
வரும் செஞ்சந்தனத்தை நெற்றியிலும் , செம்மலர் 
மாலையைக் கழுத்திலும் அணிவர் , காயத்திரி மந்தி 
ரத்துடன் எட்டெழுத்தை ஓதிச் சூரியனை வழிபடுவர் . 


| 


பொதுவாகச் சூரியனின் சிலை தாமரை மலரில் 
நின்ற நிலையில் வடிக்கப்படும் . கைகளில் தாமரை 
மலர்களும் தலைக்குப்பின்புறம் சூரியப் பிரபையும் 
காணப்படும் . வடஇந்திய சூரியன் சிற்பங்கள் உடல் 
முழுவதும் ஆடையணிந்து , பாதம் மற்றும் கால்களின் 
பகுதிகள் உயர்ந்த பாத அணியால் மறைக்கப்பட்டி 
ருக்கும் . தென்னிந்தியச் சிறபங்களில் இடுப்பில் மட்டும் 
ஆடை காணப்படும் . சூரியனின் சிலைக்கு முன்புறம் ஒரு 
சிறு பெண்ணின் வடிவமும் , அதன் பின்புறம் சூரியனின் 
தேரோட்டியான அருணன் வடிவமும் அமைக்கப் 
பட்டிருக்கும் . அருணன் வடிவம் வலக்கையில் சவுக் 
குடனும் , இடக் கையில் குதிரையின் கடிவாளத்துட 
னும் அமைக்கப்பட்டிருக்கும் . சூரியனின் தேர் ஒரு 
சக்கரத்தினால் ஆக்கப்பட்டிருக்கும் . ஒன்று அல்லது 
ஏழு குதிரைகள் அல்லது ஏழு தலைகள் கொண்ட ஒரு 
குதிரையினால் அத்தேர் இழுக்கப்படுவதாக அமைக் 
கப்பட்டிருக்கும் . சூரியனின் வலப்புறம் தாமரை மலர் 
அல்லது சாமரம் ஏந்திய பணிப்பெண் உருவமும் அதன 
வலப்புறத்தில் புடைத்த வயிறு , தாடி , கைகளில் எழுது 
கோல் , எழுதுமைப்புட்டி ஆகியவற்றைக் கொண்ட 
வடிவமும் , அதன் உலப்புறம் அம்பு எய்யும் நிலையில் 
ஒரு பணிப் பெண்ணின் வடிவமும் அமைக்கப்படும் . சூரி 
யனின் இடப்புறத்திலும் இவவடிவங்கள் காணப்படி 
னும் ஆணின் வடிவம் தாடியற்றும் , கையில் வாள் ஏந்தி 
யும் காணப்படும் . ஏனைய அனைத்து வடிவங்களும் 
பாத அணிகளுடன் காணப்படும் . இவற்றைத் தவிர்த் 
துப் பதினோரு சிறு சூரிய வடிவங்கள் பக்கத்திற்கு 
ஐவராகவும் சூரியனின் தலைக்கு மேல் ஒருவராகவும் 
அமைக்கப் பெற்றிருக்கும் . மச்ச புராணம் தண்மை , 
பிங்களை ஆகியோரைச் சூரியனின் பணிப்பெண் 

குறிப்பிடுகிறது . கைகளில் வாளேந்திய 
நிலையில் இப்பெண்கள் காணப்படுவர் . சில சமயங் 
களில் எழுதுகோலுடன் பிரமனின் வடிவம் சூரியனின் 
ஒரு பக்கத்தில் காணப்படும் . சூரியன 

காணப்படும் . சூரியன கால்களுடன் 
வடிக்கப்பட்டால் பெருநோய் பிடிக்கும் என்ற ஒரு 
நம்பிக்கையும் இருந்து வருகிறது . சு.இரா , பி.ஆர் . ந . 


சூரிய வழிபாடு கி.பி. 12 - ஆம் நூற்றாண்டிற்குப் 
பின் சூரியனுக்குரிய , தனித்தன்மையை இழந்து நவக் 
கிரக வழிபாட்டில் ஒன்றாக அமைந்தது . கிழமை 
ஞாயிறு ஆகும் . ஆவணி மாதத்திய சிம்ம இராசியைச் 
சூரியன் தனது இருப்பிடமாகக் கொண்டுள்ளதால் , 
அத்திங்களில் வரும் ஞாயிற்றுக் கிழமைகள 

சூரிய 
வழிபாட்டிற்குச் சிறந்ததாகும் . அனைத்துக் கோயில் 
களிலும் சூரிய வழிபாட்டிற்குப் பின்னர்த்தான் 
ஏனைய வழிபாடுகள நடத்தப்பெறுகின்றன . சூரிய 
இயக்கத்தைக் கொண்டே நாள்கள் கணக்கிடப்படு 
கினறன . அதன் ஒளியே அனைத்துயிர்களுக்கும் அடிப் 
படையாகும் . தைத்திங்கள் முதல் நாள் சூரியனின 
இருப்பிடம் மாறுவதால் அதனை வடநாட்டில் சங்க 
ராந்தி என்றும் தென்னாட்டில் பொங்கல் 
கருதி வழிபடுகின்றனர் . மயூரன் 

கவிஞன 
சூரிய சதகம் பாடிக் கண் பெற்றான் எனக் கூறப்படு 
கிறது . அச்சதகம் நீகச்சபேசுவரர் கோயிலில் உள்ள 
கல்வெட்டிற் காணப்படுவதாயும் , 

தீர்த்தம் 
ஒன்றிருப்பதாயும் வரலாறு அறிவிக்கிறது . அந்தச் 
சதகமும் அப்பய்ய தீட்சிதர் செய்த ஆதித்திய தோத் 


| 


என்றும் 


என்ற 


களாகக் 


சூரிய 


சூரியனார் கோயில் ஆதீனம் 


321 


சூலு பழங்குடி 


துணை நூல் : 


Gapta , R.S. , Iconography of The Hindus , Buddhists 

And Jains , Taraporevala Sons & Co Pvt . Ltd , 
Bombay , 1980 . 


என 


சீசர் , 


சூரியனார் கோயில் ஆதீனம் : காண்க : திரு 
மடங்கள 


சூலியன் ஆண்டுக் கணக்கீடு : உரோமா 
புரியை ஆண்ட சூலியசுசீசர் ( கி.மு. 100-44 ) ஆண 
டுக் கணக்கீட்டில் சில சீர்த்திருத்தங்களைச் செய் 
தார் . இத்திருத்தங்களால் கணக்கீட்டில் இருந்த பல 
குழப்பங்கள் நீக்கப்பட்டன . ஆகவே , கி.மு. 46 - ஆம் 
ஆண்டைக் குழப்பங்களின் இறுதியாண்டு எனக் கூறி 
னர் . சீசர் , கிரேக்க வான நூல் அறிஞர் சோசிசினிசு 
( Sosigenes ) என்பவரின் கருத்தின்படி ஆண்டுக் கணக் 
கீட்டில் இசசீர்திருத்தங்களைச் செய்தார் . அப் 
பொழுது முதன்முறையாக , இளவேனிற் காலத்தில் 
பகலும் இரவும் சமமாக இருக்கும்போது , கதிரவன் 
நிலக் கோட்டினைக் கடந்து செல்லும் 

நாளை 
( Vernal Eqvinox ) மார்ச்சுத் திங்கள் 25 - ஆம் நாள் , 


எனக் குறித்தனர் . அதற்காக 85 நாள்களைத் தங்கள் 
ஆண்டுக்கணக்கில் சேர்த்து , ஓர் ஆண்டுக்கு 365 நாட் 
கள் என 

முடிவு செய்தனர் . அவர்கள் கதிரவன 
ஆண்டு 365.25 நாள்கள் 

அறிந்தமையால் 
நானகு ஆண்டுக்கு ஒருமுறை ஒருநாளைக் கூட்டினர் . 
சூலியசு 

புத்தாண்டுத் தொடக்கத்தையும் 
சனவரித் திங்கள் முதல் நாளாக மாற்றினார் . அந் 
நாளில் உரோமின் அதிகாரிகளும் பதவி ஏற்றனா . 
சூலியன் ஆண்டுக் கணக்கீடு கி.மு. 45 - ஆம் ஆண்டு , 
சனவரித் திங்கள் 3 - ஆம் நாள் முதல் தொடங்கியது . 
அதற்கு முன்னர் , ஓர் ஆண்டு மதியைக் கணக்காக 
வைத்து 10 திங்களகள உடையதாக இருந்தது . முதல் 
மாதம் மார்ச்சு ஆக இருந்தது . இலத்தீன மொழியின் 
எண்ணிக்கையின் பொருளபடி அகடோபர் , நவம்பர் , 
திசம்பர் முதலிய மாதங்கள 8,9,10 - ஆம் 

மாதங் 
களாக இருந்தன . இவ்வேற்றுமை சூலியன் கணக்கீட் 
டில களையப்படவில்லை . அதனால திசமபர் மாதம் 
12 ஆம மாதமாக மாறியது . 

பு.எ.மோ. 


சூலு பழங்குடி : தென் ஆப்பிரிக்காவில 
வாழும் வரலாற்றுச் சிறப்புமிகக பழங்குடியினர் 


HH 


சூலு பெண்கள் 


சூலு ஆண 


வா . க . 9 - 21 


322 


சூலு பழங்குடி 


சூலு பழங்குடி 


அவர் 


தென் ஆப்பிரிக்க வரலாற்றில் குறிப்பிடத்தக்க பங் 
கினைச் சூலு ( Zulu ) பழங்குடியினர் பெற்றுள்ளனர் . 
இவர்கள் பல நூற்றாண்டுகளாகத் தமக்கென்று அர 
சினை அமைத்து ஆட்சி செய்து பழங்குடிகளின் பண் 
பாட்டில் சிறப்பிடம் பெற்றவர்கள் . இவர்களுடைய 
அரசைத் தோற்றுவித்தவன் சக்கா ( Shaka ) என்னும் 
திறமைமிக்க படைத்தலைவனாவான் . இவன் குறுகிய 
காலத்தில் , அதாவது கி.பி .1787 முதல் கி.பி. 1828 
வரை , இப்போது நேட்டால் ( Natal ) , 

குவாசுலு 
( Kwazulu ) ஆகிய பகுதிகளில் வாழ்ந்த நூற்றுக்கும் 
மேற்பட்ட தென்கிழக்குப் பகுதி மக்களான இங்குனிக் 
( Nguin ) குலத்தவர்களை ஒன்று சேர்த்து 
யமைத்தான் . இங்குனிக் குலத்தவர்கள் தென் ஆப் 
பிரிக்காவிற்கு கி.பி. 10 ஆம் நூற்றாண்டு முதல் கி.பி. 
14 - ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தில் வந் 
திருக்கலாம் எனக் கருதப்படுகிறது . இம்மக்கள் ஆயர் 
குடிகளின் வழி வந்தவர்கள் . 

சக்கா ஆட்சி செய்த காலம் பத்தே ஆண்டுகளா 
யினும் அவன் அமைத்த அரசு அறுபது ஆண்டுகளுக்கும் 
மேலாக நிலைபெற்றிருந்தது . அவர்களது அரசு அண் 
டைய குடியேற்ற வௌளையர்களுக்கு அச்சுறுத்துவ 
தாகவே இருந்தது . சக்கா தன் ஒன்று விட்ட சகோ 
தரன் திங்கேன் ( Digane ) என்பவனால் கி.பி. 1828 - இல் 


ஆட்சி 


கொலை செய்யப்பட்டான் . அதன் பின்னர் 10 ஆண்டு 
களில் வெள்ளையர்களின் மேலாண்மையால் 
களின் அரசுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது . கிழக்கு மாகா 
ணங்களில் வாழ்ந்து வந்த போயர் ( Boer ) வேளாண் 
மக்கள வௌளையர்களின் இனச்சார்புடைய கொள் 
கைளையும அவர்கள் ஆட்சி ஏற்படுத்திய மாகாணங் 
களையும் எதிர்த்து அங்கிருந்து கிளம்பிவிட்டனர் . 
அவர்களுள் ஒருகுழுவினர் திங்கேனிடம் சென்று தங்கள் 
வாழ்விற்குத் தனி நிலம் கொடுக்குமாறு கேட்டனர் . 
அவர்களிடையே இருந்த படைக் கருவிகள் , ஆயுதங் 
கள் ஆகியவற்றைக் கண்ட திங்கனே அவர்களின் 
தலைவனையும் அவனது குழுவினருள் பெரும்பான்மை 
யோரையும் கொன்றுவிட்டான் . ஆனால் ஓர் ஆண்டிற் 
குப்பின் கி.பி. 1838 - இல் போயர்கள 

சூலுப்படை 
யினரை வெற்றி கொண்டுவிட்டனர் . இந்தப்போரில் 
திங்கனேவின் சகோதரன் இம்பாண்டே ( Mpande ) 
17,00 ) 

பேருடன் தப்பிச்சென்று , போயர்களிடம் 
அணுகிச் சூலுமக்களின் தலைவனாகத் தன்னை ஏற்றுக் 
கொள்ளுமாறு வேண்டிப் பின் ஒப்புதலும் பெற்றான் . 

சக்கா அமைத்த சூலு மக்களின் மரபு வழியிலான 
அரசினை இம்பாணடே நிலைநாட்டினான . அதன் 
பின்னர் வெள்ளையர்களுக்கும் சூலு மக்களுக்கும் பல 
காலகட்டத்தில் சண்டைகள் மூணடன . இங்கிலாந் 


சூலு குடியிருப்பு 


| 


சூலு பழங்குடி 


323 


சூலூத் தீவுகள் 


துப் படையினர் கி.பி. 1872 - இல் நடைபெற்ற போரில் 
மிகப் பெரும் தோல்வியை அடைந்தனர் . இதில் 
சண்டையிட்டோர்களுள் 55 வெள்ளையர்களும் 300 
பூர்வீகநேட்டால் படையினரும் மட்டுமே உயிர் 
பிழைத்தனர் . தென் ஆப்பிரிக்காவின் தேசிய அரசு 
1948 - இல் இன ஒதுக்கீட்டுக் 

கொள்கையுடைய 
( Apartheid Policy ) ஆட்சி முறையை வலுப்படுத் 
தியது . அதன் மூலம் நீக்கிரோ இனத்தவர்களான 
சூலு பழங்குடியினர் அவர்களுக்கென்று ஒதுக்கப் 
பட்ட நிலப்பகுதிகளில் வாழ வேண்டியதாயிற்று . 

குடியேற்ற வெள்ளையர்கள் சூலு ஆட்சி 
முறையில் குறுக்கீடு செய்யவில்லை . 


இயல்பின . மற்றொன்று சூலு 

மக்கள் மட்டுமே 
அறிந்துகொள்ளக்கூடிய கடுமையான நோய்கள் 
( உக்குபா குவாபண்டு ) ஆகும் . இது மனிதர்களி 
டையே நிலவும் உறவுகளில் முரண்பாடுகள் ஏற்பட் 
டாலும் அண்ட அமைப்பில் ஏற்படும் மாறுதல்களா 
லும் உண்டாகும் என நம்புகின்றனர் . இவர்கள் மூதா 
தையர்களை மதிக்கின்றனர் . ஒருவரின் மீது மற்றொரு 
வர் சூனியம் முதலான செயல்களைச் செய்வதில்லை . 
இன்றைய சூலு பழங்குடியினர் நகரங்களில் பெரு 
மளவு வாழ முற்பட்டுள்ளனர் . இருப்பினும் இவர்கள் 
பொருளாதார நிலையில் மிகுந்த வளர்ச்சியடையாத 
வர்களாக உள்ளனர் . 


ஆனால் 


சீப . 


இவர் 


பாலாவன 


சூலூ - கடல் இந்திய மாக்கடலில பிலிப்பீன் 
தீவுக் கூட்டத்திற்கு அண்மையில்உள்ள ஓர் உட்கடல் . 
மேற்கு - கிழக்கில் இதன் நீளம் ஏறத்தாழ 680 கி மீ . 
சூலூக்கடலின் ( Sulu Sea ) அமைவிடம் 
( Palawan ) தீவிற்குக் கிழக்காகவும் , வட போர்னியோ 
வுக்கு வடகிழக்காகவும் சூலூத் தீவுக் கூட்டத்திற்கு 
வடமேற்காகவும் , மிண்டனாவோ தீவுக்குக் கிழக் 
காகவும் , பானே ( Panay ) , நீக்ரோசு ( Negros ) தீவு 
களுக்கு மேற்காகவும் , கூயோ ( Cuyo ) தீவுக்குத் தெற் 
காகவும் உள்ளது . 

தெ.பா 


சூலு மக்களின் பொருளாதாரம் ஆயர் வாழ்க் 
கையையும் , வேளாண வாழ்க்கையையும் அடிப்படை 
யாகக் கொண்டது . வேளாண்மை 

ஒருதுணைத் 
தொழிலாகவே மேற்கொள்ளப்படுகிறது . 
களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தின் அளவு குறைவாக 
உள்ளதாலும் இவர்கள் பகுதி மண அரிப்பு மிகுதி 
யாக உள்ள பகுதியாக இருப்பதாலும் வேளாண்மை 
யில் மிகுந்த ஈடுபாடு கொள்ளாமல உள்ளனர் . கால் 
நடைகளை உணவு , பொருள் அனைத்திற்கும் வழி 
செய்கின்றன . 

பழங்குடியினருள் பல கிறித்தவப் பிரிவி 
னர் உள்ளனர் . மரபு வழாத கிறித்தவர்கள் ( Orthodox 
christians ) , கத்தோலிக்கக் கிறித்தவர்கள் , ஆங்கிலி 
கன் முதலானோர் அப்பிரிவுகளுள் சிலர் . கிறித்தவச் 
சமய நெறிகளுடன் சில மரபுவழி சார்ந்த 
நெறிகளையும் பெற்றுள்ளனர் . திருமணம் பொது 
வாகக் குல அடிப்படையில் நிகழ்கிறது . ஒரு குலத்த 
வர்கள் தம் குலத்தவருக்குள் மணத் துணையைத் 
தேர்ந்தெடுக்க மாட்டார்கள . மணமகன் வீட்டார் 
மணப்பெண் பணமாகப் பல கால் நடைகளைத் தர 
வேண்டும் . இலாபோலா ( Lobola ) எனப்படும் 
இந்தப் பரிசைக்கொடுக்காத எந்த ஒரு மணமகனும் 
முறைப்படி திருமணம் செய்துகொள்ள முடியாது . 
இவர்களிடையே பலமண முறையும் உண்டு . 


சமய 


| 


சூலூத் தீவுகள் : சூலூத்தீவுகள் நூற்றுக் 
கணக்கான சிறு தீவுகளையுடைய ஒரு தீவுக் கூட்ட 
மாக விளங்குகின்றன. இவை மிண்டானோ , போர் 
னியோ தீவுகளுக்கு 

டையில் 320 கி.மீ. தொலை 
விற்குப் பரவியுள்ளன . சோலோ ( Jolo ) என்னும் 
தீவு இத்தீவுக் கூட்டத்தில் உள்ள மிகப் பெரிய 
தீவாக உள்ளது . இத்தீவுக் கூட்டத்தின் தலை நகர 
மும் இதுவேயாகும் . சூலூத் ( Sulu ) தீவுகள் 1738 
கி.மீ. பரப்பளவு கொண்டவை . இவை பிலிப்பீன்சு 
நாட்டின் ஒரு மாநிலமாக இப்போது விளங்குகின 
றன . 


ஒவ்வொரு குலத்திலும் பல குடுமபங்கள் உள் 
ளன . ஒருவர் உதவி பெறவிழையும்போது முதலில் 
தம் குலத்தவரையே அணுகுவர் . பின்னரே அடுத்த 
குலத்தவர்களை அணுகுவர் . பிறப்பு , திருமணம் , 
இறப்பு ஆகிய சடங்குகளில் விலங்குகளைப் பலியிடும் 
சடங்கு முதன்மை பெறுகிறது . 


சூலூத் தீவுகளில் வேளாண்மையும் மீன் பிடித்த 
லும் முதனமைத் தொழில்களாக நடைபெறுகின்றன . 
நெல் , காப்பி , கோகோ , பருத்தி , சணல் , அவுரி , எள் , 
குங்குமப் பூச்செடி முதலியவை பயிரிடப்படுகின்றன . 
நெல் போதுமான அளவிற்குப் பயிரிட முடியாதத 
னால் அரிசி சிறிதளவு . இறக்குமதி செய்யப்படுகிறது . 
குதிரை வளர்த்தல் , ஆடுமாடு மேய்த்தல் போன்ற 

தாழில்களும் நடைபெறுகின்றன . முத்துச்சிப்பிகள 
இத் தீவுகளிலிருந்து பெருமளவில் வெளிநாடுகளுக்கு 
ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . கீழ்த்திசை நாடுகளில் 
கிடைக்கும் மிகச் சிறந்த மரங்கள் இங்குள்ள காடுக 
ளிலிருந்தே கிடைக்கின்றன . 


இவர்களின் புராண நம்பிக்கைகளின்படி இரு 
வகை நோய்கள் மட்டுமே உள்ளதெனக் கூறுவர் . 
ஒன்று இயற்கை நோய்கள் ( உம்குலேன் ). இவ்வா 
றான நோய்கள் மிக எளிதாக குணப்படுத்தப்படும் 


வா . க . 9 - 21 அ 


324 


சூவேர்டு முந்நீரகம் 


சூழமைவுச் சோதனை 


பினட 


அழிவுற்றது . கிரேக்கப் பணபாட்டுப் முறையினைப் 

பற்றிய சுமார் 5000 மக்களைக கொண்டுள்ள 
சுவைடியே ( Suveydiye ) நகரம் இப்பொழுது மிகவும் 
பின் தங்கிய நிலையில் உள்ளது . 


மா.கா. 


என 


தையை 


இத்தீவுகளின் பழங்குடி மக்களாகிய குய்ம்பசா 
னோசு 

எனப்படுவோர் ( Guimbajanos ) இங்குள்ள 
மலைப் பகுதிகளில் வசிக்கின்றனா . மற்ற இடங்களில் 
மலாய் , சாமலே , மோரோ ( Moro ) இனமக்கள் வசிக் 
கிறார்கள் . மோராக்கள் முகமதியர்கள் ஆவார்கள் . 
மோரோ இன 

மக்கள் ஐரோப்பியர்கள் இத்தீவு 
களுக்கு வருமுன் வந்து , இத்தீவுகளை அரசாளத் 
தொடங்கினார்கள் . அங்கிருந்தவாகளில் பலர் கடற் 
கொள்ளையை முக்கிய தொழிலாகச் செய்து வந்த 
னர் . இக்கடற் கொள்ளையர்கள் சிங்கப்பூர் வரை 
சென்று கொள்ளையடித்து வந்தனர் . 

இசுபானியர் 
( Spanish ) பிலிப்பீன் தீவுகளை ஆக்கிரமித்த போது 
ஒரு படையை சோலோ நகரில் நிறுத்தியிருந்தனர். 
அமெரிக்கர் தொடக்க காலத்தில் ( 1899 ) இங்கு ஆக் 
கிரமிப்புச் செய்தபோது மோரோ இன மக்களுக்கெ 
திராகப் பலமுறை சண்டையிட்டனர் . பின்பு இத்தீவு 
களின் மீது ஆதிக்கம் செலுத்தினர் . ஆனால் , சூலூ 
சுல்தான் அரசாங்கம் நடத்த அனுமதி அளித்தனர் . 
இத்தீவுகள் 1903 - ஆம் ஆண்டு மோரோ மாநிலத்தின் 
ஒரு பகுதியாக இருந்தன . சுல்தான் ஆட்சி 1940 - இல் 
ஏற்பட்ட ஓர் உடன்படிக்கைகள் மூலம் முடிவுற்றுப் 
பிலிப்பீன்சு பொது நல அரசின் ஒரு பகுதியாக மாறி 
யது . பின்னர் , இத்தீவுகள் பிலிப்பீனசு குடியரசுடன 
இணைந்தன . இரண்டாம உலகப் போரின்போது 
1942 - ஆம் ஆண்டு இத்தீவுகள சப்பானியரால கைப் 
பற்றப்பட்டன . பினபு 1945 - இல அமெரிக்கப் 
யினர் மீண்டும் கைப்பற்றிக் கொண்டனர் . அமெ 
ரிக்கா 1947 - ஆம் ஆண்டில் புதிதாக நிறுவப்பட்ட 
பிலிப்பீன்சு குடியரசுடன ஓர் உடன்படிக்கை செய்து 
கொண்டு தாவி - தாவி ( Tawi - Tawi) தீவில ஒரு கப்பற 
படைத் தளம் அமைத்துள்ளது . 


போனற 


சூழ்நிலை மருத்துவம் மன நோயாளியின 
வாழ்வுச் சூழ்நிலைகளையும் நோயாளியின் சுற்றுப் 
புறச் சூழ் நிலைகளையும் மாற்றியமைத்து மருநது 
தரும் முறையாகும் ; மருத்துவமனையினை மருந்து 
அளிக்கும் சமூகமாக மாற்றி அத்தகைய சூழ்நிலையில 
மனப் பிணியாளர்களுக்குத் தக்கமுறையில் மருந்து 
தருவதாகும் . 

சூழ்நிலையை மாற்றுவது 
பது 

நோயாளியை மருத்துமனைக்கு மாற்றுவது 
அல்லது வீட்டுச் சூழ்நிலையை மாற்றியமைப்பது , குழந் 

உளக்காப்பு நிலையங்களுக்கு அனுப்புவது , 
சீர்திருத்தப் பள்ளியில் சேர்ப்பது என்பன 
முறைகளுக்கு மோலான ஒரு செயலாகும் . குடும்ப 
மருத்துவ முறையினின்றும் இது சிறப்பானதாக அமை 
கிறது . ஏற்றதொரு சூழநிலையினை ஏற்படுத்துவதன 
மூலமாக மனநோயாளி விரைவில் குணமடைய இம் 
மருத்துவ முறை வழிவகுக்கும் . மாக்சுவெல சோன்சு 
( 1953 ) என்னும் ஆங்கில உள மருத்துவர் சூழ்நிலை 
மருத்துவம் ( Milleu Therapy ) செய்யும் முறையைக் 
கையாண்டார் . இது முழு மருத்துவ முறை , உளப்பகு 
பாட்டு மருத்துவ முறை , மின் அதிரசசி முறை ஆகிய 
வற்றினினறு மாறுபட்டதாகும் . பிணியாளா தாம் 
வாழும் சூழ்நிலைக்கேற்பத் தம்மைத் தகுதிப் படுத்திக் 
கொள்ளவும் , பிறரோடு நலலமுறையில் உறவினைப் 
புதுப்பித்துக் கொள்ளவும் தன்னையும் தன்னைச் சார்ந் 
வர்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்கான உறுதிப் 
பாடுகளைப் பெறவும் இம்முறையில் பயிற்சி அளிக்கப் 
படுகிறது . இம் மருத்துவ முறை 

உளப் 
பிணியாளர்களைக் குணப்படுத்தும் பல்வேறு 
வனங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது . ஜி.இரா .. 


படை 


அ.சி. 


இன்று 


நிறு 


சூவேர்டு முந்நீரகம் : அமெரிக்காவில் அலா 
சுக்கா ( Alaska ) வின் மேற்குப்பகுதியில் பேரிங்கடலை 
ஒட்டிய பகுதிக்குச சூவேர்டு முந்நீரகம் ( Seward 
Peninsula ) என்பது பெயர் . இப்பகுதி 320 கி.மீ. 
நீளத்திற்குப் பேரிங்கடலில் உட்புகுந்துள்ளது . இது 
நீண்ட குளிர்காலத்தைக் கொண்ட துந்திரா பகுதி 
மக்கள்தொகை மிகவும் குறைவு . இங்குத் தங்கச் 
சுரங்க வேலை நடைபெறுகிறது . 

தெ.பா. 
சூவைடியே எனபது ஆசியாக் கண்டத்தில் 
துருக்கியின் 

தெனகோடியிலுள்ள சிறுதுறைமுகப் 
பட்டினம் . இது ஓராணடீசு ( Orontes ) ஆற்றினகழி 
முகப் பகுதியில் அமைந்துள்ளது . இதற்குப் பக்கத் 
தில் அலெக்சாந்தரின் தளபதியாக விளங்கிய செலுக் 
கசு நிகோடாரினால் கி.மு. 300 - இல் உருவாக்கப் 
பட்ட செலூசியா நகர் அமைந்திருந்தது . அது புக 
முடன் விளங்கியபின் கி.பி. 6 - ஆம் நூற்றாணடில் 


சூழமைவுச் சோதனை தனி ஒருவருடைய 
குண நலன்களை அறிய உளவியலறிஞர்கள கண்ட 
றிந்த செயற் சோதனைகளுள் ஒன்றே சூழமைவுச் 
சோதனை ( Situational Test ) ஆகும் . இயற்கையான 
அல்லது கட்டுப்பாடான சூழ்நிலையில 

ஒருவனின் 
நடத்தை எவ்வாறு அமைகிறது 

என்பதை 

ச் 
சோதனை மூலம் அறியலாம் . இச்சோதனைக்குச் 
சிறந்த எடுத்துக்காட்டாக 1928 - ஆம் ஆண்டு ஆர்ட் 
சோன் , மே ஆகியோர் நடத்திய குழந்தைகள் பற்றிய 
ஆராய்ச்சியினைக் கூறலாம் . அவர்கள் குழந்தைகளி 
டையே நேர்மை பற்றி ஆராய்ந்தனர் . குழந்தைகள் 
விரும்பினால் ஏமாற்றக்கூடிய பல சூழநிலைகளை 
அவர்கள் உருவாக்கினர் . அச்சூழல்களில் அக்குழந்தை 


சூழமைவுச் சோதனை 


325 


சூழற் கல்வி 


துணை நூல்கள் : 


கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றனர் என்று ஆய்வு 
செய்தனர் . அதனால் , 

ஒரே 

சூழ்நிலையில் எந்தக் 
குழந்தைகள் ஏமாற்றவும் பொய் பேசவும் திருடவும் 
செய்கின்றன ; எக் குழந்தைகள் நேர்மையைக் கடை 
பிடிக்கின்றன என்றும் கண்டுபிடித்தனர் . 


Anastasi , A . , Psychological testing , Macmillan , New 

York , 1976 . 
Hothersall . D. , 

, Psychology , Charles E. Merrill 
Publishing Co. , Columbus , 1985 . 


அச்சோதனையை இரண்டாம் உலகப்போரின் 
சமயத்தில் மீண்டும் பயன்படுத்த வேண்டிய நிலை 
எழுந்தது . அமெரிக்க 

உளவு 

நிறுவனத்துள் முன் 
னோடியாக விளங்கிய நிறுவனம் ஒன்றிடம் ( The 
office of strategic services ) அமெரிக்க அரசாங்கம , 
மிகுந்த நெருக்கடிகளுக்கிடையே இராணுவ இரகசி 
யங்களைப் பாதுகாக்கக் கூடியவர்களைக் கண்டுபிடிக்க 
வேண்டிய பொறுப்பை ஒப்படைத்தது . பயிற்சி பெற்ற 
வல்லுநர்கள 

பலர் நெருக்கடியான சூழமைவுக் 
சோதனைகள் பலவற்றைப் பயன்படுத்தி அவ 
வேலைக்கு விண்ணப்பித்தோரைச் சோதனை செய் 
தது . இதற்கு எடுத்துககாட்டாக 
( 1976 ) கூறும் விளக்கத்தைக் கீழே காணலாம் . 


கல்வி 


சூழற் கல்வி : கல்வி ஒருவரின் உட்திறன்களை 
வகைப்படுத்தி வெளிப்படுத்தும் ஒரு கருவியாகும் . 
கல்வியால் ஒருவரிடம் பொதிந்து கிடக்கும் திறன் 
கள் வரைமுறைப்படுத்தப்பட்டு ஆக்கமும் ஆற்றலும் 
பெறுகின்றன . முறைசார் கல்வி ( Formal Education ) , 
முறைசாராக்கல்வி ( Non - Formal Education ) என்ற 

அமைப்புகளில் அறிவியல கல்வி ( Science 
Education ) , கணிதக் கல்வி ( Mathematics Education ) 
கலைக்கல்வி ( Arts Education ) , இசைக்கல்வி ( Music 
Education ) , மொழிக் கல்வி ( Language Education ) 
என்ற துணை அமைப்புகள் பலவித பிரிவுகளாக 
இடம்பெறுகின்றன. இன்றைய நடைமுறைப் பாடத 
திட்ட நெறியானது செயல திறனோடு கூடியதாக 
ஒன்றோடு ஒன்று உறவுபட்டதாக , கொள்கையும் 
செயலும் ஒன்றுக்கொனறு விளக்கம் 

தருவதாக 
அமைதல் வேண்டும் என்பர் . இவ்வாறான புதிய 
போக்குகளைக் கொண்ட ஓர் உள் அமைப்பு சூழற் 
கல்வி அமைப்பாகும் . 


அனசுடாசி 


| 


சோதனைக்குட்பட்ட ஒவ்வொருவரும் மரத்தா 
லான முளைக்குச்சிகள் , கட்டைகள் , நீணட கம்புகள் 
ஆகியவற்றைப் பயன்படுத்தி ஐந்து அடி நீளமுள்ள 
குழாய் ஒனறை அமைக்க வேண்டியிருந்தது . பத்து 
நிமிடங்களுக்குள் அந்த வேலையினை முடிக்குமாறு 
அவர் பணிக்கப்பட்டார் . அவ்வேலையினைக் குறிப் 
பிட்ட கால எலலைக்குள் ஒருவராலும் முடிகக இய 
லாதாகையால் சோதனை செய்பவருக்கு இரண்டு 
உதவியாளர்கள தரப்பட்டனர் . அவவுதவியாளர்கள 
சோதனைக்குட்பட்டவர் வேலையில் ஈடுபடும்போது 
ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட குறிப்பிட்ட 
நிறைவேற்ற வேண்டிய உளவியலறிஞர்களாக இருந் 
தனர் . அந்த இருவருள் ஒருவா மந்த புத்தியுடன் 
கடனுககு மாரடிக்கிற கொளகையுடையவராகவும் 
மற்றொருவர் நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துகளை 
யும் தர்மசங்கடமான கேளவிகளையும் கிணடலும் 
கேலியுமாகக் கூறும் கொள்கையையும் கொணடவராக 
வும் விளங்கினர் . அதனால் அவ்விருவருமே பரிசோத 
னைக்குட்பட்டவர் எவருமே இறுதிவரை அவ்வே 
லையை முடிக்க இயலாதவாறு செய்துவிட்டனர் . 


பங்கை 


கல்வி அமைப்பு எனப்படுவது பெரும்பாலும் 
காலம் , உட்பொருள் , பயிற்றும் முறைகள் , நிதி 
நிலைகள் , அறிவியல் மேலும் பல துறைகளில் முன் 
னேற்றம் அடைந்துள்ள கருத்துகள , பகுதிகள் பிற 
செயல் ஈடுபாடுகள் என்பனவற்றை உள்ளடக்கி 
ஒன்றின் பால் மற்றதன் தாக்கம் நிறைந்துள்ள ஒரு 
தன்மையாகும் . மாக்சு நிக்கல்சன ( Max Nicholson ) 
கூறியது போன்று சூழ்நிலைப் புரட்சியே சூழற்கல்வி 
( Envilonmental Education ) ஏற்பட ஏதுவாயிற்று 
எனலாம் . 


மேலும் இலாசரசு ( 1961 ) , பண்ரூரா ( 1969 ) 
ஆகியஉளநோய் நீக்குநர்கள இச்சூழமைவுச் சோதனை 
மூலமே மூடிய அறைக்குள் தனியாக இருக்கப் பயம் 
கொண்ட ஒருவரது பயத்தை நீக்கினார்கள் . இவ்வா 
றாக , சூழமைவுச் சோதனை இயற்கைச் சூழல்களி 
லும் , இராணுவத்திலும் , உளநோய் நீக்கு நிலையங் 
களிலும் பயன்படுத்தப்பட்டது கண்கூடு . இரா.பா. 


கல்வி அமைப்பின் பகுதிகளை மூன்று வகை 
களாகப் பகுப்பர் . மனிதர் , நாகரிகம் , உயிர்ச் 
சூழ்நிலைகள் என்ற மூனறின் தாக்கம் வெளிப்படு 
வது கல்வியின் அமைப்பேயாகும் . சூழ்நிலைக் கல்வி 
இக் கருத்துகளின் மதிப்புகளை அறிந்து , திறன்கள 
மற்றும் மனப்போக்குகள் சிறக்க வழிவகுக்கும் ஓர் 
அமைப்பாகும் . மேலும் திறன்களை வளர்ப்பதில் 
பெரும்பங்கு ஆற்றுகின்றது . இவ்வாறான செவ்வழி 
மனப்போக்குகளை வளாப்பதால் சுற்றுப்புறத் தரங் 
களை முடிவு செய்வதிலும் சுற்றுப்புறத்தை நன்முறை 
யில் பேணவும் இயலுகின்றது . 


| 


சூழற் கல்வி 


326 


சூழற் கல்வி 


சூழ்நிலைச் சிக்கலும் ஒரு அறவழிக் கோட்பாட்டின் 
அடிப்படையில் 

அனைவராலும் ஒப்புககொள்ளத் 
தக்க அடிப்படை உரிமைகளைக் கொண்டுள்ளது . 


ங்கிலாந்து நாட்டில் உயிர்வாழ ஒரு வரை 
படம் ( A Blue Print for Survival ) என்ற கருத்து 
1971 - ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது . 

மக்கள் 
தொகைப் பெருக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் , 
இயறகை ஆற்றலகளை மிகுதியாகப் பயனபடுத்துவ 
தால் சூழும கேடுகள் , சுற்றுப்புற மாசுகள் ஆகியன 
முற்றிலும் சூழ்வதால் மனித இனத்திற்கு நேரிடும் 
அழிவுப்பாதை போன்றவற்றை எடுத்துக்காட்டாகக் 
சொண்டு விழிப்புணர்வைத் தோற்றுவித்தது . இவ் 
வகைச் சூழ்நிலைத் தாக்கததை மககள அறிய 
வில்லை எனின் , 
எனின் , அதனால் 

ஏற்படும் சூழ்நிலைக் 
கேடுகள் , மக்கள் வாழ்வு நலக் கேடுகள் , நச்சுச் சூழ் 
நிலை போன்றவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே 
இயலாது . எனவே சூழ்நிலையினபால் ஒரு நெகிழ 
வுணர்வு ஏற்படவில்லை எனின் , வரும் ஆண்டுகளில் 
மனிதன் வாழவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் 
என்பதை உணர்த்தவே சூழ்நிலைக்கல்வி எழுந்தது . 


கலை , அறிவியல் , கணக்கு , மொழி போன்ற 
அனைத்துத் துறைகளுமே சுற்றுப்புறத் தாக்கத்தால் 
விளைந்தவை எனலாம் . சுற்றுப்புறக் கல்வியின்பாற் 
படாத துறையே இலலை என்று சொல்லும் அள 
விற்கு அனைத்துத் துறைகளுமே சூழ்நிலைக் கல்வி 
யின் பகுதிகள் எனலாம் . சூழ்நிலை அமைப்பு என்ற 
பரந்துபட்ட பேரமைப்பின் கீழ் , அணு இயற்பியல் 
( Nuclear Physics ) நீண்ட வழிச் சுற்றுப்புற மாசுக 
ளால் ஏற்படும் கேடுகளையும் , உயிரினச சூழலில் 
( Ecosystem ) மனிதனின நிலை எது என்பது பற்றி 
யும் , பெருகிவரும் மக்கட் பெருக்கத்தில் மனிதனின் 
நிலை என்ன என்பது பற்றிக் கலையியலும் , சமூக 
அறிவியலும் சமயவியலும் ( Religion ) காண இய 
லும் . இதற்கு மேலாக உலகச் சிககல்களான வறுமை , 
தேசியச் சிக்கல்களான மக்கள் வாழ்வு நிலையை 
நேர்ப்படச் செய்தல் மற்றும் மேம்பாடடையச் செய் 
தல் , ஒரு நாட்டுச் சிக்கலகளான நிலச் சீரமைப்பு , 
மற்றும் பயன்படுத்துதல் , தனியாள் சிக்கல்களான 
செவ்வழிப் போக்குகள் போன்ற அனைத்தையும் 
உள்ளடக்கியுள்ளன . 


| 


| 


மனித 


மண்வளம் , பலவித மண் வகைகட்கு இடையே 
யான நெருங்கிய 

தொடர்பு , தட்பவெப்பநிலை , 
இயற்கை அமைப்பு , மையநிலை , மணணியல் மற்றும் 
விலங்குகள் இவைகட்கும் மனித இனத்திறகும் உள்ள 
உறவை விளகக வல்லதாகச் சூழ்நிலைக கல்வி 
அமையவேண்டும் . இவ்வுலக அமைப்பு , 
வாழ்க்கை , அறிவியல் முன்னேற்றம் மற்றும் நாக 
ரிகம் ஆகிய அனைத்துமே இவ்வகையான 

உறவு 
களின் அடிப்படையில் தான் அமைந்துள்ளன . இயற் 
பொருள் சூழ்நிலை ( Physical Environment ) மனித 
வாழ்வில் எவ்வாறு அனைத்து இடங்களிலும் நீக்க 
மற நிறைந்திருக்கிறது என்பதைப் பற்றியும் மனித 
இனம் இத்தகு இயறபொருள் 

சூழலுக்கு எனன 
தீங்குகள் செய்துவருகின்றன என்பதைப் பற்றியும் 
அறிதல் வேண்டும் . 


சூழ்நிலைக் கல்வியை தொடக்க நிலையில் 
அளிக்கும்பொழுது சிறுவர்களுக்கு வாழ்வுடன் ஒவ் 
வொரு அமைப்பிலும் சூழ்நிலை எவ்வாறு அமைந் 
துள்ளது என்பதை உணரும் அளவில் , 

சூழ்நிலைக் 
கற்றல் அனுபவங்களை மாணாக்கர்களுக்குத் தருதல் 
வண்டும் . இதற்கடுத்த நிலையில் சூழ்நிலைக் கல்வி 
யானது அமைப்புகளைக் ( Organization ) கூர்ந்து 
நோக்குவதினின்றும் மேலாகச் சமூகத்தையே உற்று 
நோக்கும் அளவிற்கு அமைந்திடல் வேண்டும் . 


| 


|| 


இன்றோ சூழ்நிலையின் பால் , நெகிழ்வின்மை , 
அறிதிறன் இன்மை பெருகிவரக் காணலாம் . இவ்வா 
றான நெகிழ்வின்மையே கல்வியின 

அணுகுமுறை 
களைக் கையாள இயலாமல் செய்து வருகின்றது . 


தட்பவெப்ப நிலை பண்ணைத் தொழில மக் 
கட்பெருக்கம் நகரமயமாக்கல் மற்றும் தொழில் 
மயமாக்கல் தட்பவெப்ப மாசடைதல் 

தட்ப 
வெப்ப நிலைமாற்றம் என்ற ஒவ்வொரு நிலையும் அடுத் 
தடுத்த நிலையின் தாக்கத்தால் மாறுதல் அடைந்து 
சங்கிலித் தொடர் போன்று , ஒன்றின தாக்கம் மற்ற 
தில் அமைந்து மாறுபாடு அடைதல் 

எனச் சூழ 
நிலை முழுவதுமே மாற்றம் அடைகின்றது . எனவே 
சுற்றுப்புறக் கல்வியின் அடிப்படைக் கருத்துகள 
வழிமுறைகள் - உயிரினச் சூழலியல் ( Ecology ) அடிப் 
படையிலேயே அமையவேண்டும் , 


நாள் 


அணுகு முறைகள் : 1. சூழ்நிலையில் 
தோறும் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளைக் கருக்களாகக் 
கொளளுதல் . 2. சூழ்நிலைக் கருத்துகளின் அடிப் 
படையில் பாடங்களையும் பயிற்றுதல் , 3. சூழநிலைப் 
போராட்டங்களையும் சிக்கல்களையும் 
கிணைந்த பகுப்போடு ஆய்தல் போன்ற அணுகு 
முறைகளைச் சூழலியற் கல்வியில் பயன்படுத்தலாம் . 


ஒருங் 


| 


அனைத்து அறிவியல் துறைகளுமே சுற்றுப்புறச் 
சூழ்நிலை அடிப்படையில் அமைந்தவையே தவிர , 
தனியாக இயங்க வல்லன அல்ல . ஒவ்வொரு சுற்றுச் 


நேற்றே ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலைக் கோடு 
களால் இன்று தீமை விளைகிறது . இன்று ஏற்படுத்தப் 


H 


சூளாமணி 


327 


சூளாமணி 


சம 


படும் சூழ்நிலைக் கேடுகளால் நாளையும் தீமை 
விளையலாம் . இந்நிலையில் , விழிப்புணர்வு ஏற்பட , 
சூழ்நிலைக்கல்வியில் மாணவர்கள் சிறப்புப் பயிற்சி 
பெறுதல் வேண்டும் . 

எஸ்.மோ. 


கருத்துகள் : காப்பியம் 

முழுவதிலும் 
சமயக் கருத்துகள் பயின்று வந்துள்ளன . பயாபதி 
மன்னனுக்குச் சாரணர் இருவர் நல்வினை தீவினை 
இரண்டும் பிறப்பிற்குக் காரணமானவை . ஒன்று 
பொன்விலங்கு ; மற்றொன்று இரும்பு விலங்கு . அவ் 
விலங்குகள் ஆன்மாவைப் பிணித்து விடுகின்றன . 
அவ்விலங்குகளை அருகன் திருவடிகளை வணங்கியே 
அறுக்க முடியும் என்று அறிவுறுத்துகின்றனர் . 


துணை நூல்கள் : 


Carson , S. McB ( ed . ) , Environmental Education : 

Principles and Practice , Arnold , London , 1978 . 
Linke , R.D. , Environmental Education in Austra 

lia , Allen and Unwin , Sydney , 1980 . 


சூளாமணி . 


சூளாமணி : ஐஞ்சிறு காப்பியங்களில் இரண் 
டாவதாக வைத்து எண்ணப்படுவது 
ஆசிரியர் தோலாமொழித் தேவர் . இவர் சமண 
முனிவர் . தோலாமொழி என்பது காரணப்பெயராக 
இருக்கலாம் என்று கருத இடமுள்ளது . தமிழ் வர 
லாறு என்ற நூலை எழுதிய 

தஞ்சை சீனிவாசப் 
பிள்ளை , சூளாமணி ஆசிரியரின் இயற்பெயர் சிரீ 
வர்த்த தேவர் ; தோலாமொழி அவருக்கு அமைந்த 
புனைபெயரே என்று குறிப்பிடுகிறார் . 

மைசூரில் 
உள்ள ஒரு கல்வெட்டும் சூளாமணி ஆசிரியரை சிரீ 
வர்த்த தேவர் என்று குறிப்பிடுகிறது . 


அரசியல் பற்றிய கருத்துகள் தெளிவாகக் கூறப் 
பட்டுள்ளன . சடியரசன் தன் மனைவி வாயுவேகை 
யிடம் , அரசகுலம் அகன்று தழைத்த மரம் போன்றது . 
அம்மரத்தினைத் தாங்கும் அடிப்பாகம் போன்று 
விளங்குபவன் ஆண்மையும் அறிவும் நிறைந்த அரசன் 
என்று கூறுகிறான் . பயாபதி ஆட்சி ஓர் எந்திரம் . அவ் 
வெந்திரத்தின் கண் , காது , வாய் முறையே அமைச் 
சர் , ஒற்றர் , தூதுவர் . அவ்வெந்திரம் இயங்குதற்கு 
இன்றியமையாத பகுதி மெய்யறிவு தரும் அரசியல் 
நீதி நூல் என்று சடியரசன் அனுப்பிய தூதுவனிடம் 
கூறுகிறான் . 


போது 


திவிட்டன் , அச்சுவகண்டன் அனுப்பிய மாயச் 
சிங்கத்தை வென்ற 

தன்னுடைய வீரச் 
செயலை எண்ணி வியக்கவுமில்லை , உவக்கவுமில்லை . 
இது அவனுடைய பக்குவ நிலையைக் காட்டுகிறது . 


அச்சுவகண்டன் திவிட்டனை அழிக்க ஏவிய 
ஆழிப்படை அடாத 

செயல் புரிந்த அச்சுவ 
கணடனையே அழிக்கிறது . நன்னெறி அறியான் 
ஒருவன் நெறிதவறாத ஒருவனைக் குறை கூறினால் 
அப்பழிச்சொற்கள் குறை கூறியவனையே அழிக்கும் 
கருவிகளாக மாறும் என்பது இதனால் விளக்கமுறு 


கிறது . 


சூளாமணி ஆசிரியர் , தம் நூலில் நூலாராய்ந்து 
( 308 ) என்று தொடங்கும் செய்யுளில் தோலா 
நாவின் என்ற தொடரை எடுத்தாண்டுள்ளதால் 
அத்தொடரையே சிறப்புக் கருதி இவருக்குப் புனை 
பெயராக அமைத்திருக்கலாம் . 

இந்நூல் , தன்மையாலும் காப்பியத் தலைவர் 
உலகின முடிக்கோர் சூளாமணியாயினான் ( 2127 ) 
எனக் குறிக்கப்படுதலாலும் இப்பெயர் பெற்றது . 
சூடாமணி என்ற பெயரும் உண்டு . நாட்டுச் சுருக்கம் 
முதல் முத்திச் சருக்கம் வரை 12 சருக்கங்களும் 2131 
விருத்தங்களும் கொண்டது . கார்வெட்டி விசயன் 
என்னும் பல்லவ் மன்னன் 

விருப்பத்திற்கிணங்க 
இயற்றப்பெற்று , சேந்தன் தமிழ்க்கிழவன் தலைமை 
யில் அரங்கேற்றப்பட்டது . ஆருகத மாபுராணத்தைத் 
தழுவியது . 

இந்நூல் கி.பி. 10 - ஆம் நூற்றாண்டைச் சேர்ந் 
தது . சிறு காப்பியம் 

குறிக்கப்பட்டாலும 
பெருங்காப்பியங்களுக்குரிய இலக்கணம் பொருந்தி 
யது . சிறு காப்பியங்களில் சொற்சிறப்பு , பொருட் 
சிறப்பு மிக்கது இக்காப்பியமே . விஞ்சையர் குலமகள் 
சுயம்பிரபையை மண்ணுலகில் உள்ள பயாபதி மன்ன 
னுடைய இளைய மகன் திவிட்டன் மணந்த கதை 
யைச் சுவையோடு கூறுவது இந்நூல் . 


உடல்வலியும் , பகைவரைக் கொல்லும் சூழ்ச்சித் 
திறனும் , இன்ப வாழ்வும் , தோற்றப் பொலிவும் 
இறுதிவரை நிலைத்திருப்பதில்லை . நிலையற்ற செல் 
வத்தைக் கண்டு செருக்குக் 

கொள்ளுதல் கூடாது 
என்னும் தத்துவம் அச்சுவ கண்டன் அழிவால் 
உணர்த்தப்படுகிறது . 


என்று 


சிறப்புகள் : உலகியலும் , அருளியலும் சிறப்பாகக் 
கூறப்படுகின்றன . எல்லோருக்கும் நல்லவராக ஒருவர் 
நடக்க இயலாது என்னும் உலகியல் எங்குளர் 
உலகுக்கெல்லாம் ஒருவராய் இனிய நீரார் ( 1031 ) 
என்ற வரியால் 

உணர்த்தப்படுகிறது . திவிட்டன் 
எவ்வளவோ சிறப்புகள் பெற்றிருந்தும் செருக்கற்ற 
திண்ணியனாய் இருந்தமை அருளியலைப் புலப்படுத்து 
கிறது . இல்லறத்தார் கடமைகளும் , துறவியல் ஒழுக்க 


. 


1 


சு.சு. 


சூன்சுனு 

328 

சூனி பழங்குடி 
மும் நிலையாமைத் தத்துவங்களும் சிறப்பாகக் கூறப் சூனி பழங்குடி வட அமெரிக்காவில் வாழும் 
படுகின்றன . 

வரலாற்றுச் சிறப்புமிக்க பழங்குடிகளுள் ஒரு குடி 

யாகும் . இவர்கள் ஆரிசோனாவின் எல்லைப் பகுதிக்கு 
சூன்சுனு : இராசசுத்தான் மாநிலத்திலுள்ள அருகில் அமைந்துள்ள வடமேற்கு நியூமெக்சிகோவில் 

வாழ்கின்றனர் . சூனி ( Zuni ) மக்களின் தோற்றமும் 
சூன்சுனு ( Jhunjhunu ) மாவட்டத்தின் தலைநகரம் . 

தொடக்க கால வரலாறும் தெளிவாகக் கிடைக்க 
இந்நகரம் வாணிக மையமாக விளங்குகிறது . இங்கு 

விலலை . இருப்பினும் இவர்கள் அனசாசி ( Anasazi ) 
கி.பி. 10 - ஆம் 

நூற்றாண்டைச் சார்ந்த சமணக் 
கோயில் ஒன்று உள்ளது 

இந்தியர்களின் வழிவந்தவர்கள் எனக் கூறிக் கொள் 
கம்பளி நெசவிறகு இந் 

வர் . ஆனால் , இவர்களின் தொன்மைக் கதைப்படி 
நகரம் புகழ் பெற்றது . இந்நகரத்தின் மக்கள தொகை 

இவர்களின் முன்னோர்கள் பூமிக்கடியிலிருந்து 
47,177 ( 1981 ) . 

தோன்றி அவர்கள இப்போது வாழுமிடங்களில் 

சுற்றிக் கொண்டிருக்கின்றனர் எனக் கூறுவர் . இவர் 
சூன்சுனு மாவட்டம் 5,929 , ச.கி.மீ. பரப்பள கள் பெனுதிய ( Penutian ) மொழிக்கு மிகவும் 
வுடையது . மாவட்டத்தின் மக்கள் தொகை 1211583 . தொடர்புள்ள மொழியைப் பேசுகின்றனர் . 
இம் மாவட்டம் முன்பு செய்ப்பூர்ச் சிற்றரசின் ஒரு 
பகுதியாக விளங்கியது . 

இரா . 

சூனிப் பழங்குடியினர் கி.பி. 16 - ஆம் நூற்றாண் 

டில் வெள்ளையர்களின் தொடர்பினைப் பெற்றனர் . 
சூன்னார் : மகாராட்டிர மாநிலத்தில் 

முதலில் இசுபானியர்கள இவர்கள வாழ்ந்த அவிக்கு 
புனா 

( Hawikuh ) என்னும் இடத்தையும் பிற ஆறு இடங் 
நகருக்கு வடக்கில் 76 கி.மீ. தொலைவில் அமைந் 

களையும் கைப்பற்ற எண்ணி வந்தனர் . இந்த இடங் 
துள்ள ஓர் ஊர் . இவ்வூரில் உள்ள குன்றுகளில் குடை 

கள் அனைத்தும் அக்காலத்தில் சிபோலாவின் ஏழு 
வரைகள் உள்ளன . இக்குடைவரைகளில் கி.பி. 100 

நகரங்கள் ( Seven Cities of Cibola ) எனக் கூறப் 
க்கும் 300 - க்கும் இடைப்பட்ட காலக் கல்வெட்டுகள் 

பட்டன . சூனிப் பழங்குடியினர் இசுபானியர்களை 
பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . இக்குடைவரைகளில் 
ஓவியங்கள் எவையும் - காணப்படவில்லை . 

எதிர்த்து அக்குழுவின் தலைவனான எசுட்டிவனிகோ 
. 

இவை 
எளிமையான முறையில் 

( Estevanico ) என்பவனைக் கொன்றுவிட்டனர் . 
எவ்வித வேலைப்பாடும் 
இன்றிக் 

குடையப்பட்டுள்ளன . மன்மோதா 
( Manmoda ) என்ற குன்றின் மீது சைத்தியம் ஒன்று மெக்சிகோ போர் கி.பி. 1847 - இல் முடிவடைந்த 
உள்ளது . இது கி.பி. முதலாம் நூற்றாண்டைச் வுடன் அமெரிக்க ஐக்கிய அரசு சூனி மக்களைத் தம் 
சார்ந்தது . இச்சைத்தியக் குகையின் முகப்பில் உள்ள கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது . அந்த ஆண்டி 
காலதர் உச்சியில் நாகர்கள் இருவரின் சிற்பங்களும் லேயே அமெரிக்க அரசு இப்போதைய நியூமெக்சிகோ , 
அதன் கீழுள்ள அப்பகுதியில் கசஇலட்கமி உருவச் ஆரிசோனாப் பகுதிகளிலுள்ள இடத்தினை 
சிற்பமும் செதுக்கப்பட்டுள்ளன . இச்சிற்பம் புத்த களுக்காகப் பெற்றுத் தந்தது . பின்னர் 1969 - இல் 
ரின் தாய் மாயாதேவியே எனப் பூசர் ( Foucher ) என் சூனி மக்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சித் திட்டம் 
னும் அறிஞரும் ஆனந்த குமாரசாமியும் கருத்துத் ஒன்றை அவர்களாகவே 

தொடங்கி , 

அவர்களின் 
தெரிவித்தனர் , இச்சைத்திய முகப்பைச் சண்டா கல்வித் தரத்தை உயர்த்தி , வேலை வாய்ப்பு , வாழ்க் 
( Chanda ) என்ற யவனர் செய்தார் 

எனத் தெரி கைத் தரம் ஆகியவற்றை மேன்மையுறச் செய்தனர் . 
கிறது . சூன்னாருக்கு ( Juanar ) 

மேற்கே 

4 கி.மீ. அதனால் 1970 - இல் அமெரிக்க அரசின் இந்தியப் பழங் 
தொலைவில் துல்சு இலெனா ( Tulj Lena ) என்ற குடிகளின் விவகாரம் பற்றிய ஆணையத்தின் செயல் 
ஐந்து அறைகளுடன் கூடிய விகாரம் ஒன்று உள்ளது . களை மேற்பார்வையிடும் பொறுப்பை ஏற்ற முதல் 
இதனையடுத்துச் சைத்தியக் குடைவரை ஒன்றும் இந்தியப் பழங்குடியினராகத் திகழ்ந்தனர் . 
உள்ளது . இவையாவும் சிதைவுற்ற நிலையில் உள் 
ளன . சூன்னாரில் உள்ள குடைவரைகளில் நகபர்ணா சூனி மக்களின் பொருளாதாரம் , வேளாண்மை 
என்ற அமைச்சர் வெட்டிய கல்வெட்டு 

ஒன்று உள் 

கைவினைத் தொழில் , கால்நடை வளர்த்தல் ஆகிய 
ளது . இது வரலாற்றுச் சிறப்பு 

மிக்கது . இக்கல் 

மூன்றின் அடிப்படையில் உள்ளது . தொன்மைக் காலந் 
வெட்டு கி.பி. 

ஆண்டைச் சார்ந்தது . தொட்டே இவர்கள் வேளாண்மையை மேற்கொண் 
இங்குள்ள கணேச இலெனாக் குடைவரைகளில் ஒன்று டுள்ளனர் . ஆயினும் , இவர்களின் கைவினைப் பொருள் 
இப்பொழுது கணேசர் கோயிலாக மாற்றப்பட்டுள் கள் இவர்களுக்குச் சிறந்த வருமானத்தைத் தருகின் 
ளது . 

சு.இரா . றன . வெள்ளி , பவழம் , ஒருவகை இரத்தினக் கல் 


இவர் 


124 - ஆம் 


சூனி பழங்குடி 


329 


சூனி பழங்குடி 


( Turquoise ) ஆகியவற்றைக கொண்டு வேலைப் 
பாடுள்ள அணிகலன்களைச் செய்வதே இவர்களின 
கைத்தொழில்களில் சிறப்பிடம் பெறுகிறது . கூடை 
முடைதலும் , மட்பாண்டம் செய்தலும் இவர்களது 
துணைத் தொழில்கள் . பெரும்பான்மையோர் கால் 
நடைகளையும் வளர்க்கின்றனர் . 


செய்து தரும்படி அவன் அவளைக் கேட்டுக் கொள்ள 
லாம் . பிறகு அவன் கொன்ற முயல்களை அவளுக்குக் 
கொடுப்பான . இதைத் தவிர வேறு எந்த முறையி 
லும் சந்திப்பு நிகழுவதிலலை . 


வேறு ஒரு முறையிலும் திருமண ஏற்பாடு நடை 
பெறுகிறது . ஒரு பெண்ணை விரும்பிய 

ஒருவன் 
அவள் வீட்டிற்குச் செல்வான் . வீட்டிற்கு வருபவர் 
களுக்கு உணவு கொடுப்பது சூனி மக்களின் மரபு . 
உணவை உண்டபின பெண்ணின் தநதை அவனிடம் 
நீ எதையோ நாடி வந்திருக்கிறாய் எனக் கேட்டபின் 
அவன் தனது எண்ணத்தைத் தெரிவிப்பான் . பெண் 
ணின் தந்தை தாமே முடிவு செய்யாமல் 

பெண் 
ணையே அழைத்துச் சம்மதம் கேட்பார் . அவள் ஒப் 
புக்கொண்டால் தனி அறை தயார் செய்து இருவரும் 
நான்கு நாட்கள் கழிப்பர் . பின் ஐந்தாம் நாளன்று 
பெரிய கூடை நிறைய மாவைப் பரிசாக எடுத்துக் 
கொண்டு மணமகனின் தாயார் வீட்டிற்குச் சென்று 
விவரத்தைக் கூறுவாள் . 


இவர்கள் கற்களால் கட்டப்பட்ட வீடுகளில் வாழ் 
கின்றனர் . சமுதாய அமைப்பு 13 தாய்வழிக் குலங் 
களைக் ( Cians ) கொண்டது . ஆயினும் , நிருவாகத்தில் 
ஆண்களே பெரும்பங்கு வகிக்கின்றனர் . ஆனால் வேறு 
சில நிலையில் ஆண்கள் மிகுந்த உரிமை பெற்றவர் 
களல்லர் . மணமான ஒவ்வொரு மகனும் தங்கள் 
மனைவியின் வீட்டு நிலங்களில் பாடுபட வேண்டும் . 
அவனுடைய தாயின வீட்டிலோ சகோதரியின் வீட் 
டிலோ வேலை செய்வதற்கு ஆண்கள் இல்லாவிட்டால் 
அங்குச் சென்று அவன் வேலை செய்ய அனுமதிக்கப் 
படுகிறான் . தாய்வழியில் அமைந்த இவ்வகைச் சமு 
தாயத்தில் ஒரு வீட்டில் பாட்டி , அவளுடைய கணவன் , 
அவளுடைய பெண்கள் அவர்களுடைய கணவன்மார் 
கள் ஆகியோர் சோ நது காணப்படுவது பொருளா 
தார அடிப்படையில் மட்டுமே . சடங்குகளுக்கான கூட் 
டத்தில் ஆண்கள் வெளியார்களாகவே கருதப்படுகின் 
றனர் . அதனால் ஆண்கள் அனைவருக்கும் இரண்டு 
வகையான தொடர்புகள் உள்ளன . தம் மனைவியின் 
கூட்டத்தாரிடையே அவர்கள் கணவர்களாகவும் 
தான் பிறந்த கூட்டத்தில் சகோதரர்களாகவும் இருக் 
கின்றனர் . தங்கள் மனைவி வீட்டில் சடங்குகள் நடை 
பெறும்போது உரிமை பெற்றவராக இருக்க முடியாத 
கணவன்மார்கள் தங்கள் குழநதைகள் வயதடையும் 
போது சிறிது சிறிதாக தகுதியைப் பெறுகின்றனர் . 
ஆண்மகன் சற்றேறக் குறைய இருபது ஆண்டுகள் ஒரு 
வீட்டில் வாழ்ந்த பிறகு , குழந்தைகளின் தந்தை என்ற 
உறவினால் குறைந்த அளவு அதிகாரத்தைப் பெறு 


திருமணத்திற்குப்பின் மணமானவர்களுக்குக் 
குழந்தைகள் இல்லை என்றாலும் மணவாழ்க்கை 
மகிழ்ச்சியாக அமையாவிட்டாலும் பிரிய நினைக் 
கின்றனர் . தனக்கு வேறொரு கணவன் கிடைப்பான் 
என்ற நிச்சயம் ஏற்பட்டவுடன் மனைவி தன் கணவ 
னின் பொருள்களை ஒன்று சேர்த்து வாயிற்படியில் 
வைத்துவிடுவாள் இதுவே மணவிலக்கின் இறுதிச் 
செயலாகும் . அவன தன் தாயின வீட்டினை அடை 
யும் போது அவனின் வருகையைக் கண்டு அனைவரும் 
அழுவர் . இதை நல்லூழற்ற நிலையாகக் கருதுகின் 
றனர்.ஆனால் இதற்காக உணர்ச்சிவயப்படுவதில்லை 


சூனி 


கின்றான் . 


போன்று 


வேறு 


சூனி மக்களிடையே சடங்குகளும் ஆட்டங்களும் 
பெற்றுள்ள சிறப்பு 

எவையும் 
பெறவில்லை எனலாம் . பல மனைவி மணமுறை 
( Polygyny ) இவர்களிடையே வழக்கிலுள்ளது . பெரும 
பாலும் பெற்றோர்கள் மணமக்களை முடிவு செய்து 
திருமணம் செய்கின்றனர் . காதலித்துத்திருமணம் செய் 
யும் முறை இவர்களிடையே மிகக குறைவு . பெண்கள் 
ஆண்களிடம் பேசுவதற்கு 

வாய்ப்புகள் மிகமிகக 
குறைவு . மாலையில் பெண்கள் ஊற்றுக்குச் சென்று 
நீர் கொண்டு வரும்போது ஒருவன் பெண் ஒருத்தியை 
வழிமறித்துக் குடிப்பதற்கு நீர் கேட்கலாம் . அவனைப் 
பிடித்திருந்தால் அவளும் நீர் கொடுப்பாள . முயல் 
வேட்டையாட எறிகழி ( Throwing stick ) ஒன்றைச் 


மக்களின வாழ்வில் சமயச் சடங்குகள 
மிகுந்துள்ளன . அவை பல்வேறு காரணங்களுக்காக 
நிகழ்த்தப்படுகின்றன . பெரும்பான்மையாக 

இச் 
சடங்குகள் முகமூடியிட்ட கடவுள்களுக்காகவும் , 
நோயைக் குணப்படுத்துவதற்காகவும் , சூரியனுக் 
காகவும் , 

சமயச்சார்புற்ற குறியீடுகளுக்காகவும் , 
போருக்காகவும் , இறந்தவர்களுக்காகவும் செய்யப் 
படுகின்றன . பூசாரிகள் இவற்றை முறைப்படி செய்ய 
வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்துடன் இருக் 
கின்றனர் . ஒவ்வொரு சடங்கிற்கெனறும் தனித்தனி 

மந்திரங்களைக் கூறிப் பூசாரி சடங்குகளை 
நடத்துகின்றார் . சூனி மக்கள மழை வேண்டியும் ,, 
தோட்டங்கள் , மக்களின் எண்ணிககை முதலான 
வற்றை மிகுதியாகப் பெறல் வேண்டியும் சிறப்புச் 
சடங்குகளை மேற்கொள்கின்றனர் . கோடைக் காலத் 
தின் மாலைப் பொழுதில் விண்ணில் கிளம்பும் கரு 
மேகங்களைப் பார்த்ததும் பெற்றோர்கள் , குழந்தை 


யான 


330 


சூனிய அடிப்படை .. 


சூனிய அடிப்படை ... 


காரணிகளில் ஒன்று வரவு செலவு 


உறுதி செய்யும் 
திட்டம் . 


களிடம் , உங்கள் மூதாதையர் வருகினறார் எனக் கூறு 
கின்றனர் . இறந்த உறவினர்களைத்தனித் தனியாகக் 
குறிப்பிடாமல் மூதாதையர்களைப் பொதுவாகக் 
குறிப்பிடுவதையே இது காட்டுகிறது . 


ஒவ்வொரு அரசாங்கமும் , நிறுவனமும் தங்கள 
பொருளாதார நடவடிக்கைகளுக்கேற்ப வரவு செல 
வுத் திட்டத்தைத் தயாரிக்கினறன . அவ்வாறு தயா 
ரிக்கப்படும் வரவு செலவுத் திட்டம் பல வகைப்படும் . 
அவற்றில் ஒன்று சூனிய அடிப்படை வரவு செலவுத 
திட்டம் ( Zero Base Budget ) ஆகும் . இது , தொன்மை 
வரவு செலவுத் திட்டத்திலிருந்து மாறுபட்டதாகும் . 


சூனி தெய்வங்களில் நூற்றுக்கும் மேலாக முக 
மூடிக் கடவுள்கள் இருக்கினறன . முகமூடிக் கடவுள் 
களுள் இருவகை உண்டு . ஒன்று கச்சினாககள் ( Kachi 
nas ) , மற்றொன்று கச்சினாப் பூசாரிகள் . இந்த உயி 
ருள்ள கச்சினாப் பூசாரிகள் , இயற்கைக்கப்பாற்பட்ட 
உலகத்திலுள்ள தலைவர்கள் எனக் கருதப்படுகின்ற 
னர் . 

முகமூடிக் கடவுள்களுக்கு நிகழ்த்தப்படும் 
நடனங்களில் 

வயது வந்த ஆண்கள மடடுமே ஆடு 
கின்றனர் . இவர்கள ஆடும் நடனங்களுள் குறிப்பிடத் 
தக்கவை சலாககோ ( Shalako ) ஆகும் . இந்த நடனம் 
புதுவீடு கட்டி அதில குடிபுகும் முன் நிகழ்த்தப் 


பாக உள்ள 


படுகிறது . 


இவர்கள் சமூகத்தில் மருத்துவர்கள் அடங்கிய 
குழுக்கள் உள்ளன . சிலருக்கு மட்டுமே கற்றுத் தரக் 
Falgu முறையில் மருத்துவக் குழுக்கள் உள்ளன , 
மருத்துவக் குழுவில் எவரும் சேரலாம் , நோய்வாய்ப் 
பட்ட ஒருவன் குணமான பின்பு மருத்துவக குழுவில் 
சேருகிறான் . பெரும் நோயிலிருந்து பிழைத்தபின 
அதற்கு ஈடாக மருத்துவக் குழுவில் சேர்ந்து மருத் 
துவ முறைகளைக் கற்றுப் பிறருக்கு உதவ வேண்டும் . 
அதனால் ஆண , பெண இருபாலாரும் இதில் உறுப் 
பினர்களாக உள்ளனர் . 


தொன்மை வரவு செலவுத திட்டத்திலே , ஒவ் 
வொரு திட்டத்துக்கும் , நடவடிக்கைக்கும் பொறுப் 

அதிகாரிகள் ஒவ்வொரு ஆண்டும் தங் 
கள் திட்டத்திற்குச் சென்ற ஆண்டு ஒதுக்கீட்டை 
விட எவ்வளவு மிகுதியாக தேவைப்படும் என்பதற்குக் 
காரணமும் , நியாயமும் கொடுத்தால் போதுமானது . 
எனவே அத்திட்டத்திற்காக ஏற்கெனவே செய்யப்பட்டு 
வரும் செலவு நியாயமானது என்று ஒத்துக் கொள்ளப் 
படுகிறது எடுத்துக்காட்டாக அரசாங்கம் கல்வித்துறை 
வளர் சசித் திட்டங்களுக்காக 1986-87 - ஆம் ஆண்டு 
உரூ .300 கோடி செலவிட்டுள்ளதாக வைத்துக் கொள 
வோம் கல்வித்துறை அதிகாரிகள் 1987-88 ஆண்டு 
தங்கள துறைக்கு உரூ .400 கோடி தேவை என்று 
அரசுக்கு வேண்டுகோள் அனுப்பும்போது இந்த ஆண 
டுக்கு மிகுதியாகத் தேவைப்படும் உரூ100, கோடிக்கு 
தேவை என்ன , அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன 
என்பதைப் பற்றிய நியாயத்தை அளிக்க வேண்டும் . 
அளிக்கப்படும் காரணம் சரியானதாக இருந்தால் 
அரசு உரூ .100 கோடியைக் கல்வித்துறைக்கு ஒதுக்கும் . 
இதனால் , சென்ற ஆண்டு செய்த செலவு உரூ . 300 
கோடி எந்தவித பரிசோதனைக்கும் , மதிப்பீட் 
டிற்கும் உட்படாமல நியாயமானது என்று கருதப் 
படுகிறது . இந்த முறை வரவு செலவுத் திட்டத் 
தினால் , அரசாங்கத்தின் செலவு கட்டுக்கடங்காமல் 
போவதுடன் , குறைந்த அளவே பயன் தரும் செலவி 
னங்களைக் குறைக்க முடியாமல் , அரிய வளங்களை 
வீணடிக்கும் வகையில் அமைந்து விடுகிறது . 


இன்று மிகுதியான உலலாசப் பயணிகள் சூனி 
மக்களின் சலாககோ நடனத்தைக் கண்டுகளிக்க 
வருகின்றனர் . இந்த நடனம ஆண்டுதோறும திசம் 
பர் மாதத்தில் புது வீடுகளுக்கு ஆசி கூற நடத்தப்படு 

சீ.ப. 


கிறது . 


சூனிய அடிப்படை வரவு செலவுத் திட் 
டம் : நாட்டின் பொருளாதார 

வளர்ச்சிக்குத் 
தேவையான நிலம் , உழைப்பு , மூலதனம் , மூலப் 
பொருளகள் , இயந்திரங்கள் போன்றவை குறைந்த 
அளவே உள்ளன . அவற்றை அரசாங்கமும் , தனியார் 
நிறுவனங்களும் பயனபடுத்தி நாட்டின் முன் 
னேற்றத்தை ஊக்குவிக்க வேண்டும் , அவ்வாறு பொரு 
ளாதார 

வளங்களைப் பயன்படுத்தும்போது திற 
மையாகப் பயன்படுத்தினால் நாட்டின வளமும் நல 
மும் பெருகும் . வளங்களைப் பயன்படுத்துமபோது 
அவற்றின் செலவு நன்மை ஆகியவற்றை ஆராய்ந்து 
நன்மைக்குத் தகுந்தவாறு வளங்களைப் பங்கீடு 
செய்தால் , அந்தப் பங்கீடு திறமையான பங்கீடு என்று 
கருதப்படும் . இந்தத் திறமையான பங்கீட்டினை 


சூனிய வரவு 

செலவுத் திட்டம் என்பது இது 
போன்ற 

செலவினங்களைக் குறைக்கவும் , வளங் 
களைப் பயனுள்ள வகையில் பரிமாற்றம் செய்யவும் 
உதவும் ஒரு 

திட்டமாகும் , இந்தத்திட்டத்தில் ,, 
சம்பந்தப்பட்ட துறையைச் சார்ந்த அதிகாரிகள் 
ஒவ்வொரு 

தங்கள் திட்டங்கள் அந்த 
ஆண்டிலிருந்து தான் தொடங்கப்படுவதாகக் கருதி , 
மொத்த செலவினத்துக்கும் தகுந்த காரணம் காட்ட 
வேண்டும் . ஒவ்வொரு திட்டமும் பல ஆண்டுகள் 
செயல்படுத்தப்பட்டு இருப்பினும் , அவை புதிதாக 


ஆண்டும் 


சூனிய அடிப்படை 


331 


சூனிய அடிப்படை 


புதிய திட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் 
மதிப்பீடு செய்யப்பட்டுத் தயார் செய்யப்படும் . 

சூனிய அடிப்படை வரவு செலவுத்திட்டம் 
அனைத்துத் திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் 
வரவு செலவுத் திட்ட வேண்டுகோளுடன் பரிசீலிப் 
பதற்கு வாய்ப்பளிக்கிறது 


இந்த ஆண்டில் தான் தொடங்கப்பட்டதாகக் கருதி 
அத்திட்டத்திற்கான செலவினை அரசிடமிருந்து 
கேட்க வேண்டும் . அதாவது , ஒவ்வொரு திட்டமும் 
சூனியத்தில் இருந்து தொடங்குவதாகக் கருதி அந்த 
திட்டத்திற்குத் தேவைப்படும் செலவினைப் 

பெற 
வேண்டும் . அந்தத் திட்டத்தைத் தொடங்குவதால் 
ஏற்படும் நன்மைகள் என்ன , செலவுகள் என்ன , 
நிகர லாபம் என்ன என்பதையெல்லாம் கணக்கில 
கொண்டு அத்திட்டம் மதீப்பீடு செய்யப்படும் . அந்த 
மதிப்பீட்டிற்குத் தகுந்தாற்போல் தான் செலவு 
ஒதுக்கப்படும் . இதுவே , சூனிய அடிப்படை வரவு 
செலவுத் திட்டத்தின் மையக் கருத்தாகும் . இந்தக் 
கருத்து அரசாங்கத்திற்கு எவ்வாறு பொருந்து 
கிறதோ அதைப் போலவே தனியார் நிறுவனங் 
களுக்கும் பொருந்தும் . 


சூனிய அடிப்படை வரவு செலவுத் திட்டத்தின் பல 
நிலைகள் : இத் திட்டம் பல நிலைகளை உள்ளடக்கி 
யுள்ளது . 1 ) திட்டத்தினைச் செயற்படுத்த முடிவெடுக் 
கும் நிறுவனங்களைத் தெரிவு செய்வது , 2 ) நிறுவனத் 
துறை நோக்கங்களைத் தெளிவாக முறைப்படுத்தல் , 
3 ) நோக்கங்ளை அடைய அடிப்படைத் திட்டங்களை 
யும் தொழில் முறைகளையும் ஏற்படுத்தல் , 4 ) இத் 
திட்டங்களை மதிப்பீடு செய்து வரிசைப்படுத்தல் 
இறுதியாக , நிதிப் பங்கீடு செய்தல் . 


மேற்கூறிய தத்துவத்தை 

அடிப்படையாகக் 
கொண்டு 

சூனிய அடிப்படை வரவு செலவும் 
திட்டத்தைப் பின்வருமாறு வரையறுக்கலாம் . 


எவ்வாறு 


சூனிய அடிப்படை வரவு செலவுத் திட்டம் 
என்பது ஒரு மேலாண்மைக் கருவி . அது குறைந்த 
அளவு வளங்களைத் திறமையான முறையில் பயன் 
படுத்தி , குறிப்பிட்ட நோக்கங்களை 
அடைவது என்பதைக் குறிக்கிறது . இங்குக் குறிக் 
கோள் என்று கூறப்படுவது , மற்ற எந்தத் திட்டத்தை 
யும் போல , விரும்பும் உற்பத்தி எவ்வளவு , அதனை 
அடைவதற்குத் தேவைப்படும் வளங்கள் எவ்வளவு 
என்பனவற்றைத் தீர்மானம் செய்வதாகும் . இந்தத் 
திட்டம் செலவினைக் குறைப்பதையே குறிக்கோ 
ளாகக் கொண்டது அல்ல . விரும்பிய நோக்கத்தைத் 
திறமையான முறையில் அடைந்து நன்மை பெருகு 
மேயானால் , 

அதிகச் செலவினமுறையே ஒரு சிறந்த 
மாற்றுமுறையாக அமையும் . 


முடிவு மேற்கொள்ளும் நிறுவனத்தைத் தெரிவு 
செய்தல் : அரசாங்கத்தைப் பொறுத்தவரை இந்த 
நிறுவனங்களைத் தெரிவு செய்வதில் 

சிரமம் கிடை 
யாது . ஏனெனில் , இந்த நிறுவனங்களை உள்ளடக்கிய 
நிருவாக அமைப்பும் அவற்றின் 

மேலாண்மையும் 
அரசாங்கச் சட்டப் புத்தகத்தில் தெளிவாக வரைய 
றுக்கப் பட்டுள்ளது . எடுத்துக்காட்டாகக் கல்வித்துறை 
யிலே யார் முடிவு செய்வது எனபதனைப் பற்றி அர 
சாங்கம் முன்னரே தீர்மானம் செய்துள்ளது . அதன்படி 
ஒவ்வொரு ஆண்டும் அந்த அதிகாரி வரவுத் செலவுத் 
திட்டத்தைத் தொடங்குவார் . ஆனால் , தனியார் 
துறையில் முடிவு மேற்கொள்ளும் துறைகளைத் 
தெரிந்து கொளவது கடினமான 

செயலாகும் . 
னெனில் , முடிவு மேற்கொள்ளும் நிறுவனங்களைத் 
தெரிந்தெடுப்பதில் ஒரே வகையான தத்துவத்தைப் 
பின்பற்ற முடிவதில்லை . 

முடிவுத் தொகுப்பினைத் தயார் செய்தல் : முடிவுத் 
தொகுப்பு என்பது வரவு செலவு வேண்டுகோள் 
ஆகும் . அந்தத் தொகுப்பு , பின்வருவனவற்றை உள் 
ளடக்கும் . 
1. முடிவு மேற்கொள்ளும் நிறுவனத்தின் 
பணி 

பற்றி விவரிப்பு , 
2. நிறுவனத்தின் செயல் மற்றும் நடவடிக்கைகளின் 

நோக்கங்கள் , 
3. நடவடிக்கையை மேற்கொள்ள ஆகும் செலவி 

னால் ஏற்படும் நன்மைகள் , 
4. நிறுவனத்தின் பொது நோக்கத்துக்கு இந்த நட 

வடிக்கை எவ்வாறு பொருந்தும் அல்லது உகந்த 
தாக இருக்கும் . 


என்று 
கீழ 


சூனிய அடிப்படை வரவு செலவுத் திட்டம் 
என்பது ஒரு நடைமுறைத் திட்டமாகும் . இதனால் , 
ஒவ்வொரு நிருவாகியும் 

தன் முழுச்செலவுக்கும் 
காரணம் அளிக்க வேண்டியுள்ளது . 

ஒரு நிருவாகி 
பணத்தை ஏன் செலவு 

செய்ய வேண்டும் 
நிரூபிக்கும் பொறுப்பை இத்திட்டத்தின் 
ஏற்றுக் கொள்கிறார் . இந்த முறை நிறுவனத்தின் 
அசுரத் துறையின் எல்லா நடவடிக்கைகளையும் 
முறையாகத் தெரிநதெடுத்து , அவற்றை மதிப்பீடு 
செய்து சிறப்புக்குத் தகுந்தாற்போல வரிசைப் 
படுத்த வேண்டும் என்று கூறுகிறது . 

சூனிய அடிப்படை வரவு செலவுத் திட்டத்தில் 
ஒவ்வொரு அரசாங்கத் திட்டமும் - அது இப்போது 
இயங்கி வரும் திட்டமாக இருந்தாலும் அல்லது 


* 


-- 


332 


சூனிய நேரம் 


சூனிய அடிப்படை .. 


5. இந்த நடவடிக்கைக்காகப் பணம் ஒதுக்கீடு செய் 

யாவிடில் அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன ? 
6. முடிவுத் தொகுப்பில் உள்ள நடவடிக்கைகளுக்கு 

ஏற்பட இருக்கும் செலவு . 
7. அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுவதற்கு 

உற்ற மாற்று வழிகள் என்னென்ன ? 


இவ்வளவு 

சிக்கல்கள் இருந்த போதிலும் 
அமெரிக்கா போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளில் , 
சூனிய அடிப்படையிலான வரவு செலவுத் திட்டம் 
நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது . இந்தியாவில் 
ஒரு சில நிறுவனங்கள் இத்திட்டத்தை அண்மைக் 
காலத்தில் பின்பற்றி 

வருகின்றன . 

அரசாங்கமும் 
இத்திட்டத்தைப் பின்பற்றலாமா என்று 

பரிசீலனை 
செய்து வருகிறது . 

மு.இரா . 
சூனிய நேரம் : இந்தியப் பாராளுமன்றத்தின் 
மக்கள் அவையில் ( House of the People ) ஒவ்வொரு 
நாள் கூட்டத்திலும் தொடக்கத்தில் ஒரு மணி நேரம் 
கேள்வி நேரம் என ஒதுக்கப்படும் . அன்றைய கூட்டத் 
தில் கவனிக்கப்படவேண்டிய நிகழ்ச்சிகளை முறையாக 
எடுத்து அவை தீர்மானிக்கு முன்னர் அதில் குறிப்பிடப் 
படாத , 

ஆனால் உறுப்பினர்களால் முக்கியமானது 
என்று கருதப்படுகிற , பொருளை அவைத்தலைவரின் 
ஒப்புதலுடன் அந்த நேரத்தில் உறுப்பினர் எடுத்துக் 
கூறுவர் . அந்தக் குறுகிய இடைவெளிக் காலம் சூனிய 
நேரம் ( Zero Hour ) எனப்படும் . இந்த முறை மக்கள் 
அவையில் 1962 - இல் முதல் முறையாகக் கையாளப் 
பட்டது . அது இன்றளவும் நடைமுறையில் உள்ளது . 


முடிவுத் தொகுப்புகளை வரிசைப்படுத்தல் : இறுதி 
யாக , ஏதாவது செயல் முறைக்கு ஒத்துவரக் கூடிய 
மதிப்பீட்டின் மூலம் முடிவுத் தொகுப்புகளை 
வரிசைப் படுத்த வேண்டும் . வரிசைப்படுத்தப்பட்ட 
முடிவுத் தொகுப்புகள் ஒவ்வொரு மேலதிகாரிகளுக் 
கும் அனுப்பப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும் . நிருவா 
கத்தின் உயர்ந்த அதிகாரியினால் அவை மதிப்பீடு 
செய்யப்பட்டு இறுதியாகத் திட்டங்கள் பண 
கீடுக்காக ஏற்றுக் கொள்ளப்படும் . அதன்பிறகே சட் 
டப்படியான ஒப்புதலுக்காக அந்தத் திட்டம் 
சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் . சட்ட 
மன்றம் ஒப்புதல் அளித்தபிறகு அது வரவு செலவுத் 
திட்டமாக மாறுகிறது . தனியார் நிறுவனத்தைப் 
பொறுத்தவரை இது நிருவாகத்தின் மேல்மட்டத் 
தில் உள்ள அதிகாரியின் ஒப்புதல் பெற்றவுடன் 
வரவு செலவுத் திட்டமாக மாறுகிறது . 


ஒதுக் 


சூனிய அடிப்படை வரவு செலவுத் திட்டம் பல 
நன்மைகளைப் பெற்றிருப்பினும் , அதை 

நடை . 
முறைப் படுத்துவதில் பல சிக்கல்கள் உள்ளன . எல் 
லாத்திட்டங்களையும் ஆண்டுதோறும் மதிப்பிடுவது 
எளிதான செயல் அல்ல . மேலும் இந்தத்திட்டத்தின் 
அடிப்படையில் செலவு செய்ய வேண்டுமெனில் 
பல அரசுத் திட்டங்களைக் கைவிட வேண்டிவரும் . 
இத்திட்டத்திற்கு அரசு அதிகாரிகளும் , தொழிலாளர் 
சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் முழு மனத்தோடு ஒத் 
துழைப்பு அளிக்க முன் வரமாட்டார்கள் . இம் முறை 
யைச் செயற்படுத்த ஆழ்ந்த ஆய்வறிவு தேவைப்படு 


பயன்படுத்தும் முறை : சூனிய நேரத்தில் வேலை 
நிறுத்தங்கள் , உண்ணா நோன்பு , இயற்கை இடர்ப் 
பாடுகளால் மக்களுக்கு எதிர்பாராமல் ஏற்படக் 
கூடிய துன்பங்கள் , விபத்துகள் முதலியவை அவை 
யின் கவனத்துக்குக் கொண்டுவரப்படுகின்றன . சூனிய 
நேர உரிமை அவையின் செயல்விதிகளில் 337 - ஆம் 
விதியில் இடம் பெற்றுள்ளது . வினா நேரம் முடிந்த 
வுடன் , உறுப்பினருள் ஐந்து பேர் வரை பொது முக்கி 
யத்துவம் வாய்ந்த எந்தப் பொருளையும் அவையில் 
எடுத்துக்கூறுதற்கு அவைத் தலைவர் இசைவு அளிக் 
கலாம் . இது 1977 முதல் நடைமுறையில் 

உள்ளது . 
மக்கள் அவை காலை 11 மணிக்குக் கூடி , ஒரு 
மணி நேர அளவுக்கு வினா - விடை நடைபெறுகிறது . 
வினா நேரம் 

முடிவடைகிற 12 மணியே 
நேரம் ஆகும் . அவையின் அன்றாட நிகழ்ச்சி நிரலில் 
( Agenda ) அல்லது ஆணைத் தாளில் ( Order Paper ) 
குறிப்பிடப்படாத எந்தப் பொது , சிறப்பு வாய்ந்த 
பொருளையும் பற்றி மன்ற உறுப்பினர் தலைவரு 
டைய இசைவுடன் மன்றத்தில் கொண்டு வருதல் 
கூடும் . 


சூனிய 


கிறது 


மிகவும் திறமையான முன்னேற்ற எண்ணமுள்ள 
நிருவாகிகள் இதற்குத் தேவை . அவர்களிடம் தேவை 
யான அளவு முயற்சியும் , சிந்தனையும் , பயிற்சியும் 
இல்லாமற் போனால் , இந்தத் திட்டத்தால் எந்தப் 
பயனும் இல்லாமற் போய்விடும் . மேலும் , முறையற்ற 
மதிப்பீடு இத்திட்டத்தைத் தோல்வியடையச் செய் 
யும் . தேவையான செய்திகள் கிடைக்காமல் 
போனாலோ , சரியான முறையில் அவை 

ஆய்வு 
செய்யாமல் விடப்பட்டாலோ , மாற்றுத் திட்டங்கள் 
தயாராக இல்லாது போனாலோ , 

இத்திட்டம் 
எதிர்பார்த்த பயனைத் தாராது . 


இன்றியமையாமை : கேள்வி நேரத்தைப் போன்று 
சூனிய நேரமும் சட்டமன்றத்துக்கு நிருவாக உறுப் 
பின் மீது உள்ள கட்டுப்பாட்டதிகாரத்தை வெளிப் 
படுத்துகின்ற ஒரு முறை அல்லது கருவி ஆகும் . 
கேள்வி நேரத்தில் விடுக்கப்படுகிற வினாக்கள் அமைச் 


சூனியப் பொருளாதார வளர்ச்சி 


333 


சூனியப் பொருளாதார வளர்ச்சி 


மின்றி , 


சர்களுக்குக் கூட்டம் நடைபெறும் நாட்களுக்குச் 
சிறிது முற்பட்ட காலத்தில் தெரிவிக்கப்படுகின்றன ; 
ஆனால் , சூனிய நேர ஆய்வோ முன்னறிவிப்பு ஏது 

ஏதேனுமொரு முக்கியமான பொதுப் 
பொருளை நேரடியாக அமைச்சர்கள் எதிர்பாராத 
வகையில் , அவர்களைத் தனித்தனியே ஈடுபடுத்தும் 
வகையில் நடைபெறுவதாகும் . ஆகையால் , இதுவும் 
ஆட்சியாளர்களையும் , உறுப்பினர்களையும் தங்களு 
கடமைகளில் 

இருக்குமாறு 
தூண்டும் கருவி ஆகும் . 


யடைகிறது . 3. முழுவேலை வாய்ப்பு எப்பொழுதும் 
இருக்கும் . 4. சேமிப்பு - வருமான விகிதம் நிலையானது . 
5 . மூலதன- உற்பத்தி 

விகிதம் நிலையானது . 
6. மூலதன உழைப்புக்குப் பதிலீடு இல்லை . உற்பத்திக் 
காரணிகள் நிலையாக வரையறுக்கப்படுகின்றன . 
7. தொழில் நுணுக்க வளர்ச்சியில் மாற்றமில்லை . 


கவனமாக 


பா.சூ. 


சூனியப் பொருளாதார வளர்ச்சி : சூனி 
யப் பொருளாதார வளர்ச்சி என்பது மக்கள் தொகை 
யும் , உற்பத்தியும் ஒரே அளவில் அல்லது சமஅள 
வில் வளர்ச்சி அடையும் 

என்ற 

கோட்பாட்டைக் 
குறிக்கிறது . இக்கோட்பாடு மக்கள் தொகை , உற்பத்தி 
ஆகியவற்றில் குறிப்பிட்ட அளவிற்குமேல் 
வளர்ச்சி ஏற்படாமல் பொருளாதார முன்னேற்றத் 
தில் தடையான நிலையை விளக்குகிறது . இத்தகைய 
நிலையையுடைய நாட்டுப் பொருளாதார உற்பத்தி 
யில் வளர்ச்சியே இராது . இதுவே சூனியப் பொருளா 
தார வளர்ச்சியின் 

( Nero Economic Growth ) 
மையக் கருத்தாகும் . 

இவ்வளர்சசியில் உற்பத்தி , 
மக்கள் தொகை , மூலதனக் குவியல் ( Accumulation of 
Capital ) சேமிப்பு , முதலீடு ( Investment ) அனைத் 
திலும் வளர்ச்சி ஒரே சீராகக் காணப்படும் . ஒரு 
நாட்டுப் பொருளாதார வளாச்சியில் , நிகர நாட்டு 
உற்பத்தி ( Net National Product ) வீதம் 5 விழுக் 
காடாக இருக்கும்போது , அதன் எதிர்கால வளர்ச்சி 
வீதமும் 5 விழுக்காடாகவே தொடருமானால் , அது 
சூனியப் பொருளாதார வளர்ச்சி எனப்படும் . 


சூனியப் பொருளாதார வளர்ச்சி ஒரு நாட்டுப் 
பொருளாதாரத்திற்கு உகந்தது என்றும் , உகந்தது 
அன்று என்றும் முரண்பாடான ஆய்வுக் கருத்து 
களைப் பொருளியல் வல்லுநர்கள் வெளிப்படுத்து 
யுள்ளனர் . இவ்வுலகில் அனைத்துப் பொருள்களும் 
செல்வங்களும் ஒரு கட்டுப்பாடான எல்லையைக் 
கொண்டிருக்கின்றன . இந்நிலையில் மக்கள் தொகை 
வளர்ச்சி , உற்பத்தி ஆகியன தொடர்ச்சியாகச்சீரான 
வளர்ச்சிக்கு மேல் பெருகிக் கொண்டேயிருக்குமாயின் 
உலகில் உள்ள அனைத்துச் செல்வங்களும் நன்றாகப் 
பயன்பட்டு விடும் . அதனால் , இயங்கிக் கொண்டிருக் 
கும் சமூகப் பொருளாதாரச்சுற்றுப்புறச் சூழ்நிலை 
களில் பற்றாக்குறை ஏற்பட்டுத் தீயவிளைவுகள் 
உண்டாகும் . இத்தகைய நிலை 20 - ஆம் நூற்றாண 
டில் இல்லாவிடினும் , வரும் நூற்றாணடில் நிகழும் . 
அதனால் குழப்பமும் , பெரும் கேடும் நிகழ்ந்தே 
தீரும் . இச்சிக்கல்களை நீக்க வேண்டுமானால் 
சூனியப் பொருளாதார வளர்ச்சிக் கொள்கையினைக் 
கடைபிடிக்க வேண்டும் . இக்கொள்கையில் உற்பத் 
திக்கும் செல்வத்திற்கும் சமநிலை உறவு காணப்படுவ 
தன்மூலம் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பில்லை . 


இடப் 


பல சிக்கல்களையும் மாற்றங்களையுமுடைய 
சமூக , அரசியல் , சுற்றுப்புறச் சூழ்நிலைகளினால் இன் 
றைய பொருளாதார ஆய்வுகளில் பல முரணபாடுகள் 
காணப்படுகின்றன . எதுவுமே - இன்றைய சமூகத்தில் 
நிலையாக , சீராகக் காணப்படவில்லை . அதனை 
எதிர் பார்க்கவும் இயலாது . இத்தகைய சூழ்நிலை 
யில் சூனியப் பொருளாதார வளர்ச்சியைப் பற்றிய 
கருத்து ஓர் ஆய்வுக் கோட்பாடாகவே உள்ளது . 


தொடாச்சியான 

விரைவுப் பொருளாதார 
வளர்ச்சி சமுதாயத்திலும் உளவியல் 

நிறைவுத் 
தன்மையிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன 
வளர்ச்சியினால் தொழிலாளரின் உழைப்பில் 
பெயர்வு இன்றியமையாததாகிறது . அதனால் , நிலை 
யான குடும்ப நிலையும் தனிமனித உறவும் பாதிக்கப் 
படுகின்றன . அதிக வளர்ச்சி , குற்றம் , மனநிறை 
வின்மை , வாழ்க்கைத் தரச் சீர்கேடு போன்ற தீய 
விளைவுகளை உண்டாக்குகிறது . தொழில நுட்ப 
வளர்ச்சியினால் ஏழை மக்கள வேலை வாய்ப்புகளை 
இழக்க வேண்டிய நிலை உண்டாகும் . செல்வர்களின் 
வாழ்க்கைத்தரம் மிகமிக உயரும் . அதனால் , பொரு 
ளாதார நலப்பங்கீடு சீர்குலைந்து , சமூகப் பாகுபாடு 
( ஏழை , செவ்வர் ) அதிகரிக்கிறது . இவற்றைத் தவிர்க் 
கச் சூனியப் பொருளாதார வளர்ச்சி முறை சிறந்த 
தாகக் கருதப்படுகிறது . 


கொண்டுள்ளது . 


எடுகோள்கள் : சூனியப் பொருளாதார வளர்ச்சிக் 
கோட்பாடு சில எடுகோள்களை 

அடிப்படையாகக் 
அவையாவன : 1. பொருளாதாரத் 
தில் ஒரே ஒரு கூட்டுப்பொருள் ( Composite Commo 
dity ) உள்ளீடாகப் ( Input ) பயன்படுத்தப்படுகிறது . 
அது நுகர்வுக்கோ , மூலப்பொருளாக உற்பத்தியிலோ 
மூலதனக் குவியலாகவோ பயன்படுத்தப்படுகிறது . 
2. உழைப்புத்திறன் நிலையான வீதத்தில் வளர்ச்சி 


சூனியப் பொருளாதார வளர்ச்சியை ஆதரிப்ப 
வர்கள் பொருளாதார வளர்ச்சியினால் ஏற்படும் 
செலவுகளையும் , அழிவுகளையும் கணக்கிடுகிறார் 


சூனியம் 


334 


சூனியம் 


ஆராய 


உண 


கள் . அவற்றின் பலன்களை முழுமையாக 
வில்லை . உலகில் அனைத்துச் செல்வங்களும் ஒரு 
குறிப்பிட்ட எலலையைக் கொண்டிருப்பது 
மையே . அதனால் , வளர்ச்சி முற்றிலும் கூடாது என்று 
வாதிப்பது வீண் . வளர்ச்சிக்குப் பிறகு சில பகுதி 
களில் பற்றாக்குறை ஏற்பட்டால் பதிலீட்டுப் 
பொருள்கள் மூலமோ , ஓரிடத்தில் இருக்கும் அதிகச் 
செல்வங்களை 

மற்ற இடத்திற்கு மாற்றுவதன் 
மூலமோ சிக்கலைக் குறைக்கலாம் . அங்காடி விலை 
நிலவரம் ( Market Price Mechanism ) இதை நிறை 
வேற்ற முடியாவிட்டாலும் , 

அரசுத் 

திட்டத்தின் 
மூலம் இதை நிறைவேற்றலாம் . தொழில் நுணுக்க 
வளர்ச்சியைக் கட்டுப் படுத்த இயலாது . இவ் 
வளர்ச்சியால் ஏற்படும் சுற்றுப்புறச் சீர் 

குலைவும் 
குறைய வாய்ப்புண்டு . நாட்டு உற்பத்தியில் , ஒரே 
ஒரு கூட்டுப்பொருள , நிலையான வீதத்தில் பயன் 
படுத்தப்படுகிறது எனற எடுகோள் 

நடைமுறையில் 
செயற்படுவதன்று . பொருளாதார வளர்ச்சியினால் 
தான் சமூக , அரசியல் , சுற்றுப்புறச் சூழ்நிலைச் சீர் 
கேடுகள் " உணடாகின்றன 

எனக் 

கூறவியலாது . 
நிலையான பொருளாதாரத்திலும் ( Stavionary . 
Economy ) இசசீர்கேடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு . 
சமூகப் பாகுபாடும் காணப்படுகிறது . எனவே , சூனி 
யப் பொருளாதார 

வளர்ச்சிக் 

கொள்கையானது 
நடைமுறைக்கு ஒவ்வாதது . உலகில் உள்ள அனைத்து 
உற்பத்திக் காரணிகளும் மாற்றக்கூடிய தன்மையைப் 
பெற்றிருக்கும் . இக் கால நிலையில் சூனியப் பொரு 
ளாதார 

வளர்ச்சி ஓர் ஆய்வுக் கருவுருவாகவே 
( Concept ) கருதப்படுகிறது . 

ஜி.வ. 


றாணடில் இயற்றப்பட்ட ஆங்கிலேயச் சட்டங்கள் 
மந்திரச் செயல்களால் நஞ்சு வைத்தல் ( Veneficium ) , 
மந்திர உச்சரிப்பு வழி மயக்கம் உண்டாக்குதல் 
( Incantation ) , திருவுளச் சீட்டுச் குலுக்கல் ( Sorti 
lege ). குறிகூறல் , மெழுகுப் பொம்மைகளைச் 
செய்து அவற்றைத் துன்புறுத்துதல் வழி மனிதர் 
களை மிகக் கடுமையான துன்பத்திற்குள்ளாக்குதல் 
ஆகிய இவை அனைத்தையுமே தீமை பயக்கும் செயல் 
களாகக் கருதி , இவற்றை மேற்கொள்வது குற்ற 
மெனக் கூறியுள்ளன . சூனியக்காரர்களும் , மாந்திரிகர் 
களும் மேற்கொள்ளும் தீய ஆவிகள வழிபாட்டினைக் 
குறித்துக் கிளிப்போர்டு ( Clifford ) ஆற்றியுள்ள 
சொற்பொழிவில் , சூனியமென்பது தீய ஆவிகளுக்குச் 
செய்யும் வழிபாட்டின் மூலம் நிகழ்த்தும் செயல் எனக் 
குறிப்பிட்டுள்ளார் . மாயவித்தை செய்தல் , வசியம் 
செய்தல் , பில்லி சூனியம் , குறிகூறல் ஆகிய அனைத் 
தையுமே சூனியத்தின் வகைகளாக 

வகைகளாக இவர் குறிப்பிடு 
கின்றார் . 


| 


| 


| 


| 


| 


, 


இக்கால மானிடவியலார் பலர் சூனியத்தையும் , 
பில்லி சூனியத்தையும் பின்வருமாறு 

வேறுபடுத்தி 
யுள்ளனர் . 

கணணுக்குப் புலப்படாத உள்ளார்ந்த 
சக்தியையும் இயல்புக்கு மாறான 

சக்தியையும் 
கொண்ட சில மனிதர்களால் மட்டும் செய்யப்படுவது 
சூனியமென்றும் , சமுதாயத்திலுள்ள வயது முதிர்ந் 
தோர் கருத்தூன்றிக் கையாளும் சில மந்திரச் செய் 
கைகளும் உத்திகளும் மாந்திரிக மென்றும் குறிப்பிடு 
வர் . இவ்விருவகைச் செயல்களிலும் ஈடுபடுவோர் 
பிறருக்குத் தீமை விளைவிப்பதையே நோக்கமாகக் 
கொணடிருப்பினும் , சூனியக்காரர்கள் கண்ணுக்குப் 
புலப்படாத சக்தியின் உந்துதலினாலும் ஆவிகளின 
துணை கொண்டும் இத் தீய செயலகளில் ஈடுபடு 
கின்றனர் . ஆனால் , பிலலிசூனியமோ கெட்ட நோக் 
கம் கொணட சாதாரண மனிதர்களாலேயே செய்யப் 
படுகிறது . 

சூனியத்தை மேற்கொள்ளும் வழக்கம் மக்க 
ளிடையே 

முந்நூறு ஆண்டுகட்கு முற்பட்டே 
இருந்திருக்கக்கூடும் எனப் பல ஆய்வாளாகள் 
கின்றனர் . பிரிட்டனில் 

ஏறக்குறைய 
ஆண்டுகட்கு முன்பிருந்தே சூனியம் கையாளப்பட்டி 
ருக்கலாம் என்பது கருதப்படுகிறது . வரலாற்றுக் 
காலநதொட்டே பெரும்பான்மை மக்களிடையே 
சூனிய நம்பிக்கை நிலவி வருகிறது . இதற்கு மாறாகக் 
கலகாரி புசுமன் , 

அந்தமான் தீவினர் 
ஒரு சிலரிடையே சூனியத்தில் நம்பிக்கை பெளளும் 
வழக்கம் காணப்படவில்லை . 

சவானியப் பழங்குடி 
யினர் ( Javanese ) சூனியத்தை நம்பாமல பில்லிசூனி 
யத்தில் மட்டும் நம்பிக்கை கொண்டுள்ளனர் . 


| 


துணை நூல்கள் : 
Andrew Weiatraub , The Economio Growth Contro 

versy , Macmillan Press Ltd ; U.S A. , 1973. , 
Hanamantha Rao , C.H. , & Joshi P.C., ( Ed ) Reflec 

tions on Economic Developmen and Sociall 
Change : Essays in honour of Prof. V.K.R.V 

Rao Institute of Economic Growth , Delhi , 1979 . 
Wilfred Backerman , In Defence of Economic 

Growth Macmillan Press Ltd. , London . 1974 . 


கருது 
எண்ணூறு 


| 


பான்ற 


| 


சூனியம் : இயற்கைக்கப்பாற்பட்ட ஆற்றல் 
களைப் பயன்படுத்திச் செய்யப்படும் 

ஒருவகை 
மந்திரச் செயலே சூனியம் எனப்படுகிறது . இடைக் 
கால ஆராய்ச்சியாளர்கள் பில்லி சூனியத்தையும் 
( Corcery ) சூனியத்தையும் ( Witchcraft ) மந்திரச் 
செய்கைகளுள் ஒன்றாகவே கருதியதால் இவ்விரண் 
டையும் வேறுபடுத்தவில்லை . கி.பி. 8 - ஆம் நூற் 


| 


சூனியம் 


335 


சூனியம் 


. 


குடியினரிடையேயும் சூனியம் செய்பவரும் , அதனால் 
பாதிக்கப்படுபலரும் வெவ்வேறு 

சமுதாயத்தைச் 
சார்ந்தவர்களாக உள்ளனர் . 


சூனியத்தின் தன்மை : மனிதனால் செய்யப்படும் 
செயல்களையே மாயவித்தை ( Magic ) என்னும் 
சொல் குறிக்கிறது . இயற்கை மீறிய நிலையின் 
துணைகொண்டு மனிதனால் நிகழும் செயல்கள் 
அல்லது இயற்கை விளைவுகள் வழிச் சூனியம் ஏற் 
படுகிறது . அனைத்துப் பில்லி சூனியங்களும் அழிவினை 
உண்டாக்கும் மந்திரத்தைச் ( Destructive Magic ) 
சார்ந்தவை எனக் கூறமுடியாது . ஏனெனில் , இவற் 
றுள் ஒருசில மாயவித்தைகள் சமுதாயத்தினால் ஏற் 
றுக்கொள்ளப்பட்டுச் செய்யப்படுகின்றன . 


நேர்வழிக்கு மாறாகத் தீமையான செயல்களுக்கு 
அடிமையாக இருப்பதே சூனியம் என்னும் கருத்து 
பல சமுதாயத்தினரிடையே நிலவுகிறது . அவை 
பெரும்பாலும் மனித வாழ்க்கையில் துன்பத்தையே 
உண்டாக்குகின்றன . பால் அருந்தும் இளம்வயதி 
லிருந்தே சூனியத் தொடர்பான மனப்பாங்கு வளர்க் 
கப்படுகிறது . சிவா ( Cewa ) பழங்குடியினரிடையே, 
சூனியக்காரர்கள் மனித மாமிசத்தை உண்பதனால் 
உண்டாகும் தோல் வெடிப்பினைத் தவிர்ப்பதற்காகச் 
சிறு வயது முதற்கொண்டே , பெரியோரால் மந்திரிக் 
கப்பட்டிருக்கின்றனர் . 


மாயவித்தையும் சூனியமும் ஒன்றிற்கொன்று 
நெருங்கிய தொடர்புடையன . ஏனெனில் , எவ்விதத் 
துன்பம் ஏற்பட்டாலும் அது சூனியத்தாலோ பில்லி 

னியத்தாலோ ஏற்படுகிறது என நம்புகின்றனர் . 
அவற்றைச் செய்தவர் யார் என அறிந்துகொள்ள 
மந்திரத்தையே பயன்படுத்துகின்றனர் . எனவே , சூனி 
யமும் பில்லி சூனியமும் ஒரே அண்டப் படைப்புக் 
கோட்பாட்டிலிருந்தே தோன்றியிருக்கக்கூடும் என்பது 
கருதப்படுகிறது . 


சூனியத்தின் அமைப்பும் செயல்முறைகளும் ; பல் 
வேறு சமுதாயத்தினரும் சூனியத்தில் நமபிக்கை 
கொண்டுள்ளனர் . அவர்களிடையே காணப்படும் 
நெருங்கிய உறவுமுறையினை ஒட்டியே அவர்களின் 
வாழ்க்கை அமைந்துள்ளது . எவ்வகையிலும் பிரிக்க 


அனைத்துச் சமுதாயத்தினருக்கும் பொருந்துமாறு 
சூனியக்காரரைப் பற்றியோ , பில்லி சூனியக்காரரைப் 
பற்றியோ பொதுமைப் படுத்திக் கூற முடியாது . 
ஏனெனில் , சில சமுதாயத்தில் பெரும்பாலாக பெண் 
கள் சூனியக்காரிகளாகவும் , சில சமுதாயத்தின 
ரிடையே ஆண்கள் மட்டும் சூனியக்காரர்களாகவும் 
உள்ளனர் . சில சமுதாயங்களில் இருபாலாருமே 
சூனியக்காரர்களாக உள்ளனர் . சமுதாயத்திற்குச் 
சமுதாயம் 

இவர்களின் விகிதம் மாறுபடுகிறது . 
பெரும்பாலான சமுதாயத்தினரிடையே 

பெரும் 
பாலும் ஆண்களே சமூகச் செயல்களில் தலையிடுவ 
தால் , அச்சமுதாயத்தில் ஏற்படும் இடையூறுகளுக்கு 
அவர்களே காரணமாக்கப்படுகின்றனர் . 


ஐரோப்பாவில் சூனியக்காரர்கள மெலிந்த ஒல்லி 
யான உருவமுடையவர்களாகவும் , மத்திய ஆப்பிரிக் 
காவில் 

மனித மாமிசத்தை உண்பவர்களாகவும் 
குறிப்பிடப்பட்டுள்ளனர் . இவர்கள் இரவு நேரங்களில் 
உறக்கமின்றித் தீய செயல்களில் ஈடுபடுவதால் இவர் 
களின் கண்கள் இரத்தச் சிவப்பாகக் காட்டப்பட்டுள் 
ளன . ஒவ்வொரு சூனியக்காரரும் பல்வேறு விலங்கு 
களைத் தத்தம் பேராளர்களாகக் கொண்டு செயற் 
படுகின்றனர் . சூனிய நம்பிக்கை நிலவும் பல சமு 
தாயத்தினரிடையே சூனியம் வைப்பவர்களும் , அத 
னால் பாதிக்கப்படுபவர்களும் ஒரே சமுதாயத்தினைச் 
சேர்ந்தவர்களாகக் கருதப்படுகின்றனர் . இருப்பினும் , 

மயமலை அடிவார மக்களிடையேயும் , அமெரிக்க 
இந்தியப் பழங்குடிகளான நவாசோ ( Navajo ) பழங் 


3 


சூனியக்காரர் 


336 


சூனியம் 


சூனியம் 


வியலா இவர்களின் உறவுமுறை , சூனியத்தில் கொள 
ளும் நம்பிககையால் பிரிக்கப்படுகிறது . ஏனெனில் , 
அவர்களிடையே எவரேனும் சூனியக்காரர் என்றோ 
பில்லிசூனியர் எனறோ கூறப்பட்டால் அச்சமுதாயத் 
லிருந்து அவர்கள விலக்கப்படும் நிலை காணப்படு 
கிறது . இதனால் , ஏற்பட்ட அச்சமே அவர்களின் சமு 
தாயக் கட்டுப்பாட்டிற்கு ஆதாரமாகவும் , ஒருவரோ 
டொருவர் பழகுவதில் எச்சரிக்கையாகவும் இருக்கச் 
செய்கிறது எனலாம் . 


அவர்கள அவற்றின் மீது கொண்டுள்ள நமபிககையே 
யாகும் . அசாந்திப் பழங்குடியினர் தமக்கு நேரிடும் 
அனைத்து இன்னல்களுக்கும சூனியமும் பில்லி சூனி 
யமும் காரணம் என்று கூறுகின்றனர் . அவர்கள் குறி 
கேட்பதிலும் நம்பிக்கை கொண்டுள்ளனர் . அந்நம்பிக் 
கைகளே அவர்கள் சமுதாய அமைப்பினை அறிய 
உதவுகின்றன.எடுத்துக்காட்டாக , அவர்களிடையே 
எவரொருவர் நோய்வாய்ப்படினும் , அவருக்கு வைக் 
கப்பட்ட சூனியத்தைக் குறிகேட்டல் வழி அறிகின் 
றனர் . நோய் குணமாகக் குற்றம் சாட்டப்பட்ட 
சூனியக்காரரைக் கொண்டு சூனியத்தை விலக்கச் 
செய்கின்றனர் . அவ்வாறு செய்தும் நோயாளி குண 
மடையாவிடில் , அவருக்கு எதிர் சூனியம் வைக்கப் 
பட்டுள்ளது என்றோ , தவறுதலான மருந்து கொடுக் 
கப்பட்டுள்ளது என்றோ வேறுவிதமாக விளக்கமளித்து 
விடுகின்றனர் . 


சூனியக்காரர்களின் பழக்கவழக்கங்களைக் குறித் 
துப் பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன. பொதுவாகச் 
சூனியக்காரர்கள இரவு நேரத்தில் செயற்படத் 
தொடங்குவதாகவும் , அவர்கள துடைப்பத்தில் கைப் 
பிடி மேல் அமர்ந்து காற்றில் பறப்பவர்கள் என்றும் 
சிலசமுதாயத்தில் கூறப்படுகின்றனர் . மத்திய ஆப்பிரிக் 
காவில் , சூனியக்காரர்கள் தட்டு வடிவப் புடைக்கும் 
கூடையில் பறக்கின்றனர் என்று கருதப்படுகின்றனர் . 


. 


| 


பல 


| 


நாய்கள் 


சூனியக்காரர்கள் , விலங்குகள் சிலவற்றைத் தங் 
கள் பேராளர்களாகப் பயன்படுத்துகின்றனர் . இங்ங 
னம் , ஐரோப்பாவில் நாய்கள் . பூனைகள் , மர 

ஆகியவையும் , சப்பானில் ( Japan ) நாய் 
களும் நரிகளும் , ஆப்பிரிக்காவில் கழுதைப்புலிகள , 
ஆந்தைகள் , மனிதக் குரங்குகள் ஆகியவையும் சூனி 
யக்காரர்களின் பேராளர்களாகப் பயன்படுத்தப்படு 
கினறன . சமூகத்தினர் தலையீட்டாலோ , நடுவர் 
தீர்ப்பாலோ , சமரசம் செய்துவைக்க முடியாத பல 
சண்டைகள் , சூனிய நமபிக்கையினால் தீர்க்கப்படு 
கிறது . இங்குச் சூனியம் மறைமுக இடையீட்டாள 
ராகச் ( Mystical Medium ) செயற்படுகிறது . 


சூனியத்தில் நம்பிக்கை கொள்வதற்கான 

பல் 
வேறு விளக்கங்கள் 

ஆராய்ச்சியாளர்களால் 
கூறப்பட்டுள்ளன . அவற்றுள் ஐரோப்பாவில் இப் 
போது நிலவும் பல கோட்பாடுகளுள் ஆங்லேய எகிப் " 
தியவியலாராகிய ( Egyptologist ) மார்க்கரெட்டு 
மர்ரே ( Margrett Murray ) என்பாரின் கோட்பாடு 
பல விவாதங்களைத் தொடங்கிவைத்தது . கிறித்தவ 
சமயத்திற்கு முன்பிருந்த சில சமய நம்பிக்கையற்ற 
சமுதாயத்தைச் ( Pagan Religion ) சார்ந்தவையே 
மேற்கு ஐரோப்பாவைச் சார்ந்த சூனியங்கள் என்பது 
அவர் கருத்து . அக்கோட்பாட்டினை இக்கால அறி 
ஞர்கள் பலர் ஏற்க மறுத்துள்ளனர் . கி.பி. 16,17 - ஆம் 
நூற்றாண்டுகளைச் சார்ந்த சூனியக் கோட்பாட்டு 
டன் நெருங்கிய தொடர்புடையதோர் கோட்பாட் 
டினை அண்மையில் திரீவர் ரோப்பர் ( H.R. Trevor 
Roper ) என்னும் ஆங்கிலேய வரலாற்றியலார் கூறி 
யுள்ளார் . அதன்படி நாட்டுப் புறங்களில் நிலவிய மூட 
நம்பிக்கைகளைக் கொணடு , இடைக்காலத் திருச் 
சபைகளைச் சேர்ந்தோர் இயற்றிய பேய்நிலை 
விளக்கத்திலிருந்து வளர்ந்ததே சூனியம் 

என்பது 
கூறப்படுகிறது . இக்கருத்தே ஐரோப்பாவை 

அதன் 
இருண்ட காலத்திலிருந்து இக்காலத்திற்குக் கொண்டு 
வந்துள்ளது என்றும் கருதப்படுகிறது . 


| 


சூனியக்காரர் என்றொருவர் குற்றம் சாட்டப் 
பட்டால் அது அவரது நற்பெயரைக் கெடுத்துவிடும் . 
அவர் மிகக் கேவலமான சட்ட விரோதமான காரி 
யத்தைச் செய்பவர்களுக்குச் சமமாகக கருதப்பட் 
டார் . மேலும் , இது ஒருவரது தகுதியையும் அதிகாரத் 
தையும் பாதிக்கச் செய்கிறது . இதற்கு எடுத்துக் 
காட்டு தாயிடந்தங்கல ( Matrilocal ) முறையைக் 
கொண்ட கிழககு மத்திய ஆப்பிரிக்காவின் சிவா 
பழங்குடியினர் . இவர்களிடையே தலைவனுக்குப்பின் 
ஆட்சி அவனது இளைய சகோதரனுக்கு உரித்தா 
கிறது . அவனுக்குப்பின் அவனது மூத்த சகோதரியின 
மூத்த மகன ஆட்சிக்குரியவனாகிறான . இங்ஙனம் 
ஆட்சியேற்பவர் மாந்திரிகர் என்றோ , சூனியக்காரர் 
எனறோ குற்றம் சாட்டப்பட்டால் அவர்கள் ஆட்சி 
யிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவர் . 

சூனியமும் பில்லிசூனியமும் பல இடையூறுகளை 
ஏற்படுத்துவதாகக் மக்கள் எண்ணுவதற்குக் காரணம் 


|| 


சூனியத்தைப் பற்றிப் பரவல் கோட்பாடு , உள 
வியற் கோட்பாடு , சமூகவியற் கோட்பாடு போன்ற 
பல கோட்பாடுகள மானிடவியலாராலும் , வரலாற் 
றியலாராலும் வகுக்கப்பட்டுள்ளன . இதில் பரவல் 
கோட்பாடு இக்காலம் முதற் கொண்டு வரலாற்றுக் 
காலம் வரை சூனியம் பரவியிருந்த இடங்கள் , அத 
னைக் குறித்த நம்பிக்கைகள் , செயல்முறைகள முத 
லானவை பற்றிக் கூறுகிறது . ஒரு வழியில் வெளிப் 


337 


சூனியம் 


சூனியம் 


படுத்தவியலாத சில உணர்ச்சிகள் மற்றொரு வழியில் 
வெளிப்படுத்தப்படுகின்றன என்னும் பிராய்டின் 
( Freud ) கோட்பாட்டிலிருந்து பெறப்பட்டதே 
உளவியற்கோட்பாடு எனப்படுகிறது . 


சமய 


பண்டைய வரலாற்றுக் காலத்தில் சூனியம் : 
மந்திரச் செய்கைகளில் நம்பிக்கை 

கொள்வது 
பண்டைக்காலக் கீழை நாடுகளிலும் நிலவி வந்துள 
ளது மந்திரத்தால் நோய்களைத் தீர்ப்பது , பிற 
மாந்திரிகங்களைக் கையாள்வது போன்ற செயல்கள 
கடவுளர் , சிறந்த வீரர்கள் போன்றோருக்கே உரிய 
பணபுகளாகப் பண்டைக்கால இலக்கியங்கள் கூறு 
சின்றன . இதனைப் பற்றிய குறிப்புகள் சில மெசப 
டோமியா எகிப்து கனான் ( Canaan ) போன்ற நாடு 
களின் இலக்கியங்களில் காணப்படுகின்றன . குறிப்பாக , 
மெசபடோமியாவில் சூனியம் பற்றிய அச்சமும் அத 
னைத் தவிர்க்கும் முறைகளும் கையாளப்பட்டுள்ளன 
என்பது கூறப்படுகிறது . பணடைக்கால ஈபுரூக்களும் , 
அவர்களது அணடைப் பகுதியில் சூனியத்தைக் 
கையாளல் அவற்றைத் தவிர்க்கும் முறை ஆகியவற் 
றைப் பற்றி நன்கறிந்திருந்தனர் என்று நூல் குறிப் 
புகள் தெரிவிக்கின்றன . 


அறிவித்து அதனைக 

கையாள்பவருக்கு 

மரண 
தண்டனை விதிக்கலாம் எனக் கூறும் கடுமையான 
சட்டங்களை இயற்றினர் . சூனியத்தைச் 
நம்பிக்கையற்றோரின் வெறுக்கத்தகக பண்புகளாகக் 
கூறி அதனை அடியோடு அழிக்கவேண்டும் 

எனத 
திருச்சபையினர் தெரிவித்தனர் . 

சூனியம் , பில்லி 
சூனியம் ,மந்திரச் செயல்கள் ஆகியவற்றில் நம்பிக்கை 
தொண்டு ஆதரித்த மக்களிடம் அப்பழக்கத்தை விடு 
மாறு பழங்கால மற்றும் இடைக்காலத் தேவாலயங் 
கள் தூண்டின . கிறித்தவ சமயத்தைச் சார்ந்த புனித 
போனிபேசு ( St. Boniface ) , புனித அகோபார்டு ( St. 
Agobard ) போன்றோர் சூனியத்தை எதிர்த்துக் குர 
லெழுப்பி உள்ளனர் எனறு கேனான் சட்டத்தில் 
( Canon Law ) கூறப்பட்டுள்ளது . கி.பி. 1486 - ஆம் 
ஆண்டு புனித தாமினிக்குத் ( Dominican ) துறவியா 
குழுவினைச் சார்ந்த எயின்ரிச்சுகிரேமர் ( Heinrich 
Kraemer ) , கோகன் இசுபிரிங்கர் ( Kohana Sprenger ) 
என்னும் இரு துறவியர் செருமனியில் சூனியத்தை 
வேருடன் களையப் 

பயன்படும் வகையில் , ஒரு 
நூலினை எழுதி வெளியிட்டனர் . கிறித்துவ சமயத 
தில் இந்நூலே பேய்நிலை ஆய்வு விளககததைப் 
பற்றிய அதிகார பூர்வமான களஞ்சியமாகத் திகழ 
கிறது . 


பிற சமுதாயங்களில் சூனியக்காரர்கள் தீமை 
செய்பவர்கள் என்று கூறப்பட்டாலும் , ஐரோப்பிய 
வரலாறு சூனியக்காரர்களைத் தீமையின் இளவரசர் 
எனக கூறியுள்ளது . கி.பி. 1692 - ஆம் ஆண்டு நடை 
பெற்ற சேலம் சூனியக்காரர்கள் விசாரணை பல 
ராலும் அறியப்பட்ட வழக்காகும் .. இவவழக்கு 
விசாரணை பற்றிய ஆய்வில , சேலத்தில் 

சூனியம் 
மேற்கொள்ளப்பட்டது என்றும் , அதனால் , 

மக்கள் 
சிலர் பாதிக்கப்பட்டனர் என்றும் , அது சமுதா 
யததையே அப்போது மிகவும் அச்சுறுத்தியுள்ளது 
எனறும் அமெரிக்க வரலாற்றியலாளரான சாட்விககு 
ஆன் சென் ( Chadwick Hansen ) கூறியுள்ளார் . 


தீமை விளைவிக்கும் மந்திரச் செயல்கள் மட்டுமே 
கிரேக்கம் , உரோம் ஆகிய நாடுகளில் கண்டனம் 
செய்யப்பட்டுத் தண்டிக்கப்பட்டுள்ளன . நன்மை 
பயக்கும் பில்லி சூனியம் அதிகார பூர்வமாக அனு 
மதிக்கப்பட்டுள்ளது என்பது கூறப்படுகிறது . தீமை 
பயக்கும் மந்திர ததைச் செய்பவர்களாக தையானா 
( Diana ) , செலீன் ( Selene ) அல்லது எகேட்டு( Hecate ) 
போன்ற பெண் 

கடவுளர் கூறப்பட்டுள்ளனர் . 
உரோமானியர் 

ஆட்சியின் 

வீழ்ச்சிக்குப் பினனர் 
ஐரோப்பாவில் குடியேறிய செருமானிய மக்களிடையே 
சூனியத்தைப் பற்றிய நம்பிக்கையும் பயமும் மிகுதி 
யாகக் காணப்பட்டன . 

அம் 

மக்களிடையேயும் 
கடவுளரே சூனியத்தைச் செய்பவர்களாவும் அதனைப் 
பரப்புபவர்களாகவும் அச்சக்திக்கு உட்பட்டவாகளா 
கவும் கூறப்பட்டுள்ளனர் . கிரேக்க - உரோமானி 
ரிடையே தீமை விளைக்கும் சக்தியினைக் கொண்ட 
வர்களாகப் பெண்கள் கூறப்பட்டுள்ளனர் . வயதான 
பெண , சூனியக்காரர்களின் உருவங்கள் 

ஆகியவை 
சில ஐரோப்பிய இலக்கியத்தில் இடம்பெற்றுளளன . 

உரோமானியக் குடியியல் சட்டமும் திருக்கோயில் 
சட்டமும் ( Ecclesiastical Law ) பணடைக் காலத்திலி 
ருந்தே சூனியம் செய்வதைத் தடை செய்து வந்துள 
ளன . சார்லி மாக்னே ( Charle Magne ) பிற மேலை 
ஐரோப்பிய ஆட்சியாளர் ஆகியோர் சூனிய நம் 
பிக்கையினைத் தீமை பயக்கும் மூட நம்பிக்கையென 


தால் 


சூனியம் 


இக்காலத்தில் சூனியம் : காலப்போக்கில் 
அனைத்துத் துறைகளிலும் ஏற்பட்ட முனனேற்றத 

என்பது முட்டாளதனமான மூட 
நம்பிக்கையாகக் கருதப்படுகிறது . இக்காலச் சமுதா 
யத்தில் இருவகைச செயல்முறைகளில் சூனியம் 
எனனும் சொல பயன்படுத்தப்பட்டுள்ளது . பிறரைச் 
சூனியத்தால் துன்புறுத்துவோர் தாக்கப்படும் 
போதும் , 

நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் 
போதும் சூனியம் என்னும் சொல் அதிகாரபூர்வமாகப 
பயன்படுத்தப்படுகிறது . தொன்மையான பழக்க 
வழக்கங்களைப் பேணிக் காக்கும் உறவினருடன் 


வா . க . 9 - 22 


338 


சூனியம 


சூனியம் 


மங்கு 


நெருங்கிய பிணைப்புக் கொண்ட சமுதாயத்தின 
ரிடையே இவ்வகையில் சூனியம் எனனும் சொல் 
அதிகாரபூர்வமாகப் பயனபடுத்தப்படுகிறது . மற் 
றொன்றில் , சூனியக்காரிகளின குழுவினைச சாாந் 
தோராகத் தம்மைக் கூறிக்கொண்டு , குறிப்பிட்ட 
காலங்களில் சில சடங்குகள் செய்வோரைக குறிக்க 
வும் சூனியம் என்னும் சொல் தவறுதலாகப் பயன் 
படுத்தப்படுகிறது . 

பழங்குடியினரிடையே சூனியம் : பழங்குடியின 
ரிடையே நிலவும் சூனியம் , அதன் தன்மை , செய் 
முறைகள் முதலானவை பற்றிப் பல மானிடவியலார் 
ஆய்ந்தறிந்துள்ளனர் . சூனியத்தைப் பற்றிய ஆய்வு 
நனகு முன்னேற்றமடைந்துள்ளது . அசாந்திப் பழங்குடி 
யினரைப் பற்றி இவான்சு பிரிட்சர்டு செய்த ஆய்வு பல 
கருத்துகளைக் கூறுகிறது . அப்பழங்குடியினரிடையே 
மார்பு எலும்பிற்குக் கீழுள்ள முட்டை வடிவக் கறுத்த 
வீங்கியதொரு அமைப்பு அல்லது பூசனி விதைகளைக 
கொண்ட சிவந்ததொரு அமைப்பு அல்லது வயிற்றி 
னுள் அமைந்துள்ள வட்டமான பந்தமைப்புககொணட 
மங்கு ( Mangu ) எனப்படும் பொருளால்தான் ஒரு 


வர் சூனியக்காரர் ஆகிறார் என்னும் கருத்து நிலவு 
கிறது . இந்த 

எனப்படும் அமைப்பை ஆண் 
சூனியக்காரர்களின் ஆணமககளும் பெண சூனியக்காரர் 
களின பெணமக்களும் பரம்பரையாகப் பெறுகின்ற 
னர் என்பது கூறப்படுகிறது சூனியம் என்பது ஒரே 
பழங்குடியைச் சேர்ந்தவராலேயே செய்யப்படுகிறது 
என்றகருததும் ஒருவரைக் கணணுக்குப் புலப்படாமல 
செய்யச் சூனியக்காரர்கள் ஒருவகை மருநதினைப் 
பயன்படுத்துகின்றனர் என்ற எண்ணமும் இப்பழங் 
குடியினரிடையே உள்ளது . மங்கு என்பது காற்றில் 
நெருப்புக்கோளம் போல் செல்லக கூடியதாகும் என் 
றும் அது தன்னை ஏவி விடுபவர் சொற்படி செயற் 
படுவது என்றும் இப்பழங்குடியினர் நம்புகின்றனர் . 
இப்பழங்குடியினரிடையே சூனியம் என்பது சமுதா 
யத்தின் இயக்குமுறையாகத் ( Social Mechanism ) திகழ் 
கிறது . அவர்கள சூனியக்காரர்களைக் கண்டுபிடிக்கக் 
காட்டுக் கொடியிலிருந்து தயாரிக்கப்படும் பென்சீ , 
( Benge ) என்னும் நச்சுப பொருளைப் பயன்படுத்து 
கின்றனர் . இவை தவிரப்பிறபொம்மைகளையும் இவர் 
கள் பயன்படுத்துகின்றனர் . 


சூனியப் பொம்மைகள் 


சூனியம் 


339 


சூனியம 


நவகோப் பழங்குடியினர் சூனியத்தைப் பற்றிய 
பயத்தால் எங்குச் சென்றாலும் கழுகு , கரடி அல்லது 
மலைச் சிங்கத்தின் கல்லீரலிலிருந்து செய்யப்பட்ட 
மருந்தினைக் கொண்டு செல்லும் பழக்கத்தைக் 
கொண்டுள்ளனர் . 


கொல்லும் வல்லமை படைத்தவர்கள் என்று அப் 
பழங்குடியினர் நம்பிக்கைக் கொண்டுள்ளனா எனக் 
குறிப்பிட்டுள்ளனர் . 


| 


| 


வட ஆசுத்திரேலியாவிலுள்ள ‘ மர்ன்சின் ( Mur 
ngin ) மக்களிடையே , பில்லி சூனியத்தில் இறப்பவர் 
களின் மரணத்திற்கான காரணத்தைப் பிறரால் 
கண்டுகொள்ளவியலாது என்னும் நம்பிககை உள்ளது 
என்று இலாய்டு வார்னர் ( W. Lloyd Warner ) கூறி 
யுள்ளாா . 


ஆப்பிரிக்காவில் சாம்பசி ஆற்றிற்கும் அதன் 
கிளையாறுகளுக்கும் இடைப்பட்ட மேட்டு நிலங் 
களில் வாழும் மாரவி ( Maravi ) , சிவா ( Cewa ) 
போன்ற பழங்குடியினரிடையே , சூனியக்காராகளுக்கு 
நஞ்சு குடிப்பித்தல் தணடனையாக அளிக்கப்பட்டது 
என்றும் , அவர்கள சூனியக்காரர்கள் அல்லராயின் 
நஞ்சைக் கக்கிவிடுவர் என நம்பப்பட்டதென்றும் 
அவர்களைப் பற்றி ஆய்வு செய்த காமிட்டோ 
( Gamitto ) கூறியுள்ளார் . 


1 


நவகோப் பழங்குடியினரிடையே எந்தெந்தச் 
சூழ்நிலையில் , எந்தெந்த வடிவில் சூனியம் செய்யப் 
படுகின்றது என்பது பற்றியும் , அதனைக் கண்டுபிடிக 
கவும் எதிர்க்கவும் அவர்கள எடுக்கும் முயற்சி பற்றி 
யும் குளூக்கான் ( Clyde Kluckhon ) 

luckhon ) குறிப்பிட்டுள 
ளார் . இப்பழங்குடியினரிடையே, சூனியமென்பது 
சமுதாயக் கட்டுப்பாட்டிற்குத் தேவையானதாக உள 
ளது என்றும் கூறியள்ளார் . 


| 


நடு ஆசுத்திரேலியாவில் ஆய்வு செய்த சர் 
பால்ட்வின் இசுபென்சர் ( Sir Baldwin Spencer ) , 
கில்லன் ( F.J. Gillen ) ஆகியோர் அங்கு வசிக்கும் 
தொல் பழங்குடியினர் பில்லி சூனியத்தில் கொண் 
டிருந்த நம்பிக்கையினைப் பற்றிக் குறிப்பிட்டுள்ள 
னர் . அதாவது தொலை தூரத்தில் இருக்கும் தமது 
எதிரிகளைக் கூடப்பில்லி சூனியக்காரர்கள் மந்திரிக் 
கப்பட்ட எலும்பு அல்லது 

குச்சியைக் கொண்டு 


பிறருடன் ஒத்து வாழ இயலாத இயல்புடை 
யோருக்குச் சூனியமும் பில்லிசூனியமும் மிகவும் 
பயனுள்ளதாக உள்ளன என்பது தென ஆப்பிரிக்க 
உலுவ்டூ ( Lovedu ) பழங்குடியினரைப் பற்றிய ஆய் 
வின் மூலம் அறிய முடிகிறது . சில ஆய்வாளர்கள 


க 


. 


சூனியப் பொருள்கள் 


வா . க . 9 - 22 அ 


340 


சூனியவாதம் 


சூனியவாதம் 


அழியாமை ( Eternalism ) , அழிவு ( Nihilism ) ஆகியவற் 
றால் விளையும் தவறுகளைத் தவிர்க்கிறது . 


பண்பாட்டுச செயல்முறைக் 

கட்டமைப்பின் ஒரு 
கூறாகக் காணப்படுவதே சூனியமென்று கருத்துத் 
தரிவித்துள்ளனர் . நேடல் ( S.F. Nadel ) போன் 
றோர் சூனிய நம்பிக்கை பற்றிய ஒப்புமை ஆய் 
வில் , இந்நம்பிக்கைகள் எங்ஙனம் அவற்றின் சமுதாய 
அமைப்பினை ஒத்துள்ளன என்பது பற்றிக் குறிப் 
பிட்டுள்ளனர் . யாவோப் ( Yao ) பழங்குடியினரைப் 
பற்றிய கிளைடு மிட்செல்லின் ( Clyed Midsell ) 
ஆய்வும் , நெடும்புப் ( Nedumbu ) பழங்குடியினரைப் 
பற்றிய விக்டர் தர்னரின் ( Victor Turner ) ஆய்வும் 
இப்பழங்குடியினரிடையே சூனியக்காரா 

எனக் 
குற்றம் சாட்டப்படுவது எங்ஙனம் 

அவர்களின் 
சமுதாய உறவு முறை வளர்ச்சியினைப் பாதிக்கிறது 
என்பதைத் தெளிவாகக் காட்டுகின்றன . 


சூனியம் என்ற சொல்லிற்கு இன்மை ( Nothing ) 
பாழ் ( Empty ) எனப் பொருள் கொள்வது தவறு . 
சூனியம் விவரிக்க முடியாதது . ஏனெனில் , அது அறி 
வின் நான்கு வகைகளுக்கும் அப்பாற்பட்டது . அதா 
வது இருப்பு , இல்லாமை , இரண்டும் உள்ள தன்மை 
ரண்டும் இல்லாத தன்மை ஆகியவற்றைக் கடந் 
தது . நுகர்ச்சி இயல்பான நிலையில் , அது சார்பு நிலை - 
பிரதீத்திய சமுத்பாதம் எனப்படும் . அதாவது பிறப்பு , 
இறப்பு , சுழற்சி என்ற பொருளுடையது . முழுமை 
யான அது உள் பொருள் . அதாவது பன்மையிலிருந்து 
விடுபட்டது என்ற பொருளுடையது . 


காலப்போககில் ஏற்பட்ட பண்பாட்டு வளர்ச்சி 
யால பழங்குடியினரின நம்பிக்கை முறைகளிலும் 
மாற்றம் ஏற்படத்தொடங்கியது . எடுத்துக்காட்டாக 
நாகரிகம் அடைந்துள்ள ஆப்பிரிக்கர்களிடையே 
தங்களுக்கு ஏற்படும் இடையூறுகளுக்குக் காரணம் 
சூனியமதான் 

என்னும் 

நம்பிக்கை குறையத் 
தொடங்கியுள்ளது என்பது கிளைடு மிட்சல் ( Clyde 
Mitchell ) , மார்க் சுவார்ட்சு ( Marc Swatz ) ஆகியோ 


இவ்வுலகம் விவரிக்க முடியாதது . 

ஏனெனில் , 
அது இருப்பு அன்று ; இல்லாததும் அன்று . பரம் 
பொருள் அல்லது முழுமுதல் விவரிக்க முடியாதது . 
அது கடந்த நிலை இயல்புடையது . அறிவின் வகை 
களால் அதை விவரிக்க இயலாது எல்லாம் சூனியத் 
தோற்றங்கள் ; அடிப்படை உள்பொருள் அற்றவை . 
உள்பொருள் பன்மைத் தன்மை அற்றது . இவ்வாறு 
சூனியம் சார்புநிலை , உள்பொருள் என்ற 
பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது . அதுவே , 
பிறப்பு இறப்பு , சுழற்சி , நிருவாணம் என்றும் பொருள் 
தருகிறது . 


ரின் கூற்று . 


களைவ 


ஆப்பிரிக்காவில் சூனியத்தை அடியுடன 
தற்காக மேற்கௌளப்பட்ட பல்வேறு இயக்கங்களைப் 
பற்றிய வெளியீடுகளும் , தென்மேற்குத் தான்சானி 
யாவைச் சார்ந்த காம்கேபே இயக்கத்தைப் ( Kam 
cape Movement ) பற்றிய இராய் வில்லியின் ஆய்வும் 
புதிய கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்துள் 

சூனிய நம்பிக்கை , ஆட்சி அதிகாரங்களைத் 
தலைமுறையாகப் பகிர்ந்துகொள்ள வழிவகுத்துள் 

ம.ந.பு. 


உணமையான 


ளன . 


எது , சார்ந்ததும் காட்சிப் பொருளாகவும் பொருள் 
களுக்கு உட்பட்டதாகவும் உள்ளதோ அது சார்பு 
நிலை உடையது எனவே , அது அடிப்படைப் பொருள் 
அன்று . அனைத்துத் தோற்றங்களும் சார்பு நிலை 
உடையவையாக இருப்பதால அவை 
தோற்றத்தைப் பெற்றிருக்க இயலா . ஆகவே , 
அவை அடிப்படை உளபொருள அல்ல 

ஆனால் , 
அவை முழுவதும் இல்பொருளும் அல்ல . அவை உள 
பொருளைச் சார்ந்தவையாக இருக்க வேண்டும் . உள் 
பொருளே அதுவாகத் தோன்றுகிறது . இந்த உள் 
பொருள் பன்மையை உள்ளடக்கியது ; முழுமுதலா 
னது . ஆகவே சூனியம் பாழ் அன்று . 


ளது . 


சூனியவாதம் : புத்த மதத்தின் சிறப்பான பிரிவு 
களுள ஒன்று சூனிய வாதம் . இது பற்றிய கருத்துகள் 
நாகார்சசுனருக்கும் முற்பட்ட மகாயான சூத்திரம் , 
அசுவகோசம் போனற நூல்களில் காணப்படுகின்றன . 
எனினும் , சிதறிக் கிடநத கருத்துகளை 

ஒழுங்காக 
அமைத்துச் சூனியவாதத்தை வளர்த்த பெருமை 
நாகாரச்சுனரையே சாரும் . 


உலகப் பொருள்கள் எலலாம் மனம் சார்ந்தனவும் 
அல்ல ; பொருள் சாந்தனவும் அல்ல ; நனவு 
நிலை சார்ந்தனவும் அல்ல : இலலாதனவும் அல்ல 
அதாவது எல்லாவற்றையும் விவரிக்க முடியாது . அத 
னால் உள்பொருள் இல்லை என்றாகி 
ஏனென்றால் , உள்பொருளே அதுவாகத் தோனறுகி 
றது . 


விடாது . 


சூனியவாதிகள் தங்களை மாத்தியமிகா எனக் 
குறிப்பிடுகின்றனர் . இவர்கள புத்தரின நடுவழியைப் 
பின்பற்றினர் . அது ஒன்றுக்கொன்று எதிரான 
இரண்டு உச்ச வழிகளைக் கடந்து நிற்கின்றது . அது 
இருப்பு ( Existence ), இல்லாமை ( Non - existence ), 


இந்த உலகம் இருக்கிறது எனக் 

கருதுபவர்கள் 
தவறு செய்பவர்கள் . ஏனெனில் , உள் சென்று நோக்கும் 


-- 


சூனியவாதம் 


341 


சூனியவாதம் 


இருந்தால் அது தோற்றமும் அழிவும் பெற்றிருக்க 
வேண்டும் . அகம் கந்தத்திலிருந்து வேறுபட்டது 
எனில் அதை அறிய முடியாது . புத்தரின் கருத்துப்படி 
பிரதீத்திய சமுத்பாதம் நிலைத்தன்மையும் அன்று ; 
அழிவும் அன்று ; அது சார்பு நிலையானது . 


னில் , 


ஆகிய 


போது இவ்வுலகம் சார்பு நிலை உடையது , 

அடிப் 
படையில் இல்பொருள் என அறிய முடிகிறது . இவ் 
வுலகம் இல்லை எனக் கருதுவது தவறு . 

ஏனெ 
அவ்வாறு 

கருதுவது இவ்வுலகின் தெரிந்து 
கொள்ளக்கூடிய உள்பொருள் தன்மையை ( காட்சிப் 
பொருள் உண்மையை ) மறுப்பது ஆகிவிடும் . அழிவுத் 
தன்மை , அழியாத் தன்மை 

இரண்டும் 
பொய்யே . பகுத்தாயும் சார்புநிலையும் அறிவும் தங் 
களுக்குள்ளேயே முரண்படுகின்றன . 

அவை உள் 
பொருளைத் தரா . உள் பொருள் எல்லாவற்றையும் 
கடந்தது . அதன் அனுபவம் முழுமையானது . அது 
சூனியம் 

எனச் சொல்லப்படுகிறது . அதைச் சொற் 
களால் விவரிக்க முடியாது . அறிபவன் அதை உடனடி 
அனுபவம் மூலம் அறிய வேண்டும் . அமைதியான 
கடல் நீர் காற்றால் அலையாகத் தோன்றுவதுபோல் , 
நனவு நிலை அறியாமையால் எல்லைக்குட்பட்ட அறி 
வுடை மனிதர்களாகத் தோன்றுகிறது . களிமண் , பல 
வகைப்பட்ட பானை , 

சாடிகளாகத் 

தோன்றுவது 
போல , நனவு நிலை அறியாமையால் அறி 
வுடைய மனிதர்களாகத் தோன்றுகிறது . உண்மை 
யான அறிவைப் பெறும்போதுதான் உண்மையை அறிய 
முடியும் . உள்பொருள் சூனியமும் அன்று ; சூனியம் 
அற்ற தன்மையும் அன்று ; இரண்டும் அலலாததும் 
அன்று என்ற கருத்தையே சூனியவாதம் வளர்த்தது . 


நாகார்ச்சுனர் படைப்பை மறுக்கிறார் . எதையுமே 
எப்போதுமே தோற்றுவிக்க முடியாது . ஒரு பொருள 
தன்னிலிருந்தோ , தனக்குப் புறம்பானதிலிருநதோ 
இரண்டிலுமிருந்தோ , இரணடுமல்லாத தனமையி 
லிருந்தோ தோன்ற முடியாது . காரியம காரணத்தில் 
இல்லை எனில் காரியத்தை உற்பத்தி செய்ய முடி 
யாது . எ - டு : மலடி மகன் , முயற் கொம்பு . காரியம் 
காரணத்தில் உள்ளது எனில் , உற்பத்தித் தேவை 
இல்லை . ஒரு பொருள் தன்னிலிருந்தே தோன்ற 
முடியாது எனில் தனக்குப் புறம்பானதிலிருந்து எப் 
படித் தோன்றும் எனக்கூறி , நாகார்ச்சுனர் தோற் 
றத்தை ( Origination ) மறுக்கிறார் . 


நிருவாணம் ஒரு திரிபுக் காட்சி ஆகும் . தளை 
யும் விடுதலையும் இல்பொருள்களே . கட்டுப்படுவதும் , 
விடுதலை பெறுவதும் , இரண்டும் பெறுவதும் , இரண்டு 
மற்றதும் இல்லை . கந்தங்களில் உள்ள எதுவும் , 
கந்தங்களில் 

இல்லாத எதுவும் கட்டுப்படுவதும் 
ல்லை . அதுபோலவே நிருவாணமும் இருப்பற்றது . 
ஏனென்றால் , இருக்கும் மற்றப் பொருள்களைப் 
போல இதுவும் தொடக்கம் , முடிவு ஆகியவற்றைப் 
பெற்றிருக்க வேண்டும் . மேலும் , அது ஒரு கார 
ணத்தை , கந்தங்களைச் சார்ந்தும் இருக்க வேண் 
டும் . நிருவாணம் இல்லாதது அன்று இல்லாதது 
இருப்பதைச் சார்ந்து உள்ளது . நிருவாணம் இருப்ப 
தும் இல்லாததுமாக இருக்க முடியாது . 

ஏனெனில் 
அது முரண்பாடு உடையது . ரண்டும் அல்லாததாக 
வும் இருக்க முடியாது . ஆகவே , நிருவாணம் இருப்ப 
பதும் அன்று ; இல்லாததும் அன்று . அது திரிபுக் 
காட்சியே . 

சங்கரர் சூனியவாதத்தை இன்மைக் கொளகை 
( Nihilism ) என்கிறார் . அது அனைத்துச் சான்று 
களுக்கும் அப்பாற்பட்டது என்கிறார் . இது சங்கரர் 
சூனியவாதத்தைப் புரிந்து கொள்ள எம் முயற்சியும 
எடுத்துக் கொளளவில்லை என்பதைப் புலனாக்கு 
கிறது . ஆனால் , 

, 

நாகார்ச்சுனர் சூனியத்தைச் 
சார்புடையது ( Relative ) எனப் பொருள் கொள்கிறார் 
என்பது புலனாகிறது . மாத்யமிகர் என்ற சொல்லே ,. 
என்று முள்ள தன்மைக்கும் ( Eternalism ) , அழிவுக்கும 
( Nihilism ) எதிரான நடுவழியைப் பின்பற்றுபவர்கள் 
என்பதை 

விளக்குகிறது . நடுவழியின்படி உள்ள 
பொருள் என்றுமுள்ளதும் அன்று ; என்றும் இல்லா 
ததும் அன்று , நாகார்ச்சுனர் 

கடந்த நிலையில் 
எல்லாம் இருப்பற்றது என நிறுவுகிறார் . சங்கரரும் 
கடந்த நிலையில் கடவுளும் இல்லை எனக் கூறுகிறார் . 
எனவே , சூனியவாதமும் சங்கரரின் 

ஒருமைக் 
கொள்கையும் பெரிதும் ஒத்துள்ளன . 
தம் இரத்னாவளி யில் 

நாகார்ச்சுனர் உள் 
பொருள் அறிவின் அனைத்துக கூறுகளுக்கும் அப்பாற் 
பட்டது 

குறிப்பிடுகிறார் . சூனியத்தின் 
பொருளை உணர்ந்தவன , பொருள்களின் 
பொருள முக்கியத்துவத்தை அறிய முடியும் . ஏனை 
யோரால் அது முடியாது . 

சூனியவாதம் , கடநதநிலை ( Transcendental ) 
உண்மைச்சுய அனுபவம் மூலம் அறியப்பட வேண்டும் 


ஒருவர் குணங்களை அறிவர் . ஆனால் , பொருள் 
களை அறிவதில்லை . குணங்களின்றிப் பொருள்களை 
அறிய முடியாது . 

பொருள்களினறிக் குணங்கள 
இருக்க முடியாது . குணங்கள பொருளுக்கு உள்ளேயு 
மில்லை . வெளியேயும் இல்லை . பொருளும் குணமும் 
ஒன்றல்ல ; வேறும் அல்ல , இரண்டும் சார்புடையவை 
- இல்பொருள் . 


எனக் 


உள 


தனி மனித அகமும் ( Individual self ) இருப்பற் 
றது . அது கந்தங்களினின்றும் வேறானதும் 
அன்று ; ஒன்றானதும் அன்று . அகம் 
கந்தமாக 


342 


சூனியவாதம் 


சூனியவாதம் 


மிக 


யின்றிக்கடந்த நிலையால் உண்மையை 

அறிய 
முடியாது . தவமே 

முக்கியமானது , அது 
துன்பத்தை அழித்து , அறிவைப் பெற உதவுகிறது 
இவ்வாறு நாடுபவன் சூனியத்தை அறிகின்றான் . 

எஸ்.இல. 


என்கிறது . சித்தத்தை ஒருநிலைப் படுத்தச் சமாதி 
தேவை . சமாதி பயிற்சி செய்வது பிரஞ்ஞையைத் 
தூணடி நாடுபவன் நீலையான சித்தம் பெற உதவு 
கிறது . அடிப்படை உண்மையை அறியும் அனுபவத் 
திறகு அழைத்துச் செல்கிறது . சமாதிக்குத் துறவு , 
ஆறு பாரனிதாக்களைப் ( Paranitas ) பயிற்சி செய்தல் 
ஆகியவை தேவைப் படுகின்றன . கருணை நல்லொ 
ழுக்கம் , அமைதி , தைரியம் , தியானம் , ஆன்மிக நிலை 
ஆறும் பாரனிதாக்களெனப்படும் . 

பயிற்சி 


| 


துணை நூல் : 
Radhakrishnan , S. , Indian Philosophy Vol I 

Blackie and Son Publishers Pvt . Ltd. , 1983 . 


ஆகிய 


- 


செ 


ச கரத்திற்கும் எ கரத்திற்கும் கொடுக்கப்பட்ட குறிப்புகளைப் 

பார்க்கவும் . இவ்விரண்டு ஒலிகளுக்கும் உரிய முயற்சி அடுத் 
தடுத்து மேற்கொள்ளும் பொழுது இவ்வொலி தோன்றும் . 

இவ்வொலிக்குரிய எழுத்தின் வடிவம் கி பி . 4 - ஆம் நூற்றாண்டு 
வரை ச கரத்தை எழுதிய பின் இடப்புறமாக இழுக்கப்பட்ட சிறு கோடே 
ஆகும் . தென் தமிழ் நாட்டில் குகைகளில் காணப்படும் பழைய கல்வெட் 
டுகளில் இந்த வடிவம் கிடைக்கின்றது , இக்குகைக் கலவெட்டுகளில் 
மெய்யெழுத்துகளுக்குப் புள்ளியிடப் 

பெறும் 

வழக்கம் காணப் 
படவில்லை . எகர உயிர்மெய் எழுத்துகளுக்குப் புள்ளியிடும் வழக்கம் 
உண்டென்பது தொல்காப்பியத்திலிருந்து நாம் அறியக் கிடக்கின்றது .. 
கல்வெட்டியல் அறிந்தவர்கள் , இவ்வழக்கம் பெரும்பான்மையாக எக்காலத் 
தும் காணப்படவில்லை என்பதைக் கண்டிருக்கின்றார்கள் . 


உ 


் 


- 


பல்லவ பரமேச்சுவர வர்மனின் கி.பி. 7 - ஆம் நூற்றாண்டுக்கூரம் 
செப்பேடுகளிலும் , பல்லவ நந்திவர்மனின் திருவெள்ளறை ( ஆலம் பாக்கம் ) 
மாற்பிடுகுக் கிணற்றுக்கல்வெட்டிலும் செந்தலை முத்தரையர் கல்வெட்டுகளி 
லும் புள்ளிகள் மெய்யெழுத்தின் மேலும் எகர ஒகர உயிர் மெய்களின் 
மேலும் காணப்படுகின்றன . அவ்வாறே வட்டெழுத்திலும் கி.பி. 7 - ஆம் 
நூற்றாண்டில் பாண்டியன் சேந்தனின் 50 - ஆம் ஆண்டு வைகைப் படுகைக் 
கல்வெட்டிலும் கி.பி. 8 - ஆம் நூற்றாண்டு வேள்விக் குடிப்பராந்தகனின் 
வட்டெழுத்துச் செப்பேடுகளிலும் புள்ளி காணப்படுகின்றது . 

இக்காலங்களில் இடது புறம் இழுக்கப்பட்ட சிறு கோடு பிரிந்து வளை 
வாக எழுதப்பட்டது . தலைக்கட்டை ஒட்டி எழுதப்பட்ட இக்குறி பிறகு 
கி.பி. 13 - ஆம் நூற்றாண்டில் குன்றத்தூர் இராச நாராயண சம்புவராயன் 
காலத்துக்கு முன்பாகவே சகர எழுத்திற்குச் சமமாக எழுதப்பட்டது . 

கே.ஜி.கி. 


செ 


செக்காவ் ஆண்டன் என்பவர் ஒரு நாடக 
ஆசிரியர் ; சிறுகதை எழுத்தாளர் . இவர் கி.பி. 19 
ஆம் நூற்றாண்டில் உருசிய நாட்டு எழுத்தாளர் 
களின் பேராளராக 

விளங்கியவர் . 


இவர் இளம் பருவத்திலேயே ஆசிரியராகப் பணிபுரி 
யும் வாய்ப்புப் பெற்றார் . ஆனால் , இவரது த 
யாத கல்வி வேட்கை இவரை 

மேலும் 

படிக்கத் 
தூண்டியது . எனவே , மாசுகோ நகரில் கி . பி . 1880 
ல் பயின்று , பின மருத்துவக் கல்லூரியில் 

சேர்ந்து 
பயின்று கி.பி. 1884 - இல் மருத்துவப் பட்டம் பெற்று 
மருத்துவராகப் பணியாற்றிக் கொண்டே எழுத்தாள 
ராகவும் 

விளங்கினார் . மெலிக்போவோ என்ற 
நகரில் கி.பி. 1892 முதல் 1898 வரை மருத்துவத் 


நடுத்தரக் குடும்பத்தைச் சார்ந்த இவர் கி.பி. 
1860 - இல் பிறந்தார் . இவர் 

பள்ளியில் படிக்கும் 
போதே சிறு சிறு நாடகங்கள் எழுதிப் பயிற்சி பெற் 
றார் . இவரது படைப்பில் நகைச்சுவை மிக்கிருக்கும் . 


| 


1 


செக்காவ் ஆண்டன் 


344 


செக்கு மொழி 


என்பதனை மிகத் தெளிவாகப் புலப்படுத்தியுள்ளார் . 
அத்தகைய கதைகளில் பாடுபொருள் , பாத்திரங்கள் , 
சூழ்நிலைகள் ஆகியன ஒன்றைவிட்டு ஒன்றைப் 
பிரிக்கமுடியாத அளவில் நன்கு பின்னப்பட்டுள்ளன . 
கதை நிகழ்ச்சி ஓரளவே சித்திரிச்கப் பட்டிருப்பினும் 
அதன் வெளிப்படையான அல்லது வளைந்து செல் 
லும் நெகிழ்ச்சி வாசகர்களுக்கு இப்பெரிய உலகத்தை 
முன்னிறுத்திக் காட்டுவது போல் அமைக்கப்பட்டுள 
ளது . இவவாறு செக்காவ் சிறந்த சிறுகதைச 
சிற்பியாக விளங்கினார் . இவர் 

1904 - இல் மறைந 
தார் . 

சா . உ . 


செக்காவ் ஆண்டன் 


தொழில் புரிந்த போது இவர் தலைசிறந்த படைப் 
பிலக்கியங்களை உருவாக்கினார் . அவற்றுள் , 

மிகச் 
சிறந்த நீண்ட கதைகளாகிய தொகுதி எண் ஆறு 
( Ward Number Six ) ஒரு 

பெண்மையரசு 

( A 
( Women s , Kingdom ) , மூன்று ஆண்டுகள ( Three 
Years ) , எனது வாழ்க்கை ( My Life ) குடியானவர் 
( Peasants ) ஆகியன குறிப்பிடத் தக்கன . அவற்றை 
மக்கள் பெரிதும் விரும்பிப் படித்தனர் . 


செக்கு மொழி : செக்கு மொழி ஒரு இந்திய - 
ஐரோப்பிய மொழி . இது , இந்திய - ஐரோப்பிய 
மொழிக் குடும்பத்தில் பால்டோ -சிலாவிய மொழிப் 
பிரிவைச் சேர்ந்த சிலாவிய மொழிகளுள் ஒன்று . இம் 
மொழி செக்கோசுலோவேகியாவில் 

பொகிமியா , 
மாரேவியா , சிலேசியா போன்ற பகுதிகளில் வழக்கி 
லுள்ளது . செக்கு மொழி செக்கோசுலோவேகியாவின் 
நாட்டின் அரசியல் மொழிகளுள் ஒன்று . 10,000,000 
மக்கள் இம்மொழியைப் பேசுகின்றனர் . இவர்களுள் 
1,000,000 மக்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் வாழ்ப 
லர்கள் . செக்கு மொழி செககோசுலோவேகியாவின் 
மற்றொரு அரசியல் மொழியான சிலாவக்கு மொழி 
யுடன் மிக நெருங்கிய தொடர்புடையது . இவ்விரண் 
டையும் இணைத்தே செக்கசுலோவக்கு என அழைத் 
தனர் . செக்கு மொழி முன்னர்ப் பொகிமியன் என்று 
அழைக்கப்பட்டது . செக்கு என்ற சொல் செசுடிசுலாவ 
என்ற சிலாவானித் தலைவன ஒருவனுடைய பெயரி 
லிருந்து வந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர் சிலர் . 
ன்னும் சிலர் செக்குநாட்டின் மேற்குப் பகுதியான 
செச்சி ( Cechy ) யைக் குறிக்கும் பெயரிலிருந்து வந் 


இவர் தமது 23 - ஆம் வயதில் எலும்புருக்கி 
நோயால் துன்புற்றார் . அதனால் , கி.பி. 1899 - இல 
தம் உடல் நலத்தின பொருட்டு யால்டா ( Yalta ) 
விற்குச் சென்றார் . அங்குத் தங்கியிருந்தபோது சில 
புரட்சிமிக்க நாடகங்களை எழுதினார் . அக்காலத்தில் 
மாசுகோ நாடக அரங்கில நடித்துப் புகழபெற்ற 
ஓல்கா நிப்பக்கு ( Olga Knippak ) என்ற நடிகையை 
1901 - இல் மணந்து கொண்டார் . அரங்கில் நடித்தற் 
கேற்ற மூன்று சகோதரிகள் ( Three Sisters ) , செங் 
கனித் தோட்டம் ( Cherry Orchard ) முதலிய 
சிறந்த நாடகங்களை எழுதினார் . அவை அடிக்கடி 
நடிக்கப் பெற்றன . 


தது என்பர் . 


இவர் சிறந்த சிறுகதை எழுத்தாளரும் ஆவார் . 
சிறுகதை வளர்ச்சியில் இவருக்குத் தனியிடம் உண்டு . 
எட்கார் ஆலன் போ ( Edger Allan Poe ) போன்ற 
புகழ் மிக்க எழுத்தாளாகளின் சிறுகதை உத்திகளை 
மாற்றி 20 - ஆம நூற்றாண்டின புதிய கதை வடி 
வத்தை அமைத்துக் கொடுத்தவர் இவர் . இவர்தம் 
கதைகளில் செயல் அல்லது கரு மிகவும் குறைவு . 
ஆனால் , கதை மாந்தரின் உணர்ச்சிகளையும் பல 
வேறு பணபியல்புகளையும் சித்திரிப்பதில் வல்லவர் . 
இவரது மகிழசசி ( Happiness ) என்ற கதை நல்ல 
ஓட்டமுடையது . அதில் , ஒரு சமவெளி, ஓர் இரவு , 
மங்கலான பகலவனின் எழுச்சி , ஆட்டுமந்தை , மூன்று 
மனித உருவங்கள் ஆகியவற்றை வைத்து மகிழ்ச்சி 


செருமன் , இலத்தீன் ஆகிய மொழிகளின் செல் 
வாக்கு செக்குமொழியில் நிரம்பி நின்றது . இம் 
மொழியின் வரலாற்றை முற்காலம் ( கி.பி.11-14 நூ . ) , 

டைக்காலம் ( கி பி 15-16 நூ . ) , இக்காலம் என மூன 
றாகப் பிரிக்கலாம் . கி.பி. 6 - ஆம் நூற்றாண்டிலிருந்து 
10 - ஆம் நூற்றாண்டு வரை செக்கு மொழி பழைய 
கோயில் சிலாவானிய மொழியிலிருந்து மிகுதியாக 
மாறுபட்டுக் காணவில்லை என்று கூறுவர் . கி.பி. 11 
14 - ஆம் நூற்றாண்டுப் பகுதியில் இம்மொழியின் கண் 
சில வேறுபாடுகள் தோன்றின . சில மெய் 

மாற்றங் 
களும் , உயிர் மாற்றங்களும் தோன்றின . இம்மொழி 
யில் கி.பி. 16 - ஆம் நூற்றாண்டில் மாற்றங்கள 
தோன்றின . பெயா , வினைகளில் இருமை எண அழிந் 
தது . இன்று சில சொற்களில் இருமை எண் காணக் 
கூடியதாக இருக்கிறது . இம்மொழி உரோமானிய 
எழுத்து முறையிலேயே எழுதப்படுகிறது . 


பல 


செக்கு மொழி 


345 


செக்கோசுலோவேகியா 


செக்கு மொழியில் 14 உயிர்களும் , 25 மெய்களும் 
உள்ளன . உயிர்களில் குறில் , நெடில் வேற்றுமை 
காணப்படுகிறது . 


எம்.சு. 


செக்கு மொழி ஆண் , பெண் , அஃறிணை 

என்ற 
மூன்று பால்களையும் , ஒருமை , 

பன்மை என இரு 
எண்களையும் , எழுவாய் , ஐ , ஆன் , கு , அது , கண , 
விளி என ஏழு வேற்றுமைகளையும் கொண்டுள்ளது . 
செக்கு மொழியில் பால்பகுப்பு இயற்கை அடிப்படை 
யிலன்றி இலக்கண அடிப்படையில் அமைந்துள்ளது . 
பெயர்ச்சொற்களின இறுதி உருபுகளின் அடிப்படை 
யில் பால பகுக்கப்படுகிறது வேற்றுமை உருபுகள் 
பெயர்களின் பால் , எணகட்கேற்ப மாறும் தன்மை 
கொண்டுள்ளன . சிலாவிய மொழிகளில் 

செககு 
மொழியில் தான் வேற்றுமைகள் மிக நன்கு 
காக்கப்படுகின்றன . மூவிடப் பெயர்களும் , சுட்டுப் 
பெயர்களும் தனித்தனியாக 

சுட்டுப் 
பெயர்களிலும் அண்மை , சேய்மை , நெருக்கம் என 
மூன்று வகைப் பெயர்கள 

தென் ( ten ) 
இது ; தென்தோ ( tento ) ( நெருக்கத்தில் ) ; ஒனென 
( onen ) அது . சுட்டுப் பெயர்களில் ஆண்பால பன்மை 
யில் உயிர்திணை , . உயிரல் திணை வேற்றுமையும் 
உள்ளது 

தென் ( ten ) இது , இவன் ; தி ( ti ) இவர் 


கள் ( ஆண்பால் , உயிர்த்திணை ) ; தி ( ய் ) ti ( y )இவை 
( ஆண்பால் , உயிரல் திணை ) . 

செக்கு மொழி வினைச் சொற்கள் காலம் , எண 
கிய இலக்கணக் கூறுகளைக் கொண்டுள்ளன . ஓரிரு 
வினைகளைத் தவிர ஏனைய வினைகள் நிகழகாலம் 
ஒழிந்த பிற காலங்களைத் 

துணை வினைகளின 
உதவியால காட்டுகினறன . 
துணை நூல் : 
அகத்தியலிங்கம் , ச , உலக மொழிகள் இரண்டாம் 

பகுதி , அண்ணாமலைநகர் , 1969 . 

செக்கோசுலோவேகியா : செக்கோசுலோ 
வேகிய சமநிலைச் சமுதாயக் குடியரசு ( Czechoslo 
vak Socialist Republic ) மத்திய ஐரோப்பாவி 
லுள்ள பொதுவுடைமை நாடுகளுள ஒன்று 
தலைநகர் பிரேகு ( Prague ) வடக்கில் கிழக்கு செரு 
மனியும் போலந்தும் , கிழக்கில சோவியதது ஒன்றிய 
மும் , தெற்கில் அங்கேரியும் , ஆசுத்திரியாவும் , மேற 
கில் செருமனியும் இதன் எல்லைகளாம் . இக்கூட்டர 
சில் செக்குக் குடியரசும் சுலோவேகியச் 
மைக் குடியரசும் சேர்ந்துள்ளன . சுலோவேகியக் குடி 
யரசின தலைநகர் பிரடிசுலாவா ( Bratislava ) . 


பாது 


தன் 


உளளன , 


உளளன . 


சமஉடை 


கிழக்கு செருமன 


//// 


///// 


சுத்திநாட்லேபம் 


பாலந்து 


//// 


எர்சுகிபிாசி சுடட்டன 

மலைகள் 


இராடக் 
யில் சென் 

பராகு 

கிராலோவ் 
பொகிமியன் 

பகுதி 


கார்பாத்தியன் 


// 


ஆசுத்ராவா 


////// 


மலைகள 


செக்கோசுலே வேகியா 


புர்னோ . 


1... 


செசுகிபுட 

சோவிக்கு 
மேற்கு செருமனி 


மொராவியன் பகுதி 


பான்சுகா 
பிரிசுரிக்கா 


கோசிக்கு 


உருத்தனியா 


வியன்னா 


சுலோவக் 


ஆசுத்திரியா 


பிரடிசுலாவா 


அங்கேரி ) 


செக்கோசுலோவேகியா 


செக்கோசுலோவேகியா 


346 


செக்கோசுலோவேகியா 


விழுக்காடு வாக்குகளைப் பெற்றுத் தானே 
செய்யலாயிற்று . 


ஆட்சி 


தாயக் 


ளன . 


நாட்டின் அமைப்பு : செக்கு சமநிலைச் சமு 

குடியரசில் பொகிமியா , மொராலியா , 
சைலீசியா ஆகியவை அடங்கியுள்ளன . பொகிமியா , 
இக்கூட்டரசின மேற்கில் உள்ளது . சமவெளியான இப் 
பகுதியில் காடுகள் அதிகம் . இங்கு எல்பு ஆறும் , 
அதன் கிளையாகியஉல்டாவாவும் பாய்கின்றன . தலை 
நகரான பிராக்கு உல்டாவா நதிக்கரையில் உள்ளது . 
இப்பகுதியில் யுரேனியம் கிடைப்பதுடன் வளமிக்க 
பண்ணைகளும் , பெரிய தொழிற்சாலைகளும் உள் 

பொகிமியாவுக்குக் கிழக்கே உள்ள மொரா 
வியா ( Moravia ) வின் வடக்கில் சைலீசியாவும் , கிழக் 
கில் சுலோவாக்கியாவும் , தெற்கில் ஆசுதிரியாவும் 
உள்ளன . இப்பகுதியில் பாயும் மொராவியா ஆறு 
தான்யூபு ( Danube ) ஆற்றுடன் கலந்து கருங்கடலை 
அடைகிறது . உழவுத் தொழில் சிறந்திருப்பதுடன் , 
தொழிற்சாலைகளும் மிகுதியாக உள்ளன . மொராவி 
யாவிற்கு வடக்கே சைலீசியா ( Silesia )உள்ளது . 
இதன் ஒரு பகுதி போலநதுடன் இணைக்கப்பட்டு 
விட்டது . இக்குடியரசுக்குத் தேவையான இரும்பும் 
நிலக்கரியும் இங்குக் கிடைக்கின்றன . சுலோவாக்கியக் 
குடியரசு மொரானியா , சைலீசியா இரண்டிற்கும் 
கிழக்கே உள்ளது . இது மலைப்பாங்கான , 
வறண்ட 
பகுதியாகையால் , அண்மைக் காலம் வரை வறுமை 
யில் வாடியது . 

இந்நாட்டு மக்கள் கல்வியிலும் , 
பொருளாதாரத்திலும் செக்குகளை விடப் பின் தங்கி 
உள்ளனர் . நிருவாகத்தின் பொருட்டு இந்நாடு 10 
வட்டங்களாகவும் இரு நகரங்களாகவும் பிரிக் 
டுள்ளது 


பொதுவுடைமைக் கட்சிக்கொள்கையில் 1968 
- இல் மாற்றம் ஏற்பட்டு , புதிய தலைவர்கள் பத 
விக்கு வந்து , அரசியல , பொருளாதாரத் துறைகளில் 
மாற்றங்களைச் செய்யச் செயல் திட்டம் தீட்டப் 
பட்டது . இதை விரும்பாத சோவியத்து உருசியா 
வார்சா ஒப்பந்தப் படைகளை ஏற்றுக் 

கொண்டு , 
சீர்திருத்தங்களைக் கைவிட்டு , 

அரசாங்கத்திலும் 
கட்சியிலும் பல மாறுதல்களைச் செய்தது . அடுத்து 
1970 - இல் செக்கோசுலோவாக்கியா - சோவியத்து உரு 
சியா 20 ஆண்டு நட்பு , கூட்டுறவு , ஒருவருக்கொருவர் 
உதவுதல் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது . அதன்படி 
இந்நாடு வார்சா ஒப்பந்தத்தில் சேர்ந்து சோவியத்து 
அணியில் உள்ளது . 


டைய 


அரசியலமமைப்பு : 1969 சனவரி முதல் தாள 
அரசியல் அமைப்பின்படி , இக் கூட்டரசில சம உரிமை 
களைக் கொண்ட செக்குச் சமநிலைச் சமுதாயக் குடி 
யரசும் , சுலோவாக்கிய சமநிலைச் சமுதாயக குடியர 
சும் சேர்ந்துள்ளன . ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியே 
தேசிய அவைகள் இருக்கினறன . இக்கூட்டரசில இரு 
அவைகள் உண்டு . மாநிலங்களின் அவைக்கு ( Cham - 
ber of Nations ) செக்குகள 75 உறுப்பினர்களையும் 
சுலோவாக்குகள் 75 உறுப்பினர்களையும் தங்களு 

தேசிய அவையிலிருந்து தேர்ந்தெடுத்து 
அனுப்ப வேண்டும் . மக்கள அவை ( Chamber of the 
People ) உறுப்பினர்கள் 200 பேரும் பொதுத்தேர்த 
லில் 5 ஆண்டுகளுக்குத் தேர்ந்தெடுக்கப்பட வேண் 
டும் . கூட்டாட்சி சபையானது அரசியலமைப்பு , 
அயல் நாட்டு விவகாரம், பாதுகாப்பு , பொருளாதாரக 
கொள்கை ஆகியவை பற்றி முடிவெடுக்கும் . இக்கூட் 
டரசின் ஆட்சியைக குடியரசுத் தலைவரும் , அவரால 
நியமிக்கப்பட்ட அமைச்சர்களைக் கொண்ட அமைச் 
சர் அவையும் நடத்த வேண்டும் . குடியரசுத் தலை 
வர் கூட்டரசின அவையால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 
அதற்குப் பொறுப்புடையவர் ஆவார் . 


வரலாறு : முதல் உலகப்போரின் முடிவில் 
ஆசுதிரியா - அங்கேரி கலைக்கப்பட்டு 1918 - இல் செக்கு 
நாடு பிறந்தது . சுலோவாக்கிய தேசிய அவை அந் 
நாட்டுடன் இணைய விருப்பம் தெரிவித்தது . எனவே , 
1918 நவம்பரில் செக்கோசுலோவாக்கியக் கூட்டரசு 
ஏற்பட்டது . அதிலிருந்து 1938 - வரை முதல குடியரசு 
நிலவியது . பின்னர் ஏற்பட்ட இரண்டாம் குடியரசு 
6 மாதங்களுக்கே நீடித்தது . செருமனி 1939 - இல் 
பொகிமியாவையும் மொராவியாவையும் கைப்பற்றித் 
தன்னுடைய இரெய்ச்சுப் ( Reich ) பகுதியுடன் 

ணைத்துக் கொண்டது . இரண்டாம் 
போரில் ஈடுபட்ட சோவியத்து அமெரிக்கப் படை 
கள் 1945 - இல் விடுதலை பெற்றுத் 

தந்தன . 1945 
முதல் 1948 வரை மூன்றாம் குடியரசு இருந்தது . 
பினனர் 1946 - இல் நடந்த தேர்தலில் பொதுவுடை 
மைக் கட்சி 38 விழுக்காடு வாக்குகளைப் பெற்று , 
கிளமெண்ட்டு காட்டுவால்டு ( Klement Gottwald ) 
தலைமையில் கூட்டு அமைச்சரவையை ஏற்படுத்தி 
யது . இக்கட்சி 

1948 - இல் நடந்த தேர்தலில் 89 


உலகப் 


அரசியல் கட்சிகள் : இக்கூட்டரசில் 

அரசியலைக் 
கட்டுப்படுத்துவது தேசிய முன்னணி ( National Front ) 
என்னும் பொதுவுடைமைக் கட்சியாகும் இது செக் 
கோசுலோவாக்கியப் பொதுவுடைமைக் கட்சியின் ஆதிக் 
கத்தில் உள்ளது . இதன் உறுப்பினர்கள் மட்டுமே 
தேர்தலில் போட்டியிடலாம் . இதில் செக்கோசுலோ 
வாக்கிய சமநிலைக் கட்சி ( Socialist Party ), 
கோசுலோவாக்கிய மக்கள் கட்சி , சுலோவாக்கிய 
சுதந்திரக் கட்சி ,சுலோவாக்கியப் புனரமைப்புக் கட்சி , 


செக 


செக்கோசுலோவேகியா 


347 


செகராச சேகர மன்னர் 


பல்வேறு தொழிற்சங்கங்கள் ஆகியவை 


சேர்ந்துள் 


ளன . 


J 


துள்ளது . இந்நாட்டில் இயந்திரங்சள் ஊர்திகள் , 
போர்க்கருவிகள் , இரும்பு , எஃகுப் பொருள்கள் , காகி 
தம் , உரம் , சர்க்கரை , துணி முதலியவற்றை உற் 
பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் உள்ளன . 


பல 


களும் 


மக்கள் : சிலாவிக்குக் குடும்பத்திலிருந்துதோனறிய 
இம்மக்கள் 

கிளைகளாகப் பிரிந்திருப்பினும் , 
பெரும்பான்மையினர் 

செக்குகளும் சுலோவாக்கு 
ஆவர் . இக்கூட்டரசின் 

மக்கள் தொகை 
15,437,038 ( 1983 ) . அதில் செக்குகள் 64 விழுக்காடு 
( 9805 ஆயிரம் ) , சுலோவாக்குகள் 31 விழுக்காடு , 
( 4769 ஆயிரம் ) , மீதி 5 விழுக்காட்டினர் அங்கேரியர் , 
போலந்துக்காரர் , செருமானியர் , உக்ரேனியர் 
முதலானோர் . இதன் பரப்பளவு 127,869 ச.கி.மீ. 
செக்கு மொழியும் சுலோவாக்கு மொழியும் இந்நாட் 
டின் ஆட்சி மொழிகளாகும் . 


சமயம் : உரோமன் கத்தோலிக்கச் சமயம் இந் 
நாட்டின் முக்கிய சமயமாகும் . இங்குச் சீர்திருத்தக் 
கிறித்தவர் ( Protestants ) 10 இலட்சம் பேர் ( 1948 ) 
உள்ளனர் . அவர்களுள் பெரும்பாலோர் உலூதரன் 
திருச்சபையைச் சேர்ந்தவர்கள் . இங்குள்ள அனைத் 
கோயில்களும் அரசாங்கக் 

கட்டுப்பாட்டில் 
வைக்கப்பட்டு , குருமார்களுக்கு அரசாங்கம் ஊதியம் 
வழங்குகின்றது . 


ஏற்றுமதியும் இறக்குமதியும் : இந்நாடு , உருசியா , 
செருமானிய மக்கள குடியரசு , போலந்து 

போன்ற 
பொதுவுடைமை நாடுகளுடனும் , செருமானியக் 
கூட்டுக்குடியரசு , இங்கிலாந்து , ஆசுதிரியா முதலான 
நாடுகளுடனும் வாணிகம் செய்கிறது . சோவியத்து 
நாடு 1960 - க்குப்பின் இந்நாட்டிலிருந்து ஏற்றுமதி 
செய்யப்படும் பொருள்களில் மூன்றில் ஒரு பங்கைப் 
பெற்றுக் கொண்டு , அதற்கு ஈடான , பொருள்களைக் 
கொடுக்கிறது . இந்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப் 
பட்ட பொருள்களின் விழுக்காடு ( 1983 ) இயந்திரங் 
கள் 52 , நுகர் பொருளகள் 17.4 ( சர்க்கரை , பார்லி , 
போன்றவை ) உற்பத்தி செய்யப்பட்ட பிற பொருள்கள் 
12.2 ( கணணாடி , மரம் , மரச்சாமான்கள , 

ஆடை 
கள் ) . இது இயந்திரங்கள , அவற்றிற்கான துணைக் 
கருவிகள் , எரிபொருளகள் , கச்சாப் பொருள்கள 
ஆகியவற்றை இறக்குமதி செய்கின்றது . சி.இரெ . 
துணை நூல்கள் : 
Bradley , J.F.N. , Politics in Czechoslovakia , 1945 

1971 , Lanham , 1981 
Hermann, A.H.A. , History of theCzecs , London,1975 . 
Wallace , W.V., Czechoslovakia , London , 1977. , 


துக் 


வேளாண்மை : , இந்நாட்டின் 58 விழுக்காடு 
( 1960 ) மக்களின் தொழில் வேளாணமையும் கால் 
நடை வளாத்தலும் ஆகும் . உழவுத் தொழில் 90 
விழுக்காடு கூட்டுறவுப்பண்ணை முறையில் நடத்தப் 
படுகிறது . இங்கு 1983 - இல் 1967 கூட்டுறவுப்பண்ணை 
களும் ( 990 , 155 உறுப்பினர்கள் ) , 223 அரசுப் 
பணணைகளும் ( 165 , 675 உறுப்பினர்கள் ) இருந்தன . 
அப்பொழுது 134 , 366 இயந்திரக் கலப்பைகள் பயன் 
படுத்தப்பட்டன . உருளைக் கிழங்கு , கோதுமை 
ஓட்சு , பார்லி , மக்காச்சோளம் , புகையிலை முதலி , 
யவை முக்கிய விளைபொருள்கள் . கால்நடைப் 
பண்ணைகள் மிகுதியாக உள்ளதால் பால் , புலால் 
முட்டை ஆகியவற்றின் உற்பத்தி பெருகியுள்ளது . 


சேகர 


மனனரா 


செகராச சேகர 

மன்னர் கி.பி. 17 - ஆம் 
நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளலும் புலவரும் ஆவர் . 
இவர் யாழ்ப்பாணத்து நல்லூரில் கனகசூரியச்சிங்கை 
யாரிய மன்னர் தம்பி பரராச 
வார் . சைவ சமயத்தவரான இவர் தமிழ் மொழியின் 
மீது அளவற்ற அன்பு கொண்டவா . அதனால் , 
தமிழ்ப் புலவர்களை ஆதரித்து அவர்களுக்கு வேண்டு 
வனவெல்லாம் கொடுத்துதவினார் . தமிழ்ச் சங்கம் 
ஒன்றைத் தொடங்கி அதன் வாயிலாகத் தமிழின் 
பெருமையைப் பல்லோரும் அறியும் வண்ணம் செய் 
தார் . பள்ளிகள் பல தொடங்கி மாணவர்கள் கல்வி 
கற்கவும் தமிழ்நாட்டிலிருந்து பலதரப்பட்ட 
களை வரவழைத்துப் படிக்கவும் ஏற்பாடுகள் புரிந் 
தார் . இவர் அழிவுற்ற சரசுவதி மகாலயம் 
நிலையத்தினைப் புதுப்பித்தும் நடத்தினார் . இவர் 
தட்சிண கைலாசபுராணம் என்னும் நூலை இயற்றி 
யுள்ளார் . அந்நூல் 

பண்டிதராச 

புலவரியற்றிய 
தட்சிண கைலாசபுராணம் என்னும் நூலிலிருந்து 
வேறுபட்டதாகும் . இவர் பெயரில் 

ஐயர் 


கனிமங்கள் : நிலக்கரி , இரும்புத்தாது , ஈயம் , தாமி 
ரம் , உப்பு , சிப்சம் , தங்கம் , வெள்ளி, தகரம் முதலி 
யவை இங்குக் கிடைக்கின்றன . இந்நாட்டில் 
ணெய் மிகுதியாக இல்லாததால் சோவியத்து நாட் 
டில் வால்கா பகுதியிலிருந்து குழாய் மூலமாகக் 
கொண்டுவரப்படுகின்றது . 


எண 


நூல் 


| 


என்ற 


தொழிற் சாலைகள் : 1948- இல் தொழிற்சாலை 
கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டு , சோவி 
யத்து நாட்டைப் பின்பற்றிப் பல ஐந்தாண்டுத் திட் 
டங்கள் தீட்டப்பட்டதால் , தொழில் வளர்ச்சி அடைந் 


சோம 


செகவீர பாண்டியன் ... 


348 


செகவீர பாண்டியன 


காலக் 


வந்தார் . 


என்பவா செகராச சேகரமாலை என்னும் 
கணித நூலை இயற்றியுள்ளார் இவர் காலத்தில் 
செகராசசேகரம் , பரராச சேகரம் , அங்காதிபதம் 

மருததுவ நூல்கள தொகுக்கப்பெற்று 
அதனை ஏழாலை மருத்துவர் 

பொன்னையா 
என்பவர் அச்சிட்டு வெளியிட்டுள்ளார் . வீ . சே . 


ஆகிய 


சென்று 


னந்தர் என்பார் ஒட்டநத்தத்திற்கு 
அவரைச் செகவீரர் காண வாய்த்தது செகவீரரின இள 
மையையும் , சிறந்த கல்வித் தேர்ச்சியையும் அறிந்த 
சிவானந்தர் அரிமளத்திற்கு வந்து தம்மிடம் வேதாந் 
தம் பயிலுமாறு அழைத்தார் . அதனை அன்னையார் 
இசைவுடன் ஏற்றுககொணடு அரிமளம் 
ஓராண்டுக்காலம் கற்றார் . பின்னர் அன்னையார் 
விருப்பப்படி ஒட்டநத்தத்திற்கு வந்தார் . எனினும் , 
படிப்பார்வம் மட்டும் குனறாமல் வளர்ந்தது . ஒட்ட 
நத்தத்தில் இலக்கண முத்துக் கவிராயா என்பாா 
ஒருவர் இருந்தார் . அவரிடம் பாடம் கேட்டார் . பிறர்க் 
குக்கற்பிக்கத் தக்க ஆசிரியத் தகுதியைய் பத்தொன்ப 
தாம் அகவையிலேயே பாணடியனார் பெற்றார் . 


செகவீர பாண்டியன் , கவிராச பண்டித : 
ஆயிரதது முந்நாற்று முப்பது திருக்குறள் களையும் 
சுவையான கதைகள் , வரலாற்று நிகழ்ச்சிகள ஆகிய 
வற்றோடு விளக்கிக் காட்டியவர் செகவீர பாண்டியர் . 
அதேபோல் கம்பா காவியச் சிறப்பைக் கம்பன் 
கலைநிலை எனனும் பெயரால் விரிவாக எழுதிய 
வரும் இவராவார் . 


பாண்டியனார் புராணங்களை விரும்பிக் கற்றுச 
சொற்பொழிவாற்றவும் திறம் பெற்று விளங்கிய 
நிலையில் அவர்ககுத் திருமணம் நிகழ்ந்தது . மனை 
வியார் பெயர் வெள்ளைத்தாய் . 


இவர் தூத்துக்குக்குடிக்குச் சென்று தங்கியபோது 
திருக்குறள் குமரேச வெணபா எனனும் நூலை 
இயற்றினார் . இதுபற்றி இவர் , 


நமது தெய்வப்புலமைத் திருவள்ளுவப் பெருந் 
தகை அருளியுள்ள திருக்குறளின் கருத்துகளுக்குப் 
பொருத்தமான கதைகளை இராமாயணம் பாரதம் 
முதலிய இதிகாசங்களிலும் , காந்தம் பாகவதம் முத 
லிய புராணங்களிலும் , சிந்தாமணி சிலப்பதிகாரம் 
முதலிய 

காவியங்களிலும் , பத்துப்பாட்டு எட்டுத 
தொகை முதலிய சங்க நூல்களிலும் வேறுபல நூல 
களிலும் ஆராயநதெடுத்துக் குறட்பாவில் அமைத்து , 
எமது குல தெய்வமாகிய குமரேசனது முன்னிலை 
யில் விணணப்பித்து அவற்றிற்கு விடை கூறும் முறை 
மையில் குறளகளை உதாரணமாகத் தந்து காட்டி , 
இற்றைக்கு ஐந்தாண்டுகட்கு முன்னரே இந்நூலை 
முடிதது வைததேன் 

குறிப்பிட்டுள்ளார் . 
இவர் 1922 - ஆம் ஆண்டிலேயே திருக்குறள குமரேச 
வெண்பாவைப் பாடி முடித்துவிட்டார் . 


செகவீரபாண்டியன் 


என்று 


மணியாட்சி நகருக்கு வடகிழக்கில் மூன்று கிலோ 
மீட்டர் தொலைவில் உள்ள ஊர் ஒட்டநத்தம் . அவ் 
வூரில் வீரபாண்டியக் கட்டபொம்மன் வழிமுறை 
யினர் வாழ்கின்றனர் . அதனாலும் வீரச்சிறப்பாலும் 
சின்னப்பாஞ்சாலங்குறிச்சி என்றொரு பெயரும் அவ் 
வூருக்கு உண்டாயிற்று . 

ஒட்டநத்தத்தில் வாழ்ந்த பெருமாள்சாமி , 
ஆவுடையம்மாள் என்னும் பேறுமிகக பெற்றோர் 
களுக்குப் பிளளையாக கி.பி. 1886 - ஆம் ஆண்டில 
செகவீர பாணடியனார் பிறந்தார் . 

இளமையில் தாயார் அரவணைப்பிலே வாழ்ந்த 
இவர் ஐந்தாம் அகவைமுதல் பனனிரணடாம் 
அகவை வரை உள்ளூர்ப் பள்ளியிலே 

பயின்றார் . 
அதன் மேல் , பள்ளிப் படிப்பை நிறுத்தி வணிகத்தில் 
ஈடுபட்டார் . அந்நிலையில் , செட்டி 

நாட்டைச் 
சேர்ந்த அரிமளம் என்னும் ஊரில் இருந்து சிவா 


தூத்துக்குடியில் பாண்டியனார் தாம் வாழ்ந்த 
இல்லத்திறகுத திருவள்ளுவர் நிலையம் எனப் 
பெயரிட்டிருந்தார் . மதுரைக்கு 1940 - இல் வந்த பின 
னரும் தம் இல்லத்திற்கு அப்பெயரையே சூட்டினாரா , 
அங்கே அமைத்த அச்சகத்திற்கு வாசுகி அச்சகம 
எனப் பெயர் சூட்டினார் . 


ஒரு தனி மாந்தர் ஓர் இயக்கமாக விளங்கமுடி 
யும் எனபதை நிலைநாட்டியவர் செகவீரர் . நூல 
இயற்றுதல் , அச்சிடுதல் , அட்டை கட்டுதல் , சிப்பம் 


செகெடு 


349 


செங்கடல் 


செய்துவிடுத்தல் ஆகிய எல்லாமும் தம் குடும்பத் 
தொழிலாகவே 

அமைத்துக்கொண்டவர் அவர் . 


பாண்டியனார் ஆயிரம் பிறைகண்டு அதற்கு 
மேலும் நிறை வாழ்வு வாழ்ந்தவர் . அவர் வாழ்வால் 
தமிழ்பெற்ற வளம் பெரிது . திருக்குறட் குமரேச 
வெண்பா மூலமும் உரையும் , தருமதீபிகை , வீர 
பாணடியம் , பாஞ்சாலங்குறிச்சி 

சரிதம் 
( இரண்டு பகுதிகள் ) , இந்தியத்தாய் , கல்விநிலை , 
கவிகளின் சாட்சி , அகத்திய முனிவர் , உலக உள்ளங் 
கள் , அரும்பொருள் அமுதம் முதலியன அவர் வழங் 
கிய வளமாகும் . 


வீர 


துருக்கியர் ஆட்சி ஙகு கி.பி. 1542 முதல் 1686 
வரை நிலவியது . 

தெ பா . 
செகோவியா ( நகரம் ) : ஐரோப்பாவில் இசு 
பெயின ( Spain ) நாட்டின் நடுப்பகுதியில் 

எர்கமா 
( Eresma ) ஆற்றங் கரையில் உள்ள 

ஒரு பழைய 
நகரம் . உரோமானியர் கி . பி . முதல 

நூற்றாண்டில் 
இங்கு ஒரு கால்வாய்ப்பாலம் ( Queduct ) கட்டியிருந 
அதன் 

வழியாகநீர்க்குழாய் அமைத்து நக 
ருக்கு நீர் வழங்கினா . அதை இன்றும் இங்குக்காண 
முடியும் . பிறகு முகமதிய மூரியர் செகோவியாவைக் 
( Segovia ) கைப்பற்றித் தமவசத்தில வைத்திருந் 
தனர் . சுற்றுலாப் பயணிகள் மிகுதியாக இங்கு வந்து 
போகின்றனர் . 


தனர் . 


திருக்குறளைப் பற்றியும் இராமாயணத்தைப் 
பற்றியும் அவர் எழுதிய விரிவுரை ஏறத்தாழ 12000 
பக்கம் என்பர் . ஆங்கில மொழியால் அறியவரும் 
அறநெறிகளைக் குறட்பா வகையால் இயற்றிய 
நூல் , உலக உள்ளங்கள் . அதில் 5000 பாடல்கள உள . 
அரும் பொருள அமுதம் என்பதும் குறள யாப்பில் 
அமைந்த நூலே . அதில் 2000 பாடல்கள் உள . இவை 
அச்சிடப் பெறவேண்டியவை . 


செகோவியா ( ஆறு ) : கரீபியன் கடலில் கலக்கும் 
செகோவியா ஆறு நிகாரகுவாவின வடமேற்கில் உற் 
பத்தியாகி வடக்கிழக்கில் ஓடி வருகிறது . இதன் நீளம் 
480 கி.மீ. இதன் ஆதிக்கத்திறகாக ஆண்டுராசும் 
( Honduras ) நிகாரகுவாவும் போட்டியிட்டன : இட் 
பொழுது இந்த ஆறு அவவிரு நாடுகளின் எல்லையாக 
அமைந்துள்ளது . இந்த ஆறு , வாங்சு ( Wanks ) என்றும் 
கோகோ ( Coco ) என்றும் வழங்கப்பெறும் . தெ.பா 


| 


நாட்டுப்புறப் பாடலாக வழங்கிவந்த கட்ட 
பொம்மன் கதையை 

வரலாற்றுக் காவியமாக்கி 
அழியா வாழ்வு தந்தவர் பாண்டியனார் , பாஞ்சாலங் 
குறிச்சி வீர சரிதம் வரலாற்றுப் பெருமையுடை 
யது . அதனைத் தமிழ் வளர்ச்சிக் கழகம் பாராட்டி 
முதற்பரிசுவழங்கியது . 


தால் 


மதுரைத் திருஞான சம்பந்தர் திருமடத்தலை 
வர் செகவீரர்க்குத தமிழ்மாமுனி என்று 

பட்டம் 
வழங்கிச் சிறப்பித்தார் . மதுரைப் பலகலைக் கழகம் 
தன ஆட்சிக்குழு உறுப்பினராக்கிப் பெருமை கொண 
டது . 


செங்கடல் : வடகிழக்கு ஆப்பிரிக்காவிற்கும் 
அரேபியாவிற்கும் இடையே சூயசுக் காலவாயிலிருந்து 
பாபு - எல் - மாண்டபு ( Bab - el - Mandeb ) கடல் இடுக்கு 
வரையிலுள்ள உளநாட்டுக் சுடலுக்குச் செங்கடல் 
என்பது பெயர் . இப்பகுதியில் பாசி மிகுதியாக உள்ள 

இக்கடல்நீர் கருநீலநிறமாகத் தோன்றும் . 
சிற்சில சமயஙகளில இசசிகப்பு - பழுப்பு நிறமாகக் 
காட்சியளிப்பதால செங்கடல் என அழைக்கப்படுகின் 
றது ஐரோப்பிய நாடுகளுக்கும் கீழத்திசை நாடுகளுக்கு 
மிடையே 

வாணிகத்திற்கு முதன்மையான கடல் 
வழியாக இது விளங்குகின்றது . 


மதுரைத் தமிழ் எழுத்தாளர் சங்கம் 

பாண்டிய 
னார் தமிழ்த் தொண்டைப் பாராட்டி 1963 - இல 
பணமுடிப்பு வழங்கிச்சிறப்புச் செய்தது . இவர் 1967 
-ஆம் ஆண்டு காலமானார் . 

இரா இ 


இக்கடல் 

வடக்கிழக்கு ஆப்பிரிக்காவையும் 
அரேபிய முந்நீரகத்தையும் இரண்டாகப் பிரிக்கின்றது . 
இதனமேற்குக் கரையில் எகிப்து , சூடான் , எதியோப் 
பியா முதலிய நாடுகளும் , கிழக்குக் கரையில் சவுதி 
அரேபியாவும் , ஏடனும் உள்ளன . 


செகெடு ஐரோப்பாவில் அங்கேரி - ( Hungary ) 
நாட்டின் தெற்கில் உள்ள ஒரு 

நகரம் . 

செகெடு , 
(Szeged ) , திசா , மாரோசு ஆறுகளின ணைப்புப 
பகுதியில் உள்ளது . ஆற்றுத்துறைமுகமாகவும் , இருப் 
புப்பாதை நிலையமாகவும் , வேளாண் மையமாகவும் 
இது திகழகிறது . உணவு வகைகள் தயாரித்தல் மாவு 
அரைத்தல் , படகுகள் கட்டுதல் , தோல் வேலைகள் , 
துணி நெய்தல் , புகையிலை பயிரிடல் முதலிய 
தொழில்கள் இங்குச் சிறப்பாக நடைபெறுகின்றன . 


வடக்குப் பகுதியில் இக்கடல் சினாய் முந்நீர 
கத்தை இரண்டாகப் பிளப்பதால் இதன் வடமேற்குப் 
பகுதியில் சூயசு வளைகுடாவும் , வடகிழக்கில் அகாபா 
வளைகுடாவும் அமைந்துள்ளன இவற்றிற்கு 

யே தான் சினாய் மலை அல்லது மோசசு மலை 
இருக்கின்றது . பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்டுள்ளது 
போல் இசுரேலியர் எகிப்து நாட்டிலிருந்து கூட்டமாக 


செங்கடல் 


350 


செங்கல்வராய பிள்ளை , வ.சு. 


கடல் 


யாவிற்குச் செல்லும் கடல் வழியாக கி.மு. 1000 - த்தி 
லிருந்து இது இருந்து வந்தது . இப்பகுதியில் கி.மு. 
600 - இல் பொனீசியர் வாணிகம் புரிந்தனர் . பின்னர் 
அரேபியர் இதன் வழியாகக் கிழக்கு ஆப்பிரிக்கா , 
பாரசீகம் ( ஈரான் ) இந்தியா முதலிய நாடுகளுடன் 
வாணிகம் நடத்தினர் . கப்பல் போக்குவரத்தில் 
புரட்சி ஏற்பட்டு , புதிய நாடுகளும் , 
வழிகளும் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் இதன் சிறப்பு 
குறையத் தொடங்கியது . ஆனால் கி.பி. 1869 - இல் 
சூயசுக் கால்வாய் வெட்டப்பட்டதிலிருந்து மேலை 
நாடுகளுக்கும் , கீழ்திசை நாடுகளுக்கும் இடையேயுள்ள 
தூரம் மிகவும் குறைந்ததால் , இது ஐரோப்பா 
விற்கும் , ஆசியாவிற்கும் இடையிலான மிகச் சிறந்த 
கடல் வழியாக மாறியது . 

சி.இரெ . 


அராபிய முந்நீரகம் 


| 


செங்கடல் 


அரபிக்கடல் 


எத்தியோப்பிய 
மேட்டுதியை 


செங்கடல் 
வெளியேறி , சூயசுக் கால்வாய் 

வழியாகச் சென்று 
சினாய் 

அடைந்து , 

பாலசுதீனத்தில் 
குடியேறினர் . சூயசுக் கால்வாய் செங்கடலை மத்திய 
தரைக்கடனுடன் இணைக்கிறது . 

தென்பகுதியில் இக்கடல் பாபு - எல் - மாண்டபு 
கடல் இடுக்கு வரையில் நீண்டுள்ளது . அங்கு அரபிக் 
கடலின் ஒரு பகுதியான 

ஏடன் 

வளைகுடாவுடன் 
சேருகின்றது . இவ்வாறு செங்கடல் மத்தியதரைக் 
கடலையும் இந்தியப் பெருங் கடலையும் இணைக் 
கிறது . 

சூயசுக் கால்வாயிலிருந்து பாபு - எல் - மாண்டபு 
வரையிலுள்ள இதன் நீளம் 2253 கி.மீ. இதனுடைய 
அகலம் 420 கி.மீ. லிருந்து 209 கி.மீ. வரை வேறுபடு 
கின்றது . இதன் ஆழம் இடத்திற்கு இடம் மாறுபடு 
கின்றது . உயர்ந்த அளவு ஆழம் 2134 மீட்டர் இக்கட 
லின் பரப்பளவு 438,000 ச.கி.மீ. 

எகிப்து நாட்டிலுள்ள சூயசும் , அல் - காசிரும் , 
சூடான் நாட்டிலுள்ள சூடானும் , சாவாகினும் , 
எதியோப்பியாவிலுள்ள மசாவாவும் , சவுதி அரேபியா 
விலுள்ள சித்தாவும் , ஏடன் நாட்டிலுள்ள சொடே 
டாவும் மோசாவும் இப்பகுதியிலுள்ள சிறந்த துறை 
முகங்களாகும் . 

பண்டைக் காலத்திலிருந்தே இக்கடல் வாணிபத் 
திற்கு மிகவும் பயன்பட்டு வந்துள்ளது . எகிப்தியர் கி.மு. 
2000 - இல் இங்கு வாணிபம் செய்து வந்தனர் . இந்தி 


செங்கண்ணனார் சங்க காலப் புலவர்களுள் 
ஒருவர் . இவர் மதுரைச் செங்கண்ணனார் என்ற 
வேறு பெயராலும் வழங்கப்பெற்றார் . ஆகவே , இவ 
ரது ஊர் மதுரையெனக் கொள்ள இடமுண்டு . இவர் 
பெயரை நோக்குங்கால் , அது காரணப் பெயராக 
வும் இருக்கலாம் என்பர் . இவர் பாடியனவாக நற் 
றிணையில் ஒன்றும் ( 122 ) அகநானூற்றில் ஒன்றும் 
( 39 ) ஆக இரு பாடல்கள் 

உள்ளன . 

குறிஞ்சித் 
திணையிலமைந்த நற்றிணைப் பாடல் களவுப் 
புணர்ச்சியை விரும்பி வந்த தலைவன் சிறைப்புற 
மாக இருப்பதை அறியாள் போலத் தோழி தலைவி 
யிடம் உரைப்பதாக அமைந்துள்ளது . அப்பாடலில் 
தோழி , தினைப்புனத்திலுள்ள செந்தினைகள் 
கொய்யப்பட்டன . பள்ளப் பகுதிகளில் உள்ள மல் 
லிகைவிடத்தே அரும்புகள் தோன்றியுள்ளன ; தலைவி 
யின் நலிவுக் காரணத்தை அறிய அன்னை சினங் 
கொண்டு உறங்காமல் இருக்கிறாள் . எனவே , நீ 
களவொழுக்கத்தைத் தவிர்ப்பாயாக என்று தலைவி 
பிடம் கூறும் வாயிலாகத் தலைவன் விரைவில் 
மணந்துகொள்ள வேண்டும் என்ற குறிப்பினை அவ 
னுக்கு உணர்த்துவதாக 

உள்ளது சிறப்புடைய 
தாகும் . 

வீ.சே. 


செங்கல்வராய பிள்ளை , வ.சு. 20 - ஆம் 
நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ்ப்புலவர்களுள் ஒருவர் . 
இவர் வடக்குப் பட்டுச் சுப்பிரமணியப் பிள்ளைக்கும் 
தாயாரம்மாளுக்கும் கி.பி. 1883 - இல் மகனாகத் 
தோன்றினார் . இவர்தம் தந்தையார் அரசு அலுவ 
லில் இருந்து பல ஊர்களுக்கும் மாற்றப்பட்டமை 
யால் இவரது படிப்பும் பல ஊர்களில் தொடர்ந்தது . 
தஞ்சாவூர் புனித பீட்டர்சுப்பள்ளியில் 10 - ஆம் வகுப்புப் 
பயின்று , முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் . கல்வி 
யில் சிறந்த நாட்டம் கொண்ட இவர் தொடர்ந்து 
படித்து முதுகலைப் பட்டம் பெற்றார் . 


செங்கல்வராய பிள்ளை , வ.சு. 


351 


செங்கிசுக்கான் 


3 


செங்கல்வராய பிள்ளை 


தம் தமிழ்த் தொண்டைப் பாராட்டி 1.9.1969 - இல் 
மதுரைப் பல்கலைக் 

கழகம் டாக்டர் 

பட்டம் 
அளித்துச் சிறப்புச் செய்தது . 
இவர் வள்ளி மலையில் 

முருகன் அடியவராக 
எழுந்தருளியிருந்த வள்ளிமலைச் சாமிகளைத் தம் 
குருவாகக் கொண்டார் . அப்பெரியார் மீது 1941 

ல் சச்சிதானந்தர் கலிவெண்பா என்னும் நூலி 
னைப் பாடினார் . இவர் மயில் பாட்டு , சேவல் பாட்டு , 
வேல்பாட்டு , தணிகை நாயகன் மாலை , தணிகைக் 
கலிவெண்பா , வள்ளி கலியாணக் கும்மி , வள்ளி கிழ 
வர் வாக்குவாதம் , முருகரும் தமிழும் , தணிகேசன 
திருவெம்பாவை , தணிகேசன் திருப்பள்ளியெழுச்சி 
தணிகை தசாங்கம் , திருப்புகழ் உரை , தணிகை 
முப்பூ , தணிகைப் பிளளைத் தமிழ் 

முதலிய நூல் 
களை இயற்றியுள்ளார் . இவ்வாறு தமிழ்த் தொண 
டும் சிவத் தொண்டும் புரிந்த இவர் 1971 - இல் கால 
மானார் . 

வீ.சே. 
செங்கற்பட்டு மாவட்டம் : காண்க : தமிழ் 
நாட்டு ஆட்சிப் பிரிவுகள் . 

செங்கிசுக்கான் ( கி.பி. 1162-1227 ) : ஆசி 
யாவின் பெரும்பகுதியை வென்று வரலாற்றில் மிகப் 
பெரிய வெற்றி வீரனாக கி.பி. 13 - ஆம் நூற்றாண் 
டில் திகழ்ந்தவன செங்கிசுக்கான் ( Chenghizkhan ) . 
இவனது இயற்பெயர் தேமுசின் ( Temujine ) . மங் 
கோலிய தலைவர்களின் பேரவையில் இவனுக்கு 
" செங்கிசுக்கான் என்னும் விருது கி.பி. 1206 - இல் 
வழங்கப்பட்டது . அச்சொல்லுக்கு உலகை ஆள்ப 
வன் என்பது பொருள் . இவன் பல நாடுகளை வென்று 
கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து சப்பான் வரை பரவிய 
ஒரு பேரரசை நிறுவினான் . மங்கோலியாவிலுள்ள 
காரகோரம் இவனது தலைநகராக இருந்தது . 


இவர் அரசு அலுவலில் இருந்தாலும் தமிழில் 
ஆர்வம் உடையவராக விளங்கினார் . இவர் தம் 
தமையனாரிடத்தில் பாடல் இயற்றும் இலக்கணம் 
அறிந்துகொண்டு செய்யுள் இயற்றினார் .. இவர் 
பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர்ப் பல செய்யுள் 
நூல்கள் இயற்றினார் . அவற்றை உடனுக்குடன் அச் 
சேற்றிப் பதிப்பித்தும் வெளியிட்டார் . உபதேச 
காணடம் என்னும் நூலினை நன்றாக ஆய்வு செய்து 
வெளியிட்டது இவரது தமிழாராய்ச்சியை நன்கு 
எடுத்துக்காட்டுகிறது . 


இவர் முருகனிடம் மிகவும் அன்பு கொண் 
டவர் . இவர் முருகப்பெருமான் திருப்புகழ்ப் பாடல் , 
கந்தரலங்காரம் , கந்தரனுபூதி முதலியனவற்றைத் 
தொகுத்தார் . அவற்றைச் சைவ சமயத்திற்குரிய 
சைவத் திருமுறைகள் பன்னிரண்டினைப் போலக் 
குமரக்கடவுளை வழிபாடு செய்யுங கௌமார சம 
யத்திற்கும் பன்னிரு திருமுறையாக வகுத்தார் . 
அவற்றை முருகவேள் பன்னிரு திருமுறை என்னும் 
பெயரில் வெளியிட்டுள்ளார் . இவர் திருப்புகழ் முழு 
மைக்கும் அருணகிரிநாதர் இயற்றிய நூல்களுக்கும் 
உரையெழுதி வெளியிட்டார் . தேவாரம் முதலிய 
சைவத் திருமுறைகள் பன்னிரண்டையும் ஆய்ந்து 

பொருளடைவு எழுதியதோடு 
அவற்றைப் பற்றிய விளக்கக் கட்டுரைகளும் எழுதி 
யுள்ளார் . அவையனைத்தும் திருமுறை விளக்கமாக 
அமைந்துள்ளன . 


சொல்லடைவு , 


தேமுசின் கி.பி. 1162 - இல் ( அல்லது 1167 ) மங் 
கோலியாவில் பைக்கால் ( Baikal ) ஏரிக்கு அருகிலுள்ள 
ஓனான் ( Onan ) ஆற்றங்கரையில் அமைந்துள்ள 
தெலிகுன் புல்டக்கு என்னுமிடத்தில் பிறந்தான் . 
போர்சிசின் ( Borjigin ) குடுமபின் தலைவரான இவ 
னுடைய தந்தை யெசுகை ( Yesugei ) ஆமூர் ஆற்றி 
லிருந்து சீனப் பெருஞ்சுவர் வரையிலுள்ள பகுதியை 
ஆண்டு வந்தான் . அவன் தார்த்தாரியரின் தலை 
வன் தேமுசின் என்பானைக் கொன்றதால் தன் 
மகனுக்கு அப்பெயரையே சூட்டினான் . ஏனெனில் , 
இறந்த பகைவனின் வீரம் முழுவதும் அக்குழந்தையின் 
உடலில் புகுந்துவிடும் எனக் கருதப்பட்டது . இச் 
சொல்லுக்கு இரும்பு வேலை செய்பவன் என்பது 
பொருளாகையால் சிலர் செங்கிசுக்கான் ஒரு கரு 
மான் எனத் தவறாகக் கருதுவர் . 


ஆங்கில அரசு இவர்தம் அலுவலகத் திறமை 
யைப் பாராட்டி இராவ் சாகிபு என்னும் பட்டத் 
தினை 1935 - இலும் இராவ் பகதூர் என்னும் பட்டத் 
தினை 1938 - இலும் வழங்கிச் சிறப்பித்தது . இவர் 


- 


செங்கிசுக்கான் 


352 


செங்கிசுக்கான் 


துருக்கியர் மங்கோலியாவின தெற்கு , மேற்குப் 
பகுதிகளை கி.பி. 12 - ஆம் நூற்றாண்டில் கைப்பற்றி 
யிருந்தனர் . சிறு கூட்டத்தினரான மங்கோலியர் 
வெளி மங்கோலியாவின் வடகிழக்கு மூலையில் , 
இன்றைய மங்கோலிய மக்கள் குடியரசில் , வாழ்ந்து 
வந்தனர் . அதன் கிழக்கு , தெற்குப் 

பகுதிகளில் 
தார்த்தாரியர் ( Tartars ) வசித்தனர் . சீனாவிலும் , 
ஐரோப்பாவிலும் உள்ளவர்கள் தார்த்தாரியர்களை 
யும் மங்கோலியர் எனறே தவறாகக் குறிப்பிட்ட 
னர் . இவர்கள் இருவருக்குமிடையே 

அப்பொழுது 
பகைமை நிலவி வந்ததால் செங்கிசுக்கான் அவர் 
களை வென்றான் . மங்கோலியர் அடிக்கடி சீனாவைத் 
தாக்கியதால் சீனப் பெருஞ்சுவர் எழுப்பப்பட்டது . 
தேமுசின் 13 வயதினனாக இருந்தபொழுது அவள் 
தந்தை 

யெசுகை தார்த்தாரியரால் நஞ்சூட்டிக் 
கொல்லப்பட்டான் . எனவே , இவனும் இவன 
தாயும் , பிற குழந்தைகளும் இவனது குடும்பினரால் 
கைவிடப்பட்டுப் பெருந்துன்பத்திற்கு உள்ளாயினர் . 
பிறவி 

வீரனான இவன் சிதறுண்டு கிடந்த 
தன்னுடைய குடும்பினரை ஒன்று சேர்த்து , வலிமை 
மிக்க படையை ஏற்படுத்தி , 20 ஆண்டுகள் போரிட்டு 
மேலாண்மையை ஏற்படுத்தினான . பின்னர் 20 ஆண்டு 
கள் இடைவிடாமல் பிற நாடுகள் மீது படையெடுத்துச் 
சென்று , வெற்றிமேல் வெற்றி பெற்று , ஒரு பேரரசை 
நிறுவினான் . 


தாளர்கள , தொழிலாளர்கள் ஆகியோர் மங்கோலியா 
விற்கு அனுப்பப்பட்டனர் . பின்னர் இவன் பெசாவரை 
யும் இலாகூரையும் அவற்றைச் சுற்றியுள்ள பகுதிகளை 
யும் கைப்பற்றினான் . இவனால் , விரட்டப்பட்ட அரசர் 
பலர் இந்தியாவில் புகலிடம் பெற்றிருந்தும் இவன் 
இந்தியாவிற்குள் நுழையவில்லை . இவன் கி.பி .1222 
-இல் இரசியாவினுள புகுந்து வால்காவிலிருந்து தேனி 
பர் ஆறு வரையும் பாரசீக வளைகுடாவிலிருந்து , ஆர் 
டிக்குப் பெருங்கடல் வரையும் உள்ள பகுதிகளைக் 
காள்ளையடித்தான் . எனவே , கி.பி. 1225 - இல் 
ஆசியா முழுவதும் இந்தியாவும் , சீனாவில் காங் 
பேரரசும் நீங்கலாக , இவனுடைய ஆதிக்கத்திற்கு உட் 
பட்டிருந்தது . 


இவன் படை நிருவாகத்திலும் , அதை நடத்திச் 
செல்வதிலும் அறிவும் , ஆற்றலும் மிககவனாய் இருந் 
தான் இவனிடம் சிறந்த ஒற்றர்கள் இருந்ததுடன , 
போரில் புதுப்புது முறைகளைப் புகுத்தினான் . இவ 
னுடைய குதிரைப்படை மிக விரைந்து சென்று பகை 
வரைச்சுற்றி வளைத்துக் கொள்ளும் ஆற்றல் மிக்கது 
வனுடைய வீரர்கள் எய்த அம்பு 183 

மீட்டர் 
தொலைவில் உள்ளவரையும் கொல்லத்தக்க வலிமை 
பெற்றது . எனவேதான் இவனால் நாடுகளை 
எளிதில் கைப்பற்ற முடிந்தது . 


மீது 


சீனாவில் 

சான் சி 


இவன் கி.பி. 1206 - இல் வடசீனாவின் 
படையெடுத்தான் . இதைச் சீனர்கள் சிறிதும் எதிர் 
பார்க்கவில்லை . சீனப்பெருஞ்சுவர் மூன்று இடங்க 
ளில் உடைக்கப்பட்டு , அவற்றின் வழியாக மங்கோலி 
யப்படை விரைந்து சென்று கி.பி. 1215 - இல பீக்கிங் 
கைக் கைப்பற்றியது . சீனாவின் வடக்குப் பகுதி 
முழுவதும் கி.பி .1217 - இல் 

வீழ்ந்தது . 

பிறபகுதி 
களைக் கைப்பற்றத் தன்னுடைய தளபதி முகுலியை 
( Mukuli ) அனுப்பிவிட்டு , இவன் மேற்கு நோக்கிப் 
புறப்பட்டான் . கொரியா முந்நீரகம் கி.பி .1218 - இல் 
வெல்லப்பட்டது . 


( Shan - si ) மாநிலத்தில் 
வேட்டையாடும் பொழுது குதிரையிலிருந்து விழுந்து , 
அதனால் உடல் நலம் குன்றி , இவன் கி.பி .1227 - ஆம் 
ஆண்டு மரணமடைந்தான் . அப்பேரரசு இவன் ஆண் 
மக்கள மூவரால் 

பிரித்துக் கொள்ளப்பட்டது 
பின்னர் இவனுடைய பேரன் நால்வரும் சிறந்த 
தலைவர்களாக விளங்கினா . எனினும் இவன் இறந்த 
150 ஆண்டுகளில் இவனுடைய மரபு சீனா , 
பாரசீகம் , தெற்கு ஆசியா ஆகிய பகுதிகளிலிருந்து 
மறைந்தது 


துருக்கி 


மங்கோலிய வணிகர் சிலர் கொலை செய்யப் 
பட்டதால் செங்கிசுக்கான் குவாரிசிம் ( Khwarezm ) 
மீது கி பி 1219 - இல் படையெடுத்தான் . இந்தியாவின் 
வடமேற்கில் துருக்கியரின் ஆட்சியிலிருநது குவாரிசிம் 
பேரரசில இனறைய ஈராக்கு , ஈரான் , பாகிசுத்தானின 
ஒரு பகுதி ஆகியவை இருந்தன . அவன் அப்பேரர 
கொளளையடித்து , 

மக்களைக் 
குவித்து , மூன்றே ஆண்டுகளில் அதனைக கைப்பற்றி 
னான் முக்கிய நகரங்களான புகாராவும் ( Bukhara ) 
சாமர் கண்டும் ( Samarkand ) அழிககப்பட்டு , ஆயிரக் 
கணக்கான தொழில வலலுநர்கள் , கலைஞர்கள , எழுத 


செங்கிசுக்கான் மங்கோலியரிடையே ஒற்றுமையை 
ஏற்படுத்தி ஒரு பேரரசை நிறுவினான் . தான் வென்ற 
பகுதிகளில் ஒழுங்கையும் அமைதியையும் நிலைநாட் 
டினான் . இவனுடைய பேரரசின் ஒரு கோடியிலிருந்து 
மற்றொரு கோடிக்குப் பயணிகள் 

எவ்வித அச்ச 
மும் ஆபத்தும் இனறிச் செல்ல முடிந்தது . எனவே , 
சீனாவிற்குச் செல்லும் மத்திய ஆசிய வழி திறந்து 
விடப்பட்டு மார்ககோபோலோ , கிறித்தவ பாதிரி 
மார்கள மற்றும் பிறர் சீனாவிற்குள பயணம செயய 
முடிந்தது . கிழக்கு - மேற்குப் பணபாட்டுப் பரிமாற்றத் 
திற்கு வழிவகுத்தது இவனுடைய முக்கியப் பணியா 


கொன்று 


சைக் 


கும் . 


செங்கின்சு காதுப்போர் 


353 


செங்கின்சு காதுப்போர் 


கள்ள 


இவன் தன்னுடைய சட்டத்தொகுப்பை ( Jasagh 
or the Great Yasa ) கி.பி. 1206 - இல் வெளியிட்டான் . 
அதில் நீதி மன்றம் , படை , நாட்டின பொருளியல் , 
குற்றவியல , வணிகச் சட்டங்கள் ஆகியவை அடங்கி 
யிருந்தன . இவனுடைய படையெடுப்பின் விளைவாக 
இவனால் விரட்டியடிக்கப்பட்ட துருக்கியர் ஐரோப்பா 
வின் மீது படையெடுத்தனர் . 


ஆண்டு 


மிகச் சிறந்த 

வெற்றிவீரனான செங்கிசுக்கான 
சிறந்த நிருவாகத் திறமையும் , படையை நடத்திச 
செலலும் ஆற்றலும் மதிநுட்பமும் பெற்றிருந்தான் , 
துருக்கியரின் எழுத்து முறையைப் பின்பற்றியதுடன் , 
தன்னுடைய பேரரசில் அஞ்சல முறையைக் கொண்டு 
வந்தான் ; கற்றோரிடமும் கட்டக் கலைஞர்களிட 
மும் மிக்க மரியாதை கொண்டு அவர்களை ஆதரித 
தான் . அக்காலப் பாரசீக , 

அரேபிய எழுத் 
தாளர்கள் இவனை மிகக் கொடியவனாகக் காட்டி 
யுள்ளனர் . எனினும் , சமயப்பொறை 

மிக்க 
இவனுடைய சிறந்த நிருவாகம மக்களுக்கு நன்மை 
பயப்பதாக அமைந்தது இவன் மங்கோலிய மக்களால் 
இன்றும் போற்றப்படுகிறான் . 

சி.இரெ . 


சீன , 


} 


துணை நூல் : 


கத்தை அப்பகுதிகளில் வளர்ப்பதற்குரிய முயற்சி 
களை மேற்கொள்ளவில்லை . அதன் விளைவாக 
மற்ற ஐரோப்பிய நாட்டவர் 

வாணிகத்தை 
அப்பகுதிகளில் நடத்த வாய்ப்பிருந்தது . 

அவ் 
வாய்ப்பை ஆங்கிலேயர்கள் பெரிதளவில் பயன்படுத் 
திக் கொண்டனர் . உட்ரெக்ட்டு உடன்படிககையில் 
காணப்பட்டுள்ள ஏசியன்டோ நிபந்தனையின்படி 
( Asiento clause ) ஆங்கிலேயர்கள் ஒவ்வோர் ஆண 
டும் ஓர் ஆங்கில வாணிகக் கப்பலை இசுபெயினுக் 
குச் சொந்தமான அமெரிக்கக் குடியேற்றங்களுக்கு 
அனுப்ப அனுமதி வழங்கப்பட்டிருந்தது .. அந்தச் 
சலுகைகளைப் பயன்படுத்திக் கொண்டு 
தோறும் ஒரு கப்பலை இசுபானியத் துறைமுகத்தில் 
நிறுத்திச் சரக்குகளைப் பகல் முழுவதும் இறக்கி 
வந்தனர் . இரவு வந்ததும் துறைமுகத்திறகு வெளியே 
யிருந்த ஆங்கிலக் கப்பல்களில் இருந்த சரக்கு 
களைச் சிறுபடகுகள வாயிலாகக் கொண்டு வந்து துறை 
முகத்தில் நிறுத்தி வைத்திருந்த கப்பலில் ஏற்றிவிடு 
வர் . இவ்வாறாகப் பெயருக்கு ஒரு கப்பலில் கொண்டு 
வந்த சரக்குகளை இறக்குவதாகக் காணச் செயது 
உணமையில் பல கப்பல்களில் கொண்டு வந்த சரக்கு 
களைத் திருட்டுத்தனமாக இறக்கி வந்தனர் . இதை 
யறிந்த இசுபானிய அரசினர் சினமடைந்தனர் . தங் 
களுடைய எதிர்ப்பைத் தெரிவிக்கும் வகையில 
களுடைய பகுதிகளுக்குச் சரக்குகளை ஏற்றி வருவ 
தாக அவாகள கருதிய ஆங்கிலக் கப்பல்களைக் 
லில் நிறுத்திச் சோதனை செய்தனர் . அதனோடு 
ஆங்கில மாலுமிகளை மிகவும் கொடுமையாக நடத்தி 
னர் . அதன் காரணமாக ஆங்கிலேயருடைய உணர்ச்சி 
கள் பீறிட்டெழுந்தன . அப்போது , பிரதமராக 
இருந்த வால்போலுடைய அரசியல் எதிரிகள் அந்தச் 
சினத்தைத் தூண்டிப் பெருக்கினர் அந்த நேரத்தில் மக் 
கள் சபை முன்னர்ச் செங்கின்சு என்ற கப்பற்படைத் 
தலைவன் தனது அறுபட்ட காது ஒன்றைக் கொண்ட 
ஒரு குப்பியை வைத்தார் . இசுபானியர் தம் காதை 
வெட்டி விட்டதாகக் கூறினார் . இசுபானியரிடம் 
அவர் சிக்கிக் கொண்டபோது அவர் என்னென்ன 
எண்ணினார் என்ற கேள்வியை மக்கள் சபையினர் 
கேட்டனர் . அதற்கு அவர் பின்வருமாறு பதில் அளித் 
தார் நான் என்னுடைய ஆத்மாவைக்கடவுளுக்கும் , 
என்னுடையசிக்கலை நாட்டு மக்களிடத்தும் ஒப்படைத் 
தேன் . இந்த மறுமொழி மக்களுடைய ஆத்திரத்தைத் 
தீவிரப்படுத்தியது . அமைதிக் கொள்கையில் பற்று 
றுதிகொண்டு செயலாற்றி வந்த வால்போலுக்குப் 
போர் அறிவிப்புத் தவிர வேறு வழி புலப்படவில்லை . 
அவர் 1739 - இல் இசுபெயின் மீது போர் தொடுத்தார் . 


தங் 


கட 


Lucas . S Henry- , A Short History of Civilization , 

Mc - Graw Hill Book Company , INC , New 
York , 1953 . 

செங்கின்சு காதுப் போர் : இங்கிலாந்துக் 
கும் இசுபெயினுக்கும் இடையே கி.பி. 1739 - ஆம் 
ஆண்டில் நடந்த போருக்குச் சென்கின்சு காதுப் 
போர் ( Jenkins Ear War ) எனபது 

பெயர் . 
சென்கின்சு என்பவரின் அறுக்கப்பட்ட காது 
போருக்குக் காரணமாக இருந்ததால் 
பெயர் பெற்றது . இங்கிலாந்திடம் இசுபெயினுக்குச் 
சில குறைகள இருந்தன. சிப்ரால்டரையும் , மைனார்க் 
காவையும் முன்னொரு சமயம் இசுபெயினிடமிருந்து 
இங்கிலாந்து கைப்பற்றியிருந்தது . அவற்றை மீண்டும் 
தன்வசமாக்கிக் கொள்ள இசுபெயின் முயன்றது . 
அம்முயற்சியை இங்கிலாந்து முறியடித்தது . அதே 
போன்று சிசிலித் தீவை இசுபெயின் கைப்பற்ற 
முனைந்தபோது 

அதனுடைய கப்பற்படையை 
இங்கிலா நது சிதறடித்தது அதனுடைய வெற்றிக்குத் 
தடையாக இருநதது . வாணிகத் தகராறுகள் அவ் 

நாடுகளுக்கிடையே இருந்த 
அதிகரிக்கச் செய்தன . 

இசுபெயினுக்கு 
உரிமையாக இருந்த தென் அமெரிக்கப் பகுதிகளில் 

சுபானியரைத் தவிர வேறெந்த நாட்டவரையும் 
வாணிகம் செய்ய இசுபெயின் 

சுபெயின் அனுமதிக்க 

அனுமதிக்க விரும்ப 
வில்லை . அதேசமயம் இசுபெயின் தன்னுடைய வாணி 


விரு 


பகைமையை 


மேலும் 


போரின் போது இசுபானிய அமெரிக்காவிலுள்ள 
கார்ட்டாசீனாவைக் ( Cartagena ) கைப்பற்ற ஆங்கி 


வா . க . 


9 - 23 


செங்கோட்டை 


354 


செங்கோட்டை 


காக அமைக்கப்பட்டது . மேற்கு வாயில் வழியே 
சென்றால் இரண்டாம் மதிலை அடையலாம் . அத 
னுள்ளே அரச அலுவலர் , உறவினர் உறைவிடங்கள் 
உள்ளன . இக்கோட்டையின் புறமதிலுக்கு உட்புறத் 
தில் படை வீரர்களின் முகாம் , பணியாளர் குடி 
யிருப்புகள் போன்றவை காணப்படுகின்றன . புறமதி 
லின் உட்பகுதியில் கலையழகுமிக்க அரண்மனைகள் , 
அரங்கங்கள் போன்றவையும் உள்ளன . இக்கோட்டை 
யின் முக்கியமான மண்டபம் திவானியாம் ( Diwan 
Iam ) என்னும் பொதுமக்கள் காட்சி மண்டபம் ஆகும் . 


க் 


லேயர் முயன்றனர் . அம் முயற்சி பெருத்த தோல்வி 
யில் முடிவடைந்தது . இப்போர் கி.பி. 1740 - இல் 
தொடங்கிய ஆசுத்திரிய வாரிசுரிமைப் போருடன் 
கலந்துவிட்டது . 

தி.அர.இரா . 
செங்கோட்டை இந்தியாவின் தலைநகரமான 
தில்லியில் உள்ள புகழ்பெற்ற கோட்டை , 
கோட்டையை கி.பி. 1638 - இல் மொகலாய அரசர் 
சாசகான் கட்டினார் . இக்கோட்டையினுள்ளே 
சாசகானாபாது என்னும் நகரையும் இவர் அமைத் 
தார் . இக்கோட்டை சிவப்பு நிறக் கற்களால் கட்டப் 
பட்டதால் செங்கோட்டை எனப் பெயர் பெற்றது . 
சலவைக் கற்களும் கொடி , பூ வேலைப்பாடுகளும் 
பல வண்ணக் கற்களும் பதிக்கப்பட்டு இக்கோட்டை 
கட்டப்பட்டது . செங்கோட்டை நீள்சதுர வடிவமுடை 
யது . தெற்கு வடக்காக இதன் நீளம் 1030 மீ . 
ஆகும் . கிழக்கு மேற்காக 550 மீ . அகலத்தைக் 
கொண்டு இக்கோட்டை விளங்குகிறது . இதன் உள் 
பகுதியின் நடுவில் வடக்கு தெற்காக 530 மீ . நீள 
மும் , கிழக்கு மேற்காக 380 மீ . அகலமும் கொண்டு 
உள் கோட்டைச் சுவர்கள் உள்ளன . இக்கோட்டை 
இரண்டு வாயில்களைக் கொண்டது . பெரிய வாயில் 
மேற்குப் பக்கத்தில் உள்ளது . இது இலாகூர் வாயில் 
( Lahore Gate ) எனப்படும் . மற்றொரு வாயில் தெற் 
கில் உள்ளது . இவ்வாயில் தனியார் பயன்படுத்துவதற் 


இக்கோட்டையின் உள்ளே காணப்படும் வெண் 
சலவைக்கல்லால் கட்டப்பட்ட ஆறு கட்டடங்கள் 
அழகுமிக்கவை . இவை மொகலாயக் கட்டடக் 
கலைக்கு ஏற்பக் கட்டப்பட்டவை . 

இரங்மகால் 
( Rangmahail ) எனப்படும் வண்ண மாளிகையும் ,, 
திவானிகாசு ( Diwanikas )) எனப்படும் கட்டடமும் 
செங்கோட்டையின் உள்ளே காணப்படும் பிற புகழ் 
மிக்க கட்டடங்களாகும் . திவானிகாசு கட்டடம் 
அழகின் சிகரமாக விளங்குகிறது . அழகிய வண்ணக் 
கற்கள் புதைத்துக் கட்டப்பட்ட இக்கட்டடத்தில் 
விண்ணுலகமென ஒன்றிருக்குமானால் அது 
தான் என்ற வாசகம் சாசகானால் 

பொறிக்கப் 
பட்டுள்ளது . 

செங்கோட்டையின் உள்ளேயே 


. 


) 


* 


| 


| 


말 


|| 


செங்கோட்டை 


5 


செச்சலசு 


355 


செசுனோலா .. 


சாசகான் முத்து மசூதி என்னும் மசூதியைக் கட்டி 
னான் . இக் கோட்டை இன்றும் புகழ்பெற்று விளங்கு 
கிறது . 

சு . இரா . 


கி.பி. 1794 - இல் கைப்பற்றியது . அதனை 1814 வரை 
மொரீசியசுத் தீவின மேற்பார்வைக்கு உட்படுத்தியிருந் 
தது . அத்தீவுக்கூட்டம் , 1903 - இல 

ஒரு தனித்த 
குடியேற்ற நாடாகியது . அதற்கு 1975 - இல் உள் 
நாட்டுச் சுதந்திரம் வழங்கப்பெற்றது . அடுத்த ஆண 
டிலேயே அது , ஆங்கிலப் பொது அரசுக்கு உட்பட்ட 
ஒரு குடியரசாக அறிவிக்கப்பெற்றது . தெ.பா. 


துணை நூல் : 


செச்சலசு : இது இந்திய மாக்கடலில் மடகாசு 
கருக்கு வடக்கில் 

உள்ள ஒரு தீவுக் கூட்டம் . செச் 
சலசு ( Seychelles ) சிறியனவும் பெரியனவுமாக 112 
தீவுகளைத் தன்னுள்ளடக்கி உள்ளது . இன்று இதன் 
பரப்பு 404 ச.கி.மீ. இரண்டு பிரிவுகளாக 
அமைந்துள்ளது . மாகி முதலிய 32 தீவுகள் ஒரு பிரி 
வாகவும் ( 234 ச கி.மீ. பரப்பு ) மற்றவை இரண்டாம் 
பிரிவாகவும் உள்ளன . கென்யாவைச் 

சேர்ந்த 
மொம்பாசாவுக்குக் ( Mombasa ) கிழக்கில் 1600 கி மீ . 
தொலைவில் இவை உள்ளன . இத்தீவுகளில் விளையும் 
முக்கிய பொருள்கள் , கொப்பரைத் தேங்காய் , தேங 
காய் , இலவங்கப்பட்டை , மணப்பொருள் தரும் செடி 
வகைகள் , தேயிலை ; வனிலா அவரைச் செடி முதலி 
யன . இவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . மீன்பிடித் 
தல் , மக்களின் சிறப்பான தொழில் . சுற்றுலாத் 
தொழில் துறையும் வளர்ச்சி அடைந்து வருகிறது . 
இதன் மக்கட்டொகை 64,035 ( 1981 ) . 


Lionaet , G. , The Seychell , Newton Abbot , 1972 . 

செசப்பீக்குவிரிகுடா அட்லாண்டிக்கு மாக் 
கடலின் ஓர் உட்பகுதி . அமெரிக்காவில் மேரிலாந்து , 
வர்சீனியா மாநிலங்களின கிழக்குப் பகுதிகளிலிருந்து 
தெல்மார்வா ( Delmarva ) முந்நீரகத்தைச் செசப் 
பீககு விரிகுடா ( Cbesapeake Bay ) பிரிக்கிறது . 
பொடாமாக்கு முதலிய பல ஆறுகள் இதில் கலக்கின் 
றன . இதை முதலில கண்டுபிடித்தவர் கி.பி. 1608 
இல் 

இங்கு வந்த சான் சுமித்து ( John Smith ) 
என்ற ஆங்கிலேயே நில ஆய்வராவர் . தெ.பா. 

செசுனோலா , உலூய்கி பால்மாதி அமெ 
ரிக்க ஐக்கிய நாட்டின் இராணுவ அதிகாரியாகவும் 
தொல்லியல் அறிஞராகவும் விளங்கியவர் . செசுனோ 
GUIT 2 TUM LIT ULIT ( Cezaola , Luigi palmadı ) 8.28 . 
1832 - ஆம் ஆண்டு சார்டினியாவில் உள்ள பீட்மாண் 
டில் இரிவரோலோ ( Rivarolo ) என்னும் இடத்தில் 
பிறந்தார் .. இவர் சைப்ரசுப் பகுதியில் பல அரும் 
பொருள்களைச் சேகரித்தார் ; அருங்காட்சியக இயக்கு 
நராகவும் விளங்கினார் . 


அரசியலமைப்பு : செச்சலசு 

ஒரு சுதந்திரக் 
குடியரசு . இங்கு 1979 - ஆம் ஆண்டில் ஏற்பட்ட அர 
சியலமைப்புப்படி ஒரே அவையைக கொண்ட ஒரு 
மக்கள் சட்டசபையும் , நிருவாக அதிகாரியாகக் குடி 
யரசுத் தலைவர் ஒருவரும் உள்ளனர் . நான்கு ஆண்டு 
கட்கு ஒருமுறை 23 உறுப்பினர்களைக் கொணட 
சட்டசபை 

மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது . 
செச்சலசு மக்கள் முன்னேற்ற முன்னணி ஒன்று தான் 
சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சி . ஆதலால் 
தேர்தலுக்கு வேட்பாளர்களை நியமிக்கும் கடமை 
அதற்குத்தான் உண்டு . குடியரசுத் தலைவர் 5 ஆண்டு 
கட்கு ஒரு முறை 

மக்களால் நேரடியாகத் தேர்ந் 
தெடுக்கப்படுகிறார் . அவர் அமைச்சர் குழு ஒன்றை 
நியமித்து அதற்குத் தலைமை தாங்கும் பொறுப்பை 
ஏற்றுள்ளார் . 

கிரியோல் ( Creole ) , ஆங்கிலம் , பிரெஞ்சு ஆகிய 
மூன்றும் அரசாங்க மொழிகளாக ஏற்கப்பட்டுள் 
ளன . ஆயினும் 95 விழுக்காட்டு மக்கள் கிரியோல் 
மொழியே பேசுகின்றனர் . குடியரசுத் தலைநகர் 
விக்டோரியா . இது அத்தீவுகளில் எல்லாம் மிகப் 
பெரியதான 

( Mahe ) ( 140 சதுர கி.மீ. 
பரப்பு ) உள்ளது . 

வரலாறு : செச்சலசு தீவுகளை முதலில் கண்டு 
பிடித்தவர் வாசுகோடகாமா ( 1502 ) . பிரெஞ்சியர் 
கி.பி. 1756 முதல் கி.மு. 1768 வரை உள்ள காலத்தில் 
அங்குக் 

குடியேறினர் . அத்தீவுகளை இங்கிலாந்து 


மாகியில் 


செசுனோலா 


வா - 9 - 23 அ 


செஞ்சி 


356 


செஞ்சிலுவைச் சங்கம 


உளளன 


செசுனோலா துரினில் உளள இராணுவப் பள 
ளியில் கல்வி கற்றார் . இவர் தம் பதினேழாம் வய 
தில் இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றினார் . கிரி 
மியப் போரில் பங்குபெற்ற இவர் நியூயார்க்குப் 
போருக்காக இராணுவ அதிகாரிகள் பளளியைத் 
தோற்றுவித்தார் இராணுவத்தின் 

தலைவராக 
உயர் பதவி பெற்ற இவர் சைப்பரசுப் பகுதியில் 
அமெரிக்க உயர் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் . 
அங்குத் தங்கிய 11 ஆண்டுகளில் இவர் 35,000 க்கும 
மேற்பட்ட தொன்மைப் பொருளகளை 70,000 
கல்லை றகளில் இருந்து சேகரித்தார் . அப்பொருள 
கள் யாவும் நியூயார்க்கு நகரத்தில் உள்ள அருங் 
காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன . அவ்வருங்காட் 
சியகத்தின் இயக்குநராக இவர் கி பி . 1879 முதல 
1904 வரை பணியாற்றினார் . அப்பொருள்கள் யாவும் 
ஆய்வாளர்களுக்குப் பெரிதும் உதவி புரிகின்றன . 
இவர் சைப்பரசுத் தொனமை நகரங்கள் , கல்லறைகள் , 
கோயில்கள் ( Cyprus : Its Ancient Cities , Tombs aad 
Temples ) என்ற நூலை கி.பி 1877 - ஆம் ஆண்டு எழுதி 
னார் . இவர் நியூயார்க்கு நகரத்தில் 1904 - ஆம் 
ஆண்டு காலமானார் . 

சு.இரா . 


களைக் கொண்ட இக்கோட்டைக்குள் எதிரி சுவர் மீது 
ஏறி வந்தாலும் மறைந்திருந்து தாக்கப் பல இடுக்கு 
வழிகளும் உள்ளன . இராசகிரி மலை அரண் காவலர் 
அறைகளையும் தானியக் கிடங்குகளையும் கல்யாண 
மகாலையும் கொண்டு விளங்குகிறது . தனை ஒட் 
டினாற்போல் ஒரு பெரிய திறந்தவெளி 

உளளது . 
திறந்தவெளியைச் சுற்றிலும் பல சிறு அறைகள் 
இவை அரசகுல 

மகளிர் தங்கும் அறை 
களாக விளங்கியிருத்தல் வேண்டும் . இம்மலையின 
உச்சியில் இரண்டு நீர்ச்சுனைகள் உள்ளன . இவற்றைத் 
தவிர மலையில் இருப்பவர்களுக்கு அக்காலத்திலேயே 
புதிய முறைப்படி நீர்வசதி செய்யப்பட்டுள்ளது . 
மலையின அடிவாரத்தில் மூன்று நீர்த்தேக்கங்கள 
உள்ளன . மழைநீர் இததேக்கங்களில் சேமித்து வைக் 
கப்படும் . கலயாண மகாலுக்கும் அதன் உயர்ந்த 8 
அடுக்குக் கோபுரத்திற்கும் இந்நீர்த் தேக்கத்திலிருநது 
களிமண்ணால் வனையப்பட்ட 

குழாய்கள் 

மூலம் 
நீரைக் கொண்டு சென்றுள்ளனர் . கோட்டையின் 
கிழக்கில் கைதிகள் கிணறு என்று ஒன்று 

உளளது . 
இது செங்குத்தான பெருங்கருங்கல்லினால் 
போன்று அமைக்கப்பட்டுள்ளது . இதன் உயரம் 5.4 
மீ . ஆகும் . கைதிகளை இதன் உள்ளே போட்டு விடு 
வர் . அவர்கள் பசியால் வாடியே இறந்தொழிவர் . 

சு.இரா . 


கிணறு 


ளன . 


எனக் 


படை 


களை 


வென் றன . 


செஞ்சி தமிழ்நாட்டில் தென்னார்க்காடு 
மாவட்டத்தில் உள்ளதொரு நகரம் . வரலாற்றுப் 
புகழ்வாய்ந்த மலைக்கோட்டைகள் இவ்வூரில் உள் 

இங்குள்ள மூனறு மலைக்கோட்டைகளும் 
எதிரிகள் எளிதில் தாக்க முடியா வணண்ம் செங்குத் 
தான மலைகளின் மீது கட்டப்பட்டுள்ளன . இராசகிரி 
என்னும் மலைமீது கட்டப்பட்டுள்ள கோட்டை 
சிறப்பு வாய்ந்தது . செஞ்சிக் கோட்டை சோழர்களு 
டன் தொடர்புடையது 

கருதப்படுகிறது . 
கோட்டைகளின் மதிற்சுவர்களைத் தஞ்சையில 
ஆளுநராக இருந்த ஒருவர் கி பி . 

1442 - ஆம் 
ஆண்டு கட்டத் தொடங்கினார் . செஞ்சி , 
மராட்டிய மாமன்னன் சிவாசியுடனும் பிரெஞ்சுக் 
காரர்களுடனும் ஆங்கிலேயர்களுடனும் தொடா 
புடையது 

மொகலாயர்களின வசமிருந்த இக் 
கோட்டையை கி.பி. 1750 - இல் பிரெஞ்சுக்காரர் 
கள் புசி ( Bussy ) எனபவரின் தலைமையில் படை 
யெடுத்துக் கைப்பற்றினர் . ஆங்கிலேயர்கள பிரெஞ் 
சுக்காராகளுடன் ஆறு வாரங்கள் கடும் போரிட்டுச் 
செஞ்சியைக் கைப்பற்ற முனைந்தனர் . இதற்கிடை 
யில் கடும் முறைக் காய்ச்சல் தாக்கியதால் வீரர்கள் 
பலர் மரணமடைந்தனர் . ஆறு வாரங்களுக்குப்பின் 
ஆங்கிலேயர்கள் செஞ்சியைக் கைப்பற்றினர் . மலைக் 
கோட்டைகளுள் ஒவ்வொன்றும் மூன்று பெருஞ்சுவர் 
களால் சூழப்பட்டு எதிரிகள எளிதில் தாக்காதவாறு 
அமைக்கப்பட்டுள்ளது . வலிமைமிக்க 

நுழைவாயில் 


செஞ்சிலுவைச் சங்கம் : போரில் காயம் 
பட்டோர்களுக்கு நாடு , இன , மொழி , மத வேறுபாடு 
களின்றி உதவிடும் நோக்குடன் கி.பி. 1864 - ஆம் 
ஆண்டு ஆகசுட்டு மாதம் 22 - ஆம் நாள செனீவாவில் 
செஞ்சிலுவைச் சங்கம் உருவாயிற்று . இததாலியில் 
சால்பரினோ எனனுமிடத்தில் கி.பி. 1859 சூன் திங்கள 
24 - இல் பிரான்சின் படைகள் சார்டீனியப் 
களுடன் இணைந்து போரிட்டு ஆசுத்திரியப் படை 

ஆனால் , அப்போர்க்களத்தில் 
பலர் மாணடும் , உடலுறுப்புக்களை இழந்தும் உயி 
ருக்குப் போராடியவண்ணம் எண்ணற்ற உயிர்கள் 
ஏங்கிக் கொண்டிருந்ததையும் கண்ணுறக் கூடிய சூழல் 
சுவிட்சர்லாந்தைச் சோந்த சான் என்றி தூனானடு 
( Dunand ) என்பவருக்கு ஏற்பட்டது . மனிதாபிமான 
மின்றி மனிதன் மனிதனால் தாக்குண்டு மரண 
வேதனைக்குள்ளாகித் தவிப்பதைக 

அவா 
மனம வேதனையால் வெம்பித் தவித்தது . காசுட்டிக 
கிளியோன என்னுமிடத்தில் அவ்வாறு துயருற்றவர் 
களுக்கு உதவும் பணிகளை மேற்கொண்ட 
அவா 
மனிதத் தன்மையுடன் பிறருககு 

உதவவேணடு , 
நல்லெணண ஙகொணட பெண் முன்னு தவி 
யாளர்களையும் தாதிமார்களையும் துணையாகக 
கொண்டு செஞ்சிலுவைச் சங்கம் தொடங்கப்படுவ 
தற்கான அடித்தளத்தை அமைத்தார் . 


கணட 


மென்ற 


செஞ்சி 


357 


செஞ்சி 


N 


T 


Y 


T 


செஞ்சிலுவைச் சங்கம் 


358 


செஞ்சிலுவைச் சங்கம் 


மருத்துவ 2. தவிகளையும் வழங்குதல் ஆகியன முக்கிய 
பொறுப்புகளாகக் கொள்ளப்பட்டன . இத்தகைய 
உதவிப் பணிகளில் ஈடுபட்டுள்ள செஞ்சிலுவைச் 
சங்க உறுப்பினர்களை இனங்கண்டுகொள்ளத்தக்க 
வகையில் ஓர் அடையாளச சின்னம் தேவைப்பட்டது . 
எனவே , சுலிட்சர்லாந்தின் அரும் பங்கிற்குப் பெருமை 
சேர்க்கும் வகையில் அந்நாட்டுக் கொடியில் சில நிற 
மாற்றங்களைச் செய்து , வெண்ணிறத் துணியில் 
சிவப்பு நிறச் சிலுவை பதித்து , அதுவே அடையாளச் 
சின்னமாகக் கொள்ளப்பட்டது . ஏறத்தாழ அனைத்து 
உலக நாடுகளும் செஞ்சிலுவைச் சங்கத்தை ஏற்றுக் 
கொண்டபோது இந்த 

அடையாளச் 

சின்னமும் 
ஏற்றுக் கொள்ளப்பட்டது . ஆனால் , சில முகம்மதிய 
நாடுகள் சிலுவைக்குப் பதில் செவ்விளம் பிறையை 
யும் , வேறுசில நாடுகள் குறிப்பாக ஈரான் , செஞ்சிங் 
கத்தோடு சூரியனையும் தமது 

சின்னங்களாகக் 
கொண்டுள்ளன . 


செஞ்சிலுவைச் சங்கம் 


செஞ்சிலுவைச் சங்கத்திற்கெனத் தனிப்பட்ட 
விதிமுறைகள் உண்டு . இச்சங்கமும் கிளைச் சங்கங் 
களும் நாடு , இனம் , மற்றும் மத வேறுபாடுகளின்றித் 
தொண்டாற்ற வேண்டும் . போர்கள் நடக்கும் பகுதி 
களில் இந்த அமைப்புச் செயற்படும்போது 

அதன் 
இருப்பிடம் அனைவருக்கும் தெரியக்கூடிய வகையில் 
அமைக்கப்பட வேண்டும் . போரில் ஈடுபட்ட இருசார 
ரும் இச்சங்கத்தினைச் சோந்தவர்களுக்கும இச 
சங்கத்தின் பணிகளுக்கும் எவ்விதமான இடர்ப்பாடு 
களும் , இடையூறுகளும் தாரா வண்ணம் கவனித்துக் 
கொள்ள வேண்டும் . கிளைச் சங்கங்கள் செனீவாவி 
லுள்ள 

தலைமைச செயலகத்துடன் தொடர்பு 
கொண்டு பதிவு செய்து கொள்ளவேண்டும் . 


| 


1 


| 


சுவிட்சர்லாந்தின் வங்கி உடைமையாளர் ஒரு 
வரின் மகனாக கி.பி. 1828 - இல் பிறந்த 

அவர் 
கி.பி. 1862 - இல் சால்பரினோ நினைவுகள் என்ற 
நூலினை எழுதினார் அந்நூலில் போர்களில் காயம் 
பட்டோருக்கும் , அமைதிக் காலங்களில் இயற்கையின 
சீற்றங்களால் துயருறுவோர்க்கும் துணை புரியக்கூடிய 
ஓர் அமைப்புத் தேவை என்பதை வலியுறுத்தினார் . 
தொண்டு செய்யும் தூய்மைமிக்க வாழ்க்கை வாழ 
வேண்டுமென்ற நோக்குடன் 

கசுடாவ் மாய்னீர் 
டாக்டர் ஆப்பிரியா , டாக்டர் மானுவா ஆகிய உறுப் 
பினர்களுடன் 

தூனான்ட்டைச் செயலராகக் 
கொண்ட குழு செனீவாவில் தோற்றுவிக்கப்பட்டது . 
பின்னர்த் தூனான்ட்டு பல்வேறு ஐரோப்பிய நாடுகளுக் 
கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசுத் தலைவர் 
கள பலரையும் கண்டு பேசித் தம் முடிவுக்கு ஆதரவு 
தேடினார் . அதன் பயனாய் கி.பி. 1863 அக்டோபா 
26 - இல் பதினாறு நாடுகளைச் சேர்ந்த 30 பேராளர் 
கள மாநாடு கூட்டப்பட்டது . அதனைத் தொடர்ந்து 
16 நாடுகளிலும் தேசிய உதவிச் சங்கங்கள் ஏற்படுத்த 
முடிவு செய்யப்பட்டது . பின்னர் கி.பி. 1864 ஆகசுட்டு 
22- இல் செனீவாவில் அமெரிக்க ஐக்கிய நாடும் 13 
ஐரோப்பிய நாடுகளும் கூடிச் செனீவா உடன்படிக்கை 
ஏற்பட்டது . அதன்படி போர்க் கைதிகளை மனிதாபி 
மானத்துடன் நடத்துதல் , போர்களில் காயம்பட்ட 
வர்களுக்கு எவ்விதமான வேறுபாடுகளும் காட்டாது 
முதலுதவி அளித்தல் , மருத்துவர்கள் , தாதிகள் ஆகி 
யோரின் உதவியுடன் கூடியமருத்துவக் கூடங்களையும் 


தூனான்ட்டு , அரும்பணி ஆற்றியதன் காரணமாக 
1901 - ஆம் ஆண்டில் நோபல் பரிசு பெற்றார் . இவர் 
1910 - இல் காலமானார் . ஆயினும் இறப்பதற்கு முன் 
னர் 1906 - இல் திருத்தமொன்று மேற்கொள்ளப்பட்டுப் 
பலவகைப் போாகளில் 

ஈடுபட்டோருக்கும் இச்சங 
கம் உதவுவது ஏற்கப்பட்டது . போர்க்களங்களில் காய 
முற்றவர்களுடன் போரில் 

சிறைப்பட்ட போரக் 
கைதிகளுக்கும் உதவ 1929 - ஆம் ஆண்டில் இச்சங்கம 
அனுமதிக்கப்பட்டது . போரில் ஈடுபடாத பிறருக்கும் 
செஞ்சிலுவைச் சங்கம பாதுகாப்பளிப்பது 1949 
-ஆம் ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது . இன்று 
அம்மை , காலரா , கருங்கொள்ளை நோய் , தொற்று 
நோய் ஆகியவற்றின் தடுப்புப் பணிகளிலும் செஞ 
சிலுவைச் சஙகம ஈடுபட்டு வருகின்றது . மேலும் பின் 
தங்கிய நாடுகளில் முன்னேற்ற நடவடிக்கைகளை 
மேற்கொளள இந்த அமைப்புத் தூண்டுகோலாக 
விளங்குகிறது . இயற்கைச்சீற்றங்களான 


புயல் , 


செஞ்சிலுவைச் சங்கம் 


359 


செஞ்க்கள் 


வெள்ளம் , நில நடுக்கம் , பஞ்சம் போன்றவற்றால் 
இழப்புக்குள்ளான மக்களுக்கு உதவவும் 

செஞ் 
சிலுவைச் சங்கம் பயன்படுகிறது . 


| 


அமைதிக் காலங்களில் செஞ்சிலுவைச் சங்கம் 
மூன்றுவிதமான 

பணிகளை மேற்கொள்ளுகிறது . 
சாலைகள் , போக்குவரத்துப் பகுதிகள் , பொது இடங் 
கள் , தொழிற்சாலைகள் ஆகிய இடங்களில் முதலு 
தவிப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன . 

தாதிப் 
பணிகள் மருத்துவ நிலையங்களிலும் , பொதுச் சுகா 
தார நிலையங்களிலும் மேற்கொள்ளப்படுகின்றன . 
பொது நலப் பணிகள் இடங்களிலும் 

செஞ் 
சிலுவைச் சங்கங்களினால் மேற்கொள்ளப்படுகின 
றன . செஞ்சிலுவைக் குழு உறுப்பினர்கள் அவசரக் 
காலங்ளில் பணி புரிவதற்கெனத் தனியாகப் பயிற்சி 
யளிக்கப்படுகின்றனர் . 


செஞ்சிலுவைச் சங்கத்தின் பன்னாட்டுக் குழு 
( The International Committee of Red 

Cross )) 
என்பது உயர்மட்டத்திலுள்ள ஒரு நடுநிலை குழு 
வாகும் கிளைச் சங்கங்களைத் தோற்றுவிக்க உதவு 
தல் , அவற்றின் நடைமுறைப் 

பணிகள் , 

செஞ் 
சிலுவைக் கோட்பாடுகள் ஆகியன செயற்படுத்தப் 
படும் முறையைக் கண்காணித்தல் , செனீவா உடன் 
பாட்டினைக் காத்தல் ஆகியன இதன் முக்கிய பணி 
களாகும் . இக்குழு செனீவாவைத் தம் தலைமை 
யிடமாகக் கொண்டுள்ளது . 


1 


| 


உலகம் தழுவியதோர் அமைப்பாக உள்ள செஞ் 
சிலுவைச் சங்கம் தன்னலங் கருதாத் தன்மையுடன 
பிறர் நலம் பேணித் தொண்டு மனப்பான்மையுடன் 
மக்களினம் மகிழ்வோடு வாழப் பலவழிகளில் பணி 
புரிகிறது . 


மா.கா. 


செஞ்சிலுவைச் சங்கங்களின் கூட்டுக்கழகம் ( The 
League of Red Cross Societies ) என்ற அமைப்பு 
1919 - ஆம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது . அந்தந்த 
நாடுகளின் தேசிய சங்கங்களின் இணைப்பாக இது 
செயற்படுகின்றது . அமைதிக்காலப் பணிகளில் நட் 
புறவு நோக்குடன் செயற்பட்டுச் சுகாதார முன்னேற் 
றம் , பிணி நீக்கம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் 
ஆகியவற்றிற்கும் இந்த அமைப்புத் துணை நிற்கிறது . 


செஞ்சுக்கள் 

ஆந்திரப் பிரதேசத்தின் 
சமவெளிகளிலும் காட்டுப் பகுதிகளிலும் பெரும் 
எண்ணிக்கையில் 

வாழும் பழங்குடியினர் . தமிழ் 
நாட்டிலும் இவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் 

பாழ்கின்றனர் . ஆந்திரப் பிரதேசத்தில் செஞ்சுக் 
களின் ( Chenchus ) எண்ணிக்கை 1981 - ஆம் ஆண்டுக 
குடிமதிப்பின்படி 28,297 ஆகும் . இங்கு இவர்கள் 
அட்டவணைப் படுத்தப்பட்ட பழங்குடிகளாக உள்ள 
னர் . ஆந்திரப் பிரதேசத்தில் இவர்கள மெகபூபு நகர் 
கர் நூல , குண்டூர் ஆகிய மாவட்டங்களில் நீணடுளள 
நல்ல மலைப் பகுதிகளில் மிகுதியாக வாழ்கின்றனர் 


இவைபோன்று பலதரப்பட்ட துணை அமைப்பு 
கள் பல நாடுகளில் உள்ளன . கனடாவின் கியூபெக்கு 
மா நிலத்தில் 1914 - ஆம் ஆண்டில் பள்ளி மற்றும் 
கல்லூரி 

மாணவர்களின் அமைப்பாகச் சிறு செஞ் 
சிலுவைச் சங்கம் செயற்பட்டது . குழந்தைகள 
நலப் பணிகள் இதன்மூலம் நிறைவு செய்யப்படுகின் 
றன . அமெரிக்க ஐக்கிய நாட்டைச் சேர்ந்த தேவிட் 
சன் ( Davidson ) என்பவரின் தூண்டுதலால் 1919 - ஆம் 
ஆண்டில் அமெரிக்கா , பிரிட்டன் , பிரான்சு , இத் 
தாலி , சப்பான் போன்ற 

நாடுகளின் 

இணைப்பு 
அமைப்பாக ‘ ஐக்கிய செஞ்சிலுவைப் படை 
அமைப்பு உருவாக்கப்பட்டது . பாரீசில் இதன் தலை 
மையகம் உள்ளது . ஆசுத்திரேலியாவில் 1917 - இலும் 
இங்கிலாந்தில் 1924 - இலும் சிறுவர் செஞ்சிலுவைச் 
சங்க அமைப்புகள தோற்றுவிக்கப்பட்டன . 


என்ற 


செஞ்சு என்னும் சொல் மரத்தடியில் வாழ்பவன் 
என்பதைக் குறிக்கும் . செஞ்சுக்கள தம்மை இந்நாட் 
டின் மணணின் மைந்தர்கள் என்று கூறிக்கொளவர் . 
சிரீசைலம் கோயிலிலுள்ள மல்லிகார்ச்சுன கடவுளோடு 
தங்கள் இனத்தவரைத் தொடர்புபடுத்திச் செஞ்சுக் 
கள் பெருமைப்படுத்திக் கொள்வர் . இவர்கள் இனத் 
தவரின் தோற்றம் பற்றிப் பல புராணக்கதைகள 
வழக்கிலுள்ளன . 

சிரீசைலப் பகுதியை 

ஆணட 
சந்திரகுப்த அரசரின் கால் நடைகளை வளர்த்தவா 
கள் இவர்கள் என்பது அவ்வழக்குகளுள் ஒன்று . மல்லி 
கார்ச்சுன கடவுளைத் தொடர்புபடுத்திக் கூறும் 
வழக்கும் இவர்களினடயே சிறப்புப்பெற்றது . இவ் 
வழக்கின்படி , இவர்களின் மந்தையில் ஒரு கருப்புப்பசு 
காட்டுப்பகுதிகளில் அடிக்கடி மறைந்துவிடுவதும் 
வீட்டிற்கு வந்தபிறகு பால் கொடுக்காததுமாக இருந் 
தது இதனைக் காணச் செஞ்சு இளைஞன் முற்பட்ட 
போது , மல்லிக்கார்ச்சுன கடவுள் இந்தப் பசுவைச் 


தலை 


இந்தியச் செஞ்சிலுவைச் சங்கம் 

1920 - இல் 
தோற்றுவிக்கப்பட்டது . இதில் 26 மாநிலக் 

கிளை 
களும் , 222 மாவட்டக் கிளைகளும் உள்ளன . 

இந் 
தியக் குடியரசுத் தலைவரே இச்சங்கத்தின் 
வராவார் . இங்கு இளைஞர் செஞ்சிலுவைச் சங்கமும் 
இயங்கி வருகிறது . இந்திய செஞ்சிலுவைச் சங்கச 
சட்டப்படி இது உருவாக்கப்பட்டது . இச்சங்கம் பன் 
னாட்டுக் குழுவுடன் இணைக்கப்பட்டது . 


1 


| 


செஞ்சுக்கள் 


360 


செஞ்சுக்கள் 


| 


யும் கொண்டவர்கள் . மூக்குத் துளைகளும் விழிப் 
பள்ளங்களும் பெரியன . 


ஆணகள் 


செஞ்சுக்களின் ஆடைகள் எளியவை . 
பெரும்பாலாகக் கோவணமும் 

தலைப்பாகையும் 
கட்டிக் கொண்டுள்ளனர் . சிலர் துண்டு போட்டுக் 
கொண்டும் ,சிலர் வேட்டி சட்டை போட்டுக்கொண்டும் 
உள்ளனர் . பெண்கள் சமவெளி மக்களைப் போன்றே 
புடவையையும் மேற்சட்டையையும் அணிகின்றனர் . 
வயதான பெண்டிர் மேறசட்டை போடுவதில்லை 
பெண்கள் தலைமயிரைப் பினனால் வாரிக் கட்டிக் 
கொள்வார்.ஆணகளுள சிலரும் நீணட மயிரைச 
கட்டிச் சுருட்டிக் கொள்வர் . 


| 


| 


| 


செஞ்சு ஆண 





காட்டில் பால் கறந்துவிடுவது தெரிந்து கொண்டான் 
பலமுறை அவரைப் ( கடவுள் ) பிடிக்க முயன்று தோலவி 
யுற்றான் . செஞ்சுப் பெண ஒருத்தி மல்லிகார்ச்சுன 
கடவுளைப் பிடிப்பதாகச் சபதம் செய்து இறுதியில் 
பிடித்தும் விட்டாள . 

கடவுள் அவளமீது காதல் 
கொண்டு அவளை ரணடாம் மனைவியாக ஏற்றுக் 
கொண்டார் . இவர்களுக்குப் பிறந்து வழிவழி வருபவர் 
களே செஞ்சுக்கள் என்பர் . இவர்களுக்குத் திருமணம் 
நடந்த அந்த இடமே 

இப்போதைய சிறப்புமிக்க 
கிரீசைலம் கோயிலாகும் . இதனாலேயே செஞ்சுக்களுள் 
சிலரை அக்கோயிலின பூசாரிகளாகவும் உதவியாளர் 
களாகவும் பணியமர்த்தியுள்ளனர் . 


உடல்சார் மானிடவியலாரின் 

கூற்றுப்படி 
செஞ்சுக்கள் மெலிந்த உடலையும் நடுத்தர உயரத்தை 
யும் கொண்டவராவர் , தோலின் நிறம் கரும்பழுப்பு 
முதல் செம்பு நிறம்வரை உள்ளது . தலைமயிர் அலை 
அலையானது முதல் 

சுருண்ட அமைப்பு வரை 
யிலானது . இவர்கள் உயர்ந்த முன்நெற்றியையும் , 
தாழ்ந்த முகத்தையும் , தாழ்வான மூக்கடியையும் ,, 
பழுப்பு முதல் கருமை நிறம் வரையிலான 


பேசுவது 


செஞசு ஆண வில் செய்தல் 
இவர்களுள் 96 விழுககாட்டினர் 
தெலுங்காகும் . பிறர் ஒரிய மொழியையும் தமிழையும் 
பேசுகின்றனர் . இவர்களிடையே கல்வியறிவு மிகக 
குறைவு . கல்வியறிவுடையவர்கள 1971 - ஆம் ஆண்டு 
குடித்தொகையின்படி 6.5 விழுக்காட்டினர் மட்டுமே . 


கணணை 


செஞ்சுக்கள் 


361 


செஞ்சுக்கள் 


1 


செஞ்சுக்களின் வீடுகள் நீண்டுருண்டதும் கூம்பு 
வடிவமானதுமாகும் . அம்பும் வில்லுங்கொண்டு 
பல்வேறு விலங்கினங்களை இவர்கள் வேட்டையாடு 
கின்றனர் . தோண்டு கழி கொண்டு கிழங்கு வகை 
களைக் 

காடுகளிலிருந்து தோண்டியெடுத்து உண் 
கின்றனர் . தேன் சேகரித்தல் இவர்களின் தொழிலில் 
முதனமையான இடம் பெறுகினறது . கயிறு , தேன் 
சேகரிக்கும் கூடை , கத்தி போன்ற கருவிகள் முதலான 
வற்றைக் கொண்டு தேன் சேகரிக்கின்றனர் . 

இவர் 
களின் உணவில் அரிசி , கேழ்வரகு , தினை வகைகள் 
முதலானவை முதலிடம் பெறுகின்றன . காட்டுப் 
பொருள்களைச் சேகரித்து வெளியாரிடம் கொடுத்து 
இவற்றைப் பெறுகின்றனர் . சிலவேளையில் காட்டுப் 
பொருள்களை விற்பதின் மூலம் கிடைக்கும் பணத் 
தைக் கொண்டும் வாங்குவர் . 

இவர்கள் 

மதுவை 
விரும்பிக் குடிக்கின்றனர் . ஒருவகைப் பூவினைக் 
கொண்டு இவர்களாகவே காய்ச்சி வடிக்கும் இம் 
மதுவைவிழாக் காலங்களிலும் பல்வேறு சடங்குகளின் 
போதும் , மிகுதியாகக் குடித்துக் களிக்கின்றனர் . 


செஞ்சுக்கள் நான்கு பெரிய அகமணக் குழுக் 
களாகக் ( Endogamous Groups ) காணப்படுகினறனர் . 
அவை கோயா செஞ்சு ( Koya Chenchu ) , கொண்டா 
செஞ்சு ( Konda Chenchu ) , செஞ்சு தாசரி ( Chenchu 
Dasari ) , ஊரு செஞ்சு ( Uru Chenchu ) ஆகியன . 
இவர்கள குல ( Clan ) அடிப்படையில் பால்மூரி 
( Balmuri ) , புமானி ( Bhumani ) , குல்லா ( Gulla ) , 
நிம்மல் ( Nimmal ) , மண்டுலா ( Mandla ) , புலி செரலா 
( Pulicherala ) , தாசரி ( Dasari ) , கட்ராசு ( Katraju ) . 
மாரிபள்ளி ( Maripalli ) ஆகிய ஒன்பது குலங்களாகப் 
பாகுபடுவர் . இவர்கள் தநதைவழிச் சமூகத்தின 
ராவர் . 


இவர்களிடையே பொதுவாக ஒருதுணை மண 
( Monogamy ) முறையில் திருமணம் நடைபெறுகிறது . 
இதில் இருவகையுண்டு . பெறறோாகள் நடத்திவைக் 
கும் திருமணம் ( பெல்லி ) ஒருவகை . பெற்றோர்களின் 
இசைவைப் பெற இயலாத காதலர்கள் வேறு இடம் 


காட்டுப்பொருள்களைச் சேகரித்தல் 


செஞ்சேரிமலை 


362 


செட்டிநாடு 


சென்று நடத்திக் கொள்ளுந் திருமணம் ( ராசி - Raji ) 
மற்றொரு வகை . 
முதியோர்களைக் கொண்ட 

ஆட்சிக் குழுவே 
சமுதாயத்தில் எழும் சிக்கல்களைத் தீர்த்து வைக் 
கிறது . 

செஞ்சுக்கள் கொண்டுள்ள மரபு சார்ந்த 
சட்டங்கள் அனைவராலும் மதிக்கப்படுவதால் நல் 
லிணக்கமும் ஒழுங்கும் நிலைநாட்டப்படுகின்றன . 


ஆகியோரும் பிறரும் இப்பகுதியில் வாழ்கின்ற 
னர் . இங்கு வாழும் முக்குலத்தோர் நாட்டார் 
என்னும் பெயரால் குறிக்கப்படுவர் . செட்டி நாட்டில் 
செட்டியார்கள் சிறுபான்மையினர் . ஆயினும் அவர் 
கள் கல்வி , செல்வம் , கோயில் திருப்பணி ஆகியவற 
றால் சிறந்து , பிறர் அறியுமாறு விளங்கினர் . எனவே , 
இவர்களை வைத்து இப்பகுதியைச் செட்டி 

நாடு 
என்று மக்கள் சுட்டினர் . இப்பெயர் சிறப்பால் ஏற் 
பட்ட பெயர் எனக் கருதலாம் . சோழமன்னர்களின் 
தலை நகரங்களுள் ஒன்றாக விளங்கிய காவிரிப்பூம் 
பட்டினத்திலிருந்து வந்தமையால் , இவர்கள் 
தார் என்னும் பெயரால் குறிப்பிடப்பெற்றனர் 
என்று கூறுகின்றனர் . 


செஞ்சுக்களின் 

நலனை மேம்படுத்த ஆந்திர 
அரசும் தமிழக அரசும் பல்நோக்குக் கூட்டுறவுச் 
சங்கங்களை அமைத்து உதவி வருகின்றன . ஜே.பா. 


நகரத் 


துணை நூல்கள் : 


| 


Census of India , Ethaographic Notes on Scheduled 

Tribes , Vol . IX . Part V - B ( I ) , Madras , 1961 . 
Haimendorf , V.C. The Chenchus , Macmillan 

Company , London , 1943 . 


அரசோ 


செட்டி நாடு எனத் 

தனி நாடோ 

செட்டி 
நாட்டுக்கு எனத் தனி 

இருந்ததில்லை . 
ஆயினும் செட்டி நாடு என்ற பெயர் வழங்கி வருகிறது . 
செட்டிநாட்டுப் பகுதியில் கி.பி.1800 - இல் வாழ்ந்தபாடு 
வார் முத்தப்பச் செட்டியார் தம்பாடலில் செட்டி 
நாடு என்னும் பெயர் வழக்கைச் சுட்டியுள்ளார் . 
இவர் , செட்டிநாட்டின் வடக்கு எல்லை வெள்ளாறு ; 
மேற்கு எல்லை பிரான்மலை ; தெற்கெல்லை வையை 
யாறு ; கிழக்கு எல்லை வங்கக்கடல் என்று பாடியிருக் 
கிறார் . 


மலை 


செஞ்சேரிமலை கோயம்புத்தூர் மாவட்டத் 
தில் பொள்ளாச்சியிலிருந்து உடுமலைப்பேட்டைக்குச 
செல்லும் சாலையில் அமைந்துள்ள முருகன் தலம் . 
இத்தலத்தை அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடி 
யுள்ளார் . செஞ்சேரி மலை முன்பு தென் சேரி கிரி 
எனக் கூறப்பட்டது . இங்குள்ள குன்றின் மீது முருகன் 
கோயில் உள்ளது . இக்குன்றின் உயரம் 150 அடி . இக் 
குன்றுக்கு மேற்கில் பெருமாள் 

என்னும் 
வைணவ மலைக்கோயில் ஒன்று உள்ளது . இவ்விரு 
குன்றுகளுக்கும் இடையில் பரம்பிக்குளம் 

திட்டக் 
கால்வாய் உள்ளது . இங்குள்ள முருகன் மந்திராசலப் 
பெருமான் எனக் கூறப்படுகிறார் . முருகன் எழுந் 
தருளியிருக்கும் குன்றில் தீர்த்த சுனை , தர்ப்பை சுனை 
என்னும் இரு சுனைகள் உள்ளன . தீர்த்த சுனைக்கு 
அருகில் இடும்பன் கோயில் ஒன்று உள்ளது . கோயிலுக் 
குத் தெற்கில் சாய்வுப்பாறை ஒன்று உள்ளது . 

இரா . 


நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் இளையாற்றங் 
குடி முதலிய ஏழு திருக்கோயில்களைச் சார்ந்த 
வர்களாக விளங்குகின்றனர் . இதனை இருநிதியம் 
சேருகின்ற எழுநகரத்தார் என்று பாடுவார் முத்தப்பச் 
செட்டியார் சிறப்பித்துள்ளார் . 


செட்டி நாட்டில் பெரிய நகரங்கள் காரைக்குடி , 
தேவ கோட்டை , பொன்னமராபதி முதலியனவா . 
இங்குத் திருப்புத்தூர் , திருக்கொடுங்குன்றம் , திரு 
வாடானை ஆகிய தேவாரப்பாடல் பெற்ற திருத் 
தலங்கள் உள்ளன . திருமெய்யமும் திருக்கோட்டி 
யூரூம் ஆழ்வார்கள் மங்களா சாசனம் செய்த திவ்விய 
தேசங்கள் ஆகும் . பிள்ளையார்பட்டியும் குன்றக்குடி 
யும் குகைக்கோயில்கள் ; அவற்றில் பிராமிக் கல்வெட்டு 
சுள் உள்ளன . குன்றக்குடிக் குன்றில் முருகன் கோயில் 
உள்ளது . இவை அருணகிரிநாதர் UT14 . தலங் 
கள் . நாட்டரசன் கோட்டையில் கம்பன் சமாதிக் 
கோயில் அமைந்துள்ளது . 


செட்டிநாடு : இன்று நாட்டுக்கோட்டை நகரத் 
தார்கள் வாழும் எழுபத்து நான்கு ஊர்களும் 
மற்றையோர் வாழும் ஊர்களும் அடங்கிய பகுதியைச் 
செட்டி நாடு என்பர் . இதன் நிலப்பரப்பு 1700 கிலோ 
மீட்டரரகும் . செட்டி நாட்டின் ஊர்கள் பசும்பொன் 
முத்து ராமலிங்கம் மாவட்டத்திலும் புதுக்கோட்டை 
மாவட்டத்திலும் அடங்கியுள்ளன . செட்டிநாட்டுப் 
பத்தி .வர்களைக் கொணடது என்று 

பொது 
வாகக் கூறப்பட்டாலும் இப்பொழுது 74 ஊர்கள் 
உள்ளனவென்று கூறப்படுகிறது . இப்பகுதியில் 
செட்டியார்களோடு மறவர் , கள்ளர் , அகம்படியர் 


சேது புராண ஆசிரியராகிய நிரம்பவழகியதேசிகரின் 
துழாவூர் மடம் , திருவண்ணாமலை ஆதீனமுள்ள 
குன்றக்குடிமடம் ஆகிய இரண்டும் இப்பகுதியில் 
சிறப்பானவை . வேதாந்த இலக்கியங்களை இயற்றி 
வெளியிட்ட கோயிலூர் மடம் குறிக்கத்தக்கது . 


வை 


செட்டிநாடு 


363 


செண்பகராமன் 


செட்டி 


நிலையத்தை மிக்க வசதியுடைய தாகச் செய்துள் 
ளார் 

அண்ணாமலை அரசர் திருப்பணி செய்த 
சிவன் கோயில் இங்கு உள்ளது . இங்கு அமைக்கப்பட்ட 
சிறிய ஆகாய 

விமான நிலையம் இல ஆண்டுகள் 
பயன்பட்டது . 

தெ . சொ . 


தமிழை வளர்ப்பன . கி.பி. 1909- இல் தோன்றிய 
மேலைச்சிவபுரி சன்மார்க்க சபை , செட்டி நாட்டில் 
தமிழ் வளர்க்கும் தகையது . 

நாட்டுப் 
புலவர்களுள முற்காலத்தில் கணியன் பூங்குன்றனார் . 
பிற்காலத்தில் பாடுவார் முத்தப்பச் செட்டியார் , 
முத்துக்குட்டிப் புலவர் , வன்தொண்டர் , சொக்கலிங்க 
ஐயா ஆகியோர் 

குறிக்கத்தக்கோர் . பாரி வாழ்ந்த 
பறம்பு மலை இன்று பிரான் மலையாய் 

உளளது . 
வள்ளல் அழகப்ப செட்டியார் , இராசா சர் அண்ணா 
மலை செட்டியார் , கருமுத்து தியாகராச செட்டியார் 
போன்ற கல்விக் கொடைஞர்கள் பிறப்பிடம் செட்டி 
நாடே . ஆலைகளையும் தொழிறசாலைகளையும் 
இந்நாட்டார் இந்திய நாடெங்கிலும் அமைத்திருக் 
கின்றனர் . இவர்கள் 

பர்மா , தென் வியட்நாம் , 
மலேசியா , சிங்கப்பூர் , கம்போடியா , இந்தோனேசியா , 
இலங்கை ஆகிய நாடுகளொடு வணிகத் தொடர் 
புடையவர்கள் . 


செண்பகராமன் : இவர் நாஞ்சில் நாட்டில் 
திருவனந்தபுரம் புத்தன சந்தையில் பிறந்தவர் . 
திருவனந்தபுரம் அரசர் கலாசாலையில் 1906- ஆம் 
ஆண்டில் ஐந்தாம் படிவம் படித்துக் கொண்டிருந்த 
போதே இவர் உள்ளத்தில் விடுதலை வேட்கை 
தோன்றியது . அவ்வாண்டிலதான் வ.உ. சிதம்பரனார் 
ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகச் சுதேசி கப்பலை 
ஓட்டினார் . செண்பகராமன் பள்ளி மாணவர்களை 
ஒன்று திரட்டிச் சங்கம் அமைத்து அவர்களிடையே 
இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்ற பெரு 
விருப்பத்தைத் தமது சொற்பொழிவுகளின் மூலம் 
ஏற்படுத்தினார் . இவரது சொற்பொழிவுகள் 
ஞர்களின் உள்ளத்தை ஈர்த்து நாட்டுப் பற்றை 
வளர்த்தன . இரகசியக் காவலர்கள் வெரைப் பின் 
தொடர்ந்தனர் . ஆதலின் , 1908 - ஆம் 
செப்டம்பர் மாதம் 

தேதியன்று செரு 
மானியக் கப்பலில் ஐரோப்பா சென்றார் . 


கணேசன , 
போன்ற 


22 ஆம் 


செட்டி நாட்டில் , அழகப்பா பல்கலைக் கழகம் 
அமைந்து அங்குக் கல்விப்பணியாற்றுகினறது . இந்திய 
விடுதலைப்போரில் சத்திய மூர்த்தி , சா . 
சின்ன அண்ணாமலை , சொ . முருகப்பா 
வர்கள் பங்குபெற்றனர் . சா . கணேசன் , காரைக 
குடியில் அமைத்த கம்பன் கழகம் , தமிழ்நாட்டுக 
கம்பன கழகங்களின் தாய்க்கழகம் , 

கம்பன் 
மணிமண்டபத்தையொட்டி அமைந்த தமிழ்த்தாய் 
கோயில் , சா . கணேசன் முயற்சியில் உருவானது . 
இன்னும் திருப்பணி முற்றுப்பெறவில்லை , 


சணபகராமன் இத்தாலி சென்று இலக்கியமும் 
அறிவியலும் பயின்றார் . பிறகு சுவிட்சர்லாந்து 
சென்று கல்வி பயின்றார் ; பட்டங்கள் பெற்றார் . 
பிறகு பெர்லின் சென்றார் . பெர்லின் பல்கலைக் 
கழகத்தில் சேர்ந்து அரசியல் , பொருளாதாரம் , 
பொறியியல் ஆகிய துறைகளில் படித்து டாக்டர் , 
பட்டம் பெற்றார் . இந்தியாவுக்காக ( Pro - India ) 
என்ற ஆங்கில இதழையும் நடத்தினார் . 


ஊரை 


இராசா சர் 


உ . வே . சாமிநாதையருக்குப் தொன்மை 
ஏட்டுக் சுவடிகளை வழங்கிய மிதிலைப்பட்டி , செட்டி 
நாட்டிலுள்ளது . நாட்டரசன கோட்டையில் கம்பர் 
சமாதியும் அரிமளத்தில் கோடகநலலூர் 

சுந்தர 
சுவாமிகள சமாதியும் இருககினறன . செட்டிநாட்டில , 
காட்டுபாவா பளளி வாசலில் , பகுருதீன் ஆண்டவர் 
தர்கா உளது . 

செட்டிநாடு 2 : இது செட்டி நாடு என வழங்கும் 
பகுதியிலுள்ள ஓரூா . 

இந்த 
அண்ணாமலை செட்டியார் 1929 - இல் 

அமைத் 
தார் . கானாடு காத்தான் மு அ . அண்ணாமலை 
செட்டியாருக்கு ஆங்கிலப் பேரரசு அரசா என்ற 
பட்டம் அளித்தது . அச்சமயம் அண்ணாமலை அரசர் , 
தமக்காக ஒரு நாடு இருக்க வேண்டும் என்ற கருத்தில் 
இவவூரை அமைத்தார் . மன்னராயின் நாடொனறு 
இருக்கவேண்டும் என்ற நோக்கில் , ஓர் ஊா ஒரு 
நாடாகப் பெயர் எய்திற்று . ஊர் அமைந்த ஆண்டில் 
தான் இவவூரில புகைவண்டி நிலையம் கட்டட 
பெற்றது . செட்டி நாட்டரசர் தம் செலவில் அந்த 


வீரர் செண்பகராமனின் புகழ் எங்கும் பரவியது . 
பெர்லினில் ஒடுக்கப்பட்ட மக்களின் மன்றம் ஒன்றை 
அமைத்தார் . இவர் பன்னிரண்டு மொழிகள் பயின்ற 
வர் . தமது இருபத்து மூன்றாம் வயதில் ஆங்கிலே 
யரைத் தீவிரமாக எதிர்த்தவர் இவர் . பர்க்கதுல்லா 
அமைச்சரவையில் செண்பகராமன உறுப்பினராக 
இருந்தார் . அந்த அமைச்சரவையில் இருந்த அனை 
வரும் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து ஐரோப்பிய 
நாடுகளுக்குச் சென்று விடுதலை இயக்கம் நடத்தியவர் 
கள் . பெர்லின் நகரில் செண்பகராமன் இல்லத்திற்கு 
மோதிலால் நேரு , சுபாசு சந்திரபோசு , சவகர்லால 
நேரு , இலால்சந்த்து , கீரா சந்த்து ஆகியோர் சென்றி 
ருக்கிறார்கள் . விததல்பாய்படேல் பெர்லின் சென்ற 
போது 1931 - ஆம் ஆண்டு , செண்பகராமன அவரை 
விமான நிலையத்தில் வரவேற்றார் . 


செத்தவரை 


364 


செதுக்குச் சித்திரம் 


இவர் இந்திய நாட்டின வணிக வளர்ச்சிக்குப் 
பெரிதும் பாடுபட்டார் . இந்திய வணிக மன்றக் கூட்ட 
மைப்பின் சார்பாளராக 1930 - இல் இவர் இருந்தார் . 
இவர் 1934 - ஆம் ஆண்டு மே மாதம் 26 - ஆம் தேதி 
அமரரானார் . பம்பாயில் 1948 - ஆம் ஆண்டு இவரது 
திருவுருவப் படம் திறந்து வைக்கப்பட்டது . இவர் 
புரட்சி வீரர்களுள சிறந்தவர் ; விடுதலை ஒளியைப்பிற 
நாடுகளில் ஏற்றியவர் ; செய்கிந்த் என்ற முழக் 
கத்தை முதன் முதலில் உருவாக்கி எழுப்பியவர் 
இவரேயாவர் . 

கே.சே. 


துள்ள இம்மானின் உருவத்திற்கு முன் வேல் ஒன்று 
இடம் பெற்றுள்ளது . இந்த வேல் ஒரு பொருளைத் 
துளைத்துச் சென்றுள்ளவாறுள்ளது . இதன் அருகே 
தீயின் சுவாலை போன்ற வடிவமைப்புடன் 

கூடிய 
வரைவுகள உள்ளன . 


குறியீடுகள் போன்று சில வடிவங்களும் இங்கு 
உள்ளன . இங்கு வீட்டின் அமைப்புப் 

போன்ற 
ஓவியம் ஒன்றுள்ளது . இதனைப் பளளி அல்லது வீடு 

கருதுகின்றனர் . இவ்வகைக் குறியீடு 
சிந்துவெளி நாகரிகத்திலும் , சுமேரிய நாகரிகத்திலும் 
கிடைத்துள்ளது 

இரா.பா. 


என்று 


செத்தவரை தென்னார்க்காடு மாவட்டத்தில் 
அமைந்துள்ள ஊர் . இது வரலாற்றுச் சிறப்புடையது . 
இவ்வூருக்கு அருகே அய்யனார் மலையில் வரலாற்றுக் 
காலத்திற்கு முற்பட்ட பாறை ஓவியங்கள் பல கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளன . 


| 


ச் 


இவ்வோவியங்களுள மாடு , ஆடு , பசு , குதிரை , 
மான் , பாம்பு , மீன் , அன்னம் , மனிதனின் கைவடிவம் , 
தீ , முத்திரை , வீட்டின் வடிவமைப்புப் போன்றவை 
இடம் பெற்றுள்ளன . குறியீட்டு வடிவங்களும் விலங் 
கினவடிவங்களும் மனித வடிவங்களும் இங்கு ஓவியங் 
களாகத் தீட்டப்பட்டுள்ளன . 


செதுக்குச் சித்திரம் , உலோகத் 

தகடு 
அல்லது மரக்கட்டையில ஏதேனுமொரு உருவத் 
தைச் செதுக்குவதாகும் . 

செதுக்கப்பட்ட 
பொருளானது 

மையினால் உருவத்தை அச்சிடு 
வதற்குப் பயன்படுத்தப்படுகிறது . இவ்வாறு செதுக 
கப்பட்ட பொருளிலிருந்து எடுக்கப்படும் படியும் 
செதுக்குச் சித்திரம் ( Engraving ) என்றே சொல்லப் 
படுகிறது . உலோகத் தகடுகளிலிருந்து செதுக்கி 
எடுக்கப்படும் படிகள செதுக்குச் சித்திரங்கள் என்றும் 
மரக்கட்டையிலிருந்து செதுக்கி எடுக்கப்படும் படிகள் 
மரச்செதுக்குச் சித்திரங்கள் என்றும் சொல்லப்படு 


கின்றன . 


இவ்வோவியங்களை வரைவதற்கு இயற்கை 
யாய்க்கிடைக்கின்ற வண்ணங்களைப் பயனபடுத்தி 
யுள்ளனர் . இங்குச் செந்நிறம் , வௌளை நிறம 
ஆகியவை இடம் பெற்றுள்ளன . வரலாற்றுக்கு முற் 
பட்ட காலத்து ஓவியங்களில் செந்நிறம் சிறப்பிடம் 
பெறுகினறது . 


| 


சித்திரம் தீட்டும் முறை : பெரும்பாலும் செமபு 
( Copper ) , துத்தநாகம் ( Zinc ) போன்ற உலோகத் 
தகடுகளில் செதுக்குச் சித்திரம் தீட்டப்படுகிறது . 
தகட்டில் உருவத்தைச் செதுக்குவதற்குப் பரின ( Burin ) 
எனச் சொல்லப்படும் 

கூர்மையான 

கருவி பயன் 
படுத்தப்படுகிறது . இது கைப்பிடியுடன் 

கூடிய குத 
தூசி போன்ற அமைப்பினைக் கொண்டிருக்கும் . 


இவ்வோவியங்களில் பசுவின் ஓவியம் சிறப்புடை 
யது . பசுவின முகம் , கழுத்துப் பகுதிகள் ஆகியவை 
அடர்த்தியான செந்நிறப்பூச்சுடனும் பிற்பகுதி செவ் 
வண்ணக் 

கோடுகளுடனும் வரையப்பட்டுள்ளன . 
மிகத் தொன்மையான மீன் ஓவியங்களும் இங்கு 
இடம் பெற்றுள்ளன . மீனின் உடற்பகுதி அனைத் 
தும் வெள்ளை நிறத்திலும் , வெளிப்பகுதி சிவப்பு 
நிற வரை கோட்டு உருவ அமைப்பிலும் அமைந் 
துள்ளன . பசு , மீன் ஆகிய இரண்டு வடிவங்களும் இரு 
வண்ணப்பூச்சு முறையில் அமைந்துள்ளமை குறிப் 
பிடத் தககதாகும் . இத்தகைய வடிவங்களை மத்திய 
இந்தியாவிலுள்ள பாறை ஓவியங்களில் காணமுடி 
கிறது . 


ஒரு தகட்டினைச் செதுக்குவதற்கு மிகுதியான 
திறமை தேவைப்படுகிறது . ஓவியர் ஒரு கையினால் 
பரினின் முனைக்கு எதிர்ப்புறம் தகட்டினை நகர்த்த 
வேண்டும் . அதே நேரத்தில் மறு கையினை விரும்பும் 
உருவத்திற்கு ஏற்ற திசையில் 

பரினைச் செலுத்த 
வேண்டும் . வெட்டுப் பள்ளங்களின் ஆழம் , அகலம் 
ஆகியவை கோட்டின் தோற்றத்தையும் , படத்தின் 
வரி வடிவத்தையும் 

வரையறை 
பின்னர் வெட்டுப் பள்ளங்களிலுள்ள உலோகச் சீவல 
களைச் ( தூள் )சுரண்டு கருவியின் மூலம் நீக்கிவிட 
வேண்டும் . ஓவியரால் வரிவடிவங்களை மாற்றவோ 
நீக்கிவிடவோ முடியும் ; செதுக்கப்பட்ட உருவம் 
முழுவதையும் கூட நீக்கிவிட்டுப் புதிய செதுக்குச் 
சித்திரத்தை அத்தகட்டிலேயே செதுக்க முடியும் . 


செய்கின்றன . 


செத்தவரையில் காணப்படும் மற்றொரு சிறப்பு 
கை ஓவியமாகும் . செத்தவரை ஓவியங்களில் மான் 
ஒன்று மிகுந்த அழகுடன் நின்று திரும்பிக் காணும் 
வண்ணம் வரையப்பட்டுள்ளது . செந்நிறத்தில் அமைந் 


செதுக்குச் சித்திரம் 


365 


செதுக்குச் சித்திரம் 


சித்திரம் தீட்டும் முறை 


துள்ளது . முதன் முதலாக கி.பி. 500 - இல் சீனாவில் 
இவ்வகைச் சித்திரம் தீட்டப்பட்டது . ஐரோப்பாவில் 
கி.பி. 12 - ஆம் நூற்றாண்டில் காகிதம் உற்பத்தி செய் 
வதற்கு அறிந்தபின்னரே இத்தகைய செதுக்குச் சித் 
திரம் தோன்றியது . 


மை 


செதுக்குச் சித்திரத்தை அச்சிடுவதற்கும் திறமை 
வேண்டும் . ஒரு தனித் தகட்டிலிருந்து எடுக்கின்ற 
ஒவ்வொரு படமும் ஓர் அச்சுப் பதிவாகும் . (Impres 
sion ) . அச்சுப் பதிப்பதற்கு 

( Ink ) , காகிதம் , 
உருவ அச்சுப்பொறி ஆகியவை தேவைப்படுகின்றன . 

ஓவியர்கள் பொதுவாகக் கையால் செய்யப்பட்ட 
காகிதத்தையே செதுக்குச் சித்திரங்களை அச்சுப் 
பதிக்கப் பயன்படுத்துவர் . செதுக்குச் சித்திரத் தகட் 
டின் மீது ஈரமாக்கப்பட்ட காகிதத்தை வைத்து அழுத்த 
வேண்டும் . நன்றாகப் பதிக்கப்பட்ட பின்னர்க்காகிதம் 
கிழிந்துவிடாதவாறு மெதுவாக எடுக்க வேண்டும் . 
இந்த அச்சுப் பதிவினை உடனே மை உறிஞ்சும் காகி 
தத்தில் வைத்து உலரவிட வேண்டும் . 


அச்சுப்பதிவு முடிந்தபின்னர்ச் செதுக்குத் தகட் 
டினைக் 

கர்ப்பூரத் தைலத்தால் ( Turpentine ) 
துடைத்து 

மையினை நீக்கிப் பாதுகாப்பாகத் 
தகட்டை வைக்க வேண்டும் . 


உலோகத் தகடுகளில் சித்திரத்தைக் குடைவாகச் 
செதுக்கி , அதைச் சுற்றியுள்ள பகுதியைப் புடைப் 
பாகச் செய்து செதுக்குச் சித்திரம் தீட்டப்படுகிறது . 
ஆனால் , மரச்செதுக்குச் சித்திரத்தில் சித்திரம் புடைப் 
பாக இருக்கும்படி செதுக்குவார்கள் . அதைச் சுற்றி 
யுள்ள பகுதி குடைவாகச் செதுக்கப்படும் . எனவே , 
உலோகத் தகடுகளில் படிகள் எடுப்பதைவிட மரத் 
தில் படிகள் எடுப்பது எளிது . மரச் செதுக்குச் சித்தி 
ரத்தில் ஒரு தடவை 

பூசினால் பல 

படிகள் 
எடுத்துவிடலாம் . 

மரச்செதுக்குச் சித்திரம் : பழங்காலத்திலிருநது 
மரமே செதுக்குச் சித்திரத்திற்குப் பயன்பட்டு வந் 


மரச்செதுக்குச் சித்திரம் 


மை 


வரிச் செதுக்குச் சித்திரம் : இது கோடுகளால் 
மட்டும் செய்யப்படுவது ; பெரும்பாலும் உலோகத் 
தகடுகளிலேயே செய்யப்படுகிறது . இந்த வரிச் 
செதுக்குச் சித்திரத்தில் ( Line Engraving ) மிகப் 
புகழ் பெற்றது ஒரு பெண்ணின சித்திரமாகும் . இது 


செதுக்குச் சித்திரம் 


366 


செதுக்குச் சித்திரம் 


செருமனியில் பெர்லின் நகரத்திலுள்ள அருங்காட்சி 
யகத்தில் உள்ளது . 


றாண்டில் மரச் செதுக்குச் சித்திரம் செய்து படிகள் 
எடுத்துவந்தனர் . 


உளளன . 


ஆனால் 


இந்தியாவிலும் கோட்டுச் செதுக்குச் சித்திரங்கள் 
பெருமளவில் 

பெருமபாலும் 
அவை அணிகலன்கள் செய்வதற்கும் மாதிரி காட்டு 
வதற்கும் பயன்படுத்தப்பட்டன . அசோகர் காலத்துத் 
தூணகளிலும் , தாசுமகாலிலும் , முகலாயர் , இராச 
புத்திரர் காலத்து ஆயுதங்களிலும் , உண்கலங்களிலும் 
உள்ளவை இதற்குச் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும் . 


உலர் முனைச் சித்திரங்கள் : இவை பிற செதுக்குச் 
சித்திர முறைகளிலிருந்து வேறுபடுகின்றன . பிற 
செதுக்குச் சித்திரங்களைப் போல இவற்றிற்கும் 
உலோகத் தகடுகளே பயன்படுகின்றன . ஆனால் ஓவி 
யர்கள் செதுக்குவதற்குப் பரின் என்ற செதுக்குக் கரு 
விக்குப் பதிலாக வைரம் அல்லது கடினமான 

எஃகி 
னால் ஆன ஓர் ஊசியைப் பயன்படுத்துகின்றனர் . 
அச்சுப் பதிப்பிற்குப் பிற செதுக்குச் சித்திரத்திற் 
கான முறைகளே பயன்படுகின்றன . ஆல பிரசுட்டு 
தியூரரின் உலர் முனைச் சித்திரங்கள் ( Dry Point ) 
மிகப் புகழ்பெற்றவை , இவை தவிர இலைனோ 
செதுக்குச் சித்திரம் ( Lino Cut ) , நடுவண்ணசசெதுக் 
குச் சித்திரம் ( Mezzotint ) , அரிச்சித்திரம் ( Etching ) , 

அரிச் சித்திரம் ( Soft Ground Etching ) , 
நீர்வண்ணசசெதுக்குச சித்திரம் ( Agna Tint ) முதலிய 
செதுக்குச் சித்திர முறைகளும் வழக்கிலுள்ளன . 


தொடக்க காலத்தில் சீட்டுக் கட்டுகளில் அச்சுப் 
பதிப்பதில் வடக்கு ஐரோப்பியச செதுக்குச் சித்திரம் 
வல்லோர் புகழ்பெற்றிருந்தனர் . மேலும் இவர்கள் 
சமயத் தொடாபான படங்களும் அணிகலன்களில் 
சித்திரங்களும் தீட்டினர் . அவற்றில் இயேசு கிறித்து 
சிலுவையில் அறையப்பட்டதைக் காட்டும் மிகப் பழை 
மையான சித்திரம் ஒன்று பெர்லின் ( Berlin ) நகரத 
தில் உள்ளது . இது கி.பி. 1446 - இல் செதுக்கப்பட் 
டதாகும் . 


மென் தள 


| 


உலர் முனைச்சித்திரம் 
செதுக்குச் சித்திரம் மிகப் பழைமையான கலை 
வெளிப்பாடு . முதன்முதலாகச் செதுக்குச் சித்திரத்தை 
கி.மு. 5000 - இல் எலும்புகளில் செதுக்கியுள்ளன 
ரென அறிஞாகள் கூறுகின்றனர் . இப்போதுள்ள 
பழைமையான உலோகச் செதுக்குச் சித்திரம் கி.பி. 
1,400 க்கும் பிற்பட்டது . ஆனால் அதற்கு முன்னரே 
மரச் செதுக்குச் சித்திரம் கீழை நாடுகளில் சிறப் 
புற்று விளங்கியது . 

சீனாவில் கி.பி. 10 - ஆம் நூற் 


ஆல்பிரசுட்டு தியூரர் வரைந்த ஓவியம் துக்கம் 
செருமனியில் வாழ்ந்த ஆல்பிரசுட்டு 

தியூரர் 
( Albrecht Durer ) , செருமனியைசசேர்ந்த மார்ட்டின் 
சோன் காசர் ( Martin Schongaucer ) , நெதர்லாந்தைச் 


செந்தமிழ் நாடு 


367 


செந்தில் நாயக அடிகள் 


செந்தமிழ் நாடு எனச்சிலர் கருதுவர் . ஆனால் தொல் 
காப்பிய உரையாசிரியர்களான இளம்பூரணர் , 
சேனாவரையர் , நச்சினார்க்கினியர் ஆகியோரும் பிற 
ரும் செந்தமிழ் நிலம் , வையையாற்றின் வடக்கும் 
கருவூரின் கிழக்கும் மருவூரின் மேற்கும் மருதையாற் 
றின் தெற்கும் ஆகும் எனபர் . இங்ஙனம் குறிப்பிடும் 
நிலம் சோழ நாட்டைக் குறிப்பதாலும் , 

கொடுந் 
தமிழ் நாடு பன்னிரண்டில் புனல் நாடு என்பது 
சோழநாட்டைக் குறிப்பதாலும் அது பொருந்தாது 
என்று சிவஞான முனிவர் முதலியோர் உரைப்பர் . 
தமிழ்நாடு என்பது தமிழகம் என வழங்கப் பெற் 
றுளளது . வையக வரைப்பின் தமிழகம் கேட்ப 
( புறம் . 168 : 18 ) , இமிழ் கடல் வரைப்பின் தமிழகம் 
அறிய (சிலம்பு 3:37 ) என்னும் ஆட்சியைக் காணலாம் . 


( 


ஆண்ட்ரூ மான் டெக்னாவரைந்த மேரிமாதா 

குழந்தை ஓவியம் 


| 


சேர்ந்த இலூகாசு வான் லேடன் ( Lucas Van 
Leyden ) , இத்தாலியைச சேர்ந்த ஆண்ட்ரூ மான் 
டெக்னா ( Andrea Mantegna ) , அந்தோணி 

பொல் 
லைலோ ( Antonio Pollaiuolo ) முதலியோர் புகழ் 
பெற்ற செதுக்குச் சித்திர ஓவியர்கள் ஆவர் . 


வடவேங்கடம் தென்குமரி ஆயிடைத் தமிழ்கூறு 
நல்லுலகம் எனத் தமிழ்நாட்டிற்குப் பனம்பாரனார் 
தொல்காப்பியப் பாயிரத்தில் எல்லை கூறியுள்ளார் . 
நெடியோன்குன்றமும் தொடியோள 

உயோள பௌவமும் 
தமிழ் வரம்பறுத்த தண்புனல் நன்னாட்டு ( 8 : 1,2 ) 
எனச் சிலப்பதிகாரம எல்லை சுட்டும் . நீலத் திரைக் 
கடல் ஓரத்திலே நின்று நித்தந் தவஞ் செய் குமரி 
எல்லை - வடமாலவன குன்றம் இவற்றிடையே - புகழ் 
மண்டிக்கிடக்குந் தமிழ்நாடு எனப் பாரதியார் தமிழ் 
நாட்டு எல்லை குறித்துப் பாடியுள்ளார் . இப்பொழுது 
மலையாளம் தனிநாடாயிற்று . வேங்கடமும் தெலுங்கு 
நாட்டுக்குரியதாயிற்று . தமிழகம் என்னும் ஆட்சியே 
யன்றித் தமிழ் நாடு , தென் தமிழ்நாடு என்னும் 
ஆட்சியும் சிலப்பதிகாரத்தில் உள்ளது . இமிழ்கடல் 
வேலியைத் தமிழ் நாடாக்கிய (சிலம்பு 25 ; 105 
தென்றமிழ்நாடு ஒருங்கு காண ( சிலம்பு 23 : கட்டுரை 
15 ) என்பன நோக்குக . 


T 


ப 


செதுக்குச் சித்திரத்தில் கி.பி 16 , 17 - ஆம் நூற 
றாண்டுகளில் தொழில் நுட்ப முன்னேற்றங்கள பல 
ஏற்பட்டன . ஆனால , இத்தாலியைச சேர்ந்த மார்க் 
கன்டோனியா ரேமண்டி ( Marcantonio Raimondi ) 
என்ற ஓவியரைப் பின்பற்றிப் பலர் வணிகத்திற்காகச் 
செதுக்குச் சித்திரங்களை உருவாக்கத் தொடங்கினர் . 
வில்லியம் கோகார்த்து ( William Hogarth ) என்பவர் 
கி.பி. 1700 - ஆம் ஆண்டுகளில் சிறந்துவிளங்கிய ஆங் 
கில நாட்டுச் செதுக்குச் சித்திரக்காரா ஆவார் . இங்கி 
லாந்தைச் சேர்ந்த வில்லியம் பிளேக்கு ( Willlam 
Blake ) கி.பி. 1800 - ஆம் ஆண்டுகளின் ஒரு சிறந்த 
செதுக்குச் சித்திரககாரராக விளங்கினார் . இதே 
போன்று பாப்லோ பிக்காசோவின் ( Pablo Picasso ) 
செதுக்குச் சித்திரங்கள் 1900 - இல மிகப் புகழ் வாய்ந் 
தவையாக விளங்கின . 20 - ஆம் நூற்றாணடில சோசப் 
கெக்ட்டு ( Joseph Heckt ) முதலியோர் இச்செதுக்குச் 
சித்திரக் கலைக்குச் சிறந்த சேவை செய்து 
றனர் . 

பூ.த. 
- செந்தமிழ் நாடு : சங்கம் வைத்துத் தமிழ 
வளர்த்தவர் பாணடியராதலின் பண்ாடிய நாடே 


வையை 


செந்தமிழ் சேர்ந்த நிலம் பன்னிரண்டாகும் . அவற் 
றைத் தெனபாண்டி குட்டங் குடங்கற்கா வேண்பூழி 
பனறி அருவா அதன் வடக்கு - நன்றாய , சீத மலாடு 
புனனாடு செந்தமிழ்சோ , ஏதமில் பன்னிரு நாட் 
டெண் என்னும் வெண்பாவால் அறியலாம் . பாரதி 
யார் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இனபத் 
தேன்வந்து பாயுது காதினிலே என்றும் , காவிரி தென 
பெண்ணை பாலாறு , தமிழ் கண்டதோர் 
பொருநை நதி , என மேவிய ஆறு பலவோடத் , திரு 
மேனி செழித்த தமிழ்நாடு என்றும் , தமிழ நாடு 
கலவியிற் சிறந்தது , கம்பன , வளளுவன் , இளங்கோ 
போன்ற புலவர் தோன்றிப் புகழ கொண்டது என்றும் 
பலவாறாகப் புகழ்ந்து செந்தமிழ் நாடு என்னும் 
தலைப்பில் பாடியுள்ளார் . 

இரா.சா. 
செந்தில் நாயக 

20 - ஆம் 
நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ்ப் புலவர்களுள் 


வருகின் 


។ 


அடிகள் : 


368 


செந்தூக்கு 


- செப்புக்காலம் 


வகையில் உலகின் பல பகுதிகளில் கிடைக்கப் பெற்ற 
மிகப் பழமையான உலோகம் செம்பு ஆகும் . சுவிட் 
சர்லாந்தில் கி.மு. 6000 - இல் உரோபனகேசனில 
( Robenhauzen ) உள்ள ஏரிக் குடியிருப்பிலும் , கிமு 
4500 - இல் வரலாற்றுக் காலத்திற்கு முந்திய ( Pre 
Historic ) மெசபடோமியாவிலும் , கி.மு. 4000 - இல் 
எகிப்திய பமேனியன இடுகாடுகளிலும் , வட அமெ 
ரிக்கக குன்றுகளிலும் செம்பு கிடைத்ததற்கான சான்று 
கள் உள்ளன . 


- 


அதனால் 


| 


ஒருவர் . இவர் திருவாமாத்தூர் என்னும் ஊரில் வண 
ணச் சரபம் தண்டபாணி என்பவருக்கும் சுந்தரத்தம் 
மையார் என்பவருக்கும் கி.பி. 1884 - இல் மகனாகத் 
தோன்றினார் . இவர் தம் தந்தையிடத்திலேயே தமிழ் 
இலக்கண இலக்கியங்களைப் பயின்றார் . 
பாடல் இயற்றும் புலமையும் பெற்றார் . 

இவர் 
தந்தையார் எழுதிய ஏட்டுச் சுவடிகளைப் படித்தறி 
யும் ஆற்றலை இளமையிலே வளர்த்துக்கொண்டார் 
இவர் தந்தையார் நிறுவிய மடத்தில் தங்கிப் பல நூல் 
கள் எழுதினார் . இவர் கௌமார புராணம் , 

கௌமா 
ரத் திருவந்தாதி , முருகன் கட்டளைக் 

கலித்துறை 
யந்தாதி , திருப்புகழ்ப் பதிகம் , சித்தி விநாயகர்பதிகம் , 
மயிலம் முருகக் கடவுள் நவரத்தினத் திருப்புகழ் , 
ஆமாத்தூர் முருகன் வண்ண மஞ்சரி , இராமாநந்தப் 
பிரதாப சிந்து , இராமாநந்த சுவாமிகள் வரலாறு , 
தண்டபாணியடிகள் புராணம் , தண்டபாணியடிகள் 
புராணஉரை நடை , அழகியமாலை ஆகிய நூல்களை 
எழுதியுள்ளார் . இவர் 1942 - இல் காலமானார் . வீ.சே. 


1 


செந்தூக்கு : தூக்கு என்பது செய்யுள் உறுப் 
புகளுள் ஒன்று . அது செய்யுள்களை அடிதோறும் 
துணித்து நிறுத்துதலாகிய ஓசை விகற்பத்தினைககுறிக் 
கும் . துணித்தல் , நிறுத்தல் , பாடுதல் என்னும் பொருள் 
களுடைய சொல்லாதலால் , தூக்கு எனனும் சொல் 
செய்யுளடிகளைத் துணித்து , நிறுத்தி , இசைத்தல் 
ஆகிய ஓசை வேறுபாட்டிற்குப் பெயராக வழங்கப்பட் 
டது . அவ்வகையில் செந்தூக்கு என்பது அகவலோசை 
காணடு விளங்கும் ஆசிரியப்பாவினைக் குறிக்கும் . 
பதிற்றுப்பத்தின் பாடல் ஒவ்வொன்றின் கீழேயும் 
கொடுக்கப்பட்டுள்ள துறை 

முதலிய விவரங் 
கள் நான்கனுள் தூக்கு ஒன்றாக அமைகிறது . பதிற் 
றுப்பத்தின் பல பாடல்கள செந்தூக்கு ( ஆசிரியப்பா ) 
வகையிலமைந்துள்ளன . வஞ்சியடி இடையிடையே 
விரவி வரும் பாடல்கள் , செந்தூக்கும வஞ்சித்தூக 
கும் என்று பெயர் சுட்டப்பட்டுள்ளன . 

உ.வே. 
சாமிநாதையர் தம் பதிற்றுப்பத்து உரைப்பதிப்பில் 
செந்தூக்கு என்பதற்கு ஆசிரியப்பா என்று குறிப்புரை 
வரைந்துள்ளார் ( பதிற் . 11. குறிப்புரை ) அகவலோசை 
யால் அமைந்த அடியினைக் கொணட ஆசிரியப்பா 
செந்தூக்கு எனப்பட்டது . 

அ.மா.ப. 


மனிதன் எப்பொழுது தன் பயன்பாட்டிற்கு 
உகந்தவாறு செம்பினை மாற்றியமைக்க முற்பட் 
டானோ அப்போதிருந்தே செப்புக்காலம் தொடங் 
கிற்று எனலாம் . கிழக்கு மத்திய தரைப் பகுதி நிலங் 
களில் செம்பு மிகுதியாகக் கிடைத்ததால் ஏறக்குறைய 
கி.மு 4000-3000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத் 
தில் ஏலம் ( Elam ) , மெசபடோமியா ( Mesopotamia ) 
எகிப்து ஆகிய பகுதிகளில் செப்புக்காலப் பண்பாடு 
தோன்றியது . பிறகு அது உலகின் மற்றப் பகுதிகளுக் 
குப் பரவி மனித பண்பாட்டு வரலாற்றில் ஒரு மாற் 
றத்தை ஏற்படுத்தியது இயற்கையாகவே செமபுகலந்த 
வெண்கலம் ( Bronze ) என்ற உலோகக் கலவை ( Metal 
Alloy )மிகுதியாகக் கிடைத்து வந்ததால் செயறகையாக 
உலோகக்கலவையை உருவாக்க மனிதன் கற்றுக்கொள 
ளச் சிறிது காலமாயிற்று . கி.மு. 3000 - இல் கிரீட்டு 
நாகரிக எச்சங்களிலும் , கிமு , 2800 - இல் எகிப்திய 
நாகரிக காலத்திலும் , கி.மு. 2000 - இல் திராய் ( Troy ) 
நகரிலும வெண்கலம் 

பயன்படுத்தப்பட்டதற்கான 
சான்றுகள் உள்ளன , வெண்கலக் காலம் ( Bronze 
Age ) என்ற ஒன்றை அறுதியிட்டுக் கூற முடியாத 
அளவிற்கு வெவ்வேறு கால அளவில வெவவேறு பகுதி 
மக்களுக்கு இவ்வுலோகக் கலவையின் பயன் புரிந்தது . 
மேலும் பின்லாந்து ( Finland ) , வடக்கு உருசியா , 
பாலிநேசியா ( Polynesia ) , மததிய 

ஆப்பிரிககா , 
தென்னிந்தியா , வட அமெரிககா , ஆசுத்திரேலியா, 
சப்பான ( Japan ) ஆகிய பகுதிகள் கறகாலத்தினை 
யடுத்து இரும்புக் 

பண்பாட்டிற்குட்பட்ட 
( Iron age culture ) பகுதிகளாக மாறின . இப்பகுதி 
களுள் , சிலவற்றில் வெண்கலம் பயனில் இருந்தாலும 
இரணடாந்தரச் சிறப்பு வாய்ந்த உலோகமாகவே 
அது காணப்பட்டது . 


| 


காலப 


. 


1 


i 


ஆகிய 


செப்புக்கர்லம் உலக வரலாற்றில் பண்டைக் 
காலத்தில் மனிதர்கள செம்பு , வெண்கலம் 
உலோகங்களை மிகுதியாகப் பயன்படுத்திய கால 
மாகும் . 


இந்தியாவில் ஏறக்குறைய கி.மு .3000 

அல்லது 
2500 ஆண்டுகளிலேயே செம்பின் பயனை மக்கள 
அறிந்திருந்தனர் . வட இந்தியப் பகுதிகளில் செம்பின் 
பயன்பாடு மிகுதி . அப்பகுதிகளில் கண்டெடுக்கப்பட் 
டுள்ள செம்பாலான ஆயுதங்களும் , பிற கருவிகளும் 
இதற்குச் சான்றுகளாகும் தென்னிந்தியாவில் வட 
இந்தியாவைப் போன்று செப்புக் காலம் என்ற ஒன் 


மனித இனப் பண்பாட்டு வளர்ச்சியில் கற்கா 
லத்தினையடுத்துத் தோன்றிய காலம் உலோகக் 
காலமாகும் . இக்காலத்திய மனிதன் பயன்படுத்தும் 


செப்புக்காலம் 


369 


செப்புக்காலம் 


வா . க . 9 - 24 


செப்புக்காலம் 


370 


செப்புக்காலம் 


பலவகை 


றிலலை , இந்தியச செப்புக்காலப் பண்பாட்டுக் கூறு 
களில் வெண்கலத்தின பயன்பாடும் உண்டு செம்பைக் 
காட்டிலும் உறுதியான வெண்கலம் 
யான ஆயுதங்களைத் தயாரிப்பதற்குப் பயனுள்ள 
தாயிற்று . இருப்பினும் , இந்திய வரலாற்றில் தனிப் 
பட்ட ஒரு வெண்கலக்காலம் இல்லை எனக் கூறலாம் . 
செம்பின் பயன்பாடு மிகுதியாகச் சிந்து சமவெளியில் 
உருவாகிய அரப்பா ( Harappa ) அல்லது 

சிந்து 
வெளி நாகரிகத்தில் காணப்பட்டது . 


நெவாசா ( Nevasa ) , இனாம்கான் ( Inamagaon ) , 
நாசிக்கு ( Nasik ) ஆகியவையும் , தககாணப்பண்பாட்டு 
மையங்களான 

பிக்லிகால 

( Piklihal ) , பிரமகிரி 
( Brahmagiri ) , மாசுகி ( Maski ) ஆகியவையும் , கங்கைச் 
சமவெளிப் பண்பாட்டு மையங்களான பகத்ராபாது 
( Bahadrabad ) , அம்பகேரி ( Ambakherl ) , அத்தினாப் 
பூர் ( Hastinapur ) , அத்தனசிக்கேரா ( Atanjikhera ) 
ஆகியவையும் , சௌராட்டிராவில் உலோதல் ( Lothal ) , 
அரங்பூர் ( Rangpur ) , உரோசுடி ( Rojdi ) ஆகியவை 
யும் , கிழக்கிந்தியப் பண்பாட்டுமையங்களான சிராந்து 
( Chirand ) , பந்து ராசர் தீபி ஆகியவையும் ஆம் . 


இந்தியாவில் சிந்து சமவெளிப் பண்பாட்டினைத 
தொடர்ந்து தோன்றிய செப்புக்காலப் பண்பாடு கல 
செப்புக்காலப் ( Chalcolithic ) பண்பாடு எனப்படும் . 
இப்பண்பாட்டு மையங்களில் ( Chalcolithic Sites ) 
மட்கலங்களுடன் ( Potteries ) செம்பினாலான பொருள் 
களும் கிடைத்துள்ளன . செம்பின் பயன்பாடு 
பண்பாட்டின் முக்கிய கூறாகும் . இப்பண்பாட்டுக் காலத் 
தில் ( கிமு 1750-1000 ) சிந்து நாகரிகக் ( Indus 
Civilization ) காலத்து நகர மரபுகள் மறைந்து , கிரா 
மப்புறப் பொருளாதாரச் சூழ்நிலை காணப்பட்டது 
இக்காலத்தில் செம்பின் பயனுடன் கற்கருவிகளும் 
பயனபடுத்தப்பட்டன எனபதால் இக்காலத்தைக் 
கல் - செப்புக் காலம் என்பர் . ஒரேநிலையான உணவுப் 
பொருளாதாரமும் ( Food Economy ) , தொழில் 
முறையும் ( Technology ) இப்பண்பாட்டுக் காலத்தில் , 
காணப்பெறினும் , வெவவேறு பகுதிகளின் வட்டாரக 
கூறுகளையும் , சூழ்நிலைக்கேற்ப மட்கல மரபுகளையும் 
( Ceramic Tradnions ) இப்பணபாடு கொண்டிருந்தது . 
இந்தியாவின் கல்- செப்புக் காலப்பணபாட்டினை 
ஆறு வட்டார 

வகைகளாகப் ( Regional Groups ) 
பிரித்துள்ளனர் . அவை 1 ) அகார் - பானாசுப் பண்பாடு 
( Ahar Banas Culture ) , 2 ) மத்திய பிரதேசக் கல 
செப்புககாலப் பணபாடு , 3 ) வட- தக்காணக்கல் - 
செப்புக் காலப் பணபாடு . 4 ) தக்காணத்துப் புதிய 
கற்காலக் கல்செப்புககாலப் பண்பாடு , 5 ) கங்கை 
சமவெளிக் கல் செப்புக்காலப் பண்பாடு , 6 ) கிழக் 
கிந்தியக் கல் செப்புககாலப் பண்பாடு எனப்படும் . 


மேற்கூறிய மையங்களில் நடைபெற்ற அகழாய்வு 
கள் கல செப்புக்கால இந்தியாவின் வரலாற்றினை 
நன்குணர்த்துகினறன . அகழாய்வுகளில் அறியப்பெற் 
றுள்ள அக்காலத்துப் பழம் பொருள்களும் , சிறப்புக் 
கூறுகளும்- செப்புக்கருவிகள் , செப்புப் பொருளகள் , 
மட்கல மரபுகளான சாம்பல் நிற மட்பாண்டங்கள் 
( Grey Ware ) , கறுப்பு வண்ணம் பூசிய சிவப்பு 
மட்கலன்கள் ( Black on Red Ware ) , கறுப்பும் சிவப்பு 
முடைய மட்கலன்கள ( Black and Red Ware ) போன் 
றவையும் , மட்கலன்களில் கீறல்குறிகள ( Graffiti 
Marks ) , பல்வகைத் தானியங்களின பயன்பாடுகள் 
உழுதொழில் - கால்நடை அடிப்படையிலான 
வாழ்க்கைமுறை 

போன்றவையும் கல 
செப்புகால இந்தியாவினைப் படம் பிடித்துக் காட்டு 


கலை 


யான 


கின்றன 


| 


இந்தியாவில் கல் செப்புக்காலப் பணபாட்டின் 
தோற்றம் பற்றியும் அதனைத் தோற்றுவித்தவர்கள 
பற்றியும் கருத்து வேறுபாடுகள் 

தொல்லி 
யல் வல்லுநர்களிடையே உண்டு . அக்காலத்து மட 
பாண்ட அமைப்புகள் , தன்மைகள் , அலகுக் கருவி 
கள் ( Blades ) , செப்புப் பொருள்கள் , மணிகள் , தானி 
யங்கள் ஆகியவற்றினை ஆய்ந்து , இப்பண்பாட்டின் 
தோற்றத்திலும் வளர்ச்சியிலும் மேற்கு ஆசிய 
தாக்கத்தைக் காணலாம் எனச் சிலர் கருதுகின்றனர் . 
மேற்கூறிய பழம்பொருள்களின் தோற்றத்திலும் 
பண்பாட்டு வளாச்சியிலும் வெளி உலகின் தாக்கத் 
தைக் காணமுடியாது ; தாமாகவே உள்நாட்டுக் கூறு 
களுடன் அவ்வப்பொழுது மாற்றங்களைக் கொண்டு 

பெற்றது கல் செப்புக்காலப் 
எனத் தொல்லியல் வல்லுநர்களான எச்.டி. சங்கா 
லியா , எசு .பி.குப்தா ( S.P. Gupta ) , எசு . ஆர் ராவ் 
( C.R.Rao ) , பி.கே தாபர் ஆகியோர் கருதுவர் . இப் 
பண்பாடு சிந்து நாகரிகத்திலிருந்து தோன்றிய ஒன்று 
என்று கருதுவோரும் உண்டு . சில கூறுகளில் 
பண்பாடுகளுக்குமிடையே 

பொதுத்தன்மை இருபு 


பல 


அவை 


முதிர்ச்சி 


இந்தியாவில் - செப்புக்காலப் பண்பாடு கொண்டு 
விளங்கிய முக்கிய ஊர்கள் அகழாய்வுகளில் 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . 

பானாசுப் பண் 
பாட்டு மையங்களான அகார் , பகோர் ( Bagor ) , 
கிலுண்டு ( Gilund ) ஆகியவையும் மத்தியபிரதேசப் 
பண்பாட்டு மையங்களான , கயாதா( Kayatha ) , மகே 
சுவர் ( Maheswar ) , 

நவத்தாலி 

( Navadatall ), 
நாக்தா ( Nagda ) , அவரா ( Avara ) மனோட்டி (Manoti ), 
ஈரான் ( Eran ) ஆகியவையும் , வடக்குத்தக்காணப் 
பணபாட்டு மையங்களான பிரகாசு ( Prakash ) , பகல் 
( Bahal ) , சந்தோலி ( Chandoli ) , சோர்வே ( Jorwe ) , 


பணபாடு 


ரு 


வின் ஆளுநராக இவர் 
செபசுடப்போல் 

371 

செபர்சன் தாமசு 
பினும் இரண்டுக்குமிடையே ஒரு சீரான தொடர்பு 
கிடையாது . 

அகழாய்வுகளில் , மண்ணடுக்காய்வு 
முறையில் ( Stratigraphically ) சான்றுகள் இல்லை 
எனக் கே.சி.செயின் ( K.C.Jain ) போன்றோர் கருது 
வர் . சிந்து நாகரிகம் நகரத் தன்மையையும் , கல் செப் 
புக்கால நாகரிகம் கிராமத்தன்மையும் கொண்டவை 
யாம் . கல் செப்புக்காலப் பண்பாடு ஆரியர்களின் 
பண்பாட்டினை வெளிப்படுத்தும் ஒன்று என்ற பிறி 
தொரு கருத்தும் உண்டு . 

இந்தியாவிலுள்ள மத்தியபிரதேசம் , ஒரிசா , 
பீகார் , ஆந்திரா ஆகிய பகுதிகளில் இப்பொழுது 
வாழும் பழங்குடிகளான கோண்டுகள் ( Gonds), பசு 
தர்ப் பைகர்கள் ( Baigars of Bastar ) , CALLIT 
நாக்பூர் சபரர்கள் ( Sabaras of Chota Nagpur ), கர் 
நூல் செஞ்சுக்கள் ( Chenchus of Kurnool ) ஆகியோரின 
முன்னோடிகளே கல் செப்புக்காலப் பண்பாட்டினைத் 
தோற்றுவித்தவர்கள் என அய்மெண்டார்பு ( Haimen 
dorf ) என்னும் அறிஞர் கூறுகிறார் . சி.கே.சி. 
செபசுடப்போல் : இது உருசியா நாட்டிலுள்ள 

செபர்சன் தாமசு 
கிருமியா தீபகற்பத்தில் ஒரு துறைமுகப்பட்டினம் .. 

தொடங்கு முன்னரே , அமெரிக்கச் சுதந்திர உரிமை 
செபசுடப்போல் ( Sebastopol ) கருங்கடலின உட் 

களைத் தொகுத்து ஒரு நூலை கி.பி. 1774 - இல் 
குடாவில் இருப்பதால் வாணிகச் சிறப்புப் பெற்றது . 

வெளியிட்டார் . இவர் ஆங்கில அரசியல் கருத்து 
கடற்படைத் தளமான இங்குக் கப்பற்கட்டுந்தொழில் 

களுக்கு அமெரிக்கரும் உரியரெனக் கூறிச் சுதந்திரக் 
நடைபெறுகிறது . சுற்றுலாப் பயணிகள் இங்கு மிகுதி 

கிளர்ச்சியை ஆதரித்தார் . 
யாகச் செல்வது வழக்கம் . ஒரு சிறந்த பொருட்காட்சிச் 
சாலையும் கடல்வாழ் உயிரியல் நிலையமும் இங்கு இவர் வெர்சினியாச் சட்டமன்ற உறுப்பினராகத் 
உள்ளன . 

தெ பா . தேர்ந்தெடுக்கப்பட்டபோது மனித உரிமைக் கருத் 

துகளைச சட்டங்களாக ஆக்கினார் . வெர்சினியா 
செபர்சன் , தாமசு : ஐக்கிய அமெரிக்க நாடு 

பணிபுரிந்தபோது 
புதிய சுதந்திரக் கூட்டாட்சியாக உருவானதும் , 1779-1781 ) அங்கிருந்த நிலமானிய முறைகளை ஒழித் 
அதனுடைய மூன்றாம் குடியரசுத் தலைவராக 

தார் . முழுச் சமய சுதந்திர உரிமையை நிலைநாட்டிச் 
இருந்த செபர்சன் தாமசு ( Jefferson , Thomas ) 

சலுகைகளை ஒழித்துத் தொண்டு செய்தார் . வெர் 
அமெரிக்கச் சுதந்திரப் பட்டயத்தை வரைந்தோருள் சினியா நாட்டின் இயற்கை , வளம் , அரசாங்கம் , சமூ 
ஒருவர் ; வெர்சினியாவுக்குச் சமய சுதந்திரச் சட் 

கம் , பொருளாதாரம் முதலியவை பற்றி ஒரு நூலை 
டத்தை இயற்றியவர் ; ஒரு தாராள அரசியற் சிந் 

எழுதினார் . இவர் 

நாணய 

முறையைக் 
தனையாளர் . செபர்சன் தம் மாநிலமாகிய வெர்சினி 

( Decimal System of Coinage ) கொண்டுவந்தார் ; 
யாவில் ஆல்பெமாரல் சிற்றூரில் கி.பி. 1743 - இல் பீட் 

அடிமை ஒழிப்பு முறையை ஆதரித்தார் . பின்னர் 
டர் செபர்சன் என்ற தோட்ட முதலாளிக்கும் , சேன கி.பி. 1784 முதல் கி.பி. 1789 வரை பிரான்சு நாட் 
உரொண்டால்பு (Jane Rondolph ) என்ற அம்மை டில் அமெரிக்க அமைச்சராகப் பணி செய்தார் . புதி 
யாருக்கும் மகனாகப் பிறந்தார் . கணிதம் , அறிவியல் , தாக அமைக்கப்பட்ட அமெரிக்க அரசாங்கத்தில் அர 
சட்டம் முதலியன கற்றுப் பட்டங்கள் பெற்ற செபர் சாங்கச் செயலாளராகப் பதவி ஏற்குமாறு 

முதல் 
சன் வழக்கறிஞராகத் தொழில் செய்தார் . இவர் 

குடியரசுத் தலைவர் சார்சு வாசிங்டன் விடுத்த 
மனைவி மார்த்தாவேலசு இசுகெல்டன் என்ற பெண அழைப்பை ஏற்றுப் 

பணி செய்தார் 

( கி.பி. 1790 
மணி . இவர் உள்ளூராட்சி மன்றத்தின் உறுப்பினரா முதல் 1793 வரை ) அரசாங்கத்தில் தம் அரசியல் 
கத் தேர்ந்தெடுக்கப்பட்டுச் சட்ட வரைவுகளை வரை எதிரியாகிய ஆமில்டனின் ( Hamilton ) செல்வாக்கு 
வதில் தேர்ச்சி பெற்றார் . அமெரிக்கக் குடியேற்ற வளரவே செபர்சன் பதவி நீங்கினார் . பின்னர் , இவர் 
நாடுகள் பிரிட்டனுக்கெதிராகச் சுதந்திரப் போரைத் கி.பி. 1793 முதல் கி.பி. 1796 வரை அரசியலிலிருந்து 


( கி . பி . 


தசம 


வா . க . 9 - 24 அ 


செபர்சன் , தாமசு 


செபர்சன் , தாமசு 


372 


ஒதுங்கி 


நன்கு 


வேளாண்மையிலீடுபட்டார் . அமெரிக்கக் 
குடியரசுக் கட்சியார் இவருக்குப் பெருமளவில் ஆதர 
வளித் தனர் . எனவே , இவர் அமெரிக்கக் குடியரசின் 
துணைத் தலைவராக ( Vice - President ) கி.பி. 1796 
-இல தேர்ந்தெடுக்கப்பட்டார் . பின்னர்க் குடியரசுக் 
கட்சியார் ( Republicans ) இவருக்காகக் குடியரசுத் 
தலைவர் தேர்தலில் முயற்சி செய்து , கி.பி. 1800 - இல் 
நடைபெற்ற தேர்தலில் இவர் வெற்றிபெறச் செய்த 
னர் . செபர்சன் கி.பி. 1800 முதல் கி.பி. 1804 வரை 
முதல் முறையாகவும் , கி.பி. 1804 முதல் கி.பி. 1808 
வரை இரண்டாம் முறையாகவும் அமெரிக்கக் குடியர 
சுத் தலைவர் பதவியைப் ஏற்றுப் புகழுடன் பணிகள் 
செய்தார் . பதவியிலிருந்து விலகிய பின்னர் , இவர் 
மாணடிசெல்லோவில் தம் இல்லத்தில் தம் வாழ் 
நாளின் கடைசிப்பகுதியைக் கழித்து கி.பி. 1826 -இல் 
மறைந்தார் . 


புரட்சியாளர்களுடைய விடுதலைக் கருத்துகளையும் 
அரசியலமைப்புக்குட்பட்ட முடியாட்சிக் கொள்கை 
களையும் இவர் ஆதரித்தார் . பின்னர் , பிரெஞ்சுப் 
புரட்சியாளர்களுடைய குறிக்கோள்களும் , செயல் 
களும் . வரம்பு மீறிச் சென்றபோது பிரெஞ்சியரின் 
புரட்சிச் செயல்களைத் தம் நாட்டவர் ஒத்துக் 
கொள்ளமாட்டார்களென்று செபர்சன் 
கண்டு கொண்டார் . எனினும் , அமெரிக்காவோடு 
பிரான்சுக்கு உள்ள நட்புறவு பாதிக்கப்படும்படியாக 
அமெரிக்கர்கள் பிரெஞ்சுப் புரட்சியைப் பற்றி 
யாதொரு கருத்தும் தெரிவிக்காமலிருததல் வேண்டு 
மென்று இவர் கூறினார் . எனினும் , இவர் இரண 
டாம் முறையாகக் குடியரசுத் தலைவராகப் பதவி 
ஏற்றிருந்தபோது , நெப்போலியனின் பிரான்சுக்கும் , 
பிரிட்டனுக்கும் போர் ஏற்பட்டது . இருநாடுகளுமே 
அமெரிக்க நடுவு நடுநிலையைப் பாதிககும வண்ணம் , 
அதன் கப்பல்களை முடக்கின . அதனால் , அவ்விரு 
நாடுகளும் அமெரிக்காவின் நடுவு நிலைமையை 
மதித்து நடக்கும்படி செய்தற்காக , அவற்றோடு 
அமெரிக்கா செய்துவந்த வாணிகத்தை நிறுத்தி , 
வாணிகத்தடையை ( Embargo ) கி பி . 1807- இல 
விதித்தார் . இது அயல்நாட்டு வாணிகத்தைச் சார்ந் 
திருந்த தொழில வளமிக்க நியூ இங்கிலாந்து மாநிலங் 
களையும் , தனியார் உரிமைகளையும் பாதித்ததால 
எதிர்ப்புத் தோன்றிற்று . பின்னர் , கி.பி. 1809 - இல் 
இவர் வாணிகத் தடையை நீக்கினார் . 


பொறுப்பு 


அரசியற் கருத்துகள் : செபர்சன் தாராள அரசி 
யற் கருத்துகளை ஆதரித்தவர் . இவர் கி.பி. 17 - ஆம் 
நூற்றாண்டின் புகழ்மிக்க தாராள அரசியற சிந்தனை 
யாளரான ஆல்செர்னான் சிட்னியின் கொளகை 
களைப் பின்பற்றினார் . ஒவ்வொரு சமூகத்தவரும் 
தம்மைத் தாமே ஆளுதற்கு உரிமை பெற்றுளளனர் ; 
அரசாங்கமும் தனது அதிகாரத்தை மக்களிடமிருந்தே 
பெறுகிறது , அது அவர்களுடைய பாதுகாப்புககாக 
வும் நன்மைக்காகவுமே இருக்கிறதாகையால் , அந்த 
நோக்கங்கள் நிறைவேற்றப்படுதற்கான 
அதற்கு இருக்கிறது . இவர் அமெரிக்க மாநிலங்களின் 
உரிமைகளும் ( States Rights ) தனியார் உரிமைகளும் 
அமெரிக்க அரசியலமைப்புச் சட்டத்தின் வாயிலாகப் 
போதிய அளவு பாதுகாப்புப் பெறுதல் வேண்டுமென்ற 
கருத்தை உறுதியாக எடுத்தது உரைத்தார் . அமெரிக்க 
அரசியலமைப்புச சட்டத்தில் உரிமைகள் மசோதா 
( Bill of Rights ) ஒரு திருத்தத்தின வாயிலாகச் 
சேர்க்கப்படுவதை இவர் ஆதரித்தார் . 

புதிய விடுதலை நாடாக உருவாகிய ஐக்கிய 
அமெரிக்க நாட்டின் அயல நாட்டுக் 

கொள்கையை 
அறிவியல் நோக்கில் வகுத்தலில் செபாசன தீவிரப் 
போக்கை விடுத்து , அமெரிக்கரின விடுதலை உரிமை 
பாதுகாப்பாக இருத்தல் வேண்டுமென்ற நோக் 
கத்தை உறுதியாக நிறைவேற்றினார் . தாய் நாடா 
கிய பிரிட்டனுக்கெதிராக அமெரிக்க நாடுகள் புரட்சி 
செய்து , விடுதலை பெற்றதனாலும் , பிரானசு அப் 
பொழுது அமெரிக்கக் குடியேற்ற நாடுகளின் விடுதலை 
உணர்வை மதித்ததனாலும் , புதிய அமெரிக்க அர 
சாங்கம் பிரானசுடன நட்புறவுக் கொளகையைக் 
கடைப்பிடித்தது . செபர்சன் அமெரிக்க அரசாங்கத் 
தின் அமைச்சராகப் பிரான்சிலிருந்தபோது , பிரெஞ் 
சுப் புரட்சி கி.பி. 1789 - இல் தொடங்கிற்று . பிரெஞ்சுப் 


செபர்சன் , அமெரிக்க நாட்டின் ஒற்றுமையையும் 
வளத்தையும் வலிமையையும் காத்தற்காகவும் , மிசி 
சிப்பி ஆற்றில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தைப் 
பெறுதற்காகவும் தமது முதல் குடியரசுத் தலைவர் 
பதவிக்காலத்தில் இசுபெயினிடமிருந்து உலூயிசி 
யானா மாநிலத்தை விலைக்கு வாங்கித் தம் நாட் 
டோடு சேர்த்தார் . தம் இரண்டாம் முறைத் தலை 
வர் பதவிக்காலத்தில் துணைத் தலைவராக இருந்த 
ஆரன் பர் ( Aaron Burr ) என்பவர் மிசிசிப்பி ஆற்றின் 
வழியாகப் படையெடுத்ததைச் செபர்சன் உடனே 
தடுத்து ஒற்றுமையைக் காத்தார் . 

பிற பணிகள் : அரசியற் காரணங்களுக்காகத் தம் 
எதிரியாகிய ஆமில்டனோடு மாறுபாடு கொண்டிருந் 
தாலும் , அவர் செய்த நல்ல நிதிச் சீர்திருத்தங்களை 
அப்படியே செயற்படுத்தினார் . போரில் மாநிலங்க 
ளுக்கு ஏற்பட்ட கடன் களைக் கூட்டாட்சி 

அரசாங் 
கம் ஏற்றுக்கொளளுதற்கும் , தேசிய கடன் 
யைக் குறைத்தற்கும் இவர் ஏற்பாடு செய்தார் . அரசி 
யலில் பெரும் பான்மையோர் தீர்மானத்தை யாவரும் 
ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டுமென்றும் , சிறுபான்மை 
யோர் உரிமைகளைப் பாதுகாத்தல் வேண்டுமென்றும் 
கூறினார் . மனிதப்பற்றுக் கொண்ட அரசாங்கத்தை 


சுமை 


செபர்சன் தாமசு 


373 


செம்பியன் 


Gooch , G.P. , Political Thought in England : From 

Bacon to Halifax, London , 1946 . 


நிறுவியதனால் , எதிர்ப்புரட்சி தோன்றக்கூடிய 
வாய்ப்பை இவர் தவிர்த்தார் . அமெரிக்க அரசிய 
லமைப்புச் சட்டத்தின் ஆதார விதியாகிய அதிகாரப் 
பங்கீட்டுக் கொள்கையை இவர் மதித்தார் ; அதன்படி 
நிருவாகத்தைக் கட்டுப்படுத்தாமல் தனித்து இயங்கு 
கிற சட்டமன்றத்தையும் ( Congress ) , அதன் உறுப் 
பினர்களையும் மதித்தார் . இவர் உலகச் சூழ்நிலை 
யைப் பயன்படுத்திக் கொண்டு , அரசாங்கச் செலவில் 
சிக்கனமும் வரிக்குறைப்பும் கொண்டுவந்ததால் இவ 
ருடைய புகழ் பரவிற்று . 


செபீல்டு : இங்கிலாந்தின் வடபகுதியில் , 
தெற்கு யார்க்சயரில் உள்ள ஒருமாவட்டம் . செபீல்டு 
( Sheffield ) , தான் ( Don ) ஆற்றங்கரையில் உள்ளது . 

ங்கிலாந்தில் மிக முக்கியமான , தொழில் வள 
மிக்க பகுதிகளுள் இதுவும் ஒன்று . செபில்டு நகரத்தில் , 
கி பி . 1859 - ஆம் ஆண்டு முதல் எஃகுத் தொழில் சிறப் 
பாக வளர்ந்துள்ளது . முதல் பெசிமோ ( Bessemer ) 


| 


|| 


| 


| 


| 


செபர்சன் நினைவாலயம் - வாசிங்டன் 


வகை 


எஃகு ஆலை இங்குத்தான் தொடங்கியது . பல 
இரும்புக் கருவிகள் , 

வெள்ளி , 

மின்சார சாதனப் 
பொருள்கள் முதலியன இங்குச் செய்யப்படுகின்றன . 
மக்கள் தொகை 542,700 ( 1983 ) . 


பல 


சமயத் துறையில் சுதந்திரக் கொள்கையை இவர் 
ஆதரித்துக் குருமாரின் ஆதிக்கப்போக்கை வெறுத் 
தார் . இயேசுவின் உரைகளைப் பின்பற்றுதலில் ஆர் 
வம் காட்டினார் கல்வியறிவு வளர்வதற்குப் 
தொண்டுகள் செய்தார் . இவருடைய முயற்சியால் 
அமெரிக்கச் சட்டமன்ற நூல் நிலையமும் ( Congress 
Library ) வெர்சினியாப் பல்கலைக் கழகமும் 
வாயின . 


உரு 


செபீல்டு 2 செபீல்டு என்னும் பெயர் கொண்ட 
ஒரு தொழில் நகரம் அமெரிக்காவில் அலபாமா 
மாநிலத்தில் உள்ளது . 

தெ.பா. 


துணை நூல்கள் : 


செம்பியன் : இது சோழமன்னர்ளைக் 

குறிக் 
கும் பெயர்களுள் ஒன்று . இப்பெயர் தனி ஒரு சோழ 
மனனனைக் குறிக்கும் பெயராகவும் வந்துள்ளது . 
சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவனைச் 


Adrienne , Koche , Philosophy of Thomas Jefferson, 

Columbia University Press , 1943 . 


செம்பியன் மாதேவியார் 


374 


செம்பியன் மாதேவியார் 


செம்பியன் மருக என்று ( புறம் . 37-6 ) ஆலத்தூர் 
கிழாரும் , செம்பியர் மருக என்று ( புறம் . 228-9 ) 
மாறோக்கத்து நப்பசலையாரும் குறிப்பிட்டுள்ளனர் . 
இவற்றில் செம்பியன் என்பது ஒருமைப் பெயராய் 
சோழனைக் குறிப்பதாக 

உள்ளது . அது 
அவனது இயற்பெயரா என்பதனை அறியக் கூட 
வில்லை . செம்பியர் என்பது பன்மைப் பெயராய்ச் 
சோழ மன்னர் பலரைக் குறிப்பதாக அமைந்துள் 


னின் முதல் மனைவியாகிய வீரநாராயணி இறந்த 
பின் , அவருக்கு இரண்டாம் மனைவியாகிப் பட்டத் 
தரசியானார் . 

இவரது இயற் பெயர் 

பராந்தக 
மாதேவடிகள் என்பது கல்வெட்டுச் செய்தி . கண்ட 
ராதித்தனை மணந்த பின்னர் , இவர் செம்பியன 
மாதேவி என்னும் பட்டப் பெயரால் குறிக்கப்பட் 
டார் . பிற்காலக் கல்வெட்டுகளில் இவர் , மதுராந் 
தகன் மாதேவடிகளான செம்பியன் மாதேவியார் 
என்று பெருமையுடன் குறிக்கப் பட்டுள்ளார் . சோழ 
வேந்தனான உத்தம சோழனை ( கி.பி. 970-985 ) 
இவர் ஈன்றெடுத்துப் பெருமை பெற்றார் என்பத 
னைத் திருஉத்தம சோழரைத் திருவயிறு வாய்த்த 
உடைய பிராட்டியார் செம்பியன் 

மாதேவியார் 
என்று குறிக்கப் பெற்றுள்ளதால் அறியலாம் . 


தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டியன் 
நெடுஞ்செழியன் , ஆலங்கானத்தில் தம் பகைவர் 
களை எதிர்த்துப் போரிட்டபோது , அவனை எதிர்த்த 
எழுவரின் பெயர்களையும் நக்கீரர் தம் அகநானூற் 
றுப் பாடலொன்றில் ( அகம் . 36 ) குறிப்பிட்டுள்ளார் . 
அவ்வெழுவரும் , சேரல் செம்பியன் , சினம் கெழு 
திதியன் , போர்வல் யானைப் பொலம் பூண எழினி , 
நாரரி நரவின் எருமை யூரன் , தேம் கமழ அகலத்துப் 
புலர்ந்த சாந்தின் , இருங்கோ வேண்மான் ,இயல்தேர்ப் 
பொருநன் எனக் குறிப்பிடப்பட்டுள்ளனர் . அவர் 
களுள ஒருவனாகச் செம்பியன் குறிப்பிடப்படுகின் 
றான . சேரல் , செமபியன் என்ற பெயர்களை நோக் 
குங்கால் அவ்விரண்டும் அவ்வேந்தர்களின் இயற் 
பெயர்களாக இருத்தல் இயலாதென்பதும் முறையே 
சேர , 

சோழா களைக் குறிக்கும் குடிப்பெயராக 
அமைந்திருத்தல் வேண்டும் என்பதும் புலனாகும் . 

அ.மா.ப. 


தம் மகன் உத்தம சோழன் ளைஞனாக 
இருந்தபோதே கண்டராதித்த சோழர் இயற்கை 
எய்தினார் . கணவன் மறைந்ததும் வானவன் மாதேவி 
போன்று உடன்கட்டை ஏறாமல் , தம் இளம்புதல் 
வனைப் பாதுகாத்து , நன்னிலைக்குக் கொண்டு வரு 
வதையே தலையாய கடமையாகக் கொண்டு உயிர் 
வாழ்ந்திருந்தார் . ஏறத்தாழ அறுபது ஆண்டுகள் 
உயிர் வாழ்ந்த இவர் , முதலாம் 

பராந்தகனின் 
ஆட்சிக் காலத்தின் இறுதிப் பகுதியிலும் ( கி.பி. 941 
-955 ) , கண்டராதிக்கர் ( கி.பி. 949-957 ) , அரிஞ்சயன் 
( கி.பி. 956-977 ) , சுந்தர சோழன் ( கி.பி. 970-985 ) 
முதலான சோழ வேந்தர்களின் ஆட்சிக் காலத் 
திலும் , முதலாம் இராசராச சோழனின் 16 - ஆம் 
ஆட்சியாண்டான கி.பி. 1001 வரையிலும் இறைபணி 
யில் ஈடுபட்டிருந்தார் . 


செம்பியன் மாதேவியார் சிறந்த சிவபக்தி 
யும் செந்தமிழ்ப் புலமையும் ஒருங்கே அமையப் 
பெற்ற கண்டராதித்த சோழனின் ( கி.பி. 950-956 ) 
பட்டத்தரசியராவர் . பிற்காலச் சோழர் காலத்திய 
அரசியருள் முன்னணியில வைததுப் போற்றுப் பெறும் 
இவர் இறைபணியே தமது தொணடாகக் கொண்டு , 
நீண்ட காலம் வாழ்ந்து பல கற்றளிகளை அமைத்துப் 
பல திருக்கோயில்களுக்கு அறக்கொடைகள அளிததுச் 
சைவ சமய வரலாற்றில் தமக்கெனத் தனித்ததோர் 
இடத்தினைப் பெற்றுள்ளார் . சோழர் 
லாற்றில் செம்பியன மாதேவிக்கலைப்பாணி என் 
னும் தனிப் பாணியை உருவாக்கிய பெருமையும் 
இவருக்குண்டு . 


இவர் , பல செங்கற்கோயில்களைக் கற்றளிகளாக 
மாற்றியும் , பல கோயில்களில் 

திருப்பணிகள் செய் 
தும் , அவற்றிற்குப் பல அறக்கொடையளித்தும் , சைவ 
சமயக் காவலராக விளங்கினார் . 


கலை வர 


கலைப் பணிகள் : இவர் உத்தம சோழனின் 
ஆட்சிக்காலத்தில் கோனேரி ராசபுரம் ( திருநல்லம் ) , 
குத்தாலம் , திருக்கோடிக்கா , விருத்தாசலம் , செம் 
பியன் மாதேவி , தென் குரங்காடுதுறை , ஆனாங்கூர் , 
திருவெண்ணெய் 

நல்லூர்த் திருவருட்டுறை மகா 
தேவர் கோயில் , திருநாரையூர் சித்த நாத சுவாமி 
கோயில் , கண்டராதித்தம் சிவலோகத்து மகாதேவர் 
( சொக்க நாதர் கோயில் ) கோயில் 

முதலான 
கோயில்களைப் புதிதாகக் கட்டியும் , கற்றளிகளாக 
மாற்றியும் உள்ளார் . இவற்றுள் கோனேரிராசபுரத்துக் 
கோயிலும் , செம்பியன் மாதேவிக் 

கோயிலும் 
போற்றத்தக்க கலைப்பணிகள் ஆகும் . திருநல்லம் 
என்று அப்பரடிகளால் தேவாரத்தில் குறிக்கப்பெறும் 


மழநாட்டை ஆண்ட மழவரையரின் மகளான 
இவர், அரிஞ்சய சோழனின் கல்வெட்டில , மழப் 
பெருமானடிகள் மகளார் பராந்தகன் 

மாதேவடி 
களான செம்பியன் மாதேவியார் என்று குறிப்பிடப் 
பெற்றுள்ளார் . இவர் சித்திரை மாதம் கேட்டை 
நட்சத்திரத்தில் பிறந்தவர் . கண்டராதித்த 


சோழ 


செம்பியன் மாதேவியார் 


375 


செம்பியன் மாதேவியார் 


கோனேரிராசபுரத்தில் இவ்வம்மையார் தம் கணவ 
ரின் நினைவாக , அவரது பெயரால் கற்றளியமைத் 
தார் . இதனை உத்தம சோழனின் மூன்றாம் ஆட்சி 
யாண்டுக் கல்வெட்டு செம்பியன் மாதேவியார் 
வெணணாட்டுத் திருநல்லத்து மகாதேவர் கோயில் 
சிரீகண்டராதித்யன் என்னும் திருநாமத்தால் திருக் 
கற்றளியாகச் செய்தருளுகின்றார் என்று குறிப்பிடு 
கிறது . இத்திருக் கோயிலில் கண்டராதித்தன் வணங் 
கும் நிலையில் உள்ள சிலை ஒன்றினையும் 
அமைத்துள்ளார் . நாகப்பட்டினம் அருகே செம்பியன் 
மாதேவி என்னும் ஊரில் , உத்தம 

சோழனின் 
15 - ஆம் ஆட்சியாண்டில் , இவர் ஒரு கற்றளியை 
எழுப்பினார் . இத் திருக்கோயிலுக்கு உத்தம சோழ 
னும் அவனது தேவியாரும் அறக்கொடைகள் பல 
அளித்துள்ளனர் . 


கோயிலுக்குத் தேவதானமாகச் சில நிலங்களை விட் 
டுள்ளார் . இவ்வேந்தனின் 11 - ஆம் ஆட்சியாணடில் 
விருத்தாசலம் விருத்தகிரீசுவரர் 

கோயிலுக்கு , 
இவ்வம்மை யார் பொன்னாலும் 

முத்தாலும் 
செய்யப்பட்ட பல அணிகலன்களை அளித்துள்ளார் . 
செங்கற்பட்டு திருமுல்லைவாயில் உடைய தேவர்க் 
கும் , வடஆர்க்காடு மாவட்டம் , திருவோத்தூர் இறை 
வர்க்கும் , திருவிசலூர்க் சோயிலுக்கும் , திருநாரையூர்க் 
கோயிலுக்கும் இவர் உத்தம சோழனின் 
காலத்தில் பல அறக்கொடைகள் அளித்துள்ளார் . 


இவர் 


ஆட்சிக 


மாமன்னன் முதலாம் இராசராச சோழனது 
ஆட்சிக் காலத்தில இப்பெருமாட்டி , திருவாரூர்த் 
தியாகேசர் கோயிலில் ஆழ்வார் 

கோயிலையும் , 
திருமணஞ்சேரிக் 

கோயிலையும் , 

திருவக்கரைச் 
சிவலோகமுடைய பரமசுவாமி கோயிலையும் கற்றளி 
யாக்கிப் பெருமை பெற்றார் . தென்னார்க்காடு 
மாவட்டம் விழுப்புரம் வட்டத்திலுள்ள இத்திருவக் 

கோயில் இராசராசனின் 16 - ஆம் ஆட்சி 
யாணடில் இவரால் கற்றளியாக்கப்பட்டது . இதுவே 
இவரது இறுதிக் கலைப் பணியாகும் . கரந்தை வசிட் 
டேசுவரர் கோயில் , மாயூரம் மாயூரநாதர் கோயில 
திருப்புறம்பியம் ஆதித்ததேசுவர முடையார் கோயில் , 
திருவிடநதைக் கோயில் ஆகியனவும் இவரால் 
கட்டப்பட்டனவேயாகும் . 

அறக்கொடைகள் : வடக்கே காஞ்சிபுரம் முதல் 
தெற்கே நாகப்பட்டினம் வரையில் பல கோயில் 
களைக் கட்டியும் புதுப்பித்தும் புகழ்பெற்ற இ 
பேரரசி , எணணிறந்த கோயில்களுக்கு அறக்கொடை 
கள் அளித்து , அங்கு வழிபாடு தொடர்ந்து 

நடை 
பெறவும் , திருப்பதிகங்கள் ஓதப்பெறவும் ஆவன 
செயதுளளார் . இவர் முதலாம் பராந்தகனின் 4 - ஆம் 
ஆட்சியாணடில் திருச்சிக்கு அருகிலுள்ள உய்யக் 
கொணடான் திருமலைக் கோயிலுக்குத் தானமளித் 
துள்ளார் . தென்னார்க்காடு மாவட்டம் காட்டு 
மன்னார் கோயிலுக்கு அருகிலுள்ள , உடையார்குடி 
அனநதேசுவர சுவாமி கோயிலுக்கு , அரிஞ்சய சோழ 
னின் இரண்டாம் ஆட்சியாணடில் நந்தா விளக்குக்கு 
96 ஆடுகளைத் தானமளித்தார் . அந்த ஆண்டிலேயே 
திருமணஞ்சேரி மகாதேவர்க்கு மூலங்குடி என்ற 
ஊரில் 14 வேலி நிலத்தை வாங்கித் தானமளித்தார் . 


கரைக் 


சோழப் பெருமன்னன் முதலாம் இராசராசனின் 
ஆட்சிக் காலத்தில் இப்பிராட்டியார் பாச்சில் அவனீ 
சுவரம் ( திருச்சி மாவட்டம் இலால்குடி வட்டம் ) , 
திருமணஞ்சேரி ( மாயவரம் வட்டம் ) மகாதேவா 
கோயில் , திருவாரூர் திருவறநெறி ஆழ்வார் கோயில் 
திருநாரையூர் மகாதேவர் கோயில் , பண்டார 
வாடை ( தஞ்சை மாவட்டம் ) மகாதேவர் கோயில் , 
தென்னேரி ( செங்கற்பட்டு மாவட்டம் ) ஈசுவரர் 
கோயில் , திருவோத்தூர் கோயில் ( செய்யாறு , 
காஞ்சியருகில் ) , கோனேரிராசபுரம் 

கோயில் , 
திருக்கழித்தட்டை ( தஞ்சை மாவட்டம் ) மகாதேவர் 
கோயில் ஆகியவற்றிற்குப் பல தானங்களை அளித் 
துள்ளார் . இராசராசனின் 15 - ஆம் ஆட்சியாணடில் 
இவர் விருத்தாசலம் விருத்தகிரீசுவரர்க்குப் பொன் 
னாலான திருமுடியும் , 206 கழஞ்சு நிறையுள்ள 
வெள்ளிக் கவசமும் , மாணிக்கம் மூன்றும் , வைரம் 
முப்பத்தாறும் , முத்துக்கள் 1998 - உம் வழங்கியுள்ளமை 
பாராட்டத்தக்கது . சேலம் 

மாவட்டம் , 

நாமக்கல் 
வட்டம் , வாழப்பூர் ( கொல்லிமலை ) அறப்பளீசுவரா 
கோயிலுக்கு ஆண்டு தோறும் பொங்கல விழாச் சிறப் 
பாக நடைபெற , இவர் உத்தம சோழனின் 16 - ஆம் 
ஆட்சியாண்டில் பொன் தானம் அளித்துள்ளார் . 


செப்புத்திருமேனிகள் : இப்பேரரசியார் திருக் 
கோயில்களுக்கு விலையுர்ந்த ஐம்பொன் திருமேனி 
களை வழங்கியுள்ளார் . கோனேரி இராசபுரம் கோயி 
லுக்கு இவர் திரிபுராந்தகர் , இடபவாகனர் . கணபதி 
முதலியோரது செப்புத் திருமேனிகளை அளித்துப் 
பெரும்புகழ் பெற்றார் . திருவெணகாட்டுக் கோயிலுக் 
கும் இவர் பல செப்புத் திருமேனிகளை வழங்கி 
யுள்ளார் . அவற்றுள் தங்கத்தினாலேயே கனமாகச் 
செய்தளித்த சந்திரசேகர மூர்த்தியின் உருவம் குறிப் 
பிடத்தக்கதாகும் . முதலாம் இராசராசனின் ஏழாம் 
ஆட்சியாண்டில் இவர் திருவாரூர் திருவறநெறி ஆழ் 
வார் கோயிலுக்கு இரு செப்புத் திருமேனிகளை 
வழங்கியுள்ளார் . 


உத்தம சோழனின் ஏழாம் ஆட்சியாணடில 
தஞ்சை மாவட்டம் குத்தாலத்துச் சோளீசுவரா 


தம் கணவனின் நினைவாக , அவரது பெயரால் 
கோனேரிராசபுரத்தில் கற்றளியமைத்த இவர் தம் 


செம்பியன் மாதேவியார் 


376 


செம்பியனார் 


பெயரால் நாகைக்கருகில் செம்பியன் மாதேவிச் 
சதுர்வேதி மங்கலம் 

என்னும் பிரமதேயத்தை 
அமைத்து , அங்குக் 

கயிலாசநாதர் கோயிலையும் 
எடுப்பித்தார் . அக்கோயிலுக்கு 

இவ்வம்மையார் 
மட்டுமன்றி , மகனான உத்தம சோழனும் அவர் 
மனைவியரும் பல தானங்களைச் செய்துள்ளனர் . 


மகாமணடபத்தில் கண்டராதித்தர் , செம்பியன் 
மாதேவி ஆகியோர் சிலைகள் 

உள்ளன . 

முதலாம் 
இராசேந்திர சோழன் கி.பி. 1019 - ஆம் ஆண்டில் செம் 
பியன் மாதேவியில் உள்ள திருக்கயிலாயமுடையார் 
கோயிலில் , இவர் செப்புத்திரு மேனியை எழுந்தருளு 
வித்து , வழிபாட்டிற்கு அறக்கொடைகளும் விட்டான . 
வாசிங்டன் பிரேசர் கலைக் கூடத்தில் வைக்கப்பட் 
டுள்ள கி பி . 10 - ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த அரசி 
யின் , செப்புத் திருமேனி, செம்பியன் மாதேவியின் 
உருவமே என அறிஞர் சிலர் கருதுகின்றனர் . 


அரசரும் அரசியரும் பொது மக்களும் போற்றும் 
படி திகழ்ந்த இவர் நினைவாகத் தமிழகத்தில் பல 
ஊர்கள் , ஆறுகள் , மண்டபங்கள் , கால் வாய்கள் , 
சேரிகள் , செப்புத் திருமேனிகள் , சிலைகள் ஆகியவை 
அமைக்கப்பட்டன . தஞ்சை மாவட்டம் நாகப்பட்டி 
னம் வட்டத்திலுள்ள செம்பியன் மாதேவி ( செம் 
பியமாதேவி ) , தென்னார்க்காடு மாவட்டம் திருக் 
கோயிலூர் வட்டத்தில் உள்ள செம்பியன் மாதேவி 
( செம்பி மாதேவி ) , திருச்சி மாவட்டம் அரியலூர் 
வட்டத்தில் திருமழபாடிக்கருகிலுள்ள ‘ செம்பியன் 
மாதேவிக்குடி ( செம்பியக்குடி ) , சேலம் மாவட்டம் 
திருச்செங்கோடு வட்டத்தில் உள்ள ‘ செம்பக 
மாதேவி ஆகியன இவரது நினைவால் எழுந்த ஊர் 
களாகும் . 


கலை 


இவரது கலைப்பாணியில் கோயில் தேவக்கோட் 
டங்கள் 9 முதல் 16 வரை விரிவாக்கப்பட்டு , அவற்றில் 
தெய்வ உருவங்களும் நிறுவப்பட்டன . இது இவர் மேற் 
கொண்ட புதுமை . பல கற்றளிகளை எழுப்பித் திருக 
கோயில்களில் வழிபாடு நடைபெற அறக்கொடை 
கள் பல 

பல வழங்கிச் சைவசமயத்திற்கும் கட்டடக் 

வளர் சசிக்கும் செப்புப் படிமக்கலைக்கும் புத் 
துயிர் ஊட்டிய இவர் , பல சோழ இளவரசர்களை 
வளர்த்து , ஆளாக்கி , அவர்கட்கு வழிகாட்டியாக 
இருந்து , நல்லாட்சி புரியத்துணை புரிந்துள்ளார் . 
எனவே , இவர் பெண்ணரசியருள் சிறப்பிடம் பெற்றுள 
ளார் . சே.சி. கார்லே ( J.C. Harle ) 

மேலை 
நாட்டு அறிஞர் நேர்த்தியான கட்டடங்கள் கட்டிய 
உலகின் பெண்ணரசியருள் பேரரசி செம்பியன் மாதேவி 
யார் தலை சிறந்தவர் என்று போற்றிப் பாராட்டு 
வது 

( London Times , 24.1 1975 ) பொருத்தமுடை 
யதாகும் . 


என்ற 


க.ம. 


உத்தமசோழனின் 15 - ஆம் ஆட்சியாண்டுக் கல் 
வெட்டில் குறிக்கப்பெறும் * செம்பியன் மாதேவி 
வாய்க்கால் செம்பியன் மாதேவி 

வழி , செம் 
பியன் மாதேவி சேரி 

ஆகியனவும் , முத 
லாம் இராசராசன் வடஆர்க்காடு மாவட்டம் , திரு 
முக்கூடலில் அமைத்த செம்பியன் மாதேவிப் 

பெரு 
மண்டபமும் , திருச்சி மாவட்டம் , அரியலூர் வட்டம் 
கண்டராதித்த சதுர்வேதி மங்கலத்திலுள்ள ‘ செம்பி 
யன் மாதேவி ஏரி யும் இப்பேரரசியின் நினைவாக 
எழுந்தனவேயாகும் . 

திருக்கோயில்கள் அமைத்தும் , திருப்பணிகள் 
புரிந்தும் , தமிழகக் கட்டடக்கலை வரலாற்றில் சிறந்த 
தோர் இடத்தினைப் பெற்றுள்ள செம்பியன் 
மாதேவியாரின் திருவுருவம் தமிழகத்தின் பல 
கோயில்களில் , செப்புத் திருமேனியாகவும் கற்சிலை 
யாகவும் நிறுவப்பட்டுள்ளது . மயிலாடுதுறை வட்டம் , 
கோனேரிராசபுரம் கோயிலின் கருவறைச் சுவரில் , 
தம் கணவனை மண்டியிட்டு வணங்கும் நிலையில் , 
இப்பெருமாட்டியின் கற்சிலை ஒன்று நிறுவப்பட்டுள் 
ளது . அக்கோயிலின் தெற்குச் சுற்றிலும் இவர் தம் 
மற்றொரு சிலை உள்ளது . நாகப்பட்டினம் 
லுள்ள செம்பியன் மாதேவிக் கைலாச நாதர் கோயில் 
திருச்சுற்றிலும் , தஞ்சை மாவட்டம் சக்கராப்பளளிச் 
சக்கரவாகீசுவரா கோயிலிலும் , கும்பகோணம் வட் 
டம் ஆடுதுறை ஆபத்சகாயேசுவரர் கோயில் தெற் 
குச் சுற்றிலும் செம்பியன் மாதேவியின் கற்சிலைகள் 
உள்ளன . ஆனாங்கூர் அகத்தீசுவரர் திருக்கோயில் 


செம்பியனார் சங்க காலப் புலவர்களுள் ஒரு 
வர் . செம்பியர் என்பது சோழர் குடிக்குரிய பெயர் . 
எனவே , இப்பெயரைக் கொண்டுள்ள இவரைச் 
சோழர் மரபினைச் சேர்ந்தவர் என்பர் சிலர் . முற் 
காலத்தில் மன்னர்களின் குடிப்பெயர்களே , பிற்காலப் 
புலவர்சளுக்கு இயற்பெயர்களாக அமைந்தமை நல் 
வழுதியார் முதலிய புலவர்கள் பெயர்களால் அறிய 
லாம் . இவர் பாடியதாக நற்றிணையில் ஒரே பாடல 
( 102 ) இடம் பெற்றுள்ளது . குறிஞ்சித் திணையில 
மைந்த அப்பாடல் , தலைவன் வருவதாகக் 
சென்ற காலம் கடந்தும் வாராமையால் நலிவுற்ற 
தலைவி தன் குறையைக் 

கிளியிடம் கூறுவதாக 
அமைந்துள்ளது . அப்பாடலில் தினைப்புனம காக்கும் 
தலைவி , முற்றிய கதிர்களைத் தின்னும் கிளியிடம் , 
நீ வயிறார உண்ட பின்னர் 

தலைவனிடம் 
சென்று யான் தினைப்புனம் காக்கும் நிலையினளாக 
உள்ளேன என்று கூறுக எனறு கிளியைத் தூதுவிடு 
கிறாள் . அப்பாடலில் பகற்குறி இடையீடுபட்டதனால் 
காமநோய் பெருகியுள்ளதைக் குறிப்பினால் காட்டி 
யிருப்பது சிறப்பாகும் 

வீ.சே. 


கூறிச் 


அருகி 


என 


| 


செம்புலப்பெயனீரார் 


377 


செம்மொழி 


என்ற 


உளவியலறிஞா எட்டு 

எணகளில் நடக் 
கும் புறாக்களுக்கு செம்மைப்படுத்தல் உத்திப்படி , 
தானியம் போட்டும் , அவ்வாறு நடக்காதபோது 
தானியத்தை நிறுத்தியும் , புறாக்களை எட்டு என்ற 
எணகளில் நடக்க வைத்துப் பழக்கினார் . 


சுதா அழகாக எழுதுகிறாள் ; எழுத்துப் 

பிழை 
யின்றி எழுதுகிறாள் ; இலக்கணப் பிழையின்றி எழுது 
கிறாள் ; நிறுத்தற் குறிகளை உரிய இடத்தில் வைக் 
கிறாள் ; இருந்தும் தேர்வில் கட்டுரை எழுதுகையில் 
மோசமான மதிப்பெண பெறுகிறாள் . அவளை எவ் 
வாறு திருத்துவது ? 


யன 


செம்புலப்பெயனீரார் சங்கப் புலவர்களுள் 
ஒருவர் . இப்புலவர் இயற்றிய பாடலிலமைந்துள்ள 
அரிய உவமைத் தொடரால் இவ்வாறு 

பெயர்ப் 
பெற்றார் . சங்கத் தொகை நூல்களை அமைக்குங் 
காலத்தில் அவற்றுள் இடம்பெறும் பாடலாசிரியர் 
தம் இயற்பெயர் அறியாத நிலையில் , 

அதனைத் 
தொகுத்தோர் அப்பாடலிலமைந்த அரிய உவமை , 
பொருள முதலியவற்றை உணர்த்தும் தொடரைத் 
தேர்ந்து அதனால் அப்புலவரைச் சுட்டும் மரபு 
சங்கத்தொகை நூல் தோன்றிய காலத்தில் இருந்துள் 
ளது . இன்று பெயர் அறியப்படாத சங்கப் பாடல் , 
சிலவற்றிற்கும் இவ்வகையில் பெயர்கள் அமைக்கப்பட் 
டிருத்தல் வேண்டும் . பின்னர் அப்பெயரும் மறைந்து 
பட்டிருத்தல் கூடும் . 

செம்புலப் பெயனீராரின் ஒரே பாடல் குறுந் 
தொகையில் 40 - ஆம் பாடலாக இடம்பெற்றுள்ளது . 
குறிஞ்சித் திணையில் அமைந்துள்ள அப்பாடல் , 
இயறகைப் புணர்ச்சி நிகழ்ந்த பின்னர்த் தலைவன 
பிரிந்துவிடுவானோ என்று அஞ்சிய தலைவியின 
குறிப்பு வேறுபாட்டினை உணர்ந்த தலைவன் , குறிப் 
பினால் அஙஙனம் பிரியேன் என்று உணர்த்தும் பாங் 
கில் அமைந்துள்ளது . அதில் , முன்னர் ஒருவரை 
ஒருவர் அறியாதிருந்த தலைவன் உள்ளமும் அத்தகு 
தலைவியின் உள்ளமும் ஒன்றுபட்டு உள்ளப் புணர்ச்சி 
அடைந்து விளங்கிய தன்மையினை விளக்கச் 

செந் 
நிலத்தின் கண்ணே பெய்தநீர் அதனோடு கலந்து 
அந்நிறமும் சுவையும் பெற்று 

விளங்கும் 

தன்மை 

எடுத்துக்காட்டியுள்ளார் . 
அதனை விளக்கும் செம்புலப் பெயனீர்போல , அன 
புடை நெஞ்சந் தாஙகலந்தனவே என்னும் பகுதியில 
மைந்த உவமையின் சிறப்பு நோக்கி இவா செம்புலப் 
பெயல் நீரார் என்று வழங்கப்பெற்றுள்ளார் . யாயும் 
ஞாயும் யாராகியரோ , எனத் தொடங்கும் அப் 
பாடல் ( குறுந் . 40 ) அகவிலக்கணம் சிறப்பிக்கும் 
உள்ளப் புணர்ச்சியின் 

மாட்சியினையும் , தூய 
காதலின் 

இயல்பினையும் நன்குணர்த்துவதாக 


ஒரு கட்டுரை எழுதுவதில் நான்கு படிகள் உள் 
ளன . 1. கட்டுரையின் மையக் கருத்து . நோக்கம் ஆகி 
கொண்ட 

முன்னுரை 2. கருத்தைப் பற்றிய 
உண்மைகள் , விளக்கம் , விவாதம் , செய்திகள் , முதலி 
யன . 3. விவாதிக்கப்பட்ட செய்திகளிலிருந்து வரும் 
முடிவுரை 4. இறுதியாகக் கட்டுரையின் சுருக்கவுரை . 

கட்டுரையின ஒவ்வொரு படியினையும் செம்மை 
யாக எவ்வாறு செய்வது என்பதைச் சுதாவிற்குக் கற 
றுக் கொடுத்தல் வேண்டும் . ஒவ்வொரு படியினையும 
சிறப்பாகச் செய்யும்போது பாராட்டுதல் வழங்குவ 
தும் , அவ்வாறு செய்யாமற் போகும்போது பாராட்டு 
வதை நிறுத்திவிடுவதும் செம்மைப்படுத்தல் உத்தி 
யாகக் கருதப்படும் . மேலும் கட்டுரையின் முதற் படி 
யில் செம்மை பெற்ற பினனரே கட்டுரையின் அடுத்த 
நிலையைச் சுதா கற்குமாறு செய்தல் வேண்டும் . 


யினை 


உவமையாக 


பிரித்து 


உள்ளது . 


அ.மா.ப. 


செம்மைப்படுத்தல் உத்தியில் கற்கும் செயலை 
மாணவர் விரும்பும் அளவில் சிறு சிறு குறிக்கோளாகப் 
ஒவ்வொரு குறிக்கோளையும் 

மாணவர் 
அடையும் போது , ஆசிரியர் பாராட்டுவதும் , அவ்வாறு 
குறிக்கோளை அடையாதபோது பாராட்டுதலை 
நிறுத்துவதும் , மேலும் ஒவ்வொரு குறிக்கோளையும் 
வரிசைப்படி முன்னேறிச் செல்லுமாறு 

கற்றல் 
செயலை அமைப்பதும் ஆசிரியரின் பொறுப்பாகும் . 

எஸ்.த. 
செம்மொழி : தொன்மைச் சிறப்பும் , காலத் 
தால் அழியாத உயா இலக்கியங்களையும் கொண்ட 
மொழி செம்மொழி எனப்படும் . தொன்மை , உயர் 
இலக்கிய வளம் , தூய்மை , இலக்கணங்களுக்கு அடிப் 
படையாக அமைதல் 

நான்கு சிறப்பான 
பண்புகளின் அடிப்படையில் ஒரு மொழி செம்மொழி 
எனக் கூறப்படுகின்றது . 


செம்மைப் படுத்தல் : நடத்தைத் திருத்து 
தலில் பயன்படுத்தப்படும் ஓர் உத்தி செம்மைப்படுத் 
தல் ( Shaping Technique ) ஆகும் . தணடனையைவிடச் 
செம்மைப்படுத்தல் 

உததி 

கல்வியாளர்களால 
விரும்பப்படுகிறது . 

விரும்பத்தகு நடத்தையை ஒட்டிய ஒவ்வொரு 
நடத்தைக்கும் வலுவூட்டி வழங்குவதும் , விரும் 
பத்தகு - நடத்தைக்கு ஒட்டாத ஒவ்வொரு 
தைக்கும் வலுவூட்டி வழங்காமல் விடுவதும் 
செம்மைப்படுத்தல் எனப்படும் . இசுகின்னர் என்னும் 


ஆகிய 


நடத் 


உலகின் மிகப் பழமையான 

மொழிகளில் ஒன 
மிகத் தொன்மையான வரலாற்றி 


றாக விளங்கி 


செமராங்கு 


378 


செமினோல் இந்தியர் 


னைக் கொண்டிருத்தல் ஒரு மொழியின் தொன்மைச் 
சிறப்பாகும் . செம்மொழி என்பது இத்தகைய ஒரு 
சிறப்பைக் கொண்டது . 

கிரீக்கு , 

இலத்தீன் , சமசு 
கிருதம் , தமிழ் ஆகியவை இத்தகைய தொன்மைச் 
சிறப்பினைக் கொண்ட மொழிகள் . 


உற்பத்தியும் கப்பல் கட்டும் தொழிலும் இங்கே 
நடைபெறுகின்றன . 

தெ.பா. 
செமினோல் இந்தியர் வட அமெரிக்க இந் 
தியப் பழங்குடியினராவர் . இவர்கள் கிமு . 18 - ஆம் 
நூற்றாண்டில் 

சார்சியாப் பகுதியிலுள்ள கிரீக்கு 
( Creek ) நகரப் பகுதிகளிலிருந்து வடக்குப் புளோ 
ரிடாப் பகுதிக்குக் குடியேறினர் . இப்பகுதி அப்பலாச்சி 
( Apalachee) , திமுகுவா ( Timucua ) ஆகிய பழங்குடி 
யினரின் பகுதியாகும் . செமினோல் ( Seminole ) இந்தி 
யர்கள் முசுகோகியன் ( Muskogean ) மொழியைப் 
பேசுகின்றனர் . 


| 


காலத்தால் அழியாத சிறந்த கவிதைக் கருவூலங் 
களையும் , காப்பியச் செல்வங்களையும் 

கொண்டு 
விளங்குதல் ஒரு மொழியின் உயர் இலக்கியச் சிறப் 
பாகும் . இவ்விலக்கியங்கள் செவ்விலக்கியங்கள் 
( Classical Literature ) 

எனக் 

கூறப்படும் . இவை 
மானிட இனம் அனைத்திற்கும் பொதுவான உயரிய 
மானிடப்பண்புகளை உணர்த்தி நிற்பவை . இப்பண்பு 
கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட 
காலத்திற்கோ மட்டும் உரியவை அல்ல . இவை வாழ் 
வின் நிலையான உண்மைகளைக் கருவாகக் கொண 
டவை . இவை எழுதப்பட்ட காலத்தில் எவ்வாறு 
மக்களைத் தம் வசப்படுத்தினவோ , அப்படியே 
இன்றும் என்றும் மக்களைத் தம் வசப்படுத்துபவை . 
ஆகவே , காலத்தால் அழியாது , காலத்தை வென்று 
நிற்பவை . இத்தகைய உயர் இலக்கிய வளத்தைக் 
கொண்டு நிற்பது செம்மொழி . கிரீக்கு , இலத்தீன் 
மொழி இலக்கியங்களும் , சமசுகிருத இலக்கியங்களும் 
தமிழ்மொழியில் சங்ககால இலக்கியங்களும் செவ் 
விலக்கியங்களே . 


செமினோல் என்னும் பெயர் கி.பி. 1775 முதலே 
வழங்கப்பெற்று வருகிறது . இப்பெயர் பலவாறு 
பொருள் கொள்ளப் பட்டு வழக்கிலுள்ளது . ஓடிவிட்ட 
மக்கள் ( Runaway ) 

என்றும் , முன்னோடிகள் 
( Pioneer ) என்றும் இப்பெயருக்குப் பொருள் கூறு 
வர் . இசுபானிய (Spanish ) மொழியின் சிமரான் 
( Simeron ) என்னும் சொல்லிருந்து இவர்களின் 
பெயர் வந்திருக்கலாமென்றும் கருதப்படுகிறது . அவ் 
வாறு ஏற்றுக்கொள்ளப்படின அதன் பொருள் காட் 
டுத் தன்மையுடையவர்கள் என்பதாகும் . வௌளை 
யர்களின் அடக்குமுறைகளுக்கு அஞ்சி ஓடிவந்த அமெ 
ரிக்க இந்திய மக்களும் நீக்கிரோக்களும் இவர்களு 
டன் சேர்ந்து கொண்டனர் . 


| 


ஒரு மொழி இலக்கணப் பிழையின்றிக் கற்றோர் 
பேசும் சொல்வளமும் கருத்துவளமும் 

நிரம்பிய 
மொழியாக இருத்தல் மொழியின் தூய்மைச் சிறப் 
பாகும் . 


பிற வட அமெரிக்க இந்தியப் பழங்குடிகளைப் 
போன்றே இவர்களும் எளிய குடிசைகள் அமைத்து 
வாழ்கின்றனர் . 

வேட்டையாடுதலும் மீன்பிடித்த 
லுமே இவர்களின் முதனமைத் தொழில்கள் . இவர் 
கள் வேளாண்மையில் மிகுதியாக ஈடுபடவில்லை . 
வண்ண ஆடைகளை அணிந்திருந்த இசுபானியர்கள் 
( Spanish ) போன்று தோற்றமளிக்க விரும்பி மணி 
களை ஆடையில் தைத்து அணிந்தனர் . இவ்வகைப் 
பாணி காலந்தோறும் மாறி வருகிறது . 


காலங் 


ஒரு மொழியின் நிரம்பிய இலக்கியச் செல்வம் 
அம்மொழிக்குச்சிறந்த இலக்கணங்கள் வரைவதற்கு 
வழி கோலுவதாக அமையும் . ஆகவே , சிறந்த இலக் 
கணங்கள் அமைந்து , அத்தகு இலக்கணங்கள் தோன்ற 
அடிப்படையாக இருப்பதும் செம்மொழியின் ஒரு 
பண்பாகும் . 

எம்.சு. 
செமராங்கு இந்தோனேசியாவில் சாவாத்தீவின் 
வடக்குக் கடற்கரையில் உள்ள ஒரு நகரம் . இந்தோ 
னேசியாவைச் சேர்ந்த சாவாத் தீவில் உள்ள மத்திய 
சாவா மாநிலத்தின் தலைநகராக 

விளங்கு 
கிறது . இதன் மக்கள் தொகை 646,590 . ( 1971 ). 
செமராங்கு ( Samarang ) சாவாக் கடற்கரையில் ( Java 
Sea ) ஆற்று முகத்துவாரத்தில் இருப்பதால் புகழ் 
மிக்க துறைமுகமாக வளர்ந்துள்ளது . சாவாவின் 
பெரிய வாணிக மையங்களுள் இதுவும் ஒன்று . புகை 
யிலை , சருக்கரை , இரப்பர் , காப்பி முதலியன 
இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . துணி 


இவர்கள் தம் பகுதிகளுக்கு வந்த வெள்ளையர் 
களின் அடக்குமுறையைத் தடுப்பதற்காக கி.பி. 1817 
-18 , கி.பி. 1835-42 , கி.பி. 1855-58 ஆகிய 
களில் அடிக்கடி போர்கள் நிகழ்த்தினர் . இசுபெயின் 
தன் புளோரிடாப் பகுதியின் பிடியை அமெரிக்க அர 
சிற்குக் கொடுத்தது . பின்னர் 

கி.பி. 1832 - இல் 
தொடங்கப்பட்ட 

உடன்பாட்டின்படி அமெரிக்க 
அரசு செமினோல் இந்தியர்களை மிசிசிப்பி ஆற்றுப் 
பகுதிக்குப் பின்னால் குடியேறக் கேட்டுக்கொண்ட 
தைப் பெரும்பான்மையோர் ஏற்க மறுத்தனர் . அத 
னால் இரண்டாம் போர் நிகழ்ந்தது . இப்போரே 
இந்திய மக்களுக்கும் அமெரிக்க அரசிற்கும் ஏற்பட்ட 


-- 


செய்குத்தம்பிப் பாவலர் , கா.ப. 


379 


செய்குத்தம்பிப் பாவலா , கா.ப. 


பொருட் சேதமுள்ள போராகும் . இறுதியில் செமி 
னோல் பழங்குடியினர் 

அமெரிக்கப் 

படைகளிடம் 
சரணடைந்து அவர்களது பகுதிககே ( இப்போதைய 
ஆக்லகாமா ) சென்று குடியேறினர் . சிலர் மட்டும் 
புளோரிடாப் பகுதியிலேயே தங்கிவிட்டனர் . 


வாதி , இசுலாமியமித்திரன் என்னும் பத்திரிகை 
களை நடத்தி வந்தார் . உமறுப்புலவரின சீறாப்புரா 
ணம் முழுமைக்கும் உரையெழுதி வெளியிட்டார் . 
தேவலோகக் குற்றவியல் வழக்கு ( தேவலோகத்துக் 
கிரிமினல் கேசு ) , வேதாந்த விவகாரக் குற்றவியல 
வழக்கு ( வேதாந்த விவகாரக் கிரிமினல் கேசு ) 
என்னும் இரு உரைநடை நூல்கள் இயற்றி வெளி 
யிட்டார் . சீறா நாடகம் 

நூலும் இவர் 
எழுதியதே 


என்ற 


அரசால் 


நாகரிக 


அவதானம் ( பல்வேறு நினைவாற்றல ) செய்யும் 
திறன் மிக்கவர் செய்குத்தம்பி , சென்னையிலிருந்து 
கோட்டாறு திரும்பியதும் 1906 - இல் கோட்டாற்றில் 
அறிஞர்கள் 

முன்னிலையில் 16 வகை அவதானம் 
செய்து சோடசாவதானி எனும் பட்டம் பெற்றார் . 
இவரது இத்திறன் கண்ட மகாவித்துவான் இராம 
சாமி நாயுடு 100 வகையான அவதானங்களைச் செய் 
யும்படி கேட்கப் பாவலரும் ஒப்புக்கொண்டு , நிகழ்த் 
திக் காட்டி சதாவதானி , மகாமதி எனும் பட்டங் 
களைப் 

பெற்றார் . 1907 - இல் கோட்டாறு வந்து 
இல்லறம் ஏற்று நன்மககட் பேற்றினையும் பெற்றார் . 


செமினோல் பழங்குடியினர் வாழும் பகுதிக்கு 
மேற்கில் வாழும் நான்கு பழங்குடிகளான செரோககி 
( Cherokee ) , சிக்காசா ( Chickasaw ), கிரீககு ( Creek ) , 
சாக்டாவு ( Choctaw ) ஆகியோரும் செமினோல மக் 
களும் கி பி . 1830- இல் அமெரிக்க 
போது இவர்கள வாழும் பகுதிக்குக் குடியேற்றப் 
பட்டார்கள் . இப்பகுதியில் இவர்கள விரைந்து முன் 
னேறியதால் இந்த ஐந்து பழங்குடிகளும் 
மடைந்த பழங்குடிகள் என வெளியாரால் அடிக்கடி 
கூறப்படுவர் . பின்னர்ப் படிபப்டியாக இவர்களுக்கு 
ஒதுக்கப்பட்டிருந்த நிலங்களில் ஒரு பகுதியை அரசு , 
வெள்ளையாகள் குடியிருப்புகளுக்கு ஒதுக்கிவிட்டது . 
இப்பழங்குடிகளின் ஆட்சியமைப்பையும் அமெரிக்க 
அரசு 1906 - ஆம் ஆண்டில் வெற்றியுடன் கலைத்து 
விட்டது . 

பண்பாட்டுப் பேற்றினாலும் வளர்ந்து 
வரும் நகரியவாக்கத்தினா 
னாலும் இவர்கள் தங்களின் 
மரபுப் பண்பாட்டை விடுத்துச் சிறிது சிறிதாக மாறி 
வருகின்றனர் . இன்று மிகக் குறைந்த எணணிக்கை 
யுடையோரே இவர்களுக்கென்று ஒதுக்கிய நிலங்களில் 
தங்களின் வாழ்க்கைத் தொழிலை அமைத்துக் 
கொண்டுள்ளனர் . மற்றையோர் வேறு தொழில 
களை ஏற்றுக்கொண்டுள்ளனர் . 

சீ.ப. 
செய்குத்தம்பிப் பாவலர் , கா ப . , கோட் 
டாற்றில கி.பி. 1872 - இல பக்கீர் - மீரான் அசரத் 
ஞானியார் சாகிபு தம்பதியருக்கு மகனாகப் பிறந் 
தார் . இளமையில் அரபி மொழி பயின்றார் . தொடக் 
கக்கல்வியில் நான்காம் வகுப்பு வரை தான் படித்தார் . 
ஏழ்மை காரணமாகப் படிப்பைத் தொடரமுடியாது 
தந்தையுடன் நெசவுத் தொழிலில் ஈடுபட்டார் . 
எனினும் , ஓய்வு நேரத்தில் கோட்டாறு சங்கரநாரா 
யண அண்ணாவியிடம் தமிழ்ப் பாடங் 

கேட்டார் . 
தமிழிலும் மலையாளத்திலும் தேர்ச்சி பெற்றார் . 
இளமையிலேயே தமிழில் கவிதை இயற்றும் ஆற்றல் 
இவருக்கு அமைந்திருந்தது . இவரது 

பாவன்மையே 
பாவலர் என்னும் பட்டத்தைப் புலவர்கள் நடுவே 
பெற வாய்ப்பளித்தது . கி. பி . 1895 - இல் ஞானியார் ! 
சாகிபின மெய்ஞ்ஞானத் திருப்பாடற்றிரட்டு எனும் 
நூல் அச்சிடும் பணிககாக இவர் சென்னை சென் 
றார் . அச்சகத் தலைவர் இட்டா பார்த்தசாரதி 
நாயுடு இவரது பணித்திறன் கண்டு பாராட்டித் 
தம் அச்சகத்தில் பிழைதிருத்துநர் பணியில் அமர்த்தி 
னார் . இப்பணியிலிருந்து கொண்டே யதார்த்த 


வடலூர் வள்ளலார் இராமலிங்க சுவாமிகளின் 
திருவருட்பாவை மருட்பா என்று மறுத்துரைத்த 
நா . கதிர்வேல பிள்ளை அவர்களின் கருத்துகளுக்கு 
எதிர்கருத்துகள் தந்து அருட்பா அருட்பாவே 
என்று நிறுவினார் . கதிர்வேல் பிள்ளையின் எதிர் 
வேல் பிளளை எனப்பட்டமும் பெற்றார் . இவரது 
நாவன்மை கண்டு வியந்த அறிஞர்கள் காஞ்சிபுரத் 
தில் இவருக்குத் தேவாமிருதப் பிரசங்கக் களஞ்சி 
யம் எனும் பட்டம் அளித்தனர் . தொணடி எனும் 
ஊரில் இவர் ஆற்றிய சீறாப்புராண உரைத் திறன் 
கண்ட பெரியோர் இவருக்குக் கலைக் கடல் எனும் 
பட்டம் தந்தனர் . நாஞ்சில் நாட்டு மக்கள் தமிழ்ப் 
பெரும் புலவர் என்று இவரைப் பாராட்டினர் . 
திண்டுக்கல்லில் இவரது உரைநெறியைப் போற்றிய 
பெரியோர் அல்லாமா ( டாக்டர் ) எனும் பெரும் 
பட்டத்தை வழங்கினர் . 


இவர் , அயலவர் ஆட்சியால் துன்புறும் இந்நாட்டு 
மக்களைக் கண்டார் ; தாய் நாட்டு விடுதலைப் 
போரில் பங்கு பெற்றார் . இரவிபுதூர் என்னுமிடத் 
தில் அந்நியத்துணி எரிப்புப் போராட்டத்தில 1924 
- இல கலந்து கொண்டார் . கதராடையே எப்போதும் 
அணிந்தார் . காங்கிரசு 1937 - இல் வெற்றிபெறத் 
துணை நின்றார் . தெங்கம்புதூர் சாத்தாங்குட்டிப் 
பிள்ளை இவருக்கு முதல் மாணாக்கர் ஆவார் . 

தமிழ் மொழிக்கும் நாட்டிற்கும் தொண்டு 
புரிந்த இவர் பல சிற்றிலக்கிய நூல்களும் கவிதை 


1 


செய்கைச் சோதனை 


380 


செய்கைச் சோதனை 


நூல்களும் தந்துள்ளார் . கோட்டாற்றுப் பிள்ளைத் 
தமிழ் , கோட்டாற்றுப் பதிற்றுப்பத்தந்தாதி , திரு 
நாகூர்த் திரிபந்தாதி , சம்சுத்தாசின கோவை , கல் 
வத்து நாயகம் , இன்னிசைப் பாமாலை ஆகிய நூல் 
கள் இயற்றியுள்ளார் . அழகப்பக கோவை , சசிவோத் 
தமன கோவை , நபிநாயக மான்மிய மஞ்சரி போல் 
வனவும் இவர் இயற்றியவையே . இவர் 

1950 - இல 
காலமானார் . 

பி.தெ. 


பயிற்றும் திறன் ஆகியவற்றைக் அளந்தறிய , போல 
அமையும் சூழல்களுக்கேற்ற செய்கைச் சோதனைகள 
உள்ளன . போல அமையும் சூழலகளைப் பயிற்சி தர . 
வும் , பயிற்சியில் பெற்ற திறன்களை அளந்தறியவும 
பயன்படுத்துவர் . 


உரு 


அமையலாகும் ஒரு சூழலைக் கருததுள் 
வாக்கி அச்சூழலின் அறிவுத் திறனைப் பயன்படுத்தும 
பாங்கினை அளந்தறிவதறகான செய்கைச் சோதனை 
களைச் சூழற் சோதனைகள் ( Situational Test ) என 
பர் . சூழற் சோதனைகளில் , நிறுவன மேலாணமை 
யில் உள் வரு செய்திகளையொட்டி முடிவுகாணும் 
சோதனைகள ( Inbasket tests ) , பணித்தொடர்பான 
செயல்களின் மாதிரிச் சோதனைகள் ( Work - sample 
tests ) , விளையாட்டுச் சோதனைகள் ( Games tests ) 
போன்ற பல வகைகள் உள . 


| 


| 


செய்கைச் சோதனை : அறிவு , செயல் , விருப் 
பம் ஆகிய மனித நடததையை அளந்தறியப் பயன 
படும் கருவிகளே சோதனைகள் . சோதனையில் 
உள்ள வினாக்களுக்கு ஒருவர் தரும் விடைகளை 
யொட்டியே அளவைகள் அமைகின்றன . வினாக்கள் 
தூண்டல்கள் , விடைகள் துலங்கல்கள . 

சோதனை 
யில் உள்ள வினாக்கள ( தூணடல்கள் ) மொழி வழி 
யாகச் சொற்களால் ஆக்கப்படுகின்றன . விடைகளும் 
சொற்களால் ஆக்கப்படுகின்றன . விடைகளும் சொற் 
களாலேயே தரப்படுகின்றன . சொறகள் 

குறியீடு 
களே , உணமை நிலையை அவ்வாறே நேரிடை 
யாய்ப் புலப்படுத்துவனவல்ல . எனவே வினா- விடை 
அளவை முறை குறியீடுகளைக் கொண்டமையும் 
அளவை முறையே ; , இம்முறையில 

உருவெளி 
( குறியீட்டை , சொல்லை ) அளக்கப்பட்டு 

அது 
உண்மையின் அளவையாய்க் கொள்ளப்படுகிறது . இத 
னால் . அளவையின ஏற்புடைமை குறையும் . அறிவு 
செயற்படும் போது ( பயன்படுத்தப்படும் போது ) 
அதனை அளந்தறிதலே முறை . செய்கைச் சோதனை 
கள அறிவு , திறன , விருப்பம இவறறை அவை செயுற 
படும் பாங்கில அளந்தறிதற்காய் ஆக்கப்படுவன . 


1 


| 


உளவியலில் 

நுண்ணறிவை அளப்பதற்கும் , 
ஆளுமையை அளப்பதற்கும் செய்கைச் சோதனைகள 
பயன்படுகின்றன . முறையான கல்வி மூலம் மொழி 
யறிவு பெறாதார்க்கும் , பளளி வயது வாராத குழந் 
தைகட்கும் சொற்களால் அமையும் சோதனைகள் 
பொருந்த மாட்டா . மேலும் நுண்ணறிவுச் சோதனை 
கள் சொற்களால அமையும்போது அவை ஓரளவு 
மொழியறிவையும் சோதிப்பனவாய் அமையும் . அவ் 
வாறாகும்போது அவற்றிற்கு முழு ஏற்புடைமை அமை 
வதிலலை . இரண்டாம் உலகப் போர் நிகழும்போது 
எழுத்தறிவில்லாதாரும அமெரிக்கப் போர்ப்படை 
வீரராய்ச் சேர்ந்தனர் . அவர்களின நுண்ணறிவினை 
அளந்தறிந்து , அவரவர்கட்கு ஏற்ற பணியில் அவர் 
களை அமர்ததுவதற்காய் நுண்ணறிவுச் 

செய்கைச 
சோதனைகளைத் தயாரித்தனர் . இளங்குற்றவாளி 
கள் , எழுதப்படிக்கத் தெரியாதோர் , படித்தற குறை 
பாடுடையோர் , பிறமொழிகளே அறிந்தோர் ஆகியோ 
ரின் நுண்ணறிவினை அளக்கச் செய்கைச் சோதனை 
கள் பயன்பட்டன . இவவகைச் சோதனைகளில் படம் 
பொருத்துதல் , வரிசைப்படுத்துதல் , உருவ ஒற்றுமை 
காணல , வேற்றுமை காணல் , நிறைவு செய்தல் , 
போன்ற செய்கைகளின் மூலம் நுண்ணறிவு அளந் 
தறியப்படும் . மனித உருவினை 

வரைதல் போன்ற 
வரைதல் சோதனைகளும் செய்கைச் சோதனைகளுள 
ஒரு வகையே . 


உணமை 


செயற்படும் பாங்கினை அறிவதறகான கட்ட 
ளைக் கற்களாய் ( Criterion ) அமையும் சூழலகளை 
யொட்டிச் சோதனைகள தயாரிக்கப்படல் வேண்டும் . 
இச் சோதனைகளில் வினாவும் ( தூணடலும் ) விடை 
யும் ( துலங்கலும் ) அளக்கப்படுவனவற்றை அவற்றின 

நிலையிலேயே ( Realistic ) , புலப்படும் 
அளவிலேயே அளப்பன . சொற்களால 

ஆன குறி 
யீட்டு நிலைக்குச் சொற்களே பயன்படுத்தப்படுவ 
திலலை என்பதனறு இதன பொருள . பெரும்பானமை 
இவை சொற் குறியீடுகளைத் தவிர்த்துச் செயற் 
படும் பாங்கினை அளந்தறியும் சோதனைகளாயுள 
ளன என்பதே உணமை . 


r 


அறிவையோ திறனையோ செயற்படும் உணமை 
நிலையிலேயே அளந்தறிவதென்பது பல சமயங்களில் 
முடியாது போகலாம் . போல அமையும் சூழல்களில் 
( Simulation ) இவற்றை அளந்தறியச் செய்கைச் 
சோதனைகள் தயாரிக்கப்படுகின்றன. போர்த்திறன் , 


ஆளுமை அமைப்பைக் 

காணப் 

பயன்படுத்தப் 
படும் நடத்தைச சோதனைகள ( Behaviour Tests ) 
சூழல் சோதனை வகையைச் சாரும் 

செயகைச 
சோதனைகள் . ஏமாற்றும் பண்பு ( Cheating ) ,எளிதில் 
நிலை தடுமாற்றம் ( Neuroticism ) போன்ற ஆளுமைக் 
கூறுபாடுகளை அளத்தற்கான செய்கைச் சோதனை 
கள் உள . 


| 


செய்கோன் 


381 


செய்தன செய்யும் பிறழ்நிலை 


செய்கைச் சோதனைகளைத் தொடக்கத்தில் 
சொற்களால் ஆன சோதனைகட்குப் பதிலாகவே 
பயன்படுத்தினர் . இப்போது இருவகைச் சோதனை 
களையும் இணைத்து முழுமையான , தெளிவான ,, 
ஏற்புடைமை மிக்க அளவைகளைப் பெறுகின்றனர். 

பி எஸ் பா . 


| 


இந்நகரம் புகழ்பெற்றது . இந்நகரத்தில் உள்ள 

கட் 
டடங்கள் யாவும் மஞ்சள் கலந்த காவி நிறக் கற் 
களால் 

கட்டப்பட்டவை . இந்நகரத்தை இராச 
புதனத்தை ஆண்ட செய்சால் ( Jaisal ) என்பவர் 
கி பி . 1156 - இல் நிருமானித்தார் . இந்நகரத்தை 
நோக்கியவாறு மலை மீது அமைந்துள்ள கோட்டை 
யும் வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த கட்டடங்களும் 
அரண்மனையும் , சமணக் கோயில்களும் இந்நகரத்தில் 
உள்ள குறிப்பிடத்தக்க கட்டடங்கள ஆகும் . இங்குள்ள 
நூலகம் கியான பந்தார் எனக் கூறப்படுகிறது . இந் 
நூலகத்தில் வடமொழி , பிராகிருத கையெழுத்துச் 
சுவடிகள் பெருமளவில் சீர்கேடுற்றுள்ளன . 

நகர 
மக்கள் தொகை 22,041 ( 1981 ) . 


செய்கோன் தெற்கு வியட்நாமில் செய்கோன 
( Saigon ) ஆற்றின் வலக்கரையில் உள்ள நகரம . 
இந்நகரை ஓ - சி - மின் நகர் ( Ho - Chi - Minh City ) 
என்று 1976 - ஆம் ஆண்டு முதல் குறிப்பிடுகின்றனர் 
செய்கோன் ஆறு தோங் - நாய் ( Tong Nai ) என்னும் ம் 
ஆற்றின் பிரிவுகளில் ஒன்று . இது மிகுதியான 
அளவுக்கு வாகணித தொடர்பு கொண்டுள்ளதால் , 
செய்கோன் ஒரு சிறந்த துறைமுகமாக விளங்குகிறது . 
தொழில்கள் பல வளர்ந்துள்ளன . சிறப்பாக , ஆடை . 
வகைகள் உற்பத்தி , கண்ணாடி வேலைகள் , காகித 
உற்பத்தி , கப்பல் கட்டுதல் , பொறிகளுக்கு இன்றிய 
மையாப் பொருள்கள் செய்தல் முதலியன குறிப்பிடத் 
தக்கவை . அரிசி , சீனி , கரும்பு , இரப்பர் முதலியன 
பெருமளவில் கிடைக்கின்றன . 


செய்சால்மிர் மாவட்டம் 38,401 ச.கி.மீ. பரப் 
பளவுடையது . இம்மாவட்டமே இராசசுத்தான் 
மாநிலக்தில் மிகப் பெரிய மாவட்டமாகும் . இம்மா 
வட்டத்தில் தான் தார்ப் பாலைவனம் உள்ளது . 
காக்னி ( Kakni ) ஆறு இம்மாவட்டத்தில் பாயும் ஆறு 
ஆகும் . ஆடுகள் , ஒட்டகங்கள் போன்றவை இங்குள்ள 
முக்கிய கால்நடைகள் ஆகும் . செய்சால்மிர் சிற்றரசு 
கி பி .12 - ஆம் நூற்றாண்டில் பெரும் புகழ்பெற்று 
விளங்கியது அலாவுதின் கில்சி தில்லியின் சுல்தானா 
கப் பதவியேற்றபின்பு இப்பகுதி அவரது மேலாண் 
மைககு உட்பட்டது . இது 1949 - ஆம் ஆண்டு இராச 
சுத்தான் மாநிலத்துடன இணைக்கப்பட்டது . மாவட் 
டத்தின் மக்கள் தொகை 243,082 ( 1981 ) . சு . 


17 - ஆம் 


ரா . 


வரலாறு : பண்டைய கெமர் அரசு இங்குத் தனது 
குடியேற்றத்தை அமைத்திருந்தது . பிறகு , கி . பி . 

நூற்றாண்டில் அன்னாமியர் ( Annamest ) 
இதைக் கைப்பற்றினர் . அடுத்து கி . பி . 

1859 - இல் 
இதைப் பிரெஞ்சியர் கைப்பற்றினர் . பிரெஞ்சு ஆட்சி 
யின்கீழ்ச்செய்கோன் ஒரு கிராம நிலையிலிருந்து 
பெரும் நகரமாக வளர்ச்சியுற்றுக் கொசசின் சீனாவின 
தலை நகராகவும் சிறப்புற்று விளங்கியது . இந்தோ - 
சீனாவின் தலைநகராகவும் இது திகழ்ந்தது ( கி . பி . 
1887-1902 ) . தெற்கு வியட்நாம் என்னும் பெயருடன் 
1954 - ஆம் ஆண்டுக்குப் பின் தோனறிய நாட்டின் 
புதிய தலை நகரமாகத் திகழ்கிறது . வியட்நாமியப் 
போரில் , அமெரிக்கப் படைகளும் தெற்கு வியட் 
நாமியப் படைகளும் இவ்விடத்திலேயே தங்கியிருந் 
தன . போரின் காரணமாக இந்நகர் பல 
களுக்குட்பட்டது . 


செய்தன செய்யும் பிறழ் நிலை: உளப் 
பிணி , ஆளுமைச் ( Personality ) சேர்க்கையை அழிப் 
பதோடு நோயாளி கொண்டுள்ள சமூகத் தொடர்பு 
களையும் சிதைத்து விடுகிறது . உளப்பிணி நிலையில் 
இயல்பாக இருக்கவேண்டிய உள் தடைகளும் ( Inhi 
bition ) பணபினால் ஏற்படும் கட்டுப்பாடுகளும் 
நீக்கப்படுகின்றன . தன் உள்ளத்தில் கணத்தில் 
தோன்றி மறையும் எண்ணங்களையும் கற்பனைகளை 
யும் செயற்படுத்த நோயாளி முனைகிறான் . செய்தன 
செய்யும் பிறழ் நிலை ( Echopraxia ) என்பது உட 
லுறுப்பு இயக்க நடத்தையில் ஏற்படும் பிறழ்நிலை 
யாகும் . 


இனனல் 


ஓசிமின் நகரின் மக்கள் தொகை 35 இலட்ச 
மாகும் ( 1981 ) . 

தெ . பா . 
செய்சால்மிர் இராசசுத்தான் 

மாநிலத்தில் 
செய்சால்மிர் மாவட்டத்தின் தலைநகரம் . இந்நகரம் 
சோதிபுரி , பார்மர் , பலோதி ( Phalodi ) ஆகிய முக் 
கிய நகரங்களுடன் சாலைகளால் இணைக்கப்பட்டுள் 
ளது . செய்சால்மிர் ( Jaisalmer ) 

சிறந்த 
சந்தை நகரமாகும் . இங்கு நடைபெறும் கால்நடைச் 
சந்தை புகழ்பெற்றது . தோல் 

பொருள்களுக்கும் 


உளச்சிதைவு ( Schizophrenia ) நோய் உள்ள ஒரு 
சிலர் மற்றவர்களின இயகக நிலைகளையும் ( Move - 
ments ) சைகைகளையும் ( Gestures ) பார்த்து அப் 
படியே செய்து காணபிப்பர் . இதனையே செய்தன 
செய்யும் பிறழ் நிலை என்று குறிப்பிடுகிறார்கள் . இந் 
நோயாளி , தன்னுடைய மருத்துவர் எப்படி எப்படி 
நடந்து செல்வார் என்றும் இருக்கை நிலைகளையும் 
மற்ற நடையுடை பாவனைகளையும் 

அப்படியே 


நகரம் 


--- 


செய்திச் சேகரிப்பு 


382 


செய்திச் சேகரிப்பு 


பலவகையான 


நடித்துக் காட்டுவார் . செயதன செய்யும் பிறழ்நிலை 
தனனியக்கு உளச்சிதைவு ( CatalonicSchizophrenia ) 
வகையினரிடம் மிகுதியாகக் காணப்படும் . அதுவே 
அவர்களின் தனித் தன்மையுமாகும் , 


பணிகள் , காலம் , மனித உழைப்பு 
ஆகியவை வீணாகாமல் சீராகச் செயற்பட முடியும் . 

நூலகங்களுக்கு வரும் ஆய்வாளர்களுக்குத் 
தேவையான சொற்குறிப்பு , சுருக்கக்குறிப்பு , நூற 
றொகை ( Bibliography ) , நகலெடுத்துத் தரும் பணி 
போன்ற சிறப்புப் பணிகளைச் செய்திச் சேகரிப்புப் 
பிரிவே செய்து தருகிறது . 


| 


செய்தன செய்யும் பிறழ்நிலையைக் கட்டளை 
களை மறுப்பின்றி அப்படியே நிறைவேற்றுவதற்கு 
எடுத்துக்காட்டாகக் காட்டுவதுண்டு . ஆர்.ப. 

செய்திச் சேகரிப்பு : நூலக அறிவியலில் ஒரு 
குறிப்பிட்ட பொருள் பற்றிய தகவல்கள் , 

அல்லது 
விளக்கங்கள் ஆகியவற்றைச் சேகரித்துத் தேடிக் 
கண்டுபிடித்து அவை பற்றிய பட்டியலைத் தயாரித்து 
ஆய்வாளருக்குக் கிடைக்கச் செய்தலே செய்திச் 
சேகரிப்பு அல்லது சான்றுப் பதிவு ( Documentation ) 
ஆகும் . சான்று மூலங்களைத் தேடித் தக்க ஆதாரங் 
களைத் திரட்டி அவற்றை இடம் சுட்டிப் பதிவு செய் 
வதே செய்திச் சேகரிப்பு என ஆய்வியல் அறிஞர் 
களும் கூறுகின்றனர் . செய்திச் சேகரிப்பு பல்வேறு 
நிலைகளில் இன்று பயன்படுகின்றது . 


நூற்றொகை தயாரிக்கும் பணி : இது ஆராய்ச்சி 
யாளர்களுக்கும் நூலக அலுவலர்களுக்கும் மிகவும் 
பயன்படக் கூடியதாகும் . நூலகத்திலுள்ள அனைத்து 
நூல்களின் 

விவரங்கள் பகுப்பு வரிசை முறையில் 
அடுக்கப்பட்டு ஒரு பட்டி ( Catalogue Card ) தயாரிக் 
கப்பட்டிருக்கும் . இது - ஆய்வாளர்களுக்கும் நூல் 
நிலையத்தில் படிப்பவர்களுக்கும் மிகவும் பயனுள்ள 
தாக இருக்கும் . இப்பட்டியலின் மூலம் ஓர் ஆய்வாளர் , 
நூலகத்தில் தம் ஆய்வுத்துறை தொடர்பாக உள்ள 
நூல்களின் பட்டியலை எளிதில் அறிய இயலும் . 
மேலும் இது குறிப்புதவி அல்லது செய்தித் தகவல 
தரும் நூலகங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக் 


கும் . 


| 


சுருக்கக் குறிப்பு அளிக்கும் பணி : பல்வேறு கால 
முறை இதழ்களில் உள்ள கட்டுரை விவரங்கள 
துண்டுகளில் குறிக்கப்பட்டு அவை பகுப்பு முறையில் 
அடுக்கி வைக்கப்படும் . பினனர் 

அத்துண்டுகள் 
ஆராய்ச்சியாளருக்குப் பயன்படும் வகையில் தொகுத் 
துப் பட்டி தயாரிக்கப்படும் . இவை தேவைப்படும் 
உரிய ஆராய்ச்சியாளர்களுக்கு 

அனுப்பி 
வைக்கப்படும் இந்த விவரங்களும் , அக்கட்டுரை 
களின் சுருக்கங்களும் ( சுருக்கக்குறிப்பு ) 

ஆராய்ச்சி 
யாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் . 


மாணவ 


போது 


| 


பாட 


முதலாவதாக அது ஆய்வாளர் கூறும் கருத்து 
களை அல்லது தரும் மெய்ம்மைகளை ( Facts ) நிறுவத் 
துணைபுரிகிறது . அதனால் , கூடியவரை குறியீடுகள் 
( Citation ) ஆதார அடிப்படையில் அமைகின்றன . 
செய்திச் சேகரிப்புப் பணி , நூலகத்தைப் பயன்படுத்து 
வோரின் எணணத்தையும் எண்ணிக்கையையும் நூல 
கத்தின் வகையையும் பொறுத்ததாகும் . பல்கலைக் 
கழக நூலகத்தின் அமைப்பு பல்வேறு வகைக் 
கல்வி பயிலும் 

மாணவிகள் , கற்பிக்கும் 
ஆசிரியர்கள் , ஆய்வாளர்கள் முதலியோரின் கருத்து , 
தேவை ஆகியவற்றின் அடிப்படையில் தொடங்கப்படு 
கிறது . எடுத்துக்காட்டாக , முதுகலைப்பட்டப் படிப்பு 
படிக்கும் மாணவர்களுக்குத் தேவையான 
நூல்கள் அடங்கிய பிரிவு தனியாகவும் , பிறருடைய 
பாடங்கள் தொடர்பான நோக்கீட்டு நூல்கள் அடங் 
கிய பிரிவு தனியாகவும் செயற்படுகிறது . அது 
போலவே பொது நூலகத்தில் குழநதைகள் பிரிவு , 
உடல் ஊனமுற்றோர் பிரிவு , கண்ணிழந்தோர் படிக் 
கும் பிரெய்லி ( Braille ) அடங்கிய பிரிவு முதலியன 
அடங்குவதோடு ஆய்வியல் மாணவர்கள் பயன் 
பெறும் வகையில் நூலகத்தில் செய்தி சேகரிப்பதற் 
கெனத் தனிப்பிரிவு ஒன்றும் செயற்படும் . இது அந்த 
நூலகத்தின் நிதிவசதி , ஆய்வாளர்களின் எண்ணிக்கை , 
ஆர்வம் ஆகியவற்றைப் பொறுத்து அமைகிறது . 

செய்திச் சேகரிப்புப் பணியைப் பொறுத்தமட்டில் 
அது செம்மையாகச் 

செயற்பட வேண்டுமெனில் 
அதன் நடைமுறைச் செயற்பாட்டினைச் 

சீராக 
வகைப்படுத்துதல் மிக முக்கியமானதாகும் . அதனால் 


நகலெடுக்கும்பணி செய்திச் சேகரிப்புப் பணியில 
நகலெடுக்கும் பணியும் முக்கியமான பங்கு 

வகித்து 
ஆய்வாளாகளின் நோக்கத்தை நிறைவு செய்கிறது . 
நகலெடுக்கும் இயந்திரம் உள்ள நூலகங்களில் ஆய் 
வாளருக்குத் தேவையான கட்டுரைகள் பருவ வெளி 
யீடுகளிலிருந்தோ நூல்களிலிருந்தோ நகலெடுத்துத் 
தரப்படுகின்றன . அதற்காக ஆய்வாளர்கள் தங்க 
ளுக்குத் தேவையான கட்டுரைகள கிடைக்கக்கூடிய 
ஆவணங்களின் குறிப்புகளைக் குறித்து வேண்டுகோள 
தரவேண்டும் . நூலகத்தினா அதற்காக ஒரு குறிப் 
பிட்ட தொகையை ஆய்வாளரிடமிருந்து பெற்றுத் 
தேவையான நகலெடுத்துத் தருகின்றனர் . 

இந்தப் பணிகள் எல்லா வகையான நூலகம் 
களுக்கும் பொருந்தும் , ஆனால் , இப்பணியில் பல் 
வேறு பிரிவுகளாலும் திட்டமிடப்பட்டு முறையோடு 


--- 


| 


செய்தித்தாள் 


383 


செய்தித்தாள் 


} 


செயற்படுவது நூலகத்திற்கு நூலகம் மாறுபடலாம் . 

மு.இரா . 
துணை நூல்கள் : 
Annual Report 1985 of the Librarian Congress ,, 

Library of Congress , Washington , 1986 . 
Peters Jean , The Bookman s Glossary , R.R.Bowker 

Company , London , 1975 . 
Thomas ( Diana.M ) . , The Effective Reference Lib 

Tarian , Academic Press , NewYork , 1981 . 


கத்தை எதிர்த்துப் போராடிய ஆங்கில வணிகரான 
இவர் தொடங்கிய இதழிலும் இங்கிலாந்து இதழ் 
களில் வெளிவந்த செய்திகளும் விளம்பரங்களுமே 
இடம்பெற்றன . இந்திய மக்களுக்குத் தேவையான 
செய்திகள் இடம் பெற்றிருக்கவில்லை . ஆங்கில அரசு 
நடத்திய முறையற்ற செயல்களை அங்கத நடையில் 
கண்டித்த முதல் இதழ் இதுவாகும் . அதனால் , அர 
சின் வெறுப்புக்கும் இவ்விதழ் உரியதாயிற்று . அஞ்சல் 
வழியாக அனுப்பும் சிறப்புரிமை ( Privilege ) நீக்கப் 
பட்டது . சிறைத் தண்டனையும் ஒறுப்புத் தொகையும் 
விதிக்கப்பட்டன . இருப்பினும் , இவர் எதற்கும் அஞ் 
சாமல் , சிறைக்குளளிருந்தும் இதழை வெளியிட்டார் . 
அதனால் , கி.பி. 1782 - ஆம் ஆண்டு இவர்தம் அச்சுப் 
பொறிகளும் பிறவும் பறிமுதல் செய்யப்பட்டன . 
எனவே , பெங்கால் கெசட்டு என்ற இம்முதல் இதழும் 
வெளிவருவது நின்றது . முதன் முதல தோன்றிய இவ் 
விதழ் வார இதழாகவே வெளிவந்து 

கொண 
டிருந்தது . 


செய்தித்தாள் : செய்திகளைத் திரட்டுவதும் , 
பரப்புவதும் செய்தித்தாளின் தலையாய பணியாகும் 
செய்தித்தாள் அறிவித்தல் , அறிவுறுத்தல் , மகிழ்வித்தல் 
என்ற முப்பெரும் பணிகளைப் புரிகிறது . அச்சுக்கலை 
யின் தோற்றத்திற்கு முன்னர் அரசுச செய்திகள் வாய் 
மொழியாகப் பரப்பப்பட்டன . பின்னர்ச் செய்தி அறிக் 
கைகளாயின . சூலியசு சீசர் கி.மு. 59 - இல் ஆக்டா 
டையூரனா ( Acta - Diurana ) என்ற செய்தி அறிக 
கையை மக்கள் பார்வைக்கு வைத்தார் . இவரே உலக 
அளவில் இதழியலின் தந்தை எனவும் போற்றப்படு 
கிறார் . சீனாவில் கி.பி. 10 - ஆம 

நூற்றாண்டில் 
செய்தி ஏடு அரசுச் சார்பில் தொடங்கப்பட்டது . 
வெனிசு அரசு கி.பி. 1566 - இல போர்ச் செய்திகளை 
மக்களுக்கு அறிவிக்க அறிக்கைகளைத் தயாரித்தளித 
தது . இவையனைத்தும் செய்தித்தாள வரலாற்றில 
முன்னோடிகளாக அமைகின்றன . செருமனியில் 
கி.பி. 1609 - ஆம் ஆணடில் முதற் செயதித்தாள 
வெளியானது . பின்னர் கி.பி. 1621 - இல இலண்டனி 
லும் , 631 - இல பிரானசிலும் , 645 - இல் சுவீடனிலும் , 
1690 - இல் அமெரிக்காவிலும் , கி.பி. 1780 - இல இந்தியா 
விலும் முதனமுதல செய்தித்தாளகள தோனறின . 


வணி 


என்ற 


மேற்கூறிய இதழைத் தொடர்ந்து செய்தித்தாள 
கள் வெளிவரத் தொடங்கின . கல்கத்தாவில் இந் 
தியா கெசட்டு ( India Gazette ) என்ற இதழ் அடுத் 
துத் தோன்றியது . பீட்டர் ரீடு ( Peter Reed ) , பெர் 
னார்டு மெசிங்கு ( Bernard Mecheing ) ஆகிய 
கர்கள் இதனைத் தொடங்கினர் . இவர்கள் ஆங்கில 
அரசுக்கு அடிபணிந்து அது தரும் சிறப்புரிமைகளைப் 
பெற்று நடத்தினார்கள் . இது இந்தியாவின இரண 
டாம் செய்தித்தாள் ஆகும் . தொடர்ந்து கல்கத்தா 
கெசட்டு அண்டு ஓரியண்டல் அட்வர்டைசர் ( Cal 
cutta Gazette Oriental Advertizr ) என்ற செய்தி 
தழ் கி.பி. 1784 - ஆம் ஆண்டு மூன்றாம் 

செய்தித் 
தாளாக வெளிவந்தது . அது அரசாங்கத்தாலேயே 
வெளியிடப்பட்டது . அடுத்து கி பி . 1785 - இல் பெங் 
கால் சொனல ( Bengal Journal ) 

இதழ் 
தாமசு சோனசு ( Thomas Joans ) என்ற வணிகரால 
தொடங்கப்பட்டது . 

முதலில் தோன்றிய இதழகள அனைத்தும் கல 
கத்தாவில் தோன்றியமை குறிக்கத்தக்கது . ஆங்கிலே 
யர் கல்கத்தாவைத் தம் தலைமையிடமாகக் கொண 
டிருந்தமையே இதற்குக் காரணம் எனினும் , இச் 
செய்தித்தாள்களால் இந்திய மக்களுக்குத தேவை 
யான செய்திகள் கிடைக்கப் பெறாமல் போயின . 
மதராசு கூரியர் 

( Madras Courier ) என்ற 
இதழ் கி பி . 1785 - ஆம் ஆண்டு இரிச்சர்டு சான்சுடன் 
( Richard Jobnston ) என்பவரால் சென்னையில் 
தொடங்கப்பட்டது . இதுவே செனனையில் தோன்றிய 
முதல் செய்தித்தாள் . நான்கு பக்கங்களைக் கொண 
டிருந்த இவ்வார இதழிலும் ஆங்கில நாட்டில் வெளி 


இந்தியாவில் முதல் செய்தித்தாள் : இந்திய நாட 
டில் செய்தித்தாளகளின் வரலாறு 

கி.பி. 18 - ஆம் 
நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது . முதன முதல் 
கி.பி. 1780 - ஆம் ஆண்டு சனவரி மாதம் 29 - ஆம் நாள 
முழுமை பெற்று அசசு வடிவத்திலான செய்தித்தாள் 
கல்கத்தாவிலிருந்து வெளிவந்தது . அச்சுக்கலையில 
ஆர்வம் கொண்டிருந்த ஆங்கில நாட்டு வணிகரான 
சேம்சு அகசுடசு கிககி ( James Augustus Hickey ) என 
பவர் 12 " x8 அளவிலான இரு பக்கங்களை மட்டுமே 
கொணடிருநத பெங்கால் கெசட்டு ( Bengal Gazette ) 
அல்லது கலகத்தா செனரல் அட்வர்டைசர் ( Cal 
cutta General Advertizer ) என்னும் பெயருள்ள 
செய்தித்தாளை 

வெளிக்கொணர்ந்தார் . 
முதல் செய்தித்தாள் என்ற பெருமையைப் பெறு 
கிறது . இதழ்களின் உரிமைக்காகத் தமது அரசாங் 


இதுவே 


384) 


செய்தித்தாள் 


செய்தித்தாள் 


ID 


அச்சுக் கோர்த்தல் 


அச்சுக் கோர்த்தல் 


செய்தித்தாள் 


385 


செய்தித்தாள் 


யான செய்திகளே பெரிதும் இடமபெறறிருநதன . 

து தொடக்கக்காலத்தில் ஆங்கில அரசின் ஆதரவுடன் 
தொடங்கப்பெற்றது . ஆயின் , காலப்போக்கில் இது 
வும் அரசின் 

வெறுப்பினைத் தேடிக்கொண்டது . 
பின்னர் கி.பி. 1791 - இல் கியூகு பாய்டு ( Huge Boyd ) 
என்பவர் கரகாரு ( Carakaru ) என்ற நாளிதழைத் 
தொடங்கினார் . இதன்பின்னர் அம்பிரி ( Humphrey ) 
என்பவர் இந்தியன் எரால்டு ( Indian Herald ) என்ற 
இதழ் தொடங்கினார் . இவையனைத்தும் சென்னை 
யில்தொடக்கக்காலத்தில் தோன்றிய செய்தித்தாள்கள் . 


கினார் , பின்னர் பிராமின் சேவாதி , சம்பத் கவு 
முதி , மீரட் - உல்- அக்பர் , வங்க தூதன் ஆகிய 
இதழ்களை வங்கம் , பாரசீகம் , இந்தி மொழிகளில் 
வெளிட்டார் . 
செய்தித்தாள்கள , 

சமயப் பரப்பலுக்குப் பயன் 
பட்டுவந்த நிலை மாறி , ஆங்கில அரசாங்கத்தை 
எதிர்த்துப் போராடிய விடுதலைப் போராட்ட வீரர் 
களுக்குத் துணை நிற்கும் பணியினையும் புரித்தன . 


வாரம் ஒரு 


அவ்வாறே பம்பாயிலும் செய்தித்தாள்கள 
தோன்றின . பாம்பே எரால்டு ( Bombay Herald ) 
என்ற வார இதழ் ( கி.பி. 1789 ) பம்பாயில் தோன் 
றிய முதல் செய்தித்தாள் என்ற பெருமையை 
அடைந்தது . உலூக்கு ஆசுபர்னர் ( Luke Osberner ) 
பாம்பே கூரியர் ( Bombay Courier ) என்ற இதழை 
கி.பி. 1790 - இல் தொடங்கினார் . இவ்விதழ கி பி . 
1838- இல் பாம்மே டைம்சு ( Bombay Times ) என்று 
பெயர் மாற்றப்பட்டு இப்பொழுது டைம்சு ஆப் 
இந்தியா ( Times of India ) என்ற பெயரில் வெளி 
வந்து கொண்டிருக்கிறது . 


இந்தியத் தேசிய காங்கிரசு இயக்கத்தின் கொள்கை 
பரப்பும் ஏடாக இந்து ( Hindu ) சென்னையில் 
வெளிவந்தது . விசயராகவாச்சாரியார் என்பவர் 
கி.பி. 1876 - ஆம் ஆண்டு செப்டம்பர் 20 - ஆம் நாள் 

முறை வரும் இதழாகத் தம் நணபர் 
களுடன் சேர்ந்து இதனைத் தொடங்கினார் . இது 
நாளிதழாக 

கி.பி .1889 - இல் மாற்றமடைந்தது . 
கசுதூரி ரங்க 

ஐயங்கார் 1905 - இல் இந்து 
இதழை விலைக்கு வாங்கி நடத்தினார் . சென்னை 
யிலிருந்து மதராசு மெயில் ( Madras Mail ) என்ற 
ஆங்கில நாளிதழ் கி . பி . 1868- இல் வெளிவந்தது . 


1 


பல 


செய்தித்தாள்களின் வளர்ச்சி : 

கல்கத்தா , 
சென்னை , பம்பாய் போன்ற இடங்களில் தொடங்கிய 
இதழ்களில் சில தொடர்ந்து வெளிவந்தன . மற்றும் 
சில அரசியற் காரணங்களாலும் பிறவற்றாலும் 
இடையில் நின்றுபோயின . எனினும் , இந்தியாவில் 
செய்தித்தாள்கள் தொடர்ந்து வெளிவந்தன . 


வனம் 


கல்கத்தாவிற்கு அருகில் செராம்பூர் என்னுமிடத் 
தில் கி.பி. 19 - ஆம் நூற்றாண்டில் கிறித்தவர்கள் அச 
சகம் ஒன்று நிறுவிச் சமயத்தைப் பரப்புவதற்காக 
இதழ்கள் வெளியிட்டனர் . இவர்கள் சார்பாக வங் 
காள மொழியில் திக்தர்சன் என்ற மாத இதழும் , 
சமாச்சார் தர்பன் என்ற வார இதழும் வெளிவந் 
தன . ‘ பிரண்டு ஆப் இந்தியா ( Friend of India ) 
என்ற ஆங்கில மொழி வார இதழும் வெளிவந்தது . 


விடுதலைக்குப் பின்னர் ( 1947 ) பலதரப்பட்ட 
செய்தித் தாள்கள் வெளிவந்து கொண்டிருக்கின் 
றன . ஒருசில நிறுவனங்கள் 

மையங்களிலி 
ருந்து செய்தித்தாள்களை வெளியிடுகின்றன . அவற் 
றுள் தேசிய அச்சகம் ( National Press ) நிறுவனம் 
பம்பாயிலிருந்து பிரீ பிரசு செர்னல் ( Free Press 
Journal ) , பிரீ பிரசு புல்லட்டின் ( Free Press Bulle 
tin ) , பாரத் சோதி ( Bharat Jyothi ) , நவசக்தி 
ஆகிய இதழ்களை வெளியிடுகிறது . ஆனந்தபசார் 
பத்ரிகா நிறுவனம் கல்தத்தாவிலிருந்து சில இதழ் 
களை வெளியிடுகிறது கசுதூரி மற்றும் மக்கள நிறு 
இந்து நாளிதழையும் பிரண்டு 

லைன் 
( Frontline ) பத்திரிகையையும் வெளியிடுகிறது . அதே 
போன்று எக்சுபிரசு ( Express ) நிறுவனம் தினமணி 
( தமிழ் ) , லோக் சாட்டா ( மராத்தி ) , 

ஆந்திர 
பிரபா ( தெலுங்கு ) , பைனான்சியல் எக்சுபிரசு 
( Financial Express ) , இசுகிரீன ( Screen ) போன்ற 
இதழ்களைப் பல மையங்களிலிருந்து வெளியிடுகிறது . 
பென்னட் கோல்மேன் 

குழும நிறுவனமும் இந்து 
சுத்தான் டைம்சு 

அண்டு அலைடு பப்ளிகேசன் 
( Hindastan Times and Allied Publication ) நிறுவ 
னமும் இதேபோன்று பல மையங்களிலிருந்து பல 
நாளிதழ்களையும் , பருவ இதழ்களையும் வெளியிடு 
கின்றன . இவை தவிர வேறு சில நிறுவனங்களும் 
செய்தித்தாள்களை வெளியிடுகின்றன . 

தமிழில் செய்தித்தாள்கள் : சுதேசமித்திரனை 
( கி.பி. 1882 ) தமிழில் வெளிவந்த முதல் 

செய்தித் 


கிறித்தவ சமய இயக்கத்தைத் 

தடைசெய்ய 
எழுந்தது இந்தியச் சமுதாயம் . இராசராம் மோகன் 
ராய் தலைமையில் 

எதிர்ப்புக் குரல் எழுந்தது . 
இந்திய மொழி இதழ்களின் தந்தை என்ற சிறப்புப் 
பெற்ற இராசாராம் மோகன்ராய் இதழியல் துறை 
யில் மொழி இதழ்கள் தொடங்கினார் . அக்கால 
அரசு இதழ்கள் மீது விதித்திருந்த கட்டுப்பாட்டினை 
எதிர்த்தவர் இவர் . இவர் பிராமினிகல் மேகசின் 
( Braminical Magazine ) என்ற ஆங்கிலப் பருவ இத 
ழைக் கிறித்தவ இயக்கத்திற்கு எதிராகத் தொடங் 


வா . க . 9 - 25 


செய்தித்தாள் 


386 


செய்தித்தாள 


என்ற 


. 


தாள என்று கூறலாம் . பாரதியார் இதில துணை 
ஆசிரியராகப் பணியாற்றியுள்ளார் . 

பாரதியார் 
1906 - இல் இந்தியா 

பத்திரிகையிலும் , 
திரு வி க . தேசபக்தன் , நவசக்தி என்ற இதழ்களிலும 
பணியாற்றியுள்ளனர் . 1926 - இல் தமிழநாடு நாளி 
தழும் , 1930 - இல் சுதந்திரச் 

சங்கும் , 

1933 - இல் 
னமணி யும் 1940 - இல் தினசரியும் , 1942 - இல் 
தினத்தந்தி யும் , 1951 - இல் தினமலரும் தோன்றின . 
இவை தவிர மாலைப் பதிப்புக்களும் தமிழகத்தின் பல 
பகுதிகளிலிருந்து வெளிவருகின்றன . செய்தித்தாள 
நிறுவனத்தில் மூன்று துறைகள் உள்ளன . 

அவை 
நிருவாகத் துறை , செய்தித் துறை , இயந்திரத் துறை 
என்பனவாகும் . 


சிறுசட்டமும் , பின்புறம் அச்சு வார்க்கும் கலவையை 
உருக்கும் உலையும் இருக்கும் . அதனுடன் பித்தளை 
யால் செய்யப்பட்ட அச்சுக் கருக்களும் இருக்கும் . 
இயக்குபவா பொத்தானை அழுத்தியவுடன் அச்சுக 
கரு கீழே இறங்கும் . பின்னர் அச்சுக் கருக்கள் மீது 
உலோகக கலவை பாய்ந்து அதற்குரிய அச்சுக்கட்டை 
உருவாகும் . 


தின 


தனியசசு முறையிலும் ( Mono Type ), வரியச்சு 
முறையிலும் ( Lino Type ) அச்சு எழுத்துகள் அவ் 
வப்போது உருவாக்கப்படும் . தனியச்சு 

முறையில 
எழுத்துகள தனித்தனியாகவும் , வரியச்சு முறையில் 
ஒரு வரி முழுமையாகவும் உருவாககப்படும் . இவ் 
வாறு அச்சுக் கோத்த பின்னர் அச்சுப்படி எடுககக் 
பட்டு மெய்ப்புத் திருத்துநரிடம் அளிக்கப்படும் . அவர் 
பிழைகளைத் திருத்தியவுடன் மீண்டும் இயந்திரத் 
துறைக்கு அனுப்பப்படும் 


செய்தித்துரை அல்லது ஆசிரியர் பகுதி : ஒரு 
செய்தித்தாளில் வெளிவரும் அனைத்துச 

செய்தி 
களுக்கும் இத்துறையே பொறுப்பு . இத் 

துறையின 
தலைவராக ஆசிரியரும் ( Editor ) அவருக்குக்கீழ்த் 
துணை ஆசிரியர் ( Sub Editior ) , செய்தி ஆசிரியர் 
( News Editor ) ,மெய்ப்புத் திருத்துநர் ( Proof Reader ) , 
செயதியாளர் ( Reporter ) எனப் பலர் இருப்பர் . 
செய்தித்தாள்களுக்குச் செய்தியாளர்கள் மூலம் மட்டு 
மன்றி , வேறுபல வாயில்கள் ( Sources ) மூலமாகவும் 
செய்திகள் வருகின்றன . செய்தி நிறுவனங்கள் , சிறப் 
புச்செய்தியாளர் மூலமாகவும் தொலை எழுதி ( Telex ) , 
தந்தித்தட்டச்சுப் பொறி ( Teleprinter ) மூலமாகவும 
செய்திகள் வருகின்றன. இவ்வாறு வரும் செய்திகளைத் 
தரம் பிரிததுச் செய்தி ஆசிரியர் பிற துணை ஆசிரி 
யர்களுக்கு அளிப்பார் . துணை ஆசிரியர்கள் செய்தி 
களைத் தம் செய்தித்தாளின் கொள்கைகளுக்கேற்ப 
வாசகர்களைக் கவரும் வகையில் எழுதவோ , பதிப் 
புக் குறியீடுகளை இடவோ செய்வார்கள் . இத்தகைய 
செய்திப் படிவங்கள அச்சுக் கோப்பதற்காக இயந் 
திரத் துறைக்கு அனுப்பப்படும் . 

இயந்திரப் பிரிவு : செய்திப் படிவத்தைப் பின் 
வரும் முறைகளில் அச்சுக் கோப்பார்கள் . அவை : 1 ) 
கையால் ( Hand Composing ) , 2 ) தனி அச்சு முறை 
யில் ( Mono Composing ) , 3 ) வரி அச்சு , முறையில் 
( Lino Composing ) , 4 ) நிழற்பட முறையில் அச்சுக 
கோத்தல் என்பனவாகும் . 


பக்கம் அமைத்தல் : ஒரு செய்தித்தாளை அசசிடு 
வதற்கு முன்னர் மாதிரிப் படிவம் ஒன்று தயாரிக்கப் 
படும் . அதற்கேற்பச் செய்திகளையும் , படங்களையும் 
விளம்பரங்களையும் பிறவறறையும் அடுக்குவர் . 

அச்சுவார்ப்புப் பிரிவு : பக்கம் அமைத்த பின்னர் 
அதன் மீது மேட்ரிக்சு ( Matrix ) எனப்படும் அட் 
டையை வைத்துப் பதிவு எடுப்பர் . பின்னா இவ் வட் 
டையை அரை உருளை வடிவத்தில் வளைதது அசசுக் 
கலவையை ஊற்றி அச்சு வாாப்புத் தயாரிப்பர் . இவ் 
வாறு ஒவ்வொரு பக்கத்திறகும் ஓர் உருளை தயா 
ரிக்கப்படும் . 


அச்சிடும் பிரிவு : செய்தித்தாள் சுழல் அச்சு இயந் 
திரத்தில் ( Rotary ) அச்சிடப்படுகிறது . அசசு வாரப் 
புகளைச் சுழல் இயந்திரத்தில் உள்ள 

உருளைகளில் 
பொருத்தி அவ் உருளைகளுக்கு இடையே அச்சிடும் 
தாளை அனுப்புவதன் மூலம செய்தித்தாள அசசிடப் 
படுகிறது . இந்த இயந்திரம் அனைத்துப் பக்கங்களை 
யும் தானாகவே அச்சடித்து , அடுக்கி , மடித்து , தேவை 
யான எண்ணிக்கையில் வெளியே அனுப்பும் . 

நிருவாகத் துறை : நிருவாகத்துறையில் விளம் 
பரப் பிரிவு , விற்பனைப் பிரிவு போன்றவற்றுடன் செய் 
தித்தாள் வெளியீட்டாளரும் இருப்பார் . ஒரு செய் 
தித்தாளில் விளம்பரம் பேரிடம் பெறுகிறது . 40 விழுக் 
காடு அளவு இடம் இதற்காகப் பெரும்பாலும் ஒதுக 
கப்படுகிறது . அச்சடிக்கப்பட்ட செய்தித்தாள்களை 
விற்பனைத் துறை அனைத்து இடங்களுக்கும் ஒழுங் 
காக அனுப்புகிறது . 


கையால் 

அச்சுக்கோத்தல் : முன்பே உருவாக்கப் 
பட்ட அச்சு எழுத்துகளை அச்சுககோப்பவர் தம் 
கைகளால் எடுத்து அடுக்குவது இம்முறையாகும் . 
செய்தித்தாள நிறுவனத்தில செய்தித் தலைப்புகள் 
இம்முறையில் அடுக்கப்படும் . 


வரியச்சு முறை : வரியச்சுப் பொறியில் தட்டச்சுப் 
பொறி போன்ற அமைப்பு இருக்கும் . இடப் புறம் ஒரு 


இந்தியச் செய்தித்தாள்களின பதிவாளர் 
அலுவலகம் ( The Office of the Registrar of News 


செய்தி வள்ளுவன் ... 


387 


செய்து காட்டல் 


papers of India ) 1956 - ஆம் ஆண்டு சூலைமாதம் 
தொடங்கப்பட்டது . இதன் பணிகளாகப் 

பின் 
வருவனவற்றைக் கூறலாம் . 1 ) இந்திய 

நாட்டில் 
வெளியாகும் செய்தித்தாள் பற்றிய விவரங்களைச் 
சேகரித்து வைத்திருத்தல் , 2 ) மாநில நீதித் துறை 
யினரிடம் செய்தித்தாள்களின் பெயர்களை அப்போ 
தைக்கப்போது அறிவித்தல் , 3 ) செய்தித்தாள்களுக் 
குப் பதிவுச் சான்றிதழ் அளித்தல் , 4 ) செயதித்தாள் 
நிறுவனங்கள் 

அனுப்பும் ஆண்டறிக்கையைச சரி 
பார்த்தல் , 5 ) பாராளுமன்றத்திற்குச் செய்தித்தாள் 
கள் தொடர்பான விவரங்களை அளித்தல் , 6 ) 
அச்சுக்குத் தேவையான அச்சுக் காகிதங்கள , அசசு 
இயந்திரங்கள் பெறுவதில் துணைபுரிதல் போனறவை 
யாகும் . 


மணங 


கின்ற 


மாழி கொண்டு , இவர் அரசாங்கச் செய்தியைத் 
தெரிவிக்கும் கருமத் தலைவர்களுள் ஒருவராகலாம் 
என்று ஆய்வாளர்கள் கருதுகினறனர் . இப்புலவர் 
பாடிய ‘ வீழ் தாழ் தாழை என்ற பாடல் குறுந் 
தொகை இலக்கியத்துள் இடம்பெறுகின்றது . கடி 
நகர் வேறுபடாது நன்கு ஆற்றினாய் என்ற தோழிக் 
குக் கிழத்தி உரைத்தது என்னும் துறையில் அப் 
பாடல் அமைந்துள்ளது . நெய்தல் திணையிலமைந்த 
அப்பாடலால் தாழை தழைத்து வளர்ந்துள்ள நெய் 
தல் நிலக் கழிப்பகுதியில் மலரும் மிகுதியான 
கொண்ட தாழை மலர்கள் கொக்குகள் உலர்த்து 
சிறகுகள் போல காட்சி 

தருகின்றன 
என்று வருணித்துள்ளார் . இவ்வாறு உப்பங்கழிகளும் , 
கடல் திரைகளும் , குருகுகளும் , 

தாழை மலர்களின 
மணமும் , மணல் மேடுகளும் மிக்கிருக்கும் நெய்தல் 
நிலப்பகுதியில் அமைந்துள்ள சிறுகுடிப்பகுதியின் முன் 
றிலில் அமைதியின்றி அலைக்கரங்கள் வந்து அலைக் 
கும் தன்மை அழகாகக கூறப்பட்டுள்ளது . அத்தகைய 
நிலையில் , நம்மை நீங்கிச் சென்றவர் பெருந் 
தொலைவில் உள்ளாராயினும் நம் அகத்திற்கு அணி 
யராய் உள்ளார் எனறு தலைவனுக்கு இழுக்கு 
நேராதவாறு தலைவி கூறுகிறாள் . உடலால் தலை 
வன சேய்மைககண இருப்பினும் உள்ளத்தால் அண 
மையில் உள்ளான் என்று கூறுவது 

தலைவியின 
மாட்சியினைக் கூறுவதாக உள்ளது . 

கி.கோ. 


1 


இந்தியாவில் ஏறக்குறைய 91 மொழிகளில் 
2,100 க்கும் மேலான செய்தித்தாள்களும் , பத்திரிகை 
களும் வெளிவருவதாக ஏ.பி.சி ( Audit Bureau of 
Circulation )) கூறுகிறது . 

இதழ்களின் 

விற்பனை 
1986 - ஆம் ஆண்டு அறிக்கையினபடி 

பின்வருமாறு 
அமைகிறது ; 

கேரளத்திலிருந்து வெளிவரும் " மலையாள 
மனோரமா என்னும் 

செய்தித்தாள தான் 
தொடர்ந்து விற்பனையில் முன்னணி வகிக்கிறது 
மூன்று இடங்களில் வெளியாகும் 

வ் 

இதழ 
5,98,139 பிரதிகள் விற்பனையாகின்றன . 


செய்து காட்டல் வழிக் கற்பித்தல் : 
கற்றல் கற்பித்தல் முறையானது நான்கு நிலைகளைக 
கொண்டது . அவை கற்பித்தலின் நோககங்கள் , 
பாடத்தொகுதி , 

போதனை 

முறைகள் , மதிப்பீடு 
கியன . இவை நானகும் ஒன்றுக்கொன்று தொடர்பு 


ஆப் 


உடையன . 


ஆங்கில மொழியில் வரும் இந்தியன் எக்சுபிரசு 
( Indian Express ) 11 இடங்களிலிருந்து வெளியாகி 
5,94,950 பிரதிகளை விற்பனை செய்து இரணடாம் 
இடம் வகிக்கிறது . இவை தவிர டைமசு 
இந்தியா ( ஆங்கிலம் ) , ஆனந்தபசார் பத்ரிகா ( வங் 
காளம் ) , சிரீகன் தார் ( வங்காளம் ) அடுத்தடுத்த 
இடங்களைப் பெறுகின்றன . 

விற்பனையில் மாநில மொழிச் செய்தித்தாள் 
முதலிடத்தைத் தொடர்ந்து பெற்றுவருவது குறிப் 
பிடத்தக்கது . 

பருவ இதழ்களைப் பொறுத்தவரை குமுதம் 
வார இதழ்களிலும் , இந்தியா டுடே ( India Today ) 

ருவார இதழ்களிலும் , மனோகர் ககானியா மாத 
இதழ்களிலும் முதலிடம் பெறுகின்றன . மு.அ 

செய்தி வள்ளுவன் பெருஞ்சாத்தன் : 
இவர் சங்கப்புலவர்களுள் ஒருவர் . பெருஞ்சாத்தன் 
என்பது இவர் பெயராகும் . சாத்தன் என்ற பெயரு 
டைய புலவரின் வேறுபடுத்திக் காண இவர் பெருஞ் 
சாத்தன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கலாம் . இவர் 
பெயரிலுள்ள செய்தி வள்ளுவன் என்னும் அடை 


போதனை முறைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட 
பாடத் தொகுதியின் நோக்கங்களை அடைவதற்காக 
பயன்படுத்தப்பட்ட வழி முறைகளைக் குறிப்ப 
தாகும் . கற்பித்தலின் நோக்கங்கள் நிறைவேறியுள் 
ளனவா ? என முடிவு செய்வதற்காக உருவாக்கப் 
பட்டதே மதிப்பீடு ஆகும் . மதிப்பீடானது முறை 
யான தேர்வு மூலம் அல்லது புதிய 

நுணுகக 
முறைகளைக் கடைபிடித்தல் மூலம் நடத்தப்படு 


கிறது . 


பொதுவாகக் கற்பித்தல் சொல்விளக்கம் , 
வாசித்தல் , அறிக்கை அளித்தல் , கலந்துரையாடல் , 
சோதனை அல்லது செய்து காட்டல் ஆகியவ 

கியவற்றால் 
நிகழ்த்தப் படுகிறது . சிறப்பான கற்பித்தல் நிகழச் 
சில காட்சி- கேள்வி துணைக் கருவிகள் பயன்படுத்தப் 
படுகின்றன . 


வா . க . 9 - 25அ 


செய்து காட்டல் -- 


388 


செய்து காட்டல் - 


தனி 


பொறுத்தது . எடுத்துக்காட்டாக , 

எந்திரங் 
களைப் பார்த்துக் குழந்தையானது அதனை அடை 
யாளம் கண்டு , வகைப்படுத்தவும் பயன்படுத்தவும் 
தூண்டுவது அதைப் பற்றிய அறிவைத்தரும் . 


கில உத்திகள் கற்றல் - கற்பித்தல் சூழ்நிலைக்குப் 
பொருத்தமாக அமைந்துவிடுகின்றன . எடுத்துக்காட் 
டாக , அறிவியலானது சோதனை அல்லது செய்து 
காட்டல் ( Demonstration ) வழியாகக் கற்பிப்பது 
மிகவும் பயன் அளிக்கிறது . இதே 

போல் மொழிப் 
பாடத்தைக் கலந்துரையாடல் வழியே கற்பிப்பது 
பலனளிக்கும் . கணிதப்பாடத்தினை விதிவரும் முறை , 
விதி விலக்கு முறை ஆகியனவற்றின் வழியே கற்பித் 
தால் கற்றல் - கற்பித்தல் நிலை மிகுந்த பலனளிக்கும் . 
குறிப்பிட்ட கற்பித்தல் முறைகளைத் 

தேர்ந 
தெடுத்தல் என்பது 1 ) துணைப்பொருள்களின் 
தேவை , அவை கிடைக்கும் தன்மை , 2 ) பாடநூல் , 
தேவையான துணைக்கருவிகள் , 3 ) காட்சி - கேள்வித் , 
துணைக்கலங்கள் , 4 ) ஆசிரிய - மாணவர் 

ஆர்வம் 
5 ) குறிப்பிட்ட கற்பித்தல முறையில் ஈடுபாடு ஆகிய 
வற்றைப் பொறுத்தது . 


குறிப்பிட்ட நோக்கத்தை உடையதாகவும் , 
தனிப்பட்ட சிறப்புக் கருத்துகளை உடையதாகவும் , 
குழந்தைகள் புரிந்துகொள்ளத் தக்க வகையில் எளிய 
கருத்துகளை உடையதாகவும் செய்துகாட்டல் 
அமையவேண்டும் . குழந்தைகள் கற்பதைக் 

கண்டு 
ணர்வதால் புரிந்துகொள்ள வேண்டும் , அவ்வாறு 
இல்லையெனில் முறையான கற்பித்தல் முறையில 
பயனில்லாமற் போய்விடும் . பங்கு பெறும் வாய்ப்பு 
கள் இருக்கவேண்டும் . மாணவர்கள் தம் கண்முன்னே 
உள்ள சோதனையைப் பார்த்தே அதற்கான விளக் 
கங்கள் தரவேண்டும் . ஆசிரியரை விட மாணவர்கள் 
நன்றாகப் புரிந்துகொண்டு , செய்யப்படும் சோதனை 
யின் நோக்கத்தையும் திறனையும் நன்றாக விளக்கு 
வதால் கற்றல் - கற்பித்தல் நிகழ்ச்சி பொருள் உள்ள 
தாகிவிடுகின்றது . குழந்தைகள் ஒவ்வொருவரும் இம் 
முறையை அணுக வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண் 
கும் . 


1 


சில திறமைகளையும் , மதிப்புகளையும் உடைய 
சோதனைளைக் கற்பித்தல் 

முறையில அதற்கே 
உரிய இடத்தில் பயன்படுத்துவதே செய்து காட்ட 
லாகும் . செய்துகாட்டல் என்பது முன்பே அறியப் 
பட்ட முடிவுகளைச் செய்து பார்த்தல ஆகும் . இம் 
முறையால் குழந்தைகள் நன்றாகப் புரிந்து கொள்வ 
தால் அறிவாக்கத்தைப் பெறுகின்றனர் . ஆசிரியர் 
பொதுவாகக் கலந்துரையாடல , வாசித்தல் , விளக் 
கம் அளித்தல் ஆகியவற்றால் பாடம் நடத்துவார் . 
ஆனால் , அதனையே செய்துகாட்டலில் விளக்கினால 
மாணவர் முறையான கற்றலின் பயனைப் பெறுவர் . 
மாணவர்கள் இதனால் மிகுந்த பயனடைவர் . பொது 
வாக , இம்முறையால் பறபல கற்றல் -சிக்கல்களைத் 
தீர்க்கக் கற்றுக்கொள்வர் . 


செய்து காட்டலானது சிந்திப்பதையும் , கலந்து 
ரையாடலையும் வளர்க்கிறது . இம்முறையில் சோத 
னையின் முடிவுகளைத் தொடங்கும்போதே கூறா 
மல் , விடைகளை விதிவரும் முறையால் வெளிக் 
கொணர வேண்டும் . 


ஆர்வத்தைத் தூண்டவும் , வினா அல்லது சிக்கல 
வினா எழுப்பவும் செய்துகாட்டல் முறை பயன்படு 
கிறது . வகுப்பில வினா எழுப்புவதைச் சிக்கல்களைத் 
தீர்ப்பதில் பயனபடுத்தலாம் . அது முறையான கற் 
பித்தல் திறனை நிறைவேற்றுவதற்கும் சிக்கல்களைத் 
தீர்ப்பதற்கும் உதவுகிறது . எடுத்துக்காட்டாக , 
ஆகாயவிமானம் எவ்வாறு பறக்கிறது ? மின்சாரம் 
எவ்வாறு பாயும் ? தாவரங்கள் 

எவ்வாறு உண 
வினைப் பெறுகின்றன ? வெப்பம் எவ்வாறு பரவு 
கிறது ? என்பன போன்ற சிக்கல் வினாககளுக்கு விடை 
காணச்செய்து காட்டல் முறையைப்பயன்படுத்தலாம் . 


செய்துகாட்டல் குழந்தைகள் அங்கு வந்து கண் 
டுணரும் போது சோதனைக்கு ஏற்றவாறு பொருத்த 
மாக அமைய வேண்டும் , அவ்வாறு இல்லை என்று 
கூறினால் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் விதம் 
முற்றிலுமாக மாறிவிடும் . செய்துகாட்டல் முறையா 
னது அனைவரும் கண்டுணரும் வகையில் மிகத் தெளி 
வாக அமைய வேண்டும் . அறிவியல் 

முடிவுகளைச் 
சோதித்து அறியாமல் சில ஆசிரியர்கள வெளியிட் 
டுள்ள பாட நூல்களைப் பின்பற்றுவதாலும் இத்த 
கைய சாதகமற்ற முடிவுகள் கிடைக்கலாம் . சில ஆசி 
ரியர்கள் தவறான முடிவுகளை மீணடும் 

மீண்டும் 
சோதித்து அறிந்து தோல்வி அடைவதைக் காட்டி 
லும் அனுபவம் வாய்ந்த அறிவியலாரிடம் இச் சிக் 
கல்களைக் கூறி விடை காண்பதே சிறந்ததாகும் 

தொடக்க நிலைப் பள்ளிகளில் ஆசிரியரை விட 
மாணவரே செய்து காட்டல் சோதனையால் மிகுந்த 
பயன் பெறுகின்றனர் . ஆசிரியர் செய்யக் கூடியவ 
ராகவே இருந்தாலும் அவ்விடத்தில் 

மாணவர் 
அமைதியான முறையில் உற்று நோக்குபவராகவே 
இருக்கவேண்டும் . ஆசிரியர் மட்டுமோ , மாணவர் 


செய்துகாட்டல் முறையில் புதிய சூழ்நிலைகளில் 
பெற்ற அறிவினைப் பயன்படுத்துவது மதிப்பீட்டின் 
நுணுக்க முறைகளுள் ஒன்றாகும் . உண்மையான 
கற்றல் என்பது , பெற்ற அறிவை எந்த அளவிற்குப் 
புதிய 

பயன்படுத்தலாம் எனபதைப் 


சூழலில் 


|| 


செய்து காட்டல் ... 


389 


செய்ப்பூர் 


மாணவர்கள் , ஆசிரியர் அல்லது மற்றவர் வழியே 
கற்றல் - அனுபவம் பெறுவதை விட நேரடியாகத் 
தாங்களே செய்து பார்ப்பதால் தங்களது திறன் 
களை வளர்த்துக்கொள்ள முடிகிறது . எடுத்துக்காட் 
டாக மின்சுற்று ஒன்றினை மாணவர் தாமே அமைக் 
கும்போது அவர்களுடைய அறிவாக்கம் வளாசசி 
அடைகிறது . 


கற்றலும் கற்பித்தலும் இருவழிப் பாதை . இதை 
அடிப்படையாக வைத்துத்தான அனைத்துக் கற்பித் 
தல் முறைகளும் உருவாயின . எனவே , செய்துகாட 
டலை முறையாகக் கையாண்டு வந்தால் கற்பித்தல் 
சிறப்படையும் . 


எஸ்.ஆ. 


மாண 


மட்டுமோ செய்து காட்ட வேண்டியதில்லை . சில 
சமயங்களில் ஆசிரியர் , மாணவர் சேர்ந்து இம்முறை 
யினை மேற்கொள்கின்றனர் . 

சில பாதுகாப்புச் சோதனைகளில் ஆசிரியரே 
முழுப் பங்கு வகிக்க வேண்டும் . அபாயத்தைத் தரக் 
கூடிய சோதனைகளை ஆசிரியர் தவிர்க்க வேண்டும் . 
துணைக் கருவிகள் கிடைக்கும் தரத்தைப் பொறுத் 
துத் தனி ஆள் சோதனையாகவோ , குழுச் சோத 
னையாகவோ நடத்தலாம் . ஒரு வகுப்பறையில 
முறையான செய்துகாட்டல் அமையவேண்டும் . 
அங்கு அனைத்து வசதிகளும் ( வெளிச்சம் , காற்று ) 
ஒருங்கே அமைந்திருக்க வேண்டும் . இம்முறையில 
வகுப்பறையில் செய்யத் தவறினால் , ஓர் இடத்தில் 
ஒரு மாணவர் பினபற்றிச செய்ய அனைத்து 
வரும் சூழ்ந்து கவனிக்குமாறு செய்யவேண்டும் . 

சில நேரங்களில் செய்து காட்டலானது தவறான 
முடிவுகளைத் தருகின்றது . இதனால் பல ஆசிரியர் 
களுக்குக் கற்பித்தலில் உள்ள ஈடுபாடு குறைய நேரி 
டுகிறது . இந்த முடிவுகள் 

சிக்கல் 
மாணவருக்கும் ஆசிரியருக்கும் அமைகிறது . 
இச்சோதனையின் தொடக்கத்திலிருந்து இறுதிவரை 
குழந்தைகளுக்குப் பல ஐயங்கள் , ஆர்வங்கள 
யவை ஏற்படும் . சோதனையின் தவறான முடிவுகளை 
நனறாக ஆராய்வதாலும் தோல்விக்கான காரணங் 

மாணவர்களிடம் கேட்டு ஆராய்வதாலும் 
ஒவ்வொரு காரணியையும் முறைப்படி சரிபார்ப்பதா 
லும் உண்மையைக் கண்டறிந்து பயனுள்ள கற்றல 
அனுபவத்தைப் பெறலாம் . தொடக்க நிலையில் 
ஆசிரியர் சோதனை முறையில் தவறான முடிவுகள் 
கிடைத்தால் , அதனைச் சரிபார்க்கப் 

பலவிதமான 
சோதனைகள் செய்து மாணவரை உற்று நோக்க 
வைத்து அவர்களே தவறு கண்டுபிடிக்குமாறு செய்ய 
வேண்டும் . 


உண்மையான 


களாக 


களை 


செய்ப்பூர் இராசசுத்தான் மாநிலத்தின் தலைநக 
ரம் . இது செய்ப்பூர் மாவட்டத்தின் தலைமையகமாக 
வும் அமைந்துள்ளது . இந்நகரத்தினைச் சுற்றி அரண் 
களாக மலைகள் அமைந்துள்ளன . இந்நகரம் 
1727 - இல் மகாராசர் சாவய் செய்சிங்கு என்பவரால் 
நிருமாணிக்கப்பட்டது இவர் ஆம்பர் நகரிலிருந்து 
தம் தலை நகரைச் செய்ப்பூருக்கு மாற்றினார் . இந்நக 
ரம் அழகு மிக்க நகரமாகும் . திட்டமிட்டு இந்நக 
ரம் உருவாக்கப்பட்டுள்ளது . 

நகரின் 

கட்டடங்கள் 
யாவும் உரோசாவின நிறத்தைக் கொண்டு விளங்கு 
கின்றன . எனவே , இந்நகரை உரோசா நகரம் என 
வும் கூறுகின்றனர் . 
பல்வேறு நகரங்களுடன இந்நகரம் 

சாலை , 
இருப்புப் பாதை , வான்வழி ஆகியவைகளின் மூலம் 
தொடர்பு கொண்டுள்ளது . இந்நகரம் வணிக 

நகர 
மாக விளங்குவதுடன தொழிற்சாலைகளுள்ள நகர 
மாகவும் விளங்குகிறது . இந்நகரத்தில் எந்திரப் 
பொருள்கள் செய்தல , உலோக வேலைகள் செய் 
தல் , நெசவுத் தொழில் , கண்ணாடிப் பொருள் 
கள் 

செய்தல் , விரிப்புகள் தயாரிப்பு , காலணிகள் 
செய்தல , மருந்துப் பொருள்கள் தயாரிப்புப் போனற 
தொழில்கள் நடைபெறுகின்றன . செய்ப்பூர் நகரம் 
கைவினைப் பொருள்களுக்கும் புகழபெற்ற 

நகர 
மாகும் . அணிகலன்கள , தந்தப் பொருள்கள் , கல் , 
சலவைக் கல்லால் அணிவேலைப்பாடுகள் செய்தல் 
போன்றவற்றில் இந்நகரம் சிறந்து விளங்குகிறது . 


துணைப் பொருள்கள் விலையுயர்ந்ததாக இருப் 
பின் , அனைத்து மாணவருக்கும் துணைப்பொருள 
கள் கொடுக்க் முடியாது . அதனால் ஆசிரியர் மட்டும் 
சோதனை செய்யவேண்டும் மாணவர் ஆசிரியரைப் 
பின்பற்றிச் செய்து பழகுதல் வேண்டும் . 

செய்துகாட்டலுக்குப் போதுமான நேரம் இருத 
தல் வேண்டும் . நேரம் என்பது இச சோதனை அமைப் 
பில் குறைவாக இருந்தால் 

சமாளிக்க , முடியாது , 
குறிப்பிட்ட நேரத்திற்குள் செய்து காட்டலுக்கு வேண 
டிய துணைப்பொருளகள் அமைப்பதும் , செயலமுறை 
யினைக் கூறுவதும் , செய்து காட்டுவதும் , முடிவுகள் 
சரிபார்ப்பதும் போன்ற பல்வேறு 

நிலைகளைச் 
செய்வதற்கு நேரம் 

காரணியாக அமைந் 
துள்ளது . 


இந்நகரத்தில் வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த கட்ட 
டங்கள் பல உள்ளன . நகர அரண்மனை , 

சந்தர் 
மந்திர் எனப்படும் வானாய்வுக் கட்டடம் , காற்று 
மண்டபம் , இராம்பாக்கு அரண்மனை புலிக் 
கோட்டை ( Nahargarh ) போன்றவை குறிப்பிடத் 
தக்க கட்டடங்களாகும் . இந்நகரத்தில் ஓர் அரண 
மனையும் , நூலகமும் உள்ளன . இராசசுத்தான் பல் 
கலைக்கழகம் இந்நகரத்தில் 

1947 - ஆம் 


ஆண்டு 


செய்முறைத் தாள்கள் 


390 


செய்முறைத் தாள்கள் 


அதனை 


கள் , வணிகச் சரக்குப் பற்றிய சான்றிதழ் , 
மதிப்பீடு செய்யும் முறை , சரிக்கட்டும் முதற் குறிப் 
பேட்டுப் பதிவுகள் , கொடுபடவேண்டிய 

பொறுப்பு 
கள் , பெறவேண்டிய சொத்துகள் அனைத்தும் 
உள்ளன என்று மேலாண்மை தந்திடும் சான்றிதழ் 
போன றவை 

செய்முறைத் தாள்களாகும் . 


கவன 


செய்ப்பூர் 
நிறுவப்பட்டது . நகர மக்கள் தொகை 
( 1981 ) . 


நோக்கம் : தணிக்கை எழுத்தர்களின் திறனை 
எடைபோட இவை பெரிதும் உதவுகின்றன . 
மின்மை போன்ற குற்றம் சாட்டப்படும்போது தங் 
களைக் காத்துக்கொள்ளத் தணிக்கையாளர்கள 
இவற்றைப் பயன்படுத்துகிறார்கள் . இவற்றைத் 
தயாரிப்பது தணிக்கை எழுத்தர்களுக்கு ஒரு பயிறசி 
போலுள்ளது . தம் கட்சிக்காரர்களுக்கு அவர்களின் 
நிறுவனத்தில் காணப்படும் கணக்கு வைப்பு முறையி 
லுள்ள திறன குறைவு , - அக் கட்டுப்பாட்டு முறையி 
லுள்ள குறைபாடு போன்றவைகளைச் சுட்டிக்காட்ட 
இவை உதவுகின்றன . எதிர்காலத் தணிக்கைக் 
கும் இவை பயன்படுகின்றன . இவற்றின் தன்மையைக 
கொணடு இவற்றைத் தயாரித்தவர்களின் 
கூறிவிடலாம் . 


1,015,160 


பணபைக 


செய்ப்பூர் மாவட்டம் 14,000 ச.கி.மீ. பரப்பள 
வுடையது . இம்மாவட்டம் முன்பு ஒரு சிற்றரசாக 
விளங்கியது . இம்மாவட்டத்தின் கிழக்கிலும் தெற் 
கிலும் சமவெளிகளும் , வடக்கிலும் மேற்கிலும் 
மலைத்தொடர்களும் , பாலைவனமும் 

உள்ளன . 
இம்மாவட்டத்தில் வாற்கோதுமை , தானியங்கள , 
பருத்தி போன்றவை விளைகின்றன . 

இரும்புக் கனி 
மம் , மணிக்கற்கள் , அப்பிரகம் ( Mica ) , செம்பு , 
சலவைக்கல் போன்றவை இம்மாவட்டத்தில் கிடைக் 
கும் கனிமங்களாகும் . 


செய்முறைத் தாள்கள் தணிக்கையாளரின் உரி 
மைப் பொருளகளாகும் . அவற்றைக் கட்சிக்காரர் 
களுக்கும் பிறருக்கும் காட்டும்படி வற்புறுத்த முடி 
யாது . கட்சிககாரர்களின் சார்பாகக 

கணக்குகளைத 
தணிககை செய்து இருப்புநிலைக் குறிப்பைத் தயா 
ரித்த கணககர் தயாரித்த செய்முறைத் 
தாளகள் 
அவருக்குத்தான சொந்தம் என்று சாண்டிரி மாாட் 
டின் அண்டு கோ . எ . மார்ட்டின் ( Chantry Martin 
and Co.Vs Martin ) என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட் 
டது . 


குச் 


செய்ப்பூர்ச் சிற்றரசு கி.பி. 12 - ஆம் நூற்றாண 
டில் நிறுவப்பட்டது . இராசபுத்திர அரசர்கள இச் 
சிற்றரசினை ஆண்டு வந்தார்கள் . மொகலாயர்களின் 
மேலாண்மை ப்பகுதியில் கி.பி. 16 , 17 - ஆம் நூற் 
றாண்டுகளில் 

ஏற்பட்டது . ஆங்கிலேயர்கள் கி.பி. 
1817 - ஆம் ஆண்டு இப்பகுதியில் தம் மேலாணமையைச் 
செலுத்தினர் . இராசசுத்தான் மாநிலத்துடன் இப் 
பகுதி 1949 - இல் இணைககப்பட்டது . இம்மாவட்டத் 
தின் மக்கள் தொகை 3,420,574 ( 1981 ) . சு இரா . 

செய்முறைத் தாள்கள் : கணக்குகளைப் பற் 
றிய முக்கிய செய்திகளைக் கொண்டிருக்கும் தாள் 
களே செய்முறைத் 

( Working Papers) 
எனப்படுகின்றன . ஒரு வாடிக்கையாளர் அலலது 
கட்சிக்காரரின் கணக்குகளைத் தணிக்கை செய்து 
கொண்டிருக்கையில் தணிக்கையாளருக்குப் 
ஆவணங்களும் தாள்களும் 

கிடைக்கும் . 

அதாவது 
தணிக்கையின்போது அவர் சேகரிக்கும் குறிப்புகள் , 
கடிதங்கள் , சுருக்கங்கள் , பகுப்பாய்வுகள் போன்றவை 
செய்முறைத் தாள்கள் எனப்படும் . 

எடுத்துக்காட் 
டாகச் செய்முறை இருப்புச் சோதனை,நிலைச்சொத் 
துகள் , முதலீடுகள் , கடனாளி கடனீந்தோர் பட்டியல் 


செய்முறைத் தாள்கள் மீது தணிக்கையாளர் 
பற்றுரிமை ( Lieu ) கொள்ளலாமா எனற கேள்விக் 

சாதகமான தீர்ப்பு சோக்கோகின்சுக்கி 
எ , பிரைட்டு கிரகாம் 

குழு ( Sockockinisky 
Vs. Bright Grahamand Co. ) என்ற வழக்கில் கூறப்பட் 
டது . அதாவது தணிக்கைக் கட்டணம் 

செலுத்தப் 
பட்ட பின்னரும்கூடத் தணிககையாளர் செய்முறைத் 
தாள்களை அவரது சொந்தச் சொத்து போல் கருதி 
அவரிடமே வைத்துக்கொள்ளலாம் . 


தாளகள் 


தணிக்கையாளர் 

செய்முறைத் தாள்கள மீது 
பற்றுரிமை செலுத்துவது கணக்கேடுகள் மீது பற்று 
ரிமை செலுத்துவதினின்றும் வேறுபட்டது . தணிக்கை 
யாளர் அவருக்குரிய கட்டணம் செலுத்தப்படும் 
வரை அவர் கட்சிக்காரர் கணக்கேடுகள் , 
கள் மீது பற்றுரிமை செலுத்தலாம் . ஆனால அவர் 


ஆவணங் 


செய்முறைத் தாள்கள் 


391 


செய்முறைத் தாள்கள் 


பணியினையும் 


செய்திருக்க 


ஒரு கணக்கருடைய 
வேண்டும் . 


வேலை பிரித்துக் கொடுத்தல் : தணிக்கையாளர் 
பெரும்பாலும் அவர் எழுத்தர்களைக் கொணடே 
அவர் பணியைச் செய்து முடிக்கிறார் . அவருடைய 
மேற்பார்வையில் எழுத்தாகள செயற்படுகின்றனர் . 
ஆனால் , தணிக்கையாளரே முழுப் பொறுப்பேற் 
கிறார் . மிகப்பெரிய தணிக்கை நிறுவனத்தில் முதிய 
கூட்டாளிகள் , இளைய கூட்டாளிகள் , 

அலுவலகப் 
பணியாளர்கள் போன்றோர்கள் இருப்பார்கள் . 
தணிக்கை செய்யவிருக்கும் நிறுவனத்தின் தணிக்கை 
யளவைப் பொறுத்து இவர்களின் எண்ணிக்கை இரு 
கும் . 


பணி 


லறிவு தேவையற்ற , இயல்பாகச் செய்யக்கூடிய பணி 
களையே இவர்கள் செய்கிறார்கள் . துணையேடுகள் 
எடுத்து எழுதியதைச் சரிபார்த்தல் , ஆவணங்களைச் 
சரிபார்த்தல் , கூலிப் பட்டியல் , இருப்புச் சரக்குப் 
பட்டியல் போன்றவைகளைச் சரிபார்த்தல் போன்ற 
பணிகளை இவர்கள் 

செய்கிறார்கள் . இவர்கள் 
தொழில் நடவடிக்கைகளைப் புரிந்து கொண்டு செய 
லாற்றவேண்டும் . ஒன்றும் புரிந்துகொள்ளாமல் இயந் 
திரம்போல் செயலாற்றக் கூடாது . இவர்கள் 
யினை மேலும் நன்றாகச் செய்திடல் வேண்டும் . 
புது வழிகள தோன்றினால் முதியரைக் கலநதா 
லோசித்து அவற்றைக் கையாளவேண்டும் . முதியரும் 
அவர்களுக்கு ஊக்கம் தரவேண்டும் அவர்களுக்கு 
ஏதாவது ஐயம் அல்லது இன்னல் தோன்றினால் 
முதியவரிடம் கேட்டுத தெளிவு பெறவேண்டும் . 
தேவையான இடங்களில் மூதியர் கட்சிக்காரரிடம் 
தொடர்பு கொண்டு விளககஙகள பெற்று இளையருக 
குச சொல்லுவார் . இளையா நேரடியாகக் கட்சிக 
காரர்களிடம் தொடர்பு கொள்ளக் கூடாது . இவ் 
வாறு இளையர் முதியருடன முழுமனத்தோடு ஒத்து 
ழைக்க வேண்டும் . 


ளை 


வயது 


திறமை , பட்டறிவு போன்றவைகளின் அடிப் 
படையில் தான எழுத்தர்கள் , முதியர் அல்லது 
யர் எனப் பாகுபடுத்தப்படுகின்றனர் . 

இவர் 
கள் பாகுபடுத்தப்படுவது 

அடிப்படையில் 
அன்று . கடின உழைப்பும் , மதி நுட்பமும் தணிக்கை 
செய்திடத் தேவையான கூறுகளாகும் 
முதியர் பணி : மூத்த எழுததர்கள் 

மிகவும் 
பொறுப்புடன் பணியாற்ற வேண்டும் தணிக்கை 
செய்திடும் போது கட்சிக்காரருடன் தொடர்பு 
கொண்டு முக்கிய செய்திகளைத் தணிக்கையாள 
ருக்கு இவாகள் தெரிவிக்கிறார்கள் . தணிக்கையாள 
ரும் எனன செய்யவேண்டும் என்பதை இவர்களுக்குத் 
தெரிவிப்பார் . அதை வைத்துப் பணியை எந்தமுறை 
யில் எவ்வாறு செய்ய வேண்டுமென்று முதியர் திட்ட 
மிடுவார் . பின்னர் இளைய எழுத்தர்கள் என்னெனன 
வேலை செய்யவேண்டுமென்று பணிப்பார் . மேலும் 
அவர்களுக்குத தேவையான வழிமுறைகளையும் , 
செய்முறைத தாளகளைப் பயனபடுத்தும் முறை 
களையும் சொலலித் தருவதுடன , அவர்கள பணி 
யினையும் மேற்பாாவை செய்வார் . கட்சிக்காராகளு 
டன பேசி விளககம் பெறுவதை அவர் பாாத்துக 
கொளவார் . 


என்று 


அதன் 


புதிய தணிக்கை : ஒரு தணிக்கையாளா புதிதான 
தணிககை தொடங்குமுன சில விவரங்களை நன்றா 
கக் கவனிக்கவேண்டும் . அவையாவன : ! ) அவரது 
நியமனம் நிறுமச் சட்டத்தின்படி அமைந்துள்ளதா 
அவா 

உறுதிசெய்துகொள்ள வேணடும் . 
வேறொரு தணிக்கையாளருக்குப் பதில் இவர் நிய 
மிககப்பட்டிருந்தால் அதற்குரிய காரணததைக் கேட் 
டறிய வேண்டும் . 2 ) அவரது கட்சிக்காரரின் நிறுவன 
அமைப்பு எந்த வகையைச் சார்ந்தது , எப்படி இயங்கி 
வருகிறது என்பதைத் தெளிவாகத் தெரிந்து கொள்ள 
வேண்டும் . கட்சிககாரரின் தொழில், 
மேலாணமை , நடப்பு முறை போன்றவைகளைத் 
தெரிந்து கொளளுதல மிகவும் இன்றியமையாதது . 
நுட்பமிக்க தொழிலாக இருந்தால தணிக்கையாளர் 
நேரே செனறு தக்க கேள்விகள் கேட்டு அவருக்கு 
வேண்டிய செய்திகளைச் சேகரிகக வேண்டும் . அவ 
ருக்குத் தொழிலநுட்பம் தெரியாது எனத் தெரிந்து 
கொண்டு அவரது கட்சிக்காரர் அவரை ஏமாற்றி 
விடக்கூடிய வகையில் 

அவர் நடந்துகொள்ளக் 
கூடாது . 3 ) ஒரு நிறுமத்தைத் தணிககை செய்திடும் 
போது அதன் உயர்மட்ட மேலாண்மை , செயற்படும் 

கொளகை தீட்டுபவர் , கட்டுப்பாட்டை 
வைததிருப்பவரின் பொறுப்புகள போன்றவைகளைத் 
தெரிந்துகொள்ள வேண்டும் . 4 ) நிறுமத்தின் உயர் 
அதிகாரிகளின் பட்டியல் ஒன்று பெற்று அவர்களு 
டைய அதிகாரங்கள் , கடமைகள் , பொறுப்புகள 
போன்றவைகளை எழுதி வாங்கிக் கொள்ளவேண்டும். 


முதற் குறிப்பேட்டுப் பதிவுகளைச் சரிபார்த்தல் , 
கையிருப்புப் பணம் , சரக்குப் போன்றவைகளைச் சரி 
பார்த்தல் , தேய்மானம , ஒப்பந்தங்கள் , காப்பு 
நிதிகள் போன்ற 

முக்கிய செய்திகளை முதிய 
எழுத்தர்களே செய்கின்றனர் . இறுதிக் கணக்கு 
களைத் தயாரித்ததும் அவாதம் குறிப்புகளுடன 
அவறறைத் தணிக்கையாளரிடம் தருவார் . அவர் 
அவற்றைச் 

சரிபார்த்துச் சான்றளித்து அவரது 
அறிக்கையைத் தயாரிப்பார் . 


விதம் , 


இளையர் பணி : மூத்தவாகளுடைய நேர்பார்வை 
யின்கீழ் இளையர் வேலை செய்கின்றனர் . தொழி 


செய்முறைத் தாள்கள் 


392 


செய்முறைத் தேர்வு 


மத்தின் முதல் தணிககையை மேற்கொள்ளும் 
தணிக்கையாளர் தகவலறிக்கை , விற்பனை செய் 
தோரிடம் செய்துகொண்ட ஒப்பந்தங்கள் தோற்று 
விப்பாளரோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் , 
போன்றவைகளைப் படித்துக்கொள்ள வேண்டும் . 
சென்ற ஆண்டு தணிக்கைக் குறிப்பினைப் படித்து 
அதிலுள்ள குறைபாடுகளை நீக்கவேண்டிய முயற்சி 
களை எடுக்க வேண்டும் . 


மேற்கூறியவைகளைச் செய்து முடிப்பதற்குச் 
செய்முறைத்தாளகள் தணிக்கையாளருக்கு மிகவும் 
பயன் படுகின்றன . 

கு நா.இரா . 


துணை நூல : 


Tandon B.N , A HandBook of Practical Auditing. 

S. Chand & Co. Ltd. , New Delhi , 1976 . 


அவர்களின் மாதிரிக் கையொப்பங்களைப் பெறு 
வது மிகவும் இன்றியமையாதது . 5 ) இயக்குநர் 
அவை கோட்பாட்டுத் திட்டங்களை வகுத்து அவற் 
றைச் செயற்படுத்த மேலாண்மையினருக்குத் தம் 
அதிகார மாற்றத்தை ( Delegation ) எவ்வாறு செய் 
கிறது என்றறிந்து , மேலாண்மை அலுவலர்களை 
எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றது என்பதை ஆராய 
வேண்டும் 6 ) அவரது கட்சிக்காரர் என்ன பணி 
யினைச் செய்து தருமாறு கேட்டுக் கொண்டிருக் 
கிறார் என்பதைத் தெளிவாக அறுதியிட்டு எழுதிப் 
பெற்றுக் கொள்ள வேண்டும் . அவரது 

கடமைகள் 
யாவை ? அவர் செய்யவேண்டியது தணிக்கையாளர் 
பணியா அல்லது கணக்கர் பணியா ? எந்தத் தேதிக் 
குள் பணி முடிக்கப்பட வேண்டும் ? அவரது ஊதியம் 
பேர்ன்ற பல விவரங்களை எழுத்தால எழுதிப் பெற 
வேண்டும் . வாய் மொழியாக இருந்தால் பின்னர்க் 
கருத்து வேற்றுமை ஏற்படும் பொழுது சங்கடம் ஏற் 
படும் . எனவே , எழுத்தில் இருப்பது நல்லது . ஆனால் , 
நிறுமத் தணிக்கையைப் பொறுத்தமட்டில நிறுமச் 
சட்டமே தணிக்கையாளரின் உரிமை , கடமை , 
பொறுப்புப் போன்ற விவரங்களைக் கொணடிருப்ப 
தால் கருத்து வேறுபாட்டிற்கு இடமில்லை . 7 ) தன் 
கட்சிக்காரர் வைத்திருக்கும் கணக்கு வைப்புமுறை 
எத்தகையது எனத் தணிக்கையாளர் 

ஆராய வேண 
டும் அதில் காணப்படும் குறைகளை நீக்கிடலாம் . 
8 ) நிறுவனத்தில் அகச் சீராய்வு முறை ( Internal 
Check System ) ஏதாவது செயற்பட்டு வந்தால 
அதை ஆராய 

வேண்டும் . 9 ) அலுவலகத்தில் 
உள்ள அனைத்து ஏடுகளையும் வைத்திருப்பவர்களின் 
மாதிரிக் கையொப்பம் அடங்கியுள்ள பட்டியல் ஒன் 
றைத் தணிக்கையாளர் கேட்டுப் பெறவேண்டும் . 
மேலும் முக்கிய அதிகாரிகளைச் 

சந்தித்துப் பேச 
வேண்டும் . 10 ) கணக்கேடுகள் எழுதி முடிக்கப்பட்டு 
அவை இருப்புக் கட்டப்பட்ட பின்னரே தணிககை 
யாளர் அவரது பணியைத் தொடங்கவேண்டும் . முன் 
னரே தயாராக இல்லாதபோது தனிக்கையாளர் கட் 
சிக்காரரை ஏடுகளை இருப்புக் கட்டும்படியும் , இறு 
திக் கணக்குகளைத் தயாரிக்கும்படியும் கேட்டுக் 
கொள்ளவேண்டும் . மேலும் முக்கிய ஒப்பந்தங்கள 
சட்டத் தொடாபான ஆவணங்கள் , பிணையங்கள் , 
பட்டியல்கள் போன்றவைகள் பார்வையிட வேண்டும் . 
11 ) கூட்டாணமைகளைப் நிறுவனத் தணிக்கையில் 
கூட்டாண்மைப் பத்திரத்தையும் , நிறுமத் தணிக்கை 
யாக இருந்தால் அமைப்புப் பத்திரம் , செயல்முறை 
விதிகள் ஆகியவற்றையும் பொறுப்பாண்மை ( Trust ) 
போன்ற வேறு சட்டங்களின்படி அமைந்த நிறுவன 
மாக இருந்தால் அவற்றின் அமைப்புப் பத்திரம் 
போன்றவைகளையும் படித்து முக்கிய செய்திகளைக் 
கவனமாகக் குறித்துக்கொள்ள வேண்டும் . 12 ) நிறு 


செய்முறைத் தேர்வு : செய்முறைத் தேர்வுகள 
பெற்ற அறிவினைச் செயல்படுத்தும் பாங்கினைக் 
கண்டறிவதற்காகச் செய்யப்படுவன . ஒரு பாடத்தைக் 
கற்றல் என்பது அப்பாடத்தின் திரள் பொருள் அறித 
லும் , அவ்வறிவு செயற்படும் முறைகளைத் தெரிந்து . 
வேண்டுங்கால் அதனைச் செயற்படுத்தும் திறனைப் 
பெறுதலும் ஆகும் . பாடத்தின் திரள் பொருள் அறிந் 
துள்ளவற்றைச் சொற்களால் ஆன சோதனைகள் 
மூலமும் பெற்ற அறிவு செயற்படும் ( பயன்படும் ) 
விதத்தினைக் காட்டும் திறனைச் 

செய்முறைத் 
தேர்வுகள் ( Practical Examinations ) 

வாயிலாகவும் 
சோதித்தறியலாம் . 


- 


செய்கைச் சோதனைகள் ( Performance Tests ) 
குறிப்பிட்ட ( கொடுக்கப்பட்ட ) சூழலில் சோதிக்கப் 
படுவோர் செயற்படும் விதத்தினைக் கணடறியப் 
பயன்படுவன . செய்முறைத் தேர்வு , அறிவு செயல் 
படும் முறையினைக் கண்டறியப் பயன்படுவது . செய் 
முறைத் தேர்வு , அறிவு செயற்படும் முறையினைக 
காட்டும் , விளக்கும் திறனைச சோதிக்கப் பயன் 
படுவது . ஓரு 

பாடத்தின் திரள் பொருள் அறிவு 


சொற்களால் பெறப்படுவதே , எல்லாச் சொல் 
லும் பொருள் குறித்தனவே எனினும் , சொற்கள 
பொருள் குறிக்கும் முறையினை , பொருளொடு 
சொல் கொண்டுள்ள உறவினை, சொல்லறிவு , 
செயலாய்ப் பரிணமித்தலைத் தெளிந்து உணரும் 
போதே , உணர்ந்து பிறர்க்குக் காட்டும் போதே 
கற்றல் முழுமை பெறும் . எனவே எல்லாப்பாடங் 
களிலும் செய்முறைத் தேர்வுகள் டம் பெறக்கூடும் ; 
இடம் பெறல் வேண்டும் . 


செய்முறைப் பொருளியல் 


393 


செய்முறைப் பொருளியல் 


நாட்டில் ஏற்படும் விரைவான பொருளாதார மாற் 
றங்கள் , நடைமுறைச் சிக்கல்களின் பின்னணியைப் 
புரிந்து கொள்வது இப்பொழுது மிகவும் அவசிய 
மாக்குகின்றன . அத்துடன் எந்த ஒரு சிக்கலையும் ., 
புரிந்துகொள்வதற்கு அது தொடர்பான புள்ளிவிவ 
ரங்கள் பற்றியும் , அவற்றில் ஏற்படும் மாற்றங்கள் 
பற்றியும் தெரிந்து கொள்ளுதல் தேவையாகின்றது . 


பெரும்பாலும் அறிவியல் பாடங்களிலேயே 
செய்முறைத் தோவுகள் இடம் பெறுகின்றன . ஆய் 
வகங்களில் கருவிகள் கொண்டு அறிவு செயற்படு 
முறையை , அமைந்துள்ள முறையைச் செய்து காட்டு 
வது , செய்முறைத் தேர்வின் நடைமுறையாகின்றது . 
பாடத்தின் திரள பொருள் அறிவுச் சோதனையோடு , 
செய்முறைத் தேர்வும் சேர்ந்து 

பாடத்திற்கான 
மொத்த தேர்வை முடிவு செய்கின்றன . அறிவியல் 
பாடங்களன்றிப் பிறபாடங்களில் செய்முறைச் சோத 
னைகள் படம் வரைதல் , செய்து காட்டுதல் அளந்து 
காட்டுதல் , பகுத்துக் காட்டுதல் , உருவாக்கிக் காட்டு 

போன்ற செயல்களே சோதனைகளாகலாம் . 
சோதனைகள் எல்லாம் , செயல்களைச் செய்யும் 
முறைகளையே பெரிதும் சார்ந்திருப்பன , முறைகள் 
சரியாக அமையும் போது முடிவும் சரியாய் இருக்கும் 
என்னும் கொள்கை கொண்டன . 

எனவே இச் 
சோதனைகளில் முடிவன்றி , முறைகளே பெரிதும் 
சோதிக்கப் படுகின்றன . செயல்முறைகளுக்கென, 
முறைகளின் பல நிலைகட்கும் தனித்தனியே மதிப் 
பெண்கள் ஒதுக்கப்படுகின்றன . மொத்த மதிப்பெண 
ணும் முடிவை ஒட்டியே தரப்படுவதில்லை . 


தல் 


செய்முறைப் பொருளியலும் , பொருளியல் 
கொள்கைகளும் மிக நெருங்கிய தொடர்புடையன . 
பொருளியல் கொள்கையைத் தீர்மானிக்கக் குறிப் 
பிட்ட சிக்கலின் பொருளியல் கருத்துகளுக்கு மட் 
டுமே செய்முறைப் பொருளியலில் முக்கியத்துவம் 
தரப்படுகிறது ஆனால் பொருளியல் கொள்கையைப் 
பற்றிய விவாதத்தில் அத் துறையுடன் தொடர் 
புடைய எல்லாக் 

காரணிகளும் , அவை பொருளியல் 
மற்றும் பிற கருத்துகளை அடிப்படையாகக் கொண் 
டிருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன . தேவைப் 
படுங்கால் பொருளியல் காரணிகளுடன் சமூகம் 
தத்துவம் மற்றும் மதச்சார்புடைய பிற காரணிகளுக் 
கும் சிறப்பிடம் தரப்படுகிறது . 


ஓவியம் , சிற்பம் , இசை , கூத்து போன்ற செயற் 
பாட்டுக் கலைகளில் ( Performing Arts ) செய்முறைத் 
தேர்வுகள் சிறப்புப் பெறுகின்றன . பாட அறிவுத் 
தேர்வுகள் இரண்டாம் இடத்தே இருப்பன . ஆயினும் 
முறையான பள்ளி , கல்லூரிப் பாடங்களில் செய் 
முறைத் தேர்வுகள் இரண்டாம் நிலையில் உள்ளன . 

பி.எஸ்.பா. 


இந்த வேறுபாட்டை விளக்க அரசின் நிலச் 
சீர்த்திருத்த முறைகளில் ஒன்றான கூட்டுறவுப் 
பண்ணை முறையை எடுத்துக்கொள்ளலாம் . இத 
னைச் செயற்படுத்த மக்கள் நில உடைமையாளர் 
என்ற தனிப்பட்ட உரிமையை விட்டுத்தர வேண்டும் . 
சாதிகள் நிறைந்த சமுதாயத்தில் இதனைப் பழக் 
கத்தில் கொண்டு வருவது எளிதான தன்று . மக்களி 
டையே கூட்றடுவை உருவாக்கச் சில சமூக மாற்றங் 
களும் மதச் சார்பற்ற தனமையும் ஏற்படவேண்டும் . 
இவ்வாறாக எந்த ஒரு பொருளாதாரக் கொள்கை 
யையும் 

பினபற்ற அது தொடர்பான எல்லாக் 
காரணிகளும் ஆராயப்பட வேண்டும் . 


செய்முறைப் பொருளியல் என்பது பொரு 
ளாதார இயலின் முக்கியமான ஒரு பிரிவாகும் . 
இதனைக் கைகோள் பொருளியல் என்றும் குறிப் 
பிடுவர் . இப்பிரிவில் நடைமுறைச் சிக்கல்களைப் 
பற்றிய ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது . பொருளியல் 
கோட்பாடுகளைப் பின்னனியாகக் கொண்டு அவ 
வாய்விற்கான கருவிகளைப் பயன்படுத்திக் கொள் 
கைகளைத் தீர்மானிக்கச் செய்முறைப் பொருளியல் 
( Applied Economics ) துணைபுரிகிறது . இது 
மாறுதல்களுக்கேற்ப 

உருவாகின்ற புதுமையான 
வளர்ச்சிகளைப் பற்றி ஆராய்வதாகும் . பொருளியலில் 
பல்வேறுபட்ட பிரிவுகள் அடங்கியிருப்பதால அதி 
லுள்ள எல்லா சிக்கல்களையும் சுருக்கமாக ஆராய் 
வது எளிதன்று . 


பயன்கள் : ஆல்பிரடு மார்சல் என்பவர் பொரு 
ளியல் என்பது பொருள் கட்டித் தருவதாகவும் , 
நலம் சார்ந்ததாகவும் உள்ள தனிமனிதன் மற்றும் 
சமுதாய 

நடவடிக்கைகளைக பற்றிய ஓர் ஆய்வு 
எனக் கூறுகிறார் . இக்கூற்றின்படி பொருளியல் 
கொள்கைகள் யாவும் செய்முறைப் பொருளியல் 
முறையைப் பின்னணியாகக் கொண்டவை 


கால 


மாற்றங்கள் பெருகிவரும் இக்காலத்தில் தகவல் 
கள் காலங்கடந்தனவாகவும் , மாறுகின்ற சூழ் 
நிலைக்கு ஒவ்வாதனவாக்வும் இருப்பதால் செய் 
முறைப் பொருளியலைப் பின்பற்றுவது மிகக் கடினம் . 


நாட்டின் வளர்ச்சிக்கு உகந்த பணக்கொள்கை , 
நிதிக் கொள்கை , பன்னாட்டு வாணிகக் கொள்கை 
மற்றும் அயல்நாட்டுப் பண மாற்றுவீதக் கொள்கை 
யைத் தீர்மானிக்கப் புள்ளிவிவரங்கள் அவசியமாகின் 
றன . இந்தப் புளளிவிவரங்களின் உதவியுடன் கணக் 
கியல் பொருளியல் என் ற கருவியின் உதவியால 


செய்யக் கூடாததைச் ... 


394 


செய்யக் கூடாததைச் ... 


தகுந்த பொருளாதாரக் கொள்கையைத் தீர்மானிக் 
கச் செய்முறைப் பொருளியல் துணை செய்கிறது . 

என் . மா.தெ. 


துணை நூல்கள் : 


Hanson JL . Introduction to Applied Econo 

mics , Macdonald & Evans , London , 1981 . 
Leslie Wagner and Nikos Baltazzis , The Clarendon 

Press , Oxford , 1973 . 


செய்யக் கூடாததைச் செய்தால் செல் 
லும் என்பது ஒரு புரட்சிக் கருத்து . செய்துவிட்டால் 
செல்லும் என்னும் கோட்பாடு உரோமானியச் சட்ட 
முது மொழி ( Quod fieri non debuit , factum Valet ) . 
இது அந்தச் சட்டத்தில் சில சாதாரண நடைமுறை 
களை , உரிமை 

உள்ள ஒருவர் கடைபிடிக்காமல் 
சில செயல்களைச் செய்துவிட்டால் , அத்தகைய 
செயல் செல்லுமா என்ற கேளவிக்குச் சட்டப் புத்த 
கங்கள் வழி சொல்லும் என்று கூறுவர் . பழங் 
காலத்தில் நடைமுறைகளே சட்டத்தினைத் தம் 
முரட்டுப் பிடிக்குள் வைத்திருந்தன . ஆகவே , நீதிப் 
பேராணை இருந்தால் உரிமை இருக்கிறது ( When there 
is writ , there is right ) என்று கூறினார்கள் . இத்தகைய 
நிலை சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு , இப்பொழுது 
உரிமை இருந்தால் நீதிப் பேராணை கிடைக்கும 
( When there is right , there is writ ) என்ற நிலை 
ஏற்பட்டுள்ளது . செய்து விட்டால் செல்லும் என்ற 
கோட்பாடும் பழங்காலச் சட்டக் கோட்பாடே ஆகும் . 
இது இந்து திருமணச் சட்டம் 1955 - க்கு முன்னும் 
பின்னும் எவ்வாறு செயற் பட்டுள்ளது என்பது 
காணத்தக்கதாகும் . 

தெய்வானை ஆச்சி எதிர் சிதம்பரம் செட்டியார் 
( 1954 , Madras 657 ) என்ற வழக்கில் கருத்தொரு 
மித்த காதலர்கள் பூமாலையை மாற்றித் திருமணம் 
செய்து கொண்டதாக அறிவித்துக் கொண்டார்கள் . 
இதனைப் புரட்சித் திருமணம் , சுயமரியாதைத் ( Self 
Respector s , Marriage ) திருமணம் என்று புரோகித 
எதிர்ப்புச் சங்கம் ( Anti Purohit Association of 
Self - respectors ) வானளாவப் புகழ்ந்தது . இத் 
திருமணத்தைச் சட்டம் போற்றவில்லை . இத்தகைய 
திருமணத்தைச் செய்து கொண்டவர்கள் நெஞ்சத்தில் 
குமுறினார்கள் . காற்றுக்கு வேலியிட 

முடியுமா ? 
கடலுக்கு ஆணையிட முடியுமா ? இதன் விளைவாய் 
1967- இல் தமிழ்நாடு சட்ட மன்றம் , சுய மரியாதைத் 
திருமணத்தைச் 

சட்டப்படி 

செல்லுபடியாகும் 
திருமணம் என்று சட்டம் இயற்றியது . செய்யக் 
கூடாததைச் செய்தால் செல்லும் என்ற சட்டப் 
புது 

மொழியை வைத்து நீதிபதி சந்திரா 


ரெட்டி அவர்கள் பொன்னுசாமி ( 1950 Madras 777 ) 
வழக்கில் ( எந்த வித ஆசாரமும் சடங்கும் இன்றி 
ஒருவர் ஒரு பெண்ணைக் கோவிலில் கடவுள் சிலைக்கு 
முன்னால் , 

அந்த 

தெய்வத்தையே சாட்சியாக 
வைத்துப் புரோகிதர் இல்லாமல் தாலி கட்டுதல் ) 
சடங்கின்றிச் செய்யும் சீர்திருத்தத் திருமணம் செல் 
லும் என்று கூறினார் . இதன விளைவாக அவனுக்கு 
இரண்டாம் திருமணம் செய்து கொண்டதற்கான 
தண்டனை கொடுக்கப்பட்டது . 

சட்ட வல்லுநர் ( Jurist ) நீதிபதி கசேந்திர கட்கர் 
சகோதரா ( Sagotra ) திருமணம் செல்லுமா என்ப 
தற்குச் சமசுகிருத சட்ட மூலங்களைப் புரட்டிப் 
பார்த்து மாதவராவ் எதிர் இராகவேந்திர ராவ் ( 1946 
Bombay 377 ) என்ற வழக்கில , இத்தகைய திருமணம் 
செலலா நிலையது என்ற திடமான முடிவிற்கு வந் 
தார் . ஆனால் இந்தத் தீர்ப்பு , இந்து திருமணச் 
சட்டத்தின்படி செல்லாததாகி விட்டது . ஏனெனில் , 
இந்து திருமணச் சட்டம் பிரிவு 5 - இன் படி திருமணத் 
தின் தரப்பினர்கள் 

வெவ்வேறு கோத்திரத்தைச் 
( Non - Sagotra ) சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் 
என்பதை வலியுறுத்தவில்லை . எடுத்துக்காட்டாக , 
பல ஆண்டுகளாகச் சென்னையில் வாழும் ஒரு கோத் 
திரத்தைச் சேர்ந்த ஒருவர் , பல ஆண்டுகளாகச்கல்கத் 
தாவில் வசிக்கும் அதே கோத்திரத்தைச்சேர்ந்த 
பெண்ணைத் திருமணம் செய்து கொண்டால் சட்டப் 
படியும் அறிவியல் முறைப்படியும் செல்லாது என்று 
எவர் சொல்லக் கூடும் ? இத்தகைய திருமணங்களைப் 
புரட்சித் திருமணம் என்றும் , சட்டப்படியாகச் செல் 
லும் திருமணம் என்றும் கூறலாம் . எனவே , செய்யக் 
கூடாததைச் செய்தால் செலலும் 

என்ற சட்டப் 
புதுமொழி செல்லும் . 


| 


குந்தா தேவி எதிர் சிரீராம் ( 1963 Punjab 235 ) 
என்ற வழக்கில் தந்தை உயிருடன் இருக்கும்போது 
தாய் மட்டும் தன் மகளுக்குத் திருமணம் செய்து 
கொடுப்பாரேயானல் அந்தத் திருமணத்திற்கு அவள 
செய்த செலவுத் தொகையினைக் கூட்டுக் குடும்பச் 
சொத்திலிருந்தோ , தந்தையினிடமிருந்தோ பெற்றுக் 
கொள்ள முடியாது . தநதை இசைவு கொடுக்காத 
காரணத்தினாலேயே திருமணம் செல்லாது என்று 
கூற முடியாது . ஏனெனில் 18 வயது நிறைவெய்திய 
மகளே இசைவு 

கொடுக்கலாம் . ஆனால் மகள் 18 
வயது நிறைவெய்தாமல் இருப்பின அந்தத் திருமணம் 
செல்லாது . 

எனவே , தநதையின் சொத்திலிருந்து 
திருமணச் செலவுத் தொகையினைக் 

கேட்க 
முடியாது . ஏனெனில் 

என்பது கட்டா 
யமான ( Mandatory ) சட்டநிலை . இந்துத் திருமணச் 
சட்டம் 1955 - க்கு முன்னால் இத்தகைய திருமணங்கள 
சட்டப்படி செல்லத் தக்கவை என்று கூறப்பட்டன 


18 வயது 


செய்யக் கூடாததைச் .. 


395 


செய்யன் இந்தியர் 


மனம் 


சில சாதாரண ( Directory ) நடைமுறைகளைப் 
பின்பற்றா விட்டால் செய்தால செல்லும் ( Factum 
Valet ) என்ற உரோமானியச் சட்டக் கொள்கை 
( Roman Civil LawMazim ) கடைபிடிக்கப்படுகின்றது . 
அதன் வாயிலாகச் AUGOJIT A COTIT ( Jimtavagana ) 
பாரம்பரிய இந்து சட்டத்தில் இல்லாத ஒன்றைச் 
செய்வதன் மூலம் , செய்து விட்டால் ஆயிரம் சட்டப் 
புத்தகங்கள் எதிர்த்து நின்றாலும் , ஆயிரம் கைகள் 
மறைத்து நின்றாலும் ஆதவன் மறையாதது போன்று , 
அது மறையாது , அது செல்லுபடி ஆகும் என்று 
கூறப்படுகிறது . ஆகவே , செய்து விட்டால் செல்லும் 
என்ற கொள்கை , இந்து சட்டமாயினும் உரோ 
மானியச் சட்டமாயினும் ஒத்துக் கொள்ளப்படுகின் 
றது என்பது கண்கூடு . எடுத்துக்காட்டாக , மூல்சந்து 
எதிர் சூதியா ( Mulchand Vs Shudia , 22 Bombay 
812 ) என்ற வழக்கில் 4 வயது மகளுக்குத் திருமணம் 
செய்துவைக்கத் தாய் முயல்கின்றாள் . தந்தை 
நீதிமன்றம் ( Court ) சென்று தடையாணை (( Injun 
ction ) வாங்குகின்றார் . இத்தகைய சூழ் நிலைகளில் 
திருமணம் செய்து வைத்திருக்கக் கூடாது . இருந்த 
போதிலும் , தாய் சாத்திர முறைப்படி 

திருமணம் 
செய்து வைக்கின்றாள் . இந்தத் திருமணம் செல்லாது 
என்று தந்தை மீண்டும் வழக்குத் தொடுக்கின்றார் . 
வழக்கினை விசாரித்த நீதிபதி இரானடே ( Ranade ) 
சமசுகிருத நீதிப் புத்தகங்களைப் பார்த்து அவை 
தாயினும் தந்தைக்கே முதலிடம் கொடுக்கின்றன 
என்று கண்டறிந்தார் இருந்த போதிலும் , அத்தகைய 
முதலிடம் மிகச் 

சாதாரண நடை முறையே 
கண்டறிந்தார் . 

எனவே , தாயால் 
நடத்தி வைக்கப்பட்ட மகளின் திருமணம் , செய்தால 
செல்லும் என்ற கருத்துப்படி செல்லுபடி 
என்று ஆணித்தரமாகக் கூறினார் . 


இங்கிலாந்து உயர் நீதிமன்றம் 

( Privy Council ) 
முன்னர் எழுந்தது . வழககை விசாரித்த ஆபு அவுசு 
( Hobhouse ) பெருமகனார் செய்தால் 

செல்லும் 
என்ற உரோமானியச் சாதாரணச் சட்டக் கோட் 
பாடு இந்திய நீதிமன்றங்களில் அசாதாரணக் குழப் 
பத்தை விளைவித்தது என்றார் . ஏனென்றால் , அங்கே 
மதம் என்றும் , சட்டம் என்றும் மக்களின் 
சிதறுண்டு கிடக்கின்றது . மனம் என்பது வேறு , மதம 
என்பது வேறு , சட்டம் என்பது வேறு , சம்பிரதாயம் 
என்பது வேறு , சம்பிரதாயப்படி ஒரே 
வைத்திருப்பவர் தத்துக் கொடுத்தால் , அது 

செல் 
லாது என்று மிதாச்சரா சட்டம் கூறுகின்றது . 
ஆனால் , இந்து சட்டப்படி ஒரே மகனை வைத்திருப் 
பவர் கூடத் தத்துக் கொடுக்கலாம் . அப்படிப்பட்ட 
மகன் இருவரின் மகன் துவ்ய உஷ் யாயனா என்று 
பொருள் படும் படி குறிப்பிடப்படுவார் . ஆகவே , மேற் 
கூறிய வழக்கில் ஒரே 

வைத்திருப்பவர் 
கொடுத்த தத்து செல்லுபடியாகும் . நல்ல 

மனம் 
உள்ளவர்களிடம் சட்டம் சரிந்து போகும் . 


மகனை 


மகனை 


சில சாதாரண நடைமுறைகளைப் ( Directory 
Formalities ) பின்பற்றாமல் செய்த காரியங்களுக்குச 
செய்து விட்டால் செல்லும் என்ற கோட்பாட்டினை 
நடைமுறையில் எடுத்துக் கொண்டு , அது செலலுபடி 
ஆகும் என்று கூறிவிடலாம் . ஆனால் , கட்டாயமாகச் 
சட்டப்படி கடைப்பிடிக்க வேண்டிய கொள்கை 
களைக் கடைப் பிடிக்காமல் செய்த காரியங்களுக்கு , 
செய்து விட்டால் செல்லும் 

கோட்பாடு 
பொருந்தாது என்று கூறி அது 

செல்லாது 
கூறிவிடலாம் , 

தி . 


என்ற 


என்றும் 


எனறு 


ஆகும் 


. 


செய்யன் இந்தியர் வட அமெரிக்கச் சம 
வெளிகளில் வாழும் பழங்குடியினர் . அல்கான்கியன 
( Algonkian ) மொழி பேசும் இவர்கள புவியியல் அடிப் 
படையில் வடக்குசசெய்யன் ( Cheyenne ) என்றும் 
தெற்குச செய்யன எனறும் இருபெரும் குழுக்களா 
ளாகக் 
காணப்படுகின்றனர் . வடபகுதிச் செய்யன் குழுவினா 
மாண்டனாப் ( Montana ) பகுதியில் 3,000 க்கும் மேற 
பட்ட எண்ணிக்கையில் வாழ்கினறனர் . தென்பகுதிச் 
செய்யன் ஆக்லகாமாப் ( Oklahoma ) பகுதியில் 4000 க்கு 
மேற்பட்ட எண்ணிக்கையில் வாழ்கின்றனர் . 


குமார் எதிர் நாத்து ( A. Kumar Vs J. Nath 
1965 Calcutta 612 ) என்ற வழக்கில் உறவு முறை 
யினால் திருமணம் செய்து கொள்ளத் தடுக்கப்பட்ட 
( Prohibited Degrees ) இருவர் , திருமணம் செய்து 
கொண்டால் , அதனைச் செய்தால் செல்லும் என்ற 
கோட்பாட்டிற்குள் கொண்டு வரமுடியுமா 
கேள்வி எழுந்தது . தடை செய்யப்பட்ட உறவு முறை 
என்பது சாதாரண நடைமுறை அன்று . கட்டாய 
மாகக் கடைப் பிடிக்கப்பட வேண்டிய ( Mandatory 
Text ) தொன்றாகும் . எனவே , செய்து கொண்ட 
திருமணம் செல்லாது என்று நீதிபதி முகர்சியா 
( Mookerjia ) கூறினார் . சிரீ பாலுசு எதிர் சிரீபாலுசு 
( Sri Balusu Vs Sri Balusu 22 Madras P. C. ) TOTU 
வழக்கில் அ என்பவரின் ஒரே மகனை ஆ என் 
பவர் தத்து ( Adoption ) எடுத்துக் கொணடார் . 
இந்தத் தத்து எடுப்புச் செல்லுமா ? என்ற கேள்வி 


என்ற 


செய்யன் இந்தியர்களின் வரலாறு மிக நீண்டதும் 
சிறப்பு மிக்கதுமாகும் . அமெரிக்கப் போர்த்துறையினா 
1979 - இல் இவர்களைச் சமவெளிப் பகுதிகளிலிருந்து 
இவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் குடி 
பெயருமாறு பணித்தனர் . மிகவும் சிறப்புமிக்க பழங் 
குடிகள் சிலவற்றுள் செய்யன இந்தியர்களும் ஒரு 
பழங்குடி எனப் பெயர் - பெற்றிருந்ததால் இவர்கள் 


செய்யன் இந்தியர் 


396 


செய்யன் இந்தியர் 


கப்படும் கூம்பு வடிவ ஊர்தி ( Sled ) செய்வதிலும் 
பெண்களே முதலிடம் பெற்றுள்ளனர் பருவ காலத் 
திற்கு ஏற்ப ஓரிடத்திலிருந்து மற்ற இடங்களுக்குச் 
செல்லும்போது கூடாரங்கள் அமைத்தல் , துணிவகை 
களை நெய்தல் , காய்கறி , கிழங்கு வகைள் , விறகுகள் 
ஆகியவற்றைச் சேகரித்தல் முதலான அனைத்தையும் 
பெணகளே கவனிக்கின்றனர் . ஆண்கள் 

வேட்டைக் 
குச் செல்லும் போது பெண்கள் குதிரைகளை மேயத் 
தல முதலான வேலைகளைச செய்கின்றனா . 


செய்யன் பழங்குடிகளிடையே சடங்குகளும் 
விழாக்களும் மிகுதியாகக் காணப்படினும் ஆண்டிற்கு 
ஒரு முறை நடத்தும் விழாவே இனறியமையாததாகக் 
கருதப்படுகிறது . இளவேனிற் காலத்தில் நடக்கும் 
இவ்விழாவின் போது 4000 ககும மேற்பட்டவர்கள 
ஒன்றுகூடிக கொணடாடுகின்றனர் . இவ்விழாவின் முக் 
கிய நோக்கம் ஓராண்டிற்குப் பின் மீண்டும் ஆன்மிக 
ஆற்றலை மேம்படுத்திக் கொள்வதும் இவர்கள 
வாழும் மண்ணுக்கும் கால் நடைகளுக்கும் செழுமை 
சேர்ததுக் கொள்வதும் ஆகும் இந்த 

விழாவின் 
போது செய்யன் பழங்குடியினர் தாம 

கூடுவது 
போன்றே தம் கால் நடைகளையும் ஒன்று சேர்த்துக் 
கொளகின்றனர் . 


செய்யன் இந்தியர் 


புதிய இடங்களுக்குச் செல்ல மறுத்தனர் . பின்னாக் 
கடுமையான விளைவுகளைச் சந்தித்தபின் அமெரிக்க 
அரசு ஒதுக்கிய பகுதிகளில் குடியேறினர் . 


செய்யன இந்தியர்கள் கி.பி 19 - ஆம் நூற்றாண 
டின் தொடக்கக் காலம் வரை வேளாண தொழிலை 
மேற்கொண்டிருந்தனர் . இவர்கள் மக்காசசோளம் , 
அவரை ( Beans ) , சுரைக்காய் வகை ( Squast ) முத 
லான பயிர்களை விளைவித்தனர் . இவர்கள் கி.பி. 
18 - ஆம் நூற்றாண்டின இறுதியில வட அமெரிக்காவின் 
பெருஞ் சமவெளிப் பகுதிகளில் ( Great plains ) குடி 
யேறும் வரையில் நிலையாகவும் மன அமைதியுடனும் 
வாழ்ந்து வந்தனர் . இப்பகுதிகளுக்குக் குடியேறிய 
பிறகு குதிரைகளை வளர்க்கத் தொடங்கினா . இவர் 
கள் அண்டைய மக்களிடமிருந்து துப்பாக்கிகளைப் 
பெருமளவு பெற்றனர் . இவர்கள் கி பி . 1830 க்குப் 
பின் வேளாண் தொழிலை அறவே நிறுத்திக் 
கொண்டனர் . 


இவர்கள கொண்டாடும் சடங்குகளுள புனித 
அம்புகளைப் புதுப்பிக்கும் சடங்கு சிறந்ததாகும் . 
இந்தப் புனித அம்புகள் ஆன்மிக வலிமையின் இருப் 
பிடம் என்றும் , இவை கால்நடைகளையும் மக்களை 
யும் இயக்க வலலவை 

என்றும் நம்புகின்றனர் . 
போர்ச் செயல்களினாலும் தமக்குள் ஏற்படும் பகை 
மையினபோது பகைவனைக கொல்வதினாலும் அம் 
புகள இரத்தக் கறையைப் பெற்றுவிடுகின்றன . இச் 
சடங்குகளின்போது இவ்விதக்கறைகள் நீக்கப்படுகின் 
றன என நம்புகின்றனர் . 


செய்யன இன வரலாற்றில் கி.பி. 19 - ஆம நூற 
றாணடின் இடைககாலம் முதல் குதிரையும் துப்பாக்கி 
யும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின . இவர்கள் 
வாழ்ந்த சமவெளிப் பகுதிகளிலேயே தாம வாழும 
நிலப்பகுதிகளை உரிமையாக்கிக் கொள்ளப் பல சண 
டைகள நிகழந்தன . அது முதறகொணமே கொள் 
ளையடித்தலும் சிறு சிறு கூட்டங்களாகச் சணடை 
யிடுதலும் அன்றாட வாழ்ககையாக மாறிவிட்டன . 


வர்களிடையே வழககிலுள்ள தலைமையான 
இரண்டாம் சடங்கு ஞாயிறு நடனமாகும் ( SunDance ) . 
இவ்வகை நடனச் சடங்கு பிற சமவெளி இந்தியர்களி 
டம் பரவலாகக் காணப்படுகிறது . இச்சடங்கின 
நோக்கம் உலகிற்கு மீண்டும் புத்துயிர் தருவதாகும் . 
இச்சடங்கின்போது இவர்கள் தங்கள உடலை வருத்தி 
இயல்பிறந்த ஆற்றல்களோடு தொடர்பு கொண்டு 
மிகுந்த ஆற்றலைப் பெறுவர் . இவ்வுலகில் மழை 
பெருகவும் , தாவரங்கள , விலங்குகள் பெருகவும் , பொரு 
ளும் வளமும் பெருகவும் வேண்டி இயல்பிறந்த ஆற்றல் 
களை வழிபடுவர் . பல நாள்கள் நடக்கும் இச்சடங் 
கினை ஒருவிழாவாகக் கொண்டாடி இவர்கள் மகிழ் 
கின்றனர் . இச் சடங்கின்போது நடத்தப்படும் பல 
நிகழ்ச்சிகள் உற்று நோக்கத் தக்கனவாய் உள்ளன . ஒரு 
சடங்கின்போது மார்பிலோ தோள்பட்டைகளிலோ 


செய்யன் சமுதாயத்தில் பெண்களுக்கு முதன் 
மையான இடம் உண்டு , கைவினைப் பொருள்கள் 
செய்வதில் இவர்கள் புகழ் பெற்றவர்கள் . பெணகளே 
இதில் மிகவும் ஈடுபடுகிறார்கள் . குதிரைகளால் இழுக் 


செய்யுள் 


397 


செய்யுள் 


என 


பொருட் சொற்களாகும் . செய்யுளுக்குக கவி 
தும் ஒரு பெயராகும் 


அகப்பைக் கோளகளைச் செருகி அதனோடு கட்டப் 
படும் கயிற்றின் முனையில் பொருளகளையோ 

கால் 
நடைகளின் எலும்புக்கூடுகளையோ கட்டி அதனை 
ஓர் இரவு முழுதும் இழுத்துச் செல்வர் . 

அவ்வாறு 
செல்லும்போது அவ்விழாவிற்கே உரிய நடனத்தை 
ஆடுவர் . 


இற்றைக்கு ( மொழி ) இலக்கியம் எனக் கூறப்படு 
வனவும் பா , பாடல் , பாட்டு எனப்படுவனவும் சங்க 
காலத்திற் செய்யுள என்னும் பெயராலே வழங்கப் 
பெற்றுள்ளன . காலத்தால் முற்பட்ட இலக்கண 
நூலாகிய தொல்காப்பியம் செய்யுளுக்குரியவை என 
முப்பத்து நான்கு உறுப்புகளைக் கூறுகின்றது அவை 
யாவன : மாத்திரை , எழுத்து , அசை , சீர் , அ , 
யாப்பு , மரபு , தூக்கு , தொடை , நோக்கு , பா , அளவு , 
திணை , கைகோள, கூற்றுவகை, கேட்போர் , களன் , 
காலம் , பயன் , மெய்ப்பாடு , எச்சம் , முன்னம் , 
பொருள்வகை , துறை , மாட்டு , வணணம் என்பன 
வும் , அம்மை , அழகு , தொன்மை , தோல 

விருந்து , 
இயைபு , புலன , இழைபு என்பனவுமாம 


விழாக்களின் போது இவர்கள 

ஆடும நடனங் 
களுள் விலங்கு நடனமும் ( Animal Dance ) குறிப்பிடத 
தக்கது . ஆண்டு முழுவதும் வேட்டையில் மிகுந்த 
விலங்குகள் கிடைக்க வேண்டும் என்பதறகாக 

நிகழ்த்தப்படுகிறது . இதில ஆணகளே 
பெரும்பாலாராகக் கலந்து கொளகின்றனர் . இவர்கள 
எருமை , நரி , குதிரை போன்ற பிற விலங்குகளைப் 
போன்று கத்து தல , நடத்தல் ஓடுதல் முதலான 
செயல்களைச செய்வர் . 


நடனம் 


மகக 


செய்யன் இந்தியர்களின அரசியல் முறை 

விரி 
வானது . இந்த அமைப்பில் 44 குழுக்கள 

உள்ளள . 
இக்குழுக்களின தலை வாகள அமைதித் தலைவர்கள 
( Peace Chiefs ) எனக் கூறுப்படுவர் . போர்ச செயல் 
களில் மிகுந்த திறமை பெற்றவர்களும் , 
ளிடையே அமைதியை ஏற்படுத்தும் திறமை பெற்ற 
வர்களும் , வலிமை , அறிவு , அனபு முதலானவற்றைப் 
பெற்றவர்களும் அமைதித் தலைவர்களாக நியமிக்கப் 
படுகினறனர் . 


அவற்றுள் எழுத்து , அசை , சீர் , அடி , தொடை , 
அளவு முதலியவை வடிவு பற்றியனவாகும , மாத்திரை 
யாப்பு , பா , பாட்டு , வண்ணம் முதலியவை செய்ம் 
முறை பற்றியனவாகும் . திணை , கைகோள , கூற்று 
வகை , பயன் , முன்னம் , மெய்ப்பாடு 

முதலியவை 
பொருள் பற்றியனவாகும அம்மை அழகு 
எட்டும் , யாப்பு நெறி பற்றியவையாகும் இவவுறுப்பு 
கள யாவும் ஒரு செய்யுட்கே உரியவையல்ல . பாவகை 
கட்த ஏற்பச் சிலவும் பலவும் அமைந்து வரும் 


முதலிய 


எனக 


அரசியல் அமைப்பைப் போனறே 

செயயன் 
இந்தியாகளின சமய முறையும் உள்ளது . சமயகுரு 
இனிப்பு மருந்துத் தலைவா ( Sweet Medicine Chief ) 
கூறப்படுகிறார் . இவருக்குத் 

துணையாக 
3 அமைதித் தலைவர்கள உளளனர் . இந்த நாலவா 
அடங்கிய குழுவே அனைத்துச சமயச சடங்குகளை 
யும் நடத்திவைக்கும் பொறுப்பைக கொண்டுள்ளது . 
பெணகளுக்கு இதில் பங்கில்லை . 


தொல்காப்பியம் செய்யுள ( இலக்கியம் ) என் 
பது பாட்டு உரை , நூல் , வாய்மொழி ( மந்திரம் ) 
பிசி , அங்கதம் , முது சொல் என எழுவகைப்படும் எனக் 
கூறுகின்றது அவற்றுள் பாட்டு என்பது ஆசிரியப்பா , 
வெணபா , கலிப்பா , வஞ்சிப்பா , மருட்பா , பரிபாட்டு 
என அறு வகைப்படும் இவை ஒவ்வொன்றும் சிலபல 
பிரிவுகளையுடையவையாகும் . இவற்றுள பரிபாடல் 
பண்ணமைத்து இசையொடுபாடுதற்கேற்ப அமைககப் 
படும் பாட்டு வகையாகும் . பணணததி எனனும் 
பாவகை ஒன்றைத் தொல்காப்பியம் தனியாகப 

கூறுகினறது . 


பிரிததுக் 


அமெரிக்க அரசு 1970 - ஆம் ஆணடில இவாகளுக 
குப் பல சலுகைகளை அறிவித்தது . அவற்றில் பொரு 
ளாதாரச சலுகைகள் , கல்வி உறுதி முதலானவை 
அடங்கும் . இன்று 7,000 க்கும் மேற்பட்ட எணணிக்கை 
யில் உள்ள இவர்கள் பெரும் முன்னேற்றமடைந்து 
வருகினறனர் . 


சீ.ப. 


செய்யுள் என்பது செய்தல் எனனும் பொரு 
ளுடையது . உள தொழிற் பெயா விகுதி . அது ஆகு 
பெயராய்ச் செய்யப்பட்ட பாவினையும் 

பாவினங் 
களையும் உணர்த்தும் இலக்கணக் குறியீட்டுப் பெய 
ராகும் . செய்தல ( செய்யுள ) யாத்தல் , புனைதல் , 
இயற்றல் , கட்டுதல் என்பவை அந் நோக்கில் ஒரு 


உரை என்பது ஓசையும் யாப்பமைதியு மின்றி ஒரு 
பொருளைப் பற்றி உரைநடையாகச் செய்யப்படுவ 
தாகும் . இதனை உரைச் செய்யுள் எனவும் வழங்குவா . 
பாட்டு சூத்திரம் ஆகியவற்றிற்கு விளககங் கூறுவதும் 
உரைச் செய்யுளுள அடங்கும் . நூல என்பது இலககண 
நூலையே குறிக்கும் . நூற் செய்யுள பெரும்பான்மை 
யும் சூத்திர யாப்பினால இயற்றப்படும் . சூத்திரத்தை 
நூற்பா எனவும் வழங்குவா . 

நான்கும் 
சிரியப்பா , வெண்பா நடையிலும் சிறுபான்மை 
உரைநடையிலும் அமைந்து வரும் . இக்காலத்து 


ஏனைய 


செய்யுள் 


398 


செயப்பிரகாசு நாராயணன் 


வழங்கும் வசனகவிதை புதுக்கவிதை என்பவை 
தொலகாப்பியம் 

கூறும் உரைச செய்யுளையும் , 
நாட்டுப் பாடல்கள் என்பவை பண்ணத்தியையும் 
நினைவூட்டுவனவாக உள்ளன . 


பகுப்பர் . சொற்றொடர் நிலை என்பது அந்தாதி 
யாகத் தொடருவது பொருட்டொடர் நிலையைச் 
சிறுகாப்பியம் , பெருங்காப்பியம் இரண்டாக 
வகுத்துக் கூறுவர் . 


என 


ளன . 


பாடல 


யாப்பருங்கலம் , யாப்பருங்கலக் காரிகை முதலிய 
இடைக்கால யாப்பிலக்கண நூலகள் தொல்காப்பியம் 
கூறும் எழுவகைச் செய்யுளுள் பாட்டு 

என்னும் 
செய்யுள் வகையையே செய்யுள எனக கொண்டுள் 

வடிவமைப்பிற்குரிய எழுத்து , அசை , சீர் , 
தளை , அடி , தொடை எனபவறறை மட்டுமே உறுப் 
புகளாகக் கூறுகின்றன . 

அவவுறுப்புகளால் 
ஆனவற்றைப் பா 

எனக் கூறுகினறன . 

பாக்கள் 
வெணபா , ஆரிரியப்பா , கலிப்பா , வஞ்சிப்பா , மருட்பா 
என ஐந்து பிரிவாகும் என்றும் , மருட்பா தவிரந்த 

ஒவ்வொன்றும் தாழிசை, துறை , 
விருத்தம் என்னும் மும்மூனறு இனங்களையுடையவை 
என்றும் கூறுகினறன . இடைக்காலத்தும் பிற்காலத்தும் 
தோனறிய இலக்கியங்கள பெருமபானமையும் இப்பா 
வினங்களால ஆக்கப் பெற்றுள்ளன . இனறைய எழுத் 
தாளர்கள மரபுக் கவிதை என்று கூறுவனவெல்லாம் 
காரிகை வழி வந்த பாக்களையும் பாவினங்களையுமே 
யாகும் . 


இடைக்காலத்தில் தோன்றிய பாட்டியல் என்னும் 
புதுவகை இலக்கண நூல்கள் யாப்பியல் , அணியியல 
நோககினறிப் பாடலுக்கும் பாடலைப் பெறும 
தலைவர்க்கும் ஒருவகையான இயைபு கூறும் முறை 
மையில் , பாட்டுடைத் தலைவனை அடிப்படையாகக 
கொண்ட சில 

( இலக்கிய ) வகைகளைக 
கூறுகின்றன . அவையாவன , பிள்ளைத்தமிழ் , கலம் 
பகம் , உலா , தூது , மடல் , கோவை , 

பரணி , 
அம்மானை , சாழல் , தசாங்கம் , ஊசல் , 

சின்னப்பூ , 
வளமடல முதலியவையாம் . அவற்றைப் பிரபந்தங்கள 
என்றும் , அவை 96 வகைப்படும் என்றும் கூறுவர் . 
அதற்கு மேலும் சிலவுள . 

பவணந்தியார் , மேற்கூறியவற்றையெல்லாம 
அடக்கி உயிர்க்குப் பல்வகைத் தாதுக்களால் அமைந்த 

போலச் சொற்களால் பொருளுக்கு 
டமாக முத்தமிழ் உணர்வும் நால்வகைப் பொருள 
றிவும் நிறைந்த சால்புடையோரால 

அணி நலம் 
விளங்கச் செய்யப்படுவது செயுள் என்பார . ச.பா. 


ஏனையவை 


உடலைப் 


| 


என்பது 


, 


வீரசோழியம் என்னும் இலக்கண நூல் , மேற் 
கூறிய பாவினங்களேயலலாமல் , வடமொழி மரபைப் 
பின்பற்றிச் செய்யுளைப் பத்தியம் கத்தியம என 
வகைப்படுத்திக் கூறுகின்றது . பத்தியம் 
பரதங்களால் ( அடிகளால் ) நடைபெறுவதாகும் . 
கத்தியம் என்பது கட்டுரைப் போலியாகவும் (உரை 
நடை ) செய்யுட் போலியாகவும் நடைபெறுவதாகும் . 
பத்தியச் செய்யுளை அது குறள சிந்து திரிபாதி , 
வெண்பா , திலதம் , விருத்தம் சவலை என ஏழுவகைப் 
படுத்திக் கூறுகினறது . அவையல்லாமல் எழுததெண்ணி 
அமைக்கப்பெறும் சந்தம எனபதொரு வகையையும் , 
தணடகம் ( தாணடகம் ) என்பதொரு வகையையும் 
விரிவாகக் கூறுகின்றது . சந்தச் செய்யுள் பிறகாலச் 
சிற்றிலக்கியங்களில் பயின்று வந்துள்ளன . தாணடகச் 
செய்யுளை அப்பரடிகளும் , திருமங்கையாழவாரும் 
மிகுதியாகப் பாடியுள்ளனர் . இவறறை இக்காலத்தார் 
விருத்த வகையாகவே கருதிக் கொள்ளுகின்றனர் . 


செயச்சந்திரன் : இந்தியாவில் ஆட்சி நடத்திய 
மரபினருள் ககடவாலர் குறிப்பிடத்தக்கவர்கள் , 
கி.பி. 11 , 12. ஆம் நூற்றண்டுகளில் வாரணாசி 
( Benares ) ,கன்னோசிப் ( Kanauj ) பகுதிகளில் இவர்தம் 
ஆட்சி நிலவியது . இம்மன்னர்களுள சிறப்பு வாய்ந்த 
செயச்சந்திரன் ( கி.பி. 1170-1193 ) , சிரி அர்சா ( Sri 
Harsha ) என்னும் மகாகவியை ஆதரித்தான் . செயச 
சந்திரன் தெற்குப் பீகார் பகுதியில் , சேனர்களைக் 
கட்டுப்படுத்தித் தன் ஆட்சியை நிலை பெறச் செய்து 

காண்டான் . சாம்பர் ( Sambhar ) , ஆசுமீரப் ( Ajmer ) 
பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்த சகமான குல மன்னன் 
மூன்றாம் பிருதிவிராசன் ( கி.பி. 1177-1192 ) தான் 
இளவரசனாக இருந்தபோது , செயச்சந்திர ககடவா 
லனின் மகளைக் கடத்திக் கொண்டு சென்றுவிட்டா 
னெனக் கூறப்படுகிறது . ( கி.பி. 1195 ) . சகமான மன்ன 
னுக்குப் பகையாகச் செயச்சந்திரன் சந்தேலர்களுடன் 
கூட்டுறவு கொண்டான் . இந்தியாவில் படையெடுத்த 
கோரி முகமது கி.பி. 1193 - இல் சந்துவார் ( Chandwar ) 
என்னுமிடத்தில் முறியடித்த பிறகு ககடவால் மரபு 
ஆட்சி பெரும்பாலும் முடிவுற்றது . செயச்சந்திரன் 
வைதிக சமயத்தை ஆதரித்த போதிலும் பௌத்த 
சமயத்திலும் விருப்பம் கொணடிருநதான் . தெ.பா 

செயப்பிரகாசு நாராயணன் ( 1902-1979 ) : 
இவர் 1902 - ஆம் ஆண்டு பீகாரில் 

உள்ள 

சிதாப் 


அணியிலக்கண நூலாரும் வடமொழி மரபினைத் 
தழுவிச் செய்யுளை வைதருப்பம் , கௌடம் , 
பாஞ்சாலம் எனனும் நெறியற்றி 

நெறியற்றி வகைப்படுத்திக் 
கூறுவர் . நூனமுறை பற்றி முத்தகச் செய்யுள் , 
குளகச் செய்யுள் எனவும் , தொகை நிலைச் செய்யுள் , 
தொடர் நிலைச் செய்யுள் எனவும் வகை 

செய்து 
கூறுவர் . தொடர் நிலைச் செய்யுளைச் சொற்றொடர் 
நிலை , பொருட்டொடர் நிலை என இரணடாகப் 


செயப்பிரகாசு நாராயணன் 


399 


செயப்பிரகாசு நாராயணன 


தியாராவில் பிறந்தார் . இவர்தம் தந்தை அர்சூத் 
பால் ; தாய் பூல்ராணி . இவர் தொடக்கக் கல்வியைச 
சிதாப்தியாராவில் முடித்தார் . பாட்னாக் கல்லூரிப் 
பள்ளியில் உயர்நிலைக் கல்வியைத் தொடர்ந்தார் . 
அப்பொழுது இவர் தங்கியிருந்த சரசுவதிபவன் விடுதி 
இவர்தம் தேசிய உணர்வை வளர்த்தது . உயர் நிலைக் 
கல்வியை முடித்தபின பாட்னாக் கலலூரியில் அறி 
வியலை விருப்பப்பாடமாகப் பயின்றார் . இவர்கல்லூ 
ரியில் படிக்கும் பொழுது இவர் தம் 19 - ஆம் வயதில் 
பீகார் காங்கிரசுத தலைவரான பிரசு கிசோர் பாபு 
வின் மகள் பிரபாவதியை மணந்தார் . 


கிரசின் செயலாளர் பதவி இவரை நாடிவந்தது 
சிறிது காலத்தில் இவரைக் கைது செய்ய ஆங்கில 
அரசு உத்தரவிட்டது . சிறையில் செயலற்றிருப்பதை 
விரும்பாத இவர் , ஓராண்டுக் காலம் தலைமறை 
வாகச் செயற்பட்டார் . எனினும் 1932 - ஆம் ஆண்டு 
சென்னையில் இவர் கைது செய்யப்பட்டு நாசிக்குச் 
சிறையில் அடைக்கப்பட்டார் . சிறையில் நரேந்திர 
தேவு , அசோக் மேத்தா , அச்சுதப்பட்டவர்த்தன் முத 
லியோருடன் கலந்து திட்டமிட்டுக் காங்கிரசு கட்சிக 
குளளேயே காங்கிரசு சமநிலைச் சமுதாயக் கட்சியை 
( Congress Socialist Party ) நிறுவத் தீர்மானித் 
தார் . இவர் 1934 - ஆம் ஆண்டு சிறையிலிருந்து விடுவிக் 
கப்பட்டதும் காங்கிரசு சமநிலைச் 

சமுதாயக் கட்சி 
என்னும் பிரிவைத் தொடங்கினார் . பலரது எதிர்ப்பு 
களுக்கிடையில் தமது அயராத உழைப்பால் கட்சியின 
வலிமையைப் பெருக்கினார் . 


செயப்பிரகாசு நாராயணன் 

காந்தியடிகளின் 
ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து தம் படிப்பை 
இடையில் நிறுத்திக் கலலூரியை விட்டு வெளியேறி 
னார் . ஒத்துழையாமை இயக்கம் 

முடிந்தபின் 
தொடங்கப் பெற்ற வித்தியா பீடத்தில் 

சேர்ந்து 
படித்தார் . 


காங்கிரசுக் கட்சி 1937 - ஆம் ஆண்டு 

நடை 
பெற்ற தேர்தலில் பல மாநிலங்களில் வெற்றி பெறி 
னும் காங்கிரசுத் தொண்டர்கள் சிறையிலிருந்து விடு 
தலை செய்யப்படவில்லை . எனவே , தொணடர் 
களை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது அமைச் 
சரவை பதவி விலக வேண்டும் என முழங்கினார் 
அதைத் தொடர்ந்து தொணடர்கள் விடுவிக்கப்பட்ட 
னர் . 


செயப்பிரகாசு 1922 - ஆம் ஆண்டு மேற்படிப்பிற் 
காக அமெரிக்கா சென்றார் . அங்கு இவர் கலிபோர் 
னியாப்பல்கலைக் கழகம் , அயோவாப்பல்கலைக்கழகம் 
ஆகியவற்றில் ஒன்றரை ஆண்டுகளும் , சிகாகோவில் 
ரண்டரை ஆண்டுகளும் பயின்றார் . பின்னர் , விசு 
கான்சின் மாநிலத்தில் உள்ள பல்கலைக் கழகத்தில் 
சேர்ந்தார் . அங்கு இவருக்குப் பொதுவுடைமைக் 
கோட்பாடுகளை அறிந்துகொள்ளும் வாய்ப்புக் 
கிட்டியது . அக்கோட்பாடுகளால் ஈர்க்கப்பெற்ற 
இவர் அறிவியல் பாடத்தைத் துறந்து , சமூகவியல் 
பொருளாதாரம் ஆகிய பாடங்களைக் கற்கத் 
தொடங்கினார் . பினனர் , ஓகியோ 

பலகலைக் 
கழகத்தில் சேர்ந்து பி.ஏ. பட்டம் பெற்றார் . அது 
வரை தம் உழைப்பால் பொருள் 

ஈட்டிக் கல்வி 
பயின்ற இவருக்கு அரசு உதவிப்பணம் கிடைத்தது . 
அதைக் கொண்டு ஆசிரியப் பயிற்சி பெற்றார் . 
பயிற்சி முடிந்ததும் இவருக்கு உதவிப் பேராசிரியர் 
வேலை கிடைத்தது . அதிலிருந்து கொண்டே சமூக 
வியல் பாடத்தில் எம்.ஏ. பட்டம் பெற்றார் . எம்.ஏ. 
தேர்வில் இவர் எழுதிய சமுதாய பேதம் என்னும் 
ஆய்வேடு எவ்லோராலும் பாராட்டப்பெற்றது . இவர் 
1929 - ஆம் ஆண்டு இந்தியாவிறகுத் திரும்பினார் . 


இரண்டாம் 

உலகப்போர் 1939 - ஆம் ஆண்டு 
தொடங்கியது . அதில் இந்தியா பங்கேறகக் கூடாது 
எனச் செயப்பிரகாசு அறிக்கை வெளியிட்டார் . சாம் 
செட்பூரில் நடைபெற்ற தொழிலாளர் போராட்டத் 
தின் போது ( 1940 ) இவர் ஆற்றிய உரையைத் 
தொடர்ந்து கைது செய்யப்பட்டார் . ஒன்பது மாத 
சிறைவாசத்திற்குப் பின் விடுவிக்கப்பட்ட இவர் 
1941 - இல் மீண்டும் கைது செய்யப்பட்டு அசாரிபாகுச 
( Hazaribbagh ) சிறையில் வைக்கப்பட்டார் . அடுத்து , 
1942 - இல் தொடங்கப்பெற்ற வௌளையனே வெளி 
யேறு இயக்கத்தைத் தொடர்ந்து காந்தியடிகள் உட் 
படப் பெருந்தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப் 
பட்டனர் . காங்கிரசு சட்டப்புறம்பான கட்சி என 
அறிவிக்கப்பட்டது . இதனால , மக்களிடம் விடுதலை 
உணர்வு மங்கிவிடாமல் காக்கத் தாம் 

வெளியே 
இருப்பது தேவை என உணர்ந்து 1942 - ஆம் ஆண்டு 
சிறையிலிருந்து தப்பினார் . அசாரிபாகிலிருந்து 
நேபாளத்திற்குச் சென்று சுதந்திர சேனா 

என்ற 
பெயரில் ஒரு கொரில்லா இயக்கத்தை தொடங்கிப் 
பயிற்சியளித்தார் . இதை அறிந்த ஆங்கில அரசு இவ 
ரைக் கைது செய்து ஒப்படைக்கும்படி நேபாள அர 
சைக் கேட்டுக் கொண்டது . அதன்படி நேபாள அரசு 
இவரைக் கைது செய்து சிறையில் வைத்திருந்தது . 


1 


செயப்பிரகாசு இந்தியா திரும்பி வந்தவுடன் அப் 
பொழுது காங்கிரசுத் 

தலைவராக இருந்த சவகர் 
லால் நேரு இவரை 

அனைத்திந்தியக் காங் 
கிரசின் தொழிலாளர் பிரிவுக்குச செயலாளராக 
நியமித்தார் . 

இவர் 

1930 - ஆம் ஆண்டு சத்தியாக் 
கிரகப் போராட்டத்தில் கலந்து 

கொண்டு ஆறு 
மாதம் சிறைப்பட்டார் . விடுதலையானதும் , காங் 


சயர் 


400 


செயராம் ரெட்டியார் , ச . 


எனினும் , இவரால் பயிற்றுவிக்கப்பட்ட கொரில்லாப் 
படையினர் திடீர்த் தாக்குதலால் இவரை விடுவித்து 
வங்காளத்திற்குக் கொண்டு வந்தனர் . பின்னர் அங் 
கிருந்து மாறுவேடங்களில் பல இடங்களுக்கும் சென்று 
தொண்டர்களைச்ச தித்தார்.இவர் 1944 - ஆம் ஆண்டு 
அமிர்தசரசில் மீண்டும் கைது செய்யப்பட்டு 1946 
இல் விடுவிக்கப்பட்டார் . 


அச்சமயத்தில் முசுலீம்லீக் கட்சியின் தலைவர் 
முகம்மது அலி சின்னா ( Jinnah ) முசுலீம்களுக்குத் 
தனிநாடு வேண்டுமெனக் கேட்டார் . இதில் காந்தியடி 
கள் முதலானோருக்கு உடன்பாடு இல்லை . எனினும் 
வேறு வழியின்றி காங்கிரசு அதற்கு இணங்கியது . 
அதை எதிர்த்துச் செயபிரகாசுநாராயணன் 1947 - ஆம் 
ஆண்டுத் தொடக்கத்தில் காங்கிரசுக் கட்சியிலிருந்து , 
தமது சமநிலைச் சமுதாயக்கட்சியைப்( Socialist Part ) 
பிரித்துத் தனிக் கட்சி தொடங்கினார் . 


செயராம் செட்டியார் 


பின்னர் 1951 - ஆம் ஆண்டு வினோபாவின் பூதான 
இயக்கம் தொடங்கப்பட்டது . அதற்குத் தமது மனப் 
பூர்வமான ஆதரவைத் தெரிவித்தார் . செயப்பிர 
காசு 1954 - ஆம் ஆண்டு அரசியலிலிருந்து விலகிப் 
பூதான இயக்கத்திற்காகத் தம் வாழ்வை உரிமை 
யாக்குவதாக அறிவித்தார் . 


சண்முகம் 


இந்திய அரசு , நெருக்கடி நிலையை 1975 - இல் 
அறிவித்தது . அதன்படி செயப்பிரகாசு உட்படப் 
பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் . சிறையில் 
இருந்த போது 

இவர் தம் முயற்சியின் பயனாக 
எதிர்க்கட்சிகள் எல்லாம் இணைந்து 

சனதா 
என்னும் புதிய கட்சியைத் தொடங்கின . 

இவர் தம் உடல்நிலை மோசமானதைத் தொடர்ந்து 
1975 நவம்பரில் இவர் விடுதலை செய்யப்பட்டார் . பின் 
னர்ச் சிறுநீரகக் கோளாறு காரணமாக இவர் 1979 
ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார் . 


பி.ஏ.யும் , திருச்சி புனித சூசையப்பர் கல்லூரியில் 
எம்.ஏ. யும் படித்தார் . சட்டக் 

கல்லூரி 
யில் சேர்ந்த இவர் இடையில் தமது படிப்பை 
நிறுத்திக் கொண்டு அரசியற் பொதுவாழ்வில் ஈடு 
பட்டார் . சர்.ஆர்.கே. 

செட்டியார் , 
சர்.பி.டி. இராசன் முதலியோர் தொடர்பால் நீதிக் 
கட்சியில் ( Justice Party ) சேர்ந்தார் . அதன் சார்பில் 
1930-33 வரை இராமநாதபுரம் மாவட்டக் கழக 
நியமன உறுப்பினரானார் . பின்னர்க் காங்கிரசுப் பேரி 
யக்கத்தில் சேர்ந்து 1935 முதல் 1940 வரை அதன் 
உறுப்பினராகவும் , 1941 - இல் தலைவராகவும் பணி 
யாற்றியுள்ளார் . காந்தியடிகளின் 

தலைமையில் 
நடைபெற்ற தனிமனிதர் சத்தியாக்கிரகத்தில் ஈடு 
பட்டு 6 மாதங்கள் சிறைத் தண்டனை பெற்றார் . 


நா.செ. 


நாடு 


( பெல் 


செயர் ( ZAIRE ) : காண்க : காங்கோ 
சியம் ) . 


சுதந்திரப் போராட்டப் பெருவேள்வியில் முழு 
மையாக ஈடுபட்ட இவர் 1952-57 ஆண்டுகளில் தமிழ் 

சட்டமன்றப் பேரவை உறுப்பினராகவும் . 
1946-52, 1962-68 , 1968-1974 வரை தமிழ்நாடு சட்ட 
மன்றமேலவை உறுப்பினராகவும் விளங்கினரர் . சுதந் 
திரப் போரில் ஈடுபட்ட தொண்டர்களுக்குப் பொரு 
ளுதவியும் செய்துள்ளார் . பெருந்தலைவர் 
ராசருக்கு உறுதுணையாகப் பல்லாண்டுகள் அவ 
ருடன் தொண்டாற்றியவர் இவர் . கிராமப்புற உழ 
வர்களுக்கு 

ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்கள் 
அமைத்து உதவினார் . வேலை இன்றி உழன்ற 
இளைஞர்களுக்கும் முடிந்தவரை உதவி 

செய்துள் 
ளார் . 


செயராம் ரெட்டியார் , ச . ( 1904-1985 ) : 
இவர் இராமநாதபுரம் மாவட்டம் விருது நகருக்கு 
அண்மையில் உள்ள சத்திரரெட்டிய பட்டியில் 
1904 - இல் பிறந்தார் . இவர் தந்தையார் சங்கணா 
ரெட்டியார் ; தாயார் சொக்கம்மாள் . இவர் மனைவி 
பெயர் நாகம்மாள் . இவருக்கு ஒரு தங்கையும் , ஆண் 
மக்கள் மூவரும் ஒரு மகளும் உண்டு . 

இவர் தொடக்கக் கல்வியைச் சொந்தக் கிராமத் 
தில் முடித்தபின் , சென்னைக் கிறித்தவக் கல்லூரியில் 


காம 


இவர் வேளாண்மையிலும் பஞ்சு வாணிகத்திலும் 
கவனம் செலுத்தித் தமது பொது வாழ்வில் நம்பிக் 


செயல் எதிர் செயல் - மாதிரி 


401 


செயல் - எதிர் செயல் - மாதிரி 


| 


4. கேள்வி கேட்டல் : பாடப் பொருள அல்லது 
பாடச் செயல் குறித்து , மாணவர் பதில் கூற வேண் 
டும் என்ற நோக்கத்தோடு கேள்வி எழுப்பும்போது 
( Asks questions ) ஆசிரியர் பேசுவார் . 


கையுடனும் தூய்மையுடனும் நடந்து கொண்டார் . 
சுற்றுப்புறக் கிராமமக்களுக்கு நம்பிக்கை ஒளியாகவும் 
விளங்கினார் இவர் 985 - இல் காலமானார் . சு.பெ. 

செயல் --எதிர் செயல் மாதிரி . கல்வி உளவி 
யலில் பயன்படுத்தப்படும் செயல் - எதிர்செயல் மாதிரி 
( Interaction Model ) என்னும் கற்பித்தற் கொள்கை 
யினை உருவாக்கியவர் நெடு பிளாண்டர்சு ( Ned 
Flanders ) என்பவர் . வகுப்பறையில் ஆசிரியருக்கும் 
மாணவருக்கும் இடையே நிகழும் பேச்சுகளைப் பத்து 
வகைகளாகப் பிரித்து , ஒவ்வொரு மூன்று நொடிகளி 
லும் எவ்வகையான பேசும் செயல் , வகுப்பறையில் 
நிகழ்கிறது எனக் கணக்கிடப்படுகிறது . 


5. விரிவுரை செய்தல் : பாடப்பொருள் அல்லது 
பாடச் செயல் குறித்துத் தாம் அறிந்த உணமை 
களையும் செய்திகளையும் கருத்துகளையும் சொற் 
பொழிவாக்கி , உணர்ச்சிக் குறிப்பு வினாவோடு 
( Rhetorical question ) விரிவாக எடுத்துரைத்து 
( Lectures ) ஆசிரியர் பேசுவார் . 


6. கட்டளையிடுதல் : மாணவா கேட்டுச் செய்ய 
வேண்டியவை குறித்துப் பணித்தல் , கட்டளையிடுதல் , 
உத்தரவிடுதல் ( Gives directions ) போன்றவற்றை 
வகுப்பறையில் ஆசிரியா செய்யும்போது பேசுவார் . 


வகுப்பறைக் கற்பித்தலில் ஆசிரியா பேசுவதும் 
மாணவர் பதிலுரைப்பதும் . ஆசிரியர் கேள்வி கேட்ப 
தும் , மாணவர் விளக்கம் தருவதும்உண்டு . இதை 
அடிப்படையாக வைத்து நெடு பிளாண்டர்சு என 
னும் கல்வி உளவியலறிஞர் , வகுப்பறைப் பேச்சினை 
ஆசிரியர் பேசசு ( Teacher Talk ) , மாணவர் பேச்சு 
( Student Talk ) என இரணடாகப் பிரித்தார் . வகுப் 
பறையில் ஆசிரியர் பேச்சு ஏழு வகைப்படும் . 


பேசுதல 


1. உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுதல் . வகுப்பறை 
யில் ஆசிரியா 

மாணவாகளின உணர்வுகளை அப் 
படியே ஏற்றுக் கொள்ளுதல ( Accepts Feelings ) ஆசி 
ரியர் பேச்சுக்கு அடிப்படையாக அமைகிறது . மாண 
வர்களின் உணர்வு எதிருணர்வாகவோ ( negative 
feeling ) , நேருணர்வாகவோ ( Positive feeling ) இருக் 
கலாம் . 


7. நியாயப்படுத்தல் : 

மாணவரின 

தவறான 
போக்கை மாற்றிச சரியான நடத்தைக்கு உட்படுத் 
தும்போது குறை கூறிப் 

( Criticises ) , 
தவறான நடத்தையுள்ள 

மாணவரைக் கணடிகக 
உரத்த குரலில் கத்துதல் , ஒரு 

குறிப்பிட்ட 
செயலைத் தாம் செய்வதற்கான காரணத்தை 
விளக்குதல் ( Justifies Authority ) , தம்மையே சான் 
றாகச் சுட்டிக் காட்டிப் 

பேசுதல் 

ஆகியவையும் 
ஆசிரியர் பேச்சில் அடங்கும் . 

ஏழு வகையான ஆசிரியர் பேச்சில் , உணர்வுகளை 
ஏற்றுக் கொளளுதல , பாராட்டுதல் அல்லது ஊக்கப் 
படுத்துதல் , மாணவர் கருத்தை ஏற்றுப் பயன்படுத்து 
தல் , கேள்வி கேட்டல் ஆகியவற்றைச் செய்யும்போது 
ஆசிரியர் மாணவர் மேல் மறைமுகமான தாக்கத்தை 
( Indirect influence ) ஏற்படுத்துகிறார் என்றும் , விரி 
வுரை செய்தல் , கட்டளையிடுதல் , 

குறை கூறுதல் 
அல்லது நியாயப்படுத்திப் பேசுதல் ஆகியனவறறைச 
செய்யும்போது ஆசிரியர் மாணவாமேல் நேரடியான 
தாக்கத்தை ( Direct influnce ) ஏற்படுத்துகிறார் 
என்றும் நெடு பிளாண்டர்சு கூறுகிறார் , 


2. ஊக்கப்படுத்தல் : வகுப்பறையில் மாணவர்களின 
செயல அலலது நடத்தையினை ஆசிரியர் பாராட்டு 
தல் அல்லது ஊக்கப்படுத்துதல் ( Praises or encou - 
rages ) வழியாகவும் வகுப்பு நடைபெறுகிறது . பதற்ற 
நிலையைத் தணிக்க - ஆசிரியா யாரையும் புண்படுத் 
தாமல் சொல்லும் சிரிப்புத் துணுக்குகள் ( Jokes ) , 
தலையை ஆட்டுதல் , உம் உம் 

கூறுதல் , 
மேலே சொலலுக எனக் கூறுதல ஆகியனவும் 
பாராட்டுதல் அலலது ஊக்கப்படுத்து தலில 
கும் . 


எனக் 


வகுப்பறையில் மாணவா பேச்சு ( Student Talk ) 
இருவகைப்படும் என நெடு பிளாணடர்சு கூறுகிறார் . 
அவையாவன : 


. 


3. ஏற்றலும் பயன்படுத்தலும் : மாணவர் கூறிய 
கருத்தினைப் பயன்படுத்தி , அதைக் கூறவோ , அக 
கருததைப் பெருக்கிச் சொல்லவோ , விவரித்துச் 
சொல்லவோ நேருமபோது ( Accepts or uses ideas of 
Student ) ஆசிரியர் வகுப்பறையில் பேசுவார் . அவ் 
வாறு விளக்கும் போது ஆசிரியர் தமது 

கருத்தி 
னையே மிகுதியாகப் பேசினால் , ஐந்தாவது 
யான விரிவுரைப்பேச்சுக்கு ஆசிரியர் போய்விடுவார் .. 


8. மாணவர் பேச்சு - பதிலுரை : ஆசிரியருக்குப் 
பதில் சொலலும் வகையில் ( Student talk response ) 
மாணவர் பேசுதல் மாணவர் பதிலுரையாக அமையும் . 
பதிலுரைக்கு 

ஆசிரியர் அடிப்படைக் 
காரணமாக அமைவார் . 


மாணவர் 


வகை 


9. பேச்சைத் தொடங்குதல் : ஆசிரியரின் கேள் 
விக்குப் பதிலுரைக்கும் வகையில் இல்லாமல் 


வா . க 


க 9 - 26 


செயல் - எதிர் செயல் - மாதிரி 


402 


செயல் - எதிர் செயல் - மாதிரி 


ப 


ஆசிரியர் மிகுதிப்படுத்துகிறார் . இவையனைத்தும் ஒரு 
நல்லாசிரியரின் வகுப்பறையில் 

இடம் 

பெறும் ; 
பத்தாம் 

அமைதி , கூச்சல் அல்லது 
குழப்பம் இல்லாது இருக்கும் ,. 


வகையான 


மாணவரே எழுந்து தம் சொந்தக் கருத்தைக் கூறும் 
வகையில் ( Student talk - Initiation ) 

மாணவர் 
பேசுகிறார் . 

ஆசிரியரும் மாணவரும் பேசாமல் வகுப்பறை 
யில் சில நொடிகள் கழிந்துவிடும் . இதைப் பத்தாவது 
வகையாக நெடு பிளாணடர்சு குறித்துள்ளார் . 


| 


அல்லது 


10. அமைதியும் குழப்பமும் : ஆசிரியர் கேளவி 
அல்லது விரிவுரை ஏதும் செய்யாமலும் , 

மாணவர் 
பதில் ஏதும் கூறாமலும் , வகுப்பறையில் சிறு கால 
இடைவெளி ( Pauses ) , குறுகிய நேர அமைதி 
( Silence ) அல்லது சிறு குழப்பம் ( Confusion ) ஆகி 
யன நிகழ்ந்து , ஆசிரியரும் மாணவரும் பேசிக் 
கொள்வதும் பார்வையாளருக்குப் புரியாது போய் 
விடுவதும் வகுப்பறைக் குழப்பமாகக் கருதப்படும் . 


. 


வகுப்பறைக் கற்பித்தலில் சில நிகழச்சிகள் ஒரு 
முழுச் சுற்றாக ( Cycle ) ஒழுங்கான படிகளில் ( Steps ) 
நடக்க வேண்டும் என்பதைப் பிளாண்டர்சு குறிப் 
பிடுகிறார் . 1. அறிவார்ந்த 

வேறுபாடு 
சிக்கல் உருவாதல , 2. அச்சிக்கலின் முக்கியமான 
கூறுகளை அடையாளம் காணல் , 3. சிக்கலினுள் 
இருக்கும் தொடர்புகளைத் ( உறவுகளை ) தனியாகப் 
பிரித்தல் . 4. செயல் நிகழ்தல் - அதாவது , செய்தி 
திரட்டுதல் , வாய்ப்பாட்டினைப் பயனபடுத்துதல் , 
சிக்கலுக்கான தீர்வினைச் சோதனையாக ( Trial ) 
ஒருமுறை செய்து பார்த்தல் போன்றவை . 5. செயல் 
முன்னேற்றம் மதிப்பீடு மற்றும் சோதித்துப் பார்த் 
தல் . 6. புதிய அறிவினைக் கூடுதலாக உள்ள சிக்கல் 
களுக்குப் பயன்படுத்திப் பொருளார்ந்த முறையில் 
விளக்கம் அளித்தல் . இவற்றில் முதலிரண்டு ( 1-2 ) 
படிகளும் சுற்றின் முதல் பகுதியாகவும் , இறுதியிரண்டு 
( 5-6 ) படிகளும் சுற்றின் கடைசிப் பகுதியாகவும் கரு 
தப்படும் . 


மூன்று 


வகுப்பறையில் ஆசிரியரின் தாக்கத்தை நெடு 
பிளாண்டர்சு 

விதிகளில் கூறுகிறார் . 1 ) 
மாணவர்கள ஒரு செயலில் இறங்கிக் கற்கும் சுதந் 
திரத்தை ஆசிரியர் முதலிலேயே தடுக்கும் போது , 
மாணவர்கள் ஆசிரியரையே பெரிதும் சார்ந்திருப்பர் ; 
அவர்களின் கல்விச் 

சாதனையும் குறையும் ; 2 ) 
மாணவர்கள் ஒரு செயலில் இறங்கிக கற்கும் சுதந் 
திரத்தை ஆசிரியர் இறுதியில் தடுத்தாரேயானால் , 
ஆசிரியரை மாணவர் 

சார்தல் 

குறைவதில்லை ; 
மாணவரின் கலவிச் - சாதனை பெருகும் . 
3. மாணவாகள் தாமே பங்கு கொண்டு ஒரு செய் 
லைக் கற்கும் சுதந்திரத்தை ஆசிரியர் முதலிலேயே 
தந்துவிட்டாரானால் , 

ஆசிரியரைச் 
சார்ந்திருப்பதில்லை ; மாணவரின் கல்விச் சாதனை 
யும் மிகும் பிளாண்டர்சு விதிகளிலிருந்து ஒரு செய 
லில மாணவர்கள் பங்கு கொண்டு கற்கும் சுதந் 
திரத்தை ஆசிரியர் அளித்தால் மாணவர் 

கற்றல் 
மிகும் என்பது தெளிவு . 


ஆனால் 


மாணவாகள 


கற்பித்தலின் எந்தச் சுற்றிலும் ஆசிரியரின் நேர 
டியான அல்லது மறைமுகமான தாக்கம் மாணவரின் 
கற்றலை இரு வகைகளில் 

பாதிக்கும் . அவை சார்ந 
திடும் தன்மை ( Dependence ) , FT 5 GO OUT ( Achieve 
ment ) ஆகும் . சார்ந்திடும் தன்மை என்பது ஆசிரிய 
ரைத் திருப்திப்படுத்துவதற்காக மாணவர் எடுத்துக் 
கொள்ளும் அக்கறையைக் குறிக்கும் எனப் பிளாண 
டர்சு வரையறுப்பார் . சார்ந்திடும் தன்மை பெற்ற 
மாணவர் , சிக்கலைத்தீர்க்க எந்த முறையைப் பயன் 
படுத்தலாம் என்பதை விடுத்து , ஆசிரியர் எந்த 
முறையைப் பயன்படுத்தினால் மகிழ்ச்சியடைவார் 
என்பதில் மிகுந்த கவனம் செலுத்துவார் . 


ஓர் ஆசிரியர் வகுப்பறையில் விரிவுரை செய்தல் , 
மிகையாகக் கட்டளையிடுதல் , குறை கூறுதல் அலலது 
தாம் செய்ததை நியாயப் படுத்திப் பேசுதல் ( 5,6,7 , 
-ஆம் வகைகள் ) ஆகியவற்றைச் செய்கையில் , மாணவர் 
பங்கெடுத்துக் கற்கும் சுதந்திரத்தைத் தடுக்கிறார் . 
ஏனெனில் , இவற்றில் ஆசிரியரே மிகுதியும் பேசு 
கிறார் . மாணவர் பங்கெடுப்புக்கு இடமேயிலலை . 


பிளாண்டர்சின் கருத்துப்படி , ஆசிரியர் இடை 
விடாத நேரடித் தாக்கத்தை மாணவர் மீது செலுத் 
தினால் மாணவரிடம் சார்ந்திடும் தன்மை மிகுதி 
யாகும் . சாதனை என்று பிளாண்டர்சு கருதுவது , 
மாணவர் ஒரு செயலைக் கற்க முற்படுவதற்கு முன் 
வைக்கப்பட்ட சோதனையில் ( Pre - test ) பெற்ற மதிப் 
பெண்ணுக்கும் ஒரு செயலைக் கற்றவுடன் வைக்கப் 
பட்ட சோதனையில் ( Post - test ) பெற்ற மதிப்பெண் 
ணுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும் . ஆசிரியரின் நேரடி 
யான தாக்கம் மாணவரின் மதிப்பெணகளைக் குறைக் 
கும் என்றும் , ஆசிரியரின் மறைமுகமான தாக்கம் 
அவர்களின் மதிப் 

பெண்களை மிகச் செய்யும் 
என்றும் பிளாணடர்சு கண்டறிந்துள்ளார் . 


ஓர் ஆசிரியர் வகுப்பறையில் மிகுதியாக மாணவர் 
களின் உணர்வை ஏற்றுக் கொள்ளுதல் , பாராட்டுதல் 
அல்லது ஊக்கமூட்டுதல் , மாணவர்களின் கருத்தைப் 
பயன்படுத்திப் பேசுதல் , வினாக்கள் எழுப்புதல் ( 1,2, 
3,4 - ஆம் வகைகள் ) ஆகியவற்றைச் செய்கையில் , 
மாணவர் பங்கெடுத்துக் கற்கும் சுதந்திரத்தை 


எஸ்.த. 


1 


செயல் சார்புக் கோளாறுகள் 


403 


செயல் சார்புக் கோளாறுகள் 


துணை நூல்கள் : 


Broudy , H.S. and Palmer ; JR . , Exemplars of Tea 

ching Method , Rand McNally , Chicago , 1965 . 


DeCecco , J.P. Crawford , W.R. , The psychology 

of Learning and Institution , Prentice - Hall of 
India , New Delhi , 1977 . 


வகையான 


வகை 


உளளன . 


உளக் 


ஆகும் . 


உள நோய்களையும் உளக கோளாறுகளையும் வகைப் 
படுத்தும்போது உளச்செயல் தொடர்புடைய 
கோளாறுகள் என்றும் , உறுப்புப் பாதிப்புத் தொடர் 
புடைய கோளாறுகள் என்றும் வகைப்படுத்துவது 
வழக்கத்தில் உள்ளது . 
செயல் தொடாபுடைய கோளாறுகளில் எல்லா 

நடத்தை மாறுபாட்டுக் கோளாறு 
களும் அடங்கும் . இதில் மூன்று 
அவை நடத்தைக கோளாறுகள , நரம்புத் தளர்ச 
சிக் ( Neurotic ) 

கோளாறுகள் , 

உளப்பிறழ்வுக் 
கோளாறுகள் ( Psychosis ) என்பன . நடததைக் 
கோளாறுகளுள் 

சில : நகங்கடித்தல் , 

விரல் 
சூப்புதல , ஊர் சுற்றுதல் , பள்ளிக்குச் 

செலல 
மறுத்தல , அடம் பிடித்தல , தெற்றுவாய் , 

தூக்கத் 
தில் நடத்தல் , திருடுதல் , வீட்டைவிட்டு வெளியேறு 
தல் முதலியவையும் , சிறுவர்களுக்கு உண்டாகும் பீதி 
( Phobia ) , அச்சநோய் ( Anxiety ) , மீச்சோரவு 
( Depression ) முதலியனவும் ஆம் . நரம்புத தளர்ச்சிக் 
கோளாறுகளை ( Neurosis ) எளிய மனககோளாறுகள் 
( Mild Mental Orders ) TTDI குறுப்பிடுகின்றனர் . 
இதில் அச்சநோய் , பிடிப்பு நோய் ( Obsession ) 
மூர்ச்சை நோய் ( Hysteria ) , பீதி , மீசசோர்பு , நரம 
புத் தளர்ச்சி ( Neurotic Depression ) என்பன அடங் 
கும் . உளப்பிறழ்வு நோய் ( Psychosis ) என்பதில் 
உளச சிதைவு ( Schizophrenia ) நோய் 

மிகுதியாக்க 
காணப்படுகிறது . இதில் பல உட்பிரிவுகள் 

உள்ளன . 
அவற்றுள் முக்கியமானவை எளிய உளச் 
சந்தேக உளநோய் ( Paranoid ) , மீத்தளர்ச்சி விறைப்பு 
( Catatoria ) 

என்பன . உளச்சிதைவு 

நோயில் 
இரணடாம் வகை மீசசோர்வு ( Depression ) , மிகை 
ஆற்றல் ( Mania ) , எளிதில் 

வகைபடாக் கலப்பு 
உளச்சிதைவு நோய் ஆகியவை அடங்கும் . இவற்றைக 
கடுமையான ( Major ) உளககோளாறுகள் 
குறிப்பிடுகின்றனா . 


1 


சார்ந்த 


செயல் சார்புக் கோளாறுகள் : 
கோளாறுகளை அதன் அடிப்படைக் காரணங்களை 
வைத்துப் பாகுபாடு செய்யும்போது இருவகையாகப் 
பிரிக்கலாம் . முதலாவது உளசசெயல் சார்புககோளா 
றுகள் ( Functional Disorders ) .இதில் உறுப்புச்சார்ந்த 
காரணங்களைக் காட்ட இயலாது . இவை உள்ளம் 
பாதிப்பதனால் தோன்றும் கோளாறுகள் 
உள்ள சசெயல சார்ந்த கோளாறுகளைப் பற்றி 
சே . ஆர் . இசுரேன்சு என்ற உளவியலார் தம் பிறழவு 
உளவியல் எனும் நூலில் 

உளச் 

செயல் 
கோளாறுகள எனபன சமூக வயமாதல் சரியில்லாமற 
போவதாலும் மற்ற உளச் சமூகக் காரணங்களாலும் 
உள்ளம் சார்ந்து உண்டாகும் 

கோளாறு 

எனறு 
கூறுகிறார் . பேச்ம்சுதவா ( James Tower ) தம் உளவியல 
அகராதியில் இதனை உறுப்பு அமைப்பில் 

மாறு 
பாடோ நோயோ இல்லாதது எனறும் , உறுப்பு 
அமைப்புப் பாதிப்புகளால் ( Structural Damage ) 
உண்டாகும் நோய்களுக்கு வேறுபட்டது எனறும் 
வரையறுக்கிறார் . இவவகையான உளச்செயல சார் 
புடைய கோளாறுகளை 

உள்ளம் 

சார்ந்து 
( Psychogenic ) உணடாகும் கோளாறுகள் என்று 
குறிப்பிடுகின்றனர் . 


சிதைவு . 


சேர்ந்த 


எனக் 


உளக் கோளாறுகளில் இரண்டாம் வகையைச் 

உறுப்புப் பாதிப்பால உண்டாகும் கோளா 
றுகள் ( Organic Disorders ) குறிப்பாக 

குறிப்பாக மூளையின் 
அமைப்பிலோ நாளமில்லாச் சுரப்பிகளின் 

சுரப்பிகளின் செயல் 
நிலை பாதிப்பதாலோ 

உண்டாகின்றன . இந்த 
உறுப்புகளின் அமைப்பில் அலலது செயல நிலையில் 
மாறுபாடுகள்உண்டாவதனால் அவை உளககோளாறு 

உண்டாக்குகின்றன . எடுத்துக்காட்டாக 
மூளையில 

அடிபடுவதனால் உளககோளாறுகள் 
டாலாம் . 


1 


என்று 


இவ்வகை நோய்கள் யாவும் உறுப்புப் பாதிப் 
பினால் ஏற்படுவன அல்ல . 

எனவே 

இவற்றைச் 
செயல்சார்புக் கோளாறுகள 

குறிப்பிட்டு , 
உறுப்புப் பாதிப்பினால் உண்டாகும் நோய்களை 
உறுப்பு சார் ( Organic ) கோளாறு எனக் குறிப்பிடு 
கின்றனர் . 


களை 


உண்டா 


| 


உள்ளம் பாதிப்புக்கு உட்படுவதனால் உண்டாகும் 
போராட்டங்கள் , சிக்கல்கள் , சமூகச் சம்பந்தப்பட்ட 
பாதிப்புகள் ஆகியவை உள்ளம் சார்ந்த கோளாறு 
களை உண்டாக்குகின்றன . சில வேளைகளில் உளச் 
செயல் தொடர்புடைய காரணங்களும் உறுப்புப் 
பாதிப்புத் தொடர்புடைய காரணங்களும் இணைந்து 
உளக்கோளாறுகள் உண்டாகலாம் . இருப்பினும் , 


நடத்தைக் கோளாறுகளின் தன்மைகளை அதன் 
பெயரிலிருந்தே கண்டுகொள்ளலாம் . இவை பெரும் 
பாலும் சிறுவர் சிறுமியரிடையே பரவலாகக் காணப் 
படுகின்றன . 


நரம்புத் தளர்ச்சிக் கோளாறுகள் : அச்ச உணர்வு 
நோய் என்பது மிகையான 

அளவில் அதாவது 


வா.க 9 - 26 அ 


செயல் சார்புக கோளாறுகள் 


404 


செயல் சார்புக் கோளாறுகள் 


பிலலி 
முதலிய 


குறிப் 


பொருத்தமற்ற அளவில் சூழ்நிலைக்கோ 

பொருள 
களுக்கோ உயிரினங்களுக்கோ அச்ச உணர்வை 
உணரச் செய்வதோ வெளிப்படுத்துவதோ ஆகும் . 
இவர்கள் இனமபுரியாத அச்ச உணர்வுடன 
பிட்ட ஏதாவது ஒன்றுக்கு அச்சத்தைக் காட்டுபவா 
களாக இருப்பார்கள் . இவர்கள் படபடப்பு , பதற்றம் , 
பயம் , அமைதியின்மை , விறைப்புத்தன்மை ( Tension ) 
முதலிய நோய்க்குறிகளை வெளிப்படுத்துவார்கள் . 


பீடிப்பு நோய் உள்ளவர்கள் ஏதாவது ஒரு எண 
ணம் உள்ளத்தில் எழுவதாலோ ஒரு 

செயலைத் 
திரும்பத் திருமபச செய்வதாலோ , செய்த 

செயல் 
முடிவுற்றுவிட்டதா என்ற ஐயம் அல்லது சரியாகச் 
செய்துவிட்டோமா என்ற ஐயம் அல்லது எதையா 
வது திரும்பத திரும்பச் செய்ய வேண்டும் 

அல்லது 
தொடவேண்டும் என்ற எண்ணம் ஆகியவற்றால் 
பீடிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள . திரும்பத் 
திரும்ப ஒன்றையே சரிபார்த்தல் , பொருள்களைக் 
குறிப்பிட்ட இடத்தில் வைத்தல , அளவுக்கு 

அதிக 
மாகச் சுத்தமாக இருக்க முயலுதல் முதலியன 
இதன் அறிகுறிகளாக இருக்கும் . 


கெடுத்தாலும் சந்தேகப்படுபவர்களாகவும் 
சூனியம் , மந்திரம் வைத்துக் கெடுத்தல் 
வற்றில் மிக்க நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப் 
பார்கள் . இவர்கள் , மற்றவர்கள் தங்களைக் 
கட்டுப்படுத்துவதாகவும் , ஏசுவதாகவும் , குறை 
கூறுவதாகவும் , கெடுக்க முயலுவதாகவும் நம்பித 
தங்களைப் பாதுகாத்துககொளவதில் தீவிரமாக 
இருப்பார்கள. மேலும் , 

மற்றவர்கள் 

தமக்கு 
நஞ்சூட்டுவதாசவும் சதி செய்கிறார்கள் 

என்ற 
எண்ணத்தால் பெருமளவில் பாதிக்கப்பட்டும் காணப் 
படுவர் . எப்பீனியா என்ற நோய்வாய்ப்பட்டவர்கள் 
தங்கள் சமூகத் தொடர்புகளைக குறைத்துக் 
கொண்டு தம்வயப்பட்டவர்களாக தமக்குத்தாமே 
சிரித்துக்கொண்டும் , குடும்பம் அல்லது வெளியுலகில் 
ஈடுபாடு இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் . இவர் 
கள் . தாங்கள் அடைந்த பெரும்பாலான திறமை 
களை இழந்து காணப்படுவார்கள் , படிப்பில் மந்தப் 
போக்குக காணப்பட்டுப் படிபபையே விட்டுவிடுவாா 
கள் . 


ஆர் 


மிகை 


பீதி வயப்பட்டவர்கள் தேவைக்கும் மிகுதியான 
அளவில் ஓர் உயிர் , பொருள் , இடம் அல்லது செயல் 
ஆகியவற்றுக்கு 

அசசம்கொண்டு இருப் 
பார்கள் . குறிப்பிட்ட இடமோ பொருளோ உயிரியோ 
இவர்களுக்கு வெகுதொலைவில் இருந்தால் இவா 
கள இயலபாக இருப்பார்கள் . 


மீச்சோர்வு நோய் கொண்டவர்கள் எதிலும் 
பற்றுதலின்றியும் , உடற் சோர்வும் , மனசசோர்வும் 
கொண்டு எந்தக் காரியததைச் செய்வதற்கும் 
வமும் , ஆற்றலும் இல்லாமல் வெறுப்புணர்ச்சி மிகுந்து 
தற்கொலை எண்ணங்களைக் கொண்டவர்களாக 

பாகவும் 
இருப்பார்கள் . இவர்கள் , தாம் மற்றவர்களுக்குச் 
சுமையாக இருப்பதாக எணணுவார்கள் , தம்மைப் 
பயனற்றவாகள , செயல திறமையற்றவர்கள என்று 
எண்ணுவதோடு குற்ற மனப்பானமையையும் கொண 
டிருப்பர் . இவர்கள எளிதில் அழுதுவிடுவார்கள் . 
பெருங்கவலை வயப்பட்டவாகளாக வாழ்க்கையில் 
பற்றற்றுக் காணப்படுவார்கள் . 


பலவகை 


மூர்ச்சை நோய் ( Hysteria ) என்பது பெண்களி 
டம் மிகையாகவும் , ஆண்களிடம் சிறிதளவும் காணப் 
படுகிறது . மூர்ச்சை நோயில் 

உள்ளன 
இதன குணங்களை உடல் உறுப்புச் செயல் இழப்பது 
( Functional Paralisis ) , மயக்கம் அடைவது , 

பேய் 
பிடித்து ஆடுவது , ஆளுமைப் பிளவு ( Split Personality ) 
போன்றவற்றில் அறிந்து கொள்ளலாம் . 


| 


சிரித்துக 


மீச்சோர்பு நரம்புத்தளர்ச்சி என்பது மிகையான 
சோர்வு உணர்வு , வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் 
இருப்பது , தன்னம்பிக்கை இழப்பு , குற்றவுணர்வு , 
ஊக்கமின்மை ஆகியவற்றைக் கொண்டதாகும் . 

உளச்சிதைவு நோய்கள் : உளச்சிதைவு நோய்களுள் 
ஒன்று எளியவகை . அதன் அறிகுறிகள் சுமார் 18 
வயது முதலே வெளிப்படத் தொடங்கும் . இந்நோயி 
னர் 

பிறா தொடர்பில்லாமல் தனிமையில 
இருப்பர் . உள்நோக்கிய சிந்தனை யுடையவராய் 
தன் போக்கும் சமூகவயமாகாமலும் கற்பது பாதிக் 
கப்பட்டும் இருப்பார்கள் . சந்தேக நோய் பிடித்த 
வர்களாய் , யாரிடமும் நம்பிக்கையின்றியும் , எதற் 


மிகையாற்றல் ( Mania ) நோயினால் பாதிக்கப் 
பட்டவர்கள் எளிதில் கோபமும் எரிச்சலும் அடைப்ப 
வர்களாகவும் மிகுதியாக அலைந்து கொண்டும் இரவு 
பகலாக ஏதோ ஒரு வேலை அல்லது செயலில் ஈடு 
பட்டுக் கொண்டும் , மிக்க அளவில மகிழ்ச்சியாக 
இருந்து கொண்டும் , பலமாகப் 

பேசிச் 
கொண்டும் இருப்பார்கள் வர்கள் பல திட்டங் 
களைத் தீட்டுவார்கள் . தம்மிடம் பெரும் ஆற்றல் 
இருப்பதாகவும் , தம்மால எதையும் செய்யமுடியும் 
என்றும் நம்பி இருப்பார்கள் . இவர்கள் தங்களுக்குப் 
பெரிய அரசியலவாதிகளை அல்லது பெருமபுள்ளி 
களைத் தெரியும் என்று மார் தட்டிக்கொண்டு செருக 
குடன் இருப்பார்கள் . 


மேற்கண்டவை யாவும் செயல் சார்புடைய 
கோளாறுகள் , இவற்றைக குணப்படுத்த மருந்தையும் 


செயல்திட்ட முறை 


405 


செயல்திட்ட முறை 


உள மருத்துவ முறைகளையும் 
கின்றனர் . 


கையாண்டு வரு 

கே.ஆர் . 


குழநதைகளைச் செயல்களில் ஈடுபடுத்தும்போது , 
அறிவுப் பயிற்சி , பண்பாட்டுப் பயிற்சியுடன் கூட் 
டுறவுப் பயிறசியை ணைத்து , வாழ்க்கையில் எதிர்ப் 
படும் சிக்கல்களைத் தக்க முறையில் நீக்கி முன்னேற 
முடிகிறது என்றார் . 


செயல்திட்ட முறை தலை , கை , இதயம் 
இவற்றை இணைத்துச் செயற்படத் தக்க கல்வியை 
இன்றைய சமுதாயம் வரவேற்கிறது . வினை செயல 
வகையைப் படித்தறிந்தால் மட்டும் 

போதாது ; 
அதன்படி நினறு பயன் பெறவும் வேண்டும் . இத்தகைய 
வழிமுறையைக் காட்டுகின்ற கல்வி முறையே உடல , 
உள்ளம் , உயிர்ப்பு ஆகிய யாவற்றையும் வளப்படுத்தி 
வாழ்வாங்கு வாழத் துணைபுரிகிறது . அத்தகைய 
முறை செயல் திட்ட முறை எனப்படும் . 


சான் 


இந்தக் கல்வி 

வளாசசிப் பின்னணியில் தான் 
அமெரிக்கத் தத்துவஞானியும் உளவியலறிஞருமான 

டூயி என்பவர் தம் கலவிக் கொள்கையை 
வெளியிட்டார் . அதன்படி அறிவியக்கத்திற்குச் செய் 
முறை , கருவிவடிவம் , வாழ்க்கைப் பயன் போன்ற 
வழிகாட்டிகளை அமைத்துக் கொடுத்தார் . இந்த 
அறிவியக்கமானது சிந்தனையை விடச் செயலையே 
இன்றியமையாததாகக் கருதி , கோட்பாடுகளுக்கும் 
செயலமுறைகளுக்குமிடையே உள்ள வேறுபாடுகளை 
அகற்ற முற்படுகிறது . செயல மூலம் கலவி என்ற 
கல்வி மொழியை அடிப்படையாகக் கொண்டு நடத் 
தப்படுகிறது . பாடத்திட்டங்களைப் பல்வேறு பாடங் 
களாகப் பகுப்பதை இந்தக் கோட்பாடு வரவேற்க 
விலலை . குறிப்பிட்ட வாழக்கைச் சிக்கலைக் கல்விச் 
செயலில் முற்படுத்திக் குழநதைகளுக்குத் தேவையான 
அடிப்படை விதிகள் , திறன்கள் பற்றிய முறைகளைச 
சொந்த அனுபவத்தின் மூலம் பெற வைக்க வேண்டும் . 
நிலையானபாடத் திட்டம் என்று ஒன்றை அமைப்பதை 
விட வாழக்கைச் செயல்களையே பயன்படுத்துவது 
சிறப்புடையது . கற்பித்தலும் கற்றலும் பெரும் 
பாலும் சோதனைகளாகவே இருந்து , பின்னர்ப் பெறப் 
படும் வெற்றியின் அடப்படையில் அவற்றை நிலைப் 
படுத்துவதே அறிவியக்கத்தின் கூறாக இருந்தது . 
இந்த அடிப்படையில எழுந்தது தான் செயல் திட்ட 
முறை . 


இந்தியக் கல்வியில் பழங்காலக் குரு குல முறை 
யில் கூட மாணவர்கள் ஆசிரியர் வீட்டிலேயே தங்கி 
அவர் சொற்படி கேட்டு நடந்து வாழக்கை வாழும 
பாங்கிலேயே அறிவையும் பெற்றனர் . அப்பொழுதும் 
கல்வியில் செயல் திறனே முனனோடியாக 

விளங் 
கிற்று . எனினும் அறிவைப் பெறுதல் , உள்ளத்தைப் 
பணபடுத்தல் ஆகியவையும் பெறப்பட்டன . ஆனால 
கற்கும் மாணவர்கள் , எதிர்ப்படும் பலதரப்பட்ட 
வாழ்க்கைச் சூழ நிலைகளிலிருந்து தங்களுக்குத் 
தேவையானவற்றைத் தேர்ந்தெடுக்க வேண்டியிருந் 
தது . பிற்காலத்தில் கல்விக்கெனத் தனி இலலங்கள 
அமைத்தபோது அறிவு பெறுதலையே முதன்மை 
யாகக் கொண்டதால் படித்தல் , எழுதுதல் , கணக்கு 
என்ற மூனறு திறனகளைப் ( Reading , Writing and 
Arithemetic ) பெறுவதில் மட்டுமே மாணவர்கள 
குறியாயிருந்தனர் . இது இங்கு மட்டுமன்றி மேலை 
நாட்டிலும் கல்வியின் நோககமாயிருந்தது . பிரெஞ்சு 
நாட்டு அறிஞர் சூன் சேக்கசு உரூசோதம் , எமிலி 
என்ற நூலில் மூன்றாம் பகுதியில் இயற்கைக் கல்வி 
பற்றி விரிவாக எடுத்துரைத்து , எவ்வாறு எமிலி 
என்ற சிறுமியை இயற்கையோடு இயைந்து வளரச் 
செய்யும் போதே 

கல்வியையும் 

பெறவைக்கலாம 
என்பதை விளக்கினார் . புரோபெல என்ற அறிஞர் 
குழந்தைக் கல்வியில் நாட்டம் கொண்டவராகித் தம் 
குழந்தைத் தோட்டம் ( Kinder garten ) என்ற முறை 
யில எவ்வாறு சிறுவர் சிறுமியரை அவர்களது உடல் , 
உள்ளத் திறன் ஆகியவற்றை வளர்க்கும் செயல்களில் 
ஈடுபடுத்தவேண்டும் என்று எடுத்துரைத்தார் . சிற்றூர் 
வளர் சசித் திட்டங்களில் தம் குழநதைகளை ஈடுபடுத் 
திக் கல்வி பயிற்றிய வில்லியம் கார்பெட்டுப் பற்றி , 
பெர்சி நன் விளக்கிக் காட்டினார் . மரியா 

மாணடி 
சோரி என்ற 

பெணமனி தன் மனோதத்துவ மருத் 
துவப் பயிற்சியைக் கல்வியின்பால் செலுத்திக் 
குழந்தைகளின் உணர்வுக்கு முதலிடம் தந்து பல 
கல்வித் துணைக் கருவிகளை உருவாக்கிப்புதியதோர் 
கல்வி முறையை உலகுக் கீந்தார் . இராபெர்ட்ரசுக்கு 


வீடு , 


- 


செயல்திட்டம் என்பது , ஒரு சிக்கலான செயலை 
அதன் இயற்கைச் சூழநிலையிலேயே 

வெற்றியாக 
முற்றுப் பெறச் செய்தலேயாகும் . செயல் திட்டங்கள் 
அமைப்பாளர் வகை , நுகாவோர் வகை , வாழ்க்கை 
நிலை வகை , பயிற்சி வகை என்று வகைப்படுத்தப் 
பட்டுள்ளன . 

தோட்டம் 

போன்றவற்றை 
அமைத்தல் , தொழிற்சாலை ,இசைத்தட்டு , பொம்மை 
போன்றவற்றிற்கு மாதிரியமைத்து அதன்படி உரு 
வாக்குதல் ஆகியவை அமைப்பாளர்வகைச் 

செயல 
திட்டங்களாம் . மாணவர்கள் நேரடி அனுபவம் பெறும 
செயல்களான நாடகம் , பட்டிமன்றம் ஆகியவற்றில 
பங்கேற்போர்களாகவும் கேட்போர்களாகவும் ஈடு 
படுதல் நுகர்வோர் வகையாகும் . சிக்கல் அவிழ்க்கும் 
செயல்களின முழுச் சூழ்நிலையை உருவாக்க முடியா 
விட்டாலும் தக்க செயலையும் வகுப்புப் பணியை 
யும் நிறைவேற்றப் பயன்படும் கருத்துரைகளுக்கு 
ஏற்பச்சில வாழக்கைப் பகுதிகளை உருவாக்கிப் பயன் 
படுத்துதல் சிக்கல் வகைச் செயல்திட்டங்கள ; முன 


செயல்திட்ட முறை 


406 


செயல்திட்ட முறை 


தல் , திட்டமிட்டபடி செயலில் ஈடுபடுதல் , செயலின் 
போது எதிர்ப்படும் சிக்கல்களைத்தக்க மாற்றங்களால் 
தவிர்த்தல் , ஆசிரியர் மேற்பார்வை , செயல்விளைவு 
களை நிரல்படுத்தல் , கூட்டு மதிப்பீடு , செயல் வெளி 
யீட்டின் பயன் பெறல் . 


னேறும் இந்தியா , தமக்காக உழைப்பவர்கள் , காலங் 
காலமாக வளர்ந்து வரும் போக்குவரத்துப் போன்ற 
வற்றை இவ்வகை எனலாம் , இசை , நீச்சல் போன்ற 
செயல்களில் பலதடவைகள் ஈடுபட்டுத் திறன் 
வளர்க்க வேண்டியிருப்பதால் வை பயிற்சி வகை 
யின் பாற்படும் 

செயலதிட்டங்கள தனியார் , குழுவினர் ஆகியோ 
ருக்கு இன்றைய , நாளைய அநுபவங்களையும் அவற் 
றின் பயன்களையும் பெறத்தக்கவாறு அமைந்து ,, 
பள்ளிக்கு வெளியே பெறப்படும் கல்வி அநுபவத்திற் 
குத் துணையாக அமைய வேண்டும் . பல்வேறு பாடப் 
பகுதிகளை அறிந்துணரும் வகையில் அமைய வேண் 
டும் . காலத்தோடு நிறைவேற்றத் தக்கனவாகப் பல் 
வேறு காலநிலைப் பருவங்கள் , சமுதாய விருப்பங்கள் , 
தொழில் தேவைகள் ஆகியவற்றோடு இயைபுடைய 
தாக அமைந்த செயல் திட்டங்களே வெற்றி பெறும் . 
இளைஞர்களின் ஆற்றலை எதிர்ப்படும் எண்ணங் 
களாகவும் செயல் திட்டங்கள் அமைய 

வேண்டும் , 
தகுதி , திறமைக்குத் தக்கவாறு அவை அமையாவிடில 
கல்வியில் தேவைப்படும் பற்று மாணவர்க்கு எழாது . 
நடைமுறையில் நிறைவேற்றத்தக்க செயல் திட்டங் 
களே நம்பிக்கை அளிப்பனவாகும் . 


மேற்கணட படிகளில் நிறைவேற்றப்படும் செயல் 
திட்டங்கள மாணவர்களின் பல்வேறு வளர்ச்சி நிலை 
களுக்கு ஒத்தவையாக அமையவேண்டும் . மூன்றுவயது 
முதல் முதுநிலை வரை செயல் திட்டக் கல்வி முறை 
பயன்படுத்தப்படலாம் . படங்கள சேகரித்தல் , படம் 
வரைதல , ஊர் , அஞ்சலகம் , பளளி , வங்கி , உணவு , 
வகுப்புச் செய்தி முதலியனபற்றி இதழ் வெளியிடல் , 
வகுப்பு நூலகம் நடத்துதல் , 

நிகழ்ச்சிகள 
பொருட்காட்சிகள் , அறிவியற் சோதனைகள் முதலி 
யன மேற்கொள்ளுதல் , புதிய சக்திகளைக் கண்டு 
பிடித்தல் , பயன்படுத்தும் பொறிகளில் சிக்கனத்தை 
உருவாக்குதல் போன்றவை நிறைவேற்றப்படலாம் . 


கலை 


மாணவர் 


| 


| 


மேற்குறிப்பிட்ட பணபுகளைக் கொண்ட செயல் 
திட்டங்களைத் தேர்ந்தெடுப்பதில் ஆசிரியர்கள் தக்க 
வழிகாட்டிகளாயிருக்க வேண்டும் . எல்லா 
களின் ஒருமித்த ஒப்புதல செயல் திட்ட ஈடு 
பாட்டிற்கு இன்றியமையாதது . தக்க திட்டமிடல 
வெற்றியின் முதற்படி . எடுத்துக் கொண்ட நோக் 
கத்தை அடையும் வண்ணம் செயல்திட்டம் அமைய 
வேண்டும் . காலதாமதத்தைத் தவிர்க்கும் பொருட்டு 
நல்ல முன் தயாரிப்புடன் செயலில் ஈடுபடத் 
தொடங்க வேண்டும் . செயல் நிகழ்வின் போது ஆசிரி 
யர்களின் மேற்பார்வையில் பொருளகள் வீணாவதை 
யும் விபத்துகளில் அடிபடுவதையும் தடுக்க முடியும் . 
திட்டத்திற்கும் செயலுக்குமான தொடர்பு அடிக்கடி 
கணகாணிக்கப்பட்டுத் தேவையான மாற்றங்களை 
அவ்வப்போது நிகழ்த்த வேண்டும் . மாணவர்களும் 
ஆசிரியர்களும் சேர்ந்து செயல் திட்டத்தை மதிப்பீடு 
செய்ய வேண்டும் . 


செயல்திட்ட முறை பல கல்வி விதிகளை அடிப் 
படையாகக் கொண்டது . இதுமாணவர்களுக்கு முழுச 
சுதந்திரம் அளிக்கிறது ; அறிவு முதிர்சசிக்குச் சிறப் 
பிடம் அளிக்கிறது சமூகப் பண்புகளை உருவாக்கு 
கிறது . வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழப் பயிற்சி 
அளிக்கிறது ; மேலெழுந்த வாரியாக இன்றி ஆழ்ந்த 
பண்புகளை 

அடைய உதவுகிறது ; மக்களாட்சி 
முறையில் வாழப் பயிற்சி அளிக்கிறது ; சிக்கலை 
விடுவிக்கும் பாங்கினை வளர்க்கிறது ; ஆசிரியரும் 
மாணவர்களும் இணைந்து , வளர வாய்ப்பளிக்கிறது ; 
பள்ளி வாழ்க்கையின் போது நேரடி வாழ்க்கையைப் 
பெற வழி செய்கிறது ; உள்ளார்ந்த மதிப்பீட்டை 
வழங்கத் துணை 

செய்கிறது ; 

செயல நிறைவின் 
திருப்தியை மாணவர்களுக்கு வழங்குகிறது ; தொழில 
மேன்மையை வலியுறுத்துகிறது . அறிவியல் , தொழிற் 
பயிற்சி , செய்முறை புவியியல , நாடக இலக்கியம் , 
கணிதச் செயல் 

முறை ஆகியவற்றைக் கருத்துப் 
பாடங்களாகவன்றிச் செயல் நிகழவுகளாகவே 
இணைக்கச் செயல் திட்ட முறை சிக்கனமாகச் செயற் 
படுகிறது . 


செயல்திட்ட முறையின் இன்றியமையாத படி 
களாவன : நோக்கங்களை வரையறுத்தல் , ஆசிரியர் , 
மாணவர் கலந்து ஆலோசித்துச்செயல் திட்டங்களைத 
தேர்ந்தெடுத்தல் , செயல்களை வரையறுத்து அவற் 
றிற்கான திட்டமிடல் , திட்டபடி தேவையான 
பொருள்களைச் சேகரித்தல , செயலில் ஈடுபடுவதற் 
காக அதில் பங்கேற்போர் தங்களைத் தயாரித்துக் 
கொள்ளல் , செயலதிட்ட நிறைவேற்ற ஏடு யாரித் 


எனினும் , பாடத்திட்டம் போன்ற நிரல்படுத்தப் 
பட்ட அறிவை வழங்கச் செயல் திட்ட முறை பயன் 
படாது . இது செயலுக்கு முதலிடம் கொடுத்துக் கருத்து 
வெளிப்பாட்டினைப் பின தளளி விடுகிறது . கற்பனை 
யாற்றலை வரையறுத்து விடுகிறது ; இக்காலக கலவி 
முறைப்படி 

பாடத் திட்டத்தினை நிறைவேற்ற 
இமமுறை தடையாயுள்ளது . தேவைப்படும் நேரம் . 
பொருளகளுக்கேற்ப இம்முறை மாறுபடுகிறது ; குறைந்த 
கற்கும் திறனுள்ளோாக்கே 

பெரிதும் பயன்படு 
கிறது . மாணவர்களின் அறிவு விரிவில் ஆங்காங்கே 


செயல் நிறை மதிப்பீடு 


407 


செயல்முறைச் சமூகவியல் 


அறியமுடியும் . எனவே , செயல் நிறை மதிப்பீடு 
இன்றியமையாத ஒன்றாகக் கருதப்படுகிறது . ஜி.இரா 


அடைய 


வெற்றிடத்தைத் தோற்றுவிக்கின்றது . உயர் நிலை 
களில் இம்முறை பிறமுறைகளுக்குத் துணையாக 
மட்டுமே அமைய முடியும் , விரிந்த அறிவையேயன்றி 
ஆழ்ந்த அறிவை இம்முறை அளிக்கும் என்று கூற 
இயலாது . எளியவற்றினின்று கடினமானவற்றுக்குச் 
செல்ல வேண்டும் என்ற கல்வி விதியை ஒவ்வொரு 
செயல்திட்டத்தின்போதும் பயன்படுத்துதல் இயலாது . 
கல்விக் கருவிகளை முழுமையாகப் பெறுவதில் 
இம்முறை பயன்படுமென்று கூறுவதற் கில்லை . 
திறமைமிக்க , பரந்த பட்டறிவு நிறைந்த ஆசிரியர் 
களாலேயே இம்முறை வெற்றியுடன் 

கையாளப் 
படலாம் . அண்ணல் காந்தியகடிளின் அடிப்படைக 

தொடர்ந்து திகழாமற் போனமைக்கும் 
செயல்திட்ட முறையின் குறைகளுக்கும் மிகப்பல 
ஒற்றுமைகள் உள்ளன . 


மனிதன 


க 


கல்வி 


செயல்முறைக் கோட்பாடு : கூர் நோக்கல் 
மூலமாகவும் , பரிசோதனை முறையைப் பினபறறி 
யும் அறிவாற்றல் 

முற்படுவதைத்தான 
செயல முறைக் கோடபாடு ( Empiricism ) குறப்பிடு 
கினறது . கண்ணால் காணபதையும் , தானே அனு 
பவிப்பதையும் மட்டுமே 

எளிதாகவும் 
நனறாகவும் புரிந்து கொள்ள முடியும் எனறு 
கோடபாடு வலியுறுத்துகின்றது . இக்கோடபாடு 
விதிமுறைக் கோட்பாட்டிலிருந்து ( Normative Theory ) 
முற்றிலும் மாறுபட்டது . விஞ்ஞான முறையுடனும் , 
நடக்கை முறையுடனும் தொடர்புடைய 

செயல 
முறைக் கோட்பாட்டில , கொளகைக்கு முக்கியத் 
துவம் கிடையாது . செலலறிவுக் கோட்பாடு என்பது 
கி . பி . 17 - ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலச் சிந்தனையா 
ளர்களான ஆலிபாக்சு பிரபுவினாலும் ( Marpus of 
Halifax ) , சான் இலாக்கினாலும் ( Jobn Locke ) 
18 - ஆம் நூற்றாண்டில் பொதுவாகப் பல பிரஞ்சு, 
ஆங்கில அரசியற் சிந்தனை யாளர்களாலும் , தாவீது 
கியூம் ( David Hume ) 

இசுகாட்லாந்திய 
சிந்தனையாளராலும் , 19 - ஆம் நூற்றாணடில செரிமி 
பெந்தம் ( Jeremy Bentham ) போன்ற தத்துவ இயல் 
பான தீவிரவாதச் சிந்தனையாளராலும் கையாளப் 
பட்டது . 

ஆ . ஜா . 


என்ற 


எஸ.ச. 


எனவே , செயல திட்ட முறை பள்ளிகளிலும் 
கல்லூரிகளிலும் தக்க காலங்களில் பாட அறிவுகளைப் 
பட்டறிவு மூலம் பயனபடுத்தத் தேவைப்படும் 
ஒரு சிறந்த முறையெனலாம் . குறைகளிருந்த போதி 
லும் பிற கல்வி முறைகளுடன் இதனையும் இணைத் 
துப் பயன்படுத்துவது இக்காலக் கலவிக்கு ஆக்கம 
தருவதாக அமையும் . 

செயல் நிறை மதிப்பீடு தொழிற்சாலை 
களிலும் நிறுவனங்களிலும் பணிபுரிவோரது செயல 
களையும் வேலைகளையும் , பணியின் தன்மையையும் 
அறியவும் , பயிறசியின் தேவையைக் கணடறியவும் , 
உற்பத்தித்திறன் , உற்பத்தி அளவு , இலாபம் போன 
வற்றைக்கணக்கிடவம் , பணி உயர்வு , ஊதிய விகிதம் 
போன்றவைகளை வரையறுக்கவும் செயல் நிறை 
மதிப்பீடு ( Performance Appraisal ) செய்யப்படுகிறது 


கான 


செயல்முறைச் சமூகவியல் செயல்முறை 
சார்ந்த போக்கில ஆராய்ச்சியைச் செலுத்துகினற 
சமூகவியல் செயல முறைச் சமூகவியல ( Applied 
Sociology ) எனப்படுகிறது . இது சமூக நிகழவுகளுக 

காரணிகளையும் , அவற்றின குறைகளைத் 
தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் ஆராய்கிறது . 
இவ்வாறு செயல் முறை சார்ந்த போக்கில் கவனத் 
தைச் 

செலுத்தாத சமூகவியல் , செயல்முறை 
சாராச சமூகவியல் ( Pure Sociology ) எனப்படுகிறது . 
இந்த இருவேறு பிரிவுகள் சமூகவியலில் மட்டுமனறி 
அனைத்து அறிவியல் துறைகளிலும் இருக்கின்றன 


செயல் நிறை மதிப்பீடு பல்வேறு வழிகளில் 
செய்யப்படுகின்றது பணிபுரிவோர் தங்கள் சொந்த 
மதிப்பீட்டைத் தருவது . தர மதிப்பீட்டு அளவுகோல் 
களைக் கொண்டு அளவிடுவது , உயர் அலுவலாகள் 
அல்லது 

கணகாணிப்பாளர்கள் நேரடியாகக 
கவனித்து மதிப்பீடு செய்வது , ஒத்த நிலையில் வேறு 
- நிறுவனங்களில் பணிபுரிவோர் வேலைசெய்யும் 
செயல நிறையைக கொண்டு ஒப்பு நோக்கி மதிப்பீடு 
செய்வது ஆகியன அவற்றுள் சிலவாகும் , மதிப்பீடு 
செய்பவர் எவ்விதமான சார்பு எணணமுமின்றிக் 
கண்ணோட்டமில்லாது நேர்மையாகச செய்திடல் 
மிக இன்றியமையாததாகும் . 

செயல் நிறை மதிப்பீடு செய்வதன் வாயிலாகப் 
பணியாளர்களின் திறமை , அவர்களுக்குத் 

தேவை 
யான ஊக்கம் , ஆர்வம் , பயிற்சி , ஊதியம் , வேலை 
நேரம் , உற்பத்திக குறியீடு ஆகியவற்றை நிருவாகம் 


ஓர் உயிர்மம் ( Cell ) உணவினை எவ்வாறு உட் 
கொள்ளுகிறது அலலது உயிர்மம் எவ்வாறு வளர்ச்சி 
யடைகிறது என்பதை ஓர் உயிர வேதியியலறிஞர் 
ஆய்வு செய்தால் அது செயல்முறை சாரா அறிவி 
யல் ஆகும் . ஆனால் பின்னர் அதே அறிஞர் எந்தப் 
பொருள் அல்லது செயல்முறை உயிர்மத்தின வளர்ச்சி 
யடைகினற செயற்பாங்கைக் கட்டுப்படுத்துகிறது 
என்பதை அறிய முற்பட்டால் அது செயல்முறை 
அறிவியல் ஆகிறது 


| 


செயல்முறை விதிகள் 


408 


செயல்முறை விதிகள் 


அது போலவே ஒரு சமூகவியலறிஞர் 

குடிசைப 
பகுதியின் சமூக நிலையமைப்பைப் ( Social Structure ) 
பற்றி ஆராய்ந்தால் அது செயல்முறை சாராச் சமூக 
வியலாகும் . ஆனால் , அதைத் தொடாந்து குடிசைப் 
பகுதியிலுள்ள குற்ற நடத்தைகளை எவ்வாறு தடுப் 
பது என்பதைப்பற்றி ஆராய்ந்தால் அது செயல் 
முறைச் சமூகவியல் ஆகிறது . 

குற்ற நடத்தை , குடிப்பழக்கம் , வறுமை , சாதிச் 
சண்டை போனற சமூகச் சிக்கல்களுக்கான காரணங் 
களையும் அவற்றைத் தீர்ப்பதற்கான 

வழிமுறை 
களையும் அறியப் 

போதுமான அறிவியல அறிவு 
வேண்டும் . அதற்குச செயல்முறைச் சமூக அறிவியல் 
ஆய்வினை நாடுவதே சரியான வழியாகும் . 


அப்பொழுது நிறுவனச் சட்டத்தில் இணைந்துள்ள 
முதல் அட்டவணையில் ( Schedule ) காணப்படும் 
பட்டியல் ஏ ( Table A ) தானாகவே நிறுவனத்தின் 
செயல்முறை விதிகளாகச் செயற்படும் . அப்பொழுது 
செயல்முறை விதிகள் இல்லாமல் பதிவு செய்யப்பட 
டது என்ற வார்த்தைகளை அமைப்பு முறையேடு 
கொணடிருகக வேண்டும் . சில நேரங்களில் நிறுவனங் 
கள சில அதிகாரங்களைப் பெறும் வகையில் சில விதி 

உருவாக்கி அவற்றையும் பட்டியல் ஏ யில் 
உள்ள சில விதிகளையும் சோத்துத் தங்களின் செயல் 
முறை விதிகளாகப் பதிவாளரிடம தாககல் செய்திட 
லாம் , அந் நிறுவனங்கள ஏற்கெனவே தமககெனச் 
செயல்முறை விதிகளைப்பதிவு செய்திருந்தாலும் 
அவற்றில் காணப்படாத சில தகவல்களுக்குப் பட்டி 
யல ஏ யில் உள்ள விதிகள பொருந்தும் . 


களை 


காண , 


சமூகச் சிக்கல்களுக்குத் தீரவு 

செயல 
முறைச சமூகவியல ஓர் இனறியமையாத தேவை 
யாக உள்ளது . பொதுவாக , செயல்முறை ஆய்வுகள் 
அரசாங்கம் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு ஐயத்துக 
கிடமின்றிப் பலவழிகளில் பல செயல்முறை உதவி 
களையும் ஆதரவையும் 

அளிக்கினறன . 

எனவே 
தான , சமூகவியலறிஞாகள் பலா அரசு அலுவலகங் 
கள் , சமூக முகவாணமைகள் , சமூக நல மையங்கள் , 
மதிப்பீட்டு ஆய்வு மையங்கள் போன்றவற்றிலும் , 
பல நிருவாகப் பொறுப்புகளிலும் கூட , பணி அமாத 
தப்படுகின்றனர் . சில நேரங்கள்ல புதிய 
இயற்றப்படும் பொழுதும் , திருத்தப்படும் பொழுதும் 
நீதித்துறையினா சமூகவியலறிஞா களின் ஆலோசனை 
யையே நாடுகின்றனர் . மேலும் அவாகள் , சமூகவிய 
லறிஞரால் மட்டுமே சமூகத்திலுள்ள செயலமுறைச் 
சிக்கலகளை நன்கு அறிந்து தீர்கக இயலும் என நமபு 
கின்றனா . 

பூ.த. 


வரையறா நிறுவனங்களும் ( Unlimited Company ) 
பொறுப்புறுதியால ( Guarantee ) வரையறுத்த 

நிறுவ 
னமும் , பங்குகள் வரையறுக்கப்பட்ட தனி நிறுவனங் 
களும் தங்களுக்கெனச செயலமுறை விதிகளைக 
கொணடிருக்கவேண்டும் , அவை பதிவாளரிடமும் 
பதிவு செய்யப்படவேண்டும் . அவற்றின் செயல்முறை 
விதிகள( Articles of Association ) முறையே பட்டி 
யல இ ( Table E ) , பட்டியல சி ( Table C ) , பட்டியல 
டி ( Table D ) ஆகியவற்றின விதிமுறைகளை ஒத் 
திருக்கவேண்டும் . 


சட்டங்கள் 


எண 


தகவல 


1 


அவை 


செயலமுறை விதிகள் அச்சிடப்பட்டிருக்கவேண்டும் . 
பத்தி பத்தியாகப் பிரித்து அவற்றிற்கு வரிசை 
தரவேண்டும் . 

அமைப்பு முறையேட்டில ஒப்பு , 
தல் கையொப்பமிட்டுள்ள எலலோரும் இங்கும் 
சானறுரையர் ஒருவர் முன்னிலையில் கையொப்ப 
மிட்டு அவர்களின தொழில், முகவரி போன்றவை 
களைக் குறிப்பிடு தல வேண்டும் . பொதுவாகச் 
செயல்முறை விதிகள கீழக்கணட முக்கிய 
களைக கொணடிருக்க வேண்டும் . 1 ) பங்கு வகைகள் , 

சார்பாக உள்ள உரிமைகள் , பங்கு மா 
றம் பற்றிய விதிகள் , ஒறுப்பிழப்பு விதிகள் , பங்கு 
அழைப்பு , பங்கு முதலைக குறைப்பது அல்லது மாற்றி 
யமைப்பது போன்றவை பற்றிய அதிகாரங்கள் ; 
2 ) நிருவாக அலுவலர்களை அமர்த்துதல் , 
களின ஊதியம் , கடமை , அதிகாரங்கள் பற்றிய விதி 
கள் ; 3 ) பங்குரிமையாளரின் கூட்டங்கள , இயக்குநர் 
கூட்டங்கள் , அவற்றில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் , 
வாக்கெடுப்பு முறை , கணக்குப்பதிவு , தணிககை, 
ஆதாய ஈவு , காப்பு நிதி பற்றிய விதிகள , 4 ) நிறுவனத் 
தைக் கலைப்பது பற்றிய விதிகள் . 


செயல்முறை விதிகள் நிறுவனத்தின் ( Com 
pany ) உள நிருவாகம் பற்றிய விதிகளையும் , கட்டுப் 
பாடுகளையும் இது கொண்டுள்ளது . 

நிறுவ 
னத்தின உள் நடவடிக்கைகள் எவவாறு நிருவகிக் 
கப்படுகின்றன என்பதையும் இது கூறுகிறது . மேலும் , 
நிறுவனத்தின் இயக்குநர்கள் , அலுவலாகள , அதிகாரி 
கள் , பங்குரிமையாளர்கள போனறோரின அதிகா 
ரங்கள் யாவை ? அவாகள எவ்வாறு நடந்து கொள்ள 
வேண்டும் எனபனவற்றையும் இது கூறுகிறது . நிறு 
வனத்தின் நோக்கங்களை நிறைவேற்றிடப் பின்பற்ற 
வேண்டியவழிகளையும் 

களையும் இது கூறுகிறது இதில் சொல 
லப்பட்டுள்ள விதிகளைக கொண்டு நிறுவனம் செயற 
படவேண்டும் . 


பற் 


அவர் 


பங்குகளால் வரையறுக்கப்பட்ட பொது நிறுவ 
னம் ( Public Company ) தனககென்று செயலவிதி 
களைக் கொண்டிருக்க வேணடிய தேவையில்லை . 


செயலமுறை விதிகளை மிகவும் கவனமுடன் உரு 
வாக்க வேண்டும் . சில காரியங்களைச் செயல்முறை 


செயல்முறை விதிகள் 


469 


செயல்முறை விதிகள் 


விதிகள் அனுமதித்தால் தான் நிறுவனம் செயற்பட 
முடியும் . எனவே , அவற்றை உருவாக்கும்போது 
போதுமான அதிகாரங்கள் தரும் வண்ணம் அமைக்க 
வேண்டும் . அவ்வாறு செய்யாவிடில அவற்றை அடிக் 
கடி 

மாற்றியமைக்க வேண்டும் . அமைப்பு முறை 
யேட்டு அதிகாரங்களை மீறும் வண்ணம் அதன் அதி 
காரங்கள் இருககக்கூடாது ; நிறுவனச் சட்டத்தின 
விதிமுறைகளுக்கு முரணாகவும் இருக்கக்கூடாது . 

செயல்முறை விதிகளைத் திருத்தியமைத்தல 
( Alteration of Articles of Association ) : நிறுவனத் 
தின் பொதுக்கூட்டத்தில் இயற்றப்படும் சிறப்புத் 
ராமானம் மூலமாகச் செயல்முறை விதிகளைத் 
திருத்திடலாம் . நீதிமன்றத்தின் அனுமதி பெறவேண 
டிய தேவையில்லை . இவற்றின் திருத்தம் அமைப்பு 
முறையேட்டின் திருத்தத்தைவிட மிகவும் எளிது ; 
என்றாலும் , வற்றைத் திருத்தக் கீழ்க்கண்ட 
கட்டுப்பாடுகள் தேவை . | ) திருத்தங்கள் அல்லது 
மாற்றங்கள் நல்லெண்ணத்துடன் நிறுவனத்தின் 
பொது நலனுக்காகச் செய்யப்பட வேண்டும் . பெரும் 
பான்மையான பங்குரிமையாளர்கள் சிறுபான்மைப் 
பங்குரிமையாளர்களை மோசடி செய்தலுக்கு உரிய 
வகையில் அவை 

இருககக்கூடாது ; 2 ) ஏற்கெனவே 
யுள்ள ஒப்பந்தங்களைப் பாதிக்கும் வகையிலும் 
முறிக்கும் வகையிலும் திருத்தங்கள் இருத்தல் கூடாது ; 
3 ) திருத்தம் அமைப்பு முறையேட்டிலுள்ள 

கூறு 
களையோ நிறுவனச சட்டத்தின் 

விதிமுறை 
களையோ மீறும் வண்ணம் இருத்தல் கூடாது ; 4 ) பங் 
குரிமையாளர்கள் அவாகளின் பங்குகளுக்கு மேலும் 
பணம் 

தரும்படியாக அல்லது அவர்களின் 
பொறுப்பு அதிகரிக்கும்படியாக மாற்றம் இருக்கக 
கூடாது . ஆனால் , மாற்றத்திற்கு முன்னர் அல்லது 
பின்னர்ப் பங்குரிமையாளர் அதறகு ஒப்புதல் 
அளித்தால் மாற்றம் செய்திடலாம் ; 5 ) ஒரு பொது 
நிறுவனத்தைத் தனி நிறுவனமாக மாற்ற விரும்பும் 
சிறப்புத் தீர்மானம் மூலமாக முடிவு செய்தால் மட் 
டும் போதாது . மத்திய அரசின அனுமதியும் 

பெற 
வேண்டும் . அதுவரை திருத்தத்தைச் செயற்படுத்த 
முடியாது ; 6 ) செயல்முறை விதிகளை மாற்றுவது 
நிறுவனத்தின் பங்குரிமையாளர்களுக்குள்ள உ 

உரிமை 
யாகும் . அதனைப் பாதிககுமவகையில் 

எவ்விதியும் 
செயல்முறை விதிகளில் இருக்கக்கூடாது . அதன 
திருத்தத்திற்குச் சிறப்புத் தீர்மானத்தின் படி ஒன்றை 
30 நாளகளுக்குள நிறுவனப் பதிவாளரிடம் தாக்கல 
செய்து பதிவு செய்யவேண்டும் . அதற்குப்பின வெளி 
யிடப்படும் செயல்முறை 

விதிகளின் படிவம் ஒவ 
வொன்றிலும் அத்திருத்தம் காண்பிக்கப்பட வேண்டும் 

அமைப்புமுறையேட்டிற்கும் செயல்முறை விதிகளுக் 
கும் உள்ள வேறுபாடு : அமைப்புமுறையேடு நிறுவனம் 


எந்த நோக்கத்திற்காகவும் , கட்டுப்பாடுகளுக்காகவும் 
தோற்றுவிககப்பட்டதோ , அவற்றைக் கொண்டுள் 
ளது . ஆனால , செயல முறைவிதிகள் நிறுவனத்தின்உள் 
நிருவாகம் பற்றிய விதிமுறைகளைக் கொண்டுள்ளன . 
அமைப்பு முறையேடு நிறுவனச் சட்டத்திற்கு உட் 
பட்டதாகும் . ஆனால் , செயல்முறை விதிகள் நிறுவனச 
சட்டத்திறகும் , அமைப்பு முறையேட்டிறகும் உட் 
பட்டனவாகும் . ஒவ்வொரு நிறுவனமும் அமைப்பு 
முறையேட்டைப் பதிவாளரிடம் கொடுக்க வேணடும் . 
ஆனால , எலலா நிறுவனமும் செயல்முறை விதிகளைப் 
பதிவு செய்யவேண்டுமென்ற தேவையில்லை . அமைப்பு 
முறையேடு நிறுவனத்திற்கும் அயலாருக்கும் உள்ள 
தொடர்பை காட்டுகிறது . ஆனால் , செயல முறை 
விதிகள் நிறுவனத்திற்கும் உறுப்பினர்களுக்கும் உள்ள 
தொடர்பைக் காட்டுகினறன . அமைப்பு முறை 
யேட்டைத் திருத்துவதற்கு மத்திய அரசின் அனுமதி 
தேவை . ஆனால் , செயலமுறை விதிகளைத் திருத்து 
வதற்கு அது தேவையில்லை . ஒரு சிறப்புத தீர்மானம 
போதும் . அமைப்புமுறையேட்டில சொல்லப்பட்டுள்ள 
செயலகளைத் தவிர வேறு செயல்களைச் செய்தால 
அது அதிகார வரம்பிகந்ததாகக் கருதப்படும் . அதைப் 
பின்னா ஏற்றுக் கொள்ள முடியாது . ஆனால , செயல் 
முறை விதிகளில் சொல்லப்படாத 

செயல்களைச் 
செய்தால் அது ஒழுங்கற்றதாகக் கருதப்படும் . எனி 
னும் அமைப்புமுறையேட்டிற்கு அச்செயல் புறம்பாக 
இல்லாத நிலையில் அதைப் பின்னர் ஏற்றுக்கொள்ள 
லாம் . அமைப்பு முறையேட்டால 

அதிகார வரம் 
பிகந்த ஒப்பந்தங்களுக்கு அயலார் பரிகாரம் பெற 
முடியாது . ஆனால் , செயலமுறை விதிகளால அதிகார 
வரம்பிகநத ஒப்பந்தங்களுக்குப் பரிகாரஙகள உணடு 


அமைப்பு முறையேடு - செயல்முறை விதிகள் ஆகிய 
வற்றின் சட்ட விளைவு இவவிரு ஆவணங்களும் 
பதிவு செய்யுமபோதுள்ள உறுப்பினர்கள மட்டுமல 
லாமல் எதிர்கால உறுப்பினர்களையும் கட்டுப்படுத்து 
கின்றன . இவை உறுப்பினர்களை நிறுவனத்திறகுக் 
கட்டுப்படுத்துகின்றன ; உறுப்பினாகளை ஒவ்வொரு 
வருககும் கட்டுப்படுத்துகினறன. ஆனால , நிறுவன 
மும் உறுப்பினர்களும் அயலாருக்குக் கட்டுப்பட 
வேண்டிய தேவையிலலை . 


இவை பதிவாளரிடம் பதிவு செய்யப்பட்டவுடன் 
பொது ஆவணங்களாக மாறிவிடுகினறன. உறுப்பினர் 
கள ஒரு உரூபாய் செலுத்தி இவற்றின் படிகளை 
ஏழு நாள்களில் பெற்றிடலாம் . உறுப்பினர்கள் அலலா 
தவர்களும் குறிப்பிட்ட கட்டணத்தைச் செலுத்திப் 
பார்வையிடலாம் ; நகலும் எடுத்துக்கொள்ளலாம் . 
எனவே , நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டுள்ள 
வெளியார் அனைவரும் இவ்வாவணச் செய்திகளை 


செயல்முறை விளைவு 


410 


செயல்முறை விளைவு 


பொறுத்தே அமையும் . இதைத்தான் தூசன்பெரி 
செயல்முறை விளைவு என்று கூறுகிறார் . 


அறிந்தவர்களாகக் கொள்ளப்படுகின்றனர் . 

இதறகு 
ஆக்க பூருவ அறிக்கைக் கோட்பாடு ( Doctrine of 
Constructive Notice )என்று பெயர் . இக்கோட்பாட்டின் 
படி , நிறுவனம் , தங்களுடன செய்திடும் செயல்களுக்கு 
அதிகாரம் உள்ளதா , இவ்வாவணங்களில் அதற்கு 
வகையுண்டா என்று அவர்கள் கண்டறிய வேண்டும் . 
அதேசமயம் நிறுவனம் தனக்குள்ள அதிகாரத்தின் 
படி தான் செய்கிறதா இல்லையா என்று அவர்கள 
கணடறிய வேண்டியதில்லை . மேலும் , 
நிறைவேற்ற வேண்டிய செயல்களை நிறைவேற்றி 
விட்டுத்தான் செயல்களைச் செய்கிறது என எடுத்துக் 
கொள்ள வேண்டும் . இதற்கு அக 

மேலாண்மைக் 
கோட்பாடு ( Doctrine of Indoor Management ) 
எனப் பெயர் . இது தர்க்குவாண்டு வழக்கு விதி 
( Rule in Turquands Case ) எனவும் கூறப்படுகிறது . 


இந்த விதியின் உண்மையை எளிதில் புரிந்து 
கொள்ள முடியும் . சான்றாக ஊரக மக்கள் , நகரங் 
களில் வாழும்போது நகர மக்களின் வாழ்க்கை 
முறையைக கடைப்பிடிக்கின்றனர் . 

அவர்களின் 
வருமானம் நகர மக்களின் 

வருமானத்தை 
குறைந்திருந்தாலும் மற்றவர்களைப் போலத் தாமும் 
வாழவேண்டுமென்ற அவா அவர்களிடம் எழுகின்றது . 
அதனால் , அவர்களின் நுகர்வின் அளவும் கூடுகிறது . 


விடக 


நிறுவனம் 


இவ்வாறு செயல்முறை விதிகள் நிறுவனம் 
அமைத்திடும் போது செய்யவேண்டிய 

விவரங்களை 
உள்ளடக்கும் முக்கிய ஆவணமாகவும் , நிறுவனத்தின 
உள் நிருவாகம் பற்றிய விதிமுறைகளைப் புகட்டுவ 
னவாகவும் திகழ்கின்றன . 

கே.என்.இரா 

. 


இவ்விதியின உண்மையை அமெரிக்காவில் வாழும் 
வௌளையர் , நீக்கிரோ ஆகிய குடும்பங்களின் 

நுகர் 
வின் புள்ளிவிவரங்களை வைத்து ஆராய்ந்தனர் . 
அதில் வருமானம் குறைந்த நீக்கிரோ குடும்பங்கள் 
வருமானம் 

கூடிய வௌளையர் குடும்பங்களோடு 
தொடர்பு கொண்டு வாழும்போது அவர்களின் நுகர் 
வின் அளவு வௌளையாகளின் நுகர்வின அளவைப் 
போலவே மிகுதியாகக் காணப்பட்டது . இதே அளவு 
வருமானம் உளள நீக்கிரோ குடும்பங்கள் நீகரோக்கள் 
மாத்திரம் வாழும் நீககிரோ கிராமங்கங்களில் வாழும் 
போது , அவர்களின நுகர்வின் அளவும் தரமும் மிகக் 
குறைவாகவே காணப்பட்டன . அதன்மூலம் வெளிக் 
காட்டும் விளைவு , நுகர்வின் அளவை மாற்றியமைக் 
கிறது எனபதும் புலனாகிறது . 


துணை நூல்கள் : 


| 


Ashok K. Bagrial , Company Law, Vikas Publish 

ing House Pvt . Ltd. , Sahibabad , 1982 


- 


Shukla , M C. , A Manual of Mercantile Law , 

S.Chand & Co Ltd. , New Delhi , 1984 . 


| 


செயல்முறைவிளைவு எனபது நுகர்வுக்கும் 
வருமானத்திற்கும் இடையே உள்ள தொடாபிலை 
விளக்கும் பொருளியல விதிகளுள் ஒன்றாகும் . நுகர்வு 
ஒவ்வொருவரின் நடப்பிலுள்ள வருமானத்தைப் 
பொறுத்ததன்று என்றும் , அது தொடர்புடைய 
வருமானத்தைப் ( Relative Income ) பொறுத்த தென் 
றும் கொள்ளப்படும் . இது தூசன்பெரி ( Dusenberry ) 
என்பார் கூற்று . இதனபின் குறைந்த வருமானமுளள 
ஒரு குடும்பம் , வருமானம் கூடுதலுளள ஒரு குடும்பத் 
தோடு நெருங்கி வாழந்தால் , அதன நுகர்வின் 
அளவும் தரமும் வருமானம் கூடுதலுள்ள குடும் 
பத்தின நுகர்வின் அளவையும் தரத்தையும் சார்நதே 
இருக்கும் . ஆகவே , ஒரு குடும்பத்தின் 

நுகர்வின் 
அளவினைக் கணக்கிடும்போது அந்தக் குடும்பத்தின் 
வருமானத்தையும் அத்துடன் தொடர்புடைய 
ஏனைய குடும்பங்களின் வருமானங்களையும் ஒப்பிட் 
டுப்பார்க்க வேண்டும் . தூசன்பெரியின் கருத்துப்படி 
ஒரு குடும்பத்தின் நுகர்வின அளவு , அந்தக் குடும்பத் 
தின வருமானத்தை மட்டும் பொறுத்து அமையாமல 
மற்றைய குடும்பங்களின் வருமானத்தின் அளவையும 


வெளிக்காட்டும் விளைவினால நுகர்வு , சேமிப்பு 
முறைகள மாறுபடும் . பொதுவாக 

ஒருவன வரு 
மானம் குறையும்போது நுகர்வு குறைவதாகக் கருதப் 
படுகிறது . ஆனால் நுகர்வு வெளிக்காட்டும் 

விளை 
வினைப் பொறுத்திருப்பதால் , வருமானம் குறையும் 
போது நுகர்வு குறைவதில்லை . இதறகுத் தூசன்பெரி 
வேறொரு காரணமும் கூறுகிறார் . அதாவது , அதிக 
வருமானம் பெற்ற காலத்தில் அனுபவித்துவந்த நுகர் 
வின அளவை வருமானம் 

குறையும்போதும் மேற் 
கொள்ளவே மக்கள் விரும்புகின்றனர் . அதற்காகச் 
சிலர் தம் சேமிப்புத் தொகையையும் செலவு செய்ய 
முன்வருவர் . அதாவது மக்கள் பழகிவரும் நுகர்வின் 
தன்மையைப் பொதுவாக 

குறைக்க 
திலலை . தூசன் பெரியின் நுகர்வு விதிக்கும் , கெயின்சின் 
நுகர்வு விதிக்கும் உள்ள 

மாறுபாட்டினை எளிதில் 
விளக்கமுடியும் . கெயின்சின விதிப்படி நுகர்வு நடப்பு 
வருமானத்தின் அளவைப் பொறுத்தது . 

அதனால 
வருமானம் கூடும்போது , நுகர்வின அளவும் கூடும் ; 
வருமானம் குறையும்போது நுகர்வின் அளவு குறையும் . 
ஆனால் , தூசன் பெரியின் விதிப்படி , ஒரு குடும்பத்தின் 
நுகர்வு அந்தக் குடும்பத்தோடு தொடர்புள்ள , வரு 
மானத்திலும் வாழக்கைத் தரத்திலும் முன்னிலையில் 


எணணுவ 


செயலாராய்ச்சி 


411 


செயலாராய்ச்சி 


கல்வி , 


நிற்கும் குடும்பங்களைப் பின்பற்றி நிற்பதால , அந்தக் 
குடும்பங்களின் வருமானம் கூடும்போதோ , குறையும் 
போதோ , நுகாவின் அளவில் மாற்றம் ஏற்படுவ 
தில்லை . ஆனால் , குடும்பங்களுக்கிடை 

ககிடையே 

உள்ள 
வருமான விகிதத்தில் மாற்றம் ஏற்பட்டால் நுகர் 
வின் அளவிலும் மாற்றம் ஏற்படும் . 


மூன்னேற்றத்துக்கும் நல்ல 

அடிப்படைத் 
தேவை என்பதை உணர்ந்ததிலிருந்து கல்வியில் 
ஆராய்ச்சியின் தேவையை அறிய 

தொடங்கினர் 
முறையான ஆராய்ச்சியின் மூலம் எடுத்த முடிவு 
களால் நேரம் , சக்தி , பணம் ஆகியவற்றில் விரயம் , 
தோல்வி , அதனால் வரும் ஏமாற்றம் முதலியவற் 
றைத் தடுக்க முடியும் . 


1 


பல 


என்று 


செயலமுறை விளைவு அரசாங்கத்தின் 
செயல்களிலும் மாற்றங்களை விளைவிக்கலாம் . 
சான்றாக , நாட்டில் விலைவாசி குறையும்போது 
அதைத் தடுப்பதற்கு , அரசாங்கம் வரிச்சலுகை அளிக 
கிறது . அதனால் , மக்களின் வருமானம் கூடும் ; பொருள 
களின் தேவை அதிகரிக்கும் ; விலைவாசி உயரும் 
அரசாங்கம் எதிர்பார்க்கிறது . 

ஆனால் , 
அதற்கு மாறாக நுகர்வுக்கும் வெளிக்காட்டும் விளை 
வுக்குமுள்ள தொடர்பினால் வருமானம் உயரும் 
போது , அதற்கு ஏற்றவாறு நுகர்வின அளவு கூடுவ 
திலலை . அதுபோல விலைவாசி கூடும்போதும் அதைக் 
கட்டுப்படுத்த அரசாங்கம் 

அதிக வரி 

விதிக்கும் . 
அதனால் , மக்களின் வருமானம் குறையும் ; நுகர்வின் 
அளவும் குறையுமென்று எதிர்பார்க்கிறது . ஆனால் , 
இது நடப்பதில்லை . மக்களின வருமானம் குறைந் 
தாலும் , நுகர்வின் அளவு குறைவதில்லை . இதனால் 
வரித்திட்டத்தைக் கையாண்டு அரசாங்கத்தால 
விலைவாசியின் ஏற்றத்தாழ்வு களை எல்லா நேரத் 
திலும் கட்டுப்படுத்த முடியாது . 


கல்வியில் நேரடியாக ஈடுபடக் 

கூடியவர்களை 
ஆராய்ச்சியில் ஈடுபடுத்துவது அணமைக் காலத்திய 
குறிப்பிடத்தக்க போக்காகும் . 

ஆராய்ச்சி 
என்பது நனகு அனுபவம வாய்ந்த , பயிற்சி பெற்ற 
வல்லுநர்களின் செயலாகவே வழக்கமாகக் கருதப் 
பட்டு வந்தது . இப்போது செயலாராய்ச்சி என்பது 
ஆசிரியர்களையும் நிருவாகிகளையும் தங்கள் முன் 
னேற்றத்திற்காக ஆராய்ச்சி செய்வதை ஊககுவிக் 
கிறது எடுத்துக்காட்டாக , ஆசிரியர்களின் ஆராய்ச்சி 
நோக்கம் வகுப்பறைச் செயல்களை முனனேற்று 
வதறகானதாகும் . ஒரு ஆசிரியர் தம் கற்பிக்கும் திற 
மையை மேம்படுத்த ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார் . 

நிருவாகி தம் நிருவாக முறைகளை 
முன்னேற்றுவதற்கான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுகிறார் . 
செயலாராய்சசியில் ( Action Research ) ஒருவர் 
தனியாகவோ அல்லது மற்றவாகளுடன் சேர்ந்தோ 
ஈடுபடலாம் . 


ஒரு பள்ளி 


பா.ம. 


செயல்முறை விளைவு பின் தங்கிய நாடுகளின் 
பொருளாதார முன்னேற்றத்தைப் பெருவாரியாகப் 
பாதிக்கிறது என்பது நர்க்சு ( Nurkse ) என்ற பொரு 
ளாதார வல்லுநரின் கருத்தாகும் . இப் பின் தங்கிய 
நாடுகளில் வருமானம் கூடும்போது மக்கள் சேமிப் 
பிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பிறநாட்டு 
ஆடம்பரப்பொருள்களை வாங்குகிறார்கள் . இதனால் 
சேமிப்புக் குறைவதோடு பொருளாதார முன்னேற்ற 
மும் தடைப்படுமென்பது அவர் கருத்து . 
துணை நூல் : 
Dusenberry , J.S. , Iacome , Saving and the Theory of 

Consumer Behaviour, Harvard University Press , 
London , 1949 . 
செயலாராய்ச்சி : 

வளர்ச்சியில் 
ஆராய்ச்சி ஒரு முக்கியமான , வலிமையான 
யாகும் . சீரான 

ஆராய்ச்சியின்றி இவ்வளவு 
வளர்ச்சி ஏற்படவியலாது . 

எல்லா ஆராய்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் 
நல்ல வாழ்கையையுமே குறிக்கோளாகக் கொண்டி 
ருக்கின்றன . தனி ஆள் முன்னேற்றத்துக்கும் சமுதாய 


ஆசிரியர்கள் அடிககடி பல சிக்கல்களைச் சந்திக் 
கிறார்கள் . அடிமட்ட ஆராய்ச்சி சில பொதுவான 
கோட்பாடுகளை வகுக்கின்றன . பொருத்தமான 
கோட்பாடுகளை மேற்கொண்டு அதிலிருந்து சிக்கல் 
களுக்குத் தீர்வு காண முடியும் ஆனால , 

தேவை 
யான கோட்பாடுகளைக் கண்டறிவதே மற்றொரு 
ஆராய்ச்சியாக அமையலாம் . இருப்பினும் அடிப் 
படைக் கோட்பாடுகள் தெரிந்த பின் அவற்றைப் 
பரவலான பல சிறிய சிக்கல்களுக்குப் பயன்படுத்த 
முடிகிறது . சிக்கலகளைத் தனித்தனியே 

அணுக 
வேணடியது இலலை . கல்வியாளர்களின் பல சிக்கல் 
களுக்கு உடனடித் தீர்வுகள் தேவைப்படுகின்றன . பல 
சமயங்களில் பொதுக் கோட்பாடுகளிலிருந்து அவற் 
றிற்குத் தீர்வு காணபதைவிட , நேரடியாகவே 
அவற்றை ஆராய்ந்து செயற்படுவது 

விரைவில் 
பலன்கள கொடுக்கும் . இவ்வாறு அவ்வப்போது ஏற் 
படும் சிக்கல்களுக்கு விரைவாகத் தீர்வுகள் காணபதற் 
காக மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சி செயலாராய்ச்சி 
எனப்படும் . செயலாராய்ச்சியின் கருத்தை 

வெளிப் 
படுத்தியவர்களுள் இசுடீபன் எம் . கோரி ( Stephen 
M. Corey ) என்பவர் முக்கியமானவர் . இவருடைய 
பளளிச் செயற்பாடுகளை உயர்த்துவதில செயலா 
ராய்சசியின் பங்கு ( Action Research to improve 


மனித 


கருவி 


செயலாராய்ச்சி 


412 


செயலாராய்ச்சி 


8. செயலாககக் கருதுகோளை அமைக்கிறார் . 


குரலில் 


School Practice ) என்ற நூல் ஆசிரியர்களிடையே 
பெரும் வரவேற்புப் பெற்றது . 

ஒரு நல்லாசிரியர் சாதாரணமாகத் தம் முடிவு 
களை வழக்கத்தின் அடிப்படையிலோ , மற்றவர் 
பட்டறிவின் அடிப்படையிலோ , வல்லுநர்களின் 
பரிந்துரையின் அடிப்படையிலோ பொது நோக்கின் 
அடிப்படையிலோ எடுக்கிறார் . செயலாராய்ச்சி என் 
பது இதற்கும் ஒருபடி மேலானதாகும் . பல சீரான 
படிகளைக் கொண்டு 

தீர்வுகள் கண்டு அதன் பின் 
மாற்றங்களைக் கொண்டுவருவது இதன் நோக்க 
மாகும் . செயலாராய்ச்சியின் போது ஆசிரியர் சிக்கல் 
களைக் கண்டறிவதிலும் , அதற்கான விவரங்களைத் 
திரட்டுவதிலும் , கருதுகோள் அமைப்பதிலும் முடிவு 
களை மதிப்பிடுவதிலும் மிக்க கவனத்துடனும் அறி 
வியல் கண்ணோட்டத்துடனும் ஈடுபடுகிறார் . 


எடுத்துக்காட்டாகக் கடைசிப் பலகையில் உள்ள 
மாணவர்களில் சிலர் பாடத்தில் கவனம் கொள்ளாது . 
அடிக்கடி தங்களுக்குள் மெல்லிய 

பேசிக் 
கொள்வதை ஆசிரியர் கவனிக்கிறார் . 

ஆசிரியர் 
சிக்கலை உணர்ந்தபின் , சிக்கலுக்குரிய கருதுகோளை 
உருவாக்குகிறார் . சிக்கலுக்கான 

காரணிகளை 
அனுமானிக்க முயல்கிறார் ; 

கருதுகோள் சோத 
உருவாக்குகிறார் ; சிக்கலைத் தீர்க்கிறார் . 


னையை 


இவ்வகை ஆராய்ச்சியின் பயனாகக கற்பித்தலில் 
முன்னேற்றம் ஏற்படுத்தலாம் . மனித உறவுகளை 
மேம்படுத்தலாம் . நிருவாகச் சீர்திருத்தங்கள் 
கொண்டு வரலாம் . ஒப்புமைக் கல்வி , முன்னேற்ற 
வழி வகைகள் , வரலாற்று அறிவு ஆகியவற்றில் 
விருத்தி காணலாம் . இதன் மூலம் தத்துவ முறை 
யிலும் , சமுதாய முறையிலும் , உளவியல் முறையிலும் 
அடிப்படைகளில் முன்னேற்றம் கொண்டு வரலாம் . 
செயல் ஆராய்ச்சியின் நன்மைகள் : 


பொது 


கல்வி ஆராய்ச்சியை ரண்டு கோணங்களி 
லிருந்து பார்க்கலாம் . ஒன்று , எதைப் பற்றி ஆராய்ச்சி 
செய்யப்படுகிறது என்பது ; மற்றொன்று , நோக்கங் 
களின் அடிப்படையிலானது . கல்வி ஆராய்ச்சியாளா 
கள் இரண்டு பொருள்களின் தொகுப்புகளை மனத் 
தில் கொண்டு ஆராய்ச்சி செய்கிறார்கள் , ஒன்று 
மக்களைப் பற்றியது . மாணவர்கள் , ஆசிரியர்கள , 
ஆராய்ச்சியாளர்கள் , நிருவாகிகள் ஆகியோர் இதில் 
அடங்குவர் . மற்றொன்று அமைப்புகளைப் பற்றியது . 
வகுப்பறை பள்ளி, சமூகம் , அரசு இவை அமைப்பில 
அடங்கும் . செயல் முறைகளை மேம்படுத்துவதும் 
அறிவு வளர்ச்சியும் கல்வி ஆராய்ச்சியின் இரு முக்கிய 
நோககங்களாகும் . 


1. பல சமயங்களில் 

ஆராய்ச்சியின் 
பயன்களை , போதுமான ஆராய்ச்சிப் பின்னணி 
இல்லாததன் காரணமாகவும் , பல கட்டுப்பாடுகள் 
விதிப்பதன் காரணமாகவும் , வகுப்பறை முறைகளில் 
பயன்படுத்த முடியாமல் போகிறது . ஆனால் செயலா 
ராய்ச்சியின் பயன்களை எளிதாகப் புரிந்து கொண்டு 
செயற்படுத்த முடியும் . 


செயலாராய்ச்சி முறையில் பின்வரும் 
அடங்கும் . 


கூறுகள் 


2. செயலாராய்ச்சியின் காரணமாக ஆசிரியரின 
நடத்தையிலும் கற்பித்தலிலும் , மாற்றங்கள் வருவ 
தோடு அவருடைய எண்ணங்களிலும் , நாட்டங்களி 
லும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன . இது ஆசிரியர் 
தானாகவே 

ஓர் ஆராய்ச்சியைத் திட்டமிட்டு , 
நடத்தி , மதிப்பீடும் 

செய்வதால் உண்டாகிறது . 
செயல் ஆராய்ச்சியில் எல்லோரும் ஈடுபடும் பொழுது 
குழு ஒற்றுமையும் உண்டாகிறது . 


1. நிறைவின்மை ஆராய்ச்சியாளர் தம் அலுவல் 

சூழ்நிலை நடைமுறைகளில் நிறைவின்மையும் , 

கவலையும் அடைகிறார் . 
2. நம்பிக்கை இருப்பினும் முன்னேற்றங்கள் 

கொண்டு வரலாம் என்ற நம்பிககையும் கொண் 

டிருக்கிறார் . 
3. தம் நிறைவின்மையைக் குறிப்பிட்டுக் காட்டு 

கிறார் . 
4. சிக்கலை வரையறுக்கிறார் . 
5 சிக்கல்களின் காரணிகளைக் கண்டறிகிறார் . 
6. மேம்படுத்துவதற்கான பயிற்சிகளையும் , நட 

வடிக்கைகளையும் ஆராய்கிறார் . 
7. கருதுகோளைச் சோதிப்பதற்கான முறையை 

வரைகிறார் . 


3 ) ஆசிரியர்கள் செயலாராய்ச்சியின் திட்டமிடும் 
பருவத்தில் ஒருவரோடொருவர் கலந்து பேசுவதால் 
பொதுவான 

கல்விச் சிக்கல்களைப் பற்றியும் , 
ஆராய்ச்சி 

முறைகளைப் பற்றியும் நன்கு தெரிந்து 
கொள்ள வாய்ப்பு ஏற்படுகிறது . இவர்கள் ஆராய்ச்சித் 
தொடர்பான பல புத்தகங்களைப் படிக்கத் தூண்டு 
கிறது . இதனால் பல சிக்கல்களுக்கு ஏற்கனவே வெளி 
வந்த முடிவுகள் மூலமாகவும் , தானாகச் 

செய்த 
ஆராய்ச்சிகள் மூலமாகவும் தீர்வுகள் காண முடிகிறது . 


செயலாராய்ச்சியின் 

குறைகள் : 1 ) செயலா 
ராய்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் , குறிப் 


செயலாராய்ச்சி 


413 


செயலே செப்பும் .. 


பிட்ட எண்ணிக்கையில் செய்யப்படுவதால் கல்வி 
அறிவியலை வளர்ப்பதில் அதன் பங்கு முதன்மை 
யானது என்று கூறமுடியாது .. 

செயலாராய்ச்சியின் 
முடிவுகளை ஒன்று சேர்த்து ஒரு பொதுக் கருத்தைக் 
கொண்டு வர முடியும் என்றாலும் இவ்வகை முயற்சி 
இதுவரை மிகக் குறைவாகவே காணப்படுகிறது . 


பயிற்சி பெற்ற ஆராய்ச்சி மாணவனையும் , சாதா 
ரணமாகப் பயன்படுத்துபவரையும் ஒரே சமயத்தில் 
ஈடுபடுத்தலாம் . 

சி.ஆர்.வ. 


| 


2 ) செயலாராய்ச்சியின் முக்கியக் குறைபாடு , 

ஆராய்ச்சியுடன் ஒப்பிடும்போது அதன் 
குறைந்த தரமாகும் . 


பொது 


3 ) செயலாராய்ச்சியின் கண்டுபிடிப்புகளைப் 
பொதுமைப் படுத்த முடியாது . எடுத்துக்காட்டாக 
இந்த ஆண்டு மாணவர்களைக் கொண்டு நடத்தப் 
பட்ட செயலாராய்ச்சியின் முடிவுகளை அடுத்த ஆண்டு 
மாணவர்களுக்குப் பயன்படுத்துவது சரியானதாகாது . 


4 ) ஏற்கனவே வேலைப்பளு மிகுந்திருக்கும் 
ஆசிரியர்களுக்கு இந்த வேலையும் சேர்க்கப்படும் 
பொழுது அவர்களின் பொறுப்பு மேலும் மிகுதியா 
கிறது என்பது செயலாய்வைப் பற்றிய பொதுவான 
விமரிசனம் ஆகும் . 


செயலூர் இளம்பென் 

சாத்தன் . 
கொற்றனார் : சங்கப் புலவர்களுள் ஒருவராகிய 
இப்புலவர் அகநானூற்றில இடம்பெறும் , தொல 
நலம் சிதையச் சாஅய் , அல்கலும் எனத் தொடங் 
கும் பாடலை ( அகம் . 177 ) இயற்றியுள்ளார் . இப் 
பாடல் பாலைத் திணையில் அமைந்துள்ளது . பிரி 
விடை வேறுபட்ட தலைமகளைத் தோழி வற்புறுத் 
தியது எனற துறையில் அமைந்த இப்பாடல் சொன 
னயம் , பொருணயம் மிக்குத் திகழ்கிறது . இயற்கை 
எழில் அழியுமாறு - நமமை விட்டு நீங்கிச் சென்ற 
நம் தலைவர் இனனும் வரவில்லை என்று மிகுதியாக 
வருந்து தலை ஒழிக என முதறகண தோழி அமைதி 
கூறிச் செய்தியினைப்பின் விளக்குகின்றாள் . ஆசிரியர் 
இப்பாடலில் அருஞசுரத்தின் வெம்மையினையும் , 
இரும்பிடித் தடக்கையினை ஒத்த ஐம்பால் குழல் 
கற்றையினையுடைய மகளிர மலர் கொய்வதற்காகச் 
செல்லும் கல் நெறியின கடுமையினையும் அழகுறச 
சித்திரித்துள்ளார் . பாகற் கனியினை விரும்பியுண 
ணும் கடுஞ்சூல் கொணட கானமயில பெருவங்கியம் 
போல் ஒலி செய்து உலவும் காட்டினைக் கடந்து 
சென்றோர் உரிய காலத்தில் வாராது காலம் நீட்டித் 
தாராயினும் கவலற்க என்று தோழி தலைவியினைத் 
தேற்றுகினறாள் . மேலும் , இப்பாடலில 

சோழ 
நாட்டுப் பண்ணன் சிறப்பு நன்கு விளககப்பட்டுள 

கி.கோ. 


இக்குறைகள் இருப்பினும் செயலாராய்ச்சி என் 
பது கட்டாயம் ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒன்றா 
கும் . தங்களுடைய சிக்கலகளுக்குத் தீர்வு காண்பதில் 
ஆசிரியர்கள் நேரடியாக ஈடுபடுவதோடு பலவகை 
சிக்கல்களின் தீர்வுகளுக்கும் காரணமாக அமையும் , 
தற்காலிகமான கருது கோள்கள் அமைப்பது , தற் 
காலிகமாகப் பொதுமைப் படுத்துவது இவற்றின் 
மூலம் கல்வி அறிவியலின் முன்னேற்றத்துக்கு , 
லாராய்ச்சி சிறப்பான பங்காற்றி வருகிறது . இவ்வகை 
ஆராயச்சியில் ஈடுபடுவது ஆசிரியர்களின் வேலைத் 
திறனையும் மேம்படுத்துகிறது . 


ளது . 


செய 


செயலே செப்பும் , பொருளே புகலும் : 
ஒருவரது கவனமற்றத் தன்மையை அவரது 
செயலே வெளிப்படுத்துவது , செயலே செப்பும் 
பொருளே புகலும் ( Res Ipsa Loquitur ) என்பதாகும் . 
செயலே செப்பும் பொருளே புகலும் என்பது , ஒரு 
சட்ட விதி அன்று ; ஒரு செயலின் தன்மையை 
விளக்குவதற்குப் பயன்படுத்தப்படும் ஒரு குறிப்புப் 
பெயரேயாகும் . 


ஆனால் இந்த நடைமுறைச் சிக்கல்களைப் 
பற்றிய இப்போதைய ஆர்வத்தைப் பற்றிக 
கவலைப்படும் மேல்நிலைக் கல்வியாளர்கள் பலர் 
இருக்கிறார்கள் , ஒருசிலர் இதன்பால் கவரப் 
படாமல் அடிப்படை ஆராய்ச்சிகள் மேற்கொண்டா 
லும் நடைமுறைப் பயன்கள் அடிப்படை ஆராய்ச்சி 
யின் உயிர்த்தன்மையை மாசுபடுத்துகின்றன என்பது 
இவர்களின் கவலையாகும் . ஓர் ஆக்க சக்தி வாய்ந்த 
சிந்தனையாளன் வேலை , ஒவ்வொரு மனித முயற்சி 
யிலும் , அதன் உள்ளார்ந்த மதிப்பைக் கூடப் புறக் 
கணித்து , உடனடி முடிவுகள் எடுப்பதன்று என்று 
இவர்கள் கருதுகிறார்கள் . இது ஒரு தீர்க்க முடியாத 
சிக்கலல்ல . கல்வித் துறையில் எல்லா மட்டங்களிலும் 
நிறையச் சிக்கல்கள் இருககின்றன . அடிப்படை 
ஆராய்ச்சியிலும் பயன்படுத்தும் ஆராய்ச்சியிலும் 


செயலே செப்பும் பொருளே புகலும் என்பதில் , 
எதிர்வாதியின் கவனமின்மையை வாதி மெய்ப்பிக்க 
வேண்டிய தேவையில்லை . எதிரவாதியே அதனை 
மெய்ப்பிக்கக் கடமைப்பட்டவராவர் . வாதி ஒருவா , 
இவ்விதியின கீழ் , எதிரவாதி ஒருவருக்கு எதிராக 
வழக்குத் தொடுத்திருக்கும் போது , எதிர்வாதி தாம் 
அவ்வாறு கவனமற்று இருக்கவில்லை 

என்பதை 
மெய்ப்பிக்க வேண்டும் . அவர் அவவாறு மெய்ப் 
பிக்கத் தவறும்போது , வாதிக்கு இழைத்த தீங்கிற்கு 
அவர் ( எதிர்வாதி ) பொறுப்பாவார் . 


செயற் கோட்பாடு 


414 


செயற்பாட்டியல் 


எ - டு : மக்கள் நடமாட்டம் மிகுந்த வீதியில் 
கடை , பண்டக சாலை வத்திருப்போர் , வீதியில் 
நடந்து செல்வோருக்குத் தீங்கு ஏற்படுமளவுக்குப் 
பொருள்களை ஒழுங்கின்றி வைத்திருப்பது ( Byrne 
V. Boadle ( 1863 ) 2H & C 722 ) ; 


அறுவை மருத்துவம் செய்யப்பட்ட இடத்தி 
லிருந்து மருத்துவர் துண்டித் துணியை அகற்றாது 
விடுவது ; 


ததுதான் செயற்பாட்டியல் ஆகும் . ஒரு கருத்தியல் 
கண்ணோட்டத்தில் ஒரு காரணியை மட்டும் நிருணயக் 
கூறாக வைத்துக்கெண்டு சமூக நிகழவுகளை ஆராய்ந்து 
ஏற்பட்ட கருத்தாய்வுத் தொகுதிகளும் , சமூக 
நிகழ்வுகளை முழுமையாக ஆராயாமல் பகுதியாகவே 
ஆராய்ந்து வெளிவந்த கருத்தாய்வுத் தொகுதிகளும் 
அப்பொழுது சமூகவியல் துறையில் கோலோச்சிக் 
கொண்டிருந்தன . இந்நிலையில் 

வலுவான , 
விளக்கமான , முழுநிறைவான அணுகுமுறையாகச் 
செயற்பாட்டியல் எழுந்து சமூக நிகழ்வுகளை 
அவற்றின் செயற்பாடுகளின உருவகையில் ஆராயந்து 
முழு நிறைவான விளககம் 

போக்கிற்கு 
வழிவகுத்தது . 


தரும் 


செயற்பாட்டியல் சமூக நிகழவுகளை அவற்றின் 
செயற்பாடுகளின் அடிப்படையில ஆராய்கிறது . 
ஆயினும் இந்த அனுகுமுறை சமூகவியலின் கண்டு 
பிடிப்பு அன்று . உயிரியல் அறிவியல்களின இந்த 
அணுகுமுறை முதலாவதாகக் கண்டுபிடிக்கப்பட்டு 
வந்தது . ஓர் உயிரியல் நிகழ்வைச் செயற்பாட்டியல 
மூலமாக உயிரியல் அறிவியல்கள் ஆராய்ந்து கொண 
டிருந்தன . அவற்றிடமிருந்து சமூக மானிடவியல் 
சமூகவியல ஆகிய துறைகளின் அறிஞர்கள் இந்த 
அணுகு முறையைப் பெற்றுச் சமூகவியல துறையில் 
புகுததினார்கள. 


என்ற 


முதுமைப் 


வீதியில் சென்று கொண்டிருக்கும் பேருந்து வண்டி 
நடைபாதையின் மீது ஏறி , அங்கு நின்று கொண்டிருக் 
கின்றவர்கள் மீது மோதிக் காயத்தை ஏற்படுத்தி 
விடுவது போன்ற செயல்கள் எதிர்வாதியின் கவன 
மின்மையைச் செப்புவனவாகும் . 

பு.வே. 
செயற் கோட்பாடு : முதியவர்கள் பற்றிய 
கோட்பாடுகள் சில வளர்ச்சி உளவியலில் உள்ளன . 
அவற்றுள் செயற்கோட்பாடு ( Activity Theory ) ஒன் 
றாகும் . பணிமுதிர்வு பெற்று ஓய்வு பெறும் நிலை எய் 
திய முதியவர்கள் , தங்கள் பிணைப்புகளை அறுத்துக் 
கொண்டு ஒதுங்கியிருப்பார்கள் என்பது ஒரு கோட் 
பாடு . மற்றையது இதற்கு மாறான கருத்தைக 
கொண்ட செயற் கோட்பாடு ஆகும் . இதனை 

வலி 
யுறுத்துபவர் மேடாப்சு 

என்னும் உளவியலாளர் 
ஆவார் . ஒருவர் , தம் வளர்ச்சிப் பருவத்தில் இயல 
பாகவே சுறுசுறுப்பாகவும் , செயல் திறன் கொண்டவ 
ராகவும் , மன நிறைவு உள்ளவராகவும் இருப்பின் 
அவர்கள் 

பருவத்திலும் மனநிறைவு 
கொண்டவர்களாகவும் , பொது நிகழ்ச்சிகளில் ஈடு 
பாடு உடையவர்களாகவும் செயல் துடிப்பு மிக்கவர் 
களாகவும் விளங்குவர் என்கிறார் . ஒதுங்கி வாழ் 
கின்ற தன்மை என்பது சமூகமும் குடும்பமும் 
அவர்களைப் பயனுள்ள வழிகளில் ஈடுபடுத்திக 
கொள்ளாததன் விளைவேயாகும் . முதியவர்களுக்குப் 

ஊக்கமும் , வாய்ப்பும் அளித்தால் 
அவர்கள் செயல்களைச் செய்வதில் ஆர்வம் காட்டு 
வர் என்பதே இக் கோட்பாடு வலியுறுத்தும் கருத் 
தாகும் . 

ஜி.இரா . 
செயற்பாட்டியல் : இருபதாம் நூற்றாணடின 
தொடக்கத்தில் சமூகவியலின கருத்தாய்வுத் தொகுதி 
யின் ( Sociological Theory ) அமைப்பு முறையில 
ஒரு மகத்தான மேம்பாட்டுக் கட்டம் ஏற்பட்டது . 
அந்தக கட்டமதான் செயற்பாட்டியல ( Functionalism ) 
என்று அழைக்கப்படும் செயற்பாடு பற்றிய பகுப் 
பாய்வின் தோற்றம் . ஒரு சமூக நிகழவை எவவாறு 
புறவயமாக , அறிவியல 

அடிப்படையில் தெளிவாக 
ஆராய்ந்து விளக்கம் தருவது என்ற நிலையில் சமூக 
வியல் அறிஞர்கள் குழம்பி நின்ற வேளையில் எழுந் 


செயற்பாடு ( Function ) 

கருத்தே 
உயிரியல அறிவியலகளிடமிருந்து தான பெறப்பட்டது . 
உயிரியல அறிவியலகளில் ஓர் உயிரினப் பொருள 
நிலைபெற்று இயங்க உதவிடும் ஓர் ஆதாரமான 
செயற்பாங்கை ( Process ) 

( Process ) உயிரியல் அறிவியலறி 
ஞர்கள செயற்பாடு என்பார்கள் . இந்தக் கருத்தைச 
சமூக அறிவியல் அறிஞர்கள் கடன் 

வாங்கிச் சமூக 
அறிவியல்களில் 

குறிப்பாகச் சமூக மானிடவியல் , 
சமூகவியல் ஆகிய துறைகளில் பயன்படுத்தினார்கள் . 


போதுமான 


தொடக்கத்தில் சமூகவியல் , சமூக மானிடவியல் 
துறை அறிஞர்கள் தாம் கடன்வாங்கிய செயற்பாடு 
என்ற சொல்லை உயிரியல் அறிவியலறிஞர்கள் பயன் 
படுத்திய அதே பொருளிலேயே பயன்படுத்தினர் 
ஒரு சமூகக கூறு தான் சார்ந்துள்ள சமூக அமைப்பு 
முறை நிலைபெற்று நிறக உதவுமமுறையில் ஆற்றிடும் 
பங்கைச செயற்பாடு என்று குறித்தனர் . அதாவது 
ஒரு சமூகக் கூற்றின் நடவடிக்கை ( Operation ) அல்லது 
செயலாககம் அது சார்ந்துளள சமூக அமைப்பு முறை 
நிலைபெற்று நிற்க உதவும் சமயத்தில் அந்த நிலை 
மையைச் செயற்பாடு எனறு குறித்தனர் . 


தொடக்கக் கட்டத்தில் எல்லாச் சமூகககூறுகளும் 
சமூக அமைப்பு முறை நிலைபெற்று நிற்க உதவும் 


செயற்பாட்டியல் 


415 


செயற்பாட்டியல் 


என்ற 


வகையில் தான் செயல்படுகின்றன 

கருத்து 
நிலவியது . இந்த அடிப்படையில் தான் செயற் 
பாட்டியல் கடைப்பிடிக்கப்பட்டுச் சமூகக் கூறுகள் 
ஆராயப்பட்டன . முதன் முதலில் இக் கண்ணோட்டத் 
தில் சமூகக் கூறுகளை ஆராயும் முயற்சி சமூக 
மானிடவியலில் ஏற்பட்டது . அம் முயற்சிக்கு 
வித்திட்டவர்கள் பிரானிசுலா மலினோவ்சுகி 
( Branislaw Malinowski 1884-1942 ) என்ற அறிஞரும் 
ஆர்தர் ஆர் . இராட்கிளிப் பிரவுன் ( Arthur R.Rad 
cliffe - Brown ) என்ற அறிஞரும் ஆவர் . 


யைத் தோற்றுவித்து அவர்களிடையே கட்டொருமை 
பாட்டை ஏற்படுத்துகிறது . இவ்வாறே மதமும் மதச் 
சடங்குகளிலும் , நிகழ்ச்சிகளிலும் எல்லோரும் 

பங்கு 
பெறும்வண்ணம் அனைவரையும் திரட்டிவைத்து 
அவர்களைக் கட்டொருமைப்படுத்துகிறது . ஒரு குற்ற 
வாளிக்குத் தரப்படும் தண்டனை கூடச் சமூகக் கட் 
டொருமைப்பாட்டுக்கு உதவுகிறது . மேற்பார்வைக் 
குத் தண்டனை ஒரு குற்றவாளியைப் பழிவாங்கும் 
வகையில் அமைகிற நடவடிக்கையாகத் தோன்றக் 
கூடும் . ஆயினும் அதன் மூலம் சமூகம் போற்றிடும் 
கூட்டுணர்வுகள் , விழுமியங்கள நசுக்கப்படாமல் , மீறப் 
படாமல் பாதுகாக்கப் பட்டு நிலை நிறுத்தப்படுகின் 
றன . இந்த விளைவே தண்டனையின் செயற்பாடு 
ஆகும் என்கிறார் தர்க்கீம் . 


ஆயினும் இவர்களுக்கு முன்னரே சமூகவியலில் 
செயற்பாட்டியல் தொடர்பான ஒரு கருத்து நிலவி 
யிருந்தது . ஆகசுட்டு கோம்டு ( Auguste Comte 1798 
1857 )) என்ற அறிஞர் சமூகத்திலுள்ள ஆக்கக் கூறுகள் 
தம்மிடைய ஓர் இசைவிணக்கமான உறவு கொண்டு 
செயலபடுகின்றன . அதன் விளைவாகச் சமூகம் ஓர் 
ஒழுங்கை எய்துகிறது என்றார் . அவருக்குப் பின்வந்த 
எர்பர்ட்டு இசுபென்சர் ( Herbert Spencer 1820-1903 ) 
ஓர் உயிரினப் பொருளில் இருப்பதைப் போலவே ஒரு 
சமூகத்தில் இருக்கிற உறுப்பு அலகுகள் இணைந்து 
செயல்பட்டுச் சமூகத்தை 

இயங்கவைக்கின்றன 
என்றார் . வில்பிரெடோ பாரெட்டோ ( Vilfredo 
Pareto 1848 - 1923 ) என்ற 

அறிஞர் சமூகத்தில் 
பல்வேறு கூறுகள் நிலவுகின்றன . அவை ஓர் இணக்க 
மான முறையில் இயங்கிச் சமூக அமைப்பு முறையின் 
சமன்பாட்டு நிலையைத் தக்க வைக்கின்றன என்றார் . 

எமிலி தர்க்கைம் ( Emile Durkheim - 1858-1917 ) 
என்ற அறிஞர் ஒரு சமூகக் கூற்றுக்கு விளக்கம் தர 
முற்பட்டால் அதை உண்டாக்கிய காரணங்களோடு 
அது ஆற்றிடும் செயற்பாட்டையும் ஆராய்ந்து அந்த 
அடிப்படையில் விளக்கம் தரவேண்டும் என்றார் , 
ஒரு சமூகக் கூறு செயல்படும் போது அதன் நிகழ் 
வினால் ஒரு சமூக 

உயிரினப் பொருளின் ( சமூக 
அமைப்புமுறையின் ) பொதுத் தேவை நிறைவேறு 

ஏற்பட்டால் 

அந்த 

விளைவே 
அதன் செயற்பாடு ஆகும் என்கிறார் தர்க்கீம் . அதா 
வது ஒரு சமூக 

உயிரினப் பொருளின் பொதுத் 
தேவையை நிறைவேற்றும் 

தன்மையில் 

தான் 
சமூகக்கூற்றின் செயற்பாடு 

அமைகிறது 
என்கிறார் தர்க்கீம் . 

ஒருசமூக உயிரினப் பொரு 
ளின் பொதுத் தேவை என்பது அதன் கட்டொரு 
மைப்பாடு ( Solidarity ) 

ஆகும் என்பது தர்க்கீ 
மின் கருத்து . சமூகக் கூறுகள் இந்தப் பொதுத் 
தேவையை நிறைவேற்றும் வகையில் அதாவது சமூ 
கத்தின் கட்டொருமைபாட்டை ஏற்படுத்தும் , வலுப் 
படுத்தும் , நிலைநிறுத்தும் வகையில் செயல்படுகின 
றன . எடுத்துக்காட்டாக வேலைப் பங்கீட்டு முறை 
உறுப்பினர்களிடையே ஒரு பரசுபரச் சார்பு நிலை 


இவ்வாறு சமூகவியல் அறிஞர்கள் செயற்பாட்டி 
யலுக்கு ஒரு பின்னணியை ஏற்படுத்தி அதன் வளர்ச் 
சிக்கு வழி வகுத்திருந்தாலும் செயற் பாட்டியல் ஒரு 
கொள்கையளவில் மேம்பாடு அடைந்தது மலினோவ் 
சுகி , இராட்கிளிப் பிரவுன் ஆகிய சமூக 

மானிட 
வியல் அறிஞர்கள் காலத்தில் தான் . இவர்களதாம் 
செயற்பாட்டியலுக்கு வடிவம் தந்து , மேம்படுத்தி , 
அதை ஒரு கொள்கையாக உரு மாற்றினார்கள் . 
மலினோவ்சுகி சமூக , 

பணபாட்டுக் கூறுகள் 
அமைப்புகளாகவோ , நிறுவனங்களாகவோ , செயற் 
பாங்குகளாகவோ , விழுமியங்களாகவோ , நெறிகளா 
கவோ எவ்வாறாக இருந்தாலும் சரி அவை மனிதர் 
கள் உயிர் வாழ்வதற்குத் தேவையான அடிப்படைத் 
தேவைகளை நிறைவேற்றுவதற்காக் ஏற்படுத்தப் 
பட்டவை . ஆகவே அவை மனிதர்களுடைய வாழ் 
வுத் தேவைகளை நிறைவேற்றுகின்றன . இந்தவகை 
யில் அவற்றின் செயலாக்க விளைவுகள் அதாவது 
செயற்பாடுகள் மனிதர்களுக்கு நன்மை பயக்கும் 
விதத்தில் அமைகின்றன என்கிறார் . 

மனிதர்களுடைய தேவைகள் தனித்தனியே 
பிரிந்து நிற்பது கிடையாது . அவை ஒன்றோடொன்று 
தொடர்பு கொண்டு இணைந்திருக்கும் . இப்படிப்பட்ட 
தேவைகளை நிறைவேற்றுகின்ற சமூக பண்பாட்டுக் 
கூறுகளும் பரசுபரத் தொடர்புகொண்டு இணைந்து 
நிற்கும் . ஆகவே அவை செயலாற்றிடும்பொழுது 
இணைந்தே செயலாற்றிடும் என்கிறார் மலினோவ் 
சுகி . ஆனால் இராட்கிளிப் பிரவுன் சமூகக் கூறுகள் 
தனி மனிதர்களுக்காகச் செயல்படுவது கிடையாது . 
அவை ஒட்டுமொத்தமான சமூகத்திற்காகச் செயல் 
படுகின்றன என்கிறார் . 

செயற்பாடு என்பது அமைப்புடன் ( Structure ) 
தொடர்புடையது . ஆகவே அமைப்பைத் தெரிந்து 
கொண்டாலொழியச் செயற்பாட்டைப் புரிந்து 


கின்ற 


விளைவு 


செயற்பாட்டியல் 


416 


செயற்பாட்டியல் 


செயற்பாட்டுத் தன்மையில் அவர்களுக்கிடையே 
கருத்து ஒற்றுமை இருக்கிறது . 


கொள்ள முடியாது என்கிறார் . இராட்கிளிப் பிரவுன் 
இதற்கு உயிரினம் சார்ந்த ஒப்புமை ( Organic Anal 
ogy ) அதாவது சமூகத்தை ஓர் உயிரினப் 
ளோடு ஒப்பிட்டுப் பார்ப்பது இன்றியமையாதது என 
கிறார் . 


பொரு 


இவர்கள் தொடங்கிய செயற்பாட்டுக் கொள்கை 
யைப் பின்னால் வந்த அறிஞர்கள் செம்மைப்படுத்தி 
மேம்படுத்தி நிலைபெறச் செய்தனர் . அவர்களில் முக் 
கியமானவர் இராபர்ட்டு கிங் மெர்டன் ( Robert King 
Merton 1910- ) என்ற சமூகவியல் அறிஞராவார் . 


ஓர் உயிரினப் பொருள் பல்வேறு உறுப்புகள் 
இணைந்து இருக்கும்படியான அமைப்பைக் கொண்டி 
ருக்கும் . அதன் உறுப்புகள் ஒன்றுக் 

கொன்று 
தொடர்பு 

கொண்டவையாய் இணைந்திருக்கும் . 
இதன் காரணமாக 

உயிரினம் ஓர் 

ஒருமைப்பட்ட 
முழுமைத் தொகுதியாக அமையும் . உயிரினப் பொரு 
ளின் அலகுகள (உறுப்புகள் ) ஒவ்வொன்றும் ஒரு குறிப் 
பிட்ட பணியைச் செயலாக்கத்தைத் தொடர்ந்து , 
திருப்பித் திருப்பிச் செய்துகொண்டிருக்கும் . எடுத்துக் 
காட்டாக மூச்சுவிடுதல் , செரிமானம் , கழிவுப் 
பொருள்களை வெளியேற்றுதல் , குருதியைத் தூய் 
மைப்படுத்துதல் என்று ஒரு குறிப்பிட்ட பணியை 
அவை தொடர்ந்து செய்து கொணடிருக்கும் . இந்தப் 
பணிகளையும் அவை ஒனறொடொன்று இணைந்து 
பரசுபர உறவு நிலையில் புரியும் . அலகுகளின செய 
லாக்கத்தின் காரணமாக அவை ஒவ்வொன்றும் ஒரு 
குறிப்பிட்ட ஆதாரமான 

பணியைச் செய்வதன் 
காரணமாக உயிரினப் பொருள் உயிர் 

வாழவும் , 
இயங்கவும் , நிலைத்து நிற்கவும் முடிகிறது . இவவாறு 
ஓர் உயிரினப் பொருளில் ஒவ்வோர் அலகும் அது 
உயிரோடு இயங்கவும் , நிலைபெற்று நிற்கவும் பங் 
காற்றுகிறது . இந்தப் பங்குகளே அவற்றின் செயற 
பாடுகள் ஆகும் . 


இன்று செயற்பாட்டியல் கொள்கை பின்வரும் 
கருத்துகளோடு இயங்குகிறது . 1 ) செயற்பாட்டியல 
கொள்கை சமூக அமைப்பு முறை ( Social System ) 
என்ற 

கருத்தை உள்ளடக்கியிருக்கிறது . சமூக 
அமைப்பு முறை ஒன்று இருப்பதாகக் கற்பித்துக் 
கொண்டு அதன் அடிப்படையிலேயே தனது ஆய்வை 
அக்கொள்கை மேற்கொள்கிறது . மார்க்கு ஆபிராம்சன் 
(Mark Abrahamson ) 6T GOTLOUI செயற்பாட்டியல் 
சமூக அமைப்பு முறை என்ற கருத்தைக் கற்பித்து 
அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டே தனது 
விளக்கப் பணியை மேற்கொள்கிறது என்று 
கிறார் . 


கூறு 


இதே அடிப்படையில் தான் இராட்கிளிப் பிரவு 
னும் அமைப்பு பற்றிய கண்ணோட்டத்தில்தான் 
செயற்பாடு ஆராயப்பட முடியும் என்கிறார் . இதற் 
காக உயிரினம் சார்ந்த ஒப்புமையைக் 

சொண்டு 
சமூகத்தை ஓர் ஒருமைப்பட்ட அமைப்பாக நோக்கி 
அதில் எவ்வாறு அதன் அலகுகள சமூக அமைப்பைப் 
பேணுகின்ற வகையில் செயல்படுகின்றன என்பதை 
அவர் விளக்குகிறார் . 


இவ்வாறே சமூகமும் பல்வேறு அலகுகள இணைந் 
திருக்கும்படியான அமைப்பைக் கொண்டிருக்கிறது . 
அதன் அலகுகள் ஒன்றொடொன்று தொடர்பு 
கொண்டவையாய் இணைந்திருக்கின்றன . இதன் 
காரணமாகச் சமூகம் ஓர் ஒருமைப்பட்ட முழுமைத் 
தொகுதியாக அமைகிறது . சமூகத்தின் அலகுகள் 
ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட பணியைத் தொடர்ந்து 
திருப்பித் திருப்பிச் செய்துகொண்டிருக்கின்றன . 
இந்தப் பணிகளையும் அவை 

ஒனறொடொன்று 
இணைந்து , பரசுபர உறவு நிலையில் 

புரிகின்றன . 
அலகுகள் செயலாக்கத்தின் 

காரணமாகச் சமூகம் 
இயங்கவும் நிலைபெற்று நிற்கவும் முடிகிறது . இவ் 
வாறு சமூகத்தின் ஒவ்வொரு கூறும் சமூகம் இயங்க 
வும் , நிலைபெற்று நிற்கவும் பங்காற்றுகிறது . 
இவ்வாறு மலினோவ்சுகியும் , 

இராட்கிளிப் 
பிரவுனும் சமூகக்கூறுகள ஒவ்வொன்றும் செயற்பாடு 
உடையவை என்று கூறுகின்றனர் . எவ்விதத்தில் 
அவை செயல்படுகின்றன என்பதில் அவர்களுக்கி 
டையேகருத்து வேற்றுமை இருந்தபோதிலும் அவற்றின் 


2 ) சமூக அமைப்பு முறை பல்வேறு கூறுகளைக் 
கொண்டிருக்கிறது என்பது செயற்பாட்டியலாரின 
கருத்து . அதாவது ஓர் உயிரினப் பொருளைப் போலச் 
சமூக அமைப்பு முறை பல்வேறு அலகுகளை உறுப்பு 
களாகக் கொண்டு அமைகிறது . 

3 ) இந்த அலகுகள் ஒன்றோடொன்று தொடர்பு 
கொண்டவை . தனித்தனியாக விலகி நிற்காமல் ஒன் 
றோடொன்று இணைந்திருக்கும் . ஒவ்வோர் அலகும் 
பிற அலகுகளுடன் சேர்ந்து செயல்படும் . ஒரு பரசு 
பர உறவுநிலையில் 

இருந்து அவை செயல்படும் . 
மலிணோவ்சுகியும் இராட்கிளிப் பிரவுனும் ஒரு சமூக 
அமைப்பு முறையில் அதன் அலகுகள் ஓர் 
மான உறவு நிலையில் 

தமக்குள முரண்படாமல் , 
மோதிக்கொள்ளாமல் சமூகமாக ஒன்றிணைந்து ஒரே , 
போக்கிலேயே செயல்படும் . இதன் காரணமாக அதா 
வது அலகுகளின் இணக்கமான கூட்டுச் செயற்பாடு 
காரணமாக அவை உள்ளடங்கியிருக்கும் முழுமைத் 
தொகுதியும் ( சமூக அமைப்பு முறை ) ஒரே சீராக , 


இணக்க 


- 


செயற்பாட்டியல் 


417 


செயற்பாட்டியல் 


இயல்பாகச் செயல்படும் . இந்தவகையில் முழுமைத் 
தொகுதி ஒரு செயற்பாட்டு | ஒருமை 

கொண்ட 
அமைப்பாக அதாவது செயற்பாட்டு அளவில் ஒரே 
சீராக , ஒருமையாக இயங்கும் அமைப்பாக விளங்கும் 
எனக் கூறுகின்றனர் . 


பிரிவினைச் சக்தியாகச் செயல்பட்டு மக்களை மத 
அடிப்படையில் பிரித்துவைத்து , அவர்களுக்கிடையே 
இணக்கமான உறவு எழுவதைத் தவிர்த்து மதப் 
பூசல்கள் , சச்சரவுகள் , கலவரங்கள் முதலியல றறை 
ஏற்படுத்தக்கூடும் என்று மெர்டன் கூறுகிறார் . 


| 


| 


| 


| 


1 


1 


1 


| 


. 


} 


L 


t 


1 


11 


11: ஆனால் இக்கூற்றை இராபர்ட்டு கிங் . மெர்டன் 
மறுக்கிறார் . எல்லாச் சமுகங்களும் - | செயற்பாட்டு 
ஒருமை கொண்ட முழுமைத் தொகுதிகளாக விளங் 
குவது கிடையாது . ஒவ்வொரு சமூகத்திலும் , ஓரளவு 
ஒருமைப்பா இருக்கும் . ஆயினும் எல்லாச் சமூகங் 
களும் ஒரேமாதிரியாக முற்றிலும் ஒருங்கிணைந்த 
ஒருமைப்பட்ட - முழுமைத் தொகுதிகளாக இருக் 
காது . சிலவற்றில் ஒருமைப்பாடு உயர்ந்த அளவிலும் 
பலவற்றில் ஒருமைப்பாடு குறைந்த அளவிலும் 
காணப்படக் கூடும் என்கிறார் . 


ஆனால் 


| 


இவ்வாறே வறுமை அது பிடித்துள்ள மக்களுக் 
குப் பாதகமாகவும் அவர்களுக்கு உடல்நலத் தேவை 
கள் , வாழ்க்கை வசதிகள் , வாய்ப்புகள் முதலியன 
கிடைக்கவொட்டாமலும் செயல்பட்டு எதிர்மறைச 
செயற்பாடு கொண்டதாக இருக்கிறது . 
அதேநேரத்தில் அது மேல் தட்டு மக்களுக்குப் பல 
வசதிகளைச் செய்து தருகிறது . அவர்கள் கருணைக் 
கொடை வழங்கவும் , அதன் மூலம் ஒரு மன நிறைவு 
எய்தவும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறது . அவர்கள் 
தமக்குரிய தாழ்வான வேலைகளைக் குறைந்த செல 
வில் நிறைவேற்றிக் கொள்ளவும் வறுமை வழிவகுத் 
துக் கொடுக்கிறது . அதுமட்டுமல்லாமல் வேலையில் 
லாதவர்களுக்கு , வறியவர்களுக்கு ஆதரவு தருகின்ற 
நிலையங்களிலும் , சேவைப் பணிகளில் 
கிடைக்கவும் , இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற 
வும் வறுமை உதவுகிறது . 


| 


எலலாச் 


வேலை 


அவ்வாறே ஒவ்வொரு சமூகத்திலும் 
சமூகக் கூறுகளும் சமூகத்தின செயற்பாட்டு ஒரு 
மைக்குப் பங்காற்ற வேறுசில கூறுகள் நேரெதிராகச் 
செயல்படும் எனகிறார் . எடுத்துக்காட்டாக நட்சத்திர 
மீனில் சில உறுப்புகள் ஒரு திசையிலும்மற்றஉறுப்புகள 
வேறொரு திசையிலும் மீனை இழுத்துக்கொண்டு 
செயல்படுகின்றன என்கிறார் . 


IL 


| 


. 


| 


1 


| 


51 


4 ) இராட்கிளிப் பிரவுன் சமூக அமைப்பு முறை 
யில் ஒவ்வொரு சமூகக் கூறும் சமூக அமைப்பு முறை 
நீடித்து - இயங்கவும் , அது நிலைபெற்று - நிற்கவும் 
பங்காற்றுகிறது என்கிறார் . அவருடைய கூற்றுப்படி 
சமூகக் கூறுகள் அனைத்தும் ஆக்க 

முறையிலான் 
செயற்பாடு ( Eufunction ) கொண்டிருக்கும் என்றும் 
அவை சமூக அமைப்புமுறை நிலைபெற்று - நிற்கும் 
வகையில் செயல்படும் என்றும் பொருள்படுகிறது . 


1 


. 


/ 


- 


T 


ஆனால் மெர்டன் , ஒரு சமூகக கூறு 

எப்பொழு 
தும் ஆக்கமுறையில் செயல்படுவதிலலை எனகிறார் , 

நேரத்தில் அது ஆக்கமுறையிலும் , இன 
னொரு நேரத்த்தில் எதிர்மறையிலும் செயல்படும் 
என்கிறார் . இவ்வாறே ஒரே சமூக அமைப்புமுறை 
யில் அது ஒரு சிலருக்கு ஆக்க முறையிலான செயற் 
பாட்டையும் மற்ற சிலருக்கு எதிர்மறையிலான 
செயற்பாட்டையும் ( Dysfunction ) கொணடிருக்கும் . 
அதுபோலச் சமூகம் முழுவதற்கும் ஆககமுறையி 
லான செயற்பாடு கொண்டிருக்கும் ஒரு சமூகக்கூறு 
தனி நபர்களுக்கு எதிர்மறையிலான செயற்பாட் 
டைக் கொண்டிருக்கும் என்பது அவர் கருத்தாகும் . 


| அதிகார வருக்க முறை 

( Bureaucracy ) ஒரு 
நவீன தொழிற் சமூகத்தில் ஒரு சிறந்த , 

மேலான 
நிருவாக ஆட்சிமுறையாக இயங்குகிறது . தனிநபர் 
விருப்பு வெறுப்புக்கு இடங்கொடுக்காமல் , விதிமுறை 
களின் அடிப்படையில் புறவய நோக்கில் காரியங்கள 
நடைபெறவும் 

நிருவாகம் நடக்கவும் அதிகார 
வருக்கமுறை பெரிதும் உதவுகிறது . ஆயினும் அதில் 
நிலவும் விதிமுறைகளின்படியே எதுவும் நடக்கவேண் 
டும் என்ற கொள்கை விதியின் காரணமாகச் சில 
வேளைகளில் தனி நபர்களுக்கு நீதியும் , நியாயமும் 
கிட்டாமல போகக்கூடும் . இதற்கு 

மொடன் ஒரு 
நிகழ்ச்சியைச் சான்றாக தருகிறார் . பெர்னட்டு 
பால்சென் ( Bernt Balchen ) என்பவர் நார்வே நாட் 
டைப் பூர்வீகமாகக் கொண்டவர் . அவர் பல ஆண்டு 
கள் சின்ன அமெரிக்கா என்ற அண்டார்டிக்குப் 
பகுதியில் பிரிட்டு ( Byrd ) அண்டார்டிக்குப் பயணப் 
குழு என்ற குழுவோடு சேர்ந்து ஆய்வுப் பணிகளை 
நடத்தினார் . அவர் கி.பி. 1927 - ஆம் ஆண்டில் அமெ 
ரிக்கக் குடிமகனாகும் பொருட்டு அமெரிக்க அரசுக்கு 
விண்ணப்பம் செய்தார் . அமெரிக்க நாட்டின் தொழி 
லாளர் துறையின் விதிப்படி ஒருவர் அமெரிக்கக் குடி 

வேண்டுமானால் அவர் அமெரிககாவில 
குறைந்தது ஐந்தாண்டுகள தொடர்ந்து குடியிருந் 
திருக்க வேண்டும் . ஆனால் பெர்னட்டு பால்சென் 
அமெரிக்காவுக்காக , அமெரிக்க ஆய்வுக்குழுவில 
அமெரிக்காவை ஒட்டிய ஒரு நிலப்பகுதியில 


மகனாக 


ஒரே மதம் நிலவும் சமூகத்தில் மதம் ஓர் . ஒன்றி 
ணைப்புச் சக்தியாக விளங்கக்கூடும் . ஆயினும் பல் 
வேறு மதங்கள் நிலவுகின்ற சமூகத்தில் மதம் ஒரு 


சொல 


வா . க . 9 - 27 


. 


செயற்பாட்டியல் 


418 


செயற்பாட்டியல் 


லப்போனால் தனக்குரியது என்று அமெரிக்க அரசு 
உரிமைநாடிய ஒரு நிலப்பகுதியில் பல்லாண்டுகள் 
பணியாற்றியபோதிலும் அவர் அரசு விதிமுறைப் 
படி ஐந்தாண்டுகள் அமெரிக்காவில் தங்கியிராத கார 
ணத்தால் அவருக்குக் குடியுரிமை மறுக்கப்பட்டது . 
இந்நிகழ்ச்சியைச் சுட்டிக்காட்டி மெர்டன் அதிகார 
வருக்க முறை எவ்வாறு எதிர்மறைச் செயற்பாடு 
கொண்டதாகவும் அமையக்கூடும் என்று எடுத்துரைக் 
கிறார் . 


UITLUL ( Manifest Function ) மட்டும் வைத்துக் 
கொண்டு அதன் செயற்பாட்டுத் தன்மையை ஆரா 
யும் போக்கு இருந்தது . எந்தக் காரணத்திற்காக 
நோக்கத்திற்காக ஒரு சமூகக்கூறு 

உருவாக்கப் 
பட்டதோ அந்தக் காரணம் , நோக்கம் நிறைவேறும் 
வகையில் அது செயல்படுகிறதா என்பதைச் செயற் 
பாட்டியலார் ஆராய்ந்து வந்தார்கள் . அதாவது 
அதன் வெளிப்படையான செயற்பாட்டை மட்டும் 
ஆராய்ந்து வந்தார்கள் . அதன் செயற்பாடு அது 
உண்டாக்கப்பட்டதன் நோக்கத்திற்கு ஏற்ப ஒத்து 
அமைந்திருந்தால் அதைச் செயற்பாடு உடையதாகக 
கருதினார்கள் . அப்படி அமையாத நேரத்தில் அதைச் 
செயற்பாடில்லாத ஒன்று , அதாவது வெறும் எச்சப் 
பாடு ( Survival ) என்று கூறினார்கள் . 


5 ) மலினோவ்சுகியும் இராட்கிளிப் பிரவுனும் 
சமூகத்திலுள்ள ஒவ்வொரு சமூகக்கூறும் ஓர் ஆதார 
மான பணியைச் செய்வதால் அவை சமூகத்திற்கு 
இன்றியமையாதனவாக அமைகின்றன என்கிறார்கள் . 
சமூகக் கூறுகளின் பணி 

ஆக்கமுறையில் அமைவ 
தாலும் அந்தப் பணி தனி மனிதர்களின் உயிர் 
வாழ்வுக்கு அல்லது கமூக நிலைபேற்றுக்குக் காரண 

அமைவதாலும் அது சமுகத்திற்கு இனறிய 
மையாததாக அமைகிறது . அந்தவகையில் இந்தப் 
பணியை ஆற்றுகிற சமூகக்கூறுகளும் இன்றியமையா 
தனவாக அமைகின்றன என்பது 

மலினோவ்சுகி , 
இராட்கிளிப் பிரவுன் ஆகியோரின் கருத்தாகும் . 


ஆனால் 


மாக 


ஆனால் 


விலை 


மெர்டன் ஒரு சமூகக் கூறு வெளிப் 
படையான செயற்பாடு கொண்டதாக மட்டுமன்றி 
மறைமுகச் செயற்பாடு ( Latent Function ) கொண்ட 
தாகவும் இருக்கும் எனக் கூறுகிறார் . வெளிப்படை 
யாக ஒரு செயற்பாடும் மறைமுகமாக இன்னொரு 
செயற்பாடும் அதற்கு அமைந்திருக்கும் . இந்த மறை 
முகச் செயற்பாடு அந்தச் சமூகக் கூறு 

உருவாக்கப் 
பட்ட நோக்கத்தை ஒட்டி அமையாமல் இருக்கும் . 
ஆயினும் அந்தச் சமூகக்கூற்றுக்கு அது ஓர் பொரு 
ளைக் கொடுக்கும் . ஓய்வு 

‘ ஓய்வு வகுப்பினர் ( Leisure 
Class ) என்கிற மேலதரச் செல்வந்தர்கள் விலையு 
யர்ந்த , ஆடம்பரமான பொருள்களை வாங்கி வீட்டில் 
குவித்து வைப்பர் . இந்தப் பொருள்கள் 
யில் மட்டுமன்றி தரத்திலும் பயன்பாட்டிலும் நிச்ச 
யம் உயர்ந்திருக்கும் . ஆகவே இத்தகைய பொருள் 
களிடமிருந்து அவர்கள் நிறைவான சுகத்தை , திருப் 
தியைப் பெறக்கூடும் . இத்தகைய வெளிப்படையான 
செயற்பாட்டை அவை கொணடிருந்தாலும் 
வேறொரு 

செயற்பாட்டையும் அவை மறைமுக 
மாகச் செய்யும் . அதாவது அந்தப் பொருள்களைக 
கொண்டிருப்பவர் களுடைய சமூகத் தகு நிலை , மதிப்பு 
ஆசி 

கியவை உயர்ந்திடவும் அவை வழி வகுக்கும் . 
மதம் , தண்டனை ஆகிய கூறுகள்கூட இவ்வாறே 
வெளிப்படையான செயற்பாடு அன்றி மறைமுக 
மான செயற்பாடும் கொண்டவை என்று மெர்டன 
கூறுகிறார் . 


மெர்டன் இக்கருத்தை மறுக்கிறார் . 
அவர் ஒரு சமூகத்தின் பல கூறுகள் ஒரு பணியைச் 
செய்யவும் ஒரு கூறு பல பணிகளைச் செய்யவும் 
வாய்ப்புண்டு என்கிறார் . எனவே இந்தவகையில 
சமூகத்தில் செயற்பாட்டளவில் இன்றியமையாத ஆதா 
ரக்கூறுகள் ( Functional Pre - requisites ) அமைய அவசிய 
மில்லை என்கிறார் . உண்மையில் செயற்பாட்டள 
விலான மாற்றுகள் அல்லது பதிலிகள் ( Functional 
Alternatives or Subtitutes ) சமூகத்தில் அமைந்து 
செயற்பாட்டளவிலான இன்றியமையா ஆதாரக்கூறு 
கள் அமைவதற்கு வாய்ப்பில்லாமல் செய்கினறன . சமூ 
கத்தில் ஒரு சமூகக் கூறு அதன் பணியைச செய்ய 
இயலாமற் போனால் அதற்கு மாற்றாக வேறு கூறு 
கள் எழுந்து நிலைமையைச் சரிசெய்கின்றன . அதே 
போல ஒரு சமூகக் கூற்றின் பணியை இன்னொரு 
சமூகக் கூறு செய்து முன்னதைச் செயற்பாட்டள 
விலான இன்றியமையாத ஆதாரக்கூறாக அமைய 
வொட்டாமல் தடுக்கிறது . பல மேம்பட்ட நாடுகளில் 
குடும்பத்திற்கு மாற்றாகக் கூட்டு வாழ்க்கைக் குழு 
( Collective ) என்ற அமைப்பு தோன்றித் திருமணம 
புரியாமலேயே ஓர் ஆணும் , பெண்ணும் கூட்டாக 
இல்வாழக்கை நடத்தும் அமைப்பு தோன்றியுள்ளது . 
இதன்காரணமாகக் குடும்பம் ஓர் இனறியமையாத 
கூறாகச் சமூகத்தில் அமையாமல் போகிறது . 

6 ) மெர்டனுக்கு முன்னா செயற்பாட்டியலில் 
ஒரு சமூகக் 

கூற்றின் வெளிப்படையான செயற் 


| 


| 


1 


ஆகவே செயற்பாட்டியலார் வெளிப்படையான 
செயற்பாட்டை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு 
சமூகக் கூற்றின் செயற்பாட்டுத் தன்மையை ஆராய 
லாகாது என்கிறார் மெர்டன் . அப்படி ஆராயும் சம 
யத்தில் ஒரு சமூகக் கூற்றுக்கு அத்தகைய செயற் 
பாடு இல்லாமல் போனால் அது செயற்பாடில்லாத 

எச்சப்பாடு கருதப்படவேண்டிய 


வெறும் 


என்று 


செயற்பாட்டியல் 


419 


செயற்பாட்டு வரவு .. 


An Introduction , Oxford University Press , Delhi . 

1982 . 
Merton , Robert K. , Social Theory and Social Stru 

cture , Free Fress , Glencoe , 1957 


Wallace , Ruth A. and Wolf Alison . , Contemporary 

Sociological Theory , Prentice - Hall , Inc ,. Engle 
wood Cliffs . N.J. , 1980 . 


நிலைமை ஏற்படும் என்கிறார் . ஒவ்வொரு கூற்றிலும் 
உடனே புலப்படாத ஓர இருட்டு அடிப்பாகம் இருக் 
கும் . அதாவது ஒரு மறைமுகமான செயற்பாடு 
இருக்கும் . அதை ஆராய்ந்தால் ஒரு சமூகக் கூறு 
செயற்பாடு உடையதா அலலது வெறும் எச்சப் 
பாடா என்பதை உணரமுடியும் . வெளிப்படையான 
மற்றும் மறைமுகமான செயற்பாடுகள் ஏதுமில்லாத 
சமயத்தில் தான் ஒரு சமூகக் கூறு வெறும் எச்சப் 
பாடாக அமைய முடியும் என்கிறார் மெர்டன் . 

7 ) செயற்பாட்டியலார் எலலோரும் சமூக 
அமைப்பு முறையை ஒரு நிரந்தரமான அமைப்பைக் 
கொணடதாகத்தான கருதுகிறார்கள் . சமூக அமைப்பு 
முறை எப்பொழுதும் 

அடிப்படையில் ஒரு சமன் 
பாட்டு நிலையில் இருக்கும் என்கிறனர் வான் டென 
பொசு ( Van Den Berghe ) 

என்பவா ஒரு 

சமூக 
அமைப்பு முறை முற்றிலும் ஒருங்கிணைந்ததாய் 

ல்லாமல் இருக்கலாம் . ஆயிலும் அடிப்படையில் அது 
ஓர் இயங்கு சமன்பாட்டு நிலையில் ( Dynamic Equill 
brium ) நிலைத்து நிற்கும் என்கிறார் . தால் காட்டு 
பார்சனசு ( Talcott Parsons ) என்ற சமூகவியல் அறி 
ஞரும் இதே கருத்தைக் கூறுகிறார் , ஒரு சமூக 
அமைப்பு முறையில் அதன் உறுப்புக்களுக்கிடையே 
எப்பொழுதும் ஒரு சமன்பாட்டு நிலை நிலைத்திருக 
கும் சமூகத்திற்கு உள்ளேயும் , வெளியேயும் இயங்கும் 
சகதிகளால் இந்தச் சமன்பாட்டு நிலை பாதிக்கப்படு 
வதுண்டு . அந்தவேளையில் சமூகத்திற்குள்ளேயே 
அமைந்திருக்கும் சில ஏற்பாடுகள் ( Mechanisms ) 
சமூக அமைப்பை மாறிய சூழ்நிலைக்கு ஏற்பச் சரி 
செய்து மீண்டும் ஒரு சமன்பாட்டு நிலையை ஏற் 
படுத்தும் . இவ்வாறு பலமுறை சமன்பாட்டு நிலை 
சரிந்தாலும் அதைத் தூக்கி நிறுத்தக் கூடிய வலிமை 
கொண்ட சில ஏற்பாடுகள் சமூகத்தில் உள்ளன . 
அவற்றின் காரணமாகச் 

சமூகம் 

சமன்பாட்டு 
நிலையை என்றும் தக்க வைத்துக் கொண்டு இயங் 
கும் என்று செயற்பாட்டியலார் கூறுகின்றனா . 

இக்கூற்றின்படிச் சமூகம மாற்றம் அடைவ 
தில்லை என்றும் , சமனபாட்டு நிலை பாதிப்புபோனற 
மாற்றம் ஏற்பட்டாலும் நிலைமை சரிசெய்யப்பட்டுச் 
சமூகம் மீண்டும் சமன்பாட்டு நிலைக்கு வரும் என் 
றும் பொருள்படுகிறது . ஆனால் பூசல ( Conflict ) கண 
ணோட்டத்தில் சமூகத்தை ஆராயகிறவர்கள இதை 
ஏற்றுக்கொள்வது நிடையாது , ஏனெனில் இக்கூற்று 
உண்மையானால் சமூக மாற்றத்திற்கே வாய்ப்பில்லா 
மல் போகும் . இக்கருத்து 

க்கருத்து ஏற்க 

ஏற்க இயலாத ஒன்று 
என்பது பூசல்வாதிகளின் கூற்று . 
துணை நூல்கள் : 
Abraham , Francis . , Modern Sociological Tbeory : 

: 


செயற்பாட்டு வரவு செலவுத் திட்டம் : 
வரவு செலவுத்திட்டம் என்பது ஆண்டுதோறும் அரசு 
எதிர்பார்க்கும் வரிகள மற்றும் பல தோற்றுவாயகள் 
மூலம் வரும் வருமானம் , பலதுறைகளில் மேற 
கொள்ள வேண்டிய செலவு பற்றிய நிதி 

செலவு பற்றிய நிதி அறிககை 
யாகும் . வரவு செலவுத்திட்டம் ஆண்டிறகு ஒருமுறை 
சட்ட மன்றங்களால் நிறைவேற்றப்படுகின்றன . 
தொன்மைப் பொருளாதார அறிஞாகள அங்காடி 
முறை ( Market system ) அமைப்பில் வரவு செலவுத 
திட்டம் குறிப்பிட்ட அளவிலதான் தலையிடலாம 
என்ற கருத்தினை வலியுறுத்தினா . 

முதல் உலகப் 
போருக்குப் பின் பல மாற்றங்கள உலக தாடுகளின 
பொருளாதார அமைப்பில் ஏற்பட்டன . 

செலவின 
பங்கு அதிகரித்தது . போர்க்காலத்தில் பொதுச்செலவு 
பல மடங்கு அதிகரித்தது . அதன காரணமாகப் பல 
புதிய வரிகளும் விதிக்கப்பட்டன . அமெரிக்காவில் 
1930 - ஆம் ஆணடில் ஏற்பட்ட பொருளாதார மந்த 
நிலையும் பல மாற்றங்களை உருவாக்கியது . கீனசு 
( Keynes ) எனற பொருளியல் அறிஞர் பொதுச 
செலவை அதிகப்படுத்துவதன் மூலம் பொருளாதார 
மந்த நிலையைப் போக்கிவிடலாம் என்ற கருத்தை 
முன்மொழிந்தார் . மேலும் நலப் பொருளியல் 
கொள்கையைப் பல நாடுகளும் ஏற்றுக்கொண்டன. 
எனவே நாட்டின் வளாச்சியில் பொதுத் துறையின 
( Public Sector ) பங்கு அதிகரித்தது . இக்காரணங் 
களால் வரவு செலவுத்திட்டம் பொருளாதாரத்தின் 
முக்கியக் கொள்கை அறிவிப்பாகவும் திட்டமாகவும் 
ஏற்றுக் கொள்ளப்பட்டது . வரவு செலவுத திட்டம் 
பொருளாதார மாற்றங்களை உருவாக்குவதற்கு 
அடிப்படையாக அமைந்தது . வருமான ஏற்றத 
தாழ்வை நீக்குவது , மூலதன ஆககத்தை ஊக்குவிப் 
பது , விலைவாசியைக் கட்டுப்படுத்துவது , 

வேலை 
வாய்ப்பைப் பெருக்குவது போன்ற குறிககோள்களை 
வரவு செலவுத் திட்டம் எதிரொலிக்கத் தொடங் 


கியது . 


சி என்.ந 


பல பொருளியல் அறிஞாகள் 

வரவு செலவுத் 
திட்டம் சிறப்பான முறையில் அமையப் பல கருத்து 
களை முன் வைத்தனர் . வரவு செலவுத் திட்டத்தில் 
செலவைப் பற்றி அதிகமான 

முறையில் 


கவனம் 


வா . க . 9 - 27 அ 


செயற்பாட்டு வரவு - 


420 


செயற்பாட்டு வரவு 


செலுத்த வேண்டுமென்றும் , அரசு செய்யும் செலவை 
மதிப்பீடு செய்ய வேண்டுமென்றும் கூறப்பட்டது . பல 
திட்டங்களுக்காகவும் , பொருளாதார நடவடிக்கை 
களுக்காகவும் பொதுச செலவு செய்யப்பட்டது . 
எனவே இத்திட்டத்தின வெற்றியும் பயனபாடும் 
எப்படி உள்ளன என்பதை ஒவ்வொரு திட்டத்தின 
மதிப்பீடும் செய்ய வேண்டுமென்ற 

கருத்தும் வலி 
யுறுத்தப்பட்டது . இதன் விளைவாகத்தான செயற் 
பாட்டு வரவு செலவுத்திட்டம் ( Performance Budge 
ting ) என்ற புதிய அணுகுமுறை வரவு செலவுத்திட் 
டத்தின் சீர்திருத்தமாகக் கொண்டுவரப்பட்டது . 


தார வளர்ச்சி செம்மையாக அமையும் . இக்காரணத்தி, 
னால செயற்பாட்டு வரவு செலவு ததிட்டம் வளரு 
கினற நாடுகளுக்குப் பெரும்பயன் அளிப்பதாகும் . 
வரவு செலவு திட்டத்தைச் செமமைப்படுத்தும் கருத்து 
கள இந்திய நாடாளுமன்றத்தில் 1954 - ஆம் ஆண்டு 
விவாதம செய்யப்பட்டது . செயற்பாட்டு வரவுசெல 
வுத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று 
1958 - இல் நாடாளுமன்ற மதிப்பீட்டு குழு வலியுறுத் 


தியது 


சின் வரவு 


செயற்பாட்டு வரவு செலவுத்திட்டத்தின் கூறு 
களை அடக்கிய வரவு செலவுத்திட்டம் அமெரிக்கா 
வில நகரங்களில் 1920 - ஆம் ஆண்டு முதல் செயற் 
படுத்தப்பட்டன . செயற்பாட்டு வரவு செலவுத் திட் 
டம் 1952 - ஆம் ஆண்டு முதல் ஒரு திட்டத்தினால 
ஏற்படும் செலவையும் பயன்பாட்டினையும் அளவிடு 
கிறது . நீண்ட காலக் குறிக்கோள்கள வெற்றி பெறு 
வதற்கும் இத்திட்டம் அடிப்படை யாக 

அமைகிறது 
செலவையும , பயன்பாட்டையும் அளவீடு செய்வ 
தால் நிதி வள ஆதாரங்களைச் செம்மையான முறை 
யில் அரசு பயனபடுத்துவதற்கு வழிகோலுகிறது . 
பொதுச செலவைச் செயற்பாட்டின் அடிப்படையில் 
திட்டங்களுடன் இணைக்கிறது இத்திட்டத்தின் 
கீழ்ப் பல துணைத் திட்டங்கள் உள்ளன . ஒவ்வொரு 
செயற்பாட்டின் தன்மையையும் செலவில் அடிப்படை 
யில் அளவீடு செய்கிறது கூவர் குழு ( Hoover Com 
mission ) செயற்பாட்டுத் திட்டத்தின் 
நன்மைகளை 
யும் குறிக்கோள்களையும் 1949 - ஆம் ஆண்டு ஆய்வு 
செய்து அறிக்கை அளித்தது வரவு செலவுத் திட்டம் 
கணக்கு வைப்பு முறை வரையறை சட்டத்தை 1950 
ஆம் ஆண்டு அமெரிக்க அரசு உருவாக்கியது . 


இந்திய அரசின் நிதி அமைச்சகம் அமெரிக்க அர 

செலவுத் திட்ட ஆய்வு நிறுவனத்தின் 
உதவியை நாடியது . பிராங்கு காருசு ( Frank W 
Karuse ) என்ற அமெரிக்க நிபுணர் செயற்பாட்டு 
வரவு செலவு திட்டம் தொடர்பான ஓர் அறிக்கையை 
1964 - ஆம் ஆண்டு அளித்தார் வருவாய்த்துறை , 
பொதுப் பணித்துறை தேசிய சிறுதொழில் நிறுவனம் 
ஆகிய மூன்று துறைகளில் முதன முதலாக இதை 
நடைமுறைப்படுத்தலாம் என்று அமெரிக்க அறிஞரின 
குழு பரிந்துரை செய்தது நிருவாகச சீர்திருத்தக 
( Administrative Reform Commission ) குழுவின 
1968 - ஆம் ஆண்டு அறிக்கை மத்திய மாநில அரசு 
களின் முக்கியத் துறைகளில் இத்திட்டம் செயலாக 
கப்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தியது . இப்பரிந 
துரையின்படி 1968-69 - ஆம் ஆண்டுகளில் செயற்பாட்டு 
வரவு செலவுத்திட்டம் மத்திய அரசால் ஏற்றுக் 
கொள்ளப்பட்டது . வளர்ச்சித் துறைகளில் 1969 
ஆம் ஆண்டுற்குப் பின செயற்பாட்டு வரவு செலவுத் 
திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது . தமிழ் 
நாடு , மகாராட்டிரம , பஞ்சாபு , இராசசுத்தான் , உத் 
திரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களும் இத்திட்டத் 
தைச் சில குறிப்பிட்ட துறைகளில் செயற்படுத்தி 
வருகின்றன . 


மூன்று முக்கியக் குறிக்கோள்கள் இச்சட்டத்தின் 
படி ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வரவு செலவு திட்டம் , 
செயல் , நடவடிக்கைகள் , திட்டங்கள ஆகியவற்றை 
உள்ளடக்கியதாக இருகக வேணடும் . திட்டங் 

திட்டங்களும் 
செயற்பாடுகளின் 

விளைவுகளும் 

அளவிடப்பட 
வேண்டும் இதன் பின் பல உலக நாடுகளின் வரவு 
செலவுச் செயற்பாட்டுத் திட்டம் ஏற்றுக் கொள்ளப் 
பட்டது . பொருளாதாரத் திட்டமுறையை ஏற்றுக் 
கொண்ட நாடுகளில் பொதுத் துறைக்காக அதிக 
முதலீடு செய்யப்படுகிறது . மேலும் திட்டம் என்பதே 
நிதி ஆதாரங்களையும் , 

ஆதாரங்களையும் 
ஒன்றுபடுத்திப் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத் 
தும் முறையாகும் . நிதிப் பற்றாக்குறை உள்ள வளர் 
கின்ற நாடுகளில் பொதுச் செலவு 

முழு அளவில் 
பயன்பாட்டினை உருவாக்கினால் தான் பொருளா 


இந்தியாவில் நகராட்சிகளால் 

நடைமுறைப் 
படுத்தப்படும் , கல்வி , சுகாதாரத் திட்டங்களைச் செய் 
லாக்க , வரவு செலவுத்திட்டத்தின் கீழக் கொண 
வந்து செம்மைப்படுத்த வேண்டுமென்று பல பொரு 
ளியல அறிஞர்கள் வலியுறுத்தி வருகினறனர் . செயற் 
பாட்டு வரவு செலவுத்திட்டம் மேலாணமை அமைப்பு 
( Marginal Structure ) சிறப்பாக உருவாவதற்குப் 
பயன்படுகிறது . திட்டத்தில் உள்ள பலவேறு பிரிவு 
களும் , செயல்பாட்டுத் திட்டத்தில் பொறுப்பு ஏற்பது 
டன அத்திட்டத்தின் விளைவுகளுக்கும் பொறுப் பேற் 
கின்றன . திட்டம் பல பிரிவுகளாகச் செயல்படும் 
பொழுது கணக்கு வைப்பு முறையும் , நிதி மேலாண்மை 
முறையும அத்திட்டத்தின் பிரிவுகளுக்கேற்ப செயற் 
படுகிறது . செயற்பாட்டு வரவு செலவுத் திட்டத் 
தில் பொருத்தமான செயலபடிவம் ( Norms ) அளவு 
கோல் ( Yardsticks ) கீழ்நிலையுள்ள திட்டங்களின் 


வள 


செயற்பாட்டு வரவு 


421 


செயிசுடாகான 


. 


செயற்பாடு தொகுதிக்கு ஆகின்ற உற்பத்திச் செலவு 
போனறவை சரியான முறையில் நிருணயிக்கப்படு 
கின்றன . பல்வேறு தொகுதிகளின செயற்பாட்டுத 
திறன் , மதிப்பீடு செய்யப்பட்டு அறிககை அனுப்பப் 
படுகிறது செயற்பாட்டு வரவு செலவுத் 

திட்டம 
செயற்பட வேண்டுமென்றால திட்டத்தின் 
யிலக்குகள சரியான முறையில் குறிக்கப்பட வேண்டும் . 
குறியிலக்குகளின் அடிப்படையில் மட்டுமே செயற் 
பாட்டு வரவு செலவுத் திட்டத்தின் வெற்றி அமைந் 
துள்ளது . மேலும் அளந்து மதிப்பிடத் தகக 

புளளி 
விவரங்கள தேவைப்படுகினறன 


செயலாக்க வரவு செலவுத் திட்டத்தை மேலும் 
செமமைப்படுத்திசசூனிய அடிப்படை வரவு செலவுத 
திட்டம் ( Zero Based Budgeting ) என்ற புதிய திட் 
டத்தை அமெரிக்க மாநிலங்கள ஏற்றுக கொணடுள 
ளன இந்தச சூனிய வரவு செலவுத திட்டத்திலும் 
அரசாங்கத்தின பொதுச் செலவு மிகத் தெளிவான 
முறையில் மதிப்பீடு செய்யப்படுகிறது 

மு நா 


குறி 


துணை நூல்கள் 


Burkhead Jesse , Government Budgeting , 

New york , 1956 . 


Willy , 


Lall.GS , Public Finance and Financial , Adminis 

tration in India , H PR . Kapoor Publica 
tion , New Delhi , 1976 


Thavaraj , MJK .. Financial Administration of 

ladia , Sultan & Chand Sons , New Delhi , 
1978 . 


செயற்பாட்டு வரவு செலவுத்திட்டம் 

நடை 
முறைக்கு வரும்போது பல நிலைகளைக் 

கடந்து 
செல்ல வேண்டியுள்ளது . முதல் நிலையில் 

செயற் 
பாட்டு வரவு செலவுத் திட்டத்தின் குறியிலக்குகள் 
நிருணயிக்கப்படுகின்றன . இரண்டாம் நிலையில் வள 
ஆதாரங்கள கணக்கிடப்படுகின்றன . 

அக்கணககில 
பணியாளர் , பொருள்கள் , பணிகள் , நிதிவளங்கள 
ஆகியவை குறியிலக்குகளின் அடிப்படையில் அமைக்கப் 
கின்றன . மூன்றாம் நிலையில் அடிப்படைக் குறியீட்டு 
இலக்குகள் , வளத்தேவைகள் , வள இருப்புகள் மதிய 
பீடு செய்யப்படுகின்றன . நானகாம் நிலையில் நடை 
முறைப்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் 

சட்டமன்றத் 
துறையால் ஒப்புக் கொள்ளப்படுகிறது . 


செயிசுடாகான் இவா இந்தியாவில் ஆட்சி 
புரிந்த முகலாய அரசா ஒளரங்கசீபின் தாய்மாமன 
ஆவார் . இவர் முகலாய அரசர்கள சாசகான காலத 
திலும் , பினனா ஒளரங்கசீபு காலத்திலும் முகலாயப் 
படைகளின தளகாததராகவும் , பினனா முகலாயா 
அரசின அரசப் பேராளராகவும் புகழ பெற்றார் . 


அரசப் 


செயற்பாட்டு வரவு செலவுத்திட்டம் சில வரம் 
புக்குட்பட்டுச் செயற்பட வேண்டிய நிலையில் உள்ளது . 
செயற்பாட்டு வரவு, செலவுத்திட்டம் சிறந்த முறையில் 
செயற்படுகின்ற துறைகளிலும் , நிறுவனங்களிலும் மட் 
டுமே செயற்படுத்த முடியும் . சிறந்த 

முறையில் 
அமைந்த துறைகளிலும் கீழ நிலையிலுள்ள தொகுதி 
களில் அமைப்பு முறை செமமையாக இருப்பதில்லை , 
மேலும் , செயற்பாட்டு வரவு செலவுத் திட்டத்தின் 
மூலமே பொருளாதார வெற்றிகளை முழுமையாக 
அடைந்திடலாம் 

நினைப்பதும் தவறு . 
காரணம இச்சீர்திருத்தம வரவு செலவுத்திட்டததை 
மேம்படுத்துவதற்காகக் கொண்டுவரப்பட்ட 
அணுகு முறையாகும் . பொருளாதாரத்தில் உள்ள சிக 
கலகளை முழுமையான அளவில் தீர்க்கும் திட்டமாக 
இச்சீர்திருத்தத்தைக் கருத முடியாது இது ஒரு சிறந்த 
கருவி . இக் கருவியைப் பயன்படுத்துகின்ற திறமை 
யைப் பொறுத்தும் வெற்றிகள் அமைந்துள்ளன . 


என்று 


ஓா 


ஔரங்கசீபு கி.பி. 1656 - ஆம ஆண்டு 

கோல 
கொணடாவைத தாககியபோது செயிசுடாகான 
தமது படையுடன் சென்று கோல்கொணடா முற்றுகை 
யைத் தீவிரப்படுத்தினார் . பினனா வாரிசுரிமைப் 
போரில் வெற்றிபெற்ற ஒளரங்கசீபு செயிசுடா 
கானை கி.பி. 1660 - ஆம 

ஆண்டு 

தககாணததின 
பேராளராக நியமித்தார் . இந் நியமனத் 
தில புதியதாக உருவாகியுள்ள மராத்தியர்களின் 
வலிமையை வீழததுமபடி கட்டளையிட்டார் . செயி 
சுடாகான கி.பி. 1660 - ஆம் ஆண்டு முதல் கி.பி. 1663 
வரை தக்காணத்தின் அரசப் பேராளராக இருக்கும் 
போது அவருக்கு பீசப்பூர் சுலதானகளும் உதவினா . 
அவர் அகமது நகா முதல் பூனா வரையிலிருந்த பல 
கோட்டைகளைக் கைப்பற்றி கி.பி. 1660 - ஆம் ஆண்டு 
மேத் திங்கள 19 - ஆம் நாள் பூனா நகரையும் 

கைப் 
பற்றினார் . பூனாவைச சுற்றியிருந்த பகுதிகள 
மராத்தியா வசமிருந்ததால தமது 

போக்குவரத்து 
வசதிகளுக்காகவும் உணவு பொருள்கள் 

முதலிய 
வற்றைக கொண்டு செலவது கருதியும் சாக்கான் ( Cha 
kan ) என்ற கோட்டையை , 44 நாட்கள முற்றுகைக 
குப் பின் ஆகசுட்டுத் திங்கள 25 - ஆம் நாள கைப்பற 
றினார் . பினனாக்கொங்கணப் ( Konkan ) பகுதியைக 
கைப்பற்ற ஒரு 

அனுப்பினார் . த் 


( Cost - 


செலவுப்பயன்பாட்டு ஆய்வு முறையில் 
Benefit Analysis ) சொல்லப்படுகின்ற குறியிலக்குகளும் 
செயற்பாட்டு வரவு செலவுத் திட்டத்தின அடிப்படை 
யில் அமைந்துள்ளன . இம் முறையின் மூலம் அரசின 
எல்லாவிதச் சிறு திட்டங்களினாலும் சமுதாயம் 
அடைகின்ற பயனையும் செலவையும் கணக்கிடலாம் 


படையை 


செயிசுடாகான் 


422 


செயிணட்டு ஆல் பன்சு 


பூனாவில் 


บ 


ருக்கும் பகைமை வளாநதது . அதன் காரணமாக 
ஆங்கிலேயர்களின் தொழிலகங்களைச் செயிசுடாகான் 
கைப்பற்றினார் . ஆங்கிலேயர்கள் கி.பி. 1687 - ஆம் 
ஆண்டு இசிலி ( Hijili ) தீவிறகுச சென்றனர் . செயி 
சுடாகான் அத் தீவையும் முற்றுகையிட்டார் . பின்னர் 
ஓர் உடன்படிக்கை செய்துகொண்டனர் . ஆங்கிலே 
யர்கள் சிட்டகாஙகைத் தங்களது இருப்பிடமாக மாற் 
றவும் திட்டம் தீட்டினார்கள் . ஆனால் , அவர்கள 
கி பி . 1689 - ஆம் 

வங்காளத்தை விடுத்து 
வெளியேறிச் சென்னைக்குத் திரும்பினர் . பினனா 
கி.பி. 1690 - இல் தான மீண்டும் ஓர் உடன்படிக்கை 
செய்துகொண்டு ஊக்ளியில் வாணிகத்தைத் தொடங் 
கினர் . 


நாள் 


ஆண்டு 


தொடக்கக் கால வெற்றிகளைக் 

வெற்றிகளைக் கண்டும் , மழைக் 
காலம் கருதியும் அவர் மீண்டும் 

தமது 
இருக்கையை அமைத்துக்கொண்டார் . இதனிடையே 
மராததிய சிவாசி , இரத்தினகிரி பகுதிகளில் 
கோட்டைகளைக் கைப்பற்றிக்கொண்டு , செயிசுடா 
கான் மீது ஓர் இரவுத் தாக்குதல் பற்றிய 

திட்டம் 
செய்தார் . இத்தாக்குதல் கி.பி. 1663 - ஆம் ஆண்டு 
ஏப்பிரல் திங்கள் 15 - ஆம் 

நடைபெற்றது . 
அனறு சிங்ககர் ( Singhgarh ) என்னும் கோட்டை 
யிலிருந்து சிவாசி விரைவாகப் 

பூனா 

நகருக்குள 
செனறு , தாம் பிறந்த வீட்டிலேயே தங்கியிருந்த செயி 
சுடாகானை 200 மராத்திய வீரர்களுடன் தாக்கினார் . 
இதனைச் சற்றும் எதிர்பாராத செயீசுடாகான் ஆயு 
தம் தரித்துத் தப்பும்போது தமது மூன்று கைவிரல் 
களை இழந்ததாகத் தெரிகிறது . மேலும் அவரது 
மகன் அப்துல் பாத்தா ( Abdul Fatah ) வையும் 
மனைவியர் , பணியாட்கள் , அடிமைகளையும் இழந் 
தார் . இந் நிகழ்ச்சியினால அவர் அவமானம் அடைந் 
தார் . பின்னர் ஒளரங்கசீபு அவரை வங்காளத்தின் 
பேராளராக நியமித்தார் . செயிசுடாகான் வங்காளத் 
தின முகலாய அரசப் பிரதிநிதியாகக் கி பி . 1664 - ஆம் 
ஆண்டு முதல் 1677 - ஆம் ஆண்டுவரையும் , பினனர் 
மீண்டும் கி.பி. 1680 

முதல 1688 வரையும் ஆக 23 
ஆண்டுகள் இருந்தார் . அதன்பின் கி.பி. 1694 - ஆம் 
ஆண்டு ஆக்ராவில உயிர்நீத்தார் . 


கட்டி 


தக்காணத்தில் சிவாசியின் இரவுத் தாக்குதலி 
னால் மானபங்கம் அடைந்த செயிசுடாகான் வங் 
காளத்தில் புகழ்பெற்றார் . அவர் காலத்தில் வங் 
காளத்தில் அமைதி நிலவச் செய்தார் . அயல்நாட்டி 
னரின் தாக்குதலிலிருந்து வங்கத்தைக் காப்பாற்றி 
னார் . உள்நாட்டு நிருவாகம் திறம்பட நடந்தது . 
தாக்காவில் ( Dacca ) பல கட்டடங்களைக 
னார் . வேளாண்மை வளர்ச்சியடைந்ததால் விளை 
பொருள்களின விலை குறைந்தது . 

பு.எ.மோ. 
செயிண்ட்டு ஆல்பன்சு : இந்நகரம 
வரலாற்றில் திருச்சபை நகரம் என்று வழங்கப்படு 

இங்கிலாந்திலுள்ள எர்ட்போர்டு 
சயர் ( Hertford shire )) 

தொகுதியின் ஒரு 
பிரிவாகும் . இச்சமய வட்டத்தில் எர்ட்போர்டு சயா , 


கிறது . 


என்ற 


வங்காளத்திற்கு அரசப் பேராளராகச்செயிசுடா 
கான வந்தபோது அவருக்கு முனனர் அப் பதவியிலி 
ருந்த 

மீர்சுமலா ( Mirjumla ) பல சிககல்களை 
வைத்துச் சென்றிருந்தார் . அச்சமயம் வங்காளத்தில் 
போர்த்துகீசியர்கள் , பரங்கிகள் - எனப்பட்டவர்கள் 
கடற் கொள்ளைகளில் ஈடுபட்டனர் . கடற் கொள் 
ளைககாரர்களின அபாயம் பரவலாக வங்காளத்தில 
நிலவியது . இக கொள்ளைக்காரர்கள சிட்டகாங் 
( Chitta gang ) கில் புகலிடம் பெற்றனர் . செயிசுடா 
கான் முதலில் ஒரு புதிய கப்பற்படையை உருவாக் 
கினார் . சிட்டகாங்கைக் கைப்பற்ற முதலில் தாக்கா 
( Dacca ) விற்கும் , சிட்டகாங்கிறகும் 

இடையே 
இருந்த சணட் விபு ( Land Wip ) தீவினைத் தமது 
வசப்படுத்தினார் . பின்னர் கி.பி. 1660 - ஆம் ஆண்டு 
கரை , கடல் மார்க்கங்களில் 

ஒரேசமயத்தில் படை 
யெடுத்துச் சிட்டகாங்கைத் தாககிக் கைப்பற்றினார் . 

தனால் முகலாயப் பேரரசின எல்லை தென்கிழக்கே 
சிட்டகாங்கை அடைந்தது . கடற் கொள்ளைக்காரர் 
களின் மேலாண்மையும் ஒடுககப்பட்டது . 


வங்காளத்தில் செயிசுடாகான் அரசப் பிரதிநிதி 
யாக இருந்த போது வணிகச் சுங்க வரி மற்றும் 
பிற காரணங்களால் முகலாயர்களுக்கும் ஆங்கிலேய 


செயிண்டு ஆல்பனசிலுள்ள திருச்சபை 


செயிண்ட்டு ஆல்பன்சு 


423 


செயிணட்டு உலூயி 


சயர் 


பெட்போர்டு 

ஆகியவை அடங்கும் . இதன் 
பரப்பளவு ஏறக்குறைய 12.75 சதுர கி.மீ. களாகும் . 
இதன் இப்போதைய மக்கள் தொகை ஏறக்குறைய 
124,867 ( 1981 ) . 


அங்குத் தோறகடித்தார் . ஆஞ்சோவின் மார்கரேட 
வார்விக்கைச் சோந்த இரிச்சர் நெவிலி สอบ 011 
கி.பி 1461 - ஆம் ஆண்டு தோற்கடித்தாா 

செயிணட்டு 
ஆலபனிசு கி.பி. 15. 16 ஆம் நூற்றாண்டுகளில் செல்வ 
மும் செல்வாக்கும் 

குறையலாயின . உள் நாட்டு 
போரின் போது எசகசு பிரபுவின் படைத் தலைமையிட 
மாக ஆல்பனிசு செயற்பட்டது . ஆனால் , கி.பி 18 - ஆம் 
நூற்றாண்டுத் தேர்தலில் அது ஊழலின் உறைவிட 
மாக விளங்கியது இறுதியில் கி.பி. 1877 முதல் அது 
திருசசபை நகரமாக விளங்கி வருகின்றது 


நா செ . 


இங்கிலாந்து நாட்டைச சேர்ந்த புனித ஆல்பன 
என்பவரின் நினைவாக ஏற்பட்டதே செயிணட்டு 
ஆல்பன்சு ( St.Albans ) என்ற நகரமாகும் . அங்கு 
எழுப்பப்பட்ட திருச்சபை கி.பி .303 - இல் கோலாகல 
மாக வழிபாட்டிற்கு திறந்துவிடப்பட்டது . இப்போது 
உள்ள திருச்சபை பால் பெ கேய்ன் 

எனபாரின 
வெற்றிக்குப்பின் கி.பி. 1077 - இல் கட்டப்பட்டது 
அத்திருச்சபை அழகாக நிருமாணிக்கப்பட்டுள்ளது . 
அதன அமைப்பு முறை கோதிக் கலைப்பாணியில் 
அமைந்துள்ளது அங்கு ஒரு பள்ளியும் செயற்பட்டு 
வந்தது என்பது ஆதாரங்கள மூலம் புலனாகிறது . 
கி பி . 1100 - ஆண்டில் அது சிறப்புடன் நடைபெற்று 
வந்தது . அப்போது அதன் தலைமை ஆசிரியராக 
இருந்தவர் அலெக்சாண்டர் கிரகாம் என்பவராவார் . 


செயிண்ட்டு உ ஒழி : இது ஆப்பிரிக்காக் 
கணடத்தில் , செனீகல் நாட்டின் வடமேற்குப் பகுதி 
யில் உள்ள ஒரு நகரம் . செனீகல் ஆற்றில உள்ள 
ஒரு தீவில் இது அமைந்துளளது . மககள் தொகை 
99,000 ( 1973 ) . இத்துறைமுகத்தின வழியாக மணி 
லாக் கொட்டை , தோல்கள் முதலியன ஏற்றுமதி 
செய்யப்படுகினறன . ஆப்பிரிக்காக் கணடத்தில் மிகப் 
பழைமையான பிரெஞ்சுக் குடியேற்றங்களில் இதுவும் 
ஒன்று . இங்கு கி.பி 1538 - இல் ஒரு வாணிகத் தலம் 
அமைக்கப்பெற்று , கி . பி . 1539 - இல் ஒரு கோட்டை 
கட்டப்பெற்றது . சிறிது காலம் , இப்பகுதி ஆங்கிலே 
யரின் ஆளுமைக்குட்பட்டிருந்தது . இருப்பினும் இங்கு 
பிரெஞசு மேலாணமையே நிலைத்துவிட்டது மேறகு 
ஆபபிரிக்காவில் இருந்த எல்லா ரிரெஞ்சுக் குடியேற் 
றங்களுக்கும் செயிணட்டு உலூயியே ( Saint Louis ) 
தலைநகராயிற்று . 

கி . பி . 1885 முதல் 1902 
வரை பிரெஞசு மேற்கு ஆப்பிரிக்காவின் தலைநகரா 
கத் திகழ்ந்தது பிறகு 1902 முதல் 1958 வரை இந் 
நகர் செனீகல , மௌரிடாவியா பகுதிகளுக்கும் 
தலை நகராக இருந்தது . 


இங்கிலாந்து வரலாற்றில் அத்தேவாலயம் பெரும் 
பங்கு பெற்றுள்ளது . அதன் அதிகாரங்கள் வளரவே 
சாக்சன்களின் அதிகாரம் குறையலாயிற்று . கிங்சுபன 
என்ற இடத்தில் சாக்சன்களின் அதிகாரம் முழுமை 
யாக அழிக்கப்பட்டது அப்போது இசுடீபன் என்ப 
வர் ஆட்சி புரிந்து வந்தார் . அதன் பின் அந்தப் பள்ளி 
யின் வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் 

அளிக்கப்பட் 
டது . இங்கிலாந்து நாட்டின் மன்னர்களும் பிரபுகளும் 
அதற்கு உரமிட்டார்கள் . கி.பி. 1215 - ஆம் ஆண்டில் 
மகாசாசனத்தின் கருத்துகள் உருவம் கொடுக்கப் 
பட்டுப் படிக்கப்பட்டன . 

அப்போது 

இசுடீபன் 
லாங்டனி என்பவர் இருந்தார் . பின்னர் 

நடை 
பெற்ற பாய்டியர்சு போரில் கைது செய்யப்பட்ட 
பிரான்சு நாட்டு சான் ( John ) மன்னன் அங்குச் 
சிறையடைக்கப்பட்டான் . அவன் திறைப் பணம் 
செலுத்திய பிறகே விடுதலை செய்யப்பட்டான் . 
குடியானவர்கள் கி.பி. 1381 - ஆம் ஆண்டில் நடத்திய 
கிளர்ச்சியின் போது அந்நகரம் பாழாக்கப்பட்டது . 
அபபோது அக்கோயிலின் பாதிரியான தாமசு தெலா 
மாரே என்பவர் ஒரு பட்டயத்தினை வெளியிட்டார் . 
ஆனால் , புரட்சி 

நசுக்கப்பட்டபின் அப்பட்டயம் 
விலக்கிக் கொள்ளப்பட்டது . 

பால் என்ற 
புகழ்வாய்ந்த பிரச்சாரகர் அங்குத்தான் கொலை 
செய்யப்பட்டார் . 


சான் 


HIN 


மணிக் கூண்டு ஒன்றும் கி.பி. 1402 முதல் 1411 
வரையிலான ஆண்டில் கட்டப்பட்டது . உரோசாப் 
பூச் சண்டையின் போது செயிண்ட்டு ஆல்பனில் 
இரண்டு போர்கள் நடைபெற்றன. யார்க்கோமகன 
ரிச்சர்டு கி.பி. 1455 - இல் லங்காசுப்புரியர்களை 


செயிணட்டு உலூயி அமைவிடம் 


செயிண்ட்டு உலூயி 


424 


செயிண்ட்டு எலினா , 


| 


எல்லை 


. 


செயிண்ட்டு உலூயி 2 : இது ஒரு மாவட்டம் . 
இது அமெரிக்காவில் மின்னிசோடா ( Minnesota ) 
மாநிலத்தின் வடகிழக்குப் பகுதியில் உள்ளது இதன் 
வடக்கு 

கானடாவின் 

ஒண்டோரியோ 
மாநிலமாகும் இதன் பரப்பு 15,778 ச கி.மீ. மககள் 
தொனக் 220,693 ( 1970 ) .- இது கி பி . 1855 - இல 
அமைக்கப் பெற்றது . இதன் தலைமையகம் தூலூத்து 
( Duluth ) நகரம் நீாவளமும் கனி வளமும் நிரம்பப் 
பெற்ற இப்பகுதியில் மரம் வெட்டுதல் , உலோக 
வேலை , நெசவு , வேளாண்மை , 

உணவு 

வகைகள் 
தயாரித்தல் , இயந்திரப் பொருள் உற்பத்தி , வேதி 
யியல் பொருள உற்பத்தி முதலிய பல தொழில்கள் 
நடைபெறுகினறன. 


ரெயிண்ட்டு எலினா : செயிணட்டு எலினா 
என்பது ஆங்கிலேயரின் குடியேற்றத் தீவாகும் . இது 
தெறகு அடலாணடிக்குப் பகுதியில் அமைந்துள்ளது . 
இது ஆப்பிரிக்காவின் மேற்குக் கடறகரைக்கு 1851 
கி . மீ . தொலைவில் அமைந்துள்ளது . புவியியல 
அமைப்பின்படி பார் ககுமபோது அங்கு எரிமலைகள் 
தோன்றும் நிலை உள்ளது எனலாம் . இதன தட்ப 
வெப்ப நிலை நல்ல முறையில அமைந்துள்ளது . 
செயிணட்டு எலினாவின ( St. Helena ) தாவரங்கள . 
பிற பயிர்கள் எல்லாம் மனித வாழககைக்கு உகந்த 
முறையில் உள்ளன . 
- செயிண்ட்டு ! எலினா தீவானது கி.பி .1502 - ஆம 

- 
\ tu , 


1 


1 


1 


| 


- 


ப 


7- - 


( - ) 


. 


|| 


7 


1 


1 


| 


1 


1 


-- 


1 


1i 


{ 


| 


( 


- 


J 


ப 


7 | 


| 


* 


* 


* 


T 


1 


1 


செயிணட்டு உலூயி நகரம் 


| 


1 


L 


1 


1 


1 


11 ] 


. 


செயிண்ட்டு உலூயி : இப்பெயரில் மற்றொரு 
மாவட்டம் மிசாவுரி மாநிலத்தின் கிழக்குப் 
பகுதியில் உள்ளது இதன் பரப்பு , 1,2872 ச.கி.மீ. 
மக்கள தொகை 15,1671 ( 1970 ) . இதன் கிழக்கிலும 

டமேற்கிலும் முறையே மிசிசிபி மிசாவுரி ஆறுகள 
ஓடுகின்றன . 

கி.பி. 1877 - இல் 

அமைக்கப் 
பெற்றது . இதன் தலைநகர் கிளேட்டன் ( Clayton ) . 
வேளாண்மையும் , பாற்பணணைத் தொழிலும் , மரச 
சாமான் வேலையும் இங்குச் சிறப்பாக நடக்கின்றன . 
உ நளைக்கிழங்கு விளைச்சல் மிகுதி : தெ . பா . 


ஆண்டு மே திங்கள 21 - ஆம் நாள் 1 கண்டுபிடிக்கப் - 
பட்டது . இது சவோ தெ நோவா காசுடெலலா 
( Sava De Nova Casutella ) என்ற போர்ச்சுகீசியரால 
இந்தியாவிலிருந்து தம் கடற் பயணத்தை மேற் 
கொண்டபோது கண்டுபிடிக்கப்பட்டதாகும் . இங்கு 
முதன் முதல குடியேறியவர் பெர்ணான்டோ லோபசு 
என்ற போர்சசுகீசிய ராவார் . தாமசு - கேவணடித்து 
( Thomas Kevandith ) 

என்ற 

ஆங்கிலேயர் தான் 
ஆங்கிலேயர்களில் முதன் முதலாக இதைப் பார்வை 
யிட்டார் " எனலாம் . அதன்பின் சி . கெண்டால் , சர் 


செயிணட்டு எலினா 


425 - 


சொசா சூர் 


ப 


| 


சேம்சு இலங்காசுடர் (Lancastar ) போனறவாகள 
வந்து பார்வையிட்டனர் . ஆங்கிலேயக்கிழக்கு இந்தியக 
கம்பெனி கி பி . 1659 - இல இங்குத் தன குடியேற் 
றத்தை ஏற்படுத்தியது . இங்கு , ஆங்கிலேயாகள 
கி.பி. 1611 - இல இரணடாம் சேம்சு என்ற மனனன : 
பெயரால ஒரு கோட்டையினை அமைத்தாாகள . 
இங்கு கி பி . 1673 - ஆம் ஆண்டளவில குடியேறிய , 
மக்கள் எல்லோரும் நீக்கிரோக்களாகவே இருந்தார் 
கள் . ஆங்கிலக் கம்பெனி இத்தீவின் வளாசசிககு 
ஆக்கமும , ஊக்கமும் 

எனவே , 
வலிவும் பொலிவும் பெற்று விளங்கியது . ஆங்கிலேய 
ஆளுநர்களான இசுடீபன் போரியர் , இராபாட்டு 
செனகின்சு போனறவாகள் இதன் வளர்ச்சிக்கு 
வழிகோலினார்கள் . அது மட்டுமலலாமல் எட்மண்டு 
கேலி எனபவர் இங்குள்ள கேலிசு மலையில் ஒரு வான 
ஆராய்ச்சி நிலையத்தினை ஏற்படுத்தினார் . , 


அளித்தது . 


( 


1 


கவரப 


T 


. 


L 


. 


| 


1 


| 


மா வீரன நெப்போலியன 

கி.பி .1815 - ஆம 
ஆணடில தோலவி கண்டபின் இங்குச் 

சிறைக 
கைதியாக வைக்கப்பட்டான . 

அவவீரன 
தனனந்தனியாக வாழ்ந்து 1821- ஆம் ஆணடில மே 
திங்களில் மாண்டு போனான . அப்போது இககோட் 
டைத் தீவு சா அட்சன் லோவே எனற 

என்ற ஆளுநரால் 
நன்கு பாதுகாககப்பட்டு 

இருநதது . 

கமபெனி 
இததீவின பொறுப்பினை கி.பி 1833 - இல முடியாட்சி 
யிடம் ஒப்படைத்தது அதனபடி கி.பி. 1870 வரை இது 
அதன் பொறுப்பில் இருந்து வந்தது . அதனபின் முதல 
உலகப் போரின் போது இத்தீவானது நன்கு பாதுகாக 
கப்பட்டது கி.பி. 189 ,-1901- ஆம் 

ஆண்டுகளில் 
ஏற்பட்ட தென ஆப்பிரிக்கப் போரின் விளைவாக 
6000 கைதிகள் இங்குச் சிறை வைக்கப்பட்டாாகள் .. 
இரண்டாம் உலகப் போரினபோது இத்தீவானது 
இராணுவத் தளமாகவும் முககிய கேந்திரமாகவும் 
விளங்கி வந்தது . 


செர்சா சூர் . வட இந்தியாவை ஆண்ட இசுலா 
மியப் பேரரசாகளுள ஒருவரான சொசாப 
( Shersha sur ) ஓர் ஆப்கானியா ; சூர் குலத்தைச 
சாந்தவா . இவர் கி.பி. 1486 - இல் பிறந்தார் . இவ 
ருடைய இயறபெயா பரீதது ; தநதையின பெயர் 
அசன் ( Hassan ) . இந்தியாவில் போர்ச் சேவையை 
நாடி வந்த ஆப்கானியாகளுள் அசன 

ஒருவராவர் 
முதலில் இசுபொர் பீருசாவில் பணி மேறகொணடார் 
பின்னர் சானபூா ஆளுநரிடம் பணிககமர்ந்தார் . அப 
போது 500 குதிரைகளை வைததுப் பராமரிப்பதற 
காக இவருக்கு சசாரம் மானியமாக 

வழங்கப்பட் 
டது . இளம் வயதிலேயே தாயை இழந்த இவா , தம் 
சிற்றனனையின் கொடுமைக்கு உள்ளானார் . தநதை 
யும இவரைப் புறக்கணிததாா ஆகவே , 

இவருக்கு 
எட்டு வயது இருககுமபோது வீடடைவிட்டு நீங்கி , 
சான்பூரின ஆளுநரிடம 

பணிககமா நதார் . ஓயவு 
நேரத்தில் பாரசீக மொழியை நனகு கற்றுத் தோந 
தார் . இவருடைய கலவி மேம்பாட்டினால 
பட்ட சானபூர் ஆளுநா மனம் நெகிழந்து , தந்தை 
யையும் மகனையும் ஒன்று சேர்த்தார் . அதன பிறத 
இருபது ஆண்டுகள் மகிழசசியுடன் சசாரததில் பரீதது 
வாழ்ந்தார் . அப்போது தம தநதையின நிலத்தை 
மிகச் சிறப்புடன் மேற்பார்வையிட்டார் . அதனால , 
அவருக்கு நிருவாகத்தில் மிகுந்த பயிற்சி ஏற்பட்டது 
மீண்டும் சிற்றனனையின துன்புறுத்தல் காரணமாக 
வீட்டைவிட்டு வெளியேறி , ஆக்ரா சென்றார் . அய 
போது ஆணட உலோடி ( Eydy ) அரசாகளிடம 
வேலைக்கமர்ந்தார் . உலோடி மன்னர்களின் 

அன 
பைப் பெற்று சசாரத்தைத் தம் பெயருக்கு மாற்றிக 
கொணடார் . ஆனால , தம தம்பியின எதிர்ப்பின 
காரணமாக மீணடும அதை விட்டுவிட்டு, 

பீகாா 
அரசரான பகர்கான உலோகானியிடம வேலையில 
சேர்ந்தார் . ஒரு 

வேட்டையாடுமபோது 
தனித்து நின்று ஒரு புலியைக கொன்று சொகான 
( புலித்தலைவன ) எனற சிறப்புப் பெயரைப் 
றார் . மன்னரின மைந்தனுககுக கலவிகற்பிக்கும் பணி 
யும் இவருக்கு அளிக்கப்பட்டது . தம தமபி பகர்கானி 
டம் செர்கானுக்கு எதிராகப் புகார் செய்து , பீகாரில் 
இருந்து அவரை வெளியேற்றினார் . பீகாரைவிட்டு 
நீங்கிய செர்கான் இந்தியாவை ஆண்ட முதல் முக 
லாயப் பேரரசரான பாபரிடம் வேலைக்கமர்ந்தார் . 
பாபருடைய கிழக்குப் படையெடுப்பின 

போது 
சசாரம் மீண்டும் செர்கானுக்கு வழங்கப்பட்டது 
இதற்கிடையில் பகர்கான் உலோகானி இறந்துவிட் 
டார் . அவர் மைந்தன் சிறு குழந்தையாக இருந்தமை 
யால ஆட்சிப் பொறுப்பு அவா மனைவியிடம் மாறி 
யது . அவா மனைவி செர்கானை வரவழைத்துத் தம 
உதவியாளராக நியமித்தார் . அவள் இறந்துவிடவே 


1 


1 


சமயம் 


1 


7 


1 ( 


| L 


பெற 


1 


| 


| 


மககள் 


- 


இங்குள்ள 

ஐரோப்பியக 

கலப்பின 
மக்களாவர் . இதன்மக்கள் தொகை 1964 - இல் 4613 . 
ப்போதைய மக்களதொகை 

ஏறக்குறைய 12 , 500 
ஆகும் . அதில் மூன்றில் ஒரு பகுதியினா சேம்சுடவுன 
என்ற நகரில் வசித்து வருகின்றனர் . இத்தீவு ஒரு 
ஆளுநரால் நிருவாகம் செய்யப்பட்டு வருகிறது . 
ஆலோசனைச் சபையின முடிவின் பேரில் 
முடிவு எடுப்பார் . ஆளுநரே இதன் தலைமை நீதிபதி 
ஆவார் . சேமசு டவுனில் ஒரு மருத்துவமனை உள்ளது . 
அது நல்ல முறையில் செயற்பட்டு வருகின்றது . 
கட்டாயக் கலவி 5 முதல் 15 வயது வரை 

உள்ளவர் 
களுக்கு அளிக்கப்படுகிறது . இத்தீவின் பொருளா 
தாரம் பொலிவுற்று விளங்குகிறது . 


ஆளுநர் 


| 


11 


. 


செர் சா சூர் 


426 


செர்சா சூர் 


செர்கான் உண்மையான ஆளுநராகச் செயற்பட்டு வந் 
தார் . தமககென மெய்காவல் படையொனறை அப் 
போது உருவாக்கினார் . இவர் 

கி.பி. 1529 - இல் 
சூனார்க் கோட்டையைக் கைப்பற்றினார் . 


. 


இதற்கிடையில் பாபர் இறந்துவிட்டார் . உமா 
யூன் பேரரசராகப் பதவியேற்றார் . அவருக்குப் பல 
எதிரிகள் தோன்றினர் . அவாகளுள் முகம்மது உலோ 
டியை உமாயூன் தோற்கடித்து , பின்னர்ச்சூனார்க் 
கோட்டையை முற்றுகையிட்டார் . செர்கான் அவருடன் 
சமாதானம் செய்து கொண்டார் . அதன் பிறகு உமா 
யூன் மேற்கில் குசராத்தின் அரசரான பகதூர் சாவின் 
மீது போர் தொடுக்கத் தம் படைகளைக் கிழக்குப் 
பகுதியிலிருந்து விலக்கிக் கொண்டார் . அந்த வாய்ப் 
பைப் பயன்படுத்திக் கொண்டு , செர்கான தமது 
வலிமையைப் பெருக்கிக் கொண்டார் . அதைக் கண 
ணுற்ற உலோகானிப்பிரபுக்கள் வங்காள 

அரசரான 
முகமது சாவின் உதவியை நாடினார்கள் . முகமது 
சாவைச் சுராசுகார் போரில் செர்கான் கி.பி. 1535 
முதல் தோற்கடித்தார் . இவருடைய ஆட்சி மாங்கீர் 
( Monghyr ) வரை பரவியது . அதையடுத்து , வங்காளத் 
* தின மீது படையெடுத்தார் . அதன் தலைநகரான 
கௌரைக் ( Gaur ) கைப்பற்றினார் . சொகானின் 
வெற்றிகள உமாயூனுக்கு அசசத்தை ஊட்டின 
எனவே , கி பி . 1537 - இல அவர் சூனார் 

நோக்கிப் 
படை நடத்திச் சென்றார் . அப்போது 

செர்கான 
கௌர் நகரை முற்றுகை செய்து கொணடிரு நதமை 
யால் சூனார் உமாயூன் கையில் சிக்கியது . அதன் 
பிறகு உமாயூன கௌர் நோக்கி முனனேறினார் . 
அதையறிந்த செர்கான் கௌரை விட்டுவிட்டுச 
சூனார் திரும்பினார் . சானபூரைக் கைப்பற்றிக் 
கொண்டு கன்கனாசி வரையிலான 
பகுதிகளைச் சேதப்படுத்தினார் . ஆறு மாதங்களாகக 
கௌர் நகரில் குடி மற்றும் கேளிக்கையில் ஈடுபட்டு 
கொண்டிருந்த உமாயூன நிலைமை மோசமடைந்து 
விட்டது என்பதைக் காலங்கடந்து அறிய நேர்நதது . 
அவர் கி.பி. 1539 - இல் வங்காளத்தை விட்டுத் தம் 
தலை நகர் நோக்கிப் புறப்பட்டார் . வழியில் சௌசா 
போரில் சொகானிடம் தோல்வியுற்று ஆகரா திரும்பி 
னார் . செர்கான் அவரைத் துரத்திக் கொண்டு செல் 
வதற்குப் பதிலாக வங்காளம் சென்று தம் வெற்றி 
களை உறுதிப்படுத்திக கொணடார் . அதன் 

பிறகு 
இவர் செர்சா எனற பட்டம் சூட்டிக் கொண்டு , 
தம்மைப் பீகார் மற்றும் வங்காள அரசராக அறிவித் 
துக் கொண்டார் . ஆகரா திருமபிய உமாயூன் படை 
கனைத் திரட்டிக் கொண்டு செர்சாவை 

ஒடுக்கக் 
கிழக்கு நோக்கி வந்தார் . கன்னோசியில் போர் மூண 
டது . உமாயூன தோல்வி யுற்றார் . அதையடுத்து 
அவர் இலாகூருக்கு ஓடிவிட்டார் . இம்முறை செர்சா 


அவரைத் துரத்திக் கொண்டு சென்று ஆக்ராவைக் 
கைப்பற்றிக் கொணடார் . அப்போது வர் இந்தி 
யாவின பேரரசரானார் . 

வர் பேரரசராக இருந்த காலத்தில் ( கி.பி. 
1540-45 ) பல வெற்றிகளை அடைந்தார் ; தில்லியைக் 
கைப்பற்றினார் ; பஞ்சாபில் இருந்த கக்கர்களை 
வென்றார் ; வங்காளத்தில் நடைபெற்ற கலகத்தை 
ஒடுக்கி , அதனைத் தமது நேரடி ஆட்சிக்கு உட்படுத்தி 
னார் , மாளவத்தை ஆண்ட இராசபுத்திரர்களை 
வென்றார் ; இரெய்சின் கோட்டையைக் கைப்பற்றி 
னார் ; மார்வா அரசரான மால்தேவாவை வென் 
றார் ; சித்தூர் மற்றும் இரந்தாம்பூர் நகரங்களைக 
கைப்பற்றினார் ; பிறகு களிஞ்சார் கோட்டையை 
முற்றுகையிட்டார் . அதைக கைப்பற்றும் போது இவ 
ருடைய வெடிமருந்துக் கிடங்கில் விபத்துநேர்ந்ததால 
வர் கி.பி. 1545 - ஆம் ஆண்டு உயிரிழந்தார் . 

செர்சா சிறந்த போர் வீரராக மட்டும் திகழ 
வில்லை ; சிறந்த ஆட்சியாளராகவும் விளங்கினார் . 
இவர் கொண்டுவந்த சீர்திருத்தங்களுள் ஒன்று , தம் 
முடைய நேரடியான மேற்பாாவையின்கீழ் ஒருமுகப் 
படுத்தப்பட்ட ஆட்சியை நிறுவியதாகும் . பேரரசை 
47‘சர்க்கார் களாகப் பிரித்தார் . அவற்றுள் ஒவ்வொன் 
றையும் தலைமைச் சீக்தார் மற்றும் தலைமை ‘ முன் 
சீபு என்ற இரு அரசு அதிகாரிகளின் பொறுப்பில் 
வைத்தார் . ஒவ்வொரு சாககாரையும் பல பர்கானாக் 
களாகப் பிரித்தார் . ஒவ்வொரு பர்கானாவிலும் 
ஒழுங்கை நிலைநாட்ட ஒரு சீக்தாரையும் , 

வரிவசூ 
லிகக ஒரு அமீனையும் , ஒரு கருவூல அதிகாரியையும் , 
கணக்குகளைப் பார்கக ஓர் 

கர்கூனையும் 
மற்றும் ஒரு பாரசீக கர்கூனையும் அமர்த்தினார் . 
இவர்களுக்குச் சாகீர் வழங்குவதற்குப் பதில் ஊதி 
யம் வழங்கினார் . இவ்வதிகாரிகளை அடிக்கடி இட் 
மாற்றம் செய்து , ஊழல் செய்யாதவாறு பார்த்துக் 
கொண்டார் . குடியானவர்களிடம் நேரடியாக வரி 
வசூலிக்கும் முறையைக் கொண்டு வந்தார் . எனவே , 
இவர் இரயத்துவாரி ( Ryotwari System ) முறையின் 
தந்தையாகக் கருதப்பட்டார் . நிலத்தை 

நன்றாக 
அளந்த பிறகே வரி நிருணயிக்கப்பட்டது . 
நிலம் தரம் வாரியாகப் பிரிக்கப்பட்டுச் 
விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்கு வரியாகப் பெறப் 
பட்டது வரியைப் பணமாகவோ தானியமாகவோ 
கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டது . 

விளைச்சல் 
பாதிக்கப்பட்ட காலங்களில் வரி நீக்கம் செய்யப்பட் 
டது . ஒருசார்பு இன்றி நீதி வழங்கினார் . குற்றவாளி 
களைக் கண்டுபிடிக்கும் பொறுப்பைக் கிராம மக்க 
ளிடம் ஒப்படைத்தார் . அதன் காரணமாக மக்கள் 
சாலைகளில் அச்சமின்றிப்பயணம் செய்தனர் . கிழவி 
யும் தங்க நகைகளைக் கூடை நிறைய எடுத்துச் 


முகலாயப் 


மேலும் , 


சராசரி 


செர்சா சூர் 


427 


செர்பர் 


செல்லும் அளவிற்கு இவருடைய ஆட்சியில் திருட்டுப் 
பயத்தைப் போக்கினார் . படைககு ஆள் சேர்ப்பது 
வருடைய நேரடி மேற்பார்வையில் நடைபெற்றது . 
கடுமையான கட்டுப்பாட்டை இவர் படைவீரர்களுக்கு 
விதித்தார் ; குதிரைகளை வைத்துப் பராமரிப்பதில் 
படைத்தலைவர்கள் செய்து வந்த ஊழலைப் போக்கி 
னார் ; நாட்டின் வாணிகத்தைப் பெருக்க நெடுஞ் 
சாலைகளை அமைத்தார் . அவற்றுள் மிக நீளமானது 
பஞ்சாபையும் கிழக்கு வங்காளத்தையும் இணைத்த 
சாலையாகும் . சாலை நெடுகிலும் இவர் மரங்களை 
வைத்தார் ; சோர்வடைந்த வழிப்போககர்கள் இளைப் 
பாறச்சத்திரங்களைக் கட்டினார் ; கிணறுகளை வெட்டி 
னார் ; புதிய நாணயங்களை வழங்கினார் . இந்திய உரூ 
பாயின் தந்தை என்ற பெயர் இவருக்கு உண்டு . பல நக 
ரங்களையும் கட்டிடங்களையும் எழுப்பினார் . இவரு 
டைய கட்டடங்களுள ஒன்று சசாரத்தில் அமைந் 
திருக்கும் இவரது கல்லறைக் கட்டடமாகும் . பொது 

இவர் இந்துக்களைத் துன்புறுத்தவில்லை . 
அரசாங்க வேலைகளில் அவர்களை அமர்த்தினார் . 
இந்தியாவை ஆண்ட மிகச் சிறந்த அரசர்களுள் இவ 
ரும் ஒருவராகப் போற்றப்பட்டார் . தி.ஆர் . இரா . 


செர்சி கிரேக்கக் 

கவி ஓமர் 

எழுதிய ஓடிசி 
( Odyssey ) என்னும் காவியத்தில் கூறப்படும் ஓர் 
அழகிய மந்திரவாதிப் பெண் . கடற் கடவுள் பெர்சிக் 
கும் ( Perse ) இலியாசு ( Helios ) என்பவருக்கும் 
இவள் பெண்ணாகப் பிறந்தாள் . கிரேக்கப் புராணத் 
தின்படி செர்சி ( Serse ) தன் கணவனைக் கொலை 
செய்த குற்றத்திற்காக ஏயியா ( Aeaea ) என்ற 
தீவுக்கு ( இத்தாலியக் கடற்கரையின் அண்மையில் 
உள்ளது ) நாடுகடத்தப்பட்டு , அங்குத் தனது மந்திர 
வலிமையால் , கடற் 

பயணம் செய்யும் மாலுமி 
களுக்குப் பல வகையான இன்னல்களை அளித்து 
வந்தாள் . இவளுடைய மந்திரவலிமைக்கு உட்படாத 
கிரேக்க வீரன் யுலீசசு ( Ulysses ) இவளை மணந்து 
கொண்டதுடன் , இவளால் பன்றிகளாக மாற்றப் 
பட்ட பலரையும் பழைய மானிட உருவங்கள் பெறு 
மாறு செய்தான் . இவர்கள் இருவருக்கும் ஒரு மகன் 
பிறந்தபின் , யுலீசசு தன்னாட்டுக்குத் திரும்பினான் . 

தெ.பா. 
செர்பர் : இமயமலைப் பகுதியிலுள்ள நேபா 
ளம் , திபெத்து ஆகிய நாடுகளில் வாழும் மக்களினத் 


வாக , 


செர்பர் 


செர்பர் 


428 


செர்பர் 


தவரே செர்பர் ( Serpas ) இவர்கள் மங்கோலியர்கள . 
நடுத்தர உயரத்தையும் மஞ்சள் நிறத் தோலையும் , 
இரப்பை அடிமடிப்புடைய கண்களையும் ( Epicanthic 
Eyes ) உடலில் குறைந்த அளவிலான மயிரையும் 
கொண்டுள்ளனர் . இவர்கள் மொழி , பண்பாடு முத 
லானவற்றில் திபெத்தியரை ஒத்துள்ளனர் . மிகவும் 
உயரமான மலைப் பகுதிகளில் வாழும் இவர்களுள 
கிழக்கு நேபாளக் குழுவினர் சிறப்புத் தன்மை 
களைக் கொண்டுள்ளனர் . இவர்கள் ஏனைய செர்பர் 
களிடமிருந்து தம் இனத் தன்மைகளைப் பேணிக் 
காத்துள்ளனர் . 


மட்டுமே ஏப்பிரல் , மே மாதங்களில் விதைக்கின்றனர் . 
இதனைச் செப்டம்பர் , அக்டோபர் 

மாதங்களில் 
அறுவடை செய்கின்றனர் . இவர்கள் 12,000 அடி 
களுக்கு மேற்பட்ட பகுதிகளில் 

உருளை , ஒருவகைக் 
கோதுமை , முள்ளங்கி முதலான ஒருசில பயிர்களை 
மட்டுமே விளைவிக்க முடிகிறது . கி.பி. 19 - ஆம் நூற் 
றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட உருளைக் கிழக்கே 
இவர்களது 

முதன்மையான 


உணவாக 


இன்று 
உள்ளது . 


இவர்கள் கும்பு ( Khumbu ) , பாரக்கு ( Pharak ) , 
சோலு ( Solu ) ஆகிய பகுதிகளில் பெருமளவு வாழ 
கினறனர் . எவரசுட்டு மலைச் சிகரத்தின் அடிவாரத் 
தில் உள்ள கும்புப் பகுதியில் இவர்களது கிராமங்கள் 
12,000 அடி முதல் 13,000 அடி வரையிலான உயரத் 
தில் உள்ளன . கோடைக் காலங்களில் இவர்கள 
வாழும் வீடுகள் 16,000 அடி உயரம் வரையிலான 
மலைப்பகுதிகளில் அமைக்கப்படுகின்றன . இதற்குக் 
காரணம் மேய்ச்சல் நிலத்திற்காக இடம்பெயர்வதே 
யாகும் . பிற குழுவினர் சோலுப் பகுதிக்கு மேற்குத் 
திசையில் வாழ்கின்றனர் : சோலுப் பகுதி நேபா 
ளத்தின் தலைநகரான காட்மண்டுவிலிருந்து மூன்று 
நாள்கள் நடந்து சென்றடையும் தூரத்தில் உள்ளது . 


வெண்ணெயில் செய்யப்பட்ட பொம்மை 


செர்பர்களின் வாழ்க்கை , சுற்றுச் சூழலையும் 
கால நிலையையும் பொறுத்து அமைந்துள்ளது . இவர் 
களின் முதன்மையான தொழில் கால்நடைகள 
வளர்த்தலாகும் . வேளாண்மை இவர்களது துணைத் 
தொழில் . காலநடை வளர்க்கும் ஒவ்வொரு குடும்ப 
மும் பல கிராமங்களில் வீடுகளைக் கொண்டுள்ளது . 
எந்த ஒரு கிராமமும் தன்னிறைவு பெறாமல் இருப்ப 
தாலும் , காலநடைகளைப் பருவகாலத்திற்கு ஏற்ப 
மலைப்பகுதியில் பல்வேறு 

உயரங்களில் 

மேய்க்க 
வேண்டியுள்ளதாலும் ஒவ்வொருவரும் பல வீடு 
களைக் கொண்டுள்ளனர் . ஆண்டில் பெரும்பான் 
மைக் காலத்தைக் கழிக்கும் கிராமங்களில் மக்கள் 
தங்கள் வீடுகளை ஒருவரையடுத்து ஒருவர் கட்டாமல் 
தனித்தனியே கட்டிக் கொள்கின்றனர் . 
ஒருவரின் வீட்டைச் சுற்றித் தோட்டங்களும் விளை 
நிலங்களும் உள்ளன . இவ் வகையான வாழ்க்கையைக் 
கொண்டுள்ள கிராமங்களில் இவர்களின் வீடுகள் 
இரண்டு அடுக்குக கொண்டதாகவும் வலுவுள்ளதாக 
வும் கட்டப்படுகின்றன . பெரும்பாலும் வீடுகள் மரங் 
களால் கட்டப்படுகின்றன . கோடை வீடுகள் ஓரறை 
கொண்டவை . 


அதனால் 


கோடைக் குடியிருப்புகளைச் சுற்றியுள்ள விளை 
நிலங்களையும் பெரும்பாலான நாள்கள் 

வாழும் 
கிராமங்களில் உள்ள நிலங்களையும் பயிரிடுவதில் 
இவர்கள் நன்கு தேர்ச்சி பெற்றுள்ளனர் . கூலியாள் 
களும் நிலச் சொந்தக்காரர்களும் தொழிற் பரிமாற் 
றம் மூலம் பயிரிடுகின்றனர் . விளைபொருள்களும் கால் 
நடைகளும் இவர்களுக்குத் தேவையான உணவினைக் 
கொடுக்கின்றன . இருப்பினும் கால்நடைகள் பெற் | 
றிருப்பதன் எண்ணிக்கையால் மட்டுமே ஒருவரின் 
தகுதி நிருணயிக்கப்படுகிறது . கால்நடைகளிலிருந்து 
பெறப்படும் வெணணெய் , உணவாகவும் கூலி கொடுக் 
கவும் வாணிகம் செய்யவும் 

வும் பயன்படுத்தப்படுகிறது . 
மழைக்காலம் தொடங்குவதைக் குறிக்கும் ஒரு 
சடங்கில் வெண்ணெயைக் கொண்டு இறைவனின் 


கும்புப் பகுதியில் ஆண்டில் ஆறு மாதக் காலம் 
உறைபனியாக உள்ளதால் , ஒரேயொரு தானியத்தை 


செர்பர் 


429 


செர்பிய 


உருவத்தை அமைத்து வழிபடுகின்றனர் , இவர்கள 
வாணிகம் செய்த வெண்ணெய்க்கு 1950 வரையில் 
மிகுந்த தேவை யிருந்தது . இப்போது இதன் தேவை 
அளவு குறைந்துவிட்டது , 


சடங்குகளைச செயகினறனர் . கிராம இலாமாககள 
எழுதப்படிக்கத் தெரிந்தவராகவும் திபெத்து மொழி 
யில் எழுதப்பட்டுள்ள சமய நெறிகளை அறிந்தவராக 
வும் இருக்கினறனர் . ஒவ்வொரு செயலுக்கும் 
மறுபிறவியில் பலன் உண்டு என்னும் நம்பிககை 
யுடையவர்கள செர்பர்கள் . வளர்ந்து வரும் சுற்றுலாத் 
துறையின வளர்ச்சியும் பெருகிவரும் மலையேற்றக 
எண்ணிககையும் 

சொபர்களை 
உதவியாளர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் மாற்றி 
யுள்ளன . தத்தம் மரபுத் தொழில்களை விடுத்துப் 
பெரும் எணணிககையிலான குடும்பங்கள் இத்துறை 
யினை நம்பி இன்று வாழ்ந்து வருகின்றனர் . 


குழுக்களின் 


பல 


சீ.ப. 


வரை 


திபெத்திற்கும் நேபாளத்தின் தாழ்நிலப் பகுதி 
களுக்கும் இடையில் வாணிகத் தரகர்களாகச் செர் 
பர்கள வாழ்கின்றனர் . இவர்கள் செழிப்பாக வாழ 
வதற்கு இத்தொழிலும் காரணமாகும் . நங்கப்பா 
கணவாய் வழியாகத் திபெத்தின் பிற பகுதிகளுக்குப் 
பொருளகளைக் கொண்டு செலவதில செர்பர்கள 
மட்டுமே திறமை பெற்றவாகளாக விளங்குகின்றனா . 
இவர்கள் 12,000 அடிமுதல் 18,000 அடி 
பொருளகளைக் கொண்டு செல்கின்றனர் . இப்பகுதி 
கள உறைபனி படாந்துள்ளதாலும் பல்வேறுபட்ட 
மலைப்பாதையானதாலும் சொபர்களைத் தவிரதது 
வேறு எவரும் இதில் ஈடுபட முடிவதில்லை . திபெத் 
திலிருந்து உப்பு , கம்பளி முதலானவற்றைப் பெற்றுத் 
தெற்குப் பகுதியிலுள்ள அணடைய மக்களிடமிருந்து 
அவற்றிற்குப் பதில் அரிசி , கோதுமை , மக்காச்சோளம் 
முதலானற்றைப் பண்டமாற்றம் செய்து பிறருக்குக் 
கொடுக்கின்றனர் . பிறபகுதிகளிலிருந்து திபெத்திற்குச் 
செர்பாகள் கொண்டு செல்லும 

லும் முதன்மையான 
பொருள்கள் காய்கறிகள் , வெண்ணெய் , உலரவைத்த 
உருளைக் கிழங்கு , கையால் செய்யப்பட்ட 

தாள 
வகைகள் , நறுமணப் பொருள்கள் , துணி வகைகள் 
முதலானவையாகும் , திபெத்தில் சீனர்களின் வருகை 
யைத் தொடர்ந்து 1959 வரை இருந்த இவர்களது 
மரபு சார் தொழிலகள் 

மாற்றங்களைப் 
பெற்றுள்ளன . 


செர்பியா : ஐரோப்பாவில் பால்கன் முந்நீரகத் 
தில செர்பியா இனத்தவாகள வாழ்ந்து வந்த பகு 
திக்குச் செர்பியா ( Serbia ) என்பது பெயர் . இது இப் 
போது யூகோசுலாவியாக் கூட்டரசின் கிழக்குப் பகுதி 
யில் செர்போ - குரோசியக் குடியரசாக 

அமைத்துள 
ளது . செர்போ - குரோசியக் குடியரசின் வடமேற்குப 
பகுதியில் குரோசியாவும் ( Croatia ) மேற்கில் பாசுனி 
யாவும் , எாசி கோவினாவும் மற்றும் மாணடனெக்கு 
ரோவும் ( Bosnia Herzegovina and Montenegro ) . 
தெனமேற்கில் அல்பேனியாவும் ( Albania ) , தெற்கில 
மாசிடோனியாவும் , கிழக்கில பல்கேரியாவும் உரு 
மேனியாவும் , வடக்கில் அங்கேரியும் ( Hungary ) 

அமைந்துள்ளன . இதன் வடக்குப் 
பகுதியில் வாசுவோடேனியா ( Vojvodania ) 
சுய ஆட்சி பெற்ற பகுதியும் , தெற்கில் கோசோவா 


எலலைகளாக 


என்ற 


பல 


சம் 


உருமேனியா 


--- 


பகோகலேவியா 


MAN 


கருங்கடல் 


பக்கேரியா 


செர்பர்கள் 

சமூக சமத்துவத்தைக் ( Egalitari 
anism ) கொண்டவாகள் . இவர்கள் சமுதாயத்தின் 
அனைத்து நிறுவனங்களிலும் 

உரிமையையும் 
வாய்ப்பினையும் பெறும் தகுதியுடையவாகள . அனை 
வராலும் தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர்களைக் 
கொண்டு ஆட்சி நடைபெறுகிறது . 

ஆண் பெண் 
இருபாலாரும் சமதகுதியினைக் கொண்டுள்ளனர் . 
திருமணம் பொதுவாக ஒரு துணை மண ( Monogamy ) 
முறையாகக் காணப்படுகிறது . பல மனைவி மணம் , 
கவணர் 

மணம் ஆகியவையும் 
டையேவழக்கிலுளளன . சகோதரர்கள் 

அனைவரும் , 
பெண்ணை மணந்து கெள்ளுதல் 

இவர்களி 
டையே இன்றும் வழக்கிலுள்ள 

முறை 
களுள் ஒன்று . மண விலக்கு 

எளிமையானது . 
ஆணோ பெண்ணோ விரும்பும்போது மணவிலக்குச் 
செய்துகொள்ளலாம் . இவர்கள் புத்தமத நெறிகளைக் 
கடைப்பிடிக்கின்றனர் . மணமாகாப் புத்ததுறவிகளும் 
மணமான இலாமாக்களும் செர்பர்களின் சமுதாயச் 


அடரிடாட்டிக் 
கடல 


அல்பேனியா 


பல 


இவர்களி 


சம் 


மண 


மத்தியதரைக்கட் 


செர்பியா அமைவிடம் 


செர்பியா 


( 30 


செர்பியா 


( Kosovo ) என்ற சுயஆட்சி பெற்ற பகுதியும் உள் 
ளன . இவை இரண்டும் இக்குடியரசில் சேர்க்கப்பட் 
டுள்ளன . இம்மூன்று பகுதிகளையும் செர்போ - குரோ 
சியக் குடியரசு , வாகவோடேணியா மற்றும் கோசோ 
வாவையும் சேர்த்துப் பார்க்குமிடத்து இக் குடியரசு 
88,361 ச.கி.மீ. பரப்புடையதாகக் காணப்படுகிறது . 
இதில் ஏறத்தாழ 9,000,000 மக்கள் வாழ்கின 
றனர் . பொதுவாக இது மலைப்பாங்கான பகுதி 
யாகத் தோன்றுகிறது . மேற்கில் தினாரிக்கு ஆல்ப்சு 
( Dinaric Alps ) மலைத்தொடரும் . தென்மேற்கில் 
வட அல்பேனிய ஆல்ப்சு மலையும் , சார் மலையும் 
கிழக்கே பால்கன் மலைத்தொடரும் இக்குடியரசில் 
அடங்கியுள்ளன . வடக்கில தான்யூபு ஆற்றுடன் திசா 
( Tisa ) , சாவா ( Sava ) , தாமிசு ( Tamis ) மற்றும் 
மோராவா ( Morava ) கிளை ஆறுகளும் கலக்கின்றன . 
பின்னர்த் தான்யூபு ஆறு தென்கிழக்காகப் பாய்ந்து 
யூகோசுலாவியாவிற்கும் உருமேனியாவிற்கும் எல்லை 
யாக விளங்குகிறது . தான்யூபு ஆறு அடுத்தடுத்து 
இருக்கும் நான்கு பெரிய ஒடுககமான பளளத்தாக்கு 
கள் வழியாக 115 கி.மீ. ஓடுகிறது . அந்தப் பள்ளத் 
தாக்குகளுள் ஒன்று புகழ்மிக்க இரும்பு வாசல ( [ ron 
Gate ) ஆகும் . 


சைமியோன் ( Simeon ) ஆண்டுவந்த காலத்தில் , 
செர்பியா பல்கேரியர்கள் ஆட்சிக்குட்படுத்தப்பட்டது . 
அவர் இறந்தபின் செர்பியர்கள் தங்களுடைய 
சுதந்திரத்தை மீட்டனர் . பின்னர் 

அவர்கள் 
பைசாண்டியப் பேரரசுக்கு உட்பட்டிருந்தனர் . 
செர்பிய வரலாற்றில் கி.பி. 12 - ஆம் நூற்றாண்டு ஒரு 
திருப்பு முனையாகும் அதற்கு முன்னர்ச் செர்பியர்கள் 
பல குழுக்களாகப் பிரிந்திருந்தனர் . ஒவ்வொரு 
குழுவிற்கும் 

தலைவன இருந்தான் . அவன் 
சூபன் ( Zupan ) எனப்பட்டான் . 

அனைவருக்கும் 
மேலாக ஓர் அரசர் இருந்தார் . 

ஆனால் , அவ் 
அரசருக்குப் போதிய அதிகாரம் இல்லை . 

குழுத் 
தலைவாகளே எல்லா அதிகாரங்களையும் பெற்றிருந் 
தனர் . அவர்கள் அனைவரையும் வலுவாகப் பிணைக் 
கக்கூடிய நிறுவனம் ஏதும் ஏற்பட்டிருக்கவில்லை . 
அதுவே , அவர்களுடைய பலக்குறைவிறகுக் காரண 
மாகும் . அக் குறையைப் போக்கியவர் இசுடீபன் 
( Stephen ) நெமனசா ( 1159 முதல் 1195 ) . இவா எலலாக் 
குழுத் தலைவாகளையும் தம்முடைய அதிகாரத்திற்கு 
முதன் முதலாக உட்படுத்திச் செர்பிய முடியாட்சிக்கு 
வித்திட்டார் ; அதேநேரத்தில் தம்முடைய 

ஆட்சிப் 
பகுதியையும் விரிவு படுத்தினார் ; தால்மேசியா , 
பாசுனியா முதலிய பகுதிகளை வென்றார் . கி.பி. 
1336 முதல 1356 வரை ஆண்ட இசுடீபன 

துசான் 
( Stephen Dusan ) என்பவர் இடைக்காலச் செர்பிய 
அரசர்களுள 

மிகச் சிறந்தவராவார் . வடக்கே 
தானயூபு ஆறு முதல் தெற்கே கொரிந்திய வளைகுடா 
வரையிலும் , மேறகே ஏட்ரியாட்டிக்குக் கடல் முதல 
கிழக்கே ஏசியன் ( Agean ) கடல் வரையிலும் செர் 
பியப் பேரரசு பரவியிருந்தது , அவர் இறந்தபின் 
அது சிதறுண்டது . துருககியர்கள 

கி.பி .1389 - இல் 
அவர்களைக் கோசோவாப் ( Kosovo ) போரில 
தோற்கடித்து அவர்கள் மீண்டும் தலையெடுக்காத 
வாறு 

செய்தனர் . அதன் பிறகு கி.பி. 1459 வரை 
துருக்கிய அரசுக்கு உட்பட்ட சார்பு நாடாகச் செர் 
பியா இருந்துவந்தது . உதுமானியத் துருக்கிப்பேரரசின் 
ஓர் அங்கமாக கி.பி. 1459 - இல் மாறிவிட்டது . அவா 
களுடைய நிலங்கள் 

சுல தானுடைய நிலங்களாக 
அறிவிக்கப்பட்டன . செர்பியர்கள 

அடிமைகள் போல 
நடத்தப்பட்டனர் . 


அவர்கள் 


சொபியர்கள் கி.பி. ஏழாம் நூற்றாண்டில் இங்கு 
வந்து குடியேறினார்கள் . அவர்கள தென் 

தென் இசுலா 
இனத்தைச் சேர்ந்தவர்கள் . அவர்களுடைய 

குடியி 
ருப்புகள் ஏட்ரியாட்டிக்குக் கடற்கரையில் தெற்கே 
மாசிடோனியாவரை பரவியிருந்தன . 
அங்குக் குடியேறுவதற்கு முன்னர் இல்லீரிய இனத் 
தவர்கள் அங்கு வசித்து வந்தனர் . மாசிடோனிய 
ருக்கும் அவர்களுக்கும் இடையே அடிக்கடி சண்டை 
நடந்து வந்தது . 

மாசிடோனியாவின் அரசரான 
இரண்டாம் பிலிப்பு இல்லீரியர்களை வென்றார் . அவர் 
மகன் மகா அலெக்சாந்தர் தொடர்ந்து அவர்களைத் 
தம் ஆட்சியின் கீழ் வைத்திருந்தார் . கிரேக்கப் பேரரசு 
அழிந்தபிறகு இல்லீரியக் கடற்கொள்ளைக்காரர்கள் 
உரோமானியர்களுக்குத் தொல்லை 

கொடுத்து 
வந்தனர் . ஆகவே , உரோமானியர் அவர்களைத் 

இல்லீரியாவைத் தங்கள் ஆட்சியின் கீழ்க் 
கொண்டுவந்தனர் . உரோமப் பேரரசு வீழ்ச்சியுற்ற 
பின்னர்ச் செர்பியர்கள் அங்குக் குடியேறினர் . 


தாக்கி 


செர்பியாவில் குடியேறிய செர்பியர்கள் விரைவில் 
தங்களுடைய நாட்டுக்குப் பக்கத்திலிருந்த பல்கேரிய 
மக்களுடன் போரிட நேர்ந்தது . இவவிரு சாரார் 
களுக்குமிடையே இருந்த பகைமை 1,000 ஆண்டு 
களுக்கு மேல் நீடித்தது . அந்தக் காலப்பகுதியில் 
வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி அவர்களுக்கு ஏற் 
பட்டன . கி.பி. 893 முதல் 927 வரை பல்கேரியாவைச் 


கோசோவாப் போருக்குப் பிறகு பல செர்பியர் 
கள் நாட்டை விட்டு நீங்கித் தான்யூபு ஆற்றைக் 
கடந்து , தெற்கு அங்கேரியில் குடிபெயர்ந்தனர் . 
ஆயினும் , தமது சொந்த நாட்டிடம் கொணடிருந்த 
பற்றுத்தொடர்ந்து அவர்களிடம் இருந்து வந்தது . 
அவர்களுடைய இழிநிலைக்குக் காரணமாக இருந்த 
வர்களை அவர்கள் வெறுத்தனர் . துருக்கிக்கு எதிராக 
அங்கேரி போர் தொடுத்த போதெலலாம் அதற்கு 


செர்பியா 


431 


செர்பியா 


உதவி செய்தார்கள் . பிரெஞ்சுப் புரட்சி தொடங்கு 
வதற்கு முன்பு செர்பியாவை விடுவிக்கும் முயற்சி 
ஓரிரு முறை மேற்கொள்ளப்பட்டது . ஓப்ரடோவிக்கு 
( Obrodovic ) என்ற செர்பியக் கவிஞர் பேரரசர் 
இரண்டாம் சோசப்பின் 

உதவியை நாடினார் . 
ஆனால் பலன் ஏதும் கிட்டவில்லை . நாடுகளும் தனி 
மனிதர்களைப் போலத் தங்களுடைய சண்டை 
களைத் தாங்களே போடவேண்டும் என்ற பாடத்தை 
நன்கு ஏற்றுக்கொண்டன . 


உருசியா 

போர் தொடுத்தது . போரின் முடிவில் 
மேற்கொள்ளப்பட்ட சான்சுடீபனோ உடன்படிக்கை 
யின்படி செர்பியாவின் எல்லைகள் விரிவுபடுத்தப் 
பட்டன . ஆனால் , பெர்லின் மாநாட்டில் புதிதாகப் 
பெற்ற பகுதிகளை இழக்க நேர்ந்தது . அதற்குப் பதி 
லாகப் பல்கேரியாவிலுள்ள சில இடங்களைக் பெற் 
றது . செர்பியா , மான்டெனெக்ரோ , பாசுனியா , எர் 
கோவினாவில் வாழும் செர்பியர்களை ஒன்றாக 
இணைப்பதற்குப் பதிலாக அவர்களைக் பிரித்துவைக் 
கும் வகையில் பெர்லின் உடன்படிக்கை 
பட்டது . 

அதற்கு ஆசுத்திரிய அங்கேரி , முதற் 
காரணம் என்று செர்பியா எண்ணியது . அதன் 
விளைவாகச் செர்பியர்களுக்கும் ஆசுத்திரிய - அங்கேரி 
முடியரசுக்கும் இடையே தீராப்பகை வளர்ந்தது 


அமைக்கப் 


இக்காலச் செர்பிய நாட்டை உருவாக்கியவர் 
காரா சார்சு என்பவராவார் . அவருடைய தலைமை 
யின்கீழ்ச் செர்பியர்கள் துருக்கிக்கு எதிராகக் கலகம் 
செய்தனர் . கலகத்தை அடக்க வந்த துருக்கியப் 
படையை கி.பி. 1806 - இல் தோற்கடித்தனர் . சுல் 
தான் செர்பியர்களுக்குச் சுய ஆட்சியை வழங்கி 
னார் . துருக்கிய நிலக்கிழார்கள் தங்களுடைய 
நிலங்களை விட்டுக்கொடுத்தனர் . சுல்தான் செர்பி 
யாவை மீண்டும் வெல்ல கி.பி. 1812 - இல் முயற்சி 
செய்தார் . அதுபோது செர்பியர்களை வழி நடத்தும் 
பொறுப்பு மிலோசு ஆப்ரி நாவிக்கு ( Milos Obri 
novic ) என்பவரிடம் விடப்பட்டது . விடுதலைப் 
போர் மீண்டும் 

தொடங்கியது . செர்பியா கி.பி. 
1829 - இல் மேற்கொள்ளப்பட்ட ஏட்ரியா நோபிள் 
உடன்படிக்கையின்படி ஏறக்குறைய முழுச் சுதந்திரம் 
பெற்ற நாடாக அமைக்கப்பட்டது . ஆனால் , துருக்கி 
யின் மேலாதிக்கத்தின் கீழும் உருசியாவின் பாதுகாப் 
பிலும் அது இருக்க வேண்டுமென்று ஏற்பாடு செய் 


பெர்லின் மாநாடு 

செர்பியாவை ஒரு முழுமை 
யானசுதந்திர நாடாக மாற்றியது . சிற்றரசர் மிலான் 
கி . பி . 1882 - இல் அரசர் பட்டத்தை ஏற்றார் . அடுத்த 
இருபது ஆண்டுகள் சொபிய வரலாற்றில் கொலை 
களும் அரசவைப்பழிச் செயல்களும் நிறைந்திருந்தன . 
முற்போக்கு அரசியலமைப்பு கி.பி.1893 - இல் ஒழிக்கப் 
பட்டது . ஆப்ரி நாவிக்கு ஆட்சி கி பி . 1903 - இல் முடி 
வுற்றது . காரா சார்சு குலத்தைச் சார்ந்த பீட்டர் 
அரசரானார் . வரம்புக்குட்பட்ட முடியாட்சியை 
அவர் மீண்டும் ஏற்படுத்தினார் . 


1 


யப்பட்டது . 


1 


| 


பின்னர் உள நாட்டுப் பூசல் ஏற்பட்டது . காரா 
கார்சு மற்றும் மிலோசு ஆப்ரி நாவிக்குக் குடும்பங் 
களுக்கிடையே சச்சரவு தோன்றியது . காரா சார்சு 
கொல்லப்பட்டார் . ஆப்ரி நாவிக்குக்குடும்பத்தினர் 
கி.பி. 1842 வரை ஆண்டனர் . 

அதிகாரம் காரா 
சார்சுவின் குடும்பத்தினரிடம் மாறியது . 

மீண்டும் 
மிலோசு ஆப்ரி நாவிக்குக்குடும்பத்தினர் கி.பி. 1858 
- இல் ஆட்சி அதிகாரத்தைப் பெற்றனர் . அக் குடும் 
பத்தைச் சார்ந்த மைக்கேல் பல சீர்திருத்தங்களைச் 
செய்தார் . 

துருக்கியப் படைகளைச் செர்பியக் 
கோட்டைகளிலிருந்து விலக்கிக்கொள்ளுமாறு செய் 
தார் . அவர் கி.பி. 1868 - இல் 

கொல்லப்பட்டார் . 
நான்காம் மிலான் ஆப்ரி நாவிக்கின் ஆட்சிக்காலத் 
தில் கி.பி. 1875 - இல் செர்பியர்கள துருக்கியின் ஆட் 
சிக்குட்பட்டிருந்த பாசுனிய செர்பியர்களுக்குச் சாதக 
மாகவும் துருக்கி அரசுக்கு எதிராாவும் கொதித்தெழுந் 
தனர் . அதன் விளைவாகத் துருக்கியுடன் போர்புரிய 
நேர்ந்தது . போரில் செர்பியர்கள் தோல்வி கண்ட 
னர் . அவர்களைக காப்பாற்றத் துருக்கிக்கு எதிராக 


ஆசுத்திரியா - அங்கேரி , பாசுனியா , எர்சிகோ 
வினா ஆகியவற்றை கி.பி .1908 - இல் தனனுடைய 
நேராட்சிக்கு உட்படுத்தியது . அங்கு வாழும் செர் 
பியர்களையும் , துருக்கியின்கீழ் வாழும் செர்பியர் 
சுளையும் விடுவிக்கும் நோக்குடன் பால்கள் கூட்டுச் 
சங்கம் ( Balkan League ) அமைக்கப்பட்டது . அதை 
யடுத்து முதலாம் பால்கன் போர் தொடங்கியது . 
அச் சங்கத்தைச் சார்ந்த செர்பியா , பல்கேரியா , 
கிரீசு , ஆகிய நாடுகள் துருக்கியுடன் போரிட்டுப் பல 
பகுதிகளை வென்றன . அதையடுத்து அந்நாடுகளுக் 
கிடையே போரில் வென்ற பகுதிகளைப் பிரித்துக் 
கொள்வதைப் பற்றிப் போர் நடைபெற்றது . செர் 
பியர்களும் கிரேக்கர்களும் உருமேனியர்களும் பல் 
கேரியாவிற்கு எதிராகப் போரிட்டனர் . போரின் 
முடிவில் ஏற்படுத்தப்பட்ட புகாரசுட்டு உடன் 
படிக்கை வாயிலாக வடக்கு மற்றும் மத்திய மாசி 
டோனியாப்பகுதிகள் செர்பியாவிற்குக் கிடைத்தன . 
ஆசுத்திரியா - அங்கேரி இந்த உடன்படிக்கையைக் 
கிழித்தெறிய முற்பட்டது . ஏனெனில் , அது பால்கள் 
பகுதியில் வாழும் செர்பியர்கள் யாவரும் ஒரு ஆட் 
சியின் கீழ் வருவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தியது . 
பாசுனிய செர்பியர்கள் ஆசுத்திரியாவிற்கு எதிராகக் 
கிளர்ச்சி செய்தனர் . அச்சமயத்தில் ஆசுத்திரிய இள 


1 


செர்னாவிட்சி 


432 


செரிக்கோ 


வரசரான பிரான்சிசு பர்டினாண்டு பாசுனியாவின் 
தலைநகரான சரயேவோவிற்கு வந்தார் . ஒருபாசுனிய 
செர்பியர் அவரைக் கொன்றார் . அக்கொலைக்குச் 
செர்பியாவே பொறுப்பு என்று ஆசுத்திரிய - அங்கேரி 
அரசு குற்றம் சாட்டியது . அதன்காரணமாக முதல் 
உலகப்போர் ஏற்பட்டது . 


1 


J / 


1 


|| 


1 1 1 1 


r 


( 


| 


உலகப்போர் காரணமாகச் செர்பியாவின் மக்கள் 
தொகை 23 விழுக்காடு குறைந்துவிட்டது . செர்பியர் , 
குரோசியர் , மற்றும் சுலோவேனியர் அரசின் ஒரு 
பகுதியாகச் செர்பியா மாறியது . அவ்வரசுக்கு யூகோ 
சுலாவியா என்ற பெயர் கி.பி 1929 - இல் சூட்டப்பட் 
டது . கூட்டரசுக் - குடியாட்சி கி.பி. 1946 - இல் நிறை 
வேற்றப்பட்ட அரசியலமைப்புச் சட்டப்படி அமைக் 
கப்பட்டது . கூட்டரசில் அங்கம் வகிக்கும் செர்பியக் 
குடியரசின் பரப்பளவு குறைக்கப்பட்டது .மாணடினெக் 
ரோவும் , செர்பிய மாசிடோனியாவும் . அதிலிருந்து 
பிரிந்து தனிக் கூட்டரசுக் குடியரசுகளாயின . , 


நாகரிக 


1f | 


1 


1 


| 


- 


-- 


இப்போதைய , செர்பியக் குடியரசின் பொருளா 
தாரம் வேளாண்மையை அடிப்படையாகக் கொண் 
டுள்ளது . கோதுமை , ஓட்சு மற்றும் பிளம் ( Plum ) 
போன்ற பழவகைகள் பயிரிடப்படுகின்றன . மீன்பிடித் 
தல் முக்கிய தொழிலாகும் . உலோகத் தொழில் , 
காகிதத் தொழில் , கண்ணாடித் தொழில் , நெசவுத் 
தொழில் , சுரங்கத் தொழில் முதலியன இங்கு நடை 
பெறுகின்றன 

, 17 | - 

தி ஆர்.இரா . 
செர்னாவிட்சி 

உருசியாவில் உக்ரெயின் 
பகுதியில் உள்ள ஒரு - நகரம் . இது தொழில் வளம் 
மிக்கது . கார்பேத்தியன் ( Carpathian ) மலையடிவாரத் 
தில் புருட்டு ( Prut ) ஆற்றங்கரையில் : இது அமைந் 
துள்ளது . மக்கள் தொகை 187,000 ( 1970 ) . - 


வரலாற்றுக் காலத்திற்கு முன்னரே ஒரு சிறந்த 
நாகரிகத்தைக் கொண்டு விளங்கியது . இவ்விடத்தில் 
கி.பி. 868 - ஆம் ஆண்டும் , 

ஆண்டும் , 1952 முதல் 1958 - ஆம் 
ஆண்டு வரையிலும் அகழாய்வுகள் , மேற்கொள்ளப் 
பட்டன . இவ்வகழாய்வுகளின் மூலம் செரிக்கோவில் 
நிலவிய தொன்மையான , நாகரிகம் கண்டறியப் 
பட்டது . இங்கு நிலவிய முதல் நாகரிகத்தின் காலம் 
கரிமம் 14 முறைப்படி - ( Carbon 14 ) - கண்ட 
படறியப் 
பட்டது . இங்கு நிலையான குடியேற்றத்தை இடைக் 
காலத்தில் நாட்டுப்பைன் வேட்டைகசுாரர்கள் 
( Natafian Hunters ) கி.மு. 8840 - இல் ஏற்படுத்தினர் . 
வட்ட வடிவக் குடிசைகளை அமைத்து இவர்கள் 
வாழ்ந்தனர் . இவர்களுக்கு அடுத்து வந்தவர்கள 
சிறிதளவு 

முதிர்ச்சி பெற்றவர்களாகத் 
திகழ்ந்தனர் . பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஓர் நகரை 
நிருமாணித்து அதனைச் சுற்றி மதில்கள் அமைத்து 
இவர்கள் 

வாழ்ந்தனர் . வீடுகள் - கருங்கல்லினால் 
கட்டப்பட்டன . வட்ட வடிவ உயர்ந்த கோபுரங் 
களையும் இவர்கள் கட்டினர் . - கருங்கற்களைக் 
குடைந்தமைத்துக் கழிவுநீர்க் கால்வாய்களை 
நகரில் அமைத்தனர் . இவர்களின் பண்பாட்டு 
மண்ணடுக்குகளில் கிடைத்த அரிவாளைக் கொண்டு 
இவர்கள் 

வேளாண்மையை அறிந்திருந்தனர் என 
ஊகிக்கலாம் . இருப்பினும் , இவர்களுக்கு அடுத்துவந்த 
மக்களே வேளாண்மையில் பெரிதும் ஈடுபட்டனர் 
எனத் தெரிகிறது . செரிக்கோவில் புதிய கற்காலம் 
கி.மு. 6840 முதல் கி.மு. 6700 வரை நிலவியது . 
புதிய கற்கால மக்கள் வேளாண்மையில் ஈடுபட் 
டனர் . இருப்பினும் இவர்கள் மட்கலன்களின் பயன் 
பாட்டை அறிந்திலர் . செவ்வக வடிவில் இவர்கள் 
வீடுகளைக் கட்டினர் . வீடுகள் பல அறைகளைக் 
கொண்டு - விளங்கின. இக்காலம் -- மட்கலப் பண 
பாட்டுக்கு முந்திய புதிய கற்காலம் ( Pre - Pottery 
Neolithic ) எனக் கூறப்படுகிறது . 

-- s Li பா ils 

O 
கற்காலத்தின் பிற்பகுதியில மக்கள் 
மட்கலன்களின் பயன்பாட்டை அறிந்தனர் . இக்காலத் 
தில் பிறகலைகளையும் , அறிந்தனர் . சுடுமண்ணால் 
செய்யப்பட்ட பொம்மை விலங்குகள் அகழாய்வில் 
கிடைத்தன . செரிக்கோவில் கல் செப்புக்காலம் ( Chal 
Colithic ) கி.மு. 4000 த்தில் தோன்றியது . இக்காலத் 
தில் பானைகள் வண்ணம் தீட்டப்பட்டன . வெண்கலக் 
காலம் ( Bronze Age ) செரிக்கோவில் கி.மு .3000 த்தில் 
தொடங்கியது . இக்காலத்தில் " இந்நகரம் பெரிதும் 
வளர்ச்சி அடைந்தமையால் வீடுகள் கருங்கல்லாலும் 
செங்கற்களாலும் கட்டப்பட்டன . போரிடும் 
கருவிகள் பல இக்காலப் பண்பாட்டு மண்ணடுக்கு 
களில் கிடைப்பதால் இம்மக்கள் போர்க்கலையை 
அறிந்திருந்தனர் எனத் தெரிகிறது . கேத்லியன் 


1 


> 


பரி 


1 


1 { 1 itil 110 


4 


1 


. 


2 


ப- புதிய 


செர்னாவிட்சி ( Chernavtsy ) நகர் கி.பி. 1775 - இல் 
ஆசுத்திரிய ( Austria ) மேலாண்மைக்குட்பட்டிருந்தது . 
ஆசுத்திரிய - அங்கேரியப் பேரரசு 1918 - இல் கலைக் 
கப்பட்டபொழுது , இந்நகர் புதிதாக உருவாகிய 
உருமேனியாவுக்குக் கொடுக்கப்பட்டது . புதிய சோவி 
யத்து உருசியா 1940 - இல் இந்நகரத்தைத் தன்வசப் 
படுத்தியது . இங்கு இப்பொழுது மரச்சாமான்கள் 
செய்யும் தொழில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது . 

ட தெ.பா. 
செரிக்கோ தொன்மையான நகர 
கத்தைக் கொண்ட ஊர் , இறந்த கடலுக்கு ( Dead sea) 
வடமூலையில் சோர்டான் ( Jordan ) நாட்டில் செரு 
சலத்திற்குக் கிழக்கே 22 கி.மீ. 

தொலைவில் 
செரிக்கோ ( Jericho ) அமைந்துள்ளது . - இவ்வூர் 


- 


| 


நாகரி 


4 


1 


செரிக்கோ 


433 


செருத்துணை நாயனார் 


செரிககோ அகழாய்வு 


எனக் 


கென்யான் ( Kathleen Kenyan ) என்னும் தொல்லியல 
அறிஞர் இவவூரை அகழாய்வு செய்த அறிஞராவார் . 
வர் புதிய கற்காலத்தில் ஏறக்குறைய 2000 மக்கள் 
இந்நகரததில வாழந்திருக்க வேண்டும் 
கூறினார் . 

செரிக்கோவில் பல மணடை ஓடுகள் 
அகழாயவில் கிடைத்தன . இவைகளின் மேல் பகுதி களி 
மண்ணால் பூசப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது . 
இதைப் 

வார்ப்பிடப்பட்ட 
ஓடுகள் , சிரியாவில் 

தெல் இரமாடு ( Tell Ramad ) 
என்ற இடத்திலும கிடைத்தன . 

செரிககோவின 
புதிய கற்கால நகரமைப்பு குறிப்பிடத்தக்கவொன 
றாகும் . புதிய கற்கால மககள எதிரிகளால் அழிக்கப் 
பட்டனர் . 


செருத்துணை நாயனார் பெரியபுராணம் 
சிறப்பிக்கும் நாயனமார்களுள ஒருவர் . காவிரி பாயும் 
சோழநாட்டின் பகுதியான மருகல நாட்டிலுள்ள 
தஞ்சாவூரில் , சிறப்புடன் விளங்கிய வேளாண 

குடி 
யிற் செருத்துணையார் தோன்றினார் . இவை 

இறைவனுக் 
குத் திருத்தொண்டு செய்யும் மெய்யன்பராய விளங் 
கிய இவர் திருவாரூர்த் திருக்கோயிலில் திருப்பணி 
கள செய்து உரிய காலங்களில் இறைவனை வழி 
பட்டு வணங்கி வந்தார் . 


போனற 


மணடை 


ஒருநாள பல்லவர் கோச்சிங்கரும் , 

அவா 
பட்டத்துரிமையுடைய பெருந்தேவியும் திருவாரூர் 
வந்தனர் . அரசி , மலர் மண்டபத்தின் பக்கத்தில் 
விழுந்து கிடந்த புதுப்பூவை எடுத்து மோந்ததைக் 
கண்டார் . அக்குற்றத்திற்சாகச் செருத்துணையார் 
வேகமாகச் சென்று அவளது கூந்தலைப் 

பிடித 
திழுத்து நிலத்தில் வீழ்த்தி அழகிய மூக்கினைக் கருவி 
கொண்டு அரிந்தார் . இவ்வாறு திருத்தொண்டு 
உலகறியச் செய்த வலிமை 


இவர்கள் அடிக்கடி பழங்குடிகளிடம் சண்டையிட 
நேரிட்டதால் தங்கள் நகரத்தைச் சுற்றி வலிமைமிக்க 
உயர்ந்த கற்சுவர்கள் அமைத்துக் கொண்டனர் . 
செரிக்கோ பின்னர் அயக்சாசுப் ( Hyksos ) பேரரசின் 
கீழ் வந்தது . எகிப்தியர்களால் இப்பேரரசு அழிக்கப் 
பட்டுச் செரிக்கோவின் புகழும் அழிந்தது . 

சு.இரா . 


. 


மிக்க 


ஆணசிங்கம் 


வா . க . 9 - 28 


மேற்கு செருமனி 


செருத்துணை நாயனார் 


434 


செருமனி 


சிவசிவ என்று சொல்லி அவ்விடத்தை விட்டு நீங்கு 
தல் வேண்டும் என்பனவாகிய சைவ சமயக் கோட் 
பாடுகளை இந்த நாயனார் புராணம் விளக்குவதாக 


உள்ளது . 


மண 


போனற செருத்துணையார் இறைவன் திருவடியை 
அடைந்து இறவாத இனபத்தினை அடைந்தார் . 

இவவடியாா புராணம் பல தேவையான செய்தி 
களை விளக்குகிறது . இறைவன் 

திருக்கோயிலில் 
திருப்பணிகள் செய்தலும் , வழிபாட்டுக்கு 

உரிய 
காலங்களில் அடியார்கள் சேர்ந்து சிவனை வழிபடு 
தலும் சிவ சமய தருமங்களாகும் ; சிவன கோயில 
வளாகத்தில் விழுந்த புதுப்பூ , சிவனுக்கே 
அதனை எடுத்து முகர்வது குற்றமாகும் ; அக்குற்றம 
கண்டபோது உரியவாறு தணடிததல் அன்பர்களின் 
கடமை ; தவறு செய்தவர்களும் , தவற்றினைக் 
கணடித்தவர்களும் இதனால் பயன் அடைகிறார்கள் ; 
அக்குற்றம் கண்டும் தண்டிக்காது வாளாவிருத்தல் 
பாவம் ; 

அவ்வாறு தண்டித்தல இயலாவிடின் 


உரியது ; 


திருவிற்குடி , திருப்பயற்றுார் வழியாக 
சாலை மூலம் வடவாற்றின் வடகரையில் 

உள்ள 
மருகல் நாட்டுத் தஞ்சாவூரை அடையலாம் . இது 
கீழைத் தஞ்சாவூர் என வழங்கும் . கோயிலில் செருத் 
துணையார் திருவுருவம் உள்ளது . 

இந்நாயனார் 
திருவாரூரில் குமரிக் கோட்டத்தில் வசித்தவா என 
செவிவழிச் செய்தியாக அறியப்படுகிறது . கி.சே. 

செருமனி: நடுவண் ஐரோப்பாவிலுள்ள 
செருமனி 20 - ஆம் நூற்றாணடின் தொடக்கத்தில் 


தௌ 


தெனமாாககு 


பால்டிக டைல 


கி 


வடகடல் 


காலவாய 


IMA போமரானியன 

வளைகுடா 


செருமனில் 


ஆம்பாகு 


போலந்து 
கிழக்கு 
பொலின 


நெதாலாண்டு 


மேற்கு 


பொலின 


ஆாசு மலைகள 


தாாடமண்டு 


கிழக்கு செருமனி, 


* 
துருங்கியன 
காடு 


பான 


உலுசாதியன 

மலைகள 


பிராங்கப்பாட்டு 


செககோசுலேவேகியா 


பொகிமியன 


காடு 


- 


பிரானசு 


ஆசுததிரியா 


சுவிடசாலாந்து 


செருமனி 


செருமனி 


435 


செருமனி 


பனி 


மலைமுகடுகள் சனவரி முதல மாாச்சு வரை 
யால் மூடப்பட்டிருக்கும் . 


காரணமாக 


ஆறுகளில் 


உலகிலேயே வலிமைமிக்க நாடாக மாறி இருஉலகப் 
போர்களுக்கும் 

இருந்தது . 

இதன் 
வடக்கே வட கடலும் பால்டிக்குக் கடலும் , 
தெறகே சுவிட்சர்லாந்தும் 

ஆசுத்திரியாவும் , 
கிழக்கே செக்கோசுலோவாகியாவும் போலந்தும் , 
மேற்கே பிரான்சும் பெல்சியமும் ஆலந்தும் 
களாக உள்ளன . செருமனியை ( Germany ) 

ஆட்சி 
புரிந்துவந்த அரசாகளின வலி மைக்கேற்ப 
எல்லை களும் பரப்பளவும் அவவப்போது மாறின 


எலலை 


இதன 


| 


தான 


எலலா 


புவியியல் அமைப்பு : பருவ நிலை . கடற்கரைப் 
பகுதியில் கடற்பருவ நிலையும் , உள் நாட்டுப் பகுதியில 
கண்டப் பருவநிலையும் உள்ளன . சனவரியில் குளிர 
கடுமையாக இருக்கும்பொழுது கடல் மட்டத்தில 
ராசரி வெப்பம் 1 ° செ . ( 30 ° F ) கோடைக்காலத்தில் 
18 ° செ . ( 64 ° F ) . தெற்கு நோக்கிச 

சென்றால 
கோடையில் மிதமான வெப்பமும் , குளிர்காலத்தில் 
மிதமான குளிரும் இருக்கும் . மேட்டுநிலப் பகுதியில 
குளிர் காலத்தில் குளிர் குறைவாக இருக்கும் . மழைக் 
காலத்தில் மிக்க மழை பெய்யும் . இந்நாட்டில் 
எலலாக் காலங்களிலும் மழை உண்டு என்றாலும் 
கோடையில் மிகுதியாகப் பெய்யும் . கார்சு ( Harz ) 
மலைகளிலிருந்து பவேரியன் ஆல்ப்சு வரையிலுள்ள 


ஆறுகள் : இங்குள்ள 

தொடர்ந்த 
மழையின் காரணமாக எப்பொழுதும் நீர் நிறைய 
ஓடிக்கொண்டிருப்பதால அவை வேளாண்மைக்கும 
தொழில் வளர்ச்சிக்கும் பயன்படுவதுடன் போக்கு 
வரத்திறகு உதவியாகவும் உள்ளன . ஐரோப்பிய 
ஆறுகளிலேயே மிக முககியமான தான்யூபு 
உற்பத்தியாகி 640 கி.மீ. தூரம் இந்நாட்டில 
கிறது . இந்நாட்டு ஆறுகளுள மிகவும் முக்கியமான 

இரைனும் , அதன் கிளை ஆறுகளும 131 
கி . மீ . நீளம் ஓடி ஐரோபபிய 

ஆறுகள் 
வற்றையும்விட மிகுதியாகப் போககுவரத்திற்குப் 
பயன்படுகின்றன . வடக்குசசெருமானியசசமவெளியில 
வெசர் ( Weser ) , எல்பு ( Elbe ) ஆறுகள பாய்கின்றன . 

செருமனியிலும் பாயும எல்பு ஆறு , சிறிது 
தொலைவிறகு இவ்விரு நாடுகளுக்கும் 
வும் அமைந்துள்ளது . இது கிழக்குச் செருமனியில 
திரசுடன் , மக்டிபாக்குப் பகுதிகளில் பாயந்து , மேற்குச 
செருமனியின் முக்கிய துறைமுகமும் இரணடாம் 
பெரிய நகரமுமான ஆம்பர்கில் ( Hamburg ) 
லோடு கலக்கிறது , ஓடர் ஆறு செக்கோசுலோவாகி 


எலலையாக 


கட 


- 


- 


> 


ரைன ஆறு 


- 


வா . 


க . 9 - 28 அ 


செருமனி 


436 


செருமனி 


யாவில் தோன்றிச செருமனியின் கிழக்கு எல்லையாக 
ஓடிச் இசு பிரி ( Sprce ) ஆற்றுடன் ஒரு கால்வாயால் 
இணைககப்படுகின்றது . அதன் கரையில் தான் பெர் 
லின் நகரம் அமைந்துள்ளது இவ்வாறுகள் பல கால் 
வாய்கள் மூலமாக இணைக்கப்பட்டுப் போக்குவரத் 
திற்கு மிகவும் பயனபடுத்தப்படுகின்றன . மிக 
மான மிட்டல்லணடுக் ( Mittelland ) கால்வாய் வெச 
ரையும் எலபையும் சேர்க்கிறது . வட செருமனியி 
லுளள கீல் கால்வாய் 

வடகடலைப் பால்டிக்குக் 
கடலுடன் இணைக்கிறது . இரைன் - மைன - தான்யூபுக் 
காலவாய் பெருங்கப்பலகள் வட கடலிலிருந்து கருங் 
கடலுக்குச் செல்ல உதவுகிறது . இந்நாட்டிலுள்ள 
பிற ஆறுகள் மைன் ( Main ) , மோசல ( Moselle ) 
நைக்கர் ( Necker ) ஆகியவையாகும் . 


( Harz ) மலைகளிலுள்ள சில சிகரங்கள் ஏறத்தாழ 
300 மீட்டர் உயரமுள்ளவை . கிழக்குச் செருமனிக்கும் 
செக்கோசுலோவாகியாவிற்கும் இடையிலுள்ள மலை 
களில் ( Ore Mountains ) பல்வேறு கனிமங்கள கிடைக் 
கின்றன . அண்மைக் காலத்திலிருந்து விண்மம் 
வெட்டியெடுக்கப்படுகிறது . கருப்புக் காட்டு மலைத் 
தொடரில் பல்வேறு மரவகைகள் உள்ளன . இங்கிருந்து 
தான தான்யூபு ( Danube ) ஆறு தோன்றி 640 கி.மீ . 
தூரம் தெற்குச் செருமனியில் ஓடுகிறது . 


நீள 


தாழ் 


இயற்கையமைப்பு : இந்நாட்டை மூன்று இயற்கைப் 
பிரிவுகளாகப் பிரிக்கலாம : அவை வடக்குத 
நிலம் , மத்திய மேட்டு நிலம் , தெற்கு 

ஆல்பைன் 
அல்லது மலைப்பகுதி என்பன . 

வடக்குத் தாழநிலம் என்பது வடக்குப் பகுதி 
யிலுள்ன சீரான சமவெளியாகும் . செருமனியின் 
பெரும்பகுதி இத்தகையதாகும் . பால்டிக்கு வடகடற் 
கடற்கரைப் பகுதிகளும் , ஆறுகளின கழிமுகப் பகுதி 
யிலுள்ள பள்ளத்தாககுகளும் இதில அடங்கும் . 
இப்பகுதியில் நீரவளமும் நிலவளமும் இருப்பதால் 
வேளாண்மை நடைபெறுவதுடன் கால்நடைகளும் 
வளர்க்கப்படுகின்றன . கிழக்குச் செருமனியில் உள்ள 
தாழ் நிலப்பகுதியில் பல ஏரிகளும சதுப்பு நிலங்களும் 
உள்ளன . எனவே , இதுசீரான சமவெளியாக அமைய 
வில்லை . சமவெளிக்கும் மேட்டுநிலப் பகுதிக்கும் டை 
யிலுள்ள பகுதி மணவளம் மிக்கது . ஆலி ( Halle ) , 
இலெய்சிகடு , திரெசுடன ( Dresden ) ஆகிய பகுதிகள் 
இத்தகையவை . இடைக் காலத்திலிருந்து இது சிறந்த 
வாணிக வழியாக இருந்துவருவதால் இங்கு 
மிகுதியாக வாழ்கினறனா . 


இரண்டாம் உலகப்போருக்குப் பின்னர்ச் செரு 
மனி இரு நாடுகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . அவற்றி 
னிடையே 1321 கி.மீ . வெற்றிடமாக உள்ளது . இருநாடு 
களுக்கிடையே சுவர்களும் , கம்பி வேலிகளும் போடப் 
பட்டுள்ளன. அம் மக்கள் ஒரே இனத்தைச் சேர்ந்த 
வர்களாகவும் சிலர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர் 
களாகவும் ஒரே மொழியைப் பேசுபவர்களாகவும் ஒரே 
நாணயத்தைப் பயன்படுத்துபவர்களாகவும் இயற்கை 
யமைப்பில் ஒரே நாட்டைச் சேர்ந்தவர்களாகவும் 
இருப்பினும் , இன்று இரண்டாகப் பிரித்து வைககப் 
பட்டுள்ளனர் . அதன கிழக்குப் பகுதிக்குக் கிழக்குச் 
செருமனி அல்லது செருமானிய மக்களாட்சிக் குடியரசு 
என்றும் மேற்குப் பகுதிக்கு மேற்குச செருமனி அல்லது 
செருமானியக் கூட்டாட்சிக 

குடியரசு 

என்றும் 
பெயர் . அரசியல அமைப்பிலும் , தொழில் வளத் 
திலும் மாறுபட்டிருக்கும் இவ்விரு நாடுகளையும் 
தனித்தனியே அறிதல் சிறப்புடையதாகும் . 


கிழக்குச் செருமனி : கிழக்குச் செருமனி அல்லது 
செருமானிய மக்களாட்சிக் 

குடியரசின் ( German 
Democatic Republic ) தலை நகர் கிழக்குப் பெர்லின் . 
இது ஒரு பொதுவுடைமை நாடாகும் . 


மககள 


மிகக மழை 


மத்திய மேட்டு நிலப் பகுதியில் தொடர்ச்சியான 
பல மேட்டு நிலங்கள ( Plateaus ) உள்ள தால் இதில் 
வேறுபாடு மிகுதி . ஆறுகள் குறிப்பாக இரைன , ஆழ 
மான பள்ளத்தாக்குகளை உணடாககியிருப்பது மிக 
வும் அழகாக உள்ளது . இங்கு மரங்கள மிகுதியாக 
வளர்கினறன . மலைச்சரிவுகளிலும் பள்ளத்தாக்கு 
களிலும் வேளாணமை நடைபெறுகிறது . 


புவியியல் அமைப்பு : கண்டப் பருவ நிலை 

பருவ நிலை உள்ள 
தால் மழைக்காலத்தில் 

பெய்கிறது . 
ஆனால் , கிழக்கிலிருந்து குளிர்காற வீசுவதால் குளிர் 
மிகுந்து பனி விழும் . கோடைக்காலத்தில் வெப்பம் 
மிகுதியாகவும் மழை குறைவாகவும் உள்ளது . பெர் 
லின் சனவரி -0.5 செ . ( 31 ° F ) ; சூலை 19 செ . ( 66 ° F ) : 
ஆண்டின் சராசரி மழை 563 மி.மீ. ( 22.5 அங் 
குலம் ) , இலெய்ப்புசிக்கு ( leipzig ) சனவரி - 0.6 செ . 
( 31 ° F ) ; சூலை 18.5 செ .(65 ° F ) ; ஆண்டுச் சராசரி 
மழை 605 மி.மீ. ( 24 அங்குலம் ). 


பரப்பளவு : இதன பரப்பளவு 108,333 ச.கி.மீ. 


தென்பகுதியில் மிக உயர்ந்த , அழகிய ஆலபைன 
மலைகள் உள்ளன .இது உடல் நலத்திறகுஏற்ற இடமாக 
வும் , உல்லாசப் பயணிகளைக் கவரக்கூடியதாகவும் 
உள்ளது . உயர்ந்த , பனி மூடிய மலைகளிலுள்ள ஏரி 
களில் பயணம செய்வது சிறப்பானதாகும் . 

கார்சு 


மக்கள் : இதன்மக்கள் தொகை 167 , 015,000 . 
அதில் 

ஆணகள் , 78,769 , 000. பெண்கள் 88,246,000 
( 1983 ) . இதில் 99 விழுக்காட்டினர் செருமானியர் , 


செருமனி 


437 


செருமனி 


.. 


T:1 


வெள்ளாடுகள 2,359,000 , ஆடுகள் 24,000 , குதிரைகள் 
88,000 , கோழிகள் 53,000,000 . அவர்களுடைய உண 
வில் 1970 - இல் 70 விழுக்காடு பன்றி இறைச்சியாகை 
யால் அந்நாட்டில் பன்றி வளாப்பு மிகுதி . 

கனிமங்கள் : இங்குப் பழுப்பு நிலக்கரி மிகுதியாகக் 
கிடைப்பதால் அதன உற்பத்தியில் உலகிலேயே 
முதலாம் இடத்தைப் பெற்றுள்ளது . கார்சு ( Harz ) 
மலைகளுக்குக கிழக்கில் பொட்டாசு மிகுதியாகக் 
கிடைக்கிறது சில அருகிய உலோகங்களான விண்மம் 
( Uranium ) கோபால்டு , நிமிளை ( Bismuth ) , அஞ்சனக் 
கல் ( Antimony ) ஆகியவையும் எடுக்கப்படுகினறன . 
பாறை உப்பும் மட்டமான இரும்புத் தாதும் 
உள்ளன . 

பால்டிக்குக் கடற்கரையில் சிறிதளவே 
எண்ணெய் கிடைப்பதால் அதுமட்டும் வெளிநாடு 
களிலிருந்து இறக்குமதி செய்ய வேணடியுள்ளது . 


SUTZER 


மேற்குப் பெர்லின் நகரம் 


சமயம் : இவர்களுள் 80 விழுக்காட்டினர் சீர்திருத் 
தக கிறித்தவ சமயத்தினர் ( Protestants ) ; 11 விழுக் 
காட்டினர் உரோமன் கத்தோலிக்கர் ; எஞ்சிய 9 விழுக் 
காட்டினர் பிற சமயத்தவர் . 


MAILWAutpa 


MEWA 


பொருளாதாரம் : வேளாண்மை : இந்நாட்டில் பரம் 
பரையாகவே பெரிய பணணைகள இருந்துவந்ததால் 
பொதுவுடைமை 

அரசாங்கம் ஏறபட்டபினனர் 
வேளாண்மையில் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு 
முன்னேற்றம் ஏற்பட்டது . புதிய பொருளாதாரத் 
திட்டம் 1963 - இல் செயற்படுத்தப்பட்டதும் வேளாண 
மையில் பெரிய மாற்றம் தோன்றியது . 4.73 மிலியன் 
எக்டேர் நிலம் 1984 - ஆம் ஆண்டில் 

வேளாணமை 
செய்யப்பட்டபொழுது 3938 கூட்டுப் பண்ணைகளும் 
70,726 , கூட்டுறவுப் பண்ணைகளும் , 436,421 அரசுப் 
பணணைகளும் இருந்தன . 

பார்லி , 
உருளைக்கிழங்கு , பீட்கிழங்கு , ஓட்சு , 

எண்ணெய் 
வித்துக்கள் ஆகியவை விளைவிக்கப்பட்டன . இந்நாட் 
டில் 1,250,271 எக்டேர் புல்வெளி உள்ளதால் கால் 
நடை வளர்ப்பில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது . 
கால்நடைகளின் எண்ணிக்கை 1984 - இல் 5,908,000 . 
( அவற்றுள் பசுக்கள் 2,090,000 ) ,பன்றிகள் 13.058,000 , 


கோதுமை , 


கிழக்குப் பெர்லின நகரம் 


தொழிற்சாலைகள் : இரணடாம் உலகப்போருக் 
குப்பின் மிகப்புதிய இயந்திரங்களைக் கொண்டு உற் 
பததியைப் பெருக்கியதால் , உலகிலேயே தொழிலவளம் 
மிக்க 10 நாடுகளுள் ஒன்றாக இது திகழ்கிறது . கனரக 


செருமனி 


438 


செருமனி 


துணி 


இயந்திரங்கள் , மின்சாரக் கருவிகள் , மருந்துகள் , 
உந்து வண்டிகள் கணணாடிப் பொருளகள 
பொமமைகள் , 

இசைக் கருவிகள் ஆகியவை உற்பத்தி 
செய்யப்படுகின்றன . வேதியல் தொழிற்சாலைகள் , 
சிறப்புற்றுக் கந்தகக் காடி ( Sulphuric Acid ) , உவர் 
நீரகத்தீயகை ( Caustic Soda ) , வெடிய உரங்கள் ( Nit 
rogen )செயற்கை இரப்பர் , நெகிழி செயற்கை இழை 
கள் , துணிவகைகள ஆகியவை தயாராகின்றன . இத் 
தொழிறசாலைகளில் பெட்ரோலியம் கிடைக்காத 
தால் 1963 - வரை பழுப்பு நிலக்கரியே எரிபொருளாக 
மிக்க அளவு பயன்படுத்தப்பட்டு வந்தது . அதன்பின் 
னர்ச் சோவியத்து ஒன்றியத்திலிருந்து 4000 கி.மீ.நீளத 
திற்குக் குழாய்கள் மூலமாக இந்நாட்டின் எணணெய்ச 
சுத்திகரிப்பு நியைங்களுக்குக் கச்சா எணணெய் 
கிறது . இந்நாட்டில் இரும்புத்தாது மிகுதியாக இல்லா 
ததால் உலோகத்தொழில் செழித்து வளரவில்லை . 
பின்னர் 1950 -இலிருந்து சிறிது முனனேற்றம் அடைந்து 
நிலக்கரி , இரும்பு எஃகு உற்பத்திக்குப் பயன்படுத்தப் 


பட்டது . எனவே , இரும்புக் 

கம்பிகள் , 

தகடுகள் . 
குழாய்கள் ஆகியவை உற்பத்தி செய்யப்படுகின்றன . 

ஏற்றுமதி : இங்கிருந்து பழுப்பு நிலக்கரி , 
வகைகள் , இயந்திரங்கள , மின்சாரக் கருவிகள் ஆகி 
யவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . இந்நாட்டின் 
ஏற்றுமதியில் இயந்திரங்கள் 48 விழுக்காடும் , பழுப்பு 
நிலககரியும் உலோகமும் 40 விழுக்காடும் ஆகும் 

இறக்குமதி : இந்நாட்டிற்குத் தேவையான நிலக் 
கரி , கச்சா எணணெய் , இரும்புத்தாது , தானியங்கள் , 
உணவு வகைகள் ( புலால் , மீன் , கோதுமை , பழங்கள 
காய்கறிகள் முதலியவை ) , புகையிலை 

ஆகியவை 
இறக்குமதி செய்யப்படுகின்றன . 


வரு 


இந்த நாடு பொதுவுடைமை நாடுகளுடன் ( உரு 
சியா , செக்கோசுலோவாகியா ) 65 விழுக்காடு வாணி 
கம் செய்கிறது . இது ஆசிய , ஆப்பிரிக்க , கிழக்கு 
ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது 


| 


| 


| 


ப 


| 


| 


போக்குவரத்து - செருமனி 


செருமனி 


439 


செருமனி 


உள் 


போக்குவரத்தும் செய்தித் தொடாபும : இந்நாட்டில் 
47,380 கி மீ . ( 1983 ) நீளத்திற்குச் சாலைகள் 
ளன அவற்றில் 3463மிலியன் பயணிகளும் , 141.7 மிலி 
யன் கண்டி ( Jons ) பொருள்களும் கொண்டுசெல்லப் 
பட்டன . உந்து வண்டிகள் 3,019,875 , சரக்கு உந்து 
கள் 223 , 186 , மோட்டார் சைக்கிள்கள 1,306,788 , 
பேருந்துகள் 53,178 . 


மூனறு 

அறிவியல் பாடங்கள , இரு அயல் நாட்டு 
மொழிகள் ( அதில் ஒன்று ஆங்கிலம் ) , வரலாறு , குடி 
மைப் பயிற்சி , மார்கசிச - இலெனினிசக் கொள்கைகள் 
ஆகியவை 

கற்பிக்கப்படுகின்றன . செருமானிய 
மொழி , கணிதம் , இயற்பியல் , வேதியல் , 

உயிரியல் , 
நிலவியல் , இசை முதலிய பாடங்களும் உண்டு . மன 
நிலை சரியில்லாதவர்களுக்கும் , உடல் ஊனமுற்றோ 
ருக்கும் தொழிற் கல்வி 

பயிலுவோருக்கும் தனிப் 
பள்ளிகள் உண்டு . இத்தகைய பளளிகள் 1983 - இல் 
5183 இருந்தன . அவற்றில , 1,973,902 மாணவர்கள 
பயின்றனர் . 


இங்கு 1984 - இல் 13,941 கி.மீ. நீள இருப்புபாதை 
இருந்ததில் 2321 கி.மீ. நீளத்திற்கு மின்சார வண்டிகள் 
ஓடின . அவற்றில் 628 மிலியன் பயணிகளும் 337,4 
மிலியன் கண்டி எடையுள்ள பொருளகளும் கொண் 
செல்லப்பட்டன . 


பள்ளிகள் , 


பெர்லினிலிருந்து பிராக்கு , வார்சா , புதாபெசுது 

பெல்கிரேடு , 
மாசுக்கோ , சோபியா , 
புகாரசுது , 
திரனா , கெயரோ ,பாக்தாது , பெய்ரூட்டு ஆகிய தலை 
நகர்களுக்கு விமானப் போக்குவரத்து உள்ளது . 
1,420,000 பயணிகளுடன் 30,100 கண்டிப் பொருள் 
களும் ( 1984 ) ஏற்றிச்செல்லப்பட்டன . 

இங்கு 1983 - இல 174 வணிகக் கப்பல்கள் இருந் 
தன . அவை 1.1.9 மிலியன் கண்டிப் பொருள்களைக் 
கொண்டு சென்றன . உளநாட்டுப் போக்குவரத்திற் 
காக 2,319 கி.மீ. நீளக் காலவாய்கள் உள்ளன . 
அவற்றில் 7 மிலியன் பயணிகருடன் 17.47 மிலியன் 
கணடிப் பொருள்களும் சென்றன . 


10 - ஆம் வகுப்புத் தேர்வு பெற்றவர்கள பல்கலைக 
கழகத்தில சேரவேண்டுமானால 2 

ஆண்டுகள் 
( 11,12 -ஆம் வகுப்புகள் ) மேலநிலைப் பளளிகளில 
பயில வேண்டும் . தொழிற்கல்வி பெற விருமபுவோர் 
அதற்கான பளளிகளில் இரு 

ஆணடுகள 

கற்க 
வேண்டும் . தொழிற்கலவிக 

தொழி 
லாளர்கள , 

உழவர்களுக்கான பளளிகள் ஆகிய 
வற்றில் படித்தோர் அல்லது பல்கலைக்கழக நுழை 
வுத்தேர்வில் வெற்றிபெற்றோர் கல்லூரியில் சேர 
லாம் . தொழிலாளர்கள , உழவர்கள ஆகியோரின 
குழநதைகள் , நல்ல மதிப்பெணகள பெற்றோர் 
ஆகியோருககுக கலலூரிகளில் முன்னுரிமையில் 
இடம் வழங்கப்படும் . இத்தகைய பள்ளிகள 214 - இல் 
1983 - இல 44,985 மாணவர்கள் பயின்றனர் . தொழிற 
பள்ளிகள் 969 - இல 16,777 ஆகிரியர்களும் 411,166 
மாணவர்களும் இருந்தனர் . 240 தொழில்நுணுக்கப் 
பள்ளிகளில் 167,864 மாணவாகள பயினறனர் . 


இந்நாட்டில் 1983 - இல் அஞ்சல் நிலையங்கள் 
11,971 , தொலைபேசிகள் 3,441 , 484 , 

, திரைப்பட 
அரங்குகள் 824 ( 255,132 இருக்கைள ) , நாடக அரங்கு 
கள் 195 ( 56,853 இருககைள் ) , செய்தித்தாள்கள் , இதழ 
கள் 519 இருந்தன . 

கல்வி . கிழக்குச் செருமனியில் அந்நாட்டில் பரம 
பரையாகப் பினபற்றப்பட்டு வந்த கல்விமுறை , பிரி 
வினைக்குப் பின்னர்க் கைவிடப்பட்டுச் சோவியத்து 
ஒன்றியத்தைப் பின்பற்றி அமைக்கப்பட்டுள்ளது . 
இதன் முக்கிய நோக்கம் மாணவர்களுக்கு மார்க்சிச 
இலெனினிசக் கொளகைகளைப் புகட்டுவதாகும் . அர 
சாங்கக் கட்டுப்பாட்டின் கீழ் அனைத்துக கலவி 
நிலையங்களும் உள்ளன . 


ஆசிரியப் 


பெர்லின் , இலெய்ப்புசிக்கு , கால் ( Hall ) , சினா 
( Jina ) முதலியவிடங்களில் பல்கலைக்கழகங்கள் உள 
ளன. கலைக் கல்லூரிகளேயன்றித் தொழில் நுணுககக் 
கல் லூரிகள் , வேளாணமைக கல்லூரிகள் , மருத்துவக் 
கல்லூரிகள் , உடற்பயிற்சிக கலலூரிகள், 
பயிற்சிக் கல்லூரிகள இசைக் கலலூரிகள் ஆகியவையும் 
இருக்கினறன . இவற்றில் 3 முதல் 6 ஆண்டுகள் வரை 
படித்தால் பட்டம 

அல்லது 

முனைவர் பட்டம் 
பெறலாம் . பல்கலைக்கழகங்களில் ஆசிரியராக இருக்க 
உயாந்தகல்வித்தகுதி வேண்டும் . இந்நாட்டில் 1983 - இல 
54 பலகலைக்கழகங்களில் 108,120 மாணாக்காகள் முழு 
நேரப் படிப்பில ஈடுபட்டிருந்தனர் . அவர்களுள் 
57,281 பேர் பெண்கள , 


இளஞ்சிறார்கள் பள்ளியில் சேருவதற்கு முன்னர் 
3 ஆண்டுகளுக்குக் குழநதைப் பூங்காப் பள்ளியில் 
( Kindergarten ) கல்வி அளிக்கப்படுகிறது . பின்னா 10 
ஆண்டுப் பள்ளிக்கல்வி வழங்கப்படுறது . 1 முதல் 3 - ஆம் 
வகுப்பு ( Grade ) வரை அடிப்படைக் கல்வியும் ; 4 முதல 
6 - ஆம் வகுப்பு ( Grade ) வரை அறிவியல் , வரலாறு , 
உருசிய மொழியும் , 7 முதல் 10 - ஆம் வகுப்புவரை 


நகரங்கள் : கிழக்குப் பெர்லின் . பெர்லின் நகரம் 
இரண்டாகப் பிரிக்கப்பட்டுக கிழக்குப் பகுதியிலுள்ள 
து இந்நாட்டின் தலை நகரமாக உள்ளது . 

இதன் 
மக்களதொகை 1,196,871 ( 1984 ) . மிக அமைதியான , 
பண்பாட்டுச் சிறப்புவாய்ந்த இந்நகரில் பல 

நாடக 


செருமனி 


440 


செருமனி 


மலை 


நடன அரங்குகளும் , அரும் பொருட்காட்சியகங்களும் 
உள்ளன . பெர்கமன் ( Pergamon ) பொருட்காட்சிச் 
சாலையிலுள்ள கிரேக்கச் சிற்பிகளின் படைப்புகள் 
மேலை நாட்டுப் பயணிகளைக் கவர்கின்றன . இந் 
நாட்டில் கி.பி 19 - ஆம் நூற்றாண்டில் சிறந்த கலவி 
யாளராகத் திகழ்ந்த அம்போல்டு ( Humbold ) பெயரில 
1948 - இல் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் சிறப் 
புடையது.இந்நகருக்கு அருகிலுள்ள போட்சுடம் ( Pots 
dam ) எனனுமிடத்திலுள்ள இரண்டாம் 

பிரடெ 
ரிக்கு அல்லது மகாபிரடெரிக்கின் அரணமனை வர 
லாற்றுச் சிறப்புமிக்கது . 


வெய்மார் : வெய்மார் ( Weimar ) இலெய்ப்புசிக் 
கிற்குத் தென்மேற்கில் மரங்கள் அடர்ந்த 
களினமீது அமைந்துள்ள அமைதியான நகரம் . செரு 
மனியின் மிகச்சிறந்த 

எழுத்தாளரான கெதே 
( Johann Wolfgang Von Goethe , கி.பி. 1749-1832 ) 
இந்நகரில் வாழ்ந்து , மறைந்ததால் இது சிறப்புடன் 
விளங்குகிறது . ஒவ்வோராண்டும் செருமானிய எழுத் 
தாளர்கள் இந்நகரில் கூடி அவருடைய 

இலக்கியங் 
களைத் திறனாய்வு செய்கின்றனர் . முதல் உலகப் 
போருக்குப்பின் இந்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட வெய் 
மார் அரசியல் அமைப்பு இந்நகரில் தான் உருவா 
யிற்று . 


1 


ஓடர் 


இலெய்ப்புசிக்கு : பெர்லினிக்குத் தென்மேற்கி 
லுள்ள செருமனியின் இரண்டாம் பெரிய நகரமான 
இலெய்ப்புசிக்கின ( Leipzig ) மக்கள்தொகை 555,764 
( 1984 ) . இடைக்காலத்திலிருந்தே சிறந்த வாணிக 
மையமாக விளங்கும் இங்கு 800 ஆண்டுகளுக்கு முன் 
பிருந்தே நடைபெற்றுவரும் பொருட்காட்சி உலகப் 
புகழ் பெற்றது . இங்கு நடைபெறும் பன்னாட்டுப் 
பொருட்காட்சியில் அனைத்துவகை இயந்திரங்களும் 
மின்னியற் கருவிகளும் , இழுவை இயந்திரங்களும் 
( Tractors ) எல்லாவித நுகர்வோர் பொருள்களும் 
இசைக்கருவிகளும் இடம்பெறுகின்றன . இங்கு கி.பி. 
1409 - இல் தொடங்கப்பட்ட மிகப் பழைய பல்கலைக் 
கழகம் உள்ளது . புத்தக வெளியீட்டிலும் 
விழாக்களிலும் இந்நகர் முன்னணியில் உள்ளது . 


ஆற்றங்கரையிலுள்ள பிராங்பர்ட்டு , 
தானியங்களுக்குப் பெயர்போன சிக்கா ( Zuickau ) 
( மக்கள் தொகை 120,063 ) , தொழில் மையமான 
மேகடிபார்கு ( Magdeburg ) (மக்கள் தொகை 288,934 ) , 
துணிவகைகளுக்குச் சிறந்த நகரமான காரல் மார்க் 
சுடட்டு ( Karl Mark Stadt ) ( மக்கள் தொகை 
317,210 ) ஆகியன பிற முக்கிய நகரங்களாகும் . 


இசை 


அரசு : கிழக்குச் செருமனிக்கு 1949 அக்டோபர் 
7- இல் அதன் அப்போதைய மக்கள் சபை அம் மக் 
களாட்சிக் குடியரசுக்கென ஓர் அரசியல் அமைப்பைத் 
தந்தது . அது 1968 ஏப்பிரல 6 - இல் மககள வாக் 
கெடுப்பின் மூலம் ஏற்றுககொள்ளப்பட்டு ஏப்பிரல் 
8 முதல் செயற்படத் தொடங்கியது . அது 1974 - இல் 
புதுப்பிக்கப்பட்டது . 


சமயப் 


விட்டன்பர்கு : பெர்லினுக்கும் 

இலெய்புசிக்கிற்கு 
இடையிலுள்ளது விட்டன்பர்கு ( Witttenburg ) நகரம் . 
மார்ட்டின் லூதர் இங்குச் 

புரட்சியைத் 
தொடங்கியதால் இந்நகர் உலகப்புகழ் பெற்றுள்ளது . 

ங்குள்ள சீனாப் ( Jena ) பல்கலைக்கழகம் சிறப்பு , 
வாய்ந்தது . 


தலைவர் 


திரசுடன் : இலெய்புசிக்கிற்குத் தென்கிழக்கே 
105 கிமீ . தொலைவில் சிறந்த தொழில் நகரமான 
திரசுடன் ( Dresden ) உள்ளது . இதன் மக்களதொகை 
520,061 ( 1984 ) . இரண்டாம் உலகப்போரின் போது 
நேசநாடுகள் இந்நகரைக் கடுமையாகத் தாக்கின . 
இங்கிலாந்தின் 700 விமானங்கள் 1945 - இல் 2 வாரங் 
கள் தொடர்ந்து தாக்கியதால் 135,000 பேர் கொல் 
லப்பட்டு இந்நகரில் முக்கால் பங்கு அழிக்கப்பட்டது . 
வரலாற்றுச் சிறப்புமிக்க கட்டடங்கள் 70 தரைமட்ட 
மாக்கப்பட்டன . போருக்குப்பின இந்நகரம் புதுப் 
பிக்கப்பட்டது . இதனருகில் 24 கி.மீ. தொலைவி 
லுள்ள 

மெய்சென் ( Messsen ) நகரில் வெள்ளைக் 
களிமண் கிடைப்பதால் பீங்கான் பொருள்களுக்குச் 
சிறப்புப் பெற்றுள்ளது . 


அதன்படி இம் மக்களாட்சிக் குடியரசின் 

தலை 
வர் மாநில அவையின் தலைவர் ( Chairman of the 
Council of State ) ஆவார் . அவர் பொதுவுடைமைக் 
கட்சியின் முதல் செயலராக ( The First Secretary 
of the Politburo ) இருக்க வேண்டும் . நாட்டின் நிரு 
வாகத் தலைவராக அமைச்சரவையின் 
( Chairman of the Council of Ministers ) இருப்பார் . 
நாட்டின் நிருவாகம் முழுவதும் 500 உறுப்பினர்களைக் 
கொண்ட மக்கள் அவை யிடம் ( Volkshammer , 
People s Chamber ) உள்ளது . இதன் உறுப்பினர்கள 
5 ஆண்டுகளுக்குத் தேர்ந்தெடுக்கப்படுவர் . இருப்பி 
னும் அரசு அதிகாரம் முழுவதும் உயர்மட்டத்தி 
லுள்ள பொதுவுடைமைக் கட்சித் தலைவர்கள் கையி 
லுள்ளது . மாநில அவை , அமைச்சரவை , தேசிய 
பாதுகாப்பு அவை ஆகியவற்றின் உறுப்பினர்கள் , 
உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோரை மக்கள் 

தேர்ந்தெடுக்கும் . மாநில அவையில் ஒரு 
தலைவர் , 8 துணைத் தலைவர்கள் , 16 உறுப்பினர் 
கள் , செயலர் ஆகியோர் உள்ளனர் . 


அவை 


செருமனி 


441 


செருமனி 


மக்கள் தொகை : இந்நாட்டின் மககளதொகை 
61,420,700 அதில் ஆணகள 29,363,4001 ; பெண்கள் 
32,057,300 . 94,4 விழுக்காட்டினர் செருமானியர் ; 
1 விழுக்காட்டினர் துருக்கியர் ; அதே அளவு யூகோ 
சுலாவியரும் , இத்தாலியரும் , 6 விழுக்காட்டினர் 
கிரேக்கர் . 


தல சுயாட்சியானது மாவட்டங்கள் , வட்டாரங் 
கள் , நகரங்கள் அளவில் நடைபெறுகின்றது . இக் 
குடியரசில் 15 மாவட்டங்கள் ( Bezirke ) கிழக்குப் 
பொலின் உட்பட உள்ளன . இவற்றின் அளவு , மக்கள 
தொகை ஆகியன பெரிதும் மாறுபடுகின்றன . ஒவ் 
வொரு மாவட்டமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 
நிருவாகக் குழு - ஒரு தலைவர் , ஒரு முதலாம் 
துணைத்தலைவர் , 6 கூடுதல் துணைத்தலைவர்கள் , 16 
உறுப்பினர்கள் ஆகியோரைக் கொண்டுள்ளது . கிழக் 
குப் பெர்லினில் இது போன்றதோர் நிருவாகக் குழு 
இருந்தாலும் பெயரளவில் சில மாற்றங்கள் உள்ளன . 
நிருவாகக்குழு , குற்றவியல் நடுவர் ( Magistrate ) எனப் 
படுகிறது . அதன் தலைவர் தலைவா - மேயர் ( Chair 
man Mayor ) எனப்படுகிறார் . அவை உளநாட்டு 
நிருவாகம் , வாணிகம் , திட்டம் , போக்குவரத்து , நிதி 
பணபாடு ஆகியவற்றை நிருவாகம் செய்கின்றன 
மாவட்டம் பல கவுணடிகளாகவும் ( Kreise - Counties ) 
ஒவ்வொருகவுண்டியும் பல கம்யூன்களாகவும் ( Gemein 
den - Communes ) பிரிக்கப்பட்டுள்ளன 

அவை ஒவ் 
வொன்றும் இரு அவைகளால் ( Assembly and Council ) 
நிருவாகம் செய்யப்படுகின்றன . 


சமயம் : இம்மககளில் 49 விழுக்காட்டினர் 
சீர்திருத்தக் கிறித்தவ சமயத்தினர் ( Protestants ) ; 44 6 
விழுக காட்டினர் உரோமன கத்தோலிக்கர் ; 64 
விழுக்காட்டினர் பிற சமயத்தவர் . 


பொருளாதாரம் வேளாண்மை இந்நாட்டில் நிலங் 
கள் மிகச சிறிய அளவே உள்ளன . உழவர்களுக்குச் 
சராசரி 9 எகடேர் ( 22 ஏக்கர் ) நிலம் இருப்பினும் 
பெரும்பாலோர் 5 ஏக்கருக்கும் குறைந்த அளவு 
நிலங்களைக் கொண்டவர்கள் . ஐரோப்பிய நாடுகளின் 
நிலச் சீர்திருத்தங்களின் விளைவாகப் பெரும் 
பண்ணைகள் தோன்ற முடியவிலலை . சிறு நிலப் பகுதி 
களில் இயந்திரங்கள் பயன்படுத்த இயலவில்லை , 
உழவர்களின் கடுமையான உழைப்பு , உரமிடுதல் , 
இயந்திரங்களைப் பயன்படுத்துதல் ஆகியவற்றால் 
விளைச்சல் மிகுந்துள்ளது . கோதுமை , பார்லி ,உருளைக 
கிழங்கு பீட் கிழங்கு ஆகியவை பயிரிடப்படுகின்றன . 
உரோமானியா காலத்திலிருந்து இப்பகுதியானது மது 
( ஒயின் ) விறகுப் பெயர்போனது . இரைன் , நெக்கர் , 
மோசல் பள்ளத்தாக்குகளில் திராட்சைத் தோட்டங் 
கள மிகுதியாக உள்ளன . காலநடைகள் , கோழிகள் . 
பன்றிகள் . குதிரைகள் ஆகியவை மிகுதியாக வளர்ககப் 
படுகின்றன . இந்நாட்டின உறபத்தியில பால் 5 - ஆம 
இடத்தைப் பெற்றுள்ளது . 


மேற்குச்செருமனி ; மேற்குச் செருமனி அல்லது 
செருமானியக் கூட்டாட்சிக் 

குடியரசு ( Federal 
Republic of Germany ) பான் கரைத் தலைநகரா 
கக் கொண்டுள்ளது . இது ஆங்கிலோ - அமெரிக்க அணி 
யிற் சேர்ந்துள்ளது . 


புவியியல் அமைப்பு : பொதுவாகக கண்டப் பருவ 
நிலையே உள்ளது எனினும் , வடமேற்கில் மட்டும் 
கடலின் பாதிப்பால் மழை மிக மிதமாகவும் புயலும் 
உள்ளன . கிழக்கிலும் தெற்கிலும் மழைக்காலத்தில் 
வெப்பம் மிகக் குறைவு . மிக அதிகமான மூடுபனியும் 
பனி வீழ்வதும் இருக்கும் . கோடைக்காலத்தில் 
எல்லா இடங்களிலும் ஒரே தன்மையாக வெப்பம் 
குறைவு . ஆண்டு முழுவதிலும் மழை சீராகப் பெய்யும் 
தாழ்நிலப் பகுதியில் ஆண்டிற்கு 500 மி.மீ. ( 20 அங்கு 
லம் ) மழையும் , ஆல்பைன் மலைப்பகுதியில் 2000 
மி , மீ . ( 80 அங்குலம் ) மழையும் பெய்கிறது . 


சாா 


கனிமங்கள் : இங்கு நிலக்கரி , இரும்புத் தாது , 
மரஉப்பு , ஈயம் தாமிரம் , பெட்ரோலியம் , பாறை 
உப்பு ஆகியவை கிடைக்கின்றன . உரூர் பள்ளத்தாக்கு 
( 5200 ச.கி மீ . பரப்பளவுடையது . ) , இருமபு எஃகுத் 
தொழிற்சாலைகளின் 

மையமாக உளளது . 
லாந்தில் ( Saailand )நிலக்கரியும் . ஆககனில் ( Aachen ) 
பழுப்பு நிலக்கரியும் கிடைக்கினறன . கீழ சேக்சனி,, 
கெசிப் ( Hesse ) பகுதிகளில் மரஉப்பு மிக்க அளவில் 
கிடைப்பதால் இந்நாடு உர உற்பத்தியில் முன்னணி 
யில 

வட கடலிலும் சிலசுவிக ஆல்சுடீன 
( Schleswig Holstien ) பகுதியிலும் மண்ணெணணெய் 
கிடைக்கிறது . இங்கு 1984 - இல் 28.94 மிலியன கணடி 
( Tons ) பெட்ரோலும் , 11. 82 மிலியன 
கலலெண்ணெயும் ( Diesel)உற்பத்தி செய்யப்பட்டன . 


பரப்பளவு : இதன் பரப்பளவு 248,706 ச.கி.மீ. 


உள்ளது . 


கணடி 


எல்லைகள் : இதன் 

தன் வடகிழக்கில் வடகடலும் , 
வடக்கில் தென்மார்க்கும் பால்டிக்குக் கடலும் , கிழக் 
கில செருமனியும் செக்கோசுலோவாகியாவும் , தென 
கிழக்கு , தெற்குத் திசைகளில் ஆசுத்திரியாவும் , தென் 
மேற்கில் சுவிட்சர்லாந்தும் , மேற்கில பிரான , இலக்சம் 

பெல்சியம் , நெதர்லாந்து ஆகியனவும் 
எல்லைகளாக உள்ளன . 


பர்க்கு , 


தொழிற்சாலைகள் : இரண்டாம் உலகப்போருக்குப் 
பின்னர் மார்சல் திட்டப்படி இந்நாடு அமெரிக்கா 


செருமனி 


442 


செருமனி 


போக்குவரத்து , செய்தித் தொடர்பு : இந்நாட்டில் 
1984 - இல் 173,250 கி.மீ. நீளச் சாலைகள் இருந்தன . 
அவற்றுள் முதல தரமானவை 

65,797 கி மீ .; 
இரண்டாந்தரம் 67,277 கி.மீ. அப்பொழுது உந்து 
வண்டிகள் 29,905,235 ; பயணிகள் பேருந்து 
25,217,787 ; பாரககட்டை வணடி 1,277,940 ; 
பேருந்துகள 70 , 279 இருந்தன . 


விடமிருந்து பொருளாதார உதவி பெற்றுத் தொழிற 
சாலைகளைப் பெருக்கியது . ஐரோப்பியப் புனர் 
வாழ்வுத் திட்டப்படி 1948-52 - இல் அமெரிக்கா 
3,500,000,000 தாலர் உதவி 

செய்தது . 

மேலும் 
ஐரோப்பியப் பொருளாதாரச் சமூகம் அல்லது 
பொதுச்சந்தையில் இநநாடு சேர்ந்ததால் தொழில 
துறையில் வியக்கத்தகு முன்னேற்றம் அடைந்தது . 
வடக்கு இரைன- வெசுட்டுபேலியா ( West Phallia ) பகுதி 
யில நிலக்கரிச் சுரங்கங்கள் , இரும்பு எஃகுத் தொழிற் 
சாலைகள வளர்ச்சியடைந்து மூன்று மிலியன தொழி 
லாளர்கள் வேலை செய்கினறனர் . உரூர் பளளத் 
தாக்கில நிலக்கரி மிகுதியாகக் கிடைக்கிறது . எனவே , 
இந்நாடு உலகில் மிகுதியாக இரும்பு உற்பத்தி செய் 
யும நாடுகளுள ஒன்றாக உளளது 

தசலடாாபு 
Dusseldorf ) உலோக வேலைகளுக்கும் , சோலிங்கன 
( Solingon ) கததிகள , ஆணிகள் மற்றும் பிற இரும் 
புப் பொருள்களுக்கும் பெயர் பெற்றவை . மேலும் , 
இந் நாட்டில வேதியல் பொருள்கள் , துணி வகைகள் , 
கணணாடிப் பொருளகள் , புகைப்படக் கருவிகள , 
கடிகாரங்கள ஆகியவை சிறப்பாகத் தயாரிசுகப்படு 
கினறன . இன்று இது இயந்திரங்கள் , உந்து வணடி 
கள் , மின்னியல் கருவிகள , குறிப்பாகத் 

தொலைக் 
காட்சிப் பெட்டிகள் , 

வானொலிய பெட்டிகள் , 
இசைக்கருவிகள் , குழந்தைகளுக்கான பொம்மைகள் 
ஆகியவற்றை உற்பத்தி செய்வதில் முன்னனியில் 
உள்ளது 


1984 - இல் 27,778 கி.மீ. நீளத்திற்கு இருந்த இருப் 
புப் பாதையில் 11,271 கி.மீ. நீளத்திற்கு மினசார 
இரயில் விடப்பட்டது . பயணிகள் கி.மீ. 50 , 617 , 
பொருள்கள 64,335 கணடி ( Tons ) . 2950 கி.மீ. நீள 
இருப்புப் பாதை தனியார் நிருவாகத்தில் இயங்கி 
வருகின்றது . 


எனப் 


| 


. 


விமானப் போக்குவரத்துக் 

கம்பெனி 1953 சன 
வரி 6- இல ஏற்படுத்தப்பட்டு , 1954 ஆகசுட்டு 6 - இல 
2 /USIT STAT ( The Deutsche Lufthansa ) 
பெயரிடப்பட்டது . இதன தலைமையிடம் கலோன் . 
மொத்த முதலீடு 900 மிலியன் செருமென் மார்க்கு . 
அதில் 74.3 விழுக்காடு பணத்தை அரசாங்கம் முதலீடு 
செய்துள்ளது . இது உள்நாட்டுப் பயணத்திறகு மட்டு 
மன்றி ஐரோப்பா , ஆப்பிரிக்கா , வடக்கு , தெற்கு 
அட்லாண்டிக்கு , அண்மை , தூரக கிழக்கு 

நாடுகள 
ஆகியவற்றிற்குச் செல்கிறது . 


. 


பு 


இங்கு 1970 கப்பல்கள் ( 1983 திசம்பர் 31 ) இருந் 
தன . உளநாட்டுப் போக்குவரத்திறகான ஆறுகள் 
கால்வாய்கள ஆகியவற்றின நீளம் 4429 கி.மீ. அதில் 
223.9 மிலியன் கணடிப் பொருளகள கொண்டு செலலப் 
பட்டன . 


| 


ஏற்றுமதி : இந்நாட்டிலிருந்து கனரக இயந்திரங் 
கள் , இயந்திரக் கருவிகள , உந்து வணடிகள ( Motor 
car ) , வேதியல் பொருளகள் , மின்சாரக் கருவிகள , 
இருமபு எஃகுப் பொருளகள் துணிவகைகள் ஆகியவை 
ஏற்றுமதி 

செய்யப்படுகினறன . இந்நாடு உந்து 
வணடிகள உற்பத்திக்கு 

புசம் 

பெற்றது . 
குறைந்தவிலையுள்ள ஊலசுவேதன் ( Volkswagen ) 
வணடியிலிருந்து விலைமிக உயர்ந்த 

மெர்சிடெசு 
பென்சு ( Mercedes - Benz ) வண்டி வரை பலவகை 
யானவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . 


உலகப் 


1984 - இல இந்நாட்டில அஞ்சல் நிலையங் 
கள் 17,960 : தொலைபேசிகள் 36.58 மிலியன் ; 
வானொலி நிலையங்கள் 9. 1981 கணக்கின்படி திரைப் 
பட அரங்குகள 3144 , திறந்தவெளி நிலையங்கள் 15 . 
இங்கு 1984 - இல் நடன அரங்குகள் 273 ( 156.967 இருக் 
கைகள் ) இருந்தன . 1983 - இல் இந்நாட்டிலிருந்த 
செய்தித்தாளகள் 359 ( படிப்போர் 25.83 மிலியன் ) ; 
இதழ்கள் 6702 ( படிப்போர் 260. 16 மிலியன் ) 


இறக்குமதி . உணவுப் பொருளகள் , உலோகங்கள் , 
துணிவகைகள, இயந்திரங்கள பெட்ரோலியப் 
பொருள்கள் , இரும்புத்தாது ஆகியவறறை இந்நாடு 
இறக்குமதி செய்கின்றது . இதன இறக்குமதியில் 60 
விழுக்காடு இரும்புத் தாதுவாகும் 


இந்நாட்டுடன் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் , 
பிரானசு , இங்கிலாந்து , நெதர்லாந்து , 

இத்தாலி , 
பெல்சியம் , சுவிட்சர்லாந்து , ஆசுத்திரியா , சுவீடன் , 
சப்பான் , உருசியா ஆகிய நாடுகள வாணிகத் 
தொடர்பு கொண்டுள்ளன . 


கல்வி : மேற்குச் செருமெனியில் கல்வியான 
ஐரோப்பிய முறையைப் பினபற்றி அமைந்துள்ளது 
அது மாநிலங்களின் பொறுப்பில 

விடப்பட்டுள்ளது . 
தனியார் பள்ளிகள் 

அரசாங்கக் 

கட்டுப்பாட்டில் 
அரசு மானியத்துடன் நடைபெறுகின்றன . இங்குக் 
கல்வியின் 

நோக்கம் அறிவுள்ள , தொழில திறமை 
பெற்ற , நலல குடிமகனை உருவாக்குவதாகும் . அவர் 

1960 - இலிருந்து பிறநாடுகள் , பண்பாடுகள் ,, 


களை 


செருமனி 


443 


செருமனி 


சமயங்கள பற்றி அறிந்து கொள்ளச் செய்வதும் கல்வி 
யின் நோக்கமென அறிவிக்கப்பட்டது . 


400ச.கி.மீ. மககள் தொகை 

1,851,800 . 

மேற்கு 
ஐரோப்பாவிலிருந்து இந்நகரை அடைய 177 கி.மீ. 
கிழக்குச் செருமனியின் பகுதிகளைக் கடந்து செல்ல 
வேண்டும் புகைவண்டி , சாலைப் போக்குவரத்து 
ஆகியவை பல 

சோதனைகளுக்கு உட்பட்டுள்ள 
கடினமானது ஆகாய விமானப் 

போக்கு 
வரத்தே சிறந்தது , மேற்குப் பொலினில் பல அழகிய 
பூங்காக்கள உள்ளன . 


தால் 


குழந்தைகள் முதல் 3 ஆண்டுகள் குழந்தைகள் 
பள்ளியில் ( Nursery and Kindergarten Schools ) பயில 
வேண்டும் . பின்னர் , தொடக்கப் பள்ளியில் 4 ஆண்டு 
கள் , சில மாநிலங்களில் 6 ஆண்டுகள் , படிக்க வேண 
டும் . பிறகு உயர் தொடக்கப் பள்ளியில் 5 ஆண்டுகள 
செருமானிய மொழி , நிலவியல் , சமயம் , ஆங்கிலம் , 
உயிரியல் , கணிதம் , வரைவியல் , கைத்தொழில்கள் , 
வீட்டுக்கலை , தையல் , இசை , உடற்பயிற்சி ஆகிய 
வற்றைக் கற்க வேண்டும் . அல்லது உயர் நிலைப் 
பள்ளிகளில் தொழிற் கல்வி , வேளாண்மை , வணிகம் 
தொழில , நிருவாகம் ஆகியவறறைக் கற்கலாம் . 
தொழில் பள்ளிப் படிப்பில் தேறியவர்கள பொறி 
யியல் கலலூரிக்குச் செல்லலாம் அல்லது பலகலைக் 
கழகத்தில் சேரவேண்டுமானால் 9 ஆண்டுகள் செரு 
மானிய | மொழி , சமயம் , நிலவியல , ஆங்கிலம் , 
கணிதம் , உயிரியல் , வேதியல் , இயற்பியல் ஆகியவற் 
றைக் கற்க வேண்டும் . இங்கு வணிகவியல் படித்த 
வர்கள் மட்டுமே வணிகக் கல்லூரியில் அல்லது பல 
கலைக் கழகப் பொருளாதாரத் துறையில் சேரமுடி 
யும் . 


பான் : கலோன் ( Cologne ) நகரின தெற்கே 24 
கி மீ . தொலைவில் இரைன் ஆற்றங்கரையில் பான் 
( Bonn ) நகரம் அமைந்துள்ளது . இதன மக்கள் 
தொகை 291,700 ( 1984 ) . இங்குள்ள பான் பல்கலைக 
கழகம் 1949 - இல் செருமானியக் கூட்டாட்சிக் 
குடியரசின் தலைமையிடமாக இருந்தது . இந்நகரில 
அரசாங்கக் கட்டடங்களும் பாராளுமன்றமும் அழகாக 
அமைந்துள்ளன . உலக இசைப் பேரரறிஞர் பீததோ 

( Ludwig Van Beethoven ) இங்குத் தான 
பிறந்தார் . அவர் பிறந்த இடம் ஓர் அரும்பொருட 
காட்சியகமாகப் பாதுகாககப்பட்டு வருகிறது . அவரு 
டைய பெயரில கட்டப்பட்டுள்ள இசை 

அரங்கில 
ஈராண்டுகளுக்கு ஒரு முறை பெரிய இசைவிழா நடை 
பெறுகிறது . 


வான் 


பல்கலைக் கழகத்தில் 4 அல்லது 5 ஆண்டுகள் 
பயில வேண்டும் . மருத்துவம் படிப்போர் 5 ஆண்டுகள 
படித்துப் பட்டம் பெற்ற பினனர் 15 ஆண்டுகள 
பயிற்சி பெற வேண்டும் . இங்கு ஐடல்பர்கு ( Heidel 
burg ) மார்பாகு , ( Marburg ) ,காட்டிங்கன( Gottingen ) 
போன்ற மிகப் பழைய , உலகப் புகழ்பெற்ற பல் 
கலைக் கழகங்கள இருப்பதுடன் , 20 - ஆம் நூற 
றாண்டில் புதிதாகப் பல பல்கலைக் கழகங்களும் 
தோன்றியுள்ளன . எல்லா நிலைக் கல்விக கூடங்களுக 
கும் தேவையான முறையில ஆசிரியர்களுக்குப் 
பயிற்சி அளிக்கப்படுகிறது . 


ஆம்பர்கு மேற்குச செருமனியில ரண்டாம் 
பெரிய நகரமான ஆம்பர்கு ( Hamburg) , எல்பு 
( Elbe ) ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இதன் 
பரப்பளவு 755 ச.கி.மீ. மக்கள் தொகை 1,600,300 
( 1984 ) . ஐரோப்பாவிள்ள மிகப் பெரிய துறைமுகங் 
களுள் இது ஒன்றாகும் . இந்நகரின் மையத்தில் அமைந் 
துள்ள பலகலைக கழகக் கட்டடம வானனாவ உள 
ளது . இடை கழிகள் ( Inner Aislet Outer Aislet ) 
இந்நகருக்கு வனப்பூட்டுகின்றன . இந்நகரில விலங்குக 
காட்சிச் 

சாலைகள் , பூங்காக்கள , திறந்தவெளி 
அரங்குகள் , குழநதைகளுக்கான விளையாடுமிடங்கள 
கியவை உள்ளன . 


1984-85 ஆண்டில் பயின்ற மாணவர் எண 
ணிககை , அடைப்புக் குறிக்குள மகளிர் எணணிககை 


பல்கலைக் சுழகங்கள் 895,883 ( 362,769 ) 
தொழில் நுணுக்கப்பளளிகள 86,078 ( 26,687 ) 
ஆசிரியப் பயிற்சிககல்லூரிகள் 16,004 ( 10,891 ) 
சமயவியல் கலலூரிகள் 3,145 ( 945 ) 
ஓவியப் பள்ளிகள் 

20107 ( 10,200 ) 
தொழில் நுணுக்கக்கல்லூரிகள் 258,666 ( 71,246 ) 
வணிகக் கல்லூரிகள 33,418 ( 13,349 ) 


பிராங்பர்ட்டு . மத்திய மேற்குப் பகுதியில மைன் 
( Main ) ஆற்றங்கரையில் அமைந்துள்ள 

மிகப் 
பழைய நகரம் பிராங்பாட்டு ( Frankfurt ) . இதன 
மக்கள் தொகை 604,600 ( 1984 ) . பல நூற்றாண்டு 
களாக இந்நகரில் தான புனித உரோமப் பேரரசர் 

தேர்நதெடுக்கப்பட்டனர் . இடைக்காலத்தில 
இங்கு வங்கித் தொழில் வளர்ந்தது . இந்நகரில் தான 
கவிஞர் கெதே ( Goethe ) பிறந்தார் , இங்கு இயந 
திரங்கள , தோல் பொருளகள் வேதியியல் பொருள்கள 
ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் தொழிறசாலைகள 
பல உள்ளன . 


கள 


J 


நகரங்கள் : மேற்குப் பெர்லின் : பெர்லின் நகரின் 
ஒரு பகுதியான மேற்குப் பெர்லினின பரப்பளவு 


செருமனி 


444 


செருமனி 


என்று 


மியூனிச்சு . பவேரியாவின் தலை நகரமான மியூ 
னிச்சு ( Munich ) தொழிற்சாலைகள் நிறைந்த , வேக 
மாக முனனேறிக் கொண்டிருக்கும் ஒரு நகரமாகும் . 
இதன் மக்கள் தொகை 1,277,000 , இங்குள்ள உலுட் 
விகுமாக்சிமில்லன் பலகலைக் கழகம் ( Ludw ! g Maxl 
milan University ) சிறப்பு வாய்ந்தது . மது ( பீர ) உற 
பத்தியில் 400 ஆண்டுகளாகச் சிறப்புப் பெற்ற இந்நக 
ரில் விழாக்கள் பல கொண்டாடப்படுகின்றன , இரண் 
டாம் உலகப் போரில் இங்குள்ள எல்லாக் கட்டடங 
களும் பழுதடைந்தன . இங்கு உலகப் புகழ் பெற்ற 
கலைப் பொருளகளும் வரலாற்றுச் சிறப்பு மிக்க 
பொருளகளும் பல காட்சிச்சாலைகளில் வைக்கப் 
பட்டுள்ளன . 


குடியரசுத் தலைவர் : இந்நாட்டின் தலைவர் 
கூட்டாட்சித் தலைவர் ( Federal President ) 
சொலலப்படுகிறார் . இவர் 4 ஆண்டுகளுக்குக் கூட் 
டாட்சி அவையால் ( Federal Convention ) தேர்ந் 
தெடுக்கப்படுகிறார் . அதில் கீழ்சசபை உறுப்பினர் 
களும் , மாநிலச் சட்டசபைகளின உறுப்பினர்களும் 
இடம்பெறுவர் . ஆனால் உண்மையில் இவர் அரசியல் 
கட்சித் தலைவாகளால் தேர்நதெடுக்கப்பட்டு , அவர் 
களுக்குக் கட்டுப்பட்டவர் . இவருக்குச் சிறப்பு அதி 
காரம் எதுவும் இல்லை . கூட்டாட்சி அரசு , பாராளு 
நீதிமன்றம் ஆகியவற்றின் 

முடிவுகளை 
இவர் ஏற்றுக கொள்ள வேண்டும் . 


மன்றம் , 


1 


நியூரம்பர்கு : இடைக்காலத்திலிருந்தே சிறந்த 
நகரமாக விளங்கிவருவது நியூரம்பர்கு ( Nuremberg ) 
ஆகும் . இதன் மக்கள தொகை 471,700 , இது அழகிய 
பொம்மை உற்பத்திக்குப் புகழ்பெற்ற நகரம் . இங்கு 
1936 - இல் 

இயற்றப்பட்ட நியூரம்பர்க்குச் சட்டம் 
யூதர்களைத் துன்புறுத்தப் பயன்பட்டது . இரண் 
டாம் உலகப் போரில் நாசிகள் இழைத்த கொடுமை 
கள் இங்குத்தான் விசாரணை செய்யப்பட்டன . 
இடைக்கால அரண்மனைகள் . சுவர்கள , கோபுரங்கள் 
ஆகியவை இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன . 


கூட்டாட்சி மன்னாய முதல்வர் : கூட்டாட்சி மன் 
னாய முதல்வர் ( Federal Chancellor ) அரசாங்கத்தின் 
தலைவராவார் . இவர் கீழ்ச்சபையால் தேர்ந்தெடுக் 
கப்பட்டு அதற்குப் பொறுப்பானவர் . அரசாங்கக் 
கொளகைகளை இவர் வகுத்து நிறைவேற்ற வேண 
டும் . அரசாங்க நடவடிக்கைகள் 

அனைத்திற்கும் 
இவரே பொறுப்பு . கூட்டாட்சி அமைச்சர்கள இவருக் 
குக் கட்டுப்பட்டவர்கள் . அவர்களுடைய முடிவுகளை 
இவர் ஏற்றுககொளளலாம் அல்லது தள்ளிவிடலாம் . 


பிற நகரங்கள் : எய்டல்பாகின் ( Heidelburg ) 
மக்கள் தொகை 133,500 ( 1984 ) . இங்கு கி.பி .13 
-ஆம் நூறறாணடில நிறுவப்பட்ட உலகப் புகழ் 
பெற்ற பல்கலைக்கழகம் உள்ளது . 

தசலடார் 
( Dusseldorf ) இரைன் ஆற்றங்கரையிலுள்ள துறை 
முகப்பட்டினம் ( மக்கள தொகை 570,700 ) . 
இரைன் ஆற்றங்கரையிலுள்ள மற்றொரு 

நகரம் 
கொலோன ( Cologne ) மக்கள் தொகை 
( 932,400 ) . இங்குள்ள கிறித்தவக் கோயில 
கோதிக்குக் ( Gothic ) கட்டடக்கலைக்குச் சிறந்த 
எடுத்துக்காட்டாக உள்ளது . புனித உரோமப் பேரர 
சராக கி.பி. 9 - ஆம் நூற்றாண்டில் இருந்த சார்ல 
மேனின் தலை நகரான ஆகன ( Aachen ) , பாலடிக்குக் 
கடலுக்கு அருகில் திரேவ் ஆற்றங்கரையில் அமைந் 
துள்ளது . உலூபக்கு ( Lubeck ) எனனும் சிறிய நகர 
மும் ( மக்கள் தொகை 213,400 ) குறிப்பிடத்தககது . 


மேல்சபை : இந்நாட்டுப் பாராளுமன்றத்தின் 
மேல்சபையாகிய கூட்டாட்சி அவை (Bundesrat - Fe 
deral Council ) 45 உறுப்பினர்களைக் கொண்டது . 
அவர்கள் 1949 - இல கூட்டாட்சிக் குடியரசு ஏற்பட்ட 
பொழுது இருந்த மக்கள் தொகை அடிப்படையில் , 
மாநிலங்களால் நியமிக்கப்படுகின்றனர் . இது உலகி 
லேயே வலிமைமிக்க மேலசபையாகும் . எல்லாவித 
அரசாங்க , சட்டசபை நடவடிக்கைகளுக்கும் இதன 
அனுமதி தேவை . அரசாங்கச் சட்ட முன் வரைவுகள் 
அனைத்தும் இச்சபையில் முதலில் நிறைவேற்றப்பட 
வேண்டும் . சாதாரணச் சட்டங்களுக்குப் 

பெரும 
பான்மை வாக்குகளும் , அரசியல அமைப்பு மாற்றத் 
திற்கு மூனறில இரண்டு மடங்கிற்குமேல் பெரும் 
பான்மை வாக்கும் வேண்டும் . 


. 


கீழ்ச்சபை : இக்கீழச்சபை (Bundestag - Federal As 
sembly ) உறுப்பினர்கள் பொதுமக்களால் இரகசிய 
வாக்கெடுப்பின் மூலம் 4 ஆண்டுகளுக்குத் 

தேர்ந் 
தெடுக்கப்படுகின்றனர் . இச்சபைககு மனனாய முதல் 
வரைத் தேர்நதெடுக்கவும் நீக்கவும் . சட்டங்களை 
நிறைவேற்றவும் மாற்றவும் அல்லது கைவிடவும் அதி 
காரம் உண்டு . இச்சபை நிருவாகத்தின் மீது 

மீது விவா 
திப்பது , கேள்வி கேட்பது , விசாரணை 

செய்வது 
ஆகியவற்றின் மூலம் கட்டுப்பாடு கொண்டுள்ளது . 

தில் பாதி உறுப்பினர்கள் அரசியல் கட்சி நிறுவனங் 
களாலும் , மீதிப் பேர் மாநிலங்களால் 


அரசு : மேற்குச் செருமெனியின் அரசியலமைப்பு 
( Basic Law ) 1949 - இல தீட்டப்பட்டது . 
மாநிலங்களைக் ( lander ) கொண்ட 

ஒரு கூட்டாட் 
சிக் குடியரசு . அதனபடி குடியரசுத் தலைவரும் 
அமைச்சரவைத் தலைவரும் உள்ளனர் . இரு அவை 
களைக் கொண்ட ஒரு பாராளுமனறமும் உள்ளது . 


இது 19 


மககள் 


| 


செருமனி 


445 


செருமனி 


தொகைக்கு ஏற்பவும் தேர்நதெடுக்கப்படுகின்றனர் . 
எனவே , ஒவ்வொரு வாக்காளருக்கும் கட்சி உறுப்பி 
னருக்கு , மாநில உறுப்பினருக்கு என இரு வாககுச் 
சீட்டுகள உண்டு . 


பாணடவரால ஏறகப்பட்டபோது தூய உரோமப் 
பேரரசின் செருமானிய நாடு என்ற சொற்றொடர் 
முதன் முறையாகப் பயன்படுத்தப்பட்டது 


மேற 


வரலாறு : செருமானியரின் நிலையான 
வரலாறு 
கி.பி. 5 - ஆம் நூற்றாணடில் மேற்கு உரோமானியப் 
போரசின் வீழ்ச்சிக்குப் பின்னரே தொடங்கியது என 
லாம் . இரைன் , எல்பு , மேற்குத் தான்யூபு ஆகிய பகுதி 
களில் அவர்கள நிலைபெறலாயினர் . பிராங்கு ( Franks ) 
இனத்தவர்களே அவர்களுள் முக்கியமானவர்கள் 
குளோவிசு ( கி பி.481-511 ) , 

கி சாலசு மார்ட்டெல் 
( கி.பி. 700-741 ) , சார்லமென் ( கி.பி. 768-841 ) ஆகிய 
முக்கிய அரசாகளின் பணிகளால் செருமனி முக்கிய 
நாடாகத் திகழத் தொடங்கியது . கி.பி. 9 - ஆம் நூற் 
றாணடின் தொடக்கத்தில் வடகடல் முதல் ஆல்ப்சு 
மலை வரையுள்ள பகுதியும் இரைன் நதி , எலபு நதி 
ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட பகுதிகளும் சார்மேனின் 
ஒன்றுபட்ட ஆட்சிப் பகுதியாயிருந்தது . போப்பு பத் 
தாம் இலியோவினால் கி.பி. 800 - இல தூய உரோமப் 
பேரரசராக முடிசூட்டப்பட்ட அவர் கி.பி. 814 வரை 
ஆட்சி செய்தார் . ஆனால் அவரது மரணத்திறகுப் 
பின் அப்பிரிவு சிதைவுறலாயிற்று . 

சாாலமெனின் 
பெயராகள கி பி .843 - இல் அப்பகுதிகளைப் பிரானசு , 
செருமனி , உலோதரிஞசன் என்னும் 

பகுதிகளாகப் 
பிரித்துக் கொண்டனா . கான்ராடு ( கி.பி. 911-918 ) , 
முதலாம் எனறி ( கி.பி. 918-936 ) , மகா ஆட்டோ 
( 936-973 ) ஆகியோர் சாக்சனீய மனனர்களாயிருந் 
தனர் . 

ஆட்டோ எனப்பட்ட முதலாம் 
ஆட்டோ கி.பி. 962 - இல் ஆட்சியாளராகப் போப 


ஆட்டோவின் வாரிசுகள காலத்தில் போலந்து , 
அங்கேரி , பர்கணடி போன்ற பகுதிகள் செருமானியர் 
களின் கட்டுப்பாட்டில் வந்தன கிறித்தவத் திருச் 
சபையில , கி பி 1039 முதல் 1056 வரை ஆட்சிபுரிந்த 
மூன்றாம் எனறி காலத்தில் மாற்றங்கள் 
கொள்ளப்பட்டுச செருமானியப் பேரரசர் செல்வாக 
குப பெற்றார் . நான்காம என்றி தாம ஆணட கி.பி 
1056 முதல் 1106 
வரையான காலத்தில் போப்பு 
ஏழாம கிரிகிரியுடன் போராட வேண்டியவரானார் . 
போப்பாணடவா , பேரரசரை கி பி 1076 - இல் பதவி 
நீககம் செய்தார் இசசமயப் போராட்டம் 
1122 - இல் ஏற்பட்ட வாரம்சு அமைதி உடனபாட்டின் 
மூலம முடிவுககுக கொணடுவரப்பட்டது . 


மரபினரின் 


செருமனி கி.பி. 1138 முதல் 1268 வரை கோகன 
சுடௌபன் ( Hohenstaufen ) என்னும் 
ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது . இவவாட்சியர் களுள 
கி.பி 1152 முதல் 1190 வரை ஆட்சி செய்த முதலாம் 
பிரடெரிககு எனனும் பிரடெரிக்கு பார்பரோசா , செரு 
மனியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த கிளர்ச்சிகளை 
அடககி ஒற்றுமையை ஏற்படுத்தினார் . அவரது மரணத 
திற்குப் பின்னா கி பி 1190 - இல் ஆறாம் எனறி ( கி.பி . 
1190-1197 ) நான்காம் ஆட்டோ ( கி பி . 1198-1218 ) , 
இரண்டாம் பிரடெரிக்கு ( கி.பி. 1194-1250 ) நான்காம 
கான்ராடு ( கி பி.1250-54 ) ஆகியோர் அவ்வழிப் பிரி 
வின் ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் . அதனபின்னா 
அவ்வாட்சிப்பிரிவு முற்றுப்பெற்றது பினனர் கி.பி. 
16 - ஆம் நூற்றாணடின தொடககம் வரை நிலை 
யான அரசியல் வரலாறு ஏற்படவில்லை . 


மகா 


ஐந்தாம் பார்லசு ( கி.பி. 1500-1558 ) ஆட்சிக 
காலத்தில் புகழ்மிக்க மனனராயிருந்தார் . அவ்வமயம் 
செருமனியின் ஆட்சிப்பரப்பு விரிவான நிலையில் 
இருந்தது . ஆயினும் போர்களும் சமயப் போராட்ட 
மும் தொடாந்தன , செருமனியில் மார்ட்டின லூதர் 
என்பவரால சமயச் சீர்திருத்த இயக்கம் தொடங்கி 
வைக்கப்பட்டது . 


---,-. 


முப்பதாண்டுப் போர் கி.பி. 1618 முதல் 1648 
வரை நடைபெற்று , வெசுட்டு பேலியா உடன்படிக்கை 
யின்படி முடிவுற்றுச் செருமனியின நிலப் பரப்புகளைக் 
குறைத்தது . இரைன நதியின மேற்குப் பகுதி , பொம 
ரேனியா ஆகிய பகுதிகள கைமாறின . சுவிட்சர்லாந 
தும நெதர்லாந்தும் விடுதலை பெற்றன . இப்போரின் 
விளைவாக ஆப்சுபர்கு ( Habsburg ) 

ஆட்சியாளர் 


முதலாம் மகா ஆட்டோ 


-- 


செருமனி 


446 


செருமனி 


களின் நிலை தாழவுற்றது . பிராணடனபர்க்கின் 
கோகன்சோலன் ( Honenzollern ) ஆட்சிப்பிரிவினர் 
செல்வாக்குப் பெற்றனர் . நிலைப்படையானது கி பி . 
1640 - இல் உருவாக்கப்பட்டுச் செருமனியை வலுப் 
படுத்த வகை செய்தது . முதலாம் 

பிரடெரிக்கு 
வில்லியம் ( கி.பி. 1713 முதல் 1740 

வரை ) , 
இரண்டாம் பிரடெரிக்கு ( கி.பி. 1740 முதல் 1786 
வரை ) ஆகியோர் ஆட்சிக்காலத்தில் செய்த செயல் 
களால் 

பிரசியா வலிமையுடைய பகுதியாயிற்று . 
ஏழாண்டுப் போர் ( 1756-1763 ) பிரசியாவை மேலும் 
வலுவடையச் செய்தது . பிரசியாவின் தலைமையில் 
பல இழந்த செருமானியப் பகுதிகள் மீட்கப்பட்டன . 


பிரசியாவின் பொருளாதாரம் , வாணிகம் , தொழிற் 
றுறை ஆகியவை பெருகின . 

பிரெஞ்சுப் புரட்சியும் ( 1789 ) அதனையொட்டிய 
நெப்போலியனின் எழுச்சியும் ஐரோப்பிய நாடு 
களைப் - பாதிப்பிற்குள்ளாக்கின , நெப்போலியன், 
இரைன் கூட்டிணைவு நாடுகளைத் தோற்றுவித் 
தார் . செனாப் போர்க்களத்திலும் பிரசியா தில்சிட்டு 
உடன்படிக்கையை ஏற்க வேண்டியதாயிற்று . ஆனால் 
அடுத்த ஏழாண்டுகள் பிரான்சு பல போர்களில் ஈடு 
பட்டுக் கொண்டிருந்தபோது பிரசியா பல வழிகளில் 
தன்னை மேம்படுத்திக்கொள்ள வகை செய்து கொண் 


| 


H 


a 


சுவீடன் 


தெனமார்க்கு 

கோப்பன்கேகன 


TAR 


பால்டிக்குக கடல 


வளைகுடா 


வடகடல் 


கில் 


பொமரேனியன் 


| 


| 


| 


ஆமபர்கு 


கிழக்கு செருமனி 


* 


| 


பிர்மென 


போலந்து 


1 


மேற்கு 


ஆனாவர் 


funcueng 


* பொலின 
கிழக்கு பெர்லின் 


4 


தாாட்மண்டு 


ஆலே 


இலிபசிக 


கெல்சன்கிராசன 

மேற்கு செருமனி 
பான்ப 


டெல்சியம் 


. 


| 


பிராங்கபாட் 
வீசுபதனம் 


செக்கோசுலேவேகியா 


வானா 
? 


நூரமபொகு 


மானகம் 


இசுடுட்காாட 


E மியூனிச 


பிரானசு 


சூரிச்சு 


5 


ஆசுததிரியா 


சுவிடசாலாந்து 


இத்தாலி 


کې 


செருமானியக கூட்டமைப்பு 


செருமனி 


447 


செருமனி 


டது . இலிப்சிக்குப் போர் 

நடைபெற்ற கி.பி. 1812 
-இல் உருசியா ஆதரவுடன் பிரசியா நெப்போலி 
யனைத் தோற்கடித்தது . செருமனியின் எலலைகள் 
கி.பி. 1815 - இல் ஏற்பட்ட வியன்னா மாநாட்டின் 
ஏற்பாட்டின்படி , கி.பி. 1789 - இல் இருந்த நிலைக்கு 
மீட்கப்பட்டன 


வில்லியம் இணைவுற்ற செர்மெனியின் முதல் பேரரச 
ராக ஆக்கப்பட்டார் . பிசுமார்ககின உதவியுடன 
செருமனி வலிமையுடைய நாடாக ஆக்கப்பட்டது 


முதல் உலகப்போரில் ( 1914-1919 ) செருமனி 
தோல்வியுற்றது . அதன் காரணமாக 1919 - இல் 
கையெழுத்தான வெர்சே உடன்படிக்கைப்படி செரு 
மெனி அல்சாசு - லொரெயின் , வடக்குச் செல்சுவிககு , 
மேற்குப் பிரசியா , போசன் , மேல சைலீசியா ஆகிய 
பகுதிகளை இழந்தது . பினனர் 1919 - இல் உருவாக்கப் 
பட்ட வெய்மர் குடியரசும் தோலவியுற்றது . வேலை 
நிறுத்தம் , உள் நாட்டுப் போர் ஆகியவை மலிந்தன 
குழப்பமும் அமைதியின்மையும் வலுப் பெற்றன 
மிகச் சிக்கலான , குழப்பமான , வருந்தத்தக்க நேரத 
தில் 1933 - இல் அடாலபு 

ட்லா செருமனியின் 
சான்சலர் ஆனார் . 


முதலாம் உலகப் போரில் இரணடாம 

விலகெல்ம 
( வலம் ) 


ஆட்டோவான் பீசுமார்க்கு 
செருமனியின் இரும்பு மனிதர் எனப்பட்ட ஆட் 
டோவான் பிசுமார்க்கு ( Bismarck ) கி.பி. 1862 - இல் 
குருதியும் இரும்பும் கலந்த வன்மைக் கோட்பாட்டி 
னால் செருமனியை இணைக்கப் பாடுபட்டார் . செரு 
மானிய இணைவிற்கு கி.பி. 1834 - இல் 

உருவாக்கப் 
பட்ட சால்வரைன் என்ற சுங்கவரி இணைப்பு வழி 
கோலியது . பிரசியாவின் மன்னராக விளங்கிய முத 
லாம் விலலியம் தம் ஆட்சிக்காலத்தில் ( 1861-1888 ) 
பிரசியாவை வலிமையடையச் செய்வதில் நாட்ட 
முற்றிருந்தார் . பிரசியாவிற்கு கி.பி. 1864 - இல் நடை 

தென் மார்க்குப் போர் செலசுவிக்குப் 
பகுதியைப் பெற்றுத் தந்தது . பிரேக்கு ( Prague ) உடன் 
படிக்கைப்படி ( கி.பி. 1866 ) முடிவுற்ற 

ஆசுத்திரிய 
பிரசியப் போரின் விளைவாகக் கனோவார் , கெசி 
காசல் , நாசா , பிராங்க்பர்ட்டு , செல்சுவிகு ( S < hiels 
wig ) ஒல்சுட்டீன் ( Holsten ) ஆகிய பத்திகள பிரசி 
யாவுடன் இணைக்கப்பட்டன . வட செருமானியக் 
கூட்டமைப்பு ஏற்கப்பட்டது . பினனர் , கி.பி. 1879-71 
-இல் நடைபெற்ற பிரான்சு-பிரசியப் போர் , பிராங்க் 
பர்ட்டு 

உடன்படிக்கையின்படி முடிவுற்றபோது 
அலசாசு , உலொரெயின ஆகிய பகுதிகள 

செரு 
மெனிக்குக் கிடைத்தன . அதனபடி முதலாம் கெயசர் 


பெற்ற 


என்ற 


பல சிக்கல்களுக்கும் அவர் தீர்வு காண விழைந 
தார் . நாசிக் கட்சி 

கட்சியை அவர் உரு 
வாக்கினார் ; செருமனியர் நாரடிக்கு இனத்தவர்கள 
என்ற அடிப்படையில் ஒருமைப்பாட்டை உருவாக்கி 
னார் ; 

வெய்மர் அரசியலமைப்பு நீககப்பட்டது ; 
அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பாளாகளும் கடுமையாக 
ஒடுக்கப்பட்டனர் ; அதிகாரத்தைத் தமமுடைய 
கைகளுக்குள் நிலை நிறுத்திக் கொண்டார் . செரு 
மனியைப் பொருளாதாரச் சிககலகளிலிருந்து மீட் 
டார் . கெசுட்டோபோ 

என்னும் 

இரகசியப் 
போலீசுப் படையும் 

அமைக்கப்பட்டது . வேலை 


1 


448 


செருமனி 


செருமனி 


| 


யின்மை நீக்கப்பட்டது . படைக்கு ஆள் சேர்ப்பதில் 
புதிய உத்திகள் கையாளப்பட்டன . உற்பத்திப் 
பெருக்கம் ஏற்பட்டது . யூதர்கள் கடுமையாக ஒடுக்கப் 
பட்டார்கள் . அவர் உரோம் - பெர்லின் - தோக்கியோ 
அச்சினை இத்தாலி , சப்பான் ஆகிய நாடுகளுடன் 
சேர்ந்து 1937 - இல் உருவாக்கினார் . ஆசுத்திரியாவின் 
மீது 1938 - இல் போரிட்டு அதனைச் செருமானியப் 
பகுதியாக இணைத்தார் . அதற்கு 

முன்னரே 1936 
-இலேயே உலொக்காரனோ ஒப்பந்த விதிகளை மீறி 


ஆக்கிக் கொண்டார் ; யுகோசுலாவியாவையும் கட்டுப் 
படுத்தினார் . ஆனால் , உருசியாவால் செருமனி 
தோல்வியுற்றுப் பின்வாங்க வேண்டியதாயிற்று . 
அதன்பின்னர் நிலைமை செருமெனிக்குப் பாதகமாக 
மாறியது . செருமனி 1945 - இல் முழுமையாக வீழ்ந் 
தது . அவ்வாண்டு மே மாதம் சரணடைந்தது . இட் 
லர் செருமனியில் தற்கொலை செய்து கொண்டார் . 
அது 1949 வரை நேசநாடுகளின் படைகளது கட்டுப் 
பாட்டில் இருந்தது . 


N 


| 


உலகப் போரின் பொழுது செருமனி 


ரண்டாம் உலகப்போரின் பொழுது செருமனி 


| 


1 


னார் . செக்கோசுலோவேகியாவின் பகுதியான 
சுடட்டன்லாந்தினை 1938 - இல் செருமனியுடன் 
ணைத்துக்கொண்டார் . மியூனிச்சு உடன்படிக் 
கையை மீறி 1939 - இல் செக்கோசுலோவேகியாவைக் 
கைப்பற்றினார் . அல்பேனியாவும் கைப்பற்றப்பட்டது . 
போலந்து இடைகழி வழியாகச் செருமனியையும் 
கிழக்குப் பிரசியாவையும் இணைக்கும் இருப்புப் 
பாதையை உருவாக்கப் போலந்தைக் கட்டாயப் 
படுத்தினார் . ஆனால் போலந்து அதற்கு மறுத்த 
தால் , 

1939 செப்டம்பரில் போலந்தின் மீது படை 
யெடுத்தார் . எனவே , பிரிட்டனும் பிரான்சும் செரு 
மனிமீது போர் அறிவிப்புச் செய்தன . செருமனி 
யின் மின்னல் வேகத் தாக்குதல் முறையால் போலந் 
தின் தலைநகர் வார்சா வீழ்ந்தது . தொடர்ந்து தென் 
மார்க்கு , நார்வே , ஆலந்து , இலக்சம்பர்க்கு , பெல்சியம் 
ஆகிய நாடுகள் செருமனி வசமாயின . உருமேனியா 
1940 - இல் பணிநதது . பல்கேரியா , அங்கேரி ஆகிய இரு 
நாடுகளின் நட்பினையும் இட்லர் தமக்குச்சாதகமாக 


ஓடர் , நீசு ஆகிய நதிகளுக்குக் கிழக்கிலுள்ள 
பகுதிகள் போலந்தின் கைகளில் விடப்பட்டன . கிழக் 
குப் பிரசியாவின் மற்றொரு பகுதி உருசியாவின் 
கட்டுப்பாட்டில் விடப்பட்டது . எஞ்சியுள்ள பகுதிகள் 
நான்கு பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டன . வடகிழக்குப் 
பகுதி உருசியாவிடமும் , வடமேற்குப் பகுதி பிரிட்ட 
னிடமும் , தென்மேற்குப் பகுதி பிரான்சிடமும் , தென் 
கிழக்குப் பகுதி அமெரிக்காவிடமும் விட்டுவைக்கப் 
பட்டன . 

அதேபோல் பெர்லினும் நான்கு கூறு 
களாகப் பிரிக்கப்பட்டது . மக்களாட்சிக் கூறுகள் 
செருமனியில் புகுத்தப்பட்டன . ஒருமுகப்படுத்தப் 
பட்ட மைய ஆட்சிக்குப் பதிலாகச் செருமனி 17 
தன்னாட்சிப் பிரிவுகளாகப் பகுக்கப்பட்டது . 


ஆனால் அமெரிக்கா , உருசியா , பிரான்சு , பிரிட் 
டன் ஆகிய நாடுகளிடையே உறவுகளில் ஏற்பட்ட 
விரிசல் காரணமாக , மேற்கு நாடுகள் தத்தம் பகுதி 
களில் புதிய நாணய முறையைப் புகுத்தியபோது , 


| 


செரோக்கி இந்தியர் 


449 


செல்சூக்குகள் 


ஏற்படுத்தி 


னும் குடியரசு முறையிலான அரசினை 
ஆட்சி செய்தனர் . 


பல 


உருசியா அதற்கு ஒத்துழைப்புத் தர மறுத்துவிட்டது . 
மேலும் பெர்லினில் 

முழுமையாகத் 

தனனுடைய 
கட்டுப்பாட்டிலிருந்த பகுதியில் தன் நாட்டிலுள்ள 
ஆட்சியியலுக்கு இணையாகப் கட்சிகளையும் 
கட்டுப்படுத்தி மையம் நோக்கிய ஆட்சியை உருவாக் 
கியது . அது செருமானிய மக்களாட்சிக் 

குடியரசு 
எனப்பட்டது.அதன விளைவாக மூன்று மேற்குப் 
பகுதிகளும் இணைக்கப்பட்டு 1941 - இல் செருமானியக் 
கூட்டாட்சிக் குடியரசு ஏற்படுத்தப்பட்டது . தம கடும் 
முயற்சியாலும் உழைப்பினாலும் இன்று 
வளம்மிக்க நாடுகளாக அவை திகழ்கின்றன . 

செ . இரெ.மா.கா. 


உலகில் 


துணை நூல்கள் : 


| 


செரோக்கியர்களை மிசிசிப்பி ஆற்றுக்கு மேற்குப் 
பகுதியில் குடியேறுமாறு வெள்ளையர்கள் கி.பி. 18 
ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அமெரிக்க அரசை 
வற்புறுத்தினர் . அதனையடுத்து கி.பி. 1835 - இல 
செரோக்கியர்களுள் சிலர் அரசின் முடிவை ஒப்புக் 
கொண்டனர் . சான் ரோசு ( John Ross ) என்பவர் தலை 
மையைக் கொண்டு பெரும்பான்மையான செரோக்கி 
யர்கள் அதனை மறுத்தனர் . அதனால் கி.பி. 1838 
1839 - இல அமெரிக்கப் படையினர் 13,000 முதல் 
17,000 வரையிலான செரோக்கிப் பழங்குடிகளை 
இப்போதைய ஆக்லகாமாப் பகுதிக்குச் செல்லுமாறு 
விரட்னடிர் . அதனால் ஆயிரக்கணக்கானோர் இறந் 
தனர் . அமெரிக்கப் படையினரால் விரட்டப்பட்ட 
இந்த நிகழ்ச்சியை கணணீரின் அடிச்சுவடு ( Trail 
of Tears ) எனச் செரோககியர் தமது வரலாற்றைக 
கூறும்போது குறிப்பிடுவர் . ஆயிரத்திற்கும் மேற்பட் 
டோர் படைகளிடமிருந்து தப்பி வட கரோலினா 
மலைப் பகுதிகளிலேயே இருந்துவிட்டனர் . பின்னர் 
இவர்கள் அரசிடமிருந்து நிலங்களைப் பெற்றனர் . 
அதனால் இவர்கள் செரோக்கியரின் கிழக்குப்பிரிவி 
னர் எனக் கூறப்படுவர் . 


Berghahn , V.R. , Modern Germany . Society , Econ 

Poliucs in the Twentieth Century , 
C.U.P. , 1982 . 


omy and 


Chids , D. , Germany Since 1918 , NewYork , 1980 . 
Ccraig , G.A. , Germany , 1866-1945 , C.U.P. , 1981 . 


செரோக்கி இந்தியர் : வட அமெரிக்க இந்தி 
யப் பழங்குடிகளுள் ஒரு சாரார் . இவர்கள் அமெ 
ரிக்காவின் பல பகுதிகளில் வாழ்கின்றனர் . சிலா 
இவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட வட கரோலினாப் 
( Carollna ) பகுதிகளில் வாழ்கின்றனர் . பெரும்பா 
லோர் ஆக்லகாமாப் ( Oklahoma ) பகுதியில் வாழ் 
கின்றனர் . இங்கு வாழபவர்களின் எண்ணிககை 
1,00,000 க்கும் மேற்பட்டதாகும் . பெரும் எண்ணிக் 
கையிலான செரோககி இந்தியர்கள ( Cherokee 
Indians ) பலவேறு நிலப்பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து 
சென்றுள்ளனர் . இவர்கள கி.பி. 18 - ஆம் நூற்றாண 
டில் மிகவும் செழிப்பாக வளர்ச்சியடைந்து வந்த 
பழங்குடிகளுள் ஒரு குடியினராகத் திகழ்ந்தனர் . 


செரோக்கியர்கள் இராக்குயக் குடும்பத்தின் 
(Iroquoian family ) ஒரு மொழியான செரோக்கிய 
மொழியினைப் பேசுகின்றனர் . அமெரிக்க இந்தியப் 
பழங்குடி மொழிகளுள் வரிவடிவம் அமைக்கப்பெற்ற 
மொழிகளுள் , செரோக்கிய மொழியும் ஒன்றாகும் . 
இச் சிறப்யினை இவர்கள் கி.பி. 1821 - இல் பெற்ற 
னர் . புதிய இடம் சென்று குடியேறிய செரோக்கியர் 
கள மீண்டும் திருச்சபைகள , 

பள்ளிகள் , அரசு முத 
லானவற்றை அமைத்துசசெயற்படத் தொடங்கினர் . 
ஆனால் கிபி . 18 - ஆம் நூற்றாண்டின் பிறபகுதியில் , 
அமெரிக்க அரசு பழங்குடி அரசுகளைக கலைத்து 
வெள்ளையர்களுடன் கலந்து வாழ அனுமதித்தது . 


தொடக்க காலச் செரோக்கியர்கள 

தெற்கு 
அப்பலாச்சிய மலைப் பகுதிகளில் ( Appalachian 
Mountain ) வேளாணமையையும் வேட்டையாடுதலை 
யும் முதனமையான தொழில்களாகக் கொண்டு வாழந் 
தனர் . இவர்கள் தம் பகுதிக்கு கி.பி. 1750-1760 
களில் வந்த குடியேற்ற 

மக்களை எதிர்த்தனர் . 
பின்னர் 18 - ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து 
குடியேற்ற வெள்ளையர்களின் பொருளாதார அரசி 
யல் முறைகளை ஏற்கத் தொடங்கினர் . செரோக்கி 
இந்தியருள் சிலர் பெரும் பண்ணைகளையும் அடிமை 
களையும் கொண்டிருந்தனர் . மற்றையோர் சிறிய 
அளவிலான பணணைகளைக் கொணடிருந்தனர் . 
இவர்கள் செரோக்கி நாடு ( Cherokee Nation ) என் 


செல்சூக்குகள் : ஆசியாவின் பெரும் பகுதியை 
கி.பி.11 - ஆம் நூற்றாண்டு முதல் 13 - ஆம் நூற் 
றாண்டு வரை ஆண்டு வந்த துருக்கி நாட்டுத் தலை 
வர்கள் செல்சூக்குகள் ( Seljuks ) எனப்படுவர் . இவர் 

செல்சூக்கு என்பவரின் வழிவந்தவர்கள் . 
வர்கள 11 - ஆம் நூற்றாணடில் மேற்கு ஆசியா மீது 
படையெடுத்துச் சென்றனர் ; அங்கு 

ஒரு வலிமை 
வாய்ந்த பேரரசை ஏற்படுத்தினர் . பிற்காலத்தில் 
அது ஈரான , சிரியா . 

ஆசியாமைனர் என்ற பெரும் 


கள் 


வா . க . 9 - 29 


450 


செல்யூகசு நிகேட்டார் 


செல்சூக்குகள் 


தது , மாலிக் - சா இறந்தபோது அவர் மக்களான 
பார்ககியாருக்கு ( Barkyaruq , ) , முகமது ( Muhammad ) 
ஆகியோரிடையே வாரிசுப்போர் ஏற்பட்டது . முகமது 
வின் காலத்தில் பேரரசு மீட்கப்பட்டது . அக் குடும்பத் 
தில் நான்கு பிரிவினர்களும் தம்மிடையே பேரரசை 
பங்கிட்டுக் கொண்டனர் . அவர்களில் ஒரு பிரிவினரே 
நீண்டகாலம் நிலைபெற்றனா ; பின்பு உதுமானியர் 
வர்களை வென்றனர் . செல்சூக்குகளின் வரலாறும் 
முடிவு பெற்றது . 

பிசி . 


படை 


பிரிவுகளாகப் பிரிக்கப் பட்டது . அதனமீது படை 
யெடுத்துச் சென்றவர்களின் வரலாறு துருக்கி நாட்டு 
வரலாற்றின முதல் பகுதியாக அமைகிறது . இப்படை 
யெடுப்பின்போது , செல்சூக்கு 

தலைமையிற் 
சென்ற துருக்கி நாட்டு மக்கள் எர-தாரியா ஆற்றின 
கரையில் குடியேறினர் . கிர்கிசிலிருந்து ( Kirghiz ) 
சண்டு ( Jand ) சென்று , அங்கு இசுலாம் மதத்தைத் 
தழுவினர் . இவர்கள முதலில் சமானிட்டுப் 
யினைச்சார்ந்திருந்த போதிலும் அப்படையின் வீழ்ச் 
சிக்குப்பின இவர்கள் கசினி முகமதுவின் ஆட்சிக்குள் 
வந்தனர் , இவர்கள் போரைப் பெரிதும் விரும்புபவர் 
களாக இருந்ததால் அமைதியாக இருக்கமுடிய 
வில்லை . செல்சூக்கின் பேரர்களான துகரில் பெகு 
( Tughril Beg ) . சக்கிரி பெகு ( Chagri Begi ) ஆகிய இரு 
வரும் ஊசு இனத்தின் தலைவர்களாயினர் ; பார 
சீகத்தை ஊடுருவினர் . கசினி 

முகமதுவின் மகன 
மசூது வட இந்தியாவின் மீது படையெடுத்துச்சென்ற 
வாய்ப்பினைப் பயனபடுத்திக் கொண்டு , பாரசீக 
பிரபுக்கள் உதவியுடனும் , மத குருமார்களின் உதவி 
யுடனும் ஈரான் , ஈராக்கு , 

எகிப்து 
ஆகிய பகுதிகளைக கைப்பற்றிக் கொண்டனா . மசூது 
கி.பி .1040 - இல் தெண்டனகான் ( Dendangan ) எனற 
போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார் . துக்ரில் 
பெகு கி.பி.1055- இல் பாகதாது சென்று , தம்மை 
மனனராக அறிவித்தார் . 


ப 


சென்று , 


படை 


செல்யூகசு நிகேட்டார் ( கி.மு. 312-281 ) : 
சாதாரண படைத்தலைவராகத் தமது வாழ்க்கை 
யைத் தொடங்கிய செல்யூகசு நிகேட்டார் , ( Seleukas 
Nckatar ) ஒரு பேரரசை ஆணடார் . இவர் தந்தை 
யான ஆண்டியாகசு ( Antiochus ) அலெக்சாணடரின் 
தந்தையான 2 - ஆம் பிலிப்பின் படைத்தலைவராகப் 
பணியாற்றினார் . செல்யூகசு , மாசிடோனியாவிலுள்ள 
ஈரோப்பசு ( Europus ) என்னுமிடத்தில் சுமார் கி.மு. 
358 - இல் பிறந்தார் . போர் ஆர்வம்மிக்க செல்யூகசு 
அலெக்சாணடரின் படைத் தலைவர்களுள் ஒருவரா 
னார் . அலெக்சாண்டர் , பாரசீகத்தின் மீது 
யெடுத்தபோது , ஒரு படைக்குத் தலைமை தாங்கி 
னார் . பாரசீகத்தை 

அலெக்சாணடர் 
பாரசீகருக்கும் மாசிடோனியருக்கும் 

ஒரு நெருக்க 
மான உறவை ஏற்படுத்த எணணி , இரு பிரிவினருக்கு 
மிடையே கலப்புத் திருமணங்களை நடத்தக் 
கட்டளையிட்டார் . அதன்படி செல்யூசுசு , பாக்டீரிய 
அரசரான இசுபிடாமேனசின ( Spitamenes ) மகளான 
அபாமாவை ( Apama ) மணந்தார் , அலெக்சாண்ட 
ரின மரணத்துக்குப்பின் 

மாசிடோனியர்கள் 
தங்கள் பாரசீக மனைவியரைக் கைவிட்டபோதும் , 
செல்யூகசு தொடர்ந்து அபாமாவைத் தம்முடனே 
இருத்திக் கொண்டார் , அவருக்குப் பிறந்த ஆணடிய 
கசையே ( ADtiochus ) தம் வாரிசாக்கினார் , 


வென்ற 


என்ற 


செல்சூக்குகளில் முதல் மூவரது ஆட்சி செல 
சூக்குகள பேராட்சி ( Great Seljuks ) என்று குறிக்கப் 
படும் . துக்ரில் பெகு வலிமை பொருந்திய தலைவர் . 
எதையும் சிந்தித்து முடிவெடுக்கும் தந்திரி , இவர் 
மேற்கு ஈரான் , மெசபடோமியா , பாக்தாது போன்ற 
பகுதிகள் அடங்கிய பேரரசை நிறுவி மெர்வு ( Merv 
எனற நகரைத் தலைநகராக்கினார் , அங்கு வசித்த 
பேரரசராகிய காலிபு - அல்கைம் என்பவர் கி.பி -1055 
- இல் இவரை வரவேற்றுச் சுல்தான் என்ற பட்டத்தை 
அளித்தார் : ‘ முகமதிய உலகின் பாதுகாவலன் எனப் 
பெரிதும் பாராட்டினார் . இவர் கி.பி .1063 - இல் இறந் 
தார் இவருக்குப்பின் கி.பி. 1063 - இல் அல்பு - அர்சு 
லான் ( Aip Arslan ) மன்னரானார் . இவர் சிரியாவை 
யும் பாலத்தீனத்தையும் கைப்பற்றினார் . பைசாண்டிய 
மன்னரை வென்று கி பி . 1071 - இல் ஆசியாமைனரின் 
பெரும்பகுதியைப் பெற்றார் . இவர் கி.பி. 1072- இல் 
இறந்தபோது , இவர் மகன் மாலிககசு பட்டத்துக்கு 
வந்தார் . இவருடைய ஆட்சிக் காலத்தில் , பேரரசின் 
நிலைபேறு இசுலாமிய சமயப் பரவலால் அசை 
வுற்றது . இவர் கி.பி. 1092 - இல் இறந்தபோது , செல் 
சூக்குகளின் பேரரசானது 

மெசபடோ 
மியா , சிரியா , பாலத்தீனம் , எகிப்தின 

எலலைப் 
பகுதிகள் ஆகியவற்றைத் தன்னுள் அடக்கி இருந் 


அலெக்சாணடர் கி.மு .326 - இல் போரசு 
புருடோத்தமனுக்கு எதிராகப் போரிட்டபோது 
கிரேக்கப் படைக்குச் செல்யூகசு தலைமை தாங்கி , 
வெற்றி பெற்றார் , அலெக்சாண்டரின் மறைவுக்கு 
பின் , கி.மு .323 - இல் ஏற்பட்ட வாரிசுரிமைப் போரி 
லும் பங்கு கொண்டார் ; சிறந்த 

சிறந்த குதிரைப்படைத் 
தலைவரானார் . எகிப்தின் ஆளுநரான தாலமியின் 
( Ptolemy ) அதிகாரத்தை நீக்கப் பாதுகாவலர் 
பெர்டிக்காசு ( Perdiccas ) திட்டமிட்ட படையெடுப் 
பில் பங்கு கொண்டார் ; ஆனால் , அங்குப் போன 
பின் பெர்டிக்காசின் படுகொலையிலும் ஈடுபட் 
டார் , அலெக்சாண்டரின் பேரரசு 

துணடாடப் 
பட்டபோது கி.மு .321 - இல் செல்யூகசிற்குப் பாபி 
லோனியாவின ஆட்சிப் பொறுப்பு அளிக்கப்பட்டது . 


ஈரான் , 


செல்யூகசு நிகேட்டார் 


451 


செல்யூகசு நி கேட்டார் 


பெர்டிக்காசின 

ஆதரவாளரான யூமெனசு 
( Eumenes ) என்ற கார்டியா ( Cardia ) ஆளுநரைத் 
தாக்க ஆண்டிகோனசு கிளம்பியபோது கி.மு. 317 
-இல் இவர் துணை நின்றார் . யூமெனசு 

கி.மு. 316 
- இல் கொலை செய்யப்பட்டார் . ஆனால் , 

ஆண்டி 
கோனசு , செல்யூகசின ஆட்சிக்குட்பட்ட 

பகுதியிலி 
ருந்து கிடைக்கும் வருமானத்திற்குக் கணக்குக் கேட்ட 
தன் காரணமாக இருவருக்கும் பகைமை ஏற்பட்டது . 
அதை விரும்பாத செல்யூகசு , அவரது எதிர்ப்பைச் 
சமாளிக்க எகிப்திய ஆளுநர் தாலமியின் உதவியை 
நாடினார் . கி.மு. 316 முதல் 312 வரை தாலமியின் 
ஆட்சியில் பொறுப்பான பங்கு வகித்தார் . அலெக் 
சாண்டரின் மறைவுக்குப்பின் , அவரது பேரரசு முழு 
வதையும் தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரவேண 
டும் என்ற பேராசை கொண்டிருந்த ஆண்டிகோன 
சிற்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்கும் முயற்சியில் 
வெற்றி கண்டார் . அதில் தாலமி , இலைசிமாசு 
( Lysimachus ) என்ற திரேசு அரசர் , காசாண்டர் 
( Cassander ) ஆகியோர் பங்கு கொண்டனர் . இவ்விரு 
பிரிவினருக்குமிடையே கி.மு. 315 முதல் 311 வரை 
நடைபெற்ற போரில் , தாலமியின் படைத் தலைவர் 
களுள் ஒருவராகச செல்யூகசு நியமிக்கப்பட்டார் . 
செல்யூகசு , ஆண்டிகோனசின் 

தெமிடிரியசு 
( Demetrius ) எனபவரைத் 

சிரியாவிலுள்ள 
கோசா ( Goza ) என்ற இடத்தில் கி.மு. 312 - இல் 
தோற்கடித்தார் . 


முயற்சிக்கு இந்தியாவில் முட்டுக்கட்டை போட்ட 
வர் சந்திரகுப்த மௌரியர் . இருவருக்குமிடையே ஏற் 
பட்ட போரில் செல்யூகசு தோற்கடிக்கப்பட்டு ஒப்பந் 
தம் செய்து கொண்டனர் . அதன்படி செல்யூகசு , சந் 
திரகுப்த மௌரியருக்குச் சில பகுதிகளைக் கொடுப்ப 
தற்கும் , அதற்குப் பதிலாக 500 யானைகளைப் 
பெற்றுக் கொள்ளவும் ஒப்புக் கொண்டார் . மெகசுத 
னிசு என்ற அறிஞரைத் தம் தூதுவராகச் சந்திர குப்த 
மௌரியரின் அவைக்கு அனுப்பினார் , மெகசுதனிசு 
இண்டிகா என்ற நூலை எழுதினார் . செல்யூகசு 
சந்திரகுப்த மௌரியருக்குத் தம் மகளைத் திருமணம் 
செய்து கொடுத்ததாகவும் சில பிற்காலக் குறிப்புகள் 
கூறுகின்றன . 


3 


மீண்டும் 


மகன 


தென 


இதற்குப்பின் , மேற்குப் பகுதியில் தம் கவனத 
தைத் திருப்ப வேண்டிய தேவை செல்யூகசிற்கு 
கி மு . 303 - இல் ஏற்பட்டது . ஆண்டிகோனசிற்கும் , 
தெமிடிரியசிற்கும் எதிராகத் தாலமி , காசண்டா , 
இலைசிமாசசு ஆகியோர் 

அமைத்த 
கூட்டணியில் செல்யூகசு சேர்ந்து கொண்டார் . ஆசியா 
மைனருக்கு கி.மு. 302- இல் வந்து சேர்ந்த செல்யூகசு , 
காசண்டர் , இலைசிமாசசு துணையுடன் கி.மு. 301 
இல் இப்சசு (Ipsus ) என்னுமிடத்தில் நடந்த போரில் 
ஆண்டி கோனசைத் தோற்கடித்தார் . வெற்றி பெற்ற 
வர்கள் தங்களுக்குள் வென்ற பகுதிகளைப் பிரித்துக் 
கொண்டபோது , செல்யூகசு சிரியாவைப் பெற்றார் . 
ஆனால் , அதற்குள்ளாகத் தென்சிரியப் பகுதியைப் 
போரில் எவ்வித பங்கும் பெறாத தாலமி வலிய 
எடுத்துக் கொண்டார் . செல்யூகசு அதுபற்றி அப் 
போது பெரிதும் பொருட்படுத்தாவிடினும் , பின்னர் 
சிரியப் போர்கள் பல செல்யூகசு , தாலமி மரபின 
ரிடையே ஏற்பட அது காரணமாயிற்று . தமது தலை 
நகரைத் தைகிரிசு கரையிலுள்ள செலுசியா ( Seleucia ) 
விலிருந்து ஓரோன் டெசுக ( Orontes-) கரையில் புதிதா 
கத் தாம் அமைத்த ஆண்டியாக்கு ( Antioch ) என்னும் 
நகரத்திற்கு மாற்றிக் கொண்டார் . 


பாபிலோனியாவின மீது தம் கவனததைத் 
திருப்பிய செல்யூகசு , கி.மு. 312 - இல் அதை ஒரு சிறு 
படையின உதவியுடன் கைப்பற்றினார் . இதுவே 
செல்யூசிடு சகாப்தம் ( Seleueid Era ) தோன்றுவதற்கு 
அடிப்படையாக அமைந்தது . 


மகனான 


செல்யூகசின் புகழ பரவுவதை விரும்பாத ஆண்டி 
கோனசு பாபிலோனியாவைக் கிழக்கிலிருந்து தாக்கத் 
தம படைத் தலைவரான நிகானர் ( Nicanor ) என்ப 
வரையும் , மேற்கிலிருந்து தாக்கத் தம 
தெமிடிரியசையும் அனுப்பினார் . ஆனால் , அவவிரு 
வரும் அம்முயற்சியில தோல்வியே அடைந்தனா. 
ஆணடிகோனசு மற்றப பகைவர்களுடன் அமைதி 
ஒப்பந்தம் செய்து கொணடாரே தவிரச செலயூக 
சோடு நட்புக கொள்ள விரும்பவில்லை . 


புதிய உறவுகளின் மூலம் தம்மைப் பலப்படுத்திக 
கொள்ள விரும்பிய தாலமி , இலைசிமாவிற்குத் தம் 
மகளைத் திருமணம் செய்து கொடுத்தார் . அதற்கு 
எதிராகச் செல்யூகசு , தெமிடிரியசின் மகளை கி மு .. 
298 - இல் கோலாகலமாகச் சிரியாவிலுள்ள உரோசசு 
( Rhosus ) என்னுமிடத்தில் மணந்து கொண்டார் . 
ஆனால் , விரைவிலேயே இருவரின் உறவிலும் பிளவு 
ஏற்பட்டது . 


அடுத்த சில ஆண்டுகளுக்குச் செலயூகசு பற்றிய 
விவரங்கள் தெளிவாகத தெரியவில்லை . இவர் தாம 
வென்ற பகுதிகளை நிலை நிறுததும் பணியில் ஈடு 
பட்டிருந்திருக்கக் கூடும் . செல்யூகசு கி.மு. 305 - இல் 
தமது பேரரசை ஈரானிலிருந்து இந்தியாவரை விரிவு 
படுத்தும் பணியை மேற்கொண்டார் . இவரது பெரு 


கி.மு 


செல்யூகசு 

285 - இல் தெமிடிரியசைத் 
தோற்கடிதது அபேமியாவில் ( Apamea ) அடைத்து 
வைத்ததன் மூலம் , அவரது ஆசிய வெற்றி முயற்சிக்கு 


வா . க . 9 - 29 அ 


452 


செல்லத்தகா உடன்பாடுகள் 


செல்லத்தகா உடன்பாடுகள் 


கி.மு. 


ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் . தெமிடிரியசு 
283 - இல் இறந்தார் . இலைசிமாசசின் குடும்பத்தில் 
பல பிளவுகளும் குழப்பங்களும் ஏற்பட்டபோதும் , 
இலைசிமாசசு தம் மகன் அகாதோளெசு 
( Agathocles ) என்பவரைப் படுகொலை செய்த 
போதும் அவற்றில் தலையிட்டார் . கோருபேடியம் 
( Corupedium ) என்ற இடத்தில் கி.மு. 231 - இல் 
இலைசிமாசசு , செல்யூகசு ஆகியோருக்கிடையே 
ஏற்பட்ட போரில் செல்யூகசு வெற்றி பெற் 
றார் . இலைசிமாசசு இறக்கவே , அவரது அரசும் 
செல்யூகசு ஆட்சிக்குட்பட்டது . அலெக்சாண்டரது 
பேரரசை மீண்டும் தோற்றுவிக்கும் அவரது நோக்கம் 
நிறைவு பெறும் காலம் நெருங்கியது . மாசிடோனி 
யாவை நெருங்கும் நேரத்தில் எகிப்திய ஆளுநரான 
தாலமி செரானசு ( Ptolemy Ceranus ) , செல்யூகசை 
கி.மு 281 - இல் கொலை செய்தார் . செல்யூகசின் மக 
னும் , வாரிசுமான முதலாம் ஆண்டியாகசு ( Antio 
hus - I ) தன் தந்தையின் நினைவைப் போற்ற , அவ 
ரது இறுதிச் சாம்பலின் மீது சமாதி எழுப்பினான் . 


5 ) திருமணத்தைத் தடை செய்யும் உடன்பாடு 
கள் , 6 ) வாணிகத் தடை உடன்பாடுகள் , 7 ) நீதித் 
துறையின் நிருவாகத்தில் தலையிடும் உடன்பாடுகள் . 
8 ) சூதாட்ட உடன்பாடுகள , 9 ) நடைமுறையில் 
செயற்பட இயலாத செயலைச் செய்வதற்கான 
உடன்பாடுகள் ; ஒப்பந்தத் தகைமையற்றோருடன் 
செய்துகொள்ளும் உடன்பாடுகள் . உடன்பாடு செய்து 
கொள்ளுபவர்களிடையே 

போதுமான 

தகைமை 
( Capacity ) இருக்க வேண்டும் . தகைமையுடையவர் 
களிடையே ஏற்படும் உடன்பாடே ஒப்பந்தமாக மலர 
வாய்ப்புள்ளது . உடன்பாடு செய்து கொள்ளும் மக் 
களின் தகைமையினை இந்திய ஒப்பந்தச் சட்டத்தின் 
கண்கொண்டு நோக்குவோமாயின் உரிமை வயதும் , 
நல்ல நிலையும் , பிற சட்டங்களினால ஒப்பந்தம் 
செய்யத் தகுதியற்றவர் என்று தள்ளப்படாமையும் 
இன்றியமையாதனவாகும் . 


1 


மனப் பக்குவக் குறையினால் அ ) இளவர்களும் 
( Minor ) , ஆ ) பிறவி மந்தர்களும் ( Idiots ), இ ) பித்து 
நிலையடைநதவர்களும் ( Lunatic ) , ஈ ) மது அருந் 
தியவரும் ( Drunkard ) ஒப்பந்தத் 

தகைமையை 
இழந்துவிடுகின்றனர் . 


| 


1 


சிறந்த நிருவாகியும் , படைத்தலைவருமான 
செல்யூகசு பல நகரங்களைத் தோற்றுவித்தார் . அறி 
வியல் ஆராய்ச்சியை ஊக்குவித்தார் . வெண்கலத்தா 
லான அவரது சிலையானது இத்தாலியிலுள்ள எர்க்கு 
லேனியம் ( Herculaneum ) என்ற இடத்தில் கண்டு 
பிடிக்கப்பட்டு இப்போது நேபிளசு ( Naples ) நகரில் 
வைக்கப்பட்டுள்ளது . 


அரசியல் 


| 


காரணங்களுக்காகவும் , பிற சட்டங் 
களின் அடிப்படையில் தகுதியற்றோர் என ஆக்கப் 
பட்டமையினாலும் சில நேரங்களில் தகைமையற்ற 
நிலை ஏற்படுகின்றது . அயல்நாட்டுத் தூதுவர்கள் , 
பகை நாட்டவர் , கூட்டமைப்புகள் , தீர்ப்புப் பெற்ற 
குற்றவாளிகள் , நொடித்துப் போனவர் முதலியோர் 
சமூக அடிப்படையில் ஒப்பந்தத் தகைமையற்றவர் 
ஆவர் . இவர்களுடன் செய்து கொள்ளும் உடன்பாடு 
கள் அனைத்தும் செல்லத்தகா உடன்பாடுகளாகும் . 


செல்யூகசு நிகேட்டார் நிறுவிய பேரரசு , கி.மு.3 
ஆம் நூற்றாண்டில் சிதைவுற்றது . முடிவாக , கி மு . 
190 - ஆம் ஆண்டில் உரோமானியர் இதைவென்று 
ணைத்துக்கொண்டனர் . 

வி.பா. 


| 


செல்லத்தகா உடன்பாடுகள் : சட்ட 
விளைவுகள் உருவாக்காத உடன்பாடுகள் செல்லத் 
தகா உடன்பாடுகள எனப்படும் . இவ் வுடன்பாடு 
கள் தொடக்கத்திலிருந்தே செல்லத்தகாதனவாகும் . 
இதற்குச் சட்டப்படியான ஏற்பு இல்லை . இதுபோன்ற 
உடன்பாடுகளைச் சட்டப்படி நடைமுறைப்படுத்த 
முடியாது . இந்திய ஒப்பந்தச் சட்டப்படி செல்லத் 
தகா உடன்பாடுகளாகக் குறிப்பிடப்பட்டுள்ளவை 
யாவன : 1 ) ஒப்பந்தத் தகைமையற்றோருடன் செய்து 
கொள்ளும் உடன்பாடு , 2 ) இருதலைப் பொருண் 
மைத் தவறுதலின் ( Bilatoral Mistake of Fact ) 
அடிப்படையில் உள்ள உடன்பாடுகள் , 3 ) சட்டத்திற் 
குப் புறம்பான நோக்கத்தையுடைய உடன்பாடு , 
சட்டத்திற்குப்புறம்பான மறுபயன் உடைய உடன் 
4 ) மறுபயன் 

இல்லாத 

உடன்பாடு 


இருதலைப் பொருண்மை தவறுதலின் அடிப் 
படையில் உள்ள உடன்பாடுகள் செல்லத்தகா உடன் 
பாடுகளாகும் இருதலைத் தவறு உள்ளது என்பதை 
நிலை நாட்டுவதற்குப் பின்வருவன மெய்ப்பிக்கப்பட 
வேண்டும் . அ )இரு கட்சியினரும் தவறான எண்ணம் 
கொண்டிருத்தல் வேண்டும் அத்தவறு பரிமாற்ற 
மான தவறாக இருத்தல் வேண்டும் . எடுத்துக்காட்டு : 
சந்திரன் , மதுரையிலுள்ள இராமனின் வீட்டை வாங்க 
ஒப்புக்கொண்டுள்ளார் . வீடு தீப்பற்றி எரிந்துவிட்ட 
தென்ற உண்மை இருவருக்கும் தெரியாத நிலையில் 
ஏற்படும் உடன்பாடு செல்லத்தகாததாக 

ஆகிவிடு 
றது . ஆ ) தவறு ஒரு முக்கிய உண்மையுடன் தொடர்பு 
கொணடிருத்தல் வேண்டும் . மேலும் அவ்வுணமை 
ஒப்பந்தத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருத் 
தல் வேண்டும் . 


பாடு , 


|| 


| 


செல்லத்தகா உடன்பாடுகள் 


453 


செல்லிங்கற்கள் 


சட்டத்திற்குப் புறம்பான நோக்கத்தை அல்லது மறு 
பயனையுடைய உடன்பாடு குற்றவியல் அல்லது பிற 
சட்டங்களில் விலக்கப்பட்ட செயல்களுக்காக உடன் 
பாடு ஏற்பட்டிருந்தால் சட்டப்படி அவ்வுடன்பாடு 
செல்லாது . குறிப்பிட்டுள்ள மறுபயன் அல்லது நோக் 
கம் நிறைவேற்றப்பட்டால் அது நடைமுறையிலுள்ள 
சட்டவிதிகளைத் தோல்வியடையச் செய்யும் என்ற 
சூழ்நிலையிலுள்ள உடன்பாடு செல்லத்தக்கதன்று 


சூதாட்ட உடன் பாடுகள் : ஓர் உடன்பாட்டினால் 
இருவர் எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் நிகழ்ச்சியின் 
அடிப்படையில் ஒருவர் வெற்றி பெறவும் , மற்றவர் 
பணம் தரவும் ஒப்புககொணடால அது பணய உடன் 
பாடு அல்லது சூதாட்ட உடன்பாடு எனப்படும் . 
வுடன் பாடு செல்லத்தக்கதன்று . 


ஓர் உடன்பாட்டின் நோக்கம் மற்றொருவருக்கு 
அல்லது உடைமைக்கு இன்னல் 

விளைவிப்பதாக 
இருப்பின் அவ்வுடன்பாடு செல்லத்தக்கதன்று . 


ஆள 


நடைமுறைச் சாத்தியமற்ற செயலைச் செய்வ 
தற்காகச செய்துகொள்ளும உடனபாடுகள் செல் 
லத்தக்கனவல்ல . எடுத்துக்காட்டாக இரு 
களுக்கிடையே இமயமலையை அடியுடன் பெயர்தது 
எடுத்துக்கொண்டு வரும்வகையில் ஓர் உடன்பாடு 
இருக்குமேயானால் அது செல்லத்தகா உடன்பா 
டாகும் . 

ரெ.சீ. 


ஓர் உடன்பாடு வழக்குத் தொடர்வதை மூடி 
மறைக்கும் தன்மையுடையதாக இருந்தால் அவ்வுடன் 
பாடு செல்லத்தக்கதன்று 


துணை நூல்கள் 


Iyengar S.P. , Mercantile Law , New Delhi , R Chand 

and Co , 1982 


விலக்கு 


மறுபயன இல்லா உடன்பாடு மறுபயன் ஒப்பந்தக் 
கூறுகளில் மிக முக்கியமானதொரு கூறாகும் . மறுபய 
னற்ற உடன்பாடுகள் செல்லத்தகா உடன்பாடுகளா 
கும் . எனினும் , இவ்விதிக்குக் கீழ்க்காணும் 
கள் உள்ளன . அ ) பொதுப்படையான 

அன்பின் 
காரணமாகக் கொடுத்த வாக்கு நீதிமன்றத்தின் மூலம் 
செயற்படுத்தத் தக்கது . ஆ ) கெடு முடிந்த கடனைத் 
திருப்பித் தருவதாக எழுத்து மூலமாகக் கொடுத்த 
வாக்குறுதி செல்லத்தக்கது . 


Venkatesan E. , Hand Book on Mercantile Law , E.V . 

Bhagiratha Rao , Madras , 1963 . 


திருமணததைத் தடைசெய்யும் உடன்பாடுகள் 
செல்லத்தக்கனவல்ல . ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் 
மகளிர் திருமணம் செய்து கொண்டால் அவர்களைப் 
பணியிலிருந்து நீக்கும் உரிமை நிறுவனத்திற்குண்டு 
என்று செய்து கொள்ளும் உடன்பாடு செல்லத்தக்க 


செல்லிக் கோமான் : சங்க காலத்தில் 
வாழ்ந்த சிற்றரசர்களுள் ஒருவன் . இவன் இயற் 
பெயா ஆதன் எழினி என்பதாகும் பெருவீரனாகிய 
இவனைப் பற்றிய குறிப்பு ஐயூர் முடவனாரது அக 
நானூற்றுப் பாடலில் ( அகம் .210 ) இடம்பெற்றுள்ளது . 
இவன ஆட்சியின்போது பல இளங்கோசர் இருந்துள 
ளனா . அவர்கள் ஞாழல் , குவளை முல்லை ஆகிய 
பூக்களால கணணி தொகுத்தணிந்து விளையாடும் 
வளமிக்க செலலூர் , இவவரசனுடைய 

நகரமாகும் . 
இது சோழநாட்டிலுள்ள கிழக்குக் கடற்கரையின் 
அருகிலுள்ள ஊராகும் ( அகம் 90 ) . அதனால் இவனை 
ஐயூர் முடவனார் செலலிக்கோமான் என்று சிறப்பித் 
துக் கூறியுள்ளார் . போர்க்களத்தில் வன , தன 
வேற்படையினை யானைகளின் 

மேல் எறிந்து 
அவை துனபுறுமாறு செய்தான் . 

அ.மா.ப. 


தன்று 


வாணிகத் தடை உடன்பாடுகள் , எந்த ஒரு தனி 
மனிதனுக்கும் தான விரும்பும் தொழில் அல்லது வாணி 
கத்தில் ஈடுபட உரிமையுள்ளது . இவ்வுரிமையைத் 
தடை செய்யும் வகையில் அமையும் ஒப்பந்தங்கள சட் 
டப்படி செல்லத்தக்கவையல்ல . எனினும் , அடியில் குறிப் 
பிட்ட சூழ்நிலைகளில் வாணிகத்தடை உடன்பாடுகள் 
செல்லத்தக்கவையே . 1 ) வாணிக நற்பெயர் விற்பனை , 
2 ) கூட்டாளிகளுக்கிடையேயான உடன்பாடுகள் , 3 ) 
தொழிற் கூட்டமைப்புகள் ஏற்படுத்திக்கொண்ட 
உடன்பாடுகள் , 4 ) பணி ஒப்பந்தங்களுக்கான உடன் 
பாடுகள் . நீதித்துறையின் நிருவாகத்தில் தலையிடும் 
உடன்பாடுகளும் , சொந்த செல்வாக்கைப்பயன்படுத்தி 
நீதித்துறையிலுள்ள உயர் அதிகாரிகளைத் தமக்குச் 
சாதகமாக நடந்து கொள்ளும்படி செய்வதற்கான 
உடன்பாடுகளும் செல்லத்தக்கவையல்ல . 


செல்லிங்கற்கள் சூட்லாந்தில் கண்டுபிடிக்கப் 
பட்ட இரண்டு கல்வெட்டுகளாகும் , 

இவை 
பணடைய தேனிய வரிவடிவ எழுத்துகளைக் கொண் 
டுள்ளன . இவ்விரண்டு கறகளும் கி.பி. 10 - ஆம் நூற 
றாண்டைச் 

சார்ந்த 

புதைகுழிக் கற்களாகும் . 
இரண்டு கற்களுள் ஒன்று கோர்ம் ( Gorm ) 
அரசரின் மனைவி தையருக்காக ( Thyre ) 

நடப் 
பட்டது . அவர் தென்மார்க்கின் அரசராக விளங்கி 
னார் . மற்றொரு கல் கோர்ம் அரசரின் 


என்ற 


மகனான 


454 


செல்லு புத்தகம் 


செல்லியன் தொழிற்கூடம் 


ஆரால்டு புளூட்டூத்து ( Harald Bluetooth ) என்பவர் , 
தம் பெற்றோரின நினைவாக எழுப்பிய கல்லாகும் . 

சு.இரா . 


மும் வாடிக்கையாளரிடமும் இப் புத்தகம் சென்று 
வருவதால் இதற்குச் செல்லு புத்தகம் ( Pass Book ) 
என்பது பெயா . 


செல்லியன் தொழிற்கூடம் முதற் கற் 
காலத் தொழிற் கூடமாகும் . செல்லியன் தொழிற் 
கூடக் ( Chellean Industry ) கைக் கோடரிகள மிகக் 
கரடுமுருடானவை . பிரான்சில் செல்லிசு ( Chelles ) 
என்ற இடத்தில் கிடைத்த கற்காலத்தைச் சார்ந்த 
கைக்கோடாரிகளே செல்லியன தொழிற்கூடக் கைக் 
கோடரிகள் எனக் கூறப்படுகின்றன . இப்பண்பாடு இப் 
பொழுது அச்சூலியன் தொழிற்கூடத்துடன் இணைக் 
கப்பட்டு அபிவிலலியன் தொழிற்கூடம் என அறிஞர் 
களால் கூறப்படுகிறது . செலலிசு நகரம் 

பாரிசுக்கு 


வாடிக்கையாளர்களுக்கும் வங்கிக்கும் எழுந்திடும் 
நடவடிககைகளை முடிவாகவும் வினா எழுப்பமுடி 
யாத முறையிலும் முழுமையாகப் பதிவு செய்வது 
தான இதன் சிறப்புப் பணியாகும் வங்கியும் வாடிக் 
கையாளரும் அதனை அவ்வாறே ஏற்றுக்கொளவது 
இதன சிறப்புத் தன்மையாகும 


வங்கி 


நடவடிக்கைகளின திருததத்திற்கும் 
விட்டுப் போனவைகளை எழுதுவதற்கும் வாடிக்கை 
யாளர்கள அடிக்கடி செலலு புத்தகத்தின் பதிவு 
களைச் சரிபார்க்க 

வங்கிக்கு 

அனுப்பவேண்டும் . 
அவ்வாறு செய்வது அவாகளின் கடமை . அவ்வாறு 
நடவடிக்கைகளைச் சரிபார்த்திட வாடிக்கையாளர் 
தவறிவிட்டால் செலலு புத்தகத்தில் உள்ள பதிவு 
களே சரியானவை என்று அவர் ஒத்துக் கொண்டதா 
கப் பொருள் . எனவே செல்லு புத்தகத்தில் உள்ள 
பதிவுகள முதல் தோற்றத்திலேயே எடுத்துக்கொள 
ளப்படும் சான்றுகளாக 

உள்ளன . 

தேவயினசு 
எ . நோபிள் ( Devaynes Vs.Noble ) என்ற வழக்கில் 
நீதிமன்றம் செல்லு புத்தகத்தின் தனமை , விளைவு 
பற்றி விசாரணை நடத்தக் கட்டளையிட்டது . 


செல்லுபுத்தகம் வாடிக்கையாளருக்குத் தரும் 
பொழுது அவர் அதிலுள்ள பதிவுகளைச் சரிபார்க்க 
வேண்டும் , அதில் ஏதாவது தவறிருந்தால் அதைச் 
சரிக்கட்டச் செல்லு புத்தகத்தை வங்கிக்குத் திருப்பி 
அனுப்பவேண்டும் ; அவ்வாறு செய்யவிலலையென் 
றால் , எல்லாம் சரியாக வுள்ளன என்று எடுத்துக் 
கொள்ளப்படும் என நீதிமன்றம் கருத்துக் கூறியது . 
ஒரு வாடிக்கையாளர் 

கணக்குத் தொடங்கும் 
போது வங்கி அவருக்கு ஒரு காசோலைப் புத்தகம் 
( Cheque Book ) அல்லது பணம் எடுக்கும் தாளகள் 
( Withdrawal Forms ) , பணம் செலுத்திடும் தாள்கள 
( Paying in Slips ) , ஒரு செல்லுபுத்தகம் போன்றவை 
களை வழங்குகிறது . காசோலைகளும் , பணம் எடுத்தி 
டும் தாளகளும் வங்கியிலிருந்து பணம் எடுக்கப் பயன் 
படுத்தப்படுகின்றன . பணம் செலுத்துத் தாள்கள் வங்கி 
யில் பணம் போடப் பயன்படுகின்றன . செல்லு புத்தகம் 
ஒரு சிறிய அளவுப் புத்தகமாகும் . வங்கி ஏட்டிலுள்ள 
வாடிக்கையாளரின் பேரேட்டின் 

உருவை 
இது பெற்றுள்ளது . வாடிக்கையாளர் செலுத்தும் 
பணம் இதில் வரவு வைக்கப்படுகிறது ; அவர் எடுத் 
திடும் பணம் பற்று வைக்கப்படுகிறது . ஒவ்வொரு தட 
வையும் அதாவது 

பணம் போடும்போதும் அல்லது 
எடுக்கும்போதும் இருப்புச் சரிக்கட்டப்படுகிறது . 


அருகில் உள்ளது . இங்கு கி.பி. 19 -ஆம் நூற்றாண 
டில் தொல்லியல் அறிஞர்கள் கற்கருவிகளைக கண்டு 
பிடித்தனர் . 

சு இரா 


என்பது 


செல்லு புத்தகம் , 

வங்கியின 
ஏடுகளில் எழுதிடும் வாடிக்கையாளர் கணக்குகளின் 
மறு படிவமாகும் . வாடிக்கையாளர்களுக்கு உதவுவ 

நடவடிக்கைகளை வங்கி , 
புத்தகத்தில் குறிக்கிறது . அவ்வப்பொழுது வங்கியிட 


செல்லு 


தற்கு வங்கி 


செல்லு புத்தகம் 


455 


செல்லு புத்தகம் 


கொண்ட கணக்காகக கருதப்படும் . அதன்பின் ஒவ் 
வொரு பதிவிற்கும் அவர் கட்டுப்பட்டவராகிறார் . 


செல்லுபுத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு பதிவையும் 
வங்கியர் எழுதுகிறார் . இதில் 

ஆறு பத்திகள் 
காணப்படுகின்றன . 

அவைகளில் தேதி , விவரம் , 
பற்று , வரவு , இருப்பு , வங்கி அலுவலர் கையெழுத்து 
போன்றவைகள் முறையே எழுதப்படுகின்றன . 


அனுப்பப் 


செல்லு புத்தகம் தனித்தனித் தாளகள் உள்ள 
முறையிலும் பயன்படுத்தப்படுகிறது . இம்முறையில 
பதிவுகள் , கணக்கு வைப்பு இயந்திரங்களால் பதியப் 
படுகின்றன . பெரிய வங்கிகள் தான இம்முறையைக் 
கையாளுகின்றன . இம்முறையில் அவ்வப்பொழுது 
அறிக்கையொன்று வாடிக்கையாளருக்கு 
படுகின்றது . அவர்கள் பதிவுகளைச் சரிபார்த்துத 
திருப்பி அனுப்பிவிட வேண்டும் . இவ்வறிக்கைகளைச் 
செல லுபுத்தகமாகக் கொள்ளவேண்டும் . மேலை 
நாட்டு வங்கிகளில் வாடிக்கையாளர்களின் எண் 
ணிக்கை நிறைய இருக்கும் போது வாடிக்கையாளா 
களின் கணக்குகளை நிழற்படப் படிவங்கள ( Photo 
stat Copies ) எடுத்து அவர்களின் ஒப்புதலுக்கு 
அனுப்புகிறார்கள் . எனவே , செலலுபுத்தகம் என் 
பது வாடிககையாளர்களுக்கு வங்கியா அனுப்பிடும் 
கணக்கறிககையாகும் . செலலுபுத்தகத்தில 
படும் பதிவுகளுக்கு வங்கியும் , வாடிக்கையாளரும் 
எவவாறு கட்டுப்பட்டவர்கள் எனக் கூறுவது கடினம் . 
சட்டத்தின விதிகள இதுபற்றி தெளிவாகக கூற 


வாடிக்கையாளருக்குச் சாதகமான பதிவுகள் : இரு 
தடவைப் பதிவுகளால ( Double Entry )) வாடிக்கை 
யாளர் கணக்கறிக்கை , வரவு வைத்தல் , அதிகத் 
தொகையை வரவு வைத்தல் , சில பற்றுப் பதிவுகளை 
எழுதாமல விடல் போன்றவைகளால் செலலுபுத்த 
கத்தில் வரவு இருப்பு மிகையாகக் காணப்படும் . 
செல்லுபுத்தகத்தில் எல்லாப் பதிவுகளையும் 
வங்கியே எழுதுவதால் அவைகளுக்கு அதே சான் 
றாக உள்ளது . செலலுபுத்தகத்தில் வரவு இருப்பு 
மிகையாகக் காட்டி அதை நம்பி வாடிக்கையாளர் 
பணம் 

எடுத துச செலவழித்துவிட்டால , அதைத் 
திரும்ப வேண்டும் உரிமை வங்கிக்கு இல்லை . வங்கி 
ஏற்கெனவே செயத தவறான வரவிறகு வாடிக்கை 
யாளர் கணககைப் பற்றுச செய்யமுடியாது . ஆனால் 
இதற்கு இரண்டு கட்டுப்பாடுகள் நிறைவேற்றப்பட 
வேண்டும் . அதாவது வங்கி செய்திட்ட 

தவறான 
வரவை வாடிக்கைளாளர் உணமையிலே செய்யப் 
பட்ட வரவாகக் கருதவேண்டும் . அடுத்து எல்லாப் 
பணத்தையும் அவர் செலவழித்துவிட வேண்டும் . 


காணப் 


வைது 


வில்லை . 


ஆனால் , வணிகாகள இவ்வாறு சொல்ல முடி 
யாது . அவர்கள கணக்கேடுகளை ஒழுங்காக 
திருப்பார்கள மேலும் வங்கி சரிக்கட்டும் பட்டியல் 
ஒன்றைத் தயாரிப்பார்கள . ஓக்லி பௌடன் 

எதிர் 
இந்தியவங்கி ( Oakley Dowden Co Vs. The Indian )) 
Bank , Ltd. ) எனற வழக்கில் சென்னை நீதிமன்றம் 
நிறுவனம் தன் வாடிககையாளர்களிடமிருந்து பெற்ற 
கணக்கு அறிக்கைகளைச் சரிபார்த்திருந்தால் செல்லு 
புத்தகத்தில பதிந்துள்ள இரட்டிப்பான பதிவு 
கனைப் பார்த்திருக்கலாம் . நிறுவனத்தின் புறக்கணிப் 
பால் 

இத்தவறான வரவு செல்லுபுத்தகத்தில 
காட்டப்பட்டுள்ளது . எனவே , வங்கி இத் தொகை 
யைத திரும்பப் பெற்றுக் கொள்ளலாம் எனத் தீர்ப்பு 
வழங்கியது 


அமெரிக்காவில் : அமெரிக்காவில் வாடிககையாளர் 
கள் தாம தங்களின் மூலச்சீட்டுகளுடன் ஒப்பிட்டுச் 
செல்லுபுத்தகத்தில் கணக்குச் சரியாக எழுதியனுப் 
பப்பட்டுள்ளதா என்று 

சரிபார்த்துக் 
தாமதம் இலலாமல வங்கிக்கு அனுப்பவேண்டும் . அவ் 
வாறு செய்யத் தவறினால 

பின்னால் 

இதுபற்றி 
அவா ஒன்றும் சிக்கல் எழுப்ப முடியாது . 
புத்தகத்தில் பதியப் பட்டுள்ள பதிவுகள , வாடிக்கை 
யாளர் - வங்கியர் ஆகியவர்களிடையே ஒரு நிலை , 
யான வினா எழுப்பமுடியாத பதிவாக உள்ளன . 


கால 


செலலு 


மீது 


இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் : இந்தியாவிலும் 
ங்கிலாந்திலும் செலலு புத்தகத்தைச சரிபாாக் 
கும் கடமையில்லை . ஏதாவது தவறிருந்து சுட்டிக் 
காட்டத் தவறினால் அதனால் செல்லுபுத்தகம் 
ஒரு முடிந்த கணக்காகக் கருதப்பட மாட்டாது . எப் 
பொழுது அவருக்குத் தவறு என்று தெரிகிறதோ 
அப்பொழுது சுட்டிக்காட்டலாம் . எனவே , செலலு 
புத்தகத்தில் காணப்படும் பதிவுகள் வாடிக்கையாள 
ரைக் கட்டுப்படுத்தா . ஆனால் இருப்புச் சரி என 
ஏற்று உறுதி செய்யும் தாள்களில் 

கையெழுத்துப் 
போட்டுவிட்டால் செல்லு புத்தகம் ஒரு ஏற்றுக் 


மேலும் , இத்தகைய தவறுகளை 

வங்கி கண்டு 
பிடித்தால் வாடிக்கையாளருக்கு உடனே தெரிவிக்க 
வேண்டும் அதைக் சரி செய்திடும் வரை 

வாடிககை 
யாளர் அனுப்பும் காசோலைகளுக்குப் பணம் 

தரக் 
கூடாது தவறாகவரவு வைத்துள்ள தொகை 
காசோலை விடுத்துப் பணம எடுக்காத 

வகையில் 
2.டனடியாக வாடிக்கையாளருக்கு அறிக்கை ஒனறு 
அனுப்ப வேண்டும் . அதேபோல் விங்கியின் எழுத்தா 
எழுதிடும் மோசடிப் பதிவுகளையும் வாடிக்கையாளர் 
நம்பக்கூடாது என்ற கருத்தைப் பிரிட்டனின் 
ஐரோப்பிய வங்கிக்கு எதிரான 

சுடெயின் 


சால 


456 


செலலு புத்தகம் 


செல்லு புத்தகம் 


( British On North European Bank Vs. Zol Zstein ) 
என்ற வழக்கில நீதிபதி கூறினார் . 


புத்தகத்திலுள்ள பதிவுகளைச சரிபார்த்து ஏதாவது 
விட்டிருந்தால உடனே தெரிவிக்க வேண்டும் . இல்லா 
விட்டால பின்னாத் தோன்றும் தவறுக்கு 

வங்கி 
பொறுப்பாகாது . 


| 


களால் 


வாக 


வங்கியருக்குச் சாதகமான பதிவுகள் ; வரவுப் 
பதிவை எழுதாமல் விடல , குறைவான தொகையை 
வரவு வைத்தல , தவறான பற்றுப் பதிவு ஆகியவை 

செல்லுபுத்தகத்தில வாடிக்கையாளரின 
இருப்பு குறைவாகக் காணப்படும் . இதன் 

விளை 
இப்பதிவுகள் வங்கிக்குச் சாதகமாகவும் 
வாடிக்கையாளருக்குப் பாதகமாகவும் விளங்கும் . 
இத்தகைய தவறுகளைக சுட்டிக்காட்டிடச் சரியான 
பதிவுகளை எழுதும்படி வாடிககையாளர் வங்கியை 
எப்பொழுது 

வேண்டுமானாலும் வேணடலாம் . 
செல்லு புத்தகத்தைத் திருப்பி அனுப்பிவிட்டதால் 
இதைப பினனர் 

சுட்டிக்காட்டக்கூடாது 
பொருளன்று . செல்லு புத்தகத்திலுள்ள பதிவு 
களைச் சரிபார்க்கவேண்டிய கடமை வாடிக்கையாள 
ருக்கில்லை . எவவித மறுப்புமில்லாமல் 

வாடிக்கை 
யாளரிடமிருந்து பெற்ற 

புத்தகததை 
வைத்து , வங்கி வாடிக்கையாளர் அதில் உள்ள பதிவு 
களை ஏற்றுககொண்டார் எனக் கொள்ளக்கூடாது 
எனச் சேட்டர்டன் ( எ ) இலண்டன் மற்றும் கவுண்டி 
வங்கி ( Chettertou Vs London and County Bank ) 
என்ற வழக்கில் கருத்துக் கூறப்பட்டது . 


வெளி உடனபாடு ( Express Agreement ) கோட் 
பாட்டினபடி ஒரு வாடிக்கையாளரின கடமை தம் 
செல்லு புத்தகத்திலுள்ள பதிவுகளைச ச 

பதிவுகளைச சரிபார்ப்பது 
தான் . ஏதாவது தவறிருந்தால் அதை 

உடனே 
வங்கிக்குத் தெரிவிகக வேண்டும் . வாடிககையாளா 
அமைதியாக இருந்தால அவா கணககுச் சரியாக 
உள்ளதாக வங்கி 

எடுத்துக்கொள்ளும் . இவவழக் 
கததை வங்கி கடைப்பிடித்தால் , பினனர் நீதிமன்ற 
மும் இப்பழக்கத்திற்குச சட்ட முறையான ஒப்புதல 
அளித்திடும் . சில வங்கிகள அவவப்பொழுது ஒரு 
குறிப்பிட்ட 

பிரிவுககுளள அறிககையை 
அனுப்பி அது சரிதான என்று உறுதி செய்ய வேண்டு 
கினறன . அவ்வாறு செய்திடும்போது வாடி ககை 
யாளர்கள் அதற்குக் கட்டுப்பட்டவாகளாகினறனா 


என்பது 


காலப் 


செல்லு 


வாடிக்கையாளர் கணக்கில் வரவு வைக்கவேண 
கிய தொகையை வங்கி எககாரணததைக் கொண்டும் 
சும்மா வைத்திருககக கூடாது . ஆனால் , வாடிககை 
யாளர் அவ்வாறிருக்க ஒததுககொணடால அதை 
வரவு வைக்காமலிருக்கலாம் . 


| 


| 


| 


செலலு புத்தகத்தில் காணப்படும் பதிவுகளை 
ஓர் அறிவிக்கப்பட்ட கணக்காக ( Stated Account ) 
வாடிக்கையாளா கொண்டால , அப்பொழுது அவருக்கு 
மேற்கூறிய உரிமை இல்லாமல் போய்விடும் . அவர் 
இவவுரிமையைப் பெற்றிடத் தம்முடைய புறக்கணிப் 
பிற்குச் சான்று அளிக்க வேண்டும் . அதன் விளைவாக 
வங்கி செய்துள்ள பதிவுகள் அவருக்குப் பாதகமாக 
இருக்கவேண்டும் . எடுத்துக்காட்டாக , மோசடிக் 
கையெழுத்திட்ட , காசோலையை வங்கி மதிததுப 
பணம் தந்த பதிலைச் செல்லுபுத்தகத்தில் பார்த்தும் 
வாடிக்கையாளர் தெரிவிக்காதிருந்தால் அது ஒரு புறக் 
கணிப்பாகும் . இதை அவர் வங்கிக்குத் தெரிவித்தால் 
தான் அம்மோசடி வெளியில் தெரியவரும் . ஆனால் , 
அவ்வாறு தெரிவிப்பது வாடிக்கையாளர் கடமையா 
என்ற வினா எழுகிறது . எனவேதான் இப்பொழு 
தெல்லாம் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு உறுதித் 
தாள்கள் ( Confirmation Slips ) அனுப்பி கணக்கு 
சரியாக உள்ளதை உறுதிப்படுத்திக கொள்கிறது . 
ஒரு தடவை இவ்வாறு சரியெனச் சொல்லிவிட்டால 
பின்னர்த தோன்றும் தவறுகளுக்கு வங்கி பொறுப் 
பாகாது . நடைமுறைக் கணக்குகளில் இவ்விதியை 
வாடிக்கையாளர்களுக்கு வங்கி முன்னதாகவே தெரி 
வித்துள்ளது . அதன்படி வாடிக்கையாளர் 

செல்லு , 


எனவே , வங்கி 

செல்லு புததகப் பதிவுகளை 
சரிபார்த்து 

எல்லாப் பதிவுகளையும் எழுதிக் 
கையெழுத்திட்டு அடிக்கடி வாடிக்கையாளாகளுக்கு 
அனுப்ப வேண்டும் . தனனிடம் நீணட நாளகளுக்கு 
வைத்திருககக் கூடாது . அவவாறு வைத்திருந்தால் 
அதைச்சரிபாாத்திடும் வாய்ப்பு வாடிக்கையாளருக்குக 
குறைகிறது செல்லு புத்தகததைத் திருப்பி அனுப் 
பும்போது வாடிக்கையாளா பதிவுகளின தேதிகளை 
யும் , எழுத்தரின் சுருக்குக் கையெழுததும் இருக்கின்ற 
னவா எனறு 

பார்க்கவேண்டும் . செலலு புத்தகம் 
தொலைந்துவிட்டால் மறுபடிவச ( Duplicate ) செல 
லுப் புத்தகம் வாடிககையாளருக்கு வங்கி வழங்கிடும் , 

படிவம் எனறு எழுதிட , 
வேண்டும் . வணிகாகள 

பதிவுகளைத் 
தங்கள் 

பணத்தொகை ஏட்டின் பதிவுகளோடு 
ஒப்பிட்டு வங்கிச் சரிகட்டும் அறிக்கைப் பட்டியல 
( Bank Reconciliation Statement ) உருவாக்குகின்ற 
னர் . இவ்வாறு செல்லுபுத்தகம் , வங்கி - வாடிக்கை 
யாளாகளிடையே ஓர் உறவை ஏற்படுத்தும் பாலமாகத் 
திகழ்கிறது ; ஆனால் , அதைப் பயன்படுத்தும் முறை 
யில் தான் அவ்வுறவின் சிறப்பியல்பு உள்ளது . 

கே.என் . இரா . 


மறு 


ஆனால் 


செலலு 


- 


செல்லூர்க் கொற்றனார் 


457 


செல்வக் கடுங்கோ வாழியாதன் 


யிருக்கப் புதியதொரு திருமணம் செய்து கொள்ளப் 
புறப்படுகிறான் தலைவன் . அப்போது தலைவன் தன் 
புதல்வனைக் கண்டு அவனைத் தழுவி இல்லத்தினுள் 
செல்லுமாறு கூறுகிறான் . சிறுவன் மறுத்து அழு 
கிறான் . தலைவன் புதல்வனைத் தேற்றியவாறு 
உள்ளே நுழைகிறான் . 

புதுமண முயற்சியையும் 
கைவிடுகிறான் இவற்றைக் கண்டு மகிழ்ந்த தலைவி 
தோழியிடம் , புதல்வனைப் பெற்றோர் இவ்வுலக 
வாழவிலும் மறு உலக வாழ்விலும் நற்பயன் பெறு 
வர் என்பது உண்மையே என்பதைக் காணும் வாய்ப் 
புப் பெற்றேனெனக் கூறுவதாக இப்புலவர் பாடல் 
அமைந்துள்ளது . 


பா.ம. 


துணை நூல் : 
Kumararaj . A. , Banking Theory on Law and Practice , 

Pallavan Pathippagam , Madras, 1985 . 

செல்லூர்க் கொற்றனார் சங்கப புலவர் 
களுள் ஒருவர் . கொற்றனார் என்னும் இயற்பெயர் 
கொண்ட இவர் செல்லூர் என்னும் ஊரினர் . இவர் 
இயற்றிய பாடல் குறுந்தொகை என்ற இலக்கியத் 
தின் 363 - ஆம் பாடலாக உள்ளது . பாலைத் திணைப் 
பாடலாக அமைந்துள்ள அச்செய்யுள் பிரிவு உணர்த் 
தப்பட்ட தோழி கிழவற்குச் சொல்லியது என்னும் 
துறையில் அமைந்துள்ளது . தோழி தலைவனுக்கு 
அருஞ்சுரத்தின் வெம்மையினையும் அங்கு நிகழும் 
கொடுஞ் செயல்களையும் , கூறி அத்தகைய கொடிய 
சுரத்தில் செல்லத் துணிந்த அவனது மனத்திணமை 
யினை இடித்துக் கூறுவதாக 

அமைந்துள்ளது அப் 
பாடல் . அணணல் ஏறுகள் , 

மலைப்பசுக்களை 
நோக்கி , வெய்துற்றுப் பெருமூசசுவிட்டு உகாய் மரத் 
தின் புள்ளி நிழலில் தங்கும் துன்பம் மிக்க பாலை நிலக் 
காட்சி மேலே 

எடுத்துக்காட்டிய குறுந்தொகைப் 
பாடலில் அழகுறக் 

காட்டப்பட்டுள்ளது . தோழி 
தலைவனை 

நோக்கி இடித்துக் கூறும்போது நின் 
துணைவியைப் 

கடத்தற்கரிய வெஞ்சுரங் 
கடந்து பொருள் வயிற் பிரிதல் நன்றோ என எளளிக் 
கூறுகின்றாள் . 

கி . கோ 


செல்லூர் கிழார் மகனார் பெரும்பூதங் 
கொற்றனார் : இவர் சங்க காலப் புலவர்களுள் 
ஒருவர் , கொற்றனார் என்னும் இயற்பெயருடைய 
இவர் பெயரில் உள்ள பெரும்பூதன் என்பது புலவரின் 
தந்தை பெயர் எனத் தெரிகிறது . அவ்வாறாயின் , 
பாட்டன் , தந்தை ஆகியோர் பெயரொடு ஒருவரைக் 
குறிப்பிடும் மரபு , சங்க காலத்திருந்தது என்பது 
புலனாகும் . பாட்டனுக்குரிய செல்லூர் இப்புலவருக் 
கும் ஊராக இருத்தல் வேண்டும் . அவ்வூர் சோழ 
நாட்டிலுள்ள கிழக்குக் கடற்கரையினை அடுத்துள்ள , 
ஊர் என்பதனைச் செல்லூர்க் குணாது பெருங்கடல் 
( அகம் 90 : 

9-10 ) என்னும் அகநானூற்றுத் 
தொடரால் அறியலாம் . செல்லூர்த் தொடர்பொடு 
செல்லூர்க் கொற்றனார் , 

செல்லூர்க் கோசிகன் 
கண்ணனார் என வேறு சில புலவர்களும் சங்க இலக் 
கியங்களில் காணப்படுவதால் அவவூர் , புலவர் 
பலரைத் தோற்றுவித்த பெருமைக்குரியதாக உள்ளது . 


பிரிந்து 


செல்லூர்க் கோசிகன் கண்ணனார் சங்க 
காலப் புலவர் . அக நானூற்றிலுள்ள 66 - ஆம் பாடல் 
மட்டுமே இவர் பாடியதாகக் கிடைத்துள்ளது , இவர் 
பெயர் கொண்டு இவர் செல்லூர் எனும் ஊரினா 
என்றும் , 

கோசிகன் என்னும் கோத்திரப்பெயர் 
கொண்ட அந்தணர் என்றும் , இயற்பெயர் கணண 
னார் என்றும் ஊகிக்கலாம் . 


இவர் பெயர் செல்லூர்க் கோசங் கண்ணனார் 
எனவும் பாடவேறுபாடு காணப்படுகிறது . செல் 
லூர் , செல்லி 

என்றும் வழங்கப்பெறும் எனவும் , 
இது கீழைக்கடலைச் சார்ந்ததோர் ஊர் எனவும் 
கூறப்படுகிறது . 


பெரும்பூதங்கொற்றனார் பாடிய 
( அகம் . 250 ) அகநானூற்றில் இடம்பெற்றுள்ளது . 
நெய்தல் திணையில் 

தோழி கூற்றாய் அமைந்த 
பாடல் , தலைமகனுக்குக் குறைநேர்ந்த தோழி தலைவி 
யிடம் குறை நயக்குமாறு கூறியதாக அமைந்துள்ளது . 
அதில் தலைவி ஆயத்தாரொடு விளையாடிய போது , 
அங்கு வந்த தலைவன் , தலைவி புனைந்த வரிமணல் 
மனையினைப் 

புகழ்ந்து கூறிவந்தும் மறுமொழி 
பெறாது மீண்ட செய்தி அழகுறச் சித்திரிக்கப்பட்டுள் 

அ.மா.ப. 
செல்வக் கடுங்கோ வாழியாதன் சங்க 
காலத்தில் 

சேர நாட்டுப் பகுதியை ஆண்ட 
ஒரு மன்னன் . இவன , பதிற்றுப்பத்தாற் சிறப்பிக்கப் 
பெறும் இரும்பொறை மரபின் வந்த மூன்று அரசர் 
களுள் முதலாமவன் . 

இம்மன்னனைக் 

கபிலர் , 
பதிற்றுப்பத்தின் ஏழாம் பத்திற் சிறப்பித்துப் பாடி 
யுள்ளார் . இவன் பெற்றோர் அந்துவஞ்சேரல் இரும் 


அரிய வலிமை வாய்ந்த கடவுளையுடைய செல் 
லூரின் கிழக்கேயுள்ள கோசர் வாழும் நியமம் பற்றி 
அகநானூற்றுப் பாடல் ஒன்று ( 90 ) குறிப்பிடுகிறது . 
இக்குறிப்புக்கொண்டு காணும்போது செல்லூரிலும் 
கோசர் குடியினர் வாழ்ந்திருக்கலாம் ; கோசங் 
கண்ணனார் அக்கோசர் குடியினருள் ஒருவராகலாம் 
எனக்கருத இடமுண்டு . கோசர் குடியினருள் புலவர் 
இருந்தமைக்குக் கருவூர்க் கோசனார் ( நற்றிணை 
214 ) எனும் புலவர் பெயர் சான்றாகும் . தலைவி 


ளது . 


செல்வக் கடுங்கோ வாழியாதன் 


458 


செல்வக் கேவராய 


தன் புரோகிதரினும் மிகுதியான வேதக் கலவிப் 
பயிற்சி உடையவனாக விளங்கியுள்ளான . 


பண்டைச 


பொறையும் , பொறையன் பெருந்தேவியுமாவர் . 

சேரமன்னர்களுக்கு மருமககட்டாய 
உரிமை கூறுவோர் , அந்துவஞ சேரலிருமபொறை 
இம்மனனனுக்கு மாமன் உறவினனாவான 
கூறுவர் . 


என்று 


இவன் , தன மீது பதிற்றுப்பத்தின் ஏழாம் பத் 
தின் பாடல்களைப் பாடிச் சிறப்பித்தமைக்காகச 
சிறுகொடையாக நூறாயிரங் காணம் பொன் பரி 
சளித்துள்ளான் . மேலும் , தனனாட்டிலுள்ள நன்றா 
என்னும் குனறின மீது கபிலருடன் ஏறிசசென்று , 
அங்கிருந்து தனபார்வையில் பட்ட நாட்டுப் பகுதிகள் 
அனைத்தையும் அவருக்குக கொடைப் பொருளாக 
வழங்கினான . 


கபிலா தாம் பாடிய பதிற்றுப்பத்து ஏழாம் 
பத்தில் இம் மன்னனைச் செலவக்கோ ( பதிற் . 63 
16 ) என்றும் , ஆதன ( பதிற் . 63-31 ) என்றும் குறிப் 
பிட்டு விளித்துப் பாடியுள்ளார் . இம் மன்னன 35 
ஆண்டுகள் ஆட்சிபுரிந்தான் என்று அப்பத்தின் பதிகம் 
கூறுகிறது கபிலா இம்மன்னனைச் , சிறப்பித்துப் 
பாடிய இரு பாடலகள் புறநானூற்றில் இடம் பெற் 
றுளளன ( புறம் . 8 , 14 ) . அவற்றுள ஒனறில் கபிலர் . 
இம்மனனனைக் கதிரவனோடு ஒப்பிட்டுக் கூறியுள 
ளார் . இவனுடைய வீரத்தையும் கொடையையும் 
சிறப்பித்து ஒடுங்கா உள்ளத்து ஓம்பா ஈகைக் கடந் 
தடு தானைச் சேரலாதன் எனப் பாராட்டியுள்ளார் 
( புறம் . 8 : 4-5 ) . அப்பாடலின் அடிக்குறிப்பு , மன்னன் 
பெயரைச் சேரமான் கடுங்கோ வாழியாதன் என்று 
கூறுகிறது 


ம்மனனன வேளாவிக் கோமான 

பதுமன 
தேவி என்பாளை மணந்தான் . இவர்களுக்குப் 
பிறந்த பெருஞ்சேரல இரும்பொறை என்னும் மைந் 
தன் இவனுக்குப் பின சேர மன்னனாக விளங்கினான . 
புறநானூற்றுப் பாடல் ஒன்றன அடிக்குறிப்பிலிருந்து , 
இம்மன்னன் சிக்கற் பள்ளியில் இறந்தான எனனும் 
செய்தி புலனாகிறது . ( புறம் 387 அடிக்குறிப்பு ) . 

அ.மா.ப. 


குண்டுகட் பாலியாதனார் என்னும் புலவா இம் 
மன்னனைத் தம் புறநானூற்றுப் பாடலில் ( புறம் . 
387 ) செல்வக்கடுங்கோ வாழியாதன் என முழுப் 
பெயரையும் குறிப்பிட்டுச சிறப்பித்துள்ளார் . வஞ்சிக 
கோட்டை மதிலைப் பொருது செல்லும் பொருநை 
ஆற்று மணலினும் பலவாக மன்னன் வாழ்வானாக 
என்று அவா வாழ்த்துவதால் இம்மன்னன் வஞ்சியைத் 
தலைநகராகக் கொண்டு சேரநாட்டின் பகுதியினை 
ஆண்டிருத்தல் கூடும் என்பது புலனாகிறது . 


செல்வக் கேசவராய முதலியார் சென்னைக்கு 
அருகிலுள்ள திருமணம் என்னும் ஊரில் வேளாண 
குடியில் கி.பி. 1864 - ஆம் ஆண்டில் பிறந்தார் . கேசவ 
சுப்பராய முதலியார் , பாக்கியம் அம்மையார் என் 
போர் இவர்தம் பெறறோா ஆவர் . பள்ளிப் படிப்பை 
முடித்த செலவக கேசவர் செனனைப் பச்சையப்பன 
கல்லூரியில் பி.ஏ. பட்டம் பெற்றார் . பினனர் , முதன 
முதல தமிழ மொழியில் எம்.ஏ. பட்டமும் பெற்றார் . 
தமிழ் மொழியோடு ஆங்கில மொழியறிவும் மிகக 
வராகத் திகழ்ந்தார் . இருப்பினும் தமிழின்பால் 
மிக்க ஆர்வம் கொண்டிருந்தார் 


மாலை 


சென்று 


. 


இம்மனனன உழிஞை 

சூடிச் 
ஒரே முற்றுகையில் சோழ பாண்டியரை வென்றான் 
எனனும் செய்தியினைக் கபிலர் 

குறிப்பிட்டுள்ளார் 
( பதிற் . 63 : 8-11 ) . இம்மன்னன் தேவைப்படு 
வோருக்கு மாரிபோல் வழங்குபவன் என்றும் , தான் 
வென்ற நாட்டு மக்களுக்கு உதவியாக நல்வாழ்வளித் 
தவன் என்றும் , சொனன சொல்லினின்றும் பின்வாங் 
காச் சிறப்புடையவன் என்றும் , நகைச்சுவைக்காகவும் 
பொய் பேசாச் சிறப்பினன் என்றும் , புறஞ்சொற் 
கேளாதவன என்றும் , அவர் தம் ஏழாம் பத்தின் 
பாடல்களில் இவன பண்புகளைப் போற்றியுள்ளார் . 
வன் தெய்வங்கள மகிழுமாறு பல 

வேள்விகளைச் 
செயதுள்ளான் . இச்செய்தி 

வேளவியிற் கடவுள 
அருத்தினை என்று நூலிலும் ( பதிற் . 70:18 ) , ஏத் 
தல சானற இடனுடைப் பெரு வேள்வி , ஆக்கிய 
பொழுதின் என்று பதிகத்திலும் இடம்பெற்றுள்ளது . 
திருமால் பற்று மிக்கவனான இம்மன்னன் , 

தானே 


செல்வக் கேசவராயமுதலியாா 


செல்வக் கேசவர் தம் மககட்குப் பரிமேலழகர் , 
நசசினார்க்கினியர் , சேனாவரையர் எனப் பெயர் 


செல்வம் 


459 


செல்வம் 


அ ) பயன்பாடு உடையதாக இருக்க வேண்டும் . 


எவ்வளவு 


வைத்துத் தம் மொழிப்பற்றை உலகுக்கு உணர்த்தி 
னார் . தம் கல்வி மாட்சிக்குத் தக அரசாங்க அலு 
வல்கட்குச் செல்லும் வாய்ப்பினைப் பெற்றிருந்தும் , 
தமிழ்மொழிபால் கொண்ட பற்றின் 

காரணமாகப் 
பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ்ப் பேராசிரியராக 
அமர்ந்தார் . அப்பணியில் உயர்ந்த ஊதியம் பெற்று 
விளங்கியதோடு நல்லாசிரியர் எனவும் பாராட்டப் 
பெற்றார் . தெ.பொ. மீனாட்சி சுந்தரம் , 

இரா.பி. 
சேதுப்பிள்ளை முதலியோர் இவரிடத்துக் கல்வி 
பயின்ற பேராசிரியர்கள் ஆவர் . 


ஆ ) தேவையோடு ஒப்பிடும்போது கிடைப்பதற 
கரியதாக ( Scarce ) இருக்க வேண்டும் . 
தான் பயன்பாடு உடையதாக இருந்தாலும் அது இல 
வசமாகக் கிடைத்தால் செல்வமாகாது . எடுத்துக 
காட்டாக நீர் , சூரிய ஒளி , காற்று ஆகியவற்றைக் 
குறிப்பிடலாம் . 


செல்வக் கேசவர் 

சிறந்த 

சொற்பொழிவாள 
ராகத் திகழ்ந்தார் . இவர்தம் சொற்பொழிவுகள் 
பொருட்செறிவுடன் நகைச்சுவை கலந்து , கேட்டாரப் 
பிணிக்கும் தன்மையவாக விளங்கின . 


மாற்றப்படத் தக்கவையாக இருகக வேண் 
டும் . இசைக் கலைஞர் அவர் தம் திறமையைப் பிற 
ருக்கு மாற்றுதல் இயலாது எனவே அவர்தம் திறமை 
செல்வத்தை ஈட்டும தோற்றுவாய் தானே தவிர 
செல்வமாகாது . வீடு , நிலம் போன்றவை செல்வம் 
அவற்றின் உரிமைகளைப் பிறருக்கு மாற்றலாம் . 


ஈ ) பரிமாற்ற மதிப்புடையவைகளாக 

இருக்க 
வேண்டும் . பயன்மதிப்பு ( Use Value ) , பரிமாற்ற 
மதிப்பு ( Exchange value ) என்ற மதிப்புகள் 
உண்டு . இவ்விரணடில பயன்மதிப்பு மட்டும் இருந 
தால் அதைச் செல்வம எனறு சொல்ல இயலாது . 

. 
பயன் மதிப்போடு பரிமாற்ற மதிப்பும் இருந்தால் 
தான் அதைச் செலவம் என்று குறிப்பிடலாம் . 


கோவிந்த 


இவர் காலத்தில் நூல்களில் செய்யுள் வடிவமே 
சிறப்பிடம் பெற்றிருந்தது . உரைநடை நூல்கள சிறப் 
பும் வளர்ச்சியும் பெறாத நிலையில் இப்பெருமக 
னார் உரை நடை நூல்கள் பல எழுதி உரைநடை 
வளர்ச்சிக்குத் தம்மாலியன்ற தொணடினைச் செய் 
தார் . அக்பர் என்பது இவர் எழுதிய முதல் உரை 
நடை நூலாகும் , கம்ப நாடர் , தமிழ் , தமிழ வியாசங் 
கள் , வியாச மஞ்சரி , கண்ணகி கதை , அபிநவ கதை 
கள் , கலிங்கத்துப் பரணி உரைநடை , திருவள்ளுவர் , 
இராபின்சன் குருசோ , மகா 

ரானடே 
முதலியன இவர் எழுதிய பிற உரைநடை நூல்க 
ளாகும் . 

செல்வக் கேசவர் நிரம்பிய சங்க நூற் பயிற்சி 
உடையவர் , தமிழ் நூல்களில் வடசொற்கலப்புப் 
பற்றித் தமிழ் உலகுக்கு எடுத்துக் காட்டிய பெருமை 
யில் இவருக்கும் பங்குண்டு . 

ஆசாரக் 
பழமொழி , அறநெறிச் சாரம் , முதுமொழிக் காஞ்சி , 
அரிச்சந்திர புராணம் , குசேலோபாக்கியானம் முதலிய 
நூல்களைத் தாமே நன்கு ஆய்ந்து அச்சிற் பதிப் 
பித்து வெளியிட்டார் . இவர் 1921 - இல் தம் 57 - ஆம் 
வயதில் இயற்கை எய்தினாா , 

இரா.செ. 


உ ) தனியார் சொத்துரிமையாக எப்பொழுதும் 
உரிமையுடன் அனுபவிக்கத் தக்கதாக இருகக வேண 
டும் . 


கோவை , 


செல்வத்தின் வகைகள் : செல்வத்தைப் பல அடிப் 
படைகளில் 

வகைப்படுத்தலாம் . செலவம் , வீடு 
கட்டடங்கள் , பணம் போன்ற பருப்பொருள்களாக 
வும் ( Physical goods ) இருக்கலாம் . தொழிலின் நன 
மதிப்பு ( Goodwill ) போனற நுண பொருள்களாக 
வும் ( Non - maverial goods )இருக்கலாம் . செல்வததை 
அ ) நிலம் , வீடு , உடை போனற தனி ஒருவர் செல்வம் 
( Individual Wealth ) , ஆ ) தனிப்பட்டவாகளின் செல 
வத்தையும் கொடுக்கப்படவேண்டிய கடன்களையும் , 
உள்ளடக்கிய நாட்டுச் செல்வம் ( National Wealth ) , 
இ ) அரசாங்கச் செல்வங்கள் , இருப்புப் பாதைகள் , 
பொது நூல் நிலையங்கள் போனறவற்றை உள்ளடக் 
சமுதாயச 

செல்வம் ( Social Wealth ) , ஈ ) 
எல்லா நாடுகளின் செலவததையும் நாடுகளின் பொதுச் 
செல்வங்களான கடலகள் , புதிய கண்டுபிடிப்புகள் 
போன்றவற்றையும் உள்ளடக்கிய உலகச் செல்வம் 
( World Wealth ) என வகைப்படுத்துவர் . 


செல்வம் : பணத்திற்காக அலலது பிற பண்டங் 
களுக்காக மாற்றத் தக்க தன்மையுடைய , பயன்பாடு 
டைய எதுவும் செல்வம் . வருமானத்தைத் தோற்று 
விக்கத் தக்க பருப்பொருள் சார் பண்டங்களாகவும் 
( Physical goods ) சொத்துகளாகவும் ( Assets ) , 
நிதிச் சொத்துகளாகவும் ( Financial assets ) , இவை 
போன்ற ஏதாவதொரு வடிவத்தில் செல்வம் இருக்க 
லாம் . அதாவது , ஏதாவதொன்றைச் செலவம் 
என்று குறிப்பிட வேண்டுமானால் , 

அதற்குக் கீழ் 
வரும் இயல்புகள் இருக்க வேண்டும் . 


பொருளாதார இயலுக்குச் செல்வ விளக்கம் : அர 
சியல் பொருளாதாரம் ( Political Economy ) என்று 


460 


செல்வமும் நலனும் 


செல்வமும் வருமானமும் 


என்பது 


சொல்லப்பட்ட பொருளியலைத் தொனமைப் 
பொருளாதார அறிஞர்கள் செல்வத்தைப் பற்றிய 
அறிவியல் ( Science of Wealth ) என்று குறிப்பிட்ட 
னர் . பொருளியலின் தந்தை என்று சொல்லப்படும் 
பேராசிரியர் ஆதம் சுமித்து ( Adam Smith ) அவரது 
ஆதரவாளர்களான சே.பி.சே ( J.B. Say ) போன்றோர் 
செல்வ உற்பத்தி , செலவப் பகிர்வு ஆகியவைற்றைப் 
பற்றிக் கற்கும் நடைமுறை அறிவியல் பொருளியல 
என்று விளக்கினர் . ஆனால் இவ் விளக்கம் நிறை 
வான விளக்கம் அன்று என்பதைப் பல அறிஞர்கள் 
சுட்டிக் காட்டியுள்ளனர் . 

என்.எஸ்.பா. 


பின்னர்க குறிப்பிட்டது அற நலன்கள் , சமுதாய 
நலன்கள் போன்ற பிற நலன்களைக் குறிக்கும் . 
மக்களின் நலனை 

அடிப்படையாகவும் அதைப் 
பெறுவதற்கானதொரு கருவியாகச் செல்வத்தையும் 
படிப்பது பொருளாதாரம் 

மார்சல் 
( Marshall ) போன்றோர் கருத்து . ஆனால் , மக்களின் 
பொது நலனை மிகுதிப்படுத்த மிகவும் தேவையாக 
உள்ள இலவசப் பண்டங்களைப் பற்றிப் பொருளாதா 
ரம் கற்பதில்லை . ஒருசில பண்டங்கள பொது நலன் 
களுக்குக் கேடு விளைவிக்கின்றன . இவற்றையெல்லாம் 
நன்கு ஆராய்ந்த பேராசிரியர் பிகு ( Pigou ), பொது 
வாகச் செல்வங்களின் அதிகரிப்பு நலனை மிகுதிய 
படுத்தும் என்றும் , செல்வங்களின் குறைவு சமுதாயத் 
திற்கு ஏற்படும் இழப்பு என்றும் குறிப்பிடுகிறார் . 


| 


துணை நூல்கள் : 


| 


Alexander Gray , The Development of Economic 

Doctrines , Longmans , London , 1963 . 
Alfred W., Stonier T. & Douglas C. Hague , A Text 

Book of Economic Theory , Longrians , London , 
1982 . 


| 


நாடுகள் எல்லாம் 

விரைவான பொருளாதார 
வளர்ச்சியைப் பெற விழைகின்றன . இந் நோக்கத்தை 
விரைந்து நிறைவேற்ற இயற்கைச் செல்வங்களையும் 
மனிதனால் தோற்றுவிக்கப் பட்ட செல்வங்களையும் 
மிகுதியான அளவில் பயன்படுத்துகின்றன . பெருகி 
வரும் மக்கள் தொகையினாலும் , விரைவான 
பொருளாதார வளர்ச்சியைப் 

பெற வேண்டும் 
என்ற 

பேரவாவினாலும் , ச் செல்வங்களைப் 
பன்மடங்கு பயன்படுத்திப் பொருள்வள முன்னேற் 
றத்தைப் பெறுகின்றன . ஆனால் இம் முயற்சியினால் 
தோன்றும் சமுதாய இழப்புகள் குறைவாக இருத்தல் 
வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துபவர்கள் 
சமுதாயம் பெறும் நன்மைகளும் குறைகளும் ஒன்றுக் 
கொன்று சமமாக இருந்தால, அந்நிலையைச் சூனியப் 
பொருளாதார 

வளர்ச்சியென்றும் , வெறுமைப் 
பொருளாதார வளர்ச்சி என்றும் குறிப்பிடுவர் . 

என்.எஸ் . பா . 


செல்வமும் நலனும் : சுகாதாரம் , கல்வி , 
சுற்றுப்புறச்சூழல் , தூய்மை நிலை , முழுவேலை 
வாய்ப்பு , வருமானம் போன்று மனிதனுக்குப் புறத் 
தேயுள்ள பல நிலைகளால் ஏற்படும் நிறைவை 
நலன் ( Welfare ) 

என்பர் . செல்வம் மனிதனின் 
பொருளாதார வாழ்வுக்கு மிகவும் இன்றியமையாதது . 
செல்வம் இருப்பின் மனிதன் அவனது இன்றியமை 
யாத விருப்பங்கள் , வசதி விருப்பங்கள , ஆடம்பர 
விருப்பங்கள் ஆகியவைகளை நிறைவு செய்து கொள் 
வதன் மூலம் உயர்வான வாழ்க்கைத் தரத்தைப் 
பெற்று மனநிறைவைப் பெறும் வாய்ப்புகள் உண்டு . 
ஆனால் , மக்களின் நல் வாழ்வைச் செல்வத்தின் 
அளவை , மட்டும் வைத்துக் கொண்டு கணக்கிட 
முடியாது . 


3 


| 


துணைநூல்கள் : 


1. Alexander Gray , The Development of Econo 

mic Doctrine , Longmans , London , 1963 . 


செல்வம் வைத்திருப்போரெல்லாம் மன நிறை 
வுடன் இருப்பவர்கள் என் கூற முடியாது . 
சமுதாயக் கண்கொண்டு பார்க்கும் போது , செல்வப் 
பெருக்கால் மட்டுமே மக்கள் நல்வாழ்வைப் பெற 
முடியும் என்ற கருத்துத் தவறானதாக இருக்கலாம் . 
மதுபான உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை 
அமைத்தால் அதன் உற்பத்தியால் நாட்டின் செல்வம் 
பெருகும் . அதனுடைய நுகர்வால் நாட்டின் பொது 
நலம் கேடுறும் . 


|| 


மன 


2. Alfrad , W Stonier T . & Douglas C.Hague , A Text 

Book of Economic Theory , ( 5th Edn ) Langmans 
London , 1982 . 

செல்வமும் வருமானமும் : பொருளாதாரப 
பண்டங்களிலிருந்து பெறும் 

நிறைவுகளின் 
உணர்ச்சியைப் பணத்தின் அடிப்படையில் வருமானம 

குறிப்பிடுவர் . தனிப்பட்டவரோ 
சமுதாயமோ ஒரு நாடோ பெற்றிருக்கும் பொருள் 
வளத்தின் தொகுப்பு செல்வம் . உரூ .1 இலட்சம் 
பெறுமானமுள்ள ஒரு வீட்டை ஒருவர் பெற்றிருக் 
கிறார் என்றால் அது அவரது செல்வம் , அவ்வீட்டி 


என்று 


பொதுவாக , நலனைப் பொருளாதார நலன் 
( Economic Welfare ) , பொருளாதார மில்லாத நலன் 
( Non - Economic Welfare ) என இரு வகைப்படுத்த 
லாம் , முன்னதைப் பணத்தால் அளவிடலாம் . 


செல்வமும் வருமானமும் 


461 


செல்வ வரி 


லிருந்து வாடகையாக உரூ . 1000 / த்தை அவர் பெறு 
கிறார் எனில் அது அவரது வருமானம் . 


| 


Nature and Origion of Public Wealth and into the 
Means and causes of its increase ) என்ற கி . பி . 1804 
- இல் வெளியிடப்பட்ட தம் நூலில் செல்வம் என்பது 
பொதுச் செல்வத்தையும் கூலிகள் என்பது தனியார் 
செல்வத்தையும் குறிப்பிடும் என்று குறிப்பிட்டார் . 
நிலம் , உழைப்பு , மூலதனம் ஆகிய மூன்று 
களும் செல்வ உற்பத்திக்கு உதவும் 

காரணிகள் 
என்று அவர் குறிப்பிட்டார் . 


காரணி 


கா 


செல்வமும் வேலையும் செல்வத்தைப் பெறு 
வதற்காக உடலால் அல்லது சிந்தனையால் அல்லது 
உடலாலும் சிந்தனையாலும் 

சிந்தனையாலும் மேற்கொள்ளப்படும் 
முயற்சி எதுவும் வேலை எனப்படும் . வேலையின் 
அளவு மிகுந்திடும் போது செல்வத்தின் அளவும் 
பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு . எனவே , 
உழைப்பின் அளவுக்கும் செல்வத்தின் அளவுக்கும் நேர் 
உடன் தொடர்பு உண்டு என்பர் . ஆனால் , குறிப்பிட்ட 
அளவுக்குமேல் செல்வத்தைப் பெற்றிருப்போர் 
மேன்மேலும் தொடர்ந்து உழைப்பை மேற்கொள்ள 
விரும்பாமல் ஓய்வையும் பிற வழிகளிலான பொழுது 
போக்குகளையும் விரும்புவதற்கான வாய்ப்புகளும் 
உண்டு . 


விளைவு 


செல்வ விளைவு : விலை நிலையிலும் , வட்டி விகி 
தங்களிலும் தோன்றிய சரிவின் காரணமாக மொத் 

ச் செலவில் தோன்றும் அதிகரிப்பைச் செல்வ 
விளைவு என்பர் . செனிவாவில் ( Geneva ) 1941- ஆம் 
ஆணடில வெளியிடப்பட்ட செழிப்பும் மந்தமும் 
( Prosperisy and Depression ) 6768TP şi நூலில் 
கேபர்லர் ( G. Haberler ) எனபவர் செலவ 
என்ற கருத்தை விளக்கினார் . விலைகள் 

குறையும் 
போது செல்வத்தின் உணமை மதிப்பு அதிகரிக்கும் . 
செல்வத்தைப் பெற்றிருப்பவர்கள் விலை உயாவுக் 
காலங்களில் அதிக அளவில் செலவுகளைச் செய்ய 
இயலும் என்பதால் மொத்தச் செலவு அதிகரித்து 
முழு வேலை நிலையை நோக்கிப் பொருளாதாரச் 
சமநிலை செல்லும் போக்குத் தோன்றும் என்பதை 
இக்கருத்தின் மூலம் விளக்கினார் . இதனை உணமை 
இருப்பு விளைவு என்றும் , பிகுவிளைவு ( Pigou Effect ) 
என்றும் குறிப்பிடுவர் . 


நாடு 


எண 


செல்வத்தைச் சேர்த்தல் : மிகுதியான செல்வத்தை 
யுடைய நாடே பொருளாதாரத்திறனுடைய 
என்ற கருத்து வாணிகவாதிகள் ( Mercantilist ) 
கருத்தாக இருந்தது . ஒவ்வொரு நாடும் அதன் செல் 
வத்தைப் பெருக்க வேண்டும் ; செல்வத்தை ஈட்டித் 
தரத் தக்க வகையிலான எல்லாவிதமான நடவடிக்கை 
களையும் மேற்கொள்ள வேண்டும் ; செல்வத்தை 
ஈட்டித் தரத்தக்க வகையிலான பன்னாட்டு வாணிக 
நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ; முடிந்த 
அளவுக்கு மிக அதிகமாக ஏற்றுமதியையும் , மிகக் 
குறைவான இறக்குமதியையும் மேற் 

கொள்ள 
வேண்டும் என்ற கருத்தைக் கொண்டிருந்தது . 
இதற்கு மாறாக , வேளாண்மை மட்டுமே செல்வத்தை 
ஈட்டித் தரத் தக்கது என்றும் , வேளாண்மைத் துறை 
தவிரப் பிற துறைகள எலலாம் உற்பத்தித் திறன் அற் 
றவை என்றும் , எனவே , செல்வத்தைப் பெறவேளாண் 
மைத் துறைக்கும் இயற்கை விதிகளுக்சூம் மிகவும் 
சிறப்பிடம் தருதல் வேண்டும் என்றும் இயற்கைவாதி 
கள் ( Physiocrats ) குறிப்பிட்டார்கள் . இவ்வியற்கை 
வாதிகளின் கருத்துகளை ஏற்றுக்கொண்ட தொன் 
மைப் பொருளாதாரக் 

( Classical School of Eco 
nomists ) கருத்தினருக்குத் தலைவரெனப் போற்றப் 
படும் ஆதம் சுமித்து ( Adam smith ) . செல்வத்தை 
ஈட்டுவதற்குரிய சிறப்பான தோற்றுவாய் உழைப்பே 
என்பதை வலியுறுத்தி , உழைப்பின் இன்றியமையாத 
தன்மையை விளக்கினார் . இதையொட்டி வேலைப் 
பகுப்பு முறை என்ற தம் கருத்தை 

மிகவும் 
வலியுறுத்தி விளக்கினார் . 

அவருக்குப் பின் 

வந்த 
இலாடர்டேல் ( Lauderdale ) என்பவா பொதுச் 
செல்வத்தின் தோற்றத்தைப் பற்றியும் இயல்பைப் 
பற்றியும் ஒரு விசாரணை மற்றும் அதனை அதிகரிக் 
கும் காரணங்களும் வழிகளும் ( An Enquiry into the 


கோட்பாடு அளவில் செல்வவிளைவு என்னும் 
இக்கருத்துச் சரியானதாக இருப்பதாகவும் , 
ணிக்கை அடிப்படையில் அமைந்த ( Empirical ) ஆய்வு 
களின் அடிப்படையில் காணும்போது வலுவற்ற 
தொன்றாக இருப்பதாகவும் பல பொருளாதார 
அறிஞர்கள் , குறிப்பிடுகினறனர் . என.எஸ்.பா. 


துணை நூல்கள் : 


Alexander Gray , The Development of Economic 

Doctrine , Longmans , London , 1963 .. 
Alfred W.Stonier and Douglas C , Hague, A Text 

Book of Economic Theory, Longmans , London , 
1963 . 


செல்வ வரி : அரசின் செலவுகளை ஈடு செய்வ 
தற்காக எவ்விதமான நேரடியான பலனையும் எதிர் 
பாராமல் அரசுக்கு மக்களால் செலுத்தப் பெறும் 
தொகை வரியாகும் . கூட்டரசு அமைப்பில் ( Federal 
Set Up ) மத்திய அரசு , மாநில அரசுகள் , உள்ளூர் 
அரசுகள் என்ற பல அமைப்புகள் இருப்பது இயல்பு . 
இந்தியாவில் உள்ள அரசுகள் நேர்முக வரி , மறைமுக 


செல்வ வரி 


462 


செல்வ வரி 


வரி எனப் பலவிதமான வரிகளை விதித்து வரு 

கின் 
றன , அவற்றுள மத்திய அரசு விதித்துப் பெறும் நேர் 
முக வரிகளில் ஒன்று செலவவரி ( Wealth Tax ) . 


கின்றனர் . இரண்டையும் ஒருங்கே செயற் படுத்தும் 

ஏமாற்றுவேலைகளும் மறைத்தலகளும் 
குறைய வாய்ப்புண்டு . 


போது , 


இந்தியாவில் சொத்துகள் மற்றும் மூலதனப 
பற்று வரவுகள் ( Capital Transactions ) ஆகியவற்றில் 
இறந்தோர் சொத்து வரி ( Estate Duty ) எனப்படும் 
சொத்து வரி , செலவ வரி , நன்கொடை வரி ( Gift 
Tax ) என மூவகை வரிகள் விதிக்கப்பெறுகின்றன 


மூலவளங்களைச் சேர்த்தல் : வளர்விகித வரியாக 
இருப்பதால் இவ்வரியின மூலம் விரைவான பொரு 
ளாதார வளர்ச்சிக்குத் தேவையான மிகுந்த நிதி 
மூலவளங்களைச் 

சேர்க்க , இவ்வரி துணை நிற்கும் 
வாய்ப்புகள் மிகுதியாக உண்டு . 


| 


வரிகளை விதிக்கும் போது வரி விதிகளை அடிப் 
படையாகக் கொள்வது வழக்கம் . அவ்வகை அடிப் 
படைக் கொள்கைகளில் ஒன்று சமத்துவக கொளகை 
( Principle of Equity ) ஆகும் . அதாவது , 

வரியின் 
அளவு அவரவர் வரிதாங்கும் திறனின் ( Tax Bearing 
Capacity ) அடிப்படையில் அமைதல் வேண்டுமெனபது 
கொள்கை . அந்த அடிப்படையில் ஒருவா தம் வரு 
மானத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாது அவர்தம் 
செல்வ இருப்பையும் கருத்தில் கொள்வது பயனுள் 
ளதாக இருக்குமென்ற அடிப்படையில் செல்வ வரி 
விதிக்கப்பெறுகிறது . 


முதலீட்டினைப் பெருக்குதல் : செல்வ 

வரிக்கு 
உள்ளாகும் செல்வர்களில் பெரும்பானமையினா 
அச் செலவங்களை விற்றுப் பணமாக்கி வரியைச 
செலுத்துவதிலலை . மாறாகத் தம் வருமானத்திலி 
ருந்தே வரியைச் செலுத்துகின்றனர் , அதா 

நுகர்வுக்காகப் பயனபட்டிருக்கத்தக்க செல் 
வத்தின ஒருபகுதி செலவ 

வரியாக அரசிடம் 
வந்து சேர்ந்து முதலீடுகளுக்காகப் பயன்படுகிறது 
எனலாம் . எனவே , செல்வ வரிக்கு முதலீட்டைப் 
பெருக்கம் வாய்ப்புண்டு . 


வது , 


செல்வ வரிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் 
கருத்துகள் கூறப்பெறுகின்றன . 

ஆதரவான கருத்துகள் : சமத்துவ விதி : வரி விதிப 
பில் சமத்துவ 

விதியின் அடிப்படையில் செலவ வரி 
அமைந்துள்ளது . ஒருவரின் நலன் அவரது 
மானத்தை மட்டுமல்லாமல் அவர் பெற்றிருக்கும் 
சொத்துகளையும் சார்ந்தே இருக்கிறது . சொத்துகளின் 
மதிப்புகளும் உயர்ந்துகொண்டே 

செலகினறன. 
எனவே அசசொத்துகளின் மீது வரிவிதிப்பது 
மையே . 


செல்வ வருமான ஏற்றத்தாழ்வைக் குறைக்க உத 
வுதல் : செலவம ஒரு சிலரிடமே குவிந்துவிடுதல நன 
றன்று . குறிப்பாக மக்களாட்சியில் சமுதாய நீதியுடன் 
கூடிய பொருளாதார வளர்சசியைப் பெற விருமபும் 
சூழ்நிலையில் ஒரு சிலரிடம் செல்வம் குவிதல விரும 
பத்தக்கதன்று . எனவே , 

வளர்விகித 

முறையில 
விதிககப்பெறும் இச் செல்வவரியால் சமுதாயததில் 
உள்ள செலவ , வருமான ஏற்றத்தாழ்வுகள் குறைவ 
தற்கான வாய்ப்புகளுண்டு . 


வரு 


நேர் 


வரி தாங்கும் திறன் : சொத்துகளை வைத்திருப் 
போர் செல்வர்களே . அச் சொத்துகளிலிருந்து அவர் 
கள் பலவகையான வருமானங்களைப் பெற வாய்ப 
புகள் உண்டு . எனவே , அவர்தம் வரிதாங்கும் திறனும் 
மிகுதியாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் மிகுதியே . 
இந்த அடிப்படையில செல்வத்தின் மீது வரிவிதித் 
தல நேர்மையே . 


அரசின் பங்கு : வளரும் பொருளாதாரங்களில் பல 
லாயிரங் கோடிக் கணக்கான உரூபாய்கள் செலவில் 
ஏற்படுத்தப்படும் சமுதாயப் பொருளாதாரக கட்ட 
மைப்புகளினால் ( Social and Economic Overheads ) 
பெரும்பயன பெறுபவர்களில் பெரும்பான்மையோர் 
செல்வர்களே . அரசு ஏற்படுத்தித் தரும் இவ்வாய்ப்பு 
களைப் பயன்படுத்தி நிறைந்த செல்வததை விரைந்து 
ஈட்டுபவர்கள் பலருண்டு . எனவே , அவர்களின் செல 
வத்தில் அரசுக்கும் பங்குண்டு என்பதைக் காட்டச 
செல்வ வரி விதிக்கப்படலாம் . 


துணையான பொருளாதார விளைவுகள் : இது ஒரு 
நேர்முக வரியாகவும் வளர்விகித வரி வகையானதா 
கவும் இருப்பதால இதன் மூலம் பெருமளவில் நிதி 
யைப் பெறும் வாய்ப்பு அரசுக்கு உண்டு . அதன்மூலம் 
துணையான பொருளாதார விளைவுகளைத் தோற்று 
விக்கும் வாய்ப்புகளும் உண்டு . 

நிருவாக எளிமை : பொதுவாக வருமான வரி 
அலுவலர்களே 

செல்வ வரியையும் விதித்துப் பெறு 


எதிரான கருத்துகள் : நேர்மையற்றது : செல்வத் 
திலிருந்து பெறும் வருமானத்திற்கு வரி விதித்து , அச் 
செல்வத்திற்கும் வரி விதித்தல நேர்மையாகாது . 
மேலும் , எல்லாச் செல்வங்களும் வருமானத்தை 
ஈட்டித் தருபவைகளாக இருக்க வேண்டுமென்ற 
நியதியுமில்லை . 


1 


செல்வ வரி 


463 


செல்வ வரி 


மூலதனத் திரட்சிக்கு எதிரானது : தனியார் 
முள்ள நிதி மூல வளங்கள வளர்விகித அடிப்படையில் 
அரசால் பெற்றுக்கொள்ளப்படுவதால்தனியார் துறை 
யின் சேமிப்புக் குறைந்து அதன் வழியாகத் தனியார் 
துறை மூலதனக் குவிப்பு குறைவதற்கான வாய்ப்பு 
களுண்டு . 

நிருவாக இடர்கள் : செல்வத்தை வைத்திருப்பவர் 
கள் செல்வ வரி விதிப்பு இருப்பதன 
அச் செல்வத்தை மறைக்க முயலுவர் ; மதிப்பைக 
குறைத்துத் தகவல் தர முயலுவர் . செலவத்தின் 
மதிப்பு இடத்திற்கு இடமும காலத்திற்குக சாலமும் 
மாறிக கொணடேயிருப்பதால் செல்வத்தை மதிப்பிடு 
வதும் எளிதன்று . 

இந்தியாவில் : இந்தியாவில் வரிச் சீரமைப்புகள் 
எவ்வாறு இருக்கவேண்டுமென்று ஆராய்ந்து அறிக்கை 


காரணமாக 


அளித்த ஆங்கிலப்பேராசிரியா கால்டார் ( Prof.Kal 
dor ) பல பரிந்துரைகளைக் குறிப்பிட்டார் . அவற்றில் 
ஒன்று செல்வ வரி விதிக்கலாம் என்பதாகும் . சமத்து 
வம ( Equity ) , பொருளாதார விளைவுகள் ( Econo 
mic Effects ) , நிருவாகத திறன ( Administrative Effic 
iency ) ஆகிய அடிப்படைகளில் செல்வ வரியைப் 
பேராசிரியர் கால்டார் பரிந்துரைத்தார் . அதன்படி 
1957 - இல் அன்றைய நிதியமைச்சா டி.டி. கிருட்டிண 
மாச்சாரி செல்வ வரியைப் புகுத்தினார் 

தனி ஆள் ( Individuals ) , இந்துக் கூட்டுக் குடும் 
பத்தின் தலைவர் ( Kartha of Undivided Hindu 
Family ) , நிறுவனங்கள ( Companies ) ஆகியவைகளின 
நிகரச் சொத்துகளின் மீது ஆண்டுதோறும் விதிக்கத் 
தக்கதொரு வளர்விகித வரிமுறையைச சோந்த நேர் 
முக வரியாகச் செல்வ வரி புகுத்தப்பட்டது ஆனால 


அட்டவணை எண் . 1 . 
இந்தியாவில் தனிஆள் , இந்துக் கூட்டுக் குடும்பத்திற்கான செல்வவரி விகிதங்கள 

( விழுக்காடு அளவுகள ) 


1972-73 


75-76 


76-77 


உ ரூபாய் 


77-78 


78-79 


79-80 


முதல் உரூ . 1,00,000 வரை 


ல்லை 


இல்லை 


ல்லை 


லலை 


இல்லை இல்லை 


உரூ . 1,00,001 முதல் 


1.0 


10 


0.5 


0.5 


0.5 


0.5 


உரூ . 2,50,000 வரை 


உரூ .2,50.001 முதல் 


1.0 


1.0 


0.5 


10 


1.0 


1.0 


உரூ . 5,00,000 வரை 


/ 


உரூ . 5,00,001 முதல் 
உரூ . 10,00,000 வரை 


2.0 


2.0 


1.5 


2.0 


20 


20 


உரூ . 10,00,001 முதல் 
உரூ . 15,00,000 வரை 


1.0 


3.0 


2.2 


2.5 


3.5 


3.0 


உரூ . 15,00,000 க்கும் 


8.0 


8.0 


2.2 


3.5 


3.5 


3.0 


அதிகமாக . 


| 


464 


செல்வ வருமானப் பங்கீடு 


செல்வ வரி 


1960 - ஆம் ஆண்டு முதல் நெருக்கமாக வைத்திருக்கப் 
படும் நிறுவனங்களின் ( Closely Held Companies ) 
( பொதுமக்கள பெருமளவில் ஆர்வம் 

காட்டாத 
உள் நாட்டுத் தொழில் நிறுவனங்கள் நெருக்கமாக 
வைத்திருக்கப்படும் நிறுவனங்கள் எனப்படுகின்றன . ) 
குறிப்பிட்ட ஒரு சில நிகாச் சொத்துகள் நீங்க 
லாகப் பிறவகை 

நிறுவனச் சொத்துகள் இவ்வரி 
விதிப்பிலிருந்து விலக்கப்பட்டன . 


வேளாண்மைக்குப் பயன்படும் நிலங்களையும் 
இவ்வரி விதிப்பிற்கு உள்ளடக்க 1969 - ஆம் ஆண்டு 
முதல் முயற்சிகள மேற்கொள்ளப்பட்டன . இவற்றின் 
மூலம் பெறப்படும் வருவாயை 

மாநிலங்களுக்கு 
மானியமாகக் ( Grants - in- Aid ) கொடுத்துவிடவும் 
முடிவு செய்யப்பட்டது . ஆனால் இதன் தொடர்பாக 
ஏற்பட்ட பல தொல்லைகளையும் பயனற்ற நடவடிக் 
கைகளையும் கருத்திற் கொண்டு 1980-81 - ஆம் 
ஆண்டு முதல் தேயிலை , காப்பி , ஏலக்காய் , இரப்பர்த் 
தோட்ட நிலங்கள் போன்ற ஒருசிலவகைச் சொத்து 
கள் நீங்கலாகப் பிறவகை வேளாண்மை நிலங்கள 
மீதான செல்வ வரி முழுவதும் நீக்கப்பட்டு விட்டன . 


பேராசிரியர் காலடார் பரிந்துரைத்ததற்கு 
மாறாக , நிறுவனங்களின் சொத்துகள் வரிவிலக்குப் 
பெற்றன . வரி விகிதங்கள் மென்மையாக உள்ளன 
எனறும் , வரி விலக்குகள் தாராளமாக்கப்பட்டிருக் 
கின்றன என்றும் குறிப்பிடப்படுகிறது . 


தராதரமாகப் பார்க்கும்போது செல்வ வரியால் 
அரசு பெறும் வருவாய் பெருமளவில் இல்லை என்ற 
கருத்தும் பலரால சுட்டிக் காட்டப்படுகிறது . 

என் . எஸ்.பா , 


தொடர்ந்துவரும் அட்டவணை ( ப .463 ) இந்தியாவில் 
செல்வ வரி விகிதங்களில் 1979-80வரை ஏற்படுத்தப் 
பட்ட மாற்றங்களைக் காட்டுகிறது . 


துணை நூல்கள் : 


| 


Palkivala , N.A , The Union Budget , Forum of Free 

Enterprises ., Bombay , 1986-87 . 


| 


|| 


Saxena , R.C. , and Mathur , P.C. , Public Finance . 

K. Nath and Company , Meerut , 1986 . 


Tyagi , B.P. , Public Finance , Jai Prakash Nath 

Publications , Meerut , 1985 . 


வரவு செலவுத் திட்டத்தில் ( Budget ) 1980-81 
-ஆம் ஆண்டு குறைந்த அளவு வரிவிலக்கு வரம்பு 
உரூ . 1,50,000 ஆக உயர்த்தப்பட்டது . தொடக்க 
கால முதல் இருந்துவந்த வரிவிலக்கு வரம்புகளும் 
அதிகரிக்கப்பட்டன . வரவு செலவுத் திட்டத்தில் 
1984-85 - ஆம் ஆண்டு குறிப்பிட்ட வகை வங்கி வைப்பு 
கள் ( Bank Deposits ) நிறுவனப் பங்குகள் ( Company 
Shares ) ஆகியவற்றிலுள்ள சொத்து களுக்கான வரி 
விலக்கு வரம்பு உரூ . 1,65,000 - இலிருந்து உரூ 2,65,000 

அதிகரிக்கப்பட்டது . அதைப்போல வரி 
செலுத்துபவரின் சொந்த வீட்டின மதிப்பிற்கான 
வரிவிலக்கு வரமபும் உரூ . 1,00,000 - இலிருந்து 
2,00,000 - ஆக அதிகரிக்கப்பட்டது . 


| 


உரூ 


| 


வரவு செலவுத் திட்டத்தில் 1985-86 - ஆம் ஆண்டு 
குறைந்த அளவு 

வரிவிலக்கு வரம்பின 

அளவு 
உரூ . 1,50,000 - இலிருந்து உரூ 2,50,000 - ஆக அதிகரிக் 
கப்பட்டது . உரூ .2,50,000 முதல் உரூ . 10,00,000 
வரையுள்ள அடுக்கிற்கு ( Slab ) வரிவிகிதம் 0.5 
விழுக்காடாகவும் , உரூ .10,00,000 முதல் உரூ .20,00,000 
வரையுள்ள அடுக்கிறகு 1 விழுக்காடாகவும் , உரூ . 
20,00,000 க்கும் அதிகமுளள அடுக்கிற்கு 2 விழுக்கா 
டாகவும் வரிவிகிதங்கள் மாற்றியமைக்கப்பட்டன . 
வரி செலுத்தும் ஆளின் சொந்த வீடு , யூனிட் டிரஸ்ட் 
ஆப் இந்தியாவின் யூனிட்டுகள் ( Units of Unit Trust 
of India ) , நாட்டுச் சேமிப்புத் திட்டத்தில் ( National 
Savings Scheme ) முதலிடப்படும் செல்வம் போன்ற 
குறிப்பிட்ட பிற வகை நிதிச் சொத்துகள் ( Financial 
Assets ) போன்றவைகளுக்கான வரிவிலக்கு வரம்பு 
உரூ.5,00,000 - ஆக அதிகரிக்கப்பட்டது . 


செல்வ வருமானப் பங்கீடு : பயன்பாட்டைப் 
படைத்தல் உற்பத்தி . இவ்வுற்பத்தி நிகழ நிலம் , 
உழைப்பு , மூலதனம் , அமைப்பு என்ற நான்கு காரணி 
கள் பயன்படுகின்றன . இக் 

காரணிகளின் 

கூட்டு 
உழைப்பால பெறப்படும் மொத்தச செல்வம் ஆண்டு 
தோறும் கணக்கிடப்பட்டுநாட்டு , வருமானம் அல்லது 
தேசிய வருமானம் ( National Income ) எனப்படுகிறது . 
தேசிய வருமானத்தை மேற்குறிப்பிட்ட காரணிகளின 
உரிமையாளர்கள் என்ற அடிப்படையில் நிலக்கிழார் 
களும் , 

உழைப்பாளர்களும் மூலதனக்காரர்களும் 
தொழில் முனை வோரும் அவரவர் பணித் திறன் 
களின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்வர் . இதுபகிர்வு 
என்றும் சார்பு பகிர்வு ( Functional distribution ) 
என்றும் குறிப்பிடப்படுகிறது . எந்த 

அடிப்படையில் 
செல்வம் இப்பிரிவினரிடையே பகிரந்தளிக்கப்படுகிறது 
என்பதற்கான பல்வேறு காரணங்கள் அறிஞர் பெரு 
மக்களால் விளககப்பட்டிருக்கினறன . 


| 


சமமான 


பொதுவாக , செல்வமும் வருமானமும் சமுதா 
யத்தில் உள்ள மக்களிடையே ஏறத்தாழச் 
அளவில் இருப்பின் மக்களின் பொருளாதாரத் திற 
னும் சமமாக அமையப் பெற்று அவர்களிடையே 


செல்வ வருமானப் பங்கீடு 


465 


செல்வ வருமானப் பங்கீடு 


ரணப் 


கேற்ப 


காணலாம் 


சமமான 


. 


காண 


F 


1 


1 


திறன 


காண 


ஒற்றுமையும் நல்லிணக்கமும் காணப்படும் என்பர் 

பணி என்று சொல்லப்படும் துப்புரவுத 
பலர் . ஆனால் , நடைமுறை வாழ்வில் ஒருசில பொரு தொழிலாளியாக இருந்தாலும் அவரவர் நிலைக 
ளாதார அமைப்புகளைக் கொண்டுள்ள நாடுகளில் 

அவரவர் பணியை ஆற்றிவிட்டு அவரவாக் 
ஏறத்தாழச் சமமான செல்வ வருமானப் பங்கீடு குத் தேவையானதை மட்டும் பெற்றுக் கொளளும் 
இருப்பதையும் , மற்றச் சில பொருளாதார அமைப்பு நிலையை இப் பொருளாதாரங்களில் 
களைக் கொண்டுள்ள நாடுகளில் செலவ வருமானப் என்றும் , எனவே , சீரானதாகவும் , மிகுதியான அள 
பங்கீடு சமச் சீரற்ற தன்மையுடையதாக இருப்பதை வில் மாற்றங்கள இல்லாததாகவும் உள்ள 
யும் காண முடிகிறது . 

செலவ வருமானப் பங்கீட்டை இந்நாடுகளில் 
லாம் என்றும் பலர் குறிப்பிடுகின்றனர் 

ஆனால் , 
செல்வ வருமானப் பங்கீடு முற்றிலும் நிறை சமதரும நாடுகளில் நிலவும் செலவ வருமானப் பங 
வான தாகவும் முற்றிலும் சமமானதாகவும் இருப்பின் , 

கீட்டு முறையினால் மக்கள் உணமையில் மன நிறை 
அதனை உண்மையான செல்வ வருமரனப் பங்கீடு 

வுடன் இருக்கிறார்கள் என்ற கருத்தை ஏறறுச 
(Absolutely , çqual distribution of income and wealth ) கொள்ள முடியாது என்றும் , ஒருசில பிரிவு மககள 
என்று குறிப்பிடலாம் . ஆனால் , இந்நிலையை நடை * மிக உயர் நத வாழ்க்கைத் தரத்தையும் பிற பிரி , ! 
முறையில் காண்பது அரிது , ஒரே நாட்டில் உள்ள 

வினர் மிகவும் , 

எளிய வாழசுகைத் தரத்தையும் 
பல பிரிவு மக்களின் பணி நிலைகள் , அவர்கள் வாழும் அனுபவித்து வருகிறார்கள என்றும் சிலா - குறிப் 
* நிலப் பகுதிகளின் தன்மைகள் போனற பல காரணி 

பிடுகிறார்கள் திறன் - மிகுந்தவருக்கும் 
களின் அடிப்படையில் அவர்களுடைய 

செல்வ வரு 

குறைந்தவருக்கும் ஒரே வருமானம் எனறிருப்பதையும் 
மான நிலைகளில் சமச் சீரற்ற தன்மை இருந்தாலும் , 

முயற்சி மிக்கவர்களுக்கும் முயற்சி 

குறைந்தவர் 
மொத்தமாகப் பார்க்கும் போது , எல்லா மக்களும் களுக்கும் முயற்சியே இலலாதவா களுக்கும் ஒரே 
ஒரே வகையான செல்வ வருமான நிலையையும் 

வருமான நிலை எனறிருப்பின் அது ஊக்கததையும் 
பொருளாதாரத் திறனையும் உடையவர்களாக இருக் 

உற்சாகத்தையும் முயற்சியையும் கெடுக்கும் என்பதை 
கும நிலையைத் தராதரமான செலவ வருமானப் பங் 

யும் இவர்கள் சுட்டிக் காட்டுகின்றனர் . மொத்தத்தில் 
கீடு என்று குறிப்பிடலாம் . இந்நிலையைத் தான் சமதரும நாடுகளில் கூட , கொளகையளவில் தான் 

சமமான செலவ வருமானப் பங்கீட்டைக் 
சமமான செல்வ வருமானப் பங்டு என்பர் . 

முடியுமே தவிர உணமையில் அந்த நிலை இல்லை 
சமதரும் அமைப்பும் செல்வ வருமானப் பங்கீடும் : என்று சமதருமக் கருத்தை எதிர்ப்பவர்கள குறிப 
சமதரும அமைப்புகளைக் கொண்ட பொருளா பிடுகிறார்கள் . 
தாரங்களில் செல்வம் எல்லாம் பொது உடைமை 
யாககப்பட்டிருப்பதாலும் , மக்கள் அவரவர் தம் 

முதலாளித்துவ அமைப்பும் செல்வ வருமானப் 
தனி விருப்பு வெறுப்புகளுக்குச் சிறப்பிடம் தாராமல் பங்கீடும் : முதலாளித்துவப் பொருளாதாரத்தில் 
பொது விருப்பு வெறுப்புகளுக்கே சிறப்பிடம் 

தனியார் துறைக்குச் சிறப்பிடம் தரப்படுகிறது . 
கின்ற நிலை இருப்பதாலும் , அரசின் வலுவான தனியுடைமை வழககில் இருக்கும் இந் நாடுகளில் 
கட்டுப்பாடுகளும் விதி முறைகளும் நடைமுறையில் மக்களின் பொருளாதார நடவடிககைகளில் அரசின 
இருப்பதாலும் , ஏறத்தாழ எலலோரும் தலையீடு இல்லாமல் அல்லது 

குறைவான 
செல்வ 

வருமான நிலைகளைப் பெற்றிருக்க அளவில இருக்கும் . பண்டங்கள் , பணிகள உற்பத்தியி 
வேண்டும் என்ற கொள்கையை அரசு கையாளுவ லும் பகிர்விலும் மக்கள் அவரவர் விருப்பு வெறுப்பு 
தாலும் , ஏறத்தாழச் சமமான செல்வ வருமானப் 

களுக் கேற்பச் 

செயற்படும் நிலை இருக்கும் 
பங்கீடு காணப்படுகிறது . தங்களால் இயன்றதை இத்தகைய நாடுகளில் செல்வம மிககோா 

சமுதா 
நாட்டுக்குச் செய்ய வேண்டும் ; தங்களுக்குத் தேவை யத்தில் மிகுந்த மதிப்பையும் மரியாதையையும் 
யானதை மட்டும் பெற்றுக் கொள்ள வேண்டும் பெறுகின்ற காரணத்தால் செலவததை மேன்மேலும் 
என்ற கொள்கையை இந் நாடுகளில் உள்ள மக்கள் பல மடங்காகப் பெருக்கிப் பயனடையும் நோக்கில 
பயன்படுத்துவதாகச் சொல்லப்படுகிறது . அதனால் , மக்களின் அன்றாடப் பொருளாதார நடவடிக்கைகள் 
தாம் மட்டும் , செல்வச் செழிப்பில் 

வாழவும் பிறர் அமைகின்றன . எனவே , திறமையுடையவர்கள வசதி 
நலிவடைந்த வாழ்க்கை வாழவும் 

களையும் வாய்ப்புகளையும் சிறப்புறப் பயன்படுத்தி . 
விரும்ப மாட்டார்கள் என்றும் 

சொல்லப்படுகிறது . மேன்மேலும் செல்வர்களாகும் நிலையும் , திறமை 
எனவே , பயிற்சியும் தேர்ச்சியும் மிக்க பொறியியல் யும் வசதியும் வாய்ப்பும் குறைந்தவர்கள் கீழ் மட்டத் 
நிபுணராக இருந்தாலும் , மருத்துவ வல்லுநராக திலேயே இருக்கும் நிலையும் காணப்படுகின்றன . 
இருந்தாலும் , பேராசிரியராக இருந்தாலும் 

சாதா 

செல்வம் பெற்றிருப்போருக்குக் கிடைக்கும் சமுதாய 


மிகக 


சமமான 


இம் மக்கள் 


1 


வா . க . 


9 - 30 


466 


செல்வ வருமானப் பங்கீடு 


செல்வ வருமானப் பங்கீடு 


கருத்துக்கு மாறாக , சமுதாய நீதியுடன் ( Social 
Justice ) கூடிய பொருளாதார வளர்ச்சியைப் பெறச் 
சமச்சீரான செல்வ வருமானப் 

பங்கீடே சிறந்த 
தென வாதிடுவோரும் உண்டு . 


நாடுகளில் 


தாரங்களில் 


மதிப்பையும் பெருமையையும் கண்டு தாமும் எப்படி 
யாவது செல்வத்தைச் சேர்க்க 

வேண்டும் எனறு 
குறுக்கு வழியில் செல்வத்தைச் சேர்க்கும் முயற்சியில் 
ஈடுபடுவோரும் , பிறர் உழைப்பின் பயன்களைச் 
சுரண்டுவோரும் , ஏமாற்று வேலைகளிலும் , 

ஊழல 
நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரும் இப் பொருளா 

நாள்தோறும் பெருகி வருகின்ற 
நிலையைக்காண 

முடிகிறது இதனால் , செல்வ 
வருமானப் பங்கீடு சீரற்றதாக இருப்பதோடு செல்வம் 
பெற்றிருப்போருக்கும் , செலவம் இல்லாதோருக்கும் 
இடையேயான இடைவெளியும் பெருகிக் கொண்டே 
செல்கிறது . பல வகையான மூலதனச்சாதனங்களைத் 
உடைமையாககிக் 

கொண்டு 
பெருமளவு வருமானத்தை அவற்றின் மூலம் அடைந்து 
கொண்டு , செல்வ வருமான ஆற்றலைப் பயன்படுத்தி 
அரசுகளையும் ஆட்டிப் படைக்கும் வல்லமை பெற்ற 
சிலரும் இவ் வசதிகள் இல்லாமல் வறுமையில் வாடும் 
பலரும் இப் பொருளாதாரங்களில் இருப்பர் . 


தங்களின் 


தனி 


இந்தியாவின் செல்வ வருமானப் பங்கீடு : வளரும் 

ஒன்றான இந்தியாவில் செல்வ 
வருமானப் பங்கீடு சீரற்ற நிலையில் இருப்பதைப் 
பல ஆய்வுகள் விளக்கியுள்ளன . ஓசா , ( Ojha ) பட்டு 
( Bhatt ) , இரணதேவு ( Ranadive ) , அகமது ( Ahmed ) , 
பாட்டாச்சாரியா ( Bhattacharya ), ஐயங்கார் ( Iyengar ) , 
முகர்சீ ( Mukerjee ) ஆகியோர் பல ஆய்வுகளை இத் 
துறையில் மேற்கொண்டு பல உண்மைகளை வெளி 
யிட்டுள்ளனர் மேலும் இந்திய இருப்பு 

வங்கியும் 
( Reserve Bank of India ) கைகோள பொருளியல் 
ஆய்வுககான தேசிய குழு ( NCAER - National Coun 
cil for Applied Economic Besearch ) போன்ற அமைப் 
புகளும் இத்துறையில் பல ஆய்வுகளை மேற்கொண்டு 
பல உணமைகளை வெளியிட்டுள்ளன . இவவாய்வு 
களின் முடிவுகளை மொத்தமாகப் பார்க்கும் போது , 
1960-1965 ஆண்டுகளில் இந்தியாவின் மொத்த வரு 
மானத்தில் 50 விழுக்காடு அளவைச் சமுதாயத்தில் 
பணககாரர்களாக உயர் நிலையில் உள்ள ஏறத்தாழ 
10 விழுக்காடு மக்கள அடைந்திருந்தனர் என்பதை 
பும் , சமுதாயத்தின் அடிமட்டத்தில் உள்ள ஏறத்தாழ 
20 விழுக்காடு மககள் 

மொத்த 

வருமானத்தில் 
ஏறத்தாழ 7.5 சதவீத அளவையே பெற்றிருந்தனர் 
என்பதையும் காண முடிகிறது . கிராமங்களிலும் 
நகரங்களிலும் வாழ்வோரிடையேயும் இத்தகைய 
சமச் சீரற்ற செல்வ வருமானப் பங்கீட்டு இயல்பைக் 
காண முடிகிறது . எனவே தான இனறும ஏறத்தாழப் 
பாதி அளவு மக்கள் வறுமைக கோட்டிற்குக் கீழே 
வாழும நிலை காணப்படுகிறது . 


உளபெ 


நாடுகளில் 


உயர்ந்த 


இரட்டைப் பொருளாதாரம் ( Dualistic Economy ) 
இந்தியா போன்ற வளரும் 
பொருளாதார அமைப்பின் விளைவாக இரட்டை 
நிலை காணப்படுகிறது . பொருளாதார மேம்பாடு 
அடைந்திருக்கும் நாடுகளில் உள்ளவர்களின் 
வாழ்க்கைத் தரத்தைப் போன்று மிக 
வாழ்க்கைத் தரத்தை அனுபவித்து வரும் செல்வா 
கள் ஒரு புறமும் , வறுமைச் சுழலில் சிக்கித் தவிக்கும் 
மக்கள் ஒருபுறமும் என ரண்டு வகை வாழ்க்கை 
நிலைகளும் ஒரே நேரத்தில ஒரே நாட்டில் நிலவு 
வதை இரட்டை நிலை என்பர் . செல்வ வருமானப் 
பங்கீடு சமச் சீரற்ற நிலையில் இருப்பதால தான 
இந்நிலை தோனறுகிறது . 


சமச்சீரின்மைக்குக் காரணங்கள் : இந்தியாவில் 
செல்வ வருமானப் பங்கீடு சமச் சீரற்ற நிலையில் 
இருப்பதற்குக் கீழ்வரும் பல காரணங்கள் குறிப்பிடப் 
படுகின்றன . 


மிகவும் 


செல்வ வருமானப் பங்கீடும் மூலதனத் திரட்சியும் . 
செல்வமும் வருமானமும் சீராகப் பகிரப்படுமானால் 
அந் நிலையில் 

சேமிப்பு மிகுதியாவதற்கும் , 
அச் சேமிப்புகள் திரட்டப் பெற்று மூலதனத 
திரட்சி தோன்றுவதற்கும் வாய்ப்புகள் 
குறைவு என்று சிலர் குறிப்பிடுவா . சமுதாயத்தில் 
செல்வம் மிக்கோரின சேமிப்பு நாட்டம் ( Propensity 
to Save ) மிகுதியாக இருக்குமாதலால் 

செலவ 
வருமானப் பங்கீடு சீரற்று இருக்கும்போது செல்வர் 
சிலராகவும் செல்வம் அற்றோர் பலராகவும் இருப் 
பராதலால் சேமிப்பும் மூலதனத் திரட்சியும் மிகு 
தியாக இருக்கும் என்று இவர்கள் கருதுகின்றனர் . 
அதாவது , செல்வ வருமானப் பங்கீடு சீரற்றிருக்கும் 
நாடுகளில் விரைவான பொருளாதார வளர்ச்சிக்குத் 
தேவையான மூலதனத்தைப் பெருமளவில் திரட்ட 
வாய்ப்புகள் மிகுதி எனபது கருத்து . இவர் தம் 


1. பரவி நிற்கும் வறுமை , பெரும்பான்மையானோர் 
வறிய நிலையில் வாழவதால் அவர்தம் வருமானம் 
நுகர்வு , வாழ்க்கைத் தரம் போன்றவை கீழ் மட்டத்தில் 
தொடர்ந்து இருந்து வருகின்றன . இதனால முன 
னேறும் வாய்ப்புகளும் வசதிகளும் அவர்களுக்குக் 
கிடைப்பதில்லை . ஆனால் ஒருசிலர் செல்வ நிலையில் 
வாழ்வதால் அவர்தம் வருமானம நுகர்வு , 

வாழ்க் 
கைத் தரம் மட்டுமலலாமல் , மேன்மேலும் 
னேறும் வாய்ப்புகளும் வசதிகளும் அவர்களுக்கு எளி 
தாகக் கிடைககினறன . 


முன் 


செல்வ வருமானப் பங்கீடு 


467 


செல்வ வருமானப்பங்கீடு 


2. மிகக் குறைவான பொருளாதார வளர்ச்சி : தேசீய 
வருமானமும் , தனி ஆள வருமானமும் தொடர்ந்து 
அதிகரித்துச் செல்லும் நிலையைப் 

பொருளாதார 
வளர் சசி என்பர் . இவ் வளர்ச்சி வேகம் இந்தியாவில் 
மெதுவானதாகவே 

இதற்குப் 
காரணங்கள் உண்டு என்றாலும் வளர்சசி வேகம் 
குறைவாக இருப்பதால் சமுதாயத்தின் அடிமட்டத் 
தில் உள்ளவாகள் விரைவாக உயர முடியாமல் இருக் 
கும் நிலை காணப்படுகிறது . 


உள்ளது . 


சமச் சீரற்ற செல்வ வருமானப் பங்கீட்டை 

மேன 
மேலும் முனைப்பாக்குகிறது . 

7. வேலையின்மையும் குறைவேலையும் ( Un - 
employment and Underemployment ) UVQUITUⓇ 
களாகத் திட்டமிட்ட முயற்சிகளை மேற்கொண்டும் 
இந்தியப் பொருளாதாரத்தில வேலையின்மையின் 
அளவும் குறைவேலை அளவும் குறையவில்லை எனப 
தோடு , அதிகரித்தும் வருகிறது என்று பல ஆய்வு 
அறிக்கைகள் குறிப்பிடுகினறன . 


3. பொருளாதார வளர்ச்சியின் இயல்பு : இந்தியா 
வின் பொருளாதாரத் திட்டங்கள் யாவும் சமச் சீரான 
செல்வ வருமானப் பங்கீட்டை வலியுறுத்திக் குறிப் 
பிட்டாலும் , நடைமுறையில் திட்டங்களின் பயன் 
களையெல்லாம் சமுதாயத்தின் ஒருசில பிரிவினர் தாம் 
அடைந்து வருகின்றனர் . எனவே , இத்தகைய ஒருசில 
பிரிவினரிடம் 

திட்டமிட்ட வளர்ச்சியின் 
பயனாகச் செல்வமும் செல்வாக்கும் பல்கிப் பெருகு 
கின்றன . பிற பிரிவினர்களின் வாழ்க்கை 

நிலைகளில் 
கணிசமான முன்னேற்றம் இல்லை . 


தான் 


1 


| 


4. வரி ஏய்ப்பு : சமுதாயத்தின மேல மட்டத்தில் 
இருப்பவர்களில் சிலரும் , மேனிலை நடுத்தரப் 
வினரில் சிலரும் பல வழிகளில் வரி ஏய்ப்பு முறை 
களைக் கையாளுவதைப் பல ஆய்வு அறிக்கைகள 
சுட்டிக் காட்டுகின்றன . நேர்முக வரிகளிலிருந்து தப் 
பித்துக் கொள்ளும் இப் பிரிவினரின் போக்கு ஒரு 
புறமும் , மறைமுக வரிகளின் சுமைகளால் துனபுறும் 
ஏழைகளின் போக்கு ஒருபுறமும் காணப்படுவது 
சமச்சீரற்ற செல்வ வருமானப் பங்கீட்டு நிலைக்கானி 
காரணமாகக் குறிப்பிடப்படுகிறது . 


8. குறைவான உற்பத்தித் திறன் : குறைவான 
உற்பத்தித் திறன் , சமச்சீரற்ற செல்வ வருமானப் 
பங்கீட்டிற்கான காரணமாகவும் , சமச்சீரற்ற செல்வ 
வருமானப் பங்கீட்டின் விளைவாகவும் இருக்கிறது . 

9. மக்கட் பெருக்கம திட்டமிட்ட பல முயற்சி 
களால் இந்தியாவில் மக்கட் பெருக்க விகிதத்தை 
ஓரளவுக்குக் கட்டுப்படுத்த முடிந்திருக்கிறது . எனவே , 
பெருகி வரும் மககட் பெருக்கத்தினால் ஏற்படும் பல 
சிக்கல்களுள் ஒன்றாக , சமச் சீரற்ற செல்வ வருமா 
னப் பங்கீடும் தொடர்ந்து இருந்து வருகிறது . 

10. பண வீக்கம் : திட்டமிட்ட பொருளாதார 
வளர்ச்சிக் காலத்தில் விலைகள் பல மடங்கு பெருகி 
வருகின்றன . விலை உயாவுக் காலங்களில செல்வர் 
களும் உற்பத்தியாளர்களும் வாணிகர்களும் மேன் 
மேலும் செலவர்களாக 

மாறுவா . மாத ஊதியம் 
பெறும் நடுத்தரப் பிரிவினர் , நிலையான ஊதியம் 
பெறும் பல்வகைத் தொழிலாளர்கள , சிறிய நில 
உடைமையாளர்கள் , நிலமில்லா வேளாணமைத் 
தொழிலாளர்கள் போன்ற பல்வகைப் பிரிவினரின் 
வருமானம் செல்வர்களுக்கு மாறிச் செல்லும் போக்கு 
நிலவுவதால் மேனமேலும் ஏழைகளாக மாறுவர் . 


| 


உடைமையாக 


5. உற்பத்திச் சாதனங்களின் சமச்சீரற்ற பங்கீடு . 
வருமானத்தை மேனமேலும் பெருக்குவதற்கு உதவும் 
உற்பத்திச சாதனங்களின் பங்கீடு சமுதாயத்தின் பல 
பிரிவு மக்களிடையே சமமான அளவுகளில் இலலை 
உற்பத்திச் சாதனங்கள் தனியாா 
இருந்து பயன்படும் பொருளாதாரங்களில் செல்வ 
வருமானப் பங்கீட்டு முறை சமச் சீரற்றதாகத்தான 
இருக்க முடியும் என்பதைத் தண்டேகா ( Dandekar ) , 
இராத்து ( Rath ) போன்றோர் வலியுறுத்திக் குறிப்பிட் 
டுள்ளனா . 


அரசின் 


சமச்சீரற்ற பங்கீட்டைக் குறைத்தல் : பல்வகைக் 
காரணங்களால் சமச்சீரற்ற செல்வ வருமானப் 
பங்கீடு தொடர்ந்து இருந்து வந்தாலும் , இந்நிலை 
யைத் தவிர்ப்பதற்காகத் தொடர்ச்சியான முயற்சி 
களும் மேற்கொள்ளப்பட்டு வருகினறன .. 
நிதிக் கொள்கை , வரிக்கொள்கை , 

வருமானக் 
கொள்கை , விலைக் கொள்கை , மானியக கொளகை 
போன்ற பல்வேறு கொள்கைகளும் சமச் சீரற்ற 
செல்வ வருமானப் பங்கீட்டைக் குறைப்பதையே 
நோக்கமாகக் கொண்டு செயற்படுத்தப்பட்டு வரு 
கின்றன . நிலச் சீர்திருத்தங்கள் , வேலைப் பெருக்கத் 
திட்டங்கள் , சமுதாயப் பாதுகாப்புத் திட்டங்கள் 
வறுமை ஒழிப்புத் திட்டங்கள் போன்ற பல்வகைத் 
திட்டங்கள் யாவும் , சமுதாயத்தின் அடிமட்டத்தில் 
உள்ளவர்களின் வருமானம் , சொத்து , வேலை நிலை 


6. மூலதனச் செறிவுள்ள தொழில் நுட்பம் ( Capita 
-intensive Techonology ) தனியார் துறைப 

பொரு 
ளாதாரங்களில் மூலதனச் செறிவுள்ள தொழில் நுட்ப 
நிலைகள் தொடர்ந்து பயன்படுத்தப்படும்போது பல் 
வகைத் தொழிலாளர்கள் வேலையில்லாமல் இருககத் 
தக்க நிலையும் வருமானத்தை இழக்கத்தக்க நிலை 
யும் தோன்ற வாய்ப்புகள உண்டு . இதுவும் 


வா . க . 9 - 30 அ 


செல்வாக்காளர் குற்றம் 


468 


செல்வாக்காளர் குற்றம் 


ஆகியவற்றை உயர்த்துவதை அடிப்படை நோக்க 
மாகக் கொண்டு செயற்படுத்தப்பட்டு வருகின்றன . 

என்.எஸ்.பா. 


துணை நூல் : 


Thingan , M.L. , The Economics of Development 

and Planning , Vikas Publishing House Pvt . Ltd. , 
New Delhi , 1978 . 


தங்கள் தொழில் அல்லது செல்வாக்கு உள்ள காலத் 
தில் புரியும் குற்றம் செல்வாக்காளர் குற்றம் எனப் 
படும் . சமூகத்தில இவவகையினருக்குச் சாதாரண 
மக்களைவிட உயர்ந்த இடம் பொருளாதார நிலை 
யில் இருப்பதால் இவர்கள் செல்வாக்கு உள்ளவர் 
களாகக் கருதப்படுகிறார்கள . பேராசிரியர் சதர் 
லண்டு இவ்வகைக் குற்றங்கள் சாதாரணகுற்றங்களை 
விட ஆபத்தானவை அல்லது இடருடையவை 

என் 
றார் . செல்வாக்காளர் குற்றத்தில் நிதி இழப்பு அதிக 
மாகும் ; பொது ஒழுக்கத்திற்கு மிகுதியாகக் கேடு 
விளையும் . 


செல்வாக்காளர் குற்றம் : செல்வாக்காளர் 
குற்றமென்பது சமூகத்தில் உயர்பிரிவினர் தங்கள 
அலுவல் அல்லது தொழில் புரியுங்கால் , தங்களது 
அலுவல் , செல்வாக்கு அல்லது தொழிலால் செய்யும் 
சமூகவிரோதச் செயல்களாகும் . 

சல்வாக்காளர் 
குற்றமெனும் கோட்பாடு , பேராசிரியர் சதர்லண்டு 
என்பார் அமெரிக்கச் சமூகவியல் கழகத்தில் 1939 -ஆம் 
ஆண்டு அது குறித்த ஒரு கட்டுரையை வழங்கிய 
பின்பே தனக்கென ஒரு தனி இடத்தைப் பெற்றது . 
பன்னெடு நாள்களாக இச் சமூக விரோதச் செயல் 
கள் வாணிகத்தின் ஒரு இன்றியமையாப் பிரிவாக 
இருந்துவருகிறது . 


கொள்ளை என்பது சாதாரண குற்றம் ( Ordi 
nary Crime ) . இதைப் புரிவதன் மூலம் குற்றவாளிக் 
குச் சராசரியாக ஒரு கொள்ளைக்கு 100 உரூபாய் 
கிடைக்கலாம் , ஐம்பதாயிரம் , இலட்சம் 

ரூபாய் 
கிடைக்கும் கொள்ளைகள சமூகத்தில் எப்போதோ 
ஒரு வேளைதான் நடைபெறுகிறது . 

ஒரு 
கையாடல் மூலம் குற்றவாளி பல கோடிக் கணக்கான 
உரூபாய் பெற வாய்ப்புள்ளது 


ஆனால் , 


|| 


* 


| 


செலவாக்காளர் ஏற்றம் புரிவதன் மூலம் பொது 
ஒழுக்கத்திற்குப் பங்கம் விளைவிக்கப்படுகின்றது . இத 
னால் சமூகத்தில் ஒருவர் மற்றொருவரை நமபுவ 
தில்லை . அரசு அலுவலகங்களுக்குச 

சென்றால் 
கையூட்டுக் கொடுப்பதன் மூலமே சானறிதழ பெற 
யலும் என்ற மனநிலை 

மக்களிடையே ஏற்படும் . 
வ்வாறான ஒழுக்கச் சீர்கேடு நிதி இழப்பை விட 
வெறுக்கத் தக்கது . 


ப 


| 


செல்வாககாளர் குற்றம் குறித்துப் பல்வேறு 
குற்றவியல் அறிஞர்கள் 1939 - ஆம் ஆண்டிற்கு முன 
னரே இவ்வுலகிற்கு உணர்த்தினர் . ஆனால் , அவர்கள 
தங்கள் காலங்களில் இவ்வகைக் குற்றத்திற்கு வெவ் 
வேறு பெயர்கள் இட்டனர் . காயர் 

என்பார் இத 
னைப் பொது நலக குற்றங்கள் ( Public Welfare 
Offences ) என்றார் . பின்னர் வந்த அறிஞர் பெரு 
மக்கள் ஒழுங்குமுறைப்படுத்தும் குற்றங்கள் ( Regula 
tory offences ) எனவும் , விதிவிலக்கிற்கு இடந்தராத 
குற்றங்கள் எனவும் ( Offences of Streliability) , சட்ட 
நுணுக்கஞ் சார்ந்த குற்றங்கள் ( Technical Offences ) 
எனவும் குறிப்பிட்டனர் . பேராசிரியர் ஆலபர்ட்டு 
மோரிசு என்பார் கி.பி. 1872 - ஆம் 

ஆண்டு இது 
குறித்துக் குற்றங்களை அடக்குதல் 

பற்றிய பன் 
னாட்டுக் கருத்தரங்கில் ஒரு கட்டுரையைப் படித் 
தார் . மக்ரெக்கர் எனறி , தயாரிப்பாளர் மற்றும் 
வீட்டு மனை விற்பனையாளர்களின் ஒழுங்கீனங் 
களைக கண்டித்தார் . தொழிலாளர் சச்சரவு , வாரி 
யங்களின் சிக்கல்கள குறித்த பாடநூல்களும் இச் 
செயலகளைக் கண்டித்தன . 


குற்றத்தின் வகைகள் : 

1. கடனீட்டுப் பத்திர விற்பனை மற்றும் முதலீடு 
செய்வதாக வாணிகத்தில் மோசடி . 


2. உணவு மற்றும் மருந்தில் கலப்படம் செய்தல . 
தவறான வழிகாட்டும் விளம்பரங்கள் 


குற்றவியல் தத்துவத்தில் செல்வாக்காளர் குற்றத் 
தையும் சேர்த்திடல் வேண்டும் என்று முதலில் கூறிய 
வர் பேராசிரியர் சதாலண்டு . 


3. மருத்துவத தொழிலில் ஒழுங்கீனம் : எடுத்துக் 
காட்டாகச் சட்ட முரணான 

வகையில் 

போதைப் 
பொருள்கள் விற்பனை செய்தல் , கருச்சிதைவுக்கு 
சட்ட முரணான வகையில் உதவி புரிதல் , குற்ற 
வாளிகளுக்குச் சட்ட முரணான வகையில் உதவி 
புரிதல , விபத்து வழக்குகளில் தவறான அறிககை 
களும் சான்றுகளும் தருதல் , போலி நிபுணாகளாகச் 
செயற்படுதல் , தேவையில்லாமல் மருத் உதவி 
அளித்தல் , தொழிற் போட்டியில கட்டுப்பாடுகள் 
விதித்தல் முதலியன . 


இலக்கணம் : சமூகத்தில் செலவாக்கும் தகுதியும் , 
உடையவர்களும் உயர்ந்த அலுவல புரிபவர்களும் 


செல்வாக்காளர் குற்றம் 


469 


செல்வாக்காளர் குற்றம் 


4. வழக்கறிஞர் தொழிலில் ஒழுங்கீனம் , நிறுவ 
னங்கள் சட்ட முரணான செயல்கள் புரிய 

உதவி 
புரிதல் . 


5. போட்டியைத் தவிர்க்கும் பொருட்டு அல்லது 
விலையை உயர்த்துவதற்காகப் பொறுப்பாண்மை , 
வணிக மன்றங்களின் கூட்டமைப்பு அல்லது கூட்டணி 
அல்லது ஒருங்கிணைப்புக் குழு ஏற்படுத்துதல் . 


6. பொது அலுவலர்கள் கையூட்டு மற்றும் சுரண் 
டல் புரிதல் . 


இலக்கணத்தின் மதிப்பீடு : 1. பல்வேறு நாடுகளில் 
செல்வாக்காளர் குற்றங்கள நீதிமன்றங்களில் விசா 
ரணை செய்யப்படுவதில்லை . அவை தீர்ப்பாயங்களி 
லும் , ஆணைக் குழுக்களிலும் விசாரணை செய்து 
முடிவு செய்யப்படுகின்றன . இக் குழுக்களுக்குத் தண் 
டனை வழங்கும் அதிகாரம் இல்லை . தண்டனை 
நீதிமன்றங்களால் மட்டுமே வழங்கப்படும் . 
நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டால் தான் அவரைக் 
குற்றவாளி எனக் கூறுதல் வேண்டும் எனக் குற்ற 
வியல் அறிஞர்களில் ஒரு சாரார் கூறுவர் . 


வியல் நீதிமன்றங்களில் வழக்கு நடை பெறுங்கால் 
குற்றவாளிதான் அக்குற்றததைச் செய்தாரென 
ஐயத்திற்கிடமின்றி மெய்ப்பித்தல் குற்றம் சாட்டுப் 
வரைச் சார்ந்தது . ஆனால் , நிருவாக ஆயங்களில் 
மெய்ப்பித்தலின் அளவு 

உரிமையியல் நீதிமன்றங் 
களில் பின்பற்றப்படும் அளவினதே ஆகும் . 

சான்று 
கள் இருப்பின் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அக் 
குற்றத்தைச் செய்திருப்பார் என்னும் முடிவுக்கு வர 
லாம் . எனவே , குற்றம் சாட்டப்பட்டவருக்குச் சாதா 
ரண நீதிமனறங்கள் மூலம் கிடைக்கும் உரிமைகள 
இதில் கிடைப்பதில்லை . 5. குற்றவியல் அறிஞர் சிலர் 
செல்வாக்காளர் குற்றத்தைக குற்றமெனக் கூறுதல 
கூடாது என்பர் . ஏனெனில் குற்றவாளிகள் தங்களைக 
குற்றவாளிகள் எனக் கருதுவதில்லை . சில 

வேளை 
களில் சமூகம் கூட அவர்களைக் குற்றவாளி எனக 
கருதுவதில்லை . எடுத்துக்காட்டாகப் போர்க் காலங் 
களில் அவசியப் பணடங்கள , குறித்த 

சட்டங்கள 
கடுமையாக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் . அக்காலங் 
களில் அவசியப் பண்டங்கள் கிடைக்காமற் 

போக 
லாம் . ஒருவா 

அப்பணடங்களைப் பதுக்கி வைத 
திருந்து விற்றால் அவரைச் சமூக விரோதி என்றோ 
செல்வாக்குடைய குற்றவாளி எனறோ சமூகம் 
கூறுவதில்லை . அவரும் தன்னைக் குற்றவாளி எனக் 
கருதுவதில்லை . 


ஒருவர் 


களால 


2. செல்வாக்காளர் குற்றங்களை நிருவாகவியல் 
முடிவுக்கு விடுதல் கூடாது . அவ்வாறு விடுவதால் 
ஒரு நிருவாகி தாம் எதைக் குற்றமென நினைக்கின் 
றாரோ அதனைக் குற்றமெனத் தீர்வு செய்வதற்குத் 
துணிவார் . அது குற்றவியற் சட்டத்தின் அடிப்படைக் 
கருத்தான குற்றமென்பது தெளிவாகச சட்டத்தில் 
குறிக்கப்படுதல் வேண்டும் என்னும் கொள்கைக் 
மாறுபாடுடையது . 3. விசாரணைக் காலத்தில் குற்ற 
நடைமுறைச் சட்டத்திலுள்ள விதிமுறைகள் பின் 
பற்றப்படுதல 

வேண்டும் . குற்றம் சாட்டப்பட்ட 
வருக்குப் பல்வகையான உரிமைகளும் பாதுகாப்பும் 
உள்ளன . குற்றம் சாட்டப்பட்டவர் நிருவாக ஆணைக் 
குழுவால் விசாரணை செய்யப்படுங்கால் அவருக்குப் 
இப்பாதுகாப்புரிமைகள் கிடைப்பதில்லை . சாதாரண 
குற்றவியல் நீதிமனறங்களைப் பொறுத்தவரை புலன் 
விசாரணையைக் காவலதுறையினரே மேற்கொளவர் . 
இத்துறையினர் நீதிமன்றங்களின் கீழ்ப் பணியாற்று 
வதில்லை . ஆனால் 

நிருவாகவியல் 

ஆயங்களைப் 
பொறுத்தவரை அதற்கெனத் தனிப் புலன் 
ரணை அமைப்பு அதன் கீழ் இயங்கும் . ஆயமே புலன் 
விசாரணையை நெறிப்படுத்தும் . வழக்கையும் விசா 
ரணை செய்து முடிவு செய்யும் இம் முறையால் 
குற்றம் சாட்டப்பட்டவரின் உரிமைகள் பாதிக்கப் 
படுகின்றன எனக் குற்றவியல் 

அறிஞர்களில் ஒரு 
சாரார் கூறுவர் . 4. வழககைச் சான்றுகள் மூலம் 
மெய்ப்பித்தலின் அளவு குற்றவியல் நீதிமன்றங்களி 
லும் , நிருவாக ஆயங்களிலும் மாறுபடுகின்றது . குற்ற 


குற்றத்தின வளர்ச்சி :சாதாரண குற்றங்கள சாதா 
ரண மனிதாகளால் வறுமையாலோ உளநோயாலோ 
சூழநிலைகளாலோ புரியப்படுகின்றன . ஆனால் , செல 
வாக்காளர் குற்றங்கள பண ஆசையால செலவர் 

செயயப்படுகின்றன . இவை மட்டுமன்றி 
வணிகம் மற்றும் சொத்துககளை வாங்குதல குறித் 
துப் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன . மக்கள் தங்கள 
செல்வத்தைப் பல வழிகளில் முதலீடு செய்ய விரும்பு 
கின்றனர் . உணர முடியாத சொத்துக்கள் 
புழக்கத்தில் உள்ளன . குற்றவாளிகள் இது குறித்த 
குற்றங்களைச் செய்து எளிதில பொருளீட்டித் தப் 
பித்து விட வாய்ப்புக்கள அதிகம் உள்ளன . 


அதிகம் 


விசா 


முதல மற்றும் இரண்டாம் உலகப்போர்களும் 
செலவாக்காளர் குற்றங்களின வளர்ச்சிக்குத் துணை 
நின்றன . போர்க்கால விதிமுறைகள் பல இயற்றப் 
பட்டன . அவை மட்டுமல்ல . இரண்டாம் உலகப் 
போருக்குப் பிறகு இந்தியா சுதந்திர நாடாகியது . 
அவசியப் பொருளகளை உற்பத்தி செய்வதிலும் , 
பெருக்குவதிலும் மற்றும் வழங்குவதிலும் அரசு , 
கள் நிறைய ஆற்ற வேண்டிய நிலைமை உண்டாயிற்று . 
அரசின் கட்டுப்பாடுகள் செல்வாக்காளர் குற்றங்கள் 
பெருகி வளம்பெற வழி செய்தன . சதந்திரத்திற்குப் 
பிறகு செலவாககாளர் குற்றங்கள் பெருகின . சுதந் 


பணி 


செல்வாக்காளர் குற்றம் 


470 


செல்வாக்காளர் குற்றம் 


திரத்திற்குப் பிறகு செல்வாக்காளர் குற்றங்கள் குறித் 
துப் பல சட்டங்கள இயற்றப்பட்டன . அவற்றுள் 
சில பின்வருவன : 1. மத்திய ஆயத் தீர்வைச் சட் 
டம் , 2. அன்னியச செலாவணி ஒழுங்குபடுத்தும் 
சட்டம் , 3. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிச சட்டம் , 
4. கையூட்டுத தடுப்புச சட்டம் ( இலஞ்ச ஒழிப்புச் 
சட்டம் ) , 5. உணவுக கலப்படத் தடுப்புச 
6. இன்றியமையாப் பண்டங்கள சட்டம் , 7. நிறுவனங் 
கள் சட்டம் , 8. வருமானவரிச் சட்டம் , 9. சுங்கத் 
தீர்வைச சட்டம் , 10. செலவ வரிச சட்டம் , 11 . 
கொடை வரிசசட்டம் . 


ஒரு சில வேளைகளில் செல்வாக்காளர் குற்றங் 
கள் புரிவதற்குப் பொதுமக்களும் காரணமாக இருக் 
கிறார்கள் . எடுத்துக் காட்டாக வெளிநாட்டுப் 
பொருள்களை எடுத்துக் கொண்டால் அப் பொருள 
களுக்குத் தேவை அதிகமாக இருப்பதினாலேயே 
கடத்தல் தொழில் தங்கு தடையின்றி நடைபெறு 
வேறுசில 

எடுத்துக்காட்டுகள் கறுப்புச் 
சந்தை , பொது அலுவலர்களுக்குக் கையூட்டு வழங்கு 
தல் போன்றவையாகும் . 


சட்டம் , 


கின்றது 


. 


| 


ஆனால் 


சட்டங்களும் நிறைவேற்றும் முறைகளும் 

சாதா 
ரணக் குற்றங்களைவிடச் செலவாககாளா குற்றங்கள 
இடருடையவை . ஆனால் , அநேக செல்வாக்காளர் 
குற்றங்கள் தண்டிக்கப்படாமல் விடப்படுகின்றன . 
அதற்கான காரணங்கள யாவை ? பேராசிரியர் 
சதர்லண்டு , மூன்று காரணங்களைக கூறுகிறார் . 
அவையாவன : 


தண்டனைகளைப் பொறுத்த வரையில் சாதா 
ரண குற்றங்களுக்குக் கொடுரமான தண்டனைகள் 
வழங்கப்படுகின்றன . எ.கா. தூககுத் தண்டனை , 
ஆயுள் தண்டனை , சிறைத் தண்டனை, தணடம் , 
பொருள் இழப்பு முதலியன . 

ஆபத்து 
வாய்ந்த செலவாககாளர் குற்றங்களுக்குச் சாதா 
ரணத் தண்டனைகளே வழங்கப்படுகின்றன . எ கா 
செயலகளைச் செய்யாமலிருக்க ஆணை பிறப்பித்தல் 
( Cease and desist orders ) , கரும்பட்டியலில் சேர்த் 
தல் ( Black listing the offenders ). இவ்வாறான 

ண்டனைகளால் குற்றங்கள பெருகுமே தவிரக 
குறைவதில்லை 


| 


1. செல்வாக்குடைய குற்றவாளிகளின் உயர் சமூகப் 

பொருளாதாரச் சமுதாயப் படி நிலை . 
2. சட்டம் வழங்கும் நிவாரண முறைகள் . 
3. செல்வாக்காளர் குற்றம் குறித்துப் பொது மக்க 

ளிடம் விழிப்புணர்ச்சியின்மை . 


- 


நீதி மன்றங்கள் : நீதிமன்றங்கள் செலவாக்குடைய 
குற்றவாளிகளுக்குச் சலுகைகள காட்டியே வருகின 
றன . அவர்களைத தணடிப்பதற்குப் பதிலாகச் செயல் 
களைச் செய்யாமலிருககும ஆணைகள் பிறப்பிக்கின 
றன . இததணடனைகள மேற்கூறியபடி சாதாரண 
குற்றவாளிகளுக்கு வழங்கப்படுவதில்லை . ஆனால் , 
இப்போது செலவாக்குடைய 

குற்றவாளிகளைப் 
பொறுத்தவரை நீதிமனறங்களின் நிலையில் பெருத்த 
மாறுதல் ஏற்பட்டுள்ளது . 


|| 


வரை , 


சாதாரணக் குற்றங்களைப் பொறுத்த வரையில் 
குற்றவாளிகள் உடனடியாகக கைது 

செய்யப்பட்டு 
விசாரணை செய்யப்பட்டுத் தணடிக்கப்படுகினறனர் . 
ஆனால , செலவாககாளர் குற்றங்களைப் பொறுத்த 
வரையில் குற்றவியற் றுறையின் அங்கங்கள் அவவாறு 
செயற்படுவதிலலை . செலவாக்காளர் , நீதிபதி , அரசு 
வழக்கறிஞர் , காவல் துறையினர் அனைவரும் சமூ 
தாயததின மேலநிலையில் உள்ளவர்கள் . அவர்கள் 
அனைவரும் ஒரே வகுப்பினா . அதனால் குற்றவியற் 
றுறை அலுவலர்களின் செயல முறைகள் 
கினறன . செல்வாக்குடைய குற்றவாளிகள் 

சாதா 
ரணக் குற்றவாளிகளை விட அதிகத் திறன் பெற்றவர் 
கள் . சட்டத்தின் கண்களிலிருந்து எவவாறு தப்புவது 
எனற முறையை முன்னரே முடிவு செய்த பினனர்த் 
தான் குற்றம் செய்ய முற்படுகின்றனர் . 


வேறுபடு 


அமெரிக்காவில் 1959 

குற்றவாளிகள் 
குற்றத்தை நீதிமன்றத்தின் முன் ஒத்துக 

கொண 
டால சிறைத் 

தண்டனை வழங்கப்படவிலலை . 
நானகு வணிகர்கள் 

மேல பொறுப்பாணமைக்கு 
எதிராக 1959 - ஆம் ஆண்டு வழக்குத் தொடுக்கப்பட் 
டுக்குற்றத்தை ஒப்புக கொணட 

கொண்ட நிலையில் சிறைத் 
தணடனை வழங்கப்பட்டது . இதே போனறு 44 பங் 
கமைப்பு உயர் அதிகாரிகளுக்கு 1961 - ஆம ஆண்டும் 
சிறைத் தணடனை வழங்கப்பட்டது . 

இந்தியாவைப் பொறுத்தவரை , கீழவிசாரணை 
நீதி மன்றங்கள் செல்வாககாளர் குற்றத்தின் தன 
மையை அறியாமல் சாதாரண தணடனைகள் வழங்கு 


காமை 


கினறன . 


பயன்படுத்துவோர் , முதலீடு செய்வோர் , பொது 
மக்கள் முதலானோர் ஒன்று சேருவதிலலை . சட்டத் 
தில அவர்களுக்குப் போதிய நுட்ப அறிவு இல்லா 
யால் தங்களையும் அவர்களால் காப்பாற்றிக கொள்ள 
முடியவில்லை . இவை மட்டுமன்றி ஒரு சில குற்றங் 
களைச் சாதாரண கணகளால உணர்தல் 

உணர்தல் இயலாது . 
குற்றம் புரிந்த ஒரு சில ஆண்டுகளுக்குப் பினனரே 
வெளிப்படும் குற்றங்களும் உள்ளன . 


இந்திய சட்ட ஆணைக்குழு தன் 47 - ஆம் அறிக 
கையில் இதைப் பற்றி விவாதிததது . கீழ் நீதிமனறங் 
கள , செல்வாக்காளர் குற்றத்தின தன்மை , அதனால 


செல்வாக்காளர் குற்றம் 


471 


செலடன் மட்கலன் 


தகுந்தபடி சம்பாதித்துக் கொள்கின்றனர் . சந்தானம் 
குழு இந்நிலையைப் பற்றி விவாதித்தது . 

அரசு 
அலுவலர்களுக்கு நடத்தை நெறிமுறைகள் பல உள் 
ளன . ஆனால் , அமைச்சர்கள் , சட்டமன்ற உறுப்பினர் 

கட்சியினர் முதலானோருக்கு 
நடத்தை நெறிமுறைகள் வகுக்கப்படவில்லை 

எனக் 
கூறியது . 


கள் , 


நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி முதலியனவற்றை 
உணர்ந்து தண்டனை விதித்தல் - வேண்டும் . புலன் 
விசாரணை அமைப்பு , அரசு வழக்கறிஞர் முதலா 
னோர் இவற்றை உணர்ந்து செயற்படுதல் வேண்டும் 
எனவும் ஆணைக்குழு கூறியது . இந்திய உச்ச நீதி 
மன்றமும் பல்வேறு வழக்குகளில் இவ்வகைக் குற்றங் 
களுக்கு அடையாளத் தண்டனைகள் வழங்கப்படுதல் 
கூடாதெனவும் , குற்றம் மறுமுறை நிகழாமலிருக்க 
வும் , சமுதாயத்தைப் பாதுகாக்கவும் கடுந்தண்டனை 
கள் வழங்கப்படல் வேண்டும் எனவும் கூறியது . 


அரசியல் 


மீ.அ. 


வழக்கறிஞர் தொழில் : வழக்கறிஞர் ஒருவர் நீதி 
மன்றத்திற்கும் , கட்சிக்காரருக்கம் , எதிர்த் தரப் 
பினருக்கம் ஆற்ற வேண்டிய கடமைகள் பல உணடு . 
ஆனால் , இத்தொழிலில் நேர்மையாக விளங்கினால் 
பொருளீட்டவோ , புகழீட்டவோ முடியாது 

என்ற 
நிலை உள்ளது . இடைத் தரகர்களை நியமித்தல் , 
கட்சிக்காரரின பணத்தைக் கையாடல் 

செய்தல் , 
குற்றவாளிகளுக்குக் குற்றம் புரிய உதவுதல் முதலியன 
தடை செய்யப்பட்டுள்ளன . ஆயினும் , பெரும்பாலான 
வழக்கறிஞர்கள் தங்கள் தொழிலின் ஒரு பகுதியாக 
இவற்றைச் செயற்படுத்தி வருகின்றனர் . 


செலடன் மட்கலன் சீனர் , கொரியர் , சியா 
மியர் பயன்படுத்திய அழகும் வனப்பும் 

மிக்க மட் 
கலன்களாகும் . பளபளப்புமிக்க நேர்த்தியான இம் 
மட்கலன்கள் பசுமை , நீலம் , சாம்பல் , பொன்பழுப்பு 
ஆகிய நிறங்களைக் கொண்டு ஒப்பனை மிகுநது 
காணப்படும் . செலடன் ( Celadon ) ஓர் உயர்வகை 
மட்கலன் ஆகும் . இது ஒருவகை உயர் களிமணணால் 
ஆக்கப்படுவது . இக்களிமண்ணுடன் 

இரும்பைச் 
சேர்த்துச் செய்வர் . மட்கலன்களை மெருகூட்டுவ 
தற்கு முன்பே இரும்பைச் சேர்த்துச் சூளையில் இடு 
வர் . அதனால் , இரும்பு களிமண்ணுடன் ஒன்றாகக் 
கலந்து அழகிய நிறத்தை உண்டாக்கும் . கீழைநாடு 
களில் செலடன் மட்கலன் மிகப் பழங்காலத்தில் 
இருந்தே பயன்படுத்தப்பட்டது . மேற்கு 
சிறிது காலம் கடந்தே இதனைப் பயன்படுத்தினர் . 
இம்மட்கலன்கள் இந்தியா , பாரசீகம் , எகிப்து 
போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன . 
அவற்றைத் தாங்கு ( T ang ) , சங்கு ( Sung ), மிங்கு 
( Ming ) மரபின் அரசர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்று 


நாடுகளில் 


கட்சிக்காரரின் அறியாமையைப் பயன்படுத்தி 
அவரை ஏமாற்றுதல் கூடாது . தங்களுக்கு ஏதாவது 
தீங்கு ஏற்படுமாயின் பொது மக்கள் சட்டப்பேராயத் 
தில் ( Bar Council ) முறையிடலாம் . இதைப்பொது மக் 
கள் அறிய வழியில்லை . எனவே , வழக்கறிஞர்கள் 
அதனைத் தமக்குச் சாதகமாகப் பயன்படுத்திக் 
கொள்கின்றனர் . இதனால் , வழக்கறிஞர் தொழிலின் 
செல்வாக்குக் குறைந்து கொண்டு வருகின்றது . 


மருத்துவத் தொழில் : மருத்துவத் தொழில் புரியும் 
ஒரு சிலர் குற்றங்களைச் செய்ய அஞ்சுவதில்லை . 
இத்தொழில் புரிவோர் செய்யும் சில குற்றங்கள் 
கருச்சிதைவு , பொய் மருத்துவச் சான்றிதழ்கள் 
வழங்குதல் , தேவையில்லாமல் நெடுங்காலத்திற்கு 
மருத்துவ உதவி அளித்தல் முதலியன . மேலும் , தங் 
கள் மருத்துவப் பிரிவுக்குச் சம்பந்தமில்லாத மருந்து 
களை எழுதித் தருதல் , குற்றவாளிகளுக்குத் 

துணை 
புரிதல் , கட்டணத்தைப் பிரித்தல் முதலியனவும் 
சாதாரணமாக நடை பெற்று வருகின்றன . 
அரசியல் ஊழல்கள் : 

ஊழியர்களின் 
இலஞ்ச ஊழல்களை விட அமைச்சர்கள் மற்றும் 
அரசியல் வாதிகளால் புரியப்படும் இலஞ்ச ஊழல்கள் 
ஆபத்தானவை . இவை பொது மக்களுக்கு எளிதில் 
புலப்படும் தன்மை வாய்ந்தவை . அரசியல் வாதிகள் 
அவர்களின் உறவினர்கள் செல்வாக்குள்ள போதே 


அரசு 


செலடன் மட்கலன 


| 


செலவிடத் தக்க .... 


472 


செலவிடத் தக்க . 


மதி செய்தனர் . அழகுமிக்க தன்மையால் இம்மட் 
கலனை வெளிநாட்டினர் பெரிதும் விரும்பினர் . 
மேலும் இம்மட்கலனில் நஞ்சு கலந்த உணவுப் 
பொருளை வைத்தால் மட்கலனின் நிறம் மா 

மாறிவிடும் 
என்ற மரபுக் கதையாலும் இதனை மக்கள் மிகுதி 
யாகப் பயன்படுத்த விரும்பினர் . இந்தியாவிற்கு 
இம்மட்கலன்கள சீனாவிலிருந்து இறக்குமதி ஆயின . 

வை கேரளாவில் சேரமான் பரம்பு என்ற 
திலும் தமிழகத்தில் காஞ்சிபுரம் , உறையூர் பெரிய 
பட்டினம் போன்ற இடங்களிலும் கிடைத்துள்ளன 


ளாதார சக்திகள் உருவாக்கும் வருமானங்கள் நாட்டு 
வருமானத்தில் அடங்கும் . 

நாட்டு வருமானத்தைக் கணக்கிடும்போது சில 
கருத்துகளை மனங்கொள்ளவேண்டும் . தனியாள் 
செலவிடத் தக்க வருமானம் ( Personal Disposable 
Income ) , தனியாள சேமிப்பு போன்றவை இவற்றில் 
அடங்கும் . இவை மூன்றாம் தேசிய வருவாய்க் கணக் 
கெடுப்பில முக்கிய பங்கு வகிக்கின்றன. 


| 


| 


H 


| 


பல 


வரி 


என்ற 


ஆன் மரபு ( Han dynasty ) அரசர்கள் யூயிக்கு 
( Yueh ) எனப்படும் ஒருவகைச் செலடன் மட்கலனைச் 
செய்தனர் . சுங்கு மரபினர் பொன் , பழுப்பு நிறம் , 
பச்சை நிறம் ஆகிய நிறங்களில் இம்மட்கலன்களைச் 
செய்தனர் . அவர்கள் காலத்தில் அம்மட்கலன் 
உலூங் - சுவான் ( Lung - Chuan ) 

இடத்தில் 
செய்யப்பட்டது . ஐரோப்பிய நாடுகளுக்கு கி.பி. 14 
-ஆம் நூற்றாண்டில் இம்மட்கலன் புழக்கத்திற்கு வந் 
தது . கிண்ணங்கள் , சாடிகள் , தட்டுகள் போன்றவை 
செலடன் மட்கலன்களுள் குறிப்பிடத்தக்கவை . செல 
டன் மட்கலன்கள் பளபளப்புமிக்க நிறங்களையும் 
தடித்த பக்கத்தையும் உடையவை . 

. இம்மட்கலன் 
களின் மீது பூ , இலை வேலைப்பாடுகள் காணப்படும் . 


| 


தனியாள் வருமானம் என்பது நாட்டிலுள்ள 
தனிமனிதராலும் , குடும்பத்தினராலும் 

பல்வேறு 
வகைகளில் கிடைக்கும் வருமானமாகும் . நாட்டு வரு 
மானத்தின் பலவேறு காரணிகளால் ஓர் ஆண்டில் 
கிடைக்கும் மொத்த வருமானத்தின் எல்லாப் பகுதி 
களும் இத்தனியாள் வருமானத்தில் அடங்கா . 
துறைகளின் வருமானத்தைக் கழித்தல அவசியமா 
கிறது . நிறுவனத்தின் இலாபத்தில் நிறுவன 
யைக்கழித்து விட்டுத்தான் இலாபத்தின் 

எஞ்சிய 
பகுதியை நிறுவனம் பங்குதாரர்களுக்கு அளிக்கிறது . 
இலாபத்தில் ஒரு பகுதியை நிறுவனம் தக்க வைத்துக் 
கொள்கிறது . பணியில் ஈடுபட்டிருக்கும் அரசாங்கப் 
பணியாளர்கள் , தொழிலாளர்கள ஆகியோரின் வரு 
மானத்திலும் பல கழிவுகள் செய்யப்படுகின்றன . 
மாத ஊதியத்தில் சிக்கன நிதி ( Provident fund ) ,சமூ 
கப் பாதுகாப்பு நிதி ( Social Security Contribution ) 
போன்றவைகளுக்காக ஊதியத்தில் பிடித்துக் 
கொண்டு பணிபுரிவோர் களுக்கு மீதிப் பணம் தரப்படு 
கிறது . இந்த மீதிப் பணம் தான் தனியாள் வருமானம் 
( Personal Income ) என்று குறிக்கப்படுகிறது . 


கொரிய செலடன் மட்கலன்கள் நீலமும் பச்சை 
யும் கலந்த அமைப்புடையவை . இவை சுரைக்குடுக் 
கைப் போன்றோ முலாம்பழ அமைப்பிலோ காணப் 
படும் . சியாமிய செலடனும் சீனச் செலடன் வகையை 
ஒத்தது . சப்பானியர்களும் செலடன் மட்கலன்களைப் 
பயன்படுத்தினர் . செலடன் மட்கலனைப் போன்றே 
மட்கலன்கள் சப்பானில் செடோ ( Seto ) என்ற இடத் 
தில் செய்யப்பட்டன . செலடன் மட்கலன்கள் சப்பா 
னில் கி.பி. 17 - ஆம் நூற்றாண்டில் அரிடா ( Arita ) 
என்ற இடத்தில் செய்யப்பட்டன . இன்று செலடன் 
மட்கலன்கள் பாங்காககில் செய்யப்படுகின்றன . இத் 
தொழில இப்பகுதி மக்களின் குடிசைத் தொழிலாக 
உள்ளது 

சு . இரா . 


செலவிடத் தக்க தனியாள் வருமானம் : 
நாட்டு வருமானம் பொருளாதார வளர்ச்சியோடு 
ணைந்ததாகும் . நாட்டு வருமானத்தைப் பற்றி 
மார்சல் ( Marshall ) , பிகு ( Pigou ) , பிசா : ( Fisher ) 
போன்ற பொருளியல் அறிஞர்கள் பொருள் வரை 
யறைகளையும் , விளக்கங்களையும் அளித்துள்ளனர் . 
நாட்டின் இயற்கை வளங்களின் மீது 

மூலதனமும் 
உழைப்பும் சேர்ந்து ஆண்டுதோறும் பொருள் உற் 
பத்தி செய்கின்றன . இவற்றின் மொத்த மதிப்பு 
நாட்டு வருமானம் என்று குறிப்பிடப்படும் . பொரு 


தனியாள் வருமானம் நாட்டிலுள்ள குடும்பங் 
களின் வாங்கும் சக்தியை அளவிடுவதற்குப் பயன்படு 
கிறது . அது முழுமையும் தனி மனிதனுக்கோ குடும் 
பத்தினருக்கோ முழு அளவில் நுகர்வதற்குக் கிடைப்ப 
தில்லை . காரணம் , தனியாரும் , குடும்பத்தினரும் 
வருமானத்தின் ஒரு பகுதியை வருமான 

வரியாகச 
செலுத்தி விடுகின்றனர் . வரி செலுத்தியபின தனி 
மனிதர்களுக்குக் கிடைக்கும் வருமானமே செலவிடத் 
தக்க தனியாள் வருமானம் எனப்படும் . இந்தத் தனி 
யாள் வருமானம் நுகர்வுக்காகப் பயன்படுத்தப்படு 
கிறது . 

செலவிடத் தக்க தனியாள் வருமானம் = தனி 
யாள் வருமானம் ( Personal Income ) - தனியாள 
வருமானவரிகள் ( Personal Income Taxes ) . 

மேலும் , செலவிடத் தக்க தனியாள் வருமானம் 
முழுவதுமாக நுகர்ச்சியில் எல்லோராலும் பயன்படுத் 
தப்படுவதில்லை . பெரும்பாலானோர் செலவிடத் 
தக்க வருமானம் போக மீதியைச் சேமிக்கிறார்கள் , 


செல 


செலவு - நன்மைப் பகுத்தாய்வு 

473 

செலவு - நன்மைப் பகுத்தாய்வ 
செலவிடத் தக்க தனியாள் வருமானம் = நுகர்ச்சி யும் சமுதாய நன்மை தீமைகள என்ன என்று ஆய்வ 
( Consumption ) + சேமிப்பு ( Saving ) 

தற்குப் பயனபடுவதோடு , பணத்தை அளவிடும் சாத 
னமாகக் 

கொண்டு நன்மை , தீமைகளை மதிப்பிட 
செலவிடத் தக்க தனியாள் வருமானத்தைத் 

வும் உதவுகிறது . எடுத்துக்காட்டாகப் பேருந்துச் 
தனியார் வருமானத்துடன் ஒப்பிட்டு , வருமான வரி 

சாலை ஒன்று அமைக்க வேண்டுமென்றால் சாலை 
யின் பணச் சுமையைக் ( Money burden ) கண்டுபிடிக்க 

அமைக்கவும் , அதனைப் பாதுகாககவும் செலவுகள் 
லாம் . எனவே , பொருளாதார ஆய்விற்கு இது பெரு உள்ளன . பின் சாலையில் ஓடும் ஊாதிகளின் இரைச் 
மளவில் பயன்படக் கூடிய கருத்துப்படிவம் ஆகும் . 

சல் , அவற்றால் ஏற்படும் விபத்துகள் , அவை வெளி 
இந்தியாவில் செலவிடத் தக்க தனியாள் வருமானத் யேற்றும் கழிவுப் புகையினால் வாயுமண்டலம் பாதிக் 
தைக் கண்டுபிடிப்பதில் பல சிக்கல்கள் 

உள்ளன . 

கப்படுவது போன்ற குறைகளும் செலவினத்தைச் 

சாரும் . ஏனென்றால் , இவை நேராகவோ மறைமுக 
தேசிய மாதிரி ஆய்வு நிறுவனம் பல்வேறு ஆய்வு மாகவோ 

சமுதாயத்தைப் 

பாதித்து , 

அதனால் 
களின் மூலம் தேசிய வருமானத்தைப் பற்றிய புளளி மக்களுக்குச் செலவுகள் அதிகரிக்கினறன . இவை சமு 
விவரங்களைச் சேகரித்துத் தருகிறது . இந்தியா தாயச செலவுகள் ( Social Cost ) எனப்படுகின்றன . 
போன்ற வருமான ஏற்றத் தாழ்வுள்ள நாடுகளில் சாலையினால் நன்மைகள் பல மக்களுக்குக் கிடைக் 
செலவிடத் தக்க தனியாள் வருமானம் குறைவாகவே கின்றன . எடுத்துக்காட்டாக , சாலையில் ஊர்திகள 
உள்ளது எனலாம் இந்தியாவில் 76 விழுக்காட்டு மக்கள ஓட , மக்கள் அவற்றில் பயணம் செய்வதினால் பயண 
கிராமப்புறங்களில் வாழ்கிறார்கள் . கிராமப்புறத் நேரம் குறைவதுடன . பயணமும் வசதி நிறைந்த 
தில் பெரும்பாலானோர் வறுமைக் கோட்டிற்குக்கீழ் தாயும இருக்கிறது இத்தகைய நன்மைகளைச் செலவு 
வாழ்கிறார்கள் . மேலும் , கிராமப் புறங்களில் வாழ் களோடு ஒப்பிட்டு , நனமைகள் அதிகமாக இருந்தால 
கின்ற செல்வர்கள் தனியாள் வருமான 

வரியைச் பேருந்து அமைத்தது பயனுள்ளதென்று முடிவு செய் 
செலுத்தத் தவறுவதால் கிராமப்புறத்தில் 

யலாம் . சமுதாயச் செலவுகளை எதிரமறை நன்மை 
விடத் தக்க தனியாள வருமானத்தைக் கணக்கிடு கள் ( Negative Benefits ) என்றும் , சமுதாயம் பெறும் 
வதும் அரிதாக உள்ளது . 

நன்மைகளை 

எதிர்மறைச் செலவுகள் ( Negative 

Costs ) என்றும் குறிப்பிடுகின்றனர் . 
பணித் துறையில் ( Service Sector ) பணிபுரியும் 

இங்கு , செலவு , நன்மை என்று குறிப்பிடும் 
அலுவலர்கள் , பெரும் தொழிற்சாலைகளில் பணி 

போது சமுதாய , பொது என்ற அடைமொழிகள் 
யாற்றும் தொழிலாளர்கள போன்றோரின் தனியாள் 

முக்கியமானவை . எடுத்துக்காட்டாக , பயணியர் 
வருமானத்தையும் , செலவிடத்தக்க தனியாள் 

விடுதி ஒன்று 
மானத்தையும் கணக்கிடலாம் . இந்த 

தனியார் ஒருவரால் கட்டப்பட்டுப் 
வருமானப் 

பயணிகளிடம் அவர் வாடகை வாங்கும் 
பகுதியினர் பெரும்பாலும் நகரங்களிலும் பெருநகரங் 
களிலும் வாழ்கின்றனர் . 

வருமானத்திலிருந்து செலவுகளையெல்லாம் அடைத் 
மு.நா. 

துப் பின் அதற்கு மேல் போதிய ஆதாயத்தையும் 

எதிர்பார்க்கிறார் . 
துணை நூல்கள் : 

அடுக்கு மாடிக 

கட்டிடமாகிய 

அது சுற்றுப்புறத்தில் இடைஞ்சலை அளிக்கிறது ; பல 
நடராசன் , பா . , இந்தியப் பொருளியல் , திருநெல்வேலி, 

சமுதாயத் தீமைகளையும் , தடைகளையும் அளிக் 
தன்னிந்திய சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழக 

சிறது . அவை சமுதாயச் செலவுகள் . அவற்றைப் பற் 
லிமிடெட் , திருநெல்வேலி , 1962 

றித் தனிப்பட்டவர் என்ற முறையில் அவர் கவனம் 

செலுத்தமாட்டார் . அவருக்கு ஆதாயம் அளிக்கும் 
Edward Shapiro , Macro Economic Analysis , Second 

முதலீடு என்பது தான் முக்கியம் . மற்றவர்களுக்கு ஏற் 
Ed , Harcourt , Brace and World Inc. , 

Inc. , New 

படும் இடைஞ்சல்கள் , தீமைகளைப் பற்றி அவர் 
York , 1970 . 

பொருட்படுத்த மாட்டார் . 
செலவு - நன்மைப் பகுத்தாய்வு.செலவு - நன 

பொது முதலீடுகளில் சமுதாய நன்மை - தீமைக் 
மைப் பகுத்தாய்வு , பொருளாதாரம் முழுவதை கண்ணோட்டம் கட்டாயம் இருக்கும் . தனியார் முத 
அல்லது குறிப்பிட்ட ஒரு திட்டத்தை மதிப்பிடப் லீட்டிலும் சிறிது பொது நலக கண்ணோட்டம் 
பயன்படுத்தப்படும் ஒரு நுட்பவினை ( Technique ) 

இருக்கலாம் . 
முறையாகும் . இருபதாம் நூற்றாணடின் தொடக்க 
காலத்தில் இவ்வாய்வு முறை செயற்பட ஆரம்பித பொதுவாக , செலவு - நன்மைப் பகுத்தாய்வின்படி 
தது . இது , ஒரு நாட்டுக் கொள்கைகளினால் விளை முதலீட்டின் விளைவாகிய எல்லா ஆதாய இழப்பு 


வரு 


போது , 


| 


474 


செலவு - நன்மைப் பகுத்தாய்வு 


செலவு - நன்மைப் பகுத்தாய்வு 


களில் , நீர் மின்சாரத் திட்டங்கள் , நீர்ப் பங்கீட்டுத் 
திட்டங்கள் , நீர்ப் பாசனங்கள் , ஆற்று நீர்ப் பங் 
கீட்டு முறை , அணைக்கட்டுகள போனற பொது நலத 
திட்டங்களின் விளைவுகளை மதிப்பீடு செய்வதற் 
கேற்ற ஆய்வுக் கருவியாக இப்பகுத்தாய்வு 

பயன் 
படுத்தப்படுகிறது . 


களும் சமுதாயக் கண்ணோட்டத்தில் சீர் தூக்கிப் 
பார்க்கப்படுகின்றன . ஆனால் , இந்தச் சமுதாயக் கண 
ணோட்டத்தில் பல சிக்கலகளும உளளன . சமுதாயம் 
என்பது 

தனியார் பலரால ஆன ஒரு கூட்டு ; சமு 
தாய நன்மை , தீமை எனறு சொல்லும்போது , அது 
குறிப்பிட்ட நாடு , காலத்திற்கு உரியது . பொதுவாக , 
காலத்திற்கு அப்பாற்பட்ட நன்மை , தீமை கிடை 
யாது . எனவே , இன்றைய சமுதாயச் சூழ்நிலை , பிற் 
கால சமுதாயத்திற்கும் பொருந்து மென்று திட்ட 
வட்டமாய் சொலலமுடியாது . ஆதலால , இன்றைய 
சூழ்நிலையை வைத்துப் பிற்காலத்தவரை மதிப்பீடு 
செய்தால் அது மக்களாட்சி முறைக்கு முற்றிலும் 
புறம்பானதாக இருக்கும் . 


இவ்வாய்வின் அடிப்படைக் கொளகை என்ன 
வென்றால் , பொதுத் திட்டங்களின் மொத்த நன 
மைகள் செலவுகளுக்கு மேல் கூடுதலாக 

இருக்க 
வேண்டும் , பல திட்டங்களுள ஒன்றைத தேர்ந் 
தெடுக்க வேண்டுமென்றால் , செலவுக்கு மேலே கூடு 
தல் நன்மைகளைத் தரும் திட்டமே தோந்தெடுக்கப் 
பட வேண்டும் . 


களை 


| 


தோற்றம் : ஆக்க நலப் பொருளாதாரக் கொள்கை 
தான் ( Welfare Economics ) செலவு - நன்மைப் பகுத் 
தாய்வுக்கு அடிப்படை என்று சொல்லுவதுண்டு. 
ஆக்க நலப் பொருளாதாரக் கொள்கை கி.பி .19 - ஆம 
நூற்றாணடைச் சார்ந்ததாயினும் , செயல்முறையில 
செலவு - நன்மைப் பகுத்தாய்வு 1930 - க்குப் பிறகுதான் 
ஆராயப்பட்டது . . அமெரிக்காவின் வெள்ளக கட்டுப் 
பாட்டுச் சட்டத்தில் 1936 - இல் நன்மைகளைச செல 
வோடு ஒப்பிட்டுப் பார்க்கும் பழககம் நுழைககப்பட் 
டது . பொது முதலீடுகளில் , சமுதாயக் கணணோட் 
டமும் நெருங்கி இணையவேண்டுமென்பது தெளிவாக் 
கப்பட்டது . எனினும் , நன்மை என்றால எனன என் 
பது , 1950 - க்கு மேல அரசின் திட்டங்களில் இப்பகுத் 
தாய்வைப் 

பயன்படுத்தும்போது மேலுமமேலும் 
தெளிவாக்கப்பட்டது . அதனபின் பல நூல்கள வெளி 
யிடப்பட்டன . செலவு நன்மைப் பகுத்தாயவுக்கு 1958 
ஆம் ஆண்டு திருப்பு முனை என்று சொல்ல வேண்டும் . 
எக்சுடெயின் ( Eckstein ) , மக்கீன் ( Mckeen ) ,கிருட்டில்லா 
( Krutilla ) முதலிய பொருளியலார் தங்கள ஆய்வு 
நூல்களில் இம்முறையைக் கையாண்டு அதன் செயல் 
முறையையும் , விளைவுகளையும் தெளிவுபடுத்தினர் . 
இந்நூல்களெல்லாம் பொது முதலீட்டினால் நிகழக 
கூடிய நிகர நன்மைகளைப் பற்றிய ஆயவுகள் . மாசு 
( Maass A. ) எனபவர் 1962 - இல நீர் வளங்களின் 
அமைப்புத் திட்டம் ( Design of Water Resource 
Systems ) என்ற நூலில் செலவு - நனமைப் பகுத்தாய்வு 
முறை நீர் வளர்ச்சித் திட்டத்திற்கு 

எவ்வாறு 
பயனுள்ளது என்பதைத் தெளிவாக விளக்கினார் . 
பலரால் எழுதப்பட்ட கட்டுரைகளைக் 

கொண்ட 
இந்நூல் செலவு - நன்மைப் பகுத்தாய்வு முறைக்கு 
மூல நூல் என்று இன்றும் கருப்படுகிறது . 


சமுதாயச் செலவுகளையும் நன்மைகளையும் 
முறைப்படுத்துதல் : முதலீட்டின சமுதாயச் செலவு 
நோமுக , 

மறைமுகச் செலவுகள எனறும் , 
சமுதாய நன்மைகளை நேர்முக , மறைமுக நன்மை 
கள் எனவும் பிரித்துக் கூறுவதுண்டு உற்பததிக 
காரணிகளைப் பயன்படுத்தி ஏற்படும் செலவுகள் 
நேர்முகச செலவுகள் ( Direct Costs ) , இது பிற 
வாய்ப்புச் செலவு ( Opportunity Cost ) கொள் 
கையை அடிப்படையாகக் கொண்டது . பிற வாய்ப் 
புச் செலவு என்பது ஒரு திட்டம் தேர்ந்தெடுக்கப 
படும்போது , கைவிடப்படும் மற்றொரு திட்டத்தின் 
இறுதிநிலை உற்பத்தியைக் ( Marginal Product ) 
குறிக்கும் . காரணிகளின அளிப்பில் பற்றாக்குறை 
இருப்பதால் சில காரணிகள் மட்டுமே திட்ட உற்பத 
திககுப் பயன்படுத்தப்படுகினறன . கைவிடப்படும் உற 
பத்திக் காரணியின் இறுதிநிலை உற்பத்தியின மதிப் 
புத்தான் பிற வாய்ப்புச் செலவு ( Opportunity 
Cost ) எனப்படுகிறது . 


பிற வாய்ப்புச் செலவை மதிப்பிடும் போது , உற 
பத்திச செய்முறை ( Production Process ) யிலுள்ள 
இணை மூலப் பொருள்களை ( Complementary 
Resources ) விட்டுவிட வேண்டும் . அரியகாரணியை 
( Scarce Factor ) நாட்டுவளர்ச்சித் திட்டங்களுக்குப் 
பயன்படுத்தும்போது , அதன் இறுதிநிலைச் செலவு 
( Marginal Cost ) உச்ச நிலை வரை ( Maximum Level ) 
பயன்படுத்தப் படவேண்டும் . மற்ற 

உற்பத்திக் 
காரணிகளுக்கேற்ப இணை மூலப் பொருளகளில்லா 
மையால் , வாய்ப்பு வழிச் செலவு மிகக் குறைவாகவே 
இருக்கும் . பல வளர்ச்சி 

குனறிய நாடுகளில் சில 
மூலப் பொருள்கள் பயன்படுத்தப்படுவதில்லை . இவ 
வாறு பயன்படுத்தப்படாத அல்லது குறைந்த அளவு 
பயன்படுத்தப்படும் மக்களையோ , மூலப் பொருள 


இங்கிலாந்தில் இம்முறை 1967 - இல் பின்பற்றப் 
பட்டது . இந்தியா போன்ற வளர்ச்சி குன்றிய நாடு 


செலவு - நன்மைப் பகுத்தாய்வு 


475 


செலவு- நன்மைப் பகுத்தாய்வு 


களையோ உற்பத்தியில் நுழைக்கும்போது , அவற் 
றால் வரக்கூடிய முதலீட்டின் நேர்முகச் சமுதாயச் 
செலவுகள் மிகக் குறைவாக இருக்கும் . சில பொருள் 
கள் , பணிகளைப் பொறுத்தவரை , அளிப்புக்கு மிக 
அதிகமாகவே நுகர்வு ஏற்படுவதுண்டு . தேவைகளுக்கு 
ஏற்ற அளிப்பு இல்லாததனால் , அளிப்பில் பற்றாக் 
குறை ( Scarcity ) 

ஏற்படுகிறது . எனவே , அப் 
பொருளின் சந்தை விலையைக் கொண்டு 

அதன் 
தட்டுப்பாட்டு நிலையை அளவிட இயலாது . ஆத 
லால் , அப்பொருளின் வாய்ப்பு வழிச் செலவோடு 
தேவையான தொகையைச் சேர்த்துச் சமுதாயச் 
செலவை மதிப்பிட வேண்டும் . அதாவது , 


வேளாண்மையும் பாதிக்கப்படுவது ; தொழிற்சாலை 
யினால் சுற்றுப்புற விண்மணடலம் பாதிக்கப்பட்டு , 
மக்கள் அதிகமாக நோய்வாய்ப்படுவது போனறவை 
களெல்லாம் மறைமுகச் சமுதாயச் செலவுகளில் அடங் 
கும் . இவ்விளைவுகளை நேரடியாக அளந்து கூறமுடி 
யாது . 

பாதிக்கப்பட்டவர்களின் செலவுகள் , வசதிக் 
குறைவுகள் , வாழ்ககைச் சீர்குலைவுகள் 
வற்றுடன் ஒப்பிட்டுக பார்த்து மதிப்பிட வேண்டும் . 


ஆகிய 


1 


ப.வீ. 


ச . செ . = வா . வ.செ. , 


ஈ.வீ. 


போன்ற 


மேலும் , செலவுகளைத் திட்டச்செலவுகள , 
ணைந்த ( Associated ) செலவுகள் என்றும் பிரிக் 
கலாம்.ஐந்தாண்டுத் திட்டத்தில் தொழிற்சாலையோ , 
அணைக்கட்டோ கட்டும்போது முன்னேற்பாட்டுக் 
கான செலவுகள் , கட்டடச் செலவுகள் , பற்பல முத 
லீடுகள் , வேலையாளகள் கூலி , தேவைப் பொருள் 
களின் விலை , வாடகை 

செலவுகளும் , 
பின் இவை இயங்குவதற்கான செலவுகளும் உள்ளன . 

வைகளெல்லாம் திட்டச் செலவுகள் எனப்படும் . 
இவைகளுக்கு அப்பால் , ஆனால , இவைகளோடு 
ணைந்த செலவுகளும் உள்ளன . எடுத்துக்காட்டாக , 
தொழிற்சாலைககும அணைக்கட்டுக்கும் 

காவல் 
அமைப்பது , 

அமைப்பது , 

மரங்கள் 
நடுவது போன்றவை இணைந்த செலவுகளாகும் . 


அதாவது , ச.செ . = ( உற்பத்தியில் ) சமுதாயச் செலவு . 

வா . வ.செ. = வாய்ப்பு வழிச்செலவு 
ப.வீ. = பயன்பாட்டு வீதம் 
ஈ . வீ . = ஈடு செய் வீதம் . 


சாலைகள் 


தால் 


மேலேயுள்ள சமன்தொடரில் ப.வீ = ஈ.வீ.யாக இருந் 

சமுதாயச் செலவு ஈடுசெய் செலவுககுச் 
சமமாக இருக்கும் . மாறாக , ப - வீ . , ஈ.வீ 

குக் 
கூடுதலாக இருந்தால் , சமுதாயச செலவு வாய்ப்பு 
வழிச் செலவுக்கு அதிகமாகவே இருக்கும் . அதுபோல 
ப வீ . ஈடுசெய் வீதத்திற்குக் குறைவாக இருந்தால் , 
வாய்ப்பு வழிச் செலவு , சமுதாயச் செலவுக்கு அதிக 
மாகவே இருக்கும் . 


| 


நன்மைகள் : நன்மைகள் என்று செலவு - நன்மைப் 
பகுத்தாய்வு முறையில் குறிக்கப்படுவது திட்டத்தின் 
விளைவாக நாட்டுக்குக் கிடைக்கும் கூடுதல் வரு 
மானமாகும் . மக்களின வருமான முனனேற்றத்திற்கு 
ஏற்றாற்போல , ஒரு திட்டத்தின வழியே கிடைக்கும் 
நன்மைகளை மதிப்பிடலாம் . 

வருமான உயர்வை 
யும் , முன்னேற்றத்தையும் அவர்களின் பொருள் 
உற்பத்தி , நுகர்ச்சி ஆகியவற்றின் விரிவைக் கொண்டு 
மதிப்பிடமுடியும் . நனமைகளை உண்மையான , பெய 
ரளவு ( Real and Nominal ) நன்மைகளெனறும நேர் 
முக , மறைமுக ( Direct and Indirect ) நன்மைகளென் 
றும் பிரிக்கலாம் . 


| 


ஊரகச் 


மறைமுகச் சமுதாயச் செலவுகள் : உற்பத்திக் , 
காரணிகளைப் பயன்படுத்துவதில் மாற்றங்களை 
நுழைக்கும்போது மறைமுகச் சமுதாயச் செலவுகள் 
தோன்றுகின்றன . எடுத்துக்காட்டாக , அமைதியான 
சிறு ஊரகத்தில் பொது நிறுவனம் ஒன்று அமைக்கப் 
பட்டால் , ஊரகம் படிப்படியாக நகரமாக மாறு 
கிறது . இம்மாற்றத்தினால் , அவ்விடத்தில் பல தீமை 
களும் நுழைகின்றன . குறிப்பாக 

குறிப்பாக சுகாதார நிலை 
பாதிக்கப்படுகிறது ; நல வாழ்வுக்கான 
சுற்றுப்புறம் , சாக்கடையும் குப்பையும் நிறைந்ததாக 
மாறுகிறது . இப் புது நகரத்தின் தீய விளைவுகள் 
மறைமுகச் செலவு களில் அடங்கும் . அதேபோல 
அழகும் அமைதியும் நலவாழ்வும் நிலவிய ஊரில் 
தொழிற்சாலை தொடங்கப்படுகிறது . எடுத்துக்காட் 
டாக இரசாயனத் தொழிற்சாலை , ஒருசில ஆண்டு 
களில் அவவிடத்தில் தொழிலாளி முதலாளி , கைகலப்பு 
கட்சிப்போட்டி , தொழிற்சாலைக் கழிவினால் குடிநீர் , 
வேளாண்மை நீர் கெட்டுப்போய் மக்களின் நலமும் , 


பொதுவாக நன்மைகள் என்று சொல்லும்போது 
உண்மையான நனமைகளேயே அவை குறிக்கும் .. 
பெயரளவு நன்மைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்ப 
தில்லை . குந்தா அணைக்கட்டுத் திட்டத்தால் ஆயி 
ரககணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி 
கிடைக்கிறது . பாசன 

விவசாயிகளிடம் பாசன முன் 
னேற்ற வரி ஒன்றை அரசாங்கம் சுமத்தினால் , நீர்ப் 
பாசன வசதி நன்மைகளெலலாம் 

வரிகளாக அர 
சாங்கக் கருவூலத்தை நிறைக்கும் ; சில சூழ்நிலை 
களில் உபரி ( Net ) வருமானமே இல்லாமல் போய் 
விடலாம் . மாறாக அணை கட்டியபின் நீர்ப்பாசனம் 
வளமளிக்க , விவசாயிகளின் உற்பத்தி பெருக , பல 


- 


476 


செலவு -நன்மைப் பகுத்தாய்வு 


செலவு - நன்மைப் பகுத்தாய்வு 


புறச்சிக்கனங்கள் தோன்றி உண்மையான வருமானம் 
பெருகும்போது ( குறைந்த வரி கொடுத்தாலும் ) 
உண்மையான நன்மைகள் தோன்றுகினறன . 


போது , 


மறைமுகச் சமுதாய நன்மைகள் : திட்ட உற்பத்தி , 
பணிகள் ஆகியவற்றின் நேர்முக விளைவுகளை ஒட் 
டிக் கிடைக்கக் கூடியவற்றை 

மறைமுக நன்மைகள் 
என்று சொல்லுவதுண்டு . எடுத்துக்காட்டாகப் பன் 
நோக்கு நதிப் பள்ளத்தாக்குத் திட்டங்களினால் சில 
மறைமுக நன்மைகள அலலது பக்க விளைவுகள் எற் 
படுவதுண்டு . இவை நேர்முக விளைவுகளையொட்டி 
வரக்கூடியவை . இவற்றைத் துணை அலலது இரண் 
டாந்தர நன்மைகள் என்றும் சொல்வதுண்டு . எடுத் 
துக்காட்டாகப் பக்ராநங்கல் திட்டத்தின் நோமுக 
நன்மைகள நீர்ப்பாசனமும் , மின்சார உற்பத்தியு 
மாகும் . அதேவேளையில் இத்திட்டத்தினால் ஆயிரக்க 
ணக்கான மக்களுக்குவேலைவாய்ப்பு கிடைத்தது ; பின் 
ங்கு தொடர் வண்டிப் பாதை அமைத்து தொடர் 
வண்டி நிலையம் வந்தது , திட்டத்தில் பணி புரிந்தவர் 
களுக்காக ஒரு நகரம் உருவானது ; அதையொட்டிப் 
பேருந்துச்சாலைகள் அமைக்கப்பட்டன ; இவைபோலப் 
பல நிறுவனங்கள் தோன்றின ; இறுதியாக , அணையை 
யொட்டிப் பூங்கா ஒன்று நிறுவப்பட்டு அது சுற்றுலாப் 
பயணிகளுக்கு எற்ற இடமாகவும் அமைக்கப்பட்டது . 
இவைகளெல்லாம் மறைமுக நன்மைகள் 

அல்லது 
பக்க விளைவுகள் என்று கூறப்படுகின்றன . 


நேர்முகச் சமுதாய நன்மைகள் : ஐந்தாண்டுத் திட் 
டத்தில் மதுரையில் சர்க்கரைத் தொழிற்சாலை 
ஒன்று தொடங்கப்பட்டால் , அதிலிருந்து உற்பத்தி 
யாகும் சர்க்கரையும் , வெல்லப்பாகும் , நேர்முகச்சமு 
தாய நன்மைகள் . சர்க்கரை அங்காடிக்குக் கொண்டு 
வரப்பட்டு , அச்சூழ்நிலையில் விற்பனை செய்யப்படும் 

அப்பொருளுக்காக எதிர்பார்க்கப்படும் 
விலையை வைத்து நேர்முகச் சமுதாய நன்மைகளை 
மதிப்பிடலாம் . வாய்ப்பு வழிச் செலவை நேர்முகச் 
சமுதாயச் செலவின் வழியாகச் சரிப்படுத்துவது 
போல , பொருளின் சந்தை விலையோடு போதுமான 
வீதத்தைக் கூட்டி மிகைப்படுத்தினால் நேர்முகச் 
சமுதாய நன்மைகளை மதிப்பிட முடியும் . கூட்ட 
வேண்டிய வீதம் பொருளுக்குப் பொருள வரை 
யறுக்கப்பட வேண்டும் . 


| 


நடைமுறையில் 

தொழிற்சாலைகள் ஒன்றுக் 
கொன்று தொடர்புள்ளவைகளாயும் , சார்புள்ளவை 
களாயும் இருப்பதால் , நாட்டு வருமான வளர்ச்சியில் 
குறிப்பிட்ட நிறுவனத்தின் பங்கு என்ன என்று வரை 
யறுத்துக் கூற இயலாது . எனினும் , இறுதிநிலை உற் 
பத்தியின் கட்டணங்களை , வரிகளை , ஊக்க உதவித் 
தொகையை மாற்றித் திருத்தியமைப்பதாலும் 
இதைச் சாதிக்கலாம் . அதற்கேற்ற சமன் தொடர்பு 
பின்வருமாறு : 


எ . நு . வீ . 


X 


தெளிவான , தெளிவாய்த் தெரியாத ( Tangible 
and Intangible ) அல்லது தொட்டறியக் கூடிய , தொட் 
டறியக் கூடாத நன்மைகள் : திட்டத்திலிருந்து நேராக 
வரக் கூடிய நன்மைகளைத் தொட்டறியக் கூடிய 
நன்மைகளென்றும் , தொட்டறியககூடாத நன்மை 
களென்றும் பிரிக்கலாம் . நனமைகளைப் பண அள 
வைககொண்டு மதிப்பீடு செய்ய முடியுமென்றால் 
அவை தொட்டறிய ககூடிய நன்மைகளாகும் . எடுத் 
துக்காட்டாக 

அணைத் திட்டத்தினால 
மதுரை வட்டாரத்தில் நீர்ப்பாசனத்தில் முன்னேற் 
றம் . இது அளவிடக்கூடிய நன்மைகள் . மாறாக 
அணைக்குச் சுற்றுப்புறத்தில் மரம் , செடி , கொடிகள் 
வளர்ச்சி , பூங்காவின அழகிய தோற்றம் , மக்களுக்கு 
இந்தத் திட்டம் அளிக்கும் இனிமை 
களை அளந்து கூறமுடியாது ; விறபனை செய்ய முடி 
யாது . எனவே , அவை தொட்டறியககூடாத நன்மை 
களுள் அடங்குகின்றன . 


வைகை 


ச.ந. = எ.ச.வி. 


எ . உ . வீ . 


அதாவது 


ச.ந. 


= சமுதாய நன்மைகள் 


போன்றவை 


எ.ச.வி. = எதிர்பார்க்கப்பட்ட சந்தை விலை . 
எ .நு வீ . = எதிர்பார்க்கப்பட்ட நுகர்ச்சி வீதம் , 


எ.உ.வீ. = எதிர்பார்க்கப்பட்ட உற்பத்தி வீதம் . 
எதிர்பார்க்கப்பட்ட நுகர்ச்சி வீதம் , எதிர்பார்க்கப் 
பட்ட உற்பத்தி வீதத்திற்குச் சமமாக இருந்தால் , சமு 
தாய நன்மைகள் உற்பத்திப் பொருளின் இறுதிநிலை 
விலைக்குச் சமமாகச் சார்ந்து இயங்கும் . 

கிடைப் 
பருமை நிலை உயரும்போது ( எ.நு வீ . > ஈ.உ.வீ. ) சமு 
தாய நன்மை மதிப்பு உயரும் . அதேபோல , கிடைப் 
பருமை நிலை குறையும்போது ( எ உ.வீ. > எ.நு. 
வீ . ) , சமுதாய நன்மைகளின் மதிப்பும் குறையும் . 


செலவு - நன்மைப் பகுத்தாய்வில் மொத்த நேர் 
முக நன்மைகள் மதிப்பிடப்பட்டு அவை 

மொத்த 
நோமுகச் செலவுகளோடு ஒப்பிடப்படுகின்றன . ஒப் 
பிடும்போது , நன்மைகள் செலவுகளைவிட அதிகமாக 
இருந்தால் திட்டத்தைச் செயற்படுத்தலாம் . இல்லை 
யென்றால் கைவிட வேண்டும் . இந்த ஒன்று திரண்ட 
நேர்முகக் செலவுகளையும் , நன்மைகளையும் பெறுவ 
தற்கு உற்பத்திப் பொருளகள , பணிகளின் புளளிவிவ 


செலவு - நன்மைப் பகுத்தாய்வு 


477 


செலவு - நன்மைப் பகுத்தாய்வு 


பண 


ரங்களைச் சேகரிக்க வேண்டும் . 2 ) நுகர்வுப் பொருள 
கள் பணிகள் ஆகியவற்றையும் சேகரித்து மதிப்பிட 
வேண்டும் . 3 ) இப்பொருளகள , பணிகளின் 
மதிப்பைப் பணவீக்கம் பணவாட்டம் போன்ற பொரு 
ளாதாரப் போக்கோடும் , நிலவும் விலையோடும் 
இணைத்துப் பொருத்த வேண்டும் . இறுதியாக , ஆண 
டின் செலவுகளை மதிப்பிடும்போது முதலீட்டுச் 
சொத்துகளின நீடிப்பு , தேய்மானம் ( Depreciation ) 
ஆகியன சேர்க்கப்பட வேண்டும் . அதேபோல நன்மை 

மதிப்பிடும்போதும் மொத்த நன்மைகள் 
எலலாம் சேர்க்கப்பட வேண்டும் . 

இப் பகுத்தாய்வின் வழியாக இன்றைய , வருங் 
கால நன்மைகளை மதிப்பிடும்போதும் , செலவுகளை 
வரையறுத்துக் கூறும போதும் பல சிக்கல்களும் குறை 
பாடுகளும் உள்ளன . 


களை 


சிக்கல்கள் பல உள்ளன . முக்கியமாக , புதுத்தொழிற 
சாலை ஒன்று அமைக்க , அதன் உற்பத்திப் பொருளின 
எதிர்கால விலை , அதற்குள்ள தேவைகள் , அளிப்பு 
ஆகியன உறுதியற்றவை . அகப் , புறச் சிக்கனங்களை 
அளவிடுவதும் கடினமானது . புறசசிககனங்கள் இருந் 
தால் உற்பத்திப் பொருள்கள் சராசரி செலவை 
விடுத்து ( Average Cost ) இறுதிநிலைச் செலவின 
( Marginal Cost ) அடிப்படையில் விற்கப்படுகின்றன 
அதனால் , வருமானத்தில் பற்றாக்குறை ஏற்படும் . இப் 
பற்றாக்குறையைச் சரிப்படுத்த , நுகர்வோர் மேல 
வரிவிதிக்க வேண்டியிருக்கும் . 

எனவே , 

நாட்டின 
வரவு - செலவுத் திட்டம் என்றுமே தெளிவற்றதாக 
இருக்கும் . அரசின புளளிவிவரங்கள எனறுமே மிகைப 
படுத்தப்பட்டது என்பது யாவரும் அறிந்தது . 
மற்றும் , கணக்கெடுக்கும்போது 

ஒரு புளளி 
விவரத்தை வரவிலும் , செலவிலும் பதிவு செயவது 
தவறு . இந்த இரட்டைப் பதிவுகள் ( DoubleCounting ) 
அரசுப் புளளிப் பதிவேடுகளில் நுழைந்திருப்பதை 
ஒருவரும் மறுககமுடியாது . எனவே , சாயற் செலவு , 
சாயல் விலை எல்லாத் திட்டங்களுக்கும் பயன் 
படாது . உழைப்புச் செறிந்த , குறுகிய காலத்தில் 
உற்பத்திப் பயனளிக்கவலல குறைந்த முதலீடுள்ள , 
வெளிநாட்டு உதவி குறைந்த அல்ல முற்றிலுமே 

ல்லாத திட்டங்களுக்கு மட்டுமே பயனுளளதென்று 
கருதப்படுகிறது . 


இடம் 


. 


என்ற 


போனற 


அ ) செலவுகளை மதிப்பிடுவதில் உள்ள இக்கட்டு 
கள் : செலவுகள் என்றால் முனனேற்ற முறைகளைத் 
தேர்நதெடுத்தல் ( Choice of Techalques ) , இ 
அமைப்பு ( Location ) , காரணிப பணிகளின் விலை 
போனறவை 

பெறுகின்றன . 

ஆனால் , 
வளர்சசி குன்றிய நாடுகளில் உற்பத்திக் காரணிகள 
போனறவைகளின சநதை விலையை வைத்து வளங் 
களைப் பங்கீடு செயவது ( Allocation of Resources ) 
உகந்ததன்று . காரணம் , இந்நாடுகன பொருளா 
தாரங்களில் அடிப்படைச சமநிலையினமை நிலவு 
கிறது . எடுத்துக்காட்டாக நிலவும் கூலி வீதம மிகக் 
குறைவானது ; மறைந்துள்ள வேலையினமை அதிகம ; 
நிலவும வட்டிவீதத்திறகேற்ற முதலீட்டுப் பணமினமை 
யும் நிலவுகிறது , அயற செலாவணி மாற்ற வீதததிற் 
கேற்றபடியனறி , அயற செலாவணி குறைவாகவே 
கிடைக்கிறது . உழைப்பு அங்காடியில ,, சமநிலைக் 
கூலி மட்டததைவிட அங்காடிக் 

கூலி மிகக குறை 
வாக உள்ளது ; பண அங்காடியில் , சமநிலை வட்டி 
வீதத்தைவிட , அங்காடி வட்டி மிக அதிகமாக இருக 

இவவிடாபபாடுகளை விலககுவதறகாகச 
சாயல விலைமுறையைக ( Shadow Prices j கையாளுவ 
துண்டு . அதாவது , இச 

சாயலவிலை , 

உறபததிக 
காரணிகளின இயலபான மதிபபை ஓரளவு ஏதி 
ரொலிககினறது எனபது பொதுவான கருதது . சாயல 
விலை யைப் போனறவை சாயற் செலவுகள் . சமுதா 
யததிறகுப் பயனதரும நிறுவனங்களின் உணமைச் 
செலவை இந்தச செலவு எதிரொலிக்கும் . இக்காலப் 
பொருளியலார் பலர் நாட்டின திட்டப்படி அமைக 
கப்படும் நிறுவனங்களையும் , பணிகளையும் மதிப்பிட 
இந்தச சாயல விலை , சாயற் செலவு முறைப் 
ளையே பெரிதும் பயன்படுத்துகிறார்கள் . 

ஆ )) நன்மைகளை மதிப்பிடுவதிலுள்ள இடர்ப்பாடு 
கள் : செலவுகளை விட , நன்மைகளை மதிப்பிடுவதில் 


கிறது ; 


வளர்ச்சி குன்றிய நாடுகளும் செலவு 
நன்மைப் பகுத்தாய்வும் : செலவு - நன்மைப் பகுத் 
தாய்வு முறையை வளர்த்தவர்கள மார்கோலிசு 
( Margolis ) , எக்சுடெயின ( Eckstein ) , மக்கீன் 
( Mckeen ) 

பொருளியல் மேதைகளாவர் . 
அவர்கள் உருவாக்கியது அமெரிக்கா 
வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கேற்றதாகும் . அந்நாடு 
களில் பொருளாதாரம் உறுதியுளளது ; நிலையான 
வளர்ச்சியினைக் கொண்டது ; உற்பத்திக் காரணிகள் 
தடையினறி இயங்க வசதியானது ; பொருளகளின 
விலையில் அடிக்கடி மாற்றங்கள ஏற்படுவதிலலை. 
இதே சூழ்நிலை வளர்ச்சி குன்றிய நாடுகளிடம் 
கிடைப்பதில்லை . எனவே , இம்முறை வளாச்சி குன்றிய 
நாடுகளுக்கு அதிகப் பயனுள்ளதாகக் கருதமுடியாது . 
எனினும் , பேராசிரியர் 

டி.ஆர் . காட்கில் 
( Gadgil T.R. ) , மகாராட்டிர மாவட்டத்திலுள்ள 
கோதாவரி , பிராவாரா என்ற கால்வாய்த் திட்டங் 
களின் விளைவுகளை இம்முறை கொண்டு மதிப்பீடு 
செய்துள்ளார் . அதேபோலச் சோவானி , நீலகந்து 
என்ற பொருளியலார் கீராக்கூடு அணைக்கட்டையும் , 
பால் சீதசிங்கு என்பவர் சாருதா கால்வாய்த் திட்டத் 
தையும் , பேராசிரியா கே.என. 

ராசு பகராநங்கல் 


478 


செலவு வரி 


செலவு வரி 


அணைக்கட்டையும் இந்த ஆய்வுமுறை கொண்டு 
மதிப்பீடு செய்துள்ளார்கள் . 


இச் செலவு வரிக்குத் தொன்மைப் பொருளா 
தார அறிஞர்களின் ஆதரவு பரவலாக இருந்தது . 
ஆப்சு ( Hobbs ) , சான் இசுடூவர்ட்டு மில் ( John Stuart 
Mill ) போன்றோர் ஆதரவான கருத்துகளைத் தெரி 
வித்துள்ளனர் . கோட்பாட்டளவில் ஏற்புடையதாக 
இருப்பினும் நடைமுறைச் சிக்கல்கள் பல உள எனப 
பேராசிரியா ஆல்பிரடு மாாசல் ( Prof. Alfred Mar 
shall ) இவ்வரியைப் பற்றிக குறிப்பிடும்போது தம் 
கருத்தைத் தெரிவித்துள்ளார் . செலவு வரிக்கு ஆதர 
வாகவும் எதிராகவும் பல கருத்துகள நிலவுகின்றன . 


ஆனால் , இவர்கள் அனைவருக்கும் புள்ளிவிவரங் 
களைச் சேகரிப்பதிலும் , செலவுகளை மதிப்பிடுவ 
திலும் பல இடர்பாடுகள தோன்றின . புள்ளி விவரங் 
களைப் பொறுத்தவரை சிக்கன விளைவுகளைப் பிரிப் 
பதற்கு ஏற்ற கருவிகள் இன்னும் நாட்டில் வளர்ச்சி 
யடையவில்லை . சமுதாய ச்சூழ்நிலையினால் நேர்முக , 
மறைமுக விளைவுகளையும் தொட்டறியும் , தொட்ட 
றிய முடியாத விளைவுகளையும் பிரிப்பது மிகக் கடின 
மாகவே இருக்கிறது செலவுகளைப் பொறுத்தமட்டில் 
நிலையற்ற விலைவாசிகளும் , மூலப் பொருளகளின் 
தட்டுப்பாடுகளும் , அயற செலாவணித் தட்டுப்பாடு 
சிக்கல்களினால் செலவுகளைச் 

சரிவர 
மதிப்பிட முடிவதில்லை . பல திட்டங்கள் இந்தியா 
வில மதிப்பிடப்பட்டாலும் , அதற்கேற்ற கருவிகளும் 
செயலாற்று நிறுவனங்களும் நம்மிடையே இன்னும் 
வளர்ச்சியடையவில்லை . 


போன்ற 


. 


இந்தியாவைப் பொறுத்தவரை செலவு - நன்மைப் 
பகுத்தாய்வு முறை அதிகப் பயனுள்ள கருவியே . 
ஆனால் , அதன் பயனபாடு இனனும் வளர்ச்சியடைய 
வில்லை . வளர்ச்சிக்கேற்ற சூழ்நிலை இன்னும் நாட் 
டில் உருவாகவில்லை . 

மா.செ. 


ஆதரவான கருத்துகள் : வரிதாங்கும் திறன் அடிப் 
படையில் வரியின் அளவு அமைதல் வேண்டுமென்பது 
வரிக் கொள்கைகளில் ஒன்று . ஒருவரின் வரி தாங்கும் 
திறனை மதிப்பிட அவரது வருமானத்தை அளவை 
யாகக் கொள்வது நடைமுறையிலுள்ள தொரு பழக் 
கம் . ஆனால் , வருமானத்தை மட்டும் சரியானதொரு 
அளவையாகக் கொள்ள இயலாது என்ற கருத்தும் 
வலுவாக உள்ளது . வருமானத் தோற்றுவாய்களின் 
இயல்புகள் ஒரேமாதிரி இருப்பதிலலை என்பதால் 
எல்லாவிதமான வருமானங்களையும் சமமானதாகக் 
கருத இயலாது . மேலும் வருமான வரி அமைப்பில் 
நுகர்வுக்காகப் பயன்படுத்தப்படும் வருமானத்தையும் 
சேமிப்பிற்காகப் பயன்படுத்தப்படும் வருமானத்தையும் 
வேறுபடுத்தும் வாய்ப்புகள் குறைவு எனபதால் வரு 
மான வரியால் சேமிப்பும் அதன் வழியாக மூலதனத் 
திரட்சியும் கேடுற வாய்ப்புகள் உண்டு . மேலும் , வரு 
மான வரியில் ஏமாற்றுதல் , மறைத்தல் 

போன்ற 
விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகளுமுண்டு. 
எனவே , செலவு வரி 

மிகவும் பயனுள்ளதாகவும் 
பொருத்தமாகவும் இருக்குமென்று குறிப்பிடப்படு 


துணை நூல்கள் : 


. 


| 


1 


கிறது . 


Millard , R. , Public Expenditure Economics , McGraw 

Hill , London , 1971 . 
Mishan , E.J. , Cost - Benefit Analysis , Allen and 

Unwin , London , 1971 . 
Pearce , D.W. , Cost- Benefit Analysis , Macmillan 

Studies in Economics , Macmillan Press Lrd . , 
London , 1971 . 


| 


F 


நிருணயித்துவிடலாம் ; 


செலவைத் துல்லியமாக 
கணக்கிடுவதும் எளிது . 


Peters , G.H. , Cost- Benefit Analysis and Public 

Expenditure , Eaton Papers , No.8 , Institute 
of Economic Affairs , London , 1966 . 


நுகர்வுச் செலவுகளுக்கு 

வளர்விகித அடிப் 
படையில் வரிகள் விதிக்கப்பபெறும்போது , நுகர்வின் 
அளவிலுள்ள ஏற்றத்தாழ்வுகளைக் குறைப்பதற்கு 
அவை பயன்படும் . 


செலவுவரி : மக்கள் தம் வருமானத்தை நுகர்வுக் 
காகச் செலவழிக்கலாம் அல்லது சேமிக்கலாம் அல்லது 
ஒரு பகுதியைச் செலவழித்துப் பிற பகுதியைச் சேமிக் 
கலாம் . தனி நபரின் அல்லது இந்துக் கூட்டுக் குடும்பத் 
தலைவரின் மொத்த நுகர்வுச் செலவுச் தொகையில் 
அரசு அனுமதித்த அளவு நீங்கலாக உள்ள பகுதித் 
தொகையின் மீது வரி விதிக்கப்படும்போது , அது 
செலவு வரி ( Expenditure Tax ) எனப்படுகிறது 


நுகர்வுச் செலவுகளுக்கு முனைப்பாக வரிகள் 
விதிக்கப்பெறும்போது நுகர்வுச் செலவு அளவு குறை 
வதற்கும் அதன் மூலம் சேமிப்பும் மூலதனத் திரட் 
சியும் மிகுதியாவதற்கும் வாய்ப்புகள் தோன்று 
கின்றன . மூலதனப் பற்றாக்குறை மிகுதியாகவுள்ள 
வளரும் பொருளாதாரங்களில் மூலதனத் திரட்சிக்கு 
இது ஓர் இன்றியமையாத தோற்றுவாயாகப் பயன் 
படும் வாய்ப்புகள் மிகுதி . 


1 


செலவு வரி 


479 


செலவு வரி 


விசாரணைகள் தோன்றிவிடலாமெனற அடிப்படை 
யிலும் இவ்வரி அமைப்பைப் பலர் விரும்புவதில்லை . 


முதலீட்டிற்குத் தேவையான நிதித் தோற்று 
வாயான சேமிப்பின் அளவும் , முதலீட்டின் பயனால் 
தோன்றும் நிகர வருமானத்தின் அளவும் வருமான 
வரியால் கேடுறலாம் . ஆனால் , 

னால் , செலவு 
ளீட்டு அளவையும் , முதலீட்டின் விளைவாகத் 
தோன்றும் நிகர வருவாயின் அளவையும் கேடுறச் 
செய்யாது . 


வரி முத 


சேமிப்பை மிகுதிப்படுத்த இவ்வரி உதவும் என் 
பதையும் ஒருசிலா குறிப்பிட்ட எந்த அளவுக்கு இது 
சேமிப்பைத் தூண்டிவிடும் என்பதைத துலலியமாகக் 
கணக்கிட இயலாது என்பதையும் சுட்டிக்காட்டியுள் 


ளனா . 


பணவீக்க நிலைமை இருக்கும் போது செலவு வரி , 
செலவுகளைக் குறைப்பதற்கும் அதன் மூலம் பண 
வீக்க நிலைமை மென்மேலும் விரிவடையாமல் தடுப் 
பதற்கும் பயன்படுகிறது . 


பொருளாதார மந்தநிலை நிலவும் காலங்களில் 
நிலைமை மேலும் கேடுறுவதற்குச 

செலவு வரி 
துணை செய்துவிடும் . 


இந்தியாவில் செலவு வரி . ஆடம்பரச் 

செலவு 
களைக குறைக்க உதவவும் , சேமிபபை அதிகரிக்கவும் 
உதவுமென்ற கருத்துகளின அடிப்படையில் 1957 - ஆம் 
ஆணடில் அப்போது மத்திய அரசில் நிதி அமைச் 
சராக இருந்த டி.டி. கிருட்டிணமாசசாரி இந்தியா 
வில இவவரியைப் புகுத்தினா . 


வருமானத்தைப் பெற்றுத் தருபவர்களாலும் 
சேமிப்பவர்களாலும் சமுதாயம் பயன் பெறுகிறது 
என்றும் , செலவழிப்பவர்களால் சமுதாயத்திற்கு இழப் 
புத்தான் ஏற்படுகிறது என்றும் , எனவே செலவு வரி 
நேர்மையானதே என்றும் ஒரு கருத்து குறிப்பிடப் 
படுகிறது . ஆனால் , இக்கருத்து 

சரியானதன்று . 
நுகர்வுதான் பொருளாதார நடவடிக்கைகள் எல்லா 
வற்றிற்கும் அடிப்படையானது என்றும் , 
நுகர்வுச் செலவு மற்றவரின் வருமானமாகிறது 
என்றும் குறிப்பிட்டு , இக்கருத்தைப் பலர் மறுத் 
துரைத்துள்ளனர் . செலவு வரிக்கு எதிரான 
விவாதங்களும் உண்டு . 


ஒருவரின் 


பல 


வரி செலுத்தியபின் நிகர ஆண்டு வருவாயாக 
உரூ . 36,000 மும் அதற்கு அதிகமாகவும் 

உளளவர் 
களின் நுகர்வுச் செலவுகளின் மீது செலவு வரி விதிக் 
கப்பட்டது . தனி நபா களுக்கு இவ் 

வரிவிலக்கு 
வரமபு உரூ . 30,000 ஆகவும் , இந்துக் கூட்டுக் குடும் 
பத்தின் தலைவா , அவா மனைவி , அவர் மக்கள் 

கியோருக்கு ஒவ்வொருவருக்கும் உரூ . 3,000 ஆக 
வும் மொத்தமாக உரூ . 30,000 ககு அதிகப்படாமலும் 
வரிவிலக்கு வரம்பு நிருணயிக்கப்பட்டது . வரியின 
அளவு வரி விதிக்கத்தக்க செலவின்மீது 10 விழுக்காடு 
முதல் 100விழுக்காடு வரை வளர்விகித முறையில் - 
நிருணயிக்கப்பட்டது . 


சேமிப்பதற்காகவும் செலவிடுவதுண்டு . 

கையில் 
உரொக்கமாக வைத்திருப்பதைக் காட்டிலும் பொரு 
ளாக வைத்துக்கொண்டால் தேவைப்படும் போது 
பொருளை விற்றுப் பணமாக்கிக் கொள்ளலாம் என்று 
கருதும மக்களின் போக்கையும் 

நடைமுறையில 
காணலாம் . எனவே , செலவுக்கு வரிவிதித்தல் 
நன்றன்று என்பது குறிப்பிடப்படுகிறது . 


செலவு வரி 


1957 - இல் புகுத்தப்பட்டபோது 
சொல்லப்பட்ட நோக்கங்கள் நிறைவேறவில்லை என் 
பதைச் சுட்டிக்காட்டி இவ்வரியால் மத்திய அரசு 
பெற்ற வருவாயின் அளவும் மிகவும் குறைவாகவே 
இருநததையும் 

சுட்டிக்காட்டி 1962 - இல் மத்திய 
அரசின நிதி அமைசசராக 

மெரார்சி 
தேசாய் ( Morarji Desai ) இவ்வரியை நீக்கிவிட்டார் . 


இருந்த 


2 


ஒவ்வொருவரும் அவரவர் செலவுகளைப் பற்றிய 
கணக்குகளை வைத்திருக்கவேண்டிய அவசியம் இருப் 
பதால இதுவொரு சுமைமிக்க வரி அமைப்பாகும் . 
மேலும் , ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பு வெறுப்பு 
களுக்கேற்பப் பலவிதமான செலவுகளைச் செய்வது 
இயல்பு . எல்லாச் செலவுகளையும் யாவரும் அறியும் 
வண்ணம் தெரிவிக்க வேண்டுமென்று கட்டாயப்படுத் 
தும்போது மனிதனின் அந்தரங்க அடிப்படை இரகசி 
யங்கள் அம்பலமாகிவிடலாம் என்பதாலும் , அதிகாரி 
களின் தொல்லைகளும் மிகுதியாகிவிடலாம் 
பதாலும் இவ்வரி அமைப்பு விரும்பத் தககதில்லை 
என்றும் குறிப்பிடப்படுகிறது . 


என் 


வரி விகிதங்கள 1957 - இல் புகுத்தப்பட்டபோது 
இருந்ததைக் காட்டிலும் குறைவானவைகளாக்கப் 
பட்டு 1964 - ஆம் ஆண்டில் இவ்வரியை இந்திய அரசு 
மீண்டும் புகுத்தியது . வரிவிலக்கு வரம்பின குறைந்த 
அளவுத் தொகையாக உரூ . 36,000 / - ஐ நிருணயித்து 
அதற்கு மேலான நுகர்வுச் செலவின் மீதான வரி 
விகிதங்களைத் தொடக்க நிலையில் 5 விழுக்காடாக 
வும் உரூ.84,000 / - க்கும் மிஞ்சிய வரி விதிக்கத்தக்க 
செலவுகளுக்கான விகிதத்தை 20 விழுக்காடாகவும் 


நிருவகிப்பதிலும் பல இடர்கள் தோன்றலாம் ; 
அந்தரங்க வாழ்க்கை பற்றிய பல விரும்பத்தகாத 


செலாவணி ஆவணங்கள் 


480 


செலாவணி ஆவணங்கள் 


மாற்றி வரிவிகிதங்களை முதல 20 விழுக்காடு வரை 
என அமைத்தனர் . ஆனால , இவ்வரி விதிப்பினால் 
தோனறிய நிருவாகப் பளு , வரி செலுத்துவோருக்கு 
ஏற்பட்ட தொல்லைகள , 

துயரங்கள் 

ஆகியவை 
களோடு ஒப்பிடும் போது வரியினால அரசு பெற்ற 
வருமானத்தின் அளவு மிகவும் குறைவானதாக 
இருப்பதைச் சுட்டிக்காட்டி . 1965 - ஆம் 
ஏப்பிரல் திங்கள் முதல நாள் முதல் மீண்டும் இவவரி 
நீக்கப்பட்டது . 

என.எஸ் , பா . 


கொள்ளப்பட்ட , மேலெழுத்தாலோ , வழங்கலாலோ 
மாற்றியளிக்கத்தக்க , அ ) அந்நேரத்தில் 

அதனைப் 
பெற்றிருப்பவர் தம் பெயரிலேயே வழக்குத் 
தொடரும் உரிமையுடனும் , ஆ ) 

அதனை யாரிட 
மிருந்து பெற்றாரோ அவருக்கு அதன் மீதிருக்கும் 
உரிமை மூலத்தில் எவ்வித குறைபாடிருப்பினும் , சரி 
ஒப்புரவு ( Equity ) இருப்பினும் , அதன் உரிமைப் 
பொருள் மாறிச் செலலும் பத்திரமே 

சலாவணி 
ஆவணம் எனப்படும் 


ஆண்டு 


துணை நூல்கள் : 


. 


மூலம் , 


ஆவணம் 


1 


Saxena R.C and Mathru P.C. , Public Finance ,, 

K.Nath and Co., Meerut , 1986 . 
Tyagi P.P. , Public Finance , Jal Prakash - Nath 

Publications, Meerut, 1985. , 


என்று 


| 


செலாவணி ஆவணங்கள் சட்டம் ( 1881 ) பிரிவு 13 
{ 1 } செலாவணி 

என்பது 
ஆணையின் பேரிலோ , கொணர்பவர்க்கோ செலுத்தத் 
தக்க கடனுறுதிச்சீட்டு ( Promisory . - Note ) , மாற்றுச் 
சீட்டு ( Bits of Exchange ) , காசோலை ( Cheque ) .. 
எனப் பொருள்படும் 

வரையறைத்துள்ளது . 
இதன்மூலம் இம்மூன்று ஆவணங்கள் மட்டுமே செலா 
வணி ஆவணங்கள் என்று பொருள்படுகிறது . ஆயினும் , 
இவ்வாவணத்துக்கான குணங்கள் பிற பத்திரங்களுக 
கிருந்தால் அவையும் செலாவணி ஆவணங்களே . 
டத்தாலும் , வாணிகச்சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப் 
பட்ட செலாவணி ஆவணங்கள் பினவருமாறு : அ ) 
மாற்றுச்சீட்டு , ஆ ) கடனுறுதிச் சீட்டு , இ ) காசோலை , 
ஈ ) கருவூலச் சீட்டு , உ ) அரசின் கடனுறுதிப் பத்திரம் , 
6 ) பங்காதாய ஆணைச் சீட்டு ( Dividend warrant ) 
எ ) பங்காணைச் சீட்டு ( Share warrant ) , ஏ ) கொணர் 
பலர் கடனீட்டுப்பத்திரம் ( Bearer Debenture ) , ஐ ) 
உண்டியல்கள் ( Hundis ) . 


செலாவணி ஆவணங்கள் ; சாதாரணப் 
பொருளகள் போல் மாற்றியளிக்கக் கூடிய வாணிக 
ஆவணங்கள செலாவணி ஆவணங்கள் எனப்படும் . 
வை பற்றிச் செலாவணி ஆவணங்கள சட்டம் ( 1881 ) 
தெளிவாகக் கூறுகிறது . இது இந்தியா முழுமைக்கும் 
செல்லுபடியாகும் . வட்டார மொழியில வழங்கும் 
இதே போன்ற ஆவணங்களின் 

( உணடியல 
போன்றவை ) புழககத்தை இது தடை செய்யவில்லை . 


சட் 


( 


செலாவணி ஆவணங்கள் என்ற சொற்றொடருக் 
குப் பணமாக மாற்றத்தக்க , அல்லது ஒருவரிட 
மிருந்து மற்றொருவருக்குப் பணத்திற்கு மாறாகக் கை 
மாறிச் செல்லத்தக்க ஆவணம் எனப் பொருள கூற 
லாம் . சில வாணிக ஆவணங்கள் , கடனுறுதிச் சீட்டு , 
மாற்றுச்சீட்டு , காசோலை முதலானவை அனைத்தும் 
செலாவணி ஆவணங்கள் . செலாவணி 

ஆவணஙகள 
எழுத்து மூலம் பணம் பெற்ற உறுதிமொழியாகவோ 
( கடனுறுதிச் சீட்டு ) 

அல்லது பணம் 

செலுத்த 
வேண்டும் ஆணையாகவோ ( மாற்றுச 

சீட்டு , 
காசோலை ) இருக்கின்றன. இவை தொழில் புரிபவர்க 
கிடையே பரிமாற்றமான கணக்குகளைத் தீர்க்கவும் , 
பாதுகாப்பான முறையில் பணத்தைக் கொண்டு செல 
லவும் பயன்படுகின்றன . 


சில ஆவணங்கள ஓரளவு செலாவணித் தன்மை 
உடையவை . அவை பின்வருமாறு : அ ) கப்பல இரசீது 
( Bill of Lading ) , ஆ ) துறைமுக ஆணைச் சீட்டு 
( Dock warrant ) , இ ) வரவுச் சான்று மடல் ( Letter 
of Credit ) , ஈ ) தொடர்வண்டி இரசீது ( Railway 
Receipt ) . 


| 


இவை மேலெழுதலாலும் , வழங்கலாலும் 
மாற்றத்தக்கவையாயினும் , மாற்றம் 

பெறுபவர் 
மாற்றித தந்தவர் பெற்றிருந்ததைவிட அதிக 
உரிமை மூலம் பெறமுடியாது . 

செலாவணி ஆவணத்தின் சிறப்புப் பண்புகள் : 1 ) 
உரிமைப்பொருள : செலாவணி ஆவணம் ஒன்றை 
வைத்திருப்பவர் அதிலிருக்கும் உரிமைப்பொருளின் 
உரிமையாளராவார் . அது உடைமையை மட்டுமன்றி 
உரிமைப்பொருளையும் மாற்றத்தக்கது . 2 ) எளிதில் 
மாற்றத்தக்கது : இதனை ஒருவருக்கொருவா மாற்றம் 
செய்வது எளிது . மேலெழுதியும் வழங்கல் செய்தும் 
இவற்றை எளிதில் மாற்றலாம் . கொணர்பவர் 
வழங்கல் மட்டுமே 

சொந்த 


ஒரு செலாவணி ஆவணம் என்பது , அதிலிருக்கும் 
உரிமைப் பொருளை ( Property ) உண்மையிலும் , 
மதிப்புக்காகவும் பெற்றுக் கொண்ட ஒருவர் , அதை 
அளித்தவருக்கு அதன் உரிமை மூலத்தில் எவ்விதக் 
குறைபாடு இருப்பினும் , அதிலிருக்கும் உரிமைப் 
பொருளை அடையும் பத்திரமாகும் . 


. 


வாணிக வழக்காற்றாலும் , சட்டப்படியும் ஏற்றுக 


ஆவணமாயின் 


செலாவணி ஆவணங்கள் 


481 


செலாவணி மதிப்புக் குறைப்பு 


1 


செலாவணி மதிப்புக் குறைப்பு . 

செலா 
வணி மதிப்புக குறைப்பு ( Devaluvation ) எனபது 
பொன் , 

வெள்ளி அல்லது அனனியச் செலாவணி 
மதிப்பைப் பொறுத்த மட்டில தன் செலாவணி 
மதிப்பை ஒரு நாடு வேண்டுமென்றே குறைப்பது 


உரிமையை மாற்றிவிடும் 3 ) உரிமைமூலம் மாற்றம் 
செய்பவரின் உரிமை மூலத்தில் எவ்வித குறைபா 
டிருப்பினும் முறைப்படி வைத்திருப்பவர் அதைவிடச் 
சிறந்த உரிமை மூலம் பெறுகிறார் . 4 ) உரிமைகள் 
( Rights ) : முறைப்படி வைத்திருப்பவர் தம் பெயரி 
லேயே இவ்வாவணத்தின் அடிப்படையில் வழக் 
குரைக்கலாம் , 

5 ) துணிபுகள் ( Presumption ) . சில குறிப்பிட்ட 
சட்டத் துணிபுகள் இதற்குண்டு . அவை பின் 
வருமாறு : 


ஆகும் . 


ஆவணம் 


ஆண்டு 


அ ) மறுபயன் : ஒரு செலாவணி 
மறுபயன் பெற்றபின் எழுதப்படுகினறது , உருவாக 
கப்படுகினறது , ஏறகப்படுகினறது , மேலெழுதப்படு 
கினறது , மாற்றியளிக்கப்படுகிறது எனத் துணிபு 
செய்யப்படும் , 


பிரிட்டன் 1931 -ஆம் ஆண்டு தன பவுன் இசுடர் 
லிங் கின் மதிபபைக் குறைத்தது . வேறு சில நாடு 
களும் 

பிரிட்டனைப் பினபற்றித் தம செலாவணி 
மதிப்பை அப்போது குறைத்தன . மீண்டும் 1949 - ஆம் 

பிரிட்டன தன செலாவணி மதிப்பைக 
குறைத்தது . அந் நாட்டைப் பினபற்றி இந்தியா , 
ஆசுத்திரேலியா , பாமா , இலங்கை , 

தென்னாப் 
பிரிக்கா , தெனமார்ககு , நெதாலாந்து , 
ஐசுலாந்து , நார்வே , எகிப்து , கிரீசு ஆகிய நாடுகளும் 
அவ்வாண்டு தம செலாவணி மதிபபைக குறைத்தன . 
பிரெஞ்சு நாட்டில் 1957 மற்றும் 1958 - ஆம் ஆண்டு 
களிலும் , யுகோசுலாவியாவில் 1952 மற்றும் 1965 ஆம 
ஆண்டுகளிலும் , இந்தியாவில் 1966 - ஆம் ஆண்டிலும் 
செலாவணி மதிப்புக் குறைக்கப்பட்டது . பிரிட்டன 
1967-ஆம் ஆண்டு தன செலாவணி மதிப்பை மீண்டும் 
குறைத்தது . 


பினலாந்து , 


ஆ ) தேதி : தேதியைத் தாங்கியிருக்கும் மாற்று 
முறையாவணம் அந்தத் தேதியில் எழுதப்பட்டது 
அல்லது உருவாக்கப்பட்டது எனக் கொள்ளப்படும் . 


இ ) ஏற்பு நேரம் : ஒரு செலாவணி 

ஆவணம் 
அதன தவணை முதிர்வு நாளுக்கு முன்னர் ஏற்பு 
செய்யப்பட்டதாகக் கொள்ளப்படும் . 


1 


ஈ ) மாற்றல் : ஒரு செலாவணி ஆவணத்தின 
ஒவ்வொரு மாற்றலும தவணை முதிர்வு நாளுக்கு 
முன்னர் நிகழ்ந்திருப்பதாகக் கொள்ளப்படும் . 


உ ) மேலெழுத்து வரிசை : ஒரு செலாவணி 
ஆவணத்தில் எந்த வரிசையில மேலெழுத்துகள் 
காணப்படுகின்றனவோ அந்த 

வரிசையிலேயே 
செய்யப் பட்டிருப்பதாகக் கொள்ளப்படும் . 


இந்தியா 

1966 - ஆம் ஆண்டு தன் செலாவணி 
மதிப்பைக் குறைப்பதற்கு முன ஒரு உரூபாயின் மதிப்பு 
0.186621 கிராம் தங்கத்தின் மதிப்பிறகு இணையாக 
இருந்தது . செலாவணி மதிப்பு குறைக்கப்பட்டபின , 
அது 0.118516 கிராம் ஆகக குறைந்தது . பிரிட்டன் 
நாட்டுச் செலாவணியில ஒரு உரூபாயின் மதிப்பு 18 
பென்சுக்குச் சமம் என்ற நிலைமாறி 11 பெனசுககுச 
சமம் என்ற நிலை ஏற்பட்டது . அதாவது , ஒரு பவுன் 
இசுடர்லிங் கின் ( Pound Sterling ) மதிப்பு உரூ 
13.33 க்குச் சமம் என இருந்தது உரூ .21 ஆக உயாந் 
தது . அமெரிக்கச் செலாவணியில , 1 உருபாய் ஏறத் 
தாழ 21 அமெரிக்க செணடுக்குச் சமம என இருந்தது 
மாறி , 13.33 செணடுக்குச் சமம் என்ற நிலை உண 
டாயிற்று . அதாவது , ஒரு அமெரிக்க தாலரின் 
( Dollar ) மதிப்பு ஏறத்தாழ உரூ .4.76 என இருந்தது 
உரூ.7.50 ஆக உயர்ந்தது . இவ்வாறு , உரூபாய் மதிப்பு 
36.5 சதவீதம் குறைக்கப்பட்டதன 
அன்னியச் செலாவணியின 

ஏறத்தாழ 157 
சதவீதம் உயர்ந்தது . 


யாக 


ஊ ) முத்திரை , கையொப்பம் :: இழந்துவிட்ட 
அல்லது அழிந்துவிட்ட மாற்றுமுறை ஆவணம் முறை 

முததிரையிடப்பட்டு , கையொப்பமிடப்பட்டி 
ருந்ததாகத் துணிபு செய்யப்படும் . 

எ ) முறையாக வைத்திருப்பவர் : செலாவணி 
ஆவணத்தை வைத்திருப்பவர் அதை முறையாக 
வைத்திருப்பதாகத் துணிபு செய்யப்படும் . 


காரணமாக 


விலை 


ஏ ) மறுத்துரைச் சான்று ( Proof of Protest ) : 
மதிப்பு மறுக்கப்பட்ட செலாவணி 

ஆவணத்தின 
மீதான வழக்கில் , மறுத்துரைச் சான்றின்பால , 
நீதிமன்றம் ஏறக 

மறுத்தால் அல்லது செலுத்த 
மறுத்தால் , மதிப்பு மறுக்கப் 

மதிப்பு மறுககப் பட்டதாகத் துணிபு 
செய்யப்படும் . மறுத்துரை முதல் தோற்றத்திலேயே 
மதிப்பு மறுக்கப்பட்டதாகக் கொள்ளப்படும் . ரெ.சீ. 


ஒரு நாட்டில் விலைவாசியும் தொழிலாளர் ஊதி 
யமும் மிக உயர்கையில் சில பண்டங்களின் உற்பத்தி 
பாதிக்கப்படுகிறது . மற்றும் சில பொருள்களின் உற் 
பத்திச் செலவு பெருகிப் பிற நாடுகளோடு போட்டி 
யிட இயலாத நிலை ஏற்படுகிறது . இதன் விளைவாக 


வா . க . 


- 9 - 31 


செலாவணி மதிப்புக் குறைப்பு 


482 


செலாவணி மதிப்புக் குறைப்பு 


செலாவணி மதிப்பைக் குறைப்பது இறக்குமதிப் 
பொருள்கள் மீது வரி விதித்தலை ஒத்ததாகும் . எடுத் 
துக்காட்டாக , உரூபாயின மதிப்பு 36.5 சதவீதம் 
குறைக்கப்படும் போது இறக்குமதிப் பொருளகளுக்கு 
முன்பு உரூபாய் 100 கொடுக்கப் பெற்றால் செலா 
வணி மதிப்புக் குறைப்பிற்குப் பிறகு உரூபாய் 157 
கொடுக்க வேண்டிவரும் . இறக்குமதி வரி 57 சத 
வீதம் உயர்த்தப் பெற்றால் ஏற்படக் கூடிய பயன் 
இதனால் விளையும் , இதன் காரணமாக , 
வணி மதிப்புக் குறைக்கப்படும் போது ஏற்கெனவே 
விதிக்கப்பட்டிருக்கும் இறக்குமதி வரிகள குறைக்கப் 
பெறும் . 


செலா 


ஏற்படும் ஏற்றுமதி வீழ்ச்சிக்கு ஏற்ப இறக்குமதியைக் 
குறைக்க இயலாதபோது அந்நாட்டின செலுத்து 
நிலைச் சமன்பாட்டில் ( Balance of Payments ) பற் 
றாக் குறை உண்டாகிறது . நாட்பட்ட பற்றாக்குறை 
யினால ஒரு நாட்டின் பொருளாதார அமைப்பு நலி 
வுறும் . இத்தகைய சிக்கலுக்குத் 

தீர்வு 

காணும் 
நோக்கத்துடனேயே செலாவணி மதிப்பு குறைக்கப் 
படுகிறது . ஒரு நாட்டின் ஏற்றுமதிப் பொருள்களின் 
விலையை , அபபொருள்களை இறக்குமதி செய்யும் 
நாட்டுச செலாவணியைப் பொறுத்தமட்டில் குறைப 
பதும் அதே நேரத்தில அந்நாட்டில் இறக்குமதி 
யாகும் பொருளகளின விலையை அதிகரிக்கச் செய் 
வதும் செலாவணி மதிப்புக் குறைப்பின வாயிலாகச 
சாத்தியமாகிறது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி 
ஆகியவற்றின் தேவை ஓரளவு நெகிழச்சி படைத்த 
தாக விளங்குமேயாகில் அந்த நாட்டின ஏற்றுமதி 
வருவாய் பெருகும் , இறக்குமதிச் செலவு சுருங்கும் . 
இதன் காரணமாக , அந்த நாட்டின வாணிபம் சம 
நிலை பெற்று அதன் செலுத்து நிலைச் சமனபாடும் 
சீரடையும் . அத்துடன , ஏற்றுமதி பெருகியதின விளை 
வாக அந்நாட்டுப் பொருளியலமைப்பு வளர்ச்சியுற்றுப் 
பணவீக்கத்திறகு ( Inflation ) இடமளிக்காதபடி வட்டி 
வீதம் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்பைத் தோற்று 
விக்குமேயாகில் , மேலும் கூடுதல் பயனும் அந் நாட் 
டுக்குக் கிடைக்கக்கூடும் . அந்நாட்டினுள் அயல்நாட்டு 
மூல தனவரத்துப் 

பெருகும் , அந்நாட்டிலிருந்து 
மூலதன் வெளியேற்றம குறையும் . 


/ 


இதுபோன்று , செலாவணி மதிப்புக் குறைப்பு , 
ஏற்றுமதியைப் பெருக்குதற்குச் சலுகை அளிப்பதற் 
குச் சமமாகும் . எடுத்துக்காட்டாக , இந்தியச் செலா 
வணிமதிப்பு 36.5 சதவீதம் குறைந்த நிலையில் முன்பு 
100 டாலர் கொடுத்து வாங்கிய இந்தியப் பொருளை 
செலாவணி மதிப்புக குறைப்பிறகுப்பின் 63.5 தால 
ருக்கே வாங்கி விடலாம் தொழிலாளர்கள் ஊதியத 
தையோ வரியையோ குறைப்பதன் மூலம் விலையைக 
குறைக்க இயலாதபோது செலாவணி மதிப்புக் 
குறைப்பு ஏற்றுமதிப் பொருள்களை அயல்நாட்டின 
ருக்கு மலிவாகத் தோன்றச் செய்து ஏற்றுமதியை 
ஊக்குவிக்க உதவுகிறது . 

செலாவணி மதிப்புக்குறைப்பின் விளைவுகள சில 
வரையறைகளுக்கு உட்பட்டவை . 

ஒரு நாடு தனது செலாவணி மதிப்பைக குறைக் 
கும் போது பிற நாடுகளும் தத்தம் செலாவணி மதிப் 
பைப் போட்டி போட்டுக் கொண்டு குறைக்க நேர்ந் 
தால் அந்நாடு எதிர்பார்த்த பயன்கள அதற்குக் கிட் 
டாது போகலாம் . 

சலாவணி மதிப்புக் குறைக்கப்பட்டதைத் 
தொடர்ந்து ஒரு நாட்டின ஏற்றுமதியாளர் தம் 
பொருள்களின் விலைகளை உயர்த்துவார்களேயாகில 
ஏற்றுமதி பெருகாது . செலாவணி மதிப்புக குறைப் 
பின் நோக்கமும் நிறைவேறாது . 

செலாவணி மதிப்புக் குறைப்பு அடிக்கடி மேற் 
கொள்ளப்படுமேயானால் அசசெலாவணியின்பால் 
அயல் நாட்டினர் கொண்டிருக்கும் நமபிககை 

சிதை 
யும் . அடுத்துவரும் செலாவணி மதிப்புக குறைப்பி 
னால் விலைகள் மேலும் குறையக கூடும் என எதிர 
பார்த்துப் பொருள்கள் வாங்குவதை அவர்கள் தளளி 
வக்கக்கூடும் . இதனால் ஏற்றுமதி பாதிப்புறும் . 


வளர்ச்சி பெறும் ( Developing Countries ) நாடு 
களுக்குச் செலாவணி மதிப்புக் 

குறைப்பினால் 
பயன் ஏதும் விளைவதில்லை . ஏனெனில் , செலாவணி 
மதிப்பைக் குறைத்த போதிலுங் கூட 
இறக்குமதி செய்த அதே பொருளகளையே 

அவை 
தொடர்ந்து இறக்குமதி செய்கின்றன . அதே நேரத் 
தில் , அந் நாடுகளால் தமது ஏற்றுமதியையும் 
பெருக்கிக கொள்ள முடிவதில்லை . 


முனனர் 


வளர்ச்சி பெற்ற நாடுகளுள் ( Developed Coun 
tries ) சில உணவு மற்றும் மூலப் பொருள்களைப் 
பொறுத்த மட்டில் அயல் நாடுகளை நம்பியவை 
இருக்கக்கூடும் . இவவகை நாடுகளுக்கும் செலாவணி 
மதிப்புக் குறைப்பின வாயிலாகப் பயன் ஏதும் விளைவ 
தில்லை . 


பொதுவாக , ஒரு நாட்டின் செலுத்து நிலையில் 
தோனறும சமநிலையின்மை அதன் பொருளியலமைப் 
பின் அமைப்புச் சார்ந்த அடிப்படைக் குறைபாடுகளி 
னால் ஏற்பட்டதாக இருப்பின் செலாவணி மதிப்புக் 
குறைப்பினால் . அந்நாட்டுக்கு எவ்வகைப் பயனும் 
விளையாது . 


செலாவணி மதிப்பைக் குறைப்பதனால ஒரு நாட் 
டின செலுத்துநிலைச் சமன்பாட்டில் காணப்பெறும் 


செலாவணி மிகை மதிப்பீடு 


483 


செலாவணி மிகை மதிப்பிடு 


அளிப்பு மாறாது தேவை கூடினால் மாற்று வீதம் 
உயருகிறது . தேவை மாறாது அளிப்புக் கூடினால 
மாற்றுவீதம் குறைகிறது . 


4 


பொதுவாக , செலாவணி மாற்று வீதம் செலா 
வணி மாற்று அங்காடியில் உண்டாகும் தேவை 
மற்றும் அளிப்பு ஆகியவற்றின் தடையிலா இயக்க 
அடிப்படையில் தீர்மானிக்கப் பெறும் . இவவாறு 
தீர்மானிக்கப் பெறும் செலாவணி மாற்று வீதம் சம 
நிலை மாற்று வீதம் ( Equilibrium rate of exchange ) 
எனப்படும் சில சமயங்களில் ,, செலாவணி மாற்று 
வீதம் தேவை மற்றும் அளிப்பு ஆகியவற்றின் தடை 
யிலா இயக்கத்தின் விளைவாகத் தீர்மானிக்கப்படுவ 
தற்கு மாறாக அரசு சில நடவடிக்கைகளை மேற 
கொண்டு அதனைச சமநிலை மாற்று வீதத்தை விட 
உயர்வாகவோ தாழ்வாகவோ தீர்மானிக்கலாம் . 
மேலும் , செலாவணி மாற்று வீதத்தில் ஏற்படும் 
ஏற்றத் தாழ்வுகளைத் தவிரக்கும் நோக்கத்துடனும் 
அரசு உரிய நடவடிக்கைகளை மேற் கொள்ளலாம் . 
செலாவணி மாற்று வீதத்தைச் சமநிலை மாற்று 
வீதத்திலிருந்து மாறுபட்ட நிலையில் நிறுவுவதற்கு 
அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள செலாவணிக் 
கட்டுப்பாடு ( Exchange Control ) எனப்படும் . 


மாகக 


பற்றாக் குறையை நிரந்தரமாகக் களைந்திட 
லாது . செலாவணி மதிப்புக் குறைப்பின விளைவுகள் 
சில காலத்திற்குக பின் செயலிழந்து போய்விடக் கூடு 
மாதலால் செலுத்து நிலைச் சமன்பாட்டுச் சிக்கல் 
களுக்கு மீண்டும் தீர்வு காண வேண்டிய அவசியம் 
அந்நாட்டிற்கு ஏற்படலாம் . 

செலுத்துநிலைச் சமன்பாட்டில் ஏற்படும் பற 
றாக் குறையைக களைய உதவும் அனைத்து வழி 
முறைகளையும் கையாண்ட பின்னரும் போதிய பயன 
விளையாது போனாலேயே செலாவணி மதிப்புக் 
குறைப்பு பயன்படுத்தல் வேண்டும் . எனவே , 
நாளில் பன்னாட்டு நாணய நிதி ( laternational 
Monetary Fund ) செலாவணி மதிப்புக் குறைப்பைப் 
பொறுத்த மட்டில் தனது உறுப்பு நாடுகளுக்குச் சில 
கட்டுப்பாடுகளை வகுத்துள்ளது . அந்நாடுகளயாவும் 
அந்நிறுவனத்திடம் தம் செலாவணி 

மதிப்பைக 
பதிவு செய்துள்ளன . தம் செலாவணி மதிப்பைப் 
பொன் அலலது அமெரிக்கத் தாலரின் மதிப்பில் அறி 
வித்துள்ள அந்நாடுகள் அந்நிறுவனத்தின் ஒப்புதலினறி 
தம் செலாவணி மதிப்பை 10 சதவீதத்திறகு அதிக 
குறைக்கலாகாது என விதிக்கப்பட்டுள்ளது . 

சிவ.இரா . 
செலாவணி மிகை மதிப்பீடு : பனனாட்டு 
வாணிகத்தில் பங்கு பெறும் ஒவ்வொரு நாடும் அது 
ஏற்றுமதி செய்யும் பொருள்களின் விலையை அதன 
சொந்தச் செலாவணியிலேயே பெற விரும்புகிறது . 
எனவே , பொருள்களை இறக்குமதி செய்யும் ஒரு 
நாடு அந்த இறக்குமதிப் பொருளின் விலையைக 
கொடுக்கும் பொருட்டு அதனுடைய செலாவணியைப் 
பொருள்கள் ஏற்றுமதி செய்த நாட்டின் செலாவணி 
யாக மாற்ற வேண்டிய அவசியம் எழுகிறது . இவ் 
வாறு செலாவணிகளை 

மாற்றித தரும் பணியைப் 
பெரிய வங்கிகள் செய்கின்றன . இவை 

அனனியச் 
செலாவணி மாற்று அங்காடி ( Foreign Exchange 
Market ) 

குறிப்பிடப்படுகின்றன . அனனியச 
செலாவணி மாற்று அங்காடியில் பல நாட்டுச் செலா 
வணிகள் பரிமாற்றம் செய்யப்படுகின்றன . 

இவை 
ஒன்றோடொனறு எந்த வீதத்தில் மாற்றப் பெறு 
கின்றனவோ அதனைச் செலாவணி மாற்று வீதம் 
( Rate of Exchange ) எனக் குறிப்பிடுவர் . 

பொருள்களை இறக்குமதி செய்வோர் வெளி 
நாடுகளில் முதலீடு செய்வோர் ஆகியோர் மூலம் அன 
னியச் செலாவணிக்குரிய தேவை எழுகிறது . பொருள் 
களை ஏற்றுமதி செய்வோர் மூலதனத்தை இறக்கு 
மதி செய்வோர் ஆகியோர் வாயிலாக அதன் அளிப்பு 
எற்படுகிறது . 

அனனியச செலாவணியின் தேவை 
மற்றும் அளிப்பில் மாறுதல்கள் ஏற்பட்டால் அவை 
செலாவணி 

மாற்று விதத்தைப் பாதிக்கின்றன . 


செலாவணி மாற்று வீதம் அரசுத் தலையீட்டி 
னால் சமநிலை 

மாற்று 

வீதத்தை விட உயர் மட் 
டத்தில் நிறுவப் பெற்றால் அது செலாவணி மிகை 
மதிப்பீடு ( Over valuation ) எனப்படும் ; கீழ்மட்டத் 
தில் நிறுவப்பட்டால் அது செலாவணிக் குறை மதிப் 
பீடு ( Under valuation ) எனப்படும் . 


என 


சமநிலை மாற்று வீதம் 1 உரூபாய்க்கு 13 அமெ 
ரிக்கச் சென்ட்டு என இருப்பதாக வைத்துக் கொள 
ளலாம் . அந்நிமையில் , செலாவணி மாற்று வீதம் 
1 உரூபாய்க்கு 25 சென்ட்டு என அமையுமாறு நட 
வடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் இந்திய உரூபா 
யின் மதிப்பு குறிப்பிடத் தக்க வகையில் உயரும் . 
இது செலாவணி மிகை மதிப்பீடு ஆகும் . செலாவணி 
மாற்று வீதம் 1 உரூபாய்க்கு 10 செனட்டு என அமை 
யுமாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் இந்திய 
உரூபாயின் மதிப்புக்குறையும் . இது செலாவணிக்குறை 
மதிப்பீடு ஆகும் . 


| 


| 


செலாவணி மாற்றுக் கட்டுப்பாட்டின் நோக்கம் 
பெரும்பாலும் செலாவணியை மிகையாக மதிப்பிடு 
வதாகவே இருந்து வந்துள்ளது . உண்மையில் , சென்ற 
சில ஆண்டுகள் வரை இது ஒன்றே செலாவணி மாற் 
றுக் கட்டுப்பாட்டின் நோக்கமாக இருந்தது . 


வெளி நாடுகளிலிருந்து பெருமளவு பொருளை 
இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஒரு நாட்டிற்குத் 


வா . க . 9 - 31 அ 


செலாவணி மிகை மதிப்பீடு 


484 


செலிக்மேன் .. 


திடீரென ஏற்படுகிறபோது அநநாடு தனது செலா 
வணியை மிகையாக மதிப்பிடக் கூடும் . 1 உரூபாய் 
என்பது 25 அமெரிக்கச் சென்டுக்குச் சமம் என்ற 
புதிய மாற்று வீதம் அமையும் போது அமெரிக்கப் 
பொருள்களை முன்னர் இருந்ததைக் காட்டிலும் 
மலிவான விலையில் வாங்க இயலும் . முன்னர் 1 
உரூபாயைக் கொடுத்து 13 சென்ட்டு பெறுமதிப்புள்ள 
பொருள் தான் வாங்க முடிந்ததெனில் , அதே 1 உரூ 
பாய்க்கு 25 சென்ட்டு மதிப்புள்ள பொருளை மிகை 
மதிப்பீட்டின் பின் வாங்குதல் இயலும் . 

எனவே , 
செலாவணி 

மிகை மதிப்பீட்டினால் இறக்குமதி 
பெருகும் . 


கடனை 


பிற நாடுகளிலிருந்து வாங்கிய மிகுதியான 

அன்னியச் செலாவணியில் திருப்பிச் 
செலுத்தவேண்டிய நிலையில் உள்ள 

நாடுகளும் 
செலாவணி 

மிகை மதிப்பீட்டை மேற்கொள்ளக் 
கூடும் . 1 உரூபாயைக் கொடுத்து 13 சென்ட்டு கட 
னைத் திருப்பிச் செலுத்திய நிலை மாறி அதே 1 
உரூபாயை அளித்து 25 சென்ட்டு கடனைக் கொடுக்க 
முடிகிறதெனில் அதன் காரணம் செலாவணி மிகை 
மதிப்பீடுதான் . முதல் உலகப் பெரும் போருக்குப் 
பின் செருமனி , ஆசுத்திரியா , அங்கேரி போன்ற பல 
ஐரோப்பிய நாடுகள் தம் அன்னியக்கடன சுமையைக் 
குறைப்பதற்குத் தமது செலாவணியை மிகை மதிப் 
பீடு செய்தன . 


டும் ஏற்றபோது அந்நாளில் நிதி அமைச்சராக 
இருந்த வின்சுடன் சர்ச்சில் பவுன் இசுடர்லிங் கின் 
மாற்று வீதம் போருக்கு முந்திய மாற்று வீதத்திற்கு 
இணையாக இருக்க வேண்டும் என்ற பசையற்ற 
வாதத்துடன் அதனை 1 பவுன் என்பது 4.8665 
தாலருக்குச் 

சமம் என்ற வீதத்தில் நிறுவினார் . 
உணமையில் , போர் நிகழ்ந்த காலத்திலும் அதன் 
பின்னரும் இங்கிலாந்தில் விலைகள் 10 சதவீதம் 
உயர்ந்திருந்தமையால் பவுன இசுடர்லிங் கின் மதிப்பு 
10 சதவீதம் வீழ்ச்சியுற்றிருந்தது . அந்நிலையில் இங் 
கிலாந்தின் செலாவணி மாற்று வீதத்தை இப்போ 
தைய பவுன் இசுடர்லிங்கின் மதிப்பின் அடிப்படை 
யில் 10 சதவீதம் தறைவாகவே நிறுவியிருக்க வேண் 
கும் . ஆனால் , அவ்வாறு செய்வது இங்கிலாந்திற்கு 
மிகப்பெரிய இழுக்கு என அவர் எண்ணினார் . இத 
னால் இங்கிலாந்தின செலாவணி 10 சதவீதம் மிகை 
மதிப்புப் பெற்றதாயிற்று . இதன்காரணமாக இங்கிலாந 
இறக்குமதி பெருகியது ; ஏற்றுமதி மிக மிகச் சுருங்கி 
யது . ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டுமெனில் விலை 
களை 10 சதவீதம் குறைக்க வேண்டியிருந்தது . இதற் 
காகத் தொழிலாளரின் ஊதியத்தை 10 சதவீதம் 
குறைக்க 

வேண்டியிருநதது . ஆனால் , இவ்வாறு 
குறைப்பதற்குரிய 

வாய்ப்பு எள்ளளவும் இல்லாது 
போகவே இங்கிலாந்தின் செலுத்து நிலைச் சமன் 
பாட்டில் காணப் பெற்ற சமநிலையின்மை 
மேலும் விரிவடைந்தது . இதற்குத் தீர்வு காண முடி 
யாது போனதால் இங்கிலாந்து பொன் திட்டத்தை 
இறுதியாகத் துறந்தது . அதனபின் அந்நாடு பொன் 
திட்டத்திற்குத் திரும்பவே இல்லை . செலாவணி 
மிகை மதிப்பீட்டுக் கொளகையே பொன் திட்டத்தை 
அழிக்க முழு முதற்காரணமாக அமைந்தது . 


மேலும் 


| 


1 


மிகக் கடுமையான பண வீக்கத்தால் அல்லலுற்ற 
ஒரு நாட்டு 

மக்கள தமது கடந்தகாலக் கசப்பான 
அனுபவம் காரணமாகத் தமது செலாவணியின் அன 
னிய மதிப்பு அதன் நிறுவப் பெற்ற நிலையிலிருந்து 
சற்றே சரிவதைக் கூட ஏற்றுக் கொள்ள மாட்டார் 
கள் . தமது செலாவணி மதிப்பில் ஏற்படும் சின்னஞ் 
சிறு சரிவுகூட பணவீக்கத்தில் போய் முடியலாம் என 
அஞ்சி அதன் நிறுவப் பெற்ற மதிப்பு மிகை மதிப் 
பாக ஆனபோதிலும் அதனை நீடிப்பதுவே பண 
வீக்கத்திலிருந்து தம்மைப் பாதுகாக்கும் வழி என 
அவர்கள் கருதுகின்றனர் . முதல் உலகப் பெரும் 
போரின் போதும் அதன் பின்னரும் பல 

ஐரோப்பிய 
நாடுகளில் மக்களின் இத்தகு மனநிலை செலாவணி 
மிகை மதிப்பீட்டிற்குப் பெரிதும் காரணமாயிற்று . 


செலாவணி மிகை மதிப்பீடு ஏற்றுமதியை மட் 
டுப்படுத்தி இறக்குமதியை ஊக்குவிப்பதனால தொழில் 
முயற்சி , விலை , ஊதியம் ஆகியவற்றைப் பொறுத்த 
மட்டில் மந்தநிலையைத் தோற்றுவிக்கிறது . மேலும் , 
தற்சார்புள்ள ஒரு நாட்டை விட அயல் நாட்டுவாணி 
கத்தைச் சார்ந்து நிற்கும் ஒரு நாட்டை இது பெரிதும் 
பாதிக்கும் . எனவே , செலாவணி மிகை மதிப்பீடு குறு 
கிய காலத்திற்கே பயன் அளிப்பதாகும் . தொடர்ந்து 
கடைப்பிடிக்கப்படுமேயாகில பொருளாதார மந்த 
நிலையை உருவாக்கவே அதுவழி கோலும் . சிவ.இரா . 

செலிக்மேன் , சார்லசு கேப்ரியல் ( கி.பி. 
1873-1940 ) ஆங்கிலேயே மானிடவியலின் முன்னோடி 
அறிஞர்கள் ஒருவர் ; மெலனீசியா , சிரீலங்கா முதலான 
தீவுகளிலும் சூடான நாட்டிலும் குறிப்பிடத்தக்க 
களப்பணிகளை மேற்கொண்டு மானிடவியல் 
கொளகைசார் ஆய்வுகளுக்குப் புதிய 

விளக்கங் 


செலாவணி மிகை மதிப்பீட்டின் விளைவாக 
இறக்குமதி ஊக்குவிக்கப்படுவதும் ஏற்றுமதி பாதிக்கப் 
படுவதும் இயல்பு . 

. 

இதனால் செலுத்து நிலைச் 
சமன்பாட்டில் சமநிலையின்மை ( Disequilibrium ) 
உணடாகலாம் . முதல் உலகப் பெரும் போர் முடி 
வுற்றபின் 1925 - ஆம் ஆண்டு மே மாதம் 
லாந்து பொன் திட்டத்தை ( Gold Standard ) மீண் 


இங்கி 


| 


t 


செலிக்மேன் ... 


485 


செலுத்து வங்கியர் 


னர் ஏல் ( Yale ) பல்கலைக் கழகத்தில் ( 1938 ) மதிப்புறு 
பேராசிரியராகவும் பணியாற்றினார் . இவர் நூல்களுள் 
குறிப்பிடத்தக்க சில : ஆபிரிக்க இனங்கள் ( Race 
of Africa , 1930 ) , நைல் ஆற்றுச் சூடானின் கிறித்த 
வரல்லாத பழங்குடிகள் ( Pagan Trtbes of the Nilotic 
Sudan , 1932 ) எகிப்தும் நீக்கிரோ ஆப்பிரிக்காவும் ( Egy 
pt and Negro Africa , 1934 ) முதலியன . செலிக்மேன் 
ஆச்சுபோர்டில் 1940 - ஆம் ஆண்டு காலமானார் . சீ.ப. 


கொடுத்தவர் . செலிக்மேன் ( Charles Gabriel Selig 
man ) இலண்டனில் 1873 - ஆம் ஆண்டு பிறந்தார் . 

இலண்டனில் புனித பால் ( Saint Paul ) பள்ளியில 
பயின்று புனித தாமசு மருத்துவமனையில் மருத்துவப் 
பயிற்சி பெற்றார் . ஆனால் , மானிடவியல் துறையே 
இவரைப் பெரிதும் கவர்ந்தது . அதனால் , மருத்துவத் 
துறையை விடுத்து கி.பி. 1898 - இல் நியூகினிக்கும் ஆகத் 
திரேலியாவுக்கும் ( Australia ) இடையிலான 
தாரசு 
நீர்ச்சந்திப் ( Torres Strait ) பகுதியில் புத்தாய்வு மேற் 
கொண்ட குழுவில் சேர்ந்தார் . பின்னர் இங்கிலாந்து 
திரும்பியதும் மருத்துவ ஆராய்ச்சியில் 

மீண்டும் ஈடு 
பட்டார் . மானிடவியலில் இவர் கொண்டிருந்த ஆர் 
வம் தணியாததால் மீண்டும் 1904 - இல் நியூகினிக்குப் 
பயணமானார் . அங்கு வாழ்ந்த மக்களின இனம் 
சமுதாயமும் , பண்பாடு அடிப்படையிலான கூறுகளைத் 
தனித்தனியே பிரித்து , அதன்மூலம் அவர்களை 
வகைப்படுத்த முயன்றார் . அதன் விளைவாக எழுதப் 
பட்டதே ஆங்கிலேய நியூகினியிலுள்ள மெலனீசியர் 
கள ( The Melanisians of the British New Guinea , 
1910 ) என்னும் நூல் . புகழ்பெற்ற ஆங்கிலேய 
மானிடவியலாரான மாலினோசுக்கி ( Malinowski ) 
பிற்காலத்தில் அங்குக் களப்பணி மேற்கொளவதற்கு 
அந்நூல் பெரிதும் உதவியாக இருந்தது . 


சோந்து 


செலிக்மேன் 1904 - இல் பிரண்டா 

சலாமன் 
( Brenda Z , Salaman ) என்பவரைத் திருமணம் 
செய்து கொணடார் . பின்னர் இருவரும் 
இலங்கையில் 1907 முதல் 1908 வரை வெத்தர்களைப் 
( Veddas ) பற்றி ஆய்வு செய்தனர் . அதனை வெத்தா 
( Veddas , 1911 ) என்னும் தலைப்பில நூலாக வெளி 
யிட்டார் . அதற்குப் பின்னர் , சூடானில் ( 1909-10 , 
1911-12 ) ஆப்பிரிக்கா மக்களிடையே களப்பணி மேற் 
கொண்டார் முதல் உலகப்போரின் போது பேரரசு 
இராணுவ மருத்துவக் குழுவில் ( Royal Army Medi ) 
cal corps ) பணியாற்றியபோது , பிராய்டின் ( Freud ) 
கொள்கைகளை மானிடவியல் ஆய்வுகளுக்கு எவ்வாறு 
பொருத்தம் பெறச் செய்யலாம் என ஆராய்ந்தார் . 
பல்வேறு பண்பாட்டினரிடையே பொதுவாகக் 
காணப்பட்ட கனவுகளைப் பற்றி அறிந்தார் . நனவிலி 
மனத்தில் தோன்றும் கனவுகளின் வெளிப்பாட்டின 
மூலம் சில உளவியல் சார் மானிடவியல் ஆய்வுகளை 
மேற்கொள்ள முடியும் எனக்கருதினார் . உளப் பகுப் 
பியலுக்கும் மானிடவியலுக்கும் டையே உள்ள 
தொடர்புகளை முதன் முதலில் விளக்கிக் காட்டிய 
வர் இவரே . 

இலண்டன் பொருளியல் பள்ளியில் விரிவுரையாள 
ராக 1910 - ஆம் ஆண்டு நியமனம் பெற்றார் . இங் 
குப் பகுதிநேரப் பேராசிரியராகவும் ( 1913-1934 ) பின் 


செலுத்து வங்கியர் , காசோலைக்கான பணத் 
தைச் செலுத்தும் வங்கியரைக் குறிக்கும் . ஒரு காசோ 
லையை ( Cheque ) வாடிக்கையாளர் எந்த வங்கிக் 
கிளையில் கணக்கு வைத்துள்ளாரோ அங்கு அதைத் 
தரவேண்டும் . எந்த வங்கி மீது அது விடுக்கப்பட்டுள் 
ளதோ அந்த வங்கி அக்காசோலைக்குப் பணம் தர 
வேண்டும் . அந்த வங்கிக்குச் செலுத்து வங்கி என்பது 
பெயர் . ஒரு காசோலைக்குப் பணம் தரும் பொழுது 
செலுத்து வங்கியர் ( Paying Banker ) நியாயமான 
கவனமுடனும் அக்கறையுடனும் சுறுசுறுப்பாகவும் 
இயங்கவேண்டும் அவர் தவறுதலாக ஒரு காசோ 
லைக்குப் பணம் கொடுக்க மறுத்து விட்டால் , வாடிக் 
கையாளருக்கு இழப்பீடு வழங்கவேண்டும் . குறைபா 
டான காசோலைக்கு அவர் வேலை நெருக்கடியில் 
பணம் கொடுத்துவிட்டால் வாடிக்கையாளர் கணக் 
கில் பற்றுச் செய்ய முடியாது . எனவே , இவ்வங்கிய 
ரின் நிலை இடர்ப்பாட்டுக்குரியது ( Risk ) . எனவே 
ஒரு காசோலைக்குப் பணம் தரும்போது வங்கியர் 
மிகவும் கவனமுடன் இருக்கவேண்டும் . 

ஏரு காசோலைக்குப் பணம் செலுத்துவதற்கு 
முன்னர் 

செலுத்து வங்கியர் எச்சரிக்கையாகக 
கையாளவேண்டிய நடவடிக்கைகளாவன : 1 ) அவர் 
அக்காசோலை சாதாரணக் காசோலையா அல்லது 
கீறலிட்ட ( Crossed ) காசோலையா என்று பார்க்க 
வேண்டும் . சாதாரணக் காசோலையாக இருந்தால் 
பணத்தைக் கொடுத்துவிடலாம் . கீறலிட்டதாக 
இருந்தால் ஒரு வங்கி மூலம் தான் பணம் செலுத்த 
முடியும் . அதுவும் சிறப்புக் கீறல் ( Specially Crossed ) 
உடையதாக இருந்தால் எந்த வங்கியின் பெயர் 
அதில் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வங்கி மூலம் தான் 
பணம் பெற முடியும் . பணம் பெறுபவர் க / கு ( A / C 
payee ) செலாவணித் தன்மை அற்றது ( Not Nego 
tiable ) என்றிருந்தால் செலுத்து வங்கி அதைப்பற் 
றிக் கவலைப்பட வேணடியதில்லை . அவை பணத் 
தைப் பெறும் வங்கியருக்கு இடப்பட்ட ஆணையா 
கும் . கீறல் விதிகளுக்குப் புறம்பாகப் பணம் செலுத் 
தப்பட்டால் விடுநருக்கும் ( Drawer ) உண்மையான 
உரிமையாளருக்கும் வங்கிதான் பொறுப்பாக வேண் 
டும் . முறைப்படி பணம் செலுத்தியதாகக் கொள்ள 


|| 


செலுத்து வங்கியர் 


486 


செலுத்து வங்கியர் 


என்று 


முடியாது . 2 )கணக்கு வைத்துள்ள கிளை மீது தான் 
காசோலை விடுக்கப்பட்டுள்ளதா என்று அவர் பார்க்க 
வேண்டும் . 3 ) வங்கி வேலை நாள்களில் வேலை 
நேரத்தில் காசோலை தரப்பட்டதா 
பார்க்க வேண்டும் . விடுமுறை நாள்களில் பணம் 
தரக்கூடாது . வேலை நாளகளில் வேலை நேரம் 
அற்ற நேரத்தில் பணம் 

தரக்கூடாது . 

அவ்வாறு 
செலுத்தினால் அது முறைப்படி பணம் செலுத்திய 
தாகக் கொள்ளமுடியாது . 4 ) காசோலை கிழிந்து பல 
பகுதிகளாகக் காணப்பட்டாலோ நீக்கம் ( Cancel ) 
செய்யப்பட்டிருந்தாலோ 

பணம் 

தரமுடியாது . 
அவ்வாறுள்ள காசோலையை விடுநர் உறுதி செய்து 
கையெழுத்திட்டு அனுப்ப வேண்டும் . 


வாடிக்கையாளரின் மாதிரிக் கையெழுத்தோடு கா 
சோலையில் உள்ள கையெழுத்தை ஒப்பிட வேண்டும் . 
அவ்வாறு பார்க்காமல் 

ஒரு 

பொய்க் கையெழுத் 
திற்குப் பணம் செலுத்திவிட்டால் , அதை முறையாகக் 
கொடுத்த பணமாகக்கொள்ள முடியாது . சட்டமுறை 
யான பாதுகாப்பை அவர் அடைய முடியாது . திறமை 
யாகப்போடப்பட்ட பொய்க கையெழுத்தைத் தெரிந்து 
கொள்ளாமல் பணம் செலுத்திவிட்டால் கூட அவர் 
தான் பொறுப்பாகிறார் . ஆனால் , பொய்க் 

பொய்க் கையெ 
ழுத்துப் போடுவது வாடிக்கையாளரின் நடததை 
என்று தெரியவந்தால் வங்கி பொறுப்பாகாது . 


|| 


என 


காசோலையில் காணப்படும் புறக்குறிப்பை அல 
லது மேலெழுதுவதை ( Endorsement ) ஒழுங்காகக் 
கவனித்துக்கொண்டு வரவேண்டும் . கையொப்பமிடு 
பவர் செயல விளைவு புறக்குறிப்பிடு ( Per Pro Endor 
sement ) கையெழுத்திட்டவருக்குப் போதிய அதிகாரம் 
இருக்கிறதா இல்லையா 

கவனிக்கவேணடும் . 
அவவாறு செயயத தவறினால் புறக்கணிப்பு விளை 
விற்கு அவர் ஆளாவார் . வெற்றுப் புறக்குறிப்பாடு 
( Blank Endorsement ) ஆணையிடும் காசோலை , 
கொணர்பவர் காசோலையாக மாறிவிடும் . எனவே 
காசோலையின் புறக்குறிப்பை வற்புறுத்த வேண்டிய 
தேவையில்லை . பணம் பெறுபவர் காசோலையைக 
கொண்டு செலலாத நிலையில் ஆணையிடும் கா 
லைக்குப் புறக்குறிப்புத் தேவைப்படுகிறது . 


எனவே , செலுத்து வங்கியர் பணம் செலுத்துவ 
தற்கு முன்னர்க் காசோலை உரியமுறையில் உள்ளதா 
என்று கவனிக்க வேண்டும் . சட்ட முறையான தேவை 
களை அது கொண்டிருக்க வேண்டும் . காசோலையில் 
எத்தகைய கட்டுப்பாடுகளும் இருககக்கூடாது . காசோ 
லையில தேதி எழுதப்பட்டுள்ளதா எனறு பார்க்க 
வேண்டும் . தேதி எழுதவிலலை யென்றால் அது செல் 
லாது . முன் தேதி ( Anti Dated ) யிட்டதாக இருந்தால் 
பணம் செலுத்தும்போது , அத்தேதி வந்துவிட்டால் 
பணம் 

செலுத்தலாம் . பின தேதி ( Post Dated ) 
குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த தேதியில 
செலுத்தலாம் . தொகை எழுத்தாலும் எண்ணாலும் 
எழுதப்பட்டு அது ஒத்திருக்க வேண்டும் . தொகை 
எணணால் மட்டும் இருந்தால் தொகையை எழுததில் 
எழுதுக என்று எழுதித் திருப்பி அனுப்பிடலாம் . 
ஆனால் , எழுத்தால் மட்டும் தொகை எழுதியிருந் 
தால் பணம் தந்திடலாம் . எழுத்திற்கும் எண்ணிற்கும் 
வேறுபாடிருந்தால் எணணும எழுத்தும் மாறுபடு 
கிறது ( Words and Figure Differ ) 6T 6T 

எழுதிக் 
காசோலையை மறுத்திடலாம் அல்லது எழுததில 
காணும் தொகையைத் தந்திடலாம் அல்லது சிறிய 
தொகையைக் கொடுத்திடலாம் . 


பணம் 


- 


1 


துணை 


எடுத்துக்காட்டாக அண்ணாமலைப் பல்கலைக 
கழகம் அலலது ஆணை ( Annamalai 

University 
or Order ) எனறு எழுதப்பட்ட காசோலை 
வேநதா அல்லது பதிவாளரால புறக்குறிப்பு செய்யப் 
பட வேண்டும் . புறக் குறிப்பை மை அல்லது எழுது 
கோலால் எழுதிடலாம் . போதிய அதிகாரம் இருந்தால் 
இரப்பர் முத்திரை பயனபடுத்திடலாம் . அச்சடித்த 
புறக் குறிப்புகள் ஏற்கப்படமாட்டா . பணம் பெறு 
பவர் அல்லது புறக்குறிப்பு செய்யப்பட்டவர் ( Endor 
see ) ஆகியவர்களின கையெழுத்து தான் அதில 
இருக்கவேண்டும் . சுருக்குக் கையெழுததோ , புனை 
பெயரோ எழுதப்படக் கூடாது . திருமணமான பெண 
புறக்குறிப்பு செய்தால் அவர் பெயர் முன் திருமதி 
( Mrs. ) என்ற சொல்லைப் பயன்படுத்தலாம் . படிப் 
பறிவு இல்லாதவர்கள் தங்கள் இடது கைப் பெருவிரல 
முத்திரையைத் தக்க சாட்சியுடன இடலாம் . சாட்சி 
யின முகவரியும் எழுதப்படவேண்டும் . 


முக்கிய திருத்தம் இருந்தால் திருத்தத் திற்கு 
விடுநர் உறுதிப்பாடு தேவை ( Alteration Requires 
Drawers s Confirmation ) என்று எழுதித் திருப்பி 
அனுப்பிட வேண்டும் . திருத்தம் வெளியில் தெரியாம 
லிருந்து செலுத்தப்பட்டால் அது முறைப்படி ச 
செலுத்தியதாகக் கொளளப்படும் . வாடிக்கையாளரின் 
கணக்கில் பணம் இல்லையென்றால காசோலையைத் 
திருப்பி அனுப்பிவிடலாம் . ஆனால் , வங்கி அவருடைய 
கணக்கை நன்றாக 

ஆராயவேண்டும் . வங்கி மேல் 
அதிகப்பற்று ( Over Draft ) ஏற்பாடு இருந்தால் 
அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் . கணக்கிலிருக் 
கும் தொகையை யாருக்கும் தெரிவிக்கக் கூடாது . 
தொகையில் ஒரு பகுதி மட்டும் செலுத்தக் கூடாது . 


இயக்குநர் , மேலாளர் , செயலாளர் ஆகியவர் 
களின் புறக்குறிப்பை வங்கி ஏற்றிடும் . ஆனால் , 
கணக்கர் , காசுக் கணக்கர் ( Cashier ) போன்றோர் 
களின புறக்குறிப்பை ஏற்காது . துறைமுகப் பொறுப 


487 


செலெபீசு 


செலுத்து வங்கியர் 


போது 


புறுதி நிறுவனம் ( Port Trust ) , நகராட்சி 

போன்ற 
பொதுத்துறை நிறுவனங்கள் புறக்குறிப்புச் செய்திடும் 

அதன் அதிகாரி தன்னுடைய வேலை 
நிலையையும் எழுதிக் கையெழுத்திட வேண்டும் . 
இறந்தவர்களுக்குச் செலுத்தப்படும் காசோலையில் 
அவர்களின் 

வாரிசுரிமையாளர்கள் புறக்குறிப்புச் 
செய்யவேண்டும் . 


மாற்றுமுறையாவணத்தைப் பெறுகிறாரோ அவர் 
தான் முறைப்படி உடையவர் ( Holder in Due Course ) 
ஆவார் . இந்தியச் சட்டத்தின் கீழ அவர் முறை 
யாவணத்தின் மேலெழுதப்பட்டவராகவும் ( Endorsee ) 
பெறுபவராகவும் ( Payee ) இருக்கலாம் . 
ஆங்கிலச் சட்டத்தில் அவ்வாறிருக்க முடியாது . 


ஆனால் 


சட்டமுறையான பாதுகாப்பு : ஒரு ஆணையிடு 
காசோலைக்கானபணம் பெறுபவருக்குப்புறக்குறிப்புச் 
செய்யப்பட்டால் விடுத்தவருக்கோ எழுதப்பட்ட 
வருக்கோ ( Drawee ) முறைப்படியாகப் பணம் செலுத் 
தப் படுகிறது என்று மாற்றுமுறையாவணச் சட்டம் 
( Negotiable Instruments Act ) கூறுகிறது . எனவே , 
செலுத்து வங்கியர் சட்டப் பாதுகாப்பு ( Statutory 
Protection ) பெற்றிடத் தேவையான கட்டுப்பாடு 
களாவன : 1 ) ஆணையிடு காசோலைக்கு 

செலுத்தியிருக்க வேண்டும் . 2 ) அத்தகைய 
காசோலை பணம் பெறுபவரால் அல்லது அவர் 
அதிகாரம் பெற்றவரால் புறக்குறிப்புச் செய்யப்பட 
வேண்டும் . 3 ) செலுத்துதல் முறைப்படி செலுத்து 
தலாக இருக்கவேண்டும் . 


வங்கி , 


பணம் 


காசோலைக்குப் பணம் தர மறுத்தல் : 1 ) விடுக 
கப்பட்ட காசோலைக்குப் 

பணம் 

தரவேண்டா 
மென்று வாடிக்கையாளர் மாற்றுக் கட்டளை ( Cou 
nter ) பிறப்பித்தபோதும் , 2 ) ஒரு வாடிக்கையாளர் 
இறந்த அறிவிப்புப் பெற்றபோதும் , 3 ) ஒரு வாடிக் 
கையாளர் நொடிந்துவிட்டார்( Insolvent ) என்ற அறி 
விப்புப் பெற்றபோதும் , 4 ) ஒரு வாடிக்கையாளர் 
மனச் சமநிலை இழந்துவிட்டார் ( Insanity ) என்ற 
அறிவிப்புப் பெற்றபோதும் , 5 ) நீதிமன்ற முடக்காணை 
( Garnishee Order ) பெற்றபோதும் 6 )வங்கியிலிருக்கும் 
பணததை வேறொருவருக்கு மாற்றித் தந்த ( Assign 
ment ) போதும் ,7 ) நம்புறுதிக் கணக்கில் ( Trust Account 
நம்புறுதிக்கு முறிவு ஏற்பட்டபோதும் , 8 ) காசோலை 
கொண்டு வருபவருக்கு உரிமையில்லாத போதும் , 
அல்லது குறைபாடான உரிமையுள்ள போதும் 
செலுத்து வங்கியர் தம்மிடம் கொடுக்கப்பட்ட 
காசோலைக்குப் பணம் தர மறுத்திடலாம் . 

இவ்வாறு செலுத்து வங்கியரின் பணிகள் 
வகைப் 

பொறுப்புகள் நிறைந்தனவாக முன்னெச் 
சரிக்கை எடுக்கவேண்டிய நிலையில் காணப்படு 

கே.என.இரா . 


பல 


கின்றன . 


முறைப்படி செலுத்துதல் : ஒரு மாற்றுச் சீட்டில் 
எழுதப்பட்டுள்ளவரை அல்லது ஏற்பவரைப் பொறுத்த 
மட்டில் அவர் எழுதுபவருக்குத் 

தரவேண்டிய 
பணம் முழுவதும் கொடுத்துக் கணக்குத் தீர்த்தலுக்கு 
இது மிகவும் தேவை . முறைப்படி செலுத்துவதைப் 
( Payment in Due Course ) பின்பற்ற முறையா 
வணத்தில் எழுதப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளின்படி 
நடக்கவேண்டும் . குறைந்த தொகையோ அல்லது 
மிகையான 

தொகையோ செலுத்தக்கூடாது . 
தவணைத் தேதிக்கு முன்னரும் 

முன்னரும் பணம் செலுத்தக் 
கூடாது . 

மாற்றுச் சீட்டின் மீது பொறுப்புள்ள 
ஒருவரால் நன்னம்பிக்கையுடனும் புறக்கணிப் 
பில்லாமலும் 

செலுத்தப்பட வேண்டும் . 
எவரிடம் பணம் செலுத்தப்படுகிறதோ அவரிடம் 
முறையாவணம் இருக்கவேண்டும் . பணம் பெறுப 
வருக்கு உரிமையில்லை என்று நம்புவதற்கு அடிப்ப 

காணப்படக்கூடாது . பொய்க் கையெழுத் 
துள்ள மாற்று முறையாவணங்களை விடுத்துப் பிற 
ஆவணங்களில் முறைப்படிச் செலுத்துதல் ஏற்பட்டால 
அப்பொழுது அது 

முழுதும் மதிப்பற்றதாகிவிட்ட 
தாகக் கொள்ள வேண்டும் . 


பணம் 


செலெபீசு கிழக்கு இந்தோனேசியாவில் உள்ள 
மிகப் பெரிய தீவு . செலெபீசு ( Celebes ) தீவுக்குச் 
சூலவேசி ( Soolawase ) என்று மற்றொரு பெயருண்டு . 
இதன் பரப்பு 229 , 108 ச.கிமீ . இதன் மக்களதொகை 
10,409,533 ( 1980 ) . இந்தோனேசியாவின ஒரு 
மாகாணமாகிய இப்பகுதியில் நான்கு தொகுதிகள் 
உள்ளன . அவையாவன : சூலவேசி உத்தரம் ( Sulawesi 
Utara ) , சூலவேசி தெங்கா ( Sulawesi Tengah ), 
சூலவெசி செலாத்தன ( Sulawesi Selatan ) , சூலவேசி 
தெங்கரா ( Sulawesi Tenggara ). இங்குள்ள சிறப்பான 
நகரங்கள் : மெனாடோ ( Menado ) , பாலு ( Palu ) 
உசுங்பதங்கு ( UJung Padang ) , கேந்தரி ( Kendari ) 
முதலியனவாம் . இத்தீவை , போர்னியோவிலிருந்து 
மகசர் ( Makasar ) கடற்கால் பிரிகிறது . நிலப்பகுதியில் 
பல மலைகளும் எரிமலைகளும் உள்ளன . இங்குள்ள 
காடுகளில் புது வகையான கிளிகள் காணப்படுகின்றன . 
முதலைகள் இங்கு மிகுதி . இப்பகுதியிலிருந்து பெறப் 
படும் மரத்துண்டுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . 
இங்கு விளையும் தாதுப்பொருள்களில் முக்கியமாக 
நிக்கல் , தங்கம் , வைரம் , கந்தகம் , இரும்பு முதலியன 


படை 


முறைப்படி உடையவர் ; உரிமை மாற்றம் செய்த 
வரின் உரிமையில் உள்ள குறைகளையும் 

பொருட் 
படுத்தாமல் செலுத்தப்பட வேண்டிய தவணைத் 
தேதிக்கு முன்னர் மறுபயன் கருதி , எவரொருவர் ஒரு 


செவ்ரே உடன்படிக்கை 


488 


செவ்வப்ப நாயக்கர் 


குறிப்பிடத் தக்கவை . கொப்பரைத் தேங்காய் , 
தானியங்கள் , அரிசி , புகையிலை , வாசனைத் திரவியங் 
கள முதலியனவும் இங்கு உற்பத்தியாகின்றன . 


இத்தீவுக்கு முதலில் கி.பி. 1512 - இல் போர்ச்சு 
கீசியர் சென்றனர் . பிறகு கி.பி. 17 - ஆம் நூற்றாண்டில் 
அங்குச் சென்ற தச்சுக்காரர் ( Dutch ) போர்த்துக் 
கீசியரை விரட்டிவிட்டு , உள்நாட்டு மக்களுடன் போர் 
நடத்தித் தம் ஆதிக்கத்தை நிறுவினர் . உளநாட்டி 
னருக்கும் தச்சுக்காரருக்கும் இடையே கி.பி. 1666 
முதல் 1669 வரை நடந்த போருக்கு மகசர் ( Makasar ) 
போர் என்பது பெயர் . இரண்டாம் உலகப் போருக் 
குப் பிறகு , அயலவர் ஆதிக்கம் அத்தீவில் முடிவுற்றுப் 
புதிதாக அமைந்த இந்தோனீசியக 

குடியரசின் 10 
மாகாணங்களுள செலெபீசுத் தீவும் ஒன்றாகியது . 
அம்மாறுதல் 1950 - ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது . செலெ 
பீசுத்தீவு நான்கு பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டது . இதன் 
வடக்கில் உள்ள கடலுக்குச செலெபீசுக் கடல் என்ற 
பெயர் அமைந்துள்ளது . 

தெ.பா. 


துருக்கி , நேச நாடுகளோடு இலாசேன உடன்படிக் 
கையைச் செய்துகொள்ள வேண்டியதாயிற்று . அதன் 
படி துருக்கி கீழக்கண்ட செயல்களை ஏற்க நேரிட் 
டது : 1 ) சிமிர்னா , கான்சுடாண்டிநோபிள் , கிழக்குத் 
திரேசு ஆகிய பகுதிகளில் துருக்கியின் இறைமை ஏற் 
கப்பட்டது . 2 ) அராபியப் பகுதியில் துருக்கியின 
ஆதிக்கம் பறிக்கப்பட்டது . 3 )சிரியாவுக்குப் பிரான்சும் , 
மெசபடோமியா மற்றும் பாலசுத்தீனம் ஆகியவற் 
றுக்கு பிரிட்டனும் காப்பு நாடுகளாக்கப்பட்டன . 4 ) 
தார்டெனெல்சு நீர்ச்சந்தி வழியாக அனைத்து நாடு 
களின் கப்பலகளும் 

செலல 

அனுமதிக்கப்பட்டன . 
இதன் மூலம் செவ்ரே உடன்படிக்கையின் முக்கிய 
கூறுகள் மீண்டும் நிலைநாட்டப்பட்டன 


மா.கா. 


சின்ன 


செவ்வப்ப 

நாயக்கர் ( கி பி.1532-1563 ) 
தஞ்சை நாயக்க மரபினைத் தோற்றுவித்தவர் . 
திம்மப்ப நாயக்கருக்கும் பையாம்பிகாவிற்கும் மகனா 
கப பிறந்தவர் சின்ன செவ்வர் . இவர் தளவாய் செவ் 
வப்ப நாயககர் , அடப்பம் 

செவ்வப்ப 
நாயக்கர் , வீர செவ்வப்ப பூபதி , திம்மப்ப சினன 
செவ்வநிருபதி , 

கர்நாடக சிம்மாசன 

காரிய 
துரியர் , தஞ்சை செவ்வப்ப 

பூபதி 

முதலான 
பெயர்களால கலவெட்டுகளிலும் இலக்கியங்களிலும் 
குறிக்கப்பெறுகிறார் . விசயநகரப் பேரரசர் அச்சுத 
ராயரின் கொழுந்தியார் மூர்த்தியாம்பாளின கணவ 
ரான இவர் , கி.பி. 

1532 - இல 

அச்சுதராயரால் 
தஞ்சை நாயக்க அரசின முதலவராக அமர்த்தப்பட் 
டார் . இவர் 21 ஆண்டுகள் தஞ்சைப் பகுதியை 
ஆண்டு , தெலுங்கு , தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்குப் 
பாடுபட்டார் ; சமயத் துறையில் சமரசக் கொள்கை 
யைப் பின்பற்றினார் . பல திருக்கோயில்களைப் 
புதுப்பித்து அறக்கொடைகள் அளித்தார் . 


சிரியா , 


செவ்ரே உடன்படிக்கை : முதல உலகப் 
போருக்குப்பின் வெற்றிகண்ட நேசநாடுகள் , தோல்வி 
யுற்ற துருக்கியுடன் 1920 - ஆம் ஆண்டு இவ்வுடன 
படிக்கையைச் செய்து கொண்டன . கீழ்க்கண்ட கூறு 
களை இது கொண்டிருந்தது . 1 ) துருக்கி , ஆசியா 
மைனர் , திரேசு , ஏட்ரியா நோபிள , கலிபோலி 
ஆகிய பகுதிகளைக் கிரேக்கத்திற்குக் கொடுத்துவிட 
வேண்டும் . 2 ) எகிப்து , சூடான , 

சைப்பிரசு , 
மொராக்கோ , துனீசு ஆகிய பகுதிகளில் துருக்கி தான 
கொண்டிருந்த உரிமைகளை விட்டுவிட வேண்டும் . 
3 ) அரேபியா , மெசபடோமியா , 
சுத்தீனம் ஆகிய பகுதிகளில் துருக்கியின் ஆதிக்கம் 
நீக்கப்பட வேண்டும் . 4 ) துருக்கியப்படை 50,000 
வீரர்களை மட்டும் உடையதாகக் குறைக்கப்பபட 
வேண்டும் .5 ) பிரான்சு , சிரியாவின் காப்பு நாடாகவும் , 
பிரிட்டன் மெசபடோமியா பாலசுத்தீனம் ஆகிய 
பகுதிகளின் காப்பு நாடாகவும் அறிவிக்கப்பபடவேண 
டும் . 6 ) அந்நாட்டின் விமானப் படை வெற்றி பெற்ற 
நேச நாடுகள் பால் ஒப்படைக்கப்படல் வேணடும் . 
7 ) கானசுடாண்டிநோபிள் , அலெக்சாந்திரியா 
ஆகிய துறை முகப்பகுதிகள் அனைத்து நாடுகளின் 
கட்டுப்பாட்டில் வைக்கப்பட வேண்டும் 


பால 


| 


இவர் சோழமண்டலம் , தொண்டை மண்டலத் 
தின் தென்பகுதிகள் ஆகியவற்றை ஆட்சி புரிந்து வந் 
தார் . மதுரை , செஞ்சி நாயக்கர்களைக் காட்டிலும் , 
இவர் விசயநகரப் பேரரசருக்கு மிகவும் உதவியாக 
வும் உண்மையாகவும் நடந்து கொண்டார் . தஞ்சை 
மண்டல ஆட்சி தனியாகத் தொடங்கப்பட்ட 
நிலையில் , அச்சுதராயரே உடனிருந்து , நிருவாக 
வசதிக்காக , செவ்வப்பரிடமிருந்து திருச்சிராப்பள்ளி 
மதுரை மண்டலத்திற்கும் , மதுரை நாயக்கர் 
விசுவநாதரிடமிருந்த வலலம் , தஞ்சை மண்டலத் 
திற்கும் மாற்றப்பட உதவினார் . இவர் , பேரரசின 
தளபதிகள் 

இராமராயர் , விட்டலதேவராயர் ஆகி 
யோர் கி.பி. 1545 - இல் திருவனந்தபுரம் உதய 
மார்த்தாண்டவர்மாவின் மீது படையெடுத்தபோது , 
படையுதவியும் பிற உதவிகளும் புரிந்தார் . புகழ்மிக்க 


ப 


ஆனால் , செவ்ரே ( Sevres ) உடன்படிக்கையைத் 
துருக்கியில் அப்போது முசுதபா கமால் பாசாவின 
தலைமையில் செயற்பட்ட துருக்கிய தேசியக் கட்சி 
யினர் கடுமையாக எதிர்த்ததால் , இவ்வுடன்படிக்கை 
நடைமுறைப்படுத்தப்படவில்லை . ஆயினும் , 
நிகழ்ச்சியின் பின்விளைவாக 1923 - ஆம் ஆண்டு 


செவ்வப்ப நாயக்கர் 


489 


செவ்வைச் சூடுவார் 


பேரரசுக்கு 


தலைக்கோட்டைப் போரிலும் இவர் 
உதவினார் போலும் . 


கோயிலில் அம்மன் கோயில் முனபும் , தஞ்சை வேங்கட 
ரமணசாமி கோயிலிலும் உளதென்பர் . 


பக்திமானாகிய இவா கோயில் குளங்களையும் , 
பிற குளங்களையும் செப்பனிட்டார் . 

தஞ்சையில 
உள்ள சிவகங்கைக குளத்திற்குச் செவ்வப்பனேரி எனப் 
பெயரிட்டார் . சிவகங்கைக் கோட்டையையும் பழுது 
பார்த்தார் திருவணணாமலை அருணாசலநாதர் 
கோயில் பதினொரு நிலைப் ( அடுக்கு ) பெருங்கோபு 
ரத்தைக் கட்டுவித்தார் . விருத்தாசலம் , காஞ்சிபுரம் 
கோயிற் சுற்று மதில்களைக் கட்டினார் ; திருப்பதி , 
சிவசைலம் கோயில விமானங்களுக்குப் பொன 
வேய்ந்து புகழ்பெற்றார் . காவிரியின் இருமருங்கும 
இருந்த பல சைவ , வைணவ கோயில்களுக்குப் பல 
திருப்பணிகள் புரிந்தார் . பிற மதத்தினருக்கும் பல 
சலுகைகள் அளித்தார் , மாத்துவ சமயக் குரு விச 
யேந்திர தீர்த்த சிரீபதிக்குச் சிற்றூர் ஒன்றினைத் 
தானமாக வழங்கினார் . தஞ்சைச் சூரியனார் கோயி 
லில் வாழ்ந்து வந்த சிவாக்கிர யோகியார் திருவீழி 
மிலையில தங்க விரும்பியதால் , அங்கோர் மடங் 
கட்டிக் கொடுத்தார் . தஞசைத் தரணியைச் சோந்த 
மூவலூர் எனனுமிடத்தில் அமைந்துள்ள கோயில 
திருப்பணிக்காக , செவ்வப்பர் பத்து வேலி நிலம 
தானமளித்தார் . இவர் கி.பி. 1549 - இல பிராமணா 
களுக்கு உணவளிக்கவும் , சந்நியாசிகளை உபசரிப்ப 
தறகும் நிலதானம் செய்தார் . 


அச்சுதப்பருக்கு அடைக்காய் தரும் பணிசெய்து 
அடப்பம் என்னும் பட்டம் பெற்ற இவர் , ஒரு மண்ட 
வத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டதிலிருந்து 
இவர் திறமையை நன்கு அறியலாம் மதுரை மண்ட 
லத்திலிருந்து பிரிந்த தஞ்சைமணடலம் , எல்லாத் 
துறைகளிலும் மேம்பட்டு விளங்கச் செவ்வப்ப நாயக் 
கர் அரும்பாடுபட்டார் . விசய விலாசம் , இராச 
கோபால விலாசம் ஆகியன இவரது 

பெருமையைப் 
பேசுகினறன . சுதந்திர தஞ்சை நாயக்கர் அரசைத் 
தோற்றுவித்த பெருமைக்குரியவர் இவரே என்று 
தஞ்சாவூர் ஆந்திர ராசுலு சரித்திரம் முதலிய நூல 
கள் இவரைப் பாராட்டுகின்றன . 


துணை நூல்கள் : 
Subramanian . , N , History of Tamil Nadu ( A.D. 

1565-1956 ) Koodal Publishers , Madurai , 1982 
Vriddhagirisan , V. , The Nayaks of Tanjore , Anna 

malai University , 1942 . 


செவ்வைச் சூடுவார் : பாகவதம் , வேதவியாச 
ரால் இயற்றப் பெற்றது . அதனைத் தமிழிற் பாடி 
யோர் இருவர் . ஒருவர் செவ்வைச் சூடுவார் ; மற் 
றொருவர் அருளாளதாசர் . செவ்வைச் சூடுவார் 
இயற்றிய நூல் சிரீபாகவத புராணம் என்றும் இதி 
காச பாகவதம் என்றும் வழங்கப்பெறுகிறது . 


நாகப்பட்டினத்தில் குடியேற்றங்களை ஏற்படுத் 
திய போர்த்துகீசியருககுத தக்க பாதுகாப்பு அளித்த 
துடன் , அவர்கள வாணிகம புரியவும் அனுமதியளித 
தார் . 


செவ்வைச்சூடுவார் பாண்டிய நாட்டில் 
மதுரைக்கு வடககே வைகைக் கரையிலுள்ள வேம 
பற்றூரில் பிறந்தவர் ; அந்தண மரபினர் . இவரியற 
றிய பாகவத நூலின் சிறப்பு நோக்கி , வேத வியாசரே 
செவ்வைச் சூடுவராகத் தோனறிப் பாடினார் என்று 
ஒரு தனிப்பாடல் கூறும் . 


இவரது 

ஆட்சிக்காலத்தில் இலக்கியம் நனகு 
வளர்ந்தது . கிரியாதீபிகை , சைவ சந்நியாச பதததி 
எனனும் வடமொழிச் சமய நூலை இயற்றிய சிவாக் 
கிர யோகிகள செவ்வப்பரால் ஆதரிக்கப் பட்டார் . 
சிவாககிர யோகியார் இயற்றிய சிவநெறிப் பிரகாசம 
என்ற தமிழ்நூல் கி.பி. 1545 - இல் இவரது அவையில 
அரங்கேற்றப்பட்டது . இவரது ஆட்சியின இறுதிப் 
பகுதியில் பன்மொழிப்புலவரும் அரச தந்திரியுமான 
கோவிந்த தீட்சிதர் இவருக்கு அமைச்சராக அமர்த் 
தபபட்டார் . தீட்சிதர் பல நூலகைள இயற்றியுள 
ளார் . இவரது ஆட்சிக்காலத்தில சரசுவதிமகால நூல 
கம் சிறப்புற்றது . 


தமிழில் பாகவதம் பாடியவர் செவ்வைச்சூடுவார் 
அலலர் ; ஆரியப்ப புலவரே என்னும் கருத்தை மறுத்து , 
வேம்பற்றூராரே பாடினார் என்று ரா . ராகவையங் 
கார் வலியுறுத்தி விளக்கியுள்ளார் 


வேம்பற்றூரில் செவவைச்சூடுவார் மட்டுமன்றி , 
தத்துவராயர் , ஈசான முனிவர் , சிரீபட்டர் , பெரு 
மாளையர் , கவி குஞ்சரமையர் . முத்துவேங்கட 
சுப்பையர் போன்ற அறிஞர் பெருமக்கள தோன்றி 
யுள்ளனர் . 


றை 


தன் மகன அச்சுதப்ப நாயக்கருக்குச் செவ்வப்பர் 
கி பி . 1563 - இல் இளவரசுப் பட்டம் கட்டி , ஆட்சியில் 
ஈடுபடுத்தி , 

தனது இறுதிக்காலம் வரையில 
பணியில் ஈடுபட்டார் . கி.பி. 1580 - இல் 

1580 - இல் காலமான 
இவருடைய திருவுருவச் சிலைகள் தஞ்சைப் பெரிய 


வடமொழியிலுள்ள இதிகாச பாகவதம் 18,000 
சுலோகங்களைக் கொணடது . செவ்வைச்சூடுவார் 


| 


வட 


சுவை 


அவர்களுள் 
செறுசேரி நம்பூதிரி 

490 

செறுமர் 
இயற்றிய பாகவதம் 15 சந்தங்களையும் 155 உட்பிரிவு இவருடைய காவிய நடையில் புதிய இயல்புகள் 
களையும் 4973 பாடல்களையும் கொண்டுள்ளது . கடவுள் நன்கு புலப்படுகின்றன . மலையாள மொழியில் மணிப் 
வாழ்த்துப் பகுதியை விரித்துப்பாடாமல் ஐந்து பாடல் பிரவாளச் செல்வாக்கு மிக்க காலத்தில் இவர் 
கள் அளளில் பாடியுள்ளார் . அவை திருமால் வணக்கம் வாழ்ந்தவராயினும் அதன் ஆதிக்கத்திற்கு ஆட்பட 
கலைமகள் வணக்கம் , சுகமுனிவர் வணக்கம் , நூ வில்லை என்பது குறிப்பிடத்தக்கது . தம் காப்பியத் 
பெருமை , அவையடக்கம் முதலியவையாகும் . பொது திற்குக் கருவாகக் கிருட்டிணன் கதையைத் தேர்ந் 
வாகக் கடவுள் வாழ்த்துப் பகுதியை அடுத்து அமை தெடுத்ததாலும் , அதனால் , ஆரியப் பண் பாட்டோடு 
யும் பாயிரம் நூலின் இறுதியில் இடம்பெற்றுள்ளது . தொடர்புடைய கருத்துகளைக் கூறவேண்டியிருந்த 

தாலும் , காப்பியத்தில் ஓரளவு வடமொழிச் சார்பு 
இந்த நூலின் இசைத்ததென் காரணம் என்னில் 

தவிர்க்க இயலாததாக அமைந்தது . இவரே 
அந்தமாதி மற்றும் இடையினும் ஞானமாம் அதனால் 

மொழிப் புலமையும் , புராண இதிகாசத் தோய்வும் 
சிந்தை சேரும் வெந்துயர் தவிர்ந்திட இது தெரித் 

மிக்கவராக இருந்தும் , தம் காப்பியத்தைக் கேரள 
தான் என்று படைப்பின் புண்ணியப் பயனைக் கூறி 

மக்களுக்காக , நடைமுறை மலையாளத்தில் 

சிறந்த 
யுள்ளார் . 

கவிதைகளில் இயற்றியுள்ளார் . 
செவ்வைச்சூடுவார் காலம் கி.பி. 16 - ஆம் நூற் 

இக்கால மலையாளக் கவிதை யல்புகள் பல 
றாண்டின் முற்பகுதியாகும் . இவர் சிறந்த வைணவர் . 

உருவாவதற்கு வித்திட்டவர் இவராவார் . இவரது 
திருமாலைப் பற்றி வரும் இடங்களில் திருமாலின் 

காப்பியம் 
கிருட்டிண காதா 

பத்திச் 
குணங்களையும் பெருமைகளையும் 

ஆற்றொழுக்கான - 
நடை , எளிமை , வீறுடைமை முதலிய 

பண்புகள் 
படப் பாடுவார் . பரசுராமன் தலயாத்திரை சென்ற 

பெற்று விளங்குகிறது . பொருள் செறிந்த அணி நலம் 
போது தமிழ்நாட்டின் ஊடே சென்றாரெனப் பாடு 

மிக்க 
தெண்டிரை 

இவர் தம் 
நிலத்தொரு 

காப்பியத்தில் 
வார் . அதனைக் கூறும் 

தெளிவின்மை 

இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது . சொற்சிலம்பம் 
திலக மாகிய , தண்டமிழ் நாட்டகம் சார்ந்திட் 

ஆடுவதில் நாட்டங்கொள்ளாத இவரது காப்பியத் 
டானரோ என்னும் 

செவ்வைச்சூடுவார் 
பகுதி , 

தில் சொற்சித்திரங்கள் அழகுற 
மொழிப் பற்றும் நாட்டுப்பற்றும் மிக்கவர் என்பதை 

அமைந்து விளங்கு 

கின் 
விளக்குகின்றது . 

எறன . இவர்தம் காப்பியத்தில் கண்ணனை நம்பூதி 

ரிக் குடும்பத்தில் பிறந்தவராகவே வருணித்துள்ளார் . 
நூலின் இறுதியில் நூல் கற்போருக்கு வாழ்த்துக் கோகுலம் பற்றி இவர் வருணித்துள்ளன கேரளப் 
கூறி முடித்துள்ளார் . செவ்வைச் சூடுவார் பாடிய பகுதியில் நிகழும் பருவ காலங்களின் 

வருணனை 
பாகவதத்தின் செம்மைப் பதிப்பு டாக்டர் உ.வே. களாகவே உள்ளன . நுட்பமான நகைச்சுவை 

காவி 
சாமிநாதையர் குறிப்புரையுடன் , அவர் புதல்வர் 

யத்தில் உரிய இடங்களில் திகழ்கிறது . இவர் தம் காவி 
கல்யாண சுந்தரமையரால் வெளிவந்துள்ளது . அ.வி 

வடமொழி , தமிழ்மொழிச் சொற்களைக் 
குறைவாகவே கையாண்டுள்ளார் . 

அ.மா.ப. 
செறுசேரி நம்பூதிரி : இவர் 
மொழிக் கவிஞர்களுள் ஒருவர் . இவர்தம் பெற்றோர் , செறுமர் : செறுமர்கள் அல்லது செறுமக்கள் 
காலம் முதலியன பற்றி அறிவதற்குத் தெளிவான 

என்போர் கேரள நாட்டைச் சேர்ந்த பழங்குடிகளுள் 
சான்றுகள் கிடைக்கவில்லை . வடகேரளத்தில் இருந்த 

ஒருவகையினர் . வட மலபார் மாவட்டத்தில் இவர்கள் 
கோலத்திரி என்னும் பகுதியின் குறுநில மன்னராக 
விளங்கிய உதயவர்மனது ஆத்தான கவிஞராக 

கணக்கன் , புலச்செருமன் , ஏராளன் , கூடான் , உரோ 
விளங்கியவர் என்பதனை இவர்தம் காவியத்திலிருந்து 

வன் என்னும் உட்பிரிவுகள் உண்டு . ஆளன் , பறம்பன் 
அறியமுடிகிறது . மலையாள இலக்கிய வரலாற்றின் 

என்னும் உட்பிரிவினர்களும் சில பகுதிகளில் வாழ் 
ஆசிரியர் பரமேசுவரன் நாயர் , இவரது காலம் கி.பி. 

கின்றனர் . 
15 - ஆம் நூற்றாண்டு என்று குறிப்பிட்டுள்ளார் . மலை 
யாள மொழியில் கிருட்டிண பாட்டு அல்லது 

செறுமர் என்னும் சொல் சேரமக்கள் என்பதன் 
கிருட்டிண காதா எனப்படும் காவியத்தை இவர் 

மரூஉ என்றும் , இதன் பொருள் சேரநாட்டின் பழங் 
இயற்றியுள்ளார் . இவரை ஆதரித்த உதயவர்மனின் 

குடிகள் என்றும் ஒரு சாரார் கருதுவர் . மற்றொரு 
விருப்பத்தை ஏற்று இக்காவியம் பாடப்பட்டது என் 

சாரார் செறிய ( சிறிய ) மக்கள் என்பதே செறுமன் 
றும் , அவன் மனைவியான அரசி அக்காவியம் பாடு 

என மருவிற்று என்பர் . இதன் பொருள் சிறிய , 
வதற்கான சந்தத்தை அமைத்துத் தந்தார் எனறும் 

தாழ்ந்த அல்லது காப்பாற்றப்பட வேண்டிய மக்கள் 
கூறுகின்றனர் . 

என்பதாகும் . புலையன் என்னும் சொல் தீட்டு என் 


யத்தில் , 


மலையாள 


. 


செறுமர் 


491 


செறுமர் 


பதனின்றும் பெறப்படுகிறது என்பர் . சிலர் , செறுமர் 
என்னும் பெயர் இப்பிரிவினரின் சிறிய உடற்கட் 
டைக் குறிக்கிறது அல்லது செறை ( சிறு அணைக் 
கட்டு -சிறை ) அல்லது தாழ்ந்த நெல்வயல் 

என்பத 
னைக் குறிக்கிறது என்பர் . உலோகன் என்ப 
வர் , சேர நாடு என்னும் பெயர் இச் செறுமர்களின் 
நாடு எனப் பொருள்படும் எனவும் , சேரமான் பெரு 
மாள் என்னும் பெயர் இவர்களுடைய அரசரின் 
பெயரையே குறிப்பிடும் எனவும் கருதுகிறார் . 

செறுமர்களுள் 39 பிரிவுகள் இருப்பதாகக் கூறு 
வர் . இப்பிரிவினருள் தமக்குள்ளேயே மணம் புரிந்து 
கொளளும் அகமண ( Endogamy ) முறையினரும் தம் 
சாதியைத் தவிர்த்துப் பிற பிரிவினரையே மணக்கும் 
புறமண 

( Exogamy ) முறையினரும் உள்ளனர் . 
பெரும்பாலும் உழவுத்தொழில் கூலிகளாகப் பணிபுரி 
யும் இவர்களில் சில பகுதியினர் பாய் , கூடைகள் 
முடையும் பணிகளும் செய்கின்றனர் . 


கட்டுண்ட அடிமைகளாகக் கருதி விற்பதும் வாங்கு 
வதுமான வழக்கம் ஆங்கில ஆட்சியாளராலும் , 
வழக்குரை மனறங்களாலும் தடை செய்யப்பட்டது . 
இம்முறை கி . பி . 1862 - ஆம் ஆண்டில் அடிமை முறை 
சட்டப்படி , தடை செய்யப்பட்டபோதிலும் மறைமுக 
மாக இப்பழக்கம் கேரளத்தில் அதனபின்னும் நீடித்து 
வந்துள்ளது . அடிமைகளை வள்ளி ஆள் ( வள்ளி 
அடிமைக்குக் கொடுக்கப்படும் நெல் ) என்னும் பெய 
ரால் வழங்குதல் இன்றும் நீடிக்கிறது என்பார் 
மானிடவியல் அறிஞர் அனந்தகிருட்டிணன . 


- 


உயர் சாதியினரைக் காணும் செறுமர் ஒருவர் 
30 அடிக்கு அப்பால் நிற்கவேண்டும் . அதற்குமேல் 
செறுமர் ஒருவா நெருங்கிவிட்டால் உயர் சாதியார் 
தீட்டுக் கழிப்பதற்காகக் குளிக்கவேண்டும் . பிராமணர் 
வாழும் கிராமததையோ அவர்களின கோவிலையோ 
குளத்தையோ 

செறுமர்கள நெருங்கக்கூடாது . 
நெருங்கிவிட்டால் தீட்டுக் கழிக்கப்பட வேண்டும் . 
பொது நடைப்பாதையிலும் உயர் சாதியாரை 
எதிர்ப்படும் செறுமன உடனே விலகிச் 
சேறு சகதியானாலும் அதன் மீது தான் நடந்து 
செல்லவேண்டும் . செறுமார்கள கடைத்தெருக்களில் 
நுழையக்கூடாது . 


சென்று , 


பண்டை நாடுகளில் சேர நாட்டின் பல 
களைத் தாம் ஆட்சி புரிந்ததாகப் புலையர்களிடையே 
ஒரு வாய்வழிக் கதை நிலவுகிறது . 

புலையரசர்கள் 
வழிவந்த ஆய்க்கரை எசமானன் என்பவரை வடக்கு 
மலையாளத்தைச் 

புலையர்கள் தங்கள் 
தலைவராகக் கருதி 

மரியாதை 

செய்கின்றனர் . 
திருவனந்தபுரத்தில் வௌளிக குளக்கரையில் அமைந்த 
புலையனார் கோட்டை என்னும் ஒன்றில் புலையர 
சர் ஒருவர் ஆட்சி புரிந்ததாகக் கதை உண்டு . 


சேர்ந்த 


செறுமர்களில் ஒரு பிரிவினரான புலையர் , பிரா 
மணர்களிடமிருந்து 90 அடியும் , நாயர்களிடமிருந்து 
64 அடியும் விலகி நிற்கவேண்டும் . ஆனால் புலைச 
செறுமர் , பறையா , நாயாடி , 

உல்லாடன் ஆகி 
யோரைக் காணும்போது 90 அடியோ , 64 அடியோ 
விலகி நிற்காது , சற்றுத்தள்ளி நிற்பர் . 


திருவனந்தபுரம் பத்மநாபசுவாமி வழிபாடு ஒரு 
புலையனோடு நெருங்கிய தொடர்புடையது . அன ந 
தன் காட்டில் தன் கணவனோடு வாழ்ந்துவந்த புலப் 
பெண் ஒருத்தி ஒருநாள் ஒரு குழந்தையின் அழுகைச் 
சத்தத்தைக் கேட்டாள் . வியப்பு மேலிட்டு அவவிடத 
திற்குச் சென்றவள் , பாம்பு ஒன்றினால் பாதுகாக்கப் 
பட்டுக் கிடந்த ஒரு குழநதையைக் கண்டாள் . 
அதனை எடுத்துப் பாலூட்டி வளர்த்தாள் . பாம்பு 
பாதுகாத்தமையினால அக்குழந்தை , தெய்வத் 
தன்மையுடைதாகக் கருதப்பட்டது . இவ்வியப்புச் 
செய்தியைப் கேள்வியுற்ற திருவனந்தபுரம் அரசர் 
அக்குழந்தை கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் பத்ம 
நாப சுவாமிக்கு ஒரு கோவில் கட்டினார் . 


செறுமர்கள் நில உடைமையாளர்களாலும் , எச 
மானர்களாலும் வேளாணமைக் கருவிகளாகவே 
கருதப்பட்டனர் என்பார் கோபாலபணிக்கர் . 
ஆண்டு முழுவதும் செறுமர்கள் நிலத்தில் உழைக்க 
வண்டும் . அவர்கள் குடியிருக்க ஒதுக்கிடமும் அன் 
றாடக் கூலி நெல்லும் நில உடைமையாளரால் வழங் 
கப்படும் . கூலியில் பெரும்பகுதியைச் செறுமர்கள 
குடிப்பதற்கே செலவிட்டுவிடுகிறார்கள எனகிறார் 
பணிக்கர் . ஆண்டுக்கு ஒரு முறை பண்டிகைக் 
காலங்களில் செறுமார்களுக்கு ஓரிரு நாள்கள் விடுமுறை 
கிடைக்கும் . 


சாலை 


செறுமர்களில் ஒரு பிரிவினர் இறையர் 

எனப் 
படுவர் . இவர்கள் புலையரைக் காட்டிலும் சற்று 
உயர்ந்த சமூக மதிப்பு உடையவர்கள் . தங்கள் எச 
மானரின் வீட்டின் இறை (இறைவானம் ) வரை 
இவர்கள் வர 

அனுமதிக்கப்படுவார்கள் . ஆனால் 
புலையரோ எவரையும் பார்த்தாலோ அணுகினாலோ 
தீட்டு ஏற்பட்டுவிடுமாம் . இவர்களை நிலத்தோடு 


செறுமார்களின் உறைவிடம் 

அல்லது 
குடிசை எனப்படும் . இவர்களின திருமணச் சடங்கில் 
மணமகனின் உடன் பிறந்தாள முக்கிய பங்கு பெறு 
கிறாள் . பெண் பருவம் அடைந்தவுடன் தனிக்குடிசை 
யில் ஒதுக்கி வைக்கப்படுவாள் . பருவச்சடங்கிற்கு வல் 
லோன் எனப்படும் சாதித் தலைவர்களில் ஐவரும் , 


- 


சென்சியாங்கு 


492 


சென்டார் 


காகி 


அவர்களுடைா கரையைச் ( குழு ) சேர்ந்தவர்களும் 
அழைக்கப்படுவார்கள் , பறையன ஒருவன் பறை 
முழக்கு , வாச்சியம் ஆகியவற்றுக்கு இசைய ஒரு மணி 
நேரம் மலைப்பாட்டுப் பாடுவான் . ஏழு 

தேங்காய் 
களை உடைத்து அவற்றின் நீரைச் சொரிந்தபின் 
தண்ணீரால் நீராட்டி 

ஏழுநாள தனியிடத்தில் 
இருத்தி அதன் முடிவில் எண்ணெய்க் குளிப்பு முடித்து , 
புத்தாடை அணிவித்து ஒப்பனைகள் செய்து உறவு 
முறையாருக்கு விருந்தளித்த பின் பருவமடைந்த 
பெண்ணை மீண்டும் தம் உறைவிடத்திற்கு அழைத் 
துச் செல்வர் . 

வள்ளுவப் 

புலையர்களிடம் 
காணப்படும் சடங்காகும் . தந்தை வழியில் பெண் 
கொள்ளலாமேயனறித் தாய் வழியில் பெண் கொள்ளு 
தல் கூடாது எனச்செறுமர்களிடையே தடை செய் 
யப்பட்டுள்ளது . 


கள் முதலியன மிகுதியாகக் கிடைக்கின்றன . 
தம் தொடர்பான பொருள்களும் , மருந்து வகைகளும் 
இயந்திரக் கருவிகளும் , பெருமளவில் உற்பத்தி 
செய்யப்படுகின்றன. 
சென்சியாங்கு கி பி . 

12 - ஆம் 

நூற்றாண்டில் 
சங் மரபு ஆட்சியிலேயே அறியப்பட்டிருக்கின்றது . 
பின்னர் வந்த மிங் மஞ்ச குலங்களின் ஆட்சியிலும் 
இது செழித்தோங்கியது . 

தைப்பில் கலகக்காரர்கள் கி.பி. 1857 - இல் 
குப் பல சேதங்கள் விளைவித்தனர் . அயல் நாட்டு 
வாணிபத்திற்காக இது கி பி . 1859 - இல் திறந்துவிடப் 
பட்டது . ஆங்கிலேயரின் 

மேலாண்மை 
1927 - ஆம் ஆண்டு வரை நிலவியது . பிறகு சீனாவுக்குத் 
திரும்பவும் அளிக்கப்பட்டது . 

தெ.பா. 


இங் 


| 


உட 


புலையர்களின் தலைவன் ஒவ்வொரு கரைக்கும் 
( குழு ) வள்ளுவன என்னும் பூசாரியை நியமிப்பான் . 
ஒவ்வொரு திருமணத்திலும் புலையர்கள் 

வள்ளுவ 
ருக்கு ஐந்து வெற்றிலை , ஒரு 

பாக்கு , 

இரண்டு 
புகையிலை , நாற்பத்தொன்பது சக்கரம் ஆகியவற் 
றைக் கொடுக்கவேண்டும் . 


சென்டார் என்பது பாதியளவு மனித 
லமைப்பையும் பாதி யளவுகுதிரை உடலமைப்பை 
யும் பெற்ற ஓர் உயிரினம் . இவ்வகை உயிரினம் கிரேக் 
கத் தொன்மவியலில் கூறப்பட்டுள்ளது . சென்டார் 
( Centaur ) னத்தவர்கள் கிரீசின் ( Greece ) வடக் 
குப் பகுதியில் தெசாலி ( Thesaly ) , அர்காடியா 
( Arcadia ) ஆகிய மலைப்பகுதிகளில் வாழ்ந்தனர் . 
இவர்கள் காட்டுமிராண்டித்தனமாகவும் சட்டத்திற்கு 
உட்படாதவர்களாகவும் இருந்தனர் . 

சென்டார் னத்தவரின் அண்டைய பகுதியில் 
வாழ்ந்த இலப்பிதது ( Lapith ) மக்களின் அரச குடும் 


| 


நீண்ட குடை , ஐந்து வண்ணக்குடை , 

தொடி , 
நீண்ட தங்கக் காது வளையம் , அடைப்பைப் பெட்டி 
ஆகிய பெருமைக்குரிய ஐந்து சின்னங்களை வள்ளுவர் 
வைத்துக்கொள்ளலாம் . முக்காலியில் அமர் தல் , சமக் 

விரிப்பில் அமர்தல் , சடங்குகளில் மேளம் 
கொட்டுதல் முதலியன அவர்களுடைய சிறப்பு உரிமை 
களாகும் . 


காள 


மகர மாதத்தில் ( தை ) ஒரு சனிக்கிழமையன்று 
நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் சாசுதான்கோட்டை 
யில் புலையர் குழுமி விழா எடுப்பார்கள . செறுமர் 
கள கோல்களி , வட்டக்களி , தட்டின் மேல் களி என் 
னும் விளையாட்டுகளில் விரும்பி ஈடுபடுவார்கள் . 


சாவர் என வழங்கப்படும் இறந்துபட்ட முன் 
னோர்களின் ஆவியைப் புலையர் வணங்குவர் . புலை 
யர் இறந்தோரைப் புதைக்கும் பழக்கம் உடையவர் . 
காதுகுத்தல் இவர்களிடையே ஒரு சிறப்பு நிகழ்ச்சி 
யாகக் கொண்டாடப்படும் . 

கோ.ச 


។ 


சென்சியாங்கு சீனாவில் கியாங்சு மாநிலத் 
தில் உள்ள ஒரு நகரம் . சென்சியாங்கு ( Chen - Chiang 
or Chin - Kiang ) துறைமுகம் யாங்டீசுயாங்கு ஆறும் 
பெரிய கால்வாயும் கலக்குமிடத்தில் உள்ளது . இது 
சிறப்பான ஒரு வாணிகத்தலம் . இங்குத் தொழிலகள் 
பல உள்ளன . பட்டு , திராட்சை . ஊறுகாய் வகை 


சென்டார் . 


1 


சென்டினலியர் 


493 


சென் பௌத்தம் 


சிகள் எடுத்து வருகிறது , இன்று வரை சென்டினலியர் 
பற்றிய ( சரியான செய்திகள் தகுந்த சான்றுகளுடன் 
கிடக்க வில்லை ) 


பத்தில் நடந்த திருமண விருந்தின்போது குடி 
போதையிலிருந்த சென்டார் ஒருவன் மணமகளைத் 
தாக்கிவிட்டான் . அதனைத் தொடர்ந்து நடந்த 
போரில் இலப்பித்துகள் சென்டார்களைத் தோற் 
கடித்தனர் . இப்போரின் சில முக்கிய நிகழ்ச்சிகள் 
ஒலிம்பியாவில் உள்ள கோயிலில் சித்திரிக்கப்பட்டுள் 


| 


ளன . 


சென்டினலியர் 

மக்கள் 

தொகையைப் பற்றி 
இதுவரை அரசாங்கத்தாரால ஊகித்துத்தான் கூ 

கூறப் 
பட்டுள்ளது . குடித்தொகைக் கணக்கெடுப்பின்படி 
1911 , 1921 ஆம் ஆண்டுகளில் 117 எனவும் , 1931 
இல் 50 என்றும் ஊகிக்கப்பட்டுள்ளது . அதற்கடுத் 
தடுத்து வரும் கணக்கெடுப்புகளில் சென்டினலியர்கள 
பற்றி ஏதும் கூறப்படவில்லை . 


இவர்களின் தோற்றம் பற்றிவழங்கப்படும் தொன் 
மக் கதைப்படி , மலைப் பகுதிகளில் வாழ்ந்த காட்டு 
மிராண்டிகளும் காட்டுப் பகுதிகளைச் சேர்ந்த விலங் 
குத் தன்மையுடைய ஆண்களும்கலப்புற்றுப்பாதியளவு 
மனிதத் தன்மையும் பாதியளவு விலங்குத் தன்மை 
யும் கொண்ட தோற்றத்தைப் பெற்றனர் . தொடக்க 
காலச் சித்திரங்களில் இவவினத்தின் தோற்றத்தைக் 
காணமுடிகிறது . மனிதன் முன் பக்கமும் குதிரையின் 
உடல் , பின்னங்கால்கள் முதலாயின 

பின்பக்கமும் 
இருக்குமாறு இந்த உருவம் வரையப்பட்டுள்ளது . 
இவர்கள் காட்டு மரங்களின் கிளைகளைக் கொண்டு 
சண்டையிட்டமை சித்திரங்களால அறியக் கிடக் 


சென்டினலியப் பழங்குடிகள் தோற்றத்திலும் 
உடல அமைப்பிலும் ஓங்கி , சாரவாப் பழங்குடிகளை 
ஒத்து இருக்கின்றனர் . இவர்கள் காட்டில் கிடைக்கும் 
மரப்பட்டைகள் பெரிய இலைகள போன்றவற்றை 
ஆடையாக அணிகின்றனர் . ஆண்கள் தங்கள் இடுப் 
புப் பகுதிக்கு மேலே சுமார் முக்கால் அடி அகலம் 
கொண்ட மரப்பட்டையை அணிந்துள்ளார்கள் . பெண் 
கள் இனக்குறியை மட்டும் மறைக்குமளவிற்கு அணி 
கின்றனர் . 


கிறது . 


சீ.ப. 


| 


போன்று 


சென்டினலியர் : அந்தமான் தலைநகரமான 
போர்ட்பிளேரிலிருந்து வடமேற்கே சற்றேறக்குறைய 
முப்பது கி . மீ தூரத்தில் ஐம்பத்தெட்டு ச.கி. மீ 
களைக் 

கொண்டது வடக்குச் செனடினல் 
( North Sentenel ) தீவு . இந்தத் தீவில் வாழும் முது 
பழங்குடியினரே சென்டினலியர் ( Sentenelese ) . இவா 
கள் அந்தமானில் வாழும் நீக்ரிட்டோ ( Negrito ) பழங் 
குடிகளுள் ஓரினத்தவர் . 


வாழ்க்கை முறைகளைப் பற்றிச்சில கருத்துகள் 
கிடைத்துள்ளன . இவர்கள் சாரவர்கள 
சமுதாயக்கூடார வாழ்க்கையின்றித்தனித்தனிக்குடிசை 
களைக் கட்டிப்பகுதிக் குழுக்களாக 

குழுக்களாக வாழ்கிறார்கள் . 
ஒவ்வொரு குழுவும் சற்றேறக்குறைய 15 முதல் 20 
குடிசைகளையோ குடும்பங்களையோ 

கொண்டது 
என்று கூறப்படுகிறது . 


மீன்கள் , 


சென்டினலியர்கள் வேட்டையில திறமை மிகக 
வர்கள் . அவர்கள் காட்டில் கிடைக்கும் மிருகங்களை 
வில் , அம்பு ஆகியவற்றால் கொன்று உணவாக உட் 
கொள்கின்றனர் . இதனுடன் காட்டில் கிடைக்கும் 
கிழக்கு , கனிவகைகளையும் உண்கின்றனர் . 

கடலில் 
கிடைக்கும் பலவகை 

ஆமைகள் ஆகிய 
வற்றை அம்பு கொண்டு பிடித்து உணகின்றனர் . 

அரசின் நலத்திட்டங்கள் இன்று சென்டினலியரை 
வெளி உலகத்தாருடன் பழக்குவதிலும் அவாகளை 
மேம்படுத்துவதிலும் உதவி வருகின்றன . 
சென் பௌத்தம் : புத்தமதம் இந்தியாவெங்கினும் 
பரவியது . தெற்கே இலங்கையிலும் , கிழக்கே பாமா , 
தாய்லாந்து , கம்போடியாவிலும் , வடக்கே திபெத்து , 
சீனா , சப்பான் ஆகிய நாடுகளிலும் மேற்கே மைய 
ஆசியாவிலும் பரவியது . இலங்கை , பர்மா , கம்போ 
டியா , தாய்லாந்து முதலிய இடங்களில் பரவியபௌத் 
தம் ஈனயானம் ( Hinayana ) அல்லது தேரவாதம் 
எனப்பட்டது . திபேத்து , சீனா , சப்பான் முதலிய 


சென்டினலியரோடு முதன்முதலில் கி.பி. 1867 
ஆம் ஆண்டு அம்பிரே ( Hamfray ) என்டவர் தொடர்பு 
கொண்டார் . பிறகு கி.பி. 1886 - இல் போர்ட்மன் 
( M.V. Portman ) என்பவர் அவர்களுடன் தொடர்பு 
கொள்ளப் பெருமுயற்சி செய்தார் . ஆனால் முடிய 
வில்லை . அவரைப் போன்றே போனிங்டன் ( Bonig 
ton ) என்ற ஆங்கிலேயரும் 1926 - ஆம் ஆண்டு சென் 
டினலியரைச் சந்திக்க மேறகொண்ட முயற்சி வீணா 
யிற்று . சிப்ரியானி ( Cipriant ) என்னும் இத்தாலிய 
நாட்டு மானிடவியலறிஞர் இவாகளை ஆராய 
1954 -ஆம் ஆண்டு மேற்கொண்ட முயற்சியும் தோல 
வியடைந்தது . அதன் பிறகு 1967 - ஆம் ஆண்டு அந்த 
மான் அரசாங்கத்தினர் ஒரு குழு அமைத்து சென்டி 
னல் தீவிற்குச் செல்ல முயன்றனர் . ஆனால் அந்த 
முயற்சியும் தோல்வியைத்தான் கண்டது . அந்தமான 
பழங்குடி நல அமைப்பு ( Andaman Adim Janjati 

Samiti ) 1976 - ஆம் ஆண்டு முதற் கொண்டு 
சென்டினலியர்களுடன் நட்புக்கொள்ளப் பெரும் முயற் 


து.வெ. 


1 


Vikas 


சென் பௌத்தம் 


494 


சென்னிமலை 


என 


சான் 


கோன் என்றால் ஒரு சிக்கல் அல்லது கேள்வி 
களால் திகைக்க வைத்தல் ( Muddle ) என்று பொருள் . 
குரு சீடர்களிடம் பின்வரும் கேள்விகள் - கேட்பார் . 
உங்கள் மூதாதையர்கள் பிறக்குமுன் , 

அவர்கள் 
முகம் எப்படியிருந்தது ? ஒரு கை தட்டினால் என்ன 
ஓசை கேட்கும் ? கேள்விகள் சரியல்ல என்று கூறுதல் 
சரியான விடையாகாது . சரியான விடை கிடைப்ப 
தற்குப் பகுத்தறிவு 

பயன்படாது . 

உள்ளுணர்வு 
தேவை . உள்ளுணர்வு ஏற்பட்டவுடன் மனிதன் மற்ற 
உயிர்களுடன் உள்ள ஒன்றிய தன்மையை உணர்ந்து 
இன்பம் அனுபவிக்கிறான் . இத்தகைய அனுபவத் 
துடன் நின்றுவிடாமல் , அன்றாட வாழ்க்கையுடன் 
தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும் . இந்த 
உலகில் இருந்தாலும் , இங்கேயுள்ள இன்ப 
களினால் பாதிக்கப்படாமல் இருக்கவேண்டும் . வெற் 
றியோ தோல்வியோ அவர்களை உணர்விழக்கச் 
செய்யாது . கீதையில் கூறப்படும் இசுதிதப்பிரகஞன் 
( Sthita Prajna ) அல்லது திரிகுணாதீதன் ( Triguna 
tita ) போல இருக்க வேண்டும் , அமெரிக்க இளைஞர் 
கள் சென் பௌத்தக் கொளகைகளில் பெரிதும் ஈடு 
பட்டிருக்கிறார்கள் . 

இரா.கோ. 


துன்பங் 


( The 


துணை நூல் : 


| 


இடங்களில் பரவிய பௌத்தம் மகாயானம் 
வழங்கப்பட்டது . திபெத்தில் வழங்கிய பௌத்தம் 
இரினியின் மாபா ( Rnyinmapa ) எனப்பட்டது . சீனா 
வில் சான் ( Chan ) பெளத்தம் எனப்பட்டது . 
என்பது வடமொழியில் தியானம் ( Dhyana ) 

எனப் 
பொருள்படும் . சப்பானில் சென் பௌத்தம் ( Zen 
Buddhism ) எனப்பட்டது . போராசிரியர் உசுட்டன் 
சுமித்து ( Huston Smith ) சென் பௌத்தம் கீழ்நாடு 
களில் புனிதமான ஆன்மிகம் எனக் கருதப்பட்டது 
என்று கூறுகிறார் . 

சென் பௌத்தம் தியானத்தில் கவனம் செலுத் 
தியது . கொள்கைகளிலும் சடங்குகளிலும் வணக்கத் 
திலும் கவனம் செலுத்தவில்லை . மேலான ஆன்மிக 
அநுபவம் ( Enlightenment ) பெற வேண்டுமென்றால் 
மொழிக் கட்டுப்பாடு , பகுத்தறிவினால் ஏற்படும் தடை 
முதலியவைகளை மீற வேண்டும் என அது கூறியது . 
புனிதமான நூல்கள் சென் பௌத்தத்தில் பல இருந் 
தாலும் , ஆன்மிக ஞானம் நூல்களைப் படிப்பதனால் 
கிடைப்பதில்லை . பூக்களை வைத்துச்செய்த 
Flower Sermon ) பௌத்தரின் சொற்பொழிவு சென் 
கொள்கையைத் தெளிவாகக்காட்டியது . ஒரு சமயம் 
புத்தரை அவருடைய சீடர்கள் மலை மேலிருக்கும் 
பொழுது சூழ்ந்து கொண்டார்கள் . அப்பொழுது புத் 
தர் ஒன்றுமே பேசவில்லை . ஒரு தங்கத் தாமரைப் 
பூவை முகத்தின் முன்னே வைத்து ஒரு மணி நேரம் 
தியானம் செய்து கொணடே நின்று கொண்டிருந்தார். 
யாருக்குமே ஒன்றும் புரியவில்லை . ஆனால் , மகா 
காசியபா (( Maha Kasyapa ) என்பவர் புத்தரிடம் 
சென்று , அதுவே சிறந்த முறை என்று கூறினார் : 
உடனே அவரைத்தனது வாரிசாகத் தேர்ந்தெடுத்தார் . 
தியானத்திலமர்ந்த புத்தர் முன்னே இருந்த தடைகள் 
எல்லாம் நீங்கின . மகா காசியப்பா விளக்கின் ஒளி 
யைக் கண்டார் . சென் பௌத்தம் கூறுவதென்ன 
வெனில் ஆன்மிக ஞானமானது திடீரென்று ஒருவருக் 
குக் கிட்டும் . ஆனால் இதிலிருந்து அதற்குத் தயாராக 
இருக்க வேண்டாம் என்று கூறவில்லை . நீண்டகாலப் 
பயிற்சி தேவை . மனதை அமைதிப்படுத்த ஒழுக்கம் 
தேவை . பகுத்தறிவினைப் பயன்படுத்த வேண்டாம் . 
எந்த விதமான வெளியே உள்ள சக்தியினாலும் அது 
ஏற்படுவதன்று ; திடீரென்று ஏற்படும் . ஒரு மனிதன் 
மொழி , பகுத்தறிவு முதலியவைகளினால் ஏற்படும் 
தடைகளைக் கடந்து செல்வானேயானால் , அவனுக்கு 
உள்ளுணர்வு ( Intution ) ஏற்பட்டு , உண்மை திடீரெனப் 
புலப்படும் . சென் ஆசிரியர்கள் நீண்ட காலப் பயிற்சி 
தேவை என்று கூறுகின்றனர் . அதற்கு மூன்று நிலை 
கள் தேவை . அவை தியானம் , கோன் ( Koan ) 
குருவை நேர்காணல் ஆகியவையாகும் . கடைசியில் 
உண்டாவது சதோரி ( Satori ) அதாவது 

ஆன்மிக 
உணர்வு ( Realisation ) . 


Suda . J.P. , Religion in India - A Study of their 

Evental Unity . , Sterling Publishers Pvt . Ltd. , 
New Delhi , 1978 . 


சென்னமல்லையர் கி.பி. 

18 -ஆம் 

நூற் 
றாண்டில் வாழ்ந்த தமிழ்ப் புலவர் . இவா தமிழ் 
நாட்டிலுள்ள சிதம்பரத்தில் பச்சைகநதையர் மடத் 
தில் வாழ்ந்தார் . இவர் வீரசைவர் மரபில் தோன்றிய 
வர் .சிதம்பரத்தில் வாழ்ந்து வந்த நாளில் சிவ சிவ 
வெண்பா என்னும் நூலை இயற்றியுள்ளார் . 
நூல் வெண்பா யாப்பிலமைந்து ஒவ்வொரு வெண்பா 
வும் சிவசிவ என விளித்துப் பாடப்பட்டுள்ளதால 
அவ்வாறு பெயர்பெற்றது என்பர் . அந்நூல் 133 
வெணபாக்களைக் கொண்டுள்ளது . ஒவ்வொரு வெண் 
பாவும் குறள் கருத்தொன்றையும் அதை 

விளக்கும் 
கதையொன்றின் சுருக்கத்தையும் கொண்டு விளங்கு 
கின்றது . அதாவது திருக்குறளிலுள்ள 133 அதிகாரங் 
களிலிருந்தும் ஒவ்வொரு குறளைத் தேர்ந்து வெண 
பாவின் முன்னிரணட்டிகளில் கூறியும் , 

பின்னிரண 
டடிகளில் அதனை விளக்கும் ஒரு கதையைச் சுருக்கி 
எடுத்துக்காட்டாகக் கூறியும் வெண்பாக்கள் அமைந் 
துள்ளன. அது பயில்வோருக்கு இனிமை பயப்பதாக 
உள்ளது . 

வீ.சே. 


சென்னிமலை : தென்னிந்தியாவில் தமிழ் 
நாட்டில் பெரியார் 

மாவட்டத்தில் பெருந்துறை 


- 


சென்னிமலை 


495 


சென்னை 


செய்தவர் 


சென்னிமலையின் புகழை நாடறியச் 
எம் . பி . நாச்சிமுத்து முதலியார் . 


வட்டத்தில் இவ்வூர் அமைந்துள்ளது . இது பெருந் 
துறையிலிருந்து தெற்கே 8 கி.மீ. 

தொலைவில் 
உள்ளது . சென்னிமலை என்ற சிறப்புமிகு மலையின் 
பெயரே இவ்வூருக்கும் ஆயிற்று . அந்த மலையின் 
உச்சியில் சுப்பிரமணியர் கோயில் ஒன்று உள்ளது 
பெரியார் மாவட்டத்திலுள்ள 

மிகச் சிறந்த 
ஆலயங்களில் இதுவும் ஒன்று . இந்தத் தொன்மை 
வாய்ந்த ஆலயத்திற்கு அனைத்து மாவட்டங் 
களிலிருந்தும் 

பல்லாயிரக் கணக்கான மக்கள் 
வருகை தருகிறார்கள் . அவர்களில் குறிப்பிடத்தக்க 
வர்கள் வேளாளர் ஆவர் . இங்கு ஆண்டுதோறும் 
தைத் திங்களில் தேர்த் திருவிழா வெகு சிறப்பாக 
நடைபெறும் . 


பண்டைய நாள்களில் சென்னிமலைப் பகுதி 
களில் கனிமப் பொருள்கள் மிகுதியாகக் கிடைத்த 
தற்கும் இரும்பைத் தனியாகப் பிரித்தெடுக்கும் 
தொழில் நடைபெற்றதற்கும் சான்றுகள் உள்ளன . 

பொன் . சு . 
சென்னை : தமிழநாட்டின் தலைநகரம் 
சென்னை ஆகும் . இது கிழக்குக் கடற்கரையில் அமைந் 
துள்ளது . இது கிழக்கே வங்காள விரிகுடாவையும் , 
மற்ற மூன்று திக்குகளிலும் செங்கற்பட்டு மாவட் 
டத்தையும் எல்லைகளாகப் பெற்றுள்ளது . இது இந்தி 
யாவின் நான்காம் பெரிய நகரமாகும் . இந்நகரின பரப் 
பளவுசுமார் 130 ச.கி.மீ. மக்கள்தொகை 32,76,622 
( 1981 ) . இவர்களில் இந்துக்கள் 2,764,286 பேர் 
களும் , இசுலாமியர் 265,881 பேர்களும் , கிறித்தவர்கள் 
220,211 பேர்களும் , சமணர்கள் 22,812 பேர்களும் 
பௌத்தர்கள 317 பேர்களும் , 

சீக்கியர்கள் , 

1278 
பேர்களும் , மற்ற சமயத்தவர்கள் 1623 பேர்கள , எந்தச் 
சமயப்பதிவும் அல்லாதார் 214 பேர்களும் உள்ளனர் . 


சென்னிமலையின் மக்கள் தொகை 11,357 ( 1981 ) . 
இக்கணக்கில் 10,997 இந்துக்களும் . 247 

இசுலாம் 
சமயத்தைச் சார்ந்தவர்களும் , 113 கிறித்தவர்களும் 
அடங்குவர் . 


| 


சிவகிரி , 


தமிழநாட்டுப் புகழ்மிகு நெசவு மையங்களான 
கோயம்புத்தூர் , ஒண்டிப்புதூர் , பவானி , 
சத்தியமங்கலம் , தர்மாபுரம் , புளியம்பட்டி , சலத் 
தூர் , குண்டலம் ஆகியவற்றோடு ஒத்த அளவு 
சிறப்பினைச் 

சென்னிமலையும் பெற்றுள்ளது . 
அழகுமிகு வண்ணப்புடவைகளை உற்பத்திச் 

செய் 
வதில் நெகமம் , சலத்தூர் , பலவாடி , மலையாண்டிப் 
பட்டினம் , பவானி , காங்கேயம் , குண்டலம் , மந்திரிப் 
பாளையம் , பெரியபாளையம் , அம்மாபாளையம் , 
சிவகிரி ஆகிய மையங்களோடு போட்டியிடும் 
அளவுக்கு சென்னிமலை உயர்வு பெற்று 


டபார்பேடடை 


பெரம்பர் இராயபுரம் 


வில்லிவாக்கம் 


பனாவாமது 


பாக்கம் 


விளங்கு 


வேபபேர் 


கிறது . 


எமும் 


கீழ்ப்பாக்கம் 
அரும்பா 

சென்னைமாவட்ட 


நேவல்விக்கேன் 


மபாக்கம் 


- 


- 


தேடாமபேட்டை இராயப்பேட்டை 


- 


தியானாயரகா 


--- 


ஆக்கிராவைப் போன்று பஞ்சாலான தரை 
விரிப்புகளையும் செயற்கைப் பட்டுகளையும் இவ்வூர் 
நெசவாளிகள உற்பத்தி செய்கினறனர் . சென்னி 
மலையில் நெய்யப்பட்ட துணிகளின் மீது 

வேலைப் 
பாடு மிகுந்த சித்திரங்களை அச்சடிக்கும் வேலையும் 
நடைபெறுகிறது . 


வரதாப்பேட்டை 


மைலாப்பூர் 


கோட்டூர்புரம் 


அடையாறு 


இன்டி 


திருவானமிபூர்) 
வேளச்சேரி 


சென்னிமலை படுக்கை விரிப்பு செய்வதில் உலகப் 
புகழ் பெற்றது . இங்கே தயாரிக்கப்படுகிற படுக்கை 
விரிப்புகள் மேலை நாட்டவரின 

கவனத்தை ஈர்ப்ப 
தால் , தமிழ் நாட்டிலிருந்து படுக்கை விரிப்புகளை 
அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதின் மூலம் அந் 
நியச் செலாவணியும் தமிழ்நாட்டிற்குக் 

கிடைக 
கின்ன்றது . சென்னிமலை நெசவாளர்களின் கூட்டுறவு 
உற்பத்தி மற்றும் விற்பனைச் சங்கம் தமிழ்நாட்டி 
லேயே ஓர் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது . 
சங்கத்தின் தலைவராக நெடுங்காலமாகப் பணியாற்றி 


இந்நகர் கி பி . 1639 - ஆம் ஆண்டில் உருவாக்கப 
பட்டது . சுமார் 370 ஆண்டுக்கு முன்னர் இன்று 
உயர் நீதிமன்றக் கட்டடம் உள்ள இடத்தில் செனனக் 
கேசவர் கோயில் ஒன்று இருநதது . 

இக்கோயிலைச் 
சுற்றிலும் ஒரு குப்பம் இருந்தது அதற்கு சென்னக் 


சென்னை 


496 


சென்னை 


வளர்கலைக் 


GALLERY OF 
CONTEMPORARY ART 


INT 


பா 


அரசு அருங்காட்சியகம் சென்னை 


4 


சென்னை 


497 


சென்னை 


கேசவபுரம் என்பது பெயர் . ஆங்கிலேயர் வருகை 
தந்தபோது அவர்கள் புனித சார்சு கோட்டையைக் 
கட்டுவதற்கு அய்யப்பன் , வேங்கடப்பன் ஆகியோர் 
இடம் அளித்தனர் . எனவே , அவர்களின் 

தந்தை 
சென்னப்ப நாய்க்கன் என்பவரின் நினைவாகக் 
கோட்டையின் வடக்கே உள்ள ஊர் சென்னப்பட்டி 
னம் . 

என்று குறிக்கப்பட்டது . சென்னப்பட்டினத் 
திற்குத் தெற்கே உள்ள ஊர் ஆங்கிலேயர்களின் 
வருகைக்கு முன்னரே மதராசு என்று வழங்கட் 
பட்டது . இந்த இரண்டு பட்டினங்களையும் ஆங்கிலே 
யர்கள் ஒன்று சேர்த்து மதராசுப்பட்டினம் 

என்ற 
பெயராலும் , தமிழர்கள் சென்னைப் பட்டினம் 
என்ற பெயராலும் குறிக்கத் தொடங்கினர் . 


அடையாறு 

வரை சுமார் 10 கி.மீ. நீளமுள்ளது . 
இதில் சாந்தோம் வரையிலுள்ள பகுதி மெரினா 
எனப்படும் . உயர் நீதிமன்றம் , சட்டக்கல்லூரி , புனித 
சார்சு கோட்டை , சென்னைப் பல்கலைக்கழகம் , 
மாநிலக் கல்லூரி , பொதுப்பணித்துறை , இராணி 
மேரிக் கல்லூரி, அனைத்து இந்திய வானொலி நிலை 
யம் , காவல் துறைத் தலைமை அலுவலகம் , சாந் 
தோம் கிறித்தவக் கோயில் , பிரமஞான சபையின் 
உலகத் தலைமை நிலையம் ஆகியவைகளுக்குரிய 
கட்டடங்களும் , உலகத்திலேயே மிகப் பெரிய ஆலமர 
மும் இக்கடற்கரையை ஒட்டியே உள்ளன . 


உளளன . 


யான 


சென்னையில் ஐரோப்பியர் குடியேற்றம் 
தொடங்கிய பின்னரே இந்நகரில் பல்வேறு துறை 
களில் வளர்ச்சி தொடங்கியது . இசுலாமிய ஆட்சியின 
கீழ் 16 - ஆம் நூற்றாண்டு வரையில் இருந்த செனனை , 
பின்னர் அடுத்த இரண்டு நூற்றாண்டுகளில் ஐரோப 
பிய வல்லரசுகளின் மேலாண்மைப்போட்டியின் போர்க் 
களமாக மாறியது . முதன்முதலில் சென்னைக்கு வந்த 
போர்ச்சுக்கீசியர் கி.பி. 1504 - ஆம் ஆண்டிலேயே சாந் 
தோம் என்ற குடியிருப்பை நிருமாணித்தனர்.பின்னர்ப் 
சென்னை நகரம் கி.பி. 1746 - ஆம் ஆண்டில் பிரெஞ் 
சுக்காரர் வயமாயிற்று . ஆனால் , கி பி . 1749 - ஆம் 
ஆண்டிலிருந்து இந்நகர் ஆங்கிலேயர்களின் கோட்டை 
யாயிற்று . இது 19 - ஆம் நூற்றாண்டின் தொடக்க 
காலத்தில் ஆங்கிலேயர்களின் முழுஆளுமையின் கீழ் 
வந்தது . இந்தியா விடுதலை பெற்றபோது ( 1947 ) , 
சென்னையும் பிறமாவட்டங்களும் சேர்ந்து சென்னை 
மா நிலமாக உருவெடுத்தது . 

இந்தியாவிலேயே முதல் கிறித்தவக்கோயிலும் , 
முதல் மருத்துவமனையும் , முதல பொழுதுபோக்கு 
நிலையமும் , முதல் நகராட்சியும் சென்னையிலதான 
தோன்றின . கூவம் , அடையாறு எனற ஆறுகளும் , 

, 
பக்கிங்காம் கால்வாயும் சென்னையின் நடுவில ஓடு 
கின்றன . சென்னையில சார்சு நகர் ( George Towa ) , 
இராயபுரம் , வணணாரப்பேட்டை , தண்டையார்ப் 
பேட்டை , பெரம்பூர் , புரசைவாக்கம் , வேப்பேரி , கீழ்ப் 
பாக்கம் , எழும்பூர் , திருவல்லிக்கேணி , இராயப் 
பேட்டை , தியாகராயநகர் , நுங்கம்பாக்கம் , மயிலாப் 
பூர் , கோடம்பாக்கம் , சைதாப்பேட்டை , சேத்துப் 
பட்டு , அமைந்தகரை , அண்ணாநகர் , அன்ணாமலை 
நகர் , காந்திநகர் , இந்திராநகர் , அசோக் நகர் , 
கே.கே.நகர் முதலிய சிறப்புமிகு பகுதிகள் உள்ளன . 


சென்னையில் இருபெரும் இருப்புப்பாதை நிலை 
யங்கள் 

அவற்றில எழும்பூரிலிருந்து 
செங்கற்பட்டு , விழுப்புரம் , திருச்சி வழியாகத் 
தெற்கே செல்லும் பாதையும் , மத்திய நிலையததி 
லிருந்து ( Central ) விசாகப்பட்டினம் வழியாக வடக் 
கேயும் , அரக்சோணம் வழியாக மேற்கேயும் செல் 
லும் பாதைகளும் உள்ளன . பன்னாட்டு விமான 
தளம் ஒன்று பீனம்பாக்கத்திலும் , உள்நாட்டு விமான 
தளம் மற்றொன்று திரிசூலத்திலும் உள்ளன . சென் 
னையிலுள்ள துறைமுகம் செயற்கையானது . இது 
கி.பி. 1876 - ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது . 
இத்துறைமுகத்தை கி.பி , 1881 - ஆம் ஆண்டில் கடுமை 

புயல தாக்கியது . எனவே , மீணடும் துறை 
முகம் புதுப்பிககப்பட்டது . இத்துறைமுகத்தில் " நிலக் 
கரி , கற்கரி , தாது எணணெய் , உலோகங்கள் , உரம் , 
காகிதம் , இயந்திர உதிரிகள் , இருப்புப்பாதைச்சாமான 
கள் போன்றவை இறக்குமதியாகின்றன . தோல் 

. , 
பஞ்சு , காய்கறி , எணணெய் வித்துகள் , புகையிலை , 
புண்ணாக்கு போன்றவை ஏற்றுமதியாகின்றன . 

சென்னையில் மிகப் பழமை வாய்ந்த சென்னைப 
பல்கலைக்கழகமும் அண்ணா பலகலைக் கழக 
மும் , சுமார் 40 கல்லூரிகளும் , அரசு 

பொருட் 
காட்சிச் சாலையும் , கனனிமாரா நூல் நிலையமும் , 
ஆளுநர் அரண்மனையும் , குதிரைப் பந்தயத் திடலும் 
உள்ளன . இவையன்றி , பஞ்சாலைகள் , இயந்திரத் 
தொழிற்சாலைகள் , தோல் பதனிடும் தொழிற் 
சாலைகள் , மற்றும் இரும்புப் பெட்டித் தொழிற 
சாலை , திரைப்படத் தொழிற்சாலைகள் ஆகியவை 
களும் உள்ளன . பிரம்பு வேலை , நெசவு , மீன்பிடித் 
தல் போன்ற தொழில்களையும் செனனை மக்கள் 
மேற்கொண்டுள்ளனர் . 


சென்னைக் கடற்கரை உலகத்திலேயே இரண்டா 
வது நீண்ட அழகிய உல்லாசக் கடற்கரையாகும் . இக் 
கடற்கரை வடக்கே - துறைமுகத்திலிருந்து தெற்கே 


சென்னையில் ஈர வெப்பநிலை நிலவுகிறது . மேத் 
திங்களில் வெப்பம் மிகுதியாகவும் , சனவரித் திங்களில் 
குளிர் மிகுதியாகவும் காணப்படுகிறது . 

ஆணடில் 
சராசரி 50 அங்குல மழையைச் சென்னை 

நகரம் 
பெறுகின்றது . இதில் மூன்றில் இரண்டு பகுதி வட 


வா . க 9 - 32 


சென்னை அரசு அருங்காட்சியகம் 


498 


சென்னை அரசு அருங்காட்சியகம் 


கிழக்குப் பருவ காலத்தில் அக்டோபர் முதல் சனவரி 
வரை பெய்கிறது . கோடையில் பிற்பகலில் குளிர்ந்த 
கடற்காற்று வீசுவதால் வெப்பத்தின் கொடுமை 
குறைகிறது . 


சென்னையில் திருவலலிக்கேணி பார்த்தசாரதி 
கோயிலும் , பூங்கா நகர் ( Park Town ) கந்தசாமி 
கோயிலும் , கோடம்பாக்கம் வடபழனி கோயிலும் , 
திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலும் உளளன . 

பொன்.சு. 


இவ்வருங்காட்சியகத்தில் கலை , தொல்பொருளி 
யல் , படிமங்கள் , ஓவியங்கள் , மானிடவியல் , இனக்குழு 
ஒப்பாய்வியல் ( Ethnology ) , கிராமியக் கலைகள் , 
உலோகக் கைவினைப் பொருள்கள் , போர்க கருவி 
கள் , நாணயவியல் , அஞ்சல் முத்திரைகள் , விலங்கியல் , 
தாவரவியல் , புவியியல் ஆகிய பிரிகளைக் கொண்ட 
கூடங்கள் உள்ளன . இவ்வருங்காட்சியகக் கூடங்கள 
ஐந்து கட்டடங்களாக அமைந்துள்ளன . அவை : 1 . 
புது இணைப்புக் கட்டடம் , 2. முகப்புக் கட்டடம் , 
3. படிமக் கூடம் , 4. தேசியகலைக்கூடம் , 5. வளர் 
கலைக் கூடம் . 


| 


சென்னை 

அரசு அருங்காட்சியகம் 
அனைத்து மாநில அரசு அருங்காட்சியகங்களைக் 
காட்டிலும் பழமை வாய்ந்தது . இவ்வருங்காட்சியகம 
சென்னை இலககியக் கழகத்தின ( Madras Literary 
Society ) முயற்சியால் கி பி .1851 - ஆம் 

ஆண்டில் 
தோற்றுவிக்கப்பட்டது . இக்கழகம் அளித்த கனிமப் 
பொருள்களின் தொகுப்பு ததான் இவ்வருங்காட்சிய 
கத்தின் முதல் சேகரிப்பாகத் திகழந்தது . 

சார்சன் 
எட்வர்டு பால்பர் ( Jorson Edward Balfor ) என்பவர் 
இவ்வருங் காட்சியகத்தின் முதல் அதிகாரியாக 
அமர்த்தப்பட்டார் . கலை , இயற்கையியல் தொடா 
பாகப் பெருமளவில் பொருள்களைச் சேகரிக்கும் பல் 
நோக்கு அருங்காட்சியகமாக இதை உருவாக்கியவர் 
அவரே . 


புனித சார்சு கோட்டையிலுள்ள ஒரு கட்டடத் 
தில் கி பி . 1851 - ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட இவ்வருங் 
காட்சியகம் கி பி .1854 - ஆம் ஆண்டில் எழுமபூரில 
இப்போதுள்ள இடத்திற்கு மாற்றப்பட்டுப் படிப் 
படியாக வளர்ச்சியடைந்துள்ளது . இவ்வருங்காட்சியக 
முகப்புக் கட்டடத்தில் ஒரு விரிவாக்கம் கி.பி. 1874 
- ஆம் ஆண்டு செய்யப்பட்டது . அடுத்ததாக 1939 - ஆம் 
ஆண்டில் சிற்பக்கூடம் , சிந்து சமவெளிக்கூடம் ஆகி 
யவை அடங்கிய நிலையான புதிய இணைப்புக் 
கட்டடமொன்றும் கட்டப்பட்டது . பின்னர் 1951 - ஆம 
ஆண்டில் தேசிய கலைக்கூடம் எழில்மிக்க கட்டடத் 
தில் அமைக்கப்பட்டது . இக்கட்டடம் ஏறக்குறைய 
40 ஆண்டுகளுக்கு முன் , பழங்கலைகள , கைவினைப் 


| 


. 


- 


முகப்புக் கட்டடம் 


| 


சென்னை அரசு அருங்காட்சியகம் 


499 


சென்னை அரசு அருங்காட்சியகம் 


பொருள்கள் முதலானவற்றின் மறு மலர்ச்சிக்காக ஏற் 
படுத்தப்பட்ட நிறுவனத்திற்காகக் கட்டப்பட்ட 
தாகும் . சென்னையிலுள்ள அழகிய கட்டடங்களில் 
இதுவும் ஒன்றாய்த் திகழ்கிறது . பறவைகள் கூடம் , 
வேதிஇயல் பாதுகாப்பு ஆய்வுக்கூடம் , படிமக்கூடம் . 
ஆகியவை 1963 - ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டன . 
புதியதாகக் கட்டப்பட்ட கட்டடத்தில் வளர்கலைக் 
கூடம் 1984 - ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது . மேலும் 
சிறுவர் அருங்காட்சியகம் ஒன்றும் அதற்கெனக் 
கட்டப்பட்டுள்ள கட்டடங்களில் விரைவில் தொடங் 
கப்படவுள்ளது . 


இயற்கையியல் கூடம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது . 
பொது விலங்கியல் கூடத்தில உத்திரத்திலிருந்து 
தொங்கவிடப்பட்டுள்ள மிகப் பெரிய திமிங்கிலத்தின் 
எலும்புக்கூடானது பூமியில் வாழும் உயிரினங்களின் 
பல வகைகளை அறிமுகப்படுத்துவதாகவும் , கருத் 
தைக் கவருவதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது . இங்குப் 
பாலூட்டிகள் , பறவைகள் , மீன்கள் , வெளிநாட்டு 
விலங்குகள் , ஊர்வன முதலியவற்றிற்கான கூடங் 
களையும் காணலாம் . ஒவ்வொரு கூடமும் உயிரினங் 
களின் உருவ மாதிரிகளைக் கொண்டுள்ளது . அவற் 
றுள் சில சுற்றுச்சூழல் காட்சிப் பெட்டிகளாகும் . 


தாவரவியல் கூடம் இரு பிரிவுகளைக் கொண்டுள 
ளது . ஒன்று தாவரங்களின் வகைப்பாட்டினை விளக்கு 
கிறது . மற்றொன்று பொருளாதாரத் துறையில் 
தாவரங்களின் பயன்பாட்டினை விளங்குகிறது . 


கால 


புவியியல் பகுதியில் பல்வேறு வகையான கவர்ச்சி 
மிக்க கற்களும் கனிமப் பொருள்களும் காட்சிக்கு 
வைக்கப்பட்டுள்ளன . அவை மனிதனுக்குப் பயன் 
படும் பாங்கை விளக்குகின்றன . இக்காட்சிக் கூடத் 
திலுள்ள பல்லாயிரம் ஆண்டுகட்கு முற்பட்ட கல 
புதைபடிவம் ( Fosil ) மக்களின் கண்கவர் காட்சிப் 
பொருளாகும் . 


புதிய இணைப்புக்கட்டடம் பார்வையார்களுக்கு 
நுழைவாயிலாக அமைந்துள்ளது . இதில் முக்கிய 
மாக , தொல்பொருளியல் , இயற்கையியல் கூடங்கள் 
அமைந்துள்ளன . வரிசைப்படி தேர்ந்தெடுக் 
கப்பட்ட சிற்பங்களைக் கொண்ட சிற்பக் கூட 
மானது இந்தியக் கற்சிற்பங்களின் வளர்ச்சியினைக் 
கல்வெட்டுகள் வழி எடுத்துக் கூறுகிறது . திருச்சி 
மாவட்டத்திலுள்ள திருச்சென்னம் பூணடியைச் 
சேர்ந்த சோழர் காலத்து அர்த்தநாரீசு வரர் , பெச 
வாடாவைச் சார்ந்த சாளுக்கியர் காலத்துக் கணே 
சர் , ஏமாவதியை ஆண்ட நுளம்பர் காலத்து நடரா 
சர் , ஒய்சாளர் காலத்தைச் சார்ந்த நுண்ணிய 
வேலைப்பாடுடைய வாசற்கால் , மேற்கு வங்கத்தைச் 
சார்ந்த நியமத்பூரின் உமாமகேசுவரர் , பெசாவரின் 
காந்தார காலத்தைச் சார்ந்த புத்தர் , ஒரிசா மாநிலப் 
புவனேசுவரத்தின் நடனமாடும் மஙகை ஆகியவை 
கற்சிற்பங்களுள் சிறப்பான சிற்பங்களாகும் . 
தமிழ , பிராமி , சமசுகிருத 

மொழிகளைக் 
கொண்ட கலவெட்டுகள் கூடத்தின் ஒரு 

பகுதியில 
வைக்கப்பட்டுள்ளன . இதன் கடைசிப் 

பகுதியில் 
சிந்து சமவெளி நாகரிகத்தை விளக்கும் பொருள் 
கள் அமைக்கப்பட்டுள்ளன . இதனையடுத்துக் 
கோவில் கட்டடக் கலையின் அடிப்படைக் கூறுகளை 
விளக்கும் கூடம் உள்ளது . இதனைத் தொடர்ந்து 
புகழ்பெற்ற அமராவதிச் சிற்பக்கூடம் அமைந்துள 
ளது . விசயவாடாவின் அருகில பாழ்பட்ட நிலையி 
லிருந்த அமராவதித் தூபியின் அழகுமிகு சிற்பங்கள் 
இக்கூடத்தில் உள்ளன . தென்னிந்தியாவில் கி.மு. 
200 - ஆம் ஆண்டு முதல் கி.பி. 250 - ஆம் 
வளர்ச்சியடைந்த பௌத்தக் 

கலையின் 
சிறப்பை விளக்கும் வகையில் இச்சிற்பங்கள் அமைந் 
துள்ளன . இக்காட்சிக் கூடத்தில் புகழ்வாய்ந்த நளகிரி 
யானையை அடக்குதல் , அரசவை , தூபியின் மாதிரி 
வடிவம் போன்ற காட்சிகளைக் கொணட பெரிய சிற 
பங்கள் உள்ளன . இதனை அடுத்துள்ள கூடத்தில் 
தனித்தன்மை வாய்ந்த சமணர்களின் கலைப்பாணி 
யில் அமைந்த சிற்பங்களைக் காணலாம் . 


நாடுவாரியாக 

முறைப்படுத்தப்பட்ட ஆயிரக் 
கணக்கான அஞ்சல் தலைக் கூடமும் இங்குள்ளது . இக் 
கட்டடத்தில் ஒரு பகுதியில் சிறுவர் கூடம் அமைந்துள் 
ளது . இக்கூடத்தில் உலகம் தோன்றிய முறை , பூமியில் 
உயிரினங்களின் தோற்றம் , ஆதிமனிதனின் வாழ்க்கை 
வரலாறு , போக்குவரத்தின வளர்ச்சி , உயிரின உடல 
உறுப்புகளின் அமைப்பியல் , மனி 

த 

உடலியல் ஆகி 
யவை ஆர்வத்தைத் தூண்டும் மாதிரிகளில் சிறந்த 
பின்னணியுடன் காட்சிப் பெட்டிகளில் விளக்கப் 
பட்டுள்ளன . தொலைப்பேசியின் இயங்கும் மாதிரியும் 
வண்ண ஆடைகள் தரித்த பொம்மைகளும் இக் 
கூடத்திற்கு மேலும் கவர்ச்சியூட்டுகின்றன. 

முகப்புக் கட்டடத்தில் போர்க் கருவிகள் 
வரலாற்றுக்கு முற்பட்ட 

காலம் 

( Pre - History ) , 
மானிடவியல் , இனக்குழு ஒப்பாய்வியல் , உலோகப் 
பாத்திரங்கள் , இசைக் கருவிகள் , பொம்மலாட்டப் 
பொம்மைகள் , மரச்சிற்பங்கள் கிராமியக் கலைகள் 
ஆகியவற்றைக் கொண்ட காட்சிக் கூடங்கள் உள் 
ளன . இவ்வருங்காட்சியகம் வரலாற்றுக்கு முற்பட்ட 
காலத்தைச் சேர்ந்த பொருள்களின் மிகச் சிறந்த 
தொரு 

சேகரிப்பினைக் கொண்டுள்ளது . இச் 
சேகரிப்புக்கு முன்னோடியாகப் புருசுபுட்டு ( Bruce 
Foote ) , சே . தபிள்யூ . பிரீக்சு ( J.W.Breeks ) அலெகசாண் 
டர் இரியா ( Alexander Rea ) போன்ற அறிஞர்கள் 


ஆண்டு 


வரை 


வா . க . 


9 - 32 அ 


சென்னை அரசு அருங்காட்சியகம் 


500 


சென்னை அரசு அருங்காட்சியகம் 


GADARI 


Hom 


KADAR காடர் 


MA 


உ 


| 


இனக்குழு ஒப்பாய்வியல் கூடம் 


தாங்கள் 

சேகரித்த பொருள்களை இவ்வருங் 
காட்சியகத்திற்கு அளித்தார்கள் . தமிழ்நாட்டில் 
ஆதிச்சநல்லூர் , நீலகிரி , பெரும்பையாறு முதலிய 
இடங்களிலிருந்து கிடைக்கப் பெற்ற மட்பாண்டங் 
கள் , நகைகள் , இரும்புக கருவிகள் முதலிய பொருள் 
கள் இங்குக் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன . செம் 
மறியாட்டின் உருவம்போல் அமைக்கப்பட்ட மண் 
சவப்பெட்டி ஆர்வத்தைத் தூண்டும் ஒரு 

காட்சிப் 
பொருளாகும் . அரிக்கமேட்டில் கண்டெடுத்த உரோ 
மானியப் பானைகளின் துண்டுகளை இக்கூடத்தில் 
காணலாம் . இக்காட்சிப் பொருள்கள் மிக இன்றியமை 
யாதவையாகும் . ஏனெனில் , இவற்றின அடிப்படை 
யில் தான் உரோமானியருக்கும் தென்னிந்தியருக்கும் 
பண்டைக் காலத்திலிருந்த தொடர்புகள் உறுதிப் 
படுத்தப்படுகின்றன . 


யால் செய்யப்பட்ட மிருதங்கம் , பர்மா நாட்டு யாழ் 
ஆகிய அரிய இசைக்கருவிகள வைக்கப்பட்டுள்ளன . 
இதனையடுத்துள்ள உலோகக காட்சிப் பொருளகள 
கூடத்தில் அன்றாடம் பயன்படும் அழகிய பொருள் 
களாகிய விளக்குகள் , பெட்டிகள் , சித்திர வேலைப் 
பாடு கொண்ட தட்டுகள் , பாக்கு 

வெட்டிகள் 
முதலானவற்றின கலைத்திறனும் அழகும் விளக்கப் 
பட்டுள்ளன , போாக்கருவிகள் கூடத்தில் தஞ்சா 
வூரைச் சேர்ந்த படைக்கலங்கள் உள்ளன . 


| 


| 


வ்வருங்காட்சியகத்தின் ஒரு பகுதியான படிமக் 
கூடம் தனிக் கட்டடத்தில் அமைந்துள்ளது , இது 
பழங்காலத் தபதிகள் செய்த படிமங்களைக் கொண்டு 
சிறப்போடு விளங்குகின்றது . இப்படிமங்கள் இக்கூடத 
தின் அடித்தளத்திலும் மேல் தளத்திலும் சீராக , 
வைக்கப்பட்டுள்ளன . அடித்தளத்தில் சுவரையொட்டி 
அமைக்கப்பட்டுள்ள காட்சிப் பெட்டிகளில் வைணவ 
சைவப் படிமங்கள கவர்ச்சி மிகக காட்சித் தொகுப் 
பாக அமைந்துள்ளன . 

சோழர் காலந் 
தொட்டு அண்மைக் காலம் வரையிலான படிமங்கள் 
இக்கூடத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன . இக் 
கூடத்தில் நுழைந்தவுடன் வரிசையாக வைக்கப் 
பட்டுள்ள நடராசர் படிமங்களைக் காணலாம் . 


இனக்குழு ஒப்பாய்வியல் கூடங்களில் தென்னிந 
தியப் பழங்குடிகள் பற்றிய செய்தியும் கிராமிய மக் 
களின் பண்பாடும் 

அழகிய 

முறையில காட்சிப் 
படுத்தப்பட்டுள்ளன . அவர்கள் பயனபடுத்தும் பாத் 
திரங்கள் , கருவிகள , ஆயுதங்கள் , அணிகலன்கள் , 
உறைவிடங்களின் மாதிரிகள் முதலியன இங்குக் 
காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன . இசைக்கருவிகளைக் 
கொண்ட கூடத்தில் பஞ்சமுகவாத்தியம் , கண்ணாடி 


பல்லவர் , 


சென்னை அரசு அருங்காட்சியகம் 


501 


சென்னை சேவா சதனம் 


மேல் தளத்தில் ஒரு சிறிய அறையில் நாணய 
வியல் கூடம் அமைக்கப்பட்டுள்ளது . குறிப்பாகத் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட நாணயங்கள் இந்திய வரலாற் 
றினை எடுத்துக்காட்டும் வகையில் அமைக்கப்பட்டுள் 
ளன . பேருரிமைப் பத்திரங்கள் ( Magna Carta ) 
நகலும் ஆங்கிலேயர் 

காலத்தின் பத்திரங்களும் 
காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன . 


காட்சியகமும் ஒன்றாகும் . இக்கண்காட்சிக்கூடம் 
நூற்றாண்டுக கண்காட்சிக்கூடம் என வழங்கப்படு 
கிரறது . இது தவிர ஏறத்தாழ நூறாண்டுப் பழமை 
வாய்ந்த அருங்காட்சியகக் கலையரஙகு ஓர் அழகான 
கலையரங்காகும் . 


| 


இந்திய நாட்டில் முதன் முதலாக வேதியியல் பாது 
காப்பு ஆய்வுக கூடடத்தை இவ்வருங்காட்சியகந்தான 
ஏற்படுத்தியது . முதலில் படிமங்களைப் பாதுகாககும் 
பணிக்கென ஏற்படுத்தப்பட்ட இது பின்னர் அருங் 
காட்சியகச் சேகரிப்பிலுள்ள அனைத்துப் பொருள 
களையும் பாதுகாக்க 

வசதிகளைக் 
கொண்டு செயற்பட்டு வருகின்றது . 


வேண்டிய 


இதற்கடுத்த கூடம் தேசிய கலைக்கூடமாகும் . 

இந்தோசாரசாசினியக் ( Hindosarsanic ) 
கட்டடப் பாணியில் கட்டப்பட்ட கட்டடத்தில் 
அமைந்துள்ளதாலும் சிறப்புமிக்க கலைப் பொருட் 
களைக் காட்சியில் 

கொண்டுள்ளதாலும் புகழ 
பெற்று விளங்குகிறது . இக்கூடம் அருங்காட்சி 
யகங்களின் நூற்றாண்டு விழாவினையொட்டி 1951 
ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது . இக்கலைக் கூடத் 
திற்குத் தேசிய கலைக்கூடம் எனப் பெயரிடப்பட் 
டது . அருங்காட்சியகச் 

சேகரிப்புகள் இந்திய நாட் 
டின் சிறப்பினை விளக்கும் வகையில் கலைப்பொருள 
கள் இங்குக் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளமையால் 
இக்கலைக்கூடத்திற்குத் தேசிய கலைககூடம் எனப் 
பெயரிடப்பட்டது . இக் கூடத்தில் திருவாலங்காட்டி 
லிருந்து கிடைக்கப் பெற்ற உலகப் புகழ் 

வாய்ந்த 
நடராசர் திருமேனியும் 

வடக்குப் பனையூரைச் 
சார்ந்த அழகுமிக்க இராமர் , இலட்சுமணர் ,, சீதை 
ஆகியோரின் படிமங்களும் , - தஞ்சாவூர் ஓவியங்கள் , 
சிறிய அளவிலான ஓவியங்கள , சந்தனம் , தந்தம் 
பதிக்கப்பட்ட பேழைகள் , 

நெட்டிச் சாமான்கள 
மரச் சிற்பங்கள் முதலியனவும் உள்ளன . 


என்.அ. 


சென்னை அரசு 

அருங்காட்சியகம் மாவட்ட 
அருங்காட்சியங்களுக்குத் தலைமை இயக்கமாகவும் 
விளக்குகிறது . மொத்தம் ஏழு மாவட்ட அருங்காட்சி 
யகங்கள இதன் கண்காணிப்பில் 

உள்ளன . 
இதனுடைய காலம் சேகரிப்புகள் , செயல்முறைகள் , 
செய்திகள் , ஆற்றல் இவற்றைக் கொண்டு இவ்வருங் 
காட்சியகம் சிறந்த அருங்காட்சியகங்களுள ஒன்றாய் 
விளங்குகிறது என்று கூறலாம் 

சென்னை சேவா சதனம் : சர் . எம் . வேங்கட 
சுப்பாராவும் அவர்தம் துணைவியார் ஆண்டாள் 
அம்மையாரும் இல் 

இணைந்து உரூ . 10,000 முதலீட்டுடன் 
1928 - ஆம் ஆண்டு செப்டம்பர்த் திங்கள் 6 - ஆம் 
நாளனறு சென்னை சேவா சதனத்தை சென்னை , 
சேத்துப்பட்டில் தொடங்கினர் . புனாவிலிருந்த சேவா 
சதனத்தின் கோட்பாடுகளை ஏற்று இசசேவா சதனம் 
இங்கே தொடங்கப்பட்டது . 8 அனாதைப் பெண்டி 
ரைக் கொண்டு 1928 - ஆம் ஆணடில் தொடங்கப்பட்ட 
இக்கல்வி நிலையம் 1978 - ஆம் ஆண்டில் பொன்விழா 
வையும் கொணடாட இன்றைக்குப் பல கிளைகளைத் 
திறந்து , பல்லாயிரம் பேர்களின் கல்விக்கும் , வாழ்க் 
கைக்கும் தாயகமாக விளங்குகிறது . 


| 


அருங்காட்சியக வளாகத்தில் கடைசியாக உள்ள 
கட்டடத்தில் வளர் கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்டுள் 
ளது . இங்கு இக்காலப் பாணியில் அமைந்த ஓவியங் 
களும் , சிற்பங்களும் வைக்கப்பட்டுள்ளன . இதில் 
இராசா இரவிவர்மா , துரந்தர் , செமினிராய் , தேவி 
பிரசாத் ராய் சௌத்ரி , இரெடப்ப நாயுடு , 
கே.சி.எசு . 

பணிக்கர் ஆகியோரின் 
சிறந்த ஓவியங்கள் இடம் பெற்றுள்ளன. இவற்றுடன் 
பிரதோசுதாசு குப்தா , தனபால் சானகிராம் ஆகி 
யோரின் இக்காலப் பாணியைக் காட்டும் ஓவியங் 
களும் 

உள்ளன . 


| 


சீனிவாசுலு , 


சென்னை அரசு 

அருங்காட்சியகத்தில் கல்வித் 
தொடர்பான சொற்பொழிவுகள் , மாநாடுகள் , கண 
காட்சிகள் , திரைப்படக் காட்சிகள் 

அனைத்தும் 
அருங்காட்சியகக் கல்விப் பணிகளின் கீழ்ச் செயற்படு 
கின்றன . ஓவியர்களும் சிற்பக் கலைஞர்களும் தங்கள் 
படைப்புகளைக் காட்சியில் வைக்கத் தனியாகக் 
கண்காட்சிக் கூடத்தை முதன்முதலாக அமைத்த 
ந்திய அருங்காட்சியகங்களுள் சென்னை அரசு அருங் 


அனாதைப் பெண்களுக்கும் , விதவைகளுக்கும் 
புது வாழ்க்கைப் பாதையை வகுத்துத் தந்து , மற்றப் 
பெண்களைப் போல அவர்களும் உலகில் வாழந்து 
காட்ட முடியும் என்ற சிறந்த நோக்கத்தின அடிப்ப 
டையில் இச்சேவாசதனம் செயற்படுகிறது . கலவிக் 
கூடங்களைத் திறந்து கல்வி கற்பிப்பதிலும் , ச் 
சமுதாயத்தில் பெண்ணுரிமையைப் பெற்றுத் தருவதி 
லும் , 

பொது அறிவு , பண்பாடு ஆகியவற்றை 
ஊட்டுவதிலும் , நுணகல்வி , தொழிற்கல்வி போன்ற 
வற்றைப் பரப்புவதிலும் , வேண்டிய இடங்களில் 
பெண்களுக்குரிய இலலங்களை நடத்துவதிலும் , 
அனாதைப் பெண்களுக்கு நிதி உதவி மூலம் அவர் 
களின் தேவைகளை நிறைவேற்றுவதிலும் , மருத்துவ 


1 


சென்னைப் பல்கலைக் கழகத் .. 


502 


சென்னைப் பல்கலைக் கழகத் 


. 


மனைகள் , தாய்சேய் நல விடுதிகளைத் திறப்பதிலும் , 
பெணகளிடையே சாதி சமய வேறுபாடு அற்ற 
ஒரு நிலையை உணடாக்குவதிலும் இச்சேவா சதனம் 
நாட்டங் கெண்டுள்ளது . 


தால் தமிழில் அகராதிகள் தோன்றலாயின . இவ்வாறு 
தோன்றிய தமிழ் அகராதிகளுள் , சென்னைப் பல 
கலைக் கழகத்தால் உருவாக்கி வெளியிடப்பெற்ற 
( 1936 ) தமிழ்ப் பேரகராதி ( Tamil Lexicon ) மிகவும் 
சிறப்புடையதாகக் கருதப்படுகிறது . 


| 


மன 


சென்னை , சேத்துப்பட்டில் இதனுடைய தலை 
மைச் செயலகமும் , பெணகள் மேனிலைப் பள்ளியும் , 
தாமரைத்திரு ஆண்டாள் வேங்கட சுப்பாராவ் இல்ல 
மும் , அலுவலகப் பயிறசியாளர் பிரிவும் , விதவைக 
ளுக்கான அனாதை இல்லமும் , குணமடைந்த 
நோயாளிகளுக்கான இல்லமும் , தொழிற்கலவிப் 
பிரிவும் , பணிபுரியும் பெண்களுக்கான விடுதிகளும் , 
செயற்பட்டு வருகின்றன . இவையன்றி , ஆண்டாள் 
எம் . வேங்கட சுப்பாராவ் பெணகள் பள்ளி 

பளளி ஒன்று , 
மாணவிகளின இட நெருக்கடியைத் தவிர்க்க 
வேண்டிக்கடந்த 1987- முதல் செயற்படுகிறது . வயது 
முதிர்ந்த பெண்களுக்கென இரண்டு மாதங்களுக்குள் 
தனியாக விடுதி ஒன்று திறக்கவும் ஏற்பாடுகள் நடை 
பெறுகின்றன . 


| 


அகராதிகள் ஒரு மொழி அகராதி , இருமொழி 
அகராதி , பனமொழி அகராதி எனப் பலவகைப்படும் . 
தமிழ்ப் பேரகராதி எனப்படும் சென்னைப் பலகலைக் 
கழகத் தமிழ்ப் பேரகராதி இருமொழி அகராதியாக 
( தமிழ் - ஆங்கிலம் , தமிழ் ) விளங்குகிறது . தமிழில் 
கி.பி. 1862- இல் வெளியான வின்சுலோ அகராதியினை 
யும் அதற்கு முன்னரும் பின்னரும் வெளிவந்த நிகண்டு 
கள , அகராதிகள் ஆகியவறறையும் அடிப்படையாகக 
கொண்டு இப்பேரகராதி உருவாக்கப்பெற்றது . இப் 
பணி 1912 - ஆம் ஆண்டில் தொடங்கப்பெற்றது . 
முதல் தொகுதி 

1924 - ஆம் 

ஆண்டிலும் , இறுதித் 
தொகுதியான ஆறாம் தொகுதி 1936 - இலும் பின் 
னிணைப்பான ஏழாம் தொகுதி 1938 - இலும் வெளி 
யிடப்பெற்று இப்பேரகராதிப் பணி முடிவுற்றது . திரு 
மறைத்திரு FIT GOT Gauri ( The Rev.J.S. Chandler ) 
தொடக்கத்திலும் , பேராசிரியர் 

வையாபுரிப 
பிளளை 1926 முதல் இறுதி வரையிலும் இதன 
ஆசிரியர்களாக இருந்து இத்திட்டத்தை நிறைவேற 
றினர் . 


எசு . 


| 


ப 


சென்னை சேவா சதனத்தின் கிளைகள் தாம் 
பரத்திலும் , தியாகராய நகரிலும் உள்ளன . மேற்குத் 
தாம்பரத்தில் சென்னை , சேவா சதனம் 

சதனம் மேனிலைப் 
பளளியும் , இளங்குழந்தைகள பளளியும் நடைபெறு 
கின்றன . இந்த மேனிலைப் பளளியல் மாணவர்களும் 
மாணவிகளும் இணைந்தே படிக்கிறார்கள் . சென்னை 
தியாகராய நகரில் சர் வேங்கட சுப்பாராவ் ஆணகள் 
பள்ளியும் , ஆண்கள் விடுதியும் இயங்குகின்றன . 

இச்சேவா சதனத்தின் நிருவாகிகளான எம் . 
வேங்கட சுப்பாராவ அவர்கள் 1950 - ஆம் ஆண்டிலும் 
ஆண்டாள் அம்மையார் அவர்கள் 1969 - ஆம் ஆண்டி 
லும் இயற்கை எய்தியதால் , இக்கல்வி நிறுவனங்களின 
ஆட்சிப் பொறுப்பு ஓர் ஆட்சிக்குழு விடம் ஒப்படைக் 
கப்பட்டு , சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு 
வருகிறது . 

பொன்.சு. 
சென்னைப் பல்கலைக் கழகத் தமிழ்ப் 
பேரகராதி : ஒரு மொழியில் இன்ன சொல் இனன 
பொருளில் வழங்கியது அல்லது வழங்குகிறது என்னும் 
குறிப்பைத் தரும் அகர வரிசை நூலுக்கு அகராதி 
எனறு பெயர் . ஒரு மொழியின அமைப்பினை அறிந்து 
கொள்ள அதன் இலக்கணம் 

படுவதுபோல் 
அம்மொழியின் சொல் வளத்தையும் வரலாற்று 
வளர்ச்சியையும் அறிந்து கொள்ள அதன் அகராதிகள் 
பயனபடுகின்றன . ஏனைய மொழிகளுக்கு உளளது 
போலத் தமிழமொழிக்கும் பல அகராதிகள் தோன் 
றின . உரிச்சொல் தொகுதிகள் , நிகண்டுகள் ஆகிய 
இருவகைப் பழந்தமிழ் வகைகளைத் தொடர்ந்து , 
ஐரோப்பியர் வருகையால் பெற்ற கலை நுணுக்கத் 


இப்பேரகராதியில் தமிழ் இலக்கியம் , மருத் 
துவம் , சமயம் , சோதிடம் , தத்துவம் 

போனற 
பழந்தமிழ்த் துறைகளோடு இக்காலத் துறைகளாக 
உள்ள அறிவியல் தொழில நுட்பம் , வானியல 
போனற புதுத்துறைகளைச் சேர்ந்த சொற்களும் 
இடம்பெற்றுள்ளன . மேலும் இலக்கிய வழககுச் 
சொற்களேயன்றி , கிளைமொழிச் சொற்களும் , வட் 
டார வழக்குச் சொற்களும் , பேச்சு வழக்குச் சொற் 
களும் சேர்க்கப்பட்டு அவ்வவ் வழக்கிற்கான குறியீடு 
களுடன் விளக்கப்பெற்றுள்ளன . இதுவரையில் வெளி 
வந்த அகராதிகளுக்கு இல்லாத சிறப்பாக இதனை 
வல்லுநர்கள கருதுகினறனர் . இவ்வாறு 
மொழியாட்சியை உள்ளடக்கிய காரணத்தால இதிற் 
காணப்படும் சொற்களின் தொகை 1,07,715 ஆகப் 
பெருகியுள்ளது . 


பரவலான 


பயன 


சொற்களுக்குப் பொருள் கூறும் முறையிலும் இப் 
பேரகராதி முன்னைய அகராதிகளிலும் சிறந்து நிற் 
கிறது . ஒவ்வொரு சொல்லின் பொருளமைப்பும் கீழ்க் 
காணுமாறு அமைந்துள்ளது . 1 . தலைச்சொல் , 
2. ஆங்கில எழுத்தில் அதன் உச்சரிப்பு , 3. இலக் 
கணக் குறிப்பு , 3. சொல் 

மூலம் , 5 . 

போன்மைச் 
சொற்கள் ( Cognates ) , 6. பொருள்-ஆங்கிலம் , தமிழ் , 


சென்னைப் பல்கலைக் கழகம் 


503 


சென்னைப் பல்கலைக் கழகம் 


6. ஒவ்வொரு பொருளும் பயின்று வரும் எடுத்துக் 
காட்டு ( நூலின் பிரிவுகள் உட்பட ). 


இவ்வாறு சொற்களின் தொகைப் பெருக்கம் , 
சொற்களுக்குப் பொருள் தரும் முறையின் அறிவியல் 
சார்ந்த பகுப்பமைப்பு ஆகிய காரணங்களால் இப் 
பேரகராதி ஏனைய அகராதிகளிலும் சிறந்த விளங்கு 
கிறது . இவ்வகைப் பேரகராதி ( Lexicon ) 1940- க்கு முன 
இந்தியாவில் தமிழ் மொழிக்கு மட்டுமே தயாரிக்கப் 
பட்டது என்பது குறிப்பிடத் தக்கது . சொற்பொருள் 
வரலாற்றைத் தருவதிலும் , சொறகளின் மூலங்களைக் 
கூறுவதிலும் சிற்சில பிழைகள நிகழ்ந்துள்ளன 
எனினும் , இன்றைய நிலையில் தமிழில் சிறந்த 
அகராதியாகச் சென்னைப் பல்கலைக் கழகப் பேரக 
ராதியினைக் கூறலாம் 

அ . அ ம . 


சென்னைப்பல்கலைக்கழகம் ஆங்கிலேயா 
ஆட்சிக் காலத்தில் தோற்றுவிககப்பட்ட 

முதல 
மூன்று பல்கலைக் கழகங்களுள ஒன்று . சென்னையில் 
உயர்கல்வியளிக்கும் நிறுவனம் தேவை என 

வலியு 
றுத்தி 

70,000 பொதுமக்கள கையெழுத்திட்டு 
அளித்த மனுவை அரசுத் தலைமை வழக்கறிஞர் 
சார்சு நார்டன் ( George Norton ) அப்போதைய 
சென்னை மாகாண ஆளுநர் சான் எலபின்சுடோன் 
பிரபுவிடம் ( Lord John Elphinstone ) கி.பி .11 11.1839 
-இல் கொடுத்தார் . 

இதனபின தேவையை 
உணர்ந்து இந்தியச் சட்டசபை கி.பி .1857 - செப்டம் 
பர் 5 - ஆம் நாள் 

இயற்றிய சட்டத்தின்படி இப் 
பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது . தொடக்கத்தில் 
இப்பல்கலைக் கழகத்தின நோக்கம் தேர்வுகள 
நடத்தித் தேர்ச்சி பெற்றவர்களுக்குப் பட்டங்கள் 
வழங்குவதாக மட்டும் இருந்தது . இந்திய அரசு 1904 
இல் இயற்றிய சட்டத்தின மூலம் 

இப்பலகலைக் 
கழகம் கற்பித்தல் , ஆராய்ச்சி முதலானவற்றில் 
ஈடுபடலாயிற்று . இதன் பின்னர்ச சேட்லர் குழு 
( Sadler Commission ) அறிக்கை , சென்னைப் பல 
கலைக்கழகச் சட்டம் ( 1923 ) முதலானவற்றின 
மூலம் இப்பல்கலைக் கழகம் கற்பித்தல் , ஆராய்ச்சி 
முதலானவற்றில் மேலும் விரிவாக்கம 

பெற்றது . 
இதன பின்னரே புதுத் துறைகள் பல ஏற்பட்டன. 


இன்று 

இப்பல்கலைக் கழகம் கற்பித்தல 
ஆராய்ச்சி , உயராய்வு , இணைப்புரிமை ( Affiliation ) , 
தன்னாட்சி உரிமை ( Autonomous ) வழங்குதல் முத 
லான பணிகளை முதன்மையாகக் கொண்டுள்ளது 
இங்கு 1914 - இல் தொடங்கப்பெற்ற இந்திய வரலாறு , 
இந்தியப் பொருளாதாரம் , ஒப்பு மொழியியல் ஆகிய 
மூன்று துறைகளிலிருந்து வளாந்து இன்று பல்வேறு 
துறைகள் 

செயற்படுகினறன . இந்த அனைத்துத் 
துறைகளும் கலை , இந்திய மொழிகளும் பிற மொழி 
களும் கலவியியல் , சட்டம் , வணிகவியல் , பொறியியல் , 
தொழில் நுட்பவியல் , மருத்துவம் , அறிவியல முத 
லானபுலங்களின்கீழ் அடங்கும் . 


- 


சென்னைப் பலகலைக் கழகம் கி.பி. 1857 முதல 
கி.பி .1873 வரை இராசதானிக் கல்லூரியின் ஒரு பகுதி 
யில செயற்பட்டது . பின்னர் கி.பி .1873 - ஆம் ஆண்டு 
பேரவைக் கட்டடம் கட்டி முடிந்தபின் அங்கு மாற்றப் 
பட்டது . இதன் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட துறை 

1936 வரை வாடகைக் கட்டடத்தில் செயற் 
பட்டன . பின்னர் 1936 - இல் 

பல்கலைக்கழகக் 
கட்டடங்களுக்கு மாற்றப்பட்டன . 


கள 


சென்னைப் பல்கலைக் கழகம் 


504 


செனபன் 


சென்னைப் பல்கலைக் கழகத் துறைகள் பல்வேறு 
படங்களில் இயங்குகின்றன . இதன் மைய வளாகம் 
மெரினா கடற்கரையில் உள்ளது . இங்கு நிருவாகம் , 
நூலகம் , பேரவைக் கட்டடம் , நூற்றாண்டுக் கட்ட 
டம் , சில அறிவியல் , கலைத் துறைகள் ஆகிய அனைத் 
தும் உள்ளன . கிண்டி வளாகத்தில் சில அறிவியல் , 
ஆராய்ச்சித் துறைகளும் ,மருத்துவ உயராய்வு மையம் 
தரமணியிலும் செயற்படுகின்றன . சட்டக் கல்லூரி, 
மருத்துவக் கல்லூரிகள் முதலானவை சென்னையில் 
வேறு இடங்களில் உள்ளன . 


ப 


குறைக்கும் பொருட்டு இதனோடு இணைப்புரிமை 
பெற்றிருந்த பல கல்லூரிகளைப் பிரித்து , புதிய பல 
கலைக் கழகங்களைத் தோற்றுவித்து , அவற்றோடு 
இணைக்கப்பட்டுள்ளன . இருப்பினும் தமிழகத்தில் 
ஏனைய பல்கலைக் கழகத்தைக் காட்டிலும் இப்பல் 
கலைக் கழகத்திடமே பெரும் எண்ணிக்கையிலான 
கல்லூரிகள செயற்படுகின்றன . 

தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இப்பல்கலைக் 
கழகம் பல பணிகளைச் செய்துள்ளது . இங்கு 1913 
முதல் 1936 வரை இயங்கிய தமிழ் பேரகராதித் திட் 
டம் மூலம் 7 தொகுதிகள வெளியிடப்பட்டன . 
உலகம் முழுவதிலுமுள்ளவடமொழி நூல்கள் பட்டியல் 
ஒனறைத் தயாரிக்கும் திட்டத்தையும் 1935 - இல இப 
பல்கலைக் 

கழகம் மேற்கொண்டது . பல அரிய 
வரலாற்றுச் செய்திகளைக் கொண்டுள்ள மெக்கன்சி 
( Meckenzie ) சுவடிகளைத் தொகுக்கும் திட்டம் 1935 
-இல் 

மேற்கொளளப்பட்டது . 
சென்னைப் பலகலைக் கழகத்தில் சிறந்த நூலக 
மொன்றும் , பல சோதனைக் கூடங்களும் , மருத்து 
வப் பயிறசிக்கான மருத்துவமனைகளும் உள்ளன . 
சமூக சேவை , 

நாட்டு நலப் பணித்திட்டம் . தேசிய 
மாணவர் படை ( NCC ) , விளையாட்டுகள் முதலான 
வற்றில் மாணவர்கள ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் 
உள்ளன , 


| 


|| 


| 


1 


சென்னைப் பல்கலைக் கழகத்தில் புகுமுகப்படிப்பு 
இல்லை . இங்குப் பயிற்றுவிக்கப்படும் பாடங்களுள் 
குறிப்பிடத்தக்கவை : தமிழ் , தெலுங்கு , கன்னடம் , 
மலையாளம் , சமசுகிருதம் , இந்தி , ஆங்கிலம் , அரா 
பிய பொசிய உருது மொழிகள் , வரலாறு , தொல் 
லியல , மானிடவியல் , சமுதாயவியல் , உளவியல் , 
வணிகவியல் , இந்தியப் பொருளியல் , கல்வியியல் , 
மணணியல் , புவியியல் , இந்திய இசை , மேலாண்மை 
யியல் , நூலகவியல் , இந்தியத் தத்துவவியல் , தென் 
கிழக்கு ஆசியவியல் , அரசியலும் பொது நிருவாக 
மும் , சட்டவியல , வயதுவந்தோர் கல்வியும் தொடர் 
கல்வியும் , இதழியல் முதலான கலைத் துறைகள 
உள்ளன . அறிவியலில் வேதியியல் , உயிர் வேதியியல் , 
( Biochemistry ) , தாவரவியல் , விலங்கியல் , புள்ளியி 
யல் , இராணுவவியல் , இயற்பியல் , உயிர் இயற்பியல் 
( Biophysics } , அணு இயற்பியல் , கொள்கை சார் 
இயற்பியல , மனையியல் , செவிலியர் கலவி 

முதலான 
துறைகள் உள்ளன . இங்குத் தமிழ் , ஆங்கிலம் இவை 
இரண்டும் பயிற்று 

மொழிகளாகும் . சில இந்திய 
மொழிகள , பிரெஞ்சு, செருமனி, உருசியன் முதலிய 
பல அயல் நாட்டு மொழிகள் முதலானவற்றில் பட்ட 
யப் படிப்பும் ( Diploma ) , சான்றிதழ்ப் படிப்பும் 
மேற்கொள்ள வசதிகளுள்ளன . இவ்வாறே பலவேறு 
பாடங்களிலும் இவ்வகைப் படிப்பினை மேற்கொள 
ளலாம் . இப்பல்கலைக் கழகம் , இளநிலைப் பட்டம் . 
முதுநிலைப் பட்டம் ஆராய்ச்சிப் பட்டம் 

முதலான 
வற்றைப் பெரும்பாலும் அனைத்துத் துறைகளிலும் 
வழங்குகின்றது . முதுமுனைவர் பட்டங்கள் மதிப்பி 
யல் பட்டங்களாக வழங்கப்படு கின்றன , 


. 


| 


இப்பல்கலைக் கழகம் தொடங்கி 125 ஆண்டு 
களைக் கடந்து விட்டதால் இதன் நூற்றாண்டிற் 
கடுத்த வெள்ளிவிழா 1982-83 - இல் சிறப்பாக நடை 
பெற்றது இப்பல்கலைக் கழகத்தில் நெடுங்காலம் 
( 1942-1969 ) துணைவேந்தராக இருந்த சிறப்பு 
டாக்டர் ஏ . இலட்சுமணசாமி முதலியாரையே 
சாரும் . 

சீ.ப. 
சென்னை மாவட்டம் : 

காணக : தமிழ் 
நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் , 
செனபன் 

ஒரு 

கிரேக்க எழுத்தாளர் , 
வரலாற்றாசிரியரும் ஆவார் . இவா கிரேக்க வரலாற் 
றாசிரியாகளான எரடோடசு ( Herodotus ) , தூசிடை 
டிசு ( Thucydides ) ஆகியோருக்குச் சமமாக வைத்து 
எண்ணப்படுகிறார் . இலத்தீன் இலக்கியத்தில் சென 
பனுடைய ( Zenophon ) செல்வாக்கு மற்ற இருவரு 
டைய செல்வாக்கைவிட மேம்பட்டுள்ளது . இவருடைய 

பல ஐரோப்பிய மொழிகளில் கி.பி. 
16 - ஆம் நூற்றாணடில மொழியாக்கம் செய்யப்பட் 
டுள்ளது . இவரை முதல பத்திரிகை ஆசிரியராகச் 
சிலர் கருதுகின்றனர் . பத்திரிகை ஆசிரியர் போன்று 
இவர் தம் சொந்த பட்டறிவுகளை அப்படியே 
எழுதியுள்ளார் . இவர் காலத்தில் வாழ்ந்து வந்த 


நூலகள் 


சென்னைப் பல்கலைக் கழகத்தில் தாவர நோயி 
யல் , பூஞ்சையியல் பற்றிய உயராய்வு மையமும் , 
தத்துவவியல் உயராய்வு மையமும் செயற்படுகின்றன . 
இராமானுசம் கணிதவியல உயராய்வு மையம் ஒன் 
றும் இப்பல்கலைக் கழகத்தில் செயற்படுகின்றது . 
செனனைப் பல்கலைக் கழகத்தில் பெரும் எணணிக் 
கையிலான கல்லூரிகள் இணைப்புரிமை பெற்றுள்ளன . 
பல கல்லூரிகளுக்குத் தனனாட்சி உரிமை வழங்கப்பட் 
டுள்ளது . சென்னைப் பல்கலைக் கழகத்தின் பளுவைக் 


செனபன் 


505 


செனபன் 


தலைவர்களைப் பற்றித் தமக்கு ஏற்பட்ட கருத்து 
களை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்தியுள்ளார் . 
இவர் , மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்த சிக்கல் 
களைப்பற்றிய தம் கருத்துகளை வெளிப்படுத்தினார் . 
தங்குதடையற்ற , எளிமையான 

நடையில் இவர் 
எழுத வல்லவர் . 


கூர்மையான அறிவாற்றலாலும் கிரேக்க படை வீரர் 
களுக்குப் போதிய எழுச்சியை ஊட்டி நாகரிகமற்ற 
மக்கள் வாழ்ந்துவந்த , முன்பின் அறியாத நாடுகளின் 
வழியாக அழைத்துக்கொண்டு கருங்கடல் கரையோரம் 
அமைந்துள்ள திரெப்சசு ( Trepezus ) என்ற கிரேக்க 
நகரைக் கி.மு .400 - இல் அடைந்தார் . படையின் பாதி 
வீரர்கள் மட்டுமே நாடு திரும்பினர் . இந்த வீரச் 
செயல் செனபனுக்கு புகழையும் பொருளையும் 
தந்தது . 


கி.மு. 


நடை 


கீரீசின் ஒரு பகுதியான அட்டிகா ( Attica ) வில் 
செல்வக் குடும்பத்தில் 

431 - இல் செனபன் 
பிறந்தார் . இவருடைய வாலிபப் பருவத்தின்போது 

டபெற்றுவந்த பெலப்பனீசியப் ( PeloponesianWar ) 
போரின்போது இவர் குதிரைப்படையில் சேர்ந்தார் . 
பின்னர்ச்சாகரடிசின் சீடரானார் . அப்போது ஆதன்சு 
நகரில் நடைபெற்றுவந்த தீவிர மக்களாட்சி முறையை 
வெறுத்தார் . சாக்ரடிசைக் கொன்றபோது அந்த 
வெறுப்பு மேலும் மிகுதியாயிற்று . வலதுசாரிச் 
புரட்சியாளர்கள் அதிகாரத்தை கி.மு.411-404 - ஆம 
ஆண்டுகளில் கைப்பற்றிய போது , அவர்களை ஆதரித் 
தார் . மீண்டும் மக்களாட்சிக் கோட்பாடு நிலை 
நாட்டப்பட்டபோது இவர் நாட்டை விட்டு வெளி 
யேறினார் . 


படையை 


கிரேக்க நாட்டை அடைந்த பின்னர் , முதலில் 
அவர் திரேசில் ( Thrace ) பணியிலமர்ந்தார் . பின்னர் , 
சிற்றாசியாவில் அமைக்கப்பட்டிருந்த இசுபார்ட்டா 
படையில் சோந்தார் . அச்சமயம் இவர் இசுபார்ட்டா 
அரசரான இரண்டாம் அசிசிலாசைச் ( Agesilaus II ) 
சந்திக்க நேர்ந்தது அசிசிலாசு அப்போது பாரசீக 
நாட்டிற்கெதிராக இசுபார்ட்டாவின் 
நடத்திக்கொண்டிருந்தார் . அவர் இசுபார்ட்டா 
திரும்பியபோது செனபனும் அந்நாட்டிற்குச் 

சென 
றார் . இசுபார்ட்டாவிற்கும் ஆதன்சு உள்பட்ட 
கிரேக்க நாடுகளுக்குமிடையே கரோனியா ( Coronea ) 
என்னுமிடத்தில் நடந்த போரைச் செனபன் நேரில் 
கண்டார் . பின்னர் அசிசிலாசு தெல்பி சென்ற 

தாமும் அவருடன் சென்றார் . அங்கிருந்த 
அத்தீனிய உண்டியலில் அப்பலோ கடவுளுக்குத் தாம் 
அளிக்கவிருந்த பணத்தைப் போட்டார் . அப்போது 
தான் அத்தீனிய அரசு இவரைத் துரோகி என்று 
குற்றம் சாட்டி நாட்டைவிட்டு வெளியேற்றவும் 
செய்தது . 


| 


போது 


சேர்ந் 


நாட்டைவிட்டு நீங்கிய செனபன் சிற்றாசியா 
விற்குச் சென்றார் . 

அப்போது பாரசீக நாட்டை 
ஆண்டுவந்த சைரசு ( Cyrus ) தம் தந்தையாரின் 
காலத்திலேயே சிற்றாசியாவின் ஆளுநராக நியமிக் 
கப்பட்டிருந்தார் . அவர் பேராசை கொண்டவர் ; 
திறமையானரும் . ஆவார் . ஆகவே , தம் அணண 
னைப் பதவியிலிருந்து நீக்கிவிட்டுத் தாமே பேரரச 
ராக வேண்டுமென்று எண்ணினார் . அதனபொருட்டு 
10,000 பேர் கொணட கிரேக்கக் கூலிப்படை ஒனறை 
உருவாக்கினார் . இந்தப் படைக்கு இசுபார்ட்டாவைச் 
( Sparta ) சார்ந்த கிலியார்க்கசு ( Clearchus ) வைத 
தலைவராக நியமித்தார் . இதில் செனபனும் 
தார் . தாயகத்திலிருந்து , 500 கி.மீ. தூரம் முனபின 
தெரியாத பகுதிக்கு இப்படை சென்றது . பாபிலோ 
னியாவை நோக்கிச் செல்லும் வழியில் குனாசா 
( Gunaxa ) என்னுமிடத்தில் சைரசு தோற்கடிக்கப்பட் 
டார் . போரில் சைரசு மாண்டார் . கிரேக்கப் படை 
யின் நிலை இரங்கற்குரியதாக இருந்தது . ஆயினும் , 
அவர்களிடமிருந்த கட்டுப்பாடு அவர்களைக் காப்பாற் 
றியது . ஆர்டா செர்சசு அவர்கள திரும்பிச் செல்ல 
அனுமதித்தார் . வந்த வழியாகத் திரும்புவதற்குப் 
பதிலாக அவர்கள் வடக்கு நோக்கிச் செல்லுமாறு 
கட்டளையிடப்பட்டது . திரும்பும் வழியில் , கிலியார்க் 
கசைப் பாரசீகர்கள் 

சூழ்ச்சியால் 

கொன்றனர் . 
அவருடைய இடத்தில் பல தளபதிகள் தேர்நதெடுக்கப் 
பட்டனர் . அவர்களுள் செனபனும் ஒருவர் . சிறந்த 
பேச்சாளரான 

செனபன தம் பேச்சுத் திறனாலும் 


பின்னர் இசுபார்ட்டாவில் இவருக்கு வீடு 
அமைத்துக் 

கொடுக்கப்பட்டது . ஒலிம்பியாவிற்கு 
அருகே நிலம் அளிக்கப்பட்டது . அங்குத் திருமணம் 
செய்துகொண்டு இன்ப வாழ்க்கையை நடத்தி இரு 
பிள்ளைகளுக்குத் தந்தையானார் . போதிய பணமும் , 
வேட்டையாடுவதற்குப் போதிய நேரமும் இவருக்குக் 
கிடைத்தன . வேட்டைப் பெண் கடவுளான அர்டிமி 
சுக்கு ( Artemis ) ஒரு கோயிலை எழுப்பினார் . 

இசுபார்ட்டாவின் மேலாண்மை அழியத் தொடங் 
கியபிறகு 

இவர் கொரிந்து ( Corinth ) நாட்டில் 
அடைக்கலம் நாடினார் . இசுபார்ட்டாவும் ஆதன்சும் 
இப்போது தீப்சு ( Thedes ) க்கு எதிராக ஒன்றுசேர்ந் 
தன . எனவே , செனபனை நாட்டைவிட்டுத் துரத்து 
வதற்காக நிறைவேற்றப்பட்ட முடிவு நீக்கப்பட்டது . 
செனபனும் கி.மு. 365 - இல் நாடு திரும்பினார் . தமது 
பழைய வாழ்க்கையை இவர் மீண்டும் மேற் 
கொண்டார் . இவர் ஏறத்தாழ கி.மு. 350 - இல் 
இறந்தார் . சலவைக்கல்லால் செதுக்கப்பட்ட இவரது 
தலையின் இரண்டு படிமங்கள் இப்போது கிடைத் 


செனிகா இந்தியர் 


506 


செனிகா இந்தியர் 


பண்டைய இரோகுவாய் மொழிக் குடும்பத்தைச் 
சேர்ந்தபழங்குடிகளுள் மிகப்பெரும் குழுவினராகவும் , 
பண்டைக் காலத்தில் இரோகுவாய் 

நாடுகளின் 
கூட்டமைப்பைச் சேர்ந்த நானகு முதன்மையான 
பழங்குடியினருள் ஒரு குடியாகவும் திகழ்ந்தனர் . இந்த 
அமைப்பில் இவர்கள் 8 தலைவர்களைக் கொண் 
டிருந்தனர் . 


சைரசின் 


படை 


பிற 


செனிகா இந்தியர்கள் ( Seneca Indians ) 
அமெரிக்க இந்தியர்களைப் போன்றே வெள்ளையர் 
களின் மேலாண்மைக் குட்பட்டுப் பல போர்களைச் 
செய்தனர் . அமெரிக்கப் புரட்சியின்போது இவர்கள 
ஆங்கிலேயர்களுக்குத் துணையாக இருந்தனர் . அத 
னால் , அமெரிக்கப் படைகள் இவர்களின் குடியிருப்பு 
களை கி.பி. 1779 - இல் அழிந்து விட்டன . இருப்பினும் 
இவர்கள் கி.பி. 1789 - இல் மீண்டும் பெருமளவு பகுதி 
களைப் பெற்று விட்டனர் . 


நூலில் 


துள்ளன . அவற்றைக்கொண்டு இவர் மிக அழகாக 
இருந்தார் என்பதை அறியலாம் . 

செனபன் பல நூல்களை எழுதியுள்ளார் . அவற் 
றுள அனபாசிசு Anabasis ) அல்லது கைரூ ( Kyrou ) 
குறிப்பிடத்தக்கதாகும் . இதில் 
யெடுப்பு விளக்கப்பட்டுள்ளது . இதைப் புனைபெயரில் 
எழுதியுள்ளார் . இவருடைய பழைய நினைவுகள் 
இதில் கூறப்பட்டுள்ளன சாக்ரடீசிடம் இவர் 
கொண்டிருந்த அன்பின் காரணமாச மூன்று நூல் 
களை எழுதிச்சாக்ரடீசு கூறியது உணமையென நிரூ 
பித்துக் காட்டியுள்ளார் . பண்ணை நிருவாகத்தைப் 
பற்றிய நூல் ஒன்றும் எழுதியுள்ளார் , சைரோபீடியா 
( C ) ropaedia ) என்ற வரலாற்றுப் புதினம் ஒன்றையும் 
படைத்துள்ளார் . அரசர் பதவியைப் பற்றி ஈரோன் 
( Hieron ) என்னும் 

விவாதித்துள்ளார் . 
தூசிடைடிசின் வரலாற்று நூலை 

நூலை முழுமையாக்கச் 
சென்பன் பேருதவி செய்துள்ளார் . தூசிடைசின் 
எல்லனிகா என்ற வரலாற்று நூலுடன் கி மு .411 
முதல் 403 

வரையிலுள்ள வரலாற்றை எழுதிச் 
சேர்த்து அதை முற்றுப்பெறச் செய்தார் . தமது 
சொந்த பட்டறிவுகளின் அடிப்படையில் அந்த 
வரலாற்றை எழுதியுள்ளார் . வரலாற்று ஆசிரியருக்கு 
இருக்கவேண்டிய ஆய்வுத்திறன் அதில் காணப்பட 
வில்லை . மேலும் , அதைத் தம் விருப்பு வெறுப்புக் 
கேற்ப எழுதியுள்ளார் . இசுபார்ட்டாவின் அரசியல 
மைப்பு மற்றும் அசிசிலாசு பற்றி இரு நூல்கள எழுதி 
யுள்ளார் . அத்தீனியப் 

பொருளாதார 

அமைப்பு 
கி மு.335- இல் எவ்வாறிருந்தது என்பது பற்றிய நூல் 
ஒன்றையும் இவர் ஆக்கியுள்ளார் . தி.ஆர்.இரா . 

செனிகா இந்தியர் வட அமெரிக்க இந்தியப் 
பழங்குடியினருள் ஒரு தொன்மையான குடியினர் , 
இவர்கள இரோகுவாய் ( Iroquois ) மொழிக் குடும் 
பத்தைச் சேர்ந்த மொழியினைப் பேசுகின்றனர் 


குலங்கள் 


இவர்களின் சமுதாய அமைப்புத் தாய்வழியில் 
அமைந்தது . தாய்வழியைச் சேர்ந்த நெருக்கமான 
பல குடும்பங்கள ஒன்றுசேர்ந்து நீண்ட 

ஒற்றை 
வாடை வீடுகளில் வாழ்கின்றனர் . செனிகா சமுதா 
யம் இருபெரும் கூட்டங்களாகப் ( Moiety ) பிரிவுபடு 
கிறது . ஒவ்வொரு கூட்டத்திலும் பல 
( Clans ) உள்ளன . ஒரு குலத்தைச் சேர்ந்தவர்கள 
அனைவரும் இரத்த உறவுடையவர்கள் . அதனால் 
ஒரு குலத்தைச சேர்ந்தவர்கள வேற்றுக் குலத்தவ 
ரையே மணக்க வேண்டும் . பெரும்பாலும் இக்கூட்ட 
அமைப்புகள் சடங்கு முறைகளைக் கவனிக்கும் நிறு 
வனமாகவும் திருமண முறையை ஒழுங்குபடுத்தும் 
நிறுவனமாகவும் செயற் படுகின்றன . ஒவ்வொரு 
கூட்டமும் தனக்கென்று தலைவனைக் கொண்டுள 
ளது . ஒவ்வொரு கூட்டத்திறகும் உதவியாக ஆண் 
களைக் கொண் . 

- ஆலோசனைக் குழுவும் உள்ளது . 


- 


பல 


சென்று 


இவர்களின பெருளாதாரம் வேளாண்மையையும் 
வேட்டையாடுதலையும் அடிப்படையாகக் கொண் 
டது இலையுதிர் காலத்தில் ஆண்கள் குழுக் 
களாகச் 

விலங்குகளை 

வேட்டையாடிக் 
கொண்டு மழைக 

காலத்திற்கு 

முன்னரே வந்து 
சேர்ந்து விடுவர் . மக்காச் சோளம் , காய்கறிகள முத 
லியவற்றை விளைவிப்பதில் பெண்களே 
பொறுப்பேற்கிறார்கள் . மீணடும் ஆணகள் இள 
வேனிற்காலத்தில் சென்று மீன்பிடித்துத் திரும்புகின் 
றனர் . இன்று இவர்கள் வடகிழக்கு 

ஆகலகாமாப் 
( Oklahama ) பகுதியில் 670 க்கும் மேற்பட்ட 
ணிக்கையில் வாழ்கின்றனர் . மேற்கு நியூயார்க்குப் 
பகுதியில் இன்றும் மூன்று நீளவீடுகள் இவர்கள பகுதி 
யில் உள்ளன . பலர் மரபுசார்நத வாழ்க்கையை 


முழுப் 


எண 


செனிகா குடும்பம் 


| 


செனிகால் 


507 


செனெக்கா 


வருகின் 


விடுத்து நகரப் பாணியை மேற்கொண்டு 
றனர் . பலர் கிறித்தவ சமயத்தைத் தழுவியுளனர் . 

சீ.ப. 


| 


செனிகால் : செனிகால் மேற்கு ஆப்பிரிக்காவில் 
ஓடுகிற ஆறுகளுள் ஒன்றாகும் பிரெஞ்சுக் கினி 
பீடபூமியில் காங்கு மலையின் வடக்கு இறக்கத்தில் 
உற்பத்தியாகி வடக்காக 1600 கி.மீ. நீளத்திற்கு ஓடி , 
பின்னர் வட மேற்கு நோக்கி செயின்ட்டுலூயி 
நகருக்கு அருகில் அட்லாண்டிக்குப பெருங் கடலில் 
கலக்கிறது . இவ்வாறு ஓடுகிற போக்கில் இருமருங்கி 
லும் ஆங்காங்கே பஞ்சாலைகளும் பட்டு ஆலைகளும் 
மிகுந்த அளவில் அமைந்துளளன . 


செனிகால் , 1958 - ஆம் ஆண்டு முதல் பிரெஞ்சுப் 
பேராதிக்கத்தில் அடங்கிய ஒரு குடியரசு நாடாக 
விளங்கியது சூடானுடன் 1959 - ஆம் ஆண்டில் சேர்ந்து 
மாலி நாடுகளின கூட்டாட்சியில் அங்கம் பெற்று , 
1960 - ஆம் ஆண்டில பிரெஞ்சுப் பேரரசினின்று 
விடுதலை பெற்று ஒரு விடுதலை நாடாக மாறியது . 
ஆனால் , இந்தக் கூட்டாட்சி நிலைக்கவில்லை . மூன்று 
மாதங்களே நீடித்தது பின்னர் ஒரு நாடாளுமன்றம் 
தழுவிய அரசு அமைக்கப்பட்டது . இலியே பால்பால்டு 
தலைமையில் அரசியல் புரட்சி ஏற்பட்டு ஆட்சியைக் 
கைப்பற்றப் பெருமுயற்சி மேற்கொள்ளப்பட்டது . 
அப்புரட்சிக்குக் காரணமாக இருந்தவர்களைக் கைது 
செய்வதின் மூலம் புரட்சி ஒடுக்கப்பட்டது தவிர்க்க 
முடியாத நிலையில் 1963 - ஆம் ஆண்டில் செனிகால 
சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்றது . அப்போது 
தாக்காரில் அரசியல் குழப்பமும் கிளர்ச்சியும் உணடா 
யின . ஓட்டு எண்ணிக்கை மையங்களில் இக்கலகத்தின 
விளைவாக 60 போ கொல்லப்பட்டனர் . 

தேர்தல் 
முடிவு அறிவிப்பாளர்கள் காயப்படுத்தப்பட்டனர் . 
இத்தேர்தலில் போட்டியிட்ட செனிகால் முன்னேற்றச் 
சங்கம் சட்டப்பேரவைக்கான 80 இடங்களையும் 
கைப்பற்றி ஆட்சியை அமைத்தது . 


செனிகால் 2 பிரெஞசு கடலாதிக்கத்திற்கு 
உட்பட்டிருந்த மேற்கு ஆப்பிரிக்கா பிரிவில் அடங்கிய 
குடியரசு நாடுகளுள் ஒன்று செனிகால் ( Senegal ) 
ஆகும் . செயின்ட்லூயி இதன் தலை நகரமாகவும் 
தாக்கார் ( Dakar ) இதன துறைமுகமாகவும் விளங்கு 
கின்றன . தையிசு , காவலாக்கு , சிகான்கார் ஆகியன 
இப்பகுதியில் அடங்கிய சிறந்த நகரங்களாகும் . இதன் 
பரப்பளவு 2,01,375 சதுர கி.மீ. இதன் மக்கள் தொகை 
3,685,000 ( 1968 ) . இது தட்டையான வெப்பமிகு 


செனிகால் குடியரசில செனிகால் , காம்பியா , 
காசமான்சு , சலூம் ஆகிய ஆறுகள பாய்வதால் 
இந்நாடு மிக்க நீர்வளமும் , நிலவளமும் பெற்றதாக 
உள்ளது . வேர்க்கடலை அளவுக்கு மிஞ்சி இங்குப் 
பயிரிடப்படுவதால் அக்கடலையும் எண்ணெயும் 
அயல்நாட்டு ஏற்றுமதிப் பொருள்களாக 

உள்ளன . 
வையன்றி நெல் , மக்காச்சோளம் , 

பனைமரப் 
பொருட்கள் , கோந்து மற்றும் சிறுதானிய வகைகளும் 

டைககின்றன . நெசவுத்தொழில் , எண்ணெய் 
ஆட்டும் தொழில் , செங்கல 

வேலைத் தொழில 
ஆகியவை இங்கு வாழ்பவர்களுக்கு முக்கியத் தொழில் 
களாகும் . எனினும் இயந்திரப் பொருட்கள் , உணவுப் 
பொருட்கள் , துணிவகைகள் , பேருந்து எண்ணெய் 
ஆகியவறறைப் பிற நாடுகளிலிருந்து இறக்குமதிப் 
பொருட்களாகப் பெறுகின்றனர் 

பொன் , சு . 


செனிகால் 


நிலப்பகுதியாகும் . இம்மண்ணின் மைந்தர்களான 
நீகிரோக்கள் பெரும்பான்மையினராகவும் ஐரோப் 
பியர்கள் சிறுபான்மையினராகவும் இங்கே வாழ் 
கிறார்கள் . 

வடக்கே மவுரிடானியும் , தெற்கே போர்ச்சுக்கீசிய 
கினியும் , கிழக்கே சூடான் குடியரசு 

எல்லையும் , 
மேற்கே அட்லாணடிக்குப் பெருங்கடலும் செனி 
காலுக்கு எல்லைகளாக அமைந்துள்ளன . 


செனெக்கா ( கி.மு. 4 - கி.பி . 65 ) : உலூசியசு 
அன்னேயசு செனெக்கா ( Lucius Annaeus Senecal ) 
என்ற பண்டைய உரோமானியத் தத்துவ 

ஆசிரிய 
ரும் , அரசியலறிஞருமான செனெக்கா என்பவர் 
பண்டைய உரோமானியச் செல்வந்தர் குடும்பத்தில் 
பிறந்தார் . இவர் இசுபெயினில் ( Spain ) கொர்டோ 
பாவில் வாழ்ந்தார் . உரோமில் இவர் சில அரசாங் 
கப் பதவிகளை ஏற்றுப் பேரரசருடைய மகன் நீரோ 
( Nero ) சிறுவனாக இருக்கும் 

அவனுக்கு 
ஆசிரியராக இருந்தார் . பேரரசர் நீரோவுக்கு ஒரு 


போது 


செனெக்கா 


508 


செனெக்கா 


| 


தம் 


நல்லமைச்சராக அமைந்து குடிகளுக்கு இரக்கம் 
காட்டுமாறு செய்தார் . ஆயினும் , அரசருடைய 
கட்டுப்பாடற்ற வாழ்க்கைக்குப் பொருள் தேவைப் 
பட்டதனாலும் , பொதுவாக அரசருடைய வஞ்சக 
மான போக்கின் காரணமாகவும் , செனக்கா 
பொருளைத் துறந்து விட்டு , உரோமுககருகிலுள்ள 
சிற்றூரில் ஒதுங்கி , எளிய வாழ்க்கை நடத்தினார் . 
ஆயினும் , இவர் ஒரு சூழ்ச்சியாளராகக் குற்றம் 
சாட்டப்பட்டு , மரண தண்டனை கொடுக்கப்பட் 
டார் . 


மன 


நிலையைப் பெறுதல் இயலும் . செனெக்கா பேரர 
சர் மார்க்கசு அரேலியகைப் போல ( Marcus Aurelias ) 
இன்பதுன்ப நடு நிலைக் கொள்கையை ஒரு சமயக் 
கொள்கையினளவுக்கு உயர்த்தினார் . 

அறிவாளி 
கள் மனநிறையுடன் வாழ்பவரென்று கருதினார் . 
இவர் சமத்துவம் , தொண்டு முதலியவற்றை 
வலியுறுத்தி இவ்வுலகத்தாருக்கு அமைதியும் 
உறுதியும் உண்டாகுமாறு 

பாடுபட் 
டார் . அன்றியும் மனிதனுக்கு ஆன்மிக வாழ்வைப் 
பற்றிய நல்ல எண்ணமும் இருத்தல் வேண்டும் என் 
றார் . மனித உடம்பானது ஆன்மாவை மறைத்து , 
இருளிலாழ்த்தி , அதனைக் கட்டுப்படுத்தி வைக்கிறது ; 
ஆன்மா உடம்பின் தசையினின்றும் விடுபடுதற்காக 
தொடர்ச்சியாகப் 

போராடுகிறது 
செனெக்கா கூறினார் . ஆன்மிக அமைதியிலே மனித 
னுக்கு நாட்டம் வளர வளர , அதன் விளைவாக 
சமயநெறிக்கு உயர்வு ஏற்பட்டது . சமய வாழ்வின் 
குறிக்கோள்கள் ஒரு நிறுவன வடிவம் பெற்றன . 
இத்தகைய நிறுவனமாகக் கிறித்தவத் திருச்சபை 
உருவாயிற்று . செனெக்கா கூறிய இரு நாடுகளுள் 
ஒன்று குடிமை அரசு ; மற்றொன்று மனித சமுதாயம் 
( Human Society ) . இது கிறித்தவர்கள் கூறிய இரு 
நாட்டுக் கருத்தை ஒத்திருக்கிறது . 


என்று 


என்ற 


இவர் பல நல்ல நூல்களை எழுதியுள்ளார் . மன 
அமைதி , சீற்றமென்னும் தீயபண்பு முதலியன பற்றி 
20 உரையாடல் நூல்களை எழுதினார் . உலூசிலிய 
சுக்குக் கடிதங்கள் ( Letters to Lucilius )) 
தலைப்பில் 20 கடிதங்கள் எழுதினார் . இவருடைய 
கடிதங்களிலிருந்து இவருடைய உண்மையையும் , 
நீதியையும் 

இரக்க 

உணர்வையும் அறியலாம் . 
சிலர் இவரை 

ஒரு கிறித்தவரென்றேகருதி 
னர் . இவர் புனித பாலுக்கு எழுதியதாகக் கூறப் 
படும் 24 போலிக் கடிதங்களும் இருக்கினறன . 


| 


| 


| 


| 


என்ற 


அரசியற் கருத்துகள் : சிசரோவைப் போல 
செனெக்காகவும் இன்பதுன்ப நடுநிலைக் கொள்கை 
யில ( Stoicism ) நம்பிக்கை உடையவர் . இயற்கை 
யானது காரண காரிய அறிவுக்குப் பொருததமாக 
வும் , நன்மை அளிப்பதாகவும் இருக்கிறது 
கொள்.ையை செனெக்கா ஏற்றுக்கொண்டிருந்தா 
லும் , அக்கொள்கைக்குத் தொடக்கக் காலத்திலிருந்த 
சில கடுமையான எதிர்ப்புகளை அதிலிருந்து நீக்கித் 
திருத்தி அமைத்தார் . இவருடைய காலத்தில் உரோ 
மானிய அரசாங்கம் வலிமையற்றுப் போயிற்று ; கை 
யூட்டு முதலிய ஊழல்களும் மலிந்தன . சட்டத்தினாட்சி 
என்ற நல்ல பண்பு மறைந்து , எதேச்சாதிகார ஆட்சி 
தோன்றும் அறிகுறி தோன்றிற்று .. உரோமானிய 
சமூக , அரசியல் வாழ்வும் 

குறைபாடுகளுக்கு 
உட்பட்டுத் தேய்வடையலாயிற்று . இந்நிலை மாறி 
நல்ல முறைக்கு உரோமானியச் சமூகம் திருந்தி 
மென்ற 

நம்பிக்கையை இழந்து , கவலையோடு 
செனெக்கா இருந்தார் . இச்சூழ்நிலையைக 

கண்டு 
செனெக்கா , எந்த ஓர் ஆட்சிமுறையும் நல்லதாகவோ 
தீயதாகவோ இருத்தல் கூடுமென்றும் , ஆட்சி 
வகைகளுக்கிடையேயுள்ள வேறுபாடுகள முக்கியமல்ல 
வென்றும் கூறினார் . 


செனெக்காவின் தத்துவம் சமய உணர்வு கலந்த 
ஒன்று ஆகும் . அத்தத்துவத்தின் விளைவாக , நிலவுல 
கில் உள்ள அரசுதான் மனிதனுடைய முழுமையான 
வளர்ச்சியைக் காட்டும் நிறுவனமாகும் என்ற பண் 
டைக்காலக் கருத்து மறைந்தது . மேலும் , மனிதன் 
தீவினை ( Sin ) செய்யும் இயலபுடையவன் என்றும் 
இவர் கருதினார் . மனிதன் தன் தீய இயல்பினின்றும் 
விடுபட்டு , உய்தி பெறுதற்குத்( Salvation ) தொடர்ந்து 
முயலவேண்டும் . 


வரு 


4 


பதினெட்டாம் நூற்றாண்டில் உரூசோ கற்பனை 
யான ஓர் இயற்கை நிலையைக் கூறியது போல் 
( State of Nature ) செனெக்காவும் மனிதனுடைய 
செயற்கை நாகரிகம் தோன்றுதற்கு முற்பட்ட காலத் 
தில் ஓர் இயற்கை நிலை இருந்ததென்றும் , அது ஒரு 
பொற்காலமென்றும் கூறுகிறார் . அந்தப் பொற் 
காலத்தில் மனிதர் 

எளிய வாழ்க்கை வாழ்ந்து , 
மகிழ்ச்சியாகவும் கபடின்றியும் இருந்தனர் . மனித 
னுடைய பேராசையைத் தூண்டும் தனியார் சொத்து 
முறை அன்று தோன்றவில்லை . பொருள் பற்று 
என்பது வளர வளர மனிதரின் 

பண்டைய தூய 
நிலை மறைந்தது . பொருள்பற்று இன்றித் தூய 
வாழ்க்கை நிலையிலிருக்கும் வரை , அவர்களுக்கு அர 
சாங்கமோ சட்டமோ தேவை இல்லை . 

அவர்கள் 
தாமாகவே கீழ்ப்படிந்து நடந்தனர் . அவர்கள் எப் 


ஏற்காமல் 


அரசாங்கத்தில் எந்தப் பதவியையும் 
எவரும் சமூகப்பணி செய்தல் கூடும் . ஒருவர் தம் நல்ல 
எண்ணத்தின் வாயிலாக மனித இனத்துக்கே ஆசிரிய 
ராக ஆட்சியாளரை விட உயர்ந்த செல்வாக்குள்ள 


செனக்கா 


509 


செனக்கா 


என்று 


பொழுது பொருள்களைத் தங்களுடையவை 
உரிமை கூறினார்களோ , அப்பொழுதே அவர்களை 
ஆட்சி செய்தோரும் கொடுங்கோலராயினர் . தீய 
பண்புகளை ஒடுக்குவதற்குச் சட்டமும் , வன்முறையும் 
தேவைப்பட்டன. 


மனிதனுடைய தீய இயல்புக்குத் தேவையான ஒரு 
மருந்தாகவே அரசாங்கம் இருக்கிறதென்று கூறிய 
செனெக்காவின் கருத்தும் ஒன்றுக்கொன்று மாறாக 
இருக்கின்றன . செனெக்காவும் சிசரோவைப்போல் 
குடிமை நிலையை வலியுறுத்தாமல் , மனித சமத்துவ 
மென்னும் கருத்தையே வலியுறுத்தினார் . பா.சூ. 


துணை நூல்கள் : 


தீய இயல்புடைய மனிதனுக்குத் தனியாரு 
டைமை என்பது பயனுள்ள நிறுவனமாகவும் , வற் 
புறுத்தலால் நிலை நிறுத்தப்படுகிற சட்டமும் இன்றி 
யமையாதனவாகவும் இருக்கின்றன . நகரரசு ஒன்று 
தான் மனிதனுடைய சிந்தனை ஆற்றல்களை முழு 
மையாக வளர்ப்பதற்கு உதவும் கருவி என்றும் , இவ் 
வகையில் நாகரிக வாழ்வுக்கு நகரரசு இனறியமை 
ததென்றும் கூறிய அரிசுட்டாட்டலின் கருத்தும் 


Goulton , G.G. , Studies in Mediaeval Thought ,Lon 

don , 1940 . 


the 


Hyde , Walter H , Paganism to Christianity in 

Roman Empire , Philadelphia , 1946 . 


- 


| 


பார்க்க 
சே சகரத்திற்கும் ஏகாரத்திற்கும் உரிய குறிப்புகளைப் 

வும் . செகரத்திருக் கூறப்பட்டவை யாவும் இதற்குப் பொருந்தும் 
புள்ளி டப்பட்டால் செகரமாகவும் புள்ளி இல்லையானால் நெடிலாக 
வும் கொள்ளவேண்டும் . புள்ளியிடும் வழக்கம் கல்வெட்டிலும் ஏடுகளி 
லும் பெரும்பான்மையாக இன்மையால் மொழி அறிவைக் கொண்டே 
படிக்க வேண்டும் . 

கல்வெட்டுகளில் இவ்வழக்கம் உள்ளதை 
செகரத்திற்கு கொடுக்கப்பட்ட குறிப்பிலிருந்து அறிந்து கொள்ளவும் . 

கே.ஜி.கி. 


சில 


னுள் 


யருள் வேண்டி நிற்க , 

உலகெலாம் என்றோர் 
அசரீரி கேட்டு அதனை இறைவன அடியெடுத்துக் 
கொடுத்ததாக ஏற்று மகிழ்ந்து அத்தொடரையே , 
தொடக்கமாகக் 

கொண்டு புராணத்தைப் பாடி , 
இறுதியில் அத்தொடரைக் கொணடே 
செய்துள்ளார் . அது திருத்தொண்டர் 
என்னும் பெயரில் அமைந்தது . 


நிறைவு 


புராணம் 


முடிக்கப் 


சேக்கிழார் சைவத் திருமுறை பன்னிரண்ட 
இறுதித் திருமுறையாக 

விளங்கும் 

திருத் 
தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்தை 
இயற்றிய புலவர் . இவர் தொண்டை மண்டலத்துப் 
புலியூர்க் கோட்டத்திலுள்ள குன்றத்தூரில் வேளாண் 
மரபில் சேக்கிழார் குடியில் பிறந்தார் . இவரது இயற் 
பெயர் அருண்மொழித் தேவர் என்பது . இவர் தம் 
இளவலின் 

பெயர் 

பாலறாவாயர் . இவர் , தம் 
தொண்டினால் தாம் தோன்றிய குடியின் சிறப்பினை 
விளங்கச் செய்தமையால் பிற்காலத்தில் " சேக் 
கிழார் எனக் குடிப் பெயராலேயே வழங்கப்பெற் 
றார் . 

இளமையில் சீரிய கல்வியும் , ஒழுக்கமும் சிறந்து 
விளங்கிய இவரது சிறப்புணர்ந்த அனபாய சோழன் 
இவரை வரவழைத்துத் தம் முதலமைச்சராகப் பணி 
யமர்த்தினான . முதலமைச்சராய் இவர் ஆற்றிய 
பணியின் சிறப்பினை அறிந்த மன்னன் உத்தம 
சோழப் பல்லவன் என்னும் சிறப்புப் பட்டம் நல்கிப் 
பாராட்டினான் . 


சேக்கிழாரின் திருத்தொண்டர் புராணம் பாடி 

பெற்ற பின்னர் , அது தில்லைத் திருக் 
கோயில ஆயிரக்கால் மண்டபத்தே அரங்கேற்றப் 
பெற்றது . அப்புராணம் பாடிய சிறப்பால் மன்னன் , 
தொண்டர் சீர் பரவுவார் என்னும் சிறப்புப் பட் 
டத்தைச் சேக்கிழாருக்கு நல்கிப் பெருமைப்படுத்தி 

அதன் பின்னர்ச் சேக்கிழார் அமைச்சர் 
பொறுப்பின் நீங்கித் தில்லையிலேயே 

இருந்து 
தொண்டு புரிந்துவரவும் அம்மன்னன் ஏற்பாடுகள 
செய்தான் . 


னான் . 


யாகக் 


மன்னன் சமண காப்பியமான சிந்தாமணியின் 
சுவையில் 

ஈடுபட்டிருப்பதனை அறிந்த சேக்கிழார் 
அதனை 

மாற்றிச் சைவத்தின் பாலும் சைவ அடி 
யார்கள் பாலும் ஈடுபாடு கொள்ளச் செய்தார் 
என்று ஒரு வரலாறு கூறப்படுகிறது . அதனை உடன் 
படாதவர்களும் உளர் . அரசன் வேண்டுகோளின்படி 
இவர் சைவ அடியார்களின் வரலாற்றைப் புராண 
மாகப் பாட முற்பட்டுத் தில்லையை அடைந்து இறை 


சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்டத் 
தொகையையும் , நம்பியாண்டார் நம்பிகள் இயற்றிய 
திருத்தொண்டர் திருவந்தாதியையும் அடிப்படை 

கொண்டே சேக்கிழார் தம் புராணத்தை 
இயற்றியுள்ளார் . சேக்கிழார் தாம் பெற்ற கல்வி , 
உலகியலறிவு ஆகியவற்றின துணையோடு தமிழகத் 
திற்கு அப்பாலும் விளங்கிய சைவ அடியார்களின் 
வரலாறுகளை , இலக்கியங்கள் , கல்வெட்டுகள் ,, வர 
லாற்றேடுகள் , சாத்திர நூல்கள் , தோத்திர நூல்கள் 
போன்ற பல்துறைச் சான்றுகளின் அடிப்படையில் 


சேக்கிழார் 


511 


சேக்கிழார் புராணம் 


என உணர்ந்த வகையில் , இறைவன் திருமுன் சமயங் 
கடந்த சமுதாய ஒருமைப்பாட்டினை நிலை நாட்டிய 
வர் சேக்கிழார் . ஆகையால் தான் ஆடை தூய்மை 
செய்யும் தொழிலுடைய திருக்குறிப்புத் தொணடர் 
தொடங்கி அரசர் வரையில் ஒருமையால் 
வெல்லும் , தரம் மிக்க அன்பர் திருக்கூட்டத்தினைச் 
சேக்கிழாரின் பெரிய புராணத்தில் காண முடிகிறது . 


உலகை 


இவர் , இலக்கிய நெறிமைகளைப் பெரிதும் பின் 
பற்றிப் பக்திச் சுவை நனி சொட்டப் பாடுதறகு 
இனிய எளிய தமிழ் 

நடையை 

மேற்கொண்டு , 
இரண்டு காண்டங்களையும் 13 சருக்கங்களையும் 
கொணட 4286 செய்யுட்களால் தம் இலக்கியத்தைப் 
படைத்துள்ளார் . 


தம் புராணத்தைப் படைத்துள்ளார் . தம் நூலுள் 
இவர் அடியார்களின் வரலாற்றினைப் பக்திச் சுவை 
மல்கப் பாடியுள்ளமையால் மகாவித்துவான் மீனாட்சி 
சுந்தரம் பிள்ளை பக்திச் சுவை 

நனி சொட்டச் 
சொட்டப் பாடிய கவி வலவ என்று இவரைச் சிறப் 
பித்துப் போற்றியுள்ளார் . சேக்கிழார் , அனபாயன் 
என்னும் சிறப்புப் பெயர் கொண்ட இரணடாம 
குலோத்துங்கன் ( கி.பி.1133-1150 ) காலத்தவர் என் 
பது ஆய்வாளர்களின் முடிவாகும் . அதனால் இவர் 
காலம் கி.பி 12 - ஆம் நூற்றாண்டு என்பது தெளிவா 
கிறது . இவர் கி.பி 12- ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட 
வர் எனக் கருதுவாருமுளர் . 
இவர் 

இயற்றிய திருத்தொண்டர் புராணம் , 
தோத்திரப் பாடல்களின் இனிமையையும் , சாத்திரப் 
பனுவலகளின சாரத்தையும் கொண்டு , இறைப்பற்றில் 
முனைந்து வாழ்ந்து சிறந்த அடியார்கள் வரலாறு 
கூறும் வரலாற்றுக் காப்பியமாகிறது . மக்களிடையே 
சமய நம்பிககை எழுப்புதல் , சமய உணர்வினை 
வெளிப்படுத்தக் 

வேண்டிய 

வழிபாட்டு 
நெறிமுறைகளை எடுத்துரைத்தல் , நெறிமுறைகளுக்கு 
அடிப்படையான தத்துவங்களைப் பரவலாகச் சுட் 
டிச செல்லுதல் என்ற மூன்று பெரும் பண்புகளைக் 
கொணடிலங்குவன சமயஞ்சார இலக்கியங்கள . சேக 
கிழார் எழுதிய தெய்வமாக கதையோ இம்முப்பெரும் 
பண்புகளையும் வாழவில் கடைப்பிடிதது வாழ்ந்த 
அடியார்களுக்கு அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை 
யும் , எதிர்விளைவுகளையும் , அவற்றை இறைவன மீது 
கொண்ட அனபு என்ற அறபுதப் பண்பு ஒன்றாலேயே 
வென்று நிமிர்ந்து இறையருள பெற்ற 

புராதன 
வரலாற்று நிகழ்வுகளையும் எடுத்துரைக்கும் சிறப் 
பினால , பெரியவர்களின புராணம் எனனும் பொருள 
தரும் பெரிய புராணமாக நிலைபெற்றுத் திகழ் 
கிறது . 


கையாள 


மனிதன் இருவகையில் நிறைவு பெறுவான் . 
செயற்கரும் செயலாற்றிப் பெறும் செயல நிறைவு 
ஒனறு , இறையியல் வழிநின்று , உளமுகமாய் திருவருள 
சித்திக்கப்பெற்று அடையும் ஆன்ம நினைவு மற் 
றொன்று மனித சமுதாயத்திறகு வலிமை தருவது 
ஆன்ம நிறைவே . ஆன்ம நிறைவிற்கான வழிநடைப் 
பயணமே வாழ்வு . தனிமனிதன > மனிதன் > சமூகம் 
உலகம் > பரம்பொருள் 

அமைப்பில 
அமையும் இவ்வாழ்வியல் குறிக்கோளை அன்பர் தம் 
வாழ்வு வழி மக்களுக்கு எடுத்துரைத்துள்ளார் 
கிழார் . 

தி . லீ . 


என்ற 


என்னும் 


சேக்கிழார் புராணம் என்பது , பெரிய புரா 
ணம் எனப்படும் திருத்தொண்டர் புராணத்தைப் 
பாடியருளிய சேக்கிழாரின வரலாற்றோடு 

திருத் 
தொண்டர் புராண வரலாற்றையும் சேர்த்துக் கூறும் 
செய்யுள் நூல் . இந்நூலின் சிறப்புப் பாயிரத்தால 
இதனைப் பாடியவர் மெய்கண்ட தேவர் 

தேவர் மாணாக் 
கருள ஒருவராகிய உமாபதி தேவ நாயனார் என்பது 
விளங்குகிறது . இவர் கொற்றவன் குடி 
ஊரினர் என்பது கொற்றவன குடி உமாபதி தேவர் 
எனப் பண்டார சாத்திரங்களில் வரும 

வழக்கால 
அறியலாகும் . இவர் சைவ சமயத்துள் சந்தான குர 
வருள் ஒருவராக விளங்குபவர் .. 

சித்தாந்த 
சாத்திர நூல்கள் பதினான்கனுள் எட்டு நூல்களை 
அருளிய பெருமை இவருக்குண்டு , அவை , சித்தாந்த 
அட்டகம் எனப் போற்றப்படுகின்றன . 

பெரிய புராணத்தின் சிறப்பினை எண்ணி , அத 
னைப் பாடியருளிய சேக்கிழாரின் பெருமையை உலகம் 
அறிந்து போற்ற வேண்டுமென்னும் பெருவிருப்பத்தால் 
அவர் இந்நூலைச் செய்துள்ளார் . இப்புராணம் , 103 
திருவிருத்தங்களால் அமைந்துள்ளது . யாவும் 

சேக் 
கிழார் நடையை ஒட்டி நயம்படத் திகழ்கின்றன . 


இவரது காப்பியம் , சைவ நெறி நின்று இறை 

இறைத் 
தொண்டாற்றிய அடியார் திருக்கூட்டத்தில் , அறு 
பத்து மூனறு தனியடியார்களுடைய 

சீரமை 
களையும் , பொதுநிலை அமைப்பில பரந்துபட்ட 
பார்வையில் சமயப் பொதுமை 

காணும் வகையில் 
அமையும் ஒன்பது தொகையடியார்களின் பண்புகளை 
யும் பரக்கப் பேசுவதாக உள்ளது . 

சைவ நெறியில் ஆண் , பெண் என்ற இன வேறு 
பாடு , அந்தணா , பிறர் என்ற சாதி வேறுபாடு , 
எழை , செல்வர் என்ற பொருளியல் வேறுபாடு , 
இளமை , மூப்பு , உயர்ந்தோன் , தாழ்ந்தோன் என்ற 
இன்ன பிற வேறுபாகள் எல்லாம் களையப்பெற்று , 
எல்லாக் குலத்தில் உள்ளோரும் மேவ அன்பர் 
தாமுமுடன் சேவித்து அணைதல் என்பதே உணமை 


சைவ 


சேச்கிழார் புராணம் 


512 


சேக்சுபியர் 


புராணச் 


இதன்கண் சேக்கிழாரின் குடிமரபு , நாடு , ஊர் , அவ 
ருடன் பிறந்தார் , மன்னராற் பெற்ற சிறப்பு , புரா 
ணம் பாடக் காரணம் , பாடிய முறை , 
சிறப்பு , சேக்கிழாரின அருட் புலமைத்திறம் , 

அரங் 
கேறிய வரலாறு , சான்றோர் பாராட்டிப் போற்றிய 
சிறப்பு , அதனைப் பயிலவோர் எய்தும் பயன் 
யவை மிகத் தெளிவாகவும் சுருக்கமாகவும் அமைந் 
துள்ளன . 


வித்து நூலை அரங்கேற்றித் தொண்டர்சீர் பரவு 
வார் என்னும் பட்டத்தையளித்துப் போற்றி வணங் 
கினான் என்றும் , அது பன்னிரண்டாம் திருமுறை 
யாக ஏற்றுப் போற்றப்பெறுகிறது என்றும் 
புராணம் கூறுகிறது . பாலறாவாயர் குன்றத்தூரில் 
சேக்கிழார் பெயரால் ஓர் திருக்குளந் தொட்டுப் 
பல திருப்பணிகளைச் செய்து மகிழ்ந்தார் . 


1 


தொண்டைநாட்டுப் புலியூர்க் கோட்டத்தில் 
விளங்கும் குன்றை வளநாட்டுக் குன்றத்தூரில் , சேக் 
கிழார் மரபில் பெரிய புராண ஆசிரியர் தோனறினார் 
என்றும் , சேக்கிழார் என்பது குலமரபுப் பெயர் என் 
றும் , அவரது பிள்ளைப்பெயர் அருணமொழித் தேவர் 
என்றும் , அவருடன் பிறந்த இளவல் பாலறாவாயர் 
என்றும் இப்புராணம் கூறுகினறது . 


| 


| 


என்ற 


| 


| 


வேளாண் குடியின பெருமையினைப் பலப்பட 
விரித்துக் கூறி நாயனமார் அறுபத்து 

மூவருள் 
பதின்மூவர் வேளாளர் குடியில் தோன்றியவர் 
என்றும் புகழ்ந்துரைக்கிறது . வேளாளர் தம் வாய்மைச 
சிறப்பினைப் பழையனூர் நீலியின வரலாற்றால் 
புலப்படுத்துகிறது . அவவகைச் சிறப்பு 

நோக்கிச் 
சோழமனனன் அருண்மொழித் தேவர்க்குச் செங் 
கோல் ஓச்சும் தலைமையும் உத்தமசோழப் பல்ல 
வன் என்னும் பட்டமும் அளித்துப் பேணிக்கொண் 
டான் என்கிறது . 


சேக்சுபியர் வில்லியம் ( கி.பி. 1564-1616 ) : 
சிறந்த நாடகாசிரியர் என்று கருதப்படுகின்ற சேக்சு 
பியர் கி.பி. 1564 - ஆம் ஆண்டு இசுட்ராட்போர்டு 
அப்பான் - ஏவன் ( Stratford - upon Avon ) என்னும் 
இடத்தில் பிறந்தார் . அவர் நாடகாசிரியராகவும் 
நடிகராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார் . அவரது 
இளமைக்காலம் அவர் பிறந்த ஊரிலேயே கழிந்தது . 
அங்கிருந்த இலக்கணப் பள்ளியில் அவர் இலத்தீன் 
மொழி பயின்றிருக்க வேண்டும் . பதினெட்டாம் வய 
திலே ஆன் காதவே ( Anne Hathaway )) 
உள்ளூர்ப் பெணணை மணந்தார் . அவர்களுக்குச் 
சுசானா என்ற மகளும் ( Susanna ) 

) ஆம்னெட்டு , 
சூடித்து ( Hamnet , , Judith ) 

என்ற 

இரட்டைக 
குழந்தைகளும் பிறந்தனர் . அவர் தம் ஒரே மகனான 
ஆம்னெட்டு தனது பதினோராம் வயதில் இறந்தான் . 
சேக்சுபியர் தமது இருபதாம் வயதிலிருந்தே நாடகங் 
கள் மூலம் புகழும் செல்வமும் சேர்க்கலானார் . இலண் 
டன் மாநகரில் சேம்பர்லின் பிரபு குழுவின ( The Lord 
Chamberlain s Company ) உறுப்பினராக அழியாப் 
புகழ் வாய்ந்த நாடகங்கள் எழுதி மேடையேற்றினார் . 
இறுதிக் காலத்தில் தம் ஊர் சேர்ந்து , 

அங்குச சில 
ஆண்டுகள் வாழ்ந்து கி.பி. 1616 - இல் உயிர் நீத்தார் . 
இவை தாம் இவரது வாழ்க்கையைப் பற்றியறிந்த 
செய்திகளாம் . ஆனால் , பின்னால் அவரைப்பற்றிய 
சில கட்டுக் கதைகளும் உண்மை நிகழ்ச்சிகளோடு 
சேர்க்கப்படலாயின . 


| 


மனனவன் 


என 


சீவகசிந்தாமணி போன்ற காப்பியங்களைக் 
கேட்டுப் பொழுது 

போக்கி வரும் 
நிலைக்கிரங்கி இருமைக்கும் பயனளிக்க வல்லது சிவ 
கதையே என மனனவற்கு 

அறிவுறுத்தியபோது , 
மன்னன் சிவனடியார்கள் தம் சிறப்பையும் திருத் 
தொண்டின் மேனமையையும் விளக்கிப் பெரியதொரு 
காப்பியம் பாடியருளுமாறு வேண்டிக்கொள்ள , சேக் 
கிழார் இறைவன் திருவருளை நாட , இறைவன் 
உலகெலாம் 

அடியெடுத்துக் கொடுக்க , 
அதனைப் பற்றுக்கோடாகக் கொண்டு அவனரு 
ளாலே பெரிய புராணத்தைச் சேக்கிழார் பாடியருளி 
னார் என்ற வரலாற்றினை இந்நூல் கூறுகிறது . சேக் 
கிழார் நம்பியாரூரரின திருத்தொண்டத் தொகையை 
யும் , நம்பியாண்டார் நம்பிகளின் திருத்தொண்டர் 
திருவந்தாதியையும் முதனூலாகக் கொண்டு 4253 
திருவிருத்தங்களால் 13 சருக்கங்களும் இரண்டு 
டங்களுமாகத் திருத்தொண்டர் புராணத்தைப் பாடி 
யருளினார் என்றும் கூறுகிறது . 


அவர் தம் நாடகங்கள் எந்த வரிசையில் எழுதப் 
பட்டன என்று உறுதியாகச் சொல்லவியலாது . முத 
லில் அடங்காப் பெண்ணை வழிப்படுத்தல் ( The 
Taming of the Shrew - 1593/94 ) , காதல் உழைப்பின் 
தோல்வி ( Love s Labour s Lost - 1594/95 ) எனபன 
போன்ற இன்பியல் 

நாடகங்களை எழுதினார் . 
இங்கிலாந்து மனனர்களின் 

வாழ்வை அடிப்படை 
யாகக் கொண்ட என்றி VI ( Henry VI -1589/92 ) , 
இரிச்சர்டு II [ ( Richard If - 1592/93 ) போன்ற வர 
லாற்று நாடகங்களும் , முதல் துன்பியல் நாடகமான 
உரோமியோவும் சூலியத்தும் (( Romeo and Juliet 
-1594/95 ) விரைவில் அரங்கேறின . இம்முதல் நாடகங் 


| 


காண 


வளவர் கோன் , சேக்கிழாரையும் பெரிய புராணத் 
தையும் யானைமேல் அமர்த்தி நகர் 

வலஞ் செய் 


| 


| 


சேக்சுபியர் 


513 


சேக்சுபியர் 


கருத்துகளும் வாழ்க்கைக்குத் தேவையான நெறி 
முறைகளும் பரந்து கிடக்கக் காணலாம் . 


ஆங்கில 


கள் எல்லாம் அவர் காலத்து நாடக மரபையொட்டி 
எழுதப்பட்டவை . பாத்திரப் படைப்பிலும் 
மொழியைக் கையாளும் முறையிலும் , கடன் வாங்கிய 
கதைக்கருவைச் செம்மைப் படுத்தலிலும் விரைந்து 
பயிற்சி பெறலானார் . தொடக்கககால நாடகங்களில் 
சிறிது அளவுக்கு மீறிய சொற்சிலம்பங்களையும் கதை 
நிகழ்ச்சிகளில் ஓரளவுக்குச் செயற்கைத் தன்மையை 
யும் காணலாம் . 


இறுதிக் கட்டத்தில் எழுதப்பட்ட அவர் தம் நாட 
கங்களில் துன்பியல் நாடகம் , இன்பியல் நாடகம் , 
புனைவியல் கதை ஆகியவற்றின் 

கூறுகளெல்லாம் 
இணைக்கப்பட்டுள்ளன . அவற்றைத் துன்பியல் - இன 
பியல் நாடகங்கள் ( TragicComedies ) என்றும் , புனை 
வியல் இலக்கியங்கள் ( Romances ) எனறும் கூறுவர் . 
கார்காலக் கதை ( The Winter s Tale - 1610/11 ) , 
பெரிக்லீசு ( Pericles -1606-08 ) , சிம்பலின் ( Cymbelin 
1608-10 ) , புயல் ( The Tempest- 1611-12 ) ஆகியவை 
இவ்வினத்தைச் சார்ந்தவை . நாடகம் முழுவதும 
துனபம் அனுபவிக்கும் நல்ல உள்ளங்கள இறுதியில் 
இன்ப வாழ்வு எய்துவதை நம்பமுடியாத சில நிகழ்ச்சி 
களோடு சேர்த்துக் கலைப் படைப்புகளாகத் தரப் 
பட்டுள்ளன . குற்றம் புரிந்தவர்கள வருந்தித் திருந்து 
வதையும் , தீமை செய்தார யாவரும் உளமார 
னிக்கப்படுவதையும் , பிரிந்த உறவினர்கள கூடுவதை 
யும் , பகைவர்கள தோழமை கொளவதையும் 
நாடகங்களில் காணலாம் 


ரண்டாம் கட்டத்தில் வெனிசு நகரத்து வணி 
கன் ( The Merchant of Venice 1596/97 ) , பன்னிரண 
டாம் இரவு ( Twelfth Night- 1600/02 ) , நீ விரும்பியது 
போல ( As you Like it- 1598/1600 ) , சூலியசு சீசர் 
( Julius Caesar- 1599/1600 . ) முதலான 
எழுதப்பட்டன . இனபியல் நாடகங்களில் காதலும் 
காதலுக்கு ஏற்படும் டையூறுகளும் வியக்கத்தக்க 
வகையில் சித்திரிக்கப்படுகின்றன . வரலாற்று நாட 
கங்கள் , பதவிப் போரை மையமாகக் கொண்டு , வர 
லாற்று நிகழ்ச்சிகள் , பாத்திரங்கள் ஆகியவற்றோடு 
சேக்சுபியரின் கற்பனையில் 

உருவானவற்றையும் 
கொண்டு உயிரோட்டமுள்ள இலக்கியப் படைப்பு 
களாகத் திகழ்கின்றன . 


நாடகங்கள் 


மன் 


மூன்றாம் கட்டத்தில் அவர் தம் துன்பியல 
நாடகங்களைப் படைத்தார் . அவை அவரது கலைத் 
திறனுக்கு அழியாத சான்றுகள் . இவற்றுள ஆமலெட்டு 
( Hamlet- 1600/01 ) ஒதெல்லோ ( Othello -1604/05 ) , 
இலியர் அரசன் ( King Lear- 1605/06 ) , மேக்பெத்து 
( Macbeth - 1605-06 ) ஆகியவை பெரும் 

பெயர்க் 
குரியவை . இவை ஒவ்வொன்றும் நாடகத் தலைவ 
னின் குறைபாடு எவ்வாறு அவனும் அவனைச் சுற்றி 
யுளளவரும் அழிவதற்குக் காரணமாகிறது என்பதைப் 
படிப்பாரும் பார்ப்பவர்களும் வியப்புறும் 

வன்ணம் 
விளக்குகின்றது . இவற்றில் சேக்சுபியரின் ஒப்புயர் 
வற்ற உளவியல் அறிவைத் தெளிவாகக் காணலாம் . 
துணிந்து ஒரு முடிவுக்கு வரவியலாமல தவிக்கின்ற 
ஆம்லெட்டு ,தேவையற்ற சந்தேகவுணர்வால 
புண்டு மனைவியைக கொல்லுகின்ற ஒதெலலோ ,, 
குழந்தை போன்ற பிடிவாத குணமும் வெறும் 
பாராட்டில் மயங்கக் கூடிய தன்மையும் 

கொண்ட 
இலியர் அரசன் , பேராசையால உந்தப்பட்டு 
சாட்சியை மதியாது நல்லோர்களைக் கொன்று குவிக் 
கும் மேக்பெத்து ஆகியோரின் மன நிலைகள 
ளத்தை உருக்கும் வண்ணம் படம் பிடிக்கப்பட்டுள 
ளன . இந்நாடகங்களின் கதைக் கருத்துகள் செம்மை 
யான முறையில் பின்னப்பட்டுக கற்றோரும் மறறோ 
ரும் கழிபேருவகை கொள்ளத்தக்க 

மொழியில் 
சொலலப்படுகின்றன . இவற்றில் ஆழ்ந்த 

தத்துவக் 


சேக்சுபியர் தம் நாடக உத்திகளைப் பலரிட 
மிருந்து பயின்று தமதாக்கிக் கொண்டார் . கதைக்கருக் 
கள் யாவுமே மற்றையோரிடமிருந்து 

கடனாகப் 
பெற்றவையாயினும் , அவைகளுக்கு அவர் புது மெரு 
கும் ஆழந்த பொருளும் தந்தார் . அவரது 

நாடக 
ஆற்றல் மூன்றுவித மரபுகளுக்குக் கடன் பட்டதாகும் . 
ஆங்கில மொழியின் இடைக்காலத்தில் ( The Middle 
Ages ) எழுதப்பட்ட நீதி நாடகங்கள் ( Miracle s 
Moralities , Interludes ) , கிரேக்க , இலத்தீன மொழி 
களில அச் சிலசு ( Aeschylus ) , யூரிபிடீசு ( Euripides ) , 
சோபாக்கினீசு ( Sophocles ) , செனெகா ( Seneca ) 
ஆகியோர் எழுதிய துனபியல் நாடகங்கள் , 
அரிசுடோபெனிசு , பிளாடசு முதலியோர் எழுதிய 
இன்பியல நாடகங்கள் , ஆங்கிலத்தில் அவருக்கு முன் 
கிதது ( Kyd ) , மாாலோ ( Marlowe ) ஆகியோர் எழு 
திய துன்பியல் நாடகங்கள் , 

இலிலி ( Lyly ) , பீல் 
( Peele ) , கிரீன் ( Greene ) ஆகியோரின் இனபியல் 
நாடகங்கள் ஆகியவற்றிலிருந்து அவர் கற்ற பாடங் 
கள பலப்பல . அவற்றிலிருந்து கொள்ளவேண்டிய 
வற்றைக் கொண்டு , தள்ளவேண்டியவற்றைத் தள் 
ளித் தமக்கென ஒரு மரபை யேற்படுத்திக் கொண 
டார் கேக்சுபியர் . 


அலைப் 


மனச 


உள் 


மனித வாழ்வின் பல கூறுகளையும் ஆழ்ந்து 
நோக்கி , அவற்றைப் பற்றித் தெளிவாகச் சிந்தித்து , 
அரிய கவிதை நடையில் தமது கருத்து களை அவர் 
வெளியிட்டதே அவரது வெற்றிக்குக் 
காரணது 


வா . க 9 - 33 


சேக்சுபியர் 


514 


சேகனாப் புலவர் 


களாகும் . அவரது மேதைமை பற்றிக் குறிப்பிடும் கோல 
ரிட்சு ( Coleridge ) இதனைத் தெளிவாக்குகிறார் . ஆங் 
கிலக் கவிதையுலக மனனனான மில்ட்டன் தற்சார் 
புடைய ( Subjective ) நூல்களைப் படைத்தாரென் 
றால் , சேக்சுபியர் தற்சார்பற்ற ( Objective ) நாட் 
கங்களை உருவாக்கும் கற்பனையாற்றலைப் பெற்றி 
ருந்தார் . அவர் தம் நாடகங்களிலிருந்து அவர் அரசி 
யல் , மதம் , சமுதாயம் பற்றி அவரது 

காலத்துக் 
கொளகைகளில் எவற்றை ஆதரித்தார் 

என்பதை 
அறிவது கடினமாகும் . எந்தக் கோட்பாடாயினும் , 
அதன் நிறைகுறைகளைத் தெளிவாக உணர்நது 
அழுத்தமாகப் படம் பிடித்துக் காட்டினார் . மனித 
னுடைய குறைகள் தவிர்க்க முடியாதவையெனறும் , 
தவறுகள மன்னிக்கப்பட வேண்டியவை யென்றும் , 
மனித வாழ்வு வாழ்வாங்கு வாழப்பட 
தொனறேயன்றி வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டிய 
தன்றென்றும் நாட்கங்களில் தெளிவாக்கினார் . 


அவலமும் ஆகிய பொருள்களைக பற்றியெல்லாம் 
மக்களைச் சிந்திக்க வைக்கிறார் . 

சேக்சுபியரின் படைப்புகளைப் பற்றிக் கடந்த 
400 ஆண்டுகளில் எழுதப்பட்ட திறனாய்வுக் கட்டு 
ரைகளும் நூலகளும் எண்ணிலடங்காதவையாகும் . 
அவர்தம் நூல்களின் 

நயத்தைப் புதிய புதிய 
கோணங்களிலிருந்து வெவ்வேறு தலைமுறையினர் 
தத்தமது நிலைக்கேற்ப ஆராய்ந்துள்ளனர் . அளவிறந்த 
திறனாய்வாளர்களுக்குத் தொடர்ந்து , தோணடத் 
தோண்ட விலைமதிப்பற்ற பொருள்களை அளிதது 
வரும் பெரும் சுரங்கமாக அவர்தம் நூல்கள் இருந்து 
வருவது அவற்றின் தரத்திற்கு அழியாத சான்றாகும் . 





ப.ம , 


வேண்டிய 


1 


சேகனாப் புலவர் ; இசுலாமியத் தமிழப் புல 
வர்களுள் ஒருவர் . சேகனாப் புலவர் 

எனப் 
பெற்ற , செய்கு அப்துல் காதிர் நயினார் லெப்பை 
ஆலிம் புலவர் காயல்பட்டினத்தில் பிறந்தவர் . இவர் 
தந்தையார் பெயர் அசீபு முகம்மது லெப்பை என்ப 
தாகும் . சேகனாப் புலவர் அரபி , பாாசி , வடமொழி 
ஆகிய மொழிகளில் பயிற்சி மிகுந்தவர் . இவர் தம 
வாழ்வின் பிற்பகுதியைச் சென்னையில் கழித்தார் . 
இசிரி 1263 - இல இவர் இயற்கை எய்தியதும் , குணங் 
குடி மசுத்தானசாகிபு சமாதி அருகே இப்புலவர் 
உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டது . 


. 


தமது காலத்தில் வாழ்ந்த பிரபுக்கள , நடுத்தரக் 
குடும்பத்தார் , கீழ் நிலையிலுள்ளோர் , கற்றார் , 
கல்லாதார் ஆகிய எல்லாரையும் கவரும் 

வண்ணம் 
நாடகங்களை எழுதினார் . அவர்கள் விரும்பிப் பார்ப் 
பனவற்றைத் தந்ததோடு அமையாது , அவர்கள எதிர் 
பாராதவறறையும் , தெரிந்து கொள்ள 

வேண்டிய 
வற்றையும் இணைத்தார் . காதல் , வீரம் , திருமணம் , 
கொலை , சிறிது தரக் குறைவான நகைச்சுவை ஆகிய 
வற்றின் மூலம் அவர்களை மகிழ்ச்சிக் கடலில் ஆழ்த் 
தினாரேனும் , உயர்ந்த 

பொருளுடைய 
தத்துவம் , அரிய உண்மைகள் ஆகியவற்றையும் 
சேர்த்துப் புதிய சாதனைகளைப் படைத்தார் . தமது 
காலத்தில் மெதுவாக ஏற்பட்டு வந்த நாடக மேடை 
( Stage ) வளர்ச்சியை உரிய முறையில் பயனபடுத்திக் 
கொண்டு , காலத்திற்கேற்ப , ஆனால காலத்தால் 
அழியாத நாடகங்களை அரங்கேற்றினார் . 


கவிதை , 


சாகூல 


! 


அவர் எழுதிய வீனசும் அடொனிசும் ( Venus 
and Adonis ) , உலுக்ரீசின் கற்பழிப்பு ( The Rape of 
Lucrece ) , போனிகசும் கடலாமையும் ( The Phoenix 
and the Turtle ) ஆகிய கவிதைகளும் 154 ஈரேழ வரிப் 
பாக்களும் ( Sonnets ) பெருமைக்குரியவையே . அவர் 
தம் நாடகங்களில் காணப்படும் கற்பனை ஆற்றலை 
இக்கவிதைகளிலும் காணலாம் . அவரது 

செயயுள் 
தொடரில் நுண்ணிய கருத்துகளை எளிய , இனிய , 
அன்றாட 

வாழ்வில் காணுகினற பொருளகளை 
உருக்காட்சிகளாக்கி , யாவரும் வியக்கும் 
கவிதையாகத் தருகிறார் . தோற்றமும் உணமையும் , 
காலமும் கால வரம்பற்ற தன்மையும் , அழகும் அதன் 
அழியும் தன்மையும் , நட்பும் அதன் சிறப்பும் ,இளமை 
யும் அதன் பெருமையும் , வாழ்வின் 

மேன்மையும் 


தந்தை செய்து வந்த இரத்தின 

வணிகத்தை 
மேறகொணடிருந்தாலும் இவர் தமிழன்னைக்குக 
பாப்பிய இலக்கியங்கள் ஆக்கி அளித்தார் . 
அமீது ஆண்டகையின வரலாறறைக காரணப் புரா 
ணம் எனும் பெயரில் காப்பியம் ஆக்கினார் . முகை 
தீன ஆண்டகையின் முழு வரலாற்றை குதபு நாய 
கம் எனும் பெயரால் காவியமாக்கினார் நபி இபுரா 
கிம் வரலாற்றைத் திருமணி மாலை எனும் பெய 
ரால் விருத்தப்பாக்களில் விரித்துரைத்தார் . அவை 
வெளிவந்ததும் சேகனாப்புலவரின் பெருமையும் வா 
கின் வன்மையும் கற்றோர்க்கும் மற்றோர்க்கும் 
புலப்படலாயின . 

இவர் இயற்றிய கோத்திரமாலை 149 செய்யுள 
களைக கொணடது . இவரது சொர்கக நீதி எனனும் 
நூல் 33 வண்ணப்பாக்களால் ஆனது . இறைவனிடம் 
நன்மக்கட்பேற்றினை வேண்டுவதாக இவர் பாடிய 
இருபது பாடல்களைக் கொண்ட நூல் 

பூபானைக் 
கண்ணிகள் . 


வணணம் 


இவரது நாகையந்தாதி என்னுஞ் சிற்றிலக்கியம் 
சொல்லணிகள் பொருந்தியதாகும் . நாகபந்தம் , அட்ட 
நாக பந்தம் , இரதபந்தம் , கமலபந்தம் முதலாய சித் 


சேசாசல ஐயர் , டி.என் . 


515 


சேட்சென்னி நலங்கிள்ளி 


திரக் கவிகளும் இயற்றியுள்ளார் . இவரது அசு ( Hai ) 
பயணத்தின் போது இயற்றப்பட்ட சிற்றிலக்கியம் 
மக்காக் கலம்பகம் ஆகும் . இப்பயணத்திற்குப்பின 
இவர் இயற்றியது 



புத்சுசாம என்னும் புராணம் 
ஆகும் . இக்காப்பியம் 6786 பாடலகளைக் கொண 
டது . நபி நாயகமே 

அதன் 

பாட்டுடைத் தலை 
வர் . 


சோழன 


சேட்சென்னி நலங்கிள்ளி: இவன் சோழன 
நலங்கிள்ளி என்றும் தேர்வணகிள்ளி என்றும் புட் 
பகை என்றும் சுட்டப்பெறுவன் என்பர் உ.வே.சா. 
ஆனால் , 

வையாபுரிப்பிள்ளை இவனைச் 
நலங்கிளளியின் வேறானவன் எனறு 

கருதுவதால் 
இவனைப் பாடிய புலவரென உறையூா முதுகண்ணன் 
சாத்தனாரையும் ஆலத்தூர் கிழாரையுமே குறிப்பர் . 
சோழன் நலங்கிள்ளியைப் பாடிய கோவூர் கிழாரை 
இவர் சுட்டவிலலை . 


சீறாப்புராணததைச் செப்பனிட்டுப் பதிப்பித்த 
வர் இவரே . இவருடைய கடிதங்கள் யாவும் கவிமடல் 
களே . தரும சபா அத்து மாலை , அக்குமேல 

முனா 
சத்து போன்ற நூல்களையும் தந்த சுலாமியத 
தமிழ்ப்புலவர் சேகனா ஆவார் . 

பி.தெ. 


சேட்செனனி நலங்கிள்ளி எனனும் பெயர் உறை 
யூர் முதுகண்ணன சாததனார் பாடிய புறப்பாட்டி 
லும் ( 27 ) ஆலத்தூர் கிழார் பாடிய புறப்பாட்டிலும 
( 225 ) அமைந்துள்ளது . மன்னர் சிலர் 
சேட்சென்னி , 

இளஞ்சேட்சென்னி எனப் பெயர் 
பெற்றுத் திகழ்ந்தமை புறநானூற்றால் அறியக் கிடக 


நலங்கிள்ளி 


கின்றது . 


பெற 


மாணவா 


சே சாசல ஐயர் , டி . என் . 20 - ஆம் நூற் 
றாண்டில் வாழ்ந்த தமிழறிஞர் . இவர் கி.பி. 1891 
ஆம் ஆண்டு செனனைப் புரசைப்பாக்கத்தில் பிறந்த 
வர் ; நன்கு பயின்று பி.ஏ. , பி.எல் . , பட்டம் 
றார் தாம் படித்த கல்விக்கேற்ற தொழிலாகிய 
வழக்குரைஞர் தொழிலில் நாட்டம் இல்லாது தமிழ் 
மொழியினபால மிகுநத ஆர்வம் காட்டினார் . தமிழ 
இலக்கண இலக்கியங்களைப் படித்தார் . 
களுக்குக் கலவி கற்பிக்க 1913 - இல இரவுப் பள்ளி 
யொன்றைச சென்னைப் புரசைப் பாககத்தில ஏற 
படுத்தினார் . அது , ஏழை மாணவாகள கலவி கறக 
ஏதுவாயிற்று . அப்பளளி தொடர்ந்து வளர்ச்சி பெற 
றுச் சென்னையின் பல பகுதிகளிலும் கிளைகள் பல 
கொண்டு விளங்கியது . அப் பள்ளிகளில் தமிழ இலக 
கண இலக்கியங்களைத் தக்கவர்களைக் கொணடு . 
கற்பிக்க ஏற்பாடு செய்தார் . இவர் மாணவாகளுக 
குத் தெளிவாகப் போதிக்கும் ஆசிரியராகவும் நகைச 
சுவையுடன பேசும் சொற்பொழிவாளராகவும் விளங் 
கினார் . இவர் சென்னையில உள்ள ஒய்.எம்.சி.ஏ , 
கட்டிடத்தில் கலா நிலைய இரவுக் கலலூரி ஒனறை 
யும் தொடங்கி நடத்தினார் . 


உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் , சிறந்த குடி 
யிற் பிறந்து அரசாணடோர் பலருளளும் புலவா 
பாடும் புகழ்பெற்றவர் சிலரே ; புகழ வாய்ந்தவர் 
வலவன் ஏவா 

வானவூர்தி ஏறி விணணகம் செலவர் 
என்று கேட்டுள்ளேன் ; வளர்தலும் தேய்தலும் பிறத் 
தலும் இறத்தலும் உடைய இவ்வுலகில வருநதி 
வந்தோர்ககு அருளும் வண்மைதான் வெற்றிக்கு 
மாண்பு ; நீ அதனைச் செய்க என ம்மனனனுக்கு 
அறிவுரை கூறினார் ( புறம் . 27 ) . இவன நாட்டினர் 
புறஞ்சிறை மாக்கட்கு அறஙகருதிப் புய்த்தெறிந்த 
கரும்பு அங்குள்ள தாமரையிதழிற பட்டுச் 

சிதைவ 
தால் அவ்வக நாடு கூத்தரின் ஆடுகளம் போல் காட்சி 
யளித்தது எனக் கொடைவளத்தை 

நாட்டுவளம 
கூறும் வாயிலாகப் புலவர் புனைந்துள்ளார் ( புறம் 28 ) 
நலல தன் நலனும் தீயதன் தீமையும் இல்லையென 
போர்க்கு இனன் ஆகிலியர் , நீ ஓம்பிய பொருள 
இசைவிளைப்பதாகுக என்று முதுகண்ணன் சாதத 
னார் மேலும் சில அறவுரை பகர்ந்துள்ளார் . புலவ 
ரின் அறிவுரை கேட்டு இவன் சிறந்து விளங்கினான . 


மகிழும் 


தமிழ்ப் பற்று மிக்க இவர் 1928 - இல் கலாநிலை 
யம் என்ற இலக்கிய இதழை வார வெளியீடாகத் 
தொடங்கிப் பல ஆண்டுகள் நடத்தினார் . அதில 
இவர் எழுதிய தலையங்கங்கள் தமிழும் ஆங்கிலமும் 
கற்ற சான்றோர்கள் படித்து 

வண்ணம் 
இருந்தன . அவ்விதழில் ஏமாங்கத நாட்டு இளவரசன 
என்ற புதினத்தையும் கம்பராமாயண விளக்கத்தை 
யும் தொடர்ந்து எழுதினார் . சேக்சுபியர் எழுதிய 
சூலியசு சீசர் , புயல் ( Tempest ) ஆகிய இரு நாடகத் 
தையும் மொழி பெயர்த்து அதில் எழுதி வந்தார் . 
மேலுமிவர் சூளாமணி , நளவெணபா ஆகிய இரு 
நூல்களுக்கு உரை எழுதியும் வெளியிட்டுள்ளார் 
இவர் 1938 - இல் காலமானார் . 

வீ.சே. 


ஆலத்தூர் கிழார் தம் கையறு நிலைப்பாடலில 
( புறம் . 225 ) இம்மன்னனின தானைப் பெருமையை 
யும் வீரச் சிறப்பையும் உரைத்துள்ளார் . இம்மன்ன 
னாகிய நலங்கிளளி வாழ்ந்தபோது பகையரசரின் இல் 
லத்தே அச்சத்தால் ஒலிக்காமல் தொங்கவிடப்பட்ட 
வலம்புரிச் சங்கு , இவன் இறந்த பின் பகையரசர்களின 
திருப்பள்ளி எழுச்சிக்கு முழங்கும்போது அவ்வொலி 
கேட்டுத் தாம் வருந்துவதாகப் பாடிக் 

கிள்ளியின 
வீரத்தையும் தம் அவலத்தையும் ஆலத்தூா கிழார் 
புலப்படுத்தியுள்ளார் ( புறம் .225 ) . (காண்க : சோழன் 
நலங்கிளளி ) 

இரா.சா. 


வா . க . 9 - 33 அ 


சேட்லர் குழு 


516 


சேட்டை 


சேட்டை : இந்து சமயச் சிறு தெய்வங்களுள் 
ஒன்று சேட்டை . ஏறத்தாழ கி.பி. 7 - ஆம் நூற் 
றாண்டு முதல் 10 - ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத் 
திலும் , கருநாடகத்திலும் புகழுடன் திகழ்நத தாய்க 
கடவுளாகும் . பிற்காலத்தில இத்தாய்த் தெய்வம் 
தன் சிறப்பினை இழந்தது . 


வழிபாட்டு முறையினையும் , 

அதனால் 

விளையும் 
நலன்களையும் விரித்துக் கூறுகிறது . இவற்றாலும் , 
தமிழகத்தில் சேட்டைக்கெனப் 

கோயில்கள் 
அமைக்கப்பட்டதாலும் , ஒரு காலத்தில் இத்தெய்வத் 
திற்கிருந்த செல்வாக்குப் புலனா 

பாகிறது . 


கேடு 


| 


திருப்பரங்குன்றம் குடைவரைக் கோயிலில 
சேட்டைக்கெனக் கருவறை உளளது . 

அதனைத் 
திறந்தால நாட்டுக்குக் 

உண்டாகும் என்ற 
நம்பிக்கை நிலவுவதால் , இன்று அக்கருவறை திறககப் 
படுவதில்லை . அதில் புடைப்புச் சிற்பமாகச் செதுக்கப் 
பட்டுள்ள சேட்டை இரு காலகளைத் தொங்கவிட்ட 
நிலையில் ஓர் ஆசனத்தில் அமர்ந்துள்ளது . சேட்டை 
யின இடப்புறம் ஒரு பெண்ணும் வலப்புறம் மாட்டுத் 
தலையுடனகூடிய இளைஞனும் சுகாசனத்தில் அமாந் 
துளளனர் . இரு பெண் தெய்வங்களும் தத்தம் வலக் 
கையில ஒரு மலரினை ஏந்தியிருக்க ஆணமகன் தன 
வலக்கையில் ஒருகுண்டாந்தடியை ஏந்தியுள்ளான் . 


ஆனால் கி.பி. 9 - ஆம நூற்றாணடில் வாழ்ந்த 
தொணடரடிப் பொடி ஆழ்வார் , பல நலன்களைத் 
தரும் நாராயணனை விடுத்து , இம்மூடமக்கள் சேட் 

டயினை வழிபடுகின்றனரே என முறையிடுகிறார் . 
அதனால் அக்காலத்தில் மக்களிடையே இத்தெய்வத் 
திற்கிருந்த செல்வாக்கும் , பக்தி இயக்கத்தார் இவ 
வழிபாட்டினை வெறுத்ததும் 

தெரிகின்றன . மண் 
ணுலக நலன்களை ஈந்த சேட்டையினை விணணுலகப் 
பயன்களைப் புகழ்ந்துரைத்த பக்தி இயக்கம் புறக் 
கணித்தது போலும் . இதன் விளைவாகச் சேட்டை , 
பாற்கடலைக் கடையும்போது திருமகளுக்கு முன் 
தோன்றிய மூதேவியுடன் இணைத்துப் பேசப்பட் 
டாள் . வடமொழியில் சேட்டாதேவி என்ற சொல் 
லுக்கு முதன்மை வணக்கம் பெறத்தக்கவள் 
( விநாயகருக்குச் சேட்டராசன எனப்பெயருண்டு ; 
அவர் முதல் வணககம 

பெறுவது 

யாவரும் அறிந் 
ததே ) மூத்த தேவி எனப் பொருளகளுண்டு . எல் 
லோருக்கும் மூத்ததேவி , திருமகளுக்கு மட்டுமே 
மூத்ததேவி எனக் காட்டப்பட்டபோது மூதேவியாகி 
வீழ்ச்சியடையத் தொடங்கினாள் . கி . பி . 10 - ஆம் 
நூற்றாண்டில் 

தோனறிய சேந்தன் திவாகரம் , 
பிங்கல நிகண்டு ஆகிய நூல்களில் சேட்டை மூதேவி 
யாகவே காட்டப்படுகிறாள் . 


1 


தமிழகத்தில் இன்று நாம் காணும் சேட்டையின 
உருவமே மிகத் தொன்மையான உருவம் எனலாம . 
இங்குள்ள கி பி . 773 - ஆம் ஆண்டுக் கல்வெட்டின்படி 
சேட்டையின் உருவத்தையும் கோயிலையும் நிறுவிய 
வள் நக்கன் கொற்றி என்பாள . இவள் அப்போது 
ஆட்சிபுரிந்த பாண்டிய மன்னன் மாறன் சடையனின 
தளபதியான சாத்தன் கணபதி என்பானின மனைவி 
என்பதும் அககல்வெட்டால் அறியப்படுகிறது . 


) 


இன்று பல்வேறு பெயர்களுடன சேட்டையினை 
வணங்கும் பாமர மக்களிடையே 

மூதேவி 
என்ற கருத்து நிலவவில்லை எனபது குறிப்பிடத்தக் 


இவள் 


ரா.வே. 


கது 


பாண்டியரை அடுத்துப் பல்லவரும் , சோழரும் 
சேட்டையின் உருவங்களைச் செதுக்கினர் . முதலாம் 
இராசராசன சேட்டைக்கெனத் தனிக்கோயில் ஒன 
றினைப் பாசசிக்கூற்றத்து அனபனூரில ( திருச்சி 
மாவட்டம் ) கட்டினான . இன்று இககோயிலை இடி 
பாடுகளுக்கிடையே காணலாம் . 

ஏறத்தாழ 300 
ஆணடுகள பலவேறு கோயிலகளில் புகழுடன திகழந்த 
சேட்டையின் சிலைகள் , கோயில்களினின்றும் வெளி 
யேற்றப்பட்டு , இன்று அவ்வப்பகுதிகளில் வாழும் 
பாமரமக்களால் பலவேறு பெயர்களுடன் கிராம 
தேவதைகளாக வணங்கப்படுகினறன . 


சேட்லர் குழு : இங்கிலாந்திலுள்ள இலீட்சுப் 
பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த 
டாக்டர் மைககேல் சேட்லர் என்பவரின தலைமை 
யின் கீழ் , கல்கத்தாப் பல்கலைக்கழகத்தின் சிககல் 
களை ஆராய்வதற்கு ஒரு குழுவை 1917 - இல அப் 
போதைய இந்திய அரசு அமைத்தது . இந்தக் குழுவின் 
உறுப்பினர்களாக டாக்டர் கிரிகிரி , பிலிப் பார்டாக்கு 
பேராசிரியா இராம்சே முயிர் , அசுடாசு முக்கர்சி , 
டாக்டர் சியாடின் அகமது , வங்களாத்தின் கல்வித் 
துறை இயக்குநர் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் . 


பூர்வகரணாகமம் என்னும் வடநூல் 

சேட்டை 
யின் உருவத்தை வடிப்பதற்கான விதிகளைக் கூறு 
கிறது . அதன்படி சேட்டையின் வலப்புறத்தில் உள்ள 
வன் இவள் மகன ; இடபவத்திரன் ( காளைமுகத் 
தோன் ) என்ற பெயரினன் ; செவ்வண்ணத்தான் . 
இடப்புறத்திலுள்ளவள இவள மகள் ; அக்கினிமாதா 
என்ற பெயரினள ; பொன வண்ணத்தாள் . போதா 
யன கிருகிய சூத்திரம் என்னும் வடநூல் 

வளது 


இந்தக் குழுவின் நோக்கம் கல்கத்தாப் பலகலைக் 
கழகத்தின் அப்போதைய நிலைமைகளையும் அதன் 
வளர்ச்சியையும் பற்றி ஆராய்ந்து ஓர் அறிக்கையை 


சேட்லர் குழு 


317 


சேட்லர் குழு 


இந்திய அரசாங்கத்திற்குக் கொடுக்கவேண்டும் என்ப 
தாகும் . 


| 


| 


| 


புகுமுசுத் தேர்வாக இருக்கவேண்டும் புகுமுகக் கல்வி , 
பல்கலைக்கழகத்திலிருந்து விடுபட்டுத் தனியாக இயங் 
குதல் வேண்டும் . மேலும் முதல் பட்டப்படிப்பாகிய 
இளங்கலை பகுப்பு மூன்று ஆண்டுகளாக்கப்பட்டு 
அதற்குரிய கல்வித் திட்டத்தைக் 

கொண்டதாக 
அமையவேண்டும் . 


இக்குழு 17 மாதங்கள் கல்கத்தாப் பல்கலைக் 
கழகத்தின் 

பல்வேறு சிக்கல்களை ஆராய்ந்து 
1919 - ஆம் ஆண்டு தன் அறிககையைக் கொடுத்தது 
இந்த அறிக்கையில் இந்தியாவிலுள்ள பள்ளிக்கல்வி ,, 
கல்லூரிக் கல்வி , பல்கலைக்கழகக் கல்வி ஆகியவற் 
றின மேம்பாட்டுத் திட்டங்கள பற்றிய 13பகுதிகள் 
அடங்கியிருந்தன . இக்குழு பல்கலைக்கழகங்களின் 
சிக்கல்களை ஆராய்ந்தபோதிலும் இடைநிலைக் 
கல்வியின் சீர்திருத்தததையும் முதன்மையாகக் கருத 
வேண்டுமென்று கொளகை அடிப்படையில் பரிந்துரை 
செய்தது . 
கல்கத்தாப் பல்கலைக்கழகத்தின 

சிக்கல 
களை ஆராய்ந்த இக்குழு கீழவரும் சில பரிந்துரை 
களைக் கூறியது 


முதலாவதாக , புதுமுகப் படிப்பிற்கான கல்லூ 
ரிகள் தொடங்க வேண்டும் . இக்கல்லூரிகளில் கலை , 
அறிவியல் , மருத்துவம் , தொழிலியல் , 

கல்வியல் , 
வேளாண்மையியல் , வணிகவியல் போன்ற பாடங் 
களைக் கற்பித்தல் வேண்டும் , 


உயா நிலைப் பள்ளிகளுக்காககவும் 

புகுமுகக 
கலவிக்காகவும் தனியான மையம் ஒன்று ஒவ்வொரு 
மாநிலத்திலும் அமைத்தல் வேண்டும் இந்த மையம் 
அரசாங்கம் , பல்கலைக்கழகம் , உயர் நிலைப் பளளி 
மற்றும் புகுமுகக கலலூரிகள் ஆகியவற்றின் பிரதி 
நிதித்துவம் கொண்டதாக இருகக வேண்டும் . நாட்டி 
லுள்ள இடைநிலைக் கல்வியை இந்தமையங்கள் கண 
காணிகக வேணடும் . மேலும் இந்த மையங்கள் , கல்வித் 
துறையிலிருந்து விடுபட்டுச் சுதந்திரமாக இயங்கவேண் 
டும் எனறும் பரிந்துரைக்கப்பட்டது . 


புகுமுகக் கலலூரிகளில் தாய்மொழியின மூலம் கற் 
பித்தல வேண்டுமென்ற ஒரு மிக முககியமான பரிந 
துரையையும் இக்குழு கூறியது . பலகலைக்கழக ஆசிரி 
யர்களுக்குக்குக் கூடுதல் அதிகாரங்களை அளிதது அவா 
களைமாநிலக் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடச் செய்ய 
வேண்டும் என்றும் வலியுறுத்தியது . பல்கலைக்கழகங் 
களை நிருவகிப்பதிலுள்ள கடினமான சட்டதிட்டங் 

எளிமையாக்கவேண்டும் எனவும் க்குழு 
எடுத்துக் கூறியது . 

திறமையான மாணவாகளுக்காகத் தனித்தகுதிப் 
( Honours ) பட்டப்படிப்புகள் தொடங்கப்பட வேண் 
டும் எனவும் , இந்தப் படிப்புகள் சாதாரண பட்டப் 
படிப்புகளிலிருந்து மாறுபட்டு இருக்கவேண்டு 
மென்றும் கருத்துத தெரிவித்தது . 


களை 


கல்கத்தாப் பலகலைக்கழகம் மிக விரிவடைந்து 
விட்டதால இதன கட்டுப்பாட்டின் கீழுள்ள கலலூரி 
களின் | எண்ணிக்கையும் , மாணவர்களின 

எண்ணிக் 
கையும் சொல்ல முடியாத அளவிற்குப் பெருகிவிட் 
டன . ஆகவே , ஒரு தனிப் பல்கலைக்கழகம் 

பலவித 
மான சிக்கல்களைக் கையாளுவது மிகவும் கடினம் 
என இக்குழு முடிவு செய்தது . அதன் காரணமாக 
மூன்று பரிந்துரைகள கொடுக்கப்பட்டன . அ ) எல 
லோரும் தங்கிப் பயிலும் வசதிகளைக் கொண்ட ஒரு 
பல்கலைக்கழகத்தை தாக்காவில் 

ஏற்படுத்துதல் 
வேண்டும் . ஆ ) கற்பித்தலின் உண்மையான நோக 
கத்தைக் கொண்ட இந்தப் பல்கலைக்கழகம் , கலகத் 
தாவிலிருந்து பயிற்றுவிப்பதற்கான எல்லா 

வளங் 
களையும் வசதிகளையும் எடுத்துக்கொள்ள 
டும் . இ ) உயர் கல்வியை மேம்படுத்த வேண்டுமென்ற 
நோக்கத்தோடு பலகலைக்கழக மையங்களைச் சில 
முககியமான இடங்களில் எல்லா வசதிகளோடும் 
தொடங்குதல் வேண்டும் . அதற்காக நாட்டுப்புறங் 
களில் கல்லூரிகளைத தொடங்கிப் பின்னா அவை 
களைப் பல்கலைக்கழக 

செயற் 
படுத்த முனையவேண்டும் . இக்குழு பொதுவாகப் 
பலகலைக்கழகங்களின் அமைப்புப் பற்றியும் , உள 
நிருவாகங்கள் பற்றியும் பல கருத்துகளை வெளியிட் 
டது . இதன் கருத்துகளும் பிற பரிந்துரைகளும் உயர் 
கலவியின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் மிகவும் 
ஏற்புடையனவாகவும் , எல்லோராலும் ஒப்புக்கொள 
ளக்கூடியனவாகவும் இருந்தன . இதன் முக்கியமான 
கருத்துகள கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


வேண 


மையங்களாகச 


பல்கலைக்கழகத்தின் உள் நிருவாகத்தைத் திருத்தி 
அமைப்பதற்கும் இக்குழு சிறநத பரிந்துரைகளைக் 
கொடுத்தது . அதன்படி பல்கலைக்கழகப் பேரவைக் 
குப் பதிலாக எலலோருக்கும் பிரதிநிதித்துவம் அளிக் 
கக்கூடிய நீதிமன்றத்தையும் , ஆட்சிக் குழுவிற்குப் 
பதிலாக ஒரு சிறிய செயலாகக்கக் குழுவையும் 
( Executive Council ) ஏற்படுத்துதல் வேண்டுமென்று 
கூறியது . 


பல்கலைக்கழகத்தில் சேருவதற்கான அடிப் 
படைத் தகுதி பளளியிறுதித தேர்வாக இல்லாமல் 


பல்கலைக்கழகப் பேராசிரியர்களையும் , இணைப் 
பேராசிரியாகளையும் நியமனம் செய்வதற்கு ஒரு 


| 


சேட்லர் குழு 


518 


சோடன் 


துணை நூல்கள் : 


தனிக்குழு அமைத்தல் வெண்டும் . இந்தக் குழுவில 
அந்தந்தப் பல்கலைக்கழகத்திற்கு வெளியேயிருந்து 
சில வல்லுநர்களையும் உறுப்பினர்களாகச் சேர்த்துக் 
கொள்ள வேண்டுமென்ற கருத்தையும் கூறியது . 
ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் பல 

துறைகள் 
தொடங்கப்பட வேண்டும் . 


Bhatt , B.D . and J.C Aggarwal , Educational Docume 

nts in India ( 1813-1968 ) , Arya Book Dept , 
New Delhi , 1969 . 


Nanda S.K. , Indian Education and its Problems 
Today , Kalyani Puplishers, New 

Delhi , 
1977 . 


| 


ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் 

முழு நேரச் 
சம்பளம் பெற்றுக் கொள்ளும் துணைவேந்தர்களை 
நியமித்தல் வேண்டும் . இசுலாம் சமய மக்களின் பின் 
தங்கிய நிலைமையைக் கருத்திற்கொண்டு 

எல்லா 
விதமான கல்வி வசதிகளையும் அவர்களுக்கு அளித் 
தல் வேண்டும் . மாணவர்களின் உடல் நலத்திற்காக 
வும் , சுகாதாரத்திற்காகவும் மாநில அளவில் உடற் 
கல்வி இயக்குநர் ஒருவரை நியமித்தல் 

அவசியம் 
என்றும் கூறியது . பலகலைக்கழகங்களில் கல்வியியல் 
துறை தொடங்க வேண்டுமெனவும் , கல்வியியலைப் 
பட்டப்படிப்பிலும் பட்டப்படிப்பிற்கு முன்னரும் பாட 
மாக வைக்கவேண்டும் என்றும் கருத்து வெளியிட் 


சேடான் : இது பிரான்சு நாட்டில் மியூசு 
( Meuse ) ஆற்றிற்கு வலக்கரையில் உள்ள ஒரு பட்டி 
னம் . இது இப்போது பஞ்சாலைகள் மிக்கு விளங்கு 
கிறது . இது கி பி . 1870 - இல் ஒரு போர்க்களமாகவும் 
திகழந்தது . பிரான்சுக்கும் பிரசியாவுக்குமிடையே 
கி.பி. 1870 - இல் நடைபெற்ற மாபெரும் போரில் , 
பிரான்சு சேடான் போர்க் களத்தில் தோல்வியுற்றது . 


! 


பதினைந்து , பதினாறு வயது வரையிலும் உள்ள 
பெண் குழந்தைகளுக்குத் தனிப் பள்ளிக்கூடங்கள் 
அமைத்தல் வேண்டுமென்றும் , கல்கத்தாப் பல்கலைக் 
கழகம் பெண்கள் கல்விக்காக ஒரு சிறப்புக் குழுவை 
ஏற்படுத்தி , பெண்களின் கல்வித் தேவைகளைக 
கருத்திற்கொண்டு அவர்களுக்காகத் தனியாகப் 
பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டுமென்றும் 
இக்குழு கூறியது . 


பிரசிய மன்னர் முதலாம் வில்லியம் பிரெஞ்சு 
மன்னர் 14 - ஆம் உலூயியைவிட வலிமை வாய்ந்த 
வர் . அவர் பட்டத்திற்கு வந்த உடனேயே பிரசியப் 
படையைத் திருத்தி அமைத்தார் சில ஆண்டுகளில் 
அதன் வீரர்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி 
னார் . தம் உதவிக்கென ஆட்டோவான பிசுமார்க்கு 
( Ottovon Bismorck ) என்ற சிறந்த அமைச்சரை நிய 
மித்துக்கொண்டார் . பிரபுக்கள் மரபில் வந்தவரான 
பிசுமார்க்கு பல்லாண்டுகளாக மனனரையும் , மன்ன 
ரின் கொளகைகளையும் பிரசிய நாடாளுமன்றத்தில் 
ஆதரித்தார் . இவர் அமைச்சராவதற்கு முன செருமன 
சட்ட சபையில் பிரசியாவின உறுப்பினராகச் சில 
காலமிருந்தார் . இவவளவு அரசியல் அனுபவத்துடன் 
கூடிய அமைச்சரை வில்லியம் நியமித்துக்கொண்டதே 
ஓர் நல்ல அறிகுறியாகும் . 


இந்தியாவிலுள்ள பல்வேறு பல்கலைக்கழகங் 
களின் செயற்பாடுகளை ஒருங்கிணைப்பதற்கும் , கல்வி 
யின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் , 

பல்கலைக 
கழகங்களுக்கிடையிலான ஓர் அமைப்பு ஏற்படுத்து 
தல வேண்டுமென்றும் பரிந்துரைத்தது . 


பிசுமார்க்கு ஆண்ட விதம் அவர் ஆற்றிய உரை 
யிலிருந்து புலப்படும் . பெரிய சிக்கல்கள் , மேடைப் 
பேச்சுகளினாலும் அறுதிப் பெரும்பான்மை ஆதரவை 
யுடைய தீர்மானங்களினாலும் தீர்க்கப்படுவன அல்ல , 
வலிமையும் போருமே அவற்றிற்கு ஏற்ற வழிகள் . 


முதலில் 


பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகக் கல்விகளில் 
வட்டார மொழி பயன்படுத்துவதைப் பற்றிய சிறந்த 
கருத்தை இக்குழு வெளியிட்டது . ஆங்கில மொழி 
மூலம் பயினற இந்திய இளைஞன் அவனது தாய் 
மொழியைச சரியாக எழுதவும் பேசவும் இயலாத 
வனாக இருப்பது இந்தியக்கல்வியின் 

மோசமான 
தன்மையைக் காட்டுகிறது . எனவே , வட்டார மொழி 
களை உயர்நிலைப் பள்ளிகளிலும் , புகுமுகக் கல்லூரி 
களிலும் , பல்கலைக்கழகங்களிலும் 

நனகு மேம்படக் 
கற்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது . இந்தியக் 
கல்வி வரலாற்றில் சேட்லர் குழுவின் பங்கு 
மதிக்க முடியாதது என்று ஆர்தர் மேத்தியூ என்ற 
கல்வி வல்லுநர் கூறியுள்ளார் . 

இரா.பா. 


பிசுமார்க்கு 

ஆசுத்திரிய - பிரசியப் 
போரின் விளைவாக ஆசுத்திரியாவை நலிவடையச் 
செய்தார் . பிரசியாவின் ஒப்பற்ற தலைமையில் ஒன்று 
பட்ட செருமனியை உருவாக்குவதுதான் இவரது 
அடிப்படைக் குறிக்கோளாக இருந்தது . இதற்குத் 
தடையாக இருந்தது பிரான்சு நாடு . 


விலை 


பிரேக்கு ( Prague ) ஒப்பந்தத்திற்குப் பிறகு பிசு 
மார்க்கு வடசெருமனிக் கூட்டமைப்பு அரசுகளின் 
படையைப் பிரசிய முறையில் அமைத்தார் . செரு 


519 


சேணிலை உணர்வு 


சேடான் 


மானிய ஒற்றுமைக்குச் செய்ய வேண்டிய இறுதிப் 

வெற்றியுடன் முடிப்பதற்கே இப்போர் 
பிரான்சுடன் ஏற்பட வேண்டியிருந்தது . 


போரை 


பிசுமார்க்கு , எம்சுத தந்திச் செய்தியைச் சுருக்கியும் 
திரித்தும் செய்தித்தாள்களில வெளியிட்டார் . அத 
னைக் கண்ணுற்ற பிரெஞ்சுக்காரர் தங்கள் தூதரைப் 
பிரெசிய மன்னர் அவமானப் படுததிவிட்டதாகக் 
குமுறினார் . தங்கள் மன்னரைப் பிரெஞ்சுத் தூதா 
அவமதித்துவிட்டதாகக கருதிக் கொதிப்படைந்தனர் . 
உடனே பிரான்சு பிரெசியா மீது போர் தொடுத்தது . 


வடசெருமன பேரரசு பிரெஞ்சு எல்லை வரை 
பரவியிருந்தது . இது பிரெஞ்சு மனனராகிய மூன்றாம் 
நெப்போலியனுக்குப் பெருத்த அச்சத்தை அளித்தது . 
அதற்கேற்பப் பிசுமார்க்கும் பிரெஞசுச் செல்வாக்கை 
அழித்தால் தான் செருமனி வலுவடையுமென்று 
எண்ணினார் . வலிமை வாய்ந்த பேரரசு பிரான்சின் 

ண்மையில் ஏற்பட்டிருந்ததைப் பிரெஞ்சு மக்கள் 
விரும்பவில்லை 

பிரெஞ்சு மன்னரே ஐரோப்பிய 
மன்னருள் சிறந்தவர் என்ற பெருமை அழிவதற்குச் 
செருமன் பேரரசின் தோற்றம் காரணமாக இருந்தது . 
ஆசுத்திரோ - சார்டீனியப் 

போர் ஏறபட்டபோது 
தாம் நடுவுநிலை வகித்ததற்காகப் பிரசியா தன் 
வாக்குறுதியின்படி சில நாடுகளைக் கொடுக்கும் 
என்று பிரெஞசு மன்னர் நினைத்தது பகற்கனவாக 
முடிந்தது . ஆனால் , அதைவிடாமல் பிரெஞ்சு மன்னா 
தம் உறுதியைக் காக்கும்படி பிசுமார்க்கைக் கேட் 
டார் . பிசுமார்க்கு இதற்குச் செவி சாய்க்கவில்லை . 
மாறாகப் பவேரியாவைப் பிரான்சிற்கு எதிராகத் 
தூண்டினார் . பிரான்சு பெல்சியத்தை விழுங்குவதற்கு 
திட்டம் தீட்டியிருப்பதாகப் பிசுமார்க்கு 

ஆங்கில 
அரசிடம் கூறி இங்கிலாந்தைப் பிரான்சிற்குப் பகை 
ஆக்கினார் . 


தென் செருமானியச சிற்றரசுகள் இப்போரைத் 
தேசிய போராகக் கருதிப் பிரசியாவுடன் சோந்து 
கொணடன இப்போர் கி.பி. 1870 - இல் , தொடங்கிய 
குறுகிய காலத்தில் முடிவடைந்தது . சேடான் போரில 
பிரெஞ்சுப் படை முழுவதும் தோற்றுச்சரணடைந்தது . 
இப்போரில் 14,000 பேர் காயமுற்றனா . 21,000 பேர் 
காணவில்லை . செருமானியரால 9,000 பேர் கொல் 
லப்பட்டனா . இப்போரின் விளைவாக நெப்போலியன் 
கென்ட்டு ( Kent ) கிராமத்தில் கைதியானார் . சேடான் 
வீழ்ச்சிச் செய்தி காதுகளுக்கெட்டியதும் பிரெஞ்சு 
மக்கள மூன்றாம் குடியரசை நிறுவினர் . மூன்றாம் 
நெந்போலியனின் வீழ்ச்சி செருமானிய ஒற்றுமையை 
முற்றுப்பெறச செய்தது . பிசுமார்க்கு , பிரெசிய 
னரை வெர்சே 

கணணாடி 

மாளிகையில் செரு 
மானியப் பேரரசராக முடிசூட்டினார் . 


மன 


உலகப் போரின்போதும் சேடான் போர்ககள் 
மாகத் திகழ்ந்தது . அணமை மக்கள்தொகைக் கணக் 
குப்படி இதன் மக்கள் தொகை 22,998 . கே.சே. 


காரணமாக 


சேணிலை உணர்வு : ஒருவர் மனத்திலிருக்கும் 
எண்ணஙகள சொற்கள் மூலமாகவோ , செயகைகள் 
மூலமாகவோ வெளிப்படுத்தப்படாதபோதும் அந்த 
எண்ணங்களை 

மற்றவா உணர்ந்து கொள்வது 
சேணிலை உணர்வு ( Telepathy ) எனப்படும் , சேணிலை 
உணர்வு ஏற்பட இருவரும் அருகருகில் இருக்கவேண் 
டியதில்லை . பல மைல்களுக்கப்பால் இருப்பவரின் 
எண்ணத்தைக் கூடச் சேணிலை உணர்வு மூலம் அறிய 
முடியும் . 


சில நாட்களில் போர்ச் சூழல் உருவாகியது .. 
இரு தரப்பினரும் போரை விரும்பினர் . போர் ஏற் 
படுவதற்கு ஒரு காரணம்தான் தேவைப்பட்டது . 
அதை எம்சு ( Ems ) தந்திச் செய்தி வழங்கியது . 
மக்கள் கிளாச்சி 

இசுபெயினை 
ஆண்ட இசபெல்லா அரசி முடிதுறந்தார் . இசுபானிய 
அரியணையைப் பிரசிய மன்னரின உறவினரான 
இலியோபால்டுக்கு வழங்க இசுபானியர் முன்வந்த 
னர் . அப்போது , மூன்றாம் நெப்போலியன் இவ்வேற் 
பாடு ஐரோப்பாவில் அமைதியைக் குலைத்துவிடும் 
என்று எதிர்ப்புத் தெரிவித்தார் . எனினும் , நெப்போ 
லியன் மன நிறைவு அடையவில்லை . பிரசிய மன்ன 
ரிடமிருந்து இசுபானிய அரியணையைப் பெறுவதற்கு 
இலியோபால்டின் முயற்சியை எக்காலத்திலும் ஆத 
ரிப்பதில்லை என்று எழுத்து மூலமாக உறுதிமொழி 
பெறும்படி தன் தூதராகிய பென்டெட்டுக்கு ஆணை 
யிட்டார் . எம்சில் தங்கியிருந்த மன்னர் விலலியம் 
அதுபோன்ற உறுதிமொழி எதையும் கொடுக்க 
மறுத்துவிட்டார் . தனக்கும் பிரெஞ்சுத் தூதருக்கும் 
இடையே நடைபெற்ற உரையாடலின் விவரத்தைத் 
தந்தி மூலம் பிசுமார்க்குக்குத் தெரிவித்தார் . 


எல்லா 

மக்களும் ஐம்புலன்கள் இருப்பதை 
அறிவர் . எனவே , 

கண்ணால பாாப்பது , காதால் 
கேட்பது , மூக்கால் முகர்வது , நாக்கால் சுவைப்பது , 
உடலால் தொடுவதை அறிவது முதலியவற்றை நன்கு 
செயற்படுத்துவர் . ஆனால் , மக்களுக்கு ஆறாம் புலன 
ஒன்றும் உண்டு என்பதைப் பலர் அறிவதில்லை . 
சேணிலை உணர்வே 

அந்த ஆறாம் புலனாகும் . 
ஆனால் , இதனை மற்றப்புலன்களைச் செயற்படுத்து 
வது போல மிக எளிதாகச் செயற்படுத்த முடியாது . 
ஒருவர் மனத்தால் மேம்பட்ட நிலையை அடைந்தால் 


சேணிலை உணர்வ 


520 


சேணிலை உணர்வு 


மட்டுமே இதனைச் செயற்படுத்த முடியும் . கண் , 
காது முதலியவற்றை ஒருவர் தம் உடலில் பார்ப்பது 
போல இந்த ஆறாம் புலனான சேணிலை உணர்வை 
உடலில் எந்தப் பாகத்திலும் காணமுடியாது . இது 
உள்ளே மறைந்து கிடக்கிறது . இது ஒருவர் தம் மனப் 
புலனாகும் ( Psychic Sense ) . சேணிலை உணர்வு 
மனத்தால் ஏற்படுவதாகும் . இது அதீத புலன்காட்சி 
( Extra - Seasor - Perception ) வகையினைச் சேர்ந்த 
தாகும் . 


வர்மனத்தில் இருப்பதையறிய எண்ணியவர் அவரது 
உடலையும் மனத்தையும் அமைதியாக இருத்தி 
( Relaxed ) , தம் மனத்தை அவரைப்பற்றிய எண்ணங் 
களில் ஆழ்த்தி , அவர் தம் நல்ல குணங்கள , நடை 

பாவனைகள் முதலிவற்றைக் கற்பனையில் 
பார்த்து , 

அவருடனே ஒன்றி அமைதியுடன் இருந் 
தால் அவரது மனத்தைப் படிக்கமுடியும் . 


உடை , 


அருகில் 

இருப்பவரிடம் மாத்திரமன்றி வெகு 
தொலைவில் 

இருப்பவரது எணணங்களையும் 
சேணிலை உணர்வு மூலம் அறியமுடியும் . 


சிலரிடம் சேணிலை உணர்வு நன்றாக வளர்ந்து 
முதிர்ச்சி பெற்ற நிலையில் இருக்கிறது . ஆனால் , பல 
ரிடம் இது வளராமலே நின்றுவிடுகிறது . சேணிலை 
உணர்வு மக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள மிகச்சிறந்த 
பரிசாகும் . இது ஐம்புலன்களைக் காட்டிலும் ஒருவ 
ருக்கு மிகுந்த பயனையளிக்க வல்லது . ஒருவர் எப்படித் 
தம் ஐம்புலன்களைப் பயன்படுத்தாமல் விடமாட் 
டாரோ அது போலவே இந்த ஆறாம் புலனான 
சேணிலை உணர்வையும் பயன்படுத்தாமல் விடமாட் 
டார் . விடுவது அவருக்குப் பெரிய இழப்பாகும் . 


சிலர் உள இயக்கம் என்ற நிலையைச் சேணிலை 
உணர்வின் ஒருவகையாகக் குறிப்பிடுகிறார்கள் . இதில் 
மனத்தால் சில பொருள்கள் கட்டுப்படுத்தப்படுகின் 
றன , 


தொடர்புசசேணிலை உணர்வு ( Contact Telepa 
thy ) என்ற முறையில் ஒருவரது கைகளை மற்றவரின் 
கை , தலை அல்லது உடம்பின் நோயுற்ற பாகத்தின் 
மேல் வைத்துத் தொடுவதன்மூலம் எண்ணங்கள் 
செலுத்தப்படுகின்றன . இந்த முறை முக்கியமாக 
நோய்களை நீக்கப்பயன்படுகிறது . 


திறனாய்வு : சேணிலை உணர்வு வெற்றியுடன் 
அமைய எண்ணங்கள் அனுப்புபவர் , பெறுபவர் ஆகிய 
இவருடைய மனவெழுச்சி நிலையும் மிக முக்கியமான 
தாகும் . அனுப்புபவர் மனவெழுச்சி தூண்டப்பட்டும் , 
பெறுபவர் அமைதியாகவும் ( Relaxed )இருக்கும் போது 
சேணிலை உணர்வு மிகச்சிறந்த முறையில் அமையும் . 
அதுமட்டுமன்றி , எணணங்களைப் பெறுபவர் கனவு 
நிலையிலோ , மனோவசியம் செய்யப்பட்ட நிலை 
யிலோ இருந்தால் , பொதுவான விழிப்பு நிலையில் 
இருப்பதைவிட நன்றாகச் சேணிலை உணர்வு செயற் 
படும் . 


சேணிலை உணர்வு உளச் சேணிலை உணர்வு 
( Mental Telepathy ) , உளம்சார் சேணிலை உணர்வு 
( Psychic Telepathy ) என இருவகைப்படும் . உளச் 
சேணிலை உணர்வில் ( Mental Telepathy ) ஒருவர் 
எண்ணங்கள் மற்றொருவரிடம் அப்படியே சென்றடை 
கின்றன . ஆனால் , உளம் சார் சேணிலை உணர்வில் 
( Phychic Telepathy ) தொடர்பு , சின்னங்கள் ( Sym 
bols ) மூலம் நிகழ்கிறது . இவை ஒரு பெருக்கல் குறி 
யாகவோ சதுரமாகவோ வாகனமாகவோ மிருகமா 
கவோ வார்த்தையாகவோ இருக்கலாம் . இவை அடிக் 
கடி ஒருவர் கனவில் தோன்றலாம் . ஆனால் , இதன் 
உணமைப்பொருள் என்னவென்பதை 

ஒருவர் 
அறிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது . 
எடுத்துக் காட்டாக , ஒருவர் கனவில் அடிக்கடி இர 
யில் தோன்றுமானால் அவர் வெளியூருக்குச் செல்லப் 
போவதை அது 

தெரியப்படுத்தலாம் . 
இத்தகைய செய்திகள் ஒருவர் மனம் அமைதி 
யாகவும் , செய்திகளை வரவேற்கும் நிலையிலும் 
இருக்கும்போது அவருக்குத் துல்லியமாகப் புலப்படு 
கினறன . 

எனவேதான் , தூக்கத்திலோ தியானத் 
திலோ இருக்கும்போது சேணிலை உணர்வு தோன்று 
கின்றது . உறங்குமுன் ஒருவர் தம் சிக்கல்களை உள 
மனத்திடம் கூறி , அதற்கு விடையைக் காட்டுமாறு 
வேண்டினால் கனவுகளில் அவற்றிற்குத் தக்க விடை 
கிடைக்கும் . 

பிறர் மனத்தைப் படித்தல் ( Mind Reading ) 
சேணிலை உணர்வின் 

ஒரு முறையாகும் . மற்றொரு 


அறிவியலில் ஒரு நிகழ்ச்சி ( Phenomena ) பலமுறை 
சோதித்து மெயப்பிக்கப்பட்ட பின்பே ஒப்புக்கொள் 
ளப்படுகிறது . ஆனால் , சேணிலை உணர்வு அது 
போன்று பலமுறை சோதித்து மெய்ப்பிக்கப்பட்ட 
முடியாத ஒரு நிகழ்வு ஆகும் . சேணிலை உணர்வு 
மற்றும் பிறவிதமான அதீத புலன்காட்சி ( ESP ) ஐயத் 
திற்கு இடமாக இருப்பதற்குக் காரணம் , இத்தகைய 
நிகழ்ச்சிகளை நம்பும் முறையில் நிகழ்த்திக் 

காட்ட 
முடியாதது தான் . இதுபற்றி ஓர் ஆராய்ச்சியாளரின் 
முடிவு மற்றோர் ஆராய்ச்சியாளருடைய முடிவுடன் 
ஒத்துப்போவதில்லை . 

ஆராய்ச்சியாளரும் 
சேணிலை உணர்வு பற்றி ஒருமுறை சோதனை 
செய்து கிடைத்த நம்பத்தக்க முடிவுகளை மறுமுறை 
யும் பெறுவார் என உறுதியாகக் கூறமுடியாது . எனவே , 


ஒரே 


சேத்து சிங்கு 


521 


சேதிநாடு 


- 


மறுபடி செய்து 

மெய்ப்பிக்க 

முடியாத நிலை 
சேணிலை உணர்வின மிகப்பெரிய ஒரு குறையாகும் . 
ஆராய்ச்சியாளர் சேணிலை உணர்வு பற்றி நம்பிக் 
கையோடு , நல்ல முடிவு கிடைக்குமென்ற உறுதியோடு 
இருக்கும் போது அவர் வெற்றி பெறுகிறார் . அது 
பற்றி நம்பிக்கையின்றி விருப்பமில்லாமல் ஆராய்ச்சி 
செய்யும்போது அதன் முடிவு மன நிறைவளிப்ப 
தாக அமைவதில்லை . 


காலாட்படையினைத் திரட்டிவிட்டதாக ஏசுடிங்சிற்கு 
இவர் தகவல் அனுப்பினார் . ஆனால , ஏசுடிங்சு சேத 
சிங்கைக குறைகூறி ஆணையை மீறிவிட்டதாகவும் , 
அக்குற்றத்தைச் செய்ததற்காக 50 இலட்சம் ரூபாய் 
அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் ஆணையிட் 
டார் . ஏசுடிங்சு தாமே நேரில் சென்று சேத்துசிங்கைக 
கைது செய்தார் 


ஹே .ந 


துணை நூல்கள் : 


Helyn Hitchcock , The Magic of Psychograms , 
Parker Publishing Co , New York , 1975 . 

. 


ஆனால் , சேத்து சிங்கின் படைவீரர் இச்செய்தி 
கேட்டு ஆத்திரமுற்று ஆங்கிலேயரைக் கொன்றனர் . 
ஆங்கிலேயருக்கு எதிராகக் கலகம் விளைவித்தனர் . 
ஆங்கிலேயச சிப்பாய்கள பலரைக் கொன்றனர் . 
ஏசுடிங்சு படைதிரட்டி வந்து கலகத்தை அடக 


கினார் . 


Hilgard E.R. , Atkinson , R.C. and Atkinson R.L. , 

Introduction to Psychology , Oxford and IBH 
Publishing Co. , 1975 . 


சேத்து சிங்கு ( கி.பி. 1776-1780 ) . இவா 
கி.பி.18 - ஆம் நூற்றாடில் காசி என்னும் வாரணாசிப் 
பகுதியினை ஆண்ட சிற்றரசர் . சேத்து சிங்கு ( Chait 
Singh ) தந்தையின் பெயர் பல்வந்துசிங்கு என்பதாகும் . 


சேத்துசிங்கை ஆங்கிலேயர் கைது செய்தனர் . 
மேற்கண்ட நிகழச்சிககுத் தாம் பொறுப்பாளி அல்லர் 
என்று சேத்துசிங்கு வாதாடினார் . ஆனால் , எதுவும் 
பயனளித்திட வில்லை . முடிவில் சேத்துசிங்கு நாடு 
கடத்தப்பட்டார் . குவாலியரில் அவர் அடைக்கலம் 
புகுந்தார் . 


உடன 


களை 


வாரன 


அயோத்தி நவாபுவின் புதல்வர் கி.பி .1775 - ஆம் 
ஆண்டில் ஆங்கிலேயருடன ஓர் உடன்படிக்கையி 
னைச் செய்து கொண்டிருந்தார் . அவ்வுடன்படிக்கை 
யின்படி சேத்து சிங்கு 221 இலட்சம் ரூபாய் ஆங்கி 
லேயருக்குத் திறை செலுத்திட வேண்டும் . முதலில் 
இவர் அயோத்தி நவாபுவின் திறையரசராக விளங்கி 
யதே இதற்குக் காரணமாகும் . அப்போது தலைமை 
ஆளுநராகப் பணிபுரிந்துவந்த வாரன் ஏசுடிங்சு மராத் 
தியர்களுடனும் , மைசூருடனும் போர் நிகழ்த்திக் 
கொண்டிருந்தார் . அதற்காக அளவற்ற பொருள் 
அவருக்குத் தேவைப்பட்டது . போருக்குப் பொருள் 
திரட்ட முறையற்ற வழிகளைக் கையாண்டார் . 
அவற்றுள் ஒன்று சேத் சிங்கிடம் 22 , இலட்ச ரூபாய் 
திறை கேட்டதாகும் . இந்த 221 இலட்சத்தையும் சேத் 
சிங்கு கொடுத்தார் . மேலும் , ஐந்து இலட்சம் ரூபாய் 
திறையாகச் செலுத்தும்படி சேத்து சிங்கிடம் கி.பி. 
1778 - ஆம் ஆண்டில் கேட்டார் . அத்துடன் நிற்காமல் 
வாரன் எசுடிங்சு மீண்டும் மீண்டும் அவரிடம் பணம் 
கேட்டார் . 


சேத்துசிங்கிறகுப் பதிலாக இவர்தம் 
பிறந்தார் புதல்வர் காசியில் அரசராக 

முடிசூட்டப் 
பெற்றார் . சேத்சிங்கின உறவினரான புது அரசா 
40 இலட்சம் ரூபாய் ஆங்கிலேயருக்கு வழங்கினார் . 
ஏசுடிங்சு சேத்துசிங்கிற்கு இழைத்த கொடுமை 

ஆங்கிலேயர்களே கணடித்தனர் . 
எசுடிங்சின் மீது நடைபெற்ற இங்கிலாந்து நாடாளு 
மன்ற 

விசாரணையின் போது , எழுப்பப்பெற்றக் 
குற்றச் சாட்டுகளுள் ஒன்றாகச சேத்துசிங்கின விவ 
காரம் எழுப்பப்பெற்றது . 

ஏசுடிங்சின் இப்போக்கினைக் கொடுங்கோன்மை 
யானது , அநீதியானது , அடக்குமுறைத் தன்மையது 
என்று பிட்டு எடுத்துரைத்தார் . ஆல்பிரட்லையால் 
என்பவரும் காசியில் நடைபெற்ற நிகழச்சிகளுக்கு 
ஏசுடிங்சு பொறுப்பு என்று கூறுகிறார் . ஆனால் , 
வின்செண்ட் சுமித்து அன்றைய நிலைமையின் அடிப் 
படையில் ஏசுடிங்சு செய்த செயல்கள் சரியான 
வையே எனறு வாதாடுகிறார் . 

ந.க.ம. 


பண்டைய 


தற்கிடையில் கி . பி . 1780- இல் வாரன் ஏசுடிங்சு 
சேத்து சிங்கிடம் 2000 குதிரைப் படையை அனுப்பி 
வைக்கும்படி ஆணையிட்டார் . சேத்துசிங்கு தன இய 
லாமையைப் பணிவோடு தெரிவித்து , மன்றாடி 1000 
ஆக எண்ணிக்கையினைக் குறைத்துக்கொள்ளும்படி , 
வேண்டினார் . ஆனால் , தலைமை ஆளுநரிடமிருந்து 
பதில் இல்லை , ஆயினும் 500 குதிரைப்படை , 500 


சேதிநாடு : தமிழகம் , சேர சோழ பாண்டிய 
நாடுகள் என மூவகையாகப் பகுக்கப்பெற்று முடியுடை 
மன்னர் மூவரால் ஆளப் பெற்றதனைப 
இலக்கியங்கள் 

உணர்த்துகின்றன . அந்நாடுகள 
கோனாடு , பறம்பு நாடு முதலிய சிறு பிரிவுகளாக 
அமைந்து , முடியுடை மன்னரைச் சார்ந்தும் , சாராது 
தனித்தும் விளங்கிய குறுநில மன்னர்களால் ஆளப் 


சேதிராயர் 


522 


சேதுப்பிள்ளை , இரா.பி. 


பட்டு வந்தமையினையும் அவ்விலக்கியங்கள் உணர்த்து 
கின்றன . காலப்போக்கில் சேர , சோழ , பாண்டிய 
நாட்டுப் பிரிவுகளோடு , தொண்டை நாடு , நடு நாடு 
என்ற பிரிவுகளும் தமிழகத்தில் உருவாயின. சோழ 
நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் இடையிலுள்ள 
பகுதி நடுநாடு எனப்பட்டது . இந்த நடுநாட்டின் 
ஒருபகுதி சேதிநாடு எனவும் வழங்கப்பட்டது . சேதி 
யர் மரபினரால் ஆளப்பட்டமையின் இது சேதிநாடு 
எனப்பெயர் பெற்றது . இக்காலத்தில் இது தென் 
னார்க்காடு மாவட்டத்தைச் சேர்ந்துள்ளது . 


ஆண்ட குறுநில மன்னர் குடும்பத்துள் தோன்றியவர் . 
சேதிநாடு என்பது தென்னார்க்காடு மாவட்டத்தின் 

டமேற்கே அமைந்த பகுதியாகும் . நடுநாட்டைச் 
சார்ந்த இப்பகுதி , மலையமான் நாடு , மலாடு என்ற 
பெயர்களால் வழங்கப்பட்டது . சேதிநாட்டின் தலை 
நகர் திருக் கோவலூர் ஆகும் . இது , சேதி நன் 
னாட்டு நீடு திருக்கோவலூர் என்னும் பெரிய 
புராணப் பாடற் பகுதியால் தெரிகிறது . இவர் தாம் 
பாடிய பதிகத்தில் எழிற் சேதிபர் கோன் என்று குறிப் 
பிட்டுள்ளமையால் இவர் சேதிநாட்டை ஆண்ட 
மன்னராவார் என்பது புலனாகிறது .. 


மலைய 


சேதிநாட்டின் தலை நகர் திருக்கோவலூர் ஆகும் . 
இதனைச் சேக்கிழார் , சேதிநன்னாட்டு நீடு திருக் 
கோவலூர் ( மெய்ப் . 1 ) என்று குறிப்பிட்டுள்ளார் . இது 
தென்பெண்ணையாற்றங்கரையிலுள்ளது . இவ்வூரும் 
இப்பகு 

குதியும் சங்க காலத்திலிருந்தே சிறப்புப் பெற்று 
வந்துள்ளது . மலாடர் என்னும் மரபினர் ஆண்டமை 
யால் இப்பகுதி மலாடு எனவும் கூறப்படும் . 
மான் மரபினரால் ஆளப்பட்டமையால் அவ்வாறு 
கூறப்பட்டது என்பதும் ஏற்புடையதாகும் . 

சேதி 
நாட்டின் தலைநகராய திருக்கோவலூர் புறநானூற் 
றில் கோவலூர் என்றும் ( புறம் . 99-13 ) அகநானூற் 
றில் கோவல் என்றும் ( அகம்.35-14 ) கூறப்பட் 
டுள்ளது . சங்க காலத்தில் மலையமான் திருமுடிக்காரி 
போன்றாரும் , சமய எழுச்சிக் காலத்தில் மெய்ப் 
பொருள் நாயனார் போன் றாரும் இப்பகுதியில் சிறப் 
புற்று விளங்கியுள்ளனர் . 


சேதிராயர் ஒன்பதாம் திருமுறையில் , தில்லைப் 
பெருமாள் மீது திருவிசைப்பாப் பாடியுள்ளார் .. 
சேலுலாம் வயல் எனத் தொடங்கும் அப்பதிகம் 10 
பாடல்களைக் கொண்டது . 

மேலும் அப்பதிகம் 
அந்தாதித் தொடையில் அகப்பொருள் செய்தி 
கொண்டமைந்துள்ளது . தில்லைக் கூத்தப்பெருமான் 
மீது காதல் கொண்ட ஒரு தலைவி அவனைக் காண 
விரும்பி , அடையப் பெறாமையால் 

விம்மி நெட்டு 
யிர்த்து அழுதலையும் , அவன் அணிந்த கொன்றை 
மாலையினை இரத்தலையும் , அவன் பெயர் கூறு 
மாறு தான் வளர்த்த கிளியினிடம் வேண்டுவதையும் , 
அத்தலைவனை முன்னிலைப்படுத்திக் கூறுவனவற்றை 
அவள் பெருட்டுத் தாய் வேண்டுவதனையும் பதிகப் 
பாடல்கள் அழகுறக் கூறுகின்றன . இவர் கி.பி. 11 ஆம் 
நூற்றாண்டில் வாழ்ந்தவராவார் என்று ஆய்வாளர் 
கருதுகின்றனர் . 

அ.மா.ப. 


என்ற 


கும் 


சேதுப்பிள்ளை, இரா.பி. தமிழின் வாழ்வுக் 

வளத்துக்கும் தொண்டு செய்த பெரியார்களுள் 
காலஞ்சென்ற பேராசிரியர் டாக்டர் இரா.பி. சேதுப் 
பிள்ளையும் ஒருவர் . எண்ணத்தாலும் , எழுத்தாலும் , 
சொல்லாலும் , செயலாலும் தமிழின் உயர்வுக்குப் 
பாடுபட்டவர் இப்பெரியார் . இவர்தம் பேச்சாலும் 
எழுத்தாலும் , கவரப் பெற்ற தமிழகம் இவரைச் 
சொல்லின் செல்வர் எனச் சிறப்பித்து 

எனச் சிறப்பித்து மகிழ்ந்தது . 


வடநாட்டுப் பகுதிகளுள் ஒன்று 

சேதி 
பெயரால் வழங்கப்பட்டுள்ளது . இந்தியாவில் 

56 
தேசங்களுள் சேதி என்பது ஒன்று என்றும் , அது இக் 
காலப் பிலாசுபூர் , சபல்பூர் ஆகிய நகரங்களைச் 
சூழ்ந்து விளங்கும் பகுதி 

என்றும் 

கூறுகின்றனர் . 
பாரதக் கதைமாந்தருள் ஒருவரான சிசுபாலனைச் 
சேதிப் பெருமான் சிசுபாலன் என்று அந்நூல் குறிப் 
பிடுகிறது . 

கொங்குவேளின் பெருங்கதையில் சேதிநாடு பற் 
றிய குறிப்புள்ளது . அங்கு , இது மிருகாவதியின் தந் 
தைக்குரியதாகக் குறிப்பிடப்பட்டுள்ளது . 

உதயணன் 
இந்நாட்டிற்குரியவனாக இருந்துள்ளான் . 
அவன் சேதியர் பெரும்பெயரண்ணல் , சேதிபன் என் 
றும் குறிப்பிடப்பட்டுள்ளான் . அந்த நாட்டினை . உத 
யணன் , பின்னர் யூகிக்கு அளித்தான் என்றும் , அங்குத் 
தவம் புரிதற்கு ஏற்ற அழகிய 

மலையுண்டென் 
றும் பெருங்கதை குறிப்பிடுகிறது . 

அ.மா.ப. 
சேதிராயர் சைவத் 

திருமுறைகள் பன்னி 
ரண்டினுள் ஒன்பதாந் திருமுறையினைப் பாடிய 
சைவ அடியார்களுள் ஒருவர் . இவர் சேதி நாட்டை 


அதனால் 


இவர் திருநெல்வேலி யிலுள்ள இராசவல்லிபுரம் 
என்ற சிற்றூரில் கி.பி. 1896 இல் பிறந்தார் . பாளையங் 
கோட்டையிலும் , திருநெல்வேலியிலும் கற்றுப் பின் 
சென்னை சேர்ந்தார் . அங்குள்ள பச்சையப்பன் கல்லூரி 
யில் கற்று பி.ஏ. பட்டம் 

பெற்ற 

இவர் சட்டம் 
பயின்று வெற்றி பெற்றார் . 


தமிழை நன்கு கற்றுத் தெளிய வேண்டும் என்ற 
ஆவல் மிகக் கொண்டார் . பச்சையப்பன் கல்லூரியில் 
தமிழ்த்துறைத் தலைவராய்த் திகழ்ந்த திரு . செல்வக் 
கேசவராயர் இவர் ஆவலைப் பெருக்கினார் . அப்பெரு 


சேதுப்பிள்ளை, இரா பி . 


523 


சேதுப்பிள்ளை, இரா பி 


. 


என்ற ஆசையில் , அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் 
விருப்புடன் அவரைச் சென்னைக்கு அனுப்பியது . 
இதன் மூலம் சென்னைப் பல்கலைக் கழகம் மட்டு 
மனறிச் சென்னை மா நகரும் , செந்தமிழ நாடும் 
புத்தொளி பெற்றன பேராசிரியரின பேச்சிலும் 
எழுத்திலும் இனிமை பெருகும் . செனனை மக்களுக்குக் 
கமபனையும் இளங்கோவையும் முறையாகப் பாடம் 
சொல்லும் பணியில் ஈடுபட்டு வெற்றி 
அரசியல் அலுவலரும் , நீதிமன்ற நடுவரும் கல்லூரி 
ஆசிரியரும் , மாணவரும் , தொழிலாளரும் , இவரது 
இலக்கிய வகுப்புக்கு அணி அணியாகச செனறனா . 
தமிழக் கூட்டம என்றால் ஐமபது பேரே செலவா 

நிலையினை மாற்றி ‘ வெள்ளம் போல 
தமிழர் கூட்டம் , என்ற உயர் நிலையினைப் பேரா 
சிரியர் உண்டாக்கினார் . 


கண்டாா 


எனற 


இரா. பி . சேதுப்பிள்ளை 


| 


மகனாரின் கூட்டுறவால் , தமிழ் நூல்களை நுணுகிக் 
கற்றார் . 


பயன 


ஆய்வு மாணாக்கர்கட்கு வழிகாட்டினார் பேரா 
சிரியா . இவரிடம் ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்ற 
வல்லுநர் பலா , தமிழப்பேரகராதி , தமிழ் அகராதி : 
கலைக்களஞ்சியம் போன்ற பெரும பணிகளில் இவ 
ரது கைவணணமும கருததுவணணமும அமைந்திருப்ப 
தைக்காணலாம , தமிழகத்தினகலைக்கூடங்களும் , அர 
சியல நிலையங்களும் இவரது ஆற்றலைப் 
படுத்தின . அரசால நியமிக்கப்பட்ட பல குழுக்களில் 

தாங்கினார் . கீழ்த் திசை மொழிகளின 
மாநாட்டிலும் 

மொழியியல கலவிக குழுவிலும் 
பல ஆண்டுகள் தலைவராகத் திகழநதார் . அறிவு 
வனமையும் , ஆராய்சசித் திறமையும் அமைந்த இப் 
பேராசிரியர் ஏறத்தாழ இருபததைந்து ஆண்டுகள 
சென்னைப்பலகலைக் கழகத்தில் தமிழ் வேந்தராய் ப் 
பணியாற்றி 1961 - இல ஓயவு பெற்றார் . 


சேதுப்பிளளை , சில ஆண்டுகள நெல்லையில் 
வழக்கறிஞராகத் திகழ்ந்தார் . எனினும் , தமிழ்ப் பணி 
புரியவே இவரது உள்ளம விரும்பிற்று . தமிழகத்தின 
வார , மாத ஏடுகள இவரது எழுத்தோவியத்திறகு 
முதலிடம் தந்தன . முப்பெரும் கவிஞரான 

பிஞரான கமபன , 
இளங்கோ , வளளுவா ஆகியோரின காப்பியப்பணபு , 
நாடகத்திறன் , அறங்கூறும் ஆற்றல் ஆகியவற்றை 
விளக்கினார் . பேச்சிலும் எழுததிலும் தமககென ஒரு 
தனி நடையினை வகுத்துககொண்டார் . எதுகை 
யும் மோனையும் 

இணைந்து வரும் இவரது 
தமிழ நடையை மககள விரும்பி வரவேற்றனர் . 
பேராசிரியரின் புகழை உணர்நத 

அணணாமலைப் 
பல்கலைக் கழகம் , தமிழ்ப்பணி புரிய அழைத்தது . 
அழைப்பை ஏற்ற பேராசிரியர் அங்குத தமிழப்பணி 
புரிய இசைந்து சென்றார் . 


தலைமை 


என்ற 


என்ற 


பேராசிரியரின் தமிழப் பணிக்கு அண்ணாமலை 
தகுந்த இடமாக அமைந்தது . அங்குப் பணியாற்றிய 
ஆறு ஆண்டுக்காலமும் ஆயிரக்கணக்கான 

மாணவர் 
களுடன் பழகும் வாய்ப்புப் பேராசிரியருக்குக் கிடைத் 
தது . இன்று தமிழ்ப் புலமை சானற பலர் , அனறு 
பேராசிரியரிடம் பயின்றவர்களே தமிழ்நாட்டு நவ 
மணிகள் , திருவள்ளுவர் நூலநயம் , 

சிலப்பதிகார 
விளக்கம் , கால்டுவெல ஐயா சரிதம் போன்ற 
சிறந்த நூல்களைத் தமிழகத்துக்குத் தந்தார் . 


பேராசிரியர் எழுதிய ஊரும் பேரும் 
நூல் இவரது ஆயவுப் புலமைக்கு ஓர் எடுத்துக் 
காட்டாகும் . னெனை அரசாங்கம் இந்நூலைப் 
பாராட்டி 500 ரூபாய் பரிசு தந்தது . கிட்டத்தட்ட 
இருபத்தைந்து சிறந்த நூல்களைப் பேராசிரியர் 
எழுதியுள்ளார் , இவைகளில் சில ஆங்கிலத்தில் 
உள்ளன . இவர் எழுதிய தமிழ் இன்பம 
நூலுக்கு மத்திய அரசு 5,000 ரூபாய பரிசு 

தந்து 
மகிழந்தது . பேராசிரியரின் சொலலாற்றலில் 
திளைத்த தமிழகத்தின சார்பாகத் தருமபுர ஆதீனம் 
இவருக்குச் சொல்லின் செலவர் என்ற சிறப்புப் 
பட்டத்தினை அளித்தது . சென்னைப் பல்கலைக் 
கழகமோ தனது நூற்றாண்டு விழாவில் ‘ டாக்டர் 
( இலக்கியப் பேரறிஞா ) என்ற பட்டத்தினைத தந்து 
பெருமைப்படுத்திற்று . 


இவ்வேளை, பேராசிரியரின் தமிழ்ப் பணியைச் 
சென்னைப் பல்கலைக் கழகம் விரும்பிற்று . பேரா 
சிரியரின சேவையில் தமிழகம் 

தழைக்க வேண்டும் 


அறிவாற்றலும் ஆராய்ச்சிப் புலமையும் மிககு , 
பரிசும் பாராட்டும் பெற்ற 

பேராசிரியர் 


பண 


சேதுபதிகள் 


524 


சேதுபதிகள் 


பாட்டிலும் தலைசிறந்து விளங்கினார் . உழைப்பும் 
நேர்மையும் இவரது இரு கண்களாகத் திகழ்ந்தன . 
தம்மை ஈனறெடுத்த சொர்ணம்மாளின் நினைவாக , 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்துக்கு 25,000 
ரூபாய் அளித்து மகிழ்ந்தார் தமிழ ஆராய்ச்சியின் 
வளர் சசிக்காகச் செனனைப் பல்கலைக் கழகத்துக்கு 
25,000 ரூபாய் நன்கொடை நல்கினார் . தம் வாழக 
கையில் தேடி வைத்த செல்வம் , வழிவழி வந்த 
செல்வம் , நூல்கள் மூலம் இனி கிடைக்கப் போகும் 
வருவாய் , இவை முழுவதையும் திருநெல்வேலியி 
லுள்ள ஒரு மகப்பேற்று மருத்துவமனைக்குத் தான 
மாக எழுதி வைத்துள்ளார் . இக்கொடை வளத்தின் 
பின்னணியில் , பேராசிரியரின் தாய்ப்பற்றும் மொழிப் 
பற்றும் பிறந்த நாட்டுப்பற்றும் புலனாகினறன . 


தமிழகத்தின் புகழ் ஒளியாய் , சொல்வேந்தராய் , 
ஆய்வுப் புலவராய் , பண்புடைச் சான்றோராய்த் 
திகழ்ந்த பேராசிரியரின் வௌளிவிழாவை , அவர் தம் 
இருபத்தைந்து ஆண்டுத் தமிழ்ப்பணியின நினைவாக , 
1961 ஏப்பிரல 13 - நாள் தமிழ் மக்கள் சென்னையிலே 
கொண்டாடினர் . வௌளி விழாவைக் 
பேராசிரியர் அதன்பின் இரண்டு வாரங்களுக்குள் 
காலமானார் . 

தி.அ.சொ. 


கணட 


பையன் தலைமையில் ஒரு படையை இவருக்கு எதி 
ராக அனுப்பினார் . இப்போரின் தொடக்கத்தில் பல 
வெற்றிகளைச் சூடியபோதிலும் , இறுதியில் சடைக்கன் 
நாயக்க மனனரிடம் சரணடைந்தார் . இப்போரை 
இராமப்பையன் அம்மானை என்ற நாட்டுப்பாடல் 
சுவைபட விவரிக்கிறது . இவருக்குப் பிறகு 

இவர் 
மருமகன இரகுநாத தேவன் பட்டத்திற்கு வந்தார் . 
இவர் திருமலைநாயக்கருக்கு ஆதரவாகச்சென்று 
மைசூர் மன்னரை மூக்கறுப்புப் போரில் வென்றுவஞ் 
சம் தீர்த்தார் . இவரது வீரத்தைப் பாராட்டி யானை 
களையும் குதிரைகளையும பரிசாகக் கொடுத்துத் தன் 
பேரையும் கொள்ளுமாறு சொல்லி அவரைத் திரு 
மலை சேதுபதி என்றழைத்தார் . மதுரை மன்னர் 
அரசியின் தாலியைக் காத்த காவலன் என்ற பட்டத் 
தையும் வழங்கினார் . அரசுச் சின்னமான தனது 

சிங்க 
முகப் பல்லக்கையும் , குடையையும் , தங்கததால 
ஆன துாக்கைச் சிலையையும் வழங்கினார் . மேலும் 
கப்பம் கட்டும் நிலையை நீக்கித் திருப்புவனம் , திருச் 
சுளி , பள்ளிமடம் ஆகிய பகுதிகளையும் சேதுபதிக்குக் 
கொடுத்தார் . இதற்குப் பிறகு திருமலை சேதுபதி 
கப்பம் கட்டும் சிற்றரசா என்ற நிலை மாறிச் 
சுயேச்சை மனனராக ஆட்சி செய்யலானார் . இவ 
--ரது ஆட்சியில் சேது நாடு விரிவடைந்தது . இவரது 
ஆட்சின்போது தான இராமநாதபுரத்தில 

நவராத் 
திரிவிழாத தொடங்கியது . இன்றும் இவவிழா சிறப்பாக 
நடந்துவருகிறது . தங்கத்தினால பசுவைச செய்து 
அதைத்தகுதி வாய்ந்த பார்ப்பனருக்குப் பரிசளிக்கும் 
சடங்கை வாதான தொடங்கினார் . இதற்கு 
" இரணியகர்ப்பதானம் என்பது பெயர் இதன் நினை 

ரணியகர்ப்பயாசி என்றபட்டத்தை இவர் 
கொண்டார் . இவர் தம் பினனோடிகளும் இப்பட்டத் 
தைக் கொண்டனர் . தேவை நகராதிபன் , சேது மூல 
ரட்சக துரந்தரன , இராமநாதசுவாமி காரிய துரந்த 
ரன் , பரத நாடக பிரவீணன , தொணடியன் , துறைக் 
காவலன் , வைகை வளநாடன் , இராமேசுவரத்தையா 
ஆகிய பட்டங்கள ஓர் தாமிரப்பட்டயத்தில் காணப் 
படுகின்றன . இவர் தெலுங்கு மொழியை அவைக்கள 
மொழி ஆக்கினார் . சேதுபதிகளிலேயே இவரைத 
தலை சிறந்தவராகக் கருதலாம் . 

இவருக்குப் பிறகு இரண்டாண்டுகள் நாட்டில 
குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது . இரகுநாத சேதுபதி 
என்ற கிழவன் சேதுபதி கி.பி. 167 - இல பட்டத்திற்கு 
வந்தார் ;மறவர் நாட்டைச் சுயேசசை நாடாககினார் ; 
தஞ்சை , மதுரைப் படைகளைத் தோற்கடித்தார் ; 
புதுக்கோட்டை அரசை உருவாக்கினார் ; இராமநாத 
புரம அரசுக் கடற்கரையின் 

முத்துக் குளிக்கும் 
பகுதியில் தச்சுக்காரருக்கு மீன்பிடிக்கும் உரிமையை 
வழங்கி அவர்களிடம் இருந்து திறையும் பெற்றார் ; 
இராமநாதபுரத்தைத் தமது தலைநகராக்கினார் ; 


. 


சேதுபதிகள் : மறவர்களின் தலைவர்களான 
சேதுபதிகள இராமாயண காலத்திலிருந்தே புகழ் 
பெற்றுவிளங்கிய சேதுப்பாலத்தையும் அதற்குச் செல் 
லும் வழியையும் காதத காவலர்களாவர் . இவர்கள 
செம்பி நாட்டு 

மறவரெனக் கூறப்படுகின்றனர் . 
சேதுபதிகள் வரலாறு கிறிதது பிறப்பதற்கு நெடுங்கால 
திற்கு முன்னரே தொடங்கியதாகக் கூறப்படுகிறது 
மதுரையை கிபி .1604 - இல ஆண்ட முத்துக்கிருட்டி 
ணப்ப நாயக்கா சேதுபதி மரபை மீண்டும் ஆட்சிககுக 
கொணர்ந்தார் . சடைக்கத் தேவ உடையான் சேது 
பதி கி.பி. 1605 - இல் ஆட்சிக்கு வந்தார் . இராமநாத 
புரத்திலும் போகலூரிலும் மணணாலாகிய கோட்டை 
யினைக் கட்டி அங்கிருந்து மனனனென அப்பகுதியை 
ஆண்டார் . வடக்கு வட்டகை , காளையார் கோவில் , 
பட்டமங்கல நாடு ஆகிய கிராமங்களையும் தம் 
ஆட்சிக்குள் கொணாந்தார் . இவர் இராமேசுவரக் 
கோவிலுக்குத் திருப்பணிகள் பல செய்துள்ளார் . 
இவரது காலத்திலிருந்து தான நாணயங்கள் அச்சிடும் 
அதிகாரத்தைச் சேதுபதிகள் நாயககமனனரிடமிருந்து 
பெற்றதாகக் கருதப்படுகிறது . 


வாக 


இவருக்கு அடுத்தபடியாக ஆணடமுக்கிய மன்னர் 
இரண்டாம் சடைக்கத் தேவன ஆவார் . இவர் மதுரை 
நாயககருக்குக் கப்பம் கட்ட மறுத்ததன 

விளை 
வாகத் திருமலை நாயக்கர் தம் தளபதி இராமப் 


சேதுபதிகள் 


525 


சேதுபுராணம் 


| 


என்ற 


மக்களின் தண்ணீர்ப் பஞ்சத்தைத் தீர்ப்பதற்காக ஓா 
ஊருணியை நிருமானித்தார் . மக்களிடமிருந்து 
முகவை ஊருணி ஐயா 

பட்டததையும் 
பெற்றார் . பல கவினபெறு ஓவியங்களைக் கொண்ட 
இராமலிங்க விலாசம என்று சொல்லப்படுகின்ற ஓர் 
அரணமனையையும் 

இவர் 

உருவாக்கினார் . 
தி பிரிட்டோ என்ற கிறித்தவப் பாதிரியார் ஏதோ 
தவிர்க்க இயலாத காரணங்களினால் கொல்லப்பட்ட 
போதிலும் , இவர் கிறித்தவர்களிடமும் , முசுலீம்களிட 
மும் இணக்கமாகவே நடந்து கொணடார் . பாதிரியார் 
மார்ட்டின் கி.பி. 1713 - இல எழுதிய கடிதம இவரது 
புகழைப் பறை சாற்றுகிறது . இவர்தம் முனனோடி 
களின இறை பணியை இவர் தொடாநதார் . திருப் 
புல்லணைக் கோவிலுக்குப் பதினோரு கிராமங்களை 
மானியமாக வழங்கினார் . இவர் கி பி . 1710 - இல் தமது 
80 - வது வயதில் இறந்தார் . இவருடன் இவரது நாற் 
பத்தேழு மனைவியரும் உடனகட்டையேறினா 
என்பது குறிப்பிடத்தக்கது . 


அமெரிக்கா செல்லுவதற்கு இவர்தான் பெரிதும் 
காரணமாயிருந்தார் என்ற உணமை இவர் 1893 - இல் 
எழுதிய நாட் குறிப்பிலிருந்து தெரிகிறது பாவாணரும் 
இசை வாணரும் பல திக்குகளிலிருந்து இவரை நாடிவந்து 
தத்தம் திறமைகளைக் காட்டிப் பரிசுகள் பல பெற்றுச் 
சென்றுள்ளனர் . மதுரையில் நானகாம் தமிழச்சங்கம் 
நிறுவப் பாண்டித் துரைக்கு இவர் தான் பெரிதும் உத 
வினார் . இவருடைய மனிதாபிமான செயலகள பல 
வாகும் இவருக்குப் பிறகு ஆட்சிக்கு வந்த இவர் மகன் 
ராச இராசேசுவர சேதுபதி காலத்திலும் 

ததிலும இறைபணி 
யும் தமிழப்பணியும் கலைப்பணியும் தங்கு தடை 
யின்றித் தொடர்ந்தன . இவரும தம் தந்தையைப் 
போல் நாட்குறிப்பு எழுதும் பழககததைக கொணடி 
ருந்தார் . இவர் மகன சணமுக இராசேசுவர நாக 
நாத சேதுபதியே கடைசி சமீன்தார் ஆக விளங்கினார் . 
இவர் செனனைச் சட்டமன்றத்தில் 1946 முதல் 1962 
வரை உறுப்பினராக இருந்தார் . இராசாசி , காமராசு 
ஆகியோரின் அமைச்சரவைகளில் 1952 முதல் 1957 
வரை அமைச்சராக இருந்து பல பொதுப்பணிகளை 
ஆற்றியுள்ளார் . 

கே . சே . 


இவருக்குப்பின் இவருடன் பிறந்தான மகன விசய 
இரகுநாதன பட்டம் சூடினான் . அவரது ஆட்சி இரா 
ணுவ முக்கியத்துவம் வாய்ந்தது . அவர் காலத்தில் 
எட்டு இராணுவப் பிரிவுகள் இருந்தன . பிரெஞ்சுப் 
பொறியாளரின் உதவியுடன் இராசசிங்க மங்கலம் 
கமுதி , பாம்பன் ஆகிய இடங்களில் கோட்டைகளைக் 
கட்டினார் . தச்சுக்காரரின் உதவியுடன் ஓர் பீரங்கிப் 
படையையும் அவா அமைத்தார் . சிவகங்கை சமத் 
தானம் அவர் காலத்திலதான் தோனறியது அவர் 
இராமநாத சுவாமியிடத்தில் பெரும் பகதி கொண 
டிருந்தார் . இராமேசுவரத்திற்குச செல்லும் பயணி 
களுக்குப் பல வசதிகளைச செய்து தந்தார் . தன மரு 
மகன் பயணிகளிடமிருந்து படகுக் காசு வசூலித்தான் , 
என்ற குற்றத்திற்காக அவனைக் கொன்றார் . 


சேதுபுராணம் என்னும் நூல் , துழாவூர் ஆ தீ 
னம ஆதிகுருமூர்த்தி நிரம்ப வழகிய 

தேசிகரால 
இயற்றப்பெற்றது ; இராமநாத முனிவர் என்பார் 
வேண்டுகோளின்படி 3438 பாடலகளால் பாடப்பெற் 
றது சேது அணைகட்டிய வரலாறு முதல் இராமேசு 
வரத்திலுள்ள தீர்த்தச சிறப்பு வரை 

பல் 
செய்திகளைக் கூறும் சிறந்த நூலாகும் . 


வேறு 


இந்த 


நளன 


சேதுபதிகளில் கி.பி. 1761-1772 , கி.பி. 1780-1794 
ஆகிய ஆண்டுகளில் ஆண்ட முத்துராமலிங்க சேதுபதி 
மிக முக்கியமானவர் . இவர் ஆங்கிலேயரால சென 
னைக்கு அகற்றப்பட்டு அங்கு கி.பி. 1795 - இல் சிறை 
யில் வைக்கப்பட்டார இவருக்கு பராமரிப்புச செல 
வுக்காக மாதம் ரூ .1000 / - ஆங்கில அரசு வழங்கியது . 


இராமேசுவரத்திற்குத் தெற்கே 16 கி.மீ. 
தொலைவில் தனுக்கோடி எனனும தீர்த்த நீராடு 
மிடம் இருந்து புயலால் அழிந்து விட்டது . 
இடத்திற்குச் சேது என்பது பெயர் . சேது என்பது 
அணைக்கட்டினைக் குறிக்கும் . இராமமூாததி இராவ 
ணனை வதம் செய்ய இலங்கைக்குச் செல்கையில் 

என்ற வானரத் தசசன வானரங்களைக 
கொண்டு கட்டிய அணை சேது அணை இது நூற்றி 
ரண்டு யோசனை நீளமும் பத்து யோசனை 

அகல 
மும் உடையது என்றும் , மூன்று நாளகளில் கட்டி 
முடிக்கப்பெற்றது என்றும் கூறப்பட்டுள்ளது . அவ் 

இராமேசுவரத்திற்கும இலங்கைக்குமாக 
அமைத்த அணையாகும் . இங்கு இராமபிரான வில் 
லின் நுனியால் உண்டாக்கிய தீர்த்தம் தனுகசோடி 
எனப்பெறும் என்று சேது புராணம் கூறும் . 

சிறப்பினை, நீடுதனுக்கோடியினை 
நினைந்தாலும் புகழந்தாலும் நேர் கணடாலும் வீடு 
பெறல் எளிதாகும் என்று சேதுபுராணம் 
கோடிச்சருககம் கூறுகிறது . 


வணை 


முத்துராமலிங்க சேதுபதி இறந்த பிறகு கி பி . 
1081 - இல மங்களேசுவர நாச்சியார முதல இராணி 
சேதுபதியானார் , இவர் இராமநாதபுரத்தின முதல் 
சமீன 

தாரிணி எனறு சொலலப்பட்டார் . இவருடைய 
பின்னோடிகளில் மிகச் சிறந்தவா கி.பி .1868 - இல் 
தோனறிய பாசுகர சேதுபதியாவார் . ஆங்கில ஆட்சி 
யில் வந்த பிறகு கூட இவரது காலத்தில் பழைய புகழ் 
சேதுநாட்டுக்குத் திரும்பியது எனலாம் . விவேகாநந்தர் 


அதன் 


தனுக் 


சேந்தங் கண்ணனார் 


526 


சேந்தம்பூதனார் 


கிளையொடு சிறிதிருந்து 
எனவ கேண்மதி எனக் 
வுள்ளது . 


கருங்கால் 

வெண்குருகு 
கூறியிருப்பது சிறப்பாக 

வீ . சே . 


இவ்வாசிரியர் இங்குள்ள தீர்த்தங்கள் போக்கும் 
பாவங்களை எல்லாம் தொகுத்துக் கூறுகின்றார் . 

திகாசங்களில் கூறப்பெறும் பாவங்களைத் தொகுத் 
துக் கூறும் பகுதியை இந்நூலில் காணலாம் . இராமே 
சுவரம் பாவ வரிசையில் கூறப்பெற்ற 

பாவங்கள் 
அனைத்தையும் போக்கும் , நன்றி கொன்ற பாவத்தை 
மட்டும் போக்காது என்று இந்நூல் கூறுகிறது . எந் 
நன்றி கொன்றார்க்கும் உ 

உய்வுண்டாம் உய்வில்லை 
செய்ந்நன்றி கொன்ற மகற்கு என்னும் திருக்குற 
ளுக்கு விரிவுரையாக அமைந்துள்ளது . 


சேந்தம்பூதனார் : இவர் சேந்தன் என்ப 
வருடைய மகனாவார் . சேகம்பூதனார் என்றும் 
இவர் பெயர் சில ஏடுகளில் காணப்படுகிறது . 
சேந்தங் கண்ணனார் , சேந்தன் கீரனார் , சேந்தன் 
கூத்தனார் , சேந்தன கொற்றனார் என்னும் பெயர் 
களையுடைய வேறு புலவர்களும் சங்க காலத்தே 
திகழ்ந்தனர் . மதுரை எழுத்தாளன் சேந்தன் பூதனா 
ரும் , சேந்தம் பூதனாரும் ஒருவரேயாவர் . இவர் 
மதுரையில் சங்க காலத்தில் ஏடெழுதுபவராயிருந் 
தவர் , இவர் பாடியனவாக நற்றிணையில் இரண்டும் 
( 69 , 261 ) குறுந்தொகையில் மூன்றும் ( 90,226,247 ) 
அகநானூற்றில் இரண்டும் ( 84,207 ) ஆக ஏழு பாக்கள் 
சங்கத் தொகை நூல்களில் உள . 


இராமர் , இலக்குமணர் , அனுமார் முதலியோர் 
சிவபக்தனான இராவணனைக் 

கொன்ற 

பாவம் 
போக இங்கு இறைவனை வழிபட வந்த செய்தி , 
காசிக்கு இலிங்கம் கொண்டுவரச் சென்ற 

அனுமன் 
வருமுன்னரே சீதையால் அமைக்கப்பெற்ற இலிங்கத் 
தைப் பூசித்ததால் அனுமன் கொண்டு வந்த இலிங்கம் 
தனியாகப் பூசிக்கப்பெற்ற செய்தி , இராமன் பூசித்த 
இலிங்கமாதலால் இராமனாதர் எனப்பெற்ற செய்தி , 
அகத்திய முனிவர் பூசித்துப் பேறுபெற்ற 
குணா நிதி பாண்டியன் மகளாக இலக்குமி தோன்றித் 
திருமாலை மணந்து கொண்ட செய்தி ஆகியன இந் 
நூலில் விளக்கப்படுகின்றன . 


செய்து 


செய்தி , 


பல 


ஆதித்த மண்டிலம் பகற்பொழுதைச் 
முடித்து மலையில் மறைய , பறவைகள் குஞ்சுகன் தங் 
கிய கூடு சென்று அடைய , காட்டில் கலைமான் 
பிணையைத் தழுவ , முல்லையரும்பு 

மலர , 
விடத்தும் காந்தள் மலர்ந்து புதரை அழகுபடுத்த , 
ஆனிரையின் கழுத்திற் கட்டிய மணி கோவலரின் 
குழலோசையோடு பொருந்தி மெல்லென்றிசைக்க , 
மாலைப்பொழுது வந்தது என்று பல நிகழ்ச்சிகளைத் 
தொகுத்து இப்புலவர் அப்பொழுதினைப் புனைவு 
செய்துள்ளார் ( நற் . 69 ) . 


திருக் 


உப்பூரில் வெயிலுகந்த 

விநாயகர் 
கோவிலில் தீர்த்த யாத்திரை தொடங்கி அக்கினி 
தீர்த்த முதலியவற்றில் நீராடுவதால் 

மகப்பேறு 
கிடைக்கும் என்ற சிறப்புச் செய்தியையும் 

விளக் 
சு.சு. 


கின்றது . 


மறைய 


என் 


யானை 


சேந்தங் கண்ணனார் சங்க காலப் 

காலப் புலவர் 
களுள் ஒருவர் . இவர் இயற்பெயர் கண்ணனார் 
பதாகும் . இவர் பெயரில் 

அமைந்துள்ள 

சேந்தன் 
என்பது இவர் தந்தையார் பெயராகும் . சேந்தனுக்கு 
மகன் என்னும் பொருளில் இவர் இவ்வாறு வழங்கப் 
பெற்றார் . இவர் பாடியனவாக நற்றிணையில் ஒரு 
பாடலும் ( 54 ) , அக நானூற்றில் ஒரு பாடலும் ( 350 ) 
உள்ளன . நெய்தல் திணையிலமைந்த நற்றிணைப் 
பாடல் தலைவனைக் கண்டு இன்புறாமல் நீண்ட 
நாட்களாக வருத்தமுறும் தலைவி , அவனிடம் சென்று 
தன் நிலைமையைக் கூறுமாறு நாரையை விளித்துச் 
சொல்வதாக அமைந்துள்ளது . அப் பாடலில் சிறுமை 
யும் புன்மையும் உடைய மாலைக் காலம் தன்னை 
வருத்துவதாகச் சுற்றத்தோடு கூடிய நாரையை 
விளித்துக் கூறித் தலைவனிடம் சென்று நிலைமை 
யைக் கூறுமாறு 

வேண்டுகின்றாள் . சுற்றத்தோடு 
கூடிய நாரையை அழைத்துக் கூறியது , அது மறப் 
பினும் பெண்மைத் துயரைக் கேட்ட அதன் கிளைகள் 
மறக்காமல் கூறும் என்றதனால் ஆகும் . அதனை , 


நெருப்புப் போன்ற சிறு கண்ணையுடைய பன்றி 
உறங்கும்போது அதன் 

முதுகு 

முல்லை 
நாண்மலர் உதிர்வதையும் ( அகம் .84 ) , வேங்கை மென் 
சினை உதிர்க்கும் மலர் தன்மீது விழ யானை உறங் 
கும் என்னும் இயல்பான காட்சியையும் ( குறு .247 ) 
புனைந்துள்ளார் . தாழை வெண்பூ குருகென மலரும் 
என்பது பொருத்தமான அழகிய உவமை ( குறு .226 ) . 
தேன் கலந்த தீம்பாலை இன்சொல் கூறிக் கூந்தலைத் 
தடவி முகமலர்ந்து ஊட்டவும் உண்ணாத தலைவி , 
பாலை வழியில் 

புரண்ட கூவலிடத்தே 
அறனிலாளனாய தலைவன் தோண்ட ஊறிய உவர் 
நீரை நுதல் வெயர்ப்ப வெய்துயிர்த்து உண்டனளோ 
என்று மகட் போக்கிய செவிலி வருந்திக் கூறுவதை 
அகநானூற்றுப் பாடல் ( 207 ) அழகுறச் சித்திரிக்கும் .. 
இப்புலவர் பாலைவழியில் உப்பு வணிகர் கழுதைகள் . 
மேல் உப்புமூட்டைகளை ஏற்றிச் செல்லும் வழக்கத் 
தையும் குறிப்பிட்டுள்ளார் ( அகம் .207 ) . தலைமகன் 
சிறைப்புறமாகத் தோழி தலைவிக்குக் கூறுவாளாய் 
வரைவினை வற்புறுத்தியபோது மழை பொழிந்த 
மலையில் ஆண் குரங்கு தொட விழுந்த பலாக் 


சேந்தமங்கலம் 


527 


சேந்தன் திவாகரம் 


கனியை அருவி அடித்துக்கொண்டு வந்து 

நீருண் 
துறையிற் சேர்க்கும் என்னும் செய்தியை உளளுறை 
புலப்பட அமைத்துள்ளது நயம்பயக்கும் ( குறு 90 ) . 
அறத்திற்கு இலக்கணத்தைச் சுருக்கமாகத் தருவது 
போலச் சான்றோர்கள் செய்யும் வினைகள் எல்லாம் 
அறவினைகள் எனக் கருதபபெறும் என்னும் கருத்தில் 
இப்புலவர் திறவோர் செய்வினைகள் அறவதாகும் 
( குறுந். 247 ) , என மொழிந்திருப்பது சிறந்ததாகும் 

இரா . சா . 


பிட்டுள்ளார் . 

இவன் பகைவர்களின் 

அரண்கள் 
பலவற்றை வென்றவனும் , வரையாது வழங்கும் 
இயபுல்டையவனும் ஆவான் என்பதனை நற்றிணைப் 
பாடல் 

( 190 ) குறிப்பிடுகிறது . இவன் தநதையின 
பெயர் அழிசி என்பதனையும் , ஆரக்காடு என்னும் ஊர் 
அவனுக்குரியது என்பதனையும இருபாடல்களும் 
குறிப்பிட்டுள்ளன . 

அ . மா . ப . 


அலலங் 


. 


சேந்தமங்கலம் . தென்னார்க்காடு மாவட்டத் 
தில் கடலூர் வட்டத்தில் பணருட்டிக்கு 

அருகில் 
உள்ளதோர் ஊர் . வரலாற்றுச் சிறப்பு பெற்ற இவ்வூர் 
பண்ருட்டியிலிருந்து 20 கி.மீ. மேற்காகக் கெடில 
ஆற்றின் தெனகரையில் அமைந்துள்ளது சேந்தமங் 
கலம் முதலாம் கோப்பெருஞ் சிஙகன் , இரண்டாம் 
கோப் பெருஞ்சிங்கன ஆகியோரது தலைநகரமாக 
கி பி . 13 - ஆம் நூற்றாண்டில் விளங்கியது . முதலாம் 
கோப்பெருஞ் சிங்கன் கி.பி. 1232- இல சோழ 
அரசரைத் தெள்ளாறு என்னும் இடத்தில் 

வெற்றி 
கொண்டு சோழ அரசன் மூன்றாம் இராசராசனையும் 
அவர் அமைச்சர் , தேவியர் ஆகியோரையும் சேந்தமங் 
கலத்தில் சிறைவைத்தான . இதனை அறிந்த ஒய்சால 
மன்னர் இரணடாம் நரசிம்மன தன் 
தலைவர்களைப்படையுடன் அனுப்பிவைத்துக கோப் 
பெருஞ் சிங்கனைத் தோற்கடித்துச் சோழ அரசரை 
மீட்டான் . பாணடிய மன்னன் சடையவர்மன சுந்தர 
பாணடியன் இரண்டாம் கோப்பெருஞ்சிங்கனைச் 
சேந்த மங்கலத்தில் தோற்கடித்து அவ்வூரைக் கைப் 
பற்றினான் . ஆனால் , மீண்டும் 

அதனைக் கோப் 
பெருஞ்சிங்கனுககே அளித்தான் . இவவூரில கோப் 
பெருஞ்சிங்கன் அமைத்த கோட்டை , மணடபங்கள , 
பூங்காககள் , நீர் நிலைகள் ஆகியவை இன்று அழிந்து 
காணப்படுகின்றன . இவ்வூரில ஆபத்சகாயேசுவரா 
கோயில் ஒன்று உள்ளது . 

இரா . 


சேந்தன் கீரனார் ; இவர் சங்க காலப் புலவா 
இவரது இயற் பெயர் கீரன் எனபதாகும் . இவர் 
பெயரில் அமைந்துள்ள சேந்தன் என்பது 
கீரனார் , புல்லங்கீரனார் , மூலங்கீரனார் முதலிய 
புலவர்கள் தந்தையார் பெயரை அடைமொழியாகப் 
பெற்றுள்ளமை போல இவர் தந்தை பெயராக இருக் 
கலாம் என்பர் . மற்றும் சிலர் சேந்தனாகிய கீரன் 
என்றும் கூறுவர் . பின்னர் ஆர எனனும் சிறப்பு விகுதி 
பெற்று இவ்வாறு வழங்கப்பெற்றார் . இவர் பாடிய 
தாக குறுந்தொகையில் ஒரே பாடல ( 311 ) இடம் 
பெற்றுள்ளது . தலைவி கூற்றாக அமைந்த அப்பாடல 
அலர் அஞசிய தலைவி , 

தலைவன் 

சிறைப்புறத் 
தானாகத தோழிக்குச சொலவதாக அமைந்துள்ளது . 
அப்பாடலில் அலா தூற்றும் ஊராருக்கு அஞ்சி 
வருந்தும் தலைவி , தலைவன சிறைப்புறமாக இருப் 
பதை அறியாதாளபோலத் தோழியிடம் , நம் தலைவன் 
வந்து செலலும் தேரினை நான கண்டபோது , நடு 
இரவில் வெளளிய மணலிடத்தில் தாழந்து வளர்ந்த 
புன்னை மரத்தில் பூக்களைக் கொய்து கொண்டிருந்த 
மகளிர் பலர் பார்த்து விட்டனர் . அதனால , ஊரார் 
துாற்றும் பழிச் சொற்கள் மிகுதியாகும் என்று கூறி 
விரைவில் மணந்துகொள்ளலே 

நன்று என்னும் 
குறிப்பினைத் தந்துள்ளது சிறப்பாகவுள்ளது . வீ . சே 

சேந்தன் திவாகரம் ; இது தமிழில் முதன்முத 
லாகத் தோனறிய நிகண்டு நூல் . அதனால இந்நூல 
ஆதி திவாகரம் எனவும் வழங்கப் பெறும் 
சிலரும் , அபபெயர் பழைய நூல்களில் யாண்டும் 
சுட்டப் பெறாமையால் , அப்பெயர் இந்த நூலினைக் 
குறிக்காது என்று சிலரும் கூறுகினறனா . 


தானைத் 


எனறு 


சேந்தன் : சங்க இலக்கியங்களால் அறியப்பெறும் 
ஒரு தலைவன் ; மிகக வீரமும் 

கொடைத்தன்மையு 
முடையவன . இவனைப் பரணரும ( குறு . 258 ) , பெயர் 
தெரியாத ஒரு புலவரும் ( நற் . 190 ) தத்தம் அகப் 
பாடல்களில் குறிப்பிட்டுச் சிறப்பித்துளளாாகள் , 
காவிரிப் பலராடு பெருந்துறை மருதொடு பிணிதத 
ஏந்துகோட்டு யானைச சேந்தன் என்று 

பரணா 
குறிப்பிடுவது கொண்டு இவன் , பலரும் நீராடும் 
வகையில் அமைந்த நீர் ததுறைகளையுடைய காவிரி 
யால் வளம் பெறும் சோழ நாட்டில் வாழ்ந்தவன 
என்பது புலனாகிறது . இவன் யானைகள் காவிரிக் 
கரையிலுள்ள மருதமரங்களில் 

கட்டப்பட்டிருந்த 
செய்தியினையும் , 

அப்பாடலில் 


இந்நூல் திவாகரர் எனபவரால் இயற்றப் 
பெற்றது . அவர் திவாகர முனிவர் எனவும் வழங்கப் 
பெறுவார் . சிவன் பெயர்களைத் தொகுத்துக 
கூறுவதில் நூலினைத் தொடங்கினாலும் இவரைச 
சமண சமயத்தவராகவே கருதுகின்றனர் . 


திவாகரத்தில் சாளுக்கியரைப் பேரரசர் என்றும் 
அரட்டர் அல்லது இரட்டரைக் குறுநிலத்து மன்னர் 
என்றும் கூறும் குறிப்புகள் உள்ளமையால் இந் 
நூல் , இராட்டிரகூடர் ஆட்சி சிறந்தோங்கிய 
கி.பி .8 - ஆம் நூற்றாண்டிற்கு முன்னர்த் தோன்றிய 


பரணர் 


குறிப் 


சேந்தனார் 


528 


சேந்தனார் 


தாகும் . இந்நூலாசிரியராகிய திவாகரர் சோழ 
நாட்டு அம்பர் எனனும் ஊரைச் சார்ந்தவரா 
வார் . இவரை ஆதரித்து நூலியற்ற 

ஊக்கியவர் 
சேந்தன என்னும் குறநில மனனர் . அதனால் இந் 
நூல , செய்வித்தோர் , செய்தோர் ஆகிய இருவர் 
பெயராலும் சேந்தன திவாகரம் என்று வழங்கப் 
படுகிறது 


திரட் சோதி செப்புறைச் சேந்தேன் என்றும் , 
திருப்பல்லாணடின இறுதிப் பாடலில் சிவன் சீரடியார் 
அடிநாய் செப்புறை அந்தமில் ஆனந்தச் சேந்தன் 
என்றும் தம்மைக் குறிப்பிட்டுள்ளமையால் , இவர் 
ஊர் செப்புறை ஆகலாம் என்பது தெரிகிறது . செப் 
புறை என்பதனை இவர் தம் குடிப்பெயராகக் கூறுவ 
தும் உண்டு . இவர் பதிகத்தில் இடம்பெறும் பிடவூர் 
பற்றிய குறிப்பினைக் கொண்டு திருவிடைக்கழிக்கு 
அருகிலுள்ள பிடவூரிலும் இவர் இருந்திருக்கலாம் 
என்று கூறுகின்றனர் . பழைய அவிழை அனபாகிய 
பண்டைப் பறைச்சேந்தன் கொடுக்க அதுவும் திருவ 
மிர்தாகியதே என்று நம்பியாண்டார் நம்பி கூறுவத 
னால் இவர் நந்தனார் மரபில் வந்தவர் என்று 
அறிஞர் காட்டியுள்ளனர் . 


இந்நூல் பன்னிரு தொகுதியாக அமைந்துள்ளது . 
அவை தெய்வம் , மககள , விலங்கு , மரம் , இடம் ,, 
பலபொருள் , செயற்கை வடிவம் , உணடி , செயல் , 
ஒலி , ஒருசொல் , பல்பொருள் , பல்பொருட் கூட்டத்து 
ஒரு பெயர் எனனும் வகையிலமைந்த . பெயாகளைப் 
பற்றிக் கூறுகின்றன . 


டம் 


திவாகரத்தில் ஏறத்தாழ 9500 சொற்கள 
பொருள் விளக்கம் செய்யப்பட்டுள்ளன . அவற்றுள 384 
பல பொருள் ஒரு சொற்களாகும் . இதனை , கி.பி. 1835 
-ஆம் ஆணடில தாணடவராய முதலியார் முதற் 
கண் வெளியிட்டார் . அதில் இந்நூலின் 

முதற் 
பத்துத் தொகுதிகளும் , பதிப்பாசிரியர் இயற்றி 
யனவாகக் கருதப்படும் நூற்பாக்களும் 
பெற்றிருந்தன . பின்னாத் தோன்றிய பதிப்புகள் 
பனனிரு தொகுதிகளையும் ஒன்றாகச் சேர்ததே 
பதிப்பித்துள்ளன . அவை பினனர்ச் சேர்க்கப்பட்ட 
நூற்பாக்களையும் நூலொடு சேர்த்தே வெளியிட் 
டுளளன் . 

அ.மா.ப. 
சேந்தனார் : சைவத் திருமுறைகள பன்னி 
ரண்டனுள ஒன்பதாந் திருமுறையினைப் பாடிய சைவ 
அடியார் பலருள் ஒருவர் . சேந்தன் என்பது முருக 
னைக் குறிக்கும் பெயாகளுள் ஒன்று . அவ்வகையி 
லமைந்த சேந்தன் , சேந்தனார் எனனும் பெயரொடு 
தமிழில் சில புலவர்களும் , அரசர்களும் இருந்துள்ள 
னர் . திவாகர நிகணடினை இயற்றுவித்தோனாகிய 
சேந்தன் சிவபத்தி மிக்கவனாகக் கூறப்பட்டாலும் , 
திருமுறை பாடிய சேந்தனார் அவரின் வேறானவர் 
என்பது தெளிவு . 


இவர்தம் வரலாறு கூறுவனவாகச் சில செய்திகள் 
மரபாகக் கூறப்பட்டு வருகின்றன . இவர் , பட்டினத் 
தடிகளின் கணக்கராக இருந்த போது 

அவா கட்ட 
ளைப்படி நிதியறையைத் திறந்து செல்வத்தையாவ 
ரும் கவருமாறு விடுத்தார் . அது கேட்ட அரசன் 
சினந்து இவரைச் சிறையிலிட்டுத் துன்புறுத்த , 
இவர் குடும்பத்துடன் பட்டினத்தடிகளைப் பணிந்து 
வேண்ட , அவர் மத்தளை தயிருணடானும் என்னும் 
பாடலைப் பாடச் சிவபெருமான திருவாணைப்படி , 
விநாயகா இவரைச் சிறைமீட்டார் எனனும் செய்தி 
மரபாகக் கூறப்படுகிறது இவா பின்னர்த் தில்லை 
சென்று தம் எளிய நிலையிலும் அடியாரை உணபிக் 
கும் தொண்டினை மேற்கொண்டார் . இவர் அன் 
பினை வெளிப்படுத்த இறைவனே முதியவர் வேடத் 
தில் வந்தார் . தாம் அரிதின் முயனறுழைத்துப் பெற்ற 
பொருள கொண்டு கூலம் வாங்கிக் களி அமைத்து 
அவருக்குப் படைத்தார் . எஞ்சியதனை முதியவர் 
உடன் வாங்கிச் சென்றுவிட்டார் . நாடோறும் இரவு 
வழிபாட்டில் இறைவன பாதச் சிலம்பொலி கேட்கும் 
அரசன் , அன்று கேளாது வருந்தி உறங்க , கனவில் 
இறைவன் தான் சேந்தனார் அளித்த 
உண்ணச் சென்றமையால் காலந்தாழ்ந்தது 
கூறினார் . மன்னனும் மற்றவரும் தில்லை 
சென்று கண்ட போது , அங்கு களித் துளிகள் சிதறிக் 
கிடந்தமை அறிந்து வியந்து போற்றினர் . திருவா 
திரை நாளன்று திருவீதிவலம் வருகையில் சேற்றால் 
தடையுண்ட தேர் செல்லுமாறு பாடுக 
இறைவன் சேந்தனாருக்குக் கட்டளையிட 

அவரும் 
மன்னுக தில்லை வளர்க நும் பத்தர்கள் எனனும் 
திருப்பல்லாண்டு பாடத் திருத்தேர் வலம் 
நிலை நின்றது . 


உணவை 


என்று 


மனறு 


எனறு 


சேந்தனார் ஒன்பதாந் திருமுறையில் மூன்று 
திருவிசைப்பாப் பதிகங்களையும் , திருப்பல்லாண்டு 
எனனும் பகுதியையும் பாடியுள்ளார் . அவை திரு 
வீழிமிழலை, திருவாவடுதுறை, திருவிடைக்கழி ஆகிய 
மூன்று தலங்களுக்கும் தனித்தனிப் பதிகமும , திலலைக் 
குத் திருப்பலலாண்டும் ஆக அமைந்துள்ளன . சைவத் 
திருக்கோயில்களில் மரபாகப் பாடப்பெறும் பஞ்ச 
புராணத்தில் இதர்தம் திருப்பல்லாண்டு இடம்பெறும் 
சிறப்புற்றுத் திகழ்கிறது . 
திருவிடைக்கழிப் பதிக இறுதிப் பாடலில் , செழுந் 


வந்து 


சேந்தனாரையும் அவர்தம் திருப்பல்லாண்டை 
யும் சிறப்பிக்கும் வகையில் அமைந்த இந்தச் செய்தி 


சேம்சு பிரான்சிசு பைரன்சு 


529 


சேம்சு பிரான்சிசு பைரன்சு 


விளைவினால் 14 வயதில் பள்ளிப்படிப்பை விட்டு 
எழுத்தர் பணியில் 

சேர்ந்தார் . தம் 21 வயதில் 
வழக்கு மன்றச் சுருக்கெழுத்தராகப் பணியமர்ந்த 
இவர் சட்டம் பயின்று வழக்கறிஞர் ஆனார் . 


அடியவர்கள் 


களில் , இறைவனுக்குக் கூழ் அருத்திய செய்தியினை 
நம்பியாண்டார் நம்பிகள் தம் திருப்பண்ணியர் விருத் 
தத்திலும் உய்யவந்த நாயனார் தம் திருக்களிற்றுப் 
படியாரிலும் குறிப்பிட்டுப் போற்றியுள்ளனர் . சமய 

வரலாறு பற்றியும் நூல் பற்றியும் 
கூறுங்கால் இறைவனொடு தொடர்பு படுத்திக் கூறப் 
படும் இததகைய அற்புதச் செய்திகள் பொதுவாகப் 
பல சமயங்களிலும் கேட்கப்படுவனவாதலின் இதனை 
மறுக்குமாறில்லை . மறுக்கத்தக்க சான்றுகள் இலலை 
யாதலின் அவை கிடைக்கும் வரை மரபு வழிப்பட்ட 
இத்தகு செய்திகளை ஏற்பது தக்கதேயாகும் . 


இரண் 


இம்மரபுச் செய்தியால் சேந்தனார் பட்டினத் 
தடிகளோடு தொடர்புடைமை அறியப்படுவதுபற்றி 
இவர்தம் காலம் பட்டினத்தடிகளின் காலமாகும் 
என்பதனை உய்த்துணரலாம் . களியமுது உணபிதத 
செய்தியினைப் பகதி இலக்கியத்தில் முதற்கண 
நம்பியாண்டார் நம்பி குறிப்பிட்டுள்ளமையால் 
இவர் அவர் 

காலத்திற்கு முற்பட்டவர் எனபது 
உறுதியாகிறது . இவற்றையெல்லாம் ஒருங்கு வைத்து 
ஆராய்ந்தவர்கள் 

இவர் காலம் கி.பி 9 - ஆம் நூற் 
றாண்டின் இறுதிப் பகுதி என்று குறிப்பிட்டுள்ளனா . 
பட்டினத்தார் இருவர் என்னும் கருத்துடையார் 
வா காலம் கி பி .10 - ஆம் நூற்றாண்டின 

ப் 
பகுதி என்று கூறுகின்றனர் . 


தெற்குக் கரோலினா என்னுமிடத்தில் 
டாம் சுற்று நீதிமன்ற நீதிபதியாக ஆனார் . தெற்குக் 
கரோலினா நடுவர்களை நீக்கிரோக்களைத் தாக்கு 
வது குற்றமெனக் கருதிடச் செய்தார் . சட்டசபைக்கு 
கி.பி. 1911 முதல் 1924 வரை 

ஆறுமுறை மீணடும் 
மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பெற்றார் . ஆளவை மனறத் 
திற்கு ( Senate ) 1924 - இல் போட்டியிட்டுத் தேர்த 
லில் தோல்வியடைந்துவிட்டபடியால் 

மீணடும் 
ஆறு ஆண்டுகள் சட்டத் தொழிலில் புகுந்தார் . பின 
1930 - இல் மீண்டும் தேர்தலில் நின்று யார் தோற் 
கச் செய்தாரோ அவரை வென்றார் . ஆளவை மனற 
உறுப்பினர் பதவியில் இடம்பெற்று 11 ஆண்டுகள 
தொண்டு செய்தார் . 

மீண்டும் 1936 - இல தோந் 
தடுக்கப்பெற்றார் . இவர் எப்டி . உரூசுவெல்ட்டிறகு 
உதவி செய்தார் . 


டைப் 


உரூசுவெல்ட்டு மூன்றாம் முறையாகத் தேர்ந்தெ 
டுக்கப்பட 1940 - இல் உறுதுணையாக விளங்கினார் . 
துணை அதிபர் 

பதவிக்குப் போட்டியிட விழைநத 
இவர் என்றி ஏவாலசுக்கு விட்டுக்கொடுத்தார் . இவர் 
1941 சூன் மாதத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியானார் . 
பொருளாதார நிலைப்படுத்தலுக்கு இயக்குநர் என் 
னும் பொறுப்பினை ( Director of Economic Stabill 
zat ! on ) இவர் 1942 அகடோபரில வகித்தார் ; ஆண 
டுக்கு ரூபாய் 20,000 பெறும் உச்சநீதிமனற நீதிபதிப் 
பொறுப்பை விட்டுவிட்டு இப்பொறுப்பில் அமர்ந்தார் ; 
பணவீக்கத்தைக் கட்டுப்படுத்தும் முயற்சியில் முனைந் 
தார் ; புதிய கடன கட்டுப்பாட்டினை விதிதது இம் 
முயற்சியில் ஈடுபட்டார் . 


} 


திருவீழிமிழலைப் பதிகத்தில் அங்குள்ள கோயிலை 
விணணிழி செழுங்கோயில் என்றும் இறைவனைத் 
தான் தோனறி நம்பி என்றும் குறிப்பிட்டுள்ளார் . 
திருவாவடுதுறைப் பதிகமும , திருவிடைக்கழிப் பதிக 
மும் அகத்துறைப் பதிகங்களாகும் . அவை இரண்டும் 
அந்தாதியாக அமைந்துளளன . திருவிடைக்கழிப் 
பதிகம் முருகப் பெருமான சிறப்புக் கூறுவதாக 
அமைந்துள்ளது . திருப்பலலாணடு தில்லைப் பெரு 
மானுக்குப் பல்லாண்டு கூறுவதாக அமைந்த பதிக 
மாகும் . இதில் 13 பாடல்கள உள்ளன . இப்பதிகம் 
திருவாதிரைத் திருநாளில் பாடப்பட்டது . அ.மா.ப. 

சேம்சு , பிரன்சிசு பைரன்சு , இவர் ஓர் 
அமெரிக்க அரசியல் அறிஞர் . தெற்குக் கரோலினா 
விலுள்ள சார்ல்சுடன் எனனுமிடத்தில் கி.பி. 1879 
ஆம் ஆண்டு பிறந்தார் . இவருடைய தந்தையார் 
பெயர் பிரான்சிசு . தாயாரின பெயர் எலிசபெத் 
பைரன்சு என்பதாகும் . இவாகள் அயர்லாந்து நாட்டி 
லிருந்து குடி பெயர்ந்தவர்கள் . 

சேம்சு பிரான்சிசு பைரன்சு ( James Francis 
Byrons ) பிறக்குமுன்னரே தந்தை இறந்துவிட்டார் . 
தாய் , ஆடை அணிகலனகளை உருவாக்கும் தொழி 
லில் ஈடுபட்டு 

இவரை வளர்த்தார் . வறுமையின் 


உரூசுவெல்ட்டினால் போர் ஒருங்கிணைப்பு வாரி 
யத் தலைவராக 1943 மே 28 - இல் நியமிக்கப்பெற்றார் . 
இக்குழுவில் ஆறு உறுப்பினர்கள் இருந்தனர் . குடி 
யரசுத் தலைவரைத் தவிர வேறு யாரும் எப்பதவியில் 
இருப்போரும் இவருக்கு ஈடாக மாட்டார்கள் . இவ 
ரைத் துணைக குடியரசுத் தலைவர் ( Assistant 
President ) என்று அழைத்தனர் . இவர் 1945 ஏப்பிர 
லில் பணி விலகினார் . யால்டா ( Yalta ) மாநாடு 
1945 - இல் நடைபெற்றபோது உரூசுவெல்ட்டுக்குத் 
துணையாகச் சென்றார் . துணைக் குடியரசுத் தலை 
வர் பதவிப் போட்டியில் 1944 - இல போட்டியிட 
விழைந்தார் . ஆனால் , ஆரி துரூமன் ( Harry Truman ) 
தேர்வு செய்யப்பெற்றார் . 


வா . க . 9 - 34 


சேம்சு மில் 


530 


சேம்சு மில் 


உருசுவெல்ட்டின் மறைவிற்குப் பின் துரூமன் 
1945- இல் குடியரசுத் தலைவரானதும் இவரை அர 
சுச் செயலாளர் பதவியில் நியமித்தார் . போட்சு 
டாம் மாநாடு , இலண்டன் மாநாடு , மாசுக்கோமா நாடு 
முதலான மாநாடுகளிலும் 1946 - இல் நடைபெற்ற 
ஐக்கிய நாடுகளின் முதல் மாநாட்டிலும் பங்கேற்றார் . 


தெற்குக் கரோலினா மாநில ஆளுநர் பதவிக்கு 
1955 - இல் போட்டியிட்டார் . இவர் பல்வேறு நூல் 
களின் ஆசிரியர் . இசுபீக்கிங் பிராங்லி , வெர்சீனியா 
கிர்கசு ஆகியன இவர் தம் குறிப்பிடத்தக்க நூல்கள் . 
துரூமன் 1947 - இல் வழங்கிய சிறப்புப் பணிபுரிந்தவர் 
விருது இவர் புகழுக்குப் பெருமை சேர்ப்பதாகும் . 

ந.க.ம. 


ஏடுகளுக்குக் கட்டுரைகள் எழுதியதோடு தம் நெருங் 
கிய நண்பரும் பொருளியல் ஆசிரியருமான தாவீது 
இரிக்கார்டோ ( David Ricardo ) என்பவரின் பொருளி 
யலுக்குரிய தத்துவ தீவிர வாதக் கருத்துகளைத் தம் 
கருத்துகளுடன் இணைத்து , கி பி .1821 - இல் அரசி 
யல் பொருளாதாரத்தின் அடிப்படைக் கருத்துக்கள் 
( Elements of Political Economy என்ற நூலைவெளி 
யிட்டார் . இதுவே , ஆங்கிலத்தில் பொருளாதாரத் 
தைப் பற்றி வெளிவந்த முதல் பாடநூல் ஆகும் . 
இந்நூலில் இவர் , மக்கள் தொகையைக் கட்டுப்படுத் 
துதற்கான சீர்திருத்தங்கள் செய்யப்படுதல் வேண்டும் 
என்றும் , ஒரு பொருளின் மதிப்பு அல்லது விலை 
அதனை உற்பத்தி செய்த தொழிலையே சார்ந்துள் 
ளது என்றும் , ஒரு நிலத்திலிருந்து அல்லது கட்டடத் 
திலிருந்து உழைப்பின்றிக்கிடைக்கும் வருமானம் வரி 
விதிப்புக்கு உட்பட்டது என்றும் கூறியுள்ளார் . 


சேம்சு மில் என்பவர் செரிமி பெந்தம் என்ற 
ஆங்கில அரசியல் சிந்தனையாளரைப் போன்று , தத் 
துவ இயலான தீவிர வாதக் கோட்பாட்டை அல்லது 
பயன்வழிக் கொள்கையை ( Utilitarianism ) வகுத்த 
வர் . இவர் இசுகாட்லாந்து ( Scotland ) நாட்டைச் 
சேர்ந்த ஒரு வரலாற்றாசிரியர் ; தத்துவ ஆசிரியரும் 
பொருளியலாசிரியரும் ஆவர் . 


பின்னர் , 


அரசியல் கருத்து : சேம்சு மில் கடைப் பிடித்த 
அரசியல் கொள்கை பெரும்பாலான மக்கள் பெரும 
ளவு இன்பத்தைப் பெறுமாறு சட்டங்களின் வாயிலா 
கச் சீர்திருத்தங்களைச் செய்தல் வேண்டும் 

என்ப 
தாகும் . இச்சீர்திருத்தங்கள் பொருளாதாரத் துறையி 
லும் அரசியல் துறையிலும் செய்யப்பட்டால் பெரும் 
பாலான மக்களுக்குப் பெருமளவு இன்பம் கிடைக்கும் . 
இக்கருத்தைச் சேம்சு மில் , செரிமி பெந்தம் என்பாரிட 
மிருந்து ஏற்று விளக்கினார் . சட்டத் 

துறையில் சீர் 
திருத்தம் செய்யப்படுதல் வேண்டுமாயின் , உயர்குடிப் 
பிரபுக்களினாட்சியோ , அறிவாளிகளின் எதேச்சாதி 
கார ஆட்சியோ அதற்கு உகந்தது அன்று என்றும் , 
ஆங்கிலப் பாராளுமன்றத்தில் மக்கள் யாவருக்கும் 
பிரதிநிதித்துவம் இருக்குமளவுக்குப் பிரதிநிதித்துவ 
முறையானது எளிமையாகவும் , பரவலாகவும் , தாராள 
மாகவும் ஆக்கப்படுதல் வேண்டுமென்றும் இவர் 
பெந்தத்தினிடம் எடுத்துக் கூறினார் . பெந்தம் தாரா 
ளச் சீர்திருத்தக் கருத்துகளைச் செயற்படுத்து தற்குப் 
பழைமைக் கட்சியாரின் அரசியல் முறையே உகந்தது 

முதலில் எண்ணி இருந்தார் . பின்னர் அவர் 
சேம்சின் தாராளக் கருத்துகளை ஏற்றதும் , பெரும்பா 
லோரின் பெருமளவு இன்பத்தைத் தாராள அரசியல் 
முறைகளில் கொண்டு வருதலியலுமென்று உணர்ந் 
தார் . 


சேம்சு மில் ( James Mill ) கி.பி .1773 - இல் 
காட்லாந்தில் ஒரு செருப்புத் தொழிலாளியின் மக 
னாகப் பிறந்தார் . இளமையில் இவர் தம் தாயாரின் 
தூண்டுதலால் 

சிலருடைய பொருளுதவியுடன் 
மாண்டிரோசு பள்ளியில் கல்வி கற்றார் ; 
எடின்பரோ பல்கலைக் கழகத்தில் பயின்று , கிரேக்க 
மொழியில் புலவரானார் . இவர் கிறித்தவ நெறியி 
யல் பற்றிய சமயச் சொற்பொழிவுகள் ஆற்றினார் . 
இவர் செல்வம் மிக்க ஒரு கைம்பெண்ணின் 
மணந்துகொண்டார் . இவர்களுக்குப் பிறந்த குழந் 
தையே சிறந்த அரசியல் சிந்தனையாளரான சான் 
இசுடூவர்ட்டு மில் என்பவர் ஆவார் . சேம்சு மில் 
கி.பி. 1806 - இல் இந்திய வரலாற்றை எழுதத் 
தொடங்கி 12 ஆண்டுகளில் 3 தொகுதிகளாக 
எழுதி முடித்தார் . இவர் இந்தியாவுக்கு வந்ததில்லை 
யாயினும் , அந்நூலில் இந்தியாவில் ஆங்கிலர் ஆட்சி 
யில் உள்ள குறைபாடுகளை மிகவும் கடுமையாகத் 
தாக்கிக் குறிப்பிட்டிருந்தார் . அந்நூல் யாவருடைய 
பாராட்டுதலையும் பெற்றது . இதன காரணமாகவே 
சேம்சு மில் இந்திய ஆட்சி அலுவலகத்தின் தலைவ 
ராகவும் நியமிக்கப்பட்டார் . 


மகளை 


என்று 


இவர் கி.பி. 1808 - ஆம் ஆண்டு முதல் , பயன்வழிக் 
கொள்கையை நிறுவிய செரிமி பெந்தம் என்பவருடன் 
தொடர்பு கொண்டு அவர் கருத்துகளைப் பல வெளி 
யீடுகளின் வாயிலாகப் பரப்பினார் . இவர் பல வார 


பொருளியல் தாராளக் கருத்து தத்துவ தீவிரவா 
தக் கொளகையாளர் வகுத்த தடையற்ற வாணிகக் 
கோட்பாடு ( Policy of Free Trade ) தாவீது இரிக் 
கார்டோ என்பவரிடமிருந்து பெறப்பட்டதாகும் . உண 
வுப் பொருள்களின் மீதான காப்பு வரிகளும் , கப்பல் 
போக்குவரத்துச் சட்டங்களும் நீக்கப்படுதல் வேண் 
டும் . இப்பொருளாதாரச் சீர்திருத்தங்கள் செய்யப் 


சேம்சு மில் 


531 


சேம்சு முதலாம் 


தனி 


இயலும் . தொழிலாளிகள் நிறைந்த நடுத்தர வகுப் 
பார் வாக்குரிமை பெறுதல் வேண்டுமென்றும் , இவ் 
வகுப்பார் தங்கட்குக் கீழ்நிலையிலுள்ள வகுப்பாரை 
வழிநடத்திச் செல்லும் தகுதி உடையோர் என்றும் 
மில் கருதினார் . ஆனால் , நடுத்தர வகுப்பாரும் அரசி 
யலதிகாரத்தைத் தம் நலனுக்காகப் பயனபடுத்து 
தலும் கூடுமென்று இவர் எண்ணவில்லை . மனிதர்கள் 
தத்தம் நலன்களை நன்கு அறியவும் , அவற்றை அடை 
யவும் ஆற்றல் பெற்றுள்ளனரெனறு மில் 

எண்ணிய 
ஓர் ஊகத்தினடிப்படையில் தான் , வயது வந்தோர் 
வாக்குரிமை என்ற கருத்து அமைந்துள்ளது . 


படுதல் வேண்டுமாயின் , அதற்கு முன்னர் , 

ஆங்கில 
நிலவுடைமையாளர் 

வகுப்பு 

உரிமையாகச் 
செலுத்தி வந்த அரசியலதிகாரம் யாவருக்கும் 
வழங்கப்படுதல வேண்டும் . இச்சீர்திருத்தங்கள் பல 
சட்டங்களின் வாயிலாக இங்கிலாந்தில் கொண்டு 
வரப்பட்ட காலத்தில் , சேம்சு மில் காண்டிலாக்கு 
( Condillac ) எல் வெசியசு ( Helvetius ) முதலிய பிரானசு 
நாட்டுச் சிந்தனையாளர்கள் கூறிய சில உளவியல் 
கருத்துகளை இணைத்து மனித மன அமைப்பைப் 
பற்றிய ஆய்வு எனனுமொரு நூலை கி.பி. 1829 - இல் 
வெளியிட்டார் . பொதுநலனைப் பெருக்குதற்காக 
மட்டுமே வரிவிதிப்பு அதிகாரம் சட்டமியற்றுவோரால் 
கையாளப்படுதல் வேண்டும் . வரிவிதிப்பு அதிகாரம் 
மூலதன வளர்ச்சிக்கு ஏற்றதாயின் , அதனை அதற் 
காகக் கையாளுதல் நன்று . சமூக நலனுக்கானச்சட்டங் 
கள் செய்யப்படுதல் வேண்டுமென்று 

தாராளவாதி 
களும் , அத்தகைய சட்டங்கள் செய்யப்படலாகா 
தென்று தொனமைப் பொருளாதாரச் சிந்தனை 
யாளர்களும் ( Classical Economists ) கூறினர் . தாராள 
வாதிகள் கருத்தினபடி தொழிலாளர் நலனுக்காகத் 
தொழிறசாலைச் சட்டங்கள் செய்யப்பட்டுத் 
தொழிற் சங்கங்களை அமைத்தற்கு உரிமைகளும் 
அவாகளுக்கு வழங்கப்பட்டன . பழையவகுப்பு நலன் 
களை அடிப்படையாகக் கொண்டு அமைந்திருந்த 
ஆங்கில அரசாங்கமுறையைச் சேமசு மில மிகவும் 
தாக்கினார் , 


மதிப்பீடு : சேம்சு மில்லின் கருத்தில் அரசியல் நிறு 
வனங்களுக்கோ அவற்றின் வளர்ச்சிக்கோ முக்கியத் 
துவம் அளிக்கப்படவில்லை . மேலும் அவர் ஒரு 
திட்டத்தை ஆதாரமாக வைத்தே மனிதருடைய 
நோக்கங்களைப் பற்றியும் , இயல்பைப் பற்றியும் 
பல ஊகங்களை வகுத்தார் . தத்துவ இயலான தீவிர 
வாதக் கொளகையானது , இயற்கை என்பதைப் 
பற்றிக் குறிப்பிட்டாலும் , இயற்கையை விளங்கிக் 
கொள்ளுதற்கு உதவியாக எந்த ஒரு கருத்துக கொள் 
கையையும் அது வகுக்கவில்லை . அககொளகையானது 
மனிதருடைய பயன் கருதும் இயல்பைச் சுட்டிக் காட்டு 
கிறதாகையால் , அது செயலறிவு இயல்புடையதாக 
( Empirical ) இருக்கிறது ; ஆயினும் , அது கூறும் அடிப் 
படைக் கருத்துகளை ஆய்வு முறையின் வாயிலாகச் 
சோதித்தறிதறகு ஒரு வழியையும் கூறவில்லை . அது 
கூறும் செயலறிவுக் கருத்தானது செமமை வடிவம் 
பெறாத புலன்வழிக் கோட்பாடாக அமைந்துள்ளது . 

பா.சூ. 


துணை நூல்கள் : 


Davidson William , Political Thought in England , 

The Utilitarians from Bentham to J. S. Mill , 
New York . 1916 . 


அரசாங்க அமைப்புப் பற்றிய கருத்து : சேம்சு மில் 
கூறிய அரசாங்கம் பற்றிய கருத்துகள தாமசு ஆப்சின் 
( Thomas Hobbs ) கருத்துகளைப் போன்று இருந்தன . 
அதிகாரப் பற்று மனிதர்களுடைய செயல்களைத் 
தூண்டுகிறது . அந்தப் பற்றை நிறுவனங்களால் 
தடுக்க இயலாது . 

அதிகாரங்களைப் பிரித்தல் , 
ஒன்றுக்கெதிராக மற்றொன்றைச் சமநிலையில் 
அமைத்தல முதலிய முறைகளும் அதிகாரப் பற்றைத் 
தடுத்தற்கு உதவுமெனறு மில் ஒத்துக்கொள்ள 
வில்லை . ஆட்சியாளாகளுடைய அதிகாரம் வரம்பு 
படுத்தப்படுதற்கு ஒரே வழி நாட்டு மக்களுடைய 
ஒட்டுமொத்த நலனைப் பேணுகிற ஒரு சட்ட 
மன்றத்தை அமைப்பது தான் . அப்போது தான் , சட்ட 
மன்ற உறுப்பினாகள் தங்களுடைய அதிகாரத்தைப் 
பொது நலனுக்காக அன்றி வேறு எதற்கும் பயன் 
படுத்தமாட்டார்கள் ; மேலும் ஆட்சியாளர்களுடைய 
அதிகாரத்தைக் கட்டுபடுத்துதற்கு நிருவாகத்தைக் 
கட்டுப்படுத்தும் அதிகாரத்தைச் சட்டமன்றத்துக்கு 
அளித்தலும் வேண்டும் . வயது வந்தோருக்கு வாக் 
குரிமை , ஆண்டுதோறும் தேர்ந்தெடுக்கப்படும் பாராளு 
மன்றம் முதலியவை இருந்தால் இவ்வாறு ஆட்சியா 
ளர்களுடைய அதிகாரததைக் கட்டுப்படுத்துதல் 


Hearnshaw , H.J.C. , The Social and Political Ideas 

of Some Representative Thinkers of the 
Revolutionary Era , London , 1931 . 


சேம்சு முதலாம் ( கி பி . 1556-1625 ) 
கிலாந்து , இசுக்காட்லாந்து நாடுகளின் மன்னராவார் . 
இவர் கி பி . 1566 - ஆம் ஆண்டு எடின்பர்கு கோட்டை 
யில் பிறந்தார் . இசுகாட்லாந்து அரசியார் மேரியும் , 
என்றி இசுடூவர்ட்டு என்பவரும் இவரின் தாய் 
தந்தையராவர் . மேரி அரசியார் பதவி விலகியபோது 
கி பி .1567 - ஆம் ஆண்டு சூலை மாதம் 29 ஆம் நாள 
பதின்மூன்று மாதங்களே நிரமபிய சேம்சு , சேம்சு 
முதலாம் என்ற பெயரில் இசுகாட்லாந்து மன்னராக 


வா . க . 

5. 9 - 34 அ 


சேம்சு முதலாம் 


532 


சேம்சு முதலாம் 


முடி சூட்டப்பட்டார் . இவர் அறிவுக்கூர்மை பெற்ற 
வர் இளமையில் இவருக்குச் 

சமயபோதனை 
புகட்டப்பட்டது . வாலிப வயதில் இலென்னாக்சு . 
கோமகன் எச்மி இசுடூவர்ட்டு , சேம்சு இசுடூவர்ட்டு 
ஆகிய இருவரும் இவர் கவனத்தை ஈர்த்தனர் . 


மெனக் கருதினார் . அதனால் , சட்டத்தை மதிக்காத 
பிரபுக்களையும் , பிரசுபிடிரிய சமயத்தவர்களையும் 
அடக்கத் தீர்மானித்தார் . 


இவர் 


பல 


எலிசபெத்து அரசியார் கி.பி. 1603 மார்ச்சு 
24 - ஆம் நாள இறந்தபோது சேம்சு , இங்கிலாந்து 
மன்னர் முதலாம் சேம்சு என்ற தகுதி பெற்றார் . 
ஆட்சியின்போது 

நெருக்கடிகளைச் 
சந்திக்க நேர்ந்தது ; நாட்டின் வருவாய் குன்றிற்று ; 
பொருள்களின் விலை ஏறிற்று ; நாடாளுமன்றம் வன் 
முறைப் போக்கைப் பின்பற்றிற்று . ஐரோப்பாக் கண் 
டத்தில் சமயப்போர் மூளும் சூழ்நிலை தவிர்க்க முடி 
யாததாகக் காணப்பட்டது . சேம்சு மன்னர் பொது 
வாக இக்கட்டான சூழ்நிலையை மேலும் இக்கட்டா 
ன தாக்கும் மனப்பக்குவம் படைத்தவரான தால் 
நெருக்கடி மேலும் மிகுதியாயிற்று 


முதலாம் சேம்சு 


1605 - ஆம் 


றனர் . 


சேம்சு முதலாம் பயந்த தன்மை கொணடவர் . 
இவர் பாடல்களையும் வேட்டையாடுதலையும் பெரி 
தும் விரும்பினார் ; அரசு விவகாரங்களைப் புறக் 
கணித்தார் ; தம்மைப்பற்றி உயர்ந்த கருத்துக் 
கொண்டிருந்தார் . இங்கிலாந்தோடு கி.பி .1586 - இல் 
ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்புக கழகம் கி பி . 1587 - இல் 
கடுஞ் சோதனைக்குளளாயிற்று . சேம்சு 

மனனரின் 
அன்னையார் இங்கிலாந்து அரசியார் எலிசபெத் 
தினால் கொல்லப்பட்டார் . ஆயினும் , சேம்சு தமக்கு 

ங்கிலாந்தின் அரசத் தகுதி கிடைக்காமல் போய் 
விடும் என்று அஞ்சியதால , எவ்வித கருத்தும் தெரி 
விக்கவில்லை . தென்மார்ககின இரணடாம பிரடெரிக் 
கின் புதல்வி ஆன் என்பவரை இவர் கி.பி. 1589 - இல் 
திருமணம் செய்து கொணடார் . 


இவர் ஆட்சியின் முதற்பகுதியில் இசுபெயின் ,, 
ங்கிலாந்து நாடுகளுக்கிடையே அறிவிக்கப்படாமல 
நடைபெற்று வந்த போர் நடவடிக்கைகள் , கி.பி. 
1585 முதல நிறுத்தப்பட்டு , கி பி .1604 - இல் இவ்விரு 
நாடுகளுக்கிடையே சமாதான உடன்படிக்கை மேற 
கொள்ளப்பட்டது . அதன்மூலம் இங்கிலாந்தின் 
பொருளாதாரம் வலுப்பெற்றது . தொடர்நது மன 
னர் எலிசபெத்து அரசியார் நிறுவிய சமயத்தை 
ஆதரிக்கலானார் . மன்னரிடமிருந்து பல 

சலுகை 
களை எதிர்பார்தத கத்தோலிக்கர்கள் அதிருப்தியுற 

சில சமய வெறியர்கள் கி.பி. 
ஆண்டு நவம்பர் 5 - ஆம் நாள் நாடாளுமன்றத்திற்கு 
மன்னர் வரும் போது அதனை வெடிமருந்து வைத் 
துத் தகர்க்கத் திட்டமிட்டனர் . திட்டம் வெற்றி 
பெறவில்லை . மேலும் மன்னருக்கும் நாடாளுமன்றத் 
திற்குமிடையே உறவு பாதிக்கப்பட்டது . மன்னர் , 
தாம் 

நாடாளுமன்றத்தைக் காட்டிலும் 
படைத்தவர் என்றும் , சட்டத்திற்கு 

சட்டத்திற்கு மேலானவர் 
என்றும் கருதலானார் . ஆனால் நாடாளுமன்றம் , 
அரசு நடவடிக்கைகளில் பெரும் பங்கு பெற விழைந் 
தது . பொதுவாகச் சேம்சு மன்னருக்கு இசுகாட் 
லாந்து மக்களிடம் 

கிடைத்த 

நன்மதிப்பினைப் 
போன்று இங்கிலாந்து மக்களிடம் நன்மதிப்புக கிடைக் 
கவில்லை . இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் 
களின் உணாவுகளையும் உரிமைகளையும் மன்னர் 
உணர்ந்து கொள்ளவில்லை . எனவே , மன்னருக்கும் 
நாடாளுமன்றத்திற்கும் பூசல் தோன்றிற்று . 


தகுதி 


சேம்சு மன்னர் , மன்னரின் உச்ச அதிகாரத்தை 
வற்புறுத்தினார் ; ஐரோப்பாவில் சமாதானத்தைப் 
பரப்பினார் ; அமெரிக்காவில் குடியேற்றப் பகுதி 
களைப் 

பரவலாககினார் . இவர் நாடாளுமன்றத் 
தோடு தொடங்கிய சச்சரவு இறுதியில் இவர் 
மைந்தர் முதலாம் சார்லசின் ஆட்சியில் உளநாட்டுப் 
போரைத் தோற்றுவித்தது . இவர் தெய்விக அரச 
உரிமைக் கோட்பாட்டில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண் 
டிருந்தார் . இக்கோட்பாட்டினபடி தமககு அரச உயர் 
தகுதி கடவுளிடமிருந்து கிடைத்ததால , தாம் அவ 
ருக்கு மட்டுமே பொறுப்புள்ளவராயிருக்க வேண்டு 


சேம்சு மன்னர் ஆட்சியின் இரண்டாம் பகுதி 
வலிமையிழந்தும் தகுதி குறைந்தும் காணப்பட்டது . 
இவர் கி.பி. 1616 - இல் 

முதிர்ந்தவராகக் 
காணப்பட்டார் ; உடல் நிலை குன்றிற்று . 


வயது 


அரசின் 


சேம்சு முதலாம் 


533 


சேம்சு முதலாம் 


செயல் திறன் குறையலாயிற்று . தவறான வழிமுறை 
களில் வருவாய் பெறப்பட்டது . நீதித்துறை குறைகள் 
மலிந்து காணப்பட்டது . சர் இலயோனெல் கிரான் 
பீல்டு மேற்கொண்ட நிதி , நிருவாகச் சீர்திருத்தங்கள் 
அப்போதைக்கு முன்னேற்றம் கண்டன . செர்மனியில் 
சீர்திருத்தக் கிறித்தவர்களுக்கும் , கத்தோலிக்கக் 
கிறித்துவர்களுக்கிடையே கி.பி. 1618 - இல் முப்பதாண் 
டுப் போர் தொடங்கியபோது சேம்சு மன்னரின் துன் 
பங்கள் மிகுந்தன . நாடாளுமன்றத்தை கி.பி. 1621 
இல் கூட்டினார் . ஆனால் , மன்னருக்கு நிதி ஒதுக்கீடு 
அனுமதிக்கத் தவறியதால் அயல்நாட்டு நிகழச்சிகளில் 
இவர் வலிமையிழந்து காணப்பட்டார் . 


மீட்சிக் காலத்தில் கி.பி. 1650 - இல் மீண்டும் இங்கி 
லாந்திற்குத் திரும்பிவந்தார் . முதலில் எட்வர்டின் 
புதல்வி ஆன் ஐட்டு என்பவரை மணந்தார் . பின்னர் 
கி.பி. 1673 - ஆம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் நாள 
கத்தோலிக்க இளவரசி மேரி பெட்ரைசு என்பவரை 
மணந்துகொண்டார் . தாம் , கத்தோலிக்கக் 

கிறித் 
துவப் பிரிவிற்கு மாறிவிட்டதை இவர் கி பி . 1672 
வெளிப்படையாக அறிவித்தார் . இரண்டாம் சார்லசு 
கி.பி. 1685 - இல் இறந்தபின்னர் , இவர் அரச பதவி 
யேற்றார் . 


| 


முதலாம் சேம்சு மன்னர் கி பி . 1625 மார்ச்சு 
மாதம் 27 - ஆம் நாள் தமக்குப் பிடித்தமான எர் 
போர்ட்சயரிலுள்ள தியோபால்ட்சு இல்லத்தில் 
காலமானார் . 


கே.மு. 


சேம்சு , இரண்டாம் ( கி.பி. 1633-1701 ) இங்கி 
லாந்து , அயர்லாந்து 

நாடுகளின் மன்னராவர் . 
இலண்டன் நகரத்தில் 

கி.பி. 1633 - ஆம் ஆண்டு 
அக்டோபர் திங்கள 4 - ஆம் நாள பிறந்தார் . இவர் 
முதலாம் சார்லசு மன்னரின் இளைய ( இரண்டாம் ) 
மகன் . தாயார் , அரசியார் என்றியெட்டா மேரியா 
இவர் யார்க்குக் கோமகனாக கி.பி. 1643 - ஆம் 
ஆண்டு சனவரி மாதத்தில் நியமிக்கப்பட்டார் . 


உள்நாட்டுப் போரின் போது ( கி . பி . 1648 ) சேம்சு 
பேர்பேக்சு என்பவரால் சிறைப்படுத்தப்பட்டார் . 
எனினும் , இவர் ஆலந்திற்குத் தப்பிச் சென்று விட் 
டார் . இவர் இங்கிலாந்தின் சமயத்தையும் சட்டங் 
களையும் பாதுகாப்பதென உறுதி வழங்கினார் . 
ஆட்சியைத் தொடங்கிய போது இவர் பெருஞ் செல் 
வாக்குப் பெற்றிருந்தார் . மன்னருக்கு எதிராக கி.பி. 
1685 - இல் மேனமவுத்து எனபவரால நடத்தப்பட்ட , 
சரிவரத் திட்டமிடப்படாத கிளர்ச்சி , முழுமையான 
தோல்வி கண்டது . சமயத்தினபால் மன்னர் கொண 
டிருந்த நெருங்கிய பிணைப்பு உற்சாகமானதாகும் . 
ஆனால் , அரசியல் விவகாரங்களில் மன்னரின் ஆர்வம் 
குன்றிக் காணப்பட்டது . இங்கிலாந்தில் சீர்திருத்தக் 
கிறித்தவரின் வலிமையைப் பற்றி மன்னர் தெரிந்து 
கொள்ளாமல் இருந்தார் 


| 


நிரு 


ஆட்சித் தொடக்க காலத்திலிருந்தே சேம்சு 
மன்னர் கத்தோலிககக் கிறித்துவப் பிரிவின் அதி 
காரத்தை 

மீட்பதிலும் முழுமையான அதிகாரம் 
பெற்ற மன்னராவதிலும் தம் உறுதியை வெளிப்படுத் 
தினார் . மன்னருக்கும் ஏழு சமய நிருவாகிகளுக்கு 
மிடையே ( Bishops ) ஏற்பட்ட சிக்கலில் சமய 
வாகிகள் விசாரணைக்குப்பின் தண்டனை ஏதுமின்றி 
மன்னிக்கப்பட்டனர் . இந்நிகழ்ச்சி மக்களிடையேயும் 
படைத் துறையினரிடையேயும் பெரும் வரவேற்பைப் 
பெற்றது . கத்தோலிக்கப் பிரிவைச் சார்ந்த சேம்சு 
மன்னர் , தம் அரசில் கத்தோலிக்கர்களுக்குப் பெரும் 
சலுகைகளை வழங்கினார் . அதனால் மக்களுள் 
பெரும்பாலோர் மன்னரிடம் கோபம் கொண்டனர் . 
இந்நிலையில் கி.பி. 1688 - ஆம் ஆண்டு சூன் மாதம் 
மன்னரின் மனைவியார் ஓர் ஆண்மகவை 

ஈன்றார் . 
மேலும் , ஒரு கத்தோலிக்கர் இங்கிலாந்தின் மன்னரா 
வதற்குவாய்ப்புண்டு என்பதை உணர்ந்த மன்னாரின் 
எதிர்ப்பாளர்கள் ஒன்றுசேர்ந்தனர் . மாணபுறு புரட்சி 
யின் மூலம் கி.பி. 1688 - ஆம் ஆண்டு சேம்சு மன்னரின் 
சீர்திருத்தக் கிறித்துவப் பிரிவைச் சேர்ந்த ( Protes 
tants ) புதல்வியார் மேரியும் , அவர் கணவரான 
ஆலந்தின் ஆரஞ்சு வில்லியமும் இங்கிலாந்தின் இணை 
ஆளுநர்களாயினர் . மன்னர் பிரான்சிற்கு ஓடிச்சென்று 


இரண்டாம் சேம்சு 


உள்நாட்டுப் போர் கி.பி. 1648 - இல் நடைபெற்ற 
போது சேம்சு மன்னர் இங்கிலாந்தைவிட்டு வெளி 
யேறுமாறு வற்புறுத்தப்பட்டார் . ஆதலின் ,, 
பன்னிரண்டு ஆண்டுகள் இசுபானிய , பிரெஞ்சுப் 
படைகளில் சிறப்பாகப் பணியாற்றினார் . முன்னிலை 


இவர் 


சேம்பர்லேன் 


534 


சேம்பர்லேன் 


இவர் 


எஞ்சிய வாழ்நாள் பகுதியை அங்கே கழித்தார் . 
நாடாளுமன்றம் கி பி . 1689 - ஆம் ஆண்டு பிப்பிரவரி 
மாதம் 12 - ஆம் நாள் சேம்சு இரண்டாம் மன்னர் 
பதவி விலகியதாக அறிவித்து , மறுநாள் அப்பதவியை 
வில்லியத்திற்கும் மேரிக்கும் 

வழங்கிற்று . சேம்சு 
மன்னர் கி.பி. 1689 - ஆம் 

ஆண்டு 

மார்ச்சு மாதம் 
அயர்லாந்திற்குச் சென்றார் . தப்ளின் ( Dublin ) 
நகரில் கூட்டப்பட்ட நாடாளுமன்றம் இவரை மன்ன 
ராக ஏற்றுக்கொண்டது . எனினும் , இவர் 

படைகள் 
வில்லியத்தின் படைகளால் தோற்கடிக்கப்பட்டதால் , 
சேம்சு பிரான்சிற்குத் திரும்பிச் சென்றார் . 

இலர் 
புனித செர்மெய்ன் 

இடத்தில் கி.பி. 1701 
செப்டம்பர்த்திங்கள் 5 - ஆம் நாள் உயிர்நீத்தார் . 


அரசின் 


என்ற 


கே.மு. 


தலைமை 


சேம்பர்லேன் , ஆர்தர் நெவீல் : இருப 
தாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இங்கிலாந்து 
நாட்டு அரசியலில் முக்கியமான பங்கை வகித்தவர் 
களுள் ஒருவர் ஆர்தர் 

நெவில் சேம்பர்லேன் 
( Arthur Neville Chamberlan ) . இவர் கி.பி. 1869 
- ஆம் ஆண்டு வார்விக்சயரில் ( Warwickshire ) உள்ள 
பர்மிங்காம் ( Birmingham ) நகரில் பிறந்தார் . இவர் 


தந்தையாக ( Mayor ) 1915 - இல் பதவியேற்றார் . நகர 
சபையின் சேமிப்பு வங்கியை 1916 - இல் 
தொடங்கிவைத்தார் . பிரிட்டனில் இத்தகைய வங்கி 
வேறெங்கும் அமைக்கப்படவில்லை . இவர் 1916 - ஆம் 
ஆண்டு திசம்பர் மாதம் இலாயிடு சார்சின் தலைமை 
யிலான முதலாம் உலகப் போர்க் கூட்டமைச்சரவை 

கீழான தேசிய ஊழியத்தின் ( National 
Service ) இயக்குநராகப் பணியாற்றினார் . போதிய 
அதிகாரமில்லை என்பதால் இவர் 1917- இல் அப்பத 
வியைத் துறந்தார் . மக்கள் சபையில் பழைமைப் 
பற்றுக் கட்சியின் ( கன்சர்வேட்டிவ் ) உறுப்பினராக 
இவர் 1918 - ஆம் ஆண்டு திசம்பர் மாதம் பதவியேற் 
றார் . தலைமைத் தபால் அதிகாரியாகவும் 

இவர் 
1922 முதல் 1923 வரை பொறுப்பேற்றார் . படை 
வீரர்களுடைய சம்பளப் பட்டுவாடாத் 
அதிகாரியாக 1923 - இல் நியமிக்கப்பட்டார் . அந்த 
ஆண்டிலேயே இவர் மக்கள் நலவாழ்வு அமைச்சராகப் 
பொறுப்பேற்றார் . அப்பொறுப்பை இவர் 1924 முதல் 
1929 வரையில் , வகித்ததோடு 1931 -ஆம் ஆண்டிலும் 
மீண்டும் வகித்தார் . நிதி அமைச்சராக இவர் 1923-24 
வரையிலும் , 1931-37 வரையிலும் பதவி வகித்தார் . 
அபிசீனியா நாட்டினை இத்தாலி ஆக்கிரமித்துக் 
கொண்டபோது இத்தாலிக்கு எதிராகப் பொருளா 
தாரத் தடைகளை விதிக்கவேண்டுமென்று இவர் 
முதலில் வாதாடினார் . ஆயினும் , 

அவற்றைக் 
கைவிட்டுவிட வேண்டுமென்று வெளிப்படையாச 
அறிவித்த முதல் உயாநிலை அமைச்சரும் இவரேயா 
வார் . பால்டுவின்னுக்குப் பிறகு 1937 - ஆம் ஆண்டு 
இவர் 

பிரதமராகப் பொறுப்பேற்றார் . அப் 
பொறுப்பை 1940 - ஆம் ஆண்டு 

வகித்திருந் 
தார் . 


J 


வரை 


காலமாக 


சேம்பர்லேன் 


தந்தை சோசப்பு சேம்பர்லேன் , கி.பி. 19 - ஆம் நூற் 
றாண்டின் இறுதியில் சிறந்து விளங்கிய அரசியல் 
வல்லுநர்களுள் ஒருவர் . இவர் அமைச்சராகவும் பணி 
யாற்றியவர் . இவருடைய ஒன்றுவிட்ட உடன்பிறப் 
பாளர் ஆசுட்டன் சேம்பர்லேனும் அமைச்சராகப் 
பணியாற்றியவர் ; நோபல் சமாதானப் பரிசை 1925 
-ஆம் ஆண்டில் பெற்றவர் . 


உடன 


இவர் பொறுப்பு வகித்திருந்த காலத்தில் பன் 
னாட்டு உறவுகள் சீரழியத் தொடங்கிய 
இருந்தது . அதற்குச் சற்று முன்பு இத்தாலி , அபிசீனி 
யாவைத் தாக்கி அங்குத் தனது ஆட்சியை நிலை 
நிறுத்தியது . சர்வதேச சங்கம் அந்த ஆக்கிரமிப்பைத் 
தடுத்து நிறுத்தத் தவறிவிட்டது . செருமனியில் இட்ல 
ரின் ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது . வெர்சே 
படிக்கை செருமனிக்குச் செய்த தீங்கை ஒழிக்க இ . 
லர் உறுதி பூண்டார் . அதனோடு செருமனியின் 
பொருளாதார நிலை சீரடையச் செருமனியின் 
கிழக்கு எல்லையை உருசியாவிலுள்ள யூரல் மலைத் 
தொடர் வரை பரப்பவேண்டும் என்றும் அவர் கருதி 
னார் . அவர் எண்ணம் ஈடேறச் செருமனிக்கும் உருசி 
யாவிற்கும் இடையே இருந்த சுதந்திர நாடுகளையும் 
உருசியாவின் ஒரு பகுதியையும் வெல்ல வேண்டியது 
தேவையாயிற்று . எனவே , இட்லரின் திட்டம் ஐரோப் 


லை 


சணல் 


பகாமாவைச் ( Bahama ) சார்ந்த ஆண்டுரோசுத் 
தீவில் தம் தந்தைக்குச் சொந்தமாக இருந்த 
தோட்டத்தைச் சேம்பர்லேன் கவனித்து வந்தார் ; 
பின்னர்ப் பர்மிங்காமில் உள்ள உலோகத் தொழிற் 
சாலையை வளம்பட நடத்தி வந்தார் . இவர் நகரத் 


சேம்பர்லேன் 


535 


சேம்பர்லேன் 


ஏனைய 


| 


பிய அமைதிக்கு ஊறு 

விளைவிக்கக் 

கூடியதாக 
அமைந்திருந்தது . இசுபெயினில் உள்நாட்டுப் போர் 
நடைபெற்று வந்தது . அதில் பாசிசுட்டு இத்தாலி 
தீவிரமாக ஈடுபட்டிருந்தது . 

ஐரோப்பிய 
அரசுகள் அதில் ஈடுபட அது வழிவகுத்தது . அதன் 
காரணமாக ஐரோப்பிய நிலை சீரழிந்தது .. 
தகைய சூழ்நிலையில் ஐரோப்பிய சமாதானத்தை 
எப்பாடுபட்டாகிலும் நிலைநாட்ட வேண்டுமென்று 
சேம்பர்லேன் கருதினார் . 


| 


சேம்பர்லேன் முதலில் இத்தாலியையும் செருமனி 
யையும் பிரித்துவைக்க விருமபினார் . இரு நாடுகளும் 
அப்போது சருவாதிகாரிகளின ஆட்சிக்குட்பட்டிருந் 
தன . அவர்கள் நாட்டு முன்னேற்றத்திற்குப் போரை 
சிறந்த கருவியாகக் கருதி வந்தனர் . எணணத்தால் 
ஒன்றுபட்ட இரு நாடுகளையும் பிரிக்கச் சேமபர் 
லேன பல வழிகளைக் கையாணடார் . அபிசீனியாவில் 
இத்தாலி - கொண்டிருந்த மேலாதிக்கத்தை இவர் 
ஒப்புக் கொண்டார் . இசுபானிய நாட்டில் இத்தாலி 
யின் ஆதரவு பெற்ற பாசிசுட்டுகளுக்கும் சனநாயக 
வாதிகளுக்கும் நடைபெற்று வந்த 

உள் நாட்டுப் 
போரில் பாசிசுட்டுச் சக்திகளுக்கு எதிராகச் 
நாயக நாடான பிரிட்டன் ஈடுபட்டால் , செருமனி 
யின் வலையில் இத்தாலி விழுந்துவிடும் என்பதற்காகப் 
பிரிட்டனை அதில் ஈடுபடுத்தவிலலை . ஆனால , இவர் 
முயற்சி வெற்றி பெறவில்லை இறுதியில் இத்தாலியும் 
செருமனியும் உடனபாடு ஒனறைச் செயது கொண் 


சன 


களில் வசித்துவந்த சிறுபான்மையினர்களைக் காட்டி 
லும் அவர்களுடைய நிலை மேலாக இருந்தது . கூட்டு 
அமைச்சரவையில் அவர்களுக்கு இடம் அளிக்கப்பட் 
டது . தனிப் பல்கலைக்கழகங்களும் பள்ளிகளும் ஏற் 
படுத்தப்பட்டிருந்தன . அரசு பதவிகள் , பொதுப் பணி 
கள் ஆகியவற்றில் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு 
ஏற்றவாறு இட ஒதுக்கீடு செய்ய அரசு முன்வந்தது . 
ஆனால் இட்லருடைய தூண்டுதலால் அவர்கள் தன் 
னாட்சியை வேண்டினர் . அதனால் செருமனிக்கும் 
செக்கோசுலோவேகியாவிற்கும்இடையிலான உறவு 
சீரழிந்தது . போர் ஏற்படக்கூடிய நிலை உருவாகி 
யது . செக்கோசுலோவேகியாவைப் பிரிட்டன் காப் 
பாற்ற வேண்டியதற்கான உடன்படிக்கை ஏதுமில்லை 
என்றாலும் , சேம்பர்லேன் 1938- இல ஒரு தூதுவரை 
அனுப்பிச் சுடேட்டன் செருமானியர்களுக்கும் செக்கு 
( Czcehs ) மக்களுக்குமிடையே ஏற்பட்டிருந்த பூசலை 
நன்முறையில் தீர்க்க முற்பட்டார் . அத்தூதுவர் இரு 
சாராரையும் தம் அறிசகையில் குறை கூறியிருந்தார் . 
செருமன் படையெடுப்பு 1938 - ஆம் ஆண்டு ஏற்படுவது 
போல் இருந்தது . பிரான்சும் உருசியாவும் செக்கு 
நாட்டிற்கு உதவவேண்டிய கட்டத்தில இருந்தமை 
யாலும் , பிரானசிற்கு ஆதரவாகப் பிரிட்டன போரில் 
ஈடுபட வேண்டியதாக இருந்ததாலும் ஐரோப்பியப் 
போர் ஏற்பட இருந்தது . அதைத் தடுக்கச் சேம்பர் 
லேன் 1938 - ஆம் ஆண்டு மூன்று முறை செருமனிக்குச் 
சென்று இட்லரைச் சந்தித்தார் . அச்சந்திப்பின 
போது செருமானியர்கள் வாழும் சுடேட்டன் பகுதியை 
மட்டுமே தாம் பெற விரும்புவதாகவும் அதுவே தாம 
பெற விரும்பும் கடைசிப் பகுதி என்றும் , வேறு மக்க 
ளைத் தம் நாட்டரசின்கீழ் கொண்டுவர விருப்பது 
கொள்ளவில்லை என்றும் , சுடேட்டன் பகுதியைப் 
பெற உலகப்போர் ஒனறைச சந்திககத் தாம் ஆயத்த 
மாக இருப்பதாகவும் இட்லர் கூறினார் . இட்லரு 
டைய தேவையை நிறைவேற்றிவிட்டால் உலகப் 
போரைத் தடுத்துவிட இயலும் என்பதால் சேம்பர் 
லேன் அவருடன் மூனிசசு ( Munich ) ஒப்பந்தம் ஒன 
றைச்செய்துகொணடார் . அதில் இத்தாலியும் பிரான 
சும் கையெழுத்திட்டன . சம்பந்தப்பட்ட செக்கு 
அரசு அதில் ஈடுபடுத்தப்படவில்லை . செக்கு 
அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுச் சுடேட்டன் பகுதிக்குத் 
தன்னாட்சி வழங்கவிலலை என்றால் பிரானசும் , 
பிரிட்டனும் அதனுடைய நலன்களைக் காப்பது கடி 
னம் என்று கூறி அவ்வொப்பந்தத்தை அதன்மீது 
திணித்தனர் . மூனிச்சு உடன்பாட்டைச் 

செய்து 
கொணடபிறகு நாடு திரும்பிய சேம்பர்லேன் மக்கள 
ஆதரவு பெற்ற வீரராகக் காட்சியளித்தார் . கௌர 
வத்துடன் சமாதானம் கொண்டுவந்தவர் என்று 
இவர் போற்றப்பட்டார் . 


டன . 


பெயர் , 


சேம்பர்லேனுடைய 

குறையாற்றுக் 
கொள்கைக்கு ( Policy of Appeasement ) இணையாக 
வைத்துப் பேசப்படுகிறது . இட்லருடைய 

செரு 
மனிக்கு நியாயமான குறைகள் இருக்கின்றன . அவற் 
றைப் போக்கிவிட்டால் இட்லர் போாக்கோலம் பூண 
மாட்டார் என்பது அககொள்கையின் அடிப்படைக் 
கருத்தாகும் . செருமானியர்கள வசித்துவந்த 
திரியாவைச் செர்மனியிடமிருந்து பிரித்து அதனைத் 
தனி நாடாக அமைதது , அந்நாட்டைச் செருமனி 
யுடன் எக்காலத்திலும் இணைக்கக்கூடாது என்பது 
தேசிய கொளகைக்கு முரணாகக் காணப்பட்டது . 
இட்லர் அதைச் செருமனியோடு ஆசுததிரிய 
ளின் விருப்பத்திற்கேற்ப இன 

ணைத்துக்கொள்வது சரி 
யெனத் தேசிய கொள்கையில் நம்பிககை வைத்தி 
ருந்தவர்கள் எண்ணினார்கள் . ஆசுத்திரியாவைச் 
செருமனியுடன் இணைத்தபிறகு இட்லர் தம் கவனத் 
தைச் செக்கோசுலாவேகியா நாட்டின் மீது திசை 
திருப்பினார் . அங்குள்ள சுடேட்டன்லாந்துப் 
( Sudetenland ) பகுதியில் 3.5 மிலியன் செருமனியர் 
கள் வசித்து வந்தனர் . ஏனைய ஐரோப்பிய நாடு 


அரசு 


மகக 


சேம்பர்லேன் 


536 


சேமிப்பு 


| 


நவம்பரில் ஆம்சயரில் LOTO 6TÅLIQ ( Heckfield ) 
என்னுமிடத்திற்கருகே காலமானார் . தி.ஆ.இரா . 


| 


| 


| 


சேமிப்பு : வருமானத்தில் செலவு போக எஞ் 
சியது சேமிப்பு . பொருளியல் கண்ணோட்டத்தில் இது 
சிறப்பு வாய்ந்த ஒன்றாகக் கருதப்படுகிறது . 


| 


| 


இந்த உடன்பாடு உலகப்போரைத் தடுத்து 
நிறுத்தவில்லை . இட்லருடைய நாடு பிடிக்கும் ஆசை 
தணியவிலலை . அதன் விளைவாக அவர் செக்கு நாட் 
டின் மீதும் போலந்தின் மீதும் போர் தொடுத்தார் . 
எனவே , சேம்பர்லேனின குறையாற்றுக் கொளகை 
தோல்வியில் முடிந்தது . எனினும் , அக்கொள்கை இங் 
கிலாந்து போருக்கு வேண்டிய ஆயத்தங்களை மேற் 
கொள்ளப் போதிய காலத்தை ஏற்படுத்தித் தந்தது . 
நாடு திரும்பிய உடனே இவர் படைப்பெருக்கத் திட் 
டத்தைத் துரிதப்படுத்தினார் . குறிப்பாக , அரசு 
விமானப் படையைப் பலப்படுத்தினார் . அதிலிருந்து 
பட்லருடைய வாக்குறுதியை நம்ப இயலாது என்பதை 
இவர் உணர்ந்திருந்தார் என்பது புலனாகும் . 


சேமிப்பை ( Savings )உண்மைச் சேமிப்பு என்றும் , 
பணச் சேமிப்பு என்றும் இருவகைப்படுத்தலாம் . 
நிகழ்கால நுகர்விற்காகப் பயன்படுத்தப்படாத 
பொருள்கள் , சாதனங்கள் , வளங்கள் 

ஆகியவை 
உண்மைச் 

சேமிப்பாக இருக்கின்றன . இத்தகைய 
உண்மைச் சேமிப்பைத் தொகுப்பது அரிது . எனவே , 
அதனைப் பண 

அலகுகளின் அடிப்படையில் வெளியி 
டும் பொழுது பணச்சேமிப்பு எனப்படுகிறது . 


இட்லர் சிலகாலம் கழித்துச் செக்கு நாட்டின் மீது 
போர் தொடுத்தபோது 

சேம்பர்லேன் தமது குறை 
யாற்றுக் கொள்கையைக் கைவிட்டார் . பிரான்சும் 
இங்கிலாந்தும் போலந்துக்கு அளித்துள்ள வாக்குறுதி 
களை வெளிப்படுத்தினார் . அதை உணர்ந்து இட்லர் 
போலந்து மீது படையெடுக்கமாட்டர் எனபது இவர் 
எண்ணம் . அதையடுத்து நாட்டு இளைஞர்களுக்குக் 
கட்டாயப் போர்ப் பயிற்சியை அமைதிக காலத்தில 
அளிக்கத் திட்டமிட்டார் . இவ்வாறு செய்தது ஆங்கி 
லேயே வரலாற்றில் இதுவே முதல் தடவையாகும் . 
பிரான்சு , பிரிட்டன் , உருசியா ஆகிய மூன்று நாடு 

ஒன்றுக்கொன்று உதவும் திட்டம் ஒன்றை 
உருவாக்கினார் . ஆனால , உருசியாவும் செருமனியும் 
ஒன்றுடன மற்றொன்று போர் செய்து நாட்டைப் 
பறிததுக் கொள்ளாது என்ற வகையில் ஒப்பந்தம் 
செய்து கொண்டதால் சேம்பர்லேனுடைய திட்டம் 
நிறைவேறவில்லை . 


பொருள்களின் விலைநிலைகள் மாறிக் கொணடே 
யிருக்கின்றன . நிலவுகினற விலை நிலையில் நிகழும் 
சேமிப்பு , பணச் சேமிப்பாக விளங்குகிறது . ஆண்டு 
தோறும் நடப்பு நிலையில் வெளியிடப்படும் சேமிப்பு 
களை விலைக் குறியீட்டுத் தொடர் எண அடிப்படை 
யில் மாறாத விலையில் சேமிப்புகளாக மாற்றிவிட 
முடியும் . அதாவது , 

சேமிப்பை 

உணமைச் 
சேமிப்பாக மாற்ற விலைக குறியீட்டு எண்கள் மிகவும் 
பயன்படுகின்றன . 


பணச் 


களும் 


இட்லர் 1939 - ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் நாள் 
போலந்தின் மீது படையெடுத்தார் . மூன்றாம் நாள் 
சேம்பர்லேன் தலைமையில் இங்கிலாந்து போரில் 
இறங்கியது . போர் அமைச்சரவையில் தம் கொள்கை 
யைக் குறை கூறிவந்த சர்ச்சிலைச் சேர்த்துக்கொண 
டார் . ஆனால் , தாராளக் கட்சியினரும் தொழிற் கட்சி 
யினரும் அந்த அமைச்சரணியில் சேர மறுத்துவிட் 
டனர் . நார்வேக்கு 1940 - இல் அனுப்பப்பட்ட ஆங் 
கிலப்படை தோல்வியடைந்தது . அதன 

பயனாகச் 
சேம்பர்லேன் 

மக்கள் சபையில பல பழைமைப் 
பற்றுக் கட்சி உறுப்பினர்களின் 

ஆதரவை இழந் 
தார் . எனவே , இவர் தம் பதவியை விட்டு விலகினார் . 
அந்த நாளிலேயே பெல்சியததினமீது செருமனி படை 
யெடுத்தது . அன்று அமைக்கப்பட்ட கூட்டமைச்சரவை 
யில் இவர் இடம்பெற்றார் . தமது அமைச்சர் பத 
வியை 1940 - ஆம் ஆண்டு துறந்தார் . கட்சித் தலை 
மப்ை பொறுப்பையும் விட்டுவிட்டார் . அதே ஆண்டு 


தொகு அளவு ஆய்விற்காக நாட்டில் உள்ள 
அனைத்துப் பொருளாதார அலகுகளையும் குடும் 
பங்கள் , தொழில் துறையில் உள்ள பதிவு செய்யப் 
பட்ட கழகங்கள் , அரசாங்கம் என மூன்று பிரிவுகளா 
கப் பிரிக்கலாம் . குடும்பங்களில் ஒரு குறிப்பிட்ட 
நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகச் சேமிக்கிறார் 
கள் . நோக்கத்தை நிறைவேற்றுவதில் மிகவும் 
தீவிரமாக இருப்பவர்கள் தங்களுக்குப் பழக்கப்பட்ட 
வாழ்க்கை வசதிகளை இடைக்காலமாக இழக்கவும் 
தயாராக இருக்கிறார்கள . இங்ஙனம் தங்கள வசதி 
களைக் குறைத்துக் கொண்டு , செலவைக் கட்டுப் 
படுத்திச் சேமிப்பை மிகுவிக்கிறார்கள் . எனவே , 
குடும்பங்களில் வருமானத்தை விட இலட்சியம் அல் 
லது நோக்கத்தில் தீவிர ஈடுபாடு சிறப்புப் பெறு 
கிறது . ஒருசிலர் தங்கள் முதுமைக் காலத்திற்கான 
பாதுகாப்பு நோக்கத்தை முக்கியமாகக் கருதலாம் , 
சிலர் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காகச் சேமிக்க 
லாம் , சிலர் தங்கள் குழந்தைகளின் திருமணத்திற் 
காகச் சேமிக்கலாம் , மற்றும் சிலர் சொததுகளை 
வாங்குவதற்காகவோ , உருவாக்குவதற்காகவோ வீடு 
கட்டுவதற்காகவோ , வாகனங்களை வாங்குவதற் 
காகவோ சேமிக்கலாம் . 


1 


சேமிப்பு 


537 


சேமிப்பு 


செலவைக் குறைத்துக் கொண்டு சேமிப்பை மிகுவிக் 
கின்றார்கள் . 


குறிப்பிட்ட நோக்கத்திற்காகச் சேமிப்பவர்கள் 
பெரிதும் ஒப்பந்த அடிப்படையில் திகழும் ஒப்பந்தச் 
சேமிப்புகளை விரும்புகிறார்கள் ( Contractual Savi 
ngs ) . எடுத்துக்காட்டாக , ஆயுள் ஈட்டுறுதிக் கழகத் 
தில் ஈட்டுறுதி செய்து கொளளுதல் , சேம நிதியில் 
மாதந் தோறும் நிதி செலுத்துதல் , தொடர் வைப் 
புத் திட்டத்தில் சேருதல் , மற்றும் சீட்டு நிதி நிறுவ 
னங்களில் உறுப்பினராகச் சேருதல முதலியன குறிப் 
பிடத்தக்கவை . இங்ஙனம் 

குடும்பங்களில் 

மாதச் 


தொழில் நிறுவனங்களின் செலவில உற்பத்திக 
கான ஆக்கச் செலவு ஒரு கூறாக மட்டுமே உள்ளது . 
ஈட்டும் வருவாயில் ஆக்கச் செலவு போக 

எஞ்சி 
இருப்பவை மொத்த இலாபமாகக் கருதப்படும் , 
மொத்த இலாபத்தில் தேய்மானம் , பங்கீட்டுக்கான 
இலாப விழுக்காடு , வரி செலுத்துல , காப்பு நிதி மற 


1 


இந்தியாவின் மொத்தச் சேமிப்பு 


ஆணடுகள 


தனியார் 


குடும்பங்கள 


பொதுத 
துறை 


மொத்தச் 
சேமிப்பு 


துறை 


1951-52 முதல் 


1.7 


1.0 


7.7 


10.4 


1955-56 


( 16.3 ) 


( 9.6 ) 


( 74.1 ) 


( 100 ) 


1956-57 


2.0 


1.3 


9.0 


12.3 


1960-61 


( 16.3 ) 


( 10.6 ) 


( 73.1 ) 


( 100 ) 


1961-62 


3.3 


1.9 


9.2 


14.4 


1965-66 


( 22.9 ) 


( 13.2 ) 


( 63.9 ) 


( 1000 ) 


1.3 


1966-67 
1968-69 


2.5 
( 16.8 ) 


11.1 
( 74.5 ) 


14.9 
( 100.0 ) 


- 


( 8.7 ) 


1969-70 


3.0 


1.7 


17.0 


+ 


12.3 
( 72.4 ) 


1973-74 


( 17.6 ) 


( 10.0 ) 


( 100.0 ) 


4.4 


1974-75 


15.0 


1.6 


21.0 


( 21.0 ) 


1978-79 


( 7.6 ) 


( 71.4 ) 


( 100.0 ) 


குறிப்பு : 
( 1 ) மொத்தச் சேமிப்பு அங்காடி விலையில் நாட்டின் உள் நாட்டு உற்பத்தியின் விழுக் 

காடாகக் கொடுக்கப்பட்டுள்ளது . புள்ளி விவரங்கள் மூன்று ஆண்டு நகரும் சராசரியை 

அடிப்படையாகக் கொண்டவை . 
( 2 ) நாட்டின் மொத்தச் சேமிப்பை 100 - ஆக எடுத்துக் கொண்டு ஒவ்வொரு துறையின் 

பங்கினையும் அடைப்புக் குறிகளின் இடையில் காணலாம் . 


ஆதாரம் : 

இந்திய இருப்பு வங்கியின் சேமிப்புக் குழுவின் அறிக்கையிலிருந்து Report of the 
Working Group on Savings , Feb. 1982 ( RBI ) , Quoted by - Ruddar Datt & KPM 
Sundharam - INDIAN ECONOMY , 1986 , S. Chand & Co. , Ltd. , New Delhi - 110 055 
P. 243 . 


1 


சேமிப்பு 


538 


சேமிப்புக் கணக்குகள் 


அவசியம் . 


றும் பகிர்ந்து அளிக்கப்படாத இலாபம் முதலியன 
அடங்கும் . இவற்றுள் தேய்மானம் ,, காப்பு நிதி , 
பகிர்ந்து 

அளிக்கப்படாத இலாபம் முதலியன 
தொழிற் கழகங்களின் சேமிப்பாகக் கருதப்படுகின் 
றன . எதிர் காலத்தில் உற்பத்தி அளவை விரிவுப்படுத் 
தவும் நவீனமயமாக்கவும் தொழிற் கழகங்கள் தங்க 
ளுக்கு வேண்டிய நிதி வளங்களைத் தாமே திரட்டிக் 
கொள்கின்றன . 


கூடுதல் முதலீடு அதிகமாக இருத்தல் 
ஆகையால் தான் வளர்ச்சிக் கோட்பாடுகளிலும் , 
வளர்ச்சி உருப்படிவங்களிலும் ( Growth Models ) 
சேமிப்பு இன்றியமையாத ஒரு காரணியாக விளங்கு 
கிறது 


தின் 


அரசாங்கத்தின் வரவு செலவுத் திட்டத்திலும் 
வருவாயைவிடக் குறைவாகச் 

செலவு செய்யும் 
பொழுது சேமிப்பு ஏற்படுகிறது . நடப்புக் கணக்கில் 
ஏற்படுகின்ற சேமிப்பு வருவாய் மிகுதி ( Revenue 
Surplus ) எனப்படும் . நடப்புக் கணக்கைப் போலவே 
மூலதனக் கணக்கிலும் சேமிப்பு ஏற்படலாம் . அரசுக் 
கடன்களைத் திருப்பிக் 

கொடுக்கும் 

காலங்களில் 
ங்ஙனம் மூலதன மிகுதித் தோற்றுவிக்கப்படுகிறது . 


இந்தியாவில் 1951-52லிருந்து 1979 வரையிலான 
ஆண்டுகளின் சேமிப்பு , நாட்டின் மொத்த வருமானத் 

விழுக்காடாகக் கொடுக்கப்பட்டுள்ளது . 
பொதுத் துறையின் சேமிப்பு விழுக்காடு 1.7 லிருந்து 
4.4 ஆக உயர்ந்துள்ளது . தனியார் துறை நிறுவனங் 
களின் சேமிப்பு 1951-52 முதல் 1955-56 ஆகிய ஐந்து 
ஆண்டுகளில் 1.0 விழுக்காடாக இருந்தது 1974-79 - ல 
1.6 விழுக்காடாக உயர்ந்து சென்றது . குடும்பங்களின் 
சேமிப்பு 7.7 விழுக்காட்டிலிருந்து 15.0 விழுக்காடாக 
உயர்ந்தது . அரசுத் துறை , தனியார் துறை மற்றும் 
குடும்பங்கள் ஆகியவற்றின் மொத்தச் 

சேமிப்பு 
நாட்டின் மொத்த வருமானத்தில் 10.4 விழுக்காட் 
டிலிருந்து 21.0 விழுக்காடாக அதிகரித்து உள்ளது . 
( காண்க : உள்நாட்டுச் சேமிப்பு ) 


ம.தி. 


1 


துணை நூல்கள் : 


இது வரை மூன்று துறைகளிலும் தனித் தனியாகச் 
சேமிப்பு ஏற்படுவதற்குக் காரணங்கள் யாவை என்பது 
விளக்கப்பட்டன . இப்பொழுது , சேமிப்பை மொத்த 
அளவில் முற்றிலும் புதிய கண்ணோட்டத்தில் காண 
வேண்டும் . பொதுவாக ஒருவரது செலவு மற்றவரது 
வருவாயாக விளங்குகிறது . எனவே , நாட்டின் மொத்த 
வருமானம் உயர வேண்டுமானால் மொத்தச் செலவு 
மிகுதியாக வேண்டும் . எனவே , செலவுத் தொகையைக் 
கட்டுப்படுத்தும் எந்த நோக்கமும் , எந்த நிகழ்ச்சியும் 
வருமானத்தைக் கட்டுப்படுத்தும் செயலாக விளங்கும் . 
சேமிப்பை ஏற்படுத்துவதற்காகச் செலவுத் தொகை 
யைக் குறைக்க வேண்டியிருப்பதால் , சேமிப்பை மிகு 
விப்பதால் வருமான வளர்ச்சி தடைப்படுகிறது 
என்று எண்ணுகின்றார்கள . 


Locke Anderson , W.H. Ana Putallaz , and William G. 

Shepherd , Economics Prentice Hall of India 
Ltd. , New Delhi - 110001 , 1986 . 


Paul A.Samuelson : Economics - InternationalStudent 

Edition - Mc Graw Hill , 1980 . 


சிறு 


வருமானத்தை நீரோட்டத்திற்கு ஒப்பிடுவது 
மரபு . நீரின் மட்டம் வருமானமாகவும் ,, சேர்க்கப் 
படும் நீரின் அளவு பல்வகைச் செலவுத் தொகையா 
கவும் , எடுக்கப்படும் நீரின் அளவைச் சேமிப்பாகவும் 
கருதலாம் . சேமிப்பை அதிகரிப்பதால் ஆற்றின் நீர் 
மட்டம் குறையும் . சேமிப்பு ஒரு கசிவு சக்தியாகும் 
( Leakage force ) . வருமான ஓட்டத்திலிருந்து சேமிப்பு 
என்று அழைக்கப்படும் கசிவு காரணமாக வெளியேற 
றப்படும் நீரின் அளவிற்கு ஈடாகக் கூடுதல் செலவி 
னம் , முதலீட்டுச் செலவினம் , மூல தன ஆக்கச் செலவு 
என்ற பெயரில் கூடுதல் செலவுத் தொகையை ஏற்ப 
டுத்து வேண்டும் . இத்தகைய கூடுதல் செலவினம் 
ஓர் உந்து சக்தியாகச் செயற்படுகிறது . எனவே , நாட் 
டின் வருமானம் நிலைபெற்று இருக்க வேண்டுமா 
னால் கசிவுச் சக்தியான சேமிப்பிற்கு ஈடான உந்து 
சக்தியான முதலீடு அமைய வேண்டும் . வருமான 
வளர்ச்சி ஏற்பட வேண்டுமானால் நிகர 

அளவில் 


சேமிப்புக் கணக்குகள் , தனி ஒருவ 
ராகவோ கூட்டாகவோ தங்கள் பெயரில் , வணிக 
வங்கியிலோ , அஞ்சல் நிலையத்திலோ சேமிப்புக் 
கணக்கு ஒன்று தொடங்கி அதில் சிறு 
தொகையாக அல்லது மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட 
காலத்திற்குச் 

சேமித்து 

வைக்கும் பழககத்தை 
ஊக்குவிக்கும் கருவியாகும் . 

உலகில் 

வாழும் 
மக்கள் தங்கள் வருமானத்தினின்று ஒரு பகுதியினைச் 
சேமித்து வைக்கவேண்டியது இனறியமையாததாகும் . 
தனி ஒரு மனிதனின் 

சேமிப்பை ஊக்குவிக்கும் 
பலவகைச் சேமிப்புக் கணக்குகள் ( Savings Accounts ) 
பழக்கத்தில் இருக்கின்றன இத்தகைய கணக்குகள் , 
மனிதனை நோககியுளள இன்ப துன்பங்களை அவன் 
எதிரகொண்டு மேற்கொள்ள உதவுகின்றன . வணிக 
வங்கியில் சேமிப்புக் கணக்கு : இந்தியாவில் 1984 - ஆம் 
ஆண்டு முடிவில் இயங்கி வரும் வங்கிகளின் எண் 
ணிக்கை 30,980 ஆகும் . கிட்டத்தட்ட 13,000 மக்க 
ளுக்கு ஒரு வங்கி என இயங்கி வருகின்றன . கூறப்பட்ட 
மொத்த எண்ணிக்கையினுள் பாரத வங்கியின ( State 
Bank of India ) எண்ணிககை 31.12.85 முடிய 7,473 


சேமிப்புக் கணக்குகள் 


539 


சேமிப்புக் கணக்குகள் 


ஆகும் இதன் துணை வங்கிகளின் 

எண்ணிக்கை 
31.12.85 முடிய 3,421 ஆகும் . இவவங்கிகளில் தொடங் 
கப்பட்டுள்ள சேமிப்புக் கணக்கின் விவரங்கள் பட்டி 
யலில் கொடுக்கப்பட்டுள்ளன . 


பவர் அறிமுகக் கடிதம் ஒன்றை வங்கியில் கொடுக்க 
வேண்டும் . தம் எடுத்துக்காட்டுக் கையெழுத்துகளை 
யும் ( Speciman Signaturc ) கொடுக்கவேண்டும் . அறி 
முகக் கடிதம் , எடுத்துக்காட்டுக் 

கையெழுத்து , 


சேமிப்புக் கணக்கு 


வங்கியின் பெயர் 


31.12.85 27.12.85 31.1.86 
அன்று 

அன்று 
( உ 
உரூபாய் கோடிக் கணககினில் ) 


அன்று 


பாரத வங்கி 


12,912 


15,837 


16,057 


இதன துணை வங்கிகள் : 

ஐதராபாது மாநில வங்கி , 
செய்ப்பூர் , பீகார் மாநில வங்கி , 
இந்தூா மாநில வங்கி , 
திருவனந்தபுரம் மாநில வங்கி , 
மைசூர் மாநில வங்கி , 
பாட்டியாலா மாநில வங்கி , 


3,547 


4,193 


4,243 


மற்றைய வரைப்படுத்தப்பட்ட 
இந்திய வாணிக வங்கிகள் 


58,103 


68,478 


69,561 


சேமிப்புக் கணக்கினில் சேமிக்கப்பட்ட 
மொத்தத் தொகை : 


74,562 


83,508 


89,861 


குறைந்த சேமிப்புத் தொகை ஆகியவற்றை வங்கி 
பெற்றுக்கொண்டு தனி ஒருவருக்கு அல்லது 
வருக்கு மேற்பட்டவர்களுக்கு வாணிகம் அல்லது 
கூட்டு நிறுவனத்தின் பெயரினில் சேமிப்புக் 

கணக் 
கைத் தொடங்கும் . 


உளள 


நாளகளில் 


வட்டி : ஏறத்தாழ 90 ஆயிரம் கோடி உரூபாய் , 
மக்களால 

வணிக வங்கிகளில் தொடங்கப்பட்ட 
சேமிப்புக் கணக்குகளில் 

சேமிக்கப்பட்டுள்ளதைப் 
பட்டியல் எடுத்துரைக்கிறது . சேமிக்கப்பட்ட 
தொகைக்கு வங்கியால் வட்டி அளிக்கப்படுகிறது . இவ் 
வட்டியைக் கணக்கிட்டிட ஒவ்வொரு மாதத்திலும் 
10 - ஆம் தேதியிலிருந்து அம்மாதக் கடைசிவரை 

வைக்கப்பட்டுள்ள குறைவான 
தொகைக்கு 51 விழுக்காடு எனக் - கொள்ளப்படும் . 
இவ்வாறு 

கணக்கிடப்பட்ட வட்டித்தொகை ஒவ் 
வொரு ஆறு மாதத்திற்கு ஒருமுறை ( சூன் , திசம்பர் 
ஆகிய மாதங்கள் ) சேமிப்புக் கணக்குகளில் வரவு 
வைக்கப்படும் . இத்தகைய கணக்கினினறு சேமிப்புக் 
கணக்காளர் குறிப்பிட்ட தடவைதான் தன் சேமிப் 
புப் பணத்தை எடுததுக கொள்ளும் வாயப்பு உண்டு . 
குறிப்பிட்ட தடவைகளை 

வங்கிகள் தங்கள் நடை 
முறை விதிகளில் கூறியுள்ளன . 


செல்லு 


சேமிப்புக் கணக்கின் செயல்முறைகளுக்காகச் 
சேமிப்புச் செல்லு புத்தகம் ( Pass Book ) ஒன்றைச் 
சேமிப்புக் கணக்கரிடம் கொடுக்கவேண்டும் . அப்புத்த 
கத்தில் சேமிப்பவர் வங்கியில் 

சேமித்த 

விவரம் , 
வட்டி அளிக்கப்பட்ட குறிப்பு , பணம் எடுத்த விவரம் 
ஆகியன கணக்கரால் பதியப்படும் . 
புத்தகத்துடன் சேமிப்பவருக்கு ஒருசில வங்கிகள் மட் 
டும் காசோலைப் புத்தகம் ஒன்றையும் கொடுக்கிறது . 
பொதுவாக இக் காசோலைப் புத்தக வசதி 
சேமிப்பவருக்குக் கொடுக்கப்படுவதில்லை . இதற்குப் 
பதிலாகப் பணம் எடுக்க வரைதாள்களை 
கொடுக்கிறது . ஆனால் , பணம் எடுத்திடும் வரைதாள் 
கள் காசோலையினின்று மாறுபட்டதன்மைஉடையன 
வாகும் . காசோலை ஒரு மாற்றுதலுக்குரிய உணடியல 
ஆகும் . இது பணம் எடுத்திடும் வரைதாளகளுக்குக் 
கிடையாது . 


வங்கி 


செயல்முறைகள் : சேமிப்புக் கணக்கினைத் 
தொடங்க விருமபுபவர் குறைந்த அளவுத் தொகை 
யாக உரூபாய் 5 /-அல்லது உரூபாய் 10 / - ஐப் போட 
வேண்டும் . இத்தகைய கணக்கைத் தொடங்க சேமிப் 


சேமிப்புக் கணக்குகள் 


540 


சேமிப்புக் கணக்குகள் 


அஞ்சல் சேமிப்பு வகைகள் : அஞ்சல் அலுவலகத் 
தில் சிறு சேமிப்பை ஊக்குவிக்க மத்திய அரசு , மாநில 
அரசு , சிறுசேமிப்புத் துறை ஆகியன மககள தம வரு 
மானத்தில் சேமிக்கப் பலவேறு சேமிப்பு ஆவணங்கள 
திட்டங்கள் ஆகியவற்றை உருவாக்கியுள்ளன . அவை 


கணக் 


நடைமுறையில் தனி ஆள தொடங்கிய சேமிப்புக் 
கணக்கிற்கு வங்கியால் வட்டி கொடுக்கப்படுவதுண்டு. 
ஆனால் , ஒரு கூட்டுப் பங்கு நிறுமம ( Joint Stock 
Company ) அல்லது கூட்டு நிறுவனம் ( Partnership ) 
ஆகியவற்றால் தொடங்கப்பெறும் சேமிப்புக் 
கிற்கு வட்டி அளிக்கப்படுவதில்லை . சேமிப்பவர் தம் 
பெயருக்கு வந்த காசோலைத் தொகையினைத் தம் 
சேமிப்புக் கணக்கின் வழி வசூல் செய்ய முடியும் . 
ஆனால் , மற்றொருவர் பெயருக்கு விடுவிக்கப்பட்ட 
காசோலைகளை இச்சேமிப்புக் கணக்குகள் வழியே 
வசூல் செய்யமுடியாது . 


யாவன . 


அ ) கால வைப்புத் திட்டம் ( Time Deposit 
Scheme ) . இத் திட்டத்தின் கீழ் அஞ்சலகத்தில் சேமிக் 
கத் தூண்டும் அதன் சிறப்பியல்புகளாவன : அளிக்கப் 
படும் வட்டிவீதம் 11. 5 விழுக்காடாகும் . இசசேமிப்பு 
ஐந்து ஆண்டுக் காலத்திற்கு வைக்கப்பட 

வேண்டும் . 
இதனிற் சேர்த்து வைக்கப்படும் உரூபாய் ஐந்து இலட் 
சம் வரை சொத்து வரிவிலக்கு உண்டு . மேலும் , 
உரூபாய் 7,000 வரை பெறக்கூடிய வட்டிக்கு வருமான 
வரிச் சட்டம் பிரிவு 80 - இன்படி வரிவிலக்கு அளிக்கப் 
படுகிறது . 


அஞ்சல் நிலையச் சேமிப்புக் கணக்குகள் : வாணிக 
வங்கிகளில் மிகப்பெரிய அளவில் சேமிப்புக் கணக்கு 
களைத் தொடங்க உதவுவது அஞ்சல் அலுவலகங் 
களின் சீரிய பணியாகும் . இந்தியாவில் ஏழை மக்கள் 
அதிக அளவில் 

உள்ளனர் . இத்தகைய மக்கள் 
வாணிக வங்கியில் சேமிக்க இயலாது . ஆனால் , இத்த 
கைய மக்களிடமும் சேமிப்புப் பழக்கத்தை உருவாக்க 
அஞ்சல் அலுவலகங்கள் உதவுகினறன . இந்தியாவில 
1983-84 - ஆம் ஆண்டு முடிய இயங்கிவரும் 

அஞ்சல் 
அலுவலகங்களின் எண்ணிக்கை 1,44,719 ஆகும் . 
இவற்றின் எண்ணிக்கை சேமிப்புக் கணக்கு தொடங்க 
வசதியுள்ள வாணிக வங்கிகளின் எண்ணிக்கையைப் 
போல் ஏறத்தாழ 5 மடங்கு அதிகமாகும் . இயங்கும் 
1,44,719 , அஞ்சல் அலுவலகங்களில் 1,44,000- ததில 
சேமிப்புக்கணக்கை தொடங்கி இயக்கிட வசதியுண்டு . 
சிறப்பாக 1,29,000 அஞ்சல் அலுவலகங்கள் சிற்றூர் 
களில் இயங்கி வருகின்றன . சராசரியாக 5,100 இந்திய 
மக்களுக்கு , 21.87 சதுர கிலோ மீட்டருக்கு 
அஞ்சல் அலுவலகம் என 1983 - ஆம் ஆண்டு சூலைத் 
திங்கள் கணக்கின்படி இயங்கி வருகினறன . 


தேசிய சேமிப்பு ஆவணம் ஆறாம் , ஏழாம் வெளி 
யீடு : இதறகு அளிக்சப்படும் கூட்டு வட்டி வீதம் 11.5 
விழுக்காடாடும் . அயல் நாடுகளில் வாழும் இந்தியர் 
களின சேமிப்பைப் பெருக்கும் வகையில் வட்டிவீதம் 13 
விழுக்காடு வழங்கப்படுகிறது . சேமிப்பு முதலீட்டுத் 
தொகை உரூபாய் ஐந்து இலட்சம் வரை 

சொத்து 
வரிவிலக்குண்டு . வட்டி வருமானம் உரூபாய் 7,000 
வரை வருமான வரிச்சட்டம் பிரிவு 80 - இன்படி வரி 
விலக்கு உண்டு . 


ஒரு 


இ ) 10 ஆண்டுச் சமூகப் பாதுகாப்பு ஆவணம் : 
இந்த ஆவணங்கள் வழிச் சேமிக்கப்படும் பணத்திற் 
குக் கிடைக்கப்பெறும் வட்டி உரூபாய் 7,000 வரை வரு 
மான வரிச் சட்டம் பிரிவு 80 - இனபடி வரிவிலக்கு 


அஞ்சல் அலுவலகங்களில் சேமிப்புக் கணக்குத்தொகை 


ஆண்டு 


வளர்ச்சி 


வளாச்சி 


|| 


சேமிப்புத்தொகை 

உரூபாய் 


விழுக்காடு 


1982-83 


11,111 கோடி 


1983-84 


13,524 கோடி 


2,413 கோடி 


22 


இந்த அளவில் நாடெங்கும் அமையப்பெற்றிருப்ப 
தால் சிற்றூர் , நகர்வாழ் 

மக்கள் தங்கள 

சகதிக் 
கேற்பச் சேமிப்புக் கணக்குகளில் சேமித்து வருகின் 


அளிக்கப்படுகிறது . சேமிப்புத் தொகைக்குக் கூட்டு 
வட்டி உண்டு . 

ஈ ) 15 ஆண்டுப் பொது வைப்பு நிதி : ஓராண்டுச் 
சேமிப்பு முதலீடு குறைந்தது உரூபாய் 100 


றனர் . 


ஆகும் 


. 


சேமிப்புக் கணக்குகள் 


541 


சேமிப்பு முதலீட்டுக் கோட்பாடு 


Gupta , R.L Advanced Accounting , Sultan Chand 

and Sons , New Delhi , 1984 . 


இச்சேமிப்பு நிதியில் அதிகத் தொகையாக உருபாய் 
60,000 வரை சேர்த்துவைக்க வசதி உண்டு . 
சேமிப்பை மொத்தமாகவோ 12 தவணைகளிலோ 
சேமிக்க வாய்ப்பு உண்டு . இச்சேமிப்பினின்று கடன் 
வசதியும் , பகுதித் திருப்பம் பெற்றிடும் வாய்ப்பும் 
அளிக்கப்படுகின்றன . சொந்தத் தொழில் 

செயய 
முனைவோருக்கு மிக வசதியாக இசசேமிப்புக் கணக்கு 
அமைந்துள்ளது . இதனின்று கிடைக்கப்பெறும வட் 
டிக்கு வருமான வரிவிலக்கு உண்டு . மேலும் வாழக் 
கைத் துணை , பிரிக்கப்படாத இந்து குடும்பத்தின் 
ஆதரவில் சிறு குழநதைகள் பெயரில் சேமிப்பு 

செய்யப்பட்டிருக்கும் தொகை உட்பட ஒரு 
ஆண்டில் சேமிக்கப்படும் உரூபாய் 40,000 வரையி 
லும் வருமான வரி , செல்வ வரியினின்று விலக்கு 
உண்டு . 


லீடு 


V 


என்ன 


சிறப்பான இச் சேமிப்புத் திட்டங்கள் தவிர , 
மேலும் அஞ்சல அலுவலகங்களில் 

சாதாரணச 
சேமிப்புக் கணக்குகள் தொடங்கவும் மக்களுக்கு 
வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது . அதற்குரிய செல்லு 
புத்தகம் சேமிப்பவருக்குக் கொடுக்கப்படும் சேமிப்ப 
வர் தம் தேவைக்குத் தொடங்கப் பெற்ற சேமிப்புக 
கணக்கினின்று பெற்றுககொள்ளும் உச்சவரம்புத் 
தொகை உரூபாய் 300 -இனின்று உரூபாய் 500 க்கு 
1-1-87 முதல் உயர்த்தப்பட்டுள்ளது . சேமிப்பவா 
தம் சேமிப்புத் தொகையைக காசோலையாகவும் 
செலுத்திட 10-6-1983 முதல் வாய்ப்பு அளிக்கப்பட் 
டுள்ளது . வயது அடையாதவர் மீது தொடங்கப்பட்ட 
சேமிப்புக் கணக்கினினறு பாதுகாவலர் பணம் எடுக் 
கும் வசதி 9.1.84 முதல செய்யப்பட்டுள்ளது . 


சேமிப்பு - முதலீட்டுக் கோட்பாடு : ஒவ 
வொரு பொருளின் மதிப்பும் அதன விலையை ச்சார்ந 
தது . ஆனால் பணத்தின 

பணத்தின மதிப்போ பொருள்களின 
விலைக்கு நேர் எதிரானது . 

விலை 

மாறினால 
அல்லது 

பணத்தின மதிப்பு மாறினால் சில 
பொருளாதார மாற்றங்கள ஏற்படுகின்றன . அதே 
போக 

பான்று பொருளாதார மாற்றங்களினாலும் விலை 
மாற்றம் ஏற்படுகிறது . எது காரணம் , எது விளைவு 
என்பதில் பொருளாதார 

அறிஞர்களுக்கிடையே 
வேறுபட்ட கருத்துகள் நிலவுகின்றன . ஆனால் , விலை 
யின் மாற்றத்தினால் பொருளாதார மாற்றங்களும் , 
பொருளாதார மாற்றங்களினால் விலையில் மாற்ற 
மும் ஏற்படும் என்று கொள்வதே சாலச் சிறந்தது . 
பொருளியல் அறிஞர்கள் விலையைக் கட்டுப்படுத்த 
விரும்பி விலை மாற்றத்திற்கு அல்லது பொருளா 
தார மாற்றத்திறகு 

காரணமெனறு 
ஆராயலாயினா . இரவிங்கு , பிசர் போன்ற பொருளி 
யல் அறிஞர்கள் பணத்தின் அளிப்பே விலையின் 
மாற்றத்திற்கு அல்லது பொருளாதார மாற்றத்திற் 
குக் காரணம் என்று கூறினர் . இப்பொருளாதார 
அறிஞர்கள் சேமிப்பைக் குறித்துச் சிறிதும் கவலை 
கொள்ளவில்லை . சேமிப்பு ஒரு பணத்தின் மதிபபை 
மாற்றும் ஒரு சிறப்பான காரணி எனபதையும் அவர் 
கள குறிப்பிடவில்லை . ஆனால் , நாளடைவில் சேமிப்பு 
ஒரு குறிப்பிட்ட அளவிற்குமேல அல்லது கீழ் காணப் 
படின் அது , நாட்டில் கெடுதியையே விளைவிக்கு 
மென்று பொருளியல் அறிஞர்கள ஒவ்வொருவராக 
உணரத் தொடங்கினர் . முதன்முதலில் சேமிப்பு ,, 
நாட்டிற்கு ஒரு சாபம் எனறு கூறிய பெருமை 
பெர்னார்டு டிமான்டிவிலா ( Bernard De Mandeville ) 
என்ற ஒரு மருத்துவரையே சாரும் . இவர் கி.பி. 1705 
- ஆம் ஆண்டில் தனது தேனீக்களின கதை அல்லது 
தனி ஒருவர் கெட்ட எண்ணங்கள் , பொது நன்மைகள் 
( The Fable of the Bees , or Private Vices , Public 
Benefits ) என்ற சிறிய வெளியீட்டில இககருததைக 
கூறினார் . அதைத் தொடாந்து தாமசு தூக்கு 
( Thomas Tooke ) என்பவர் கி . பி . 

1844 - இல தமது 
பணக் கொளகையின் ஒரு ஆய்வு ( An Enquiry 
into the Currency Principle ) என்ற நூலில் பணத் 
தின் அளவைப் பொறுத்து 

அமையாமல 
சுழற்சியிலிருக்கும் பணத்தின் அளவைப்பொறுத்தே 
அமையும் என்று கூறினார் . இத்தகைய கருத்துகளை 
நட் விக்செல் ( Knut Wicksell ) , அப்டாலியன் 
( Aftalion ) போன்ற பொருளியல் அறிஞர்களும் கூறி 
னர் . இவ்வாறாக விலை நிருணயத்தில் பணத்தின் 


1 


மேலும் , ஒருசில வாணிக வங்கிகளில் தொடங்கப் 
பட்ட சேமிப்புக் கணக்குகளில் சேமிப்பவருக்கு ஆயுள 
காப்பீட்டு வசதியும் அளிக்கப்பட்டுள்ளது . இத்தகைய 
வசதியைப் பெற்றிடச் சேமிப்பவர் 18 வயது நிரம்பிய 
வராகவும் 49 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்க 
வேண்டும் . இவ்வயதுக்கு உட்பட்ட சேமிப்பவர் 
பெண்ணாக இருப்பின ஆயுள் காப்பு வசதியுடன் 
கூடிய சேமிப்புக கணக்குத் தொடங்கத் தொடர்ச்சி 
யாக வருமானம் உடையவராக இருத்தல் தேவையா 
கின்றது . இத்தகைய ஊக்குவிக்கும் செயலகள் வழி 
யாச மக்கள வணிக வங்கிகளிலும் , அஞ்சல அலுவல 
கங்களிலும் சேமிப்புக் கணக்குகள் தொடங்க வாய்ப்பு 
கள் பெருகி வருகின்றன . 


சி.பா. 


விலை 


துணை நூல்கள் : 


Grewal , T.S. , Double Entry Book Keeping , Sultan 

Chand and Sons , New Delhi , 1980 . 


542 


சேமிப்பு முதலீட்டுக் கோட்பாடு 


சேமிப்பு முதலீட்டுக் கோட்பாடு 


மீதிருந்த சிறப்பு நாளடைவில் சேமிப்பு , முதலீடு , 
வருவாய் , செலவு போன்ற பல்வேறு காரணிகளின் 
மீது படர்ந்தது . 


தேவை , உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களைவிட 
அதிகமாகி விலை 

மிகுகிறது . 

இதனால் உற்பத்தி 
அதிகரிக்கிறது . 

உற்பத்திக் காரணிகளின 
தேவையை அதிகரிக்கச் செய்து அவற்றின் வருமானத் 
தைக் கூட்டி மீண்டும் விலையை கூடச் செய்கிறது . 
இப்படிப் பொருளாதாரச் செழிப்பு ஏற்பட்டுக் கடைசி 
யில் பொருளாதாரம் உச்சநிலையை எட்டுகின்றது . 


சான் மோனாடு கீன்சு இத்தகைய கருத்துகளை 
ஒன்று சேர்த்து , ஒழுங்குபடுத்தி , விளக்கம் கொடுத்து 
ஒரு கோட்பாடாக வேலை , வட்டி , பணம் பற்றிய 
பொதுக்கோட்பாடு என்ற தனது நூலில் கூறினார் . 
வருவாய்க்கும் செலவுக்கும் சமநிலை எற்படவேண்டும் 
அலலது சேமிப்பிற்கும் முதலீட்டிற்கும் சமநிலை 
எற்படவேண்டும் , அப்படியென்றால் தான் பொருளா 
தார மாற்றங்களிலிருந்து விடுபடமுடியும் எனபது 
கீன்சின் கருதது . அக்கோட்பாடு வருவாய்க்கும் செல 
விற்கும் சிறப்பிடம் கொடுப்பதினால் 

வருவாய் 
செலவுக் கோட்பாடு என்றும் சேமிப்புக்கும் முதலீட் 
டுக்கும் முககியததுவம் கொடுப்பதினால 
சேமிப்பு - முதலீட்டுக கோட்பாடு ( Savings Iavestment 
Theory ) என்றும் குறிக்கப்படுகிறது . 

வருவாயிலும் செலவிலும் ஏற்படும் மாற்றத்தினா 
லேயே விலை மாற்றம் அல்லது பணத்தின் மதிப்பில் 
எற்படும் மாற்றம் ஏற்படுகின்றது என்று கீனசு கூறுகின் 
றார் . வருவாயும் செலவும் ஒரே அளவாக இருககும 
வரை விலையும் மாறாது ; வாணிக , பொருளாதார 
சிக்கல்களும் , சுழற்சிகளும் , வீழ்ச்சிகளும் , ஏறபடா . 
ஏனென்றால் , ஒருவருடைய செலவு என்பது பிறி 
தொருவருடைய வருவாய் ஆகும் . இவ்வாறு நாட் 
டில் உருவாகின்ற வருவாய் அனைத்து உற்பத்திக் 


விலையின் மாற்றத்திற்குச் காரணம் அல்லது 
வியாபாரச் சுழற்சிக்குக் காரணம் பணத்தின அளிப்பு 
அன்று . வருவாயும் செலவுமே என்பது தான் கீன்சின் 
மறுத்துரைக்கமுடியாக் கருத்து . சுருக்கமாகப் பொருள் 
களின் தேவை அளிப்பு ஆகியவற்றைப் பொறுத்தே 
பணத்தின் மதிப்பும் , மாறுகின்றது என்பது தான் 
இவரது வாதம் . கீன்சு இவ்வாறு பணக்கோட்பாட் 
டையும் , பொருளகளின் மதிப்பு அல்லது அளிப்புக் 
கோட்பாட்டையும் இணைத்துத தொன்மை அறிஞர் 
களின் கருத்தை மாற்றினார் . 


கடன் 


வருவாய் , செலவிற்கிடையில் சமநிலையின்மை 
ஏற்படுவதற்கான காரணங்களைக் 

கீனசு ஆய்ந்து 
சேமிப்பும் முதலீடுமே அதற்கான காரணங்கள் எனறு 
கூறினார் . வருவாயில் நுகர்வு போக 

எஞ்சுவது 
சேமிப்பு . சேமிப்பைத் திட்டமிட்ட சேமிப்பு எனறும 
செய்த சேமிப்பு எனறும் வேறுபடுத்தலாம் . முதலீடு 
என்பது எலலாவகையான பங்குகளையும் , கடன பத் 
திரங்களையும் வாங்குவதைக் குறிக்காமல் புதிதாகத 
தொடங்கப்பட்ட நிறுவனங்களின் பங்குகளையும் 

பத்திரங்களை வாங்குவதையும் , புதிதாக 
மூலதனம் இடுவதையும் குறிக்கும் ,. முதலீட்டையும் 
திட்டமிட்ட முதலீடு என்றும் , 

செயத முதலீடு 
என்றும் வகைப்படுத்தலாம் . பொதுவாக , செயத 
சேமிப்பும் செய்த முதலீடும் சமமாகவே காணப்படும் . 
மாறாகத் திட்டமிட்ட சேமிப்புக்கும் செய்த முதலீட் 
டுக்குமே சமநிலையினமை ஏற்படுகின்றது . இதற்குக் 
கீனசு கூறும் காரணங்களுள் , முதலாவது விருப் 
பத்தையும் வருவாயையும் பொறுதது நுகாவு அமை 

ஆனால் , முதலீட்டுக் கவர்சசியைப் 
பொறுத்து முதலீடு அமைகிறது . 

ரண்டாவதாக , 
இரண்டு 

பணிகளையும் தனித்தனிப் பிரிவு மககள் 
ஆற்றுகினறனர் . 


காரணிகளின் உரிமையாளர்கள் மூலம் செலவிடப்படு 
கின்றது அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட 

பொருள 
கள் அனைத்தும் விற்பனையாகின்றன. எடுத்துக்காட் 
டாக ஒரு நாட்டின் மொத்த வருவாய் உரூ . 1,000 
கோடி என்று வைத்துக்கொள்ளலாம் . அதாவது , உரூ 
1000 கோடிக்குச் சமமான பொருளகள உற்பத்தி 
செய்யப்படுகின்றன . உற்பத்திக் காரணிகளுக்கு 
வருமானமாக , வந்த இந்த உ.ரூ.1000 கோடியும் 
அந்தக் குறிப்பிட்ட காலத்தில் செலவழிக்கப்பட்டால் 
எவ்விதப் பொருளாதார மாற்றங்களும் ஏற்படா . 
இதற்கு மாறாக , வருவாய்க்கும் செலவிறகும் சம 
நிலையின்மை ஏற்படுமாயின் பொருளாதார மாற்றங் 
கள ஏற்படுகின்றன . மேலே கூறியபடி வருமானமாக 
உரூ .1,000 கோடி வருகிறது . இதில உரூ.900 கோடியை 
மட்டும் செலவு செய்தால் உரு . 100 கோடிக்குச் சம 
மான பொருளகள் விற்பனையாகாமல் தேங்குகிறது . 
இந்நிலையில பொருளகளின விலை குறைகிறது ; 
உற்பத்தி கேடுறுகிறது ; வருமானம் குறைகிறது ; 
தேவை குறைகிறது ; இறுதியாக தொழில் மந்தம் 
ஏறபடுகிறது . இந்நிலைக்கு எதிர் நிலையாகச் செலவு , 
வருவாயைவிடக கூடினால் பொருள்களுக்கு எறப்படும் 


கினறது . 


கீன்சு சேமிப்பும் , முதலீடும் எப்படிச் சமமாக 
இருக்கிறதென்பதை ஒரு சமனபாட்டின் மூலம் 
விளக்குகின்றார் . 


தேசிய வருமானம் ( Y ) = உற்பத்தி செய்யப் 
பட்ட பொருளகளின மதிப்பு ( PQ ) நுகர்வு ( C ) 
முதலீடு ( 1 ) 


சேமிப்பு முதலீட்டுக் கோட்பாடு 


543 


சேமிப்பு முதலீட்டுக் கோட்பாடு 


வரைபடம் 1 . 


சேமிப்பு ( S ) = வருமானம் ( Y ) - நுகர்வு ( C ) . 
அதாவது சேமிப்பு ( S ) = முதலீடு ( I ) . 


YA 


Y = C + S 


C + I 


E 


2 


45 


X 


Y 
வருமானம 


காரண 


கீன்சின் கருத்துப்படி மேலே கொடுக்கப்பட்ட 
சமன்பாட்டின் மூலம் சேமிப்பும் முதலீடும் சமமாக 
இருக்கின்றவரையில் - வருவாயிலும் செலவிலும் 
மாற்றம் ஏற்படாது . ஆகவே , விலையிலும் மாற்றம் 
ஏற்படாது . அதற்கு மாறாகப் பொருளாதார எழுச்சி 
களும் , பொருளாதார வீழ்ச்சிகளுமே நாட்டில் மாறி 
மாறி நடைபெறுகின்றன . 

ஏனென்றால் 

சேமித்த 
அனைத்துப் பணமும் முதலீடு செய்யப்படுவதில்லை . 
இல்லாவிட்டால் சேமித்த தொகையைவிட முதலீடு 
செய்யப்பட்ட தொகை அதிகமாக இருக்கலாம் . 
சேமிப்பிற்கும் முதலீட்டிற்கும் வேறுபாடு ஏற்படுவது 
தான் 

பொருளாதார மாற்றங்களுக்குக் 
மென்று கூறுகின்றார் . எடுத்துக்காட்டாக ஒரு நாட் 
டின் மொத்த வருவாய் உரூ . 1,000 கோடி . இதில் 
உரூ 800 கோடி நுகர்விற்காகச் செலவிடப்படுகின்றது . 
மீதமுள்ள உரு . 200 கோடியும் சேமிக்கப்படுகின்றது . 
சேமித்த தொகை உரூ.200 கோடியும் முதலீடு செய்யப் 
பட்டால் நாட்டில் எவ்வித பொருளாதார மாற்றங் 

ஏற்பட வாய்ப்பில்லை . ஆனால் , இதற்கு 
மாறாகச் சில நேரங்களில் , சேமித்த தொகையில் 
ஒரு பகுதி மட்டுமே முதலீடு செய்யப்படுகின்றது . 
சேமித்த தொகையில் உரூ.100 கோடி மட்டும் முதலீடு 
செய்யப்பட்டால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் 
களில் உரூ .100 கோடிக்குச் சமமான பொருள்கள் 
தேங்குகின்றன . 

பொருளாதார 

வீழ்ச்சி 
உருவாகக் 

காரணமாகின்றது சில நேரங் 
களில் முதலீடு செய்த தொகை சேமித்த தொகையை 
விட அதிகமாக இருக்கலாம் . இதற்குக் காரணம் 
வங்கிப் 

பணச் சேமிப்பைவிட முதலீடு அதிகரித் 
தால் செலவு வருவாயைவிடக் கூடுகிறது . இதன 
விளைவுகள் பொருளாதாரச் செழிப்பு, முழு வேலை 
வாய்ப்பு , அதிக விலை , அதிக இலாபம் போன்றவை . 
கடைசியில் வாணிக உச்சநிலையை ஒரு நாடு எட்டு 


இவ்வரைபடத்தில் OX அச்சு வருவாயையும் 0Y 
அச்சு நுகர்வுமுதலீட்டுச் செலவையும் குறிக்குன்றன . 
Y = c + S என்ற 45 ° கோடு வருமானம் , நுகாவிற்கும் 
சேமிப்பிற்கும் சமம் என்பதை வலியுறுத்துகின்றது . 
C என்ற கோடு நுகர்வுச் செலவையும் , C + I கோடு 
நுகர்வு , முதலீட்டுச் செலவுகளின் மொத்தத்தையும் 
குறிக்கின்றன . புள்ளி E யில் C + I கோடும் , Y = 
C + S கோடும் ஒன்றையொன்று வெட்டிக்கொள்கின 
றன . இது வருவாயும் செலவும் ஒரே அளவாக இருக் 
கின்றன அல்லது சேமிப்பும் முதலீடும் 
இருக்கின்றன என்பதைக் குறிக்கின்றது . அதாவது 
புள்ளி E யில் வருவாயும் 0Y செலவும் EY ( அதா 
வது OY ) முழு வேலைவாய்ப்புச் சமநிலையாகவும் 
அல்லது அதற்கு மாறான தாகவும் இருக்கலாம் , 


களும் 


சமமாக 


இரண்டாம் நிலை- சேமிப்பு > முதலீடு : ரண்டா 
வது நிலையில் சேமிப்பு முதலீட்டைவிடக் கூடு 
காணப்படுவதால் 

வருவாய் 
செலவைவிடக் கூடுதலாக இருக்கினறது . 
வரைபடம் 2 . 


தலாகக் 


மொத்த 


YI 


கின்றது . 


Y = C + S 


E 


மேற்கூறிய கருத்துகளை வரைபடங்கள் மூலமும் 
விளக்கலாம் . 


C + I 


C&I 


E 


S 


முதல்நிலை : சேமிப்பு = முதலீடு ; முதல் நிலையில் 
சேமிப்பும் முதலீடும் சமமாக இருக்கின்றன . ஆகவே 
மொத்த வருவாயும் , மொத்தச் செலவும் சமமாகக் 
காணப்படுகின்றன . இந்நிலையில் உற்பத்தி செய்யப் 
பட்ட பொருள்களின் தேவையும் அளிப்பும் சமமாகக் 
காணப்படுகின்றன என்பதைக் கீழே கொடுக்கப் 
பட்டிருக்கிற வரைபடம் விளக்குகின்றது . 


Y 
வருமானம் 


X 


ைெனக் 


சேமிப்பு முதலீட்டுக் கோட்பாடு 


5441 


சேய்மைக் கல்வி 


இவ்வரைபடத்தில் புள்ளி E யில் சேமிப்பின் 
அளவு SE . இதில் ST மட்டுமே முதலீடு செய்யப்படு 
வதால் வருவாய்க்கும் செலவிற்கும் TE அளவு வித் 
தியாசம் ஏற்படுகின்றது இது பொருளாதார வீழ்ச் 
சிக்குக் காரணமாகி 

ஒரு புதிய சமநிலையாகி 
E யை அடையச் செய்கின்றது . OY என்பது முழு 
வேலைவாய்ப்பு வருமான நிலையாக இருந்தாலும் 
சேமிப்பிற்கும் முதலீட்டிற்கும் சமநிலை இலலாத 
தனால் பொருளாதார மந்தம் ஏற்பட வழிவகுக் 


களும் வருவாய் , செலவில் ஏற்படும் மாற்றங்களினா 
லேயே ஏற்படுகின்றன . 3 ) வருவாய் மாற்றமும் 
செலவு மாற்றமும் சேமிப்பு , முதலீடு என்பனவற்றில் 
ஏற்படும் மாற்றத்தினாலேயே நிகழ்கின்றன . 4 ) 
விலை மாற்றம் , பணத்தின் அளிப்பைப் பொறுத்துக் 
காணப்படாமல் வருவாய் , செலவு போன்றவற்றைப் 
பொறுத்தே காணப்படுகிறது . 


கின்றது . 


மூன்றாம் நிலை - சேமிப்பு < முதலீடு : இந்நிலை 
யைக் கீழே கொடுக்கப்பட்ட வரைபடம் மூலம் விளக் 
கலாம் . 


வரை படம் 3 . 


Y = C + S 


C + I 


E / 


12 


IN 


450 


னால 


சேய்மைக் கல்வி : சேய்மைக்கல்வி என்னும் 
சொற்றொடர் , முன்பு பல்வேறு கற்பித்தல் - கற்றல் 
செயல்களெனக் கருதப்பட்டவற்றைத் தொகுத்துக் 
குறிப்பிட இன்றைய கலவியாளர்களால் பயன்படுத் 
தப்படுகிறது . ஆசிரியர் - மாணாக்கர் நேருக்குநேர் சந் 
திப்பதால் எழும் கற்பித்தல்கற்றல்- விளைவுகளைத் 
தவிர வேறு எல்லாக்கற்றல் 

அனுபவங்களும் சேய் 
மைக்கல்வி ( Distance Education ) எனப்படுவதாகும் . 
ஆசிரியரது உடனடி மேற்பார்வையின்றிச் சேய்மைக் 
கல்வி விளைவுகள் எழுகின்றனவெனினும் , இதனைத் 
திட்டமிட்டு , நிருவகித்துச் செயற்படுத்துவதில் 
கல்வியாளர்களது பங்கு அடிப்படையாகும் . சேய்மைக் 

கடந்து 
செயற்படுவதாகும் . கற்போரது சமூகம் மற்றும் 
பொருளாதார ஏற்றததாழ்வுகளையும் பணபாட்டு 
வேறுபாடுகளையும் இது கருத்தில் கொள்ளாமல் 
விரும்புவோர்க்கெல்லாம் கல்வி வாய்ப்புகளை 
உருவாக்கித் தர முற்படுகிறது . நாட்டின் எப்பகுதியில் 
வசித்தாலும் அங்குப் பள்ளி 

வசதி இல்லாமையி 
அலலது இருக்கும் வசதியினைப் பயன்படுத்திக் 
கொள்ள வாழ்க்கை நிலை தடையாக அமைவதால் 
முறையான 

கல்வியினைப் பெறவியலாதோர்க்குச் 
சேய்மைக் கல்வி ஓர் ஒளியினைப் பரப்புவதாகும் . 
மலைவாழ்மக்கள் , பழங்குடியினர் , தொலை தூரச் 
சிற்றூர்களில் வசிப்போர் போன்றோரது கல்விக்கு 
இவ்வணுகுமுறை இன்றியமையாதது இவ்வகையினர் 
மட்டுமனறிச் சமுதாயத்தின பிறரது கல்வி வளர்ச் 
சிக்கும் சேய்மைக்கல்வி , முறையான பள்ளிக் கல்வி 
யுடன் இணைந்து தேவைப்படுகிறது . கற்பிக்கும் 
மையமும் ஆசிரியர்களும் 

பலபோது 

கற்போர் 
வசிக்கும் இடங்களுக்குத் தொலைவில் இருக்கக்கூடும் . 
இந்நிலைமைகளில் பல்வேறு கற்பித்தல 
சாதனங்கள் 

ஆகியவற்றின் துணைகொண்டு 
ஆசிரியரையும் கற்போரையும் சேய்மைக்கல்வி 
ணைக்கின்றது . சேய்மைக கல்வியில் கற்போன் பிற 
ருடன் சேர்ந்து ஒரு குழுவின் உறுப்பினனாகவன்றித் 
தனித்துக் கற்கிறான் . ஆசியரையும் மாணாக்கரை 
யும் இணக்க அச்சிட்டபாடப் பொருள்களும் காட்சி 
- கேள்விப் புலன்களைப் பயன்படுத்தும் பாட நிகழ்சசி 
களும் கையாளப் பெறுகின்றன . சுருங்கக்கூறின் , சேய் 
மைக் கல்வி , பள்ளியினைக் கற்போனது இல்லத்துக்கு 


வருமானம் 


| 


மேலே உள்ள வரைபடத்தில E எனற 

புள்ளி 
வருவாய் 0Y ஆக இருக்கின்றபோது சேமிப்பிற்கும் 
முதலீட்டிற்கும் எவ்வளவு வேறுபாடு காணப்படுகின 
றது என்பதைக் காட்டுகின்றது . OY அல்லது YE வரு 
வாயில் YN அளவு நுகர்விற்கும் NE அளவு 

சேமிப் 
பிற்கும் பயன்படுத்தப்படுகின்றன . அதாவது 

TN 
அளவு கூடுதலாக முதலீடு செய்யப்படுகின்றது . இப் 
பொருளாதாரத்தில் இந்நிலையில் விலை , இலாபம் 
போன்றவை உயர்ந்து புதிய சமநிலையாகிய E யைப் 
பொருளாதாரம் அடைகிறது . 


வழிகள் , 


மேற்கூறிய கருத்துகள் அனைத்தும் கீழே கொடுக் 
கப்பட்டுள்ள நான்கு குறிப்புகளையும் தருகின்றன . 


1 ) விலையின் மாற்றம் 

அல்லது 

பணத்தின் 
மதிப்பு பொருளாதார மாற்றத்தின் ஒரு 

பகுதியே 
அன்றி ஒரு தனிப்பட்ட , வேறான மாற்றமன்று . 2 ) 
விலையின் மாற்றங்களும் , பெருளாதார மாற்றங் 


சேய்மைக் கல்வி 


545 


சே யின் அங்காடி விதி 


காட்சி 


பல் 


அழைத்துவருகிறது . மக்களாட்சித் தேவைகள் முழு 
அளவில் நிறைவு செய்யப்படவேண்டுமாயின் . பல் 
வகைப்பட்ட வாழ்க்கைத் தேவைகளுள்ள மக்களுக்குக் 
கல்வி உதவவேண்டும் . சேய்மைக் கல்வி அமைப்பில் 
பொதுவான பள்ளி அல்லது கல்லூரிக் கல்விப் பாடங் 
களில் இடம்பெறாத பலவகைப் பாடங்கள் இடம் 
பெறச் செய்யலாம் . தொழிற பாடங்களில் 
சேய்மைக் கல்வியின் வழியே திறந்த கல்வி அமைப் 
புக்களால் அளிக்கப்படுகின்றன . சேய்மைக் கல்வி 
நெகிழ்ச்சி மிக்கதாகும் . பல பாடங்களில் தனது 
தனித் தேவைகளுக்கேற்ப மாணாககன் சிலவற்றைத 
தேர்ந்தெடுககலாம் . கல்வியின் எல்லாக் கட்டங் 
களுக்கும் சேய்மைக் கல்வி பொருந்தும் . தலைசிறந்த 
ஆசிரியர்களது கற்பித்தலை நாட்டின மூலைகளில் 
வசிப்போர்க்கும் அளிக்கச் சேய்மைக் கல்வி உதவுகிறது . 


வரு 


தொடர்பு கொள்வது இன்றியமையாததாகும் . ஐயங் 
களில் தெளிவு பெறவும் , விளக்கங்களைக் கேட்டுப் 
பெறவும் , நூலக வசதிகள , 

கேள்வித் 
துணைவசதிகள் போனறவறறைப் பயன்படுத்தவும் , 
ஆய்வக வசதிகள் தேவைப்படின் அவற்றைப் 
பெறவும் சேய்மைக் கல்வி 

அமைப்பிலும் நேர் 
தொடர்பு வகுப்புகள் நடுநடுவே ஏற்படுத்தப்படு 
கின்றன . அவற்றுக்கான கல்வி மையங்கள் நாட்டின் 
பல்வேறு பகுதிகளில் பரவலாக நிறுவப்பட்டு 
கின்றன நாட்டுமக்களது கல்வி முன்னேற்றத்திற்குச் 
சேய்மைக்கலவி இன்றியமையாத ஒரு கருவியாகச் 
செயற்படுவதற்கு நலலாசிரியர்களின் பொறுப்புமிகக 
ஒத்துழைப்பு ஒவ்வொரு கட்டத்திலும் தேவைப் 
படுவதாகும் . 

சே யின் அங்காடி விதி பிரெஞ்சுப் பொரு 
ளியல் வல்லுநர் சான் பேப்டிசுட்டு சே கி.பி. ( 1767 
1832 ) எனபவரின பெயரால் குறிக்கப் படுகிறது 
இவர் தொனமைப் பொருளியற் கோட்பாட்டைச் 
சேர்நதவர் . அளிப்பு அதற்கீடான தேவையை உரு 
வாக்கும் எனபது விதி . அதாவது , ஒவ்வோர் அளிப் 
பும் அதன தன தேவையை உருவாக்கும் . 


எஸ.ச. 


எடுகோள்கள் . 


அ ) அரசின் தலையீடு அறவே இல்லை . 


கலவி 


சேய்மைக் கல்விக்கான சாதனங்களாக அச 
சடிக்கப்பட்ட பாடநூல்கள் , வானொலி, தொலைக் 
காட்சி ஆசியன உள்ளன . சேய்மைக் கல்விக்கான 
வானொலி நிகச்ழ்சிகள் இன்று நாட்டின் பலவேறு ஒலி 
பரப்பு நிலையங்களிலிருந்து ஒலி பரப்பப்படுகினறன. 
இந்நிகழ்ச்சிகளில் கலவியின பல்வேறு கட்டத்தில் 
பயிலுவோருக்கு மட்டுமன்றி , தொழிலாளர் கலவி ,, 
ஆசிரியர் கலவி , பொது அறிவினை ஊட்டும் விடு 
முறைக் கல்வி போனறனவும் உள்ளன . விவசாயிகள் 
பயன்பெறும் வகையில் , வேளாணமைப்பளளி நிகழசசி 
கள இவற்றைக் கற்றுத் தேர்ந்தோருக்குச் சான்றிதழ 
களையும் வழங்குகின்றன . இன்று நமது நாட்டில . 
தொலைக்காட்சி நிகழச்சிகள மக்கள தொகையில 
70விழுக்காட்டினரை எட்டுகினறன.எனவே , தொலைக் 
காட்சி , சேய்மைக் கலவியின ஒரு வலுவான சாதன 
மாகப் பயனபடுத்தப்படுகிறது . தனிப்பட்ட 
நிகழ்ச்சிகளைத் தவிர , பல்கலைக்கழக மானியக் 
குழுவின் உதவியுடன அளிக்கப்படும் உயர்கல்வி 
நிகழ்சசிகள் பல புதிய கருத்துகளையும் 

செயல 
முறைகளையும் மக்களுக்குத தெளிவாக அறிமுகப் 
படுத்துகின்றன . 

நம் நாட்டின புதிய கலவிக்கொளகையின சிறப்புப் 
பண்புகளை 

ஆசிரியர்கள் உணரவும் , 
பாட்டில 

புதியனவாக இடம்பெற்றுள்ள 
மக்கள தொகைக் கல்வி , சூழநிலைக கலவி மற்றும் 
கணிப் பொறி பற்றிய அடிப்படைக கருத்துகள , 
புதிய அறிவியற் கருத்துகள் ஆகியன பற்றிய விளக 
கங்களை ஆசிரியாகள எளிதில் பெற , தேசிய கல்வி 
ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் பல நிகழச்சி 
களை நாடு தழுவிய தொலைக்காட்சி ஒலிபரப்பு 
களின் வழியே பரப்பி வருகிறது . சேய்மைக் கலவி 
யின் முழுப் பயனகளைக் கற்போர் பெற அவவப் 
போது கற்போர் ஆசிரியர்களிடம் 

நேர்முகத் 


ஆ ) சேமிப்பு முழுமையும் முதலீடு செய்யப் 

படுகிறது . அதாவது , வருவாய்ச சுற்றோட் 

டத்தில் எவ்வகை ஒழுகலுமிலலை . 
இ ) பணப் பதுக்கலில்லை . 
ஈ ) பொருளாதார அமைப்பு அயல்வாணிகத் 
தொடாபுகள இலலாமல் மூடிய பொருளா 

தாரமாக உள்ளது . 
ஒருவர் உழைப்பது பண்டங்களையும் பணிகளை 
யும் உற்பத்தி செய்வதற்காக என்பது அடிப்படை . 
இதனால , ஒருவர் மன நிறைவினை அடையமுடியும் . 
அவ்வாறனறி , உழைப்பு உழைப்பிற்காக எனபது 
பொருளற்ற கருத்தாகும 

மேலும் , 

ஒருவருக்குத 
தேவைப்படும் அனைத்துப் பண்டங்களையும் பணி 
களையும் அவராகவே உற்பத்தி செய்து தனனிறைவு 
அடைவதென்பது இயலாது . பணத்தைக் கொண்டு 
உடனடியாகப் பிறவகைப் பண்டங்களையும் பணி 
களையும் பெறும் வேட்கையை நிறைவேற்றுவதற்கே 
பணத்தை மககள பெறுகின்றனர் . சே யின் ( John 
Baptist Say ) கோட்பாட்டுப்படி பணம் ஒரு பண்ட 
மாகாது . மதிப்பு நிலைக்களனாகப் பணம் செயலாற்ற 
வலலது எனபதை அவர் அறியவிலலை என்றே 
புலனாகிறது . அதனால் , பண்டத்தின் ஒவ்வொரு 


கலவி ஏற 


இன்று 


. 


வா . க 


9 - 35 


சே யின் அங்காடி விதி 


546 


சே யின் அங்காடி விதி 


வகையிலும் அமைகின்ற அளிப்பும் அதற்கு 

அதற்கு ஈடான 
தேவையை உருவாக்கியே தீரும் எனறு சே கருதி 
னார் . 


முழு வேலைவாய்ப்பு நிலையில் அமைந்திருக்கும் 

பதே இதன் கருவாகும் . பொது நிலை வேலை 
யினமை ( பருவகால 

வேலையினமை , 


மற்றும் 


படவிளக்கம 


வருவாய் 


100 கோடி 


நிறுவனம் 


குடும்பம் 


நுகர்வு 


== 


90 கோடி 


வங்கி 


முதலீடு = 10 கோடி 


சேமிப்பு 10 கோடி 


தாங்கள 


உராய்வு வேலையின்மை நீங்கலாக ) அறவே இராது 
எனக் கொண்டு பிகு வின் கருத்து விளககப் 
படுகிறது . 


வரைபடம் 


உழைப்பாளர்கள் ( குடும்பங்கள ) 
பெறும் ஊதிய வருவாயில் 90 கோடி அளவிற்குப் 
பண்டங்களையும் பணிகளையும் நிறுவனத்திடமிருந்து 
பெறுகின்றனர் . அதாவது , தங்கள் 

வருவாயாகிய 
உரூ 100 கோடியில் உரூ 90 கோடியளவிற்கு நுகர் 
விற்குச் செலவிடுவதாகக் கொண்டால் , 

எஞ்சிய 
உரூ . 10 கோடி சேமிப்பாகக் கருதப்பட்டு , வங்கி மூல 
மாக மறுபடியும் நிறுவனத்திற்குப் போய்ச் சேருகிறது . 
இங்குச் சுற்று ஓட்டம் முழுமை பெறுகிறது . 


Y 


| 


உரூ .10 / 


கூலி 


இவஉ 


உரூ 5 / 


MRP 
( இவ உ ) 


0 


900 


1800 


X 


நுகர்வோர் விருப்பு வெறுப்புகளின் ஊசலாட்டங் 
காரணமாகச் சில பண்டங்கள் மிகுதியாக உற்பத்தி 
செய்யப்படுவது இயல்பாகும் . அதேசமயம் வேறுசில 
பண்டங்கள் பற்றாக்குறையாக அமைந்துவிடுவதும் 
இயல்பேயாகும் . நுகர்வோருக்குச் சிறிதும் தேவை 
யில்லாத , பயனற்ற , தவறான பண்டங்கள் உற்பத்தி 
செய்யப்படுவதே இதற்குக் காரணம் . எனினும் , இவ் 
வகைப் பண்டங்களின் உற்பத்தி பொருட்படுத்து 
மளவிற்கு மிகுதியாக அமையாது நீண்ட காலத்தில் 
பொது உற்பத்தி மிகுதி உறுதியாக அமையாது என் 
பது சே யின் நம்பிக்கையாகும் . 

சே யின் விதியைப் பிகு ( Pigon ) மறுபுனைதல் : 
உழைப்பாளருக்கு அவர்தம் இறுதிநிலை உற்பத்தி 
யளவிற்குக் கூலி 

தரப்படுமானால் , பொது நிலை 
வேலையின்மை இல்லா தொழியும் என்பது பிகுவின 
கருத்தாகும் . தங்குதடையற்ற பொருளாதார 
அமைப்பும் , போட்டிச் சக்திகள் முழுமையாக இயங் 
கும் நிலையும் இருக்குமானால் , பொருளாதாரம் 


உழைப்பாளா 


இ.வ உ . என்பது இறுதிநிலை வருவாய் உற்பத்தி 
யைக் குறிக்கும் . 


படத்தில் X அச்சில் ( படுகிடை அச்சில் ) உழைப் 
பாளர் எண்ணிக்கையும் , Y அச்சில் ( நிலைக்குத்தச்சில ) 
இறுதிநிலை வருவாய் உற்பத்தித் திறனும் , கூலி அள 
வும் குறிப்பிடப்பட்டுள்ளன . உரூ .10 / - கூலி மட்டத் 
தில் , 900 உழைப்பாளர்கள் வேலைவாய்ப்பைப் பெறு 


* சே யின் அங்காடி விதி 


547 


சே யின் அங்காடி விதி 


| 


படி வெவ்வேறானவை . நுகர்வு நடப்பு வருவா 
யினைச் சார்ந்தமையும் . மேலும் , வருவாய் 

உயரு 
மளவுக்கு நுகர்வும் நடைமுறையில் உயர்வடைவ 
தில்லை . முதலீட்டுச் செலவு , தொழில் நுட்ப வளர்ச்சி 
யையும் மற்றும் முதலீட்டுப் பண்டத்தின் இறுதிநிலை 
உற்பத்தித் திறனையும் 

சார்ந்து அமைகின்றது . 
எனவே , மேற்கூறிய இரு இனங்களைப் பாதிக்கும் 
காரணிகளிடையே எந்த ஒட்டுறவுமில்லாது அமைந் 
திருப்பதால் , உற்பத்தி செய்த பண்டங்களுக்கு ஏற்ற 
சந்தையைப் பெறத்தக்க அளவிற்குத் தொகுதித் 
தேவை அமையாதென்று கீன்சு கருதினார் . அதனால் 
வேலையின்மை தீர்க்கமுடியாத சிக்கலாகவே தொன் 
மையர் கோட்பாட்டில் காணப்படும் . 


கின்றனர் . கூலிமட்டம் உரூ . 5 / -ஆகக் குறைக்கப்படும் 
போது 1800 உழைப்பாளர்கள் வேலை வாய்ப்பைப் 
பெறுகின்றனர் . 

வேலையின்மை நீண்டகாலம் தொடருமேயா 
னால் , கூலியின் இறுக்கத் தன்மையே 

அதற்குக் 
காரணமாகும் . அதாவது , கூலிமட்டம் சிலவகைக் 
காரணங்களால் கீழ்நோக்கி நெகிழ்வடையாது 
இறுகியமைந்து விடுவதுண்டு . 

இரண்டாம் உலகப்போருக்குப் பிறகு , குறைந்த 
பட்சக் கூலி வரையறைச் சட்டங்கள் , கூட்டுப் பேர 
முறை , தொழிற் சங்கங்களின் தோற்றம் , வேலையின் 
மைக காப்பீட்டு வசதிகள் , அரசுத் தலையீடு போன்ற 
புதிய சக்திகளின் தாக்கத்தால் , உழைப்பு அங்காடி 
மாசுபடிந்து , தங்குதடையற்ற போட்டிச் சக்திகள் 
இயங்க முடியாது போயின . சே யின் விதி உணர்த்து 
பவை : அ ) பொருளாதாரம் தானியங்கிச் சரிக்கட்டு 
தலை அடிப்படையாகக் 

கொண்டு 

இயங்குதலால் 
உற்பத்தியாகுவன அனைத்தும் நுகரப்பட்டே தீரும் 
ஆ ) அளிப்பு அதற்கீடான தேவையை உருவாக்குங் 
கால் பொதுவான மிகை உற்பத்தியோ , பொதுவான 
வேலையின்மையோ இராது . இ ) வட்டிவீதத்தின் 
நெகிழ்வுத் தன்மையால சேமிப்பு முதலீட்டோடு 
சமநிலை அடைவது உறுதி தொன்மைப் பொருளிய 
லாரின் கருத்துப்படி , சேமிப்பு எவ்வகைத் தடங்கலு 
மின்றி முழுமையாக முதலீடு செய்யப்படுவதாகும் . ஈ ) 
தங்கு தடையற்ற நிறைவுப்போட்டி நிகழும்பொருளா 
தாரத்தில் வட்டிவீதத்தை ஒழுங்குபடுத்தும் அரசு 
நடவடிக்கை இல்லாத நிலையில் , கூலிமட்டத்தைக் 
குறைப்பதான முயற்சியால் முழு வேலைவாய்ப்பினை 
அடையமுடியும் என்பது பிகு வின் கருத்தாகும் . உ ) 
பணம் என்பது பரிமாற்றக் கருவியாகப் பயன்படுகிறது . 

திறனாய்வு : கீன்சு ( Keynes ) என்ற பொருளிய 
லறிஞர் கருத்துப்படி , உயர்வடையும் வருவாய் 
முழுமையும் நுகர்வுப் பண்டங்கள மீதோ முதலீட்டுப் 
பண்டங்கள் மீதோ செலவு செய்யப்படுவதில்லை . 
அதாவது , வருவாயின் ஒரு பகுதி செலவு செய்யப் 
படாது சேமிக்கப்படுகிறது . இவ்வாறு எழும் சேமிப்பு 
பொருளாதாரத்தில் போதிய முதலீட்டு வாய்ப்புகள் 
அமையாத காரணத்தால முதலீடாக மாற்றப்படுவ 
தில்லை . இந்நிலையில் சேமிப்பு , தனி மனிதாகளின் 
கையிருப்புச் சொத்துகளில் சென்றடையும் வாய்ப்பே 
மிகுதி . இதனால் தொகுதித்தேவை 

முழு வேலை 
வாய்ப்பு நிலையில் 

உகந்த அளவு அமையாது 
குறைந்தே காணப்படுவது இயலபாகும் . எனவே , 
வேலையின்மை தோன்றுவதைத் தவிர்க்க இயலாது . 

மேலும் , நுகர்வைப் பாதிக்கும் காரணிகளும் , 
முதலீட்டைப் பாதிக்கும் காரணிகளும் கீன்சின் நெறிப் 


சே யின் விதியை 1929-32ஆம் ஆண்டுகளில் ஏற் 
பட்ட உலகப்பெரு மந்தம் பொருளிழக்கச செய்து 
விட்டது என்பது கீன்சின கருத்தாகும் . உலக மந்தத் 
தில் பணடஙகள மிகை நிலையில் தேங்கியிருந்தன . 
வேலையின்மை தலைவிரித்தாடியதால் , உழைப் 
பாளர்கள் வேலையினறி , வாங்கும் திறனழிந்து 
காணப்பட்டனர் போதிய வருவாயில்லாத காரணத் 
தால் , அங்காடியில் இவர்களால் பண்டத்திற்கான 
தேவையை உருவாக்க முடியவில்லை . அக்கால கட் 
டங்களில் சே யின் விதி மதிப்பிழந்ததாகவும் பயனற் 
றதாகவும் கருதப்பட்டது . இவ்விதி முழுவதும் நடை 
முறைக்கு ஒவ்வாத கருத்தாகக் கீன்சால விளக்கப் 
பட்டு முற்றிலும் மறுக்கப்பட்டது . 


கூலி வெட்டுகையால் வேலைவாய்ப்பினைப் பெருக்க 
முடியுமென்ற பிகுவின் கருத்து கீன்சினால் மறுக்கப் 
படுகிறது . கூலி வெட்டுகை எனபது இருபுறமும் கூராக் 
கப்பட்ட ஆயுதம் . ஒரு வழியில் உற்பத்திச் செலவைக் 
கூலிவெட்டுகையால் குறைக்க முடியுமென்றாலும் 
மறுவழியில் உழைப்பாளரின் வாங்கும் திறனைக் 
குறைக்கவே செய்யும் . கூலி வருவாய் மொத்த வரு 
வாயில் மிகவும் கணிசமானதாகும் . எனவே , கூலியைக் 
குறைப்பதற்கான செயல் பொருளாதாரப் பின்னடை 
வுக்கு வழிவகுக்கும் . 


சேமிப்பு , இயலபாக எவவகைத் 

தலையீடும் 
இல்லாமலேயே முதலீட்டோடு சமநிலையை எய்த 
முடியும் என்பது சே யின் 

கருத்தாகும் . வட்டி 
வீதம் நெகிழ்வடைந்து சேமிப்பு - முதலீட்டுச் சம 
நிலையைத் தோற்றுவிக்கிறது . ஆனால் , கீன்சின் 
கருத்துப்படி வருவாய் மாற்றங்களே சேமிப்பு 
முதலீட்டுச் சமநிலையை ஏற்படுத்தமுடியும் . 


1 


நீண்டகாலக் கணணோட்டத்தில் இயற்றப்பட்ட 
‘ சே’யின் கொள்கை கீனசினால் கடுமையாகத் தாக் 
கப்பட்டது . நீணடகாலத்தில் நாமெல்லாம் இறந்து 


வா . க . 9 - 35 அ 


சே யின் அங்காடி விதி 


548 


சேர்க்கை முறை 


படுவோம் என்று கீன்சு கூறுவதன்மூலம் , மனித சமு 
தாயத்தின் சிக்கல்களைத் தீர்க்கும் பயனைக் குறுங் 
கால ஆய்வே பெற்றுத் தரமுடியும் என்பது தெளிவா 


துணை நூல்கள் : 
Bhatia , H L. , Monetary Theory , Vikas 

House , New Delhi , 1984 . 


Publishing 


கிறது . 


விலை , கூலி மற்றும் வட்டிவீதம் நெகிழ்வடைதல் , 
நிறைவுப் போட்டி , மூடிய பொருாளதாரம் போன்ற 
எண்ணற்ற எடுகோள்கள் நடைமுறை உலகிற்கு ஒவ் 
வாதன . 


Gupta , R.D. , Keynes and Post Keynesian Econo 

mics , Kalyani Publishers, New , Delhi , 1984 . 
Hajela , T.N. , History of Economic , Thought , Shir 

Lal Agarwala and Co. , Agra , 1972 . 
Srivastava , History of Economic Thought , S. Chand 

and Co. , New Delhi , 1972 . 


தானியங்கும் , தங்கு தடையற்ற பொருளாதார 
அமைப்பில் அரசு தலையீடு இருக்கக்கூடாது என்று 
சே கருதினார் . ஆனால் , கீனசின கருத்து அரசின் 
ஒழுங்கமைப்பு நடவடிக்கைகளே உறுதித் தேவையைப் 
பெருக்கி வேலையின்மைச் சிக்கலுக்குத் தீர்வுகாணும் 
என்பதாகும் . 


சேர்க்கை முறை : உருபனகளை ( Morphe 
mes ) அடிப்படை அலகுகளாகக் கொண்டு சொல்ல 
மைப்பில் காணப்பெறும் உருபன்களையும் அவற்றின் 
வருகை முறையையும் - ( Arrangement ) விவரிக்கும் 
முறையே சேர்க்கை முறை ( Item and Arrangement ) 
எனப்படும் . 


வேறு 


| 


சே யின் கருத்துப்படி , சமநிலை என்று சொல் 
லுமிடத்து , முழு வேலைவாய்ப்பு நிலையில் மட்டுமே 
சமநிலையடைதல் கூடும் . 

எந்த 

வேலை 
வாய்ப்பு நிலையிலும் சமநிலை ஏறபடாதென்பது 
அவரது கருத்தாகிறது . ஆனால் , எந்த வேலைவாய்ப் 
பிலும் பொருளாதாரச் சமநிலை ஏற்பட இயலு 
மென்பது கீன்சின் கருத்தாகும் . எனவே , 

முழு 
வேலைவாய்ப்பிற்குக் குறைந்த வேலைவாய்ப்பு நிலை 
யிலும் சமநிலை ஏற்படும் என்று கீன்க கருதுகிறார் . 


மொழியின் அமைப்பினை விவரிப்பதற்குப் புளும் 
பீல்டு , பிளாக்கு போன்ற அமைப்பு மொழியியலார் 
சேர்க்கை முறையினை உருவாக்கினர் . சொல்லின 
அமைப்பினை விவரிக்கும் 

நிலையில் அதன்கண் 
காணப்பெறும் உருபனகளையும் அவை எத்தகைய 
வரிசை முறையில் ( Order ) அண்மை உறுப்புகளாக 
( Immediate Constituent ) அமையப்பெற்றுள்ளன 
என்பதனையும் சேர்க்கைமுறை விளக்கமாகச் சுட்டும் . 


பணம் 


ஆனால் , 


சொற 


என 


சே யின் கொள்கைப்படி , பரிமாற்றக் 
கருவியாகவே 

பயன்படுகிறது . 
மதிப்பு நிலைக்களனாகவும் பணம் பயன்படலாம் . 
செல்வத்தைச் சேமித்து வைக்கும் நிலைக்களனாகப் 
பணம் செயலாற்றவல்லது . பணப் பண்டத்தை எளி 
தாகவும் பாதுகாப்பாகவும் எவ்வகைச் சேதாரமோ 
அழிவோ இன்றி நீண்டகாலத்திற்கு வைத்துக் 
கொள்ள முடிகின்றது . அப்பணத்தைக் கொண்டு 
எதிர்பார்க்கவியலாத செலவினங்களை ஏற்கவும் , 
கடன்களைத் திருப்பிச் செலுத்தவும் முடிகிறது . 
இதை நியூலின் என்பவர் பணத்தின் சொத்துச் 
சார்பு என்று குறிப்பிடுகிறார் . 


சேர்க்கை முறையில் தமிழ்ப் பெயர்ச் 
களின் அமைப்பு அடிச்சொல் + பால் + எண் காட் 
டும் உருபு + சாரியை + வேற்றுமை உருபு ( மரம் 
+ கள் + இன் + ஆல ) 

விளககப்பெறும் 
சொல்லடுக்கு முறை , சொல்லில் காணப்பெறும் உரு 
பன்களையும் , அவற்றின் மாற்றுருபுகளையும் , அவை 
வருமிடங்களையும் , அவற்றின வரிசை முறையையும 
சுட்டும் . 


|| 


சேர்க்கை முறையில் ஒவ்வொரு பொருட்கூறும் 
தனித்தனியான உருபன்களைக் கொண்டிருக்கவேண 
டும் . எனவேதான் , பன்மை 

வடிவத்தைக் குறிக்க 
ஆங்கிலத்தில் இன்மை வடிவம் ( Zero Marker ) சில 
சூழல்களில் அமைக்கப்பட்டுள்ளது 


i 


சே யின் கொள்கை நடைமுறைக்கு ஒவ்வாத 
கருத்து எனக் கீன்சு போன்ற மேலை நாட்டு அறிஞர் 
களால் குறிப்பிடப்பட்டாலும் , இன்றைய உலகிற்கு 
நல்லதொரு பகுப்பாய்வுக் கருவியாகக் கொள்வதற்கு 
ஏற்றதாக உள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை . 
உற்பத்தியின் மிகைப் பெருக்கம் பொருளாதாரப் 
பின்னடைவுக்குக் காரணமாகிறது என்ற 

துன்ப 
நோக்காளரின் எண்ணத்தையும் கொள்கையையும் 
சே யின் கொள்கை மறு சிந்தனைக்கு உள்ளாக்கி 
யிருக்கிறது . 

த.ச.செ. 


புளும்பீல்டு காலத்திலும் அதன் பின்னரும் அமெ 
ரிக்க நாட்டில் பெரும்பானமையோரால் பினபற்றப் 
பட்ட இம்முறையில் பல்வேறு குறைகள் காணப்பட்ட 
போதிலும் , இதுவே சிறந்த முறையாகவும் ஒழுங்கு 
படுத்தப்பட்ட முறையாகவும் கருதப்பட்டது . 

ஏ.ஆ. 


சேர்ந்தடை உரிமை 


549 


சேர்ந்து மீட்கச் ... 


துணை நூல்கள் : 


Haris , Z.S. , From Morpheme to Utterance , Langu 

age , Vol , 22 , 1946 . 


கள் அந்தச் சொத்தைப் பெறுவர் . ஆனால் , வரு 
நிகழ்வு சார்ந்த உரிமையில் நிபந்தனை நிறைவேறு 
முன்னர் , உரிமை மாற்றம் பெறுபவர் இறந்து விடும் 
போது , உரிமை செயல் நிலைக்கு வருவதில்லை . 


Hookett , C.F. , Two Models of Grammatical 

Description , Readings in Linguistics I , London , 
1961 . 


Nida , E.A. , Morphology the Descriptive , Analysis 

of Words , Ann Arbor , 1946 . 

சேர்ந்தடை உரிமை : ஒரு சொத்துரிமை 
மாற்றத்தினபோது , 

ஒருவருக்கு உறுதுணையாக 
உருவாக்கப்பட்ட உரிமை நலம் பயனுறத் தொடங் 
குவது , எப்பொழுதிலிருந்து என்று குறிப்பிடவில்லை 
எனிலோ , உடனடியாக எனறு வெளிப்படையாகக் 
குறிப்பிட்டிருந்தாலோ , தவறாது நடைபெறும் ஒன்று 
நிகழ்ந்தபின நிகழும் என்று குறிப்பிட்டிருந்தாலோ 
அந்த உரிமை சேர்ந்தடை உரிமை ( Vasred Interest ) 
எனப்படும் . 


3. சேர்ந்தடை உரிமை , உரிமை மாற்றத் தேதி 
யிலிருந்து செயலுக்குவரும் 

ஒரு நிகழ்கால உரிமை 
யாகும் ; வருநிகழ்வு சார்ந்த உரிமையோ ஓர் எதிர் 
கால உரிமையாகும் சேர்ந்தடை உரிமை ஒரு நிகழ்ச் 
சியை எதிர்நோக்கி இருக்கும்போது , அந்த நிகழ்ச்சி 
நிச்சயம் நடைபெறும் . ஆனால் , வருநிகழ்வு சார்ந்த 
உரிமை , ஒரு நிகழ்ச்சியை எதிர்நோக்கி இருக்கும் 
போது , அந்நிகழ்சசி உறுதியாக நடைபெறும் என்று 
சொல்வதற்கிலலை ; அது நடைபெறலாம் அல்லது 
நடைபெறாமற் போகலாம் . 

பு.வே. 


சேர்ந்தடை உரிமை பற்றிய குறிப்புகள் , சொத் 
துரிமை மாற்றுச் சட்டம் , பிரிவு 19 , இந்திய வாரிசுரி 
மைச் சட்டம் , பிரிவு 119 ஆகியவற்றில் காணப்படு 


சேர்ந்து மீட்கச் செய்யும் உரிமை : பல் 
வேறு அடைமானங்களை ஒன்று சேர்த்து மீட்கச் 
செய்யும் உரிமை , சேர்ந்து மீட்கச் செய்யும் உரிமை 
( Right of Consolidation of Mortgages ) எனக் கூறப் 
படுகிறது கி.பி. 1882 - ஆம் ஆண்டின் சொத்துரிமை 
மாற்றுச் சட்டத்தில் அடைமானங்களைச் சேர்ந்து 
மீட்க வேண்டும் உரிமைகள் பற்றிய வாசகங்கள் 
உள்ளன . சேர்ந்து மீட்கச் செய்யும் உரிமையை இரு 
நோக்கிலிருந்து ஆராயலாம் . 1. அடைமானம் வைத் 
தவரின் சேர்ந்து மீட்கும் உரிமை ( Mortgager s right 
of Consolidation ) , 2 . அடைமானம் பெற்றவரின 
மீட்கும் உரிமை ( Morgagee s right of Consolidation ) . 

வை முறையே சொத்துரிமை மாற்றுச சட்டத்தின் 
பிரிவுகள் 61,67 ஆகியவற்றில் கூறப்பட்டுள்ளன . 


கின்றன . 


சேர்ந்தடை உரிமை நலன் ஒன்று 

நிறைவுறு 
வதற்குப் பின்வரும் நிபந்தனைகள் நிறைவேற்றப் 
படுதல் வேண்டும் . 


1. சேர்ந்தடை உரிமையைப் பெறுபவர் யார் 
என்பது குறிப்பிடப்படுதல் வேண்டும் . 


2. அவர் பெறவிருக்கும் அளவு நிருணயம் செய் 
யப்படுதல் வேண்டும் . 


3. நடவாத நிகழச்சி ஒன்றை எதிர்நோக்கிய 
தாக அவரது உரிமை இருத்தல் கூடாது . 


சேர்ந்தடை உரிமைக்கும் வருநிகழ்வு சார்ந்த 
உரிமைக்கும் உள்ள வேறுபாடு : 1. சேர்ந்தடை உ 
உரிமை , 
நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு 

நிபந்தனையை 
முழுவதுமாக எதிர்நோக்கி இல்லை ; ஆனால் , வரு 
நிகழ்வு சார்ந்த உரிமை ( Contingent interest ) நிறை 
வேற்றப்பட வேண்டிய ஒன்றை முழுவதுமாக நம்பி 


அடைமானம் வைத்தவர் சேர்ந்து மீட்கும் உரிமை 
சேர்ந்து மீட்கச் செய்யும் உரிமை என்பது , தம்மிடம் 
ஒருவர் பல அடைமானங்களை வைத்திருக்கும்போது , 
எலலா அடைமானங்களையும் ஒரே சமயத்தில் மீட்க 
வேண்டுமென்று அடைமானம் பெற்றவர் கோரும் 
உரிமையாகும் . அடைமானம் பெற்றவர் அவ்வுரிமை 
யைச் செலுத்தும் போது அடைமானம் வைத்தவர் 
மற்ற அடைமானங்களை மீட்காமல் ஓர் அடை 
மானத்தை மட்டும் மீட்க முடியாது . சேர்ந்து மீட்கும் 
உரிமை சென்னிங்சு ( எ ) சோர்டான் ( கி.பி. 188 ) 51 , 
L.J. ch 129 ( 130 ) என்ற வழக்கில் விரிவாக விளக்கப் 
பட்டுள்ளது . இந்தியாவிலும் இக்கோட்பாடு சொத்து 
ரிமை மாற்றுச் சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னரே 
செயற்படுத்தப்பட்டு வந்தது . இங்கிலாந்தில் கி பி . 
1880 - ஆம் ஆண்டு மாற்றளிப்புப் சட்டத்தின் (Convey 
ancing Act , 1881 ) வாயிலாகச் சேர்ந்து மீட்கச் செய் 
யும் உரிமை ஒழிக்கப்பட்டு விட்டது . மாறுபட்ட ஒப் 
பந்தம் இது குறித்து இருந்தாலன்றி இதனைச் செயற் 


உள்ளது . 


2. சேர்ந்தடை உரிமையில் , சொத்தைப் பெறு 
தற்கு முன் , உரிமை மாற்றம் பெறுபவர் இறந்து 
விட்ட போதிலும் சேர்ந்தடை உரிமை முடிவுறுவ 
தில்லை ; அவரது இறப்பிற்குப் பின் அவரது வாரிசு 


சேர்ந்து மீட்கச் 


550 


சேரமண்டலம் 


படுத்த முடியாது . இந்தியாவிலும் சொத்துரிமை 
மாற்றுச் சட்டத்தின 61 - ஆம் பிரிவு இவ்வுரிமையை 
ஏற்றுக் கொள்ளவில்லை . 


| 


மீட்கும் 

உரிமை ஒழிக்கப்பட்டாலும் , 674 - ஆம் பிரி 
வின கீழ் அடைமானம் பெற்றவருக்கு எதிராக இது 
சுமத்தப்படுகிறது . சுருங்கக் கூறின் ஒருவர் ஒரு சொத் 
தின் மீது அல்லது வெவ்வேறு சொத்துகளின் மீது 
பல அடைமானங்களை வைத்திருக்கும் போது , அடை 
மானம் வைத்தவர் , அவறறைத தனித்தனியே மீட்க 
உரிமையுண்டு . ஆனால் அடைமானம் பெற்றவரோ 
அவற்றின் மீது தனித்தனியே வழக்குத் தொடர 
முடியாது . அவற்றையெலலாம் ஒன்று சேர்த்தே 
வழக்குத் தொடர வேண்டும் . 


ஆச . 


சேர்வராயன் மலை : காண்க : 


ஏாக்காடு . 


. 


61 - ஆம் பிரிவு இது பற்றிக் கூறுவது : ஒருவர் , 
ரண்டு அல்லது அவற்றுக்கு மேற்பட்ட அடை 
மானங்களை எழுதிக் கொடுத்திருந்தால் , மாறுபட்ட 
ஒப்பந்தம் இல்லாதபோது , ஏதாவது ஓர் அடை 
மானத்தைத் தனியாகவோ , எவையேனும் இரண்டு 
அல்லது அவற்றுக்கு மேற்பட்ட அடைமானங்களைச் 
சேர்த்தோ மீட்கலாம் . எல்லா அடைமானங்களை 
யும் சேர்த்தே மீட்க வேண்டும் என்று அடைமானம் 
பெற்றவர் வலியுறுத்த முடியாது இக்கோட்பாடு 
இப்பிரிவின் கீழ் நீக்கப்பட்டு விட்டது . 

61 - ஆம் பிரிவில் கூறப்படுபவை அடைமானம் 
வைத்தவருக்கு உதவி செய்யும் நோக்கத்துடன் 
அமைந்தது . சேர்ந்து மீட்கக் கேட்கும் உரிமையை 
மாறுபட்ட ஒப்பந்தம் இல்லாதபோது தான செயற் 
படுத்த முடியும் . மாறுபட்ட ஒப்பந்தங்களை ஏற்படுத் 
திக் கொளளும் சுதந்திரத்தை 11 - ஆம் பிரிவு கொடுக் 
கிறது . ஆனால் , இத்தகைய மாறுபட்ட ஒப்பந்தம 
தெளிவாகவும் வெளிப்படையாகவும் இருக்க 
டும் . இது ஓர் அடைமான மீட்புத் தடை ஆகாது . 
அடைமானம் வைத்தவர் தமக்குள்ள உரிமையை ( அதா 
வது பல அடைமானங்களில் ஏதாவது ஒன்றை மீட்கும் 
உரிமையை ) விட்டுக் கொடுத்தாலன்றி , அடைமானம் 
பெற்றவர் அடைமானங்களைச் சேர்ந்து மீட்கும் உரி 
மையை வேண்ட முடியாது . 


| 


எலலைகள 


( 


| 


சேரமண்டலம் என்பது , தமிழகப் பிரிவுகளுள 
ஒன்றான சேர நாட்டைக் குறிக்கும் . வடவேங்கடம் 
தென்குமரி ஆயிடைப்பட்டது எனப்படும் தமிழகம் 
மிகப் பழங்காலந் தொட்டே சேர சோழ பாண்டியர் 
என்னும் மூவேந்தர் மரபினரால் ஆளப்பட்டு வந் 
துள்ளது . தமிழகத்து மூன்று நாடுகளின் 
மாறாமல் வரையறுக்கப்பட்டனவாக என்றும் இருந்த 
தில்லை . கொள்வினை கொடு பிணைத் தொடாபு 
கொணடிருந்தபோதிலும் , மூவரும் தம்முள் 
கொண்டு போரிட்டமை மிகுதியாகப் பேசப்படுவதால் 
அவர்களின் நாட்டெல்லைகளில் அவ்வப்போது மாற் 
றங்கள் இருந்தமையினை லக்கியங்களும் 
வரலாற்றுச் சான்றுகளும் உணர்த்துகின்றன . 


பகை 


| 
/ 


வேண 


| 


ப 


பிற 


| 


. 


பூழி 


1 


P7PPsale 


தொண்டைநாடு 


ரா 


சென்னை 


குளத்தார் 


வங்கக்கடல் 


வன்குவ நாடு , 


கண்ணனார் 


. 


சேரநாடு 


கொங்குநாடு 


เชื่อม 


| 


கோழிக்கோடு , 


பல 


கொல்லம் 


பாண்டியநாடு 





திருவனந்தபுரம் 


| 


அடைமானம் பெற்றவரின் சேர்ந்து மீட்கும் 
உரிமை : இது சொத்துரிமை மாற்றுச் சட்டத்தின் 
674 - ஆம்பிரிவில் விளக்கப்பட்டுள்ளது . இது 61 - ஆம பிரி 
வில் கூறப்பட்டிருப்பவற்றிற்கு எதிர்ப்பகுதியாகும் . 
67A பிரிவின் படி , 

நாளகளில் எழுதப்பட்ட 
பல அடைமானங்களை ஒருவரிடமிருந்து பெற்றிருப் 
பவர் , எல்லா அடைமானங்களையும் இணைத்தே 
வழக்குத் தொடர வேண்டும் . அவ்வாறு எலலா 
அடைமானங்களையும் ஒருங்கிணைத்து வழக்குத் 
தொடரத் தவறினால , இரணடாம் வழக்கினைத 
தொடர இயலாது . 

67 A பிரிவும் அடைமானம் 
வைத்தவருக்கு உதவி புரியும் நோக்கத்துடனே ஏற் 
படுத்தப்பட்டதாகும் . இது , ஒவ்வொரு வழக்கு 
மூலத்திற்கும் தனியான வழக்குத் தொடரப்பட வேண 
டும் என்ற நடைமுறை விதியையும் , மீட்புரிமையும் 
மீட்புரிமை அடைப்பும் ஒரே காலத்தவை ( Right of 
redemption and right of foreclosure are Co - exten 
sive ) என்ற விதியையும் மீறிச் செயற்படுகின்றது . 


லெங்கை 


இகதியபபெருங்கடல் 


| 


சேரமண்டலம் 


| 


| 


சங்க காலத்தில் , மூன்று நாட்டுப்பகுதிகளும் புலம் 
என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்டுள்ளன . சேரநாடு 
தமிழகத்தின் மேற்குப் பகுதியில் அமைந்தமையால் 
அது குடபுலம் எனப்பட்டது . குணபுலம் சோழநாட் 
டையும் , தெனபுலம் பாணடி நாட்டையும் குறித்தன . 


61 - ஆம் பிரிவின் கீழ் அடைமானங்களைச் சேர்ந்து 


சேரமான் .. 


551 


சேரமான் கடலோட்டிய . 


காலப்போக்கில் இந்நாடுகளை மண்டலம் என்னும் 
பெயரால் வழங்கும் மரபும் தோன்றியது . சோழ 
மண்டலம் , பாண்டி மண்டலம் , தொண்டை மண்ட 
லம் எனத் தமிழகப் பகுதிகள் வழங்கப்பெற்றபோது 
சேரநாடு சேரமண்டலம் எனப்பட்டது . உதியஞ்சேரல் 
என்னும் அரசனாலும் பின்னர் அவன் மரபினராலும் 
சேர நாட்டுப் பகுதிகள் சங்க காலத்தில் ஆளப்பட்ட 
மையால் , சேரர்கள் உதியர் 

பெயராலும் 
அவராணட சேரநாடு உதியர் நாடு என்ற பெயரா 
லும் வழங்கும் மரபு உண்டாகியது . சதயநாள 
விழா உதியர் மண்டலம் தன்னில் வைத்தவன் என் 
னும் கலிங்கத்துப் பரணித் தொடரில் இடம்பெறும் 
உதியர் மண்டலம் என்பது சேர நாட்டினைக குறிப் 
பதாக உள்ளது . 


வகுத்து நிற்கும்போது பெருநற்கிள்ளி அமர்ந்து 
வந்த யானை மதம் பிடித்ததனால் 

எதிரியின் 
படைக்குள் நுழைந்தது . அணி வகுப்பினைக் கணடு 
கொண்டிருந்த அரசன் தம் அருகிலிருந்த உறையூர் 
ஏணிச்சேரி முடமோசியாரிடம் அவன் யார் எனக் 
கேட்டார் . அதற்கு அப்புலவர் அவன் சோழ அரசன 
என்றும் அவனுடைய 

மதம் பிடித்து 
யானைப் பாகனுக்கு அடங்காமல் நம் படைக்குள 
நுழைந்து விட்டது , 

எனவே 

தனியே வந்த ஒரு 
வனைக் கொல்லுதல் அறமன்று எனனும் கருத்துப் 
பட கூறினர் . 

வீ.சே. 


யானை 


என்ற 


தலை 


சென்ற 


மேலைக் கடற்கரையினை ஒட்டி அமைந்த திரு 
வாங்கூர் , கொச்சி , வட , தென் மலபார் , பாலக்காடு 

கிய பகுதிகள் சேரநாட்டில் அடங்கி இருந்தன . சில 
காலங்களில் கோயம்புத்தூர் உள்ளிட்ட கொங்குப் 
பகுதி சேரநாட்டைச் சேர்ந்திருந்தது . திருச்சிக்கு 
மேற்கே அம்மாவட்டத்தில் உள்ள கரூர் சேரநாட்டின் 
தலைநகராக இருந்தமையினை இலக்கியங்கள் காட்டு 
கின்றன . இக் கருத்தினை ஏறக மறுப்பாருமுளர் . 
கொடுந்தமிழ் நாட்டுப் பிரிவுகள் என எணணப்படு 
வனவற்றில பூழிநாடு , குட நாடு , குட்டநாடு , 

கறகா நாடு ஆகிய பகுதிகள் சேர 
நாட்டில் அடங்கியிருந்தன . 

சேரா 
குடவர் , குட்டுவர் , பூழியர் முதலிய 

பெயராலும் 
அழைக்கப்பெற்றனர் . மேலும் சேர நாட்டின பகுதிகள 
மலைப்பகுதியாக இருந்தமையால பொறையன மலை 
எனறும் அந்நாட்டு 

மன்னன 

அழைககப் 
பட்டான் . 


சேரமான் இளங்குட்டுவன் சங்க காலத் 
தில் வாழ்ந்த புலவர்களுள ஒருவர் . 

இவர் சேர 
அரச மரபினைச் சேர்ந்தவர் . இவர் பாடியதாக 
அகநானூற்றில் ஒரு பாடல் ( 153 ) இடம்பெற்றுள 
ளது . பாலைத் திணையிலமைந்த அப்பாடல் 
வனுடன் உடன்போக்குச் 

தலைவியின் 
மென்மைத் தன்மையையும் அவர்கள செல்லும் 
பாலை நில வழியின் கொடுமையையும் செவிலித்தாய் 
நினைந்து கூறுவதாக அமைந்துள்ளது . அப்பாடலில் 
தலைவி தம் தோழியருடன் பந்தாடும்போது சிறிது 
அசைந்தாலும் உடம்பு வருந் துவதாகத் 
படுவாள் . அவ்வளவு மென்மைத் தன்மையுடைய 
தலைவி , உலர்ந்த காற்றால் அலைப்புணடு மூங்கில் 
கள் உராய்தலினால் ஏற்படும் வெப்பம் அங்குள்ள 
பசுமையைப் போக்குமளவு நிறைந்து காணப்படும் 
குவடுகளையும் மலைகளையும் கடந்து எவ்வாறு 
செல்வாளோ ! அவள் மெல்லடிக்கு அவ்வழி பொருந் 
துவதன்று எனச் செவிலித்தாய் கூறுவதாகப் பாடி 
யிருப்பது சிறப்பாக உள்ளது . 

வீ சே . 


துன்பப் 


வேணாடு , 


இதனால் 


யன 


ஒரு சேர 


வடக்குத்தலம் பழனி எனத் தொடங்கும் ஒரு 
பழைய வெண்பா , சேர நாட்டின் எல்லையினைப் 
பழனிக்குத் தெற்கு , தென்காசி அல்லது செங் 
கோட்டிற்கு மேறகு , கோழிக்கோட்டிற்குக கிழக்கு , 
கடற்கரைக்கு வடக்கு என்றும் சேரநாட்டின் பரப்பு 
80 காத அளவினது என்றும் கூறுகிறது . அ மா.ப. 


சேரமான் கடலோட்டிய வேல்கெழு 
குட்டுவன் : சங்க காலததில் வாழ்ந்த 
மன்னன் . பரணர் இவனைத் தம் புறநானூற்றுப் 
பாடல் ஒன்றிற் சிறப்பித்துள்ளார் ( புறம் . 369 ) . 
வாகைத் திணை , மறககள வேள்வித் 

துறையில் 
அமைந்த அப்பாடல் அவனது வீரச்சிறப்பினை அழ 
குறச் சித்திரிக்கின்றது . போர்க்களத தை ஏர்க்கள 
மாகக கொண்டு முற்றுருவகம் அமையப் பாடியிருத்த 
லால் இப்பாடல் ஏர்க்கள உருவகம் என்னும் துறை 
யினையும் சார்ந்ததாகும் என்று குறிப்பிடப்பட்டுள் 
ளது . இம்மன்னனின் கடல் வெற்றிச சிறப்பினை 
விளக்கும் வகையில் கடலோட்டிய என்னும் அடை 
யும் , வேலேந்திச் செய்யும் போர்த்திறச் சிறப்பால 
வேலகெழு எனனும் அடை 
டயும் இவன் 
முன் அமைந்துள்ளன . இவன பெயருக்கு வெல்கெழு 
குட்டுவன் என்று ஒரு பாடபேதமும உள்ளது . அது , 


சேரமான் அந்துவஞ்சேரலிரும்பொறை: 
வன சங்ககாலச்சேர அரசாகளுள ஒருவன் . உறையூர் 
ஏணிச்சேரி முடமோசியார் என்ற புலவருக்கு 
பன் ; சோழன முடித்தலைக் கோப்பெருநற்கிளளி 
என்ற சோழ அரசனுக்குப் பகைவன் . இவனுடை 
தலை நகராகிய கருவூரைப் பெருநற்கிள்ளி முற்றுகை 
யிட்டிருந்தான . அதனால , அம்முற்றுகையைத் தகர்த் 
தெறிய 

அந்துவஞ்சேரலிரும்பொறை தம் 
களை ஆயத்தப்படுத்தினான .. அப்படைகள் அணி 


நண 


பெயர்க்கு , 


படை 


552 


சேரமான் குட்டுவன் கோதை 


சேரமான் கடுங்கோ .. 


இம்மன்னன் வெற்றிகள் பல கொண்ட சிறப்பினைச் 
சுட்டுவதாக அமையும் . பரணர் , செங்குட்டுவனைப் 
பதிற்றுப் பத்தின 5 - ஆம் பத்தில் பாடியுள்ளார் . அப் 
பத்தின பதிகம் செங்குட்டுவனைக் கடல் பிறக்கோட் 
டிய செங்குட்டுவன் என்று குறிப்பிடுகிறது . பரணரின் 
புறநானூற்றுப் பாடல் ( 369 ) அடிக்குறிப்புச் சுட்டும் 
கடலோட்டிய வேல் கெழுகுட்டுவன் அல்லது வெல் 
கெழு குட்டுவனும் , பதிற்றுப் பத்தின் 5 - ஆம் பதிகம் 
சுட்டும் கடலபிறக்கோட்டிய செங்குட்டுவனும் 
இளங்கோவடிகள் சிறப்பிக்கும் செங்குட்டுவனும ஒரு 
வனே எனக் கொண்டு மு . இராகவையங்கார் போன 
றோர் ஆராய்ந்துள்ளனர் . அக்கருத்தினை 
படாது மாறுபடுவாருமுளர் . 


பகைவரிடம் உணவிரந்து உண்டு உயிர் வாழும் மக் 
களை இவ்வுலகத்தார் பெறா தொழிவாராக என் 
னும் கருத்துப்பட இச்சேர மன்னன் அப்புறப்பாடலில் 
பாடியுள்ளான் . இச்சேரவேந்தன் கோப்பெருஞ் 
சோழன் , ஆரியப்படை கடந்த நெடுஞ்சேழியன் முத 
லிய வேந்தர்களைப் போலப் புலமை மிக்கவனாவான் 
என்பதனை அப்புறநானூற்றுப் பாடல் வாயிலாக 
அறியலாம் . உயிரினும் மானத்தைப் பெரிதாக மதித் 
தமையை இவன் வரலாறுணர்த்தும் . 


உடன் 


என்று 


அ.மாப . 


பொய்கையார் சோழனது வெற்றியைச் சிறப்பித் 
துக் களவழி நாற்பது என்னும் நூலைப் பாடி இச் 
சேரனைச் சிறைவீடு செய்தான் 

கூறப்படு 
கிறது இச்செய்தியைக் களவழிக் கவிதை பொய்கை 
உரை செய்ய , உதியன் கால்வழித் தளையை வெட்டி 
யரசிட்ட பரிசும் என்று கலிங்கத்துப் பரணி கூறும் . 

இரா.சா. 


சேரமான் கடுங்கோ வாழியாதன் : 
காண்க : செல்வக்கடுங்கோ வாழியாதன் . 


சேரமான் கணைக்காலிரும்பொறை : 
இச்சேரமன்னன் கோச்சேரமான் என்றும் சேரமான 
என்றும் வழங்கப்பெறுவன் . தொணடியைத் தலை 
நகரமாகக் கொண்டு ஆட்சிபுரிந்தவன் . 

இவனது 
அவைக்களத்துப் பொய்கையார் என்னும் புலவர் 
சிறப்புற்றுத் திகழ்ந்தார் . இவன மூவனைக் கொன்று 
அவன் பல்லைப் பிடுங்கிக் கோட்டை வாயிற் கதவில் 
பதித்திருந்தான என்ற செய்தியை இப்புலவர் தம் 
நற்றிணைப் பாடலில் ( 18 ) குறிப்பிட்டுள்ளார் . இச் 
சேரமன்னனுக்கும் சோழன் செங்கணானுக்கும் போர் 
நிகழந்தது . போர் நிகழ்ந்தவிடம் குணவாயிற் கோட் 
டம் எனத் தமிழ் நாவலர் சரிதையும் வெண்ணிப் 
பறந்தலை எனப் பினனத்தூர் நாராயணசாமி ஐய 
ரும் திருப்போர்ப்புறம் எனப் புறநாற்னூறுப் பாடல் 
74 - இன் அடிக்குறிப்பும் கூறுகின்றன . அப்போரில் சேர 

குடவாயிற் கோட்டத்திற் சிறைப்பட்டான் .. 
சிறைப்பட்டபோது நீர் வேட்கை மிகுதியால் சிறைக் 
காவலரை நீர் கொணருமாறு கேட்க , அவர் தாழ்த்துக் 
கொணர்ந்தார் மான உணர்ச்சியால் இவ்வேந்தன் 
அந்நீரைப் பருகாது உயிர் துறந்தான் . இந்நிலையில 
இவன் பாடிய பாட்டு புறநானூற்றில் ( 74 ) இடம் 
பெற்றுள்ளது . உலக அறம் கூறும் பொதுநிலையில 
உள்ளதால் இப்பாடலைப் பொதுவியல் திணையில் 
முதுமொழிக காஞ்சித் துறையில் அமைத்துள்ளனர் . 


மான் 


சேரமான் கருவூர் ஏறிய ஔவாள் கோப் 
பெருஞ்சேரல் இரும்பொறை : சங்க காலச் சேர 
மன்னர்களுள் ஒருவன் . இவன் சேரமன்னருள் இரும் 
பொறை மரபில் வந்தவன் என்பதும் , வாட்போர் 
வன்மைச் சிறப்பால் ஒள்வாள் 

என்னும் அடை 
பெற்றிருக்கலாம் என்பதும் , கருவூரில் அரசு தட்டில் 
ஏறி ஆட்சிபுரிந்தவன் என்பதும் இம்மன்னனது நெடிய 
பெயரால உய்த்துணரப்படுகின்றன . இம்மன்னன மீது 
நரிவெருஉத்தலையார் பாடிய புறநானூற்றுப் பாடல் 
( புறம் . 5 ) பாடாணடிணையில் அமைந்துள்ளது . அது 
செவியறிவுறூஉ , பொருண்மொழிக் காஞ்சி ஆகிய , 
துறைகளுக்கும் பொருந்தத் தக்கதாய் 

உள்ளது . 
நரிவெரு உத்தலையார் இப்பாடல் பாடியதற்கான 
காரணத்தை , 

த்தை , அப்பாடலுக்கமைந்த அடிக்குறிப்புக் 
கூறுகிறது . அக்குறிப்பினால் , புலவர் நரியும் கண்டு 
வெருவும் தலையராக இருந்தார் என்பதும் , இம 
மன்னனைக் கணடால் அந்தத் தோற்றம் மாறி நலம் 
பெறுவார் என்று கூறக்கேட்டார் என்பதும் , மனனரை 
இவர்தாம் அம்மன்னர் என்று அறியாத நிலையில் 
கண்டபோது , வெருவத்தக்க தோற்றம் மாறி - நல்ல 
தாயிற்று என்பதும் , அதனால் வியப்பும் மகிழ்வும் 
அடைந்த புலவர் , கானக நாடனை நீயோ பெரும ! 
என்று வியந்து போற்றினார் என்பதும் புலனாகின்றன . 
தம் காட்சியால் புலவருக்கு நலம் அளித்த நன்மை 
நினைந்து , அருளும் அன்பும் நீக்காமல வாழ்ந்து 
நாடுகாவலை , குழவி காப்பவர் போல மேற்கொண்டு 
சிறப்புறுவாயாக 

அரசருக்குச் 

செவியறி 
வுறுத்தியது சிறப்பாக உள்ளது . 

அ . மா . ப . 
சேரமான் குட்டுவன் கோதை : இவன் சங்க 
கால மன்னர்களுள ஒருவன் . இவனது இயற்பெயர் 


வெட்டி 


என்று 


குழந்தை இறந்து பிறந்தாலும் ஊன் தடி பிறந் 
தாலும் இவை வாளவாய்ப்பட்டு மாய்தலே சிறந்தது 
என்று கருதி மன்னர் அவற்றை வாளால் 
அடக்கம் செல்வர் . மறமிகு குடியில் பிறந்த யான் 
வாட் போரில் சாவாமல் சங்கிலியால் கட்டப்பெற்ற 
நாய்போலப் பிணித்துத் துன்புறுத்திய சிறைக் கோட் 
டக் காவலரிடம் நீர்பெற்று உயிர் வாழ்தல் தீது . 


சேரமான் குடக்கோ .. 


553 


சேரமான் கோக்கோதை 


பாடலகளாக 


உளளன 


கோதை . இவன் குட்டநாட்டையாண்ட சேரமன்னன் 
ஆதலின் சேரமான் குட்டுவன் கோதை என வழங்கப் 
பெற்றான் . கோனாட்டு எறிச்சிலூர் 

மாடலன் 
மதுரைக் குமரனார் இவனைப் பாடிய பாடல ஒன்று 
புறநானூற்றில் ( 54 ) இடம்பெற்றுள்ளது . இப்புலவர் 
சோழன் லவந்திகைப் பளளித்துஞ்சிய நலங்கிள்ளி 
சேட்சென்னியையும் சோழன் குராப்பள்ளித் துஞ்சிய 
பெருந்திருமாவளவனையும் பாடியிருத்தலின் இம் 
மன்னர்கள் வாழ்ந்த காலத்தே சேரமான் குட்டுவன 
கோதையும் 

வாழ்ந்தவன் என்று கருதலாம் . கடு 
மான் கோதை என மதுரைக் குமரனாரால் சுட்டப் 
பெறுவது போல ஓங்குவாட் கோதை ( புறம் . 49 ) 
எனப் பொய்கையாரால் சுட்டப்பெறுவான . சேரமன 
னர் கோதை என வழங்கப்பெறுதலைக் கடும்பகட்டு 
யானை நெடுந்தேர்க்கோதை ( அகம் . 93 ) ஒளிறுவேல் 
கோதை ஓம்பிக் காக்கும் வஞ்சி ( அகம் . 263 ) 
என்னும் அகப்பாடல் அடிகளால் அறியலாம் . 


இறந்து பட்ட நிலையைப் பாடும் புறத்துறை தும் 
பைத் திணையில் தொகைநிலை எனப்படும் . அத் 
தொகைநிலைத் துறையில் வைத்து , கழாத்தலையார் 
பரணர் ஆகிய இருபுலவரும் , குடக்கோ நெடுஞ் 
சேரலாதன , பெருவிறற் கிளளி ஆகிய இருவரையும் 
பாடியுள்ளனா . அப்பாடல்கள் 

புறநானூற்றில 
முறையே 62 , 

63 - ஆம் 
அவற்றில் அந்த இருமன்னர்களின சிறப்பும் . அவர் 
கள் ஒருங்கே வீழ்ந்துபட்ட அவலமும் நன்கு காட்டப் 
பட்டுள்ளன. கழாத்தலையார் , இறந்த இருவருள் 
சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதனை மட்டிலும் 
சுட்டி , வாகைத திணை , மறககள வேளவித் துறை 
யில் மற்றுமொரு பாடல் பாடியுள்ளார் . அப்பாடலில் 
( புறம் 368 ) பொருது களத்தில் வீழந்து கிடக்கும 
இருவருள் சேரமான் உயிர் இனனும் நீங்கா நிலை 
யில் அவனதன் கழுததில் அணிந்த ஆரத்தொடு 
கிடக்கும் காட்சியினைப் புலவா சித்திரித்துள்ளார் 
அவனைப் பாடிப் பரிசில் பெறவந்த பரிசிலர் . 
யானை , குதிரை , தேர் முதலியனவெல்லாம்பாடிப் 
பெறமுடியாதவாறு அழிந்துபட்டிருப்பதைச சுட்டி , 
அவன கழுத்தில் ஒளிரும் அரவு போன்ற ஆரததைப் 
பெறுவோம் என்று கூறும் பாங்கில் கழாத்தலையாா 
சேரமானின் சிறந்த வீரமும் ஈகைத் தன்மையும் 
வெளிப்படுமாறு பாடலை அமைத்துள்ளார் . அ.மா.ப , 


இவன் இரவலர்களிடம் அன்புமொழி பேசி 
வானம் நாண வரையாது வழங்கியதால் அவர்கள் 
வனது நாளவையில் செம்மாந்து புகுந்தனர் . இவன் 
ங்ஙனம் காட்சிக் கெளியனாய்க் கடுஞ்சொலலன் 
அல்லனாய் ரவலர்பால் நடந்து கொண்டானே 
யன்றிப் 

பகைவர்பால் நடந்துகொளளவில்லை . 
பகைத்தெழுந்த இகல் வேந்தர்க்கு , இடையன் தன் 
ஆட்டு நிரையுடன் புகுதற்கஞ்சும் புலியுறையும் காடு 
போலப் பேர சசம் விளைப்பதனால் இம்மன்னனது 
நாடு புகுதற்கரிதாயிருந்தது . இச்சேர மன்னனைப் 
பற்றிப் பாடிய ஒரே புலவரான மாடலன் மதுரைக் 
குமரனார் இவனது கொடைச் சிறப்பையும் மறச் 
சிறப்பையும் பிற இயல்புகளையும் புறம் 49 - ஆம் 
பாடலில் புலப்படுத்தியுள்ளார் . 

இரா . சா . 


| 


சேரமான் கோக்கோதை மார்பன் : சங்க 
கால மன்னர்களுள் ஒருவன் . இவனைநககீரர் கோதை 
மார்பன் எனக் குறிப்பிடுவர் ( அகம் .346 ) , கோக 
கோதை 

மார்பன் என்னும் பெயருககேற்பப் பொய் 
கையார் , கோதை மார்பிற் கோதையானும் கோதை 
யைப் புணர்ந்தோர் கோதையானும் ( புறம் . 48 ) என்று 
நயமுறப் பாடுவர் . இவனை இப்புலவர் கானலந 
தொண்டிப் பொருநன் என்றும் , தெறலருந் தானைப் 
பொறையன் என்றும் நற்றிணை 18 - இல் சுட்டியுள 
ளார் இககோதை மார்பனின தொணடி நகர் வாயிற 
கதவில் மூவன் என்பானது பலலைப் பிடுங்கிப் பதித்து 
வைத்த செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது ( நற .8 ) , 


சேரமான்குடக்கோ நெடுஞ்சேரலாதன் : 
சங்ககாலச் சேரவேந்தர்களுள் ஒருவன் . சேரலாதன் 
நெடுஞ்சேரலாதன் என்னும் பெயரொடு விளங்கிய 
ஏனையோர்களினின்றும் பிரித்துணர 

வாய்ப்பாக 
இவன் பெயரில் , குடக்கோ என்னும் அடை அமைந்த 
தாகலாம் . சேர நாடு , குடநாடு , குட்டநாடு என்னும் 
பகுதிகளைக் கொண்டமையால அம்மன்னர்கள் குட 
வர் , குடவர்கோ , குட்டுவர் , குட்டுவர்கோ என்று 
வழங்கப்பெற்றனர் . ஆதன் என்னும் பெயர் 
மன்னர்களுக்கு வழங்கிய இயற்பெயர்களுள் ஒன்றா 
கும் . 


இச்சேரமானுக்குப் பாண்டியன பழையன் மாறன் 
பகைவன் என்றும் , சோழன் கிள்ளிவளவன் நணபன் 
என்றும் அறியமுடிகிறது . நக்கீரர் தம் அகநானூற்றுப் 
பாடல் ( 346 ) கிளளிவளவன் பெருந்தானையுடன் 
வேற்றுப்புலம் சென்று வாகை 

சூடி வருகையில் 
பழையன் மாறனை அவனது கூடல் நகரிலேயே 
பொருது வென்று புரவிகளையும் களிறுகளையும் 
கைப்பற்றினான் என்றும் , அதனைக கண்டு கோதை 
மார்பன் பெரிதும் மகிழ்வுற்றான் என்றும் புலப்படுத் 
தும் , இச்சேரமன்னனைப் பொய்கையார் 

தம் 


சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதனும் , 
சோழன் வேற் பஃறடக்கைப் பெருவிறற்கிள்ளியும் 
போர்புரிந்தபோது , இருவரும் போர்க்களத்தில் 
இறந்துபட்டனர் . போரில் ஈடுபட்ட இருவேந்தரும் 


சேரமான் கோட்டம்பலத்துத் 


554 


சேரமான் பாமுளுரெறிந்த 


புறநானூற்று இருபாடல்களால் ( 48 , 49 ) புகழ்ந் 
தேத்துவா . இவனது தொணடிநகர் மலர் மலிந்து 
தேன மணம் கமழும் என்றும் , இவன் நாட்டில் புனம் 
காப்பவர் தட்டையைத் தட்டினால் அயலிலுள்ள 
வயலிடத்தும் கடற்கரையிடத்தும் உள்ள பறவைகள் 
ஒருங்கெழுந்தோடுமாறு குறிஞ்சி , மருதம் , நெய்தல் 
நிலங்கள தம்முள மயங்கிக்கிடக்குமென்றும் , அத 
னால இந்நாட்டுக்குரிய கோதைமார்பனை நாடன் 
எனறோ , ஊரன் என்றோ , சேர்ப்பன் என்றோ , 
தனித்துக் கூறவியலாது என்றும் 

பொய்கையார் 
குறிப்பிட்டு இவனது நாட்டுவளத்தைச் சிறப்பிப்பர் . 
இப்புலவர் ஆற்றுப்படை முறையிற் பாடி இச்சேர 
னது கொடை நலத்தைப் பாராட்டுவர் . இரா.சா. 


மரபினர் என்று இரு மரபினராக வகைப்படுத்துவர் . 
அவற்றுள் இம்மன்னன் இரும்பொறை மரபினருள் 
முற்பட்டவனாவான் . இவனை அரிசில் கிழார் என்பவர் , 
பதிற்றுப்பத்தின எட்டாம் பத்திற்பாடிச் சிறப்பித 
துள்ளார் . அப்பத்தின் பதிக ஆசிரியர் இம்மனனனை 
அருந்திறல் ஒள்ளிசைப் பெருஞ்சேரல் இரும்பொறை 
என்று குறிப்பிட்டுள்ளார் ( பதிற் . 8 - ஆம் பதிகம் ) . 
இவன் 

அதிகமானோடு ஏனைய சோழபாண்டிய 
மன்னர்களையும் வென்று , களம் வேட்ட சிறப்பினை 
யும் , தகடூர் மீது படையெடுத்து வென்ற சிறப்பினை 
யும் பதிகம் குறிப்பிடுகிறது . இம்மன்னன் 17 ஆண்டு 
கள் அரசு வீற்றிருந்துள்ளான் . தன்மீது 

பாடப் 
பெற்ற பத்துப் பாடல்களுக்காக இவன் , தானும் தன் 
மனைவியுமாக அரண்மனைக்கு வெளியே வந்து அங் 
குள்ள எல்லாவற்றையும் கொள்க என்று அரிசில் 
கிழாரை வேண்டினான் . ஒன்பது நூறாயிரம் பொன் 
னோடு 

அரசு கட்டிலையும் அவருக்களித்தான் . 
புலவர் அரசினை ஏற்க மறுத்து , அவனை வேண்டி 
ஆட்சி செய்யுமாறு வேண்ட அவனுக்கு அமைச்சராகத 
திகழ்ந்தார் . 


சேரமான் கோட்டம்பலத்துத் துஞ்சிய 
மாக்கோதை : காணக : கோட்டம்பலத்துத்துஞ்சிய 
சேரமான் . 


சேர 


அமா.ப. 


கானல் 


சேரமான் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் 
இரும்பொறை: சங்க காலத்தில் வாழந்த 
மன்னர்களுள ஒருவன் . இவனை மோசிகீரனார் என் 
னும் புலவர் தம் புறநானூற்றுப் பாடலொன்றுள் 
சிறப்பித்துப் பாடியுள்ளார் ( புறம் 50 ) . இவன் தகடூ 
ரின் மீது படையெடுத்துச் சென்றெய்திய வெற்றி 
யால் , தகடூர் எறிந்த என்னும் சிறப்பு அடைமொழி 
கொடுத்துப் பேசப்படுகின்றான் . பாடாண்டிணை 
இயன்மொழித் துறை பிலமைந்த அப்புறப்பாடல் 
இவனது பணபுச் சிறப்பினை விளக்குவதாக உள்ளது . 
ஒருகால் , மோசிகீரனார் இரும்பொறையினைக் காண 
அரண்மனை சென்றிருந்தார் . அரண்மனையிலிருந்த 
முரசம் , மண்ணுவதற்காக வெளியே எடுத்துச் 
செல்லப்பட முரசு கட்டில் வறிதே இருந்தது . வழி 
நடையால் களைத்திருந்த புலவர் , முரசு கட்டிலென 
அறியாது அதன்மேல் அமர்ந்து உறங்கிவிட்டார் . 
அதனைக் கண்ட அரசன் , அச்செயலுககாக அவரைத் 
தண்டியாது , அவர் விழித்தெழும் வரையிலும் கவரி 
கொண்டு வீசுகின்றான் . விழித்தெழுந்த புலவா 

வீசுவதையும் , தாம் செய்த தவற்றையும் 
கண்டு , அரசனுடைய பெரும் பணபினைப் பாராட்டிப் 
பாடியுள்ளார் . அரசனுடைய அந்த இயலபு 

அவன 
தமிழினிடம் 

கொணடிருந்த பெரு மதிப்பினை 
உணர்த்துவதாகும் என்னும் கருத்தில் மென பூஞ 
சேக்கை அறியாதேறிய எனனைத் தெறுவர இரு 
பாற் படுக்கும் நின் வாள வாய் ஒழிந்ததை , அதூஉம் 
சாலும் நற் றமிழ் முழுதறிதல் என்று கூறிப் போற்றி 
யுள்ளார் . ( புறம் .50 : 7-10 ) . 


சேரமான் பாமுளுரெறிந்த நெய்தலங் 
கானல் இளஞ்சேட்சென்னி : சங்க கால மனன 
ருள் ஒருவன் . இவனது பெயர் இளஞ்சேட்சென்னி . 
இவன் வாழ்ந்த ஊர் நெய்தலங்கானல் . 

சேரனது 
பாமுளூரை அழித்தமையால் சேரமான் பாமுளூ 
ரெறிந்த நெய்தலங்கானல் இளஞ்சேட் சென்னி என 
னும் பெயர்பெறலாயினன . 

சோழன் நெய்தலங் 
இளஞ்சேட்சென்னி பற்றிய குறிப்புப்புற 
நானூறு 10 - ஆம் பாடலில் உண்டு . புறம் .203 குறிக் 
கும் சேரமான் பாமுளூரெறிந்த நெய்தலங்கானல் 
இளஞ்சேட் சென்னியும் புறம் . 370 , 378 குறிக்கும் 
சோழன் செருப்பாழியெறிந்த இளஞ்சேட் சென்னி 
யும் சோழன் நெய்தலங்கானல் இளஞசேட் செனனி 
யின் வேறாவர் என்பது வையாபுரிப்பிளளை கருத்து ; 
வேறல்லர் என்பது ஒளவை . துரைசாமிப்பிளளை 
கருத்து . நெய்தலங்கானல் இளஞ்சேட் சென்னியும் 
சேரமான் பாமுளூரெறிந்த நெய்தலங்கானல் இளஞ் 
சேட்சென்னியும் ஒருவரே எனபது டாக்டர் . உ.வே. 
சாமிநாதையரின கருத்து . அகநானூற்றின் 375 - ஆம் 
பாடல் இளம் பெருஞ்சென்னி பாழியை யழிதததை 
யும் வம்ப வடுகரின் பைந்தலை சவட்டியதையும் 
குறிப்பிடுகிறது . புறநானூற்றின் 378 - ஆம் பாடல 
வடவடுகர் வாளோட்டியதைக் குறிப்பிட்டு இச் 
செயல் புரிந்தவன் சோழன் செருப்பாழியெறிந்த 
இள 

ளஞ்சேட்சென்னி என்பது அடிக்குறிப்பினால விளக 
கும் . ஆகவே , அகநானூறு ( 375 ) கூறும் 
பெருஞ்சென்னியும் , புறநானூறு ( 378 ) கூறும் செருப் 


அரசன் 


பதிற்றுப் பத்தினால் அறியப் பெறும் சேரவேந் 
தர்களை உதியஞசேரல் மரபினர் , இரும்பொறை 


இளம் 


சேரமான் பெருஞ் . 


555 


சேரமான் மாத்தரஞ் .. 


களை 


பாழியெறிந்த , இளஞ்சேட் சென்னியும் ஒருவரே 
என்பது போதருகிறது . 
ஊன்பொதி பசுங்குடையார் 

இளஞ்சேட் 
சென்னியின் பண்புநலங்களைப் புறநானூற்றில் ( 10 , 
203 , 370 , 378 ) விரிவாகக் கூறியுள்ளார் . அவன் 
தென்பரதவர் மிடல சாய்த தான ; வடுகரை வென 
றான ; தன மறம் பாடிய பரிசிலர்க்கு நிறைய அணி 
கலன் அளித்தான் . தன்னைவழிபடுபவரை விரைவில் , 
புரிந்துகொளவான . பிறர்பழி கூறுவோரின சொலலை 
ஏலான் ; பிறா செய்த தீமைக்கேற்பத் தண்டனை 
யளிப்பான் : தவறிழைத்தோர் தன்னடி பணியின் 
சினந்தணிந்தருளுவான ; இரவலர்க்கு வரையாது 
வழங்குவான ; செய்த 

பின்னர் 

இரங்கும் வினை 
களைச் செய்யான் . இவ்வாறு இசசோழ மனனனின் 
பண்பு நலஙகள ஏத்தப்பெறுகினறன . இரா.சா. 


ஆகியோர் இவனைப் பாடியுள்ளனர் . இவன் பிற நாடு 

வெனறு தன் நாட்டை விரிவுபடுத்திய செய் 
தியை நாடுகண் அகற்றிய உதியஞ்சேரல் 

எனறு 
மாமூலனார் ( அகம .65 ) குறிப்பிடுவா . இவன நாடு 
பரந்துபட்டது எனபதை முரஞ்சியூர் முடிநாகனாரும் 
நின்கடற் பிறந்த ஞாயிறு பெயர்த்து நின வெணட 
லைப் புணரிக குட கடற் குளிககும யாணா வைப் 
பின் நனனாடு எனபதனாற் குறிப்பிடுவர் . இவன் 
நிலத்தைப் போல் பொறையையும் , விசுமபைப்போல் 
சூழ்ச்சியையும் , காற்றைப்போல் வலிமையையும் , 
தீயைப்போல் தெறலையும் , நீரைப்போல் அளியையும் 
உடையவன் ( புறம் .2 ) . துறககம எய்திய தன் முன் 
னோர்க்காக உதியஞ்சேரல் பெருஞ்சோறு வழங்கிய 
போது கூளிச சுற்றம குழுமிய செயதியை மாமூல 
னார் ( அகம் .233 ) குறிப்பர் . இந்த உதியஞ்சேரலையும் 
பாரதப் போரில் பெருஞ்சோறு வழங்கிய உதியஞ் 
சேரலையும் சிலர் வேறாகக கருதுவர் . குழுமூரில 
கொடைக் கடன் ஏற்ற கோடாத நெஞ்சினையுடைய 
உதியனது அடுக்களை போல அருவிகள ஓசையுடன 
மலையினின்று இறங்கும் எனறு அகநானூறு ( 168 ) 

வனது கொடையைக் குறிபபிற் புகழும் . உதியன 
வெகுண்டு சென்ற பேராரவாரம மிக்க போர்க்களத் 
தில வாசசியம் இசைப்போர் விரைந்ததும் ஆம்பலங் 
குழலிசைபோலத் தலைவி வாய்விட்டழுதாள் என்று 
நீற்றிணை ( 113 ) கூறும் செய்தியில இவன் வீரம் 
குறிப்பிடப்படுகிறது . 

இரா.சா. 


சோழன 


| 


சேரமான் பெருஞ் சேரலாதன் : இவன 
சங்ககாலச் சேர அரசன . இவன் சேரமான் பெருந் 
தோளா தன் என்ற வேறு பெயராலும் வழங்கப் 
பெற்றான . இவனைக் கழாத்தலையார் எனனும் 
புலவா ( புறம் .651 புகழநது பாடியுள்ளார் . இவன 
சோழன் கரிகாற் பெருவளத்தானோடு போா செய 
தான . அப்போரில 

எயத அம்பு இவன 
மார்பில தைதது முதுகுப்புறம் வெளிவந்தது . அந்த 
அம்பு முதுகுப்புறம தைத்ததாக எணணி மறக்கூறு 
பாட்டையுடைய இவன வடக்கிருந்து உயர்விட்டான 
எனப் புகழந்து 

கழாத்தலையாா பாடியுள்ளார் . 
மேலும் , வெணணிககுயத்தியார் சோழன கரிகாற 
பெருவளத்தானைப் பாடிய ( புறம் . 66 ) பாடலிலும் 
வன் வடக்கிருந்த செய்தி காணப்படுகிறது . 

வீ.சே. 


சேரமான் பெருமாணாயனார் : காணக : 
கழறிற்றறிவார் நாயனார் . 


1 


1 


சேரமான் பெருஞ்சோற்று உதியஞ் 
சேரன் : இவனை இமய வரமபன நெடுஞ சேரலாத 
னின தநதை என்றும் , பதிற்றுப்பத்தின முதற்பத்து 
இவன் மீது பாடப் பெற்றதாக இருக்கலாம் என்றும் 
அறிஞர் கருதுவர் . இரணடாம பத்தின பதிகம் 
மனனிய பெரும்புகழ் மறுவில வாய்மொழி இனனிசை 
முரசின உதியஞ சேரறகு 

வெளியன வேணமான 
நலலினி ஈன்ற மகன 

மகன இய 

மய வரம்பன் நெடுஞ்சேர 
லாதன் என்று கூறும் . உதியன , உதியஞசேரல , உதியஞ் 
சேரலன எனறும் இவன வழங்கப்பெறுவான . பாரதப் 
போரில் நூற்றுவா பொருதுகளத்தொழிய , மறவர்க் 
குப் பெருஞ்சோறு வழங்கியதால இசசேரன் பெருஞ் 
சோற்றுதியன எனப் போற்றப்பட்டான் . பரணர் 
குறிப்பிடும் நன்னன் உதியன் ( அகம் .258 ) இவனினும் 
வேறாவன் . முரஞ்சியூர் முடிநாகனார் , மாமூலனார் ,, 
கோட்டம்பலத்துத் துஞ்சிய சேரமான , இளங்கீரனார் 


சேரமான் மாந்தஞ் சேரவிரும்பொறை : 
சங்க காலத்தில் வாழ்ந்த சேர மனனாகளுள ஒருவன் . 
கோசசேரமான யானைக்கட்சேய் மாந்தரஞ்சேர 
லிரும்பொறை , சேரமான யானைக்கட்சேய்மாந்தரஞ் 
சேரலிரும்பொறை , சேரமான மாந்தரஞ்சேரலிரும் 
பொறை 

எனனும் பெயர்களால் குறிப்பிடப்படும் 
சேரமன்னன் ஒருவனே என்பது டாக்டர் உ.வே. 

நாதையர் கருத்து . மேலும் , மாநதரன என்பது 
ஒரு சேரமன்னன் 

பெயராகும் . அதனால் , இவன 
மாந்தரன என்னும் சேரனின் மைந்தனாவான் என் 
றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் . இம் மன்னனும் , 
சோழன் இராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியும் ஒரு 

போர் புரிந்தனர் . அப்போரில் தேர்வண 
மலையன் 

என்பான் , சோழனுக்குத் துணையாகப் 
போரிட்டான் . வடமவண்ணக்கனார் தேர்வண்மலை 
யனைப் 

பாடியுள்ளார் . இச்செய்தி புறநானூற்றின் 
125 - ஆம் பாடல் அடிக்குறிப்பில் இடம் பெற்றுள்ளது . 
காண்க : கோச்சேரமான் யானைககட்சேய் மாந்தரஞ் 
சேரலிருமபொறை . 

அ.மா.ப. 


கால் 


சேரமான்மாரி வெண்கோ 


556 


சேரர் 


நல்லுடை நல்கித் தேறலும் பிறவும் கொடுத்து உண 
ணச் செய்வான் என்று இவனது , இரவலரை ஓம்பும் 
திறம் சிறப்பாகப் பேசப்பட்டுள்ளது . அ.மா.ப. 


இவர் 


சேரமான்மாரிவெண்கோ: இவன் மாவணகோ 
எனவும் அழைக்கப்பெறுவன் . இவன் சேரநாட்டை 
யாணடபோது பாண்டிய நாட்டைப் பாண்டியன 
கானப்பேர் தந்த பெருவழுதியும் சோழநாட்டைச் 
சோழன் இராச சூயம் வேட்ட பெருநற்கிள்ளியும் 
ஆண்டனர் . மூவேந்தர்கள் இடஞ் சிறிது என்னும் 
ஊக்கந் துரப்பத் தம் நாட்டை விரிவுபடுத்தக் கருதிச் 
சில சமயம் தம்முட் பொருதலுமுண்டு . இந்நிலை 
தவிர்ந்து மாரிவெண்கோவும் கானப்பேர் தந்த பெரு 
வழுதியும் பெருநற்கிள்ளியும் ஒருங்கிருந்ததைக் கண்டு 
ஒளவையார் பெருமகிழ்வெய்தி அவர்கட்கு அறிவுரை 
கூறி வாழ்த்துகின்றார் . இச்செய்தி புறநானூறு 367 
ஆம் பாடலில் இடம்பெற்றுள்ளது . இதனைத் தவிர 
மாரிவெண்கோவைக் குறித்து எச்செய்தியும் காணப் 
பட்டிலது . 


சேரமானெந்தை சங்க காலப் புலவர்களுள் 
ஒருவர் . இவர் சேர மரபினைச் சேர்ந்தவர் . 
பாடியதாகக் 

குறுந்தொகையில் ஒரு பாடல் ( 22 ) 
உள்ளது . தோழி கூற்றாக அமைந்த அப்பாடல் 
தலைவனுடைய 

செலவுக் குறிப்பறிந்து ஆற்றாது 
வருந்தும் தலைவியைத் தோழி தேற்றுவதாக 
அமைந்துள்ளது . இவர் அப்பாடலில் தலைவி வேனிற் 
காலத்தில் கடப்ப மரத்தின் கொம்புகள் போல மணக் 
கும் நெற்றியையுடைய என்பதனை மரா அத்து 
வேனில் அஞ்சினை கமழும் , தேமூர் ஒண்ணுதல் 
எனக் குறிப்பிட்டுள்ளார் . 

வீ . சே . 


பள 


ஒளவையார் மாரிவெண்கோவையும் மற்றைய 
வேந்தரையும் நோக்கி , வேந்திர் , நிலவுலகம் வேந் 
தர்க்குரியதாயினும் அவர் இறக்குங்கால் அவ்வுலகம் 
உடன் அழிவதில்லை . வேற்றோராயினும் நோற் 
றோர்க்கே அது உரியதாகும் . நீவிர் இரப்போர்க்கு 
இன்முகத்தோடு நிறைய வழங்கி நும் வாழநாள 
இறுதிவரை இன்புற்று வாழ்வீராக . வாழச் செய்த 
நல்வினை அலலது ஆழுங்காலைப் புணைபிறிதில்லை 
ஆகவே நன்றாற்றுமின , நீவிர் விண்ணிற்றோன்றும் 
மீனினும் மழைத்துளியினும் பலகாலம் மேம்பட்டு 
வாழ்க என நிலையாமை உணர்த்தி அறன் வலியுறுத் 
தியுள்ளார் . 

இரா.சா. 


சேரர் : தமிழக முடியுடை வேந்தர் 

மூவருள் 
முதன்மையினராக வைத்து எண்ணப்பட்டவர்கள் 
சேரர்கள் . தமிழ்கூறு நல்லுலகிற்கு மேற்கில் அமைந் 
துள்ள இன்றைய மலையாள நாடாகிய கேரளப் பகு 
தியில் அவர்கள் அரசோச்சினர் . மலை அடுக்குகள 
தொடர்ச்சியாகப் பின்னிப் பிணைந்த பகுதி சேரல் 
எனப்படும் . அசசேரலைச் சேர்ந்த நாடு சேரல் 
நாடாகும் . அசசேரல் நாட்டினை ஆணடவர்கள 
சேரலர் எனப்பட்டனர் . சேரலர் என்ற சொல் 
சேரர் எனவும் , கேரளர் எனவும் திரிந்து வழங்க 
லாயிற்று . 


சேரமான் யானைக்கட்சேய் மாந்தரஞ் 
சேரல் இரும் பொறை , காணக : கோச்சேரமான் 
யானைக் கட்சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. 


கடை 


சேரமான் வஞ்சன் : புறநானூற்றில் அறியப் 
பெறும் ஓர் அரசன் சிறந்த வீரனும் வள்ளலுமாக 
விளங்கிய இம்மன்னனைத் திருத்தாமனார் எனனும் 
சஙகப் புலவர் பாடியுள்ளார் . பாடாண் திணையில் 

டநிலை என்னும் துறையாக அமைந்த அவரது 
பாடல் ( புறம் . 398 ) இச்சேரவேந்தனின் வீரச் சிறப் 
பையும் , கொடைச் சிறபபையும் விளக்குவதாக உள்ளது . 
இவன் பரிசிலர்ககு அவர்தம் வரிசையறிந்து நல்கிய 
வனும் , வாய்மொழி தவறாச் சிறப்புடையவனுமா 
வான என்பதனை , வரிசையின் இறுத்த வாயமொழி 
வஞ்சன் என்னும் தொடர் உணாததுகிறது . இவனு 
டைய மூதூர் , புலியினம் வாழும் குகைபோல , நண 
பர்கள் அல்லாமல பகைவராயினார் நெருங்க முடி 
யாச் சிறப்புடையதாகும் . இரவலர்களை விரும்பிய 
முகத்தனாய் , உவந்தேற்றுப் புகைவிரிந்தாற் போன்ற 


தமிழகத்தில் ஆண்டுவந்த தொன்மைப் பிரிவின 
ரான சேரர்களைப் பற்றிப் பல சான்றுகள் கிடைத் 
துள்ளன . கேரள புத்திரர் என அசோகரின கல் 
வெட்டுகள் குறிப்பிடுதலால் , அவர்கள் கி.மு. மூன் 
றாம் நூற்றாணடிற்கு முன்னரே புகழ் 

பெற்றிருந் 
தனர் என்பது தெளிவு . கிறித்துவிற்குப் பின் இரண்டு 
அல்லது மூன்றாம் நூற்றாண்டினதெனக் கணக்கிடப் 
பட்டுள்ள புகளூர் தமிழ - பிராமிக் கல்வெட்டில் ஆதன 
செல் இரும்பொறை , பெருங்கடுங்கோ இளங்கடுங்கோ 
ஆகிய பெயர்களை உள்ளடக்கிய குலமுறை காணப் 
படுகின்றது . எனவே , கடைச்சங்க காலத்தில் சேரர்கள் 
சிறப்ற்றிருக்க வேண்டுமென்பது புலனாகின்றது . சேர 
மன்னன் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் பாரதப் 
போரின்போது படைவீரர்களுக்குப் பேருணவு அளித்த 
செய்தியைப் புறநானூறு கூறுகிறது . இது அவ் வரசர் 
களின் தொன்மையைப் பறை சாற்றுகின்றது , பதிற் 
றுப்பத்து , புறநானூறு , அகநானூறு , நற்றிணை , சிவப் 
பதிகாரம் போன்ற தமிழ் இலக்கியங்களிலும் சேர 
மன்னர்களைப் பற்றிய குறிப்புகள் விரவிக் கிடக 
ஆனால் , 

அவர்களது வரலாற்றினைச் 
சீராகத் தொகுத்து எழுத அவை துணைபுரியவில்லை 


| 


கின்றன . 


சோர் 


557 


சேரர் 


யாயினும் , அவற்றை ஒதுக்கிட இயலாது . அவற்றின் 
மூலம் கடைச் சங்ககாலத்தில் சேரர்கள் 

மேன்மை 
யுற்ற நிலையிலிருந்தனரென்பது நன்கு விளங்கும் . 


சேரர்களது ஆட்சிப்பகுதி மலைவளம் , நீர்வளம் 
முதலிய பல வளங்கள் நிரம்பப்பெற்றது . மேலைக் 
கடல் பகுதியிலுள்ள துறைமுகங்கள் வெளிநாட்டு 
வாணிகத்திற்குப் பேருதவியாயிருந்தமையால் சேரர் 
களின் பொருள் வளம் சிறப்பு மிக்கதாயிருந்தது . 
கொல்லி , அயிரை மற்றும் மேற்கு மலைத் தொடர் 
கள் சேரர்களின் ஆட்சிப்பகுதியை வளமுடையதாகச் 
செய்தன . பொருநை , குடவனாறு , காரியாறு , பேரி 
போன்றவை 

சேரர்களின் பகுதியைச் 
செழிப்புடையதாகச் செய்துள்ளன . 


வேறு பகுதிகளின் ஆட்சித் தலைவர்களான சேரர் 
கள் , சேரலர் , கேரளர் , உதியர் , பொறையர் , 
குடவர் , குட்டுவர் , ஆதவர் , வானவர் . பூழியர் , 
குடக்கோ , பூழியர்கோன் , கொங்கர் கோ , கொங் 
கன் எனப் பல பெயாகளில் வழங்கப்பெற்றனர் 
இப்பெயர்கள் அனைத்தும் காரணப் பெயர்களாகவே 
உள்ளன . இன்றைய சேரநாட்டுப் பகுதி மக்கள் மரு 
மககள் 

தாயமுறையைப் பின்பற்றிய போதிலும் , 
சேரமன்னர்கள் மக்கள 

தாயமுறையையே மேற 
கொண்டிருநதனர் எனப்பல ஆராய்ச்சியாளர்கள் 
தெளிவுபடக் கூறுகின்றனர் . 


யாறு 


வில் பொறித்த கொடியினையும் , பனம் பூ மாலை 
யையும் தமது அடையாளப் பொருள்களாகக் கொண் 
டிருந்த சேர மன்னர்களின் தலை நகர்களாக வஞ்சி 
யும் தொண்டியும் விளங்கின. வஞ்சி என்பது உள 
நாட்டுத் தலைநகராகவும் , தாணடி துறைமுகத் 
தலைநகராகவும் இருந்தன . இவற்றுள் வஞ்சியென் 
பது எது என்பது பற்றி மாறுபட்ட கருத்துகள் நிலவு 
கின்றன . மேலைக் கரையிலுள்ள திருவஞ்சைக்களமே 
வஞ்சியெனச் சிலரும் , வேறுசிலரும் இன்றைய திருச்சி 
மாவட்டத்திலுள்ள கரூரே வஞ்சி எனக் கொள்கின் 
றனர் . கிரேக்கப் புவியியல் வல்லுநரான 

தாலமி 
சேரர் தலை நகரைக் கொரூரா என்று அழைத்ததன் 
மூலம் வஞ்சியென்பது கரூராகவே இருந்திருக்க 
வேண்டுமெனக் கொள்ளலாம் . 


பதிற்றுப்பத்து என்னும் நூலின் மூலம் கீழ்க் 
காணும் சேர மன்னர்களைப் பற்றி அறியமுடிகின 
றது . வஞ்சியில் ஆண்ட உதியன்சேரல் 

என்னும் 
சேர மன்னனுக்கும் வேளிர் 

குலததைச் 

சேர்ந்த 
வெளியன் வேண்மாள் நல்லினி என்பவளுக்கும் மக 
னாகப் பிறந்தவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் . 
இவனது ஆட்சிக்காலம் சுமார் 58 

ஆண்டுகளாகும் . 
அதாவது இவன் கி.பி. 27 - க்கும் 85 - க்கும் இடைப் 
பட்ட காலத்தில் ஆண்டிருக்க வேண்டும் . இவன் 
இமயம் வரை படையெடுத்துச் சென்று வென்று 
திரும்பிய பெருவீரன் . அங்குத் தனது விற்கொடியைப் 
பறக்கவிட்டவன் ; புலவரைப் போற்றிய புரவலன் . 
இவனைப் பற்றிக் குமட்டூர்க் கண்ணனார் என்னும் 
புலவர் பாடி இன்றைய யானை மலைப் பகுதியான 
உம்பர் காட்டுப்பகுதியில் 500 ஊர்களைப் பிரமதேய 
மாகப் பெற்றார் . இமயவரம்பன் , சோழமன்னன் 
வேற்பஃறடக்கைப் பெருவிற்ற கிள்ளியுடன் போரிட்டு 
அவனைப் போர்க்களத்தில் கொன்று தானும் அப் 
போரில் மடிந்தனன் . 


. 


அவனுக்குப் பின பல்யானைச் செல்கெழு குட்டு 
வன் 25 ஆண்டுகள் , அதாவது சுமார் கி.பி. 85 முதல் 
110 வரை அரசோச்சினான் . இவனும் உதியஞ் சேர 
லின் மகனேயாவான் . உம்பர்க்காடு , அகப்பா ஆகிய 
பகுதிகளைச் சேரர்களின் பகுதிகளாக்கினான . தனது 
உரிமைச் 

சுற்றத்தினருடன் பகிர்ந்து 
கொண்டான் . அயிரை மலையிலிருந்த பெண் தெய் 
வத்தை இவன் வணங்கினான் . 

பாலைக் கௌதம 
னாா என்னும் புலவர் இம்மன்னனைப் பாடியுள 
ளார் . 


என்பது 


சேரர்கள் ஆண்டுவந்த பகுதி சேரமணடலம் 
எனப்பட்டது . ஆட்சியாளர்களின் 

திறமை , செல் 
வாக்கு , வலிமை ஆகியவற்றுக்கேற்ப அவர்களது 
எல்லை மாறுபட்டதாயிருந்தது . பொதுவாகச் சேரர் 
களின் ஆட்சிப் பகுதி 12 உட்பிரிவுகளை உள்ளடக்கிய 
தாயிருந்தது . வடக்கு மலபார் பகுதியான துளுநாடு 
பூழி எனப்பட்டது . தென் மலபார் பகுதி குடம் 
எனப்பட்டது . மங்களூரைக் கொண்டுள்ள கடம்பர் 
நாடு மங்கலாபுர மாகும் . பழையங்காடி 
குளத்து நாடு என்றழைக்கப்பட்டது . நீலகிரிக்கு 
மேற்கிலுள்ள வள்ளுவநாடு , இன்றைய கோழிக் 
கோடு பகுதியான ஏரநாடு ஆகியவற்றுடன நெடும் 
படையூரான பாலக்காட்டுப் பகுதி கற்கா எனவும் , 
எர்னாகுளப் பகுதி குட்டநாடு என்றும் அழைக்கப் 
பட்டுச்சேரர்களின்கட்டுப்பாட்டிலிருந்தன . இன்றைய 
கொல்லங்கோட்டுப் பகுதி வெங்கா நாடு என்றும் , 
காயாங்குளம் ‘ ஒட்டநாடு என்றும் , திருவிதாங்கூர்ப் 
பகுதி வேணாடு என்றும் , நாகர்கோயில் ‘நாஞ்சில் 
நாடு என்றும் அழைக்கப்பட்டன . இவ்வாறு பல் 


ஆட்சியை 


இமயவரம்பனின் மற்றொரு மனைவியான தேவி 
என்பவளின் மகனாகப் பிறந்த கழங்காய்க்கணணி 
நார்முடிச் சேரல் கி.பி. 110 முதல் 135 வரை சுமார் 
25 ஆண்டுகள் ஆண்டான் . பூழி நாட்டை வென் 
றடக்கியவன் . கடம்பின் பெருவாயில் என்னுமிடத் 
தில் நன்னன் என்ற குறுநில மன்னனை வெற்றி 


சேரர் 


558 


சேரர் 


| 


கொண்டான் . புலவர்களைப் போற்றியவன் . காப்பி 
யாற்றுக் காப்பியனார் என்னும் புலவர் இவ்வரச 
னைப் பாடி நாற்பது நூறாயிரம் பொற்காசுகளை 
யும் , சேர அரசில் ஒரு பகுதியையும் பெற்றார் . 


போற்றியவன் . கற்புநெறிக்குச் சிறப்பிடமளித்தவன் . 
பரணர் என்னும் புலவர் பெருமகனார் இசசேர 
மன்னனைப் 

பாடி உம்பர்க் காட்டு வருவாயைப் 
பெற்றாரெனப் பதிற்றுப்பத்து மூலம் 

உணரலாம் 
ஆனால் , பதிற்றுப்பத்து 

வேறு பல 

சேர மன்னர் 
களைப் பற்றிக் குறிப்பிட்டபோதிலும் அவர்களது 
தொடர்ச்சி பற்றித் திட்டவட்டமாக வரையறுக்க 
முடியவில்லை . 


மலை ஆடுகள் சிலவற்றைத் தண்டகாரணியத்துக 
கள்வர்களிடமிருந்து கைப்பற்றிய ஆடுகோட்பாட்டுச் 
சேரலாதன் தனது செல்வத்தைத் தன்னைச் சேர்ந்த 
வர்களுடன் பகிர்ந்துகொண்டான் . குடநாட்டிலுள்ள 
ஓர் ஊர் பார்பபனருக்குத் தானமாக 

வழங்கப்பட் 
டது . வானவரம்பன் என்ற பட்டத்துடன் 38 ஆண்டு 
கள் அரசுபுரிந்த அம்மனனனைக் காக்கை பாடினி 
யார் . நச்செள்ளையார் பாடி அளவற்ற பொன்னை 
யும் , மன்னனுக்கருகில் அமரும் உரிமையையும் 
பெற்றார் . 


- 


தேவி 


இமயவரம்பனின் 

சோழ 

மனைவியான நற் 
சோணை என்பாளுக்குக் கடல் பிறக்கோட்டிய செங் 
குட்டுவனும் , அவன் இளவல் சிலப்பதிகாரம் பாடிய 
இளங்கோவடிகளும் பிறந்தனர் . சங்ககாலச் சேர 
மன்னர்கள் யாவரினும் இவனே மேம்பட்ட புகழுடை 
யவன் இலங்கை மன்னன் கயவாகுவின் சம காலத் 
தினன் . எனவே கி பி . 135 க்கும் 190 க்கும் இடைப்பட்ட 
காலத்தில் ஆட்சி செய்திருக்க வேண்டுமென அறிஞர் 
கள் வலியுறுத்துகின்றனர் . இப்பெரு வீரன் பத்தினித் 
தெய்வம் கணணகிக்குச் சிலை வடித்தலினபொருட்டு 
வடநாடு நோக்கிப் படையெடுத்தான . அங்கு நூற்று 
வர்கன்னர் எனபோரின் பேருதவியுடன் கனக , விசயர் 
களை வென்று அவர்கள் தலை மீது கல்லேற்றி வந்து 
சிலைவடித்து விழா எடுத்தான் இவனைப் பற்றிய , 
செய்திகள் சிலப்பதிகாரத்திலும் காணக் கிடக்கின்றன . 
இடும்பில் என்னும் இடத்தில் வேடுவரை வெற்றி 
கொண்ட இம்மனனன் மைசூரின் 

கொடுகூரையும் 
வென்றான் . மோகூர்ப் பகுதித் தலைவன் பழையன் 
என்பவனின் மீது வெற்றி கொண்டு அவனது கடிமர 
மான வேம்பிளை வேரோடு சாய்த்தான் . நேரிவாயில் 
என்ற இடத்தில் ஒன்பது சோழ இளவரசர்கள் மீது 
வெற்றி கண்டான . கடம்பர்களைக் கடற்போரில் 
வென்றான் . இதனால் கடல் பிறக்கோட்டியவன் 
என்ற பெயரினைப் பெற்றான் . இவன் இளங்கோ 
வேணமாள் என்ற வேளிர்குலப் பெண்ணை மணந்த 
வன . இம்மன்னன எண்பேராயம் , ஐம்பெருங்குழு 
போன்ற அரசு அதிகாரிகளின் துணையோடு நல் 
லாட்சி புரிந்தவன் , வில்லவன் கோதை என்ற படைத் 
தலைவன . அழும்பில்வேள் என்னும் முதலமைச்சர் , 

, 
சஞ்சயன் என்ற தூதுவர் தலைவன் ஆகியோரின் 
துணையோடு சிறப்பாக ஆட்சி செய்தான் . 

இவன் 
பாண்டியரையும் , சோழாகளையும் கட்டுப்பாட்டில 
வைத்திருநதானென்பதை இவனுடைய இலசினை 
மூலமாக அறியலாம் . இவன சைவ சமயத்தினனா 
யிருநத போதிலும் சமயப் பொறையுடைமைக கோட் 
பாட்டினைப் பின்பற்றினான . பௌத்த சமயத்தின 
ரான கூலவாணிகன் சீத்தலைச்சாத்தனார் மீது இம் 
மன்னன காட்டிய அன்பு இவனுடைய சமயப 
பொறையை விளக்கும் . புரையோர் தமமொடு 
பொருந்த உணர்ந்த அரசர் ஏறான செங்குட்டுவன , 
வீரனாகவும் திகழ்ந்தவன் ; சிறந்த கொடைத்திறம் 
படைத்தவன் . கங்கைப் 

பகுதியில் 

படைவீட்டில் 
தங்கியிருககையில் தனக்குச் சமமான எடையுள்ள 
பொன்னைத் தானம் செய்தான் . பெணடிரைப் 


அந்துவன் என்பானுக்கும் பொறையன் பெருந் 

என்பவளுக்கும் பிறந்த மகனே செல்வக் 
கடுங்கோ வாழி ஆதன் . பகைவர் பலரைப் புறமுது 
கிட்டோடச செய்த இவ் வீரமன்னன் வேத வேளவி 
கள் பல ஆற்றியவன் . வைணவப் 

வைணவப் பற்றுடையவன் . 
ஓகந்தூர் என்னுமிடத்தைத் தானமாக அளித்தான 
25 ஆண்டுகள் ஆண்ட இம்மன்னன் சிக்கற்பள்ளி 
என்னும் 

இறந்தான் பெரும் புலவர் 
கபிலருக்கு நூறாயிரம் காணம் பொன்னுடன் நிறைய 
நிலத்தையும் பரிசாகத் தந்துள்ளமையால் அம்மன்ன 
னின் தமிழ்ப் பற்றுடன் புலவரைப் போற்றும் பாங் 
கும் புலனாகும் . 


ஊரில் 


பவளுக்கும் 


செல்வக்கடுங்கோ வாழி ஆதனுக்கும் தேவி என 

பெருஞ்சேரல் இரும்பொறை எனற 
மகன் பிறந்தான் . தன் பாட்டனாரான அந்துவன 
சேரல் இரும்பொறையின் வழியில் புதிய ஆட்சியைப் 
பின்பற்றியவன் . தகடூரில் ஆட்சிபுரிந்த சத்தியபுத் 
திரர் என்ற ஆட்சி மரபினருள ஒருவனான அதிய 
மான் நெடுமானஞ்சியைத் தகடூர் என்னுமிடத்தில் 
தோற்கடித்தான் . அரிசிலகிழார் , 

பொனமுடியாா 
ஆகியோர் இவ்வெற்றியைச் சிறப்பித்துப் பாடியுள்ள 
னர் . அரிசில்கிழார் இம்மன்னனைப் புகழ்ந்து பாடின 
மைக்காக நூறாயிரம் பொனனுடன் அரசுரிமையை 
யும் பரிசிலாகப் பெற்றார் . ஆனால் , அனபின் மிகுதி 
யால் மன்னன் வழங்கிய ஆட்சியுரிமையைத் திரும்ப 
அவனிடமே ஈந்துவிட்டு , அமைச்சராகப் பணிபுரிந் 
தார் . சேரன் கருவூரேறிய ஒள்வாட் 

கோப்பெருஞ் 
சேரல் இரும்பொறை எனப்பட்ட இம்மன்னன் 
காலத்தில் கருர் , கைப்பற்றப்பட்டோ மீட்கப்பட்டோ 


| 


1 


| 
| 


சேரர் 


559 


சேரா 


| 


| 


இருக்கலாம் . இம்மன்னனின் பெயரிலுள்ள புகழ்ச் 
செய்தியால் கரூர் இம்மன்னன் காலத்தில் புகழ் 
பெற்றுச் சிறந்திருக்கலாம் . இவனுக்கும் செலவக் 
கடுங்கோ மையூர் கிழான் மகள் வேணமாள் அந்து 
வன் செள்ளை என்பவளுக்கும் மகனாகப் பிறந்த 
வனே இளஞ்சேரல் இரும்பொறை என்பவனாவான் . 
இவன 17 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவன் . 


| 


பின அரசு 


தலை 


பெருஞ்சேரல் இரும்பொறைக்குப் 
கட்டில் ஏறியவன குடககோ இளஞ்சேரல் இரும் 
பொறையாவான் . சோழ , பாண்டிய மனனர்களை 
இவன் வெற்றி 

கொண்டான் . விச்சி மலைத 
வனை வென்று , அவனது ஆட்சிப் பகுதிகளைக் கைப் 
பற்றினான் .. கோப்பெருஞ்சோழனை 
வென்றான . இளம் பழையன மாறன் என்பவனும் இம் 
மன்னனால் வெல்லப்பட்டவாகளுள் ஒருவன் . கடவுள் 
வழிபாட்டில் மந்திரங்களைப் பயனபடுத்துவதைத் 
தோற்றுவித்தவன் இவனே . வஞ்சி மாநகரில் பெருஞ் 
சதுக்கத்துப் பூதத்திற்கு வழிபாடு இயற்றவழி வகுத்த 
மனனனும் இவன் தான் . 


வஞசியில 


பாடல் 


முடிநாகராயர் இரண்டாம் புறநானூற்றுப் பாடலி 
லும் , மாமூலனார் 233 - ஆம் அகநானூற்றுப் பாடலி 
லும் சேரமான பெருஞ்சோற்று உதியன சேரலாதன 
என்னும் மன்னரைப் பாடியுள்ளனர் . இவனே , 
பாரதப்போரில் பெருஞ் சோறளித்தவன . 

கபிலா 
புறநானூற்றின எட்டு , 

மற்றும் பதினான்காம் 
பாடல்களில் சேரமான கடுங்கோ வாழி ஆதனைப் 
பாடியுள்ளார் . புறநானூற்றின் ஐம்பதாம் பாடலில் 
குறிக்கப்பட்டுள்ள தகடூரெறிந்த பெருஞ்சேரல் இரும் 
பொறை எனனும் மனனனே அரசுகட்டிலில் அயாந்து 
தூங்கிவிட்ட 

மோசிகீரனார் என்னும் புலவருக்குக 
கவரி வீசிக் களைபபைப் போககிய பெருந்தகை 
யாவான் . சேரன் கோக்கோதைமாாபனைப் பற்றிய 
நல்லியல்புகள் புறநானூற்றின் 48,49 - ஆம் 
களிலும் , அகநானூற்றின 346 - ஆம் பாட்டிலும் 
குறிக்கப்பட்டுள்ளன . சேரமான குட்டுவன கோதை 
என்ற மன்னரின் வீரத்தினை மதுரைக்குமரனார் புற 
நானூற்றில் 54 - ஆம் பாடலில் புகழ்ந்துள்ளார் . புற 
நானூற்றின் 62,63 மற்றும் 368 - ஆம பாடல்கள் 
சேரமான குடக்கோ நெடுஞ சேரலாதனைப் புகழந் 
துள்ளன . பெருவீரனும தமிழப் பற்றுடையவனுமான 
கணைக்காலிருமபொறை பற்றி 74 - ஆம் புறநானூற 
றுப் பாடல குறிப்பிடுகினறது . 

அந்துவன சேரல் 
இரும்பொறையை 13 - ஆம் புறப்பாடலும் , பாலை 
பாடிய பெருங்கடுங்கோ பற்றிப் பேய்மகள 

இள 
வெயினி பாடிய 11 - ஆம் புறநானூற்றுப் பாடலும் , 
சேரன் பெருஞ்சேரலாதனைப் பற்றி வெண்ணிக 
குயத்தியின 65,66 - ஆம் புறநானூற்றுப் பாடலகளும் , 
குடக்கோச்சேரல இரும்பொறையைப்பெருங்குனனூர் 
கிழாரின் புறநானூற்றின் 210,211-ஆம் பாடல்களும் 
குறிப்பிட்டுள்ளன . புறநானூற்றின 369 - ஆம பாடல் 
கடல் பிறக்கோட்டிய வேலகெழு குட்டுவனைப் பற்றி 
விளக்குகிறது . இவ்வாறு புறநானூற்றுப் பாடல்கள் 
சேர மன்னர்களைப் பற்றி உணர்த்தக்கூடிய வர 
லாற்றுச் சான்றுகளாக அமைந்துள்ளன . 


இவ்விரு இரும்பொறைப் பிரிவின் மன்னர்களைத் 
தவிர யானைக்கட்சேய் மாந்தரஞ் சேரல் இரும் 
பொறை கணைக்கால இரும்பொறை என்ற வேறு இரு 
இரும்பொறை மன்னர்களும் ஆட்சி செயதுளளனர் . 
முன்னவன் கி பி .200 முதல் 275 வரை 

வரை ஆண்டிருக்க 
வேண்டும் . இவனைத் தலையாலங்கானத்துச் செரு 
வென்ற நெடுஞ்செழியன் தோற்கடித்தான் . கூடலூர் 
கிழார் என்னும் புலவர் இம்மனனனைப் பாடியுள 
ளார் கொல்லிப் பகுதி இவனது கட்டுப்பாட்டிலிருந்த 
தென்பது புலவர்கள் கூற்றினால் அறியப்படுகிறது . 
கபிலரை ஆதரித்த இம்மனனன் , கூடலூர் கிழாரைக் 
கொண்டு 

ஐங்குறு நூறு தொகுக்கச் செயதான் ; 
இராசசூயம் வேட்ட பெருநற் கிள்ளியுடனும் 
போரிட்டான் . எனவே , இரும்பொறைச் சேரலகள் 
போர்களில் நாட்டமுடையவர்களென்பதும் 
களைப் போற்றியவர்கள் என்பதும் புலனாகும் . 


புலவர் 


கணைக்கால் இரும்பொறை என்ற மற்றொரு சேர 
னைக் கோச்செங்கணான் என்ற சோழன கழுமலம் 
என்ற இடத்தில் வென்று சிறைப்பிடித்தான் . அவவம் 
யம் பொய்கையார் என்னும் புலவர் சோழமனனனைப் 
புகழ்ந்து களவழி நாற்பது என்னும் நூலைப் பாடிச் 
சிறையிலிருநது சேரனை மீட்டார் . 

எனவே , 
இவனும்புலவர்களை ஆதரித்தவன என்பது விளங்கும் , 


சங்க லக்கியங்களின் வாயிலாகப் பல 

பல சேர 
மன்னர்களின ஆற்றல் , பெருவீரம் , கொடைத்திறம் , 
போர்களில் பெற்ற வெற்றிகள் , தமிழப் பற்று , 
புலவர்களைப் போற்றும் பாங்கு , சமகால மனனர் 
களோடு அவர்கள சொணடிருந்த தொடாபு போன்ற 
பலவகையான செய்திகள் மேற்கண்டுள்ளவாறுவெளிப் 
படுத்தப்படுகின்றன . சேரர்களுள பல கிளைப் பிரிவு 
கள் இருந்தன என்பதும் உணரத்தககது . தமிழகத் 
தில் சங்கம் மருவிய காலத்தில் களப்பிரர் என்னும் 
பிரிவினர் ஊடுருவினமையால் ஏற்பட்ட பாதிப்பு 
களால் சேரர்களும் தாக்குண்டனர் . அதனால் , அவர் 
களைப் பற்றிய செய்திகள் சிறிது காலம் தென்பட 


இவ்வாறு , பதிற்றுப்பத்தில் பாடப்பெற்றுள்ள 
சேர மன்னர்களைப் 

பற்றிய குறிப்புகள் பல புற 
நானூற்றிலும் காணக் கிடக்கின்றன முரஞ்சியூா 


560 


சேரன் செங்குட்டுவன் 


சேரன செங்குட்டுவன 


நூற்றாண்டில் 


பதால இவன கி பி . இரண்டாம் 
வாழ்ந்தவன எனக் கொள்ளலாம் . 


வில்லை . வைணவ ஆழவார்கள பன்னிருவருள் ஒரு 
வரான குலசேகர ஆழ்வார் சேர மனனர்குலத் 
தோன்றலாவார் எனவே , வைணவமும் அவர்களால் 
போற்றப்பட்டது . அதேபோல் சைவ சமயத்தினராய் 

9 - ஆம் நூற்றாண்டில வாழ்ந்தவராகக 
கொள்ளப்படும் சேரமான பெருமாள நாயனாரும் 
சேரமன்னர் மரபினரே எனவே , பக்தி 

இயககம் 
தமிழகத்தில் வலுப் பெற்றபோது சேரமன்னர்கள் 
சைவ , வைணவ சமயங்களுக்கு வலுவூட்டினர் . 


மகள் 


பிறப்பு : செங்குட்டுவன , சேரமன்னன் இமய 
வரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்கும் , சோழன் மணக் 
கிள்ளியின் நறசோணைக்கும் 

மகனாய்ப் 
பிறந்தான் ஐம்பெருங்காப்பியங்களுள ஒன்றான 
சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள இவன் 
தம்பி . இமயவரம்பன் நெடுஞசேரலாதனுக்குத் தன 
மற்றொரு மனைவியான வேளாவிக் கோமானான 
பதுமனின் மகள் மூலம் களங்காய்க்கணணி நார்முடிச 
சேரல் , ஆடுகோட்பாட்டுச் சேரலாதன் என்ற இரு 
குமரர்கள இருந்தனர் . அவர்களுள களங்காய்க்கணணி 
நார்முடிச்சேரல் அரசு கட்டிலேறி 25 

ஆண்டுகள் 
ஆட்சி புரிந்தான் அதன் பினனரே செங்குட்டுவன் 
சேர மன்னனானான . இவன கோப்பெருந்தேவியாக 
ளங்கோவேணமாள் விளங்கினாள , 


பிறகாலச் சேரமன்னாகளுள 

கி.பி. 9 - ஆம 
நூற்றாணடில் ஆட்சி புரிந்த 

தாணுரவி முக்கிய 
மானவன் . 

அவன வழித்தோன்றலான பாசுகர ரவி 
வர்மனும் சிறப்புடைய சேரமன்னருள ஒருவனே . 
ஏறத்தாழ 13 - ஆம் நூற்றாணடில் ஆட்சிபுரிந்த இரவி 
வர்மன் குலசேகரன , சேரர் ஆட்சிப் பிரிவினருள பிற 
காலத்தில் புகழ்பெற்றிருந்தான் அவனுக்குப்பின 
கி.பி .14 - ஆம் நூற்றாணடில விசயநகர ஆட்சியாளர்கள 
சேரர்களின் ஆட்சிப் பகுதியைக் கட்டுப்படுததினர் . 


வெற்றிகள : கொடுகூர்ப் போர் : 

இப்பேரசன 
கொங்கா செஙகளத்தே நடந்த போரில் தன்னை 
எதிர்த்த கொங்கர் , சோழர் , 

பாண்டியா ஆகி 
யோரை வென்றான் என இளங்கோவடிகள் குறிப் 
பிடுகின்றார் 


சேர நாட்டில் பிறகாலத்தில ஆட்சிசெய்துவந்த 
பிற அரசுப் பிரிவினரும் தமமைச் சேரர்களின் வழித் 
றலகள எனக் கூறிக்கொள்வதன மூலம சேரர்களின 
சிறப்பியல்புகள் வெளியாகினறன . 


மா கா 


சேரன் செங்குட்டுவன் சங்ககால மன்னாகளுள 
தலைசிறந்தவனாகச் சேரன் செங்குட்டுவன் விளங் 
கினான் . இவன கருவூரைத தலைநகராகக் கொண்டு 
55 ஆண்டுகள் சிறப்புடன ஆட்சி புரிந்தான் . சிறந்த 
வீரனான இவன் பல போாகளில் ஈடுபட்டு வாகை 
சூடினான . 

அவற்றுள குறிப்பிடத்தக்கது இவனது 
வட இந்தியப்படையெடுப்பாகும் . கற்புடைத்தெய்வம 
கண்ணகிக்குக் கோயில் எடுத்துப் பெரும்புகழ் பெற 
றான் . 


பழையன் : பாணடிய மனனனின படைத் தளபதி 
யான பழையன மோகூர் என்ற ஊருக்கு உரியவன . 
அவன் பகைவனான அறுகை என்பான் செங்குட்டுவ 
னின் நண்பன் . எனவே , சேரமன்னன் தனனுடைய 
நண்பனுக்கு உதவி செய்யப் பழையனுடன் போர் 
தொடுத்தான் . அப்போரில் பழையனையும் , அவனுக்கு 
உதவியாக வந்த சோழ , பாண்டியரையும் , வேளிரை 
யும வாகைசூடி , அவனுடைய காவல் மரமான வேம் 
பினைத் துண்டு துண்டுகளாக வெட்டினான் . 


சான்றுகள் : வனது வரலாறறை அறிந்துகொள் 
ளப் பயன்படும் லக்கியச் சான்றுகள் பதிற்றுப் 
பத்தும் ( பரணர் பாடிய ஐந்தாம் பத்து ) சிலப்பதி 
காரமும் (வஞ்சிக் காணடம் ) ஆகும் . மேலும் , மணி 
மேகலையும் , புறநானூற்றில் 36 - ஆம் 

பாடலும் , 
மற்றும் சில சங்கச் செய்யுட்களும் உதவியாக 2.ள 
ளன . அணமையில் கருவூருக்கு அருகிலுள்ள புகளூரில 
கண்டெடுக்கப்பட்ட கலவெட்டு ஒன்று இவனது மரபு 
வழியைக் காட்டுகின்றது . 


வாயில் போர் : வாயில் என்னுமிடத்தில் நடந்த 
போரில் இவன் சோழ அரசுரிமைக்காகப் போராடிய 
சோழ இளவரசர் ஒனபது பேரை அழித்தான் . இது 
உறையூருக்கு அருகிலுள்ள நேரிவாயில் என்ற இ 
மெனச் சிலப்பதிகார அரும்பதவுரைககாரர் குறிப் 
பிடுகின்றார் . தன்மைத்துனனுக்கு எதிராக அரசுரிமை 
வேண்டி எழுந்த அவர்களை அடக்கவே இப்போரைச் 
செங்குட்டுவன மேற்கொண்டான் எனச் சிலப்பதி 
காரம் கூறும் . 


வியலூர் : இம்மன்னன் கடற்கரையிலுள்ள விய 
லூரை 

வெனறான எனத் தெரிகிறது . இவ்வூரின் 
தலைவன் நன்னன் என மாமூலனார் ( அகம் . 97 ) 
குறிப்பிடுகின்றார் . 


காலம் : இப்பேரரசனின் ஆட்சிக் காலத்தைச் 
சரியாகக் கணக்கிடச சான்றுகள் இல்லை . எனினும் , 
ஈழநாட்டை கி பி . 113 முதல் 125 வரை ஆட்சிபுரிந்த 
கயவாகு மன்னன் இவனுடைய கம காலத்தவன் என் 


கடற் போர் : இவன் கடல பிறக்கோட்டிய செங் 
குட்டுவன் எனக் குறிப்பிடப்படுவதால் ( அகம் . 212 , 


சேரன் செங்குட்டுவன் 


561 


சேரி 


-- 


வில்லை . 

வனுடைய வடஇந்தியப் படையெடுப்பின் 
பொழுது இவனுடன் சென்ற பிறவற்றைக் கொண்டு 
அப்படை மிகப் பெரிதாக இருந்திருக்க வேண்டுமெனக 
கருதலாம் இவனுடன் 100 தேர்கள் , 500 யானைகள் 
10,000 குதிரைகள் , 20,000 பண்டங்கள் ஏற்றப்பட்ட 
வண்டிகள் , 102 நாடக 

மகளிர் , 

208 குயிலுவா 
( வாத்தியக்காரர் ) 100 நகைவேழம்பர் சென்றனர் 
என்று தெரிகிறது . போர் முடிந்ததும் வீரர்களுக்குப் 
பரிசுகள் வழங்கப்பட்டன . போரில் காயமடைந் 
தோருக்கும் , இறந்தவர்களின் மககளுக்கும் , மற்றும் 
சிலருக்கும் பொன்னாலான வாகைப் பூக்கள் வழங்கப் 
பட்டன . 


ளான 


கனக , 


( பதிற்றுப் . 45 , 46 , 48 ) கடற் போரிலும் 

வெற்றி 
பெற்றிருக்க வேண்டுமென்பது கருதப்படுகின்றது . 

வட இந்தியப் படையெடுப்பு : இப்பேரரசரின வட 
இந்தியப் படையெடுப்பைப் பற்றிச் சிலப்பதிகாரம் 
விரிவாகக் குறிப்பிடுகின்றது . 32 மாதங்களாக நடந்த 
இப்படையெடுப்புப் பற்றிக் கால்கோட் காதையில் 
விரிவாகக் காணலாம் . தமிழக மன்னர்களை இழித 
துரைத்த வடநாட்டரசன பாலகுமரனுடைய 

மக்க 
விசயரைத் தண்டிப்பதும் . கண்ணகி 
சிலைக்கு இமயத்திலிருந்து கல் கொண்டு வருவதும் 
இப்படையெடுப்பின் நோக்கங்களாகும் . அதனைத் 
தொடங்குவதற்கு முன்னர்ச் செங்குட்டுவன் தனனு 
டைய வடஇந்திய நண்பர் நூற்றுவர் கன்னருக்குச் 
சஞ்சயனைத தூது அனுப்பினான . பெரும்படையுடன் 

கங்கையின் தென்கரையை அடைந்து , 
நூற்றுவர் கன்னர் அளித்த மரக்கலங்கள் மூலம் ஆற் 
றைக் கடந்து , அதன் வடகரையை அடைந்தான் . 
பின்னர் வடக்கு நோக்கிச் சென்று கனக , விசயரை 
யும் , அவர்களுக்குத் துணையாக வந்த உத்தரன , 
விசித்திரன் , உருத்திரன் , பைரவன் , சித்திரன் , சிங் 
கன , தனுத்திரன் , சிவேதன் 

முதலான வட இந்திய 
அரசர்களையும் தோற்கடித்தான் . வில்லவன்கோதை 
என்பவன் தலைமையில் தன் படையை இமயத் 
திற்கு அனுப்பிக் கண்ணகி சிலைக்குக் கல் கொணர்ந்து 
அதனைக் கங்கையில் நீராட்டி எடுத்துக் 

கொண்டு 
தன்னாடு திரும்பினான் . வஞ்சிமாநகரில கண்ண 
கிக்குக் கோயில் கட்டி விழா எடுத்தான . அதில ஈழ 
வேந்தன கயவாகு கலந்து கொண்டான் . 


சென்று , 


ஒருவன 


மதிப்பீடு : பணடைய தமிழகத்தில் புகழ் பெற்றுத் 
திகழ்ந்த மன்னர்களுள் செங்குட்டுவன் 
ஆவான் . இவன் சிறந்த வெற்றி வீரனாகவும் , கலை 
களின் புரவலனாகவும் , சைவ சமய ஆதரவாளனாக 
வும் விளங்கினான் . இவனுடைய ஆட்சிக் காலத்தில 
தமிழகத்தில் அமைதியும் வளமும் நிறைந்திருந்தன . 

சி.இரெ . 
துணை நூல்கள் : 
இராகவையங்கார் , மு . , சேரன செங்குட்டுவன , பழனி 

யப்பா பிரதர்சு , திருச்சி , 1947 . 


கோவிந்தன் , கா . , புலலர் - சங்ககால அரசாவரிசை 

தொகுதி க - சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்கழகம் , 
திருநெல்வேலி , 1955 


சேரி ; நகரங்களில் ஏழைகள வசிககினற ஒதுக 
குப்புறப் பகுதி சேரி எனப்படுகிறது , ஆனால , இந்தி 
யாவைப் பொறுத்தமட்டில கிராமங்களில் தாழ்த் 
தப்பட்ட சாதியினர் வசிக்கின்ற பகுதிகளும் சேரிகள் 
( Slums ) என்றே சொல்லப்படுகின்றன. 


சமயம் : செங்குட்டுவன் சைவ சமயத்தைச் சேர்ந் 
தவன . அவன் தனது வட இந்தியப் படையெடுப்பை 
மேற்கொளவதற்கு முன கருவூர்ப் பசுபதி கோயிலி 
லிருந்து சிவபெருமானின் திருவடிகளைப் பெற்றுத் 
தன் சிரமேற் கொணடான் என இளங்கோவடிகள 
குறிப்பிடுகிறார் . எனினும் , இவன் சமயக் காழ்ப் 
பினறி வைணவ , பெளத்த , சமண சமயத்தவரையும் 
ஆதரித்தான் . 


நிருவாகம் : நாட்டு நிருவாகத்தில் அம்மன்னனுக்கு 
ஆலோசனைகூற ஐம்பெருங்குழு , எணபேராயம் என 
னும் இரு அவைகள இருந்தன . மேலும் , கரும வினை 
ஞர் ( நிருவாக அலுவலர் ) , கணக்கியல் வினைஞர் 
( வருவாய்த்துறை அலுவலர் ) , தரும 

வினைஞர் 
( அறக்கட்டளை அலுவலர் ) , தந்திர வினைஞர் (படைத் 
தலைவர்கள் ) , பெருங்கணி ( காலக்கணிகன் ) ஆகி 
யோரும் உதவியாக இருந்தனர் . 
இப்பேரரசன் ஒரு பெரும் 

படையைப் 
பெற்றிருக்க வேண்டுமெனினும் அதன் அளவு தெரிய 


சேரிகள் , நகர 

மக்களதொகையில் ஒரு கணிச 
மான பகுதியினரைக் கொண்டிருந்தபோதிலும் அவை 
மிகச் சுகாதாரக குறைவான 

நிலையில் 

இருக் 
கின்றன . அவற்றின் குடிசைகள் மோசமான நிலையில 
இருக்கினறன . ஒவ்வொன்றும் சராசரி 26. 6 சதுர 
மீட்டலிருந்து 35 ச.மீ வரை தான் இருக்கின்றன . 
அவற்றில் சராசரியாக 5.2 பேர்கள வசிக்கின்றனர் . 
பெரும்பாலும் அவை , ஓர் அறை 

கொணடவையா 
கவே இருக்கின்றன . அந்தக் குடிசைகளில் புகை 
போகவோ காற்று உளளே வரவோ எந்த வழியும் 
இருக்காது . மேலும் அவை காற்றோட்டமிலலா 
மலும் , வெளிச்சமில்லாமலும் இருக்கினறன . 
அதனால் , அவை சுகாதாரம் இல்லாமலும் இருட்டா 
கவும் இருப்பதோடு கதவுகள் இன்றிக் கித்தான பை 
அல்லது தட்டியால அடைக்கப்பட்டிருக்கும் . சுவர்கள் 


| 


படை : 


வா 


9 - 36 


சேரி 


562 


சேரி 


மணணால 


அலலது மூங்கில் தட்டியால் அல்லது 
கற்களால் அமைந்திருக்கின்றன . கூரை ஓலையாலோ 
கோரைப் புல்லாலோ தகரத்தாலோ பெரிய சதுர 
மான கற்பலகைகளாலோ வேயப்பட்டுத் தாழ்வாக 
அமைக்கப்பட்டிருக்கும் . 


அருவருப்பாக இருக்கினறன . எனவேதான் , 

சேரிகளை 
ஒழிக்கும் திட்டங்கள் அரசாங்கத்தினால் 

நடை 
முறைப்படுத்தப்படுகின்றன. 


சேரிகள் எனப்படும் குடிசைப் பகுதிகள் 


ஆசிய 


| 


நகர்ப்புறச்சேரி 


இவ்வாறான குடிசைகள் நிறைந்து சேரிகள் 
நெருககமாக அமைந்திருக்கும் . இங்குக் கழிவுநீர் செல் 
வதற்குச் சாக்கடை வசதிகள் கிடையாது . குப்பை 
கூளங்கள் போடுவதற்கு எந்த ஏற்பாடும் இருப்ப 
தில்லை . அதனால் குப்பை கூளங்கள் சிதறி எங்கும் 
சுத்தமின்றி இருக்கும் . குடிசைசளுக்குப் போகச 
வசதியோ தெருவோ கிடையாது . குடிநீர் 

. 
வசதிகள் இருப்பதில்லை . தெரு விளக்குகளும் இரா . 
கழிவறைகளோ குளியலறைகளோ இரா . எனவே 
சேரியைச் சுற்றியுள்ள பகுதிகள் சுகாதாரமற்று , அசுத் 
தமாக நாற்றமெடுத்து இருக்கின்றன . 


சாலை 


ஆப்பிரிக்க , தென் அமெரிக்க நாடுகளிலுள்ள நகரங் 
களின் சுற்றுப்புறங்களிலும் உட் பகுதிகளிலும் மிகுதி 
யாகக் காணப்படுகின்றன . இந்தியாவில் ஏறக்குறைய 
1400 சேரிகள் உள்ளன ( 1981 ).- இவற்றில் மொத்தம் 
6 மிலியன் குடிசைகள் இருப்பனவாகக் கணக்கிடப்பட 
டுள்ளது . மேலும் , இந்தியாவில் நகரங்களின் மொத்த 
மக்கள் தொகையில் 20 விழுக்காட்டினர் சேரிகளில் 
தான் வாழ்கின்றனர் . இந்திய அரசின் நகர , நாட்டுத் 
திட்ட நிறுவனம் ( Town and Country Planning 
Organization ) சேரிகளில் வாழ்வோரின் எண்ணிக்கை 
1985 - இல் 33.1 

மிலியனாக இருந்ததாகவும் , இது 
1990 - இல் 52.2 மிலியனாக உயரக்கூடும் எனவும் 
மதிப்பிட்டுள்ளது . 


45 


இவ்வாறு மனிதர்கள குடியிருப்பதற்குத் தகுதி 
யற்ற சேரிகள் , 

சுகாதாரமினறி , அசுத்தமாக , 


. 


சேரி 


563 


சேரி 


| 


1 


|| 


கிராமப்புறச் சேரி 


கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு மிகுதியானோர் 
தொடர்ந்து இடம் பெயர்வதால் ( Migration ) நகரங் 
களில் மக்கள் தொகை மிகுதியாகிறது . 

நகரங்களில் 
ஏற்படும் மக்கள் தொகைப் பெருக்கத்தினால் குடிசை 
களும் சேரிகளும் நாளுக்குநாள் பெருகிககொண்டே 
வருகின்றன . நகரங்களில் போதிய வாடகையும் முன் 
பணமும் கொடுத்துத் தங்குவதற்கு வசதிகள் இல் 
லாததால் திறந்தவெளி இடங்கள் , புறம்போக்கு 
நிலங்கள் , பிறருக்கு உரிமையாக இருந்தும் அவர் 
களால் பயன்படுத்தப்படாத வெற்றிடங்கள் போன்ற 
வைகளில் 

முறையின்றித் தங்கள் விருப்பப்படி 
குடிசைகளைக் கட்டி வாழுகிறார்கள் . எனவே , இங் 
குள்ள குடிசைகள் பொதுவாகச் சிறியனவாகவும் 
நெருக்கமாகவும் கூரை 

வேய்ப்பட்டனவாகவும் 
உள்ளன . மேலும் நடைபாதை , குடிதண்ணீர் , 

மின் 
சாரம் , சாக்கடை போன்ற அடிப்படை வசதிகளுள் 
எவையுமின்றி உள்ளன . 

இந்தியாவில் இக்குடிசைப் பகுதிகளை அகற்றும் 
திட்டம் முதல் ஐந்தாண்டுத் திட்டத்தில் தீட்டப் 
பட்டு , 1956 மே திங்களில் குடிசைப் பகுதி அகற்று 

மேம்படுத்துதல் என்ற திட்டம் 


( Slum Clearance Improvement Scheme ) செயலுக்குக் 
ணடுவரப்பட்டது . குடிசைப் பகுதிகளை 

அகற்றி 
அங்கு வாழ்வோருக்கு மிகக்குறைந்த வாடகையில 
( மாதத்திற்கு உரூ . 10 அல்லது 15 ) நலல வசதியான 
வீடுகளைக் கட்டித் தரும் பொருட்டு தமிழ் நாடு அர 
சும் 1971 - இல் குடிசை மாற்று வாரியம் என்ற துறை 
யினை நிறுவியது . மேலும் அனைத்து மாநிலங்களும் , 
குடிசை வாழவோர் நலனுக்காகப் பல திட்டங்களைத் 
தீட்டிச் செயற்படுத்தி வருகின்றன . இத் திட்டத்திற 
கரக மத்திய அரசு , மாநில அரசுகளுக்கு நிதியுதவி 
செய்து நிறைவேற்றி வைக்கிறது . அரசாங்கம் தவிர்த் 
துப் பல பொது நிறுவனங்களும் சேரிவாழ் மக்களின 
நலனில் அக்கறை கொண்டு உதவி வருகினறன . 


ஒரு சில 


சேரிகள் நகரங்களில் மட்டுமன்றிக் கிராமங்களி 
லும் உள்ளன . ஆனால் , இவைகளிலுள்ள குடிசைகள் 
மிக அதிகமாகப் பாழடைந்து 

மட்டுமே 
பயன்படத் தக்கதாக 

உள்ளன . 

நகரங்களிலுள்ள 
சேரிகளைக் காட்டிலும் இங்கு ஏழ்மை , நம்பிக்கை 
யின்மை ஆகியவை நிறைந்து காணப்படுகின்றன . 
அரசின் கவனமும் நகரைக் காட்டிலும் கிராமங்களி 


தல் 


அல்லது 


வா , க . 


9 - 36 அ 


சேலம் மாவட்டம் 


564 


சேனர்கள் 


ப 


லுள்ள சேரிகள் மீது 
செலுத்தப்படுகிறது . 


மிகக்குறைந்த 


அளவிலேயே 


பூ த . 


சேலம் மாவட்டம் : காண்க ; 
ஆட்சிப்பிரிவுகள் . 


தமிழ்நாட்டு 


ஆறு இதனுடன் இணைகிறது . மீண்டும் மேலூன் 
( Melun ) , கார்பெல் ( Corbell ) பகுதியின் வழியாகத் 
தலைநகராகிய பாரிசு நோக்கிப் பாயும் போது தான 
பாரிசு நகரைப் பெரும் உள் நாட்டுத் துறைமுகமாக 
மாற்றிவிடுகிறது . உரூவென் , சேன் ஆற்றின் சிறந்த 
துறைமுகமாகக கருதப்படுகிறது . கடற்கரையிலிருந்து 
363 கி.மீ. தொலைவில் அமைந்துள்ள பாரிசு ( Paris ) 
நகரம் இந்தச் சேன் ஆற்றின் நீரோட்டத்தைச் சுற்றிய 
படியே அமைக்கப்பட்டிருப்பதால் எளிதில் ஆற்று 
வெள்ளம் ஏற்பட்டு 

நகருக்குள் நுழைய முடிவ 
தில்லை . சேன் ஆறு பிரான்சின் மிகவும் 
தடையில்லாத , போக்குவரத்துக்கு இயற்கையாக 
அமைந்துள்ள சிறப்பான ஆறாகும் . 


சீரான , 


சேன் ஆறு : இது சேன் ஆறு என்றும் , சீன் 
( Seine ) ஆறு என்றும் சொலலப்படும் . இது ஐரோப் 
பாவில் மிக முக்கியமானதும் , பிரான்சு நாட்டின் மிகச் 
சிறப்பானதுமான ஓர் ஆறாகும் . தான்யூபு , வால்கா , 
தேம்சு ஆறுகள் அங்கேரி , உருசியா , இங்கிலாந்து 
நாடுகளைச் செழிப்பாக்குவது போன்றே சேன் ஆறும் 
பிரான்சை வளம் கொழிககச் செய்கிறது இந்த ஆறு 
பர்கண்டிப் ( Burgundy ) பகுதியில் , அதாவது பிரான 
சின் கிழக்கேயும் , பிரெஞ்சு காம்டே ( Frencbecomte ) 
எனனும் பகுதியின மேற்கேயும் 

அமைந்துள்ள 
இலாங்குடெக்கு ( Longuedeck ) என்னும் பீடபூமியில் , 
உற்பத்தியாகி மேற்காக ஓடி , பாரிசு நகரைப் பிரஞ் 
சுத் தீவு ( Isle of France ) என்று கூறுமாறு செய்து 
ஆவ்ரே ( Havre ) என்னுமிடத்தில் ஆங்கிலக் 
வாயில் ( English channel ) கலக்கிறது . கழிமுகத்தி 
லிருந்து இந்த ஆறு நாட்டின் உளளே 576 கி.மீ. 
வரையில போக்குவரத்திற்குப் பயன்படுகிறது . ஆப் 
( Aube ) , மார்ன் ( Marne ) , ஆயிசு ( Oise ) , யோன் 
( Youne ) , யூரே ( Yure ) முதலியன இதனுடன் கலக் 
கும் ஆறுகளாகும் . 


சில 


மழைக் காலங்களில் இவ்வாற்றினால் ஏற்படும் 
வெள்ளப் பெருக்கால் பெரிய இடையூறு ஒன்றும் ஏற் 
பட்டுவிடுவதில்லை . 

சமயங்களில் 

ஏற்படும் 
வெள்ளப் பெருக்கைத் தடுப்பதற்காகவும் , கோடைக் 
காலத்தின் நீர்த் தேவையைக் கருத்தில் கொண்டும் , 
இதன் யோன் , மார்ன துணை நதிகளின் 
பெரும் நீர்த் தேக்கங்களைக் கட்டியுள்ளனர் . 
திராய்சு நகரிலும் 1960 - ஆம் ஆண்டு முதல் இம்மாதிரி 
யான நீர்த் தேககங்களை எழுப்பியுள்ளனர் . 


கால 


அருகே 


சேன் ஆற்றின் மூலம் பாரிசு நகருக்குள் கட்டடச் 
சாமான்களும் பெருமளவில் பொருள்களும் எடுத்துச 
செல்லப்படுகின்றன . இவ்வாற்றின வழியாக 1960 
-ஆம் ஆண்டில் மட்டும் 40,000,000 கண்டி ( Tons ) 
எடைப் பொருள்கள் பாரிசு நகருக்குள கொண்டு 
செல்லப்பட்டன . 


எச் , அ . 


சேன் ஆறு மொத்தத்தில் 780 கி மீ . நீளம் உடை 
யது . இதன் துணை ஆறுகளால் பிரான்சின் பகுதிகள் 
வடிகால் பகுதிகளாக அமைந்துள்ளன . சாம்பெய்ன் 
( Champagne ) , usstring ( Piccardy ), BILLITU 
( Artois ) போன்ற வளம் கொழிக்கும் பகுதிகள் இத 
னுள் அடங்கும் . மிகுதியான உள்நாட்டுப் போக்குவரது 
திற்குப் பயன்படுகிறது . சேன் ஆறு மிக அதிகமாகவள 
மடையச செயயும பிரான்சின் மையப்பகுதி பிரெஞசுத் 
தீவு ( Isle of France ) எனறே சொலலப்படுகிறது , 


தாசலசு ( Tasalus ) மலைப்பகுதியில் இந்தச் சேன் 
ஆறு கடல் மட்டத்திறகு மேல 471 மீ . உயரத்தில் 
பர்கண்டிப் பகுதியில 

எழுந்து , கராடில்லன் 
( Cradillon ) என்னும் சுண்ணாம்புக்கல் மலைப்பகு 
தியை அடையும்போது சிற்றோடையாகவே மாறி 
விடுகிறது . போர்க்காய்ன ( Bourgogne ) 

பகுதியி 
லிருந்து மேற்கே புறப்பட்டுத் திராய்சு ( Troyes ) நக 
ருக்கு வடக்கே சேமபெய்ன் பகுதியில் நுழையும் 
போது ஆபு , உரோமில்லி ( Romilly ) ஆறுகள் சேன 
நதியுடன் கலக்கின்றன . இதனாலேயே திராய்சு , 
உரோமில்லி வரலாற்றுப் புகழ் மிக்க நகரங்களாகத் 
திகழ்கின்றன . இதற்கு இடப்புறத்தில் யோன் துணை 


சேனர்கள் பேரரசர் அர்சவர்த்தனரின் ( Harsha 
Vardhan ) மறைவுக்குப் பிறகு வட இந்தியாவில் 
அரசியல் சூழலில் குழப்பமே நிலவியது . ஏறத்தாழ 5 
நூற்றாண்டுகளுக்கு , ( கி பி . 647 முதல் ) வட இந்தி 
யாவில் பலவேறு பகுதிகளில் பல்வேறு மரபுகளின் 
ஆட்சி தழைத்தோங்கி 

இருந்தது . 

வலிமையான 
மைய அரசு இல்லாததால் , மாகாணங்களில் சிற்றர 
சர்கள் ஆட்சிபுரியத் தொடங்கினர் . பொதுவாக அக் 
காலத்தை இராசபுத்திரர்களின் காலம் என்று குறிப 
பர் . அக்காலத்தில் வங்காளத்தில் முக்கியமாக ( Sena 
Dynsty ) , இரண்டு மரபுகள் ஆட்சிபுரிந்தன அவற் 
றுள் ஒன்றுதான் சேன மரபு ; மற்றொன்று பாலமரபு . 
அங்குப் பௌத்த மதத்தைச் சார்ந்த பாலமரபு மன் 
னர்கள் ஆண்டுவந்தனர் . சேன மன்னர்களால் பாலர் 
களின் ஆட்சியும் அகற்றப்பட்டது ; இரண்டு நூற் 
றாண்டுகளுக்கு 

மேலாகத் தழைத்தோங்கியிருந்த 
பௌத்த மதமும் வங்காளத்திலிருந்து அகற்றப்பட் 
டது . இந்து மதத்திற்குப் புத்துயிர் அளிக்கப்பட்டது . 


| 


| 


சேனர்கள் 


565 


சேனர்கள் 


வனைத் தோற்கடித்துக் கலிங்கத்தைத் தம் நாட்டு 
டன் ணைத்துக கொணடான் . 


சேன மன்னர்கள் பார்ப்பனர்கள் . 

அவர்கள் 
ஆட்சிப் பொறுப்பை ஏற்றதால் சத்திரியர்கள எனக் 
கருதப்பட்டனர் . அவர் தம் மூதாதையர் கருநாடகப் 
பகுதியில் வாழ்ந்திருக்கவேண்டுமெனக் கருதப்படுவ 
தால , அவர்கள கருநாடகப் பார்ப்பனாகள எனறும 
சொல்லப்பட்டனர் . 


என்ற 


சுமந்த சேனா 

அரசனே இம்மரபின் 
முதல் மன்னனாகக் கருதப்படுகிறான . இவன வங்கா 
ளத்தில் இராதாபுரம் என்னும் பகுதியை 
புரிந்தானெனக் கருதப்படுகிறது இவனையடுத்து வந்த 
ஏமந்தசேனா ( Hemanta Sena ) எனனும மனனனும் 
தன் 

ஆளுகையை உறுதிப்படுத்திக காலசூரி 
( Kalachuri ) மன்னனான காணன் எனபானுடன் போர் 
தொடுத்து வெற்றிகொண்டு , தன நாட்டை வலிமை 
யுடைய தாக்கினான் என்றும் , அதனாலேயே இவனு 
டைய வழித்தோன்றலான விசயசேனன் போனறோா 
ஆட்சிபுரிய முடிந்தது என்றும் அறிஞா கருதுகின்ற 


மேற்கே பீகார் முதல கிழக்கே அசாம் வரையில 
சேனனின் பேரரசு பரவியிருந்தது இவன தன் நாட் 
டில் அமைதியையும் வளத்தையும் பெருக்கிப் புகழு 
டன் 50 

ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சிபுரிந்தான . 
விசயசேனன் ஒரு சிவ பக்தன . இராசசாகி ( Rajashahi ) 
மாவட்டத்தில் சிவனுக்காக ஒரு பெருங் கோயிலை 
எழுப்பினான . உம்பாதித்தாரா ( Umpatidhara ) 
எனனும் பெரும் புலவன் இப்பேரரசனின அவையை 
அலங்கரித்தான . மேலும் , தியோபாரா பிரசசுதி 
( Leopara Prasasti ) என்னும் கீரததிமாலையை 
இவன் இயற்றியுள்ளான் . 

விசயசேனனைப் 
பற்றிய மெய்ககீர்த்தியாகும் 


வலலான 


னா . 


சேனன் ( Vallana Sena ) ( கி.பி.1158 
1178 ) விசயசேனனின மகனாவான . வலலான சேனா 
அல்லது பல்லான சேனா என்று 

சொல்லப்பட்ட 
இவன மீண்டும் மிதிலைநாடு தம் பிடியிலிருந்து 
நழுவிவிடாமல பாதுகாத்துககொணடான . 
பீகார்ப்பகுதிகளை வென்றாலும பொதுவாக வல் 
லானன் ஆட்சி அமைதியாகவே இருந்தது . 


விசயசேனன் ( Vijaya Sena ) கி.பி. 1095 - ஆம் 
ஆண்டு முதல் கி.பி 1158 - ஆம் ஆண்டுவரை ஆட்சி 
புரிந்ததானெனத் தெரிகிறது . விசயசேனன மிகச் 
சிறந்த இராசதந்திரியாகக் கருதப்பட்டான . இவன் 
ஊக்கமுடையவனாகவும் உறுதிபடைத்தவனாகவும் 
திகழந்தான . அதனாலேயே தன சிற்றரசைப் பேரர 

மாற்றிய பெருமை விசயசேனனுக்கு இருந்தது 
எனலாம் . இவன் சூர மரபைச் சார்ந்த ளவரசி 
விலா சதேவி ( Vilasa Devi ) எனபவளைத திருமணம 
செய்து கொணடான . 


சாக 


இலக்குமண சேனன் ( கி பி . 1178-1205 ) : இவன 
தனது முதுமையில் ஆட்சிப் பொறுபபை ஏற்றான் . 
அபபோது இவனுக்கு 60 வயது . எனினும் , போா 
வீரமும் , நுண் 

ணணறிவும் , அரசியல அறிவும் நன்றா 
கவே மிளிர்ந்தன . இதற்கு முனபே தன தந்தையுட 
னும் பாட்டனாருடனும் போர்க்களங்களில் கலந்து 
கொண்டு பயிறசியும அனுபவமும திறனும் பெற்றிருந் 
தானெனக் கூறப்படுகிறது . பழுத்த அனுபவம் காரண 
மாகப் புகழ்பெற்ற சமயுக்தாவின் ( Samyukta ) தந் 
தையான செயச்சந்திரன எனனும் கன்னோசியின 
( Kanoj1 ) மனனனை இவன எளிதில் தோறகடித்தான ; 
வாரணாசி , அலகாபாது 
வரை படையெடுத்துச் 
சென்றான . காலசூரி ( Kalachuri ) 

மனனர்கள் 
இவனை எதிர்த்தனா . இவன் அவர்களையும் முறியடித் 
தான் . பீகாரின பெருமபகுதி இவனது ஆட்சிக்கு உட் 
பட்டிருந்தது . 


கங்கை 


நதி 


அடுத்து இவன் கலிங்க மன்னனான அனந்தவர் 
மன் எனபானுடன் அரசியல் உடன்பாடு செய்து 
கொண்டான . இராமபாலன் என்ற ( Rama Pala ) 
பால மன்னன இறந்துவிடவே , வங்கம் 

வலிமை 
குன்றிவிட்டதால , அதனை வெற்றிகொள்ளும் முயற 
சியில் ஈடுபட்டான் . தனனைச சூழந்துள்ள கோட்டா 
தேவி ( Kota Devi ) , கௌசாம்பி ( Kosambi ) நாடு 
களை எளிதில் வெற்றிகொண்டான . 
நெடுக அமைந்திருந்த நாடுகளை முறியடிகக நதி 
யோரமாகவே படைகளை நடத்திச 

செனறான . 
கன்னோசியின அரசன கோவிந்த சந்திரனை முறி 
யடித்தான ; மிதிலையின் ( Mithila ) மன்னன நாரா 
யணதேவன ( Narayana Devan ) எனபவனையும் தோற் 
கடித்தான் ; கௌணடா( Kaunda ) என்னும் நாட்டை 
முற்றுகையிட்டான் ; மதனபாலா என்னும் மனனனை 
மகதத்திற்கு விரட்டியடித்தான் ; கீழ்வங்கத்தின் மன் 
னன் போசவர்மனை மகதத்திற்கு விரட்டியடித்தான ; 
முன்பு உடன்படிக்கை செய்து கொண்டிருந்த அனந்த 
வர்மன இறந்ததும் , அவன் மகன் இராகவன் என்ப 


இவனது வயது முதிர்ச்சி காரணமாக இவனுக் 
குட்பட்டிருந்த குறுநில மனனர்களும் இவனுககெதி 
ராகப் போர்க்கொடி உயர்த்தினர் . தலை நகரான 
நாதியாவின ( Nadia ) மீதும் நாட்டின மீதும் மேற்கே 
யிருந்து முகம்மது பக்தியார் கிலசி ( Muhammad 
Bakhtiar Khil ] 1 ) தாக்குதலைத் தொடுக்கவே , இலக்கு 
மணசேனன் நாட்டின் கிழக்குப் பகுதியில் புகலிடம் 
பெற்றான் . 

இவன் கி.பி .1205 - ஆம் ஆண்டில தனது 
87 - ஆம் வயதில் இறந்தான் . 


சேனாவரையர் 


566 


சேனாவரையர் 


இலக்குமணசேனனுக்குப் பின் விசுவரூப சேனன் 
( Viswarupa Sena ) 14 ஆண்டுகள் ஆட்சிபுரிந்தான் 
பின்னர் இவன் தம்பி கேசவ சேனன் ( Kesava Seva ) 
கி.பி. 1219 , 

முதல் 26 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான் 
என்றாலும் சேன மன்னர்களின் பழைய பொலிவும் 
புகழும் மறைந்தனவென்றே கூறவேண்டும் . 
போக்கில பீகார் , வங்காள மாகாணங்கள் இசுலாமி 
யர்களின் ஆட்சிக்கு உட்படலாயின . 


சேனாவரையர் என்ற பெயர் எவ்வகையிலமைந்த 
தாயினும் , படைத்தலைமை பூண்டானொருவன 
தமிழ்த் தலைமை பூண்டு நின்றமை தமிழுக்குப் 
புதியதாகாமையின் , காரணப் பெயராகவே அமைந் 
தெனக் கோடலில் இழுக்கொன்றுமில்லை . வட 
மொழி வல்லுநராய் அம்மொழியிலக்கணக் கொள் 
கைகளில் பற்றுக் கொண்ட இவ்வுரையாசிரியர் பெயர் 
சேனை + அரையர் = சேனாவரையர் என வடமொழிப் 
புணர்ச்சி கொண்டமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது 


காலப் 


| 


வட இந்திய வரலாற்றில் சேன மன்னர்களின் 
பெருமை பௌத்த மதத்தை அழித்துவிட்டு , அவ் 
விடத்தில் வங்காள, பீகார் மாகாணங்களில் மீண்டும் 
இந்து மதத்திற்குப் புத்துயிர் அளித்ததேயாகும் . 
சேனர்கள் பொதுவாக சைவ மதத்தை ஆதரித்தனர் . 
வல்லான சேனனும் , இலக்குமண சேனனும் மட்டுமே 

மதத்தை ஆதரித்தனர் . இலக்குமண 
சேனன் பெரும் புலவர்களை ஆதரித்தான் . 


இவ்வுரையாசிரியர் வாழ்ந்த ஊரைப் பற்றி 
உணர்தற்குத் தெளிவான அகச் சான்றுகள் கிடைத் 
தில . இவர் தம்முரையிற காட்டிய சில தொடர் 
களைக் கொண்டும் , இவர் பெயரோடொத்த கல் 
வெட்டுத் தொடர்களைக் கொண்டும் ஒருவாறு 
அறிஞர்கள் ஆய்ந்துரைத்தனர் 


வைணவ 


எல்லாரு மென்னும் நூற்பாவில் ( சொல் . 164 ) 
பெண்மையடுத்த மகனென் கிளவி என்பதனை விளக் 
குங்கால் கூறிய , புறத்துப்போய் விளையாடும் 
பேதைப் பருவத்துப் பெண்மகளை மாறோகத்தார் 
இக்காலத்தும் பெண்மகன் என்று வழங்கும் என்னும் 
பகுதியாகும் . மாறோகம் என்பது கொற்கை சூழ்ந்த 
நாட்டுப் பெயராகும் மேலும் திசைச் சொற்கு மேற் 
கோள் காட்டுங்கால் , தென்பாண்டி நாட்டார் ஆ , 
எருமை என்பவற்றைப் பெற்றமென்றும் , தம்மாமி 
என்பதனைத் தந்துவை என்றும் வழங்குப் எனக் 
கூறியதையும் காட்டி , இவர் தென்பாண்டி நாட்டு 
மாறோகத்தார் எனக் கருத இடமுண்டெனவுரைத் 
தார் . இவரைச் சோழ நாட்டவர் என்று கூறினாரு 
முளர் . 


பொதுவாகச் சேன மன்னர்கள் குறுகிய காலமே 
ஆட்சி புரிந்தாலும் , தம் அரசின் விரிவாக்கத்திற்கும் 
இந்து மதத்திற்கும் சிறப்பான தொண்டாற்றினர் 
என்பதை மறுத்தல் இயலாது . 

எச்.அ. 
சேனாவரையர் தொல்காப்பிய உரையாசிரி 
யர்களுள் ஒருவர் . இவர் தொல்காப்பியச் சொல்லதி 
காரத்திற்கு மட்டும் உரை வரைந்துள்ளார் , சேனா 
வரையர் என்பது சேனை + அரையர் என்னும் இரு 
சொற் புணர்ப்பாகிப் படைத்தலைவர் என்ற பொருள் 
பயந்து , காரணக் குறியாய் நிற்கின்றது . தொல்காப் 
பிய உரையாசிரியருக்கு வழங்கும் இப்பெயர் இயற் 
பெயரா அன்றிக் காரணப்பெயரா என்று துணிவதில 
இடர்ப்பாடுளது . கிளையெண்குழூஉ எனத் தொடங் 
கும் நன்னூல் ( 275 ) நூற்பாவுரையில் , மயிலை நாதர் 
சிறப்பாற் பெறும் பெயருக்கு , ஆசிரியன் , படைத் 
தலைவன் சேனாவரையன் எனக் காட்டுகிறார் . இத 
னால் சேனாவரையன் 

என்னும் 

பெயர் படைத் 
தலைமைபற்றிப் பெறும் சிறப்புப் பெயராதல் விளங்கு 
கிறது . அன்றியும் , அரையன் ஆண்டானான சேனா 
வரையன் ( Si.i.V. பக் .154 ) , திருவள்ளூர்ச் சேனா 
வரையனாயின தத்தன் ( T.A.S.Vol III பக் . 75 ) சேனா 
வரையர் ஆயின அழகப்பிரான் இடைக்கரை யாழ் 
வான் ( 458 of 1929-30 ) என வருங் கல்வெட்டுத் 
தொடர்களால் இப்பெயர் சிறப்புப் பெயராகவே 
அமைந்துள்ளமை புலனாகிறது எனினும் , புதுக்குடி 
யூரினரான சேனாவரையர் ( 467 of 1929-30 ) 
என்றும் , ஆற்றூர்ச் சேனாவரையன் ( 465 of1929 
30 ) என்றும் வருங் கல்வெட்டுத் தொடர்களால் இப் 
பெயர் இயற்பெயராதலுங் கூடுமோ எனவும் ஐயுற 
லாம் . தொல்காப்பிய உரையாசிரியருக்கு அமைந்த 


என்னுந் 


உரைமுகப்பில் சேனாவரையர் உரைத்ததாகக் 
கருதப்படும் கடவுள் வாழ்த்தினால் , 

பிள்ளையார் 
வழிபாடு தமிழகத்தில் தோன்றி வளர்ந்த பின்னர் 
இவர் வாழ்ந்தார் எனக் கொள்ளலாம் . கிளவியாக்க 
முதல் நூற்பா விளக்கத்தில் ஆயிரு 
தொடர் விளக்கமாக , வரையறையின்மையின் ஈண்டு 
யகரம் உடம்படு மெய்யாயிற்று என்று குறிப்பிடு 
கிறார் . தொல்காப்பியம் 

உடம்படு மெய்க்கு வரை 
யறை கூறாது நிற்க , 

இ ஈ ஐ வழி யவ்வும் என்ற 
நன்னூல் வரையறயினை நினைந்து இப்பகுதி கூறப் 
பட்டதாகத் தோன்றலின் இவர் நன்னூலாருக்குப் 
பிற்பட்டவராகலாம் . 


மேலும் வினை எஞ்சு கிளவியும் வேறுபல் 
குறிய என்ற எச்சவியல் நூற்பா 

விளக்கவுரையில் , 
நச்சினார்க்கினியர் . 

இவ்விலக்கணத்தினது 
நுண்மையை உணர்தலாற்றாப் பின்னுளளோர் 


சேனாவரையர் 


567 


சேனாவரையர் 


முற்றே எச்சம் ஆகலும் உரித்தே எனச் சூத்திரஞ் 
செய்தார் . அவர் கருத்தைப் பற்றிச் சேனாவரைய 
ரும் முற்றெச்சம் என்றார் எனக் குறிப்பிடுகிறார் . 
பின்னுள்ளோர் என இங்கு நச்சினார்க்கினியர் சுட்டு 
வது , வினைமுற்றே வினை எச்சமாகலும் , குறிப்பு , 
முற்று ஈரெச்சமாகலுமுளவே ( நன் .351 ) 
வுரைத்த நன்னூலாரை என்பது எளிதில் உணரலாம் . 


திற்கு உரை செய்தாராயின் இன்னோரன்ன பொருள 
னைத்தும் தோன்ற ஆசிரியர் கருத்துணர்ந்துரைப்பர் 
எனக் கூறியவாற்றால் இவருடைய புலமையும் பெரு 
மையும் நன்கு புலனாகும் . தம்முரையில் இவர் 
காட்டிச் செல்லும் இலக்கிய மேற்கோள்கள் இவரு 

ய 
டைய ஆழ்ந்தகன்ற தமிழிலக்கியப் பயிற்சியினை 
வெளிப்படுத்துகின்றன . 


என 


உரிச்சொல்லிற்கு விளக்கந் 

தருங்கால் சேனா 
வரையர் , பெருமபான்மையும் செய்யுட்குரிய 
வாய் வருதலின் உரிச்சொல்லாயிற்றென்பாருமுளர் 
என்று கூறுவது , பல்வகைப் பண்பும் பகர் பெயராகி , 

குணம்பல்குணம் தழுவிப் பெயர்வினை , ஒருவா 
செய்யுட்குரியன உரிச்சொல் 

என்ற 

நன்னூற் 
கருத்தினை உட்கொண்டதாகவே தோனறுகின்றது . 


உரை கூறுங்கால நூற்பாக்களின் கருத்துரைத் 
துப் பொழிப்புரை கூறி , சொற்றெளிவு செய்து மேற் 
கோள காட்டி விளககந் தந்து 

முடித்தல் இவர் 
கொணட முறையாகும் . இவர் மேற்கொண்ட நடை , 
செறிவும் தெளிவுங் கொண்டு தேனென இனிக்குந் 
தன்மையது . மாற்றார் கூறும உரை ஆசிரியர் கருத் 
திற்கு மாறுபட்டதெனக் கருதுங்கால தக்கவாறு 
ஏதுவும் எடுத்துக்காட்டும் தந்து மறுத்துரைப்பர் . 
மறுத்து நிறுவுங் கருத்தினை உடன்படாதவர்களும் 
தருக்க நெறி பிறழாது நின்று மறுத்துரைக்கும உரை 
யிலும் முறையிலும் ஈடுபட்டே நிற்பர் 


இளம்பூரணர் கருத்து நன்னூலுள் இடம்பெற 
வும் , நன்னூற் 

கருத்துட் சில சேனாவரையரால் 
மறுக்கப்படுவதையும் காண , 

சேனாவரையர் நன் 
னூலாருக்குப் பிற்பட்டவர் என்ற கருத்துவலியுறு 
கின்றது . அவைதாம் அம்மாம் எனனும் ( தொல . 
சொல் .202 ) நூற்பா விளக்கத்தில் பேராசிரியர் 
பூவராகம் பின்ளை 

அன்றி இவர்காலத்தில் 
( நனனுால் ) வழக்குப் பயிற்சி பெறவிலலை என்று 
கொள்ள இடமாகின்றது என்றுரைத்த குறிப்பு 
இக்கருத்திற்கு அரண் செய்கின்றது . எனவே , சேனா 
வரையர் காலம் 

நன்னுாலார்காலத்தினை ஒட்டிய 
தாக , அல்லது சிறிது பிற்பட்டதாகக் கொள்ளலாம் . 
அக்காலம் கி.பி. 13 - ஆம் நூற்றாணடின முற்பகுதி 
யாகும் . 


1 


கிடைக்கும் பதிப்புகள் அனைத்திலும் , உரைத் 
தொடக்கத்தில் வாழ்த்தாகத் தன்தோள் நானகின் , 
ஆதியிற்றமிழ நூல , தவளத் தாமரை , சந்தனப் 
பொதியத்தடவரை எனத் தொடங்கும் செய்யுள் 
கள் காணப்படுகின்றன . அவற்றில் விநாயகர் ,, 
மாதொருபாகன் , கலைமகள் , அகத்திய முனிவர் 
ஆகியோர் வாழ்த்தப்படுகின்றனர் . இதனால் இவர் 
சைவ சமயத்தவர் எனறு கருத இடமுண்டு . மேலும் ,, 
பெருவிறலமரர்க்கு வெனறிதந்த ( புறம் ), ‘ பனனிரு 
கையும் பாற்படஇயற்றி ( முருகு ) குன்று தோறாட 
லும் ( முருகு ,) ஒணகுழை ஒன்று 

ஒல்கி எருத் 
தலைப்ப ஆடிய கூத்தன் என 

உரையில் காட்டப் 
படும் தொடர்கள் கொண்டும் இவர் சைவ சமயத் 
தவர் என்பது தெளியலாம் . 


சேனாவரையர் தமக்கு முந்திய உரையாளரான 
இளம் பூரணரைப் பலவிடங்களில் மறுத்தும் , ஏற்றும் 
உரை கூறியுள்ளார் . மறுக்குங்கால் அவாபால தாம் 
கொணட மதிப்பு இழுக்குறா வண்ணம் உரைப்பர் . 
இளம்பூரணரைப் பெயர் குறிக்காது , யாண்டும் 
உரையாசிரியர் என்றே உரைத்துப் போதல் அவர் 
பாற் கொண்ட மதிப்பைப் புலப்படுத்தும் . அவருரை 
முற்றிலும் பொருந்தாதெனக காணுமிடத்துக் 
காரணங்காட்டி அவ்வுரை போலியுரை என்க 
என்றும் , உரையன்மையறிக எனறும உரை ததுச் 
செல்வார் . சேனாவரையர் தொலகாப்பியச் சொல்லதி 
காரத்திற்ப் மட்டுமே உரை வரைந்து போயினார் . 
ஏனைய பகுதிக்கும் இவர் உரை எழுதியிருந்தால் .. 
என்று எண்ணி ஏங்கியவர்களும் உள்ளனர் . நச்சினார்க் 
கினியரைப் போல இவரும பணடை இலககியங்கட்கு 
உரை எழுதியிருந்தால் அது ஒப்பற்ற இலக்கியக் 
கருவூலமாகவே 

திகழ்ந்திருக்கும் . இவர் , பண்டைப் 
பனுவல்களைச் சுவைப்பதிலும் சுவைத்து நயங்காண 
டலிலும் கண்டு காட்டலிலும் வல்லவர் என்பதை , 
குறித்தோன் கூற்றம் தெரித்து மொழிகிளவி ( 55 ) 
என்னும் நூற்பாவுரையில் ஒலலேங்குவளை எனற 
செய்யுட் பகுதியின் விளக்கமாகப் புதல்வற் பயந்த 
பூங்குழன் மடந்தை பரத்தையிற் பிரிந்து வந்த கிழ 
வனோடு புலந்துரைக்கின்றாளாகலிற் குவளை புலால் 
நாறுதற்கு அவன தவற்றொடு கூடிய அவள் காரண 
மென்பதூஉம் , எருக்கங்கணணி நறிதாதற்கு மகிழ் 
நன் செய்த துனி 

கூர் வெப்பம் முகிழ் நகை முகத் 
தாற்றணிக்கும் புதல்வன் மேல் ஒருகாலைக் கொரு 
கால் பெருகுமன்பு காரணமென்பதூஉம் பெறப்படு 


சேனாவரையர் வடமொழியிலும் தமிழிலும் 
நிறைந்த புலமை வாய்ந்தவர் . சிவஞானமுனிவா தம் 
தொல்காப்பியச் சூத்திரவிருத்தியில் , வடநூற்கடலை 
நிலைகண்டுணர்ந்த சேனாவரையர் எழுத்ததிகாரத் 


சேனாவரையர் 


568 


சேனை முதலியார் 


தலின வழுவாகா தெனபது எனக் கூறியதிலிருந்து 
அறியலாம் . இவ்வரிகள் இவர்தம் தமிழ் நடையழ 
னைக் காட்டி நிற்கினறன . 


இவர் தம்முரையில் ஆங்காங்கு காட்டிச் செல 
லும் குறிப்புகளாலும் , மேற்கோளகளாலும் இவர் 
காலத்திய மரபுகள் , பழக்க வழக்கங்கள் சில புலனா 
கின்றன . தட்டுப்புடைக்கண் வந்தான் என்பது ஒரு 
வகை விளையாட்டென்பதும் , பட்டிபுத்திரர் , கங்கை 
மாத்திரர் ( சூ . 165 ) என்பன விளையாடுங் குழுவினர் 
பகுதி படுங்காற் கொள்ளும் பெயாகள என்பதும் 
தெரிகின்றன . மாறோகத்தார் பேதைப் பருவத்துப் 
பெண்ணைப் பெணமகன் எனறும் ( 164 ) , தென் 

நாட்டார் ஆ , எருமை என்பனவற்றைப் 
பெற்றமென்றும் , தம்மாமி என்பதனைத் தந்துவை 
என்றும் வழங்குவார்கள் எனவும் அறிகிறோம் . கடுக் 
கலந்தகைபிழி எணணெய் பெற்றமையால் மயிர் நல்ல 
வாயின எனனும் மேற்கோளால , கடுக்காய்த் தூள் 
கலந்த கரிசலாங்கண்ணிச் சாறும் , நல்லெண்ணெயும் 
கூடிய கலவை நரையினை நீக்கும் மருந்தாய்த் திகழு 
மாற்றை அறியலாம் . 


ஒரு நூலின ஒரு பகுதிக்கே உரை வரைந்தும் சேனா 
வரையர் பெரும் புகழ் பெற்று விளங்குவது அவ 
ரது பெருமையைச் 

சுட்டி நிறகிறது . அ மா.ப. 
சேனை முதலியார் : பரமபதத்திலிருக்கும் 
விட்டுணு எனப்படும் பரம்பொருளுக்கு என்றும் கூட 
இருந்து குற்றேவல் செய்யும் கணக்கற்ற நித்திய சூரிகள் 
உள்ளனரென வேதங்களும் , பாஞ்சராத்திரம் , வைகா 
நசம் எனும் வைணவ ஆகமங்களும் கூறுகின்றன . 
அந்த நித்தியசூரிகளுக்குத் தலைவராயிருப்பவர் 
‘ விசுவக் சேனர் என்று சொல்லப்படுகிறார் . தமிழில் 
வைணவ ஆசிரியர்கள் இவரைச் சேனை முதலியார் 
என்று குறிப்பிடுவர் . முறகூறிய ஆகமங்களை ஆதார 
மாகக் கொண்டு இவ்வாசாரியர்கள் சேனை 
யாரைப் பற்றிப் பல செய்திகளைத் தங்கள் 
களில் குறிப்பிடுவர் . 


பாண்டி 


முதலி 


நூல் 


- 


- 


சேனாவரையர் வடநூல் வலலாராய் அம்மொழி 
யிலக்கண இலக்கியத் துறைமூழகித் திளைத்து நின்ற 
வராதலின 

தொல்காப்பியத்திறகு உரை காணுங் 
கால பலவிடங்களில் , வடநூல மரபினையும் முடி 
பினையும் கருத்திறகொண்டு அவற்றைத் தொலகாப் 
பியர் கருத்தாக 

அமைத்துக் காட்டிச் செல்வர் . 
அதனால் , 

பெரும்பாலும் தமிழநெறி தழுவி 
உரை வகுத்துச செனற இளம்பூரணர் போன்றா 
ரைப் பலவிடங்களில் 

மறுத்துரைத்தார் . இதுபற் 
றியே நச்சினார்க்கினியர் போனற பினவந்த உரை 
யாசிரியர்களால் வர் கருத்துட் பல மறுத்துரைக 
கப் பெற்றன . 


உலகை 


சிரீராமானுசருக்கு ஆசாரியர்களுடைய ஆசாரிய 
ரான யாமுனாசாாயர் என்னும் திருநாமமுடைய ஆள 
வந்தார் , தமது தோத்திர இரத்தினம் என்னும் துதி 
நூலின் 42 - ஆம் சுலோகத்தில் சேனை முதலியாரைப் 
பற்றிப் பேசும்போது ‘திருமாலுடைய உண்டு மிகுந்த 
( சேட ) உணவை உண்பார் ; திருமால் உலகை நிரு 
வகிக்கும் பொறுப்பை இவரிடம் விட்டுவைப்பாா ; 
இவ்விடயத்தில் இனியவரான இவர் சொன்னபடியே 
திருமால் திருவுள்ளம் பற்றுவோர் என்று இவரது 
பெருமையைக் கூறுகிறார் . சிரீராமனுசரும் தமது 
சிரீவைகுண்டகத்யம் என்னும் நூலில "திருமால் 
நிருவகிக்கும் பொறுப்பு 

முழுவதையும் 
விசுவக்சேனரிடம் விட்டுவைப்பார் ; அவரும் தன் 
ஆணையாலே உலகைப் படைத்தல் , அளித்தல் , 
அழித்தல் முதலான காரியங்களைச் செய்வார் 
எனறு அருளிச் செய்கிறார் . 

சிரீராமானுசருக்குப்பின் திருவரங்கத்தில் சமயத் 
தலைமைப் பொறுப்பை ஏற்றிருந்த சிரீபராசரபட்ட 
ரும் தமது 

சிரீரங்கராசத்தவம என்னும் 
நூலில் முதல் சதசத்தில் , 50,51,52 

மூன்று 
சுலோகங்களில் இவரது பெருமையைப் பேசுகிறார் . 
திருமாலைத் திருமகளோடு திருவிளையாடல் செய் 
யும்படியாகத் திருவனந்தாழவானாகிற படுக்கையில் 
அமர்ந்திருக்கச் செய்து , உலகனைத்தையும் 

நியமிக 
கும் அதிகாரத்தை எப்போதும் தம் திருவிரல் 
திரை கொண்டே நடத்துகின்றவர் சேனை முதலி 
யார் . இவர் பத்தினியான சூத்திரவதி , திருமகளுக்குத் 
திருவடிக் குற்றேவல செய்பவள் . இவர் தம் முக் 
கிய சேவகர்களான கசானனர் ( யானை முகமுடை 
யவர் ) , சிங்கமுகர் , சயத்சேனர் , காலாகவர் என்னும் 
நான்கு நித்திய சூரிகளும் அடியார்களின் இடையூறு 
களைப் போக்குகிறார்கள் என்பது அந்த சுலோகங் 


வட 


ஆகிய 


வடமொழியிலும் அதன் கருத்துகளிலும் இவர் 
கொண்ட ஆர்வம் பல தமிழ்ச் சொற்களையும 
சொல்லாக்கிக் காட்டியது . நீர் எனனுஞ் சொல் 
தமிழ்ச் சொல் 

என்பது மொழி நூலறிஞரின் கருத் 
தாகும் , அப்பொருளைக் குறிக்க அவவொரு சொலலே 
தமிழில் வழங்கப்படுகிறது என்பதை உணர்ந்தும் 
சேனாவரையர் நீர் என்பது ஆரியச் சிதைவு எனக 
குறிப்பிடுகிறார் ( 398 ) . மேலும் தம் உரையில் வட 
நூலார் இதனை நேயம் என்ப ( 55 ) என்றும் , வட 
நூலார் தாது என்ப ( 415 ) என்றும் ஆங்காங்குக் 
காட்டிச் செலகிறார் . 

இத்தகைய கருத்துகள் ஒரோ வழிக் காணப்படி 
லும் தொல்காப்பிய உரைகளுள் சேனாவரையமே 
சாலச் சிறந்ததாகும் என்பது அறிஞர்கள முடிபு . 


முத் 


1 


சேனை முதலியார் 


569 


சேனை முதலியார் 


களின் திரண்ட பொருள் . இதை அடிப்படையாகக் 
கொண்டே வைணவர்கள் வைதிகச் சடங்குகளைத் 
தொடங்கும்போது , சுக்லாம்பரதரம் விட்டுணும் 
என்னும் சுலோகத்தாலே பரம்பொருளான விட்டு 
ணுவை வணங்கிய பின்பு , யானை முகத்தான் முத 


லான எவருடைய பல சேவகர்கள் இடையூறுகளை 
எப்போதும் போக்குகிறார்களோ அத்தகைய விசுவக் 
சேனரை வணங்குகிறேன் என்னும் பொருள உள்ள 
சுலோகத்தாலே சேனை முதலியாரை வணங்கு 
கிறார்கள , 

எஸ் . கி . 


* 


- 


| 


சை 


ச கரத்திற்கும் ஐகாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட 


குறிப்புக் 


களைப் பார்க்க . 


எலலா மெய்யெழுத்துகளுக்கும் பொருத்துமாறே ச கரத்திற்கும் 
இடப் புறமாக இரு கோடுகள் இழுக்கப்பட்டன . 

மதுரை மாவட்டம் 
முத்துப் பட்டியில் இவ்வடிவம் காணப்படுகின்றது . 

வெ 
இந்த இரண்டு கோடுகளும் செகரத்துக்குக கூறப்பட்டது போலவே 
வளைவுகளாக மாறி இனறைய உருவத்தை அடைந்தன . இரண்டு வளைவு ன 
களும் தனித்தனியாகவும் இணைத்தும் எழுதப்பட்டன . வட்டெழுத்திலும் 
அவ்வாறே . 

org 
கே.ஜி.கே. 


சம் , கடுத்தது காட்டும் முகம் என்பதற்கிணங்கச் 
சைகைகள் , வாய்ச்சொற்களைவிட மேலான கருத்து 
களைப் புலப்படுத்துகின்றன . 

ஜி . இரா . 


சைகைகள் , குழந்தைகளின் பேச்சு வளர்ச்சியில் 
முதல் நிலை வகைகளுள் ஒருவகையாகும் . மற்றையன 
அழுதல் அல்லது ஓசை எழுப்புதல் , மழலை என்பன 
வாகும் , பிறந்த சில மாதங்களுக்குக் குழவி பயன் 
படுத்தும் பேசசுக்கு முன்நிலைத் தொடர்புவழி 
அழுகையாகும் . மழலை உண்மையான 

பேச்சுக்கு 
முன்னோடியாகவும் அடிப்படையாகவும் அமைகிறது . 
சைகைகள் ( Gestures ) பேச்சுக்குப் பதிலாகக குழவிப் 
பருவத்தினர் பயன்படுத்தும் தொடர்பு சாதனமா 
கும . குழந்தை சில சொற்களைப் பயன்படுத்த அறிந் 
திருந்தும் , சைகைகளேயே தொடர்ந்து பயன்படுத்து 
கிறது . தனது முதல் சொற்றொடருக்குக் குழந்தை 
சொற்களோடு சைகையையும் பயன்படுத்துகிறது . 
தாய் தன்னை வாரி அணைத்திட வேண்டும் என்ப 
தைக் குழந்தை புன்னகை முகததோடு , 
இரண்டையும் நீட்டி ஓடிவருவதன் மூலம் உணர்த்து 
கிறது . அதுபோன்றே உணவு வேண்டாம் என்பதனை 
உணவுப்பாத்திரத்தைத் தள்ளி உதைப்பதன்மூலம் 
தெரிவிக்கிறது . சைகைகள் உளச்சிகிச்சை முறையிலும் , 
உளப் போராட்டங்களை அறிய முயலும் வழிகாட்டு 
தல் உளவியலிலும் முக்கிய பங்கினை 

வகிக்கின்றன . 
சொல்லால் விளங்கவைக்க முடியாதஉணர்வுகளையும் 
செய்திகளையும் சைகைகள் மூலம் வெளிக்காட்டிட 
முடிகிறது . அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ் 


சைத்தியம் : பௌத்த மதத்தினர் புத்தரை 
வழிபடும் கோயில் சைத்தியம் எனப்படும் . இந்தியா 
வில் சைத்திய மண்டபங்கள் மகாயான புத்தமதம் 
தோன்றிய பின் வளர்ச்சியடைந்தன . இவை பௌத்த 
துறவிகள் தங்கும் விகாரைகளுக்கு 

அருகிலேயே 
அமைக்கப்பட்டன . இசசைத்தியங்களில் பொதுமக் 
களும் வந்து வணங்குவர் . சைத்தியத்தின் ( Chaitya ) 
உள்ளே 

சிறு அறைகளும் , மணடபததின் 
இறுதியில் தூபியும் காணப்படும் , ஒவ்வொரு சிறு 
அறையிலும் புத்தரின் படிமம் காணப்படும் . சைத்தி 
யம் பொதுவாக இலாட வடிவ அமைப்புடையது 
சைத்தியங்கள் அசந்தா , பாசா , எல்லோரா , ஒளரங்கா 
பாது போன்ற இடங்களில் உளளன . 


கைகள் 


அரசர் அல்லது அறவோர் இறந்த பிறகு அவரு 
டைய சாம்பலின்மீது மணணைக் குவித்து வணங்கு 
வது பணடைய மக்களின் வழக்கம் . இக்குவியல் வட 

யில் சைத்தியம் எனக கூறப்படும் . இவ்வழக் 
கம் சமணர்களிடமும் பௌத்தர்களிடமும் 
காணப்பட்டது . பௌத்தர்கள் மண்குவியலுக்குப் பதி 


மிகுந்து 


சைதனியர் 


571 


சைதனியர் 


| 


சைத்தியம் - அமைப்பு கார்லே சைத்தியம் 


| 


மறுமணம் 


லாகக் கல்லைக் கொண்டு கும்மட்ட அமைப்பில் கட் 
டினர் . இவை இலாட வடிவமான மண்டபங்களின் உட் 
பகுதியின் இறுதியில் அமைக்கப்பட்டன . 


மனைவி இலட்சுமிதேவி பாம்பு கடித்து இறந்ததனால் 
விட்டுணுபிரியா என்பவரை 

புரிந்து 
கொண்டார் . சைதனியருடைய தந்தை இறந்தபிறகு 
அவருக்குச் சடங்குகள் 

செய்யக் கயாவிற்குச் 
சென்றார் . அங்கு அவர் பரமானந்தபுரி , ஈசுவரபுரி 
கோபாலபுரி போன்றவர்களைச் சந்தித்தார் . ஈசுவர 
புரியின் வேண்டு கோட்கிணங்க இவ்வுலகைத் துறக்க 
முடிவு செய்தார் . 


மிகத்தொன்மையான சைத்தியம் செவ்வக வடி 
வத்தைக் கொண்டு விளங்கியது . சூனார் ( Juanar ) 
என்ற இடத்தில் இவ்வடிவச் சைத்தியம் உள்ளது . 
சைத்தியத்தின் உள்ளே வரிசையாகத் தூண்களும் 
காணப்படும் . சைத்தியத்தின் உள்ளே வெளிச்சம் 
படும் வகையில் சைத்தியக் குகைகளின் நுழைவாயில் 
களின் மேல் இலாட வடிவத்தில் சன்னல்கள் அமைப் 
பும் காணப்படுகிறது . 

சு.இரா . 


* 


சைதனியர் : வேதாந்தக் கருத்து முறைகளுள் 
அசிந்திய பேதா பேதத்தைப் ( Achintyabhedabheda ) 
பரப்பியவர் சைதனியர் . இவர் செகந்நாத மிசுரா 
( Jagannatha Misra ) சசிதேவி ( Saci Devi ) என்பவர் 
களுக்கு கி.பி. 1487 - இல் நவத்விபா (Navadvipa ) 
என்னுமிடத்தில் பிறந்தார் . இவர் பிறந்த காலத்தில் , 
சீனிவாச பண்டிதர் , சிரீராம பண்டிதர் , சந்திரசேகரர் . 
முராரிகுப்தா போன்ற வைணவப் பெரியார்கள் 
வாழ்ந்த காரணத்தினால் சைதனியரும் 
சமயத்திற்குத் தன்னை உரித்தாக்கிக் 

கொண்டு 
அதற்கு ஒரு புதிய உருவத்தைக் கொடுத்தார் . 


கிருட்டிணதாச கவிராசா , தம் சைதனிய - சரி 
தம்ரிதா ( Caitanya - Caritamrta ) என்னும் வங்காள 
நூலில் சைதனியருடைய வாழ்க்கையை மூன்று பிரிவு 
களாகப் பிரித்துள்ளார் . முதல் பகுதி , 

, சைதனி 
யருடைய முதல் 24 ஆண்டுக்கால வாழ்க்கையைப் 
பற்றியதாகும் . இவர் தம் 24 - ஆம் வயதில் இவ்வுலக 
வாழ்க்கையைத் துறந்தார் . இரண்டாம் பகுதி 
அடுத்த 6 ஆண்டுக்கால வாழ்க்கையாகும் . இந்த 6 
ஆண்டுக் காலத்தை இவர் புனித யாத்திரையில் செல 
விட்டார் . கடைசிப் பகுதி அவர் வாழ்ந்த மீதமுள்ள 
18 ஆண்டுகளாகும் . இதில் 6 ஆண்டுகள் இவர் பக்திப் 
போதனையில் கழித்தார் . மீதமுள்ள 12 ஆண்டுகள் 
ஆன்மிக பரவசத்திலும் , கிருட்டிணனின் பிரிவுத் 
துயரிலும் கழித்து கி.பி. 1533 - இல இறந்தார் . 


வைணவ 


சைதனியர் சிறுவயதில் ஒருசமசுகிருதப் பள்ளியில் 
சேர்ந்து படித்தார் , வீட்டில் புராணங்களையும் 
சிரீமத் -பாகவதம் போன்றவைகளையும் கற்றறிந்தார் . 
இவர் , தம் சிறுவயதிலிருந்தே பக்திப் பாடல்களில் 
நாட்டம் கொண்டு விளங்கினார் . இவர் தம்மைக் 
கிருட்டிணனுடன் ஒன்று படுத்திக் கொள்வதில் 
பெரும் ஆர்வம் காட்டினார் . சைதனியருடைய முதல் 


சைதனியரது ஆன்மிக வாழ்விலே குருவாக 
அமைந்தவர்கள் தீட்சா குருவும் சந்நியாச குருவும் 
ஆவார்கள் . அவர்கள் மாத்துவர்களே ( Madhvaites ) . 
சைதனியரே தாம் மாத்துவப் பிரிவைச் 

சார்ந்தவ 
ரென்றும் , அவரது துவைத ( Dwaita ) நிலையினைத் 
தம் போதனைகளில் மேற் கொள்வதாகவும் 
கிறார் . ஆனால் , தசமூலசுலோக விளக்கங்களின்படி 
பார்த்தால் இவர் தத்துவம் ஒருவகை பேதாபேதம் 


கூறு 


சைதனியா 


572 


சைதனியர் 


வேறு 


வேறு 


( Bhedabheda ) அல்லது வேறுபாட்டில் 
LIITLIST OL ( Identity - in - difference ) என்பதாகும் . 
சைதனியர் மாத்துவர் போல் என்றுமுள்ள 
பாட்டை மட்டுமன்றி என்றுமுள்ள வேற்றுமையின் 
மையையும் வற்புறுத்துகிறார் . இந்த வேறுபாட்டில் 
வேறுபாடின்மை என்னும் தத்துவம் அளவை நெறி 
யிலே அறிவிற்கு எளிதில் புரிவதாக இல்லை எனவே . 
இதை மாத்துவருடைய கொள்கையிலிருந்து 
படுத்தி அசிந்திய பேதாபேதம் அல்லது 

ஒருவகைக் 
கருத்தியல் ஒருமைக் கொள்கை ( Idealistic Mnism ) 
என்றே கொள்ள வேண்டும் . 


வேறு 


strength ) , நிறைந்த புகழ் ( perfect glory ) , 
நிறைந்த அறிவு ( perfect intelligence ) முழுத்துறவு 
( perfect detachment ) ஆகியவற்றின 

ஒருமைப 
பாடே அரியாகும் . இந்தப் பண்புகளெல்லாம் வேறு 
பட்டனவாகத் தோனறினாலும் அவைகளுக்கும் 
இறைவனுக்கும் எந்தவித வேவறுபாடும் இல்லை . 
இறைவனது சொரூபத்திற்கும் அவனது பலவகை 
ஆற்றல்களுக்கும் உள்ள உறவு சிந்திக்க வொண் 
ணாத ஒன்றாகும் . இதைச் சிந்திக்க வொண்ணாத 
பேதாபேதம் என்று 

கூறலாம் . உபநிடதங்களில் 
சொல்லப்பட்டுள்ள மூன்று விதமான 

வேறுபாடு 
களுக்கும் அதாவது ஒரு படித்தான 

வேறுபாடு 
( Homogeneous distinction ) , பலவேறான முரண் கூறு 
கள் கொணட வேறுபாடு 

( Heterogeneous dis 
tinction ) , உள் வேறுபாடு 

( Internal distinction )) 
ஆகியவை களுக்கு அப்பாற்பட்டு நிற்கிறான் இறை 
வன் . இறைவன் தனனுடைய ஆற்றலின் வாயிலாக 
இவ்வுலகமாகவும் , சிற்றுயிர்களாகவும் வெளிப்பட்டுத் 
தோன்றுகிறான் . அவன இந்த உலகத்தின் நிமிதத 
காரணமாகவும் ( efficient cause ) முதற்காரண 
மாகவும் ( Material cause ) விளங்குகிறான . 


ஆனால் 


சைதனியர் , வைணவக் கருத்து முறைகளினபடி , 
உலக உண்மையை ஏற்று , மாயாவாதததை மறுக் 
கிறார் . சங்கரர் தாராத ஒரு சிறப்பினை ஈசுவர 
னுக்குத் தருகிறார் . சங்கரர் நிர்க்குணப் பிரமத்தையே 
( Nirguna Brahman ) முதற் பொருளாகக் கருதி , 
அதற்கு அடுத்த நிலையைத் தான் சகுண பிரமத் 
திற்குக்( Saguna Brahman ) கொடுக்கிறார் . 
சைதனியர்கள் , உலக உண்மையினை நம்புகின்எற 
காரணத்தினால் நிர்க்குணப் பிரமத்தை ஈசுவரனுக்கு 
அடுத்த நிலையில் வைத்துள்ளனர் . இரண்டாவதாகச் 
சைதனியார் , நிம்பார்க்கர் , வல்லபர் ஆகியோர்களைப் 
போல கிருட்டிணனை இறைவனாகவும் , இராதையை 
அவனது ஆற்றலாகவும் கருதுகிறார் . இவ்வாறுகருது 
வதில் சைதனியர்கள இராமானுசர் , மாத்துவர் ஆகி 
யோரிடமிருந்து வேறுபடுகிறார்கள் . நாராயணனை 
இறைவனாகவும் , இலட்சுமியை அவனது ஆற்றலா 
கவும் கொள்கின்றனர் . இவவாறு இறைவனையும் 
அவனது ஆற்றலையும் சேர்த்து இலட்சுமி நாராயண 
னாகவும் , அவன வைகுந்தத்தில் ஆட்சி 

புரிவதா 
கவும் கருதி வழிபாடு செய்வது தொலைவிலிருந்தே 
நிகழும் வழிபாடாகும் . இந்தத் தொலைவழிபாட்டி 
னால் இறைவனோடு மனிதன மிகவும் நெருக்கமாக 
உறவு கொளவதற்கு வாய்ப்பில்லை . ஆனால் இறை 
வனை இராதாகிருட்டிணனாகக் கருதுவதில் , மனி 
தனுக்கும் இறைவனுக்கும் நெருங்கிய தொடர்பு 
ஏற்பட வாய்ப்புள்ளது . றைவனைத் 

தோழனா 
கவும் , குழந்தையாகவும் , நாயகனாகவும் வெவவேறு 
உறவு நிலைகளிலே நுகரலாம் . சைதனியார் , வல்லபா 
போன்றவர்கள இலட்சுமி நாராயணனின பொம்மை 
யை வணங்குவதைவிட இறைவனது இனிமையை நுகர் 
வதையே உயர்ந்ததாகக் கருதுகின்றனர் . 


இறைவன் தன்னுடைய சுயரூபலட்சணத்தில 
( suarupa shakti ) மூன்று விதமான ஆற்றல்களாக 
வெளிப்பட்டுத தோனறுகின்றான் . அவை சந்தி நீ 
( sandhini ) , சம்விதது ( samvit ) , இலாதினி ( Hiladial ) 
என்பனவாகும் . சந்தி நீ என்பது உண்மை ( sator 
Existence ) ; சம்விதது என்பது உணர்வு ( Chitor know 
ledge ) ; இலாதினி என்பது ஆனந்தம் ( Bliss ) . இந்த 
மூன்று யல்புகளும் இறைவனுடைய 

அந்தரங்க 
சொருப சகதி எனப்படும் . இறைவன தன்னுடைய 
தடத்த லட்சணம் , ( Tatastha shakti ) அல்லது 
சக்தியின் மூலம் சிற்றுயிர்களைப் படைக்கிறான் . 
அவனுடைய வெளிப்படை ஆற்றலான மாயா சகதி 
யின் மூலம் வெளி உலகத்தைப் படைக்கிறான . 
சங்கரரும் அவரைப் பின்பற்றுவோரும் இறை 
வனின் இந்தச் சக்திகளெல்லாம் பொய்த்தோற்றங்கள் 
எனக் கொள்கிறார்கள் . ஆனால் சைதனியருக்கும் 
அவருடைய கருத்து முறைக்கும் , சித் சக்தி , சீவசக்தி , 
மாயா சக்தி போன்றவைகள் பொய்த் தோற்றங்கள் 
அல்ல . 

ஆன்மா என்பது பரம்பொருள் தன்னுடைய சீவ 
சக்தியின் மூலம் ஓர் எல்லைக்குட்பட்ட நிலையில் 
விளங்குவதாகும் . சைதனியரின் கருத்துப்படி 

ஆன 
மாக்கள் 

எணணற்றவை . எவ்வாறு ஒளிக்கதிர்கள 
சூரியனிடமிருந்து தோற்றம் பெறுகின்றனவோ அவ் 
வாறு 

எண்ணற்ற ஆன்மாக்கள் தெய்வ ஆற்ற 
லினின்றும் தோற்றம் பெறுகின்றன . 

அவ்வாறு 
தோற்றம் பெறுகின்ற ஆன்மாக்கள் முற்றிலுமாக 


சைதனியரின் கருத்துப்படி அரி எனபவர்தான் 
முழுமுதற் பொருள் . அரியின பொருட் 

சார்பற்ற 
உருவத்தைச் சூழந்துள்ள ஒளிவட்டம் , சங்கரரது 
நிர்க்குணப் பிரமமாகும் . அரியின் ஒரு பகுதியே ஆன் 
மாவாகும் . நிறைந்த அழகு ( Perfect beauty ) , நிறைந்த 
மாட்சி ( Perfect Majesty ) , நிறைந்த ஆற்றல் ( perfect 


சைதனியர் 


573 


சைபீரியா 


துணை நூல்கள் : 


Mahadevan . T.MP. , Outlines of Hinduism , Che - 

tana Limited , Bombay , 1960 . 


இறைவனையே சார்ந்துள்ளன . இறைவன் உண்மை 
நிலையில் எல்லையற்றவனாக . எங்கும் நிறைந்த 
வனாக விளங்குகிறான் ஆன்மாவாக 

விளங்கும் 
பொழுது எல்லைக் குட்படுகிறான் ; கட்டுறுகிறான் . 
மாயா சக்தியின் மயக்குகளால் சிதைவுறுகின்ற நிலை 
யில் , உள்ளார்ந்த இறைவனது ஆன்மிக 
யோடு ஆன்மா கொள்ளுகின்ற உறவினாலே , மாயை 
யின் மயக்குகளினின்று விடுதலை பெற 

முடியும் . 
இவ்வாறு விடுதலை பெற்ற 

பெற்ற நிலையிலுங்கூட ஆன் 
மாக்கள் தனித்தே ( Distinct ) விளங்குகின்றன என்பது 
சைதனியரின் கருத்தாகும் . 


உண்மை 


Radhakrishnan , S , Indian philosophy , George Allen 

and Unwin , London , 1971 . 


குடி நீர் 


உள்ளது . 


ஆன்மாக்கள் இறைவனிடமிருந்து ஒருவிதத்தில் 
வேறுபட்டும் மற்றொரு விதத்தில் வேறுபடாமலும் 
விளங்குகின்றன . இறைவனது ஆன்மிக உண்மையை 
ஆன்மாக்கள் பெற்று விளங்கும் போது வேறுபடுவ 
தில்லை , ஆன்மாக்கள் 
றைவனது உணமைத் 
தன்மையைச் சிறிதளவே பெற்று விளங்கும்போது 
வேறுபட்டு மாயையினால் அடக்கியாளப்படுகிறது . 
றைவனது மாயா சக்தி இருவேறு 

வழிகளில் 
செயற்படுகிறது . 1. மாயை முதனமையாக விளங்கும் 
போது பொருள் உலகின தோற்றத்திற்குக் காரண 
மாகிறது , 2.மாயை அவித்தையாக விளங்கும்போது 
ஆன்மாவை அறியாமைக்குள் மூழ்கச் செய்து அதன் 
உண்மைத் தன்மையை மறக்கக் செய்கிறது . 
வாறு ஆன்மா அதன் உண்மைத் தன்மையை மறந்து 
ஓர் எல்லைக்குட்படும் போது , துன்பமும் ஏமாற்ற 
மும் ஏற்படுகின்றன . இந்த உலகம் இறைவனுடைய 
மாயா சக்தியின் விளைவு என்றாலும் அது பொய்த் 
தோற்றமன்று இந்த உலகம் , ஆன்மா தன்னுடைய 
உண்மை நிலையினை உணர்ந்து , தெய்விக வழி 
நின்று உய்வதற்கு வாய்ப்பான பயிற்சிக் 
விளங்குகிறது . 


சைதாப்பேட்டை : தமிழ்நாட்டின் செங்கை 
மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு வட்டம் . குடத் 
தலை ஆறு , கூவம் , அடையாறு ஆகியன இங்குப் 
பாய்கின்றன . 

சென்னை 

மாநகருக்குக் 
வழங்கும் புழலேரி இங்கு 

தொழிற் 
செறிவுள்ள பகுதியான கிணடி , பன்னாட்டு விமான 
நிலையம் உள்ள மீனம்பாககம் , வரலாற்றுச் 
சிறப்புடைய பல்லாவரம் மற்றும் பரங்கிமலை , 
என்புருக்கி நோய் மருத்துவ நிலையம் உள்ள தாம்பரம் 
ஆகியவற்றை இது உட்கொண்டுள்ளது . இப்பகுதியில் 
காமராசர் நினைவாலயம் , 

குதிரைப் பநதைய 
மைதானம் , உடற்பயிற்சி ஆசிரியர் கலலூரி , ஆசிரியர் 
பயிற்சி கல்லூரி மற்றும் பொறியியல் கலலூரி . 
ஆகியன உள்ளன . தேசிய நெடுஞ்சாலையானது இப் 
பகுதிகளின் வழியே ஊடுருவிச் செல்கினறது . சைதாப் 
பேட்டை இதன் தலைமையிடமாகும் . 

மா.கா. 


இவ் 


களமாக 


உளளன . 


சைதனியரும் , அவரைப் பின்பற்றுவோரும் 
தெய்விக நெறியினை ஆனமாக்களது உணமை நெறி 
யெனக் கொளகின்றனர் . ஆனமாக்கள் பக்தி நெறி 
நின்று தங்களை முற்றிலும் இறைவனிடத்தில் ஒப் 
படைத்துக் கொண்டு அதன் வாயிலாகத் தங்கள 
உண்மைத்தன்மையை அறிதலே தெய்விக நெறி 
யாகும் . இந்த நிலை தான் பகதியின உன்னத நிலை 
யாகும் . இந்த 

உயரிய பக்தி நிலையைத்தான் 
இராகாத்மிக பக்தி ( Ragatmika bhakti ) என்பர் . 
இந்த இராகாத்மிக பக்தியின் உச்சநிலை மகாபாவம் 
( Mahabhavam ) ஆகும் . 

ஆன்மாவிடத்து , 
இராதை , கிருட்டிணன் ஆகியோரிடையே தோன்றும் 
தெய்விக அன்பினைக் குறிப்பதாகும் . எனவே , முக்தி 
என்பது 

கிருட்டிணணுடைய 
முடிவில்லாத அன 
பினை ஆன்மாக்கள் அனுபவிப்பதே ஆகும் , 


சைபீரியா ஐக்கிய சோவியத்துச் 

சமவுடை 
மைக் குடிரயசின் ஆசியப் பகுதியில் உள்ள பெரும் 
நிலப்பிரிவு . வடக்கு ஆசியாவில் மூனறில் ஒரு பாகம் 
சைபீரியா ( Siberia ) என்ன்று 

கூறலாம் . 

மேற்கில் 
யூரல் மலைத்தொடரிலிருந்து , கிழக்கில பசிபிக்குமாக் 
கடலின் ஓரமாக உள்ள மலைத்தொடர்கள 
வரை 
இது பரவியுள்ளது . வடக்கில் இலாப்டேவும் ( Lap 
tev ) கிழக்கில சயன் மலைத்தொடரும 
தெற்கில் மங்கோலிய மக்கட்குடியரசு வரையிலும் 
இது பரவியுள்ளது . சோவியத்தின் தூரக்கிழக்குப் பகுதி 
சைபீரியாவின் ஒரு பாகமாகக் கருதப்பட்டபோதிலும் 
வட்டாரத் திட்டங்களைப் பொறுத்தவரை , சோவி 
யததுக் குடியரசு அப்பகுதியைத் தனிதத முறையில 
தான கண்காணிககிறது . சைபீரியாவின மொத்தப் 
பரப்பு 7,511,000 ச.கி.மீ . மக்கள தொகை 29,820,000 
( 1970 ) . சைபீரியாவின 

ஆட்சிப் 

பிரிவுகளாவன : 
யாகூட்டு ( Yakut ), பூர்யட்டு ( Buryat ) , 

தூவா 
( Tuva ) , ஆல்தாய் ( Altai ) , கிரேசுநோயார்சுக்கு 
கிரேசு ( Krasnoyarsk Krays ). 


சைபீரிய மக்களில் பெரும்பான்மையினர் 
சியரும் உக்ரேனியரும் ஆவர் . உருசிய இனத்தைச் 
சேராத சில மக்களும் இங்கு வாழ்கின்றனர் . கிறித்தவ 


சி.இ. 


1 


சைமன் .. 


574 


சைபீரியா 


அல r 


* 
ஆாகடிக்குப் பெருங்கடல் , 


பெர்ரிங் 
கடல 


ஆளுநர்கள மூலம் உருசியப் பேரரசர் இக்குடியேற் 
றத்தை ஆண்டு வந்தார் . ஆளுநர்கள் சைபீரிய மக் 
களிடமிருந்து கப்பம் பெற்றுக் கொண்டு அம்மக 
களின் பழக்கவழக்கங்களில் தலையிடாமல் இருந 
தனர் . உருசிய அரசியலாரின தண்டனைக்குட்பட்ட 
பலர் , சைபீரியாவிற்கு நாடுகடத்தப்பட்டு வந்தனர் . 
உருசியாவைத் தூரக் கிழக்குடன் இணைக்கும் நீண்ட 
இருப்புப்பாதை ( Trans Siberian Railroad ) சைபீரியா 
வழியாகச் செல்வதால் , அது அமைக்கப்பட்ட கால 

லத் 
திலிருந்து ( கி.பி .1892 முதல 1905 வரை ) சைபீரியாவின் 
சிறப்பு மிகுதியாயிற்று . அதனால் மேலும 

மேலும் 
உருசியர் சைபீரியாவுக்குச் சென்று தங்கலாயினர் 


சைபீரியம் 


சியா 


ஆசியா 


வடபசி குக்கடல் 


எப்பான் 


சைபீரியா அமைவிடம் 


ஆனால் , 


சமயத்துடன் , இசுலாமியமும் திபெத்திய 

பௌத்த 
சமயமும் இங்குக் கடைப்பிடிக்கப்படுகின்றன . 


உருசிய உள நாட்டுப் போாக் காலத்தில் ( 1918 
1920 ) செம் படையினரை எதிரத்த 

வெணபடை 
யினர் ( White Forces ) சைபீரியாவைத் தமது முக் 
கிய கேந்திர பகுதியாகக் கொண்டு 

போரிட்டனர் , 
பொதுவுடைமைக் கட்சியினர் அவர் 
களைத் தோற்கடித்துவிட்டதால் 1920 முதலசைபீரியா 
முழுவதிலும் புதிய உருசியப் பொதுவுடைமை ஆட்சி 
ஏற்பட்டது . அதன்பிறகு , சைபீரியாவின் 

பொருளா 
தார வளர்ச்சி பன்மடங்குப் பெருகியது . தொழில் 
கள் பல தோன்றின . இரணடாம் உலகப் போருக்குப் 
பிறகு , தென்மேற்குச் சைபீரியா தொழில் துறையில் 
மிக விரைவாக முன்னேறியது . சைபீரியா கி.பி. 1170 
-இல் தனது இயற்கை வளங்களைப் பெருக்கிக்கொள 
வதற்காகவும் , அவற்றின் மூலம் பல தொழிலகளை 
வளர்ப்பதற்காகவும் , அமெரிக்கா , சப்பான் , மேற்கு 
ஐரோப்பா முதலிய நாடுகளின் மூலதன உதவியைச் 
சோவியத்து அரசு நாடியதும் ஈண்டுக் - குறிப்பிடத 
தககது . 

தெ.பா. 


| 


ப 


1 


சைபீரியப் பெண்கள் 


சைமன் 

ஆல்சுபுரூக்கு சர் சான் : ( கி பி . 
1873-1954 ) எண்பது வயது வரை புகழுடன் வாழ்ந்த 
சர்சான் சைமன் ஆல்சுபுரூக்கு ( Sir John Simon 
Alsbrook ) என்னும் ஆங்கில அரசியல் அறிஞர் சுருக்க 
மாகச் சைமன் என்றே குறிப்பிடப்பட்டார் . இந்திய 
வரலாற்றில் இடம் பெற்றுள்ள 1927 - ஆம் ஆண்டில் 
நியமிக்கப்பட்ட சைமன் குழுவின ( Simon 
Commission ) தலைவர் இவர் தான் . 


| 


| 


1 


1 


மது 


| 


வரலாறு : வரலாற்றுக் காலத்தில் , ஊணர் , மங்கோ 
லியர் , மஞ்சுக்கள் முதலிய நாடோடிக் கூட்டத்தினர் 
இங்குத் தங்கிப் பல நாடுகளைத் தாக்கினர் . 
கோலியப் பேரரசு கி.பி. 15 - ஆம் 

நூற்றாண்டின் 
இடைப்பகுதியில் சிதைவுற்றபின் , 

சைபீரியாவில் 
அமைந்த சிபிர் தாதர் கனேட்டு ( Sibir Tatar 
Khanate ) அரசை கி.பி .1598 - இல் உருசியா வென்று 
கைப்பற்றிக் கொண்டது . தொடர்ந்து , மேற்குச் சைபீ 
ரியா முழுவதையும் கி பி . 15 - ஆம் நூற்றாண்டில் 
உருசியா தன்வசப்படுத்தியது . சைபீரியா உருசியப் 
பேரரசின் குடியேற்றப் பகுதியாயிற்று .. இராணுவ 


இங்கிலாந்தின் : அரசியல் வல்லுநரான இவர் 
கி.பி. 1873 - ஆம் 

ஆண்டில் மான்செசுட்டரில் 
( Manchester ) பிறந்தார் . ஆக்சுபோர்டு பல்கலைக் 
கழகத்தில் பயின்று பட்டம் பெற்றார் . மாவழக்கறிஞர் 
( Barrister ) பட்டத்தை இவர் கி.பி 1899 - இல் பெற்று 
வழக்கறிஞரானார் . திறமை , ஆற்றல் 
அரசுத் தலைமை வழக்குரைஞர் ( Solicitor - General ) 


காரணமாக 


1 


சைமன் ... 


575 


சைமன் .. 


பதவியைப் பெற்றார் ; பின்னர் அரசியலிலும் நுழைந் 
தார் . 1906 - ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் தாராள 
வாதக் ( Liberal ) கட்சியின் சார்பாக ஆங்கிலச்சட்டத் 
தலைமைப்பணி முதல்வராகவும் பாராளுமன்றத்தின் 
உறுப்பினராகவும் முதன் முதலாகத் தேர்ந்தெடுக்கப் 
பட்டார் . இங்கிலாந்தின 1913 - ஆம் ஆணடில ஆங்கிலச் 
சட்டத் தலைமைப் பணி முதல்வராக ( Attorney 
General ) நியமிக்கப்பட்டார் . 


முதல உலகப் போர் கி.பி. 1914 - இல் தொடங் 
கியது . அப்போது இங்கிலாந்தின் பாராளுமன்றத்தில் 
கட்டாய இராணுவ சேவையை 

( Conseription ) 
வற்புறுத்திச சட்ட மசோதா ஒன்று நிறைவேற்றப் 
பட்டது . இது சான் சைமனுக்குப் பிடிக்கவிலலை . தம் 
சட்டத் தலைமைப்பணி முதல்வா பதவியை 1916 - ஆம் 
ஆண்டில் துறந்தார் . ஆனால , 1917 - ஆம் 

ஆண்டில் 
தாம் விரும்பியே புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருந்த 
இங்கிலாந்தின் விமானப்படையில் சேர்ந்து 
கொண்டார் . அடுத்த ஆணடே 

விமானப்படைப் 
பதவியையும் உதறித்தள்ளிவிட்டு , அப்போது நடை 
பெற்ற ஆங்கிலப் பாராளுமன்றத் தேர்தலில் போட்டி 
யிட்டுத் தோல்வியையே கண்டார் . ஆனால் , அதற்குப் 
பிறகு நான்கு ஆண்டுகள் காத்திருந்து 1922 - ஆம் 
ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றுப் 
பாராளுமன்றத்திற்கு உறுப்பினராகத் தேர்ந்தெடுக் 
கப்பட்டார் . 


தனர் . மற்றைய ஆறு உறுப்பினர்கள் 1 ) பரன்காம் 
( Burnham ) என்பவர் இந்தியாவின்பலபகுதிகளை அறிந் 
திருந்தவர் . 2 )இசுட்ரத்கோனா ( Stratheona ) என்பவர் 
பிரபுக்கள் சபையிலிருந்து ஆளுங்கட்சித் தலைவர் என் 
பதால் நியமிக்கப்பட்டார் . 3 ) இலேன்பாக்சு ( Lane 
Fox ) அரசப் பேராளர் இர்வினின் நியமிப்பாளர் ; 
பேராளர் . 4 ) கடோகன் ( Cadogan ) பொதுமக்கள் 
சபையின் நடுவரின் ( Speaker ) பேராளர் . 5 ) அப் 
போது பொதுமக்கள் சபையின் சாதாரண உறுப் 
பினராகவும் பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்த 
பொழுது இங்கிலாந்தின் பிரதமராகவும் இருந்த 
அட்லி பிரபு ( Lord Clement Attle € ) . 6 ) தொழிற் 
கட்சியின் மற்றொரு பேராளரான ஆர்ட்சார்ன் 
( Hartshorn ) . இந்த 6 உறுப்பினர்களும் தலைவராகிய 
சைமனும் அடங்கிய 7 உறுப்பினர்குழுவில்இருந்தனர் . 
இந்தக் குழுவில் ஓர் இந்தியர்கூட உறுப்பினராக நிய 
மிக்கப்படாதது குறிப்பிடத்தக்கதும் வருந்தத் தக்கது 
மாகும் . இதனாலேயே 

எதிர்ப்புத் தோனறியது . 


இரகீம் , 


சைமன் குழு நியமிக்கப்பட்டதை அறிந்ததுமே 
அகில இந்தியத் தேசிய காங்கிரசு , அகில இந்திய முசு 
லீகுக் கழகம் , அகில இந்திய முறபோக்குக் 

குழு , 
ஆலைகள் உரிமையாளர்கள சங்கம் , இந்து மகாசபை 
உட்பட அனைத்துக் கட்சிகளும் 

எதிரத்தன . 
தலைவர்களான தேசுபகதூா சப்ரூ , 

முகமமதலி 
சின்னா , அன்னி பெசண்டு , சர் அப்துல் 
சர் அல் இமாம் , சிவசாமி அய்யர் , 
செதல்வாடு ( Chimanlal Setalvad ) தீன்சா ஆகியோர் 
அரசப் பேராளருக்கும் இந்திய அரசாங்கச் செயலாள 
ருககும் தம் எதிர்ப்பைத் தெரிவித்துச் 

சைமன குழு 
எதிர்ப்பு நடக்கும் என்று 1927 - ஆம் 

ஆண்டிலேயே 
எழுதினார்கள் என டாக்டர் 

தாராசந்து தமது 
இந்தியாவில் சுதந்திர இயக்கத்தின வரலாறு என்ற 
நூலில் குறிப்பிடுகிறார் . 


சமனலால 


இந்திய அரசியல் சூழ்நிலையில் 1925-27 ஆண்டு 
களில் பெரியதோர் மாற்றமும் குழப்பமும் காணப் 
பட்டு வந்தன . அப்போது இங்கிலாந்தில பர்க்கன் எட் 
பிரபு ( Lord Birkenhead ) இந்திய அரசின் செயலா 
ளராகப் ( Secretary of State for India ) பதவி வகித் 
திருந்தார் . இங்கிலாந்து அரசாங்கத்தின் 

அமைச 
சரவை 1927 - ஆம் ஆண்டு சூலை 20 - ஆம் 

நாளில் 
இந்திய அரசியல சூழ் நிலையைக் கண்டறிய ,, 
மேலாணமைக்குழு நியமிப்பது என முடிவு செய்தது . 
இதற்குச் சர் சான் சைமன் ஆல்சுபுரூக்கையே தலை 
வராக நியமித்தது . இதற்கு இரண்டு 

காரணங்கள் 
இருந்தன . ஒன்று , 1926 - ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் 
நடைபெற்ற பொது வேலை நிறுத்தத்தின் போது 
மக்கள் சபையின் தாராள வாதக கட்சியைச் சார்ந்த 
சிறப்பு உறுப்பினர் என்ற முறையில் இவரது முழு 
முயற்சியினால் வேலை நிறுத்தம் நினறது . மற்றொன்று 
சைமன் சிறந்த சிறப்பு அரசியல் சட்ட அமைப்பு வழக் 
கறிஞர் ( Constitutional Jurist ) . மேலும் இந்தியாவில 
இருந்த மிதவாதிகளிடமிருந்து சைமனின் தலைமைக்கு 
எதிர்ப்பு இருக்காது என்றும் நம்பப்பட்டது . 

சைமன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவில 
சைமனையும் சேர்த்து மொத்தம் 7 உறுப்பினர் இருந் 


ரண 


சைமன் குழு இந்தியாவிற்கு இரண்டு தடவை 
வந்து சென்றது . முதல் தடவை 1928 - ஆம் ஆண்டில் 
பிப்பிரவரி 3 - ஆம் நாள பம்பாயை வந்தடைந்தது . அது 
31.3.1928 வரை இந்தியாவில் தங்கியிருந்தது . 
டாம் தடவை அவ்வாண்டு அக்டோபர் மாதம் 
11 - ஆம் தேதி வந்து இந்தியாவின் பல நகரங்களுக்குச் 
சென்றது , சென்னை , இலாகூர் , கராச்சி , பெசாவர் 
தில்லி , இலக்னோ , பாட்னா , கல்கத்தா , சில்லாங்கு , 
இரங்கூன் , மீண்டும் சென்னை , நாக்பூர் 

எனறு 
21.3.1929 வரை பல நகரங்களுக்குச் சென்றது . சைமன 
குழு , எதிர்ப்புக் கூட்டங்களையே கண்டது . 
முசுலீம் , கிறித்தவர்கள் அனைவரும் வேறுபாடின 
எதிர்த்தனர் . அப்போதுதான் , இலசபதிராய் , நேரு 
வின் தாயார் சொரூப இராணியார் , சவகர்லால் 


சைமன் குழு 


576 


சைமன் குழு 


நேரு , கோவிந்த வல்லப பந்து போன்ற 

பெருந 
தலைவர்கள போலீசுத் தடியடிக்கு ஆளாயினர் . 


மன்றங் 


போன்ற 


| 


வரை 


சர் சான் சைமன் தம் குழு அறிக்கையை 1930 - ஆம் 
ஆண்டு கொடுத்தது . இவா ஆங்கில அரசுக்கு ஆற்றிய 
தொண்டு காரணமாக 1931 - ஆம் ஆண்டிலேயே வெளி 
நாட்டு அமைச்சராகப் பதவி நியமனம் பெற்றார் . 
அப்பதவியில் 1935 - ஆம் ஆண்டு முடிய 5 ஆண்டுகள் 
இருந்தார் . அதன் பிறகு 1937 - ஆம் ஆண்டு 
இவர் இரண்டு ஆண்டுகள் உளநாட்டு அமைச்சராகவும் 
( Home Secretary ) பணியாற்றினார் . இவர் 

1937 
-ஆம் ஆண்டிலிருந்து 3 ஆண்டுகள நிதியமைச்சராகவும் 
( Chancellor of Exchequer ) பணியாற்றினார் . இதற் 
கிடையில் 1939 -ஆம் ஆண்டிலேயே உலகப்போா 
( இரணடாம் ) தொடங்கியது . இவர் 1940 - ஆம் ஆண 
டில் சட்டம் , நிதி மந்திரியாகவும் ( Lord Chancellor ) 
நியமிக்கப்பட்டார் . ஐந்து ஆண்டுகளுக்கு இவர் இப் 
பதவியை வகித்தார் . தாராளவாதக 

கட்சியில் 
நுழைந்த சர்சான் சைமன் மெல்ல மெல்ல தம் அரசி 
யல கோட்பாடுகளை சற்று மாற்றிக் கொண்டார் 
என்றே கூறவேண்டும் . இறுதியாக 1952 - ஆம் ஆண 
டில் தம் சுயசரிதையையும் வெளியிட்டார் . 1954 
-ஆம் ஆண்டில் சர் சான் 

சைமன் 

ஆல்சுபுரூக்கு 
இறந்தார் , 

எச்.அ , ) 


. 


நிருவாகக் குழு உறுப்பினர்களுக்கு ஒதுக்கியும் ஓர் 
இரட்டை ஆட்சியை நிறுவி , உள்ளூராட்சி 
களில் முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய 
உறுப்பினர்களே இருக்கவும் வழி செய்தது . இவ்வர 
சியலமைப்புச் சீர்திருத்தம் , கனடா , ஆசுத்திரேலியா 
தன்னாட்சிக் குடியேற்ற 

நாடுகளைப் 
போன்ற தனனாட்சி நிலையையும் ( Dominion Sta 
tus ) , முழு மாகாணத் தன்னாட்சியையும் ( Provincial 
Autonomy ) இந்தியாவுக்கு வேண்டி நின்ற இந்தியக் 
காங்கிரசுக்குப் பெரும் ஏமாற்றத்தை அளித்தது . 
மேலும் , 1919 - ஆம் ஆண்டுப்பஞ்சாபுப் படுகொலையும் 
அடக்குமுறைச் சட்டங்களும் செயலகளும் 

அரசப் 
பேராளரின் அதிகாரக் குவிப்பும் , தேசிய உணர்வுடை 
யோர் சீற்றமும் எதிரப்பும் கொளளுமாறு செய்தன . 
காந்தியடிகளின தலைமையில் காங்கிரசு , சட்ட 
மறுப்பு இயக்கத்தை நடததிற்று . நிதி ஒதுக்கீடு 
இல்லாமல் மாகான அரசாங்கம் செயற்படமுடிய 
விலலையாகையாலும் , நிதித்துறை மாகாண ஆங்கில 
ஆளுநருக்குப் பொறுப்புள்ள நிருவாகக் குழு உறுப் 
பினருக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததனாலும் , இரட்ை 
யாட்சி மிகவும் இகழ்ச்சிக்குரியதாக வெறுக்கப்பட்டது . 
காங்கிரசு 1919 - ஆம் ஆண்டு சீர்திருத்தங்களைச் 
செயற்படுத்துவதற்கு ஆங்கில அரசாங்கத்தோடு 
ஒத்துழைக்க மறுத்தது . 

மேற்கூறிய 

அரசாங்கச . 
சட்டம் - பிரிவு 84 , நடைமுறைக்கு வந்த 10 ஆண்டு 
களில் ( அதாவது 1929 - இல் ) அது 

நடைமுறையில் 
செயற்படும் வகையைப் பற்றி ஆராய்ந்து அறிக்கை 
பெறப் பாராளுமன்றம் ஒரு குழுவை 
வேண்டுமென்று கூறிற்று . ஆங்கிலப் பழைமைப் 
பற்றாளர் கட்சி அரசாங்கத்தின் தலைமை அமைச்சா 
பால்டுவின் , தமக்குப்பின் 

1929 - இல் 

உறுதியாக 
ஆட்சிக்கு வரப்போகிற தொழிற்கட்சி 

அரசாங்கம் 
ஆய்வுக் குழுவை அமர்த்துதல் 
தென்னும் தீய நோக்கத்துடன , அப்பொழுது இந்திய 
நடுவண் சட்டமன்றத்தில் நுழைந்து இந்திய அரசாங் 
கததைக் கடுமையாக எதிர்த்து வந்த சுயராச்சியக்கட்சி 
உறுப்பினர்களிடையே ( Swarajat Party ) பிளவை 
உணடாக்கும் பொருட்டு , மேற்படி சட்டப் பிரிவைத் 
திருத்தி , இரணடாணடிற்கு முன்னதாகவே , 1927 
நவம்பரில் ஏழு ஆங்கிலேய உறுப்பினர்களையுடைய 
ஓராய்வுக் குழுவைப் பாராளுமன்றம் அமர்தத வழி 
செய்தார் . இவ்வெழுவருள மூவர் ஆளும் பழைமைப் 
பற்றாளர் கட்சியையும் , இரண்டுபேர் முற்போககுக 
கட்சியையும் ( Liberal Party ) , இரண்டுபேர் தொழிற் 
கட்சியையும் 

( Labour Party ) சேர்ந்தவராவர். 
முற்போக்குக்கட்சி , தொழிற்கட்சி ஆகியவற்றின் .. 
உறுப்பினர்கள் 

இந்தியருடைய அரசியலுணர்வை 
மதிப்பவர்கள் ; ஆனால் கட்சி அப்படிடையில் இவர் 
களைச் சிறுபான்மையில் சேர்த்தும் , பழமையைப் 


அமர்தத 


கூடா 


மேற்படி 


Statutory 


சைமன் குழு : இந்திய விடுதலை இயகக 
வரலாற்றில் , இந்தியத் தேசிய காங்கிரசு விரும்பிய 
முழு விடுதலையை ஆங்கில அரசாங்கம் அளிக்காமல் , 
அவ்வப்போது சிறிது சிறிதாகச் சில அரசியல் உரிமை 
களை இந்தியர்களுக்கு வழங்கிப் பல சட்டங்களைச் 
செய்தது . அவற்றுள் ஒன்று , 1919 - ஆம் ஆண்டின் 
இந்திய அரசாங்கச சட்டம் எவ்வாறு நடைமுறையில் 
செயற்பட்டு வருகிறதென்பதை அறியும் பொருட்டு 
ஆங்கில அரசாங்கத்தால் 1927 - ஆம் ஆண்டில் நிறு 
வப்பட்ட ஓர் ஆய்வுக் குழுவாகும் . இதுவே இந்திய 
அரசியலமைப்புச சட்டக்குழு ( Indian 
Commission ) எனப்படும் . இது சைமன் பிரபுவின 
தலைமையில் அமைக்கப்பட்ட 

குழுவாகையால் 
சைமன் குழு ( Simon Commission ) எனப்பட்டது . 
இந்திய அரசாங்கச் சட்டம் ( 1919 ) , ஓரளவு தோந் 
தெடுக்கப்பட்ட கீழவையும் , மேலவையும் கொண்ட 
ஒரு சட்டமன்றம் உருவாகவும் , பல அதிகாரங்களை 
அரசப்பேராளரிடம் ( Viceroy ) குவித்தும் , ஒரு நடுவண 
அரசாங்கத்தை நிறுவியும் , ஆங்கில ஆட்சிக்கு உட் 
பட்ட இந்திய மாகாணங்களில் கல்வி , சுகாதாரம் , 
பொதுப்பணி , உள்ளாட்சி முதலிய துறைகளைச் 
சட்டமன்றத்துக்குப் பொறுப்புள்ள இந்திய அமைச்சர் 
களுக்கு மாற்றியும் , நிதி , சட்டம் , காவல் 

முதலிய 
முக்கிய துறைகளை ஆளுநருக்குப் பொறுப்புள்ள 


1 . 


பு 


. 


| 


சைமன் குழு 


577 


சைமன் குழு 


| 


| 


| 


| 


| 


( 


போற்றி விட்டுக் கொடுக்கும் இயல்பில்லாத பழை 
மைப் பற்றாளர் கட்சியினரைப் பெருமபான்மையாகச் 
சேர்த்தும் ஆய்வுக் குழுவை அமைத்த 

பால்டுவினின் 
( Stanley Baldwin ) சூழ்ச்சியைக் காங்கிரசு நன்றாகப் 
புரிந்து கொண்டு ஓர் இந்தியரைக் கூடக் குழுவில் 
சேர்க்காத ஆங்கில அரசாங்கத்தின் கொள்கையைக் 
கண்டித்தது . மேலும் , சென்னை மாநாடு ( 1927 ) 
ஆங்கிலக் கொள்கையைத் தாக்கியும் , சைமன்குழுவைப் 
புறக்கணித்தும் , குழு இந்தியாவிற்குள் வரும் நாளில் 
ஆர்ப்பாட்டங்களை நடத்துமாறு இந்திய மக்களைக 
கேட்டுக் கொண்டும் , நடுவண , மாகாணச் சட்ட 
மன்றங்களில் உள்ள அலுவலரல்லாத இந்திய உறுப் 
பினர்கள் குழுவின் முன்வந்து அரசியல் சீர்திருத்தம் 
பற்றித் தங்களுடைய கருத்துகளைத் தெரிவிககாமல் 
அதைப் புறக்கணித்தல் வேண்டுமென்றும் கேட்டுக 
கொண்டு தீர்மானங்களை நிறைவேற்றியது . ஆங்கில 
இந்திய உறுப்பினர்களைச் சமநிலையில் கொண்ட 
ஓராய்வுக் குழுவை அமர்த்தினாலொழியச் சைமன் 
குழுவிடத்துத் தாங்கள் புதிய அரசியல் சீர்திருத்தத் 
திட்டங்களை எடுத்துக் கூறப்போவதில்லை 

எனறு 
கூறி , அந்த ஆண்டிலேயே ( 1927 - இல் ) மிதவாதிகளும் , 
தீவிரவாதிகளும் , அனைத்திந்தியத் தலைவாகளும் 
கூட்டறிக்கை விடுத்தனர் . ஆகையால் , 

1928 - ஆம் 
ஆண்டு பிப்பிரவரி 28 - ஆம் நாள சைமன் குழு பம்பாயில் 
வந்திறங்கிய போது அன்று நகர் முழுவதும் 

வேலை 
நிறுத்தம் ( அர்த்தால் ) செய்து கறுப்புக் கொடி காட்டிக் 
கிளர்ச்சி செய்து , சைமனே , திரும்பிப்போ 
கூக்குரலும் ஒலிக்கச் செய்தது . 


நேருவைத் ( சவகர்லாலின் தந்தை ) தலைவராகக் 
கொண்டு அனைத்துக்கட்சி மாநாடு கூட்டிக் கலந்து 
கொண்டு , ஓரரசியலமைப்பை வரைந்தளித்தது அதன் 
சிறப்பியல்புகள் : நடுவிலும் மாகாணங்களிலும் முழுப் 
பொறுப்பாட்சி அரசாங்கங்கள் ; மாகாணங்களுக்கு 
எண்ணிக்கையிடப்பட்ட அதிகாரங்களும் இந்திய 
அரசாங்கத்துக்கு எஞ்சியவையும் ; நடுவில் மாகாணச 
சட்ட 

மனறங்களால் தேர்நதெடுக்கப்பட்ட 200 
உறுப்பினர்களைக் கொணட ஓர் ஆளவையும் 500 
தேர்ந்தெடுக்கப்பட்ட சார்பாளர் மன்றமும் ; விகி 
தாசாரப் பிரதிநிதி முறை , ஒறறை மாற்றுவாக்கு , 
வயது வந்தோருக்கு வாக்குரிமை முதலியவை ; கூட்டு 
வகுப்பினடிப்படையிலமைந்த தேர்தல் தொகுதிகள் 
( Joint Communal Electoral Constituencies ) ; மக்கள் 
எணணிக்கை அடிப்படையில் தொகுதிகளமைப்பு ; 
நடுவில் அரசரால் அமர்த்தப்பட்டு , இந்திய 
மானங்களிலிருந்து ஊதியம் பெற்றுச் சட்ட மனறத் 
துக்குப் பொறுப்புள்ள ஒரு நிருவாகக் குழுவின 
ஆலோசனைப்படி ஆளும் ஓர் அரசப் பேராளர் ; பிரிட் 
டனில் உள்ளது போல் ஒரு தலைமை அமைச்சரும் 
நிருவாகக் குழுவும் ; மாகாணங்களிலும் இதே 
போன்ற அமைப்பு ; தலைமை நீதிபதியும் துணை நீதி 
பதிகளும் உடைய தலைமை நீதிமன்றம் ; 

குடிமை 
அடிப்படை உரிமைகள் ( உயிர் வாழும் உரிமை , 
சொத்து , பேச்சு , குடியாட்சி உரிமைகள , சட்டத்தின 
முன் சமநிலை - தீண்டாமை ஒழிப்பு , வேலை பெற 
உரிமை ) , உரிமைகளைக் 

காககப் 

பாராளுமன்றம் 
சட்டம் செய்ய அதிகாரம் ; இந்தியாவுக்கு மற்றக் 
குடியேற்ற நாடுகளை ஒத்த நிலை : இதனைக் 
காங்கிரசு ஏற்றது . 


வரு 


எனற 


| 


| 


| 


| 


இலாகூரில் அமைதியாகக் கிளர்ச்சி 

நடத்திய 
காங்கிரசுத் தலைவா இலாலாலசபதிராயை நெஞ்சில் 
தடியால் ஓராங்கிலக் காவல் அலுவலர் தாகக , அவர் 
நெஞ்சுவலியால் 

சிறிது நாட்களில் 

இறந்தார் ; 
அவரைத் தாக்கிய ஆங்கில அலுவலர் பின்னா மறை 
வாகச் சுட்டுக் கொலலப்பட்டார் . பஞ்சாபுச் சட்ட 
மன்றத்தில் பகவத் சிங்கு , பி.கே தத்து முதலியோர் 
வீசிய இரு குணடுகள வெடித்தன . இந்த நிலையி 
லும் , இந்தியச் செயலர் பெர்க்கென் கெட்டுப் பிரபு 
ஆணவத்துடன் குழு அமைப்புச் சரியென்று கூறி , 
இந்தியாவுக்கு ஏற்ற ஆரரசியலமைப்பை வரைந்து 
பாராளுமனறத்துக்கு அளிக்குமாறு இந்தியத் தலை 
வர்களுக்கு ஓரறைகூவல் விடுத்தார் . இந்த அறை 
கூவலைப் பம்பாயில் 1927 - இல் கூடிய காங்கிரசு , 
துணிவுடன் ஏற்று , எல்லா அரசியல் கட்சித தலை 
வர்களையும் , நடுவண , 

மாகாணச் சட்டமன்றங்களி 
லுள்ள தோநதெடுக்கப்பட்ட உறுப்பினர்களையும் 
கலந்து கொண்டு ஓரரசியலமைப்பை வரையுமாறு 
தனது செயற் குழுவுக்கு 

ஆணை 

விடுத்து ஒரு 
தீர்மானம் செயதது . செயற்குழு மோதிலால் 


இதற்கிடையில எம் . ஏ . சின்னா தலைமையில் 
முசுலிம் கழகம் ( Muslim League ) தில்லியில் 1920 - இல் 
கூடிக் கீழ் வரும் தனது 14 குறிப்புகளை ( Fourteen 
Points ) நிறைவேற்றிற்று . அவை இந்தியாவுக்குக் 
கூட்டாட்சி அரசியலமைப்பு ; மாகாணங்களுக்கு எஞ் 
சிய அதிகாரம் ; மாகாணங்களுக்குத் தனனாட்சி ; சிறு 
பானமையோருக்குப் போதிய பாதுகாப்புடன் பிரதி 
நிதித்துவமுடைய தோநதெடுக்கப்பட்ட நடுவண , 
மாகாணச் சட்டமன்றங்கள் , நடுவண் சட்ட மனறத் 
தில் 1/3 இடம் முசுலிம் சார்பாளர்களுக்கு ; வகுப்பு 
அடிப்படையில் சார்பாளர் பதவி என்பது 

தனித் 
தொகுதி வடிவத்தில் இருத்தல் ; முசுலிம் 

பெரும் 
பான்மை நிலை பஞ்சாபு , வங்காளம் , வடமேற்கு 
எல்லை 

மாகாணங்களில் மாற்றப்படாதவாறு 
தொகுதி மாறுதல்கள ; யாவருக்கும் முழுச் சமய 
உரிமை ; ஒரு மன்ற உறுப்பினருள் ஒரு வகுப்பினருள் 
3/4 பங்கு மசோதாவை எதிர்த்தால் அது 

சட்டமா 
காது ; வடமேற்கெல்லை மாகாணம் , பலுசித்தானில் 


| 


வா . க . 9 - 37 


சைமன் குழு 


578 


சைமன் குழு 


மற்ற மாகாணங்களைப் போலச் சீர்திருத்தங்கள் 
முசுலிம் பண்பாடு , கல்வி , மொழி சமயம் , குடிமைச் 
சட்டங்கள் ( Personal Laws ) முதலியவற்றுக்குத் 
தக்க பாதுகாப்புடன் கூடிய அரசியலமைப்பு ; நடுவண் , 

அரசாங்கங்களில் 1/3 பங்கு 
அமைச்சர்கள் ; மாநிலங்களின் ஒப்புதலுடன் கூட் 
டாட்சி அரசியலமைப்பில் 

மாறுதல்கள் செய்தல் 
ஆகியனவாம் . 


மாகான் 


முசுலிம் 


சைமன் குழு தனது அறிக்கையின் முதற் பகுதி 
யில் ( Volume I ) அப்போது ( 1929 - இல் ) 1919 - ஆம் 
ஆண்டு இந்திய அரசாங்கச் சட்டத்தினபடி நடை 
பெற்ற நடுவண் , மாகாண அரசாங்கங்களின் அமைப் 
பையும் அதிகாரங்களையும் பணிகளையும் கூறி , 
மாவட்ட ஆட்சியரிடம் ( District Collector ) எவ்வாறு 
அதிகாரங்களும் பணிகளும் பொறுப்புகளும் 
குவிக்கப்பட்டிருந்தன என்று விரித்துரைத்து , இந்தி 
யாவில் மிகவும் அதிகாரக் குவிப்பைக்கொண்ட ஓர் 
ஆட்சி இயங்குவதற்கு மாவட்ட ஆட்சியர் பதவி எவ் 
வாறு இன்றியமையாதது என்றும் சுட்டிக்காட்டிற்று . 
அப்போதைய மாவட்ட ஆட்சியர் பதவிக்கு இருந்த 
அதிகாரங்களும் பணிகளும் பொறுப்புகளும் , பெருமை 
யும் ஏறக்குறைய இப்போதும் இருக்கிறபடியாலும் , 
அத்தகைய பதவியின் வரலாற்றையும் 
களையும் சைமன குழுவினறிககை விரித்துரைக்கிற 
படியாலும் , அந்த அறிககையின் 

முதற்பகுதி இக் 
கால மாவட்ட ஆட்சியை ஆய்வு செய்யும் ஆராய்ச்சி 
மாணவர்களுக்கு மிசவும் பயனுளள ஓர் ஆதார 
நூலாகக் கொள்ளப்படுகிறது . சைமன குழு தனது 
அறிக்கையின் முதற் பகுதியில் ( Vol.I ) மாவட்ட 
ஆட்சியரின் பதவி அதிகாரங்களையும் பொறுப்புகளை 
யும் பின்வருமாறு கூறுகிறது 


சென்றது . 


பொறுப்பு 


இந்திய அரசியலமைப்புச் சட்டச்குழு 1928 
பிப்பிரவரி 28 முதல் , அந்த ஆண்டு மார்ச்சு 31 வரை 
ஒரு தடவையும் , 1928 அக்டோபர் 11 முதல் , 1929 
ஏப்பிரல் 13 வரை இரண்டாம் தடவையும் இந்தியா 
வந்து 

இங்கிலாந்தில் தொழிற்கட்சி 
அரசாங்கம் 1929 - இல் தேர்தலில் வெலல , இராம் 
சேமாக்டனால்டு தலைமை அமைச்சர் 
அரசப் பேராளர் இர்வின் பிரபு இங்கிலாந்துக்கு 4 
மாத விடுப்பில் போய் , ஆங்கில அரசாங்கத்தைக் 
கலந்து பேசிவிட்டுத் திரும்பி வந்து , சைமன் பிரபு 
கேட்டுக்கொண்டவாறு அக்குழுவின் அறிக்கையை 
ஆங்கில இந்தியா , இந்திய அரசாங்கச் சார்பாளாகள் 
கலந்து கொள்ளும் ஒரு மாநாட்டில் ஆராய்ந்து 
சீர்திருத்தங்களுக்குரிய திட்டங்களைப் பாராளு 
மன்றத்துக்கு அளிக்கும் என்று ஓரறிக்கை வெளி 
யிட்டார் . ஆனால் , இந்தியாவுக்குக் குடியேற்ற நாட்டு 
நிலை வழங்காதவரை தான் மாநாட்டில் பங்கேற் 
கப் போவதிலலை என்று காங்கிரசு உறுதியாகக் 
கூறி , முழு விடுதலை ( பூரண சுயராச்சியம் ) அடை 
தலே இந்தியாவின் அரசியல் குறிக்கோளாகும் என்று 
1929 - இல் தனது இலாகூர்த் தீர்மானத்தில் வெளி 


ஆனார் . 


யிட்டது . 


சைமன் குழுவின் அறிக்கை 1930 , மே . 27 - ஆம் 
நாள் வெளியிடப்பட்டது . காங்கிரசும் தனது இலா 
கூர்த்தீர்மானத்தைச் செயற் படுத்தும் பொருட்டுச் 
சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்துமாறு காந்தியடி 
களைக் கேட்டுக் கொள்ளக் காந்தியடிகளும் 78 
தொணடர்களுடன் தமது சபர்மதி குடிலிலிருந்து 
புறப்பட்டுக் கடற்கரைக்குச் சென்று , அரசாங்கத்தின் 
உடன்பாடின்றி உப்பு விளைவிக்கலானார் ; இந்த 
உப்புச் சத்தியாக்கிரகம் அயல் நாட்டுப் பொருள்களை 
அறவே புறக்கணிக்கும் எழுச்சியாகத் தோனறிற்று . 
அரசாங்கம் அடக்குமுறையில் சட்டங்களைக் 
கையாண்டு , காந்தியடிகளைச் சிறையிலிட்டது , இந்தச் 
சூழ்நிலையில தான் சைமன் குழுவின் அறிக்கையை 
ஆராய்வதற்காகக் காங்கிரசு கலந்து கொளளாத 
முதலாவது வட்ட மேசை மாநாடு ( First Session of 
the Round Table Conference ) இலண்டனில் கூடிற்று . 


இவரே மாவட்டத்தில் சட்டமும் ஒழுங்கும் நிலை 
பெறுவதற்கு முதல் பொறுப்புடைய முக்கிய நிரு 
வாக அதிகாரியாவர் ; மாவட்டத்தில் குற்ற இயல் 
சட்டம் செயற்படுத்தப்படுவதற்கும் 

இவரே 
பொறுப்பு ; இந்த நோக்கத்துக்காக 

மாவட்டக் 
காவற்படை ( Police Force ) முழுவதும் இவருடைய 
ஆணைக்கு அடங்கி இருக்கிறது . நிருவாகத் துறை 
யும் நீதித்துறையும் பிரிக்கப்படாமல் இருக்கும் 
மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியரே நீதி அலுவலா 
( Magistrate ) என்ற நிலையில் மாவட்டங்களிலுள்ள 
கீழ்நிலை நீதிமன்றங்களனைத்தையும் மேற்பார்வை 
செய்கிறார் . மாவட்ட ஆட்சியர் ( Collector ) என்ற 
நிலையில் இவர் மாவட்டத்திலுள்ள வரி வருமானத் 
துறை அமைப்பின் 

தலைவராக இருக்கிறார் . 
இவ்விரு தகுதிகளும் மாவட்ட ஆட்சியருக்குப் 
பொதுமக்கள் முனனே ஓர் உயரிய நிலையையும் 

செல்வாக்கையும் அளிக்கின்றன . நிலை 
நிலவரி ஏற்பாடு ( Permanent 

land reve 
nue settlement ) இல்லாத பகுதிகளில் மாவட்ட 

தமக்குக் கீழுள்ள அலுவலர் வழியாகத் 
தமதாளுகைக்குட்பட்ட ஒவ்வொரு அங்குல நிலத் 
தோடும் தொடர்பு கொள்ள இயலும் . இந்தப் 
பதவியானது முதலில் தனிப்பட்ட நோக்கமாகிய 
நிலவரி தண்டுதல் , அமைதி காத்தல் முதலியவை 


மிகுந்த 


யான 


ஆட்சியர் 


| 


சைமன் குழு 


579 


சைமன் குழு 


1 


எலலா 


தல் 


மாகாண 


களை நிறைவேற்றுகிறது . ஆயினும் இப்பதவி மற்றப் 
பணிகளோடு நெருக்கமாகப் பிணைக்கப்பட் 
டும் உறுதியாக நிலை பெற்றும் மக்களயாவராலும் 
நன்றாக 

உணரப்பட்டும் வந்துள்ளகாரணத்தால் , 
இது மேற்கூறிய பொறுப்புகளை நிறைவேற்றும் 
நேரத்திலேயே , மற்றப் பெருமளவு பணிகளையும் 
திறம்படவும் எளிதாகவும் நிறைவேற்றுகிறது . இப் 
பதவி ஆவணப் பதிவு ( Registration ) , நிலங்களை 
மாற்றுதல் , பிரித்தல் , கடனுக்குள்ளான பெரும் 
நிலங்களை மேலாணமை செய்தல் , வேளாண் தொழி 
லாளருக்குக் கடன் வசதி தருதல் , எல்லாவற்றுக்கும் 
மேலாக பஞ்ச அல்லது வறட்சி உதவி அளித்தல் 
முதலிய பணிகளைச் செய்கிறது . இவர் மக்களுடைய 
தலையாய தொழிலாக உள்ள வேளாண்மையையும் 
அது தருகின்ற நிலவரி வருமானத்தையும் கட்டுப்படுத்தி 
ஆளுகின்ற காரணத்தினால் . பொதுவான 
அசிகாரியாகவும் ( The GeneralAdministration Staff ) 
செயலாற்றுதல் இயல்பே ஆகும் ... . . வேறு பலவகை 
யான வல்லுநர்களையுடைய பணியாளர்களெல்லாம் 
தத்தமக்குரிய சிறு அலுவலராகிய துணையோடிருக்கி 
றார்களென்பது உண்மையே ஆயினும் , 

பல்வேறு 
தரங்களில் மாவட்ட ஆட்சி அதிகாரி மற்றெல்லா 
ஆட்சித்துறைச் செயல்களிலுமுள்ள கொள்கையை 
உருவாக்கும் நியிையிலுள்ளார் . மேலும் , மாவட்ட 
ஆட்சித்துறை ஒவ்வொன்றின் செயலுக்கும் இவர் 
பின் அணியாக இருந்து , தமது ஆதரவை வழங்கி , 
தேவைப்பட்டால் வல்லுநர் பணிக்கும் ( Specialized 
Service ) மக்களுக்குமிடையே நல்லிணக்கம் ஏற்படுத் 
தவும் செய்கிறார் ( குழு அறிககை , முதற் பகுதி . ) . 


ஆட்சி 


இரட்டையாட்சி நீக்கப்பட்டு , 

நிருவாகத் 
துறைகளும் ஒரே வகைக கட்டுப்பாட்டிலிருத்தல வேண 
டும் . எதிர்காலத்தில் ஒவ்வொரு மாகாணமும இயன்ற 
அளவு தனது எல்லைக்குள தானே அதிகாரியாக இருத் 

வேண்டுமென்பது எங்களுடைய நோக்கமாகும் 
( அறிக்கை , பகுதி II பத்திகள் 27,45 ) அத்தகைய 
தன்னாட்சியுடைய மாகாணமே தாங்கள் பரிந்துரை 
செய்யும் ஒரு கூட்டாட்சி அமைப்புக்கு உறுதியான 
ஓரடிப்படையாக அமையும் . அத்தகைய 
ஆட்சி ஆங்கிலேயே அமைச்சரவையைப் ( Cabinet ) 
போன்றே இருத்தல் வேண்டுமென்ற கட்டாய 
மில்லை ; அதில சட்டமனறத்துக்குத் தேர்ந்தெடுக்கப் 
படாத செயலறிவு பெற்ற ஆங்கிலேய இந்திய 
காரிகளும் இருக்கலாம 

ஆளுநரே அமைசசர்களை 
அமர்த்தி , துறைகளைப் பிரித்தளித்து , அமைசசர 
வைக் கூட்டங்களுக்குத் தலைமை தாங்குதல் வேண 
டும் மாகாணப் பாதுகாப்பையும் , அமைதியையும் 
நிலை நிறுத்தற்கும் , சமூகத்தில 

பிரிவினரால் 
மற்றப்பிரிவினர் பாதிப்பிற்குள்ளாகாதவாறு தடுத 
தற்கும் ஆளுநர் அமைச்சரவையின 

ஆலோசனை 
யைப் பெறாமலே ஆணை விடுத்ததற்கு அதிகாரம் 
பெற்றிருத்தல் வேண்டும் . மேலும் , மாகாணத்தில் 
நெருக்கடி கால நிலை தோன்றியுள்ளதாக (( Emer 
gency ) ஆளுநர் கருதினால் , அப்போது அவர் அரசப் 
பேராளரின் மேலாணமைக்கு உடபட்டுத் தாமும் , 
தமதமைச்சரவையும் செலுத்தி வந்த அதிகாரங்களை 
யும் , பொறுப்புகளையும் தாம் ஒருவரே கையாளு 
தற்கு அதிகாரம் உடையவர் ஆவர் . ( அறிககை , 
பகுதி II பத்திகள் 44,65 ) . சட்டமனறத்தால் மறுக்கப் 
படும் நிதி ஒதுக்கீடுகளை வழங்குதற்கும் , 
நலனை முன்னிட்டு அதற்கு உதவும் ஒரு சட்டத்தை , 
சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமலே , சான்றளிக 
கும் தனது அதிகாரத்தின வாயிலாக மட்டுமே 
( Power of Certification ) FLLUITA ஆக்குதற்கும் 
ஆளுநருக்கு அதிகாரம் இருத்தல் 

வேண்டும் . 
( அறிக்கை , பகுதி II பத்தி 86 ) . அமைச்சரவை கூட்டுப் 
பொறுப்புடன் தான் இருத்தல் ( Joint Responsi - 
bility ) வேண்டும் ; பிரிக்கப்பட்ட பொறுப்புமுறை 
நடைமுறைக்கு ஒத்துவராது . 


மாகாண 


குழு தனது அறிக்கையின் முதற் பகுதியில் நடை 
முறையிலுள்ள ஆட்சிப் பதவிகளையும் அவற்றின் 
தேவையையும் குறிப்பிட்டுவிட்டு , இரண்டாம் பகுதி 
யில் தனது அரசியல் சீர்திருத்தப் பரிந்துரைகளைக் 
கூறுகிறது : 


எவ்வா 


1. அனைத்திந்தியக் கூட்டாட்சி இந்தியாவின் 
அரசியலமைப்பு வளர்ச்சியின் 

இறுதி நோக்கம் 
அனைத்திந்தியக் கூட்டாட்சி ஏற்படுதலே ; 
றெனில் பரப்பளவிலும் மக்கள் தொகையிலும் அரசி 
யலமைப்பு வளர்ச்சியிலும் பல்வேறு வகைப்பட்ட 
600 க்கும் மேற்பட்ட இந்திய அரசுகளையும் , ஆங்கி 
லேயே மாகாணங்களையும் தன்னுரிமையை இழக்கா 
மல ஒன்றாக இணைப்பதற்குரிய ஒரே வழி , கூட் 
டாட்சி அரசியலமைப்பு ( Federal Constitution ) ஒன்று 
தான் 


3. வாக்குரிமை , பிரதிநிதித்துவம் . மாகாணச 
சட்டமன்றங்களும் , வாக்குரிமையும் விரிவாக்கப்படு 
தல் வேண்டும் . சட்டமனறத்தில் அதிகாரிகள் உறுப் 
பினராதல் கூடாது ; அதில் அமர்த்தப்பட்ட உறுப் 
பினர் எண்ணிக்கை மொத்தத்தில் 10 சதவிகிதத் 
துக்கு மேலிருத்தல் கூடாது . இந்து - முசுலிம் நல்லிணக் 
கம் ஏற்படாவிட்டால் , இப்போதுள்ள வகுப்பினடிப் 
படைத் தொகுதிகளும் ( Communal Electorates ) 


2. இரட்டையாட்சி நீக்கமும் , மாகாணத் தன்னாட்சி 
முறையும் : பழைய 1919 - ஆம் ஆண்டு இந்திய அர 
சாஙகச் சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட 


மாகாண 


வா . க . 9 - 37 அ 


. 


சைமன் குழு 


580 


சைமன் குழு 


மாகாணங் 


ஆக்க வேண்டும் என்னுங் கருத்து வல்லுநர் ஆய்வுக்கு 
விடப்படுதல் வேண்டும் . வடமேற்கு எல்லை மாகாணத் 
துக்கு ஒரு தனிச் சட்டமன்றமும் , அதற்கு 
சட்டமனறத்தில் கூடுதல் பிரதிநிதித்துவமும் 

இருத் 
தல் வேண்டும் , 


நடுவண் 


முசுலிம்கள் சிறுபான்மையராயுள்ள 6 
களில் அவர்களுக்கு கூடுதலுரிமையும் ( Weightage ) 
வழங்கலாம் . கூடுதலுரிமை இருக்குமளவும் , பஞ்சா 
பிலும் , வங்காளத்திலும் அமமககள் தொகை வளர்ச் 
சிக்கு ஏற்ப அவர்களுக்குக் கூடுதலிடங்கள் இருத்தல் 
கூடாது . சீக்கியருக்கும் இது போலவே கூடுதலுரிமை 
வழங்கப்படுதல் வேண்டும் . சென்னை மாகாணத்தில் 
பிராமணரல்லாதாருக்குச் செய்யப்பட்டிருந்த ஒதுக் 
கீடுகள் ( Reservations ) நீக்கப்பட்டு , மராட்டியப் 
பகுதியில் அது நீடிக்கப்படுதல் வேண்டும் . தாழ்த்தப் 
பட்ட வகுப்பாருக்கு ( Depressed Classes ) 8 மாகா 
ணங்களில் முசுலிமலலாத வாக்காளர் தொகுதிகளில் 
சட்டமன்ற இட ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் , 
அவர்களுக்குத் தனித் தொகுதிகளில் இட 

ஒதுக்கீடு 
கூடாது ( பகுதி பத்திகள் 69,71,72,75,76 . ) . 


க 


மாகாணச் 


| 


4. சட்டமன்ற அதிகாரங்கள் : பழைய 1919 - ஆம் 
ஆண்டு இந்திய அரசாங்கத்தில நடுவண , மாகாணச் 
சட்டமன்றங்களுக்கிடையே பிரிக்கப்பட்ட சட்டமன்ற 
அதிகாரங்கள் மாற்றமின்றி இருக்கலாம் ; அதிலுள்ள 
படி சட்டமன்றம் நிறைவேற்றும் மசோதாக்களை 
அதற்கே திருப்பி விடவும் , அரசப் பேராளரின் பார் 
வைக்கு விடுக்கவும் , ஆளுநருக்குத் தொடர்ந்து அதி 
காரம் இருத்தல் வேண்டும் . நிதி மசோதாக்களில் 
வாக்கெடுப்புக்கு உட்பட்ட , உட்படாத செலவினங் 
கள் என்ற 

பாகுபாடும் , ( Votable , Non - Votable 
items of Expenditure ) , சட்ட மன்றத்தால் மறுக்கப் 
பட்ட செலவினங்களுக்குப் பணம் ஒதுக்கவும் ஆளு 
நருக்கு அதிகாரம் இருத்தல் வேண்டும் . ( பகுதி II 
பத்திகள் 96,97 ) . 


7. நடுவண் அரசாங்கம் : கூட்டாட்சி அடிப்படை 
யில் ஒரு கூட்டாட்சிச் சட்டமன்றம் ( Federal Assem 
bly ) அமைககப்பட்டு , அதில் ஆங்கிலேய மாகாணங் 
களுக்கு மட்டும் இடைக்காலமாகப் பிரதிநிதித்துவம் 
இருத்தல் வேண்டும் . இந்திய அரசுகள் ( Indian States ) 
அதில் சேரும்போது , அவற்றின் பிரதிநிதிகள் சேர்க்கப் 
படுதல் வேண்டும் . அதன உறுப்பினர் 
சட்டமன்றங்களால மறைமுகமாக விகிதாசாரப் 
பிரதிநிதித்துவ முறையில் தேர்நதெடுக்கப்படவும் , 
சட்டமன்ற இடங்கள மாகாண மக்கள் தொகை 
அடிப்படையில் பங்கிடப்படவும் வேண்டும் . மேலவை , 
1919 - ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கச் சட்டத்தில் 
கூறப்பட்டது போல தொடர்ந்து இருக்கவும் , அதில் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட , அமாத்தப்பட்ட 

உறுப்பினர் 
எண்ணிககை முன்பு போலவே இருக்கவும் வேண்டும் . 
கீழவையின் காலம் 5 ஆண்டாகவும் , மேலவையின 
காலம் 9 ஆண்டாகவுமிருத்தல் வேண்டும் . அவற்றின 
அதிகாரங்களும் . அரசப் பேராளருக்குத் தம் சான 
றிதழ் மூலமாக எதனையும் சட்டமாக வெளியிடும் 
அதிகாரமும் , பண மசோதாக்களின் மீது அவருககுளள 
அதிகாரமும் 1919 - ஆம் ஆண்டு இந்திய 

அரசாங்கச் 
சட்டத்தில் கூறப்பட்டபடியே தொடர்ந்து இருத்தல் 
வேண்டும் . அரசப் பேராளர் அரசாங்கத்தின தலைவ 
ராகப் பெயரளவில் மட்டுமன்றி 

நடைமுறையிலும் 
( In Practice ) அதிகாரத்தைக கையாளுதல் வேண்டும் . 
இந்தப் பரிந்துரை கனடா முதலிய தன்னாட்சிக் 
( குடியேற்ற நாடுகளின் அரசப் பேராளரின் நிலைக்கு 
முற்றிலும் மாறானது ) ( பகுதி | பத்திகள் 135 , 140-1 ) 


. 


5. மறு ஆய்வு அதிகாரம் : புதிய அரசியல 
மைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்து 10 ஆண்டுகள் 
சென்றபின் வாக்காளா தொகுதிகளின் எண்ணிககை 
உறுப்பினர் எண்ணிக்கை , தொகுதி எலலை முதலிய 
வைகளை மாற்றி அமைத்தற்காக மறு ஆய்வு செய் 
யும் அதிகாரம் மாகாணச் சட்டமன்றங்களுக்கு உண்டு . 
அது வாக்குரிமையிலும் , தேர் தல முறையிலும் மாற் 
றம் செய்யலாம் . அது ஏதேனுமொரு 

சமூகப் பிரி 
வினருக்கு இப்போதுள்ள பிரதிநிதித்துவ உரிமைகளை 
மாற்றுதற்காகக் கொண்டுவரும் மசோதா சட்ட மன 
றத்தில் 2/3 பங்கினர் ஆதரவையும் , குறிப்பிட்ட 
அந்தச் சமூகத்தைச் சேர்ந்த உறுப்பினருள் 2/3 பங்கி 
னருடைய ஆதரவையும் பெற்றாலதான் அது 
செல்லுபடி ஆகும் . 


பலவகையான 


8. நடுவண் நிருவாகக் குழு : நடுவண் நிருவாகக் 
குழுவினமைப்பில் ( Central Executive Council ) . 

) , 
மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை ; மாகாண 

ஆளு 
நர்களுக்கு ஒதுக்கிவைக்கப்பட்ட அதிகாரங்களை 
( Reservce Powers ) அவர்கள் கையாளும்போது , அவர் 
களுக்கு இந்திய அரசாங்கம் ஆதரவளித்தல் வேண் 
டும் . ஒன்றுக்கொன்று வேறுபட்ட 
அமைப்புகளையுடைய ஒரு பரந்த துணைக்கண்டத் 
தின நடுவண் நிருவாகக் குழுவின் மீது சுமத்தப் 
பட்ட பெரிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு 
அரசாங்கத்துக்கு அதிகாரங்கள் இருத்தல் வேண்டுமா 
கையால் , நடுவண் நிருவாகக் குழுவில் ஒற்றுமை அல் 
லது ஒருமைத்தன்மை ( Unity ) கட்டாயமாக 

இருத் 
தல் வேண்டும் . எனவே , இரட்டை 

ஆட்சி முறை 


6. மாகாணங்கள் பிரிக்கப்படுதல் : இந்திய அர 
சாங்கத்தின் ஆட்சியிலிருந்த பர்மா 
நாடாகப் பிரிக்கப்படுதல் 

வேண்டும் . சிந்துவை 
யும் . ஒரிசாவையும் 

மாகாணங்களாக 


ஒரு தனி 


தனி 


சைமன் குழு 


581 


சைமன் குழு 


காங்கிரசு கலந்து கொள்ளாத அம்மாநாட்டில எக் 
கருத்தும் உண்மை நிலையை 

எடுத்துக்காட்டா 
தென்று தெளிவாக உணரப்பட்டது . இந்திய அரசர் 
கள் கூட்டாட்சித் திட்டத்துக்கு ஆதரவளித்தனர் . 


கூடாது . அரசப் பேராளருக்கே தம் நிருவாகக் 
உறுப்பினரைத் தேர்ந்தெடுத்தமர்த்தும் அதிகாரம் 
இருத்தல் வேண்டும் . இந்தியப் படைத்தலைவருக்குச் 
சட்டமன்றத்திலோ நிருவாகக் குழுவிலோ உறுப்பினர் 
பதவி இருத்தலாகாது . கூட்டாட்சிச் சட்டமன்றத்தில் 
உள்ள 

தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை 
நடுவண் நிருவாகக் குழுவில் சேர்க்கலாம் . 
உயர் நீதிமன்றச் செலவுகள் நடுவண நிதியில் சாட்டப் 
படுதல் ( Charged ) வேண்டும் . அனைத்திந்தியக் 
குடிமைப் ( Civil ) பணித்துறைக்கும் , காவல் பணித் 
துறைக்கும் அதிகாரிகளை ஆட்சேர்க்கும் பொறுப்பு 
இந்தியச் செயலாளரால் தொடர்ந்து மேற்கொள்ளப் 
படுதல் வேண்டும் ( பத்திகள 170,173,231,290 ) .. 


மாகாண 


9. மாகாண நிதி அமைப்பு ( Creation of Provin - 
cial Fund ) . பழைய சட்டத்தின்படி மாகாணங்களுக்கு 
ஒதுக்கப்பட்ட வருமான ஆதாரங்கள் போதாதவை . 
ஆகையால் , மாகாணங்களுக்குப் போதிய வருமான 
ஆதாரங்கள அவற்றின் தன்னுரிமை ( Autonomy ) 
தகர்க்கப்படாதவாறு ஒதுக்கப்படுதல் வேண்டும் . 
நடுவண் சட்டமன்றத்தால் விதிக்கப்பட்டு , வாங்கப் 
படுகிற வரி இனங்களிலிருந்து 

னங்களிலிருந்து மாகாண நிதிக்கு நிதி 
அளிக்கப்பட வேண்டும் . ( பத்தி 163 ) . இவ்வாறு 
சைமன் குழு ஒரு பெரிய அறிக்கையை இரு பகுதி 
களில் ( Volumes ) வரைந்து , ஒரு கூட்டாட்சி அரசாங் 
கம் இந்தியாவுக்கு அமைத்தற்குத் தொடக்கம் 
செய்யலாமென்று பரிந்துரைத்தது 

மதிப்பீடு : இவ்வாறு பரிந்துரைகளைச் செய்த 
குழுவில் ஓர் இந்தியர் கூட இல்லாமல் அது அமைக்கப் 
பட்டதென்பது ஒரு குறைதான் . அது இந்தியாவுக்கு 
ஆங்கிலேய அமைப்பைப் போன்றதொரு பாராளு 
மன்ற அரசாங்கமுறை ஏற்றதன்று என்று எண்ணி , 

அரசாங்கத்தின் பொறுப்பாட்சியை அது 
பரிந்துரை செய்யவில்லை என்பதும் மற்றொரு குறை 
தான் . அரசப் பேராளருக்குப் பழையபடி அதிகாரக் 
குவிப்பு அளிக்கப்பட்டதும் , மாகாணத்தில் ஒரு புறம் 
தன்னாட்சியைப் ( பொறுப்பாட்சியை ) பரிந்துரை 

மறுபுறம் ஆளுநருக்குத் தனிப்பட்ட 
அதிகாரங்களை அளித்த 

குழுவின் நோக்கம் 
பாராட்டத்தக்கதாக இல்லை . 
( A.B. Kaith ) என்ற ஆசிரியர் குழுவின் அறிக்கையை 
முழுக்க முழுக்க இந்தியர் புறக்கணித்தது அறிவற்ற 
செயலென்றும் , அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந் 
தால் மாகாணப் பொறுப்பாட்சி விரைவில் நிறுவப் 
பட்டிருக்கும் என்றும் கூறுகிறார் . ஆனால் , ஆசிரியர் 
கீத்து கூறும் கருத்து , ஓரஞ்சாராத , நடுநிலைமை 
உடையதன்று . குழுவின் அறிக்கையை ஆய்வு செய் 
வதில் முதலாம் வட்டமேசை மாநாட்டுக் கூட்டத் 
தில் ஒருமித்த கருத்து ஏற்பட வில்லை . மேலும் 


அரசப்பேராளர் இர்வினும் காந்தியடிகளும் 1931 
மார்ச்சில் செய்து கொண்ட ஓர் ஒப்பந்தத்தின்படி , 
சட்ட மறுப்பு இயக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டது , 
காந்தியடிகள் விடுவிக்கப்பட்டு , அவ்வாண்டு செப் 
டம்பா திசம்பரில் நடைபெற இருந்த இரண் 
டாம் வட்டமேசை மாநாட்டில காங்கிரசின் ஒரே 
சரர்பாளராக அவா கலந்து கொள்ளுதல் வேண்டு 
மென்றும் 

ஏற்பாடாயிற்று . இரண்டாம் வட்ட 
மேசை மாநாட்டில் காந்தி ஒருவர் மட்டுமே இந்திய 
விடுதலை உரிமையை வலியுறுத்தினார் ; 

மற்ற 
உறுப்பினர்களிடையே வகுப்புவாரி பற்றிய கேள் 
வியில் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை . இந்தியா 
வுக்குத் திரும்பிய காந்தியடிகள் மீண்டும் சட்டமறுப்பு 
இயக்கத்தைத் தொடங்கி நடத்த , இந்தியாவின 
புதிய அரசப்பேராளர் வில்லிங்டன் பிரபு அவரைச 
சிறைப்படுத்திக் காங்கிரசையும் அடக்கினார் . 
ஒடுக்கப்பட்ட சாதியாருக்குத் தனித் தொகுதி 
அளித்து பிரிட்டானியத் 

தலைமை அமைச்சா 
1932 , ஆகசுட்டில் ஓரறிக்கையை வெளியிட , இந்துக் 
களிடையே அது பிளவை ஏற்படுத்துவதாகவும் , ஒடுக் 
கப்பட்ட சாதியாரும் . இந்துக்களே எனறும் கூறிக் 
காந்தியடிகள் , அதை எதிர்த்துச் சாகும்வரை 
உண்ணாநோன்பிருக்க முடிவு செய்தார் . கொந்தளிப் 
பிலாழ்ந்த நாட்டை அமைதிப்படுத்துவதற்காக 
ஒடுக்கப்பட்ட சாதியினரின் சார்பாளராகிய டாக்டர் 
அம்பேத்கர் 1932 செப்டம்பரில் காந்தியடிகளுடன் 
செய்து கொண்ட பூனா ஒப்பந்தத்தின் வழியாக , 
ஒடுக்கப்பட்டோருக்குப் பொதுத் தேர்தல் தொகுதி 
களில் இடங்கள் ஒதுக்கப்படுவதற்கு ஒப்புக கொண 
டார் . காந்தியடிகள் 1934 - ஆம் ஆண்டு காங்கிரசி 
லிருந்து விலகினார் . வட்டமேசை மாநாட்டின் மூன் 
றாம் கூட்டம் 1932- நவம்பர் , திசம்பரில் காங்சிரசு 
கலந்து கொள்ளாமலே நடைபெற்றது . பிரிட்டானியப் 
பாராளுமன்றம் பல குறைபாடுகளையுடைய சைமன் 
குழுவின் பரிந்துரைகளை ஆதாரமாகக கொண்டு , 
இந்திய நடுவண் அரசாங்கத்தை அதிகாரக் குவிப்புடன் 
ஏற்படுத்தியும் ; மாகாணப் பொறுப்பாட்சியை ஏற்படுத் 
தியும் , பெருமளவு அதிகாரமுடைய ஆளுநர்களை 
அமர்த்தியும் , 1935 - ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கச் 
சட்டத்தை நிறைவேற்றியது . 

பா.சூ. 


நடுவண் 


செய்து , 


ஏ.பி. 


துணை நூல்கள் : 


Keith , A , B . , A Constitutional History of India , 1600 

- 1935 , Methuen , 1938 


சையது அகமது கான் 


582 


சையது அகமது கான் 


The Goverment of India Act , Govt of India 

Publication , 1935 . 


சையது அகமது கான் ( கி பி . 1817 - கி.பி . 
1898 ) அலிகார முசுலீம் பல்கலைக் கழகம் தோன்று 
வதற்குக் காரணமாயிருந்த கல்வியாளர் . இவரது 
கலவித் தொண்டுக்காக இவர் இந்தியாவின் பெரும் 
மூதறிஞர் ( Tic Grand old Man of India ) எனப் 
பெயர் பெற்றார் . இசுலாமிய 

சமுதாய மக்களின் 
தலைவராக கி பி 19 - ஆம் நூற்றாணடின் பிற்பகுதியில் 
போற்றப்பட்டவர் . சையது அகமது கான் ( Sayyid 
Ahm.id Khan ) கி.பி. 1817 - ஆம் 

ஆண்டு தில்லியில் 
பிறந்தார் . இவர் குடும்பம் இறை 

றை பக்தியிலும் கல்வி 
யிலும் சிறந்து விளங்கியது . 

இவர் குடும்பத்தினர் 
மொகலாயர்களின ( Moguls ) காலத்தில பெரும் 
பதவிகளைப் பெற்றுப் பெருமையடைந்திருந்தனர் . 
இவர் தந்தை வழிப் பாட்டனாரான சையது சவாது 
அலி கான ( Syed Jawad Ali Khan ) , 

இரணடாம் 
ஆலம்கீர் ( Alamgir II ) காலத்தில் படைத்தளபதி 
யாக இருந்தவர் . இவரது தாய்வழிப் பாட்டனார் 
இரண்டாம் அக்பருக்கு ( Akbar II ) முதலமைச்சராக 
இருந்தவர் . 


சையது அகமது கான் , தம் தந்தை இறந்த மறு 
ஆண்டான கி.பி. 

1837 - இல 

ஆங்கிலேய அரசின் 
நீதிமன்றத்தில் பணியாளராகச் சேர்ந்தார் . 

தம் 
உழைப்பு , ஆர்வம் , 

தேர்மை , 

திறமை ஆகிய 
வற்றால் விரைவிலேயே துணை நீதிபதியாகப் ( Sub 
Judge ) பதவி உயர்வு பெற்றார் . பினனாத் தனிப் 
படிப்பின் ( Private Study ) மூலம் தம் கலவியறிவை 
மேம்படுத்திக் கொண்டார் . தாமே மேற்கொண்ட 
தனிப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இவர் முதன் 
முதலில் கி.பி.1844 - இல் உயர்ந்த மனிதாகளின எச் 
சங்கள் ( The Traces of the Great ) என்னும் நூலை 
உருது மொழியில் எழுதி வெளியிட்டார் . அதில் 
தில்லி நகரின் அழிவு , அந்நகரில் வாழ்ந்த சான்றோர் 
களின் வரலாறு பற்றி எழுதியிருந்தார் . பின்னர் இந் 
நூல் பிரெஞ்சு மொழியில் மொழி பெயர்க்கப்பட்டது . 


, 


கி.பி .1857 - இல் நடந்த இந்தியச் சிப்பாய்க் கலகத் 
தின் ( Indian Mutiny ) போது , இங்கிலாந்தைச் சேர்ந்த 
ஆடவர் , மகளிர் , குழநதைகள் ஆகியோரின் உயிரைக் 
காப்பாற்றுவதற்குச் சையது அகமதுகான் காரணமா 
யிருந்தார் . இந்தியச் 

சிப்பாய்க் கலக நிகழ்ச்சிகள் 
சையது அகமது கானின் நெஞ்சில ஆழமாகப் பதிந்து 
விட்டன . அதற்கான காரணங்களை ஆராய்வதில் 
ஈடுபட்ட சையது 

அகமது கான , கி பி . 1858 - இல் 
இந்தியக் கலகத்தின் காரணங்கள ( The Causes of 
Indian Revolt ) என்னும் நூலை 

உருது மொழியில் 
எழுதினார் . இந்நூல் பின்னர் ஆங்கிலத்தில் மொழி 
பெயர்க்கப்பட்டது . இந்நூலில் அனைத்துச் சமுதாய , 
அரசியல சிக்கலகளுக்கும் கலவியால் மட்டுமே தீர்வு 
காண முடியும் என எழுதினார் . 


| 


சையது அகமதுகானின் தந்தையின 

பெயர் , 
சையது முகமது தகீ ( Syed Mohamed Taqi ) . இவர் 
சமயத்தினமேல் மிகுந்த பற்றுக் கொண்டவராயிருந் 
தார் . தம் தநதையைப் போல் சையது அகமது 
கானும் சமயப் பற்றுடையவராக இருந்தார் . சையது 
அகமது கான் முறையாகப் 

சென்று கற்ற 
தில்லை . எனினும் , இவருக்குக் கல்வி அறிவினை 
ஊட்டியவா இவர் அனனையார் ஆவார் . சையது 
அகமது கானின் தந்தை கி.பி. 1836 - இல் இறந்தார் . 


|| 


பள்ளி 


4 


| 


| 


. 


சையது அகமது கான் கி.பி. 1869 - இல் இங்கி 
லாந்து சென்று அங்குள்ள உயாகல்வி முறைகளைக் 
கண்டறிந்தார் . இந்தியாவுக்கு கி.பி. 1870 - இல திரும் 
பிய சையது அகமது கான மேலைநாட்டுக் கலவி 
முறைகளுடன் காசிபூரில் ( Ghazipur )கல்லூரி ஒனறை 
ஏற்படுத்தினார் . இக்கல்லூரியின் வெற்றியால் அலி 
( Aligarh ) கி.பி. 1875 - இல 

ஆங்கிலோ - 
கீழ்த்திசைக கலலூரி ( Anglo Oriental College )) 
ஒன்றை நிறுவினார் . இக்கல்லூரியே பின்னர் 
1920 - இல் அலிகார் முசுலீம் 

பலகலைக்கழகமாக 
( Aligarh Muslim University ) வளர்நதது . 


காரில் 


1 


சையது அகமது கான் கி.பி .1876 - இல் அரசுப் 
பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் . பின்னா இந்தியச் 
சட்டப்பேரவையில் ( India s Legislative Council ) 
சில காலம் இருந்தார் . அலிசாரில் கி.பி. 1898 - ஆம் 
ஆண்டு இறந்தார் . 

சையது 

அகமது கான் , தாம் 
இறக்கும் காலம் 

வரையில , 

முகமமதியர் கல்வி 


சையது அகமது கான 


சையது சகோதரர்கள் 


583 


சையது சகோதரர்கள் 


மாநாடு ( Mohammedean Educational Confnrence ) 
எனனும் மாநாட்டை ஆண்டுதோறும் இந்தியாவின் 
முக்கிய நகரங்களில் கூட்டி , முசுலிம மக்கள புதிய 
கலவி கற்கவேண்டிய தேவையையும் , அதனால 
விளைந்திடும் நன்மைகளையும் வலியுறுத்திப் பேசி 
வந்தார் . 

எஸ்.த. 


விட்டு , அரியணையிலிருந்து கீழே இழுத்து , கிரீடத 
தையும் காலணிகளையும் கழற்றிவிட்டுக கடுமையாக 
அடித்துப்பட்டினி போட்டுக குருடாக்கி , நஞ்சிட்டுக 
கழுததை நெறித்து கி பி . 1719 - இல கொனறனர் . 


துணைநூல் 


பரூகசியாருக்குப்பின கி.பி 1719 - ஆம் 

ஆண்டு 
இரபி உத தாராசாத்து ( Raf1 - Ud - Darajat ) என்பவ 
ரைச் சையது 

சகோதரர்கள பேரரசராக்கினா. 
இருபது வயதான அப்பேரரசரின பெயரில் சையது 
சகோதரர்கள் 

நிருவாகததை நடத்தி வந்தனா . 
திறமையற்ற அவரையும் சில திங்களுக்குள 
நீக்கினர் . 


Rushbrook Williams, L.F. ( Ed . ) , Great Men of 

India , Glan Publishing House , Delhi , 1985 . 


பதவி 


இரபி உத தாராசாத்துக்குப்பின இரபி - உத் 
தௌலா ( Rafi - Uddaula or Shahjahan II ) சையது 
சகோதரர்களால அரசராக்கப்பட்டார் . அவரையும் 
பொம்மை அரசராக்கி அவாகளே ஆட்சியை நடத்தி 
னர் , நானகு மாத ஆட்சிக்குப்பின் அவர் இறந்து 
விட்டார் . 


சையது சகோதரர்கள் : இந்திய நாட்டு 
வரலாற்றில் 

மன்னரைப் படைப்போா ( King 
Makers ) எனப் பெயா பெற்ற சையது குல சகோ 
தரர்களான அபதுலலாகான் ( Abdullah Khan ) , 
உசேன் அலி ( Hussain All ) ஆகிய இருவரும் ஒளரங் 
சீபு படையில் சிறந்த தளபதிகளாகத் திகழந்தவர் 
கள் பிறகு அப்துலலா கான அலகாபாதின ஆளுந 
ராகவும் , உசேன அலி பாடனாவின் ஆளுநராகவும் 
நியமிக்கப்பட்டார்கள் . இவர்கள் இருவரும் சியா 
( Shia ) பிரிவைச் சார்ந்த இந்திய இசுலாமியராவர் . 
எனவே , இவர்களைச சுன்னி இசுலாமியப் பிரிவினர் 
வெறுததனர் ஔரங்கசீபு இறந்த பிறகு வாரிசுரி 
மைப் போரில் வெற்றிபெற்ற பகதூர்சா , சிகந்தாசா 
விற்குப் பிறகு , பரூகசியார் ( Farrukshiyar - 1713-1720 ) 
என்பவரைச்சையது சகோதரர்கள் ( Sayyad Brothers ) 
அரசராக்கினர் . பரூகசியாரின் காலத்தில் அப்துல்லா 
கான , வசீராகவும் ( Wazir ) , உசேன அலி தலைமைத் 
தளபதியாகவும் ( Commander- in - Chief ) நியமனம் 
பெற்றனர் சையது சகோரர்கள் , பேரரசின நிரு 
வாகத்தில் பெரும் பங்குகொண்டு அனைதது அதி 
காரங்களையும் கைப்பற்றி , அரசரைக் கைப்பாவை 
யாக்கினர் மேலும் , இவாகள் சிசியா ( Jizya ) , யாத 
திரிகர் வரி ( Pligrim Tax ) ஆகியவற்றை நீக்கினா . 
சையது சகோதரர் களின பிடியில் இருந்து தம்மை 
விடுவித்துக்கொள்ள பரூக்சியார் , வழிகளில் 
முயன்றார் . அவர்களுக்கெதிராக மிர சும்லா ( Mir 
Jumla ) என்ற துரானியப் பிரபு பரூக்சியாருக்கு உத 
வினார் . சையது 

சகோதரர்களுக்கு எதிரானவா 
களை உயர்ந்த பதவியில் அமர்த்தினார் . அபதுலலா 
கான் தொழுது கொண்டிருக்கும்போது 

அவரைக் 
கொலவதற்கான முயற்சிகள் கி.பி. 1718 ஆகசுட்டில 
தோற்றன . தம் சகோதரர் அப்துலலாகானுக்கு எதி 
ராகப் பேரரசர் பல நடவடிக்கைளில் ஈடுபட்டிருப்ப 
தைக் கேளவியுற்று உசேன அலி மராட்டியக் கூலிப் 
படையொன்றுடன தக்காணத்தில் இருந்து திலலி 
திரும்பினார் . சையது சகோதரர்கள் பரூகசியாரின 
சதியால் எரிச்சலுற்று அவரைப் பதவியிலிருந்து விலக்கி 


பின்னர்ச் சையது சகோதரர்கள் , முகமது சாவை 
( Muhamed Shah ) கி . பி . 1719- இல் அரசராககினா . 
இவர் காலத்தில் மராட்டியா , ஐதராபாது நிசாம 
ஆகியவர்களின செலவாக்கு உயாந்திருந்தது . முகமது 
சா பதவியேற்றதும சையது சகோதராகள தமமைக் 
கொடுமை படுத்துவதாகவும் , பேரரசின் கருவூலததை 
கவாந்துவிட்டதாகவும் , அவர்களை ஒழிக்கத் தமக்கு 
உதவும்படியும் நிசாமிற்குப கடிதம் ஒன்றை எழுதி 
னார் . அப்துலலா கானைத் திலலியில 

திலலியில விட்டுவிட்டு 
உசேன அலி படையுடன் நிசாமைக சந்திக்கத் தாமே 
புறப்பட்டார் . பேரரசரும் , அவர் தாயாரும் ஐதர் 
பெகு ( HaidarBeg ) என்ற வீரனைப் பதேப்பூா சிகரியில் 
முகாமில உள்ள உசேன 

அலியை மனு 
கொடுப்பது போல அருகில் சென்று கொலை செய்ய 
ஏற்பாடு செய்திருந்தனர் . அவனும் அவ்வாறே , ஒரு 
மனுவை அவரிடம் கொடுப்பதுபோல 

அருகில 
செனறு உசேன அலியை 1720 - ஆம் ஆண்டு கொன்று 
விட்டான் . முகமது சா , சையது சகோதராகளுள் 
ஒருவரான உசேன அலியைக் கொனறுவிட்டதை 
எணணி மிகவும் மகிழ்ந்தார் . பேரரசர் , ஐதர்பெகுக 
கும் மற்றச் சதியாளர்களுக்கும் பெரும் பரிசுகள் 
தந்து கௌரவித்தார் . 


படை 


பேரரசர் முகமது சா , சையது அப்துல்லா கானு 
டன் போரிட இனறியமையாமை ஏற்படும் என்று 
எண்ணி விரைவில் ஒரு பெரும்படையை உருவாக்கி 
னார் . தில்லிக்கருகில் கி.பி. 1720 - ஆம ஆணடு சையது 
படைக்கும் , பேரரசரின படைக்கும் மோதல் ஏற்பட்ட 
தில பேரரசரின் படை வெற்றி பெற்றது . அபதுல்லா 
கான் கைது செய்யப்பட்டுச் சிறையில் அடைககப்பட் 


| 


584 


சைரசு 


சையது முகைதீன் கவிராயர் 


டார் . இரண்டு ஆண்டுகளுக்குப்பின் அதாவது கி.பி. 
1722 - இல் நஞ்சிடப்பட்டுக கொலை செய்யப்பட்டார் . 
இவவாறாக இந்திய வரலாற்றில் மன்னனைப் 
படைப்போர் எனப் பெயர் பெற்ற சையது சகோதரர் 
களைப்பேரரசர் முகமது சா , ஐதாரபாது நிசாமின் 
உதவி கொண்டு முறியடித்தார் . 


டிகை . 


சைரசு : இவர் பாரசீக மன்னர் ; அக்கேமினித்து 
மரபைச் சேர்ந்தவர் ; பாரசீகப் பேரரசை உருவாக்கிய 
இவர் இரணடாம் சைரசு எனறும் சொல்லப்படு 
கின்றார் . இவர் கி.மு. 559 முதல் 530 - ஆம் ஆண்டு 
வரை ஆட்சிபுரிந்தார் . இவர் தந்தையார் முதலாம் 
கேம்பீசசு ஆவார் . இவர் தாயார் மந்தனே ஆவார் . 
வரலாற்றின் தந்தை 

கருதப்படுகின்ற 
எரடோட்டசு எனபவா வரது மரபுபற்றி நன்கு 
எழுதியுள்ளார் . அதனோடு பழைய ஏற்பாட்டிலும் , 
கிரேக்க வரலாற்றாசிரியர்களின் குறிப்புகளிலும் 
வரைப் பற்றிய செய்திகள் உள்ளன . 


என் 


சையது முகைதீன் கவிராயரின் மூதாதை 
யர் அரபு நாட்டவர் ஆவர் ; கோட்டாற்றில்குடியேறித் 
திருநெல்வேலி , பாளையங்கோட்டை , மேலப்பாளை 
யம் பகுதிகளில் வாழ்ந்து தமிழ்ககவிகள் பல இயற்றி 
னர் . நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த கஃபுப் 
புலவர் வசை பாடுவதில் வல்லவராகத் திகழ்ந்தார் ; 
நபி பெருமான்மீது பானத் சூஆத் எனத் தொடங் 
கும் அறுபத்து மூன்று இசைப்பாக்களை இயற்றி நபி 
யின் ஆசியைப் பெற்றார் . அவாதம் வழித தோனறல் 
களுள் ஒருவரே சையது முகைதீன் கவிராயர் ஆவார் . 


வாசனைப் பொருள் வாணிகம் தொடர்பாக 
அரபு நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்த கஃபுப் 
புலவரின் குடும்பத்தினர் நாகர்கோயிலில் உள்ள 
கோட்டாற்றுப் பகுதியில் குடியேறினர் . இக்குடும்பத் 
தைச் சேர்ந்த முகம்மது உசைன புலவரின மகனாரே 
சையது முகைதீன் கவிராயர் . கவிராயர் அரபு 
மொழியும் , மலையாளமும் கற்ற தமிழ்ப் புலவரா 
வார் . இவர் சேரநாடு நீங்கிப் பாண்டி நாடு வந்தார் . 

திருநெல்வேலி நகரிலுள்ள செங்குந்தர் தெரு 
மக்கள் இக்கவிராயரின் புலமைத் திறத்தைச் சோதிகக 
விரும்பி மஞ்சணத்தி மரத்தைத் தம பாவால் பாடிப் 
பிளக்கப் பணிததனர் எனறும் , 

இவரும் அவ 
வாறு செய்து தம் அருட்டிறத்தைப் புலப்படுத்தி 
னார் என்றும் கூறுகின்றனர் . பாளையங்கோட்டைச் 
சிறைச்சாலைக் கைதிக்காகத் தம்மைப் 

பணயம் 
வைத்து , ஆட்சியாளர்முன விருத்தப்பாப் பாடித் 
தம்மை விடுவித்துககொணடார் . 


சைரசு கி.மு. 559- ஆம் ஆண்டில் ஒன்பதாம் 
பகுதியின் மன்னராகப் பொறுப்பேற்றார் . இவர் 
தம்மை எதிர்த்த அசுடாயசசு எனபவரை கி.மு. 550 
-ஆம் ஆண்டில் தோற்கடித்து அவரது பகுதியான 
எகபடனாவைப் பிடித்துக் கொணடார் . தைகிரிசு 
ஆற்றுக்கு கிழக்கே உள்ள முரட்டு இனத்தவர்களை 
அடக்கினார் ; பின்னர் , மாசிடோனியாப் பக்கம் 
திரும்பி அதன் மன்னரையும் கொன்றார் , மெடியா , 
சார்டிசு ஆகிய பகுதிகளையும் வென்றார் . இலிடியா 
வின் மன்னர் குரோச்சு எனபவரும் சைரசுடன நடை 
பெற்ற போரில் கொல்லப்பட்டார் . அதன பினனர் 
மகாசைரசு மேற்கு ஆசியாவின் தன்னிகரில்லாத தலை 
ரானார் . சிறிய ஆசியாவின மேற்குப் பகுதியும் , பிற 
பகுதிகளும் இவரது படையினரால் பேரரசின் கீழ்க் 
கொண்டு வரப்பட்டன . அவர்களது பேராற்றலாலும் , 
போராற்றலாலும் அயோனியர்கள , கரியர்கள , இலிசி 
யர்கள் போன்றவர்கள் அடக்கப்பட்டார்கள . இலிடி 
யாவில ( Lydia ) ஏற்பட்ட கலகமும் ஒடுக்கப்பட்டது . 
சௌபன் என்பாரின் கூற்றுப்படி பெரும்பிரிச்சியா , 
கப்படோசியா ஆகியனவும் சைரசால் வெல்லப்பட்டன 
என்பது புலனாகிறது . இவர் அரேபியர்களையும் 
தம் ஆதிககத்தினகீழ்க கொண்டு வந்தார் . 


| 


மாமன்னர் சைரசு 

கி.மு. 540 - ஆம் 

ஆண்டில 
பாபிலோனியாவைத் தாக்கிப் பல மாநிலங்களைக் 
கைப்பற்றினார் . அந்த ஆண்டு அக்டோபர் 

இவர்தம் பெருமைமிகு தளபதியான 
கோபர்யாசு எனபவர் எவ்விதப் போரும் புரியாமல் 
எதிரப்பு ஏதுமில்லாமல் 

பாபிலோனியாவில் உலா 
வந்தார் . 


திங்களில் 


| 


மேலப்பாளையத்தில் இவருக்குத் திருமணம் 
நிகழ்ந்தது . இங்குத்தான் வா முகைதீன் ஆண்டவர் 
பிள்ளைத்தமிழ் , திருப்புகழ் ஆகியன பாடினார் . நபி 
கள்மீது 38 பாக்களாலான மாணிக்கமாலை எனும் 
நூலை இயற்றினார் . இவரை அடக்கம் செய்த இடம் 
மேலப்பாளையம் பெரிய குத்பா பளளியில் உள்ளது . 
இவர்தம் மக்கள் அறுவரும் அரும்பெரும் புலவர்களா 
கவே விளங்கினர் . நபி நாயகத்துடனிருந்த கஃபுப் 
புலவரின வழித்தோன்றலாக அரபு நாட்டிலிருந்து 
தமிழகம் வந்து , திருநெல்வேலியில் இசுலாமியப் புல 
வராக விளங்கித் தமிழ் இலக்கியத்திற்கு இசுலாமிய 
சமயச் சார்பான சிற்றிலக்கியங்கள் தந்தார் இக் 
கவிராயர் . 

பி.தெ. 


நமீபானிடசு என்பாரின் தீங்கான ஆட்சியிலிருந்து 
மக்களைச் சைரசு விடுவித்தார் என்பதை இங்கு 
நோக்குதல் வேண்டும் . இவரே தம்முடைய நூலில் 
அதைக் குறிப்பிட்டுள்ளார் . இவா மக்களை விடுவித் 
தவர் என்ற பெயரையும் பெற்றுள்ளார் . பாபிலோ 
னியாவில் தம் அதிகாரத்தையும் ஆட்சியினையும் 


. 


சைரசு , இளையவர் 


585 


சைரசு , இளையவர் 


நிலைநாட்டியதோடு அங்குத் தம் ஆளுநர் ஒருவரை 
யும் பதவியில் அமர்த்தினார் . முனனரே , அங்குப் பணி 
புரிந்து வந்த அலுவலர்கள் பலரையும் அவரவாகளின் 
பணிகளில் இருக்கும்படி செய்தார் . இவர்பாபிலோனி 
யாவின் சமயத்திறகு மதிப்பும் மரியாதையும் அளித 
தார் . இவர் பல பொது நலப் பணிகளில் ஈடுபாடு 
காட்டினார் . அங்கிருந்த பல கோவிலகளைப் புதுப் 
பித்தார் . அங்கிருந்த பல சிலைகளைப் போற்றிப் 
பாதுகாக்க ஏற்பாடு செய்தார் . இவர் அசரா , 
சூசா போன்ற பகுதிகளின தெய்வச் சிலைகளைப் 
பாதுகாப்பாகத் திருப்பி அனுப்பினார் ; யூதாகளைப் 
பாலத்தீனத்திற்குப் பாதுகாப்பாக அனுப்ப ஏற்பாடு 
செய்தார் . இவற்றைத் தவிர இவர் செய்த மிக முக் 
கிய பணி செருசலத்தில் அமைந்திருந்த கோவிலைப் 
புதுப்பிததமையேயாகும் . 


லைசாண்டர் எனபவர் கி.மு. 406 - ஆம் ஆண் 
டில் அர்சநுசேங்கு ( Arsanusang ) என்ற இடத்தில 
ஏதன்சை முறியடித்தார் . அதன விளைவாக அவா 
இசுபார்ட்டாவிலபெரும்பதவியில் அமாத்தப்பட்டார் . 
அப்பகுதியின் படைத்தளபதியாகவும் அவர் விளங்கி 
னார் . சைரசின் தநதையார கிமு . 405 - ஆம ஆண 
டில் மரணப்படுக்கையில் இருந்தபோது , அவா இலை 
சாண்டருக்குச் சில வருவாய் தரும் பகுதிகளையும் 
அளித்தார் . அப்போது தான் இலைசாணடர் ஏகிசு 
QUILITU ( Agispotamı) 

எனற போரில 

வெற்றி 
பெற்றார் . 


சணடை 


ஈரானின வடக்கு , கிழக்குப் பகுதிகளையும் 
மாமனனர் சைரசு வென்றார் என்பது நன்கு புல 
னாகிறது . இவா கீழைநாடுகள் மீது படையெடுத்த 
போது கொல்லப்பட்டார் என்பது வரலாற்றாசிரியர் 
களின் கருத்தாகும் . அது கி.மு. 530- இல் நடைபெற்ற 
தாகும் . 


இச்சூழநிலையில் ஆட்சியுரிமை குறித்துச் சில 
சதித் திட்டங்கள் நடைபெற்றன . ஆட்சியைப்பிடிக்கச் 
சைரசு பெருமுயற்சி செய்தார் . சைரசுக்கும் திசா 
பெர்னசு ( Tissa Pharnas ) எனபவருக்கும் 
ஏற்பட்டது . அதற்குக் காரணம் அயோனிய ( lonia ) 
நகரங்களைக் கைப்பற்ற வேண்டும் எனபதே ஆகும் . 
கிரேககக் கூலிப்படைக்கு நன்கு பயிறசி கொடுததுக் 
வைத்துக்கொள்ளச்சைரசுக்கு இசுபாாட்டாவின் உதவி 
நன்கு கிட்டியது . அதுமட்டுமன்றி அவருக்கு உதவி 
செய்யும் முகத்தான் கிளியர்கசு ( Cleorchus ) எனப 
வரும் , மேலோன் ( Meloue ) எனபவரும் , திரேசு 
( Thrace ), 0.5 & Co ( Thessaly ) ஆகிய பகுதிகளில் 
முறையே பெரும்படைகளையும் உருவாக்கினார் . 


சைரசு மாமன்னா ஒரு சிறந்த நிருவாகி , 
மாவீரர் , பேராற்றல் மிககவர் . இவர் ஒரு பேரரசை 
உருவாக்கினார் . அது சிந்து , சாக்சாாடசுப் பகுதிகளை 
உள்ளடக்கி ஈசியன வரையிலும் , எகிப்தின எல்லை 
வரையிலும் பரவியிருந்தது . 

நா.செ. 


| 


என்ற 


மகனா 


சைரசு , இளையவர் : இவர் பாரசீக மன்னர் 
இரண்டாம் தேரியசு (Darius ) எனபவரின் 
வார் . இவர் தம் தந்தை கி மு . 423 - ஆம் ஆண்டில் 
பாரசீக மன்னராகப் பொறுப்பேற்றார் . சைரசு 
( Cyrus ) அதன பின்னர்ப் பிறந்தார் என்று வரலாற் 
றுச் சான்றுகள் பகர்கின்றன . இவர்தம் தாயார் 
பேரிசாடிசு ( Parysatis ) என்பவர் . இரண்டாம் 
தேரியசு தனது அலசிபியாடிசு ( Alcibiades ) வெற் 
றிககுப்பின ஏதன்சு மீதான போரைத் தொடர்நது 
நடத்தினார் . அதுமட்டுமன்றி , அவா இசுபார்ட்டா 
வின் ( Sparta ) மக்களுக்குத் தம் ஆதரவினை 

நலகி 
னார் . அதன்பின சைரசின தாயார் அவருக்கு இலிடி 
யாவின் ( Lydia ) ஆளுநர் பதவியினை அளிக்கும்படி 
வேண்டினார் . இலியாவுடன் பாரசீகமும் ( Persia ) 
கப்படோசியாவும் ( Capadochia ) அப்போது இணைந் 
திருந்து பெரும்பகுதியாக விளங்கியது . அவர் சிறிய 
ஆசியாவில் ( Asia Minor ) பாரசீகப் படைக்குத் தள 
பதியாகப் பொறுப்பேற்று நடாத்திச் சென்றார் . அப் 
போது இசுபார்ட்டாவின் தளபதியான இலைசாண் 
டர் ( Lysander ) என்பவர் சைரசின் நன்மதிப்பைப் 
பெற்று விளங்கி வந்தார் . 


மு . 401 - ஆம் ஆணடில் சைரசு , ஆர்ட்டா 
செர்சசு ( Arta - Serxes ) என்பவர் மீது படையெடுத் 
தார் . அப்படையெடுப்பு , சார்டிசு ( Sardis ) 
இடத்திலிருந்து தொடங்கப்பட்டது எனறு வரலாற் 
றாசிரியர்களகுறிப்பிட்டுள்ளனர் . அவருடனமேலோன , 
கிளியர்கசு ஆகிய தளபதிகள இணைந்து தாக்கு 
தலுக்கு உதவி 

புரிந்தார்கள , அவருக்கும் ஆர்ட்டா 
செர்சசு என்பவருக்கும் கடுமையான மோதல் ஏற் 
பட்டது . அவா அப்போரில 

அப்போரில் தமக்கு எவ்வித எதிர்ப் 
பும் இனறிப் பாபிலோனியா ( Bablionia ) வரை சென் 
றார் . அதன் பின் குனாகசா ( Cunaxa ) என்ற இடத் 
தில் நடைபெற்ற திசாபெர்னசு உடனான போரில் 
சைரசு கொல்லப்பட்டார் . சைரசின படைத் தளபதி 
கள் நயவஞ்சகமாகத் திசாபொனசால் பிடிக்கப்பட்ட 
னர் . எனவே , கிரேக்கப் படைகள் கருங்கடல் நோக் 
கிச சென்றன . 


இளைய 

சைரசு ஒரு மா வீரர் ; இவர் வலிவும் 
பொலிவும் பெற்றவர் ; சிறந்த மனஉறுதி படைத்த 
வர் ; இவரது 

வீரத்தினைக் கிரேக்கப்படைகள 
வாயாரப் புகழ்ந்துள்ளன . மேலும் , இவர் திறமை 
யாளர் . செனபசு ( Cenophus ) என்பவர் இவரைப் 
பற்றி சிறப்பாக எழுதியுள்ளார் , 

தெ.பா 


சைரனயிக்கா 


586 


சைரினே 


சைரனயிக்கா 

ஆப்பிரிக்காவின் வடக்குக் 
கடற்கரையில் ஐக்கிய இலிபியாவின் மாநிலமாக 
அமைந்துள்ளது சைரனயிக்கா ( Cyrenaica ) 8,55,370 
ச.கி மீ . பரப்பளவு கொண்டது . மக்கள்தொகை ஏறக் 
குறைய 4,00,000 ஆகும் . 


முதலாம் உலகப்போருக்குப் பிறகு 

சைரனயிக் 
காவின கடற்கரை நகரங்களான பெங்காசி , தர்னா , 
தோப்ரக்கு ஆகியவற்றை இத்தாலியர்கள் கைப்பற்றி 
னார்கள் . செனுசி ( Senusi ) முசுலீம்களை எதிர்த்து 
1931 - இல் நடந்த இத்தாலியப் படையெடுப்பு வெற்றி 
யாக அமைந்ததால் அவர்களுடைய கிளர்சசித் தலை 
வர் உமர் அல் முக்தரைத் தூக்கிலிட்டது . இத்தாலி 
யக் குடியேற்ற நாட்டு ஆதிக்கம் ஏற்படுத்தியபின் , 
1934 - இல் நடந்த போரின் காரணமாகச் சைரனயிக் 
காவின் மக்கள்தொகை பாதியாகக் குறைந்தது . 


இயற்கை அமைப்புகள் : சைரனயிக்கா கடற் 
கரைப் பிரதேசமாக அமைந்துள்ளது . ஏறக்குறைய 
1200 அடி உயரமுள்ள மார்மரிக்கன் மலைகள் ( Mar 
marican Hills) கிழக்குத் திசையில் உள்ளன . 
கிழக்கிலும் வடகிழக்கிலும் பாலைவனமாகவும் , மிக 
வும் தாழ்வான நிலப் பகுதியாகவும் உள்ளது ; தென் 
திசையில் பாலைவனமும் சலு ( Jalu ) அல்குப்ரா 
( Al Kufrah ) மாவட்டங்கள் அடங்கிய மணற் பிர 
தேசமும் ஆகும் . சில பகுதிகள் காடுகளாகவும் உள் 
ளன . இங்கு ஆண்டுக்கு 16 - இலிருந்து 20 அங்குல 
மழையே பொழிகிறது . ஏழாண்டுகளுக்கு ஒருமுறை 
பஞ்சம் ஏற்பட்டதாக வரலாறு கூறுகிறது . 


மாவட் 


வரலாறு : சைரனயிக்காவின் வடபகுதி 
டம் யூசுபெரிடிசு ( Euhesperides ) , பார்சு ( Barce ) , 
சைரினே ( Cyrene ) , அப்போலோனியா ( Appollonia ) , 
அர்சினோ ( Arsinse ) ஆகிய நகரங்களைக் கொண்டு 
பெண்டோபோலிசு ( Pentopolis ) எனப்படுகிறது . இந் 
நகரங்கள கிரேக்கர்களால் அமைக்கப்பட்டன . 
களில் மிகவும் தொன்மையானது சைரினி நகரமாகும் . 
இது கி.மு. 630 - இல் அமைக்கப்பட்டது . இப்போது 
பார்சு தவிர மற்ற நகரங்கள் அல்சலால் அல் அக்தர் 
எனப்படுகிறது . 


இரண்டாம் உலகப்போரின் போது சைரனயிக்கா 
முதலில் ஆங்கிலேயர்களுக்கும் இத்தாலியாகளுக்கும் 
போர்க்களமாகவும் , இரண்டாவதாக 

ஆங்கிலேயர் 
களுக்கும் , இத்தாலி , செருமனி கூட்டுப்படைகளுக் 
கும் போர்க்களமாகவும் ஆயிற்று . இவ்வாறு சைரன 
யிக்கா படைதாக்குதலுக்கு உட்பட்டது . சைரனயிக் 
காவில் 1942 - இல் இத்தாலி ஆதிக்கம் முடிந்து ஆங்கி 
லேயர்கள் குடியேறியபோது சைரனயிக்காவின் மக் 
கள் தொகையில் 93 விழுக்காடு அரபு மொழி பேசும் 
முசுலிம்களே இருந்தனா . 

முகமது இதிரிசுக்கு ( Mohammed Idris ) 1946- இல் 
அமீர் பட்டம் கொடுககப்பட்டாலும் , 1951 வரை 
அவரை ஐக்கிய இலிபியாவின மன்னராகக் கருத 
வில்லை . 20 ஆண்டு ஒப்பந்தத்தின் விளைவாக ஆங்கி 
லேய அரசாங்கம் , சைரனயிக்காவில் தன் பாதுகாப்பு 
அமைப்புகளை ஏற்படுத்த அனுமதிக்கப்பட்டது . 


வை 


வேளாண்மையும் , பிராணிகள் வளாப்பும் சைரன 
யிக்கா மக்களின் தொழில்களாகும் பார்லி , பேரீச்சை , 
சாமை போன்றவை தெற்கு மாவட்டங்களின் விளை 
பொருள்களாகும் . சிறுதொழிற் பொருளகள் எகிப்து , 
கிரீசு , மால்ட்டா ஆகிய நாடுகளுக்கு அனுப்பப்படு 


கின்றன . 


ளன . 


கி.மு. 2 - ஆம் நூற்றாண்டில் தாலமிகள் ( Ptole - 
mies ) சைரனயிக்காவை ஆண்ட காலத்தில் இங்குக் 
கிரேக்கத்துக்கும் கார்தேசுக்குமிடையில வணிகப் 
போட்டி இருந்தது . சைரனயிக்காவையும் மற்ற வட 
ஆப்பிரிக்கப் 

பகுதிகளையும் தாலமிகளிடமிருந்து 
கி.மு. 67 - இல் உரோமப் 

பேரரசு கைப்பற்றியது . 
சைரினி , பார்சு நகரங்கள் கி.பி. 115-116 - இல் ஏற்பட்ட 
யூதர்களின் கலகத்தினால் சேதப்படுத்தப்பட்டன . 
தாலமிசு ( Ptolemis ) நகரம் கி.பி. 3 - ஆம் நூற்றாண 
டில் சைரனயிககாவின தலைநகரமாகியது . அப்போ 
லோனியா கி.பி. 6 - ஆம் நூற்றாண்டில் 

ஆளுநரின் 
இருப்பிடமாகியது . அரேபியர்கள் சைரனயிக்காவை 
கி.பி. 7 - ஆம் நூற்றாண்டில் கைப்பற்றினர் . பிறகு 

து உதுமானியப் பேரரசின் வசமாகியது . இரண 
டாம் முகமது திரிபோலியின் மீதும் சைரனயிக்காவின் 
மீதும் நேரடி ஆட்சியை ஏற்படுத்தினார் . 

ஆனால் , 
கி.பி .19 - ஆம் நூற்றாண்டின் மத்தியில் துருக்கியர்களின் 
பிடிதளர்ந்ததால சைரனயிக்காவை முகம்மது பின் 
அலி தம் செனுசிக்குத் தலைநகராகக் கொண்டார் . 


எல்லா நகரங்களும் துனிசு , அல்சூர்சு , 

எகிப்து 
ஆகியவற்றுடன் சாலை மூலம் இணைக்கப்பட்டுள 

பெங்காலியிலும் தோப்ரககிலும் விமானத் 
தளங்கள் உள்ளன . 

தி . கை . 
துணை நூல் : 
Ansell , M.O. , and Al - Arif . I.M. The Libyan Revol 

ution London , 1972 . 


சைரினே இலிபியாவிலுள்ள தொன்மையான 
கிரேக்கக் குடியிருப்பு நகரமாகும் . சைரினே ( Cyrene ) 
நகரம் கி.மு. 631 - இல் ஈசியப் பகுதியிலிருந்து 
குடி 
யேறியவர்களால் நிருமாணிக்கப்பட்டது . இவர்களின் 
தலைவரான பட்டுசு ( Battus ) என்பவர் இதன முதல் 


| 


சைல்டு , வேர் கோர்டான் 


587 


சைல்டு , வேர் கோர்டான் 


பாரசீகர் 


அரசரானார் . அவர் பட்டியட்சு ( Battiads ) மரபைத் 
தோற்றுவித்தார் . இந்நகரை அவருக்குப் 

பினவந்த 
அரசர்கள கிமு . 440 முடிய ஆட்சி செய்தனா . அவர் 
களது ஆட்சியில் இந்நகரம் பொருளாதார வளர்ச்சி 
யும் சிறப்பும் அடைந்தது . பாரசீகப் படையெடுப்பால 
கி.மு. 525 - இல் சிறிது காலம் இந்நகரம் 
களின் ஆதிககத்தை ஏற்றுக் கொண்டது . இலக்கியச் 
சிறப்பு வாயந்த கிரேகக உரோமானியர் காலத்தில் 
இந்நகரம் கலைகளின நகரமாக விளங்கியது . மருத் 
துவப்பளளியினாலும் , புவியியலறிஞர் எரடோசுதினசு 
( Eratosthenes ) , தத்துவ அறிஞர் அரிசுட்டிப்பசு 
( Aristippus ) போன்றோர் தோன்றியதாலும் இவவூா 
புகழ் பெற்றது உரோமானியர்கள் இந்நகரைத் தங 
களது ஆதிககததின கீழ கிமு . 67 - இல கொண்டு வந்து 
கிரீட்டுடன இணைத்தனா . இவாகளுக்கு எதிராக , 
இப்பகுதி யூதர்கள கலகம் செய்தனா , அதனால் உரோ 
மானியர்கள் ஆதிக்கம் சிறிதுசிறிதாக அழிந்தது . 
அராபியாகள் இதனை கி.பி. 642- இல கைப்பற்றி 
அழித்தனா . 


tory ) ஆய்வு செய்து புகழ்பெற்ற தொல்லியல் 
அறிஞர் . ஐரோப்பியர் தொல்வியல் , வரலாற்றுக்கு 
முற்பட்ட கால வரலாறு ஆகியவற்றைப் பல சிறப்பு 
மிக்க நூல்களின் மூலம் உலகிற்கு அறிவித்தவா . 
சைலடு , வேர் கோர்டான் ( Childe , vere Gordon ) 
ஆசுத்திரேலியாவில் நியூசௌத்வேல்சு மாநிலத்தில் 
உள்ள சிட்னியில் கி பி 1892 - ஆம ஆண்டு பிறந்தார் . 
இவர் தந்தை மதபோதகராக விளங்கினார் . சைலடு 
தம் பள்ளிக் கலவியை இங்கிலாந்து திருச்சபை இலக் 
கணப் பள்ளியிலும் , மேற்படிப்பைச் சிட்னிப் பலகலைக் 
கழத்திலும் படிதது முடித்தார் . ஆராய்ச்சிப் பட்டத் 
திற்காக இவருக்கு ஆகசுபோர்டு பலகலைக்கழகம் 
உதவிததொகை வழங்கியது . இவருடைய ஆயவு 
கிரீசின வரலாற்றுக்கு முற்பட்டகால வரலாற்றில் 
இந்தோ ஐரோப்பியக் கூறுபாடுகள என்ற தலைப் 
பில அமைந்தது . 


1 


1 


| 


வேர் கோர்டான் , சைல்டு 


சென்று 


. 


சைரினே அப்பாலோ கோயில் 


| 


| 


சேரு 


இவர் 


இந்நகரம் இன்று மார்சா சூசாவிலிருந்து ( Marsa 
Susah ) 13 கி.மீ. தொலைவில் உள்ளது இப்பகுதியில் 
3 இடங்களில் அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 
அகழாய்வுகளில் பல கோயிலகளின் அழிபாடுகள 
கண்டுபிடிக்கப்பட்டன . அவற்றுள் குறிப்பிடத்தக்கது 
அப்பாலோ கோயிலாகும் : மேலும் இங்குத் தோரியக் 
கோயில்களும் கி.பி. 2 - ஆம் நூற்றாணடைச் சார்ந்த 
அழகான வீடு ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டன . 


பின்னர் இவர் ஆசுத்திரேலியாவிற்குச 
அரசியலில் ஈடுபட்டார் . இவருக்கு 1921- இல் குவின 
சுலாந்துப் பலகலைக்கழகம் 

பணி 

அளிக்க முன் 
வந்தது . அதனைச் சைலடு ஏற்றுப் பணியில 
வதறகு முனபே 

மார்க்சிய தத்துவக் 
கொள்கையை உடையவர் எனக் கருதி 

நியமனம் 
மறுக்கப்பட்டது . ஆறு மாதங்களுக்குப்பின் சைல்டு 
ஐரோப்பாவிறகுச் சென்றார் . ஐரோப்பாவில பல் 
வேறு நாடுகளுக்குச் சென்ற பின் இறுதியில 
னில் குடியேறினார் . 


லணட 


| 


சைல்டு 1927 - ஆம் ஆண்டு ஐரோப்பிய நாகரி 
கத்தின விடியல ( The Dawn of European Civilizati 
on ) என்ற நூலை வெளியிட்டார் . எடின் பாகு பல் 
கலைக் கழகத்தில் வரலாற்றுக்கு முற்பட்ட தொல 


சைல்டு , வேர் கோர்டான் வரலாற்றுக் 
காலத்திற்கு முற்பட்ட கால வரலாறறை ( Pre - his 


சைலேந்திரர் 


588 


சைவ சித்தாந்தம் 


பகுதிகளில் 


பல 


உளள 


லியல் துறைப் பேராசிரியராக 

இவர் நியமனம் 
பெற்றார் இசுகாட்லாந்து ( Scotland ) அயாலாந்துப் 
இவர் 

அகழாய்வுகளை . மேற் 
கொண்டாா இவரது அகழாய்வுகளுள குறிப்பிடத் 
தக்கவை ஆர்கனிப் ( orkney ) 

பகுதியில் 
சாக்ரா பிராய ( Skara Brae ) என்ற 

இடத்தில் 
1935,1940 , 1946 ஆகிய ஆண்டுகளில் மேற்கொண்ட 
அகழாய்வுகளாகும் . இது புதியகற்காலப் பகுதி 
யாகும் . ஆர்வர்டு பலகலைக் கழகம் இவருக்குச 
சிறப்புப் பட்டம் வழங்கியது . பென்சில்வேனியாப் 
பல்கலைக் கழகத்தில் முனைவர் பட்டம் 1937 - இல் 
இவருக்கு வழங்கப்பட்டது . இவர் இலண்டன் தொல் 
லியல் நிறுவனத்தின் இயக்குநராக 1945 - ஆம் 
ஆண்டு நியமிக்கப்பட்டார் . 


வீரமும் தீரமும் ஒருங்கே பெற்று விளங்கினர் . இதில் 
சைலேந்திரா என்பவர் சிறந்த வீரராகத் திகழ்ந்த 
தோடு மட்டுமல்லாமல் புத்த சமயத்தைப் பெரிதும 
போற்றியவராகவும் விளங்கியுள்ளார் . இவரது 
ஆட்சிக்காலத்தில் மக்கள் பல்வளமும் நலமும் பெற்று 
வாழ்ந்து வந்தனர் . மனனன் எவ்வழிகுடிகள அவவழி 

நன மொழிக்கு ஏற்ப இவா ஆட்சி புரிந்து 
வந்தார் . குடிதழ் இக் கோலோசசும் 
இவா விளங்கினார் . சைலேந்திரர் கல்வியாளராகவும் 
பழமையில் பற்றுக் கொண்டவராகவும் விளங்கினார் . 


என்ற 


மனனராக 


இவர் 1957 வரை இங்கிலாந்தில் இருந்தார் . 
பின்னர் ஆசுத்திரேலியா சென்று அங்கு அவ் 
வாணடே உயிர் நீத்தார் . இவர் தம் 

ஆய்வுகளில் 
மார்க்சிய கோட்பாட்டைப் புகுத்தி வெற்றி கண்டார் . 
மனிதனின் வரலாறறை இக்கோட்பாட்டின் மூலமே 
தெளிவாக அறிதல இயலும் என இவர் கருதினார் . 
கருததுகளைக் குறைநிறைகளின அடிப்படையில் 
ஆயவதே சிறந்தது என இவர் கூறினார் . இவருடைய 
வெளியீடுகளில் குறிப்பிடத் தக்கவை வரலாற்றில் 
நிகழ்ந்ததென்ன ( What happened in History ? ) , 
ஐரோப்பிய நாகரிகத்தின விடியல் ( The Dawn of 
Europcal Civiliztaion ) , இசுகாட்லாந்தின் வரலாற் 
றுக்கு முற்பட்ட காலம் ( The Pre - history of Scot 
land ) ஐரோப்பியச் சமூகத்தின் வரலாற்றுக்கு முற் 
பட்ட காலம் ( The Pre - history of European Society ) 
போன்றவை ஆகும் . 

சு.இரா . 


சைலேந்திர மன்னர்கள் புகழமிகு இந்தியப் 
பல்கலைக் கழகமான நாளந்தாப் பல்கலைக் கழகத் 
துடனும் , தமிழகத்திலுள்ள நாகப்பட்டினத்துடனு 
நல்ல தொடாபினைப் பெற்றிருந்தனர் . இத் 
தொடர்பின் விளைவாக அவர்கள் புத்த சமயத்தில 
மகாயானப் 

பிரிவினைச் சேர்ந்தவர்கள எனபது 
தெளிவாகிறது . அச்சமயம் வளர அவர்கள் ஆககமும 
ஊக்கமும் அளித்து வந்தனர் . சாவாவில் கி.பி .2 - ஆம் 
நூற்றாண்டில் இந்து 
ந்து சமயம் 

மிகக செலவாககுப் 
பெற்றிருந்தது என்பதில் எட்டுணையும் ஐயமிலலை . 
பாகியான தமது தாயகம் திரும்பும்போது சாவாவில 
ஐந்து மாத காலம் தங்கியிருந்தார் . அப்போது இந்து 
சமயமே பெரிதும் செல்வாக்குப் பெற்று விளங்கியது 
எனறு அவர் குறிப்பிடுகின்றார் . அத்துடன சைலேந் 
திரா பற்றிய விரிவான செய்திகளையும் தந்துள்ளார் . 
அவரது குறிப்புகளிலிருந்து இவர் எத்தகைய சீரிய 
முறையில சமய 

சமய நோக்கினைக கொண்டிருந்தார் 
என்பது தெரிகிறது . 


சைலேந்திர அரச மரபினர் 

சீரோடும் சிறப் 
போடும் ஆட்சி நடத்தி வந்தனர் . அவரது ஆட்சிக் 
காலத்துக்குப் பின சஞ்சயன எனபவர் 

மீணடும் 
ஆட்சிப் பொறுப்பினை ஏற்றார் . 


நா.செ. 


சைலேந்திரர் : மலாயா , சாவா , சுமத்திரா 
ஆகியவற்றின இணைப்பில் உருவானதுதான் சைலேந் 
திரப் பேரரசு ஆகும் . அப்பேரரசு பற்றியும் , அதை 
ஆண்டு வந்த மன்னர்கள் பற்றியும் தெளிவாக 
எடுத்துக் காட்டுபவை அங்குள்ள கல்வெட்டுகளும் , 
புத்த சமய நூலகளும் ஆகும் . சைலேந்திர மனனர் 
கள் எல்லோரும் புத்த சமயத்தைச சார்ந்தவர்கள 
என்று உறுதியாகக் கூறும் அளவிறகுச் சான்றுகள் 
கிடைத்துள்ளன . 


சோழப் பேரரசுக்கும் சைலேந்திரப் பேரரசுக்கும் 
இடையே 

கி.பி. 11 - ஆம நூற்றாணடில் பெரும் 
கடலாதிக்கப் போட்டி நடைபெற்றது . அப்போட்டியில் 
சோழப் பேரரசு அரிய வெற்றியினைப் பெற்றது . 
எனினும் போர் தொடர்ந்து நடைபெற்றது . 


சைவசித்தாந்தம் : சைவ சித்தாந்தம் தமிழ் 
நாட்டிற்குரிய சமயம் என்றும் , திராவிட மககள் மிக 
வும் போற்றுகின்ற சமயம் என்றும் , டாகடர் . சி யு . 
போப்பு ( Dr. G , U. Pope ) கூறியிருக்கிறார் . சமணர் 
களையும் பௌத்தர்களையும் வாதில் வென்று சைவ 
சமயாச்சாரியர்கள சைவத்தைத தமிழ்நாட்டில வள 
ரச் செய்தார்கள் . சைவம் கி.பி. 6 - ஆம் நூற்றாண்டு 
முதல் தழைத்தோங்கியது சமய 

குரவாகளாகிய 
அப்பர் , சம்பந்தர் , சுந்தரர் , மாணிககவாசகர் 
யோர் தேவாரத் திருவாசகப் பாடல்களால் மக்க 
ளைப் பெரிதும் கவாந்தனர் மெய்கண்டார் சிவஞான 
போதம் எனனும் அரிய நூலை இயற்றினார் . அருள 
நந்தி சிவாச்சாரியார் சிவஞானசித்தியார் எனனும் 


ஆகி 


பொதுவாகச் 


சைலேந்திர மரபு 


மன்னர்கள் 


சைவசித்தாந்தம் 


589 


சைவசித்தாந்தம் 


நூலை இயற்றினார் . தமிழில் பதினான்கு சித்தாந்த 
சாத்திரங்கள் தோன்றின . 


ஆன் 


மாவை 


பசு , 


பாசம 


சைவ சித்தாந்தம் மூன்று பெரிய உண்மைகளை 
உலகுக்கு எடுத்துக் காட்டியது . அவையாவன பதி 

என்பன . பதி என்றால் கடவுள் ; பசு 
என்றால் ஆன்மா ; 

பாசம் 

எனறால் ஆணவம் , 
மாயை என்ற மும்மலங்கள , இம்மலங்கள் 
ஆன்மாவைச் சுற்றி இருப்பதால ஆன்மா அறி 
யாமையில் மூழ்கிக் கிடக்கிறது . இம்மலங்கள நீங்கப் 
பெற்றவுடன் , அறியாமை நீங்கி , இறைவன் திருவடி 
யைச் சேர்கிறது என்று சித்தாந்திகள் கருதுகின்றனர் . 


கன்மம் , 


மாயை 


சைவசித்தாந்திகள் கூறுகின்றனர் . கன்மம் 
உலகத்தோடு பிணைக்கிறது 

அதனை 
ஆன்மா அனுபவித்துத் தான் தீர்க்கவேண்டும் . மாயை 
யிலிருந்து தான் இறைவன் உலகினைப் படைக் 
கிறான் . மாயையானது சுத்தமாயை , அசுத்தமாயை , 
பிரகிருதிமாயை என்று மூன்று வகைப்படும் . தொடக 
கத்திலுள்ளது சுத்தமாயை எனப்படும் . இரண்டாம் 
மலத்தோடும் , கருமத்தோடும் 

சேர்ந்து 
காணப்படும் அது இன்பத்தினையும் துன்பத்தினை 
யும் குறையுடைய அறிவினையும் கொடுக்கும் . அதி 
லிருந்து வருகின்ற உலகம் அசுத்த உலகம் எனப்படும் . 
மூன்றாம் மாயை பிரகிருதி 

எனப்படும் . 
ஆன்மா மாயையின் மூலமாக அறிவு பெறுகிறது . 
ஆனால் , அது பாச அறிவு எனப்படும் . இறைவனைப் 
பற்றிய அறிவோ , ஆன்மாவின தன்மையைப் பற்றிய 
அறிவோ பெற முடியாது . பிரளயம் அல்லது அழிவுக் 
காலத்தில் ஆனமா ஆணவத்தில் சிககுணடு 

கிடக் 
கிறது . அதனால பல பிறவிகள அமைகினறன . 


மாயை 


இறைவனைச் 

சிவன் என்று சித்தாந்திகள் 
கூறுகின்றனர் . அவன் முழுதற் கடவுள் . அவனுக்கு 
நிகர் யாருமில்லை . அவன் குணமற்றவன் ; சத்துவ 
இராசத , தாமச குணங்களால் பாதிக்கப்படாதவன் . 
அவனுக்கு எட்டுவித குணங்கள் உண்டு என்று சித் 
தாந்திகள் கூறுகின்றனர் . தானே இயங்குகிறவன் . 
புனிதமானவன் , எலலாம் அறிந்தவன , எங்கும் 
நிறைந்தவன் , சிறந்த வல்லமையுடையவன் , எல்லை 
யில்லா அருளுடையவன் , எல்லையில்லா இன்பமுடை 
யவன் , மறைத்தல் தொழில் செய்கிறவன் என்றெல் 
லாம் கூறுவர் . 


ஆன்மா முத்தியடையவதற்குரிய சாதனங்கள 
சரியை , கிரியை யோகம் , ஞானம் என்பனவாம் 
சரியை என்பது இறைவனுக்குத் தொண்டு செய்தல 
கைகளினாலும் , தோத்திரப்பாடல்களினாலும் , மனத் 
தாலும் இறைவனை வணங்குதலும் , இறைவனை 
எண்ணுதலும் , அவன் புகழ் பேசுதலும் , நலல காரி 
பங்களைச் செய்தலும் சரியையில் அடங்கும் . இத 
னைத் தாசமார்க்கம் என்று கூறுவர்.ஆன்மா தன்னை 
இறைவனின் பணியாளனாகக் கருதுகிறது . கோயிலைச் 
சுத்தம் செய்தல் , மாலைகள் தொடுத்து 
னுக்கு அணிவித்தல் , அடியார்களுக்கு 

அனனம் 
அளித்தல் , திருவிளக்கேற்றுதல் , நந்தவனம் அமைத் 
தல் முதலியன சரியையாகும் அப்பர் இந்த 

மார்க் 
கத்தைக கடைப்பிடித்தார் . 


இறைவ 


றை 


பசு என்றால் ஆனமா . பசுவின் தன்மை சார்ந்த 
தன் வண்ணமாதல் எனறு சித்தாந்திகள் கூறுகின்ற 
னர் . ஆகாயத்திலிருந்து விழுகின்ற நீர் எந்தப் பூமி 
யில் விழுகிறதோ , அதன் தனமையை அடைகிறது . 
அது போலவே ஆன்மா , எந்த உடலைச் சார்ந்திருக் 
கிறதோ , அதன தனமையை அடைகிறது . ஆனமாக் 
கள பல உள்ளன . அவைகளுக்கு ஞானம் , இச்சை , 
கிரியை என்ற செயல்கள் உண்டு . ஆணவம் , கன்மம் , 
மாயை என்ற மலங்களினால் பாதிக்கப்பட்டு , அறி 
வும் பலமும் குனறிய நிலையில் காணப்படுகின்றன . 
இறைவன் , ஆன்மாக்கள் நல்ல நிலையில் செயற்பட்டு 
முக்தி நிலை அடையவேண்டுமென்ற எண்ணத்தால் 
உலகினை மாயையிலிருந்து படைக்கினறான . எப்படி 
ஒரு நடிகருக்கு நடிப்பதற்காக மேடை தேவையோ , 
அதுபோலவே ஆன்மாக்கள் செயற்படுவதற்கு உலகம் 
தேவை , அதனதன் செயலுக்குத் தகுந்தபடி 
கிடைக்கின்றது . நல்லன செயதால் நல்ல பலனையும் , 
தீயன செய்தால் தீய பயனையும் ஆன்மாக்கள் அடை 
யும் . ஆணவம் அழிய அழிய ஆனமா இறைத்தனமை 
அடைகிறது . பிறகு இறைவன அருளினால முக்தி 
நிலை அடைகிறது . பாசம ஆணவம் , கனமம் , மாயை 
என மூவகைப்படும் . ஆணவமலம் ஆன்மாவின் இரு 
ளுக்குக் காரணமாக அமைகிறது . ஆணவம் ஆனமா 
வோடு பிறக்கும் பொழுதே அமைந்திருக்கிறது என்று 


கிரியை மார்க்கம் இறைவனை வணங்குதல் . 
ஆன்மா தன்னை இறைவனின் மகனாகவும் , இை 
வனைத் தந்தையாகவும் கருதி , ஒருமகன தந்தைக்கு 
என்ன காரியங்களெல்லாம் செய்வானோ , அவற்றை 
யெல்லாம் இறைவனுக்குச் செய்தல் . இந்த மார்க்கத் 
தில் ஆன்மா இறைவனை மிகவும் நெருங்குகிறது . 
இறைவனைப் புகை , மஞ்சனம் முதலியவற்றுடன் அருச் 
சித்து , சோறு படைத்து நாடோறும் வணங்குதல் . சம் 
பந்தர் இந்த மார்க்கத்தைக் கடைப்பிடித்தார் . 


பயன 


யோக மார்க்கம் என்பது சகமார்ககம் எனப்படும் 
இறைவனை ஒரு நண்பனாகக் கருதி வழிபடல் , 
மனிதனை உலகப் பொருள்களிலிருந்து விடுவிததல் 
இறைவனை எப்பொழுதும் நினைத்துத் தியானம் செய் 
தல் . இந்த மார்க்கத்தினால் இறைவனுடைய குணங் 


|| 


சைவசித்தாந்தம் 


590 


சைன் உல் - அபிதின் 


கள் யாவும் ஆன்மாவிற்கமையும் . சுந்தரர் இந்த மார்க் 
கத்தைக் கடைப்பிடித்தார் . எட்டுவிதபடிகள இந்த 
மார்க்கத்தில் ணடு அவையாவன 

ணடு அவையாவன இயமம் ( நற்குணங் 
கள் அடைதல ) , நியமம் ( நற்செயல்களைச் செய்தல் , 
ஆசனம் ( பலவிதகலைகள் ) , பிராணாயாமம் ( மூசசை 
அடக்கு தல் ) , பிரத்தியாகாரம் ( புலன்களையும் மனத் 
தினையும் அலையாமல் பாதுகாத்தல் ) , தாரணை 
( மனத்தை இறைவன்பாற் செலுத்துதல் ) , தியானம் 
( இறைவனோடு தொடர்பு கொளளுதல் ) , சமாதி 
( இறை அநுபவம் பெறுதல் ) ஆகியவையாம் . 


உன 


ஆன்மா இறைவனோடு 

தொடர்பு 
கொண்டு , பூர்ண ஞானம் பெறுதல் . அதனால் கிடைக் 
கிற இன்பம் சொற்களால் விவரிக்க 

முடியாது . இத 
னைச் சன்மார்க்கம் என்று கூறலாம் . மாணிக்கவாச 
கர் இதனைக் கடைப்பிடித்தார் . மேற்கூறிய மார்க்கங் 
கள் அனைத்தும் , தனித்தனியாகக் கூறப்பட்டாலும் , 
ஒன்று மற்றொன்றிற்கு வழிகாட்டியாக அமையும் 
என்றும் , அந்த மார்க்கங்களை , அரும்பு , மலர் . காய் , 
கனி என்றும் தாயுமானவர் கூறுகிறாா . 


போலவே இறைவனும் ஆன்மாக்களைப் பக்குவமடை 
யச் செய்து , அவற்றைச் சார்ந்த மலங்களையும் 
அகற்றுகிறான் . ஆணவம் நன்றாக அகன்றவுடன் 
சற்குரு நிருவாண தீட்சை அளிக்கிறான் . ஆன்மா 
ஞான மார்க்கத்தை அடைகிறது . ஆன்மாவானது 
தன்னை இறைவனின் வாழ்க்கைத் துணையாகக் 
கருதுகிறது . இறைவன் ஆன்மாவிற்குப் பெரிய 
மைகளை வலியுறுத்துகிறான் . இதனைச் சிரவணம் , 
மனனம் , நிதித்தியாசனம் என்று கூறுவர் . உண்மை 
யென்னவெனில் உலகம் மாயையிலிருந்து தோன்றி 
யது . ஆன்மா புலன்கள் , 

மனம் 

முதலியவற்றிற்கு 
அப்பாற்பட்டது . அது இறைவனோடு அன்பினால் 
பிணைக்கப்பட்டிருக்கிறது . எல்லாவிதமான 

ஐயங் 
களும் தெளிந்தவுடன , இறைவனைப் பற்றிய உண்மை 
யான அறிவு ஆன்மாவிற்கு உண்டாகிறது . மேலான 
அறிவு வேதங்களிலிருந்து கிடைக்கிறது . அத்தகைய 
அறிவை ஒருவன தன் வாழக்கையின் அநுபவத்தில் 
உணருகிறான் . அத்தகைய அறிவை நாடுகிறவன் 
இறைவனை வெளியிலும் தன்னுளளேயும் 
கிறான் . தன்னுடைய உண்மையான தன்மையை 
இறை எண்ணத்திற்கு உரிமைப் படுத்துகிறான . அப்படி 
தன்னை இறைவனிடம் ஒப்படைக்குமபொழுது 
எல்லையில்லாத இனபம் அடைகிறான் . அந்த நிலை 
சாயுச்சியம் என்று கூறப்படுகிறது . இரா.கோ , 


காண் 


துணை நூல்கள் : 


அளித்து 


|| 


Bhandarkar . R G. , Vaishnavism , Saivism and Minor 

Religious Sects , Strasbourg, 1913 . 
Devasenapathi , Saiva Siddhanta , University of 

Madras , Madras , 1974 ., 
Maraimalai Adigal . , the Saiva Siddhanta as a Philo 
sophy of Practical 

Knowledge , The South 
India Saiva Siddhanta works Publishing Society , 

Madras , 1966 . 
Paranjothi , V. , Saiva Siddhanta , London , 1954 . 


1 


ஆன்மா தானே முயன்று முக்தியடையாது என் 
றும் , கடைசியில் இறைவன் அருளால் தான் முக்தி 
யடைய முடியும் என்றும் சித்தாந்திகள் கருதுகின்ற 
னர் . ஆனமாக்கள தங்களுடைய முயற்சியினால் 
முக்தியடையப்பாடுபடவேண்டும் . பிறகு இறைவன் 
அருள்கூர்ந்து , குருவாய் வந்து தீட்சை 
முக்திநிலை அருளுவான என்பது சைவசித்தாந்திகள் 
கருத்து . ஆன்மாவின் 

தகுதிக்கேற்ப இறைவன் 
தீட்சை அளிப்பான் . சரியை மார்ககத்தில் புகுமுன் 
அளிக்கப்படுகிற தீட்சைக்குச் சமய தீட்சை என்று 
பெயர் . பிறகு இறைவன் பார்வையாலும் ( Nayana ) , 
தொடுவதினாலும் ( Sparsa )மனத்தினாலும் ( Manasa ) 
தீட்சை அளிப்பான் . இடையிடையே இறைவன் ஆன் 
மாவிற்குத் தரிசனமும் அளிப்பான் , சரியை மார்க் 
கம் நிறைவு பெற்றவுடன் மேலும் தீட்சை அளிப்பான் . 
இதற்கு விசேட தீட்சை என்று பெயர் . ஆன்மாவிற்கு 
ஆன்மிக சக்தி இதனால் ஏற்படுகிறது . 

அதனைக் 
கொண்டு ஆன்மா சரியை மார்க்கத்தில் செயற்படு 
கிறது . சரியை , கிரியை , யோகம் என்ற மூன்று மார்க் 
கங்கள் கடந்தபிறகு ஆன்மாவானது மனப்பக்குவம் 
அடைகிறது இன்பத்தையும் துன்பத்தையும் 
மாகப் பார்க்கும் நிலை ஏற்படுகிறது . இது இருவினை 
ஒப்பு என்று கூறப்படும் . பிறகு மலங்கள் ஆன்மாவை 
விட்டு மெதுவாக அகன்றுவிடும் . அதன் பிறகு இறை 
வனுடைய சக்தி ஆன்மாவை வந்து சேரும் . இதனை 
அருள் இறங்கும் நிலை என்று கூறலாம் . எப்படி 
மருத்துவன் காயம் நன்றாகப் பழுத்தவுடன் அறு 
வைச் சிகிச்சை செய்து குணப்படுத்துகிறானோ அது 


| 


சைன - உல 


சம 


சைன் - உல் - அபிதின் ( கி.பி.1420-1470 ) : 
வடஇந்தியாவில் தில்லிச் சுலதான்களின் வீழச்சிக்குப் 
பிறகு , காசுமீரம் சுதந்திர நாடாயிற்று . காசுமீரச் சுல் 
தான்களுள் சிறந்தவராக விளங்கியவர் 
- அபிதின் ( Zain - Ul - Abidin ) . இவர் கி.பி .1420 - இல 
ஆட்சிக்கு வந்தார் . இவரைச் சில வரலாற்றறிஞர் 
கள் பேரரசர் அக்பருக்கு ஒப்பிடுகின்றனர் . இவரது 
ஆட்சியின் கீழக் காசுமீரத்தின் எல்லைகள் விரிவடைந் 
தன . காசுமீரம் செலவச செழிப்புடன 


விளங்கியது . 


வெற்றிகள் : சைன் - உல - அபிதின் காலத்தில 
சோனராசாவினால் எழுதப்பட்ட இராசதரங்கிணி 


சைன் -உல்- அபிதின் 


591 


சைன் -உல் - அபிதின் 


என்றும் 


ஆணை 


மக்களின் பார்வையில் வைக்க வேண்டும் 

பிறப்பித்தார் . எப்போதாவது திருட்டு 
கொள்ளை நடந்தால கிராமத்தலைவரைத ( Headman ) 
தணடித்துக் குற்றங்கள நிகழாவண்ணம் பார்த்துக 
கொணடார் . 


யின் இரண்டாம் பாகத்தில் இவருடைய வெற்றி 
கள் குறிப்பிடப்பட்டுள்ளன . இவர் காந்தாரம் , சிந்து , 
மதுரா , இராசபுரிமீது மேலரசுரிமை ( Suzerainty ) 
பெற்றிருந்தார் . இவர் 

உதயாண்டபுர அரசனைப் 
பலமுறை தோற்கடித்தார் . போட்டோ தேசத்தி 
லுள்ள ( Bhottadesa ) கோக்காப் பகுதியையும் வென் 
றார் . சிந்து நதியின் மேலுள்ள சாயா ( Saya ) எனற 
பகுதியை 

தங்கத்தாலான புத்தரின 
சிலையை யவனாகளிடமிருந்து மீட்டார் . சசுரத்து 
என்ற கோக்கர் தலைவன் சைன - உல் 

சைன - உல் - அபிதினுக்குப் 
போர்க் காலங்களில் உதவியாக இருந்தான் . எனவே , 
பஞ்சாபைச சசுரத்து தாக்கிக் கைப்பற்றிய போது 
அபிதின் அவனுக்கு உதவினார் என்று வரலாற் 
றறிஞர் நிசாமுதீன் கூறுகிறார் . 


வென்று , 


தம்முடைய முன்னோர்கள 

இந்துக்களுக்குச் 
செய்த கொடுமைகளை சைன் - உல்- அபிதின தம் 
ஆடசிக் காலத்தில தவிரத்தார் . வெளியேற்றப் 
பட்ட பிராமணர்களைச சைன் - உல் - அபிதின அரச 
வைக்குத் திரும்ப அழைத்தார் . 

இந்துக்கள கோயில 
கள் கட்டுவதற்கும் ஒவ்வொருவரும் தம்முடைய 
கடவுளை வழிபடவும் அனுமதி வழங்கினார் . முன் 
பிருந்த அரசர்களால நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 
அறிஞர்களின் உதவிப்பணததை 

இவா மீணடும் 
வழங்கினார் , 


தில்லிச் சுல்தானை ஆதரித்து வந்த சம்மு அரசன் 
இராசபீமனைச் சசுரத்துத்தோற்கடித்தானென இசுலா 
மியச் செய்திக கோவை ( Muslim Chronicle ) கூறுகிறது . 
சைன் - உல் - அபிதின் தம்மையும் தில்லி அரசபதவிக்கு 
வாரிசு என்று கருதியதால் , சசுரத்துக்கு அடைக்கலம் 
தந்ததோடு தில்லிச் சுல்தானை ஒழிக்கவும் முனைந் 
தார் . 


பசுவைக்கொலை செய்தல் , இறைச்சி உண்ணுதல 
போன்றவற்றைச் சட்டத்தினால தடை செய்தார் . 
மேலும் , இவவரசர் பிராமணர்களை இந்து சாத்தி 
ரப்படி வாழககை நடத்தவேண்டும் எனப்பணித்தார் . 


ந்து 


சாதனைகள் : சைன் - உல் - அபிதின் கற்றறிந்தவர் . 
இவர் பாரசீகம் , சமசுகிருதம் , திபெத்து ஆகிய 
மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் . பல சிறந்த 
பாரசீக , அரேபிய நூலகளை மொழி பெயர்த்தார் . 
மேலும் , மகாபாரதத்தையும் , இராசதரங்கினளியையும் 
அரேபிய மொழியில் மொழி பெயாத்தார் . 


ந்தியாவின் அறிவார்ந்த அரசர்களுள சைன் 
உல் - அபிதின் ஒருவராக விளங்கினார் . 
இசுலாமியப் புலவர்களும் , மதகுருமார்களும் இவரது 
அரணமனையை அலங்கரித்தார்கள் . இவர் இசையி 
லும் மற்றக் கலைகளிலும் மிகவும் நாட்டம் கொண 
டிருந்தார் . 


இவர் பல புதிய நகரங்களையும் , பாலங்களையும் 
பாசனக் கால்வாய்களையும் அமைத்தார் ; வேளாண 
மக்களுக்குப் பெரும் வரிக்குறைப்பு அளித்தார் . எவ்வ 
ளவு பெரிய சிக்கலான வழக்குகளுக்கும் திறம்பட நீதி 
வழங்கினார் . மேலும் , வணிகர்கள் பொருள்களை 
பதுக்கி வைக்கக் கூடாதென்றும் , அவர்கள் சிறிதளவு 
இலாபத்துடன் பொருளகளை விற்பனை செய்ய 
வேண்டும் என்றும் , 

பொருளகளின் விலையைச் 
செப்புத் தகட்டில பொறித்து எல்லா நகரங்களிலும் 


இவ்வரசரது புகழ் காசுமீரத்துக்கு வெளியேயும் 
பரவியது . பக்குலுல லோடி , முகமது லோடி , சௌராட் 
டிர அரசர் மணடலிகா , குவாலியர் அரசர் ஆகியோர் 
இவ்வரசருடன் நட்புறவு கொண்டிருந்தனா . மேலும் , 
மெக்கா , 

நாட்டரசர்களும் 
இவருடன் நட்புறவு கொண்டிருந்தனர் . 


எகிப்து , 


குராசான் 


சைன் - உல் - அபிதின் 50 ஆண்டுகள் செம்மையாக 
ஆட்சி புரிந்தார் . காசுமீரத்தின் சிறந்த அரசராக 
விளங்கிய இவர் கி.பி. 1470 - இல் இறந்தார் . டி.கை. 


சா 


ச கரத்திற்கும் ஒ கரத்திற்கும் உரிய குறிப்புகளைப்பார்க்க . 


முன 


to 


செ என்ற எழுத்தின் உருவத்திலும் சா என்ற எழுத்தின் உருவத் 
திலும் எ , ஆ என்ற இரு உயிர ஒலிகளைக் குறித்துக் கொடுக்கப்பட்ட 
குறிப்புகளே இச் சொ என்ற எழுத்திற்கும் பொருந்தும் . இந்த இரண்டு 
உயிர் எழுத்துகள சகர மெய்யோடு கலந்து எ கரம் எழுத்துக்கு 
னாலும் , ஆ காரம பின்னாலும் ஒருமித்த முறையிலேயே 

வளர்ந்து 
வந்தன . முதலில் சகர எழுத்தோடு எகரமும் ஆகாரமும் தலைக்கட்டுடன் 
இணைக்கப்பட்டே எழுதப்பட்டன . இவ்வுருவம் பெரும்பாலும் 
அகப்படவில்லை . 


| 


முதலாம் இராசஇராச சோழன் காலத்தில் தோனறிய கல்வெட்டு 
களில் முதன் முறையாக இந்த எகர ஆகார 

உருவங்கள் தனித்தும் 
வளர்ந்தும் காணப்படுகின்றன . 


7 


| 


| 


ஒட்டியே இவையும் வளர்ந்து 


தனித்து 

631 


சகரத்தின் வளர் சசியை 
எழுதப்பட்டன . 


வட்டெழுத்தில் இறுதி வரை தனித்து எழுதப்படாமல் இணைந்து 
காணப்படுகிறது . எகரக் குறியும் ஆகாரமும் தமிழ் எழுத்தில் இருப்பதைப் 
போலவே காணப்படுகின்றன. 


ச 


| 


- 


| 


எகர உயிரெழுத்துக்கும் எகர உயிர் மெய்க்கும் இடப்பட்ட புள்ளி 
இந்த எழுத்துக்கும் உண்டு . எ , செ என்ற எழுத்துகளுக்குக் கொடுக்கப் 
பட்ட எடுத்துக்காட்டுகளே இதற்கும் பொருந்தும் . 

கே . ஜி . கி . 


என 


சொக்கநாதப்பிள்ளை, 

பலபட்டடை 
கி . பி . 18 - ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ்ப் 
புலவர்களுள் ஒருவர் . இவர் மதுரையைச் சேர்ந்தவர் . 
இவர் தம் தந்தையார் பெயர் சொக்கலிங்கம் பிள்ளை . 
இவர் முன்னோர்கள் மதுரை மன்னரிடம் பலப்பட்ட 
டைக் கணக்கு என்னும் தொழில் புரிந்தோராவர் . 
பலபட்டடை என்பது பல பண்டங்களுள்ள அறை 
என்று பொருள் . இவர் மரபினர் இத்தொழில் செய்து 


வந்ததன் காரணமாக அவர்களின் 

பெயர்களோடு 
பலபட்டடை எனனும் அடைசேர்த்து வழங்கப் 
பெற்றது . அவ்வகையால் இவர் பலபட்டடை சொக்க 
நாதப்பிள்ளை வழங்கப் பெற்றார் . 

இவர் 
சொக்கநாதப்புலவர் , சொக்கநாதககவிராயர் ஆகிய 
வேறு பெயர்களாலும் வழங்கப்பட்டார் . இவர் 
மதுரையில் கோயில் கொண்டுள்ள 

சொக்க நாதப் 
பெருமான் மீதும் அங்கயற் கணணம்மை மீதும் அன்பு 


சொக்கநாதப்புலவர் 


593 


சொக்கலிங்கம் - இராய 


பல 


| 


கொண்டு 

தனிப்பாடல்களால் அவர்களை 
வாழ்த்திப்பாடியுள்ளார் . 

பொருளாழமும் 
சுவையும் அமையப் பாடல் இயற்றும் திறமை 
வர் . 


முருகன் மீது இவர் பாடிய வெங்காயம் சுக்கானால் 
எனத் தொடங்கும் பாடல் தத்துவக் கருத்துடையது . 


இவர் 


மிக்க 


பி.தெ. 


சொக்கப்பநாவலர் கி.பி .18 - ஆம் நூற்றாண 
டில் வாழந்த தமிழ் புலவர்களுள ஒருவர் . இவர் 
தாணடை நாட்டில் உள்ள குன்றத்தூரில் கூடலூர் 
கிழார் மரபில் தோன்றியவர் என்பதும் , இவா 
தந்தையார் சர்க்கரை எனனும் பெயருடையவர் என்ப 
தும் இவர் இயற்றிய திருவெளளுர்ப் புராணப் பாயி 
ரப் பகுதியால தெரியவருகின்றன . திருவெளளூர்ப் 
புராணப்பாயிரப் பகுதியிலுள்ள கூடல கிழார் 
கோத்திரத்தில் தொணடை நாடன் குனறத் தூாச 
சர்க்கரைக் குமரன் ஆனோன் , ஆடல்புனை 
குலன் சொக்கநாதன் அட்டாவதானன் என்னும 
தொடரால் இப் புலவருக்குச் சொக்கநாதன் எனற 
பெயர் இருந்தமை தெரிகிறது . இவர் பொய்யா 
மொழிப் புலவரால் எழுதப்பெற்ற தஞ்சை வாணன் 
கோவை என்னும் நூலுக்கு உரை எழுதியுள்ளார் இவர் 
அந்நூலுக்கு எழுதிய உரையில் களவியல் நிகழசசி 
களுக்கு நாள் வரையறை செய்துள்ளது குறிப்பிடத் 
தக்க ஒன்றாகும் . 

வீ.சே. 


கங்கை 


இவர் மதுரை யமகவந்தாதி , மதுரை மும்மணிக் 
கோவை , தேவையுலா , அழகர் கிள்ளைவிடு தூது , 
பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது முதலிய நூலகளை 
இயற்றியுள்ளார் . மதுரை மும்மணிக்கோவை என்னும் 
நூல சொக்கநாதக் கடவுளைத் தலைவராகக்கொண்டு 
பாடப்பட்டதாகும் . அந்நூல சொலலணியும் பொருள 
ணியும் நிறைந்து சிறப்பாக உள்ளது . தேவையுலா 
இராமேசுவரத்தில் கோயில் கொண்டுள்ள சிவபெரு 
மான் மேல் பாடப்பெற்றதாகும் ( தேவை - இராமேசு 
வரம் ) அந்நூலில் இராமேசுவரம் கோயிலுக்குத் திருப் 
பணி செய்தவர்களைக் குறிப்பிடுகிறார் அவ்வரிசையில் 
இரகுநாத சேதுபதியைக் குறிப்பிட்டுச் செலகிறார் . அழ 
கர்கிள்ளை விடு தூது என்பது திருமாலிருஞ் சோலைத் 
திருமால் பாடப்பட்டதாகும் . 

சைவரான 
இவர் அந்நூலைப் பாடியிருப்பதனால பிற சமயத் 
தையும் மதிக்கும் இயல்புடையவர் என்பது விளங்கும் . 
அதில் கிளியின் பல பெயர்களையும் கூறிப் பாராட்டு 
வது சிறப்பாக அமைந்துள்ளது தூது விடப்பெறும் 
கிளியின் பெருமை , அழகர் சிறப்பு ஆகியன 

அதில 
சிறப்பாகக் கூறப்பட்டுள்ளன . பத்மகிரிநாதர்தென்றல 
விடு தூது எனனும் நூல் திண்டுக்கல எனப்படும் பதம 
கிரியில் கோயில் கொண்டுள்ள சிவபெருமான் மீது 
பாடப்பட்டதாகும் . 

அந்நூலில் 

தென்றலுக்கும் 
தமிழுக்கு முளள தொடர்பு காற்றைப் பற்றிய 
செய்திகள் முதலியன சிறப்பாகக் கூறப்பட்டுள்ளன . 

வர் காலத்தில் கன்னிவாடியில் வாழ்ந்த நரசிங்க 
நாயகர் மேல் வளமடல் ஒன்று பாடியதற்காக அவரால 
ஆதரிக்கப் பெற்றுச் சிறப்புடன் வாழ்ந்தார் . வீ . சே . 


மீது 


கடல் , 


ராய 


பல 


இவர் 


சொக்கலிங்கம்- இராய : தமிழ்க் 
என்ற பட்டப் பெயராலும் இராய சொ 

எனினும் 
சுருக்கப் பெயராலும் நனகு அறியப்பெற்றுத் திகழந்த 

சொக்கலிங்கம் கி பி . 1898 - இல் சொ . 
இராயப்பச் செட்டியார் - அழகம்மை ஆசசி ஆகியோர் 
தம் தலைமகனாகப் பிறந்தார் . 

நாட்டுக 
கோட்டைத் தனவணிக மரபினர் . இளமையில் தக்க 
ஆசிரியர்களிடம் கல்வி பயின்ற இராய 

ராய சொ . தம் 
ஆசிரியர்களை மறவாது போற்றி வந்தார் . இவர் 
1918 - இல் திருமிகு உமையாள ஆச்சியைத் திருமணம் 
புரிந்து கொண்டார் , சொ . முருகப்பா போனறோர் 
தொடர்புடன் காரைக்குடியில் இந்து மதாபிமான 
சங்கம் 

அமைத்தார் . மகாகவி பாரதியார் நேரில் 
வருகை தந்து வாழத்துக் கவி பாடிய பெருமை பெற்ற 
தனிச்சிறப்புடைய அச்சங்கம் , இன்றும் சிறப்புறத் 
தொண்டாற்றிவருகிறது பாரதியாருடன நெருங்கிப் 
பழகும் பேறு பெற்றவா இராய . சொ . 


சொக்க நாதப்புலவர் , சைவ சமயத்தைப் 
போற்றித் தனிப்பாடல் இயற்றிய கவிஞர் . எலலப்பன் 
அம்மையப்பன் திருவேங்கடராமன் என்னுஞ் செய் 
யுளை இயற்றியுள்ளார் . கிருட்டிணப்ப நாயக்கர் 
( கி.பி 1653 ) காலத்தில் விளங்கிய திருவேங்கட நாதை 
யர் காலத்தவர் இவர் என்பர் . தனிப் பாடல் திரட் 
டில் இவர் பாடியனவாக நாற்பது பாடல்கள தொகுக் 
கப் பட்டுள்ளன . 


| 


இவர் கறுப்பன் என்னும் தொணடை நாட்டுவள்ள 
லைப் புகழ்ந்து பாடியுள்ளார் . நகைச்சுவைபடப்பாட 
வல்ல இவர்தம் பாடல்களில்சிலேடை நயமுண்டு. மடல் 
என்னுந் துறையில் பாடல் யாத்துள்ளார் . வடமலை 
யப்ப வள்ளலைப் பாடியிருப்பதால் இவர் அவ்வள்ளல் 
காலத்திற்குப்பின் வாழ்ந்தவராவார் . திருவேரகம் 


சமூக அன்பர்கள 

பலருடன ணைந்து தன 
வைசிய ஊழியர் சங்கம் கணடவர் இராய . சொ . 
அச்சங்கத்தின் சார்பில் தனவைசிய ஊழியன் என்ற 
பெயரில் ஒரு 

பத்திரிகையினைத் தொடங்கி நடத் 
தினார் இராய . சொ . அப்பத்திரிக்கையை ஊழியன் 
என்ற பெயரில் ஏறத்தாழ இருபது ஆண்டுகள் 
நடத்தினார் . 


வா . க . 


9 - 38 


594 


சொக்கலிங்கம் , தி.ச. 


சொக்கலிங்கம் - இராய 


உரைநடை நூல்களை எழுதியுள்ளார் . அனறியும் 
காந்தி பிளளைத் தமிழ் , தாலாட்டும் கும்மியும் , 
புதுமைப்பாக்கள் , பெண நிலைக் கண்டனச் செய்யுட் 
கள் ஆகிய கவிதை நூல்களையும் இவர் படைத் 


துள்ளார் . 


இவா 1974 - இல் காரைக்குடியில் காலமானார்.அ.வி . 

சொக்கலிங்கம் , திச . , தென காசியில . 
கி.பி .1899 ஆம் ஆண்டு பிறந்தவர் . இவர் 

நதிய 
விடுதலைப் போராட்டத்தில் பங்கு பெற்றுச் சிறை 
யில் இருந்தவர் . தமிழ , ஆங்கிலம் ஆகிய இரு 
மொழிகளிலும் பயிற்சியுடையவர் ; சிறந்த பத்திரிகை 
ஆசிரியர் . கட்டுரை , புதினம் , சிறுகதை , நாடகம் 
மொழி பெயர்ப்பு நூல்கள ஆகியவற்றைத் தமிழில 
தந்துள்ளார் . இவர்தம் தநதை தென்காசி மடத் 
துக்கடை சங்கரலிங்கம் பிளளையாவார் . 


இராய . சொக்கலிங்கம் 


இராய . சொக்கலிங்கம் சிறந்த தேசபக்தர் ; சட்ட 
மறுப்பு இயக்கத்தில் சேர்ந்து 1932 - இல் ஓர் ஆண்டுச 
சிறைத் தண்டனை அடைந்தார் . இவர் வ.வே.சு 
ஐய்யர் , வ.உ.சி. , சுப்பிரமணிய சிவா முதலியோருடன 
நெருங்கிப் பழகும் வாய்ப்பினைப் பெற்றார் . 

காந்தியடிகள் 1934 - ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு 
வந்தபோது இவர் தம் இல்லத்திற்கு வந்து விருந் 
துண்டு சென்றதை இராய . சொ . எப்போதும் பெரு 
மையுடன் நினைவு கூர்வார் . 

காரைக்குடி நகரசபைத் தலைவராக மூன்றாண்டு 
கள் பணியாற்றிய இவர் பர்மா , மலாயா , இலங்கை 
சுமத்திரா , இந்தோனேசியா முதலிய இடங்களுக்குச் 
சுற்றுப் பயணம் செய்து சொற்பெருக்காற்றியுள்ளார் , 
காரைக்குடி இந்து மதாபிமான சங்கத்தார் 1958 - ஆம் 
ஆணடில் இவரது மணிவிழாவைச 

சிறப்பாகக் 
கொணடாடித் தமிழ்க்கடல் என்னும் பட்டம் சூட்டி 
மகிழ்ந்தனர் இரங்கூன் நகரத்தார் சிவமணி என்னும் 
பட்டம் சூட்டினர் . சமய நிறுவனங்கள் இவருக்குச் 
சிவம் பெருக்கும் சீலர் வணகவி வள்ளல 
பட்டங்களைச் சூட்டிச் சிறப்புச் செய்தன . 


குற்றால அருவியில் குளிக்க அயலவர் ஆட்சியின் 
போது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டைப் போ 
ராடி இவர் தகர்த்தெறிந்தார் ; தென காசியில் களளுக் 
கடை ஒழிப்பு போராட்டம் நடத்தி வெற்றி கண 
டார் . தமது கைப்பொருளைக் கொடுத்து , மற்றவர் 
களின தேசத் தொண்டுக்கு உதவி , செய்துள்ளார் .. 
நாட்டுத் தொண்டில ஈடுபட்ட இவர் திருமணமே 
செய்து கொளளவில்லை . 


| 


என்ற 


தமிழ் இலக்கிய மறுமலர் சசிக்கு வித்திட்டவர்கள 
வரிசையில் சொககலிங்கமும் ஒருவர் . இவர் 1959 
இல் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தாரிடமிருந்து 
கேடயத்தைப் பெற்றார் . பத்திரிகைகளில் 

துணை 
யாசிரியராகவும் ஆசிரியராகவும் இவர் விளங்கிய 
போது எழுதிய தலையங்கங்கள் இவரைச் சிறந்த 
அரசியல் எழுத்தாளர் ஆக்கின , இவர் , 

நவசக்தி , 
தினமணி , தினசரி நாளிதழ்களில் வரலாறு படைத் 
தவர் . இவர் 1928 - இல் பாய் பரமானந்தன எனறு 
தமிழில் ஒரு புதினத்தை எழுதினார் . 

மேலுமிவர் 
1936 - இல் சவகர்லால் நேரு , சுபாசு சந்திர போசு 

பெருந்தலைவர்களின் வாழக்கை 
வரலாற்றைத் தமிழில எழுதினார் . அல்லி விசயம் 
என்ற சிறுகதையை 1956 - இல் படைத்தார் . எனது 
முதல் சந்திப்பு என்பது இவரது கட்டுரை நூலா 
கும் . இலியோ தால்சுடாயின் போரும அமைதியும் 
நூலை மூன்று 

பாகங்களாகத் தமிழில் 
மொழி பெயர்த்துளளார் . சீயல் 

என்ற புனை 
பெயரில் இராவணதாச விலாசம் என்ற நாடகத்தை 
நகைச்சுவைபடத் தினமணி ஆண்டு மலரில எழுதி 
யுள்ளார் . தமிழ் இலக்கிய 

உலகிற்குப் புதினம , 
நாடகம் , சிறுகதை , கட்டுரை, மொழிபெயர்ப்பு நூல , 


சைவ , வைணவத் தலங்களுக்குச் சென்று இறை 
வனை வழிபடும் இயல்பினர் இராய . சொ . சைவத் 
திருமுறைகளில் கொண்டிருந்த ஈடுபாட்டினைப்போல் 
வைணவத் திருப்பாசுரங்களிலும் பெரும ஈடுபாடு 
கொண்டிருந்தார் . 
இராய . சொ . அழகப்பா கல்லூரித் 

தமிழ் 
ஆராய்ச்சித் துறையின் மதிப்புறு தலைவராக இருந்து , 
கம்பனும் சிவனும் , வில்லியும் சிவனும் , காந்திக் 
கவிதை ஆகிய ஆய்வு நூல்களை எழுதி வெளி 
யிட்டார் . 


ஆகிய 


என்ற 


இவர் காவேரி , குற்றால வளம் , நாம் ஆாக்கும 
குடியல்லோம் , காதற் கடிதங்கள , இன்பம் எது என்ற 


சொட்டை நம்பிகள் 


595 


சொத்தழிப்பு 


எழுத் 


கள் நல்கினாராதலின் இவர் ஓர் இலக்கிய 
தாளராகவும் திகழ்ந்தார் . 


சடகோ 


தனியன் 


நா . பா . 


கம்பீரமான தோற்றமுடைய இவர் இந்திய 
விடுதலைப் போராட்டக் காலத்தில் பத்திரிகைத் 
தலையங்கங்கள் வழியாகத் தமிழ் நாட்டு மக்க 
ளுக்கு விடுதலை உணர்வையும் வீரத்தையும் ஊட்டி 
னார் . தினமணி ஆசிரியராகப் பணியாற்றிய இவர் 
1944 - இல் தினசரி என்ற பெயரில் சொந்த நாளேடு 
ஒன்றைத் தொடங்கி நடத்தினார் . இவர் 1955 - இல் 
காமராசர் சரித்திரத்தை எழுதினார் ; தமிழ்நாடு . 
காந்தி ஆகிய வாரப் பத்திரிகைகளில் பொறுப் 
பாசிரியராகப் பணியாற்றினார் . 


தலும் புகழ்தலும் செய்யும் திருமாலடியார்களைத் 
தவிரப் பிறர் எவரையும் வணங்காதவர் ; 
பரைத் தம் தந்தையாகப் பாவித்து மகிழ்ந்தவர் ; 
அவர்தம் திருவடிகளையே அழியாச் செல்வமாகக் 
கருதும் மாண்பினர் . இவர் பாடிய திருவாய்மொழித் 
மனத்தாலும் வாயாலும் 

என்று 
தொடங்கும் 

சொத்தழிப்பு: பொது மக்களுக்கு அல்லது 
தனிப்பட்ட ஒருவருக்கு முறையற்ற வகையில் இழப்பு 
அலலது தீங்கு இழைக்கும் உட்கருத்துடன் , அலலது 
அவ்வகைத் தீங்கு நேரிடலாம் 

அறிந்து , 
சொத்து எதையேனும் அழிப்பது ; அல்லது அதன 
மதிப்பை அல்லது பயனைக குன்றச் 

செய்வது ; 
அல்லது அசசொத்தை ஊறுபடுத்தும் வகையில் , அச் 
சொததைக் கெடுப்பது அலலது மாறுதல் செயவது 
அல்லது மாற்றி அமைப்பது சொததழிப்பு 
( Mischief ) எனப்படும் . 


என்று 


| 


சொந்த 


எ - டு : 1. க - விற்குத் தீங்கிழைக்க வேண்டு 
மென்ற உட்கருத்துடன , எ க - விற்குச் 
மான மதிப்புமிக்க ஆவணமொன்றைத் தம்மிச்சை 
யாகத் தீயிட்டுக கொளுத்திவிடுகிறார் . எ 

சொத் 
தழிப்புக் குற்றம் இழைத்தவராவார் . 


பளளிப் படிப்பில் ஆறாம் வகுப்புவரை படித் 
திருந்தாலும் இவர் தாமே முயன்று பயின்று ஆங் 
கிலத்திலுள்ள இலக்கியம் . பொருளியல் , அரசியல் 
நூல்களைக் கற்றார் . இவர் தென்காசித் தொகுதி 
யில் 1937 - இல் காங்கிரசு வேட்பாளராக 

நின்று 
வெற்றி பெற்றார் . 

தமிழ்ச் சிறுகதை இலக்கிய வரலாற்றின விடி 
வெள்ளியாக விளங்கிய மணிககொடி எனும் இலட் 
சியப் பத்திரிகையைத தொடங்கிய மூவருள் ஒருவா 
திச சொக்கலிங்கம் . இவரது தமிழ்நடை வீறுமிக்க 
தமிழ் நடையாக விளங்கியது இவர் இலக்கிய 
மறுமலர்சசி 

வட்டத்தை நிறுவினார் ; புத்திலக் 
கிய வளாச்சிக்கு வழிகாட்டினார் ; இலக்கியத் திருட்டு 

அம்பலப்படுத்தினார் ; பாரதியின கருத்து 
களைப் பரப்பினார் ; வசன கவிதை , சிறுகதை உத 
திகள , ஓரங்க நாடகங்கள் , நிழல சித்திரங்கள் , 

லக்கிய ஆராய்ச்சி , இலக்கிய வடிவங்கள ஆகியவை 
பற்றிய விவாதங்களில் ஈடுபட்டார் . இவர் 1941 - இல 
தனி மனிதர் சத்தியாக்கிரகப் போராட்டத்தில் முன் 
னணியில் நின்று சிறை சென்றார் . 


களை 


2. த ந - விறகு இழப்பு ஏற்படுத்தும் உட்கருத் 
துடன் , ந -விற்குச் சொந்தமான பனிமனையில ( Ice 
House ) நீரைப் புகுத்திப் பனிக்கட்டிகளை உருகச் 
செய்கிறார் . த சொத்தழிப்புக் குற்றம் இழைத்தவ 
ராவார் . 

3. ம - விறகுச் சொந்தமான கணையாழியை ச 
ம விற்கு இழப்பு ஏற்படுத்தும் உட்கருத்துடன் , 
தம்மிசசையாக ஆற்றில எறிகிறார் . ச 
தழிப்புக் குற்றம் இழைத்தவராவார் . 


சொத 


களை 


4. சி க்கு உ - இடமிருந்து வரவேண்டிய கடன 
பாக்கிக்காக , சி 

வின சொத்தை எடுத்துக் 
கொள்ளவிருக்கிறார் . இச் சூழ்நிலையில் , சி அச் 
சொத்தை எடுத்துககொளவதைத் தடுத்து , அவருக்கு 
இழப்பை ஏற்படுத்தும் எண்ணத்தில் உ தம் உடை 
மைகளை அழிக்கிறார் . உ சொத்தழிப்புக் குற்றம் 
இழைத்தவராவார் . 


இவர் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தை உருவாக 
கினார் . தமிழ்ப் பத்திரிகைகளில் , கூடார்ததப் படங் 
அறிமுகப் 

படுத்தியதால இவருடைய 
பத்திரிகைப் பணியை ஆங்கில இதழகள் பாராட்டின . 
இவரது மேடைப் பேச்சில் நகைச்சுவை மிளிரும் . 
வர் பத்திரிக்கை ஆசிரியராகவும் சமூக ஊழிய 
ராகவும் விளங்கினார் . 

பி.தெ. 
சொட்டை நம்பிகள் : இவர் ஆளவந்தார் 
மகன் . வைணவ சம்பிரதாயத்தில் வரும் எழுபத்து 
நான்கு சிம்மாசனாதிபதிகளுள் இவரும் ஒருவர் . நம் 
மாழ்வார் அருளிய திருவாய்மொழிக்குத் தனியன்கள் 
பாடியவர்களுள் ஒருவர் . இவர் சடகோபராகிய நம் 
மாழ்வார் அவதரித்த திருக்குருகூரை நாளும் நினைத் 


5. காப்புறுதி செய்தவர்களுக்கு இழப்பு ஏற் 
படுத்தும் உட்கருத்துடன காப்புறுதி செய்யப்பட்ட 
கப்பலைத் தம்மிச்சையாகக் 
தம்மிச்சையாகக் கைவிடுவது , 

சொத் 
தழிப்புக் குற்றமாகும் . 


6. கப்பல் ஒன்றின அடைமானத்தின் பேரில் 
கடன் கொடுத்திருக்கும் மு விற்கு , ப நேர்மை 


வா . க . 9 - 38 அ 


| 


596 


சொத்தழிப்பு 


சொத்தழிப்பு 


யற்ற முறையில் இழப்பு ஏற்படுத்தும் உட்கருத்துடன் 
அக்கப்பலைக் கைவிட்டுவிடுவது , சொத்தழிப்புக் குற் 
றமாகும் . 


இழைக்கின்ற எவரும் , ஐந்தாண்டுகள் வரை நீடிக்கக் 
கூடிய ஒரு கால அளவுக்குச் சிறை அல்லது தணடத் 
தொகை அல்லது அவை இரண்டும் விதிக்கப்பட்டுத் 
தண்டிக்கப்படுவார் . 


7. ஏ , - க்கும் ஐ க்கும் சொந்தமான குதிரை 
ஒனறை , ஏ ஐ - க்கு இழப்பு ஏற்படுத்தும் உட் 
கருத்துடன் சுட்டுக் கொன்றுவிடுகிறார் . 

ஏ 
சொத்தழிப்புக் குற்றம் இழைத்தவராவார் . 


போக்குவரத்துக்குரிய பொதுசசாலை , பாலம் , 
ஆறு , வாய்க்கால் எதையும் கடக்க முடியாதபடி 
கேடு செய்யும் 

வகையில் 

சொத்தழிப்புக் குற்றம் 
இழைக்கின்ற எவரும் , ஐந்தாண்டுகள வரை நீடிக்கக் 
கூடிய ஒரு அளவுக்குச் சிறை 

அல்லது 

தண்டத் 
தொகை அல்லது அவை இரண்டும் விதிக்கப்பட்டுத் 
தண்டிக்கப்படுவார் . 


8. ஓ என்பவரது பயிருக்குச் சேதத்தை விளை 
விக்கும் உட்கருத்துடன் அவர் பயிர் நன்கு 

விளை 
யக்கூடும் என்று அறிந்து , ஔ ஓ - க்குச் சொந்த 
மான நிலத்தில் தம் கால்நடைகளை 
கிறார் . ஔ சொத்தழிப்புக் குற்றம் இழைத்தவ 
ராவார் . 


நுழைய விடு 


பொதுக் கழிவுநீருக்குச் சேதம் ஏற்படுத்தும் 
வகையில் , அதனை வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடச் 
செய்தல அல்லது அதன் ஓட்டத்தைத் தடுத்தல் 
மூலம் சொத்தழிப்புக் குற்றம் இழைக்கின்ற எவரும் , 
ஐந்தாண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒருகால அளவுக் 

அல்லது தண்டத்தொகை அல்லது 
அவை 

ரண்டும் விதிக்கப்பட்டுத் தண்டிக்கப்படுவார் . 


ஒரு கால 


தண்டனை : சொத்தழிப்புச் செய்கின்ற எவரும் 
மூன்று திங்கள் வரை நீடிக்கக் கூடிய 
அளவுக்குச் சிறை அல்லது தண்டத்தொகை அல்லது 
அவை இரண்டும் விதிக்கப்பட்டுத்தண்டிக்கப்படுவார் . 


குச் 


சிறை 


அதனால் 


சொத்தழிப்புக் குற்றம் செய்து , 
ஐம்பது ரூபாய் அல்லது 

மேற்பட்ட 

அளவுக்குச் 
சேதத்தை விளைவிக்கிற எவரும் , இரண்டாண்டுகள் 
வரை நீடிக்கக்கூடிய 

அளவுக்குச் சிறை 
அல்லது தண்டத்தொகை ; அல்லது அவை இரண்டும் 
விதிக்கப்பட்டுத் தண்டிக்கப்படுவார் . 


போனற 


ஒரு கால 


கலங்கரை விளக்கம் அல்லது 

கடற்குறியாகப் 
பயன்படுத்தப்படுகிற வேறு விளக்கு , மிதவை அல்லது 
வேறு பொருள் எதனையும் அழிப்பது , நகர்த்துவது , 
பயன்குன்றச் செய்வது 

ஏதேனும் ஒரு 
செய்கையால் , சொத்தழிப்புக் குற்றம் இழைக்கின்ற 
எவரும் , ஏழாண்டுகள வரை நீடிக்கக கூடிய ஒரு 
கால அளவுக்குச் சிறை அல்லது தண்டத்தொகை 
அல்லது அவை இரண்டும் விதிக்கப்பட்டுத் தண்டிக்கப் 
படுவார் . 


பத்து உரூபாய் அல்லது மேற்பட்ட மதிப்புள்ள 
விலங்கு அல்லது விலங்குகளைக் கொன்றோ நஞ் 
சிட்டோ ஊனமாக்கியோ பயனற்றதாகச் செய்தோ 
சொத்தழிப்புச் செய்யும் எவரும் , இரண்டாண்டுகள் 
வரை நீடிக்கக்கூடிய ஒரு 

அளவுக்குச் சிறை 
அல்லது தண்டத்தொகை அல்லது அவை ரண்டும் 
விதிக்கப்பட்டுத் தண்டிக்கப்படுவார் . 


கால 


ஒரு பொது ஊழியரது அதிகாரத்தால் நாட்டப் 
பட்ட நிலக்குறியை அழித்தல் அல்லது நகர்த்துதல் 
அல்லது அதன் பயன்பாட்டைக் குறைத்தல் மூலம் 
சொத்தழிப்புக் குற்றம் இழைக்கினற 

எவரும் , 
ஓராண்டு வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்குச் 
சிறை அல்லது தண்டத்தொகை 

அல்லது அவை 
இரண்டும் விதிக்கப்பட்டுத் தண்டிக்கப்படுவார் . 


கோவேறு 


எந்தப் பெறுமானமேனும் உடைய யானை , 
ஒட்டகம் , குதிரை , 

கழுதை , எருமை , 
காளை , பசு அல்லது எருது எதையும் , அல்லது 
ஐம்பது உரூபாயும் அதற்கு மேற்பட்ட பெறுமான 
முள்ளதுமான வேறு விலங்கு எதையும் கொன்றோ 
நஞ்சிட்டோ ஊனமாக்கியோ பயனற்றதாகச் 
செய்தோ சொத்தழிப்புச் செய்கிற எவரும் , ஐந் 
தாண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக் 
குச் சிறை அல்லது தண்டத்தொகை அல்லது அவை 
இரண்டும் விதிக்கப்பட்டுத் தண்டிக்கப்படுவார் . 


எந்தச் சொத்திற்காவது நூறு உரூபாய் அல்லது 
மேற்பட்ட வகையில் , சொத்து வேளாணமை மகசூல 
தொடர்புடையதாய்இருக்கும்போது , பத்து உரூபாய் 
அல்லது மேற்பட்ட வகையில் தீயால் அல்லது வெடி 
பொருள் எதனாலும் சேதத்தை விளைவிக்கும் உட் 
கருத்துடன் , சொத்தழிப்புக் குற்றம் இழைக்கின்ற 
எவரும் , பத்து ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு 
கால அளவுக்குச் சிறைத் தண்டனை விதிக்கப்பட்டுத் 
தண்டிக்கப்படுவார் ; மேலும் அவரைச் சிறைத் தண்ட 
னையுடன் தண்டத்தொகை செலுத்துமாறும் விதிக்க 
லாம் . 


நீர்ப்பாசன அமைப்புகளுக்குக் கேடு செய்தல் , 
அல்லது நீரின் போக்கைச் சட்டவிரோதமாகத் 
திருப்பிவிடும் வகையில் சொத்தழிப்புக் குற்றம் 


சொத்து 


597 


சொத்து 


வழிபாட்டிடம் அல்லது மக்கள் வசிக்கும் ஓர் 
இடம் அல்லது உடைமைகளைப் 

பாதுகாப்பாக 
வைப்பதற்குப் பயன்படுத்தப்படும் சாதாரண ஓர் 
இடம் எதற்கும் தீயினால் அல்லது வெடிபொருள 
எதனாலும் அழிவை விளைவிக்கும் உட்கருத்துடன் , 
சொத்தழிப்புக் குற்றம் இழைக்கின்ற எவரும் , பத்து 
ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக் 
குச் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுத் தண்டிக்கப் 
படுவார் . மேலும் அவரைச் சிறைத்தணடனையுடன் 
தண்டத் தொகை செலுத்துமாறும் செய்யலாம் . 


பொருள் உரிமை , ஏட்டு நிலுவைகள் ஆகியவற்றைப் 
பயன்படுத்தும் உரிமங்கள் வாங்குவதற்கான விருப் 
புரிமை , காப்புரிமை மற்றும் ஓர் ஒப்பந்தத்தின் கீழான 
மற்ற உரிமைகள் ஆகியவற்றை உள்ளடக்கும் என்ப 
தாக ஆல்சுபரியின் இங்கிலாந்து நாட்டுச் சட்டங் 
களில் சொத்திற்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது . 


சொத்து என்பது மூன்று வகைப் பண்புகளை 
உள்ளடக்குவதாகும் . ஒரு பொருள் சொத்தென 
அமைய வேண்டுமெனில் அது குறித்துக் குறிப்பிட்ட 
உரிமை இருக்க வேண்டும் . 


யான 


மேல் தளமுள்ள கலம் எதையும் அல்லது இருபது 
கண்டி ( Ton ) அல்லது மேற்பட்ட சுமை கொள்ளும் 
கலம் எதையும் அழிக்கும் அல்லது பாதுகாப்பற்ற 
தாகச் செய்யும் உட்கருத்துடன் , சொத்தழிப்புக் 
குற்றம் இழைக்கின்ற எவரும் , பத்து ஆண்டுகள வரை 
நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்குச் சிறைத் தண் 
டனை விதிக்கப்பட்டுத் தணடிக்கப்படுவார் . மேலும் 
அவரைத் தண்டத்தொகை செலுத்துமாறும் செய்ய 
லாம் . இதே குற்றத்தைக் குற்றவாளி தீ அல்லது 
வெடிபொருளால் செய்திருக்கும் போது , அல்லது 
செய்ய முயற்சி செய்திருக்கும்போது , 

ஆயுட்காலச் 
சிறை அல்லது பத்தாண்டுகள் வரை 

சிறைத் 
தண்டனை விதிக்கப்பட்டுத் தண்டிக்கப்படுவார் . 
மேலும் அவரைத் தண்டத்தொகை செலுத்துமாறும் 
செய்யலாம் . 


சொத்துரிமை மாற்றுச் சட்டம் ( கி பி 1882 
Transfer of Property Act , 1882 ) ஆள்களிடையே , 

சொத்துகளின் மாற்றங்களைப் பற்றிய 
பொதுக் கோட்பாடுகளையும் , 

விற்பனை , 

அடை 
மானம் , குத்தகை , பரிமாற்றம் , கொடை , தொடர் 
தகு பாத்தியங்கள் போன்ற குறித்த வகை உரிமை 
மாற்றங்களைப் பற்றிய விதிகளையும் எடுத்துரைக் 
கும் சட்டம் . இச்சட்டத்தில் சொத்து என்ற சொல் 
விளக்கப்படவில்லை சொத்து என்பது 

பரந்த 
பொருள் தரும்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது . 
ஒருவர் கொண்டிருக்கக் கூடிய எவ்வகை நலங்களை 
யும் இது உள்ளடக்கும் . எனவே , ஒருவரது உடைமை 
யில் இருக்கின்ற பொருளை மட்டும் அது குறிக்கா 
மல் , அப் பொருளின் மீது அவர் கொண்டிருக்கும் 
கட்டுப்பாட்டினை , அல்லது ஒரு முழு 

உரிமை 
அல்லது அரைகுறை உடைமைக்கான உரிமையைக் 
குறிக்கும் வகையில் இது பொருள் படுகின்றது இதன் 
படி , அடைமான மீட்சியுரிமை ( Right of redemption ) 
தொடர்தகு பாத்தியம் , எஞ்சுரிமை , பதிப்புரிமை , 
வாணிகக் குறி முதலியன சொத்து எனக் கருதப் 
படும் . 


கலத்திலுள்ள பொருளைத் திருடுதல் 
அல்லது நேர்மையற்ற வழியில் கையாடல் செய்யும் 
உட்கருத்துடன் தரைதட்ட வைக்கின்ற எவரும் , 
பத்து ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய 

ஒரு கால 
அளவுக்குச் சிறைத் தண்டனை விதிக்கப்பட்டுத் 
தண்டிக்கப்படுவார் . மேலும் அவரைத் தண்டத் 
தாகை செலுத்துமாறும் செய்யலாம் . 


எவருக்கேனும் மரணம் அல்லது காயம் அல்லது 
சட்டத்திற்குப் புறம்பான தடை எதையும் விளைத்த 
லுக்காக முன்னேற்பாடு அல்லது 

அதற்கான 
அச்சத்தை விளைவித்து , பிறகு சொத்தழிப்புக் 
குற்றத்தை இழைக்கின்ற எவரும் , ஐந்தாண்டுகள் 
வரை நீடிக்கக் கூடிய ஒரு கால அளவுக்குச் சிறைத் 
தண்டனை விதிக்கப்பட்டுத் தண்டிக்கப்படுவர் . 
மேலும் அவரைத் தண்டத்தொகை செலுத்துமாறும் 
செய்யலாம் . 

பு.வே. 
சொத்து : சொத்து என்பது ஒருவர் முழுமை 
யாகத் தாமே உரிமை கொண்டிருக்க கூடிய ஒன்று . 
அது பேரத்திற்கும் விற்பனைக்கும் உட்பட்டது . அது 
வணிக நற்பெயர் , வாணிகக் குறிகள் மற்றும் ஆக்கப் 


சொத்தினை உடைமையுரிமையுடன் ( Absolute 
Ownership ) குழப்பிக் கொள்ளக் கூடாது . உடைமை 
யுரிமை என்பது பல்வகை உரிமைகளின் குவிப்பாகும் . 
பல்வேறு உரிமைகளையும் , நலன்களையும் 

அது 
ஒருங்கே கொண்டுள்ளது . அது பல்வேறு ஆள்களிட 
மும் இருக்கலாம் . ஒரு சொத்துரிமை மாற்றம் என்பது 
ஒருவர் முழுமையை அல்லது அதிலுள்ள ஏதாவதொரு 
உரிமையை அல்லது 

முழுவுடைமையை அல்லது 
நலன்களை மாற்றுவதாகும் . எனவே , சொத்து 
என்பது ஒருவர் தமதாக்கிச் சொந்தமாக்கிக்கொள்ளக 
கூடிய எத்தகைய நலன்களையும் குறிக்கக் கூடிய 
சொல்லாகவே பொதுவாகப் பயன்படுத்தப் படுகின் 
றது . 

சொத்தின் வகைகள் பொதுவாக பின்வருமாறு 
அசையாச் சொத்து (Immovable Property ) , அசை 


சொத்து 


598 


சொத்து 


ஆனால் , 


պ சொத்து 

( Movable Property ) எனவும் , 
தொட்டுணரத் தக்க சொத்து ( Tangible Property ) 
தொட்டுணர முடியாச் சொத்து ( Intangible Pro 
perty ) எனவும் , பருப்பொருள் சொத்து ( Corporeal 
Property ) நுண்பொருள் சொத்து ( Incorporeal Pro 
perty ) எனவும் பிரிக்கப்படும் . ஆங்கிலச் சட்டத்தில் 
சொத்து , நிலவுடைமைச் சொதது , இயங்குடைமைச் 
சொத்து ( Real and Personal Property ) எனப் பகுக் 
கப்படுகின்றது . 


பிரிக்கப்படாத பங்கு , ஒரு தொட்டுணரும் அசையாச் 
சொத்தாகும் . ஏனெனில் உரிமையாளரிடம் கூட்டு 
மற்றும் நேரடி உடைமையிலிருக்கின்றது . 
ஒரு வசதியுரிமை அல்லது மீன் பிடிக்கும் 

உரிமை 
போன்றவை தொட்டுணர முடியாத 

அசையாச் 
சொத்தாகும் . ஏனெனில் இந்த உரிமைகள் வேறொரு 
வரின் சொத்தின் மீதும் செலுத்தப்படுகின்றன . 
மேலும் தொட்டுணர முடியாதவை ஆகும் . 


| 


. 


அசையாச் சொத்து என்பது ‘ நிலம் , நிலந்தரும் 
பயன்கள , நிலத்தோடு நிலையாகப் பொருத்தப்பட்ட 
பொருள்கள் ஆகியவற்றை உள்ளடக்கும் என்பதாகப் 
பொது விளக்கச் சட்டத்தில் விளக்கப்பட்டுள்ளது . 
இந்தியப் பதிவுச் சட்டத்தில் மேலும் அதிக விளக்கம் 
தரப்பட்டுள்ளது . இதன்படி அசையாச் சொத்து என் 
பது நிலம் , கட்டடங்கள் , மரபு வழிப்படிகள் , வழி , 
ஒளி , தோணித்துறை , மீன்பிடித்தல் 
வற்றிற்கான உரிமைகள் , 

நிலந்தரும் பயன்கள் , 
நிலத்தோடு பொருத்தப் பட்டிருப்பவைகளுடன் , 
நிலையாகப் பதிக்கப்பட்ட பொருள் ஆகியவற்றை 
உள்ளடக்கும் . ஆனால் நிற்கும் வெட்டு மரம் ( Stand 
ing Tree ) , வளரும் பயிர் அல்லது புல் ஆகிய 
வற்றை உள்ளடக்காது அசையாச் சொத்தினைத் 
தவிர்த்து மீதி இருப்பவை அசையும் சொத்தாகும் . 


! சொத்தினைக் கீழ்க் காணுமாறும் வகைப்படுத் 
தலாம் . 1 ) கணகளுக்குப் புலப்படும் பருப்பொருள் 
கள் ( Corporeal Property ) ; பணம் , நகை , கால்நடை 
கள் போன்ற சொத்துகளையும் 

நிலம் , 

வீடு , 
போன்ற அசையாச் சொத்துகளையும் இவை உளளடக் 
கும் . 2 ) கண்களுக்குப் புலப்படாத ஆனால் , சட்டத் 
தினால் ஏற்றுக் கொள்ளப்பட்ட நுண்பொருள் சொத் 
துக்கள் ( Incorporeal Property ) ; அது வாணிக நற் 
பெயர் ( Good will ) , புனை பொருள் ஆக்குரிமை ,, 
வாணிகக் குறி ( Trade mark ), அடைமான மீட்புரியை 
போன்றவற்றை உள்ளடக்கும் . 


முதலிய 


* 


சொத்து என்பது அதனைச் சுதந்திரமாகப் பயன் 
படுத்து தலையும் நுகர்தலையும் , மற்றும் 

அதனை 
மாற்றுவதற்கான உரிமைகளையும் கொண்டுள்ளது . 
அதனை , ஒருவர் அழிக்கவோ 

தங்க வைத்துக் 
கொள்ளவோ மாற்றவோ செய்யலாம் . விற்பனை , 
இறங்குரிமை , எதிர் அனுபோகம் , கொடை போன்ற 
வற்றின் மூலம் பெறலாம் . 


னும் 


இந்திய அரசமைப்புச் சட்டத்தின் 19 ( 1 ) ( f ) 
இன்படி சொத்து என்பது , அறிகுறி அடையாளங்கள் 
அல்லது சொத்தியல் உரிமைகள் ( Proprietary Rights ) 
ஆகிய சிறப்பியல்புகள் கொண்ட , ஏற்றுக் கொள்ளப் 
பட்ட எல்லாவகை நலங்களையும் உள்ளடக்கும் . இப் 
போது அரசமைப்புச் சட்டத்தின் கீழ்ச் சொத்திற் 
கான உரிமை , அடிப்படை உரிமையன்று . 


தொட்டுணரும் , தொட்டுணர முடியா அசையாச் 
சொத்துக்களின் வேறுபாடு ஆங்கிலச் சட்டத்திலுள்ள 
பருப் பொருள் மரபுரிமைச் சொத்து ( Corporal 
hereditament ) நுண்பொருள் மரபுரிமைச் சொத்துக் 
கள் ( Incorporeal hereditament ) என்பவற்றின் வேறு 
பாட்டினைப் போன்றது . தோஃபாம் ( Topham ) என் 

நூலாசிரியர் , பருப் பொருள் மரபுரிமைச் 
சொத்து என்பது உடைமையிலுள்ள நிலத்திலுள்ள 
ஒரு நலன் ஆகும் . அதாவது , உடைமையிலுள்ள நிலத் 
தினைத் துய்ப்பதற்கு அப்போதுள்ள ஓர் உரிமை 
யாகும் . ஒரு நுண்பொருள் மரபுரிமைச் சொத்து என் 
பது , மற்றொருவரின் உடைமையிலுள்ள நிலத்தின் 
மேலுள்ள ஓர் உரிமையாகும் . அது உடைமைக்கான 
எதிர்கால உரிமையாகவும் இருக்கலாம் அல்லது மற் 
றொருவரின் உடைமையிலுள்ள நிலத்தினை ஒரு தனி 
நோக்கத்திற்காகப் பயன்படுத்தும் உரிமையாகவும் 
இருக்கலாம் என்று கூறியுள்ளார் . நிலம் , நிலத்தோடு 
நிலையாகச் சேர்ந்து நிற்கும் பொருள்கள் , அவற் 
றுடன் நிலையாகப் பொருத்தப்பட்ட பொருள்கள் 
ஆகியவை தொடு உணர்ச்சியால் உணரக்கூடியவை . 
எனவே , அவை தொட்டுணரும் அசையாச் சொத்து 
ஆகும் . ஆனால் , நிலந்தரும் பயன்கள தொட்டுணர 
முடியாதவையாக இருக்கலாம் . நிலத்திலுள்ள ஒரு 


சொத்துரிமை நான்கு வழிகளில் பிறக்கின்றது . 
அவையாவன : 1 ) உடைமை ( Possession ) , 2 ) நீளு 
டைமை ( Prescription ) 3 ) உடன்பாடு ( Agreement ) 
4 ) இறங்குரிமை ( Inheritance ) . 


சொத்தினைப் பாதுகாக்க மூன்று விதிகள் பின்பற் 
றப்படுகின்றன . அவையாவன : 1 ) எவரும் மற்றவரின் 
சொத்தினைப் பறிப்பது 

அல்லது அதனை நுகரு 
வதை இடையூறு செய்வது கூடாது . 2 ) அடுத்தவருக்கு 
ஊறு 

விளைவிககா வண்ணம் , ஒவ்வொருவரும் தங்கள் 
சொந்த சொத்துகளை அக்கறையுடன் கவனிததுக் 
கொள்ள வேண்டும் . 3. அண்டையரின் சொத்திற்கு 


சொத்துகளைச் சரிபார்த்தல் 


599 


சொத்துகளைச் சரிபார்த்தல் 


தங்கள 


இழப்பு ஏற்படா வண்ணம் எல்லோரும் 
சொத்தினைப் பயன்படுத்துதல் வேண்டும் . 


சென்று 


. 


சொத்துகளைச் சரிபார்த்தல் : இருப்பு 
நிலைக் குறிப்பில் காணப்படும் சொத்துகளையும் , 
பொறுப்புகளையும் தணிக்கையாளர் அவசியம் சரி 
பார்கக வேண்டும் . காரணம் கொள் முதல் செய்யப் 
பட்ட சொத்து விற்கப்பட்டிருக்கலாம் ; அல்லது 
அடைமானம் வைககப்பட்டிருக்கலாம் . 

எனவே 
கணக்கு தயாரித்த நாளன்று சொத்துகள் 
படியே இருககினறனவா என்று பார்ப்பது அவசிய 
மாகும் . நேரில் சென்று பார்ததோ சொத்துரிமையை 
மதிப்பீடு செய்தோ அனைத்து விவரங்களும் முறை 
யாக அமைந்துள்ளனவா என உறுதி செய்வது தான் 
சரி பாாத்தலாகும் . 


தொழிற் பொறிகள் : இயன்ற வரை தணிக்கை 
யாளா தொழிற் சாலைக்குச் 

தொழிற் 
பொறிகளையும் இயந்திரங்களையும் சரிபார்க்க 
வேண்டும் . அவற்றின் மதிப்பு கணக்கேட்டில் இருப்பு 
நிலைக் குறிப்பில் உள்ளது போல் உள்ளதா என்றும் 
பார்க்க வேண்டும் . தொழிற் பொறிப் பதிவேடு ஒன்று 
தொடங்கி , அதில் இவற்றின் விவரம் குறிக்கப்பட 
வேண்டும் . புதிய இயந்திரம் கொளமுதல் செயயப் 
பட்டிருந்தால் அல்லது விற்கப்பட்டிருநதால் அதைச் 
சரக்குப் பட்டியல் , ஒப்பந்தம் , பற்றுச்சீட்டு போன்ற 
வைகளோடு ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும் . இவவாறு 
செய்யும்போது ஏற்படும் இலாப - நட்டங்கள் 
கில் காட்டப்பட்டுள்ளனவா என்று தணிக்கையாளர் 
பார்க்க வேண்டும் . 


உளள 


கணக் 


வை 


பார்த்து 


எனச் 


னப் 


பொறுப்பு 


இதில் தணிககையாளர் கீழ்க்காணுபவைகளைச 
செய்ய வேண்டும் . பேரேட்டுக் கணக்குகளை இருப்பு 
நிலைக் குறிப்புடன ஒப்பிட வேண்டும் . இருப்பு 
நிலைக் குறிப்பில் காணப்படும் சொத்துகள உணமை 
யிலேயே இருக்கினறனவா என்று சரி பார்க்க வேண 
டும் . நிறுவனத்தின தொழிலுக்காகச் சொதது வாங் 
கப்பட்டதா என்று பார்க்க வேண்டும் . சொததுகளின 
மதிப்புச் சரியாகச் செய்யப்பட்டுள்ளதா என்று கவ 
னிக்க வேண்டும் சொததுரிமை யார்மீதுள்ளது 
பார்க்க வேண்டும் சொத்துகள் பற்றுப் 
அல்லது அடைமானம வைக்கப்பட்டுள்ளனவா எனப் 
பார்க்க வேண்டும் . இயன்ற வரை இருப்பு நிலைக் 
குறிப்பு நாளனறு சொத்துகளைப் பாராவையிட வேண 
டும் . நடைமுறைச் சொததுகளை அவசியம் பார்வை 
யிட வேண்டும் . பணம , பிணையங்கள் 

போனறவை 
களை ஒரே சமயத்தில பாாவையிடுவது 

அவசியம் . 
காரணம இவைகளை மீண்டும் காட்டி ஏமாற்றுவ 
தைத் தடுக்க வேண்டும் . சொத்துகள் மீது விலலங் 
கங்கள் உண்டா இல்லையா 

அறிய மூல 
உரிமை ஆவணங்களை வாங்கிப் பார்க்க வேண்டும் . 
அப்பத்திரம வங்கி அலலது வழக்கறிஞாகளிமிருந 
தாலும அவர்களிடம் சென்று வில்லங்கம் 
இல்லையா என்பதற்குச் சானறிதழ் ஒன்று வாங்க 
வேண்டும் . இறுதியாகத் தணிக்கையாளர் இவ் 
வேலைக்கு நிறுவன அலுவலர்களைப் பயனபடுத்தக் 
கூடாது . 


நிலமும் கட்டடமும் தணிக்கையாளர் 
களின மூல 

உரிமை 

ஆவணங்களைப் 
யார் பேரில் உள்ளது என்று சரி பார்கக வேணடும் . 
இவைகளின் சொத்துரிமை செலலத் தக்கது 
சட்ட ஆலோசகரிடமிருந்து சான்றிதழ பெறவேண 
டும் . தணிக்கையாண்டில் கூடுதல் சொத்து கொள 
முதல் செய்யப்பட்டிருந்தாலும் அல்லது விற்கப்பட்டி 
ருந்தாலும் அவைகளின் இலாபம் அல்லது நட்டம் 
கணக்கில் காட்டப்பட்டுள்ளதா என்று பார்க்க வேண 
டும் . நிலமும் கட்டடமும் அடைமானம் வைக்கப்படு 
டிருந்தால் அடைமானம் பெற்றவரிடமிருந்து மூல 
உரிமை ஆவணம் அவரிடம் உள்ளதாகச சான்றிதழ் 
பெறவேண்டும் . கட்டிடும் கட்டடம் பாதி நிலையிலிருந 
தால் அதன் பற்று இருப்பைப் பொறியாளர் சான்றிதழ , 
ஒப்பந்தக்காரரின பற்றுச்சீட்டு போனறவைகளைக் 
கொண்டு எவ்வளவு செலுத்தப்பட்டுள்ளது என்று சரி 
பார்கக வேணடும் . இவைகள் வாடகைக்கு அல்லது 
குத்தகைக்கு எடுக்கப்பட்டிருந்தால அதன ஆவணங் 
களைப் படித்துச் செலுத்தப்பட வேண்டிய தொகை 
எவ்வளவு என்று பார்கக வேணடும் . குத்தகைக்கு 
எடுக்கப்பட்ட சொத்தில் ஒரு பகுதி உள - வாடகைக்கு 
விடப்பட்டிருந்தால அந்த ஒப்பந்தத்தையும் 
சீலிக்க வேண்டும் . கட்டடத்தை வாடகைக்கு எடுத் 
திருந்தால வாடகை செலுத்திய கடைசிப் பற்றுச் 
சீட்டைச் சரிபார்க்க வேண்டும் . 


என்று 


உணடா 


வகையான 


ஒரு இருப்பு நிலைக் குறிப்பில் பல 
சொத்துகள உள்ளன . அவைகள் அனைத்தையும் 
இங்கு விவரிக்க இயலாது . எனவே , சில முக்கிய 
சொத்துகளின் சரிபார்த்தல் மட்டும் இங்குக் கொடுக் 
கப்பட்டுள்ளது . 


மனையணிகள் : சரக்கு விலைப்பட்டியல் துணைக் 
கொண்டு தணிக்கையாளர் இவற்றைச் சரிபாாக்க 
வேண்டும் . வண்டிச் சத்தம் , தூக்குக் கூலி போனறவை 
களை இக் கணக்கில் பற்று வைக்க வேண்டும் . நடப் 
பாண்டில் செய்யப்பட்ட கொள் முதல் , விற்பனை 
போன்றவைகளையும் , மனையணிகள களவு போகா 
மலிருக்கத் தக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா 
என்பதையும் கவனிக்க வேண்டும் . ஒவ்வொரு பொரு 


சொத்துகளைச் சரிபார்த்தல் 


600 


சொத்துகளை மதிப்பிடல் 


ளும் எண்ணப்படவேண்டும் . உடைந்து விட்ட அல்லது 
பயனற்ற பொருள்கள் கணக்கிலிருந்து பொறுப்பு 
வாய்ந்த அதிகாரியால் நீக்கப்பட்டுள்ளனவா என்று 
பார்க்க வேண்டும் . 


தெரியாத , ஆனால் நிறுமத்தின் மதிப்பைக் காட்டும் , 
சொத்தாகும் . இதன் விலை அறிந்துகொள்ள , வாங் 
கல் ஒப்பந்தத்தை அல்லது கூட்டாண்மை 

ஆவணத் 
தைத் தணிக்கையாளர் பரிசீலிக்க வேண்டும் . வணிக 
நற்பெயர் ( Good Will ) சரியான முறையில் 

கணக் 
கிடப் பட்டுள்ளதா என்று பார்க்க வேண்டும் . நிறுமக் 
கணக்கேடுகளில் இதன் மதிப்பைக் கூடுதலாக்கி 
எழுதுவதைத் தணிக்கையாளர் அனுமதிக்கக்கூடாது . 


பதிப்புரிமை : பதிப்புரிமை என்றால் புத்தகம் 
அல்லது நூல்களை வெளியிடும் முற்றுரிமையாகும் . 
நூலாசிரியர் வாழ்நாள் முழுதும் , இறந்து 50 ஆண்டு 
கள் வரையும் இது செல்லுபடியாகும் . இதற்குரிய 
ஆவணங்களைப் பார்த்துப்பதிப்புரிமை நிபந்தனை 
களையும் , செலுத்தப்பட்ட பணத்தையும் தணிக்கை 
யாளர் சரிபார்க்க வேண்டும் . 


சீட்டு 


இதே போல் பிற சொத்துகளாகிய உதிரிக் கருவி 
கள் ( Loose Tools ) , சரக்கிருப்பு ( Stock - il - Trade ) , 
கடன்கள் ( Loans ) , வரவுக்குரிய மாற்றுச் 
( Bills receivable ) , முதலீடுகள் ( Investments ) , கையி 
லுள்ள பணம் ( Cash in hand ) , வங்கியிலுள்ள பணம் 
( Cash at Bank ) போன்றவற்றையும் தணிக்கையாளர் 
சரி பார்க்க வேண்டும் . இவ்வாறு சரிபார்க்கத் தவ 
னால் அதனால் நிறுமத்திற்கு ஏற்படும் நட்டத்திற்கு 
அவர் பொறுப்பாளியாகிறார் . கே . என் . இரா . 


ஆவணம் 


துணை நூல்கள் : 


காப்புரிமை , வணிகக் குறி : இவை வழங்கப்பட் 
டிருக்கும் ஆவணங்களைத் தணிக்கையாளர் பார்வை 
யிட வேண்டும் . இவைகள் வேறொருவரிடமிருந்து 
வாங்கப்பட்டிருந்தால் உரிமைமாற்ற 
வாடிக்கையாளரின் அல்லது கட்சியரின் பெயரில் 
மாற்றம் செய்யப்பட்டுப் பதிவு செய்யப்பட்டுள்ளதா 
என்று பார்க்க வேண்டும் . ஒருவர் பல 

பல காப்புரிமை 
களையும் , வணிகக் குறிகளையும் பெற்றிருந்தால் 
அவைகளை வரிசைப்படுத்தி அவைகளின் விவரம் , 
பதிவு எண் , பதிவு செய்யப்பட்ட நாள் போன்றவை 
களைக் 

காட்டும் பட்டியல் ஒன்றைத் தயார் 
செய்ய வேண்டும் . புதுப்பிக்கும் ஆண்டுக் கட்டணம் 
கால வரம்பிற்குள் செலுத்தப்பட்டுள்ளதா 
பார்க்க வேண்டும் . மேலும் , அக்கட்டணத்தை நடை 
முறைச் செலவாகக் 

கொள்ள வேண்டும் . அவைகள் 
புதுப்பிக்கப் படாமல் 

காலாவதியான பின்னரும் 
அனுமதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு இயக்குநர் 
அவைத் தீர்மானம் 

உள்ளதா 

பார்க்க 
வேண்டும் . 


Spicer and Pegler , Practical Auditing , H.F.L. Publi 

cations , London , 1983 . 
Tandon , B.N , A Hand book of Practical Auditing , 

S. Chand and Co. , New Delhi , 1976 . 


என்று 


என்று 


பெறக் 


ஏட்டுக் கடன்கள் : இருப்பு நிலைக் குறிப்பில் 
பற்பல கடனாளிகள் என்று இவைகள் காட்டப்படு 
கின்றன . இவைகளைப் 

கூடியவைகளா 
என்றும் , ஐயக் கடன்களுக்குப் 

போதிய 

ஒதுக்குச் 
செய்யப்பட்டுள்ளதா 

என்றும் 

தணிக்கையாளர் 
பார்க்க வேண்டும் . பிணையம் உள்ள 

கடன்கள் 
நல்ல கடன்கள் என்றும் , அவ்வாறு பிணையம் இல்லா 
மல் இருப்பவை வாரா - ஐயக் கடன்கள் என்றும் 
சொல்லப்படுகின்றன . இவைகளிலிருந்து ஒதுக்குக் 
கழிக்கப்பட வேண்டும் . இயக்குநர்கள் தனியாகவோ 
மற்றவர்களுடன் சேர்ந்து கூட்டாகவோ தர வேண் 
டிய கடன்களைத் தனியாகக் காட்டவேண்டும் . ஒரே 
மேலாண்மையுள்ள பிற நிறுமக் கடன்களை அவை 
உண்மையான கடன்களா என்று தணிக்கையாளர் 
பரிசோதனை செய்யவேண்டும் . 


சொத்துகளை மதிப்பிடல் : ஒரு நிறுவனத் 
தின் உண்மையான நிதி நிலையை , இருப்பு நிலைக் 
குறிப்புக் காட்ட 

வேண்டும் என்பதே மதிப் 
பீடு செய்வதன் நோக்கமாகும் . ஆனால் , இருப்பு 
நிலைக் குறிப்பு ஒரு நிறுவனத்திலுள்ள சொத்துகளின் 
மதிப்பை மதிப்பிட்டுக் காட்டவேண்டும் . 

1. தொழிற்பொறியும் இயந்திரமும் : தேய்மானத் 
திற்கும் , வழக்கொழிதலுக்கும் ( Obsolescence ) போது 
மான அளவு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் . தேய்மானம் 
போக , அடக்க விலைக்கு மதிப்பிட வேண்டும் . இயந் 
திரங்களின் உழைப்புக் காலத்தைக் கணக்கிட்டுத் 
தேய்மானத்தை அக்கால அளவிற்குப் பரப்பி , கால 
முடிவில் மீதமுள்ள மதிப்புக்கு , அவற்றின் மதிப்பு 
எழுதவேண்டும் . இயந்திரங்கள் வாடகைக் கொள் 
முதல் அல்லது தவணை முறையில் வாங்கப்பட்டிருந் 
தால் இயந்திரத்தின் அடக்க விலையின் மீது தேய் 
மானம் கணக்கிடப்பட வேண்டும் . 


2.மனை அணிமுதலியன : மனை அணிகள் ( Furni .. 
ture ) , பதிபொருள்கள் ( Fittings ) போன்றவை அதிக 
அளவுக்குத் தேய்வு அடையும் . அலுவலகங்களை 
விடத் திரையரங்கு , உணவு விடுதிகள் 

போன்றவை 
களில் பெருமளவுத் தேய்மானம் ஏற்படுகிறது . அத 


வணிக நற்பெயர் : வணிக நற்பெயர் கண்களுக்குத் 


சொத்துகளை மதிப்பிடல் 


601 


சொத்துகளை மதிப்பிடல் 


னால் அத்தேய்மானம் கணக்கிடப்பட வேண்டும் 
பதி பொருள்களுக்குக் கழி மதிப்புக் ( Scrap Value ) 
கிடையாது 


டும் . இருப்புச் சரக்கு ( Stock ) மிதக்கும் சொத்து . 
எனவே , அதை விற்றுக் கிடைக்கக் கூடிய தொகையை 
அதன் மதிப்பாகக் கொள்ள வேண்டும் . 


| 


3. நிலமும் கட்டடமும் : தேய்மானம் நிலத்திற்குக் 
கிடையாது . அதன் மதிப்பு வாங்கிய விலையாகக் 
காட்டப்பட வேண்டும் . எனவே , நிலத்திற்கும் கட்டடத் 
திற்கும் தனித்தனியாகக் கணக்கு வைக்கப்பட வேண் 
டும் . 


| 


கட்டடத்தின் மதிப்பை , அடக்க விலையிலிருந்து 
தேய்மானத்தைக் கழித்து வரும் தொகையாகக் 
கொள்ள வேண்டும் . மூலதனச் செலவு ஏதாவது 
செய்யப்பட்டிருந்தால் அதையும் கட்டடத்தின் மதிப் 
பில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் . நிலம் , கட்டடம் 
போன்ற சொத்தை விற்காவிடில் அவற்றின் மதிப் 
பைக் கூட்டி எழுதக் கூடாது . சொத்தின் மதிப்பை 
உயர்த்திக் காட்ட விரும்பினால் அத்தொகையை 
மூலதனக் காப்புக்கு ( Capital Reserve) வரவு வைத்து 
இருப்புநிலைக் குறிப்பில் காட்ட வேண்டும் . கட்டடம் 
பழுது பார்க்கப்பட்டிருந்தால் நடைமுறைச் செலவு 
என்றும் , கட்டிடம் விரிவாக்கப்பட்டால் மூலதனச் 
செலவு என்றும் எழுத வேண்டும் . 


. 


உந்து வண்டிகள் : அடக்க விலையிலிருந்து தக்க 
அளவு தேய்மானம் கழித்து இருப்பு நிலைக் குறிப் 
பில் மதிப்பை எழுத வேண்டும் . பழுது பார்த்தல 
போன்ற செலவுகளை நடைமுறைச 

செலவாகக் 
சொள்ள வேண்டும் . வாகனங்களை விற்கும் போதும் 
வேண்டாமென்று ஒதுக்கும் போதும் ஏற்பட்ட இலாப 
நட்டம் , கணக்கில் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா 
என்று பார்க்க வேண்டும் . 
முதலீடுகள் : 

பொறுப்புரிமை , நிறுவனத்தின 
அமைப்பு முறை ஏடு , செயல்முறை விதிகளைப் 
பொறுத்து 

முதலீடுகளின் மதிப்பு நிரந்தரமாகக் 
குறைந்து போனாலும் அதைப் பொருட்படுத்தாது 
அடக்கவிலைக்கு முதலீடுகள் ( Investments )மதிப்பிடப் 
பட வேண்டும் . முதலீடுகளை மிதக்கும் சொத்தாக 
அல்லது நடப்புச் சொத்தாகக் கொண்டிருந்தால 
அவற்றை அடக்கவிலை அல்லது சந்தை விலை ஆகிய 
வற்றில் எது குறைவானதோ அந்த விலைக்கு மதிப் 
பிட வேண்டும் . முதலீடுகள அடக்கவிலைக்கு மதிப் 
பீடு செய்யப்பட்டுப் பிறகு அவற்றின் விலை நிரந்தர 
மாகக் குறைந்து போனால தேய்மானத்திற்கு வகை 
செய்தல் வேண்டும் . சந்தை விலை நிரந்தரமாகக் 
குறைந்த பின்னும் இருப்பு நிலைக் குறிப்பில் முதலிடு 
களின அடக்கவிலை மட்டுமே குறிக்கப்பட்டிருந்தால் 
இருப்புநிலைக் குறிப்பில் அவற்றின் நடப்பு நிலை 
யினைக் குறிப்பு ( Note ) மூலம் காட்ட வேண்டும் . 
அடக்க விலை - 

அடக்கவிலை என்பதில் மூன்று 
கூறுகள் அடங்கியுள்ளன . அவை 1 ) மறு விற்பனை 
செய்யப்படும் பொருட்டுக் கொள்முதல் செய்யப் 
பட்ட சரக்கின் மீதான நேரடிச் செலவுகள் , 2 ) 
கொளமுதல் செய்யப்பட்ட சரக்கினை இப்பொழு 
துள்ள உருவிலும் இடத்திலும் கொண்டு வந்து 
சேர்க்க ஆன பிற நேரடிச் செலவுகள் , 3 ) தொழி 
லைப் பொறுத்து மேற்செலவுகளில் நடைமுறைச் 
செலவாக எழுதப்படாது ஒதுககப்பட்ட பகுதி ஏதா 
வது இருப்பின் அப்பகுதிச் செலவு . 


4. காப்புரிமை : காப்புரிமை 16 ஆண்டுகளுக்குச் 
சட்டப்படி அளிக்கப்படுகிறது . எனவே காப்புரிமையை 
( Patents ) அதற்குள் எடுத்துவிட வேண்டும் . ஆயுட் 
கால முழுவதும் காப்புரிமையைத் தொடர்ந்து மதிப் 
பீடு செய்ய வேண்டும் . எக்காரணத்தை முன்னிட்டும் 
காப்புரிமையின மதிப்பை உயர்த்தி எழுதக் கூடாது . 


។ 


| 


- 5. பதிப்புரிமை : பதிப்புரிமையின் காலம் , ஆசிரியரின 
ஆயுட்காலம் வரையிலும் அதற்குப் பிறகு 50 ஆண்டு 
வரையிலும் நீடிக்கும் . இருப்பு நிலைக குறிப்பு 
நாளன்று பதிப்புரிமையின ( Copy right ) மதிப்பைத 
திரும்பவும் மதிப்பிடல் வேண்டும் . ஏனெனில் , நாள் 
கள் செல்லச் செல்ல மதிப்புக் குறைந்து விடுகிறது . 
விற்பனையாகாத நிலையில் , அதன் மதிப்பைக கணக் 
கிலிருந்து எடுத்துவிட வேண்டும் . 


| 


வாணிக இருப்புச் சரக்கு : இருப்புச் சரக்கு நிலை 
யான சொத்து அன்று . மறு விற்பனை செய்யப்படும 
சொத்தாக இது விளங்குகின்றது . இச் சொத்துகளை 
அடக்கவிலை அல்லது சந்தை விலை ஆகியவற்றில் 
எது குறைவானதோ அவ்விலையின்படி மதிப்பிட 
வேண்டும் . நட்டத்திற்குத்தொகை ஒதுக்க வேண்டும் . 
ஆனால் , இலாபம் ஈட்டுமுன் அது கிடைத்ததாகக் 
கணக்கு எழுத முடியாது . சரக்கின விலை வீழ்ச்சியுற் 
றால் , அதன்படி சரக்கு மதிப்பீடு செய்யப்பட வேண் 


அடக்கவிலை கணக்கிடும் முறை : அடக்கவிலையைக் 
கணக்கிடப் பல முறைகள் உள்ளன . அவற்றுள் முக்கிய 
மான சிலமுறைகள் கீழே தரப்பட்டுள்ளன . 

1. சராசரி அடக்க விலை : இம்முறையில் , 
ஆண்டு முழுவதும் கொள்முதல் செய்யப்பட்ட சரக்கு 
களில் அப்போதைய சராசரி விலையைக் கணக்கிட்டு 
அத்துடன் தொடக்க இருப்புச் சரக்கைக் கூட்டி வி 
பனையைக் கழிக்க வேண்டும் . 


சொத்துகளை மதிப்பிடல் 


602 


சொத்துகளை மதிப்பிடல் 


2. அலகு அடக்கவிலை ( அ )உள்ள விலை : ஒவ் 
வொரு பொருள் அல்லது பொருள் தொகுப்பு 
அல்லது சரக்குக் கட்டு அதனதன் தனி விலைப்படி 
மதிப்பிடப்படும் . இந்த முறையை அதிக அளவு சரக் 
கிருப்பு இருக்குமிடத்திலும் , முடிவுறாப் பொருளாக 
இருக்குமிடத்திலும் பின்பற்ற இயலாது . 


அதன் அடக்க விலை அல்லது சந்தை விலை இவற் 
றில் எது குறைவானதோ அவ் விலைக்கு மதிப்பிட 
வேணடும் . 


சொத்துகளின் சந்தை விலை . சந்தை விலையைக் 
கீழ்க்காணும் இரு கோணங்களில் கணக்கிடலாம் . 


3. திட்ட அடக்க விலை : முனனரே தீரமானிக 
கப்பட்ட தனி அலகு விலைப்படி ( Cost per Unit ) 
இருப்புச் சரக்கு மதிப்பிடப்படுகிறது . 


( 1 ) மாற்று வைப்பு மதிப்பு : இருப்பு நிலைக் 
குறிப்பு நாளனறு இருப்பாகவுள்ள சரக்கை வாங்கத் 
தேவைப்படும் தொகை அதன மாற்று வைப்பு மதிப் 
பாகும் . அடக்கவிலையைக காட்டிலும் குறைவாக 
இருக்கும்போது மட்டுமே இவ்வகை மதிப்பீட்டு 
முறை கடைப்பிடிக்கப்படும் . 


உள 


4. முதல் உள் முதல் வெளி முறை : முதல் 
முதல் வெளிமுறை அல்லது மு . உ.மு.வெ முறை 
( First in First out Method ) என்பது முதலில் கொள 
முதல் செய்யப்பட்ட அல்லது பயனபடுத்தப்பட்ட 
இருப்புச் சரக்கு , கடைசியில் வாங்கப்பட்ட 

சரக்கு 
என்ற அடிப்படையில் கணக்கிடுவது ஆகும் . 


( 2 ) சந்தை மதிப்பு அல்லது 

நிகர விற்பனை 
மதிப்பு : இருப்புச் சரககை விற்று , விற்பனையின் 
போது ஆன செலவைக் கழித்து மீதி வரும் தொகை , 
சநதை மதிப்பு எனப்படும் . 


என்பது 


5. கடைசி உள்முதல் வெளிமுறை : சரக்கு இருப்பு 
முழுவதும் முதலில கொளமுதல் செய்யப்பட்ட 
விலைக்கு மதிப்பிடப் படுவது கடைசி உள்முதல் வெளி 
முறை ( Last in First Mcthod ) அல்லது க.உ.மு.வெ. 
முறை எனப்படும் . கடைசியில கொளமுதல் செய்யப் 
பட்ட சரக்கு முதலில் விறகப்பட்டது என்றும் , விற் 
பனையாகாது கிடக்கும் இருப்பு முதன் முதலில் 
கொளமுதல் செய்யப்பட்டது என்றும் இம்முறையில் 
கருதப்படுகிறது . 


பலவகைச் சரக்குகளை மதிப்பிடக் கீழ்க்காணும் 
முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன . 

மூலப் பொருள்கள் : மூலப் பொருள் 
சரக்கை உற்பத்தி செய்வதற்குப் பயனபடுத்தப்படும் 
பொருள ஆகும் . இதை வாங்கிய விலை , வணடிச்சத் 
தம் , வரி முதலியவற்றைச் 

ஆலைக்குப் 
பொருளைக் கொண்டு வரும் 

செலவு உட்பட 
அடக்க விலையெனக் 

கணக்கிடப்படுகிறது . சந்தை 
விலையை விட அதிகமான விலைக்கு மதிப்பிடக் 
கூடாது . 


சேர்த்து 


6. சரிக்கட்டப்பட்ட விற்பனை விலை : சில்லறை 
வாணிகத்தில் இருப்புச் சரக்கு சரிக்கட்டப்பட்ட 
விறபனை 

விலை முறைப்படி பெருமளவில் மதிப் 
பிடப்படுகிறது . விற்கும் விலைக்கு இருப்புச் சரக்கு 
முதலில் மதிப்பிடப்பட்டு , பின்னர் அச்சரக்கின் 
மீதான இயல்பான மொதத இலாப இடைவெளிக்கு 
( Gross Profit Margin ) ஈடான தொகை கழிக்கப்படு 
கிறது . மீதமுள்ள தொகையே இருப்புச சரககின 
மதிப்பாகும் . 


பகுதி முடிவுற்ற சரக்குகள் : இச் சரக்குகள் 
தயாரித்து முடிவுறாக நிலையில் அடக்க விலைக்கு 
மதிப்பிடப்படுகின்றன . அடக்கவிலை என்பது மூலப் 
பொருள் விலையுடன் நேரடிச் செலவுகளும் , குறிப் 
பிட்ட விழுக்காட்டுத் தயாரிப்புச் செலவுகளும் கூட்டப் 
பட்டுக் கிடைக்கும் தொகையாகும் . 


முதல் 


அடிப்படை இருப்பு முறை : இந்த முறையின் படி 
எப்பொழுதும் குறிப்பிட்ட குறும அளவு இருப்பு 
வைத்திருக்கப்பட வேண்டும் . ஆண்டுக்கு 

ஆண்டு 
நிருணயிக்கப்படும் இயல்பான இருப்பின அளவு 
குறிப்பிட்ட விலைக்கு மதிப்பிடப்படுகிறது . குறும் 
இருப்புக்குக் கூடுதலாக இருக்கும் சரக்கு அடகக 
விலை அல்லது சந்தைவிலை வற்றில் எது குறை 
வானதோ அவ்விலைக்கு மதிப்பிடப்படும் . 


முடிவுற்ற சரக்குகள் : இவ்வித சரக்குகள் கொள் 

செய்யப்பட்டிருந்தால் அவற்றை அடக்க 
விலைக்கு மதிப்பிட வேண்டும் . 

நிறுவனத்தில் 
தயாரிக்கப்பட்ட சரக்காக இருந்தால் அதன் அடக்க 
விலை அல்லது சந்தை விலை இரண்டில் எது குறை 
வானதோ அவ்விலைக்கு மதிப்பிடவேண்டும் . 


அனுப்பீட்டின் மேல் சரக்கு : பொறுப்பின் பேரில் 
முகவருக்கு ( Consignee ) சரக்கு அனுப்பும்போது 
இருப்பு நிலைக் குறிப்பு நாளன்று சரக்கு விற்காமல் 
தேங்கி விடலாம் . சரக்கின் பட்டியல் விலையுடன் 
சத்தம் , சுங்கவரி முதலிய செலவுகளையும் சேர்த்து 


பொறுக்கி எடுப்பு முறை : இம் முறையில் இருப்புச் 
சரக்கு ஒவ்வொன்றையும் தனித் தனியாக எடுத்து 


சொத்துகளை மதிப்பிடல் 


603 


சொத்துவரி 


துணை நூல்கள : 


மதிப்பிட வேண்டும் . அனுப்பீடு செய்பவர் விற்கும் 
விலையை மட்டும் குறிதது அனுப்பினால் சரக்கை 
மதிப்பிடும் போது தணிக்கையாளர் தக்ச சரிக்கட்டு 
களைச் செய்ய 

வேண்டும் . 


Depaula , F.R.M. , Priociples of Auditing , Pitman & 

Sons , London , 1966 . 
Spicer and Pegler - H.F.L . Publications , London ,, 

1967 . 


| 


வாணிக நற்பெயர் : வாணிக நற்பெயர் என்பது 
கண்ணுக்குத் தெரியாத ஒரு சொத்தாகும் . வாணிக 
நற்பெயரை மதிப்பீடு செய்வதற்கு மூன்று முறைகள் 
உள்ளன . 


1. கடந்த இலாபம் வாங்கும் முறை : இம் முறை 
யில் , மதிப்பீடு செய்யும் ஆண்டுக்கு முன் ஐந்து ஆண்டு 
கள் கிடைத்த இலாபத்தைக் கூட்டிச் 

சராசரி 
கணக்கிட வேண்டும் . கடந்த ஆண்டுகளில் செயற் 
பட்டு வந்ததின் பயன எதிர் காலத்தில் எத்தனை 
ஆண்டுகளுக்குக் கிடைக்கக் கூடும் என்று கணக்கிட 
வேண்டும் . இந்த எண்ணிக்கையைச் சராசரியால் 
பெருக்கி வரும் தொகையே வாணிக நற்பெயர் என 
மதிப்பிடப்படுகிறது . 


சொத்துவரி இது எல்லா நாடுகளிலும் விதிக்கப் 
படுகிறது . சொத்து வரி ( Property Tax ) எனபது சொத்து 
வைத்திருப்பவர்கள மீது 

அரசால் 

விதிக்கப்படும் 
வரியாகும் . சனநாயக அரசுகள தோன்றி நல அரசு 
களாக கி.பி .19 - ஆம் நூற்றாணடில மாறத தொடங் 
கின . அரசும் அதன் உறுப்புகளும் பல அடிப்படைப் 
பணிகளை மக்களுக்குச் செய்ய வருவாய் தேவை . 
எனவே , இதறகாகப் பல வரிகள் விதிக்கப்பட்டன .. 
கி.பி 1800 - ஆம் ஆண்டில் இங்கிலாந்து நாட்டின ஆட் 
சிக்குப்பட்ட குடியேற்ற நாடுகளில் பொதுச சொத்து 
வரி ( General Peoperty Tax ) என்ற வரியை விதிக் 
கத் தொடங்கினார்கள . இத்தகைய சொத்து வரி , 
பின்பு 

மக்களாட்சியின் தொட்டில் எனக்கூறப் 
படுகின்ற உள்ளாட்சி அரசு ( Local Government ) வரி 
யாக எல்லா நாடுகளிலும் விதிக்கப்பட்டது 


| 


2. எதிர்காலத்தில் கிடைத்து வரக்கூடிய 

இலா 
பத்தை மூலதனமாக்கல் : கடந்த காலத்தில் நிறுவனம் 
ஈட்டிய சராசரி இலாபத்தைக் கணக்கிட்டு எதிர் 
காலத்தில் எவ்வளவு சராசரி நிகர இலாபம் ஈட்டப் 
படலாம் என்று மதிப்பீடு செய்யவேண்டும் . முதலீட்டின் 
பேரில் எவ்வளவு சதவீதம் ஆதாயம் 

கிடைக்கிறது 
என்பதை ஒட்டி நிகர இலாபத்திலிருந்து புலனாகும் 
சொத்துகளின் நிகர இலாபம் மூலதனமாக்கம் 
செய்யப்படுகிறது . இவ்வாறு 

மூல தனமாக்கப்பட்ட 
நிகர மதிப்பைக் கழித்தால கிடைக்கும் தொகையே 
வாணிக நற்பெயர் என மதிப்பிடப்படுகிறது . 


. 


காலமாக 


சொத்து வரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரு 
வாய் தரும் ஒரு சிறந்த வரியாகக் கருதப்பட்டது . 
அமெரிக்க நாட்டில் சொத்துவரி , உள்ளாட்சி அரசு 
களால் பெருமளவில் விதிக்கப்படுகிறது . ஆசிய நாடு 
களிலும் சொத்துவரி நீண்ட 

அரசால 
விதிக்கப்பட்டு வரும் வரியாகும் . இந்தோனேசியா,, 
சிங்கப்பூர் , இலாவோசு போன்ற நாடுகளில் மததிய 
அரசால் இவ்வரி விதிக்கப்பட்டாலும் , இவ் வரியின் 
மூலம் கிடைக்கும் வருவாயை உள்ளாட்சி அமைப்பு 
களே பெறுகின்றன . உலகிலேயே முதன முதலாக 
கி.பி .1793 - இல் தான் சொத்து வரி விதிக்கப்பட்டது . 


3. எதிர்கால மிகை இலாபத்தை 

வாங்குதல் : 
தொழிலொன்றில் , மூலதனம் , உழைப்பு ஆகியவற் 
றிற்கு அளவான ஒரு ஊதியம் 

ஒதுக்கப்பட்ட பின் 
மீதமுள்ள இலாபப் பகுதி மிகை இலாபம் (Super 
Profits ) எனப்படும் . மிகை இலாபத்தைக் கணக்கிட்டு 
எத்தனை ஆண்டுகளுக்குக் கிடைக்கும் என மதிப்பிட 
வேண்டும் . மிகை இலாபத்தை அந்த 

ஆணடுகளின் 
எண்ணிக்கையைக் 

கொண்டு 

பெருக்கி வரும் 
தாகை வாணிக நற்பெயர் என மதிப்பிடப் படுகி 
றது . 


திருமதி ஊர்சுலா கிக்சு ( Mrs. Ursula Hicks )) 
என்ற பொருளியல மேதை இவ்வரியின் சிறப்பியல்பு 
களை விளக்கியுள்ளார் . இது நேர்முக வரி என்றும் , 
நாட்டின் அடிப்படையாக அமைந்துள்ள உள்ளாட்சி 
அமைப்புகளுக்குப் பயன்படக் கூடிய வரி என்றும் கூறி 
யுள்ளார் , மேலும் இவ்வரி நிலத்தின் மீதும் , கட்டடத் 
தின் மீதும் விதிக்கப்படுவதால் வரி ஏய்ப்புச் செய்வது 
கடினமானதாகும் . சொத்து வரி உள்ளாட்சி அரசுக 
ளால் அப்பகுதி மக்களுக்கே செலவிடப்படுகிறது . எனவே 
இது மக்களால் வரவேற்கப்படும் வரி எனவும் திரு 
மதி கிக்சு 

குறிப்பிட்டுள்ளார் . 


என்று 


முதலீடு செய்ய விரும்புபவர்கள் தகவலறிக்கை 
யில் காட்டப்படும் நற்பெயரைச் சரியானது 
நம்பிவிட வாய்ப்பு இருக்கிறது . எனவே , உள்ள 
படியே மதிப்பீடு சரியாகச் செய்யப்பட்டதா என்று 
தணிக்கையாளர் பரிசீலனை செய்ய வேண்டும் . 

கே.என் . இரா . 


சொத்து வரியின் மூலம் இங்கிலாந்து , அயர் 
லாந்து , அமெரிக்கா போன்ற 

தேசிய 


நாடுகளில் 


சொத்துவரி 


604 


சொரூபானந்தர் 


வருமானத்தில் 4 விழுக்காடு அளவிறகு 

வருவாய் 
கிடைக்கிறது . தென்மார்க்கு , ஆசுத்திரேலியா , பெல் 
சியம் , சப்பான போன்ற 

நாடுகளில் 

இவ்வரியின் 
மூலம் தேசிய வருமானத்தில் 1 முதல் 2 விழுக்காடு 
வரை வருவாய் கிடைக்கிறது . 


வருகின்றனர் . அரசியல் காரணங்களாலும் இவ்வரியை 
உள்ளாட்சி அமைப்புகள் சரியான முறையில் விதிப்ப 
தில்லை . சொத்து வரி வருமான வரியைப் போன்று 
பல்வேறு வருமான நிலைகளில் ( Slabs ) விதிக்கப்படு 
கின்றது . குறைந்த வருமானம் தரும் சொத்துகளுக்கு 
வரிச் சலுகைகள் அளிக்கப்படலாம் 

என்பது ஒரு 
கருத்தாகும் . மேல் நிலை வருமானத்தைச் சொத்தின் 
மூலம் பெறுபவருக்கு வரி விதிப்பைச் சீரமைக்க 
வேண்டுமென்ற கருத்தும் இருந்து வருகிறது . மாநில 
அரசுகளுக்கு வணிக வரி ( Commercial Tax ) எவ்வாறு 
உள்ள தோ , அதே போல் உள்ளாட்சி அமைப்பு 
களுக்குச் சொத்து வரி அதிக வருவாய் தரும் வரியாக 
அமைந்துள்ளது . 


அமெரிக்க நாட்டில் 1980 ஆம் ஆண்டின் புள்ளி 
விவரப்படி உள்ளாட்சி 

அரசுகளுக்கு வரும் வரி 
வருவாயில் 74 விழுக்காடு சொத்து வரியால் வருவ 
தாகும் . இந்தியாவில் , இவ்வரி உள்ளாட்சி அமைப்பு 
களால் விதிக்கப்படுகிறது . இவ்வரியின் மூலம் பெரு 
நகரங்களில் 

மாநகராட்சிகள் 

பெருமளவு 
வருவாயைப் பெருகின்றன . 


உளள 


ஆனால் , 


சொத்து வரி கட்டடங்களின் மீது விதிக்கப்படும் 
போது பல 

முறைகள் கடைப்பிடிக்கப்படுகின்றன . 
சொந்த உபயோகத் தற்காக வைத்திருக்கும் வீடுகள் 
மீது குறைந்த அளவில் வரி விதிக்கப்படுகிறது . 

வாடகைக்காக விடப்படும் வீடுகள் மீது 
அதிகமான வரியை விதிக்கிறார்கள . வணிக நிறுவனங் 
களுக்காகப் பயன்படும் கட்டடங்களுக்கு 

அதிக 
அளவில வரி விதிக்கப்படுகிறது . சொத்து வரி விதிப் 
பைப் பற்றிப்பல குறைகள் கூறப்படுகின்றன . நகரங் 
களில் இருக்கும் பல பகுதிகளில் வரி விதிக்கப்படும் 
போது வரியின் விகிதம் மாறுகிறது . அதே போன்று 
இந்தியாவில் உள்ள பல்வேறு நகரங்களிலும் விதிக்கப் 
படும் முறை ஒரே சீரான முறையில் அமையவில்லை . 
வீட்டு வாடகை ஒழுங்குச் சட்டம் ( Rent Control 
Act 1949 ) 1949 - ஆம் ஆண்டு சென்னை நகரில் மாநில 
அரசால் நடைமுறைக்குக் கொண்டு வரப்பட்டது . 
இச்சட்டத்தில் பிறகு பல சீர்திருத்தங்களும் கொண்டு 
வரப்பட்டன . இச்சட்டத்தின் கீழ் வரும் வீடுகளுக்குக் 
குறைந்த வாடகை வசூலிக்கப்படுவதால் , செனனை 
மாநகராட்சிக்குச் சொத்து வரியின் மூலம் பெறப்படும் 
வருவாய் குறைந்தது . 


இவ் வரி விதிப்பில் பல குறைபாடுகள் இருப்பினும் 
இவ்வரியை அறவே விட்டு விடும் நோககம எந்த 
அரசிற்கும் இல்லை என்பதும் உண்மையாகும் . 
இந்தியாவில் வரிச் சீரமைப்பிற்காகப் பல்வேறு 
வல்லுநர் குழுக்கள் அமைக்கப்பட்டன . மத்திய அரசு 
நேர்முக வரிச்சீர்திருத்தக் குழுவையும் ( Direct Tax 
Reforms Committee ) பல்வேறு கால 

கட்டங்களில் 
அமைத்து , பல பரிந்துரைகளை அதன் மூலம் ஏற்று 
வரிச் சட்டங்களாக மாற்றி அமைத்து வருகிறது . 
மறைமுக வரி சீரமைக்க எல் . கே . சா குழு ( L.K. Jha 
Committee ) அமைக்கப்பட்டு அதன் மூலமும் பல 
பரிந்துரைகளை அரசு பெற்றுள்ளது . 
உள்ளாட்சி வரிகளைப் பற்றிச் சீரமைக்க எந்தக் 
குழுவும் அண்மைக் காலத்தில் நியமிக்கப்படவில்லை . 
எட்டாம் நிதிக் குழுவின் ( Eighth Finance Commissi 
on ) அறிக்கையிலும் உள்ளாட்சி நிதியைப் பற்றி 
ஆய்வு செய்யப்பட 

வேண்டுமென வலியுறுத்திக் 
கூறப்பட்டுள்ளது . 

மு . நா . 


ஆனால் , 


| 


சொத்து வரியால் பெரு நகரங்களில் வரியைக் 
குறைந்த அளவுக்கு விதித்து அதன் மூலம் வரி ஏய்ப்பு 
மேற்கொள்ளப்படுவதற்கு வழிகள் உள்ளன . மேலும் , 
வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டின் உரிமை 
யாளர்களுக்குக் கட்டுப்பட்டு இருப்பதால் 
யான வாடகையை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை . 
மேலும் வரி நிருணயிப்போர் ஊழலில் ஈடுபடுவதால் 
இவ்வரியின் மூலம் கிடைக்கும் வருவாய் பெருமளவு 
குறைகிறது . 


சொரூபானந்தர் , இற்றைக்கு நானூறு 
ஆண்டுகளுக்கு முன் சொரூபானந்தர் நடுநாட்டி 
லுள்ள வீரைமாநகரில் தோன்றினார் . இவர் வைதிகப் 
பார்ப்பன குலத்தைச் சேர்ந்தவர் . சிலர் இவரை மாத் 
துவப் பார்ப்பனகுலம் என்றும் கருதுகின்றனர் . இவ 
ருடைய உடன் பிறந்தாள் புதல்வரே தத்துவராயர் . 
இவர்கள் இருவருக்கும் உரிய இயற்பெயர் 
தெரியவில்லை . ஆன்ம சொரூபத்தை ஆராய்பவர் , 
தத்துவங்களை ஆராய்பவர் எனனும் காரணம் பற் 
றிய பெயர்களாகவே அவர்களுடைய 

பெயர்கள் 
அமைந்துள்ளன . 


உணமை 


சொத்து வரியைச் சீரமைத்து , ஒருங்கிணைத்து 
முற்போக்குத் தன்மையில் அமைக்க வேண்டும் என்று 
பல பொருளியல் அறிஞர்கள் கருத்துகளைக் கூறி 


அம்மான் சொரூபானந்தரும் மருமகன் தத்துவ 
ராயரும் ஒருங்கே தென்மொழி வடமொழிகளில் 
சிறந்த பயிற்சி பெற்றனர் ; துறவு மனப்பான்மையுற் 
றனர் . இருவரும் சற்குருநாதனை நாடிச் செல் 


சொரூபானந்தர் 


605 


சொல் மறதி நோய் 


- 


லலாயினர் . அப்பொழுது யாருக்கு முதலில் சற்குரு 
வின் அனுக்கிரகம் கிடைக்கிறதோ அவர் மற்றவர்க் 
குக் குருவாதல் வேண்டும் என்றும் உறுதிகொண 
டனர் . 


சென்ற 


நூலில் 


பின்னர் இருவரும் ஒரே திசையில் செல்லாமல 
வெவ்வேறு திசைகளில் சென்று தேடவேண்டும் என்று 
துணிந்தனர் . சொரூபானந்தர் தெற்கிலும் தத்துவ 
ராயர் வடக்கிலும் சென்றனர் . தெற்கே 
சொரூபானந்தர் திருப்பைஞ்ஜீலி என்னும் சிவதலத் 
தையும் திருவெள்ளறை என்னும் திருமால் திருப்பதி 
யையும் தன்னிடத்தே கொண்ட கோவத்தம் என்னும் 
ஊரைச் சார்ந்தார் . அங்கே உள்ளாரிடம் 

மகான் 
எவரேனும் உளரோ என உசாவினார் . 

அவர்கள் 
ஊர்ப்புறத்தே நாணற்புதரில் யோக நிட்டையிலிருக் 
கும் துறவியைப் பற்றிக் கூறினர் . அப்பெரியார் திரு 
வாரூர் சிவப்பிரகாசர் என்னும் ஞானியாவார் . 
சொரூபானந்தர் குருநாதர் நிட்டை கூடியிருக்கும் 
நாணற்புதரை அடுத்து அவர் வரவை எதிர் நோக்கி 
யிருந்தார் . சிவப்பிரகாசர் வெளிவந்தபோது அவர் 
தம் திருப்பாதங்களில் விழுந்து தமக்கு 

ஞானோப 
தேசம் செய்தருள வேண்டும் என்று வேண்டினார் . 
இவருடைய தீவிர பக்குவ நிலையைச் சிவப்பிரகாசர் 
நோக்கி இவருக்கு ஞானோபதேசம் செய்தார் . 
ஞானோபதேசம் பெற்ற சொரூபானந்தரும் அங்கே 
சகச நிட்டை கூடியிருந்தார் . 


வெண்பா , தசாங்கம் , இரட்டைமணிமாலை , மும் 
மணிக்கோவை , நான்மணிமாலை , கலிப்பா , ஞான 
வினோதன் கலம்பகம் , உலா , 

சிலேடை உலா , 
நெஞ்சுவிடு தூது , கலிமடல் , 

, 

அஞ்ஞவதைப்பரணி , 
மோகவதைப்பரணி , அமிர்தசாரம் என்னும் பதி 
னெட்டு நூலகளும் தத்துவராயர் அடங்கல் முறை 
என்னும் பெயரால் அச்சில் வந்துள்ளன . இப்பதி 
னெட்டும் சொரூபானந்தர்மீது பாடப் பெற்றன 
வாம் . இவை தவிரப் பாடுதுறை என்னும் 
சொரூபானந்தர் மீதும் பரம குருவாகிய சிவப்பிர 
காசர் மீதும் பல்வேறு வகையான பிரபந்தங்களை 
யாத்துள்ளார் தத்துவராயர் . 

மேலும் சொரூபானந்த சுவாமிகள போற்றி 
மாலை , சொரூபானந்த சுவாமிகள் புகழ்ச்சிமாலை , 
சிவப்பிரகாச சுவாமிகள் திருவருட்கழல் 

மாலை , 
சிவப்பிரகாச சுவாமிகள் நாமசங்கீர்த்தனம் என்றிவ் 
வாறு 138 பிரபந்தங்களை உள்ளடக்கியது தத்துவ 
ராயரின் பாடுதுறை . சொரூபானந்தரின் புகழைத் 
தத்துவராயரின் 

முறையையும் பாடு 
துறையையும் கற்பார் நன்குணர்தல் கூடும் . 


அடங்கல் 


சொல் மறதி நோய் : மனித மூளை இயற்கை 
யிலேயே மிகவும் நுட்பமான பகுதிகளைத் தன்னகத்தே 
கொண்டுள்ள சிறந்த உறுப்பு ஆகும் . ஒரு 

குண்டுசி 
முனையின் அளவு மூளையில் பாதிக்கப்பட்டாலும் 
மனிதனின் நடவடிக்கை , செயல் திறன் ஆகியவற் 
றில் பெருத்த மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. 


வட 


திசையிலே ஞானாசாரியரை நாடிச் சென்ற 
தத்துவராயருக்குக் குரு தரிசனம் கிட்டாமையால் 
அவர் தென்திசை நோக்கி வந்தார் . கோவத்தத்தில் 
ஞானோபதேசம் 

பெற்று 

நிட்டை கூடியிருந்த 
தம் அம்மான் சொரூபானந்தரை வந்தடைந்தார் . 
முன்பே தீர்மானித்தபடி தத்துவராயர் சொரூபானந் 
தரிடம் ஞானோபதேசம் பெற்று அவருக்கு அணுக்கத் 
தொண்டராயிருந்து வந்தார் . வேதாந்த பரமான 
நூல்களை அவர்கள் ஆராய்ந்து வந்தனர் . தமிழில் 
கவிபாடும் பெரும்புலமை வாய்ந்தவராய்த் தத்துவ 
ராயர் திகழ்ந்தார் . 


மூளையின் ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியே 
சிறப்பு வாய்ந்த தன்மைகள் உண்டு . எடுத்துக்காட் 
டாக , பார்வை ( Vision ), அறிவுத்திறன் ( Intelligence ) 
நினைவாற்றல் ( Memory ) என்று ஒவ்வொரு செய 
லுக்கும் தனிப்பகுதிகள் உள்ளன . இவற்றுள் ஏதாவது 
ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலும் அதற்கான செயல் 
திறன் பாதிக்கப்படலாம் அல்லது செயலற்றே போக 
லாம் . 


நூல் 


சொரூபானந்தர் தோத்திர சாத்திர 
களிலிருந்து பாடல்கள் பலவற்றைத் திரட்டித் தம் 
முடைய குருநாதர் சிவப்பிரகாசர் பெயரால் சிவப் 
பிரகாசப் பெருந்திரட்டு என்னும் பெருநூலை 
ஆக்கினார் . தமது சீடர் தத்துவராயரிடம் 

மாறு 
கொண்டவர்போல் காட்டவே பிழைபொறுத்துத 
தம்மை ஆட்கொள்ள வேண்டுமென்று 
பானந்தர்மேல் அலா பாடிய தோத்திர 
பல . திருத்தாலாட்டு , பிள்ளைத் திருநாமம் , வெண் 
பாவந்தாதி , கலித்துறையந்தாதி , 

சின்னப்பூ 


இவ்வாறு பாதிக்கப்படும் திறன்களுள் பார்வை 
யால் பெறப்பட்டு ( Visual - receptive ) எழுதப்பட்ட 
மொழியை அறிந்து கொள்ளும் திறனும் ஒன்றாகும் . 
இத்திறன் இழப்பையே சொல் புலப்படா 

அல்லது 
சொல்மறதி நோய் ( Alexia ) என்று நரம்பியல் நோய் 
நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள் . இவ்வாறு ஏற்படும் 
குறைபாட்டைச் சொல்மறைவு அல்லது சொற் 
-பெயராமை ( Word Blindness ) என்று எளிய முறை 
யிற் குறிப்பிடலாம் . 

சொல்மறதி நோய் , மூளையின் எப்பகுதி பாதிக் 
கப்படுவதால் ஏற்படுகிறது என்பதைக்காணவேண்டும் . 


சொரூ 


நூல்கள் 


சொல்லகத்தியம் 


606 


சொல்லடுக்கு முறை 


பககமடல் 


மூளையில் உள்ள 

( Parietal lobe ) 
பொட்டுமடல் ( Temporal lobe ) ஆகிய பகுதிகள 
பாதிக்கப்படுவதால் இந்நோய் ஏற்படுகிறது . இதன் 
விளைவு குறிப்பாக மொழித் ( Language ) தொடர்பு 
பட்டதாக அமைகிறது . மொழித் தொடர் 
புடையது சொல்லும்போது , 

பார்வை 
( எழுதப்பட்ட சொற்களை அறிதல் ) கேட்டல் 
( பேகம் சொற்களைப் புரிந்து கொள்ளல் ) என்பவற் 
றோடு பேசுதல , எழுதுதல் ஆகியவற்றிற்கான இயக் 
கச் செயலும் அடங்கும் 


எனறு 


சிறப்பினை , அவர் , சொல்லகத்தியம் என்னும் நூலி 
லிருந்து ஒரு சூத்திரத்தை மேற்கோள் காட்டி விளக்கி 
யுள்ளார் . அதனால் சொல்லகத்தியம் , இசைஇலக் 
கணம் கூறும் ஒரு நூல் என்பதும் , அது சூத்திரயாப் 
பில் அமைந்தது என்பதும் தெளிவாகின்றன . தமிழ் 
வரலாற்றில் முத்தமிழுக்கும் உரிய நூலாக அகத்தி 
யம் என்னும் பெயரில் ஒரு நூலினை அகத்தியர் எழுதி 
னார் என்பது ஏற்றுக் கொள்ளப்பட்ட மரபுவழிப் 
பட்ட உண்மையாகும் . அகத்தியருக்குள்ள சிறப்பி 
னால் பிற்காலத்தில் , மருத்துவம் முதலிய பிறதுறை 
நூலகளும் அவர் பெயரால தோன்றியுள்ளன . அவ் 
வகையில் அரும்பத உரையாசிரியருக்கு 

முன்னர்ச் 
சூத்திர 

யாப்பிலமைந்த இசையிலக்கண 
ஒனறு அகத்தியர் பெயரால் 

இருந்துள்ளது என்பது 
அவவுரையினால் புலனாகிறது . 

அ.மா.ப 


- 


எழுதப் 


நூல் 


- 


சொல் மறதி நோய் உடையவரிடம் 
பட்ட அல்லது அச்சடிக்கப்பட்ட ஒன்று அல்லது அதற்கு 
மேற்பட்ட சொற்களைக் காண்பித்தால் எழுத்து 
களைத் தனித்தனியே சொல்வார் . ஆனால் அவ் 
வெழுத்துகளைச் சேர்த்து அல்லது கூட்டிப் பொருள் 
பொதிந்த ஒரு சொல்லாக உச்சரிக்க அல்லது படித் 
துக் காட்ட இயலாது . 

ஒரு பொருளைக் காண் 
பித்து அதன் பெயரை சொல்லும் படி கேட்டால் , 
பொருளின் பெயரை மனத்தளவில் தெரிந்திருந்தா 
லும் உச்சரித்துச் சரியாகச் சொல்ல 
லாத நிலையும் ( சொற் பெயராமை ) ஏற்படலாம் . 
மேலும் , சில வேளைகளில் நிறங்களைப் பார்த்துப் 
பெயர் தெரிந்த நிலையிலும் , பெயர்களை உச்சரிக்க 
முடியாத தன்மையும் சொல் மறதிநோயில் ஏற்படுவ 
துண்டு 


சொல்லடுக்கு முறை சொற்களை அடிப் 
படை அலகுகளாகக் கொண்டு சொல்லடுக்குகளின 
( Paradigm ) வாயிலாக 

மொழியின் 

சொல்லியல் 
நுட்பங்களைத் தெளிவுபடுத்தும் முறையே சொல 
லடுக்கு முறை ( Word and Paradigm ) எனப்படும் 


எண 


இத்தகைய பாதிப்புக்கு உள்ளானவர்கள் 
களைப் படிக்கும் திறனைப் பெற்றிருந்தாலும் எழுத்து 
களையோ சொற்களையோ படிக்கும் திறனை இழந் 
திருப்பர் . 

ஆர்.ப. 


துணை நூல் : 


Churchill 


Kevin . W. Walsh , Neuropsychology , 

Livingstone , New York , 1978 . 


தனித்து வழங்கும் அடிச்சொல்லும் அவ்வடிச் 
சொல்லுடன் சொல் திரிபு உருபுகளை ( Inflectional 
Affixes ) இணைப்பதன் வாயிலாகக் கிடைக்கப் 
பெறும் சொற்களும் சேர்ந்த தொகுதியே சொல 
லடுக்கு எனப்படும் . சொல்லடுக்குகளின் அடிப்படை 
யின் இலக்கணப் பிரிவுகளை ஏற்படுத்த முடியும் , 

மரம் , மரங்கள் என்னும் இரண்டு சொற் 
களும் ஒரே சொல்லடுக்கில் அமையும் சொற்கள் . 
இவற்றின் அகராதிப் பொருளில் ( Lexical Meaning ) 
எவ்வித வேறுபாடும் இல்லை . ஆனால் இவற்றிடையே 
இலக்கணப் பொருளில் ( Grammatical Meaning ) 
வேறுபாடு காணப்படுகிறது . மரம் ஒருமையையும் , 
மரங்கள் பன்மையையும் குறிக்கின்றன . 

ஈண்டுக் குறிப்பிடப்பெற்றுள்ள , சொல்லடுக்கில 
மரம் என்னும் வடிவமே அடிப்படை வாய்பாட்டு 
வடிவமாகக் ( Cannonical Form ) கருதப்படும் . ஒரு 
சொல்லடுக்கினை முற்றிலும் குறிக்க வாய்பாட்டு 
வடிவம் பயன்படுத்தப்படும் . சொல்லடுக்கில் 
பாட்டு வடிவம் தவிர்ந்த பிற சொல்வடிவங்கள சொல் 
திரிபு வடிவங்கள் ( Inflected Form ) எனப்படும் . 
சொல்லடுக்கில் சில சொல் திரிபு வடிவங்கள் இல்லா 
திருக்குமாயின் அச்சொல்லடுக்குக் 

குறையுடைச் 
சொல்லடுக்கு ( Defective Paradigm ) எனப்பெறும் . 


UL . 


N 


வாய் 


சொல்லகத்தியம் : இக்காலத்தில் இறந்துபட்ட 
தமிழ் நூல்களுள் ஒன்று . இதனைச் சிலப்பதிகார 
அரும்பத உரையாசிரியர் தம் உரையில் குறிப்பிட்டுள் 
ளார் . டற்கரைச் சோலையில் மாதவியின் 
லால் ஊடல் கொண்ட கோவலன் அவனைவிட்டுப் 
பிரிய , வீடெய்திய மாதவி மறுநாள் தன் மாளிகை 
யின் வேனிற் பள்ளி ஏறி , வீணையேந்தி மதுரகீதம் 
பாடியதனை இளங்கோவடிகள் காட்டுகின்றார் . 
மதுரகீதம் பாடினாள் என்னும் தொடரை விளக்கும் 
அரும்பத உரையாசிரியர் , அவள் முதலில் கண்டத்தால் 
பாடி , அப்பண்ணையே யாழில் இசைத்தாள் 
குறிப்பிட்டுள்ளார் . முதலிற் கண்டத்தாற் பாடிப் 
பின் அதனையே கருவியில் இசைக்கும் 


என்று 


இசையது 


ஒரு சொல்லடுக்கில் காணப்பெறும் சொற்கள் 
ஒட்டுகள் சேர்த்தல் (Affixation ) , மாற்றீடு ( Replace 


சொல்லடுக்கு முறை 


607 


சொல்லாக்கம் 


என் 


ment ) , இரட்டிப்பு ( Reduplication ) , முழுமாற்றம் 
( Suppletion ) , வெற்று மாற்றம் ( Zero Change ) 
னும் சொலலியல் நடைமுறைகளால் 

வேறுபடுத 
லுண்டு . 


தமிழில் பெரும்பான்மையான சொல்லடுக்கில் 
காணப்பெறும் சொற்கள விகுதிகள் எனனும் ஒட்டு 
களை அடிச்சொறகளோடு இணைப்பதன வாயிலாக 
வேறுபடுகினறன . 


சொல்லாக்கம் : மொழியாகிய கருவி மக்கள் 
கருத்தை வெளிப்படுத்துவது . இது முதலில் சொற் 
றொடர் வடிவத்தில் தோனறியது . காலஞ் செல்லச் 
செல்ல அவற்றைக் கூறுபடுத்திச் சொல்லாகவும் , உரு 
பனாகவும் ( Morpheme ) , ஒலியனாகவும் ( Phoneme ) 
கணடார்கள் . இன்றைய நிலையில் முதன்மையான 
புலப்பாட்டுக் கருவி ஒலிவடிவம் ஆகும் . இதனை 
விளக்குவது சொற்பிறப்பியல் ( Etymology or Word 
Formation ) ஆகும் . ஆயினும் ஒரு மொழியில் வழங்கும் 
சொற்களே அம்மொழி பேசும் மக்களின் நாகரிகத்துக் 
கும் அறிவுவளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமைகின் 
றன . எனவே தான் சொற்கள உண்டாகும் முறையும் 
உணடாக்கும் முறையும் சிறப்புக் கூறாகக் கருதப்படு 

அதுவே சொல்லாக்கம் ( Word Formation ) 
ஆகும் . 


சொலலடுக்கு முறையின் வாயிலாகச் சொல்லியல் 
நுட்பங்களைத் தெளிவுப்படுத்துதல் இயலும் . சான்றாக 
அம் ஈற்றுப் பெயர்கள் வேற்றுமை உருபினை 
ஏற்றுவரும் நிலையில் அத்துச் சாரியை பெற்று , பிற 
சொற்களின்று வேறுபட்டமைவதனைக் கீழக்காணும் 
சொல்லடுககின வாயிலாக விளக்கலாம் . 


கிறது . 


பணம் 


பணம 


பணம் 


ஆல 


பணத்தை 
பணத்தால் 
பணத்தொடு 
பணத்துக்கு 
பணத்திலிருந்து 
பணத்தது 
பணத்தில் 


அத்து 
அத்து 
அத்து 
அத்து 


உருபன் என்பது குறைந்தபட்ச பொருள் உடை 
யது . இது தமிழ் இலக்கணம் கூறும் பகாப்பதம் ஆகும் . 
உருபனே தனிச்சொல்லாவது உண்டு . எ.டு. மலை , 
பல் , ஒனறுககு மேற்பட்ட உருபன்கள் சேர்ந்து 
சொல் ஆவதும் உண்டு . படி என்ற ஒரு வினை உரு 
பனோடு ப்பு என்ற ஒட்டுச் சேர்ந்து படிப்பு என்று 
ஆவதும் ஒரு சொல் . 


பணம் 


பணம் 


கு 


பணம் 


இல்லிருநது 


- 


பணம் 


அதது 
அத்து 
அத்து 


பணம் 


பணமே 


பணம் 


சொறகளில் காணப்பெறும் பல்வேறு இலக்கணக 
கூறுகளைச் சொல்லியல் - தொடரியல் அடிப்படையில் 
பகுத்து அவற்றை விளக்கிச் சொல்லும் முறை கிரீக்கு , 
இலத்தீன் மரபிலக்கணக்காரர்களால் பெரிதும் கையா 
ளப்பட்டுள்ளது . அமைப்பு 

மொழியியலின் தோற் 
றத்திற்கு முன்னர் எழுதப்பெற்ற பெரும்பானமை 
யான இலக்கணங்களில் சொல்லடுக்கு முறையே பின் 
பற்றப்பட்டு வந்துள்ளமையைக் காணலாம் . 


சொல் இணைப்பு நிலையில் தொடராகிப் பின 
மொழியாகி வளம் பெருக , இந்நிலையில் அறிவும் 
கலையும் பெருக , அனைத்து வாழ்க்கைக் கூறுகளை 
யும் தெரிவிக்க , புரிந்து கொள்ள , நாளும் சொற்கள் 
பிறக்கினறன அலலது ஆக்கம் பெறுகின்றன . இத்த 
கைய சொல்லாக்கம் பலவேறு வகையாக விரிவடை 
யும் . உருபன்களைச் சேர்த்துச் சொல்லாக்கும் போது 
எப்படிப்பட்ட சொற்களையும் அகராதியில் கொடுப்ப 
தில்லை . எனவே , சொல்லாக்கத்தில இலக்கணக் கூறு 

உணர்த்துவனவற்றைப் பெரும்பான்மையும் 
நீக்கிவிட்டு ஏனைய சொல்லாக்கங்களே அகராதியில் 
கொடுக்கப்படும் . அவற்றை அகராதியன் 

அல்லது 
அகராதிச் சொல் ( Lexeme ) என்று கூறுவர் . 


களை 


வகையான 


தமிழ் இலக்கண நூல்களிலும் சொல்லடுக்கு 
முறை பின்பற்றப்பட்டுள்ளது . இவவிலக்கண நூல்கள் 
வாய்பாட்டின் 

வாயிலாக 

வினையெச்சங்களையும் 
பெயரெச்சங்களையும் விவரித்தலும் சொல்லடுக்கு 
முறையின் பாற்பட்டதெனலாம் . 

ஏ.ஆ. 


காலம் , இடம் , பால் வேற்றுமை என்னும் வகை 
யில் ஓர் அடிச்சொல்லிலிருந்து பல்வேறு 
லக்கணக் கூறுபாட்டுச் சொற்கள் தோன்றுகின்றன . 
எ - டு . கல் எனனும் அடிச்சொல்லிலிருந்து காலம் , 
இடம் , பால ( எண ) வேற்றுமைக் கூறுகளை உணர்த் 
திப் பல்வேறு சொல் வடிவங்கள் பிறக்கின்றன என் 
பதனைக் கீழ்வருவன காட்டும் : 

கற்றான் , கற்கிறான் , கற்பான் , கற்றாய் , கற் 
றேன் , கற்றாள் , கற்றார் இவ்வாறு ஒவ்வொரு அடி 
யாகவும் பலப்பல சொல் வடிவங்களை ( Word - forms ) . 
அமைத்துக் கொள்ளலாம் . வை அந்த மொழியின் 


துணை நூல்கள் : 


Bloomfield , L. , Language , New York , 1933 . 


Elson , B , and Pickett , V. , An Introduction to Mor 

phology and Syntax , California , 1962 . 


சொல்லிலக்கணம் 


சொலலாக்கம் 


608 


இலக்கணத்தின் கூறாகக் கருதப்படுவதால இலக்கண 
ஆராய்ச்சியின ஒரு பகுதியாக அமையும் . 


இவ்வாறாக மக்களிடையே நாகரிகமும் கலையும் 
பெருகப் பெருக மொழியில் சொற்கள் புதியனவாகப் 
பல்வேறு வகைகளில் 

உருவாகிப் 

பெருகுகின்றன. 
இன்று பல அறிவியல் துறை வளர்ந்து வருவதால் 
அறிவியல் கருத்துகளைத் தெரிவிக்க கலைச் சொல் 
லாக்கம் என்பது தனி ஆய்வுத் துறையாக வளர்ந் 
துள்ளது . 

எஸ் . சு . 


இவை தவிர , இரு சொல் அல்லது இரண்டு அடிச 
சொல் ( பலவுமாம் ) இணைந்து தொகை நிலையாக 
( Compounds ) வந்து , வெவ்வேறு பொருளுணர்த்தி 
வெவ்வேறு அகராதிச் சொல்லாக வருவனவும் மொழி 
யியல் வழக்காகும் . எ - டு வெற்றிலை , பச்சிலை , கல் 
லறை , சுடுகாடு , கட்டில் , ஒட்டடை முதலியன . இவை 
போல ணைவு நிலையில் பிறிதோர் பொருள் தரு 
வனவன்றி , இணைவு நிலைப்பொருளையே தந்து 
பிறக்கும் தொகைச் சொற்கள் பேரளவின . எல்லா 
மொழிகளிலும் இவ்வாறான கூட்டு நிலைச் சொற்கள் 
பிறப்பது மொழி மரபாகும் . எ - டு . கறிக்காய் 
மாமரம் , பழச்சுவை , மட்குடம் , நாய்வால் , காய்கனி 
என்பன அவை 


| 


சொல்லிலக்கணம் : மக்கள் பேசும் மொழி 
கிளவிகளால் ( Utterance ) ஆகியது . தொடர்களால் 
அல்லது சொற்றொடர்களால ( Sentences ) ஆகியது 
எனினுமாம் . இத்தகைய சொற்றொடர்கள அவற் 
றின் உள்ளுறுப்புகளின் தொடர்ச்சியாகும் . சில 
ஒழுங்குகளுக்கு உடபட்ட ஒலியாலும் , பொருளாலு 
மாகிய , உறுப்புகளின் தொடர்ச்சியே , சொற்றொட 
ராம் ; மொழியுமாம் . 


|| 


ஆகவே , வேர் அலலது அடிச்சொல்லின் தனி 
நிலையில் , அதனோடு பிற இணைந்த நிலையில் , 
அடிச்சொல் இரண்டு பலவாக இணைந்த 

ணைந்த நிலையில் 
சொற்கள் பிறப்பது மொழி வழக்காகும் . 

தொகைச் சொற்கள் மொழிகளுக்குத் தக்கவாறு 
வெவ்வேறு வகைப்பட்டுச் சொல்லாகும் . தமிழில் 
வேற்றுமை , பண்பு , 

உவமை , 

உம்மை 
அன்மொழித் தொகையாகக் கூட்டுச்சொல்லாகும் . 


| 


1 


வினை , 


| 


சொற்களின் முதலெழுத்துகளை ணைத்துச் 
சொல்லாக்கம் ( Acronyms ) செய்வதுமுண்டு . 
எ - டு : சா . 

சா - விசுவ நாதன் 
புதியனவாகும் சொல்லாக்கமும் பலவுள . அவை 
களின் அடிச்சொற்களில் புதிதாக ஒரு விகுதி சேர்த்து 
அமைப்பது ஒருமுறை . எ - டு ; வேட்பாளர் . தேய்ப் 
பாளர் . 


சொற்றொடர் ( Sentence ) சொற்களின ( Words ) 
தொடர்ச்சி என்பதனை அதன் பெயரே உணர்த்து 
கின்றது . சொல் என்பது எழுத்துகளின் தொடர்சசி 
யென மரபு வழி இலக்கணங்கள் ( Traditional Gram - 
mar ) குறிப்பிடினும் , அது உருபனால் ( Morpheme ) 
அல்லது அவற்றின் தொடர்ச்சியால் ( Sequence ) 
அல்லது கூட்டமைப்பால் ( Construction ) 

ஆக்கப் 
பட்டதென மொழியியல் கூறும் . இத்தகைய உ 
உருபன் , 
ஒலியன்களால் ( Phonemes ) அல்லது எழுத்தொலிக் 
கூறுகளால் ஆக்கப்பட்டது . எனவே , ஒலியன் , உருபன் , 
சொல் , சொற்றொடர் ஆகிய நான்கு கூறுகளைக் 
கொண்டதே மொழி , ஒலியனும் உருபனும் தொட 
ரும் ஆகிய முக்கூறு கெ .. ண்டதே மொழியெனலு 
மாம் . இத்தகைய கூறுகளின் தொடர்ச்சியே மொழி 
யாயினும் , வழங்கிவரும் சிலபல ஒழுங்குகளுக்கு 
( Arrangement ) உட்பட்டே தொடருமியல்பினது 
மொழி . மொழியுறுப்புகளின் தொடர்ச்சியில் காணும் 
ஒழுங்குமுறையே , இலக்கணம் . ஒலியன் நீங்கிய எஞ 
சிய உறுப்புகளின் தொடர்முறையே சிறப்பாக இலக் 
கணம் எனப்படும் . 


| 


| 


1 


| 


சொல்லை நெருக்குநேர் மொழி பெயர்த்தும் 
புதிய சொற்கள் படைப்பது உண்டு . எ - டு : நீர் 
வீழ்ச்சி , தொலைபேசி . 

கடன் வாங்கல் நிலையில் பிறமொழிச் சொற் 
கள் பயன்படுத்தப்பட்டுத்தாய் மொழிச்சொல்லோடு 
கலந்து ஒன்றாதலுமாம் . எ - டு : காரணம் , காரியம் . 

சில கூட்டத்தாரால் உருவாகும் சொற்கள் குழூஉக் 
குறி . எ - டு : கம்பி ( சிறை ) ; கறுப்பு ( சாராயம் ) ; 
வெள்ளை ( கள் ) ; காளைக்கொம்பு ( இரண்டு ) 
முதலியன . 

குழந்தைகள் ஒலியொப்புமை கருதிச் சொல் 
லாக்கம் செய்வதுமாம் . பூனை > மியா ; நாய் > வள் 
ஆ > இம்பா முதலியன. 


இவற்றுள் , ஒலியன் என்பது பொருளற்ற ஒலிக் 
கூறு ஆயினும் , தனித்தும் தொடர்ந்தும் 

நினறு 
பொருளைத்தர உதவுவது . இதுவே , ஓர் மொழியின் 
அடிப்படைக் கூறு . இதனால் ஆக்கப்பட்ட உருபன் , 
சொல் , சொற்றொடர் ஆகிய மூன்றும் பொருள் 
தருவன . பொருளே , மொழியின் உயர் நிலையாதலி 
னால் பொருள் தரும் இம்முக்கூறுகளும் தனிநிலைச் 
சிறப்படைகின்றன . இவற்றுள் சொல் என்பது , 
உருபன் , சொற்றொடர் ஆகிய இரண்டின் இடைப் 
பட்டு நின்று உருபனோடும் சொற்றொடரோடும் 
இயைபுறுகின்றது . சொற்றொடரின் உறுப்பு சொல் 


சொல்லிலக்கணம் 


609 


சொல்லிலக்கணம் 


மாறாக , 
முன + இல் > முன்றில் - முனற் ( று ) 
தேன் + இறால் > தேத்திறால் - தேத் ( த் ) 


- 


லாயினும் , ( Word ) அது தனியோர் உருபனாகவும் ,, 
உருபன்களின் 

தொடர்ச்சி அல்லது கூட்டாகவும் 
இருவகைப்பட்டு நிற்கும் . இத்தகைய சொல் பகுக்கப 
படும் உருபனால ஆக்கப்படுவது மட்டுமன்றி , மிகை 
பகுப்புக் கூறாகிய ( Supra segmental element ) இன் 
னோசையையும் ( Intonation ) ஒலியழுத்தத்தினையும் 
( Stress ) , புணர்நிலைக் கூற்றையும் , ( Juncture ) பெற் 
றிருப்பதுமாகும் . எனவே , தொடரின் கூறாகிய 
உருபனால அமைவது , 

ஒழுங் 
குக்கு உட்பட்ட , இயைபுபட்ட தொடர் முறையே 
இலக்கணம் எனினுமாம் . முறைப்பட்ட ஒலியனாலாக் 
கப்பட்ட உருபனின் தொடர் நிலையே , மொழி 
எனலுமாம் . 


என முறையே இல் , இறால் என்னும் உருபன் அல் 
லது சொற்கள் வரும்போது முன்ற ( று ) , தேத் ( த் ) 
எனும் உருபாக மாறியதால் , இனனோரன்ன ஒலி 
மாற்றங்கள் உருபனால் கட்டுணட ( Morphemically 
Conditioned ) மாற்றுருபுகளாகும் . 


சொல , 


உருபனின் 


| 


இவ்வாறாக உருபனுக்கு ( Morphemes ) தொடர் 
நிலை அல்லது புணர் நிலைச் சூழ்நிலையால் 

உரு 
பொலிவடிவத்திரிபு ( Morphophonemic change ) ஏற் 
படினும் , ஒரு பொருள் தரும் பல்வேறு உருபொலிவடி 
வுடைய ஓருருபனே ( Morpheme ) என்க . பொருள் 
தரும் உருபனுக்கும் , அதன கூறாகிய ஒலியனுக்கும் 
உள்ள இயைபு , திரிபுகளைக் குறித்துக் கூறும் பகுதி 
சொற புணரியல் ( Morphophonrmics ) எனப்படும் , 
பொருள் மாற்றமின்றி ஒலிவடிவு திரியும் உருபன் 
களைக் கொண்டு சொற்கள ஆக்கப்படுகின்றன . 


பொரு 


உருபன் என்பது மொழியின் மிகச்சிறிய பொருட் 
கூறாகும் . இதனை மேலும் பகுப்பின் பொருளற்ற 
ஒலிக்கூறுகளே அமையுமனறிப் 

பொருட்கூறுகள 
அமையா . எனவே , ஓர் உருபன , மீண்டும் பொருட் 
கூறு படப்பகுக்க முடியாத , தனித்த 

ஓர் 
ளுடைய ஒலிக்கூறாகும் . இது , தனியொலியாகவும் , 
ஒலி சிலவற்றின் தொடர் 

அல்லது கூட்டாகவும் 
அமைந்திருக்கும் இத்தகைய உருபனின் ஒலிவடிவு 
புணர்நிலைக்கேற்றவாறு சிறிது திரிந்துமிருக்கும் , 
புணர்நிலை அல்லது சூழ்நிலையால் ஒலிவடிவு திரிந் 
திருப்பினும் , திரிந்த வடிவங்களனைத்தும் ஒரே 
பொருளைத் தர , திரிவடிவங்கள யாவும் ஓர் உருப் 
னின் சூழ்நிலையால் தோன்றிய மாற்றுருபுகள் 
( Allomorphs ) எனப்படும் . உருபன்கள் யாவும் மாற் 
றுருபுகளைப் பெறும் என்பதில்லை யாகி , ஓருருபே 
அல்லது ஓர் வடிவேயுடையதாகியும் வரும் . 


ஓருருபனே ஓர் சொல்லாதலும் , இரண்டு முதலிய 
உருபன்கள் கூடியமைந்து ஓர் சொலலாதலும் ( Com - 
posite form ) என சொற்கள் இருவகையினவாகும் . 
இவ்விருவகையும் மொழியில் இலக்கண வடிவங்களா 
கும் . இவை தவிரச் சொல்லில் இவற்றின மிகையான 
இன்னோசை ஒலியழுத்தம் ஆகியவை போன்றனவும் 
லக்கணவடிவங்கள் அல்லது கூறுகளாகும் . 


எ - டு . 1. கல - ஒருருபனுடைய சொல் ( Morpheme 

word ) 


1. கல் + வட்டு > கல்வட்டு -கல் 
2. கல் + குடம் > கற்குடம் - கற் 
3. கல் + முனை > கன்முனை கன் - 
4. கல் + தீது > கஃறீது கஃ 


2. கற்கள் - ஈருருபன்களுடைய கூட்டு வடிவச் 

QFITÓ ( Composite form ) 
3. கற்கள் ! - ஈருருபன்களும் , 


எனபன 


I , முறையே ஒலியழுததமும் , இன்னோசை 
யும் கொண்ட கூட்டுவடிவச் சொல் . ( Composite 
form with supra segmental elements or morphe 
mes ) 


எனக் கல் , கற் , கன் , கஃ என்பன முறையே இடை 
( உயிரும் ) வலி , மெலி , அல்வழியில் தகரம் 
வாகிய ஒலியன்கள் ( Phonemes ) தொடர்ந்து வர ஒரு 
பொருள் தந்தே ஒலி நிலையில 

மாற்றுரு 

அல்லது 
மாற்றுருபுகள் ( Allomorphs ) ஆயின . இவ்வாறு 
புணர்மொழிச் சூழ்நிலையால் வேறுபட்ட வடிவங்க 
ளாயினும் இயல்பான நிலையில் , மொழிமரபின வழி 
இவை நான்கிற்கும் அடிப்படையாகத் தனி நின 
றொலிப்பது கல எனும் சொலலாகும் . இது , இந்நான 
கிற்றிற்கும் அடியாகிய உருபன ( Basic Morpheme ) 
ஆகும் . வரும் ஒலியனால் மாற்றுருவடைந்தமையின் 
இவ்வகை மாற்றுருபுகள 

ஒலியனால் கட்டுண்ட 
( Phonemically Conditioned ) மாற்றுருபுகளாகும் . 


கற் கள் என்பதில் , கல என்னும் உருபன் அல்லது 
சொல் மொழியில் தனித்து நின்று இயங்கும் ஆற்ற 
லுடையது . எனவே , இதுபோன்ற தனித்தியங்கும் 
ஆற்றலுடைய உருபன்கள அல்லது சொற்கள் தனி 
நிலையுடையன ( Free forms ) . கள , எனனும பன் 
மைப் பொருளுணர்த்தும் உருபன் , ஒலியழுத்தம் , 
இன்னோசை முதலியன தாமே தனித்தியங்கும் 
ஆற்றலின்றிக் கல் என்பது போன்ற தனித்தியங்கும் 


வா . க . 9 - 39 


சொல்லிலக்கணம் 


610 


சொல்லிலக்கணம் 


சொல்லின் வேர்ச்சொல் ஒன்றேயாகும் . அதுவும் முத 
லில் நிற்கும் கூறுடையது ஆயினும் , பிறசேர , அதுவே 
அடிசசொல்லாகி மீண்டும் பிற சேரச்சேர அச்சேர்க் 
கையோடு அடிச்சொல்லாகுவதுமாகும் 


எ -டு கல் - வேர்ச்சொல் 


ஆற்றலுடையனவற்றைச் சார்ந்து அல்லது ணைந் 
தன்றி வாராத உருபன்கள் ஒட்டுருபன்கள் ( Bound 
Morphemes or Forms ) என்று பெயர்பெறும் . இத் 
தகைய இருவகையாலும் அமைந்தவையே அனைத் 
துச் சொற்களும் . எனவே , சொல்லின் அல்லது உ 
பனின தனிநிலை ஒட்டுநிலை என்பன அவற்றின் ஓர் 
வகை இலக்கணக் கூறுகளேயாகும் . 

ஒட்டுகள் ( Affixes ) வேர் அல்லது அடிச்சொல் 
லின் முன்னொட்டு அலலது முற்சோக்கை பின் 
னொட்டு அல்லது பிற்சேர்க்கை இடையொட்டு அல் 
லது இடைச்சேர்க்கை என மூவகைப்படும் . இவற்றுள் 
பின்னொட்டுகளே பெரும்பான்மை இடையொட்டு , 
மிகச் சிறுபான்மை . அதுவும் சில மொழிகளிலேயே . 
மிகையொட்டுகள் பாகுபாட்டியல்புக்கு அப்பாற் 
பட்டன . 


கற்கள் - என்பதில் கல ( கற் ) - என்பது அடிச் 
சொல் . கற்களை என்பதில் கற்கள் என்பது அடிச 
சொல் என்க . 


திராவிட மொழிகளில் வேர்ச்சொற்கள் குறில் 
அல்லது நெடிலாகிய ஓருயிர் கொண்டே வரும் இதன் 
முன் , பின் மெய்யிருப்பதும் , இல்லையாவதுமாகும் . 
( மெய் + உயிர் + ( மெய் ) 

( கு / நெ ) 
( c ) + V / V + ( c ) 


1. கொன்னூர் கொன் 
Prefix - Pre முன்னொட்டு 


2. கற்கள்- கள் 

Boys - s 


பினனொட்டு 


பொருள 


இது திராவிட 

மொழியின வேர்ச்சொல்லின 
அமைப்பியலாகும் . 

வேர்ச்சொல்லும் தனிநின்று 
சொல்லாகும் . பலவகையில் இவ்வாறமையும் சொற் 
களுக்கு மரபு நிலையான பொருள உண்டு . இத்த 
கைய பொருளைக் ( Texical meaning ) கூறும் சொற் 
களின் அடைவுகளே அகரமுதலிகள் . 

இயல 
பாக இத்தகைய 

தரும் 

சொறகள் 
( Idioms ) தனியுருபன்களன்றி உருபன்களின் 
கூட்டு ( Composite form ) ஆயினும் , தனியுரு 
பன்களும் மரபுநிலைப் பொருள் தரும் சொற்கள 
ஆகின்றன . 

எனவே , மரபுநிலைப் பொருள் தரும் 
தனியுருபன்களும் , அவற்றின் கூட்டு வடிவங்களும் 
மரபுநிலைப் பொருள் தரும் சொற்களாகி மொழி 
யின் தெடாராக்க ( Utterances ) உறுப்புக்களாகின் 
றன . எனவே , குறிப்பிடப்பட்ட சொற்கள் யாவும் 
சொற்றொடரின் உறுப்புகளாகும் . 


Men - - பன்மையுணர்த்தும் உருபு , 

ஈண்டு 
இடையொட்டு . பொதுவாக , மொழிகளின் சொற் 
கள் தனியுருபனுடையன ( Simple Stems ) , கூட்டுரு 
பனுடையன ( Derived stems or Derivatives ) என 
இருவகையாகும் . கல- , கற்கள்- , என்பன போன்றன 
முறையே அவற்றிற்கு எடுத்துக்காட்டுகளாகும் . 
மேலும் , உருபன்கள் இணைந்து சொல்லாவதற்கு 
இடங்கொடுத்து நிற்கும் சொலவடிவங்கள் , அடிச் 
சொற்கள ( Stems ) எனப்படும் . தனியோர் உருபனே 
நின்று , பிறசேர்ந்தும் சொல்லாக இடங்கொடுக்கும் . 
இரணடோ அவற்றின் மேற்பட்டோ இணைந்து 
நின்று 

பிற சேர்ந்தும் சொல்லாக இடங்கொடுக்கும் . 
இவ்விருவகையாக அடிச்சொற்கள் அமைந்து சொற் 
களாவதும் . இவற்றோடு பிற இணைந்து சொலலா 
வதுமாகும் , இவ்வாறாக அடிச்சொலலாவதறகாகும் 
இணைப்பு உருபன்கள் அனைத்தும் சொல்லாகுவுருபன் 
கள் ( Derivative morphemes ) எனப்படும் . இத்தகைய 
உருபனகளைக் கொண்டே மொழியின சொற்கள ஆக 
கப்பெறுகின்றன . இத்தகைய அடிச்சொற்கள் அல்லது 
சொற்களே மொழியின் அகரமுதலிகளில் காணப்படு 
வன . அன்றியும் , இவற்றை அடியாகக் கொணடே 
பெயர் , வினை முதலிய இலக்கணக் கூறுகளும் ( Parts 
of speech ) வரையறை செய்யப்படுகின்றன . 
ஓர் சொல்லின் 

வேர்ச் சொல் பிற சேர இடங் 
கொடுக்கும் நிலையில் அது அடிச்சொல்லாகும் . ஓர் 


சொற்களுக்கு மரபு நிலைப் பொருள் 

தவிர 
இலக்கணப் பொருள்களும் ( Grammatical meaning ) 
பெயர் , வினை என்பன போலவுள்ளன. 


சொற்றொடரின் உறுப்புகளாகிய சொற்கள் 
யாவும் அவற்றிற்குரிய இடைவெளிகளுக்கு இடையே 
தனித்து நிற்பன ( Isolability ) . இவ்வாறு சொற் 
றொடரின் தனி நிற்கும் சொற்கள் ஒவ்வொன்றும் 
இலக்கணப் பொருள் தரும் ஒவ்வோர் இலக்கண வடி 
வமும் ஆகும் . இவ்வாறாகிய சொல்லின தனிநிலை 

லக்கண வடிவம் சொல நிலை லக்கணவடிவ 
மாகும் ( Lexeme ) . மாறாக இரண்டு முதலியவாகத் 
தொடர்ந்து வந்து ஓரிலக்கணக் கூறாகுமாயின் அது 
தொடர்நிலை இலக்கணவடிவமாகும் ( Nonce form ) . 


சொல்லிலக்கணம் 


611 


சொல்லிலக்கணம் 


எ - டு . மரம் என்பது இயக்கம் இல்லாதது என்பதில் , 
மரம் , என்பது , இயக்கம் , இல்லாதது ஆகிய நானகும் 
சொல்நிலை இலக்கணவடிவங்களாகும் ( Lexemes ) . 


மரம் என்பது , இயக்கம் இல்லாதது , மரம் என் 
பது இயக்கம் இல்லாதது எனும் மூன்றும் தொடர் 
நிலை இலக்கண வடிவங்கள் ( Nonce forms ) . 


இன்னோசை முதலியனவும் தனிச்சொல் நிலை 
இலக்கண வடிவங்களே ஆகும் ( Lexemes ) . 


முன் வேற்றுமைக்குறி ( Pre - position ) இணைப்புச் 
சொல் முதலிய பலவேறாகச் சொற்களை , இலக்கண 
வடிவங்களாகக் காண்பது போன்ற பல முறைகள் 
உலக மொழிச் சொல்லிலக்கணத்தில் காணப்படுகின் 
றன . தனி நினற பெயர் அல்லது வினை இனனோசை 
( Intonation ) CUTTI இலக்கணக் கூறுபாட்டோடு 
சொற்றொடராவதும் மொழியின் இயல்பாகும் . 
சொற்றொடரில் பெயர் , வினையை விளக்கவும் , 
வினை , பெயரை விளக்கவுமாக ணைந்து செயற் 
படும் . வேற்றுமை , பெயருக்கும் வினைக்கும் அலலது 
முடிக்குஞ் சொல்லிற்குமுள்ள இயைபினை உறுதிப் 
படுத்துகின்றது . சொற்றொடரில் பெயருக்கும் 
வினைக்கும் பல இலக்கண இயைபுகள் வேண்டப்படு 
கினறன . இல்லையேல் 

இலக்கணமிலலதாகக் 
( Ungrammatical ) கருதப்படும் எனவே , பெயர் , 
வினையாகிய இரண்டு சொல்லிலக்கணங்களும் மிக்க 
சிறப்பினைப் பெறுகின்றன 


உருபன்களும் , அவற்றின் கூட்டுகளுமாகிய சொற் 
களுக்கு அதனதன் அமைவு நிலையில் ( Formal ) இலக 
கணங்காண்பதும் , அது ஒவ்வொன்றும் தொடரில் 
பிற சொல்லோடு இயையும் இயைபு நிலையால 
( Functional ) இலக்கணங்காணபதும் என ஒரு சொல் 
லின் இலக்கணத்தை இருவகையிலும் காணலாகும் . 


சொல்லின் மரபுநிலைப் பொருளும் ( Idiomatic 
or Lexical meaning ) O & IT QUY60r 

சொலலின் இலக்கணப் பொரு 
ளைப் ( Grammatical meaning ) புலப்படுததிச சொல 
லிலக்கணஙகாண உதவுவதாகும் 


எண , 


ஒவ்வொரு மொழியின் அமைப்பு நிலைக்குத் தக்க 
வாறு சொல்லிலகசணஙகள சிறிது வேறுபாட்டைப் 
பெற்றிருப்பினும் உலகமொழிகள் அனைத்திலும் சில 
ஒற்றுமைக் கூறுகளும் ( Universalities ) உள . பெயர் 
( Noun ) ,வினை ( Verb ) முதலிய சொற்களும் , பெயரில் 
வேற்றுமையும் ( Case ) வினையில் காலமும் ( Tense ) 
உலகமொழிகள் பலவற்றில் உள்ளன . இவை 

வைபோனறு 
ஒப்புமையுடைய இலக்கணக் கூறுகளை உலக 
மொழிகள பெரும்பான்மையவற்றுள காணவியலும் . 


பெயர் , வினைச்சொற்களே உலக மொழிகளில் 
பெரிதும் பல இலக்கணக கூறுகளை உணாத்துகின 
றன . உயர்திணை ( Rational ) , அஃறிணை ( Irrational) , 
உயிருள்ளன , உயிரிலலன , 

பால் , இடம் , 
வேற்றுமை , காலம் , மறை முதலிய இலக்கணக் கூறு 
களை யுணர்த்துவன , பெயரும் வினையுமாகிய சொற் 
களே . அவற்றுள்ளும , பெயர் , வினையாகிய 
முதனிலை 

அல்லது முதற் சொல்லோடிணைந்த 
துணைச்சொற்கள அலலது இடைச்சொற்களே குறிப் 
பிடப்பட்ட இலக்கணக கூறுகளைப் 

பெரிதும் 
உணர்த்துகின்றன . ஆக , இலக்கணக் கூறுபாடுகளைப் 
பெரிதும் பெயர் , வினைச்சொற்கள் உணர்ததுகின் 
றன அல்லது அவற்றுள்ளமைந்த துணைச்சொற்கள் 
உணர்த்துகின்றன . 


பல 


- 


காட்டாக , பொன்னன - எனனும் பெயர்ச்சொல் 
உயர்திணை , ஆண்பால் , படர்க்கை எனனும் 
கணக் கூறுடையது 


லக 


பெரிதும் சொற்றொடரில பெயரும் , வினையும் 
சிறப்புடைய இலககணக கூறுகள . ஏனைய சொற்கள 
யாவும் அவற்றை விளக்க , அவறறைத் தொடாந்து 
வருவனவாகும் . பெயர் , வினை முதனிலைசசொற் 
களாகவும் , ஏனைய அவற்றின துணைநிலைச் சொற் 
களாகவும் வரும் இத்தகைய பெயர் , வினை ஆககத் 
திற்கும் , அவற்றின இலககணக கூறுகளைப் புலப் 
படுத்துவதற்கும் , பெயர் , வினையாகிய முதனிலை 
யோடு இணைந்து செயற்படுவன , துணைச்சொற்கள் 
அலலது இடைசசொறகள ( Bound forms or clitics 
or Non - root morphemes ) எனப்படும் . சொலலின் 
இலக்கணத்தை உணர்ததுவதற்கு இவற்றின 
பங்கு மிகப் பெரிதாகும் . சொற்றொடரிலக்கணத் 
திலும் இவற்றின பங்கு மிகப்பெரிது . 


பொன ( ன் ) + அ + ன்- என்பதில துணைச்சொல 
லாகிய அகரம் படர்க்கையிடம் , ன கரம் , ஆண் 
பால் ; எனவே , உயர்திணை ஒருமை எண்ணுமாம் . 


சென்றான் என்னும் 

வினைச்சொல் உயர் 
திணை , ஆண்பால் , படர்ககை , இறந்தகாலம் என் 
னும் 

லககணக் கூறுகளையுடையது . 


பெயர் , வினை , பகர்பெயர்கள் ( Pronouns ) , 
பெயரடை ( Adjective ) , வினையடை ( Adverb ) , 


செல் ( ன ) + ற் + ஆ + ன் என்பதில் 
துணைசசொலலாகிய ஆ காரம் படர்க்கையிடம் ; 
னகரம் , ஆண்பால் ; எனவே உயர்திணை ஒருமையு 
மாம் . ற கரம் இறந்த காலம் , 


வா . க , 9 - 

9 - 39 அ 


சொல்லிலக்கணம் 


612 


சொல்லிலக்கணம் 


என 


வடமொழியிலும் , ந , நி , அந் முதலியன மறைப் 
பொருளில் வருவன . ( எ.டு ) நாத்தி , நிசப்தம் , அநேகம் . 


நீரில் நில்லற்க - என்பதில் நீர் + இல் 
ல் 

வேற்றுமையினையும் , நில் + அல் ( ற் ) + க 
- என அல் மறையினையும் உணர்த்துகின்றன . இவ் 
வாறே பிறவுமாம் . 


t 


ஆங்கிலத்தில் , 
Boy - Boys - எனபதில் S என்னும் 

சொல் ( Bound form ) பன்மை 
எண்ணை உணர்த்துகின்றது , பெய 
ரில . 


துணைச் 


திராவிட மொழிகளில் வேற்றுமை உருபு யாவும் 
பெயரின்பின் ( Postposition ) வர , ஆங்கிலத்தில் முன 
( Preposition ) வரும் . 
எ - டு நூலில் - இல் 
In the Book 

In 


முதலி 


எணணை 


1 


By , with , to , for , from , of , in , on 
யன ஆங்கிலத்தில 

பெயரின் முன் தனித்து நின்று 
வேற்றுமைப் பொருளுணர்த்துவன . 

இவ்வாறு சொல்லிலக்கணங்கள் மொழிக்கு மொழி 
உணர்த்தும் முறையில் வேறுபடினும் உணாத்தும் 
லக்கணக் கூறுகளில் ஒற்றுமை காணபதியல்பு . 


| 


Man - Men என்பதில் e பனமை 

யுணர்த்துகினறது , பெயரில் . 
Say - Said - என்பதில் d இறந்த காலத்தை 

யுணர்த்துகின்றது . வினையில் . 
Run - Ran என்பதில் a இறந்த காலத்தை 

உணர்த்துகின்றது வினையில் . 
ஆயின் , He , Boy ஆண்பால , படர்ககை , ஒருமை 
என்னும் இலககணக் 

கூறுகளைப் பெயர்களே 
உணர்த்துகின்றன . 


திராவிட மொழிகள பலவற்றிலும் ன கரம் ஆண 
பாலை , ள கரம் , இ கரம பெண்பாலை , ர கரம் 
பலர்பாலை , த கரம ஒன்றன்பாலை , அ கரம் , 
வ கரம் கள் பலவின்பாலை உணர்த்துகின்றன , 
பெயர் , வினையில் . இவற்றிலிருந்து திரிந்த வடிவங் 
கள பிறபல . இவ்வாறாகிய பால் காட்டும் இறுதி 
நிலையே ( Gender Terminal ) ஒருமை , 
எணகளையும் , உயர்திணை அஃறிணையாகிய திணை 
களையும் உணர்த்துகின்றன . 


| 


பனமை 


She , Girl 


Girl - பெண்பால் , படர்ககை , ஒருமை 

யென்னும் இலக்கணக் கூறுகளைப் 
பெயர்களே உணர்த்துகினறன . 


1 


| 


| 


எ - டு . அவன் -ன்- ஆண் , ஒருமை , உயர்திணை 
அவள் , தோழி - ள் , 

பெண் , ஒருமை , 

உயர்திணை 


1 


அவா -ர்- பலர் , பன்மை , உயர்திணை 


அது - து - ஒன்று , ஒருமை , அஃறிணை 


பல , அவ் , ஆக்கள் 


அ , வ் , கள் 


பல , பன்மை . 
அஃறிணை 


திராவிட மொழிகளில் எதிர்மறைப் பொருளை 
அ , ஆ- துணைச் சொலலாகவும் , அல் , இல - முதல் 
சொல்லாகவும் துணைச்சொல்லாகவும் வினையில் 
நின்றுணர்த்தும் . எனவே , வினையாலணையும் 
பெயரிலுமாம் . 

ஆங்கிலத்தில் , எதிர்மறைப்பொருளை , N , No , 
Not , Non , Un முதலியன உணர்த்திவருகின்றன . 
Eg . None - N ( No ) + One 

Neither Nor - N + either , N + or 
Nothing - No + thing 
Nobody - No 
Not doing - Not 
Non - linear - Non 
Unequal Un 
Impossible 
Inadequate 
Irresponsible 


ஏன் யான் 


| 


தன்மை 


ஏம் / யாம் 
ஈன் நீன் 


முன்னிலை 


ஈம் / நீம் 
நீமிர் > நீவிர் > நீயிர் > நீர் 


தான் 


படர்க்கை 


தாம் 


எனும் இடப்பெயர்கள் பெயராய் இடத்தையுணர்த்த 
வற்றின் கூறுகள வினையிறுதியில் வந்து இடத்தை 


என்பன பிற . 


. 


சொல்லிலக்கணம் 


613 


சொல்லிலக்கணம் 


3. வினாப்பெயர் 

( Interrogative Pronouns ) 
- யாவன் , யாவள், யாவர் -Who ? 


| 


யுணர்த்துகின்றன . வந்தேன் , வந்தேம் - ஏன் , ஏம் - 
தன்மை . குறிப்பிடப்பட்ட பெயர்களும் , அவற்றின் 
திரிந்த வடிவங்களுமே திராவிட மொழியில் இடத்தை 
யுணர்த்திவருகின்றன . இவற்றின் இறுதி ன கரம் 
ஒருமையினையும் , ம கரம் , பன்மையினையும் 
உணர்த்துவன . 

திராவிட மொழிகளில் த கரம் , இ அலலது 
இன் இறந்த காலத்தையுணர்த்துவன . 
எ - டு பார்த்தான் த் + ஆ + ன் - த் 

ஓடினான் - இன் + ஆ + ன் -இன் 
உம் , ம் , ப் , வ் , க் முதலியன எதிர் 
காலத்தை உணர்த்துவன . 


4. எண்ணுப்பெயர் ( Numeral Pronouns ) 
- ஒன்று , இரண்டு 

- One , Two . 
5 வரையறையில் பெயர் ( Indefinite Pronouns ) 
- சில , பல 

-Some , many 
6. முற்றுப்பெயர் 

( Inclusive Pronouns ) 
- எல்லாம் 

-All 


| 


| 


7. எதிர்மறைப்பெயர் 

- இல்லது 


( Negative Pronouns ) 

- Nothing 


வ்வாறு பல . 


எ - டு . உண்ணும் - உம் 

என்மர் - ம் 
என்பா - ப் 
ஆய்வர் - வ் 
உண்கு - கு ( க் ) 


வினை , குறிப்பு ( Appellative Verb ) , முற்றுக்கள 
( Finites ) இவற்றின் பெயர் , வினை கொண்டு முடி 
யும் எச்சங்கள் தனவினை , பிறவினை செய்வினை 
செயப்பாட்டுவினை முதலிய பிறவுமாம.வினைவகை , 
வினையடியாகத் தோன்றும் பெயர் ( Participial 
Nouns ) என்பதும் ஓாவகை முற்றுப்பெயராம் . 


நிகழ்காலம் இன்று , நின்று முதலிய நிகழ்வு குறிக் 
கும் சில துணைச்சொல் கொண்டு உணர்த்தப்படு 
கின்றது . அ , இ , உ , ஆ , ஈ , ஊ , என்பன சுட்டுப் பொருள் 
தரச் சொல் முதலில் வருகின்றன . திராவிட மொழி 
களில் , எ , ஏ , யா ஆ , ஓ என்பன முதலில் , இறுதியில் 
வந்து வினாப் பொருளைத் தருகின்றன , அம்மொழி 
களில் . 


தன்மை , முன்னிலை , படர்க்கை என்னும் 
மூவகை முற்றும் ஒருமை , பன்மையாக இறுதிநிலை 
( Terminals ) கொணடே அல்லது துணைச்சொல 
( Bound forms ) கொணடே வகை செய்யப் பெறு 
கின்றன . வியங்கோள வினை ( Optative Verb ) இறுதி 
நிலையில் அவ்வினையாகின்றது . 


எ - டு . அங்கு , ஆங்கு - அ , ஆ - சுட்டு . 

எவன் , யாவன் - ஏ , யா -வினா . 


இறுதியால் 


பெயரெசச , வினையெச்சங்களும் , 
அவ்வவ் விலககணக்கூறடைகின்றன . 


காலம் 


வினையடி கொணடவினை முற்றின் இறுதிநிலை 
பெற்றுப் பெயர் அல்லது பண்பு அல்லது எதிர்மறை 
அடிச்சொல் கொளளின் அது குறிப்பு வினையாகும் 
இலக்கணத்தது . 


பால் , ( திணை , எண் ) , 

வேற்றுமை , 
வினையில் இடம் இவை முதலாகிய இலக்கணக் கூறு 
கள் திராவிட மொழியில் பெயர் , 

வினையிலுள்ள 
துணைச்சொற்களாலேயே ( Bound Forms ) உணர்த் 
தப்படுகின்றன . 

பெயர்கள் பலவாறு வகை செய்யப்பெற்றும் இலக 
கணப் பொருளை , இலக்கணக் கூறுகளை உணர்த்து 
வது சொல்லிலக்கணமரபாகும் . பொருள் ஒருவகையா 
கிய பகர் பெயர்களே ( Pronouns ) பலவகை பெற்று 
லக்கணமுணர்த்துவனவாம் . 


எ - டு . 


பிறவினை, படுவினையும் 

துணைச்சொல்லால் 
( Bound forms ) இலக்கணப் படுவனவேயாம் . 

சொல்வகையால் , சொல்லில் காணும் அடிச் 
சொல் , அதனோடு சேர்க்கும் துணைச்சொல் அல்லது 
இடைச்சொல் ( Bound forms or clhics ) இயல்பால் 
சொல்லிலக்கணங்கள் வரையறை செய்யப்படுகினறன . 
இவ்வாறாகிய பெயர் , வினை , இடைச்சொற்கள 
சொற்றொடரில் பிற சொல்லோடு இயையும் நிலையி 
லும் சொல்லிலக்கணம் உணர்த்தப்படும் . 

சொற்கள் , சிறப்பாகப் பெயர் நிலையில் ஒட்டித 
தொகைச்சொல்லாகி ஓர் சொல்லிலக்கண வடிவம் 


1. இடப்பெயர் 

- யான் , நீ 


( Personal Pronouns ) 

-I , You . 


( Demonstrative Pronouns ) 


2. சுட்டுப்பெயர் 

- அவன் , அவள் 


He , She 


சொல்லுதல் சொல்லும் பிறழ்நிலை 


614 


சொல்வகைப் பாகுபாடு 


பெறுதலுமாகும் . இதன்வகை பலவாக இலக்கணங் 
கூறப்பெறும் . 
-டு . யானைக்கொம்பு 


வாக்கியத்தையோ அப்படியே சொல்லிக் கொண் 
டிருப்பர் . இதனையே சொல்லுதல் சொல்லும் பிறழ் 
நிலை ( Echolalia ) என்பர் . உணர்ச்சி விண்ட நிலை 
நோய் வகையில் 

பிரிவினரான தன்னியக்கு 
உளச்சிதைவு ( Catatonic Schizophrenia ) நோயாளி 
களிடம் இத்தன்மை மிகுதியாகக் காணப்படும் . 
நோயாளி தன்னுடைய சிந்தனை ஓட்டத்தில் விடாத 
ஒரு தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ளக் 
ளும் ஒரு முயற்சியே இத்தகைய செயலாகும் என்று 
அறிஞர்கள் கருதுகிறார்கள் . 


இது , இருசொல்லிணைந்து ஓர் பெயராக ஒலிப்பி 
னும் தொகை நிலைத் தொடர் மொழியாகக் 
( Phrasal compound ) கருதப்படும் . இதுபோன்று 
அடிச்சொல் தொகை ( Stem compound ) வேர்ச்சொல் 
தொகை ( Root compound ) என்பனவுமாம் . 

ஒருசொல்லாயினும் அடுக்கிவர அடுக்குத்தொடர் 
( Repettive Phrase ) ஆகின்றது . எ - டு புலி புலி . 


கையா 


இதுபோன்று இடைவெளியின்றித் 

தொகுந்து 
இரட்டைக் கிளவியாக ( Repetitive Compound ) ஒரு 
சொல்லியல்பாய் வருதலுமுண்டு . 
-டு . குறுகுறுத்தல் . 


இப்பிறழ்வு நிலையுடைய நோயாளி சில நேரங் 
களில் அவரிடம் கேட்கப்படும் வினாக்களில் உள்ள 
சொற்களையே மறுபடி மறுபடி 

சொல்லிப் பதில் 
சொல்லும் நிலை ஏற்படலாம் . நோயாளி தன்னுடன் 
பேசிப் பேட்டி காண்பவருடன் வலுவான இணக்கப் 
போக்கைப் பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறார் 
என்பதனை இது புலப்படுத்துகிறது . மேலும் , புதிய 
மொழி ஒன்றைக் ஏற்றுக் கொள்பவர் போன்றும் 
நோயாளி நடந்து கொள்வார் . 

ஆர்.ப. 


இவை , ஒருசொல் நிலைப்படினும் தொடர்நிலைப் 
படுவனவுமாம் . 


தொகைநிலையாகத் தொடர் நிலைப்படுவன , 
சொல்லிலக்கண வடிவத் தொடரே என்க . சொல்லி 
லக்கணத்தில் இதற்கிது பின்வரவேண்டும் என்ற முறை 
யும் ஓர் இலக்கணக் கூறாகும் . இவ்வகைச் சொல்லி 
லக்கணக் கூறுகள் பிறவும் பல உள . 

சி.சு. 


சொல்வகைப் பாகுபாடு : காட்சிப் பொரு 
ளும் கருத்துப் பொருளும் உள்பொருளும் இல்பொரு 
ளும் எனப்படும் பொருள்களை உணர்த்தும் குறியீடு 
களை மொழி என்றும் , அம்மொழிகள் தனியாகவோ 
இணைந்தோ தொடர்ந்தோ கருத்துகளைத் தெரி 
விக்க ஆக்கமுறும்போது அவற்றைச் சொல் என்றும் 
வழங்குதல் தொன்னூலோர் மரபு . இடைக்காலத்தே 
அவ்வரையறை தளர்ந்து மொழி , சொல் இரண்டும் 
ஒரு பொருளுடையவை போல வழங்கி வருவனவா 
யின . 


துணை நூல்கள் : 


Caldwell , Robert , Comparative Grammar of the 

Dravidian languages , Gian Publications , 1981 . 


Gleason Jr.H A. , An Introduction to Descriptive 

Linguistics , Oxford and IBH Pub . Co. , 1970 . 


Hockett , Charles , F. , A couse in Modern Linguis 

tics , Oxford and IBH Pub . Co., 1970 . 


யாதானும் ஒரு பொருளின் தன்மையையோ 
செயலையோ , நிலைமையையோ விளக்க எழும் ஒரு 
சொல்லோ சொற்றொடரோ எவ்வெப்பொருளை 
எவ்வெக் கூறுகளான் விளக்குகின்றன என்பதை 
ஆராய்ந்து பகுத்துக் கொண்ட முறைமையே சொற் 
பாகுபாடாகும் . இது எல்லா மொழிக்கும் பொது 
வானதோரிலக்கண மரபாகும் . 


சொல்லுதல் சொல்லும் பிறழ்நிலை : 
சொல்லுதல் சொல்லும் பிறழ்நிலையாகிய உளப் 
பிணி உடையவர்கள் 

ஒருசிலரிடம் சொற்களைப் 
பேசும் நடத்தையில் ( Verbal behaviour ) தாறு 
மாறான போக்குகள் 

ஏற்படுகின்றன . இவர்கள் 
தொடர்பில்லாத வகையில் பேசுவர் . இப்படிப் 
பட்ட பிறழ்வான பேச்சுத் தன்மை 

உளப்பிணி 
களுள் ஒன்றான உணர்ச்சிவிண்டநிலை ( Schizoph 
renia ) அல்லது உளச்சிதைவு என்ற நோயில் மிகுதி 
யாகக் காணப்படும் . 


தமிழ் நூலார் சொற் பாகுபாட்டினை இருதிற 
மாகப் பகுத்துள்ளனர் . 

ஒன்று 

இலக்கண வகைப் 
பாகுபாடு ; மற்றொன்று இலக்கிய வகைப் பாகுபாடு . 
அவற்றுள் இலக்கண வகைப் பாகுபாடு இருவகைப் 
படும் . ஒன்று பொருட்பாகுபாடு . பிறிதொன்று 
சொற்பாகுபாடு . அவற்றுள் பொருட்பகுப்பு உயர் 
திணைச்சொல் அஃறிணைச் சொல் என இரு தொகு 
தியாக நின்று ஆடூஉவறி சொல் , மகடூஉவறி சொல் , 
பல்லோறியுஞ்சொல் , ஒன்றறிசொல் , பலவறி சொல் 


உணர்ச்சி விண்ட நிலை நோய்க்கு ஆட்பட்ட 
வர் அருகிலிருக்கும் ஒருவர் பேசும் சொற்களையோ 


சொல்வகைப் பாகுபாடு 


615 


சொல்வகைப் பாகுபாடு 


என ஐந்து கூறாக விரியும் . இவற்றைப் பிற்கால நூல 
கள் ஆண்பாற்சொல் , பெண்பாற் சொல் , பலர்பாற 
சொல் , ஒன்றன்பாற் சொல் , பலவின்பாற் சொல் 
என வழங்கும் . இப்பிரிவுகட்கு அடிப்படை இலக்கண 
வகைச் சொறகளுள பொருளைச் சுட்டி நிறகும் 
முதனிலைப் பெயர்களொடு கூடிவரும் இறுதி ( விகுதி ) 
இடைச்சொற்களேயாகும் . அவை பெரும்பான்மையும் 
படர்ககை முற்றுவினைச் சொல்லாகவே இருக்கும் 
பெயர்ச் சொற்களுள தெளிவாகப் பால் காட்டாதன 
வெலலாம் இருதிணைக்கும் பொதுவாக நிற்கும் . 
அவறறைப் பொதுப்பெயர் அல்லது விரவுபபெயர் 
என்று கூறுவர் . அவை ஆணமைப் பெயர் , பெணமை 
பெயர் , ஒருமைப் பெயர் , பனமைப் பெயர் , முறைப் 
பெயர் , முன்னிலைபபெயர் என வகைப்பட்டு வரும் 
தனமைப் பெயர்கள் உயர் திணைககே உரியவை 
என்பது தொல்காப்பிய மரபு பிற்கால நூலகள இரு 
திணைக்கும் பொது வெனக் கூறும் . இவை தவிர மா , 
மரம் , யானை , 

குதிரை என வரும் அஃறிணை 
இயற்பெயர்கள் யாவும் அஃறிணை இருபாற்கும் 
இருதிணைக்கணணும் உள்ள ஆண்பால் பெணபால 
களுக்கும் பொதுவாக வரும் விரவுப் பெயாகளாகும் 
( தொல் - சொல் - பெயரியல் சூ -6 , 20 , 22. 28 ) .வினைச் 
சொற்களுள் தெளிவாகப் பாலகாட்டாதன வெல 
லாம் இருதிணைப் பொதுவினை அல்லது விரவு 
வினைச் சொற்களாகும் ( தொல் - சொல -வினையியல 
5,25 ) . 


தொழிற் சொல்லலலாத ஏனைய பெயர்களின் அடிய 
படையில் உடைமைத் தனமையையும் இடத தன 
மையையும் ஒப்புமையையும் பண்புப் பொருளையும் 
கொண்டு காலத்தைக் குறிப்பாக உணாத்தி வருவன 
வெல்லாம் குறிப்பு வினைகளாகும் . வினைச சொற 
களைக் காலம் , இடம் , பால முதலியவறறை வைத்துப் 
பலவாக எணணிக கூறுவர் . வினைச்சொற்கள்பால் 
உணாததும் இறுதி நிலைகள் ( விகுதி ) இன்றி நிற்பின 
அவை எச்சவினை எனப்படும் . வினை முற்று இறுதி 
குறைந்து நிறபது வினையெச்சம் என்றும் , பெயாத் 
தனமை பெற்ற வினைமுற்று ( வினையாலணையும் 
பெயா ) இறுதி குறைந்து 

நிற்பது பெயரெச்சம் 
எனறும வழங்கப்பெறும் . பிறகால நூலகள 
கொண்டு முடிபவை வினையெச்சம் என்றும் , பெயா 
கொண்டு முடிபவை பெயரெச்சம் எனறும் கூறும் , 
பெயர்பபொருள 

வேற்றுமையுறுதறகு 
வினைகளே காரணமாகும் 


வினை 


எணவகை 


என்பவை 


சை 


உவம் 


லக்கண வகைச் சொற்கள் பெயர்ச்சொல் , 
வினைச்சொல , இடைச்சொல் , உரிசசொல் என 
நான்காகும் . அவற்றுள் பெயர்ச்சொற்கள் , பொருட் 
பெயர் , இடப்பெயர் , காலப்பெயர் , பண்புப்பெயர் . 
சினைப்பெயர் , தொழிற்பெயர் என ஆறாக விரியும் . 
எண்ணுப்பெயர் , பொருட்பெயருள் அடங்கும் . 
இவை யாவும் வெளிப்படைப்பெயர் , குறிப்புப் 
பெயர் என இரு திறனாக வரும் . குறிப்புப் பெயருள் 
குறிப்பிடத்தக்கது ஆகுபெயர் . 


இடைச்சொற்கள 

பெயாசசொல 
வினைச் சொற்களில் அவற்றிற்கு உறுப்பாகவும் , 
பெயர் வினைகளைச சார்ந்து தனித்தும் வரும் ; 
தனித்து நின்று பொருள தரமாட்டா . இடைச 
சொற்கள , சாரியையாக நிறபன , வேற்றுமையுருபாக 
வருவன , காலமுணர்த்துவன , 

நிறையாக 
வருவன . அசை நிலையாக நிற்பன , 

தததம குறிப 
பிற் பொருளுணர்த்தி வருவன , 

உருபாக 
வருவன என ஏழுவகைப்படும் . அவற்றுள் முதலன 
மூன்றும் பெயாவினைகளின் பொருளை வேறுபடுத்த 
வரும் சாரியைகள் சொற்புணர்ச்சிக்கும் சொல்லாக் 
கத்திற்கும் துணைபுரிய வரும் . அடுத்த இரண்டும் 
சொல்லுறுப்பாகவும் தனித்தும் பொருளினறி வரும் . 
தத்தங் குறிப்பிற் பொருள் செய்யும் இடை 

டைச்சொற 
கள பெயர்வினைகளைச் சார்ந்து தனிப் 

பொருள 
உணர்த்தி வரும் . அவற்றுள் சில பெயர்த்தன்மையும் 
வினைத்தனமையும் உற்று வரும் . அவ்விடங்களில் 
அவை பெயராகவும் , வினையாகவும் கொள்ளப்படும் . 
உவம உருபிடைச சொற்கள் வினைத் தன்மையுற்று 
முற்றாகவும் எச்சமாகவும் நின்று ஒப்புபபொருள 
உணர்த்தி வரும் ( தொல் - சொல் - இடையியல 1 , 2 . 
உவமயியல் 11-17 ) . வண்டின கால் ( இன் ) இரு 
மொழிப் புணர்ச்சியில் சாரியை . கண்டனன ( அன ) 
ஒருமொழியாக்கத்திற் சாரியை . சித்திரையாற 
கொண்டான் ( ஆன ) சித்திரைக்குக் கொண்டான் 
( இக்கு ) இவை பொருள் நிலைக்குதவியாக வந்தன . 
சித்திரை என்பது ஆனசாரியையால விணமீன் என்ப 
தும் இக்குச் சாரியையால் சிததிரை எனபது திங்கள 
என்பதும் உணரப்படும் , பார்த்தான் ( த் ) உணடான் 
( ட் ) உணகினறான ( கின்று ) உண்பான ( ப் ) இவ 
வினைச் சொறகளுள த் , ட் இறந்த காலத்தையும் 


எல்லாச் சொறகளும் 

காரணமுடையவையே 
என்பது தொன் நூலாா கொளகை . 

பிறகாலநூல 
கள் வடமொழிக கொளகையை ஒட்டி இடுகுறிப் 
பெயர் , காரணப்பெயர் என ரண்டாகக கொள 
ளும் . பெயர்ச்சொற்கள எழுவாய வேற்றுமை முதல 
விளிவேற்றுமை ஈறான எட்டு 

வகை வேற்றுமை 
களை அடையும் . 


வினைச் சொற்கள் தெரிநிலை வினை , குறிப்பு 
வினை என இரு திறப்படும் . தொழிற் பெயாகளின் 
அடியாகக காலமுணர்த்தும் டைசசொற்களொடு 
வருவனவெல்லாம் தெரிநிலை வினையாகும் . 


சொல்வகைப் பாகுபாடு 


616 


சொல் வடிவியல் 


கின்று 


ச.பா 


வாள் 


நிகழ்காலத்தையும் ப எதிர்காலததையும் 
உணர்த்தி நினறன . 

சாத்தனைக் கணடான் ஐ 
செயப்படுபொருளை உணர்த்தி வேற்றுமை உரு 
பாக நின்றது அது மற்று அவலங் கொள்ளாது . 
மற்று அசை நிலையாக நின்றது . ஏஎ இததொத்தன ! 
ஏஎ . 

கை நிறையாக நின்றது . கூரியதோர் 
மன் . 

ஒழியிசைப் பொருள் குறித்து நின் 
றது . கணணனும் வந்தான் . உம் எச்சப பொருள 
குறிதது வந்தது . புலியனனமறவன் . அன்ன என்பது 
உவம உருபாக ஒப்புப் பொருள் உணர்த்தி நின்றது . 
பிறன் , மறறையான் என்பவை சசொல்லடியாக 
வந்த பெயர்ச் சொற்கள . 


மன 


பலர் வரிவடிவாகக கருதியதே கருத்து வேறுபாட் 
டிற்குக் காரணமாகும் 

எனவே , தமிழச சொற்களின் வகைகள் பதின் 
மூன்றாகவும் அவற்றின் விரிகள பலவாகவும் உள 
ளமையறியலாம . 
சொல்வடிவியல் ; 

மொழியின இலக்கண 
அமைப்பினைச ( Grammatical Systcm ) சொல்வடிவி 
யல் ( Morphology ) , தொடரியல் ( Syntax ) என இரு 
பெரும் பிரிவுகளாகப் பகுததல இயலும் ஒரு மொழி 
யிலுள்ள அனைத்து உருபன்களையும் 

அவற்றின 
வருகை முறையையும் விளக்கும் பகுதியே சொல்வடிவி 
யல எனப்படும் . குறிப்பாக இது சொற்களின் வடிவ 
அமைப்பினைப் பற்றிப் பேசும் பகுதியாகும் 

சொல்வடிவியல , தொடரியல் ஆகியற்றுக்கிடையே 
மயக்கம் ( Overlapping ) காணப்படுவதால 

இவ்வி 
ரணடையும் முற்றிலும் தனித்தனியே பிரித்தறிதல் 
இயலாதென அமைப்பு மொழியியலார் கருதுகின்ற 
னர் . 


உரிச் சொற்கள என்பவை எல்லாச் சொற்களுக 
கும் முதனிலை ( பகுதி ) யாகத் தோனறிப் பெயரும் 
வினையுமாக வரும் . பெயர் - வினைகளுக்கு முதனிலை 
யாகாமல் பெயர் பொருளையும் வினைப் பொருளை 
யும் சிறப்பிக்க அடையாக வந்து தம் பொருளை 
உணர்த்தி நிற்குமிடத்து அவை உரிச சொற்கள எனப் 
படும் . உரிச்சொற்கள் சில இடங்களில் பெயர்ப் 
போலியாயும வினைப் 

போலியாயும் 

வரும் . அப் 
பொழுது அவை பெயர்ச் சொலலாகவும் வினைச் 
சொல்லாகவும் கொளளப்படும் . 


குழக்கன்று - குழ உரிச்சொல் . குழவி - உரிச்சொல் 
லடியாகப் பிறந்த பெயர் . கருவி வானம் . கருவி 
உரிச்சொல . இது போன்றவை பெயர் -வினையாக 
மாறாமல் அடையாகவே வரும் . 

இலக்கிய வகைச் சொற்கள நான்கனுள் இயற் 
சொல் என்பது கற்றார் கலலார் யாவர்க்குமபொருள 
விளங்க வழக்குச் சொல்லாக நிற்கும் திரிசொல் என் 
பது பெரும்பான்மையும் கற்றார்க்கே பொருள் 
விளங்கச் செய்யுள் வழக்குச் செல்லாக நிற்கும் பல 
பொருளைக் குறிக்கும் . ஒரு சொல் பல பொருளைக் 
குறிக்கும் , பல சொல ஒரு பொருளையும் குறிக்கும் 
சொற்கள் எல்லாம் திரி சொலலாகும் . திசைச் சொல் 
என்பது ஒவ்வொரு நில எலலைக்குள அவ்வநநிலத 
தார்க்குரிய வழக்காகிப்பிற நிலத்துள்ளார்க்கு வேறாகி 
வரும் . இதனை வட்டார வழக்கு என்பார் சிலர் . 
வடசொல் என்பது தமிழில் வழங்கும் வட சொற்கள் 
வடமொழி ஒலியின்றித் தமிழ எழுத்தொலிகளால் 
அமைந்து நிற்கும் . ஆரியச் சொல் சிதைந்து தமிழ் 
எழுத்துகளால் 

அமைவனவும் வடசொல்லாகும் . 
வடசொல்லாவது ஆரியத்தோடொக்கும் தமிழ்ச 
சொல் என்பார் இளம்பூரணர் . 


மொழியில பொருள தரும் மிகச்சிறிய குறியீட்டு 
வடிவமே உருபன ( Morpheme ) எனப்படும் . பொது 
வாக உருபனகள் ஒன்று அல்லது ஒனறிறகு மேற்பட்ட 
ஒலியனகளைக ( Phonemes ) கொணடிருககும் . 
மொழியிலுள்ள உருபனகளைக் கண்டறிவதன் வாயி 
லாக அம்மொழியைப் புரிந்து கொள்ளலாம் . 

உருபுகளைப் பகுத்தறிதல் : ஒரு மொழியிலுள்ள 
வாக்கியத்தில் அமையப் பெற்றுள்ள உருபுகளைப் 
பகுத்தறிவதன் வாயிலாக அனைத்து உருபனகளையும் 
கண்டறிய முடியும் . உருபுகளைப் பகுததறிதலின 
பொருட்டு வாக்கியத்திலுள்ள பொருள் தரும் ஒரு 
பகுதியினைப் பிரித்தெடுத்து அப்பகுதி , மொழியில 
பிற இடங்களில் அதே பொருளில் வருகினறதா 
எனபதனை முதலில் கணடறிய வேண்டும் . அங்ஙனம் 
வருமாயின அப்பகுதியினை ஓர் இலககண வடிவம் 
எனலாம் . தமிழில் பழங்கள் , மரம் என்பன அதே 
பொருளில் பல இடங்களில் 

இடங்களில் வழங்கப் பெறுவதால் 
வற்றை இலக்கண வடிவங்களாகக் கொள்ளலாம் . 


இதனை அடுத்த நிலையில் இலக்கண வடிவத் 
தினை மேலும் பொருள தரும் வடிவங்களாகப் பகுக்க 
முடியுமா எனவும் , பகுக்க முடியுமாயின் இலக்கண 
வடிவத்தினைப்பகுப்பதால கிடைக்கப் பெறும் பகுதி 
கள் மொழியில் எல்லா இடங்களிலும் ஒரே பொருளில் 
வழங்கப் பெறுகின்றனவா எனவும் , இப்பகுதிகள் 
சுட்டும் பொருளின் சேர்க்கை இலக்கண வடிவம் சுட்டும் 
பொருளுக்கு இணையாக வருகின்றதா எனவும் ஒப் 
பிட்டுக் கண்டறிய வேணடும் . 


வடசொற் கிளவி வட எழுத்தொரீஇ , எழுத்தொடு 
புணர்ந்த சொல்லாகும்மே என்பது தொல்காப்பியம் . 
இதன் கண எழுத்தென்பதை ஒலிவடிவாகக் கருதாமல் 


சொல் வடிவியல் 


617 


சொல் வடிவியல 


மரங்கள் என்பதில் பழம் , மரம் என்பன வேற்று 
நிலை வழக்கில் வருவதால் இவ்விரண்டும் வெவ்வேறு 
உருபன்களின் மாற்றுருபுகளாகக் கருதப்படும் . 


இலக்கண வடிவத்தினை மேலும் பொருள் தரும் 
வடிவங்களாகப் பிரிக்க முடியாத நிலையில் அவவிலக 
கண வடிவத்தினை ஓர் உருபாகக் கருதலாம் . மரம் 
எனனும் இலக்கண வடிவம் மேலும் பொருள தரும் 
வடிவங்களாகப் பிரிக்கமுடியாது அமைவதால அது 
ஓர் உருபாகச கருதப்படும் . 


லக்கண வடிவத்தினைப் பொருள் தரும் வடி 
வங்களாகப் பிரிக்க இயலுமாயின அவ்விலக்கண 
வடிவம கூட்டு வடிவம் எனப்படும் . கூட்டு வடிவத் 
தின பகுதிகள் அனைத்துச் சூழலகளிலும் அதே 
பொருளில் வருகின்றனவா எனபதனை மேலும் 
கணடறிய வேண்டும் 


கற்குடம் , கல் வீடு எனபதில் ஒரே பொரு 
ளைத் தரும் கற் , கல் என்னும் உருபுகள் துணை 
நிலை வழக்கில ( Complementary distribution ) 

வரு 
கின்றமையால இவ்விரண்டும் ஒரே உருபனின மாற்று ந 
புசளாகக் 

கருதப்படும் . ஈணடுக் கற என்னும் 
மாற்றுருபு வலலொலிக்கு முனனரும் , கல எனனும 
மாற்றுருபு அரையுயிருககு ( Semi vowel ) முனனரும 
வந்து துணை நிலை வழககில அமையப் பெற்றுள்ளன 
சில சூழலகளில் மாற்றுருபுகள் உறழசசியில ( Frec 
variation ) வருவதுண்டு 


உரு 


பழங்கள் எனபதனைப் பழம் , கௗ எனப 
பகுக்க இயலவதால் இதனைக் 

தனைக் கூட்டு வடிவமாகப 
கருதலாம் . பழம் , கௗ எனபன அனைத்துச சூழல் 
களிலும் பொருளில் மாற்றமினறி அமைவதாலும் 
மேலும் பொருள தரும் வடிவங்களாகப் பிரிக்க 
முடியாததாலும் இவை தனித்தனி வடிவங்களாகப் 
பிரிக்க முடியாததாலும் 

தனிததனி உருபு 
களாகக் கருதப்படுகினறன . இங்ஙனம் ஒவ்வொரு 
இலக்கண வடிவங்களையும் 

வடிவங்களோடு 
ஒப்பிட்டு மொழியிலுள்ள அனைத்து உருபுகளையும் 
பகுத்துக்காண முடியும் . உருபுகளைப் பகுத்துக் கண்ட 
பின்னரே உருபனகளையும் மாற்றுருபுகளையும் கண் 
டறிதல இயலும் . 


உருபனகளைக் கண்டறியும் நிலையில் முதன் 
முதலில் பொருள் தரும் மிகச் சிறிய வடிவம் 
பெனவும , இவவுருபினைக் குறிக்கும் 

வகையில் 
அமைக்கப்பெறும் குறியீட்டு வடிவம் உருபன எனவும் , 
உருபனுக்குரிய உருபு மாற்றுருபு எனவும் 
பெறும் . உருபனுக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட மாற்றுரு 
புகள் அமையும் நிலையில் இவ்வுருபுகள் ஒன்று 
மிடத்தில் பிறிதொனறு வாராது துணை நிலை 
வழக்கில் அமையும் . 


ناا 


வை 


பிற 


உருபு , மாற்றுருபு , உருபன் : உருபனகளைக 
கணடறியும் முயற்சியில் முதலில் பகுத்துக 

காணப் 
பெறுவது உருபுதான் ( Morph ) . மொழியிலுள்ள 
பொருள தரும் மிகச் சிறிய வடிவங்கள் உருபுகள 
எனப்படும் . இவவுருபுகளைச் சுட்டும் 

வகையில் 
அமைக்கப்பெறும் குறியீட்டு வடிவங்களே உருபனகள் 
எனப்படும் . ஒவ்வொரு உருபனும் ஒன்று அல்லது 
ஒன்றிறகு மேற்பட்ட உருபுகளைக கொண்டமையும் . 


ஒரே பொருளைச் சுட்டி வடிவால வேறுபட்டமை 
யும் மாற்றுருபுகளின வடிவ வேறுபாட்டிற்கு ஒலி 
யனோ உருபனோ சூழலாக அமையலாம் .. ஓ 
உருபனுக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட மாற்றுருபுகள் 
இருக்கும் நிலையில் ஒனறை அடிப்படை வடிவமாக 
( Basic form ) எடுத்துக கொண்டு மற்றவற்றை 
அடிப்படை வடிவத்திலிருந்து வருவித்துக்காட்டுதல் 
வேண்டும் . மாற்றுருபுகளை எளிமையாகவும் , சுருக்க 
மாகவும் விளக்கப் பயனபடும் வடிவததையே அடிப் 
படை வடிவாகத் தெரிவு செய்தல் வேண்டும் . 


- 


ஓர உருபனுக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட உருபுகள் 
அமையும் நிலையில் அவவுருபுகள மாற்றுருபுகள் 
( Allomorphs ) எனச்சுட்டப்பெறும் உருபனின தனித் 
தனி வருகை உருபெனவும் , ஓர் உருபனின 

வெவ 
வடிவங்களை மாற்றுருபுகள எனவும் குறிப 
பிடலாம் . 


வேறு 


ஓர் உருபனின மாற்றுருபுகளை நிருணயிக்கும் 
போது பல்வேறு ஒலிமாற்றங்களைப் பயனபடுத் 
தலாம் . இயல்பு மாற்றம் ( Alomatic Alternation ) , 
இயல்பில்லா மாற்றம் ( Non - Automatic Alternation ) , 
முறை மாற்றம் ( Regular Alternation ) , முறையிலலா 
மாற்றம் ( Irregular Alternation ) , ஓரினமாதல 
( Assimilation ) , வேறினமாதல் ( Dissimilation ) 
போனற மாற்றங்கள காரணமாக ஓர் உருபனுக்குப் 
பல்வேறு மாற்றுருபுகள் அமைய இடமுண்டு ( காணக : 
உருபொலியனியல அமைப்பு ) . 


தமிழில் வாய் என்ற உருபனுக்கு வாய் என்ற 
ஒரே மாற்றுருபுதான் உண்டு . ஆனால் கல எனற 
உருபனுக்கு கற , கல் எனனும் இரண்டு மாற்றுருபு 
கள உணடு . இரண்டு உருபுகள் வேற்று நிலை வழக்கில் 
( Contast ) வரும்பொழுது அவை ஓர் உருபனின 
மாற்றுருபுகளாகக் கருதப்படுவதில்லை . 

பழங்கள் 


உருபன்களைக் கண்டறிதல் . நைடா என்னும் 
மொழியியல் அறிஞர் மொழியின்கண காணப்பெறும் 


| 


சொல் வடிவியல் 


618 


சொல் வடிவியல் 


கொள்கைகளைக் 


உருபன்களைக் கண்டறிய ஆறு 
குறிப்பிடுகின்றார் . 


கொள்ளுதல் வேண்டும் . அடி என்னும் சொல 
அடி என்னும் பெயராகவும் , அடித்தல் 

என்னும் 
வினையாகவும் செயற்படும் நிலையில் அவற்றிடையே 
காணப்பெறும் பொருள் தொடர்பு 
அவற்றை ஓா உருபனுககுள அடக்குதல் வேண்டும் . 


காரணமாக 


அனைத்துச் சூழல்களிலும் ஒரே பொருளை ச 
சுட்டும் முழுதொத்த ஒலியன் வடிவுடைய உருபுகள 
எல்லாம் ஒரே உருபனாகக் கருதப்படும் . கணகள் 
வீடுகள , வேர்கள , என்பனவற்றில் வரும் கள 
எனனும் பனமைக் குறியீடு வடிவாலும் பொருளாலும் 
ஒத்திருப்பதால் ஒரே உருபனாகக் கருதப்படுகினறது . 


வடிவால் 

வேறுபட்டுப் பொருளால் ஓத்து 
வருகின்ற உருபுகளின வடிவ வேறுபாட்டினை உருபன் 
களின் சூழ்நிலையால் விளக்கப்பெறும் 

நிலையில 
அவ்வுருபுகளை ஒரே உருபனைச சார்ந்தவைகளாகக் 
கருதலாம் . வா , வரு - , வ - ஆகிய மூன்றும் ஒரே 
பொருளைக் குறிக்கும் நிலையில் இவற்றின வடிவ 
வேறுபாட்டினை உருபன்களின சூழலால் விளக்கு தல 
இயலும் . வ- என்னும் 

இறந்தகால உரு 
பனுக்கு முனனரும் ( வ - நத் - ஆர் ) , வரு - என்னும் 
உருபு நிகழகால உருபனுக்கு முன்னரும் ( வரு- கிறு 
ஆா ) , எதிர்கால உருபனுக்கு முனனரும் ( வரு -வ -ஆா ) 
வருகினறது வா - என்னும் உருபு 

அலலாச் 
சூழலில் வருகின்றது . இங்ஙனம் உருபன்களின சூழ 
நிலையால் வடிவ வேறுபாட்டையும் உருபுகளையும் 
ஒரே உருபனைச் சார்ந்தனவாகக கருதலாம் . 


தனிதது வரும் உருபுகளையும் , உருபுகள் 
ணைந்து வரும நிலையில அவ்விணைப்பில் ஓர் 
உருபு தனிதது , அல்லது பிற உருபுகளுடன 
இணைந்து வரும் நிலையில அவ்வுருபுகளையும் 
தனித்தனி உருபனகளாகக் கருது தல 

வேண்டும் . 
பாா ( நீ பார ) கேள் ( நீ கேள ) போல்வன தனித்து 
வருவதால் அவை தனிததனி 

உருபனகளாகும் . 
வாழக்கை , சேர்ககை எனபனவற்றில் வரும் 
கை என்னும் உருபு தனித்து வாரா நிலையிலும் 
வாழ , சேர் என்பன தனித்து வருவதால் இது 
தனி உருபனாகக் கருதப்படுகின்றன . ஆனால 

கை 
என்னும் உருபோடு இணைவன எலலாம தனித்து 
வர வேண்டுமென்பதில்லை . 


உருபு 


வை 


சில உருபுகள ஒரே இணைப்பில தான் வரும் . 
பிள்ளைத் தாய்ச்சி என்பதில் வரும் தாயசசி . 
இந்த இணைப்பில மட்டுமே வருகினறது . ஆனால , 
பிளளை என்பது தனித்தும் பிற இணைப்பிலும் 
வருவதால் தாய்சசி 

என்பது ஓர் உருபனாகக 
கருதப்படுகின்றது . மேலும் இவ்வுருபன் 

ணைப்பில மட்டும் வருவதால் இது ஓரிட வருகை 
உருபன் ( Unique morpheme ) எனப்படும் . 


ஒரே ஒரு 


பொருளாலும் வடிவாலும் வேறுபட்டு வரும் 
உருபுகளில் வெளிப் படையான வடிவ வேறுபாடும் 
உருவிலாக் கட்டமைப்பும் 

முறையே 

இருப்பின் 
வெளிப்படையான 

வடிவ வேறுபாட்டினை ஓர் 
உருபனாகக் கருதலாம் . ஆங்கிலத்தில feet / fiyt / 
என்னும் பன்மை வடிவத்தில் பன்மையைக் குறிக்கும் 
குறியீடு இல்லை . கட்டமைப்புக் கருதி ஈணடு இன்மை 
வடிவமே ( Zero form ) பன்மையைக் குறிக்கின்றது 

கொள்ளுதல் வேண்டும் . எனினும் / fiyt | 
என்பதன் ஒருமை வடிவமாகிய foot fut எனபதற்கு 
| flyt / என்பதற்கு மிடையே காணப்படும் 
வேற்றுமையினைப் புறக்கணித்தல் இயலாது . இந்த 
வடிவ வேறுபாட்டையும் ( u > ] y ) ஓர உருபனாகக் 
கருதலாம் . தமிழில் பெறு , பேறு என்பவற்றுக்கிடையே 
காணப்பெறும் வடிவ வேறுபாட்டையும் இத்தகைய 
உருபனாகக் கருத இடமுண்டு . 


உருபன் வகைகள் : மொழியின் கண்ணுள்ள 
அனைத்து உருபனகளையும் அவற்றின உள்ளமைப்பு , 
பிற உருபன்களோடு அவை கொண்டுள்ள தொடாபு 
கிய அடிப்படைகளில் பலவேறு வகையினவாக 
வகைப்படுத்துதல் இயலும் (காணக : உருபன் வகை 
கள் ) 


எனக் 


வடிவ 


தொடர்பில்லாத பொருளையுடைய 
பொருள் ஒரு சொல்லை வெவ்வேறு உருபனாகவும் 
தொடர்புடைப் பொருளுடைய பல 

பொருள ஒரு 
சொல்லை ஒரே உருபனாகவும் கருதுதல் வேண்டும் . 
படி என்னும் சொல் வாயிற்படி எனனும் பொருளை 
யும் கற்றல 

என்னும் பொருளையும் குறிக்கும் 
நிலையில் இவறறை இரு 

உருபன்களாகக் 


சொல் வகைகள் . மொழியின சொறகளில 
காணப்பெறும் அனைத்து உருபன்களையும் அடி 
உருபன்கள் ( Stem morphemes ) எனவும் , 

அடி அல் 
உருபன்கள ( Non - stem morphemes ) எனவும இரண் 
டாகப் பகுக்கலாம் . ஒரு மொழியிலுள்ள அடி உரு 
பன்களை சொல் திரிபுப் பண்பு ( Inflectional behavi 
our ) அடிப்படையிலும் தொடரியல் பண்பு ( Syntactical 
behaviour ) அடிப்படையிலும் பாகுபாடு செய்வதே 
சொல்வகைப் பாகுபாடு ( Parts of speech Classif1 
cation ) எனப்படும் . 

தமிழில் வேற்றுமை உருபாகிய சொல் திரிபு 
உருபுகளை ( Inflectional affixes ) ஏற்றுவரும் அடி 
உருபன் பெயர் எனவும் , கால இடைநிலைகளாகிய 


வேறு 


சொல் வடிவியல் 


619 


சொல் வடிவியல் 


சொல் திரிபு உருபுகளை ஏற்றுவரும் 

அடி உருபன் 
வினை எனவும் , சொல்திரிபு உருபுகளை ஏற்காமல் 
பெயரைச் சிறப்பித்துவரும் அடி உருபன் பெயரடை 
எனவும் , சொல் திரிபு உருபுகளை ஏற்காமல் 
வினையைச சிறப்பித்து வரும் அடி உருபன வினை 
யடை எனவும் , தொடர் நிலையில் அமையும் சொல் 
வேறுபாட்டு உருபன்களை ஏற்காத அடி 

உருபன் 
( Uninflected steni ) ஒரு நிலைச் சொல் ( Particle ) 
எனவும் ஐந்து வகையான சொலவகைகள் 
படுகின்றன . 


காணப் 


அமைகின்றன . இவ்விரு முறைகளும் சொல்லமைப் 
பினைப் புரிந்துகொள்வதற்கு மட்டுமன்றி இலக்கண 
விதிமுறைகளையும் அவ்விதி முறைகளில் பயன்படும் 
சொல்வகைகள் , இலக்கணக் கூறுகள் போன்ற 
வற்றைப் புரிந்து கொள்ளவும் பயனபடுகின்றன . 

சொல்லமைப்பில் உருபன்கள் ஒரு குறிப்பிட்ட 
வரிசை முறையில் தான் அமையப்பெறும் . தமிழில 
பெயர்ச்சொற்களைப் பொறுத்த 

பொறுத்த மட்டிலும் அடிச் 
சொல்லுடன் எண , பால் ஆகியவற்றைக் குறிக்கும் 
உருபுகள் இணையப் பெற்றும் ( மரம் + கள் ) ,வினைச் 
சொற்களைப் பொறுத்த மட்டிலும் அடிச்சொல் 
லுடன் கால நிலைகள் அல்லது எதிர்மறை 

டைநிலைகள் , இடக்குறியீடுகள் , எண , 
குறியீடுகள் ஆகியன இணையப்பெறும் ( வ - ந்த் -ஆ - ன் ; 
வார் - ஆ - ன் ) அமையப்பெறும் . தமிழில் பெரும்பாலும் 
ஒருநிலைச்சொற்கள் சொல்முடிப்பு உருபன்களாகச் 
( Word closing morphemes ) செயற்படுகின்றன . 


| 


பால 


, 


சொல்வடிவியல் செயற்பாடுகள் : சொல்வடிவியல 
செயற்பாடுகளாகிய ஆக்கம ( Derivation ) , திரிபு 
( Iaflection ) ஆகியவற்றின அடிப்படையில் சொல் 
வடிவியல் சொல்லாக்கச் சொல் வடிவியல ( Derivat 
ional morphology ) எனவும் , சொல திரிபுச் சொல் 
வடிவியல ( Inflectional morphology ) எனவும் இரு 
வகையாகப் பாகுபாடு செய்யப்பெறும் . 


அடிச்சொல்லுக்குள்ளே மாற்றம் நிகழ்வதன 
வாயிலாகவும் ( பாடு > பட்டு ) , அடிச்சொல்லுடன் 
சொலலாக்க உருபினை ( Derivational affix ) 
ணைப்பதன் வாயிலாகவும் 

( செய் + கை ) , 
அடிச்சொல்லுடன் பிறிதோர் அடி. சசொலலை 
இணைப்பதன வாயிலாகவும் ( பொன + 
சொல்லாக்கம் நிகழப்பெறுகினறது . 


குடம் 


។ 


அடிச்சொல்லுடன் 

சொல் திரிபு 

உருபினை 
ணைப்பதன் வாயிலாகச் ( கல் + ஐ ) சொலதிரிபு 
ஏற்படுகின்றது . 

றது . சொல்திரிபு வாக்கியத்தில் காணப் 
பெறும் சொற்களுக்கிடையேயுள்ள தொடரியல 
உறவினைப் புலப்படுத்தி நிற்கும் 


லக்கணக் கூறுகள் : இலக்கணப் பொருளைச 
கட்டி , அகராதிப்பொருள் தரும் அடி உருபன்களின் 
பொருளைச் சிறப்பித்து நிற்கும் உருபன்களே இலக 
கணக் கூறுகள் ( Grammatical categories ) எனப்படும் . 

லக்கணக்கூறுகளை அவற்றின் பயன் அடிப்படையில 
பொதுவகை இலக்கணக் கூறு எனவும் , சிறப்பு வகை 
இலக்கணக்கூறு எனவும் இரண்டாகப் பகுக்கலாம் . 
சிறப்பு வகை இலக்கணக்கூறு பொதுவகை இலக் 
கணக் கூறின் ஒர் அங்கமாக அமையப்பெறும் 


உருபனகளின் மாற்றுருபுகளை விவரிக்கும் முறை 
யில் விதிமுறை ( Item and process ) , சேர்க்கை முறை 
( Item and arrangement ) , சொல்லடுக்கு முறை ( Word 
and paradigm ) ஆகிய முறைகள் கையாளப்பெறும் . 

விதிமுறை : ஓர் உருபனுக்குப் பல்வேறு மாற்றுரு 
புகள் இருக்கும் நிலையில் அவற்றுள் ஒன்றினை அடிப் 
படையாகக் கொண்டு ஏனையவற்றைப் பல விதி 
களால் அடிப்படை வடிவத்திலிருந்து வருவிப்பதே 
விதிமுறையின் அடிப்படையாகும் . 

விதிமுறையில் இறந்தகால உருபுகளாகிய த் ,, 
ட் , ற் , ஆகியவற்றைத் தனித்தனி உருபுகளாகக் 
கருதாமல் த் என்பதனை அடிப்படை வடிவமாகக் 
கொண்டு அதிலிருந்து ட் , ற் ஆகியவற்றை உருவாக்கி 
( ண் + த்ண்ட் ; ன் + த்ன்ற் ) விளக்கப்பெறும் . இம் 
முறையில் ஒட்டுகளை 

ஒட்டுகளை இணைத்தல் ( Affixation ) . 
இரட்டிப்பு ( Reduplication ) , மாற்றம் ( Modification ) 
போன்ற பல்வேறு செயல்முறைகள் பயன்படுத்தப் 
பெறும் . உருபன்களை ஆராயும் முறையில் விதி 
முறையே பழமையானது . 

சேர்க்கைமுறை : சொல்லின் அமைப்பினை விவரிக் 
கும் நிலையில் அதன்கண் காணப்பெறும் உருபன் 
களையும் அவை எத்தகைய வரிசைமுறையில் அண்மை 
யுறுப்புகளாக ( Immediate Constituents ) அமையப் 
பெற்றுள்ளன என்பதனையும் சேர்க்கைமுறை விளக் 
கும் . 

சேர்க்கை முறையில் தமிழ் வினைச்சொற்கள 
அடிசசொல் - காலம் எதிர்மறை - இடம் - எண் - பால் 
( பார்- த் - ஆ - ன் ) என்ற வரிசைமுறையில் விளக்கப் 
பெறும் . இம்முறையில் ஒவ்வொரு பொருட்கூறும் 


உருபன் வரன்முறை . உருபன்கள் சொல்லமைப்பில் 
ஒன்றையடுத்து மற்றொன்று அமையும் முறையே 
உருபன்களின் வரன்முறை எனப்படும் . அனைத்து 
மொழிகளிலுள்ள சொல்லமைப்புகளில் உருபன்கள 
சொல்லாக்கம் , சொல்திரிபு என்னும் இரு முறைகளில் 


சொல் வடிவியல் 


620 


சொலூட்ரியன் தொழிற்கூடம் 


தனித்தனியான உருபன்களைக் கொண்டிருக்க 
வேண்டும் . எனவேதான் பொருட்கூறுகளைக் குறிக்க 
உருபன்கள் இல்லாத நிலையில் இன்மை 
( வார் - ஆ - ன் ) அமைக்கப்பெறும 


வடிவம் 


மிகக 


ஒரே 


சொல்லடுக்கு முறை . சொற்களை அடிப்படை அலகு 
களாகக் கொண்டு , சொல்லடுக்குகளின (( Paradigm 
வாயிலாகச் சொல்லியல் நுட்பங்களைத் தெளிவுபடுத 
முறையே சொல்லடுக்கு முறை எனப்படும் . மரம் , 
மரங்கள் என்னும் இரண்டு சொற்களும் 
சொல்லடுக்கில் அமையும் 

சொற்கள 

இசசொல் 
லடுக்கில் மரம் என்னும் வடிவமே அடிப்படை வாய் 
பாட்டு வடிவமாகக் கருதப்படும் . சொலலடுக்கில 
வாய்பாட்டு வடிவம் தவிர்ந்த பிற சொலவடிவங்கள் 
சொல திரிபு வடிவங்கள் எனப்படும் . தமிழில் பெரும் 
பான்மையான சொல்லடுக்கில காணப்பெறும் சொற் 
கள் 

விகுதிகளாகிய ஒட்டுகளை அடிச்சொறக 
ளோடு இணைப்பதன 
ணைப்பதன வாயிலாக வேறுபட்டமை 

ஏ.ஆ. 
துணை நூல்கள் : 
Bloomfield L. , Language , New York , 1933 . 
Gleason , A.H , An Introduction to Descriptive Lin 

guistics , New York , 1955 . 
Mathews , P.H . , Morphology , Cambridge University 

Press , London , 1974 . 
Nida , E.A . , Morphology , the descriptive Analysis of 

words, Michigan University Press , Michigar ,, 
1949 . 


சொலூட்ரியன் தொழிற்கூடம் , தென் 
மேற்குப் பிரான்சில நிலவிய பழங்கற்காலத் தொழிற் 
கூடமாகும் . கடைப் பழங்கற்கால மனிதன் இப்பகுதி 
யில் நேர்த்தியான கற்கருவிகளைச் செய்து பயன் 
படுத்தினான் . அவர்கள் பலவகையான கருவிகளைப் 
பயன்படுத்தினர் . அலகுகள் , துளைப்பான் ( Borers ) 
போனற கருவிகள குறிப்பிடத்தக்கவை . 

சொலூட் 
ரியன் தொழிற்கூடம் ( Solutrean Industry ) 
குறைந்த காலமே இப்பகுதியில் இருந்தது . அலகுகள் 
புன்னை இலை வடிவததைக கொணடு விளங்கின . 
சொலூட்ரியன் தொழில நுட்பக கருவிகள் 

முதலில் 
ஒருமுக வெட்டுப் பகுதியைக் கொண்டு விளங்கின . 
இடைக்காலச் சொலூட்ரியன் கருவிகளுள புன்னை 
இலை வடிவ அலகுகளே முக்கிய இடத்தைப் பெற்றி 
ருநதன . பின்னர் இவை இருமுக வெட்டுப் பகுதிகள் 
கொண்ட கருவிகளாகச செய்யப்பட்டன . எலும் 
பினால 

செய்யப்பட்ட கருவிகளும் மரத்தால செய 
யப்பட்ட கருவிகளும் இத்தொழில நுட்பத்தில குறிப் 
பிடத் தககவை . எலும்பு 

ஊசிகள் 

ஆடைகளைத் 
தைக்கப் பயன்படுத்தப்பட்டன . இத்தொழிறகூட 
மக்கள் 

புடைப்புச சிறபங்களைச் செதுக்கினர் , 
குகைச் சுவாகளிலும் கற்பலகைகளிலும் ஓவியங் 
களைத் தீட்டினர் . பல கருவிகள வணணக கற்களா 
லும் மணிக் கலவகைகளாலும் 

செய்யப்பட் 
டன . சொலூட்ரியன் தொழில நுட்பம் பிரானசில் 
தோன்றியதே என்று ஒருசிலரும் பிரானசிற்குக் குடி 
யேறிய புதிய மக்களால் தோற்றுவிககப்பட்டதே 
எனறு வேறு சிலரும் கூறுகினறனர் . சொலூட்ரியன 
தொழில் நுட்பத்தை அடுத்துப் பெரிகோாடியன் , ஆரிக் 
னேசியன் ( Perigordian and Aurignaclean ) தொழில 
நுட்பங்கள் தோனறின. இவற்றை அடுத்து 
லேனியன் ( Magdalenian ) தொழில நுட்பம் தோன்றி 

சு.இரா . 


கின்றன 


மெகத 


Israel , M . , The Treatment of Morphology in Tol 

kappiyam Madurai University , Madurai ,. 1973 . 


யது . 


சோ 


ச கரத்திற்கும் ஓ காரத்திற்கும் உரிய குறிப்புகளைப் பார்க் 
கவும் . 


1 


சொ காரத்திற்குக் கொடுக்கப்பட்ட உருவ வரலாறு இதற்கும் 
பொருந்தும் . 


புள்ளி இடப்படவில்லை . புள்ளி இடும் வழக்கத்தை ஒழுங்காகப் 
பயிலாததால் மொழி அறிவை ஒட்டியே இது வாசித்து அறியப்பட வேண 
டியிருக்கிறது . 


கெ , செ , கே , சே என்ற எழுத்துகளுக்குக் கொடுக்கப்பட்ட குறிப்பு 
களைப் பார்க்கவும் . வீரமாமுனிவர் நெடிலுக்கு உரிய மேல் 

உரிய மேல் வளைவை 
அளித்தார் என்பது சொல்லப்படுகிறது . 

கே.ஜி.கி. 


சோக்கு நீர்வீழ்ச்சி , கருநாடக மாநிலத்தில் 
உள்ளதொரு நீர்வீழ்ச்சி . இது கெருசோப்பா நீர் 
வீழ்ச்சி ( Gersoppa Falls ) என்றும் கூறப்படும் . சோக்கு 
நீர்வீழச்சி ( Jog Falls ) சாராவதி ( Sharavati ) ஆற்றின் 
நீர்வீழ்ச்சியாகும் . இது உத்தா கண்ணாடு ( Ottar 


Kannad ) மாவட்டத்தின் அனாவர் ( Honavar ) என்ற 
இடத்திலுள்ள ஆற்றின் முகத்துவாரத்திலிருந்து 29 
கி.மீ.நீளமுள்ளது . இந்நீர்வீழ்ச்சி மலை உச்சியிலிருந்து 
253 மீ . நீர் வீழசசியாக வீழ்கிறது . இந்நீர்வீழ்ச்சி 
நான்கு பிரிவுகளாக விழுகிறது . 

ஒவ்வொன்றும் 
இராசா , உரோரர் ( Roarer ), இராணி , இராக்கட்டு 
( Rocket ) 

கூறப்படுகிறது . இநநீர்வீழ்சசி 
விழுகினற அழகை ஆற்றின் இருமருங்கிலும் கட்டப் 
பட்டுள்ள வீடுகளிலிருந்து சுற்றுலாப் பயணிகள் காண 
கின்றனர் . சோக்கு நீர்வீழ்ச்சியில் நீர் மின்சக்தி 
எடுக்கும் முயற்சிகள நடந்து வருகினறன . சு . இரா . 


எனக் 


சோகன் பாணி சப்பானில் தொடக்க கியன 
காலத்தில் கி பி . 794 முதல் கி.பி. 897 முடியச் சிற்பக் 
கலையில் பின்பற்றப்பட்ட பாணியாகும் . பௌத்த 
மதச் சிறபங்கள் இக்காலத்தில் சோகன் பாணியைப் 
( Jogan Style ) பின்பற்றிச் செதுக்கப்பட்டன . புத்தரின் 
சிற்பங்கள் மிக்க வனப்புடன் இக்காலத்தில் செய்யப் 
பட்டன . இப்பாணியில் புத்தரின் சிற்பங்கள் வட்ட 
வடிவமான முகத்துடனும் தளதளப்பான மார்புகளு 
டனும் தடித்த உதடுகளுடனும் அகன்ற மூக்குடனும் 
கண்களுடனும் காணப்பட்டன . மரச்சிற்பங்கள இக் 
காலத்தில் மிகுதியாகச் செய்யப்பட்டன . 


| 


சோக்கு நீர் வீழ்ச்சி 


சோகாக்பூர் 


622 


சோகா - சாம்பில் 


சோகன் பாணிச் சிற்பங்களில் அலை அலையான 
அணிவகைகள் செதுக்கப்பட்டன . அதனால் ஆடைகள் 
மடிப்பு மடிப்பாகக் காணப்படுகின்றன . மடிப்புகளுக்கு 
இடைப்பட்ட பகுதி மிக ஆழமாகக் காணப்படுகிறது . 
இப்பாணி ஆப்கானிசுத்தானத்தில் பாமியன என்ற 
இடத்தில் உள்ள புத்தரின் சிற்பத்திலும் காணப்படு 


கிறது 


வீரட்டேசுவரன் கோயில் 


| 


சோகன்பாணி மரச்சிற்பம் 


கண்ணாடியைப் பார்த்து முகப்பூச்சுப் பூசும் பெண் 
ணின் சிற்பமும் , காலில் பட்ட முள்ளை எடுக்கும் 
சிற்பமும் இங்குள்ள சிற்பங்களுள் 

நேர்த்தி 
சு.இரா . 


மிக 


யானவை . 


இக்கலைப் பாணியைப் பெளத்தமதப் புனிதப் 
பயணிகள சப்பானுக்குக் கொண்டு சென்றிருக்கவேண் 
டும் . இக்கலைப்பாணி பௌத்தக் கடவுளர்களின் 
சிற்பங்களில் மட்டும் அல்லாமல சிந்தோ ( Shinto ) 
கடவுளர்களின் சிற்பங்களிலும் காணப்படுகிறது . 

சு . இரா . 


உள்ளது . 


சோகா - சாம்பில் 

ஈலாமியர்களின் தொன் 
மையான ஊர் . இது சூசாவிற்கு அருகில் 
முற்காலத்தில் 

இது தூர்உண்டசி ( Duruptashi ) 
எனக்கூறப்பட்டது . இப்பொழுது ஈரானில் குசிசுத் 
தான் ( Khusistan ) பகுதியில் சோகா - சாம்பில் ( Choga 
-zambil ) அமைந்துள்ளது . ஈலாமியர்களின் தொன் 
மைச் சின்னங்கள் இவ்வூரில் உள்ளன . இவை கிமு . 
1500 க்கும் கி.மு. 1000 க்கும் இடைப்பட்ட காலத்தவை . 
இங்கு ஈலாமிய அரசர் உண்டாசு - கால் ( Untash - Gal ) 


சோகாக்பூர் , மத்திய பிரதேச மாநிலத்தில 
உளளதோர் ஊர் . இது முன்பு இரேவா ( Rewa ) 
சிற்றரசுப் பகுதியில் இருந்தது . இது கோயிற் கட்ட 
டக்கலைச் சிறப்புப் பெற்ற ஊராகும் . இங்குள்ள 
ஐகேயர் கோயில் வீரட்டேசுவரன் எனக் கூறப்படும் 
சிவனுக்குரியது . சோகாக்பூர் ( Sohagpur ) ஐகேயர் 
கோயிலின் கூரை கூம்பு வடிவமானது . இக்கோயில் 
சந்தேலர் , சௌகான் , பரமார அரசர் ஆகியோரின் 
பேராதரவைப் பெற்றுத் திகழ்ந்தது . இக்கோயிலின் 
சிற்பங்கள் மிக அழகானவை . கசுராகோவின் இளங் 
காதலர் சிற்பங்கள் 

இக்கோயிலிலும் 
அவ்வகைச் சிற்பங்கள் அழகாகச் செதுக்கப்பட் 
டுள்ளன . கோயிலின் மாடக்குழிகளில் பல கைகளைக் 
கொண்ட சிவனுடைய நடனச் சிற்பம் ஒன்று மிக 
நேர்த்தியாகச் செதுக்கப்பட்டுள்ளது . இச்சிற்பத்தின் 
அருகில் அமர்ந்த நிலையிலுள்ள பார்வதியின் சிற்பம் 
உள்ளது . மணப்பெண்ணை அலங்கரிக்கும் சிற்பமும் 


போன்று 


சோகா சாம்பில் 


சோங்காய் 


623 


சோசபு போனபார்ட்டு 


என்பவர் மிகப்பெரிய 

சிக்குரத்துக் ( Ziggurat ) 
கட்டடத்தைக் கட்டினார் . இதனுடன் கோயில்களும் 
அரண்மனைகளும் இவ்வரசால இங்குக்கட்டப்பட்டன .. 
சிக்குரத்தின் அழிபாடுகள இன்றளவும் இங்கு உள்ளன 

து 102 மீ . சதுரப் பக்கங்களையும் 24 மீ . உயரத் 
தையும் கொண்டு உள்ளது . இதன் உயரம் இன்று 
உள்ளதைவிட இன்னும் ஒரு மடங்கு உயரமானதாக 
முன்பு இருந்திருக்க வேண்டும் . இச்சிதைவுற்ற கட்ட 
டங்களுடன் இங்குப் பல தொன்மைப் பொருள்களும் 
ஈலாமிய முத்திரைகளும் கிடைத்தன . சு இரா 


சோங்காய் , மேற்கு ஆப்பிரிக்காவில் மாலிப 
( Mall ) பகுதியில் நைசர் ( Niger ) ஆற்றங்கரையில் 
வாழும் தொனமைக் குடியினராவர் . இப்பகுதி 
இலாக் தீபோ ( Lac Debo ) எனனும் இடத்திலிருந்து 
தொடங்கி , நைசீரியாவில் சொககோத்தோ ( Sokoto ) 
ஆற்று முகத்துவாரம் வரை பரவியுள்ளது . சோங்காய் 
( Songhai ) மக்களினத்தவர்கள காககேசிய ( Caucasoid ) 
இனப் பண்புகளைக் கொண்ட கலப்பின நீக்கிரோக 
களாக உள்ளனர் . இவர்களுள் பல இனக் குழுவினர் 
கள் உள்ளனர் . இக்குழுக்களுள் செர்மா ( Zerma ) 
என்போரே முதனமையானவர்கள் . சோங்காய் மக்க 
ளினத்தவர்கள் பேசுவது சோங்காய் என்னும் மொழி 
யாகும் . 


சோசபு போனபார்ட்டு ( கி.பி. 1768-1844 ) , 
கார்லோ மரியா போனபார்ட்டுக்கும் இலிட்டிசா 

ரமாலினோவுக்கும் காாடோ ( Corte ) என்னுமிடத் 
தில் கி.பி. 1768 , சனவரி 7 - ஆம் நாள் மகனாகப் 
பிறந்தார் . இவர் பிரஞ்சுப் பேரரசர் நெப்போலி 
யனுக்கு மூத்த சகோதரர் . போனபார்ட்டு இவர்களு 
டைய குடும்பப் பெயர் . சோசப் காாதேவில பளளிக 
கல்வி பெற்றபிறகு 

பிரானசில உள்ள ஆட்டம் 
( Autom ) என்ற இடத்தில் கல்லூரிக் கல்வி பெற்றார் , 
பிறகு பைசா ( Pisa ) நகருக்குச் சட்டம் பயிலச் சென் 
றார் . இவர் , தன் சகோதரர்களைப் போலப் பிரஞ்சுக 
குடியரசுக் கட்சியைத் தழுவினார் . பிறகு பிரானசில் 
மாாசேல்சு ( Marseilles ) எனனும் நகரில் வேலை நிமித 
தமாகத் தங்கினார் . அந்நகரில் பெரும் வணிகரின மகள் 
சூலி கிளாரியை ( Julie Clary ) மணந்தார் . சோசபு 
கி பி . 1795 - இல காாசிகாவைத் திரும்பப் பெறுவதற் 
குச் செனிவாவிற்குத தூது சென்றார் . கி.பி. 1796- இல் 
நெப்போலியனுடைய இத்தாலியப் படையெடுப்பில 
பெரும் பணியாற்றினார் . கார்சிசாவைக் கைப்பற்ற 
பிரானசுப் படையெடுப்பின்போது பிரஞ்சுக் குடியர 
சின் உயர் ஆணையர் மெலிடோ ( A.F.MiotdeMclito ) 
எனபவருக்குப் பேருதவியாக இருந்தார் . 

காாசிகா 
வைக கைப்பற்றிய பின அதை மாற்றியமைக்கவும் 
திட்டம் வகுத்தார் . பர்மாவுக்கும் , உரோமுககும் 
( Rome ) கி.பி. 1797 - இல் அமைச்சராக நியமிக்கப் 
பட்டார் . நெப்போலியன இவரை உரோமில் புரட்சி 
இயக்கங்களை ஆதரிக்கச 

செய்தார் . 

அதனால் 
வத்திகனுக்கும் ( Vatican ) பிரான்சுக்கும் கசப்புணர்வு 
ஏற்பட்டது . உரோமிலுள்ள பிரானசு தூதுவர் அலு 
வலகத்திறகு முனபாக கி பி . 1797 - இல் ஏற்பட்ட 
கலகத்தில் பிரான்சின் தளபதி ( Leonard Duplot ) 
இறந்தார் . பிறகு சோசபு பாரீசுக்குத் திரும்பி ஐநூற் 
றுவா குழுவில் 

( Council of Five Hundred ) இடம் 
பெற்றார் . 


சமுதாயக் கட்டமைப்பு இவர்களிடையே விரி 
வானது . உயர்குலக் குழுவினர் , பொதுக்குடிகள் , 
கலைத் தொழிலாளர்கள் , அடிமைகள முதலானோர் 
முதன்மையான வகுப்பினர்களாக உள்ளனர் . இவர் 
களிடையே பலமனைவி முறைத் திருமணம் ( Poly 
gyny ) வழக்கிலுள்ளது . பெற்றோரின் ஒத்த பாலு 
டைய உடன்பிறந்தாரின் மக்களுடன் திருமணம் 
நடைபெறுகிறது . இவர்கள குடும்ப அமைப்பும் மர 
புரிமையும் தந்தை வழியில ( Patrilineal ) வருவ 
தாகும் . இவர்கள் சூன் முதல் நவம்பர் வரையிலான 
மழைக் காலத்தில் பயறு வகைகளை மிகுதியாக 
விளைவிக்கின்றனர் ; குறைந்த அளவில் கால்நடை 
களை வளர்க்கின்றனர் . மீன்பிடித்தலும் இவர் களின் 
தொழில்களுள் அடங்கும் . இரும்பு , மரம் , தோல , 
மண் முதலானவற்றை அடிப்படையாகக் கொண்ட , 

, 
கைத்தொழிற் கலைஞர்கள ஒவ்வொருவரும் தனித் 
தனி வகுப்பைச் சேர்ந்தவர்கள .இவாகள வாழும் பகுதி 
நடு ஆப்பிரிக்காவையும் மேற்கு ஆப்பிரிக்கா 
இணைக்கும் பகுதியாக விளங்குவதால் இங்கு இவர் 
கள் சாலையோர வாணிகத்தில் மிகுதியாக ஈடுபட் 
டுள்ளனர் . இன்றைய இளைஞர்களுள் பெரும்பாலா 
னோர் பிழைப்பிற்காகக் கானா நாட்டுப் பகுதிக்குச் 
சென்றுவிடுகின்றனர் . 

சீ.ப. 


சோசபு , நெப்போலியன் பிரான்சின் பேரரசராவ 
தற்குச் சளைக்காமல் உழைத்தார் . ஆசுத்திரியாவுடன 
ஓர் ஒப்பந்தம் கி.பி. 1801- இல் செய்தார் . சோசப்பும் 
மாரட்டும் பிரான்சின் பிரதிநிதிகளாக ஆங்கிலத் 
தூதுவர் காரன்வாலிசு பிரபுவுடன் பேச்சுவார்த்தை 
நடத்தி அமியன்சு ( Treaty of Amiens ) உடனபடிக 
கையைச் செய்தனர் . பிரஞ்சுப் பேரரசை ஒருங்கிணைப் 
பதில் நெப்போலியனுக்குச் சோசபு பேருதவியாக 
இருந்தார் . இதற்கிடையில் சோசபு பிரஞ்சு அரி 
யணைக்குச் சொந்தம் கொண்டாடவே நெப்போலி 
யன் சோசப்பை இலமபார்டியின ( Lambardy ) மன்ன 
ராக்கினார் . 


சோசுவா இரெய்னால்டுசு 


624 


சோடசோபசாரம் 


நெப்போலியன் கி.பி. 1805 - இல் செருமனியி 
லிருந்தபோது சோசபு பிரான்சின இடைக்காலத் 
தலைவராக இருந்தார் . போர் போன மரபினை 
( Bourbon Dynasty ) வெளியேற்ற கி.பி. 1806 - இல 
நேப்பிள் சுக்கு ( Naples ) அனுப்பப்பட்டார் . நெப்போலி 
யன் ஆணைப்படி ( Decree ) சோசபு நேபிள்சின் அரச 
ராக அறிவிக்கப்பட்டார் . 


அரசுமுறைக்கழகம் ( Royal Academy ) என்னும் 
கழகத்தை கி பி . 1768 - இல் தோற்றுவித்துச் சிறப்புப் 
பெற்றார் . அதற்கு இவருக்கு மாவீரன் ( Knight ) 
என்ற பட்டம் வழங்கப்பட்டது . அதன் 
என்ற முறையில் ஓவியர்கள் தீட்டும் முறைகளைப் 
பற்றி இவர் அவ்வப்போது எடுத்தியம்பிய கருத்துகள் 
பின்னர்த் தொகுக்கப்பட்டுப் புத்தகமாக வெளியிடப் 
பட்டன . 


தலைவர் 


| 


நெப்போலியன் கி பி . 1808 - இல் சோசப்பை 
இசுபெயின் அரசனாக நியமித்தார் . 

தலைநகர் 
மேட்ரிடில் ( Madrid ) தங்கி 5 ஆண்டுகள் ஆட்சி புரிந் 
தார் . ஆங்கிலேயர் கி.பி. 1813 - இல் இசுபெயினைக் 
( Spain ) கைப்பற்றியதால அதனைவிட்டு வெளியேறி 
னார் . ஆங்கிலேயர்கள கி பி . 1814 - இல் பிரான்சைத் 
தோற்கடித்து நெப்போலியனைக் காவலில வைத்த 
போது சோசபு செய்த பணி குறிப்பிடத்தக்கது . நெப் 
போலியன் சரணடைந்த பின் , அவருடைய மகளைப் 
பிரான்சு மன்னராக்க வேண்டும் என்று கி.பி. 1830 
- இல் வாதாடினார் . பிறகு இங்கிலாந்து , செனிவா 
வுக்குப் பயணம் செய்து பிளாரன்சில நிலையாகத் 
தங்கினார் . அங்கு கி.பி. 1842 - இல் இறந்தார் . 

தி.கை. 


தம் பிறகால வாழ்வில் இவர் செவிட்டுத் தன் 
மைக்கு இலக்கான போதிலும் இலண்டன கழகத் 
துடன் தொடர்பு கொண்டு புகழுடன் திகழந்தார் . 
சானசன் ( Johnson ) , பாசுவெல் ( Boswell ) , கோலடு 
சுமித்து ( Goldsmith ) , செரியன் ஆகியோர் தொடர்பு 
கொணடிருந்த இலக்கியக் கழகத்துடனும் இவர் 
தொடர்பு கொண்டிருந்தார் . மிகச் சிறந்த ஓவிய 
மேதையாகத் திகழ்ந்த இரெயினால்ட்சு தம்மை ஒரு 
மாணவராகவே கருதி இறுதிக் காலம் வரை புதுமை 
களைக் காண முயற்சி செய்தார் . 


| 


| 


இவருடைய படைப்புகளை இன்றும் ஆங்கில 
தேசிய கலைக்கூடம் , வாலாசின் சேகரிப்புகள் ஆகிய 
வற்றில் காணலாம் . 

மா.கா. 


என்பது 


சோசுவா, இரெய்னால்டுசு கி.பி. 1723 முதல 
1792 வரை வாழந்த ஆங்கில ஓவியர் . இவர் இங்கி 
லாந்து நாட்டு ஓவியர்களுள் தலைசிறந்தவர் ; மனிதர் 
களைச சித்திரமாகத் தீட்டுவதில் சிறந்தவர் . இவர் , 
தம் காலத்திய அறிவுத் துறை வல்லுநர்களை ஓவிய 
மாகத் தீட்டியுள்ளார் . டாக்டர் சாமுவேல் சானசன் 
என்ற எழுத்தாளர் , எட்வர்டு கிப்பன என்னும் வர 
லாற்றாசிரியர் , தாவீது 

காரிக்கு 

எனற நடிகர் , 
எட்மண்டு பர்க்கு என்னும் அரசியல்வாதி போன் 
றோரின் உருவப்படங்களை இவர் வரைந்துள்ளார் .. 
புகழ்மிக்க அப்படைப்புகளுடன பெண்களின உருவங் 
களையும் இவர் தீட்டினார் . திருமதி 
நெல்லி ஓ பிரெய்ன் போன்ற பெணகளின உருவ 
ஓவியங்கள 

படைப்புகளுள சிகரமெனக் 
கொள்ளலாம் 


சோடசோபசாரம் : சோடசம் 
பதினாறு என்னும் எண்ணையும் , உபசாரம் என்பது 
உபசரித்தல் , வழிபடுதல் முதலியவற்றையும் குறிக் 
கும் . எனவே , சோடசோபசாரம் எனனும தொடர் , 
இறைவழிபாட்டில் மேற்கொள்ளப்பெறும் 16 வகை 
உபசாரங்களைக் குறிப்பதாக உள்ளது . தமிழகத்தி 
லுள்ள சைவ , வைணவத் திருக்கோயில்கள அவவ 
வற்றுக்குரிய ஆகமங்களின் அடிப்படையில் அமைக்கப் 
பட்டனவாதலின் , அங்கு நடைபெறும் 
முறைகள் வழிபாட்டு முறைகள் 

ஆகம நெறி 
வழியே நடைபெறுகினறன . 


| 


பூசை 


சிடானசு , 


இவர் 


உலக 


தன்னலங்கருதி இல்லங்களிலும் பிறவிடங்களி 
லும் தனித்த முறையில ஆன்மார்த்தமாகச் செய்யப் 
படும் வழிபாட்டிலும் , 

நலங்கருதித் திருக் 
கோயில்களில் பரார்த்தமாகச் செய்யப்படும் வழி 
பாட்டிலும் , பதினாறு வகையினதான சோடசோப 
சார வழிபாட்டு முறை மேற்கொள்ளப்பெறும் . இவ் 
வகையில் நிகழும் வழிபாடு நிறைவான வழிபாடு 
எனக கொள்ளப்படுகிறது . 


இவர் கி பி . 1723 - இல் பிளிம்டன பட்டினத்தில 
பிறந்தார் . இளமை முதலே இவர் ஓவியஙகள தீட்டு 
வதில் ஆர்வங் காட்டினார் . 

பினபு 

இத்தாலிய 
நாட்டிற்குச் சென்றபோது இத்தாலிய மறுமலாச்சி 
யாளர்களின படைப்புகளால் கவரப்பட்டுத் தமது 
சமகாலத்திய ஓவியர்களைவிடத் தோச்சியுடையவ 
ராக விளங்கினார் . தம் 30 - ஆம் வயது 

முதல் 
இலண்டன் மாநகரில் வாழத் தொடங்கி கி.பி. 1792 
- இல் தமது மரணம் வரை அங்கே தங்கியிருந்து தம் 
கலைப் படைப்புகளை உருவாக்கினார் . 


பூசையில் 


சோடசோபசாரக் கிரியைகள் மேற் 
கொள்ளப்படுங்கால் ஒவ்வொரு கிரியையின் போதும் , 
சைவ நெறிப்படி சிவபெருமானுக்காயின் , சிவசம்பந்த 
மான மந்திரங்களையும் , திருமாலுக்காயின் திருமால 
சம்பந்தமான மந்திரங்களையும் உச்சரித்து வழிபடு 


சோடசோபசாரம் 


625 


சோடசோபசாரம் 


வர் . மலர் முதலியன இடும் போது பொதுவாக வழி 
பாட்டிறகுரிய மலர்களோடு , சிவன் திருமால் 
யோருக்கு உரிய சிறப்பான மலர்களும் கொள்ளப் 
படும் . 


ஆகி 


படைத்தல் , 14 ) பானீயம் - பருகும் நீர் அளித்தல் 
15 ) செப சமர்ப்பணம் - உருத்திராட்ச மணி கொண்டு , 
உரிய மந்திரங்களால் செபித்தல , 16 ) ஆரத்தி- தீபங் 
களைச சுற்றுதல் ; கற்பூர தீபம் காட்டல் . 


பதினாறு உபசாரங்களை நிரல்படுத்திக கூறும் 
நூல்கள் பலவற்றிலும் சிற்சில மாறுபாடுகள் காணப் 
படுகின்றன . இரணடொன்று வரிசை மாறியும் கூறப் 
பட்டுள்ளன . எனினும் பொதுவான அமைப்பு முறை 
யில் மாற்றம் இருக்கவில்லை . பூசைக்கு இன்றியமை 
யாதன மந்திரம் , தந்திரம் , கிரியை , பாவனை 
யனவாகும் . பூசை புரிவோர் , ஆகமநெறி நின்று , 
மந்திரங்களை ஓதிக் கிரியை செய்யுங்கால் அதற்குரிய 
பாவனையோடு செயற்பட வேண்டும் . 


வழிபாட்டினை வைணவர்கள் திருவாராதனம் 
என்பர் . திருவாராதனத்தில் பின்வரும் 16 வகைக் 
கிரியைகள இடம்பெறும் . ஆவாகனம் , தாபனம , 
சன்னிதானம் சன்னிரோதனம் , தேனுமுத்திரை , 
பாத்தியம , ஆசமனீயம் , அர்க்கியம் , இசுநபனம் , 
பானீயம் , புட்பதானம் , தூபம் , தீபம் , நைவேத் 
தியம் , அவதண்டனம் , செபசமர்ப்பணம் 


உபசாரங்களைச் செய்யுங்கால் , ஒவ்வொரு 
கிரியையின் போதும் , அவவவற்றிற்குரிய மந்திரங் 
களைக் கூறுவதும் , உடலுறுப்புகளால் அவ்வற்றிற் 
குரிய முத்திரைகளைக் காட்டுவதும் , சிந்தனையை 
அந்த அந்தக் கிரியையினபால செலுத்தி இருப்பதும் 
இன்றியமையாத தனவா கும் . 


சில அகராதிகள் இந்தச் சோடசோபசாரக் 
கிரியைகளின பெயர்களைத் தமிழப்படுத்தி 
அகர 
வரிசையில் கொடுத்துள்ளன . அவற்றுள் ஒருமுறை 
வருமாறு : அடைக்காய அளித்தல் அமுதமேந்தல 
ஆசமன நீர் அளித்தல் , ஆடை சார்த்தல் , கருப்பூர 
தீபமேந்தல , காலகழு நீர் தரல் , கைகழுநீரதரல , 
தவிசளித்தல் , தேய்வை பூசுதல் , நறும்புகை காட்டல , 
நீராட்டல் , மஞ்சளரிசி தூவல , மந்திர மலரால் அருச் 
சித்தல , மலர் சார்த்தல் , முப்புரி நூல் தரல , விளக் 
கிடல . உபசாரக் கிரியைகளைப் பெருக்கி 32 முத 
லாகக் கொள்ளுவதும் உண்டு . 


எனறு 


சிவாகம முறையில் சோடசோபசார 

பூசையில் 
மேற்கொள்ளப்பெறும் கிரியைகள் வருமாறு : 
1 ) ஆவாகனம் - முறைப்படி உபதேசம் செய்யப்பெற் 
றோர் , சிவபரம்பொருளை மந்திர வடிவமான 
சதாசிவ மூர்த்தியாக இலிங்கத் திருமேனியினிடததே 
விளங்கித் தோனறச செய்தல் ; 2 ) தாபனம் - மந்திரங் 
கூறி , திருவருள , இலிங்கத் திருமேனியில் இருநது 
அருள் புரியப் பத்தியொடு பாவித்தல் ; 3 ) சந்நி 
தானம் - மந்திரங்கள கூறி ஞான ஒளியாய்த திகழும் 
மூர்த்தியிடம் , பூசை 

செயவோர் அறிவு நிறைந்து 
நிற்க , சிவத்தின அருள நிறைந்து நிறகச செய் 
தல் ; 4 ) சன்னிரோதனம் . மந்திரங் கூறி , எப்போதும் 
அருள் புரிந்த வண்ணம் இருக்க வேண்டும் 
வேணடித் திருவருட் பெருக்கில் மூழகி நிலைத்து , 
இறைவனுக்கு நலவரவு கூறுதல ; 5 ) அவகுணடனம் 
- மந்திரம் கூறி , குறிப்பிட்ட கை முத்திரையோடு , 
சிவத்திற்கு முமமுறை சுற்றுதல ; 6 ) தேனுமுத்திரை 
- கைவிரல்களால நான்கு காம்போடு அமையும் 
பசுவின் மடிபோலக் காட்டுவது தேனு முத்திரை . 
அதனால மந்திரங் கூறி , ஆனம அறிவு பேரானந்த 
சிவத்தோடு கலந்திருககச் 

செய்தல ; 
7 ) பாத்தியம் - மந்திரங் கூறிப் பாத்திரத்தில 

வைத்த 
தீர்த்தத்தினைப் பாதங்களிலும் , புயங்களிலும் விடு 
தல் , 8 ) ஆசமனீயம் - மணப்பொருள கலந்த தீர்த்தத் 
தைப் பாத்திரத்தில் இட்டு , மந்திரங்கூறித திருமுகங் 
களில் ஆசமனீயம் கொடுக்க வேண்டும் . 9 ) ஆாககியம் 
எள நெல் முதலிய பொருள்கள் இட்ட பாத்திரத் 
தில் நீரை ஊற்றிப் பூசித்து வைதது , மந்திரங கூறிச 
சிவததின திருமுடியில் விடுதல ; 10 ) புட்பதானம் 
அறுகு , சண்பகம் முதலியமலாகளை அட்சதையுடன 
சேர்த்து மந்திரங் கூறி , சிவத்திடம் சேர்ப்பித்தல் ; 
11 ) தூபம் , 12 ) தீபம் -உரிய மந்திரங் கூறி நறும்புகை 
யையும் , தீபத்தையும் காட்டுதல ; 13 ) நைவேத்தி 
யம் - பலவிதமான 

திருவமுதுப் பொருளகளைப் 


மயமான 


பதினாறு வகை உபசாரங்களில் , நைவேத்தியம 
முதலியன பிருதுவி 

தொடர்பாகவும் , பாத்தியம 
முதலியன அப்புத் தொடர்பாகவும் , தீபம் முதலியன 
தேயுத் தொடர்பாகவும் , தூபம் 

முதலியன வாயுத 
தொடாபாகவும் மணியொலி , பாட்டு முதலியன 
ஆகாயத் தொடர்பாகவும் அமைகின்றன. அனைத் 
தும் ஐம்பூதத் தொடர்பினவாக அமைவதால் , 
சோடசோபசாரத்தைச் சுருக்கமாகப் பஞ்சோப 
சாரம் என்று கூறும் மரபுள்ளது . 


தீபக் கிரியையில் பதினாறு வகைகள் கொள்ளப் 
படுகின்றன . அவை தூபம் , தீபம் , மகா தீபம் , நாக 
தீபம் , விருடதீபம் , புருடதீபம் , பூரண கும்ப தீபம் , 
ஐந்து தட்டுத் தீபம் , நட்சத்திர தீபம் , மேரு தீபம் 
கறபூர தீபம் , மகா நீராஞ்சனம் முதலியனவாகும் . 


சோடசோபசார பூசையில் , தீப உபசாரத்திற்குப் 
பின்னர் , கண்ணாடி காட்டல் , குடை பிடித்தல் 


வா . க . 9 - 40 


சோணாட்டுப் , 


626 


சோத்பூர் பல்கலைக்கழகம் 


சாமரம் வீசுதல் , விசிறிபால் விசுறுதல் மயில் பீலி 
விசிறிகாட்டல் , வெள்ளாடையால் விசிறுதல் , முதலி 
யன நிகழும் . இறுதியில் வடமொழி , தமிழ்த் துதிப் 
பாடல்கள் ஓதப்பெறும் . 

அ.மா.ப. 


இவ்வூர் இடைக்காலத்தில் மொகலாறு என வழங்கி 
இப்போது மொகலார் என வழங்கும் ஊராகும் 
என்பர் . பாடலில் இடம்பெற்றுள்ள தொடர் முதலிய 
வற்றால் சங்ககாலப் புலவர் பெயர்கள் சில குறிக்கப் 
பட்டுள்ளன . அவை போன்றே தும்பியின் சிறுவடி 
வத்தையும் , கரு நிறத்தையும் பாடிச் சிறுகருந்தும் 
பியார் என இவர் பெயர் பெற்றார் எனக் 

கூறுவா 
ரும் உள்ளனர் . இதற்கு இவர் பாடியனவாகக் கிடைத் 
துள்ள பாடல்களில் அகச் சானறில்லை . 

இவர் , 
வல்லார் கிழான் பண்ணன் என்பவனின் 

கொடை , 
வீரம் ஆகியவற்றைப் பாடியுள்ளார் ( புறம் . 181 ) . 


சங்க 


சோணாட்டுப் பூஞ்சாற்றூர்ப் பார்ப் 
பான் கௌணியன் விண்ணந்தாயன் 
காலத்தில் வாழ்ந்த ஓர் அந்தணர் ; வள்ளல்களுள் 
ஒருவருமாவார் . இவர் இயற்பெயர் விண்ணந்தாயன் 
என்பது . 

இவர் தம் நெடிய பெயரிலமைந்துள்ள 
பார்ப்பான் கௌணியன் என்னும் பெயர்கள் இவ் 
வள்ளல் பிறந்த அந்தண குலத்தையும் , கௌண் 
டின்னிய 

கோத்திரத்தையும் உணர்த்துவனவாக 
உள்ளன . 

வள்ளலின் ஊர் சோழநாட்டிலுள்ள 
பூஞ்சாற்றூர் . அவ்வூர் முடிகொண்டான் ஆற்றங் 
கரையில் அமைந்தது . அவ்வூர் பூஞ்சிற்றுார் என்று சில 
ஏடுகளில் குறிக்கப்பட்டுள்ளது . 


இப்புலவர் பாடிய கையறுநிலைப் 

பாட்டு 
( புறம் 265 ) யாருடைய மறைவு குறித்துப் பாடப் 
பட்டதென்று தெரியவில்லை . அப்பாடல் தலைவ 
னோடு , பரிசிலர்க்குரிய செல்வமும் - அவன் துணையால் 
வென்ற - வேந்தரின் வெற்றியும் சென்றுவிட்டன என 
இவர் பாடியுள்ளார் . அப்பாடலும் வலலார் கிழான் 
பணணனைக் குறித்ததாகலாம் . 


பா.ம. 


4 


விண்ணந்தாயன் வேதக்கல்வி கேள்வி நிறைந் 
தவர் . வேத நெறி தவறாமல வேள்விகள் பல செய் 
தவர் . அதனோடு தம்மை நாடிவந்தோர்க்கு உவந் 
தீயும் வள்ளலாகவும் விளங்கினார் . அதனால , ஆவூர் 
மூலங்கிழார் தம் புறநானூற்றுப் பாடல் ஒன்றில் 
( புறம் . 166 ) இவரை ச சிறப்பித்துப் பாடியுள்ளார் . 
வாகைத் திணை , பார்ப்பன வாகைத் துறையிலமைந்த 
அப்பாடல் , இப்பாாப்பன வள்ளலின வைதிக மரபுச் 
சிறப்பையும் , மனைவியர் துணைபுரிய வேள்வி செய்த 
சிறப்பையும் , விருநதேற்றுப் போற்றிய சிறப்பையும் 
சுட்டி வாழ்த்துகிறது . இவவள்ளல ஆற்றிய வேள்விச் 
சிறப்பையும் , அதனால் எய்திய புகழையும் , நீர் 
நாண நெய் வழங்கியும் , எணணாணப் பலவேட்டும் , 
மண்ணாணப் புகழ் பரப்பியும் என்னும் பகுதி நயம் 
பட விளக்குகிறது ( புறம் . 166 : 21-23 ). அ.மா.ப. 


சோத்பூர்ப் பல்கலைக் கழகம் இராச்சுத் 
தான் மாநிலத்தில் தொடங்கப்பட்ட இரண்டாம் 
பல்கலைக் கழகம் . இது 1962 - இல் 

தொடங்கப் 
பட்டது . சோத்பூர் ( Jodhpur ) நகர 

ஆளுகைக்குள் 
இருந்த நான்கு கல்லூரிகளைக் கொண்டு நிறுவப் 
பட்ட இப்பல்கலைக் கழகம் விரைந்து வளர்ந்து 
வருகிறது . 


|| 


சோணாட்டு முகையலூர்ச் சிறுகருந் 
தும்பியார் சங்க காலப் புலவர் . இவர் பாடியன 
வாகப் புறநாநூற்றில் இரண்டு பாடலகள் ( 181 , 265 ) 
காணப்படுகின்றன . திருக்குறளைப் போற்றிப் பாடப் 
பட்டுள்ள திருவளளுவ மாலையில் இவா பெயரால் 
ஒரு வெணபா ( 17 ) காணப்படுகிறது . திருவள்ளுவ 
மாலை வெண்பாக்கள் சங்க காலப் புலவர் பெயர் 
கொண்டு பிற்காலத்தவரால பாடப்பட்டவை எனனும் 
கருத்தும் உள்ளது . இப்புலவா பெயர் சோணாடு 
என்னும் அடைமொழியின்றியும் பாட வேறுபாடாகக் 
காணப்படுகிறது . 


சோத்பூர்ப்பல்கலைக் கழகம் ( Jodhpur University ) 
கல்லூரிகளுக்கு இணைப்புரிமை தருதல் , கற்பித்தல் ,, 
உயராய்வு செய்தல் முதலான பணிகளை முதன் 
மையாகக் கொண்டுள்ளது . இப்பல்கலைக் கழகத்தில் 
இலச்சூ நினைவு அறிவியல் கல்லூரியும் ( Lachoo 
Memorial College of Science ) , மகேசு ஆசிரியர் 
கல்லூரியும் ( Mahesh Teachers College ), ஓங்கார்மால் 
சோமானி வணிகவியல் கல்லூரியும் ( Onkarmal 
Somani College of Commerce ) இணைப்புரிமை 
பெற்ற கல்லூரிகளாகும் . கமலா நேரு பல்கலைக் 
கழகம் அறிவியல் கல்லூரி ( Kamala Nehru Univer 
sity College for Science ) என்ற ஒரு கல்லூரி மட்டும் 
உறுப்புக் கல்லூரியாக ( Constituent ) உள்ளது . இங்குக் 
கலை , 

வணிகவியல் , சட்டம் , சமுதாய அறிவியல் , 
பொறியியல் ஆகிய புலங்கள் உள்ளன . இவற்றின் 
கீழ் பல துறைகள் செயற்படுகின்றன . 


இராசசுத்தான் மா நிலத்தில் இரண்டாவது 
முக்கிய நகரமாகச் சோத்பூர் இருப்பதால் இப்பல் 
கலைக் கழகத்தில் புதிய துறைகள் பல ஏற்படுத்தப் 
பட்டுள்ளன . இங்குப் புகுமுகக் கல்வி ( Pre- Univer 


இப்புலவர் பெயர் கொண்டு இவர் சோழநாட்டு 
முகையலூர் என்னும் ஊரினர் என ஊகிக்கலாம் . 


சோதனை அமைப்பு 


627 


சோதனை அமைப்பு 


டன் என்பாரும் இதுபற்றியே எழுதியுள்ளார் . கிப்சன 
என்பார் அசையும் படங்கள் சோதனை பற்றி ஒரு 
நூல் வெளியிட்டுள்ளார் 


sity Course ) இல்லை . இளம்பட்டப் படிப்பு , முது 
நிலைப் பட்டப் படிப்பு , ஆராய்ச்சிப் படிப்பு முதலான 
வற்றைப் பெற வசதியுண்டு . இளம் பட்டப்படிப்பு 
3 ஆண்டுகளும் , முதுநிலைப் பட்டப் படிப்பு 2 ஆண்டு 
களுமாகும் . இங்கு முனைவர் முதுமுனைவர் முதலான 
ஆராய்ச்சிப் பட்டங்கள் பெற வசதியுண்டு முதுமுனை 
வர் பட்டங்கள் சிறப்புத் தகுதி பெற்றோருக்கும் 
வழங்கப்படுகின்றன . 

ஆங்கிலம் ஆகிய 
ரண்டு மொழிகளும் பயிற்று மொழிகளாகும் . 


முழுநேரப் படிப்பில் சேர்ந்து படிக்க இயலாமல 
போவோர் தனிப்பட்ட முறையில் ( Private Study ) 
கற்க வாய்ப்புள்ளது இவ்வாறே குறுகிய காலப் 
பட்டயப் படிப்புகளையும் ( Diplomas ) , இப்பல்கலைக் 
கழகம் வழங்குகிறது . இதில் , உழைப்பாளர் சட்டங் 
கள் , பல்வேறு தொழில் நுட்பப் பாடங்கள் , வேளாண 
வேதியியல் , தோட்டம் அமைத்தலும் நகர் அழகு 
படுத்தலும் , இராசசுத்தான் மொழி முதலானவை 
யும் அடங்கும் . 


ஒரு சோதனை இரண்டு காரணங்கள் பற்றி உரு 
வாக்கப்படுகின்றது . ஒருவரின ஆளுமையின சிறப்பு 
கள் , பண்பு அல்லது திறமையினை அளந்திடுவது ஒரு 
காரணம் . ஒரு சூழலில் ஒருவரின் செய்திறனை மதிப் 
பீடு செய்வது மற்றொரு காரணம் . தனியாள வேற்று 
மைத் தொடர்பான ஒரு பொருள பதிந்த , சிறப் 
பான உளவியற் காரணியை இனங்கண்டு அளவீடு 
செய்தலில் தான மேலே சொன்ன 

முதலவகைச 
சோதனையின்வெற்றி இருக்கிறது . இதற்குக கார 
ணிக கொளகையும் காரணிப் பகுப்பாயவும் ஒரு நல்ல 
பகுத்தறிவான அணுகுமுறையினைத் தருகின்றன . 
ஒரு காரணியும் அதன் பினனணியிலுள்ள 

உளவியல் 
தன்மையும் இனங் கண்டுகொள்ளப்பட்டு உறுதிப் 
படுத்தப்பட்டுவிட்டால் பின்னர் அதே காரணியை 
அளவீடு செய்வதற்கான மற்றச சோதனைகளை 
உருவாக்கிடுதல் எளிது 


இப்பல்கலைக்கழகம் மாணவாகளுக்கும் ஆசிரி 
யார்களுக்கும் பல வசதிகளைச் செய்துள்ளது . 5 ஆண்டு 
பணிபுரிந்த ஆசிரியர்கள் முழுச் சம்பளத்துடன் 
உயர்கல்வி பெற விடுப்பு வழங்கப்படுகிறது . வறுமை 
யில் வாழும் மாணவர்களுக்குக் கலவிக் கட்டணச் 
சலுகை உள்ளது . சிறந்த நூலகமும் , தங்கும் விடுதி 
யும் மாணவர்களுக்குப் பெரிதும் பயன்படுகின்றன . 


என் 


சீ.ப. 


செயலதிறனில் உள்ளடங்கிய பொதுக்காரணிகள் 
பற்றிய ஓர் அனுபவ அறிவு , தனியாள் மதிப்பீட்டுச் 
சோதனைகளுக்கு மிகவும் பயனபடும் . இதறகு ஒவ 
வொருவனும் தனது 

பணியில் உண்மையில் 
னென்ன செயகின்றான் 

என்பதனை 

நேரடியாக 
அறிய வேண்டும் . இதனை அனுமானிப்பதற்குப் 
பிளனகான ( Flanagon ) என்பவர் பாகுபாடு நிகழவு 
கள் ( Critical Incidents ) என்னும் வழிமுறையினைக் 
கூறியுள்ளார் . அதன்படி , உயர்ந்த பதவிகளில் உள 
ளோர் வெற்றி அல்லது தோல்விக்கு இட்டுசசெலலு 
நடத்தைகளைக் கூறுமாறு கேட்பதாகும் . வெற்றி 
தோல்விக்கான பொது நடத்தைகளைக் கண்டறிந்து 
அவற்றிற்கான பண்புகளின் உளவியல் தன்மைகளை 
அறிந்திடவேண்டும் . 


பல 


சோதனை அமைப்பு : ஒரு சோதனையை 
அமைக்கும் போது 

கூறுகளைக் கவனத்தில் 
கொள்ள வேண்டும் . அவை சோதனையின தன்மை , 
வகை , குறிக்கோள் , பயன் போனறவையாகும் . இவற் 
றின் பின்னணியில் உளவியற் கொளகைகள் சிறப்பான 
பங்கு வகிக்கின்றன . 


ஒரு சோதனையை எவ்வாறு அமைப்பது என் 
பது பற்றிப் பல அறிஞர்கள் குறிப்புகள் வரைந்துள்ள 
னர் . அவர்களுள் அட்கினசு , கிலபோர்டு , இலேசி , 
இலிண்ட்குவிசுட்டு , இசுடூயிட்டு , திராவர்சு எனபவர் 
கள் குறிப்பிடத் தகுந்தவர் ஆவர் . பொதுமக்களுக் 
குப் பணிபுரியும் அலுவல்களில் சோதனைகளின் பயன் 
களை வலியுறுத்தி அட்கின்சு எழுதியுள்ளார் . ஒரு 
சோதனையில் பயனபடுத்தக்கூடிய வாக்கியங்களை 
எவவாறு எழுதுவது , அவற்றை எவ்வாறு தொகுப் 
பது எனபது பற்றி ஆசுடே , மோசியர் , 
பிரைசு போன்றோர் எழுதியுள்ளனர் . துணைக்கருவி 
களைப் பயன்படுத்திச் செய்யும் சோதனைகள் பற்றி 
லிணட்குவிசுட்டு என்பார் எழுதியுள்ளார் . மெல் 


சோதனைவழி அணுகுமுறையினை மட்டுமே 
சார்ந்திருக்க வேண்டிய காலமும் உண்டு . இதற்கு 
எடுத்துக்காட்டாக இரண்டாம் உலகப்போரின் போது 
விமானப்படை உளவியலாளர்களால் உருவாக்கப்பட்ட 
வாழ்வுமுறைச் செய்திச சோதனையினைக் கூறலாம் . 
சோதனைவழி அணுகுமுறை சிறப்பான , பயனுள்ள , 
எளிய முடிவுகளைத் தருகின்ற அதேநேரத்தில் சில 
கடுமையான குறைகளையும் கொணடிருக்கிறது . 


மெயர்சு , 


சோதனை முன்சோதிப்பு . ஒரு புதிய சோதனை 
யினை உருவாக்கியவுடன் 

அதனைச் 

சோதித்துப் 
பார்த்திடுதல் மிகவும் இன்றியமையாத ஒன்று . அப் 
படிச் சோதிக்கும்போது பொருட்பகுப்பிற்கு ( Item 


வா . க . 9 - 40 அ 


628 


சோதனை அமைப்பு 


சோதனை அமைப்பு 


தாகும் . இறுதிசசோதனையில் இருக்கவேண்டிய கூறு 
களே தொடக்கநிலைச் சோதனையிலும் இருக்க 
வேண்டும் இறுதிசசோதனையில் இருக்கவேண்டிய 
கூறுகளின் , ஐம்பது விழுக்காடு அதிகமான கூறுகளு 
டன் தொடக்கநிலைச் சோதனையைத் தொடங்க 
வேண்டும் . 


Analysis ) வேண்டிய விவரங்கள் 

கிடைக்கின்றன . 
சோதனையில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளிலும் 
அதன் அமைப்பிலுள்ள குறைகள் தெரியவருகின்றன . 
சோதனையைச் செய்து முடித்திட ஆகும் கால அள 
வும் , சோதனையின நீளமும் கணக்கிட்டு அமைத் 
திடலாம் . கான்ராடு என்பவர் சோதனையின அமைப் 
பில் மூன்று நிலைகளைக கூறியுள்ளார் . அவர் கூற் 
றுப்படி முதல் நிலை என்பது , அச் சோதனையினை 
அமைப்பாளரே நூறு தேர்வாளர்களிடம் கொடுத்து 
அவர்களிடமிருந்து பெற்ற விடைகளிலிருந்து சோத 
னையிலுள்ள ஒட்டுமொத்தமான குறைகளைக் கண 
டறியப் பயன்படுவது . இரண்டாம் நிலை பொருட 
பகுப்பாய்விற்கானது இச் சோதனையினை நானூறு 
தோவாளர்களுக்கு அளித்தல வேண்டும் . இறுதியாக 
மூன்றாம் நிலையில் இதுவரை கவனியாமல விட்டுப் 
போன சிறுசிறு குறைகளும் , சோதனையின நம்பகத் 
தன்மையும் முடிவு 

செய்யப்படுகின்றன . 
இந்நிலைகளை ஒரு சடங்காகப் பினபற்ற வேண்டிய 
திலலை . 


திறனாய்வுச் சோதனைகட்கு மட்டுமே பொருட் 
பகுப்புச் செய்திடல் சிறப்பு . பொருட்பகுப்பின் 
பொருட்டுச் செய்யப்படும் சோதனையின் போது 
தேர்வாளர்களுக்குத் தேவையான கால அளவினை 
நல்கிடவேண்டும் . அப்போது தான் அவர்கள் எல் 
லாக் கூறுகளையும் செய்திட முயற்சி செய்வர் . சோத 
னையின கூறுகள அனைத்தும் பல்வேறு 

வகைகளில் 
பலவேறு தேர்வாளாகளுக்கு வழங்கப்பட வேண்டும் . 


ஆனால் , 


அடைவுச சோதனை யின் 

மிகுதியாக் நாட்டச் 
சோதனைகள ( Aptitude Tests ) பொருட்பகுப்பிற்கு 
உட்படுத்தப்பட வேண்டும் . அடைவுச் சோதனையின 
கூறுகள் ஒரு வல்லுநரின் ஒப்புதலைப் பெறவேண்டு 
மானால் , சோதனையின முழு நம்பகத்தனமை 
வகைச் சோதனைகளுக்கும் வேண்டும் . இறுதிப் படிவ 
மானது எதிர்பார்த்த அளவு தரமானதாக இல்லை 
யெனில் மீண்டும் இரண்டாம் முறையாகப் பொருட் 
பகுப்புச் செய்யப்படலாம் . 


பொருட் பகுப்பு : இருவகையான செய்திகளைப் 
பொருட்பகுப்பு மக்களுக்கு அளிக்கிறது . அது பொருட் 
சிக்கலின் அளவையினையும் , ஏற்புடைமைக் குறியீட் 
டினையும் உணர்ததுகின்றது . ஏற்புடைமைக குறி 
யீடானது ஒரு காரணி எந்த அளவு அளவீடு செய் 
கிறது அல்லது ஒரு காரணியை எவ்வாறு மற்றவற்றி 
லிருந்து வேறுபடுத்துகிறது அல்லது ஒரு புறக்கார 
ணியை எவ்வாறு வருமுன் கண்டுரைக்கிறது என்ப 
தனைச சொலவதாகும் . 

சோதனையிலுள்ள ஒவ் 
வொரு கூறிலும் எத்தனை பேர் தேர்ச்சிபெறுகின்ற 
னர் அலலது ஒரு கூறு மற்றொரு புறக் காரணியோடு 
ஒத்தமைதல் அலலது ஒருகூறு மொத்தக் கூறுகளுடன் 
ஒத்தமைதல் என்னும் வழிகளில் ஏற்புடைமை 
தீர்மானிக்கப்படுகிறது . இவற்றில் பினசொல்லப் 
பட்ட இரு வழிகளும் அதிக அளவில பயனபடுத்தப் 
படுவதில்லை 


பொருட்சிக்கலின் அளவைகள் : சோதனையிலுள்ள 
ஒவ்வொரு கூறுககும் சரியாக விடையளிப்பவர்களின் 
விழுக்காடு அடிப்படையில் பொருட் சிக்கல் நிருணயிக் 
கப் படுகிறது . சோதனையின் எந்தவொரு கூறும் 
( வினா அலலது வாககியம் ) மிக எளிதான தாகவோ 
மிகச சிக்கலானதாகவோ இருத்தல் கூடாது . பொருட் 
சிககலின அளவு ( Indices of Item Difficulty ) B என்ற 
எழுத்தினால 

குறிக்கப்படுகிறது . இது ஒரு சராசரி 
அடைவு எண்ணும் , சாரசரிச் சிக்கல் அளவையுமாகும் . 


இவ்வாறு பொருட்பகுப்பு வழியாகப் பெறப் 
படும் செய்தி , சோதனை அமைப்பாளர் சோதனை 
யின் கூறுகளைத் தீர்மானித்திட உதவுகிறது . முத 
லில் பெருமளவில் சோதனைக் கூறுகளைத் தேர்வு 
செய்து கொண்டு , அவற்றிலிருநது சிறப்பான 
பொருட்செறிவு மிக்க கூறுகளை ஆய்த்து தீர்மானித் 
வேண்டும் . சோதனையிலுள்ள 

கூறுகளின 
மொத்த மதிப்பீட்டெண் , அச்சோதனையின ஒவ 
வொரு கூறின் தனமையினையும் சார்ந்திருக்கின்றது . 

பொருட் பகுப்பிற்குத் தயார்படுத்தல் : பொருட்பகுப் 
பின் பயனும் தொடக்கநிலைச் சோதனையின் வெற் 
றியும் அச்சோதனை அமைப்பாளரைப் பொறுத்த 


ஏற்புடைமை அளவைகள் : சோதனையின ஒரு 
கூறு அச் சோதனையின் மொத்த அடைவு எணணு 
டன் கொணடுளள உறவு , அக்கூறின் ஏற்புடைமை 
( Item Validity ) எனப்படும் . அதனைக் கணக்கிடு 
வதில் நான்கு முறைகள் உள்ளன . முதலாம் முறை , 
சோதனையின் ஒரு கூறினைத் தேர்ச்சிபெறுவது 
தேர்ச்சியாளரின் திறமை ஓகைவு ( Ogive ) என்ற 
வரைப்படத் தத்துவ அடிப்படையிலானது என்னும் 
அனுமானத்தின் மேலெழுந்ததாகும் . 

இரண்டாம் 
முறை , ஒரு கூறு எப்படியெல்லாம் பிற காரணி 
களை வேறுபடுத்தும் தன்மையானது என்பது பற்றிய 
தாகும் . மூன்றாம் முறை , ஒரு கூறு மற்றொரு புறக் 
காரணியுடன் கொண்டுள்ள ஒட்டுறவைப் பொறுத்த 


சோதனை அமைப்பு 


629 


சோதனை அமைப்பு 


ஆய்வின் 


தாகும் . நான்காம் முறை , பரவற்படி 
( Analysis of Variance ) அடிப்படையிலானதாகும் . 


யின ஒரே சீரான தன்மையினை மிகுதிப்படுத்தலாம் . 
வெவ்வேறான இரு சோதனைகள் ஒரு 

பொதுக் 
காரணியை அளவிடும்போது இரு சோதனைகளுக்கு 
மிடையேயான ஒட்டுறவு மிகக் குறைவாக 

இருக்க 
வேண்டும் . இதற்கு மற்றொரு சோதனைக்கூறுடன் 
குறைந்த ஒட்டுறவு கொண்டுள்ள சோதனைக 
களைத் தேர்ந்தெடுக்கலாம் . 


கூறு 


பெர்கூசன் என்பார் மாறாத 

தூண்டல்கள் 
( Constant Stimuli ) அடிப்படையில் கூறுகளை உள 
அளவை வழியாகச் செம்மைப்படுத்தும் 

ஒருமுறை 
யினை அறிமுகம் செய்துள்ளார் . பல்வேறு குழுக்களி 
டையே வேறுபடுத்தும் அளவை முறையினை இலாசே 
தந்துள்ளார் . இதுடி ( D ) முறை எனப்படும் . இலோ 
வின்சர் ஒன்று போலிருத்தல் 

அளவை 

என்னும் 
முறையினைக் கூறியுள்ளார் . 


கணிப்பீட்டுச் சிக்கல்கள் : மூன்று பெரும் சிக்கல் 
கள கணிப்பீட்டில் உள்ளன . முதலாவது , சோதனைக் 
கூறுகளுக்கான விடைகளுக்கு ஒரு மதிப்பினைத் தரு 
வது பற்றியதாகும் . இரண்டாவது , கணிப்பீட்டுச் 
சூத்திரங்கள் . மூன்றாவது , விடைகளில் காணப்படும் 
ஒத்துப்போதல் தன்மையாகும் . 


ஏற்புடைமை அளவையைக் காட்டிலும் பொருட் 
சிக்கல் அளவைகள் சிறப்பானவை . குறிப்பாகக் குழு 
வின் எண்ணிக்கை ஐம்பதிற்கும் குறைவாக இருக்கும் 
போது பொருட் சிககல அளவை நல்ல முடிவுகளைத் 
தருகின்றது என்பது கிப்பான் , கார்டர் என்ற இரு 
வரின் கருத்தா கும் . சோதனைக் கூறுகளின் உறுதி 
அசசோதனையினை எத்தகையவர்கள் விடையளிக் 
கின்றனர் என்பதைக் சார்ந்துள்ளது . 


மதிப்புக் கணிப்பீடுகள் : பல கூறுகளை உள்ளடக 
கிய சோதனை , பலவேறு 

துணைச் 

சோதனை 
களைக கொண்ட ஒரு சோதனையாகக் கருதப்படும் . 
அத்தகைய சோதனையின் பகுதிகளை எந்த அளவு 
வேண்டுமோ அந்த அளவிறகுச சேர்த்து அச் சோத 
னையின் கூட்டு அடைவு எணணின் ஏற்புடைமையை 
மிகுதிப்படுத்தலாம் இதற்குப் பலமுனை ஒட்டுறவுக 
கொள்கை நன்கு பொருந்தும் . 


மேலே சொன்ன முறைகளெல்லாம் 

செயல் 
திறன் சோதனைகளுக்குரியவையாகும் . அவற்றைத் 
தக்கவாறு மாற்றியமைத்து வேகச் சோதனைகளுக் 
கும் பல்விடைக் கூறுகள் சோதனைகளுக்கும் பயன் 
படுத்தலாம் . 


ஒரு சோதனைக்கான கூறுகளைத் தேர்வுசெய் 
வது எப்படி ? மிகுதியான நம்பகத் தன்மையும் ஏற் 
புடைமையும் உள்ள கூறுகள் சிறப்பானவை . 

சோத 
னையின் மொத்த அடைவு எண் அடிப்படையிலும் , 
கூறுகளை அவற்றின் சிக்கல் தன்மையின் அடிப்படை 
யிலும் வரிசைப்படுத்தி அமைத்தும் , கூறுகளை மாற்றி 
யமைத்தும் தேர்வு செய்யலாம் . செய்திகள் 

மிகுதி 
யாகக் கிடைக்கும் போது ஒரே தன்மையான 
ணைச் சோதனைகளை உருவாக்கவும் செய்யலாம் . 


கணிப்புச் சூத்திரங்கள் : சோதனைக கூறுகளின் 
சரியான விடைகளுக்கு ஒரு மதிப்பினையும் , தவறான 
வினாக்களுக்கு ஒருமதிப்பினையும் அளித்து 
அவை 
இரணடின் மொத்தத் தன்மையினை அறிவது கணிப் 
புச் சூத்திரங்கள் எனப்படும் . விடை அளிக்காது விட் 
டுப்போன கூறுகளுக்கும் , முயற்சி செய்யாமல் விட்டுப் 
போன கூறுகளுக்கும்கூட ஒரு மதிப்பினை 

வழங் 
குவதுண்டு வேகச் சோதனைகளில் அனுமானமாகவும் , 
அவசரமாகவும் விடைகள் அளிக்கப்படுவது உணடு . 
இவை சரியான விடைகளின் எண்ணிக்கையை உயர்த் 
துவன . எனவே ,, அவற்றை ஒதுக்கிட 
அதற்கான திருத்தும் சூத்திரம் ஒன்று உள்ளது . நிகழ் 
தகவு குறைகளைத் திருத்திட உதவும் சூத்திரங்கள் 
காரண காரியக் கணிப்புச் சூத்திரங்கள் ( Apriori 
Scoring Formula ) எனப்படும் ஏறபுடைமையினை 
மிகுதிப்படுத்த உதவும் சூத்திரங்கள் சோதனைக் 
கணிப்புச் சூத்திரங்கள் எனப்படும் . 


வேண்டும் . 


கி.இரா . 


சோதனையின் மொத்த அடைவு எண்களின் 
ஏற்புடைமையினை மிகுதியாக்க இரு வழிகள் உள் 
ளன . இரு சோதனைகளின் கூறுகளைக் குறிப்பிட்ட 
விகிதத்தில் - எந்த அளவு இருக்கவேண்டுமோ அந்த 
அளவு சேர்த்து ஏற்புடைமையினை மிகுதியாக்கலாம் . 
ஒரு தனிப்பட்ட சோதனையின் ஏற்புடைமையினை 
மிகுதியாக்க , அச் சோதனையின் ஒவ்வொரு கூறும் 
ஒரு புறக் காரணியுடன மிகுதியாகவும் , சோதனை 
யின் மற்றக் கூறுகளுடன் குறைவாகவும் ஒட்டுறவு 
கொண்டிருக்க வேண்டும் . 

எதிர்மறைப் பொருட்பாகுபாடு ( Negative Item 
Analysis ) முறையினைப் பயன்படுத்தியும் சோதனை 


துணை நூல்கள் : 


Mc 


D Amato , M.R . , Experimental Psychology , 

Graw Hill Book Co , Newyork , 1970 . 


Freeman , F.S. , Theory arid Practice of Psychologi 

cal Testing , Oxford and IBH Publishing Co. , 
New Delhi , 1963 . 


சோதனை ஆணை 


630 


சோதனை ஆணை 


Gailford , J.P . , Psychometric Methods , ( 2nd Ed ] Tata 

-Mc Graw Hill Publishing Co , Ltd , Bombay . 
1954 . 


வேறு 


அஞ்சலக அல்லது தந்தித்துறை அலுவலரிடத்தி 
லுள்ள ஓர் ஆவணம் , அஞ்சல் கட்டு அல்லது 
பொருளைத் தேடுவதற்கான ஆணையை 
மாவட்ட நடுவர் அல்லது தலைமை நீதித்துறை நடு 
வர் மட்டுமே பிறப்பிக்க முடியும் . 


Graw 


Nunually J.C. , Psychometric Theory , Mc 

Hill Book Co , New York , 1967 . 


ஆவணங் 


சோதனை 

ஆணை ஒரு கட்டடததில 
நுழைந்து , குறித்த பொருளகளையோ 
களையோ கைப்பற்றுதற்கும் ; குறிப்பிட்ட ஒருவரை 
மற்றொருவர் சட்ட முரணாகத தடுத்து வைத்திருக் 
கும் போது அவரைத் தேடிக் கொணர்தற்கும் குறிப் 
பிட்ட ஒருவருக்கு அதிகாரமளித்து , குற்றத்துறை 
நடுவர் இடும் ஆணை சோதனை ஆணை ( Search 
Warrant ) எனப்படும் . 


வேறு 


சோதனை ஆணையை எப்போது பிறப்பிக்கலாம் . 
குற்றவியல நடைமுறைச் சட்டம் , பிரிவு 91 - இனபடி , 
புலனாய்வு , பரிசீலனை , விசாரணை அல்லது 
நடவடிக்கையின பொருட்டு , ஆவணம் அல்லது வேறு 
பொருள எதையும் , நீதிமன்றம் தாக்கல் செயய 
வேணடி ஒருவரைப் பணித்திருந்து , அதை அவா 
தாக்கல செய்யாதபோது ; அல்லது , 


திருட்டுப் பொருள் , பொய்யாவனங்கள் முதலி 
யவை இருப்பதாக ஐயுறப்படும் இடத்தைச் சோதனை 

படுதல் : எந்த இடமேனும் திருட்டுப் பொருள் ; அல் 
லது மறுப்புக்கிடமான பொருள் ( Objectionable Ar 
ticle ) களான , 1 ) கள்ள நாணயம் ; 2 ) உலோக அடை 
யாள வில்லைகள் சட்டம் , 1889 ( Mctal Tokens Act , 
1889-1 of 1889- ) - ஐ மீறிச் செய்யப்பட்ட உலோகத் 
துண்டுகள ; அல்லது சுங்கச் சட்டம் , 1962 ( 52 of 
1962 Customs Act , 1962 , 52 of 1962 ) பிரிவு 11 
இன் படி அவ்வப்போது நடைமுறையிலுள்ள அறி 
விப்பு எதையும் மீறி இந்தியாவிற்குள் கொண்டுவரப் 
பட்ட உலோகத்துண்டுகள் ; 3 ) கள்ள உரூபாத்தாள் 
கள்ள 

அஞ்சல் தலைகள ; 4 ) பொய்யாவணங்கள் 
5 ) போலி முத்திரைகள் ; 6 ) இந்தியத் தண்டனைச் 
சட்டம் , பிரிவு 292 - இல் குறிப்பிடப்பட்டுள்ள ஆபாசப் 
பொருள்கள ; 7 ) இவற்றை ( 1 முதல் 6 வரையில் ) உற் 
பத்தி செய்வதற்கான கருவிகள் அல்லது பொருள் 
கள் எதையும் வைப்பதற்கு அல்லது விற்பனை செய் 
வதற்கு அலலது உணடாக்குவதற்குப் பயன்படுத்தப் 
படுகிறது என்று ஒரு மாவட்ட நடுவர் அல்லது உட் 
கோட்ட நடுவர் அல்லது 

முதல் வகுப்பு நடுவர் 
எவருக்கும் தெரியவருகின்ற போது , அவர் , 

காவலர் 
தகுதிக்கு மேல் நிலையிலுள்ள காவல் 

அலுவலர் 
ஒருவருக்குச் 

சோதனை ஆணை மூலம் அதிகார 
மளித்து , அத்தகைய பொருள் இருக்கும் இடத்தில் 
புகுந்து , அந்தப் பொருளைக் கைப்பற்றக் கட்டளை 
யிடலாம் . 


குற்றவியல் நடைமுறைச் சட்டம் , பிரிவு 92 ( 1 ) 
இன்படி , அஞ்சலக அல்லது தந்தித்துறை அலுவல 
ரின் பாதுகாப்பிலுள்ள ஆவணம் , அஞ்சல் - கட்டு அல 
லது பொருள் எதையும் ஒரு மாவட்ட நடுவர் அல் 
லது தலைமை நீதித்துறை நடுவர் அல்லது அமர்வு 
நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் புலனாய்வு . 
பரிசீலனை . விசாரணை அல்லது வேறு நடவடிககை 
யின் பொருட்டுத் தேவைப்படுகிறதென்று வேண்டி 

அதை அலுவலர் ஒப்படைக்காத போது ; 
அல்லது அதை அவர் தாக்கல் செய்யமாட்டார் , அல 
லது விரும்பார் என்று நம்புவதற்குக் காரணமிருக்கும் 
போது ; அல்லது , 


யிருந்து , 


அத்தகைய ஆவணம் அல்லது பொருள் எவரி 
டத்தில் உள்ளது என்று நீதிமன்றத்திறகுத் தெரியா 
திருக்கும்போது நீதிமனறம் சோதனை ஆணை மூலம் 
ஒருவருக்குக் கட்டளையிட்டு அப்பொருளைக் 
கொணர்விக்கச் செய்யும் . 


நூல்கள் , செய்தித்தாள்கள் , காலமுறை இதழ்கள் 
ஆகியவைகளைக் கைப்பற்றுவதற்குச் சோதனை 
ஆணை 

இடுதல் . இந்தியத் தண்டனைச் சட்டம் 
பிரிவு 124 - அ - இன்படி அரசுக்கு எதிராகப் பகைமூட் 
டல் ; பிரிவு 153 - அ - இன்படி சமயம் , இனம் , பிறந்த 
கம் , உறைவிடம் , மொழி முதலியவை 
காரணமாக 
வெவ்வேறு வகுப்புகளிடையே பகைமையை வளர்த் 
தல் மற்றும் ஒற்றுமை நிலவுவதற்குக் குந்தகமான 
செய்கைகளைச் செய்தல் ; பிரிவு 153 - ஆ - இன்படி 
தேசிய ஒருமைப்பாட்டிற்குக் குந்தகமான பழிச்சாட் 
டுகள் , அறைதல்கள் செய்தல் ; பிரிவு 292 - இன்படி 
ஆபாச நூல்கள் முதலியனவற்றை விற்பனை செய் 
தல் ; பிரிவு 292 - இன்படி இளைஞர்களுக்கு ஆபாசப 
பொருள்களை விற்பனை செய்தல் ; பிரிவு 

295 - அ 
இனபடி குறிப்பிட்ட வகுப்பினரின் சமயம் , அல்லது 


சோதனை ஆணையில் குறிப்பிட்டனுப்பப்படுவர் 
அந்த ஆணைக்கும் மற்றும் குற்றவியல் நடைமுறைச் 
சட்டத்தில் குறிப்பிடப்படும் விதிகளுக்கும் ஏற்பச் 
சோதனையை மேற்கொள்வார் . நீதிமன்றம் தாம் 
பொருத்தமெனக் கருதுகின்ற வகையில் குறிப்பிட்ட 
இடம் அலலது பகுதியைச் சோதனையிட ஆணை 
பிறப்பிக்கும் . 


சோதனை ஆணை 


631 


சோதனை உருவரை 


சான 


இல்லாத நிலையில் , வேறொரு பகுதியைச் சார்ந்த 
சான்றாளாகளைக் 

கொண்டு , அந்த இடத்தைச் 
சோதனை இடுதல் வேண்டும் , சோதனையில் 
றாளராக வரமறுக்கின்ற எவரும் இந்தியத் தண 
டனைச் சட்டம் , பிரிவு 187 - இன் கீழத் தண்டி 
படுவர் . 


பு.வே. 


காவல 


சமய நம்பிககைகளைப் பழித்துரைத்தல் , அவர்களின் 
சமய உணர்வுகளைப் புணபடுத்தல் தொடர்பான 
செய்திகளை உட்கருத்துடன் வெளியிடும் , ஏதேனும் 
செய்தித்தாள் அலலது நூல் ; அல்லது ஆவணம் எது 
வும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருப்பதாக நீதிமன் 
றததிற்குத் தெரிய வருமிடத்து , அது அவறறைக 
கைப்பற்றுவதற்காகத் துணை ஆய்வாளர் தகுதிக்கு 
குறையாத 

அலுவலர் ஒருவருக்குக கட் 
டளை வழங்கி அவற்றைக் கைப்பற்றும் . 

சட்டவிரோதமாகக் கட்டுப்படுத்தப்பட்டவரைத் 
தேடிக் கொணருதற்குச் சோதனை ஆணை : ஒருவா மற 
றொருவரால் சட்டத்திற்கு 

முரணான வகையில் 
அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் போது , ஒரு மாவட்ட 
நடுவர் அல்லது உட்கோட்ட நடுவர் அல்லது முதல் 
வகுப்பு நடுவர் , அவரை அடைத்து வைத்திருககும 
நபரிடமிருந்து அவரை மீட்டுக் கொணர்வதறகுக் 
குறிப்பிட்ட ஒருவருக்கு அதிகாரமளித்துச் சோதனை 
ஆணையைப் பிறப்பிக்கலாம் 

சோதனை ஆணையை நிறைவேற்ற இடத்திற்குரி 
யவர் வசதி செய்து தருதல் வேண்டும் ஒரு 
அல்லது இடத்தைச் சோதனை இடுதல் வேண்டும் 
அந்த இடத்திற்கு உரியவரை , சோதனை 
நிறைவேற்றுபவர் 

வேண்டும்போது , 
ஆணையை 
அவர் அதற்கு அனுமதியளிதது போதிய 
வசதியைச் 

தருதல 

வேண்டும் . அவர் 
அங்ஙனம் வசதி எதையும் செய்து தராதபோது 
சோதனை ஆணையை நிறை வேற்ற அதிகாரம் 
வழங்கப் பெற்றவர் , அந்த வீடு அல்லது இடத்தின் 
முன் கதவு அல்லது சன்னல் எதையும் உடைத்து 
உள்ளே போகலாம் . 


சோதனை உருவரை : சோதனை உருவரை 
என்பது , ஓர் ஆய்வைப் பற்றிய திட்டம் , அமைப்பு , திற 
முறை ஆகிய மூன்றும் சேர்ந்து ஆய்வு வினாவிற்கு எவ 
வாறு தகுந்த விடை கண்டுபிடிப்பது , ஆய்வில் தோன 
றும் மாறுபாடுகளை( Variance ) எவவாறு கட்டுப்படுத்து 
வது என்ற இரு நோக்கங்களைக் கொணடதாகும் . அதா 
வது ஓர் ஆய்வை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று 
பொதுவாகத் திட்டம் வகுத்துப் பின்னர் ஆயவில 
படிக்க இருக்கும் மாறுமியலபுகளை ( Variables ) ஓர் 
உருவில் அமைத்து , அதில் அவை எவவாறு ஒன்றுக 
கான்று தொடாபுடையனவாகஇருக்கினறன எனறு 
சோதனையாளர் தமது கருததைப் படம் 

மூலம் 
வெளிப்படுத்த வேண்டும் . இறுதியாக இங்ஙனம் வடி 
வமைத்த ஆயவுத் திட்டத்தை எவவாறு 
முறையில் பயனபடுத்தி ஆய்விற்கு வேணஎடிய விவரங் 
களைச் சேகரித்து அவற்றைப் பகுக்க 

(( Analyze ) 
வேண்டும் என்று முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் . 
சுருங்கக கூறின் , உருவரை ( Design ) என்பது விவரங் 
களின் ( Data ) ஒழுங்கு முறையைக குறிப்பதாகும் . 
எல்லாச் சோதனை 

உருவரைகளின் 

அடிப்படை 
நோக்கம் இயற்கையில் நடப்பனவற்றை நன்கு கட்டுப் 
படுத்திய பல நிலைகளில் கூராய்வு செய்ய வேண்டும் 
என்பதாகும் . 


வீடு 


செயல 


என்று , 


செய்து 


ஆட்களைச் சோதனையிடுதல் : ஒரு வீடு அல்லது 
இடத்தில் ; அல்லது அதன் சுற்றுப் புறத்தில் எந்தப் 
பொருள்களுக்காகச் சோதனை இடவேண்டுமோ . அந் 
தப் பொருள் எதையும் ஒருவா தம் உடம்பில் மறைத்து 
வைத்திருக்கிறாரென்று சோதனை ஆணையை நிறை 

அதிகாரம் அளிக்கப்பட்டவருக்கு ஐயம் 
ஏற்பட்டால் அவர் குறிப்பிட்ட ஒருவரைச் சோதனை 
இடலாம் . குறிப்பிட்ட அந்த ஆள் பெண்ணாக இருக் 
கும் நிலையில் , அவரை ஒரு பெண்ணைக் கொணடே 
சோதனை இடுதல் வேண்டும் . 


வேற்ற 


சோதனை உருவரையின் முக்கிய இரு நோக்கங் 
கள் : சோதனை 

உருவரையின் முதல் நோக்கம் 
ஆய்வாளரை ஆய்வு 

வினாவிற்கு ஏற்றதாகவும் 
எல்லோராலும் அறியக கூடிய புறப்பொருள தனமை 
உடையதாகவும் ( Objective ) நுட்பமாகவும் ( Accurate ) 
சிக்கனமாகவும் ( Economical ) விடையளிக்க இயலச் 
செய்வதாகும் . ஒவ்வோர் ஆய்வுத திட்டமும , ஆழ்ந்து 
ஆராய்ந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துடன 
வாக்கப்பட்டு ஆய்வு வினாவிற்குச் செயலாராய்ச்சித 
திறமான சான்றுடன ( Empirical evidence ) விடை 
அளிக்குமாறு 

நிறைவேற்றப்படுகிறது . சோதனை 
உருவரை ஆய்வாளருக்கு எதைக் கூராய்வு செயவது , 
எவ்வாறு கூராய்வு செய்வது , கூராய்வின் அளவுக் 
கூறுகளை எவ்வாறு பகுப்பது என்பன 
வற்றைத தெளியப்படுத்துகிறது . நிறைவான உரு 
வரை எவ்வளவு கூராய்வுகள் செய்ய வேண்டும் , 
எந்த மாறுமியல்புகள் ஆய்வாளரின் நேரடிக் கட்டுப் 
பாட்டிற்குட்பட்டவை , எந்த மாறுமியல்புகள் ஆய் 


போனற 


போது , 


1 


சோதனை ஆணையை நிறை வேற்றுவகையில் நடை 
முறை : ஓர் இடத்தைச சோதனையிடும் அலுவலர் 
அல்லது வேறு ஒருவர் , அச் சோதனையின் 
அந்தப் பகுதியைச் சார்ந்த மதிப்புமிக்க இருவரை 
சான்றாளராகக கொண்டு சோதனை 

இடுதல் 
வேண்டும் . அப்பகுதியில் தகுதி மிகக சான்றாளர் 


சோதனை உருவரை 


632 


சோதனை உருவரை 


என் 


வாளரின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை 
பதைத் தெரிவிக்கும் . 


படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு , ஒழுங்கு முறை 
யான மாறுபாடு , சார்ந்துள்ள மாறுமியல்பில் காண 
முடியும் என ஆராய்ச்சி வல்லுநர்கள கருதுகிறார்கள் . 


உளளன . 


சோதனை உருவரையின் இரண்டாம் முக்கிய 
நோக்கமாவது மாறுபாடுகளைக் கட்டுப்படுத்துதல் 
ஆகும் . மாறுபாடுகளை மூன்று வகையாகப் பிரிக்க 
லாம் ( Kerlinger , 1983 ) அவையாவன : ஒழுங்கு முறை 
யான மாறுபாடு ( Systematic variance ) , அயலான 
அல்லது புறம்பான மாறுபாடு ( Extraneous variance ) , 
ஒழுங்கீன அல்லது பிழையான மாறுபாடு ( Error 
variance ) இம் மூன்று வித மாறுபாடுகளை உறுப்பு 
களாகக் கொண்ட புள்ளி விவரக் கோட்பாட்டின் 
அடிப்படையில் ஒவ்வொரு சோதனை உருவரையும் 
அமைந்துள்ளது . அந்தக் கோட்பாடு : அ ) ஒழுங்கு 
முறையான மாறுபாட்டைப் பெரிதாக்க வேண்டும் 
( Maximize systematic , variance ) . % ) 

அயலான 
மாறுபாட்டைக் கட்டுப்படுத்த வேண்டும் 

( Control 
extraneous variance ) இ ) ஒழுங்கீன மாறுபாட்டைச் 
சிறிதாக்க வேண்டும் ( Minimize error variance ) . 


ஆய்விற்குப் புறம்பான மாறுமியல்புகளைக் 
குறைத்தோ அகற்றியோ ஆய்வினைச் 

செய்தால் , 
ஒழுங்கீனமான மாறுபாடுகள் ஓரளவு குறையும் . ஆய் 
விற்கும் புறம்பான மாறுபாடுகளைக் கட்டுப்படுத்தப் 
பொதுவாக ஐந்து முறைகள் 

அவை 1 . 
அகற்றுதல் ( Elimination ) ,2 . தற்செயல் முறை ( Random 
method ) , 3 இணைத்தல் அல்லது இணையாக்குதல் 
( Matching ) , 4 . ஆய்வு உருவரையில் புகுத்திப் படித்தல் 
( Building it into the rescarch design and studying its 
effect ) , 5. புள்ளியல் கட்டுப்பாடு ( Staitsitcal control ) 
என்பனவாம் ( Kerlinger , 1983 ) . 


ஒழுங்கு முறையான மாறுபாட்டைப் பெரிதாக்கு 
தல் என்பது , ஆய்வாளர் எதைப் பற்றி அறிய 
வேண்டுமோ அந்தக் கூறினை ( Factor ) ஒரு குழுவில 
( சோதனை குழு- Experimental group ) மிக அதிகமாக 
வும் ,மற்றொரு குழுவில் ( கட்டுப்பாட்டுக் குழு - Control 
group ) மிகக குறைவாகவும் ( முடிந்தால் அந்தக் கூறு 
இல்லாமலே செய்வதும் ) இருக்கச் செய்து , இவ்விரு 
குழுக்களும் எவ்வாறு மாறுபடுகின்றன என்று நோக்கு 
வது ஆகும் எடுத்துக் காட்டாகப் பரிசில் கற்றலின் 
வேகத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்று அறிய விரும் 
பினால் , ஒரு குழுவிற்குக் கற்றலின் போது பரிசளித் 
தும் மற்றொரு குழுவிற்குக் கற்றலின் போது பரிசளிக் 
காமலும் இருந்து இவ்விரு குழுக்களும் கற்றலின் 
வேகத்தில் வேறுபடுகிறார்களா எனப் பார்ப்பதாகும் . 
இதில் பரிசில் ஒரு சுயேச்சை மாறுமியல்பாகும் ( Inde 
pendent variable ) கற்றலின் வேகம் ஒரு சார்ந்துள்ள 
மாறுமியல்பாகும் ( Dependent variable ) . கற்றலின் 
வேகம் பரிசு பெறும் அளவைப் பொறுத்து உள்ளதா 
என்று அறியப் பரிசிலை ஒரு குழுவிற்கு மட்டும் 
கொடுத்து மற்றொரு குழுவிற்குப் பரிசில் தராமல் 
வ்விரு குழுக்களையும் பெரிதாக 

வெவ்வேறாக 
மாற்றி அமைத்து இவ்விரு குழுக்களும் அதே போலக் 
கற்பதிலும் உண்மையாக மாறுபடுகிறார்களா என்று 
பார்க்க வேண்டும் . ஒழுங்கான மாறுபாட்டைப் 
பெரிதாக்க வேண்டுமெனில் , சோதனைக் குழுவிற்கும் 
கட்டுப்பாட்டுக் குழுவிற்கும் இடையே உள்ள வேறு - 
பாட்டைப் ( சுயேச்சை மாறுமியல்பைப் 

பொறுத்த 
வரை ) பெரிதாக்க வேண்டும் . சுயேச்சை மாறுமியல் 
பை எந்த அளவிற்கு வெவ்வேறு அளவுகளில் மாறு 


பரிசுக்கும் கற்றலின் வேகத்திற்கும் தொடர்பு 
உள்ளதா என்று ஆய்வு நடத்திப் பார்க்கும் போது 
அறிவுத்திறன் கற்றலின வேகத்தைப் பாதிக்கும் என 
ஆய்வாளர் கருதினால் , அறிவுத்திறன் என்ற 

மாறு 
மியல்பை அகற்றி , பரிசுக்கும் கற்றலின் வேகத்திற்கும் 
இடையே இருக்கும் தொடர்பைச் சோதிப்பார் . அகற் 
றுதல் எனறால எந்த மாறுமியல்பு ஆய்விறகு அயலாக 
இருக்கும் எனக் கருதப்படுகிறதோ அதை ஒரு குறிப் 
பிட்ட அளவு 

எல்லைக்குள ( Range ) வைத்துக் 
கொண்டு கட்டுப்படுத்த 

வேண்டும் . 

முன்னர்க் 
கொடுத்துள்ள எடுத்துக் காட்டில் சொல்லப்பட்டி 
ருக்கும் அறிவுத திறனையே எடுத்துக கொள்ளும் 
போது அறிவுத் திறன் ஈவு ( Intelligence Quotiont ) 
90 முதல் 110 வரை உள்ளவர்களை மட்டும் எடுத்துக் 
கொண்டு அவர்களுடைய கற்றலின் வேகததைப் 
பரிசுடன் தொடர்பு படுத்திப் பார்ப்பது ஆகும் . 
அகற்றுதல் முறை மூலம் சோதிக்கப்படுபவாகள 
ஆய்விற்கு அயலான மாறுமியல்புகளைப் பொறுத்த 
வரை ஒரே சீராக ( Homogeneous ) அமைவர் . அகற்று 
தல் முறைக்கு ஆய்வாளர் முதலில் ஆய்விற்குப் புறம் 

மாறுமியல்புகளை உறுதிப்படுத்தி , பிறகு 
அவற்றை அகற்ற வேண்டும் . அங்ஙனம் உறுதி செய்ய 
முடியாவிடில் இரண்டாம் 

முறையான தற்செயல் 
முறையைக் கையாள 

வேண்டும் . 
தற்செயல் முறையில் சோதிக்கப் படுபவர்களுள் 
ஒவ்வொருவரும் சோதனைக் குழுவில் இடம் பெறச் 
சமவாய்ப்பு உடையவராகின்றனர் . 

தற்செயல் 
முறையை மூன்று 

நிலைகளில் கடைப்பிடிக்கலாம் . 
நிலையாவது சோதிக்கப்படுபவர் களை 
மொத்தத் தொகையிலிருந்து தோந்தெடுப்பது . 
ரண்டாம் நிலையாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 
களை வெவ்வேறு குழுக்களில் ஒதுக்குவது . மூன்றாம் 


பான 


முதல் 


சோதனை உருவரை 


633 


சோதனை உருவரை 


நிலையாவது குழுக்களுக்குச் சோதனைச் செயல் 
தொடர்பு முறைகளை ஒதுக்குவது . 


களைச 

செவவனே கட்டுப்படுத்த முடிந்தாலும் 
இறுதியில , சேகரித்த விவரங்களைப் பகுக்கும் போது 
விழிப்புடன் இருகக வேணடும் . ஏனெனில இணை 
யாக்குதலினால தொடாபொற்றுமை அலலது அன 
னியோன் யவிகிதம் ( Correlation ) அதிகமாகக காணப 
படும் . எனவே , அத்தொடர்பொற்றுமையை நீக்கிய 
பின்பு ஒப்பிடுதல் செய்ய வேண்டும் . இந்தப புளளி 
யியல் சோதனை முறைக்கு உடன மாறுபாடு பகுத 
தல் ( Analysis of convariance ) என்று பெயா 


ஆய்வின 


தறசெயல முறை பொதுவாக எவவிதக குறிக 
கோளும் ஒழுங்குமினறி , இங்கொன்று அங்கொனறு 
எனத் தோந்தெடுககும முறையைக் கையாளுவதால , 
பிழையான மாறுபாடுகள் இருக்கும் . ஏனெனில 
பிழையான மாறுபாடுகள் ஒருமுறை 
விளைவை மேனோககி இழுக்கும் அல்லது கீழ 
நோக்கித் தளளும் அலலது வலப்புறம் நோககிச் 
செலலும அலலது இடப்புறம் நோககிப் போகும் . 
ஆயவிறகுப் புறம்பான மாறுமியலபுகளைச செவ 
வனே கட்டுப் படுத்தாமல் இருந்தால , பிழையான 
மாறுபாடுகள் இவவாறு 

எவவித 

ஒழுங்குமினறி 
முனனும பினனும மேலும் கீழும் சென்று , ஆய வின 
முடிவை நிலை குலைக்கச செய்யும் . பிழை மாறுபாடு 
போல தற்செயல முறையும் எவவித ஒழுங்குமினறிக 
கையாளப்படுவதால பிழை மாறுபாட்டிறகு அது 
எதிரப்புச செயற்படும் ( Counteraction ) . அதாவது 
இரண்டு எதிரமறை அழுததஙகள ( Negative torces ) 
ஒனறோடு ஒன்று தாக்கும் போது நோ நிலையை 
( Positive )உண்டு பண்ணும எனற கருததினபடி தற 
செயல முறையினால ஏற்படும் மாறுபாடுகளும் பிழை 
மாறுபாடுகளும் ஒனறை ஒன்று பாதித துச செயல 
எதிரசெயல ( Interact ) உண்டு பணணி , ஆய்வின 
அடித்தளததை நோநிலைப்படுத்தும் . 

தறசெயல 
முறைக்குத்தான இம முக்கியமான நற்பணபு உள்ள 
தால ஆய்வாளாகள இமமுறையை மிகச சிறந்ததாக 
எணணி எங்கெலலாம பயனபடுத்த முடியுமோ அங் 
கெலலாம பயனபடுத்தி ஆய்வின 

முடிவை எவவித 
ஐயமும் இனறித தெளிவாகத் தெரிவிக்கலாம் என 
கின்றனர் . 


நான காம் முறை ஆயவிற்கு அயலாகத் தோனறி 
னாலும் அமமாறுமியல்புகளைச் சோதனை உரு 
வரையில் பொருத்தி அவற்றிற்குத் தனித்தனி அறை 
அமைத்து , சாாந்த மாறுமியலபுடன அவை கொண 
டிருக்கும் தொடர்பை அறிவது ஆகும் . 

அதனால , 
அவற்றின் அயலான மாறுபாடு ஆயவின முககிய 
முடிவைப் பாதிககாமல இருக்கச் செய்யலாம் . எடுத் 
துக்காட்டாக , பரிசும கற்றலின் வேகமும் ஒனறோ 
டொன்று தொடாபுடையனவா என்று ஆராயும் 
போது அறிவுத்திறன் ஓர் அயலான மாறுமியல 
பாகும் எனவே அதனுடைய அயலான மாறுபாட் 
டைத தடுக்க , அதற்குச் சோதனை உருவரையில் 
ஓா இடம் கொடுத்து அமமாறுபாட்டைக சுட்டுப் 
படுத்தலாம் அதைப் பினவரும் வரைபடம் விளக்கு 


கிறது 


| 


அறிவுத் திறன் எவு 


< 90 


90-110 


> 1101 


பரிசு பெறுவது 


கற்றலின 


வேகம் 


பரிசு பெறாதது 


இணையாக்குதல முறைகளைப் 

பயன்படுத்த 
வேண்டுமானால் , அகற்றுதல் முறையைப் போனறு 
முதலில் அயலான மாறுமியல்புகளை உறுதிப்படுத 
திய பின்னர் , வெவ்வேறு குழுக்களில் உள்ள சோதிக் 
கப்படுபவர்களை அயலான மாறுமியலபுகளினால 
இணைக்கவேண்டும் . அறிவுத்திறன் , வயது , சமூகப் 
பொருளாதார நிலை ( Socio - Economic status ) 
போனறவற்றை 

இணையாக்குதல் முறை மூலம் 
கட்டுப்படுத்த வேண்டுமேயானால , அவற்றை முதலில் 
உறுதிப்படுத்தி , முதல குழுவில 

வரும் 
இரண்டாம் குழுவில் உள்ள மற்றொரு வரும் மேலே 
குறிப்பிடப்பட்டுள்ள கூறுகளில் சமமாக இருககச் 
செய்து நடத்தப்படும் சோதனையில் , 
செயல் ( Performance ) எவவாறு உள்ளது என்று 
ஒப்பிட்டுப் பார்கக 

வேண்டும் 

இணையாக்குதல 
முறை 

மூலம் ஆய்வின அயலான மாறுபாடு 


= 


பரிசு மற்றும் அறிவுத் 

திறன் 


இரு கயேசசை 
மாறுமியல்புகள 


உளள 


கற்றலின வேகம் 


சாாந்துள்ள 
மாறுமியப்பு 


அவாகள் 


பரிசு பெறுவது 


= 


கற்றலின் போது 
பரிசு பெறும் 
ஆட்படுவோர் குழு 


. 


சோதனை உருவரை 


634 


சோதனை உருவரை 


= 


விகிதம் 


பரிசு பெறாதது 

கற்றலின் போது 
பரிசு பெறாத 

ஆட்படு வோாகுழு 
மேலே விவரிக்கப்பட்டுள்ள நான்கு முறைகளும் 
ஓர் ஆயவில கையாள முடியாமற போனால , புளளி 
யியல் கட்டுப்பாட்டின ( Statistical Control ) மூலந 
தான அயலான மாறுபாடுகளைக் குறைக்க முடியும் . 
அதாவது ஒரு தலையான அனனியோனய 
( Partial Correlation ) மூலம் அயல மாறுபாடுகளைக 
குறைக்கலாம் . எடுத்துக்காட்டாகப் பரிசும் , கற்றலின 
வேகமும ஆகிய இரண்டிறகுமுள்ள தொடாபை 
அறிய வேணடின அறிவுத்திறன குறுககே நிற்கலாம் . 
எனவே , அறிவுத்திறனை ஒரு தலையான அனயோனய 
விகித முறையைப் பயன்படுத்தி ஒதுக்கி விட்டு , பரிசிற 
கும் 

கற்றலின வேகத்திற்கும டையே உள்ள 
தொடர்பை அறியலாம் . 

இந்த ஐந்து முறைகளைக் கொண்டு அயலான 
மாறுபாடுகளைக் 

கட்டுப்படுத்தினாலும் சிலமுறை 
பிழையான மாறுபாடுகள குறுககிட்டு ஆயவின 
முடிவைத் தடம் புரளச செய்கினறன . அதற்கு இன 
னும் பல 

காரணங்கள் உண்டு . அவையாவன . 1 . 
சோதனையில் பயனபடுத்தப்படும் . கருவிகளின தகுதி 
யாற்றல் ( Validity ) 

முரண்படாமை 
( Reliability ) மிகக குறைவாக இருததல , 

2 . 
சோதனை செய்து முறை ( Test Procedure ) தவறுத 
லாக இருத்தல் , 3. சோதிககபப்படுவாகளின உடல , 

நிலைகள் சோதனை செய்யும் போது சரியில்லா 
மல் இருத்தல் . 

இவை எல்லாம் சேர்ந்தோ தனித்தோ பிழை 
யான மாறுபாடுகளை உண்டு பணணி ஆய்வின 
முடிவைப் பாதிக்கலாம் . 

ஆகையால் 

சரியான 
முடிவுக்கு வர ஆய்வாளர்கள பல புளளியியல படுத் 
தல் முறைகளைப் பயன்படுத்துகின்றனர் . அம்முறை 
களில் பொதுவாகப் பகுதியில் ( Numerator ) ஒழுங்கு 
முறையான மாறுபாட்டையும் தொகுதியில் ( Deno - 
minator ) பிழையான மாறுபாட்டையும் 

வைத்து , 
அவற்றின் ஈவு ( Ratio ) கணக்கிடப்படுகின்றன . அந்த 
ஈவை வைத்துக் கொண்டு ஆய்வு 

வினாவிறகுக் 
கொள்கை அளவில் ( Hypothetical level ) கொடுக்கப் 
பட்டிருக்கும் விடை ஏற்றுக் கொள்ளலாமா மறுக்க 
லாமா எனனும் எண்ணத்தில் உள்ளனர் . 

நிறைவற்ற நிறைவான சோதனை உருவரைகள் : 
நிறைவற்ற சோதனை உருவரைகள் மேலே விளக்கப் 
பட்டுள்ள மூன்று முக்கிய 

மாறுபாடு 
களைக் கொண்ட புள்ளியியல் கோட்பாட்டைச் சரி 
வரக் கவனிக்காமல் வரையப்பட்ட உருவரைகளா 
கும் . எடுத்துக்காட்டாக நடததைப் பயிற்சி ஒருவரின் 


நடத்தையை மாற்றி அமைத்ததா என அறிய ஒரே 
ஒரு குழுவை வைத்துக் 

கொண்டு அக்குழுவிற்குப் 
பயிற்சி அளித்து , பயிறசிககு முனபும் பின்பும் நடத்தை 
யில் மாற்றம் ஏதேனும் இருக்கிறதா எனப் 

பார்த் 
தால் போதாது இதைச் சரி செய்யக் குறைந்தது 
இன்னொரு குழுவைச ( கட்டுப்பாட்டுக் 

குழு ) 
சேர்ததுக கொணடு அக்குழுவிற்குப் பயிற்சி ஏதும் 
அளிக்காமல் , பயிறசிக குழுவுடன ( சோதனை குழு ) 
சோதித்துப் பார்ப்பது ஓரளவு சரி என்றாலும் முழு 
மையாக நடத்தை மாற்றத்திறகுக் காரணம் பயிறசி 
என ஒததுக் கொள்ள 

முடியாது . வளர்ச்சியின 
காரணமாகவோ 

மீணடும் மீண்டும் அளப்பதன 
காரணமாகவோ குறிப்பிட்ட சில அயலான மாறு 
மியலபுகளின் ( History of the Presence of Extrane 
our Variables ) நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டிருக்க 
லாம் . எனவே , குறைந்த அளவு இரு குழுக்களைச 
சோதனை உருவரையில் வைத்து ஒப்பிட்டுப் பார்ப்பது 
நலம் சாலமன ( Solomon ) என்பவர் மொத்தம் 
நானகு குழுக்களைத தமது சோதனை உருவரையில் 
புகுத்தி முனபு - பினபு சோதனை உருவரையை ( Pre 
- Post Test Design ) வலுப்படுத்துகிறார் . சாலம 
னின உருவரையில் ஒரு சோதனைக் குழுவும் மூனறு 
கட்டுப்பாட்டுக் குழுவும் உள்ளன . சோதனைக் குழு 
முதல கட்டுப்பாட்டுக் 

குழுவுடன் 

வேறுபடுவது 
போல் , இரண்டாம கட்டுப்பாட்டுக் குழு மூன்றாம் 
கட்டுப்பாட்டுக குழுவுடன வேறுபட்டால , ஆய்வின் 
முடிவு திட்டவட்டமாக , 

முரண்பாடும் 
இன்றி ஆய்வுக் கொளகையை ( Research Hypothesis ) 
ஏற்றுக் கொள்ளலாம் . இம் மூன்றுவித சோதனை 
உருவரைகளைக் கீழ்வரும் வரைபடங்கள காட்டு 


அல்லது 


எவ்வித 


கின்றன . 


நிறைவற்ற சோதனை உருவரை 


மு 
அ 


மு 
அ 


= பயிற்சிக்கு முன்பு செய்த 

சோதனை அளவு 


= பயிறசி 
= பயிற்சிக்குப் பின்பு செய்த 

சோதனை அளவு 


நிறைவான சோதனை உருவரைகள் 


( 1 ) சோதனைக குழு = மு 


வகையான 


கட்டுப்பாட்டுக் குழு = மு 


- = பயிறசி இன்மை 


சோதனை உளவியல் 


635 


சோதனை உளவியல் 


( 2 ) சாலமனின் சோதனை உருவரை 

சோதனைக் குழு 


முஅ 


உளநடவடிக்கை விவரங்களைச் சேகரிப்பதாகும் . 
பெரும்பான்மையான உளவியல் வல்லுநர்கள சரி 
பார்க்கக் 

கூடிய கூராய்வுகளை ( Observations ) 
அணுகினார்களே தவிர உள்ளுணர்வையோ ( Intution ) 
புகழி படைத்த அதிகாரிகளின் சட்டங்களையோ 
சார்ந்து அவாகள் தத்தம் கொள்கைகளை 

நிலை 
நாட்டவில்லை . 


கட்டுப்பாட்டுக் குழு 1 = மு 


மு அ 


கட்டுப்பாட்டுக் குழு 2 


கட்டுப்பாட்டுக் குழு 3 


= 


என்ற 


இக்காலத்தில் முன்பு - பினபு - சோதனை 
வரை மட்டும் அன்றிப் பல கூறு கொண்ட உருவரை 
( I actorial Design ) , இலத்தின் சதுர உருவரை 
( Latin Square Desiga ) கால நீளவட்ட உருவரை 
( Longitudinal Time Design ) fait ofGWIT orW A FÅ 
குழுக்கள் உருவரை ( Correlated Groups Design ) 
போன்றவைகளும் பயன்படுத்தப்படுகின்றன . இவை 
அனைத்தும் நிறைவான சோதனை உருவரைகளைச் 
சார்ந்தவை ஆகும் . 

வ தே.சா : 


துணை நூல்கள் : 


Kerlinger , F.N. , Foundations of Behavioral Rese 

arch , Surject Publications , Delhi , 1983 . 


Mcguigan . F.J. , Experimental Psychology : A Metho 

dological Approach , Prentice - Hall , Inc. New 
Jersey , 1978 . 


புதிய அறிவியல் தோற்றத்திறகுமுன , தத்துவ 
வல்லுநர்களே அறிவைப் பற்றிய விவரங்களைச் 
சேகரித்து விளக்கங்களைக் கொடுத்து 

வந்தனர் . 
பின்னர் அவர்கள் தாங்கள் சேகரித்த விவரங்களை 
ஒழுங்காக வகைப்படுத்தினர் . வகைப்படுத்திய விவரங் 
களை நாளடைவில் பல சிறப்புக் கூறுகளாக ( Specia 
lities ) வகுத்து அவற்றை வளர்க்கலாயினர் . 
இயற்கைத் தத்துவம் ( Natural Philosophy ) 
பிரிவில் இயற்பியல் ( Physics ) , வேதியியல் ( Chemistry ) 
போன்றவை அடங்கின . உளத் தத்துவம் ( Mental 
Philosophy ) என்ற சிறப்புப் பிரிவில் உள இயலையும் , 
அறத் தத்துவம் ( Moral Philosophy ) என்பதில் பல 
தரப்பட்ட சமூக இயலைச் சார்ந்த பொருளகளையும் 
விவாதித்தனர் . இங்ஙனம தத்துவம் , பல இககால 
அறிவுத் துறைகளுக்குத் தாயாகத் திகழந்தது . இயற 
பியல் , வேதியியல் , உடற்கூற்றியல் ( Physiology ) 
வல்லுநர்கள் முதன முதலாகச் சோதனைகள் மூலம் 
தத்தம் கொளகைகளை உறுதிப்படுத்தினர் . கசுதவு 
பெகனர் ( Gustow Fechner , 1801-1887 ) எனபவர் 
கி.பி. 1860 - ஆம் ஆண்டு எழுதிய அடிப்படை உள 
நோய் மருத்துவம் ( Elementeder Psychophysik ) என்ற 
நூல் தான் சோதனை உள இயல் 

தோற்றத்திற்கு 
மூலகாரணமாக அமைந்தது . இந்த நூல புலன் 
பட்டறிவை ( Sensory experience ) அளக்கும் முறை 
களைப் பற்றியதாகும் . வில்கெல்ம் உண்டு ( Wilhelm 
Wundt , 1832-1920 ) என்பவர் செர்மனியில் கி . பி . 
1879 - ஆம் ஆண்டு இலைப்சிகு ( Leipzig ) பல்கலைக் 
கழகத்தில் முதல் உளவியல் சோதனைக் 

சோதனைக் கூடத்தை 
நிறுவினார் . ஆதலின் அவர் சோதனை உளவியலின 
தந்தை எனப்படுகிறார் . ஆனால் சிலர் , வில்லியம் 
சேம்சு ( William James ) என்ற அமெரிக்க உளவியல 
வல்லுநர் ஆர்வர்டில் ( Harvard ) அதற்கு முன்பிருந்தே 
சோதனைக் கூடத்தை நிறுவி உளஇயல் சோதனை 
களை நடத்தி வந்ததாகக கருதுகின்றனர் . எனினும் , 
அமெரிக்காவில் முதலில ஒழுங்கு முறைப்படியான 
உளவியல் சோதனைக்கூடம் கி . பி . 1883 இல் சான்சு 
ஆர்சின்சு பலகலைக் கழகத்தில் நிறுவப்பட்டதாகும் . 
ஆய்வாளர் இவ்வாறு உளவியல் சோதனைக்கூடங் 

உருவாக்கிப் பலதரப்பட்ட சூழ் நிலைகளில் 
சோதனை உளவியலை வளர்த்து வருகின்றனர் . 


சோதனை உளவியல் : உளவியலின் பிரிவு 
களில் சோதனை 

உளவியல் மிகவும் முக்கியமான 
தொன்றாகும் . அது உளவியலுக்கே முதுகெலும்பாக 
அமைந்திருக்கிறது . ஏனெனில் உள்ளத்தைப் பற்றிய 
உணமைகளைக் குறிப்பாக உள்ளத்தில் இருக்கும் 
புரியாத புதிர்களை யாவரும் அறியுமாறு வெளிக் 
கொணரும் முறைகளைப் பற்றி அறியச் சோதனை 
உளவியல் பயனுள்ளதாக இருக்கிறது . சுருங்கக் கூறின் 
சோதனை உளவியல் என்பது செயலாய்வு அல்லது 
சோதனை முறைகளைப் ( Experimental Method ) 
பயன்படுத்தி உளநடவடிக்கைகளைக் ( Mental Acti 
vities ) கற்றறிதல் பற்றியதாகும் . 


சோதனை உளவியல் வரலாற்றுப் பின்னணி : 
உளவியல் வரலாறறைக் காண்போமேயானால் 
முதலில் நமக்குத் தோன்றுவது , படிப்படியாக நூலியல் 
முறையைப் ( Empirical Method ) பயன்படுத்தி 


களை 


சோதனை உளவியல் 


636 


சோதனை உளவியல் 


என்ற 


சோதனை உளவியலில் பயன்படுத்தப்படும் சொற் 
களும் குறியீடுகளும் : உளவியற் சோதனைகளில் 
மிகவும் முக்கிய பங்கு வகிப்பது உயிரி ( Organism ) 
என்பதாகும் . அதற்கு உ ( 0 ) 

குறியீடு 
தரப்படுகிறது . இந்த உயிரி தான் சோதிககப்படு 
வதாக ( Subject ) விளங்குவது . முதலில் மிருகங்கள் 
சோதனைகளுக்குப் பயனபடுத்தப்பட்டன . ஏனெனில் 
நடத்தைக்குப் பொதுவாக , 

அடிப்படையாக 
அமைவது நரம்பு மண்டலம் ( Nervous System ) 
ஆகும் . மிருகங்களின நரம்பு அமைப்பு மனிதனின் 
நரம்பு அமைப்பை விட எளிதாக இருப்பதால 
நரம்பு - நடத்தைத் தொடர்பைச் சிக்கலில்லாமல் 
புரிந்து கொள்ளலாம் . மேலும் சோதனைகளில் , 
குறிப்பாக நரம்பு - நடத்தைத் தொடர்பைப் பற்றிப் 
படிக்கும் போது சிலமுறை ஆபத்து நேரிடக்கூடிய 
முறைகளைப் பயன்படுத்துவதால மிருகங்களையே 
சோதனை களுக்குள்ளாக்கினர் . எடுத்துக் காட்டாக 
மூளையில் குறிப்பிட்ட இடங்களில் நைவுப் புணகளை 
( Lesions ) உண்டாக்கி 

அதனால நடத்தையில் 
ஏதேனும் பாதிப்பு ஏற்படுகிறதா என்று பார்ப்பது 
ஒருமுறை ஆகும் . எனினும் பின்வந்த 

எனினும் பின்வந்த சோதனை 
உளவியல் வலலுநர்கள் ( Experimental Psycholo 
gists ) மிருகங்களைச் சோதனை செய்து 

அந்தக் 
கண்டுபிடிப்பை மனிதனுக்குப் பொதுப்பட அமைத்துச் 
சொல்வது ( Generalization ) தகாது என்கினறனர் . 
ஏனெனில் மனிதனின நடத்தை பலபகுதிகள் கொண்ட 
சிக்கலான ஒன்று . ஆதலால் மிருகங்களைச சோதனை . 
களுக்குப்பயன்படுத்தும் முறை மிகவும் சரியற்றதாகும் . 


உள்ள 


இரு 


களும் : பொதுவாக உளவியற் சோதனைகளை 
வகைகளாகப் பிரிக்கலாம் . அவையாவன : 1 ) அளவுக் 
குரிய சோதனைகள் ( Quantitative Experiments ) , 
2. பண்புக்குரிய சோதனைகள் ( Qualitative Experim 
ents ) . ஒவ்வோர் உளவியற் சோதனையும் குறிப்பிட்ட 
உளச்சார்பான நடவடிக்கையை நுட்பமாக 

அளக்க 
வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடத்தப்படுவதால 
அச் சோதனை பெரும்பாலும் அளவுக்குரிய சோதனை 
யாகக் கருதப்படும் . இருந்தாலும் அத்தகைய அளவுக 
குரிய சோதனைகளுக்கு அடிப்படையாக இருப்பது 
அறிய விரும்பும் உளநடவடிக்கையின் பணபாகும் . 
எடுத்துக்காட்டாக வலிமை பெருக்கப்பட்ட நிலை 
யுடன் ( Reinforcement ) கற்பதை வலிமை பெருக்கப் 
படாத ( Without Reinforcement ) நிலையுடன் ஒப் 
பிட்டுப் பார்ப்போமாயின் இவ்விரண்டு நிலைகளும் 
மாறுபட்டுக்காணப்படுகினறன . இதில் , வலிமை 
பெருக்கப் பட்ட நிலை என்பது ஒரு வித பணபைக் 
குறிக்கும் . அது போலவே , சோதிக்கப்படுபவரின் 
துலங்கல்களைக் ( Subject s Response ) காணும் போது 
அவையும் பல வகைகளாகவும் பல அளவுகளிலும் வேறு 
பட்டிருக்கலாம் . எடுத்துக்காட்டாக , 
பொருள்களுள் ஒன்றை விருமபலாம் ; மற்றொனறை 
விரும்பாமல் இருக்கலாம் . விருப்பு - வெறுப்பு என்ப 
வை , முதலில் வகையைக் குறிக்கினறன . இன்னும் 
உற்றுநோக்கின் , விருப்பம் எனில் எந்த அளவு விருப் 
பம் என்றும் , அதே போல வெறுப்பு எனில 

எந்த 
அளவு வெறுப்பு என்றும் அறியலாம் . இங்ஙனம் ஒவ் 
வோர் உளவியற் சோதனையிலும் உளவியல் வலலு 
நர்கள் பண்பு , அளவு என்னும் இரு கூறுகளை நோக்கு 
கின்றனர் . இவ்விரண்டில் இக்கால உளவியல் வலலு 
நர்கள் ,உள - நடவடிக்கைகளைத் துல்லியமாக அளக்க 
வேண்டும் ; அவ்வாறு அளப்பதால உளவியலும் மற்ற 
இயல் நூல்களைப் (Sciences) போனறு ஒழுங்கு 
முறையில் கொளகைகளை ( Theories ) வகுக்க முடியும் 
என்ற நோக்கத்துடன் செயற்படுவதால் அளவுக்குரிய 
சோதனைகளுக்கே 

மிகுந்த சிறப்புக் கொடுத்து 
வருகின்றனர் . ஆனால் , இதைச் சில உளவியல் வலலு 
நர்கள கண்டிக்கின்றனர் . ஏனெனில் 

உளவியல் 
இன்னும் இளமையாக இருப்பதால் ஒவ்வோர் உளநட 
வடிக்கையையும் அளப்பதற்கேற்றவாறு சுருக்கி விடக 
கூடாது . அங்ஙனம் சுருக்கி விட்டால் , பலவித அடிப் 
படை உள அமிசங்கள் மறைந்து விடும் என்று கருது 
கின்றனர் . வேதியியலிலும் பண்பாராய்ச்சியை ( Quali 
tative Analysis ) முதலில் செய்து விட்டுப் பின்னர் 
அளவாராய்ச்சி ( Quantiative Analysis ) 

செய்வது 
போல் , சோதனை உளவியலிலும் முதலில் பண்புக் 
குரிய சோதனைகளைச் செய்து பார்த்த பின் அவற் 
றை எவ்வாறு அளவிட வேண்டும் என்று அறிய முயல 
வேண்டும் . இவ்வாறு செய்தால் சோதனை 


என்ற 


பொதுவாக 


சோதனைகளில் பயன்படுத்தப்படும் தூண்டல்களுக் 
குத் ( Siimuli ) தூ என்ற குறியீடும் தூண்டலினால் 
ஏற்படும் விளைவிற்குத் துலங்கல் எதிர் ( Response ) 
என்றும் அதற்குத் து ( R ) 

குறியீடும் 
வழங்கப்படுகின்றன . தூண்டல் என்பது புலனகளில் 
ஏதேனும் ஒன்றின் மூலம் உயிரியைத் துாணடுகின்ற 
ஆற்றலாகும் . சோதனையாளருக்குச் சோ என் 
குறியீடு வழங்கப்படுகிறது . 
சுருங்கக் கூறின் உளவியல் சோதனைகள் 

தூ - உ 
-து ( S - O - R ) என்ற அடிப்படையில் 
அமைந்துள்னன . அதாவது சோதனையாளர் ஏதேனும் 
ஒரு தூண்டலை உயிரியின் 

செலுத்தினால் 
அதற்கு உயிரி எவ்வகையான துலங்கலைத் தருகிறது 
என்று பார்ப்பதாகும் . உயிரியின் துலங்கல் , தூண்டலை 
மட்டும் பொறுத்து அமையாமல் , முன் நிகழ்ந்த மாறு 
மியல்புகளைப் ( Antecedent Variables ) பொறுத்தும் 
அமையலாம் . இவை மு - மாறுமியல்புகள் ( A 
Variables ) என்ற குறியீட்டினால் குறிக்கப்படும் . 

சோதனைகளின் வகைகளும் உளவியற் சோதனை 
களில் பயன்படுத்தப்படும் சில முக்கிய துணைக்கருவி 


மீது 


உள 


சோதனை - உளவியல் 


637 


சோதனை ஏற்புடைமை 


வியலின் அடிப்படை இன்னும் உறுதியாகும் என 
உளவியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் . 


துணை நூல்கள் . 


Morgan , C.T. and King , R.A. , ( 1971 ) Introduction 

to Psychology , Tata McGraw - Hill Book Co. , 
Bombay , 1971 . 


அவை 


Woodworth , R.S. and Schlos Berg , H. , Experimental 

Psychology ,, Oxford and IBH Publishing Co., 
New Delhi , 1971 . 


உளவியற் சோதனைகளில் பயன்படுத்தப்படும் 
துணைக் கருவிகளைச் சுருக்கமாக இரு வகைகளாகப் 
பிரிக்கலாம் . 

காகிதம் - எழுதுகோல் 
மட்டும் பயன்படுத்துவது , கருவிகளைப் பயனபடுத்து 
வது எனபவையாகும் . முதல் வகையைச் சார்ந்தவை , 
பெரும்பான்மையான ஆளுமை ( Personality ) , நுண 
ணறிவு ( Intelligence ) முதலியவறறை அளக்கும் 
சோதனைகளாகும் பற்பல உள நடவடிக்கை அமிசங் 
களைப் 

படிப்பதற்கு வெவ்வேறு கருவிகள பயன 
படுத்தப்படுகின்றன . எடுத்துக்காட்டாகப் புலன 
உணர்வுகளைப் ( Sensation ) பற்றிப் படிக்க ஒலிமானி 
( Audiometer ), புலன உணர்வு மானி ( Aesthesio 
meter ) போன்றவையும் , கற்றல் மற்றும் 

மற்றும் நினைவு 
முதலியவற்றைப் 

படிக்க 

நினைவுப் பெட்டியும் 
( Memory drum ) , எதிர்வினை காலத்தை ( Reaction 
Time ) அறியக் காலமானி ( Chrnoscope ) Curro 
கருவிகளும் , அறிவுத் திறனை அளககச் சில சமயங் 
களில் செயற் சோதனைகளும் ( Performance tests ) 
பயன்படுத்தப்படுகினறன . 


சோதனை ஏற்புடைமை : ஒரு சோதனைக் 
கருவி அல்லது அளவுகோல் அல்லது சோதனையில 
பயன்படுத்தப்படும் வினாத் தாள்கள் எந்தக் காரணத் 
திற்காகப் பயன்பட வேண்டுமோ அதற்காக மட்டும் 
பயன்பட வேண்டும் . எடுத்துக்காட்டாக 

ஒருவரு 
டைய ஆளுமையைக் கண்டறியப் பயனபடும் வினாத் 
தாள் அலலது சோதனை , ஆளுமையை 
வேண்டுமே தவிர நுண்ணறிவை ( Intelligence ) அளப் 
பதாக அமையக்கூடாது . அவ்வாறே சோதனை 
எதனை அளவிட அமைந்ததோ அதனை மட்டுமே 
அளவீடு செய்வதாக அமைவது சோதனை ஏற்பு 
டைமை ( Test Validity ) எனப்படும் . 


அளக்க 


விடை 


சோதனையாளரின் முக்கிய பணிகள் : சோதனை 
யாளரின் பணிகள் பற்பல . அவற்றுள் இன்றியமையா 
நான்கு பணிகள் பின வருவன : 1.தாம அறிய வேண 
டிய காரணக் 

கூற்றினை ( Causative Factor ) முறை 
யாக மாறுபடுத்துவது ; 2 ) சூழ நிலையைக கட்டுப் 
படுத்துவது ; 3 ) முறையாக மாறுபடுத்துவதால 
விளைவுகள் ஏதேனும் ஏற்படுகின்றனவா எனக் 
கூாந்து பார்ப்பது ; 4 ) காரணம் - விளைவு ( Cause - 
Effect ) ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொனறு எப்பொழு 
தும் தொடர்புடையனவாக இருக்கின்றனவா 
அடிக்கடி சரி பார்ப்பது முதலியவை ஆகும் . 


எனறு 


சோதனைக்கு உட்பட்ட கருத்துகள் , நிகழ்வுகள் 
ஆகியவற்றைக் கண்டறிவதற்காகப் பண்புக்கூறுகள் 
பயன்படுத்தும் அளவுகோல அல்லது முறையில் இருந் 
தால் அந்தச் சோதனை கருத்துச் சோதனை ஏறபு 
டைமை ( Content Validity ) கொணடதாகச்சொல்லப் 
படும் சோதனைக்குட்பட்ட சோதனையில் 
கிடைக்குமளவு அமைந்த அமைப்பை அதற்கு உட் 
படாத அமைப்பிலிருந்து வேறுபடுத்த முடிந்தால் 
அது வெளிச்சோதனை ஏற்புடைமையாகும் ( External 
Validity ) . ஓர் அறிவியல் ஆராய்ச்சியில் ( Research ) 
பயன்படும் அளவுகோல் ( Instrument ) அதுபோன்ற 
மற்ற அளவுகோலுடன் ஒத்துப்போகுமானால் அது 
சார்பு கொண்ட சோதனை ஏற்புடைமை ( Con 
current Validity ) எனப்படும் . ஒருவன் 

எந்த ஒரு 
எண்ணி ஓர் அளவுகோலைப் பயன்படுத்து 
கிறானோ அதுவே சோதனை முடிவில் அவனுக்குக் 
கிடைக்கும் முடிவாக அமைந்தால் அது கருத்துச் 
சோதனை ( Construct Validity ) ஏற்புடைமையாகும் . 
ஓர் அளவுகோலில் ஒரே கருத்துகளை உறுதி செய்யும் 
பண்புக் 

கூறுகள் ஒன்றுக்கொன்று மிகுதியும் 
தொடர்பு ( High Correlation ) உள்ளதாக அமைந் 
தால் அதுவே ஒனறுசேரும் சோதனை ஏற்புடைமை 
( Convergent Validity ) என்று கூறப்படும் . அதுபோல 
வெவ்வேறு கருத்துகளை வெளிககொணரும் வினாக் 
கள் அல்லது கூறுகள் ஒன்றுக்கொன்று குறைவான 
தொடர்புடையவையாக அமைந்தால் அதுவே பகுத் 


வேண்டிய 


யாது 


முடிவை 


இயற்கைப் பரப்பில் எங்கெங்கோ போய் அலை 
வேண்டியவற்றை , 

இடத்தே 
வேண்டிய போது 

வேண்டிய கட்டுத்திட்டச சூழ 
நிலைகளில் காணுதற்கு இப்போதைய சோதனை 
உளவியல் வழி வகுத்திருக்கிறது . உளவியற் சோதனை 
களைப் பல்வேறு துறைகளிலும் உளவியல வல்லுநா 
கள் பயன்படுத்திப் பார்த்து அவை நல்ல முறையிலும் 
வெற்றியுடனும் செயற்படுவதைக் காணகினறனர் . 
தொழில், கல்வி , மருத்துவம் போனற பல துறைகளில் 
உளவியற் சோதனைகளின பயன் நனகு உணரப்பட்டு 
வருகிறது . இங்ஙனம் பல துறைகளில் உளவியற் 
சோதனைகள் பயனளிப்பதற்கு முக்கிய காரணமாக 
இருப்பது சோதனை உளவியலாகும் . வ.தே.சா. 


| 


சோதனை ஏற்புடைமை 


638 


சோதனை ஏற்புடைமை 


( Discriminant 


தறியும் சோதனை ஏற்புடைமை 
Validity ) என்பதாகும் 


எனத் தீர்மானிக்கின்றனர் பினபு அவர் வேலையில் 
தாம் தகுதி படைத்தவர் என்பதை வெளிக்காட்டி 
னால முதலில் கொடுத்த சோதனை முன்னிலைச 
சோதனை ஏற்புடைமை உடையதாக அமைந்தது 
என்பதில் ஐயமில்லை . அதுபோலவே ஒரு மருத்துவ 
முறை , குறிப்பிட்ட நோயாளிகளுக்குப் பயனபடுமா , 
பயன்படாதா எனபதை அறிவதற்கும இச்சோதனை 
ஏற்புடைமை பயன்படும் எடுத்துக்காட்டாக ஆளுமை 
பாதிப்படைந்தவாகள , குறிப்பாகச் சமூக 
மனப்பாங்குடன் கூடிய ஆளுமை கொண்டவர்கள 
பிற்காலத்தில் சிறை செலவதற்கான வாயப்பு மிக 
வுடையர் என ஒருவன் நினைத்து , அதுவே உணமை 
யாகுமானால் அதுவும் ஒருவித முன்னிலைச்சோதனை 
ஏற்புடைமையாகும் . 


விரோத 


ஒரு மனநோய் அல்லது உடலநோயை விளக்கு 
வதற்கு மனிதன பயனபடுத்தும் முறை , கருவி , அளவு 
கோல் ஆகியவை அந்த நோய்ககு மட்டும் பொருந் 
தக்கூடியதாக இருக்கவேண்டும் . அதற்கு விரிவு 
சோதனை 

ஏற்புடைமை ( Descriptive Validity ) 
என்று பெயர் . அது சரியாக அமையவிலலையெனில் 
மனிதன் நிச்சயமாக எந்த நோய் பற்றி விளக்கு 
கிறான் என்று சொல்ல இயலாது . அது 

சரியாக 
அமைந்தால் ஒரு நோயை அலலது கருததை அலலது 
பொருளைப் பற்றி ஒருவர் கூறுவது மற்றவருக்கும் 
எளிதில் புரியும் . அதை நிருணயிக்க முதலில் சோதனை 
புரிந்தவர் அலலாமல வேறொருவர் முனனவா விளக 
கிய ஒன்றில் அந்தக் குறிப்பிட்ட பொருளின் கூறுகள் 
எலலாம் 

ருங்கே , ஒழுங்காக அமைந்துள்ளனவா 
எனறு சரி செய்து பார்த்துக கொள்ளலாம் . எடுத்துக் 
காட்டாக , நினைவாற்றல் எந்த அளவு இருக்கிறது 
எனபதை இருவரிடையே ஆராயந்து தீர்மானிக்கும் 
போது அந்த இருவரிடமும் ஒரே அளவு நினைவாற 
றல குறைவாக இருப்பது புலப்படலாம் . ஆனால் , 
இந்த ஒரு கண்டுபிடிப்பை வைத்து இருவருக்கும் 
ஒரே நோய் என்று கூற முடியாது 

ஏனெனில நினை 
வாற்றல குறைவாகப் பல நோய்களில் இருப்பதுண்டு . 
ஆதலின நினைவாற்றலை அளக்கும் கருவி , அந்த 
அறிகுறி ( Symbols ) ஒன்றுக்கு மட்டும் 

சோதனை 
ஏற்புடைமை கொணடதாக அமையுமேயல்லாமல் 
நினைவாற்றல் பாதிப்பு ஏற்படும் எல்லா நோய்களை 
யும் அறியும் அளவுகோலாக அமையாது . 


பினனா 


அதுபோலவே ஒருவர் மனச்சோர்வு நோயால 
( Depression) பீடிக்கப்பட்டிருப்பதைக கணடறிய 
மருத்துவர் ஒர் அளவுகோலைப் பயன்படுத்தி 

அவா 
நினைத்தது 

சரியென நினைக்கிறார் . 
வேறொருவர் அந்த மன நோயாளியைச் சோதித்துத் 
தம நடைமுறைச் சோதனையால் ( Clinical Judge 
ment ) அந்த முடிவுக்கே வருகிறார் என்று வைத்துக் 
கொணடால . அப்போது , முதலில் கொடுக்கப்பட்ட 
அளவுகோல் ( Questionnaire or Some other instrument ) 
பின்னர்ச் சோதித்தவரின் மன நலக் கணிப்பு ( Clinical 
Mental Evaluation ) ஆகிய இரண்டும் 

சார்ந்த 
சோதனை ஏறபுடைமை கொணடதாகச் சொல்ல 
லாம் . 


இவ்வாறு சோதனை ஏற்புடைமை 

என்பது 
ஆராயச்சிகளிலும் அறிவியல் , பொருளாதார , சமூகக் 
கண்டுபிடிப்புகளிலும் மிகவும் பயனுள்ளதாகும் . 


. 


சில சமயங்களில் எதிர்கால நிகழ்ச்சிகளை அளக 
கும் வண்ணம் சில ஆராய்ச்சிக் கருவிகள அமைவ 
துண்டு . எடுத்துக்காட்டாக மழை அளவு ஒரு நிலைக் 
குக் கீழ் போனால் , எந்த அளவு பிற்காலத்தில் 
தண்ணீர் 

கிடைப்பது அரிதாகும் என்பதை 
ஒன்றின் மூலம் ஆராயமுடிந்தால் , அதற்கு முன் சொல 
லும் சோதனை ஏற்புடைமை ( Predictive Validity ) 
எனப் பெயரிடலாம் . அதுபோலவே ஒருவரது ஆளு 
மையை அளந்து இன்று கூறினால , பினபு எதிர் 
காலத்தில் அவர் குணாதிசயங்கள் , நடவடிககைகள் 
எவ்வாறு அமையுமென்று மனிதனால சரியாகக் 
கணிக்கமுடியுமானால் , முதலில் அவன் ஆளுமையைக் 
கண்டறியப் பயன்படுத்தும் 

முன்னிலைச் 
சோதனை ஏற்புடைமையுடையது என்று தெளிவாகக் 
கூறமுடியும் . ஒரு வேலையில் 

சேரும்போது அவ 
வேலையில ஒருவருக்குத் திறமை , ஆர்வம் இருக் 
கிறதா என்பதைக் கணடறிய ஓர் அளவுகோலைப் 
பயன்படுத்தி , அவ்வேலைக்கு அவர் தகுதியானவர் 


ஒருவர் சொல்வதை அறிவியல் 

அறிவோடு 
மற்றவர்கள உணருவது எனபது இந்த ஏற்புடைமை 
யில ஒரு செயலாகும் . மேலும் , மககள பார்ப்பவை 
களையும் நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் 
நோக்கத்தோடு எவ்வாறு வரனமுறைப்படுத்த முடியும் 
( Control ) என்பதும் அதன் மறறொரு செயலாகும் . 
மனிதனால் உடனுக்குடன் எளிதில் பல அறிவியல் 
உணமைகளை உணர்ந்து கொள்ளச் 

சோதனை ஏற் 
புடைமை தேவைப்படுகிறது . ஆனால . சோதனை 
ஏற்புடைமையில் சில குறைபாடுகளும் உள்ளன . 
காலகட்டத்தில் , ஒரு குறிப்பிட்ட மக்களிடையே 
செய்த சோதனை , அதன் விளைவாக மக்களுக்குக 
கிடைத்த விளக்கங்கள் மறறொரு கால கட்டத்தி 
லும் வேறுபட்ட மக்கள் சமுதாயத்திலும் 
யாக இருக்கும் என்று கருதமுடியாது . 

ஆதலின 
அவ்வப்போது சோதனை ஏற்புடைமை உடையதாக 


கருவி 


உணமை 


| 


சோதனைச் சீராய்வு 


639 


சோதனைத் தரங்கள் 


உள்ளதா என்பதைத் 

தீர்மானித்து , 

மீண்டும் பரி 
சோதனை செய்தபின்பே முடிவுக்கு வரவேண்டும் . 


மேலும் சோதனை ஏற்புடைமையுடன் கூடியவை 
நம்பத் தகுந்தவைகளாக இருக்கின்றனவா என்பதை 
நிருணயிப்பது இனறியமையாதது . ஏனெனில் நம்பத் 
தகுந்தவை , சோதனை ஏற்புடை மை உடையதாக 
அமைய வேண்டும் என்பதில்லை . ஆனால் , நம்பத் 
தகாதவை சோதனையில ஏற்புடைமை அற்றுப் 
போகும் என்பதில் ஐயமிலலை . 

ந.மா. 


டால் 

புறக்கணிப்புக் குற்றத்திற்கு தணிக்கையாளர் 
பொறுப்பேறக வேண்டும் . 

கே.என் இரா . 
துணை நூல்கள் : 
ஆளுடைய பிள்ளை , கு 

தணிக்கை முறை , தமிழ 
நாட்டுப் பாடநூல் நிறுவனம் , சென்னை , 1976 . 
Spicer and Pegler , Practical Auditing , H F.L. Pub 

lication , London , 1978 . 


சோதனைத் தரங்கள் : மக்களின் அறிவாற் 
றலையும் , செய்திறனையும் , உணர்நிலையையும் 
அளந்தறியச் 

சோதனைகளைப் பயனபடுத்துகிறார் 
கள் . சோதிக்கப்படும் அறிவாற்றலில் , செயதிறனில் 
அல்லது உணர்நிலையில் சோதனைக்கு உட்படுத்தப் 
படுவோர் 

கொண்டுள்ளார் 
சோதனை மூலம் அளந்து , அந்த அளவையை ஓர் 
எண்ணால் குறிப்பிடுவா , மாணவர்கடகுத் தரப்படும் 
மதிப்பெணகள இவ்வாறமைவனவே . 


எவ்வளவு 


எனச் 


கள் 


தணிக் 


கையாளா 


சோதனைச் சீராய்வு : மிகப்பெரிய நிறுவனங் 
களின் எல்லா நடவடிககைகளையும் 

சரிபார்ப்பது 
ஒரு தணிக்கையாளரால இயலாத செயல் மேலும் 
தணிக்கையைக் குறுகிய காலத்தில் முடிப்பது 
லாது . இச் சூழ்நிலையில் 

விரிவான சான்றாயவு 
( Voucher ) செய்வதைக் குறைத்திடத் தணிககையா 
ளர் சோதனைச் சீராய்வைக ( Test Check ) கையாள 
லாம் . எந்த அளவிற்கு இதளைக கையாளலாம் என 
பது நிறுவனததின கணக்கு வைப்பு முறையையும் , 
அகக் கட்டுப்பாடு ( Internal control ) முறையையும் 
பொறுத்துளளது வேலைப் பளுவைக் குறைத்துக் 
கொள்வதால் தணிக்கையாளர் தம் பொறுப்பினைக் 
குறைத்துக் கொள்ள முடியாது . எனவே , இம்முறை 
யைக் கையாளவதற்கு முன் இதனால் ஏற்படும் இன் 
னல்களை மனத்தில் கொள்ள வேண்டும் . 
சோதனைச் சீராய்வு செய்வதற்கு முன் 

தேர்நதெடுக்கும் மாதிரி இனங்கள் 
மொத்த இனங்களின் தனமையைக் கொண்டதாக 
இருக்க வேண்டும் . தம் நெடுங்காலப் பட்டறிவை 
அடிப்படையாக வைத்துக் கொண்டு இம் - மாதிரி 
னங்களைத் தணிக்கையாளர் தேர்நதெடுக்க வேண் 
டும் . மாதிரி இனத்திலுள்ள ஒவ்வொரு நடவடிக்கை 
யையும் மிகவும் உன்னிப்பாக இவா கவனிகக 
வேண்டும் . 

ஏதாவது பிழையிருந்தாலும் , கணக்கு 
வைப்பு முறை 

சரியாக பினபற்றப்படாவிட்டா 
லும் , உண்மை நிலையை அறிய வேண்டும் . மோசடி 
ஏதாவது நடந்திருந்தால அது பற்றித் தம் 

கட்சி 
யரைக் ( Clicnt ) கலந்தாலோசித்து அதற்கு முடிவு 
கட்டிவிட்டுத்தான , அவர் மேற்கொண்டு தணிககை 
யைத் தொடரவேண்டும் . 

சோதனைச் சீராய்வு , கணக்கேடுகள சரியாக 
உள்ளனவா என்று சோதிக்க உதவுகிறது . தணிககை 
யாளர் குறுகிய காலத்தில் அவர் பணியைச் செய்து 
முடிக்க இது பயனபடுகிறது . பிழைகளும் , 

மோசடி 
களும் கண்டுபிடிக்க முடியாமல் போகும் வாயப்பு 
ஒன்று தான் இம்முறையின் குறைபாடாகும் . ஆனால் , 
தணிக்கை முடிந்த பினனர் அவை கண்டுபிடிக்கப்பட் 


தரஙகள என்ற சொல்லுக்கு இருபொருள்வழக்கு 

உண்டு . இவவளவு இருத்தல் வேண்டும் , இவ் 
வாறு இருத்தல் வேண்டும் எனத் தேவை , விருப்பம் , 
குறிககோள் , உயாகோட்பாடு எனபனவற்றுள் ஒன 
றின் அடிப்படையிலோ பலவற்றின அடிப்படையிலோ 
முடிவு செய்யப்படுவன எதிரபார்க்கப்படும் 

அல்லது 
தேவைப்படும் தரங்கள் ( Standard norms ) எனப்படும் . 
ஆணடுத்தோவில் வெற்றி பெற்று அடுத்த வகுப்பிற்குச் 
செல்ல 40 விழுக்காடு மதிப்பெண பெற வேண்டும் . 
என முனனரே முடிவு செயதிருபபோமாயின அது 
தேர்வில் வெற்றி பெறத தேவைப்படும் தரம் . போர்ப் 
படை வீரனாக இவ்வளவு உயரம் தேவை 

எனக் 
குறிப்பிடுவோமாயின் 

அது 

தேவைப்படும் தரம் , 
சோதனை மூலம் கண்டறியப்படும் ஓர் அளவை ( ஒரு 
மாணவனின் மதிப்பெண அல்லது ஒருவரின் உயரம் ) 
இத் தேவைப்படும் தரத்தினை ஒட்டி அமையலாம் , 
அதிகமிருக்கலாம் அலலது குறைவாயிருக்கலாம் . 
சோதனை அளவைகளை , இவ்வாறு முன் கூட்டியே 
முடிவு செய்யப்பட்ட 

தரங்களை ஒட்டி விளக்குவர் . 
இத்தரங்கள் இல்லாதபோது அளவைகள் 

சரியான 
விளக்கம் பெறுவதில்லை . 


வ்வாறு தரங்களை , தேவை , விருப்பம் போன் 
றவற்றின அடிப்படையில் முன்கூட்டியே முடிவு செய் 
யாது , சோதனை அளவைகளின் அடிப்படையிலேயே , 
சோதனைக்குட்படுத்தப்பட்டோர் சோதனை செய் 
யப்படும் பொருளை ( அறிவு , திறன் , உணர்வு போன் 
றவறறை ) கொண்டுள்ள நிலையிலேயே தரங்களைக் 
கணக்கிடுவதும் உண்டு . இவ்வகைத் தரங்களைப் புள் 


5 


சோதனைத் தரங்கள் 


640 


சோதனை நம்பகம் 


வினரையொட்டி 20 - ஆம நூற்றுமானமாகவும் அமை 
யலாம் . 


பெறும் 


ளியியல் தரங்கள் ( Statistical Norms ) எனலாம் . 
இத தரங்கள சோதனை அளவைகளைக் கொணடே 
கணக்கிடப்படுவன . சோதனையில் ஒருவர் 
அளவையை இத்தரங்களின அடிப்படையில் விளக்க 
லாம் சோதனை அளவைகள் தமமளவில சிறககப் 
பொருள தருவனவலல ; கணக்கிடப்படும் புளளியியல் 
அளவைகளோடு பொருத்திப் பார்க்கும்போது அவை 
பொருளுடையனவாகினறன . 


சோதனை 

அளவைகளை வைத்தே கணிக்கப் 
பெறும் இவ்வகைச் சோதனைத் தரங்கள மூவகை 
களில் பயனபடுகின்றன . சோதனை எந்த ஒரு குழு 
வினருக்கு என ஏற்பட்டதோ அக்குழுவுள் , சோதிக 
கப்படும் ஒருவர் எந்த இடம் பெறுகின்றார் எனக் 
காணவும் , அக்குழுவுள் அடங்கிய உட்குழுக்கள எவ் 
வாறு வேறுபடுகினறன எனக காணவும் , சோதனை 
பற்றிய விவரங்களைத் தெரிந்து கொள்ளவும் சோத 
னைத் தரங்கள் பயன்படுகின்றன . சோதனைத் தரங் 
கள பலவகைப்படும் . 


கருதப்படும் குழுவின் சராசரியின் அடிப்படையில் 
நாட்டுத் தரம் , வேறு வேறு இடங்களுக்கான 
தரங்கள 

( நகர்ப்புறத் தரம் , நாட்டுப்புறத்தரம் ), 
பிரிவினருக்கான தரங்கள் ( ஆணகள தரம , பெணகள 
தரம் ) , வயதுத் தரங்கள் , வகுப்புத் தரஙகள எனப் 
பலவகைச் சோதனைத் தரங்கள் கணக்கிடப்படுகின 
றன . பல்வேறு நாடுகளில் இடை 

டை நிலைப் பளளிகளில் 
பயில்வோரின் கணிதத் தேர் சசியை அளக்கும் சோத 
னைக்கு நாட்டுத் தரங்கள் ( அமெரிககத் தரம் , சப் 
பானியத்தரம் , இந்தியத்தரம ) கணக்கிடலாம் . ஆங 
கில மொழி அறிவில பத்தாம் வகுப்பு மாணவாக் 
கான சோதனைக்கு நகர்ப்புறத தரம் , நாட்டுப்புறத 
தரம் காணலாம் . 

நுண்ணறிவுச் 

சோதனைகடகு 
வயதுத் தரங்கள் பொருத்தமுடையன . குறிப்பிட்ட 
ஒரு பாடத்திற்கான அடைவுச சோதனைக்கு வகுப் 
புத் தரங்கள கணக்கிடலாம , இசசோதனைக்கான 
ஆறாம் 

வகுப்புத் தரம் , எட்டாம் வகுப்புத் தரம் , 
பத்தாம் வகுப்புத் தரம் எனத் தரங்களைக் காண 
லாம் . படித்துணரும் ஆற்றலை அளத்தறகான 
சோதனைகட்கு வகுப்புத்தரங்கள் கணக்கிடுவர் . 
நுண்ணறிவு ஈவு ( Intelligence Quotient ) , அடைவு ஈவு 
( Accomplishment Quotient ) 

போனற ஈவுகளும் 
தரங்களே . 


சோதனைத் தரங்கள் ஒருவர் அல்லது ஒரு குழு 
வினரின் அளவை களை மொத்தக்குழுவின் அலலது 
உட்குழுக்களின் அளவைகளோடு ஒப்பிட்டுப் பொருள 
காண உதவுகின்றன . தரங்களிலலாச சோதனையின 
அளவைகள் விளககம பெறுவதிலலை ; பொருள சிறப் 
பதுவுமிலலை . 

பி.எஸ் . பா . 


குழு முழுமைக்குமான மொத்த சராசரி , உட் 
குழுக்களுக்கான தனிததனி சராசரிகள் ஆகியவை 
ஒரு வகைத் தரங்கள் . குறிப்பிட்ட ஓர் அளவையை 
( ஒரு மாணவனின மதிப்பெண்ணை ) இச்சராசரிகளை 
ஒட்டி விளக்கலாம் . சராசரிக்கு மேலோ கீழோ ஓர் 
அளவை இருக்கிறது எனனும் பொழுது அவ்வள 
வைககு ஒரு பொருள உணடாகின்றது . அவ்வாறனறி 
ஒரு மாணவனின் மதிப்பெண 52 எனனுமபோது ,, 
அவ்வளவை தனித்து நின்று சிறப்பாய்ப் பொருளே 
தும் உணர்த்துவதிலலை . சோதனைத் தரங்களில் 
பெரிதும் வழக்கில் உள்ளன நூற்றுமானத் தரங்களே 
( Percentile Norms). நூற்று மானத் தரம எனபது 
குறிப்பிட்ட அளவைக்குக் கீழே , மொத்த அளவை 
களின பரவலில் எத்தனை விழுக்காடு அளவைகள் 

என்பதைக் குறிப்பதாகும் . எழுபதாவது 
நூற்று மானத் தரம் ( 70th Percentile Rank ) அந்த 
அளவைக்குக் கீழே , மொத்தத்தில் எழுபது விழுக்காடு 
அளவைகள் உள்ளன என்பதைக் காட்டும் , ஒரு மாண 
வனின அளவை எழுபதாவது நூற்றுமானத் தரத் 
திற்குச் சரியாகுமானால் , மொத்த 

மாணவர் 

குழு 
விழுக்காடு மாணவர்கள இம்மாண 
வனின அளவைக்குக் ( மதிப்பெண்ணுக்கு ) கீழான 
அளவைகள் பெற்றுள்ளனர் எனப்பொருளபடும் . கரு 
தப்படும் குழுவினையொட்டி ஒரே அளவை வேறு 
வேறு நூற்றுமானத் தரங்களாகலாம் . எடுத்துக்காட் 
டாக 150 செ.மீ. உயரம் என்ற அளவை , எட்டு 
வயதுக தழுவினரையொட்டி 80- ஆம் நூற்றுமானத் தர 
மாகவும் , பத்து வயதுக் குழுவினரையொட்டி 60 ஆம் 
நூற்றுமானத் தரமாகவும் , பதினைந்து வயதுக குழு 


உள்ளன 


வகைச் 


+ 


வில் எழுபது 


சோதனை நம்பகம் உளவியலில் பல்வேறு 

சோதனைகள் உள்ளன . ஒருவரின் 
மையை அறியவும் , நுண்ணறிவினை அளவிடவும் , ஆர் 
வங்கள , மனப்பான்மைகள் , உளப்பிணிகள் போனற 
பலவேறு பண்பு நலனகளை அறிந்திடவும் சோத 
னைகள் பல உள்ளன . இத்தகைய சோதனைகள் 
நம்பகத்தன்மை கொணடனவாகவும் , நோமைத 
தன்மை உள்ளனவாகவும் இருக்கவேண்டும் . நம்பகம 
என்பது ஒரு சோதனையின முடிவு பல்வேறு சமயத் 
திலும் ஒரே தன்மையதாகவும் , யார் செய்தாலும் , 
ஒரே தன்மையதாகவும் இருக்க வேண்டும் . சோத 

எல்லாப் பகுதிகளும் சோதனையால் 
எதனை அளவிட எண்ணுகிறோமோ அதனை அள 
விடுவதாக இருக்கவேண்டும் . சான்றாக , ஓர் ஆளுமைச் 
சோதனையில் ஒருவர் அக முகத்தவர் என்று அறியட் 


னையின் 


சோதிடவியல் 


641 


சோதிடவியல் 


வரை 


படுமாயின் அவரை வேறு ஒருவர் அசசோதனையால் 
அளவிடும் போதும் அவர் அக முகத்தவர் என்ற முடிவு 
தெரியவேண்டும் . காலத்தாலோ அளவிடுபவா மாற் 
றத்தாலோ முடிவு மாறிவிடக் கூடாது . இத்தன்மை 
சோதனை நம்பகம் ( Test Reliability ) எனப்படுகிறது 


கருதிக் காலக் கணியர்கள் சில விதிமுறைகளை வகுத் 
தனர் . அவை வானவியல் கணிதம 

அறிவிய 
லாகவும் , வாழக்கை நிகழ்ச்சி 

நிகழ்ச்சி என்னும் பலனைக் 
கணித்துரைக்கும்போது அறிவியலை ஒத்தும் உள்ளன . 


வா , 


எதிர்காலத்தை அறியும் பல துறைகளில் ஒன 
றான சோதிடவியல் பல 

நாடுகளில் பழங்காலத் 
திலேயே தோன்றி வளர்ந்துள்ளது . பிரிட்டன் காட் 
சிச் சாலையில் வைககப்பட்டுள்ள நினிவா மற்றும் 
பாபிலோனியச் சோதிடர்களின் சாசனத் தகடுகளில் 
சில ஐயாயிரம் ஆண்டுகட்கு முற்பட்டவை . 

மேல் 
நாடுகளில் சேத்து ( Seth- கி.மு. 3769 ) என்பவரே 
முதல 

சோதிடராகக் கருதப்படுகிறார் . அவரே 
இராசி மண்டலத்தை 12 சம அளவாகப் பிரித்தார் , 


சோதனை நம்பகத்தை இருவழிகளில் கணக்கிட 
முடியும் . ஒன்று , சோதனையை முதல் பாதி , கடைசிப் 
பாதி என இரு பிரிவாகப் பிரித்துக் காணுதல் அல்லது 
சோதனையிலுள்ள கேளவிகளை ஒறறைப்படைவரிசை 
யில ஒரு தொகுதியாகவும் , இரட்டைப்படை வரிசை 
யில் மற்றொரு தொகுதியாகவும் பிரித்து , இவ்விரண 
டிற்குமுள்ள இடைத் தொடர்பினைக் கணக்கிட்டு 
நமபகத்தின அளவினைக காணுதல் மறறொனறு . 
முதலில் சோதனையைக் கொடுத்து அதன் மூலமாகக் 
கிடைக்கும் முடிவினை வைத்துக கொளவது . பின் 
னர்ச் சிறிது காலம் கழித்து அந்தச் சோதனையையே 
முன்பு கொடுத்தவர்களுககே கொடுத்து முடிவைத 
தெரிந்து கொண்டு , முன்னர் கணட முடிவிறகும , பின 

கண்ட முடிவிற்குமுள்ள இடைத்தொடர் 
பினை அறிவதாகும் இடைத் தொடர்புக்கெழு அதிக 
மாக இருப்பின் 

மிகுந்த நம்பகம் உடையது என 
அறியமுடியும் . 

ஜி இரா . 


னர்க் 


மெசபடோமியா நாட்டுச் சாலதியர்களின வான 
வியல அறிவும் , கிரேக்கர்களின வடிவக் கணித உத்தி 
யும் இணைந்து சோதிடவியலை வளர்த்துவந்துள்ளன . 
தாந்தேயும் தாமசு அகினசும் 

கி.பி. 13 - ஆம நூற 
றாண்டில கிறித்தவத் தத்துவத்தில சோதிடத்தை 
ஏற்றுக்கொணடனா , சீனாவில் கி.பி. 27 - இல வாங் 
கங்கு என்பவா சீனச் சோதிடததை நெறிப்படுத்தி 
னார் . புத்தர் காலத்து இந்தியாவில் சோதிடம 
விலக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் , திபெத்தில புத்த 
மடங்களில் " காலச் சக்கரத் 

தசை 

எனனும் 
சோதிட முறை வழிவழியாகப பினபற்றப்பட்டது . 


சோதிடவியல் : வான மணடலமும் அம் 
மணடலப் பொருளகளும் காலத்தைக் கணிக்கப் 
பயன்படுவதுடன , காலத்தில் நிகழவனவற்றையும் 
கணிப்பதற்குப் பயன்படும் அறிகுறிகளாகும் என்று 


இந்தியாவில் கி.மு. ஆயிரததில் 27 நட்சத்திரம 
என்னும் முறை பின்பற்றப்பட்டது . கி.மு. முதல் 


மீனம் 


மேடம் 


இடபம் 


மிதுனம் 


ந 


மீனம் 


மேடம் 


இடபம் 


கும்பம் 


கும்பம் 


மிதுனம் 


கடகம் 


மகரம் 


இராசிகள் 

12 


கடகம் 


இராசிகள் 12 


சிம்மம் 


தனுசு 


மகரம் 


சிம்மம் 


விருச்சிகம் 


துலாம் 


கன்னி 


தனுசு 


விருச்சிகம் 


துலாம் 


கன்னி 


சோதிடம் 


சோதிடம் 


- 


வா . க . 9 - 41 


சோதிடவியல் 


642 


சோதிடவியல் 


நூல் 


நூற்றாண்டில் யவனர் சோதிடம் இந்தியாவிற்கு 
வந்தது , கி.பி. 5 - ஆம நூற்றாணடிலிருந்தே நட்சத் 
திரமான ஆணடினைப் ( Sidereal Year ) பஞ்சாங்கத் 
தில குறித்து வந்தனர் . 


சூரியன் , பிரமன் , வேதவியாசர் , பராசரர் , அத் 
திரி , உரோமகர் , வசிட்டர் , மகரிசி , சௌலசர் , யவ 
னா , சௌனகர் , மநு , பிருகு , சனகர் , 

ஆங்கீரசர் , 
காசிபர் , கார்க்கியர் , நாரதர் என்னும் பதினெணமர் 
சோதிடத்தின முதனூல் ஆசிரியர்கள் எனறும , இவர் 
கள இயற்றிய மொத்தச் சுலோகங்கள் நானகு இலட் 
சத்து ஐம்பதினாயிரம் என்றும் சாதக அலங்கார த 
தின பாயிரம் பகர்கிறது . 


நூல்களாகக் கொண்டு தமிழில் பல சோதிட 
கள இயற்றப்பட்டுள்ளன என்பதை அந்த நூல்களின 
பாயிரததாலும் , வடமொழிக் கலைச் சொற்களாலும் 
அறியலாம் . தமிழ்ச் சோதிட நூல்களில் தலைசிறந்த 
நூல் சாதக அலங்காரம் ( கி.பி. 1667 ) எனலாம் . 
இது தவிரச சாதக சிந்தாமணி , குமாரசுவாமியம் , 
நாரதர் சோதிடம் , காராக்கேயர் சோதிடம் ,மாணிக்கக் 
கணித சோதிட முருகசேகரம் , நந்தி வாக்கியம் , 
வராகர் ஓராசாத்திரம் , பூாவப் பராசரியம் , அகத்தி 
யர் காண்டம் முதலிய நூல்களும் குறிப்பிடத்தக்கன . 

பிறந்த நேரச் சோதிடம் ( செனன சோதிடம் - 
Natal Astrology ) , மருத்துவச் சோதிடம் , முகூர்த்தச் 
சோதிடம் , பிரசுனச சோதிடம் , கேபல சோதிடம் , 
உலகநிலைச் சோதிடம் , அரசியல் நிலைச் சோதிடம் , 
வானிலைக் கணிப்பு எனறு பல பிரிவுகளை உடை 
யது சோதிடவியல . இவற்றுள் பிறந்த நேரச சோதி 
எனபது தான் வரையறுக்கப்பட்ட 

விதிமுறை 
களை உடையதாகவும் , நாடறிந்த கலையாகவும் 
திகழ்கின்றது .இந்தச் சோதிடம் தமிழகத்தில் நாட்டுப் 
பஞ்சாங்க முறை , மரபு இந்து முறை , மேற்கத் 
திய முறை , கிருட்டிணமூர்த்தி பதத்தி முறை என்று 

கணிதமுறைகளாக நிலவுகின்றது . 


துருவன , சயமுனி , கர்க்கர் , வியாசர் , சத்தியாச 
சாரியார் , மணித்தர் எனபோர் வரிசையில் சோதிட 
மரபு வந்ததென்று சி.சி. இராசன குறிப்பிடுகிறார் . 
சததியாச்சாரியாரை வராகமிகிரரும் , வராகமிகிர 
ரைக கலியாணவாமாவின சாராவளி 
சோதிட நூலும் போற்றுவதாகக கடலங்குடி நடேச 
னார் குறிப்பிடுகிறார் . 


டம 


என்னும் 


நாலவகைக் 


விக்கிரமாதித்தன் அவைக்களச சோதிடரான 
வராக மிகிரரே இந்தியச் சோதிடத்தைக் கட்டமைத் 
துக் கொடுத்தவா எனலாம் . வராகமிகிரர் தமது 
பிருகத் சம்கிதை யில வேறு தேசத்தாரால் மேடம் 
முதல மீனம் வரையுள்ள பன்னிரண்டு இராசிகட்கு 
இடப்பட்ட பெயரைத் தாமும் ஏற்றுககொளவதாகக 
கூறியுள்ளார் . பிருகத சாதகம , பிருகத் யாத்திரை , 
பிருகத் விவாகம் , பிருகத் சம்கிதை , பஞ்ச சிததாந 
திகா , இலகு சாதகம எனபன வராகமிகிரர் எழுதிய 
நூலகளாகும் . வராக மிகிரரின நூல்களுக்குச் சிரிபதி 
பட்டாசசாரியாா எழுதிய விளக்கவுரைதான சிரிபதி 
பத்ததி எனப்படும் . இந்து தெயவப்பெயர்களும் வரு 
ணப் பகுப்புகளும் சிரிபதி முறையில் சோககப் பெற 
றுள்ளமையால , இந்து முறைச் சோதிடம் 
பெயரிடப் பெற்றுளளது . 


வானவியற் கணிதப்படி . கணித்தியற்றப் பெறும் 
பஞ்சாங்கத்தையும் பாவக அட்டவணையினையும் 
பயனபடுத்தித்தான் சோதிடக் கணிதம் செய்திட 
இயலும் . பஞ்சாங்கக் 

கணிதம் இரு வகைப்படும் . 
வான மண்டலத்தில செங்கிழக்கு நோமேற்காகச் 
செல்லும் பிரபஞ்ச மத்திய இரேகை ( Right Ascen 
sion Method ) யின வழியே 

களிப்பது 

வாககியக் 
கணிதப் பஞ்சாங்கமாகும் பிரபஞ்ச மத்திய இரே கை 
யினை வெட்டிக்கொண்டு 

வடகிழக்கு , தென்மேற் 
காகச் சாய்வாகச் செல்கின்ற சூரியனது 

வருடாந 
தரப் பாதை ( Ecliptic ) யின் வழியே ( Oblique Ascen 
sion Method ) கணிப்பது திருக்கணிதப் பஞ்சாங்க 
மாகும் . 


என்று 


கணித 


விக்கிரமாதித்தன் தலைநகரான உச்சயினியிலிருந்து 
பழங்காலத்தில் இந்தியச சோதிடர்கள 

பஞ்சாங்கம் 
கணித்தனர் என்பது தெரிகிறது . சங்க இலக்கியங்களி 
லும் தமிழ்க காப்பியங்களிலும் வானவியல் மற்றும் 
சோதிடவியல பற்றிய செயதிகள் வருகின்றன . கணி 
யன் 

பூங்குன்றனார் சங்ககாலச் சோதிடர் என்று 
கருதப்படுகிறார் . ஆனால் , தமிழகத்தில கணிக்கப் 
பட்டமுதற் பஞ்சாங்கம் எது , முதற சோதிட நூல 
எது என்றறிய இயலவில்லை . 


வாக்கியக கணிதமும் திருக்கணிதமும் 
முறையினால் வேறுபடுவதால் , இருவகைப் பஞ்சாங் 
கத்திலும் கிரக இருப்பு நிலைகள் சற்று வேறுபடும் . 
சில சோதிடர்கள வாக்கியக் கணித முறைப்படிப் 
பலன் கூறுவர் . ஆனால் , சூரியனது ஆண்டுமுறைப் 
பாதையின் வழியே பிரபஞ்சத் தீர்க்கரேகை அளக்கப் 
பட்டுக் கிரக தூரம் கணிக்கப் படுவதாலும் , மேடம் 
முதல் மீனம் வரையுள்ள இராசி மண்டலம் சூரியனை 
ஆண்டுமுறைப் பாதையின இருபுறமும 

ஒன்பது 
பாகையளவு பரவி நிற்பதாலும் பிறந்த நேரச் சோதி 
டம் கணிப்பதற்குத் திருககணிதப 

பஞ்சாங்கமே 
ஏற்றதாகும் . 


வடமொழியிலுள்ள சோதிட மூல நூல்களையும் , 
வழி நூல்களையும் , விரிவுரை நூலகளையும் மூல 


| 


சோதிடவியல் 


643 


சோதிடவியல் 


சோதிடக் கணிதம் தேதி வரையறை , கிழமை 
வரையறை , நேர வரையறை , சூரிய உதய , மறைவு 
நேரங்கள , இராசிமானப் பிரமாணம் , கிரக இருப்பு 
நிலை , பாவக தூரம் , ஊரின் அட்சாம்சம் , தீர்க்காம் 
சம் முதலியவற்றைக் கொண்டு செய்யப் பெறுகினறது . 


சககரம் பொதுவானது ; 

பாவகச் சககரம் 

சிறப் 
பானது இந்தியாவில் பரவலாக நட்சத்திரத் திசை 
முறை என்னும் விம்சோத்தரி தசாபுத்தி முறைப்படி 
பலன் கூறப்பெறுகின்றது . சில இடங்களில் காலச் சக 
கரத் தசை முறை பின்பற்றப்படுகிறது . 


வியாழன , 


இந்த உலக வாழ்க்கை முதன் முதல் அமை 
கின்ற மூச்சில் தொடங்குவதால் , பிறந்த குழந்தை 
முதல் மூச்சு இழுத்த நேரததையே சோதிடவியலில் 
இலககினக் கணிதத்திற்குரிய பிறந்த 

நேரமாகக் 
கொள்ளல் வேண்டும் ( இது முதல் அழுகுரலால் அறி 
யப்படும் எனலாம் ) . இதுவே பழங்காலத்துச் சோதிட 
வியலாரான சத்தியாச்சாரியாருக்கும் உடன்பாடா 
கும் . 


கேது 


மேடம் , இடபம் , மிதுனம் , கடகம் , 

சிம்மம் , 
கனனி , துலாம் , விருச்சிகம் , தனுசு , மகரம் , கும்பம் , 
மீனம் என்னும் 12 இராசிகளும் சூரியன் , சந்திரன , 
செவ்வாய் , புதன் , 

சுக்கிரன் , சனி , 
உரேனசு ( Uranus ) , நெபிதியூன் ( Neptune ) , புளூட்டோ 
( Pluto ) என்னும் 

கிரகங்களும் இராகு , 
என்னும் நிழற் கிரகங்களும் குளிகன் , காலன , அர்த் 
தப்பிரகரன , எமகண்டன் , தூமன் , பரிவேடன் , இந் 
திரதனுசு , தூமகேது , வியதீபாதன எனனும் உபகிர 
கங்களும் , இன்னும் பலவகை நேரங்களும் ஒன்றோ 
டொன்று உறழந்து கோடிக்கணக்கான மனிதர்களின் 
பல்வேறு 

வாழ்க்கையமைப்பினை ஏற்படுத்திக் 
கொடுக்கின்றன என்பது சோதிடவியலின கருதது . 


இராசி மண்டல வட்டத்தின் 360 

பாகைகளில் 
( 360 * 60 = ) 21600 நிமிட தூரப் புளளிகள உளளன . 
ஒரு நாளின் 60 நாழிகைக்கு 21.600 பிராணன( மூச்சு ) 
இழுப்பதாக இந்து முறைக் கால வாய்பாடு கணித் 
துள்ளது . நாளதோறும் இராசி மண்டலம் பூமியைச் 
சுற்றி வரும்போது கிழக்குத் தொடுவானத்தைச் 
சந்திக்கும் புளளிக்கு இலக்கினம் என்பது பெயர் . 

சூரியமான சராசரி நேரம் , கிரீன்விச்சு சராசரி 
நேரம் , இந்தியப் பொது நேரம் , உள்ளூர்ச் சராசரி 
நேரம் , நட்சத்திர ஓரை நேரம் , சூரிய உதயாதி 
நாழிகை, முக்குணவேளை எனப் பலவகையில் 
சோதிடக் கணிதம் செய்யப்பெறும் . 


பின 


வரை 


4 ) 


இந்து முறைச் சோதிடத்தில் 1 ) நிராயன இராசி 
மணடலமும் பாவக மத்திய இசுபுட முறையும் 
பற்றப் பெறுகின்றன . 2 ) பிறந்த நேரத்திறகு 
யப் பெறுகின்ற கிரகநிலைப் படம் ஒனறே பிறந்தது 
முதல் இறுதி வரை பலன் சொல்லப் போதுமானது . 
3 ) 27 நட்சத்திரம் -108 பாதம் உள்ளன . 

வீககிர 
மானகிரகம் வலிமையானது 5 ) உரேனசு , நெபிதி 
யூன , புளூட்டோ எனனும் புதுக் கிரகங்கள சேர்ககப் 
பெறவிலலை . 6 ) இராகு , கேதுவுக்குப் 

பலனுண்டு . 
7 ) குளிகாதியர் முதலிய உபகிரகஙகட்குப் பலனுண்டு 
8 ) சூரியன் அசுப கிரகம் எனறு கொளளப்பெறுகிறது . 
9 ) திசாபுத்தி முறையில் பலன் சொல்லப்பெறும் . 10 ) 
கோசாரப் பலன் கூறச் சந்திரன் நின்ற இராசியைக 
கொள்வர் . 


கிரக 


. 


பாகை 


சாயன 


சோதிடக் கணிதம் செய்தபின் பலவேறு படி 
நிலைகளைக் கருத்தில் கொண்டு சோதிடப் பலன்கள 
கணிக்கப்பெறுகின்றன . கிரகநிலை அமைப்பு , 
ஆதிபத்தியம் , பிறந்த இலக்கினம் ; சந்திர இலக்கினம் , 
கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி , கிரகத் 

தன்மை , 
கிரக உறவு , கிரகச் சேர்க்கை , கிரகப் பார்வை 
கிரக வலிமை , உபக்கிரகங்கள் , தியாச்சியம் என்னும் 
நச்சு நேரம் , சட்வர்க்க அமைப்பு , அமிர்த 
நச்சுப்பாகை , மரணப் பாகை , தசாபுத்தி , 

கோட் 
சாரப் பலன் , ` கோசார வேளை , முக்குண வேளை , 
பொதுப்பலன் , விதிவிலக்காகிய சிறப்புப் பலன் 
லான பலவேறு அம்சங்கள் கருத்தில் கொள்ளப்பெற் 
றுச் சோதிடப் பலன் கணிப்பு செய்யப்பெறும் . 

வான மண்டலம் வட்டமாக இருந்தாலும் , பல் 
வேறு கணித வசதிகளின் பொருட்டுச் சாதகச் சக் 
கரம் சதுரமாக வரையப் பெறுகின்றது . மேடம் 
முதல் மீனம் வரையுள்ள பன்னிரண்டு 

இராசிகள் 
சாதகச் சக்கரத்தில் தென்னிந்தியாவில் வலச் 
யாகவும் , வட இந்தியாவில் இடச் சாரியாகவும் எண் 
ணப்படுகிறன . சோதிடப் பலன் கூறுவதற்கு இராசிச் 


? 


மேனாட்டு முறைச் சோதிடத்தில் 1 ) 
இராசி மண்டலமும் பாவக ஆரம்ப இசுபுட முறை 
யும் பின்பற்றப்பெறுகின்றன . 2 ) பிறந்தநாள முதல 
ஒவ்வொரு நாளிலும் மாறுகின்ற கிரக அமைப்பு ஒவ் 
வோராணடின பலனைச் செய்யும் . 2 ) ஆணடுககு 36 
விண்மீன ஒளிபெறுதல் ( Decan Stars ) எனனும் 
முறை உள்ளது . 4 ) வக்கிரமான கிரகம் வலிமையற் 
றது . 5 ) உரேனசு , நெபிதியூன , புளூட்டோ எனனும் 
புதுக் கிரகங்கட்குப் பலனுணடு . 6 ) இராகு , கேதுவுக் 
குப் பலனில்லை . 7 ) குளிகாதியர் முதலிய உபகிரகம் 
இல்லை . 8 ) சூரியன் சுபகிரகமாகும் . 9 ) 

ஓராண்டின் 
பொதுப் பலனாகக் கூறப்பெறும் . 10 ) . கோசாரப் 
பலன் கூறச் சூரியன் நின்ற இராசியைக் கொள்வர் . 


வா . க 


9 - 41 அ 


சோதிடவியல் 


644 


சோதிடவியல் 


தனிநிலை ஆய்வு செய்து ( Case Study ) பாாக்கும் 
போது , பழம்பெரும் சோதிட நூல் கூறும் 

பலனகள் 
உணமைபோலத தோன்றுகின்றன . 

பரிணாமக் 
கொளகை , மற்றும் இயக்கவியல் பொருளமுதல் 
வாதம் இவற்றைக் கருத்திற்கொள்ளும்போது சோதி 
டவியலுக்கு அறிவியற் காரணம் 

உரைக்க இயல 
வில்லை . எனவே , சோதிடவியல் ஆனமிகப் புதிரியல 
( Spiritual Mysticism ) எனனும பிரிவில சோககப் 
பெற்றுள்ளது . 

பொன்.பா. 


எனக கூறினர் . இந்நிழல் சூரியனிலும் சந்திரனிலும் 
பாதிப்பு ஏற்படுத்துவதைக காணலாம் . மற்றைய கிர 
கங்களிலிருந்து இவ்விரு சாயாக் கிரகங்களின இயக்கம் 
மாறுபட்டதாகும் . மற்றையவெல்லாம் இடமிருந்து 
வலமாகச் சுற்றினால் இவை இரண்டும் வலமிட 
மாகச் சுற்றும் . ஒவ்வொரு இராசியையும் கடப்ப 
தற்கு இவற்றிறகு ஒன்றரை ஆண்டுக் காலமாகும் . 
இராகுவும் கேதுவும் , எப்பொழுதும் ஏழுக்கு ஏழா 
கவே இருக்கும் . 


| 


ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய இராசிகள் இவை 
யெனவகுத்துக் கூறியுள்ளனர் . சிமமம் சூரியனுக்கும் , சந் 
திரன் கடகத்திற்கும் உரிய இராசிகளாகும் . மிதுனமும் 
கனனியும் புதனுக்குரியவை . இடபமும் துலாமும் சுக்கி 
ரனுக்குரியவை , மேடமும் விரிச்சிகமும் செவ்வாய்க் 
குரியவை . தனுசும் மீனமும் குருவுக்குரியவை மகரமும் 
கும்பமும் சனிக்கு உரியவை . இராகு , கேதுகளுக்குச் 
சொந்த வீடு என்பதில்லை . உரிய இராசிகளைச் 
சொந்த வீடு எனக குறிப்பிடுவர் . அவ்வக் கிரகங்களுக 
குரிய இராசிகளில் அவ்வக் கிரகங்கள் இருக்குமானால் 
ஆட்சியாக இருக்கின்றன என்று கூறுவது வழக்கம் . 


சோதிடக் கூறுகள் : வானில் பலவேறு வீதிகளும் 
அவ்வீதிகளில் பனனிரண்டு இராசிகளும் அமைந்துள் 
ளன . அவை மேடம் , இடபம் , மிதுனம் , கடகம் , சிம் 
மம் , கன்னி , துலாம் , விரிச்சிகம் , தனுசு , மகரம் , கும் 
பம் , மீனம் எனபன . இவ்விராசிகளில் கிரகங்களின் 
இயக்கங்களை வரையறை செய்துள்ளனர் . அவ்வாறு 
வரையறை செய்யப்பட்ட இயககங்களை அறிவதறகு 
ஏற்பப் பன்னிரண்டு கட்டங்களாகச் சோதிட நூலார் 
வகுத்து அமைத்துள்ளனர் . அப்பன்னிரண்டு கட்டங்க 
ளும் முன்னூற்று அறுபது பாகைகளாகக் கொளளுதல் 
வேண்டும் . ஒவ்வொரு கட்டமும் முப்பது பாகைகள 
( Dagrees ) கொண்டது சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு 
பாகை செலபவர் . ஒரு கட்டத்தை முப்பது நாள்களில் 
கடப்பார் . மேடம முதலாக மீனம் ஈறாக உள்ள பனனி 
ரண்டு இராசிகளையும் முன்னூற்று அறுபது நாள் 
களில் கடக்கிறான் . மேடத்தில் இயங்குகினற முப்பது 
நாள்களும் சித்திரை எனறு அழைக்கப்படும் . இவ 
வாறே மற்றைய மாதங்களையும் கணக்கிடுதல் வேண 
டும் . சந்திரன் ஒரு இராசியை இரண்டேகால் நாள் 
களில் கடக்கிறான் . புதன் , சுக்கிரன் , செவ்வாய் 
போன்ற கிரகங்கள் சில வேறுபாடோடு கூடிய நிலை 
யில் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து 

வரையி 
லான நாள்களில் கடக்கக் 

கூடிய 

இயல்பின . குரு 
( வியாழன் ) ஓர் இராசியைக் கடப்பதற்கு ஓராண்டு 
காலமாகும் . பனனிரண்டு இராசிகளையும் கடப்ப 
தற்குப் பன்னிரண்டு ஆண்டுகளாகும் . இதனை 
ஒரு வியாழ வட்டம் என்று கூறுவர் . குரு சிம்ம இராசி 
யில் மக நட்சத்திரத்தில் கூடுகின்ற காலம் மகா மகம் 
எனப்படும் . பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை 
வருகின்ற அந்நாளினை மகாமகம் எனக்கொண்டு 
மக்கள் கொண்டாடுவர் . சனி ஓர் இராசியைக் கடப்ப 
தற்கு இரண்டரை ஆண்டுக்காலமாகும் . பன்னிரண்டு 
இராசிகளையும் கடப்பதற்கு முப்பது ஆண்டுகளா 
கும் . சனி வட்டம் முப்பது ஆண்டு என்பதால் முப் 
பது ஆண்டு வாழ்ந்தவனும் இல்லை , முப்பது ஆண்டு 
வீழ்ந்தவனும் இல்லை என்ற பழமொழி எழுந்தது . 
இராகு , கேது என்ற இரண்டும் சாயாக் கிரகங்கள் 
எனப்பகும் . சாயை என்பதற்கு நிழல் 
பொருள . பூமியின் நிழலையே 

கிரகங்கள 


| 


கிரகங்கள் பூமிக்கு அருகில் வரும்பொழுது அவற் 
றின் முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்தும் . சூரி 
யன் மேடத்தில இருக்குங்கால் உச்ச நிலை பெறுகி 
றது . எனவே , சூரியனுக்கு மேட இராசி உச்சவீடு 
எனப்படும் . ஏழாமிடம் என்பது ஒவ்வொன்றுக்கும் 
எதிரிடையான இடமாகும் . மேடத்திற்கு ஏழாமிடம் 
துலாம் . சூரியனுக்கு நீச்சவீடு ஆகும் . மேடம் என்பது 
சித்திரையும் துலாம் என்பது ஐப்பசியும் ஆகும் என்பது 
அனைவரும் அறிந்ததே . இக்கால , எல்லைகளில் 

ரிய வெப்பத்தின் தன்மைகளை அறிந்தே உச்ச 
நீச்ச வீடுகளை வகுத்துள்ளனர் . சந்திரனுக்கு இடபம் 
உச்சம் ; விரிச்சிகம் நீச்சம் . புதனுக்கு கன்னி உச்சம் ; 
மீனம் நீச்சம் . சுக்கிரனுக்கு மீனம் உச்சம் ; கன்னி 
நீச்சம் . செவ்வாய்க்கு மகரம் உச்சம் ; கடகம் நீச்சம் . 
குருவிற்குக் கடகம் உச்சம் ; மகரம் நீச்சம் . சனிக்குத் 
துலாம் உச்சம் , மேடம் நீச்சம் . இராகுவிற்கு இட 
பத்தையும் கேதுவிற்கு விருச்சிகத்தையும் உச்சமாகக் 
கூறுவோரும் உளர் . 


( க 


] 


1 


| 


பாகை 


உலகம் நான்கு நிமிடங்களுக்கு ஒரு 
அளவு ( Degree ) இயக்கம் உடையது . பன்னிரண்டு 
இராசிகளையும் அவ்வகையில் இருபத்து நானகு மணி 
நேரத்தில் கடக்கிறது ஓர் இராசியைக் கடப்பதற்கு 
இதற்குச் சற்றொப்ப இரண்டு மணி நேரம் ஆகிறது . 
எந்த ஓர் இராசியில் சூரியன் சஞ்சரிக்கின்றதோ அந்த 
இராசியே ஒவ்வொரு நாளும் கிழக்கே உதிக்கின்றது . 
உதிக்கினற இராசியிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கின்ற 


1 


| 


என்பது 


சாயா 


| 


சோதிடவியல் 


645 


சோதிடவியல் 


நேரத்தை வைத்து கணித்து அமைக்கப் படுகின்ற 
நிலை இலக்கினம் எனப்படும் . பிறக்கின்ற நாளில் 
சந்திரன் சஞ்சாரம் எந்த நட்சத்திரத்தில் இருக் 
கின்றதோ அந்த நட்சத்திரத்திற்குரிய இராசி எனப் 
படும் . 


மிக்க சிறப்பு அளிக்கப்பட்டுள்ளது ஒரு குழந்தை 
பிறந்த நாளுக்குரிய 

நாண்மீனைக் 

கொண்டு 
அக்குழநதையின சிறப்பியல்புகளையும் அதன் எதிர் 
காலம் பற்றி ஓரளவும் கூறவியலும் . திருமணம் உறுதி 
செய்ய ஆண் , பெண் ஆகிய இருவருடைய நாணமீன 
களையும் வைத்துத் திருமணப் பொருத்தம் பாாக்கப் 
படுகிறது . தொழில் தொடங்க , வீடுகட்ட , கல்விப் 
பயிற்சி தொடங்க இனனும் இவை போன்ற செயல் 
களைச் செய்ய ஏற்ற நாணமீனகள் பார்க்கப்பட்டு 
நிகழ்ச்சிகள நடத்தப்பெறுகின்றன . 


| 


ப 


S 


ஒவ்வோர் இராசியும் இரண்டேகால் நட்சத் 
திரங்களை உள்ளடக்கியது . அவ்வகையில் பன்னி 
ரண்டு இராசிகளிலும் அசுவினி முதலாக இரேவதி 
ஈறாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன . ஒவ் 
வொரு நட்சத்திரமும் நான்கு பாதங்களை உடையது . 
இருபத்தேழு நட்சத்திரங்களும் நூற்றெட்டுப் பாதங் 
களைக் கொண்டவை . எனவே , நூற்றெட்டு என்னும் 
எண்ணிக்கையை இறை வழிபாட்டிற்குரியதாகப 
பெரியோர்கள் கொண்டுள்ளனர் . 


1 , 


ஒவ்வொரு கிரகத்திற்கும் தசை காலம் இவ்வளவு 
என்று அறுதியிட்டுள்ளனர் . சூரியனுக்கு ஆறாணடு 
கள் , 

சந்திரனுக்கு பத்தாண்டுகள , செவ்வாய்க்கு 
ஏழாண்டுகள் . இராகுவிறகுப் பதினெட்டு ஆண்டுகள் , 
குருவிற்குப் பதினாறு ஆண்டுகள் , சனிக்குப் பத்தொன 
பது ஆண்டுகள் , புதனுக்குப் பதினேழு ஆண்டுகள் . 
கேதுவுக்கு 

ஏழாண்டுகள் , சுக்கிரனுக்கு . இருபது 
ஆண்டுகள் என வரையறை செய்துள்ளனர் . ஒவ்வொரு 
கிரகத்திற்கும் மும்மூன்று நட்சத்திரங்கள் உரியவை . 
கார்த்திகை , உத்திரம் , உத்திராடம் என்ற மூன்றும் 
சூரியனுக்குரியவை . பிறக்குங் காலத்தில 
நட்சத்திரம் உள்ள தோ அந்த நட்சத்திரத்தின 
நான்கு பாதங்களையும் சொலலையும் இருப்பையும் 
கணக்கிட்டு அந்த கிரகங்களுக்குரிய தசைகளில் செல் 
நாழிகையை ஆண்டு அளவில் கழித்து இருப்பைத 
தொடக்க 

தசையாகக் குறித்திருப்பார்கள் . இது 
தசை என்றும் புத்தி என்றும் அந்தரம் என்றும் 
சூக்கும அந்தரம் என்றும நவ கோள்களுக்கும் வகுத்து 
அமைக்கப்பட்டுள்ளன . 


நாண்மீனகள 

27 எனக் கணக்கிட்டுள்ளனர் . 
வானத்தில் இவற்றுக்குரிய இடங்களும் குறிப்பிடப் 
பட்டுள்ளன . நாண்மீன்கள் வானில் 

காணப்படும் 
தோற்றத்தைக் கொண்டே அவற்றிற்குப் பெயாகள் 
கொடுக்கப்பட்டுள்ளன . அவையாவன : 1 ) அசுவனி 
குதிரைத்தலை , 2 ) பரணி - அடுப்பு , 3 ) கார்த்திகை 
தீக்கதிர் ( சுவாலை ) ; 4 ) உரோகினி - சககரம் ; 5 ) 
மிருகசீரிடம் - மானதலை ; தேங்காக்கண , 6 ) திருவா 
திரைதீக்கொளளி ; 7 ) புனர்பூசம் - ஓடம் ; 8 ) பூசம் - 
புடலம்பூ ; 9 ) ஆயிலயம் - சக்கரம் , 10 ) மகம் - நுகத்தடி ; 
11 ) பூரம் - கட்டில்கால்கள ; 12 ) உத்திரம் - யானைத் 
தந்தம் , கட்டில் கால் , 13 ) அசுத்தம் - கைத்தலம் ; 14 ) 
சித்திரை - முத்து : 15 ) சுவாதி - பவளம் ; 16 ) விசாகம் - 
தோரண வாயில் ; 17 ) அனுசம - கையிறபிடித்தகுடை ; 
18 ) கேட்டை - ஈட்டி : 19 ) மூலம் - பாயும் சிங்கம் ; 20 ) 
பூராடம் - இரட்டைச்சதுரம் , 21 ) உத்திராடம் - கட்டில் 
கால் , முக்கோணம் ; 22 ) திருவோணம் - மூன்றரை அடி ; 
23 ) அவிட்டம் - மத்தளம் : 24 ) சதயம் - வட்டம் ; 25 ) 
பூரட்டாதி - கட்டில் கால் ; 26 ) உத்திரட்டாதி - கட்டில் 
கால் ; 27 ) இரேவதி- மீன் . 


என்ன 


| 


| 


நாண மீன்கள் இருபத்தேழிற்கும் கணம் , விலங்கு 
பறவை , அதிதேவதை (உரிய தெய்வம ) , மரம , இரச்சு , 
பெயர் , எழுத்து ஆகியவை குறிக்கப்பட்டுள்ளன . 

வை பெரும்பாலும் திருமணப் பொருத்தம் பார்க் 
கப்பயன்படுகின்றன . நாண்மீன் தெரியாதவர்களுக் 
குப் பெயர் எழுத்தை வைத்து நாண்மீனைக்கண்டு 
பிடித்து அவர்களுக்குக் கோட்சார பலன் முதலி 
சொல்லப்படுகின்றன . 

நாண்மீன்களைக் 
கொண்டு ஒருவருடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட 
காலத்தில் நிகழக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சிகளையும் 
கூறலாம் . 


விதை 


மனித மூளையில் எநதெந்தப் பகுதிகள் எந்தெந் 
தக் கிரகங்களால் ஆளப்படுகின்றன என்று வகுத்துள 
ளனர் . இவை வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்து 
வதற்கு காரணமாகின்றன. மண நிகழ்ச்சி , 
விதைத்தல் , மனைகோலுதல் போன்ற நல்ல செயல் 
களைத் தொடங்குவதற்கு நாளும் நேரமும்பார்த்துச் 
செய்தல் என்பது சோதிடத்தின் ஒரு கூறாகும் . 
மகளுக்கும் மணமகனுக்கும் அவர்களின் சாதகங்களை 

ணைத்துப் பொருத்தம் பார்த்து மணம் முடிப் 
பதையும் வழக்கமாகக் கொண்டு உள்ளனர் . 


யவை 


மண 


சு.சா. 


ஒவ்வொரு நாண்மீனுக்கும் நேராக , வடக்கிலோ 
தெற்கிலோ சந்திரன் வரும் நாளில் அந்தக் குறிப்பிட்ட 
நாண் மீனின் காலம் நடைபெறும் இவ்வாறு சந்திரன் 
27 நாண்மீன்களையும் கடந்து தான நின்ற தொடக்க 
எல்லைக்கு வர 29 நாள்கள் ஆகும் . 27 
களையும் நானகு பாதங்களாககினால் ( பிரிவுகளாக 


சோதிடத்தில் நாண்மீன்கள் : நட்சத்திரம் , 
தாரகை , விணமீன் ஆகிய சொறகள் நாணமீனைக் 
குறிப்பவையே . சோதிடக் கலையில் நாண்மீனுக்கு 


நாணமீன் 


சோதிடவியல் 


646 


சோதிபுரி 


திரு 


மூலம் - பக்திமான் ; பூராடம் -உயர்பதவி வகிப்போன் ; 
உத்திராடம்-உடல் வலிமையுடையோன் ; 
வோணம் - தக்க கல்வியுடையவன் ; அவிட்டம் நெறி 
யான தொழில் 

செய்வோன் ; சதயம் - வெகுண்ட 
சொற் பொறாதவன் ; பூரட்டாதி - வழக்குரைப்போன் ; 
உத்திரட்டாதி - நீராடல் விரும்புவோன் ; இரேவதி 
- பிறர் சொல் கேட்போன் . 

ரெ.செ. 


செ 


துணை நூல்கள் : 


கினால் ) 108 பாதங்கள் வரும் . இப்பாதங்களை , 12 
இராசி வீட்டிலும் இராசி ஒன்றுக்கு 9 பாதம் வீதம் 
வைத்துக் கணக்கிடப்படுகிறது . இக்கணக்கின்படி அசு 
வனி , பரணி , கார்த்திகை 

ஒருபாதம் ஆகியவை 
மேட இராசியிலும் , கார்த்திகை 3 பாதங்கள் , உரோ 
கிணி , மிருகசீரிடம் 2 பாதங்கள் இடப 

இராசி 
யிலும் , மிருகசீரிடம் 2 பாதங்கள திருவாதிரை , புனர் 
பூசம் 3 பாதங்கள் , மிதுன இராசியிலும் , புனர்பூசம் 
ஒருபாதம் , பூசம் , ஆயில்யம் , கடக இராசியிலும் 
மகம் , பூரம் , உத்திரம் ஒரு பாதம் , சிமம இராசி 
யிலும் , சித்திரை 2 பாதங்கள் , சுவாதி , விசாகம் 3 
பாதங்கள துலா இராசியிலும் , விசாகம் ஒரு பாதம் 
அனுடம் , கேட்டை , விருச்சிக இராசியிலும் , மூலம் ,, 
பூராடம் , உத்திராடம் ஒரு பாதம் தனுர் இராசி 
யிலும் , உத்திராடம் 3 பாதங்கள் , திருவோணம் , 
அவிட்டம் 2 பாதங்கள் மகர இராசியிலும் , அவிட்டம் 
2 பாதங்கள , சதயம் , பூரட்டாதி 3 பாதங்கள கும்ப 
இராசியிலும் , பூரட்டாதி ஒரு பாதம் , உத்திரட் 
டாதி , இரேவதி மீன இராசியிலும் அமைகினறன . 


நடேசனார் , கடலங்குடி , 
கடலங்குடி , பிருகத்சாதகம் , 

கடலங் 
குடி இல்லம் , சென்னை , 1984 . 
Rajas , C.G. , Satyacharaneeyam ( Introduction ) , 

Giri Trading Agency , Madras , 1181 . 

சோதிபுரி இராசசுத்தான் மாநிலத்தில் சோதி 
புரி ( Jothpur ) மாவட்டத்தின் தலைநகரம் , சோதி 
புரியை கி.பி. 1451 - இல் இராசோ தா என்னும் இராச 
புத்திர அரசர் உருவாக்கினார் . சோதிபுரிச் சிற்றரசின் 
தலைநகரமாக இது விளங்கியது . இந்நகரின் ஒரு 
பகுதி கி . பி .18 - ஆம் 

நூற்றாணடில் கட்டப்பட்ட 
மதில்களால் சூழப்பட்டுள்ளது . இங்குள்ள கோட் 
டையில் அரணமனை ஒன்றும் அருங்காட்சியகமும் 
உள்ளன . இந்நகரின் வடக்கில் கி பி .4 - ஆம் 

நூற் 
றாண்டில் சிறந்து விளங்கிய நகரமான மாணடோர் 
( Mandor )நகரின அழிபாடுகள் காணப்படுகினறன 
மாணடோர் , மார்வார்சிற்றரசின் தலைநகரமாக 
விளங்கியது . 


ஒவ்வொரு நாணமீனுக்கும் ஆதிபத்தியம் உடைய 
கோள்கள் ( தலைமை ஏற்கும் கோள்கள் ) உணடு . 
அவையாவன : அசுவனி , மகம் , மூலம் ஆகியவற் 
றுக்குக் கேது ; பரணி , பூரம் , பூராடம் -சுககிரன் ; 
காாத்திகை , உத்திரம் , உத்திராடம் - சூரியன ; 
உ ரோகிணி அசுத்தம் , திருவோணம் - சந்திரன ; மிருக 
சீரிடம் , சித்திரை , அவிட்டம் - செவ்வாய் ; திருவா 
திரை , சுவாதி , சதயம் - இராகு ; புனர்பூசம் , விசாகம் , 
பூரட்டாதி - குரு ; பூசம் , அனுடம் , உத்திரட்டாதி - சனி ; 
ஆயில்யம் , கேட்டை , இரேவதி - புதன , ஒவ்வொரு 
நாண்மீனிலும் செய்யத்தகும் நற்செயல்கள் இவை 
என்பனவற்றிற்குக் குறிப்புகள் உள்ளன . 


|| 


சோதிபுரி நகரம் சாலை , இருப்புப் பாதைகளால் 
பிறநகரங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது . இந்நகரம் 
விளைபொருள்களின விற்பனை நகரமாக உளளது . 
இந்நகரில் பருத்தி ஆலைகளும் எந்திரக் கருவிகள் 
செய்யும் தொழிற்சாலைகளும் மிதிவண்டி செய்யும் 
தொழிற சாலையும் உள்ளன . கைவினைப் பொருள் 
களுக்கு இந்நகரம் புகழ் பெற்றது . கண்ணாடி 


கூற 


ஒருவர் பிறந்த நாளில் இருந்த நாண்மீனைக் 
கொண்டு அவருடைய சிறப்பியல்புகள் பற்றிக் 
லாம் . எடுத்துக் காட்டாக , ஒவ்வொரு நாண்மீனுக்கும் 
ஒரு சிறப்பியல்பு மட்டும் கீழே குறிக்கப்பட்டுள்ளது . 
அசுவனி - செய்தொழில் தவறினறிச் செய்வான் ; 
பரணி- தாய்தந்தையருக்கினியன் ; கார்த்திகை - அற்ப 
நித்திரையோன் ; உரோகிணி - அன்னதானஞ் செய் 
வான் ; மிருகசீரிடம் - உட்கருத்தை வெளி 

விடான் ; 
திருவாதிரை - புகழுடையான் ; புனர்பூசம் - சொல் 
வல்லான் ; பூசம் - ஒழுக்கமுள்ளவன் ; ஆயில்யம் - பகை 
யை விரும்புவோன் ; மகம் - பலதிசைகளிலும் செல்ல 
விரும்புவோன ; பூரம் - வருந்திப் பொருளீட்டு வோன் ; 
உத்திரம் - வஞ்சகமின்றிப் பேசுவோன் ; அசுதம் - வீரன் ; 
சித்திரை - இனிமையாகப் பேசுவான் ; சுவாதி- எல்லோ 
ரையும் விரும்புவான் ; விசாகம் - நீதிமான் ; 
- நற்பண்புடையோன் ; கேட்டை - பிறரைக் காப்பான ; 


அனுடம் 


சோதிபுரி 


சோதிபுரி 


647 


சோபன் ஓவர் ஆர்தர் 


கள் , - 


ஆண்டு ஆங்கிலேயர்களின் வசம் 

வந்தது . 

இராச 
சுத்தான மாநிலத்துடன் இது 1949 - ஆம் 
இணைககப்பட்டது . மாவட்டத்தின் மக்கள தொகை 
16,67,791 ( 1981 ) . 

சு இரா . 


ஆண்டு 


வளையல்கள் , தந்தப் பொருள்கள் , வண்ண ஆடை 

தோல பொருள்கள் , கலவேலைப்பாட்டுப் 
பொருளகள போனற கைவினைப் பொருள்கள 
இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன . 

இந்நகரம் 
இராசசுத்தான் மாநிலத்தின இரணடாம் பெரிய 
நகரமாக விளங்குகிறது இராசசுத்தான மாநில உயர் 
நீதிமனறம் இந்நகரில் தான் உள்ளது . இந்நகரில் 
விமானப்படைக கலலூரியும் விமான வழித்தடமும் 
உள்ளன . இங்குள்ள சோதிபுரிய 
கழகம் 1162 - ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது . 
மருத்துவக் கல்லூரி ஒன்றும் இந்நகரில் உள்ளது 
சோதிபுரி நகரின மக்கள் தொகை 506345 ( 1981 ) . 


பலகலைக 


சோபன் ஓவர் ஆர்தர் என்பவர் 
சோர்வு மனப்பானமையுடைய ( Pessimism ) தத்துவ 
ஞானி. இவர் ஏகலின் முழுமையான கருத்துக் கொள 
கையை எதிரத்தார் . சோபன் ஓவா கி.பி. 1788 
-ஆம ஆண்டு பிப்பிரவரி 22 - ஆம் நாள ஏயினரிச்சு 
பிளாரிசு சோபபன் ஓவா ( Heinrich Floris 
Schopenhauer ) எனபவருக்கும 

சோகானனா 
( Sohanna ) எனற அமமையாருக்கும் பிறந்தார் . இவர் 


சோதிபுரி மாவட்டம் 22,860 ச கி.மீ பரப்பளவை 
உடையது . இம்மாவட்டம் உயர்ந்த மணற குன்று 
களையுடைய மாவட்டம் ஆகும் . இம்மாவட்டத்தின 
வடக்கிலும் வடமேற்கிலும் 

தார் பாலைவனம் 
உள்ளது . 

இம்மாவட்டத்தில் உலூனி ஆறு பாய் 
கிறது . இது மாவட்டத்தின தெனபகுதியின் வேளாண 
மைக்குப் பயன்படுகிறது . தினைப் பயிர்கள் , பருப்பு 
வகைகள் , எணணெயவிததுக்கள , சோளம் போன் 
றவை இட்ாவட்டத்தில் விளைகின்றன . சிறிதளவு 
பருத்தியும் கோதுமையும் 

விளைவிக்கபபடுகினறன 
தாதுப்பொருளகள் சிறிதளவு கிடைக்கின்றன . 
நடை வளர்ப்பு மாவட்டத்தின பல பகுதிகளில் நடை 
பெறுகிறது . 


கால் 


சோபன் 


ஓவர் 


பண்டைய சோதிபுரிச் சிற்றரசு இனறைய சோதி 
புரி , நாகர் மாவட்டங்களை 

உள்ளடக்கி இருந்தது . 
இச்சிற்றரசு கி.பி. 1222 - ஆம் ஆண்டு தோற்றுவிககப் 
பட்டது . இதனுடைய புகழ் இராவ மாலதியோ 
( Rao Maldeo ) காலத்தில் ( கி.பி. 1532 - கி பி . 1569 ) 
உச்சநிலையை அடைந்தது . இவர் அக்பருடன் உடன் 
படிக்கை செய்துகொண்டு மொகலாயாகளுடன் 
நட்பை வளர்த்தார் . ஒளரங்கசீபு கி பி . 1677 - இல் 
மார்வார் சிற்றரசின் மீது படையெடுத்து அதனை 
வென்று அங்கு வசித்த மக்களை இசுலாம் சமயத் 
திற்கு மாற்றினார் . முசுலீமகளின் படையெடுப்பைத் 
தடுக்கச் சோதிபுரி, 

செய்ப்பூர் , உதயப்பூர் ஆகிய 
சிற்றரசுகள தங்களுக்குள் உடன்படிக்கை ஒன்றைச் 
செய்து கொண்டன . சோதிபுரி , செய்ப்பூர் சிற்றரசர் 
கள் உதயப்பூருடன திருமண உறவையும் வளாத்துக் 
கொண்டனர் . உதயப்பூா அரசிகளுக்குப் பிறக்கும் 
குழந்தைகளே இவவிரு சிற்றரசுகளின் அரச வாரிசாக 
ஆகவேண்டும் என உதயப்பூர் சிற்றரசு கேட்டுக் கொண 
டது . இதனால் மூன்று சிற்றரசுகளுக்கும் கருத்து 
வேறுபாடுகள் நிலவின . இதனைப் பயன்படுத்தி மராத் 
தியர்கள் தங்களின் ஆதிக்கத்தை இப்பகுதிகளில் 
செலுத்தத் தொடங்கினா. சோதிபுரி கி.பி. 1818 - ஆம் 


நாகரிகப் பண்புடைய கல்வி கற்றார் ; பிறகு ஒரு 
தொழிற் கலவிக் 

கூடததில படித்தார் ; அங்கே 
மிகவும் அடக்கமான குணங்களை வளர்த்துக் கொண் 
டார் . இவா பெறறோர்களுடன் கி.பி. 1803 - ஆம் 
ஆண்டு பெல்சியம் , இங்கிலாந்து , 

ங்கிலாந்து , பிரான்சு , சுவிட்சர் 
லாந்து முதலிய இடங்களுக்குச் சென்றார் . தெளலசா 
னிலுள்ள ( Taulson ) சிறைச்சாலையும் பிரானசு நாட் 
டிலுள்ள அடிமைகள் வாழவும் சோபன ஓவருககு 
( Chopenhauer ) ஒரு சோரவு மனப்பானமையை 
ஏற்படுத்தின . இவர் தந்தை இறந்தவுடன இவர் 
வாழ்க்கையில் ஒரு 

திருப்பம் ஏற்பட்டது . இவர் 
கி.பி. 1809 - ஆம் ஆண்டு காட்டினசென் பல்கலைக் 
கழகத்தில் ( University of Gottinsen ) மருத்துவம் 
படித்தார் . அதன் பிறகு இவர் பிளேட்டோ , காண்டு 
( Kant ) முதலானவர்களைப் பறறித தெரிந்து 
கொணடார் . பிறகு செனாப் ( Sena ) பல்கலைக்கழ 
கத்தில் தத்துவததில் டாக்டர் பட்டம் பெற்றார் . 
பிறகு பிரடிரிக்கு மேசர் ( Filedrich Mager ) இவருக்கு 


| 


சோபன் ஓவர் ஆர்தர் 


648 


சோபோக்கிளிசு 


செயல்கள் யாவும் , பகுத்தறிவின் அடிப்படையில் 
அமைகின்றன . மேலும் , மனிதன் தன் செயல்களை 
அடக்கியாள முடியும் . தத்துவஞானிகள் இத்தகைய 
கருத்துகளை கூறியிருக்கிறார்கள் . மனிதனுடைய 
விருப்பாற்றல் பல 

காலங்களில் வெளிப்படும் . சில 
சமயங்களில் மனிதனுடைய விருப்பாற்றலின்படி நடக் 
கின்ற செயல்கள் மனிதனின நடத்தையை நிருணயிப்ப 
தில்லை . மனிதன் தன்னுடைய விருப்பாற்றலினபடி 
செயல்களில் ஈடுபடுகிறான் . சில நேரங்களில் அவன் 
நிலையற்ற ( Unconscious ) மனத்திலிருந்து எழுகின்ற 
எண்ணங்களின்படி செயற்படுகிறான் . மனிதன் மறக்க 
நினைகின்ற நிகழ்ச்சிகள் உணர்ச்சி நிலையற்ற மனத் 
தில் சென்று அடங்கி விடுகின்றன . பிறகு மனிதனை 
அறியாமல் அவை வெளிப்படுகின்றன . பிராய்டு 
( Freud ) என்பவர் சோபன் ஓவர் கூறிய பால் 
வேறுபாடு சார்ந்ததன மையை 

பால் 

உணாச்சி 
யின் உந்துதல் ( Libido ) என்று கூறுகிறார் . பால் 
வேறுபாடு சார்ந்த தன்மை விருப்பாற்றலின் வெளிப் 
பாட்டில் சிறப்பான அம்சமாகும் . மனிதனுடைய 
உணர்வைத் தவிர்த்து , மற்றைய செயல்களெல்லாம் 
பால் வேறுபாடு சார்ந்த தனமையின அடிப்படையில் 
தான எழுகின்றன . மேலும் , அத்தகைய 
தீமையையும் துன்பத்தையும் தரும் . மேலும் அது ஒரு 
பேய் போல் குழப்பத்தை உண்டுபணணுகிறது . அது 
திருப்தி அடையவும் செய்யாது . விருப்பாற்றலின் 
முடிவு துன்பம் என்று கூறினார் . 


உண்மை 


வேதாந்தத் தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார் .. 
பிறகு உபநிடதங்களும் , பிளேட்டோ , 

காணட்டு 
ஆகியோர் கொள்கைகளும் சேர்ந்த ஓர் அடிப்படை 
யில் 

வருடைய தத்துவ அமைப்பை ஏற்படுத்தினார் . 
சோபன் ஓவர் உலகம் தம்முடைய விளக்கவுரை 
என்று கூறுவார் . இவருடைய நான்கு நூல்களுள் 
இரண்டு நூல்கள் விருப்பாற்றலை ( Will ) விளக்குவன 
மற்ற இரண்டு நூல்களும் அழகுக் கலையையும் , 
அறஇயலையும் மிகுதியாகக் கூறி விருப்பாற்றலின் 
மறுத்தலையும் விளக்கி விடுதலையைப் பற்றிக்கூறு 
கின்றன . மேலும் இந்நூல்கள் உலகில் காணப்படும் 
சோர்வு மனப்பான்மையை ( Pessimism ) விளக்கு 
கின்றன . கலைகள் விருப்பாற்றலின் சேவையிலிருந்து 
அப்போதைக்கு விடுதலை அளிக்கின்றன . 
விடுதலை 

அகங்காரத்திலிருந்துவிடுபடும் 
பொழுதுதான் ஏற்படுகிறது . சோபன் 
( Scho penhauer ) தம் பேராசிரியர் பதவியைத் துறந்து 
துறவியாக வாழ்ந்தார் . பிளேட்டோ , அரிசுடாட்டில் , 
செனக்கா , பிரஞ்சு நாட்டு அறவியல் வல்லுநர்கள் 
முதலியவர்களை இவர் பின்பற்றினார் என்று கூற 
லாம் . உணமையே வெல்லும் என்றும் , அது நீணடநாள் 
நிலைத்து நிறகும் என்றும் இவர் கூறினார் . 

இவர் , 
கி பி . 1836 - ஆம் ஆண்டு இயற்கையின் விருப்பாற்றல் 
( On the Will in Nature ) என்னும் ஆய்வுக் கட்டுரையை 
வெளியிட்டார் . இவர் பெணகளைப் பற்றியும் , 
கல்வி பற்றியும் மிகப் கட்டுரைகளை வெளி 
யிட்டார் . இவருக்கு உலகப் புகழ் உண்டாயிற்று . 
பானிலும் ( Bonn ) , பிரெசுலாவிலும் ( Breslau ) இவ 
ருடைய தத்துவத்தைப் பற்றி விரிவுரைகள் செய்தார் 
கள் . இவருடைய கட்டுரைகள் ஆறுபெரிய தொகுதி 
களாக வெளியிடப்பட்டன . 


யான 


ஒவர் 


தனமை 


บ ) 


சோபன் ஒவர் கலைக்குச் சிறப்பிடம் அளித் 
திருக்கிறார் . ஒரு கலைஞனின் 

ஆற்றல் 

செயலில் 
இலலை என்றும் , ஆழ்ந்த சிந்தனையில் அடங்கியிருக் 
கின்றதென்றும் கூறினார் . 

இரா . கோ . 


துணை நூல்கள் : 


மனிதர்கள் மற்றப் பொருள்களைப் போல் , விருப் 
பாற்றலின வெளிப்பாடாவர் . உலகில் நல்ல மனிதர் 
களும் தீய மனிதர்களும் உள்ளனர் . இரக்கமுள்ள 
மனிதன் , தன்னைப் போல் பிறரையும் காண்பான் . 
சோபன் ஒவர் அடிக்கடி தத்துவமசி மகாவாக்கி 
யத்தைப் பற்றிக் குறிப்பிடுவார் . எங்கும் பரவியுள்ள 
தோற்றத்தின் அடிப்படையில் காணப்படும் புலன 
கடந்த நுண்பொருள்களின ஒன்று சேர்ந்த தன்மை 
யைக் குறிப்பிடும் பொழுது , மேற்கூறிய மகாவாக்கியம் 
பொருத்தமாக அமைகிறது . இந்திய நாட்டு அறிஞர் 
களைப் போல் இவர் மனித வாழ்வில் துன்பம் இருப் 
பதையும் , உலகம் 

மாயையினாலான தோற்ற 
முடையது என்பதையும் கூறுவார் . இவர் கருத்துப்படி 
தத்துவத்தின் முடிவு அமைதி என்பதாகும் . 


Copleston F.C. , Schopenhauer , Philosopher of pes 

simism , London , 1946 . 
Israel Knon ,, the Aesthetic theories of Kant , Hegel 

and Schopenhauer , New York , 1936 .. 
O Cornor, D J.Ed. , A Critical History of Western 

Philosophy , New York , 1964 . 


சோபோக்கிளிசு . 

புகழ்மிக்க பண்டைய 
அதீனியத் துன்பியல் நாடகாசிரியர் மூவருள் ஒருவர் 
சோபோக்கிளிசு ( Sophocles ) . இவர் தம் துனபியல் 
நாடகங்களில் தம் காலத்திய சட்டத்துக்கும் , இறை 
வனின் சட்டத்துக்கும் இடையேயிருந்த 
பாட்டை எடுத்துக் காட்டுகிறார் . இவர் கி.மு. 
496 - இல் ஏதென்சில் ஒரு 

செல்வர் 

மகனாகப் 


முரண 


மனிதத் தன்மையைப் பற்றிக் கூறும் பொழுது , 
புத்தியின் செயலைக் குறிப்பிடுகிறார் . மனிதனுடைய 


சோபோக்கிளிசு 


649 


சோம்பன் 


முறைகள் தாழ்ச்சியும் தீங்குமுடையனவாகவும் 
கருதப்படுகின்றன என்றும் கேட்டு அதனை விளக்க 
வல்ல ஏதோ ஒரு சட்டம் இருக்கிறது என்றும் இவர் 
கருதினார் . 


சோபோக்கிளிசு இயற்கைக்கும் வழக்கத்துக்கு 
முள்ள முரண்பாட்டையும் விளக்கினாா . இயற்கை 
என்னும் உயர் தரச் சட்டத்தை ஆதாரமாக வைத்துச் 
சமூகச் சட்டங்சுளையும் வழக்கங்களையும் மீறியோர் , 
கலகம் செய்பவராகக் கருதப்பட்டனா . 

மனிதர் 
செய்யும் தவறுகள் அவர்களுடைய வீழ்ச்சியை 
உருவாக்குகின்றன . ஒருவனுடைய தற்பெருமை , 
அவனுக்கு இம்மை வாழ்விலேயே தீயவை விளைவிக்கு 
மாகையால் , அது ஒரு தீவினையே ( Sin ) 

ஆகும் 
என்று இவர் கருதினார் . 

பா . சூ . 


சோபோக்கிளிசு 


துணை நூல்கள் : 
Barker , Ernest ., Greek Political Theory : Plato and 

His Predecessors , London , 1951 . 
Sinclair , T.A. , A History of Greek Political Thought , 

London , 1952 . 


பிறந்தார் . மிக்க அழகும் நல்லியலபுகளும் உடல் 
உறுதியும் பெற்றிருந்த இவர் முதலில் பாடல்களை 
எழுதியும் பாடியும் புகழ்பெற்றார் ; பின்னர்ப் பல 
துன்பியல் நாடகங்களை ( Tragedies ) எழுதிப் புகழ் 
பெற்றார் . மற்ற இரு புகழ்மிகக துன்பியல் நாடகாசிரி 
யர்களான எசுக்கைலசு , ஊரிப்பிடிசு ஆகியோரைவிட 
இவருடைய நாடகங்கள் அதீனியர்களால பெரிதும 
பாராட்டப்பட்டன . இவர் பல 

தடவை பரிசுகள் 
பெற்றார் . இவர் 

சில 

அரசாங்கப் பதவிகளை 
ஏதென்சில் ஏற்றிருந்தார் . எனினும் , இவர் வாழநாள 
முழுவதும் இலக்கியக் கலைவளர்ச்சியில் ஈடுபட்டார் . 
இவர் வரலாற்றுப் பேராசிரியராகிய எரடோட்டசின 
( Herodotus ) நெருங்கிய நணபராவர் . 

. இவாதம் 
நாடகங்களில் கையாளும் இனிய சொற்களின காரண 
மாக , அட்டிக்காவின் தேனீ ( Attic Bee ) என 
அன்புடன் குறிப்பிடப்பட்டார் . 


சோம்பன் - நிககோபார்த் தீவுகளில் வாழும் ஒரு 
முதுபழங்குடியினர் . இவாகள் நிக்கோபார்த் தீவுகளின் 
தெனகோடியில் உள்ள பெரிய நிக்கோபாரத ( Great 
Nicobar ) தீவில வாழ்கின்றனர் .. நிக்கோபாரிகள 
( Micobarese ) என்னும் மற்றொரு பழங்குடி இனத் 
தவர்களும் இத்தீவில் வாழகின்றனர் . 1981 - ஆம் ஆண் 
டுக் குடிமதிபபினபடி சற்றேறக்குறைய 800 ச.கி.மீ. 
பரப்பளவில் ஏறக்குறைய 217 சோம்பன் பழங்குடியி 
னர் வாழ்ந்து வருகின்றனர் . 


அரசியற் கருத்துகள் : சோபோக்கிளிசு பண்டைய 
அதீனிய அரசியற் கருத்துகளைப் பற்றி 

விரிவாகக 
கூறாவிடினும் , அவர் எழுதிய நாடக நிகழ்ச்சிகள , 
அதீனிய சமூக , அரசியல வழக்கங்களையும் , கருத்து 
களையும் எடுத்துக்காட்ட வல்லவை . நகரரசின் உறுப் 
பினர்களாக அலலது குடியாட்களா இருப்பவா 
யாவரும் பங்கு கொள்ளும் நகரரசின் வாழ்வில் ஓர் 
ஒழுங்கு இருக்கிறது . மாறுதலடைந்து கொணடிருக்கும் 
பல அமைப்புகளுக்குப் பின்னால் மாறுதலடையாத 
இயற்கை ( Nature ) ஒன்று உள்ளது . இயற்கையின் 
சட்டங்கள் மாறுதலடையாமல் இருக்கினறன . அறி 
வென்பது மனித முயற்சியின விளைவே 

ஆகும் . 
சூழ்நிலை மாறுதலகளுக்கிடையே எனறுமுள இயற் 
கையின் சட்டம் இருக்கிறது . மனிதருள சிலர் 
வகையாகவும் , மற்றும் சிலர் வேறுவகையாகவும் ஏன் 
செயற்படுகின்றனரென்றும் , அவர்களுடைய செயல் 
முறைகளுள சில 

ஏன் மதிப்புக்குகந்தவையாகவும் , 
நல்லனவாகவும் கருதப்பட , சில வகையான செயல் 


சோம்பன பழங்குடியினர் வடகிழக்குக் கடலோரப் 
பகுதிகளிலும் காட்டுப் பகுதிகளிலும் 

வசிக்கிறார் 
கள் . காட்டுப் பகுதியில் வாழும் சோம்பன் குதியால 
( Guthial ) எனவும் , கடலோரப் பகுதிகளில் வாழும் 
சோம்பன் மோவாசு ( Mowas ) எனவும் கூறப்படு 
கின்றனர் . இப்பிரிவினர்கள் எப்பொழுதும் 

வற்றா 
நதிக்கரையில் தங்கள் முதன்மையான 

குடியிருப்பு 
களை அமைத்துக் கொள்கிறார்கள் . பெரிய நிக்கோ 
பாரிலுள்ள ஒவ்வோர் ஆறும் பல 

சோம்பன் குடி 
யிருப்புகளைக் கொண்டவைகளாக உள்ளது . 

சோம்பன் பழங்குடியினர் மங்கோலிய இனத்தைச் 
சேர்ந்தவர்கள் . நிக்கோபாரிகள் ( Nicobarese ) சோம 
பன் ஆகிய இரு பழங்குடியினரும் பணபாடு , இனப் 
பண்புகள் முதலானவற்றில் ஒன்றுபட்டுள்ளனரெனக 
கூறுகினறனர் . ஆனால் சோம்பன் மொழி நிக்கோ 
பாரிகளிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டுள்ளது . 


சோம்பன் 


650 


சோம்பன் 


சோம்பனுடன் தொடர்பு கொண்ட தொடக்க 
காலத்தவர் பாதிரி ரோசன் ( Pastor Rosen ) 
என்னும் தெனமார்க்குச சமயப் பரப்பாளராவர் . 
இவர் கி.பி. 1831- இல் சோம்பன் பழங்குடிகளைச் சந்தித் 
தாரெனக் கூறப்படுகிறது . அதன்பின பல ஐரோப் 
பியர்கள் சோம்பன பழங்குடியினரைப் பற்றிய செய்தி 
களைச் சேகரித்துள்ளனர் . வர்களைப் பற்றிச் 
செய்திகள் சேகரித்த அனைவரும் தம்மீது சோம்பன் 
பிரிவினர் வெறுப்பையும் தாக்குதலையும் காட்டின 
ரெனக் குறிப்புகள் எழுதியுள்ளனர் . 


இவர்கள் கிழங்குவகைகள் , கனிவகைகள் , பாக்கு 
வாழை போன்றவைகளைக் காட்டுப் பகுதிகளில் 
பயிர் செய்கின்றனர் . சோம்பனின் உணவில் மாமி 
சம் மிகுதியாக இடம் பெறுகிறது . காட்டில் கிடைக் 
கும் பன்றி , குரங்கு , முதலை . தவளை , பறவை 
வகைகள் , சில பாம்பு வகைகள் , உடும்புகள் , ஆறு 
களில் கிடைக்கும் மீன் வகைகள் ஆகியவற்றையும் 
உணகின்றனர் . உணவுப் பொருள்களை ஒருவகை 
மரப்பட்டையினால் செய்யப்பட்ட பாத்திரம் 
கொண்டு நன்றாக வேகவைத்து உண்கின்றனர் . 

சோம்பன் பழங்குடியினர் எப்போதும் காடு களை 
யும் ஆறுகளையும் நம்பி வாழ்கின்றனர் . பண்ட 
மாற்று முறை மூலம் தங்களுக்கு வேண்டியவறறை 
நிக்கோபாரிகளிடமும் குடியேற்ற மக்களிடமும் 
மாற்றிக் கொள்கின்றனர் . ஆனால் , அணமைக் காலங் 
களில் இவர்கள் கூட்டுறவுச் 

சங்கங்கள் மூலம் 
பயனடைந்து வருகின்றனர் . தேன் , எலுமிச்சைப் பழம் 
ஆகியவற்றைக் கொடுத்துத் தங்களுக்கு 

வேணடிய 
புகையிலை , ரும்புத் துண்டுகள் , கத்தி முதலான 
வற்றைப் பெறுகின்றனர் . நீண்ட மூங்கில் அல்லது 
மரத்தண்டுகளின் முனையில் இணைக்கப்பட்ட அம்பை 
யும் கத்தியையும் கொண்டு வேட்டையாடுகின்றனர் . 


போடன் கிளாசு ( Boden Kloss ) என்ற ஆய் 
வாளரின் கணிப்புப்படி 1901 - ஆம் ஆண்டில் 300 முதல் 
400 சோம்பன்கள் மட்டுமே தனித்தனிக் குடியிருப்பு 
களில் வசித்து வந்தனர் . 1931 - ஆம் ஆண்டு அந்தமான் 
நிக்கோபார் மக்கள் கணக்கெடுப்புக் குறிப்பில் இவர் 
களின எண்ணிக்கை பற்றிப் போனிங்டன ( Bonington ) 
குறிப்பிட்டுள்ளார் . இதுவரை கிடைத்த குறிப்பு 
களைக் 

காணும்போது இவர்களின் எண்ணிக்கை 
பல வகையாக மாறியுள்ளது . அதாவது 

1901 - ஆம் 
ஆண்டில் 348 எனவும் , 1911 , 1921 ஆகிய ஆண்டு 
களில் 375 எனவும் , 1931- ஆம் ஆண்டு 200 எனவும் , 
1951 - இல் 20 எனவும் , 1961 - இல் 71 எனவும் , 1971 
இல் 92 எனவும் , 1981 - இல் 217 எனவும் மதிப்பிடப் 
பட்டது . சரியாக மதிப்பீடு செய்யாததற்கும் இவர் 
களைப் பற்றி அறிந்து கொள்ள இயலாமைக்கும் 
இவர்கள் கொண்டுள்ள கூச்சம் , பயம் , ஓடி மறைதல் 
போன்ற சுபாவமே முதன்மையான காரணங் 
களாகும் . 

பழங்காலந்தொட்டே சோம்பன் மக்கள் , தங்க 
ளுக்கு வேண்டிய ஆடை அணிகலனகளைத் தாங்களே 
செய்து பயன்படுத்தி வந்துள்ளனர் . முற்காலத்தில் 
இவர்கள் இலைகள் , மரப்பட்டைகள் போன்றவற்றை 
உடையாகவும் ஒருவகை மரவளையத்தைக் காதணி 
யாகவும் அணிந்தனர் . நாகரிக உலகத் தொடா 
பிற்குப் பிறகு சோம்பன குடியினர் வெளியாரைப் 
போன்றே உடைகளை அணியத் தொடங்கியுள்ளனர் . 


சோம்பன் குடியினர் கைத்தொழிலிலும் திறமை 
வாய்ந்தவர்கள . பெரிய 

நிக்கோபாரில் ஓடும் ஆறு 
களில் செல்லும் அமைப்புடைய சிறிய 

படகுகளைச் 
செய்வதில் இவர்கள் வல்லவர்கள் . இந்தப் படகுகள் 
குடைந்து செய்யப்படும் ( Dug - out Canoe ) வகையைச் 
சேர்ந்தவை . 

முடைதலில் இவர்கள் 
பெரிதும் ஈடுபட்டுள்ளனர் . பெண்கள் தாம் இதில் 
மிகுதியாக ஈடுபடுகின்றனர் . இந்தக் கூடைகள் 
உணவுப் பொருளகளைப் பாதுகாக்கவும் , கிழங்கு , 
கனிவகைகள் போன்றவற்றைக் சேகரிக்கவும் பயன் 
படுத்தப்படுகின்றன . 


கூடைகள் 


பல 


வழங்கி 


சோம்பன் குடியினர் 

குழுக்களாக வாழ் 
கின்றனர் . இவர்கள் பருவக் காலங்களுக்கு ஏற்ற 
வாறு வெவ்வேறு இடங்களுக்கு இடமபெயர்நது 
வாழ்ந்து வருகிறார்கள் . இவர்கள் எப்பொழுதும் 
குழுவாகவே இடம்பெயாந்து செல்வர் . ஒவ்வொரு 
குழுவினரும் தங்களுக்கென்று ஓர் எல்லையை 
அமைத்துத் தங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருள் 
களை ஈட்டுகின்றனர் . சோம்பன் வீடுகள் மரத்தூண 
களால் நிறுத்தப்பட்ட சுமார் 8 முதல் 10 

அடி 
உயரமுளள பந்தல் போன றவை . இக்குடிசைகளுக்குப் 
பாக்கு மரங்கள கூரையாக அமைகினறன . 


அந்தமான் , நிக்கோபார் அரசாங்கம் 1976 - ஆம் 
ஆண்டு முதல் இந்தத் தீவுகளில் வாழும் பழங்குடி 
மக்களுக்கு இலவச உணவுப் பொருள்களை 
வருகிறது . அதனுடன் சோம்பன் பழங்குடிகளுக்கு 
மருத்துவ வசதியும் அளிக்கிறது . அதைக் கவனிக்கச் 
சமூக சேவையாளர்களும் உள்ளனர் . அரசு பெருந் 
தோட்டங்களை அமைத்துக் கொடுத்துள்ளது . சோம் 
பன் பழங்குடிகள் இரண்டு மரத்துண்டுகள் கொண்டு 
கடைதல் 

( Drilling ) மூலமும் இரண்டு மூங்கில் 
துண்டுகளை உராய்தல் மூலமும் நெருப்பு உண்டாக்கு 
கிறார்கள . 


| 


குழுவாக வாழும் சோம்பன் 

குடிகளில் சில 
வேளையில் பல குழுவினர் சேர்ந்து வாழ்கின்றனர் . 


| 


சோமசுந்தர கவிராயர் 


651 


சோமசுந்தர நாயகர் 


ஆனால 


பொதுவாகச் சோம்பன் குடியினர் தங்கள் வாழ்க்கைத் 
துணைகளைத் தத்தம் குழுவிற்குள் தேர்ந்தெடுத்துக் 
கொள்கின்றனர் . திருமணத்தில் ஆண் , பெண இரு 
பாலாருக்கும் வயது வரம்பு கிடையாது . 
சோம்பன் திருமண முறை பற்றிப்பிற குறிப்புகள் 
கிடைக்கவில்லை . ஒவ்வொரு குடும்பமும் கணவன் , 
மனைவி இவர்களின திருமணமாகாத குழந்தைகள் 
முதலானவர்களைக் கொண்டதாக உள்ளது . து.வெ. 


இவர் 


பஞ்சாக்கர மாலை முதலிய நூல்களைப் பதிப்பித்து 
வெளியிட்டுள்ளார் . 

வீ.சே. 
சோமசுந்தர நாயகர் கி.பி. 19 - ஆம் நூற் 
றாணடில் வாழந்த தமிழ்ப் புலவர்களுள் 

ஒருவர் . 
செனனையில் உள்ள சூளைப் பகுதியில் 
இராமலிங்க நாயகருக்கும் அம்மணி அம்மையாருக்கும் 
16.8.1846- இல் மகனாகத் தோன்றினார் . இவருக்குப் 
பெற்றோர் சூட்டிய பெயர் அரங்கசாமி என்பதாகும் 
இவருடன் பிறந்தோர் திருவேங்கடசாமி நாயகர் ,, 
நாதமுனி நாயகர் , வரதராச நாயகர் , தாயாரம்மை 
ஆகியோராவா . இவர் மனைவி பெயர் சிவஞானம் 
என்பதாகும் . இவர்களுக்குப் பெண் மக்கள் மூவரும் 
ஆண்மகன் ஒருவரும் இருந்தனர் . 


சோமசுந்தர கவிராயர் கி.பி. 18 - ஆம் 
நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ்ப் புலவர்களுள் ஒருவர் . 
இவர் இராமநாதபுரத்தில் பிறந்தவர் . இவர் தநதை 
யார் பெயர் நெல்லையப்பர் . இவர் சோமசுந்தரு , 
சோமசுந்தர குருசாமி , சோமசுந்தரம்பிள்ளை ஆகிய 
வேறு பெயர்களாலும் வழங்கப்பெற்றார் . சிவஞான 
முனிவரின் 

மாணவரான இவர் அட்டாவதானம் 
சரவணப்பெருமாள கவிராயருக்கு ஆசிரியராக விளங்கி 
யுள்ளார் . பெருந்தொகை 1792 - ஆம் பாடலில் உள்ள , 
நெல்லையப்பன் மைந்தன் பார்பெறுங் குணஞான 
சோமசுந்தர குரு பதாம்புயம் பரவு தாசன் ... 
சரவணப்பெருமாள் என்னும் தொடர் மேற்கூறிய 
செய்தியின உணமையினை உணர்த்துகின்றது . மேலும் 
பெருந்தொகையில் இடம்பெற்றுள்ள 1781 , 1789 ,, 
1795 , 1797 - ஆம் பாடல்களில் உள்ள குறிப்புகளும் 
அதனை வலியுறுத்துவனவாக அமைந்துள்ளன. 
திருக்கழுக்குன்றக் 

கோவை என்னும் நூலினை 
இயற்றியுள்ளார் . 

வீ.சே. 


இவர் 


1 


1 


சோமசுந்தர நாயகர் 


சோமசுந்தர தேசிகர் , கு . 20 - ஆம் நூற் 
றாண்டில் வாழ்ந்த தமிழ்ப் புலவர் . இவர் தஞ்சாவூர் 
மாவட்டத்தைச் சேர்ந்தவர் . பெற்றோர் குருசாமி 
தேசிகர் , செல்லத்தம்மாள . இலக்கண விளக்க ஆசிரி 
யார் திருவாரூர் வைத்தியநாத நாவலர் மரபில் வந்த 
இவர் இளமை முதலே நன்கு பயின்றார் . தொடர்ந்து 
கல்வியில் நாட்டம் கொண்டு படித்து பி.ஓ.எல பட்டம் 
பெற்றார் . வடமொழிப் பயிற்சியும் இவருக்கு இருந் 
தது . திருவையாறு , முசிரி முதலிய டங்களில் 
தமிழாசிரியராகப் பணிபுரிந்துள்ளார் . சென்னைப் 
பல்கலைக் கழகத்தில் கல்வெட்டாராய்சசி 
வராக இருந்தார் . சென்னைப் பல்கலைக கழகம் , 
மேற்கொண்ட அகராதிக் குழுப் புலவர்களுள் இவரும் 
ஒருவராக இருந்து சிறப்பாகச் செயலாற்றினார் . 

கமலைஞானப் பிரகாசா , நரவாகனததத 
சரிதம் , தமிழ்ப் புலவர் வரலாறு முதலிய நூலகளை 
எழுதியுள்ளார் . பிரபுலிங்க லீலை என்னும் நூலுக்குக் 
குறிப்புரை எழுதி வெளியிட்டார் . இவர் தசகாரியம் , 
குறுந்தொகைமூலம் , சோழமணடல சதகம் , திருவா 
ரூர்ப் பள்ளு , இலககண விளக்கம் பொருளதிகாரம் , 


மாண 


இவர் தமிழ் , ஆங்கிலம் , தெலுங்கு , வடமொழி 
ஆகிய நான்கு மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந் 
தார் . அச்சுதாநந்தர் என்பவரிடம் கைவல்ய நவநீ 
தம் , ஞானவாசிட்டம் , பிரபோத சந்திரோதயம் 
என்னும் மெய்ஞ்ஞான விளக்கம் , பிரபுலிங்க லீலை 
முதலிய நூலகளைக் கற்றார் . இவருடைய ஆசிரியர் 
இவர்தம் 

இளமைப் பெயரான அரங்கசாமி என 
றிருந்ததைச் சோமசுந்தர நாயகா எனப் பெயர் 
மாற்றி அமைத்தார் . இவர் வேதாந்த நூல்களைக் 
கற்றதோடு தாமே தமிழ் இலக்கண இலக்கியங் 
களையும் கற்றார் வேதாந்த சிததாந்த நூலகளின் 
உயர்வு தாழவைக கண்டு சித்தாந்தக் கொளகையே 
சிறந்தது என எடுத்துக்காட்டித தம் ஆசிரியருக்கும் 
சித்தாந்தத்தில் பற்றுணடர்குமாறு செய்தார் . 


இவர் 


சோமசுந்தரப் புலவர் . 


652 


சோமசுந்தர பாரதியார் , ச . 


வேதா 


இவர் நகராண்மைக் கழகத்தில் சிலகாலம் எழுத் 
தராகப் பணியாற்றினார் . சொற்பொழிவாற்று 
வதிலும் வல்லவராக விளங்கிய இவர் சைவசித் 
தாந்தத்தின் கொள்கையைப் பல இடங்களில் சொற் 
பாழிவுகள் மூலம் பரப்பினார் . அந்நாளில் 
சலம் என்னும் பெயரொடு விளங்கிய மறைமலை 
யடிகள இவரது செற்பொழிவைக் கேட்டுச் சித்தாந் 
தத்தின்பால் ஈர்க்கப்பட்டு நேரிலும் இவரிடம் பாடம் 
கேட்டுத் தெளிந்தார் . இவர்தம் சொற்பொழிவைக் 
கேட்ட சேதுபதி மன்னர் வைதிக சைவசித்தாந்த 
சண்ட மாருதம் எனனும் பட்டத்தினையும் , திருவா 
வடுதுறை ஆதினத் தலைவர் பரசமய கோளரி 
எனனும் சிறப்புப் பெயரையும் இவருக்கு வழங்கிச் 
சிறப்பித்தனர் . 


கருத்துகளும் இவர்தம் பாடல்களில் 

ஆங்காங்கே 
காணப்படும் . இவர் இயற்றியவற்றுள் தனிப் பாட 
லாகவும் , சிறுவர்ககேற்ற வகையிலும் உள்ள பாடல் 
கள் சிலவற்றைத் தொகுத்துச் 

சிறுவர் செந்தமிழ் 
என்னும் நூலாக 

வெளியிட்டனர் . மேலும் இவர் 
நாமகள புகழ்மாலை , கந்தவன நாதன 

நான்மணி 
மாலை , 

விநாயகர் பாமாலை , கதிரைச் சிலேடை 
வெண்பா , இலங்கைவளம் , மருதனஞ்சலோட்டம் 
முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் இறுதியில் கூறப் 
பட்ட இரு நூல்களும் இவர் இலங்கையினது வளம் , 
அது சுதந்திரமடைந்த செய்தி ஆகியவறறை நினைந்து 
மகிழ்ச்சியடைந்து பாடியனவாகும் . 
சித்தாந்தக் கருத்துகளை அமைத்து உயிரிளங்குமரன் 
என்னும் நாடகத்தையும் உருவாக்கினார் 

மெய்ப் பொருளாராய்ச்சியில் ஈடுபட்ட இவரு 
குப் பெங்களூரிலிருந்து சித்தரொருவர் இவர்தம் இல் 
லம் வந்து உபதேசம் புரிந்தார் . இவர் 1953 - ஆம் 
ஆண்டில் காலமானார் . 

வீ.சே. 


இவர் 


சைவ 


| 


க் 


இவர் சித்தாந்த ஞானபோதம் , சித்தாந்த உந் 
தியார் , சித்தாந்த சேகரம் , அசம்பிரதாய நிராசநம் , 
ஆராரியப் பிரபாவம் . பிராமதத்துவ தீபிகையினது 
ஆபாச விளக்கம் , ஆஞ்சநேய ராம வைபவங்கள் , 
சுரேச விசயபங்கம் , சமரச ஞான தீபம் , சன்மார்கக 
போதவெண்பா , சிவகிரி பதிற்றுப்பத்தந்தாதி , 

சிவ 
வாக்கியத் தெளிவுரை , சிவ நாமாவளி, சைவசூளா 
மணி , ஞானபேத விளக்கம் , ஞாபேதத் துணிவு பரம 
பதபிங்க வினாவிடை முதலிய நூல்களை இயற்றி . 
யுள்ளார் . இவர் 1901 இல் காலமானார் . வீ.சே. 


சோமசுந்தர பாரதியார் , ச .: இவர் , இன் 
றைய சிதம்பரனார் மாவட்டத்தைச் சார்ந்த எட் 
டையபுரத்தில் பிறந்தார் . பெற்றோர் சுப்பிரமணிய 
நாயகர் என்னும் எட்டப்ப பிள்ளை - முத்தம்மாள் 
ஆவார் இவர் 1879 - இல் பிறந்தார் . இவர்தம் இயற் 
பெயர் சத்தியானந்த சோமசுந்தரன் . இதுவே பின் 
னர்ச் ச . சோ . பாரதியார் என்றாயிற்று மனைவியர் .. 
இருவர் : மீனாட்சி , வசுமதி அம்மாள் பாரதி . 


| 


சோமசுந்தரப் புலவர் , நவாலியூர் : இவர் 
இலங்கையில் வாழ்ந்த 20 - ஆம் நூற்றாண்டுத் தமிழ்ப் 
புலவர்களுள் ஒருவர் . இவர் யாழ்ப்பானத்திற்கு அண் 
மையிலுள்ள நவாலி என்னும் ஊரில் கதிர்காமனா 
ருக்கும் இலக்குமியம்மைக்கும் கி.பி .1880 - ஆம் ஆண்டு 
மகனாகப் பிறந்தார் . கல்வியில் ஆர்வம் கொண்ட 
இவர் மானிப்பாய் அருணாசல ஆசிரியர் , இவர்தம் 
உறவினரான இராமலிங்க ஆசிரியர் ஆகியோரிடம் 
தமிழையும் ஆங்கிலத்தையும் பயின்றார் ; கல்வியில் 
சிறந்து விளங்கிய தம் தந்தையாரிடமும் கற்றார் . 
வடமொழிக் கல்வியும் பெற்ற இவர் பள்ளியொன் 
றைத் தொடங்கி மாணவர்களுக்குக் கல்வி கற்பிக்க 
முற்பட்டார் . அவ்வகையில் தம் நண்பரான வட்டுக் 
கோட்டை சின்னத்துரை என்பவரின் துணையுடன் 
கி.பி. 1899 - ஆம் ஆண்டில் ஆங்கிலப் 

பள்ளியைத் 
தொடங்கினார் . அதன் வாயிலாகத் தமிழும் சைவ 
சமயமும் சிறந்து விளங்கப் பாடுபட்டார் . 


சோமசுந்தர பாரதி 


வரகவி 


என்ற 


இவர் இளம் வயதிலேயே பாடல் இயற்றும் 
திறம்பெற்றார் . எனவே , இவரை 
பெயராலும் வழங்கினர் . இவர்தம் பாடல்கள் எளி 
மையும் பக்திச் செறிவும் அமைந்து சிந்தனையைத் 
தூண்டுவதாக அமைந்துள்ளன . காந்தியடிகளின் 


எட்டையபுரத்தில் தொடக்கக் கல்வி பெற்ற இவர் 
நெல்லையில் உயர்நிலைப் பள்ளிக் கல்வியும் கல்லூரிக் 
கல்வியும் பெற்றார் . சென்னைக் கிறித்தவக் கல்லூரி 
யில் இளங்கலை பயின்று , சட்டக் கல்லூரியில் படித்து , 
1905 - இல் , சட்டத் தேர்வில் வெற்றிபெற்றார் . இவர் 
1913 - இல் தமிழ் முதுகலைத் தேர்வெழுதி வெற்றி 
பெற்றார் . 


653 


சோமசுந்தர பாரதியார் , ச . 


சோமசுந்தரனார் , பொ.வே. 


தூத் 


| 


வழக 


| 


இவர் சென்னையில் , அரசினர் வருவாய்த் துறை 
யில் எழுத்தராகச் சில காலம் பணிபுரிந்தார் . 
து ககுடி சென்று , 1905 முதல் 1920 வரை , 
கறிஞர் பணியைச் செய்துவந்தார் . பின்னர் மதுரைக 
கருகில் உள்ள 

பசுமலையில தஙகி வழக்கறிஞா 
தொழிலைத் தெடர்ந்து மேற்கொண்டார் . அப் 
போது அணணாமலையரசர் வேண்டுகோட்கிணங்க , 
அணணாமலைப் 

பல்கலைக 

கழகத்தின தமிழ்த் 
துறைத் தலைமைப் பொறுப்போற்று 1933 முதல 
1938 வரை 5 ஆண்டுகள் திறம்படப் பணி புரிந்தார் . 


இவரெழுதிய ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 80 க்கு 
மேற்பட்டவை . எழுதிய நூல்களுள் குறிப்பிடத்தக்கன 
திருவள்ளுவர் , தசரதன் குறையும் கைகேயி நிறையும 
சேரர் தாயமுறை , சேரர் பேரூர் , மாரிவாயில் , தொல 
காப்பியப் பொருட்படலப் புத்துரைகள் ஆகியன . 
இவற்றுள திருவள்ளுவர் , சேரர் தாயமுறை , சேரா 
பேரூர் என்பன இவராலேயே ஆங்கிலத்திலும் எழுதப் 
பெற்றுள்ளன . பண்டைத் தமிழ் உரையாசிரியருள் 
ஒருவராக வைத்தெணணத்தக்கவர் இவர் 
கூறுமளவுக்கு இவரெழுதிய தொல்காப்பியப் 
பொருட்படலப் புத்துரை அமைந்துள்ளது . 


என்று 


இவர் தூத்துக்குடியிலிருந்தபோது , வ . உ . சிதம் 
பரனாரோடு சோந்து நாட்டு விடுதலைக்காகப் பாடு 
பட்டார் . வ.உ.சி. தொடங்கிய கபபற் கழகததின 
செயலாளராகவும் இருந்தார் . அக்காலத்தே , நாட்டு 
மக்கட்குத் தேசிய உணர்வை ஊட்டியவாகளுள் 
ச.சோ. பாரதியாரும் ஒருவர் . காந்தியடிகளை 
முதன் முதல் தூததுக்குடிக்கு வரவழைத்த பெருமை 
இவருக்குண்டு. பின்னர் அண்ணாமலைப பல்கலைக் 
கழகத்தில் இருந்த போது , காந்தியடிகளை ஆங்கும் 
வரவழைத்து , அவரது இயக்கத்திறகு நிதியளிப்புக 
கொடுக்கவும் துணை நினறார . 


அக்காலத்து அரசியலமேடைகளிற்கூட ஆங்கிலத 
திலேயே பேசி வந்தனர் . ஆனால , ச . சோ . பாரதி 
யாரோ தமிழிற் பேசித் தமிழ் மக்கட்கு நாட்டுணாச 
சியை ஊட்டினார் . தமிழகத்தில் 1937 - இல் கட்டாய 
இந்தி கொண்டுவரப்பட்டபோது , அபபோது 
முதலமைச்சராக இருந்த பெருமைமிகு ச . இராச 
கோபாலாச்சாரியாரை எதிரததுப் பெருங் கிளர்ச்சி 
செய்தார் . 


நெல்லையில 


1 


| 


1 


. 


பயின்றபோதே பாரதியார் 
என்னும் பட்டம் பெற்றார் . மும்முறை இலங்கை 
சென்றுவந்தார் . மூன்றாம முறை சென்றபோது , 
ஈழநாட்டுத் தமிழ்ப் புலவர் 

மனறம் , 

இவருக்கு 
நாவலர் எனும் பட்டத்தை ( 30.12.1944 ) நலகியது . 
மதுரைத் திருவள்ளுவர் கழகம் 1954 - இல , 
காயர் எனனும் பட்டம் வழங்கியது . அண்ணாமலைப் 
பலகலைக் கழகம் வெள்ளி விழாக கொணடாட்டத் 
தினபோது , டாக்டர் ( D.Litt . ) 

என்னும் 

பட்ட 
மளித்துப் போற்றியது . 


தேசியகவி சுப்பிரமணிய பாரதியாரும் இவரும் 
எட்டையபுரத்தில் பிறந்து ஒன்றாகவே கலவி கற்றவர் 
கள் , சோமு எனறும சுப்பு எனறும் ஒருவர்க் 
கொருவர் செல்லமாக அழைத்துக் கொளவர் . நெலலை 

இவவிருவரும் படித்துககொணடிருந்தபோது 
தான் வெணபாப புனையும் போட்டியில யாழப் 
பாணத் தமிழ்ப் புலவரால் பாராட்டப்பெற்றனா ; 
பாரதி என்னும் பட்டமும் பெற்றனர் . சுபபிரமணிய 
பாரதியார் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய 
பெருமைகளைப் பலரும் அறியும்படி செய்தவர் 
ச.சோ. பாரதியாரே ! 


கணக் 


இவர் 1959 - இல் பசுமலையில் உள்ள தம் இல்லத் 
தில் காலமானார் . 


ச.சா 


|| 


சென்னைக் கிறித்தவக் கல்லூரியில் இவர் பயின்ற 
காலத்து , இவருக்குத் தமிழப் பேராசிரியர்களாக 
விளங்கியவர்கள் மறைமலையடிகளாரும் பரிதிமாற 
கலைஞருமாவர் . தமிழுலகில் இவருக்கு நண்பராக 
வாய்த்தவர்கள் 

திரு.வி.க. , உ வே . சாமிநாதய்யர் 
போனறோராவர் . அண்ணாமலைப் பல்கலைக்கழகத் 
தில் ஆராய்ச்சித் துறை தோன்றுதற்கு முதனமுதல 
பாடுபட்டவர் இவரே . 


இவர் 


| 


சோமசுந்தரனார் , பொ . வே ., ( பெரு 
மழைப் புலவர் ) , 20- ஆம் நூற்றாணடில் 
வாழ்ந்த தழிழப் புலவர் . இவா தஞ்சாவூர் மாவட் 
டத்திலுள்ள மேலைப் பெருமழை என்னும் ஊரில் 
1909 - ஆம் ஆண்டு பிறந்தார் . தந்தையார் பெயர் 
வேலுத் தேவர் எனபதாகும் . 

முதலில் 
திணணைப் பள்ளிக் 

கூடத்தில் கலவி கற்றார் . 
இவர்தம் தந்தையார் இவரைத் தாம் செய்த 
உழவுத்தொழிலில் ஈடுபடுத்தினார் . ஆனால் , இவரது 
உள்ளம் உழவுத் தொழிலில் ஈடுபடாமல் கல்வி கற்க 
விரும்பியது . இவர்தம் திண்ணைப் பள்ளி ஆசிரியர் 
தமிழ் இலக்கியங்களில் ஆர்வமுடையராதலால இவ 
ரும் அவரைப் போலவே தமிழ் நூலகளை ஆர்வமுடன 


| 


| 


ச . சோ . பாரதியார் 

சிறந்த பேச்சாற்றலும் 
எழுத்தாற்றலும் ஒருங்கே கைவரப்பெற்றவர் . தமிழில் 
மட்டுமன்றி ஆங்கிலத்திலும் 

பேச வல்லவர் . 
மதுரைத் தமிழ்ச் சங்கத்தின் செயலர் பொறுப்பும் , 
இவருக்குக் கொடுக்கப்பட்டிருந்தது ( 1932-33 ) . 


சோமசுந்தரனார் , பொ.வே . 


654 


சோமநாதபுரம் 


கற்றார் . இவா சிறு வயதில் வறுமையில் துன்பப் 
பட்டார் . அத் துன்பத்திலேயும் அண்ணாமலைப் 
பல்கலைக் கழகத்தில் சோந்து 

அங்குககொடுத்த 
பண உதவியைக் கொண்டு கற்றார் . அனைத்துத் 
தேர்வுகளிலும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் . 


மகவும் பிறந்தனர் . ஒரு முறை தம ஆசிரியரான 
பண்டித மணி கதிரேசஞ் செட்டியாரைச் சந்திக்கச 
சென்ற போது திருவாசகத் திருச்சதக உரையை 
எழுத வருமாறு பணித்தார் . அதற்கு ஊதியமாக 
மாதமொன்றுக்கு உரூ .40 / - கொடுப்பதாகக் கூறினார் . 
அவரிடம் இருந்து உரை எழுதிய பயிற்சியே பிற் 
காலத்தில் இவர் உரையாசிரியராக ஆவதற்குக் 
காரணமாக அமைந்தது . 


சங்க 


உரை | 


1 


தை , 


1 


இவர் 

நூல்கள் பலவற்றிற்கு 
எழுதியுள்ளார் . அவற்றைத் தென்னிந்திய சைவசித் 
தாந்த நூற்பதிப்புக் | கழகம் 

வெளியிட்டுள்ளது . 
இவர் எழுதிய விளக்கவுரை நூல்கள பின்வருவன . 
பத்துப்பாட்டு , மணிமேகலை , சிலப்பதிகாரம் , அக 
நானுறு , பெருங்களை 

உதயணகுமார 

காவியம் , 
ஐங்குறுநூறு , புறப்பொருள் வெண்பாமாலை , கல்லா 
டம் , பட்டினத்தார் பாடல் பிற்பகுதி . பரிபாடல் , 
குறுந்தொகை , நற்றிணை , ஐந்திணையெழுபது , சீவக 
சிந்தாமணி , , கலித்தொகை , திருக்கோவையார். 

தாம் எழுதிய விளக்கவுரைப் பகுதிகளில் 
நசசினார்க்கினியர் , பேராசிரியர் முதலிய பழைய 
உரையாசிரியர்கள கருத்துகளைப் பாராட்டியும் தக்க 
காரணங்கள் காட்டி மறுத்தும் எழுதியுள்ளார் . 
இவர் செய்யுள் இயற்றுவதிலும் வல்லவராகத் திகழ்ந் 
தார் இவர் செங்கோல் , மானனீகை முதலிய நாடக 
நூல்களையும் எழுதியுள்ளார் . இவர் 

1972- | இல் 
காலமானார் . 

வீ . சே . 
சோமநாதபுரம் கருநாடக மாநிலத்தில் உள்ள 
தோர் ஊர் . இவவூர் கோயிற் கட்டடக்கலைச் சிறப்புப் 


இவர் 


+ 


. 


| + 


( 


} 


சோமசுந்தரனார் , பொ . வே . 
இவர் தம் மாமன் மகளாகிய மீனாம்பாள் 
என்ற பெணணைத் திருமணம் செய்து கொணடார் . 
இவருக்கு இரண்டு ஆண மக்களும் 

பெண் 


ஒரு 


T 


|| 


| 


சோமநாதபுரம் கேசவன் கோயில் 


சோமநாதபுரம் 


655 


சோமநாதன் மடம் 


பெற்றது . 

சிரீரங்கப்பட்டணத்திலிருந்து 32கி.மீ. 
தொலைவில் உள்ள இந்நகரத்தில் ஓய்சாள அரசர்கள் 
கட்டிய கோயில் உள்ளது . இக்கோயில் பல நுண்ணிய 
வேலைப்பாடுகளைக் கொண்டு திகழ்கிறது . நட்சத்திர 
வடிவத் தரை அமைப்பில் மேடை அமைத்து அதன் 
மீது எழுப்பப்பட்டுள்ள இககோயிலின சிற்பங்கள் அழகு 
மிக்கவை . அன்னம் , யானைச் சிற்பங்கள் ஆகியவை 
மிக அழகாகச் செதுக்கப்பட்டுள்ளன . இக்கோயிலின் 
மூலவர் கேசவன் எனப்படுகிறார் . மூனறு கருவறை 
களைப் பெற்று விளங்கும் இக்கோயில் முத்தோக் 
கோயிலாகும் . மற்றொரு 

கருவறையில் 

வேணு 
கோபாலர் உள்ளார் . கருவறைகளின நடுவில் முன் 
மண்டபம் தூண்களுடன் உள்ளது இககோயில் வழ 
வழப்பாக நன்கு தேய்க்கப்பட்ட கருங்கற்களால 
கட்டப்பட்டது . 


சோமநாதன் மடம் : 

திருவண்ணா 
மலைக்கு அருகிலுள்ள புத்தூர் என்னும் ஊரில் இருந்த 
தாக அறியப்படும் ஒரு சைவ மடமாகும் . அவ்வூர் இப் 
பொழுது வடார்க்காடு மாவட்டம் ஆரணி வட்டத் 
தைச் சார்ந்துள்ளதாகக் கூறப்படுகிறது . அவ்வூர் 
சிவாச்சாரியாாகள மிகுந்து வாழ்ந்த ஊர் எனவும் 
தெரிகிறது . பிற்காலத்தே சோழர் பாண்டியர் முதலி 
யோர்க்கு ஆசாரியராக விளங்கும் சிறப்புப் பெற்ற 
கோளகி மடம் , பிட்சாவிருத்தி மடம் ஆகியவற்றின் 
சந்தான குரவர்களுள சிலா புத்தூரில் வாழ்ந்த சிவா 
சாரியார்களாக இருந்துள்ளனர் . அங்குத் தோன்றிய 
சிவாசாரியார்களுள் சோமநாதன் என்பவர் சிறப் 
புற்று விளங்கினார் . பலருக்கும் ஆசாரியராக இருந்த 
மையால் சோமநாத சீயர் எனவும் அவர் வழங்கப் 
பெற்றார் . இக்காலத்தே , குறிப்பாக வைணவத் துற 
வியர்க்கு வழங்கப்பெறும் சீயர் எனனும் சிறப்புப் 
பெயர் அக்காலத்தில் சைவ சமயத்தைச் 

சோந்த 
சிவாசாரியார் போன்ற சிலருக்கும் வழங்கப்பட்டமை 
யினைக் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன . 


சோமநாதபுரம் 2 குசராத்து மாநிலத்தில் சுனாகத்து 
மாவட்டத்தில் உள்ளதொரு தொனமையான நகரம் . 
இந் நகரம் பதான் சோம்நாத்து ( Patan Somnath ) 
எனவும் கூறப்படும் . இவ்வூரில சோமநாதரின ஆலயம் 
உள்ளது . இககோயிலில் கசினிமுகம்மது கி.பி. 1024-25 
ஆம் ஆண்டுகளில் சூறையாடிப் பொருளகளை 
எடுத்துக்கொண்டு சென்றார் . மீண்டும் இககோயில் 
கி பி 1169 - இல் புதுப்பிக்கப்பட்டது . இக்கோயில் . கி.பி 
13 - ஆம் நூற்றாண்டில் மறு படியும் முசுலீம்களின் . 
தாக்குதலுக்கு உள்ளானது . பலமுறை அழிக்கப்பட்ட 
தாயினும மீண்டும் மீண்டும் இக்கோயில் புதுப்பிககப் 
பட்டு விளங்கியது . இக்கோயிலை 1951 - ஆம் ஆண்டு 


| 


சிறந்த ஒழுக்கசீலராயும் ஆசாரிய நிலை எய்திய 
வராயும் விளங்கிய சோமநாத சீயரின் சிறப்பினை 
உணர்ந்து அவாபால் ஈடுபாடு கொணட 

விசயநகர 
மன்னர் கி.பி .1370 - ஆம் ஆண்டில் , புத்தூரிலுளள 
திருக்கோயிலையும் , மடததையும் சோமநாதரின் 
பொறுப்பில் விடுத்தார் . அதனால் , சோமநாதா 
தலைமையில் தொண்டு புரிந்த மடம் சோமநாதன் 
மடம் எனப்பட்டது . மன்னர் , சோமநாதருக்கு மடத் 

பொறுப்பினை அளித்த செயதி , அவவூர்க் 
கோயிலின் மதிற்சுவரில் பொறிக்கப்பட்டுள்ளது . அக் 
கல்வெட்டுப் பகுதி , அதனை இந்தத் திருக்கோயில் 
மடாதிபத்தியக் காணியாட்சியுடைய அம்மையப் 
பரான சோமநாத சீயர்க்கு என்பதாகும் . 


தின் 


| 


THE 


சோமநாதரின் சிறப்பினையும் அவர் பொறுப்பி 
லிருந்த திருமடத்தின் சிறப்பினையும் உணர்ந்திருந்த 
அருணகிரிநாதர் அவற்றைத்தம் திருப்புகழில் சிறப்பித் 
துள்ளார் . அருணகிரியார் சிறப்பித்த சான்றோர் இரு 
வருள் சோமநாதன ஒருவர் , மற்றொருவர் கலிசைச் 
சேவகன் எனப்படுவார் . சோமநாதன் மடத்தைப் 
பற்றி , அருணகிரிநாதர் தம் திருப்புகழில் , அரிவை 
ஒரு பாகரான , அருணகிரிநாதர் பூசை , அடைவு 
தவறாது பேணும் அறிவாளன் , அமணர் குல 
னாகும் அரிய தவராசராசன் , அவனிபுகழ் 

சோம் 
நாதன் மடம் மேவும் - முருக என்று குறிப்பிட்டுள 
ளார் . இப்பகுதியினால் , சோமநாதன சிறந்த சிவபக 

விளங்கி நாளும் அருணகிரிப் பெருமானுக்கு 
முறையாகப் பூசை செய்து வந்தவர் என்பதும் , சைவ 
சமய ஈடுபாடு மிக்க அவர் சமண சமயத்திற்கு எதிரி 


| 


கால 


| 


சோம்நாதபுரக்கோயில் 
மீண்டும் 

புதுப்பித்தனர் . இவ்வூரைப் பற்றி மகா 
பாரதத்தில் குறிப்புகள் உள்ளன . இவ்வூரில் அகழாய்வு 
களும் நடத்தப்பட்டன . இவ்வூர் சோம்நாத்து (Som 
nath ) என்றும் கூறப்படும் . 

சு . இரா . 


தராக 


| 


| 


- 


| 


| 


சோமபாலெம் 


656 


சோமலெ 


யாக விளங்கிச் சமணர்கள் குலைவுறுமாறு செய்தார் 
எனபதும் , அவர் துறவியாக விளங்கிய தவராசச் செம் 
மலாகத் திகழ்ந்தார் என்பதும் அறியப்படுகின்றன . 
மேலும் , சைவ சமயத் திருமடமான சோமநாதன் 
மடத்தில் முருகன் சந்நிதி இருந்தது என்பதும் , அங் 
குள்ள முருகனைக் குறித்தே அருணகிரியார் இத்திருப் 
புகழ்ப்பகுதியில் குறிப்பிட்டுள்ளார் என்பதும் புலனா 
கின்றன . அம்மையப்பரான சோமநாத சீயர் எனறு 
கல்வெட்டுக் குறிப்பதனால் அவருக்கு அம்மையப்பர் 
என்ற பெயரும் இருந்துள்ளமை தெரிகிறது . வீர 
பொக்கண்ணர் , புத்தூர் மடத்துப் பொறுப்பைச் 
சோமநாதருக்கு கி.பி. 1370 - ஆம் ஆண்டில் வழங்கி 
யிருப்பதால் , சோமநாதர் 

காலம் 

கி.பி .14 - ஆம் 
நூற்றாண்டின் பிற்பகுதி என்பது புலனாகிறது . அக் 
காலத்தை அடுத்து கி பி . 15 - ஆம் நூற்றாணடில் முற் 
பகுதியில் 

திகழ்ந்த அருணகிரிநாதர் அவரையும் , 
அவர் பெயர் தாங்கிய சோமநாதன மடத்தின் சிறப் 
பையும் நன்கறிந்தே அவரைத் தம திருப்புகழில் சிறப் 
பித்துப் பாடியுள்ளார் . 

அ . மா , ப . 


நீரையும் கலந்து , தெய்வத்திற்குப் படையல் செய்தது 
போக எஞ்சியதை , வேதகால குருமார் அருந்தினர் . 

போதை நீர் அருந்தியவர்களுக்கு உள்ளக் 
கிளர்ச்சியையும் ஒருவித மயக்கத்தையும் தரவல்லது . 
ப் போதைப்பொருளுடன் 

தேவதையும் 
இணைக்கப்பட்டிருந்தது . அத்தேவதைக்குச் சோமா 
என்பது பெயர் . செடி , புல் , பூண்டு முதலியவற்றை 
இயக்கும் தன்மை பெற்றதாக இது கருதப்பட்டது . 
மேலும் , இத தேவதை நோய்களைத் தீர்த்துச் செல் 
வத்தைப் பெருக்கும் தன்மையது என்றும் மக்கள் 
கருதினா . இந்த வழிபாட்டு முறைக்கும் ஓமம் செய 
தல எனற பணடைய ஈரானியரின் சமயக் கோட் 
பாட்டு முறைக்கும் ஒற்றுமை இருப்பது இங்குக் 
குறிப்பிடத்தக்கது . 

தெ.பா. 


சோமலெ : சோம . இலக்குமணன் 

செட்டி 
யார் என்பது இவர்தம் முழுப்பெயர் ; சோமலெ 
என்பது புனைபெயர் . சோமலெ கி.பி. 1920 - இல் 
பசும்பொன் முத்துராமலிங்கம் மாவட்டத்திலுள்ள 
நெற்குப்பையில் பிறந்தார் . இவர் தந்தையார் பெயர் 
சோமசுந்தரம் செட்டியார் . சோமலெ தமிழில 
பதினைந்துக்கு மேற்பட்ட உரைநடை நூல்களை 
எழுதியுள்ளார் . 


சோமபாலெம் : ஆந்திரப் பிரதேசத்தில் சித் 
தூர் மாவட்டத்தில் மதனப்பளளி வட்டத்தில் உள்ள 
தோர் ஊர் . இவ்வூர் கட்டடக்கலைச் சிறப்புப் பெற் 
றது . இங்குள்ள சென்னகேசுவர் 

கோயில ஊரின 
மேற்குத் திசையில் உள்ள ஒரு சிறு குனறின் அடி 
வாரத்தில் உள்ளது . இக்கோயில் கருவறை அந்தரா 
ளம் , முகமணடபம் , மகாமண்டபம் ஆகியவற்றைக் 
கொண்டுள்ளது . இதனைச் சுற்றி மதிற்சுவர் ஒன்று 
உள்ளது . இவற்றைத் தவிர இங்குப் பல சிறு கோயில் 
களும் உள்ளன . கோயிலின் நுழைவாயிலில் கோபுரம் 
ஒன்றும் உள்ளது . கருவறையின மேல் உள்ள விமா 
னம் ஒற்றைத் தளவிமானமாகும் . இது விசயநகரப் 
பேரரசுக் காலக் கோயிலாகும் . விமானம் 
வகைப் பாணி விமானமாகும் . கோயிலின தூணகள 
யாவும் விசயநகர காலத்தைச் சார்ந்த பெருந் தூண் 
களாகும் . இக்கோயிலின் வடக்குப் பக்கத்தில் அம்மன் 
கோயில் உள்ளது . இவ்விரு கோயில்களும் கிழக்கு 
நோக்கியவாறு கட்டப்பட்டுள்ளன . கோயில் மூலவர் 
சென்னகேசவா எனப்படுகிறார் . இக்கோயிலின் 
வெளியே நீண்ட விளக்குக் 

கல் 

தூண ஒன்று 
உள்ளது . இக்கோயிலின் கல்யாண மண்டபத்தில் பல 
அழகிய சிறப வேலைப்பாடுகள் உள்ளன . மணடபக் 
கூரைகளில் ஓவியங்கள் அழிந்து காணப்படு 

சு.இரா . 


வேசர 


சோமலெ 


கின்றன . 


செடி 


தமிழ , ஆங்கில மொழிகளைத் திறம்படப் 
பேசவும் எழுதவும் வல்ல சோமலெ பி.ஏ. பட்டம் 
பெற்றவர் . இவர் உரிமை உணர்வும் கருத்துகளை 
வெளிப்படையாகக் கூறும் இயல்புமுடையவர் . அத 
னால் எங்கும் இவர் நீண்ட 

பணியில 
இருகக வில்லை . இவர் அண்ணாமலைப் பல்கலைக் கழ 
கத்தில் , இரண்டாண்டுகள , மக்கள் தொடர்பு அலு 
வலராகப் 

பணியாற்றினார் . 


சோமபானம் சோமா என்னும் 
யிலிருந்து தயாரிக்கப்படுவது . வேத காலத்தில் ஆரியர் 
தைத் தெய்வத்திற்கு விரும்பி அளித்தனர் . சோமப் 
பூண்டின் சாற்றைவடித்து அதனுடன் பாலையும் 


நாள்கள் 


சோமலெ 


657 


சோமன் பண்பாடு 


சோமலெ , தம் மரபுப் புலவரான பாடுவார் முத்தப்ப 
செட்டியாருக்குக் கீழச்சிவல்பட்டியில் கோட்டம் 
அமைக்கும் பணியிலும் அளர் நூல்களை வெளியிடும் 
பணியிலும் ஈடுபட்டிருந்தார் . அது நிறைவேறுமுன் 
4 , 11.86 - இல் சென்னையில் அறுபத்தைந்தாம் வயதில் 
காலமானார் . 

தெ சொ . 


சிவசேத்திர விளக்கம் என்ற திருத்தலங்கள 
பற்றிய நூலைச் சோமலெயின் பாட்டனார் பெரிய 
கருப்பஞ் செட்டியார் எழுதினார் . அவர் வழிவந்த 
சோமலெ அவரைப் போலப் பல்வேறு மாவட்டக் 
கருப்பொருள் நூல்களையும் , பயண நூலகளையும் , 
இலக்கிய வரலாற்று நூல்களையும் எழுதியுள்ளார் . 
இவர் எழுதிய வளருந்தமிழ் இருபதாம் 

நூற் 
றாணடில் தமிழ் பல்துறைகளில் வளர்ந்துள்ளதை 
விளக்குவதாகும் பண்டிதமணி மு . கதிரேசஞ் செட்டி 
யார் , முதலமைச்சர் ஓமந்தூர் இராமசாமி ரெட்டியார் 
ஆகியோர் வரலாற்றையும் இவர் திறம்பட நூல் 
களாக எழுதியுள்ளார் . 


தமிழ் நாட்டு வரலாறு விளக்கம் பெற வட்டார 
வரலாறுகள எழுதப்படவேண்டும் என்பது இவர் 
சுருத்து . அதனால் மாவட்டங்கள் பற்றிய நூல்களை 
எழுதினார் . இவர் எழுதிய மாவட்ட வரிசை நூல் 
களுள் ஒவ்வொன்றும் , மாவட்டங்களின் இயற்கை 
அமைப்பு , வளம் , வணிகச் சிறப்பு , மககள் பண்பாடு , 
வரலாற்றுச் செய்தி , சமயத் தொடர்பு , இலக்கியப் 
பணி போன்றவற்றை உணர்த்துகின்றன . 
மாவட்டங்களிலுள்ள ஊர்கள் பற்றிய செய்திகளை 
ஒன்றியங்கள் வாரியாகத் தந்துள்ளார் . இவர் எழுதிய 
எட்டு மாவட்டங்கள் பற்றிய நூல்களில் மதுரை 
மாவட்டம் பற்றிய 

நூல் மிக 

விரிவானது . 


சோமன் பண்பாடு சப்பானில் நிலவிய 
வரலாற்றுக்கு முற்பட்ட காலத் தொன்மைப் பண் 
பாடு . சோமன் பண்பாட்டு ( Jomon culture ) மட்கலன 
கள் புகழ்பெற்றவை . இப்பணபாடு புதிய கற்காலப் 
பணபாட்டைச் சார்ந்தது . இப்பண்பாடு சப்பானில் 
உள்ள ஒக்கய்டோ ( Hokkaido ) தீவில் பலவேறு 
இடங்களில் இருந்தது . சப்பானின கிழக்குப் 

பகுதி 
களில் இப்பணபாட்டு மக்கள் பெருமளவில் வாழந் 
தனர் . சோமன பண்பாட்டு மட்கலன்களில் இழை 
வேலைப்பாடுகள் காணப்பட்டன . சோமன் பண 
பாட்டு மக்கள் சிறுகுழுக்களாக உள் நாட்டில் ஓடிய 
ஆறுகளின் கரைகளிலும் கடற்கரைப் பகுதிகளிலும் 
குழிவீடுகள் அமைத்து வாழந்தனர் . 
வேட்டையாடுதல் , மீனபிடித்தல் போன்ற தொழில் 
களை மேற்கொண்டனர் . இக்காலத்தில் நடத்தப் 
பட்ட அகழாய்வுகளின் மூலம் இம்மககள் 
வோளாண்மை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருந் 
தனர் எனத் தெரிய வருகிறது . 


இவாகள் 


இவர் 


சோமலெ , உலக நாடுகள் பலவற்றிற்குப் பயணம் 
செய்திருக்கிறார் . அந்த அனுபவங்களைச் சுவையான 
பயண இலக்கியமாக எழுதித் தந்திருக்கிறார் . உலக 
நாடுகள பற்றியும் நூல்கள வெளியிட்டிருக்கிறார் . 
சிறந்த எழுத்தாளரான இவர் தொகுப்பாசிரியரா 
கவும் பதிப்பாசிரியராகவும் விளங்கினார் . 
வண்ணாமலை , இராமேசுவரம் திருக்கோயில் 

ருக்கோயில் திருக் 
குட நீராட்டு விழா மலர்கள் , இவர்தம் பதிப்புத் 
திறனை உணர்த்துவன . 


சோமன் மண்தாழி 


சன்னைச் சுற்றுப் பயணிகள் மாதக கையேடான 
அலோ மெட்ராசு ( Hallo Madras ) என்ற இதழை 
வடிவமைத்துத் தொடங்கி நடத்தியவர் சோமலெ . 
தமிழில் பயண இலக்கியங்களை வளர்த்த பெருமை 
யில் இவருக்குப் பங்குண்டு . 

கூரிய மதியும் உசாவி அறியும் ஆர்வமும் நிரம்பப் 
படைத்த இவர் எளிய வாழ்வு வாழ்ந்தார் . நாள 
தொறும் நூற்றுக்கணக்கான நண்பர்களுக்குக் கடிதம் 
எழுதும் பழக்கம் உடையவர் . நகைச்சுவையொடு 
கிண்டல் செய்து யாருக்கும் புரியும் வண்ணம் எதை 
யும் எழுதுவது இவரியற்கை . 

நாட்டுக்கோட்டை நகரத்தார் மரபைச் சார்ந்த 


சோமன் பண்பாட்டு மட்கலன்கள் மிதமான 
வெப்பத்தால் சுடப்பட்ட , சுத்தம் செய்யப்படாத 
களிமணணால் ஆனவை . வை சக்கரத்தால் செய் 
யப்படவில்லை , திரிதிரியான இழை அமைப்பு மட் 
கலண்களின் மேல் காணப்படுகிறது . இம்மக்களால 
எளிய அமைப்புடைய சாடிகளும் , கிண்ணங்களும் 


1 


வா . க . 9 - 42 


சோமாசி மாற நாயனார் 


658 


சோமாசுகந்தர் 


முதனமுதலில் செய்யப்பட்டன பின்னர் வந்த சோமன் 
மக்கள் செய்த மட்கலனகளில் பல்வேறு அணிவேலைப் 
பாடுகள் காணப்படுகின்றன . இவற்றில் வளமையைக் 
காட்டும் சின்னங்களும் கலைதுணுக்கங்களும் காணப் 
படுகின்றன . கற்கருவிகளும எலும்புக் கருவிகளும் 
மரத்தால ஆன விலகளும் சோமன் பணபாடு நிலவிய 
இடங்களில் கிடைத்துள்ளன . சோமன பண்பாட்டின் 
தோற்றம் பற்றிப் பலவேறு கருத்துகள் நிலவுகின்றன . 
இதுபோன்ற பண்பாடு ஆசியாவின 

ஆசியாவின வடகிழக்கிலும் 
அமெரிக்காவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . சு இரா . 


சோமாசி மாறனாகிய அம்பர் அந்தணன் வேதப் 
பொருளையும் திருவைந்தெழுத்தையும் 

அனறி 
வேறொன்றும் மொழியான் என்றும் , அவன் பரவை 
கேள்வனாகிய வன் தொண்டனுக்குத் துணைவனா 
வான் என்றும் கூறி நம்பியாண்டார் நம்பி போற்று 
கின்றார் . சோமாசி மாறா இயற்றிய வேள்வி ஒன்றில 
சிவனும் பார்வதியும் , கீழக் குலத்தவர் வடிவில் வந்து 
அவி ஏற்றனர் என்னும் செயதி அப்பர்த்தல மான் 
மியத்தில் கூறப்பட்டுள்ளது . 

அ மா.ப. 


கும் 


சோமாசுகந்தர் : சிவன் - உமை - முருகன் ஆகிய 
மூன்று தெய்வங்களும் , தநதை - தாய் - குழந்தை என்று 
குடும்பமாகத் தோன்றும் தெய்வத் திருவடிவம் . 
சோமாசுகந்தர் என்பது வடமொழிச் சொல ( சோமன் 
= சிவன் , உமா = பார்வதி , கந்தர் = முருகன் ) ஆகும் . 
சிவாலயத் திருவிழாக்களில் சோமாசுகந்தர் திரு 
வுருவமே தேர்களிலும் ,வாகனங்களிலும் திருவீதிகளில் 
உலாவாக எடுத்துச் செல்லப் படுகிறது . இத்திருவுரு 
வைச் சிவன் கோயிலில் ,கருவறையின பினபகுதித திருச 
சுற்றில் , கிழக்கு நோக்கிய மணடபத்தில் காணலாம் . 


என்று 


நாயனாரின் 


சோமாசி மாற நாயனார் : 

இவர் பெரிய 
புராணம் 

சிறப்பிக்கும் நாயன்மார்களுள் ஒருவர் . 
தஞ்சை மாவட்டத்திலுள்ள பேரளத்தை அடுத்திருக் 

பூந்தோட்டம் புகைவண்டி நிலையத்திற்கு 
அருகே உள்ள அம்பர் என்னும் ஊரில் , வேதம் பயிலும் 
மறையவர் குலத்தில் இவர் பிறந்தார் . இவரது இயற் 
பெயர் மாறன் எனபதாகும் . சோமாசி என்பது சிறப் 
பால பெற்ற அடைமொழியாகும் . சிவாகமங்களில் 
கூறியுள்ள முறை தவறாது சிவ வேளவிகளை நடத் 
தும் அந்தணர்கள சோமயாசி என்னும் சிறப்புப் 
பெயரால் வழங்கப்பெறுவர் . சோமயாசி எனனும் 
சிறப்புப் பெயர் சோமாசி 

மருவி , மாறன் 
எனனும் இயறபெயரோடு கூடிச் 

சோமாசி மாறன் 
எனறாகி , இந்த 

பெயராக அமைந் 
துள்ளது . 

இவர் சிவனடியார் யாரேனும் வந்தால் அவரை 
உவந் தேற்றுப் பாதம் பணிந்து அமுதூட்டிப் 
போற்றும் பணியினோடு , சிவ வேள்விகளை விதிப்படி 
நடத்தும் பணியினையும் மேற்கொண்டு வாழ்ந்தார் . 
சிவனடியாரைப் போற்றிச் சிவவேள்வி புரிந்து வாழ் 
வதால் அமையும் வாழ்க்கைத் திறம் ஈசன் மலர்க் 
கழலிணை ஏத்துதலேயாகும் என்னும் கோட்பாட் 
டினைக் கொண்டவராக விளங்கினார் . சிவனடியார் 
எத்தன்மையராயினும் , ஈசனுக்கன்பராகிய அவரே 
நம்மை ஆளுடையவராவார் 

கொண்டு 
போற்றி ஒழுகிவந்தார் . சிவபெருமான் திருநாமமாகிய 
திருவைந்தெழுத்தினை நாளும் தவறாது ஓதுவதனை 
நாட் கடமையாகக் கொண்டிருந்தார் . 


எனக் 


இவர் 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பால் பேரன்பு 
கொண்டு , அவரோடு உடன் இருக்க விரும்பித் திரு 
வாரூருக்குச் சென்றார் . சென்று அவரை நாளும் 
வழிபட்டு வாழ்வதனை வாழ்வு நெறியாகக் கொண் 
டார் . அச்சிறப்பினால் இவர் சிவலோகத்தில் இனபம் 
துய்த்து விளங்கும் பேற்றினை எய்தினார் . இவரைச் 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அம்பரான் சோமாசி 
மாறனுக்கும் அடியேன என்று போற்றியுள்ளார் . 


சோமாசுகந்தர் - பல்லவர் காலம் - மாமல்லபுரம் 

வலப்புறம் சிவனும் , இடப்புறம் உமையும் அமர்ந் 
திருக்க இவர்களுக்கிடையில் கந்தன் சிறு குழநதை 
யாக நினறோ அமர்ந்தோ நடனமாடிய நிலையிலோ 
காணப்படுவான் . 

கந்தன 

உமையின மடி 
காணப்படுவதுமுண்டு ஏலவார் குழல் இறைவிக்கும் , 
எம்பிரான் தனக்கும் பாலன் 

குமரவேல் 
நடுவுறும் பான்மை என்று கந்தபுராணம இத்திருக் 


மீது 


ஆகிய 


சோமாசுகந்தா 


1959 


சோமாசுகநதர் 


சோமாசுகந்தர் - சோழர்காலம் - தஞ்சாவூர்க் கலைக்கூடம் 


கூறு 


கைகள் 


இத்திருவுருவம் தமிழநாட்டில் மட்டிலுமே 
மிகுதியாகக காணப்படுகிறது . பலலவமன்னன் இராச 
சிம்மன , பரமேசுவர பல்லவனின் மகன் . எனவே , 
தன்னைச் சிவபெருமானின் குழந்தை 

குகனாகக் 
கருதிச் சிவனருகில் , உமை மடியில் , விளையாடும் 
குழநதை குகனாக , குகைக்கோயில்களில் இவ்வுருவை 
வடிவமைத்தான் 

அவனிகந்தரி 

கதைச் 
செய்யுளை மேற்கோள் காட்டிக் கருத்துத் தெரிவித 
துள்ளனர் . சிவ வழிபாடு ( சைவம் ) , சக்தி வழிபாடு 
( சாக்தம் ), முருக வழிபாடு ( கௌமாரம் ) ஆகியவற்றை 
ஒருங்கிணைத்துப் பல்லவர் காலக் கட்டத்தில 
தோற்றுவிக்கப்பட்ட வடிவம் சோமாசுகந்தர் வடி 
வம் என்றும் கருதுகின்றனர் . 


என்று 


கோலத்தைச் சொலகிறது . சில்பரத்தினம் முதலிய 
சிறப நூல்களும் சோமாசுகந்தர் அமைப்பைக் 
கினறன இத்திருக்கோலத்தில் பொதுவாகச் சிவனும 
உமையும் முறையே தங்கள் வல இடக கால்களைத் 
தொங்கவிட்டு , இட வலக் கால்களை மடித்து ; ஒரே 
அல்லது தனித்தனி நீண்ட சதுரத்தாமரை - இருக் 
யில் அமர்ந்திருப்பர் . சிவபெருமான் நான்கு 
உடையவராகப் பின் கைகளில் , மான் , மழு 
வற்றைக் கொண்டும் முன்னிரு கைகளில் 

காத்தல , 
அருளல் அல்லது பிறமுத்திரைகளைக் காட்டியும் 
விளங்குவார் . இவரது முடி சடைமுடியாக இருக்கும் . 
இவர் இடைக் கச்சை , முப்புரி நூல் , வயிற்றுக கட்டு 
ஆகியவை அணிந்திருப்பார் . காதுகள் சுருள 
மகரம் ஆகியவற்றைக குண்டலங்களாகக் கொணடோ 
நீண்டு வளர்ந்த செவிகளாகவோ விளங்கும் . இவர் 
நெற்றிக கண உடையவராயிருப்பார் . உமை 

வலக் 
கரத்தில் மலர் ஏந்தியம் தலையில் கரண்ட 

முடி 
அணிந்தும் , அதனைச் சிரச்சக்கரம் அணி செய்யவும் 
விளங்குவார் . மார்புக் கச்சை இல்லாது , இடை 
யாடை கணுக்கால் வரை அணிந்து இருப்பார் . கந்தன் 
ஆடையேதும் இல்லாது கரண்டமுடி சூடிக் கைகளில் 
மலர் பிடித்தோ , காத்தல் , 

முத்திரைகள் 
காட்டியோ பழம் ஏந்தியோ விளங்குவான் ; நடுவில 
நினறோ அமர்ந்தோ தாய் - தந்தையர் மடியில் விளை 
யாடும் சிறு குழந்தையாகவோ காணப்படுவான் . 


ஆகிய 


ஓலை 


} 


காணப் 


சோமாசுகந்தர் உருவம் செம்பு அல்லது பஞ்ச 
லோகத்தில் செய்யப்பட்டே பெரும்பகுதி 
படினும் , கற்சிலைகளும் மரச் சிற்பங்களும் ஓவியங் 
களும் தமிழகத்தில் பல இடங்களில் உள்ளன . பல்ல 
வர் , பாண்டியர் காலத்தில் ( கி.பி 600-900 ) கருவறை 
உட்சுவர்களில் கொற்றவை , திருமால் , 
போன்ற தெய்வங்களைப் புடைப்புச் சிற்பங்களாகக் 
காட்டியவாகள சிவனைக் கருவறை நடுவில இலிங்க 
மாகக் காட்டியதோடு சுவரிலும் -சிவன் -உமை - முருக 
னாகக் ( சோமாசுகந்தராக ) காட்ட முனைநதனர் . 
இவ்விதம் சுவரில் காட்டப்பட்ட சோமாசுகந்தர் 


முருகன் 


அருளல் 


வா . க . 9 - 42 அ 


சோமாசுகந்தர் 


660 


சோமாசுகந்தர் 


- 


சோமாசுகந்தர் - பாணடியர் காலம் - கருங்குயில் நாதன் பேட்டை 


நாதர் 


உருவங்களே தமிழ் நாட்டில் தொன்மையானவை , 
இவ்விதம் சுவரில் காட்டப்பட்ட சோமாசுகந்தர் 
உருவங்களே மாமல்லபுரத்தில் தர்மராசரதம் , 
மகி டா சுரமர்த்தினி குகை , கடற்கரைக் 


கோயில் , 


சாளுவன்குப்பம் குடைவறை ஆகிய டங்களிலும் , 
காஞ்சிபுரம் கைலாச 

கோயில் , 

ஏகாம்பர 
நாதர் கோயில் , திருக்கழுக்குன்றம் மலை மீதுள்ள 
கோயில் ஆகிய இடங்களிலும் காணலாம் . இவவிடங் 
சளில் சோமாசுகந்தருக்குப் பணிவிடை புரிபவர் 
களாகத் திருமாலும் நான்முகனும் கவரிவீசியும் 
வெண்குடைபிடித்தும் காட்டப்பட்டுள்ளனர் . காஞ்சிக் 
கைலாசநாதர் கோயிலின திருச்சுற்றுச்சுவர் ஒட்டிய 
சிறு சிறு கோயில்கள் அனைத்திலும் இந்தச் சோமா 
சுகந்தர் திருவுருவம் எழில்வாய்ந்த பல்லவர் ஓவிய 
மாக இன்றும் காணப்படுகிறது . 


பாண்டியர் குடைவரைக் கோயிலான திருப்பரங் 
குன்றத்தில் சிவனுக்கான கருவறைச் சுவரில் இலிங் 
கத்தின் பின்னதாகச் சோமாசுகந்தர் திருவுருவம் 
வடிக்கப்பட்டுள்ளது . 


சோழர் காலத்திலும் ( கி.பி. 900-1250 ) அதன் 
பின்னும் சோமாசுகந்தரைக் கருவறையில் கலலில 
வடிக்கும் வழக்கு இல்லாது போயிற்று . 

ஆனால் , 
செப்புத் திருமேனியாக வடிக்கும் வழக்கு மிகுதியும் 
பெருகியது . பல்லவர் காலத்தில் கருவறையில் கற் 
சிலையாய் மிகச் சிறப்பாய்க் கானப்பட்ட இவ்வுருவ 
வழிபாடு , சோழர் காலத்தில் 

உலா எடுத்துச் 
செப்புத் திருமேனியாக 

வழிபடும் 


வீதி 


சோமாசுகந்தர் - நீடுர்- சோழர்காலம் 


சென்று , 


-- 


நோகலபள்ளத்தாக்கு 


சோமாலியா 


661 


சோமாலியா 


பாவ 


வழிபாடாகச் சிறப்புற்றது . இதன் தொடக்கம் 
பல்லவர் கால இறுதிக கட்டமாகும் 

சோமாசுகந்தர் மரச்சிறபங்கன எறக்குறைய 400 , 
500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாகும் . தேர் 
களிலும் , கோயிற் கதவுகளிலும் தமிழகததின தென 

கோயில வாயில் அலங்காரங்களிலும் 
சோமாசுகந்தர் திருவுருவம் 

இன்று 

மரச்சிறபங் 
களாகக் காட்சியளிக்கிறது . 

சு.இரா . 


சோமல் என்ற சொல் 

என்னும் 

பொருள் 
படும் . சோமாலி மொழி பேசும் இவர்கள் 

சுலாமிய 
சமயத்தைச சேர்ந்தவர்கள் . இந்நாடு 6,37,657 
ச கி.மீ. பரப்பளவு கொண்டது 

மக்கள் தொகை 
3,652,000 . சோமாலி மொழி தவிர 

மக்கள் 
இத்தாலி , ஆங்கிலம் , அராபிக்கு மொழிகளும் பேசு 
வர் . சோமாலி மொழிக்கெனத் 

வரிவடிவம் 
இல்லை . ஆனால் , 1974 - ஆம் ஆண்டு கண்டு பிடிக்கப் 
பட்ட எழுத்துமுறை சோமாலிய மொழியின் இலக்கிய 
வளர்ச்சிக்குப் பெரிதும் பயனபடுகிறது , 


இம் 


பகுதியில் 


தனி 


துணை நூல்கள் : 
இராமசாமி , மே சு , தமிழ்நாட்டுச் செப்புத் திருமேனி 

கள் , தமிழ்நாடு அரசு தொலபொருள் ஆய்வுத் 
துறை , செனனை , 1976 . 


பெரிதும் 


Gobinatha Rao , T A. , Elements of Hindu Iconography 

Vol II Part I , Indological Book House , Varnasi 
and Delhi , 1971. , 


உளளன . 


Srinivasan , K.R , Cave temples of Pallavas , Archaeo 

logical Survey of India , Delhi , 1964 . 


வறண்ட நிலத்தை மிகுதியாகக் கொண்ட 
நாடு பஞ்சத்தினாலும் , வறட்சியினாலும் 
பாதிக்கப்பட்ட ஒன்றாகும் . நாட்டின் நிலப்பகுதியில 
நான்கில் ஒரு பங்கு பாலைவனமாக உள்ளது . ஒரு 
சில தாதுப் பொருள்கள் கிடைககினறன . பெரும் 
ஆலைத்தொழில்கள் குறைவாகவே உள்ளன . புஞ் 
சாலைகளும் , தோல் தொழிற்சாலைகளும் , கரும 
பாலைகளும் மிகுதியாக 

கடுமையான 
வாழ்க்கையை அறைகூவலாக ஏற்று மக்கள் 
உழைத்து வாழ்கின்றனர் . தொடக்கத்தில் நாடோடி 
வாழக்கை வாழ்ந்த சோமாலியர் ஆடு , மாடு , ஒட்ட 
கம் போன்ற விலங்குகளை வளர்ததனர் ; பினனா 
நிலையாக வாழத் தலைப்பட்டனர் : கலவி வளாசசி 
குனறியிருந்தாலும் நாளடைவில் அதில் நாட்டம் 
கொள்ளத் தொடங்கினர் . இந்நாட்டில் புகைவண்டிப் 
போக்குவரத்து குறைந்த அளவே அமைந்துள்ளது . 
எனவே , சாலைகளையும் வானவழிகளையும் மக்கள் 


சோமாலியா : கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள 
ஒரு குடியாட்சி நாடு . பழங்காலத்தில் சோமாலியா , 
கடவுளின் நாடு எனச் சொல்லப்பட்டது . அது எகிப் 
திய அரசர்களின் இருப்பிடமாக நமபப்பட்டது . 
சுவைமிகுந்த பாலும் , நறுமணம் மிகக 

தைலமும் 
கொடுத்து விருந்தினரை உபசரிக்கும் வழக்கம அங்கு 
இருந்ததால , அந்நாடு சோமாலியா 

எனப்பட்டது . 


பெளததி 


- 


- 


- 


- 


- 


- 
- 


பெந்தாகாசிம் 
எரிகாவோ காாடோ தாநதே 
புரவ 

பெந்தாபெயலான 


- 


- 


- 


- 


- 


- 


- 


- 


எததியோபபியா 


- 


காலகாயோ 


- 


- 


- 


ஓபியா 


- 


- 
- 
- 
- 


- 


சோமாலியா 


- 


புர் அகாபா 


கியோகாா 


கொயா 


மொகாதிசுசியோ 


பாாதெரா 
கெலிபு 
கியாமாமா 


இந்தியப் பெருங்கடல் 


* 


சோமாலியா 


மொகாடிசியோ நகரம் 


சோமாலியா 


662 


சோமேசுவரன் 


பெரிதும் நம்பியுள்ளனர் . இங்கு விளையும் முக்கிய 
பயிர்கள் வாழை , கரும்பு , தானிய வகைகள் , கடலை 
பருத்தி ஆகியவை . 


ஓகடன போரி 


குழு ( Supreme Revolutionary Council ) அமைக்கப் 
பட்டது . பின் , 1976 - ஆம் ஆண்டு இக்குழுவின் அதி 
காரங்கள் யாவும் சமவுடைமைப் புரட்சிக் கட்சிக்கு 
மாற்றப்பட்டு இன்று மக்கள் குடியரசாக 

விளங்கு 
கிறது . படைத்துறைப் பணித் தலைவர் சையத் 
பார்ரி குடியரசுத் தலைவரானார் . 

சோவியத்து 
ஒன்றியத்துடன் நட்புறவு ஏற்பட்டது . ஆனால் , 1977 
-ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் எத்தியோப்பியாவிற்கு 
எதிராக ஏற்பட்ட ஓகடன் ( Ogaden ) போரினால இவ் 
வுறவு முறிந்தது . வேறு 

எநநாட்டிடமிருநதும் 
இராணுவ உதவி கிடைக்காததால் , 
லிருந்து சோமாலியா விலகிக் கொண்டது . அமெரிக்க 
ஐக்கிய நாடுகள் 1980 - ஆம் ஆண்டு சோமாலியாவின் 
இராணுவத் தொடர்புகளில் ஆர்வம் காட்டியது . 
ஆயினும் எத்தியோப்பியாவிறகும் , சோமாலியாவிற் 
கும் இடையே ஏற்பட்ட போரினாலும் , காரில் 
லாத் தாக்குதலினாலும் பாதிக்கப்பட்ட எல்லைப்புற 
மக்கள் பல அவதிக்குள்ளாகி , அகதிகளாகத் திரும்பி , 
சோமாலியாவின பொருளாதாரத்திறகுப் 

பெரும் 
அறைகூவலாக அமைந்தனர் . 1960 - ஆம் ஆண்டு முதல் 
இராணுவத்திற்காகப் பெருந்தொகை செலவழிக்கப் 
பட்டது . வெளிநாட்டு உதவியுடன் சையத்பார்ரியின 
அரசாங்கம் மக்களின கலவி , பொருளாதார மேம் 
பாட்டிற்காகப் பெரிதும் பாடுபட்டது . வி.பா. 


வட 


| 


ஆசன் 


கிரேக்க வரலாற்றாசிரியரான எரடோட்டசு 
சோமாலியரைப் பற்றியும் அவர்களின் நாகரிகத்தைப் 
பற்றியும் எழுதியுள்ளார் . நாட்டின் இக்காலத் தலை 
நகராகவும் , மிகப்பெரிய பட்டணமாகவும் , துறைமுக 
மாகவும் விளங்கும் மொகாடிசியோ ( Mogadiscio ) 
பழங்காலத்திலேயே சிறப்புப் பெற்றிருந்தது . வடக்கே 
பெர்பெரா வும் ( Barpera ) , தெற்கே கிசுமாயு வும் 
( Kismayu ) முக்கிய நகரங்கள . சோமாலியாவைக் 
கைப்பற்றுவதில் பல நாட்டினரும் ஆர்வம் காட்டி 
னர் . முதலில் போர்ச்சுகீசியரும் , பின் சான்சிபாரி 
லிருந்து வந்த அரேபியரும்கூடச் சோமாலியாவின் கட 
லோரப் பகுதிகளைச் சிலகாலம் ஆணடனர் . பின்னர் 
கி.பி. 1884 - ஆம் ஆண்டு சோமாலியாவின் 
பகுதியை ஆண்டவர்களோடு , ஆங்கிலேயர் ஓர் ஒப் 
பந்தம் செய்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியைத் 
தங்கள் ஆளுகைக்குக் கொண்டு வந்தனர் . அதுவே , 
கி.பி. 1887 - ஆம் ஆண்டு முதல் ஆங்கிலேயச் சோமாலி 
லாந்து எனக் கூறப்பட்டது . எத்தியோப்பியப் பகுதியில் 
சோமாலியருக்கிருந்த மேய்ச்சல உரிமை கி.பி. 1897 
-ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தால் வரையறுக்கப்பட்டது . 
சோமாலியாவில் ஆங்கிலேயருக்கு இருந்த உரிமையை 
எதிர்த்துச் சோமாலியர் முகமது அப்துல்லா 
என்பவர் தலைமையில் 20 ஆண்டுகள் போராடினர் . 
அவர் , 1920 - ஆம் ஆண்டு இறந்த பின்பே , ஆங்கிலேய 
ரால் சோமாலியாவின் மீது முழு ஆதிக்கம் செலுத்த 
முடிந்தது . இரண்டாம் உலகப் போரின்போது , 1940 
-ஆம் ஆண்டு , ஓர் இத்தாலியப் படை இப்பகுதியின் 
மேல் படை எடுத்தது . ஆனால , போரில் அச்சு நாடுகள் 
தோற்கடிக்கப்பட்டதால் , சோமாலியா விடுபட்டு 
ஐ நா.வின் பாதுகாப்பிற்குட்பட்டது . ஒரு குறிப்பிட்ட 
1954 - ஆம் 

ஆண்டு , எத்தியோபபியருக்குக் 
கொடுககப்பட்டது . அதனால் , சோமாலியரிடமிருந்து 
எதிர்ப்புத் தோன்றியது . பல போராட்டங்களுக்குப் 
பின் 1960 - ஆம் ஆண்டு சூன் 26 - ஆம் நாள இந்நாடு 
சுதந்திரம் பெற்றது . சூலை முதல் நாள் இதனுடன 
இத்தாலிய சோமாலிலாந்தும் இணைககப்பட்டு , 
இக்காலத்திய சோமாலியா என்ற நாடு உருவாகியது . 
பாராளுமன்ற அமைப்பைக் கொண்ட புதிய அரசிய 
லமைப்பு எழுதப்பட்டது . அந்நாட்டின் 

குடியரசுத் 
தலைவரான அப்துர் ரசித் அலிசெர்மார்ககு 1969 - ஆம் 
ஆண்டு படுகொலை செய்யப்பட்டபோது , இராணு 
வத்தினர் இரத்தம் சிந்தாமல் ஆட்சியைக் கைப்பற்றி 
னர் . சோமாலியா ஒரு சமவுடைமை நாடாக அறிவிக் 
கப்பட்டது . நாட்டை ஆளத் தலைமைப் 


| 


சோமேசுவரன் , முதலாம் ( கி.பி. 1042 
1068 ) : தென்னிந்திய வரலாற்றில் கல்யாணிச சாளுக் 
கிய மரபின் புகழமிக்க மன்னன இரண்டாம் செய 
சிம்மனின ( கி.பி. 1015-1042 ) மகனான இவன் , தன 
தந்தைக்குப்பின் அரியணை ஏறினான் . இவன் ஆகவ 
மல்லன் , திரைலோக்கியமல்லன - முதலான சிறப்புப் 
பெயர்களைப் பூண்டிருந்தான் . சாளுக்கியரின் தலை 
நகரத்தை 

மானியகடகத்திலிருந்து கல்யாணிக்கு 
மாற்றியவன் இவனே . இராசாதிராசன் , இராசேந்தி 
ரன் , முதலாம் வீரராசேந்திரன ஆகிய , பிற்காலச் 
சோழ வேந்தர்களின் 

சமகாலத்தவனான 
சோழர்களுடன் தீராப்பகைமை கொண்டிருந்தான் . 
இவன் கலிங்கர் , மகதர் ,கேரளர் , பாஞ்சாலர் , நேபாளர் 
ஆகியோருடனும் போரிட்டாரெனக் கல்வெட்டுகள் 
கூறுகின்றன . இவ்வேந்தனுடைய கல்வெட்டுகள் கி.பி. 
1042 முதல் 1068 முடியக் காணப்படுவதால , இவன் 
கி.பி. 1068 வரை ஆண்டான் என்பது புலனாகிறது . 


இவன் 


முதலாம் சோமேசுவரன் முடிசூடிக்கொண்ட 
போழ்து , போத்தலகெரே ( Pottalakere )மாநிலத்தை 
ஆட்சி புரிந்து வந்தான் . இவன் வேங்கிச் சாளுக்கிய 
ரின் அரசியலில் தலையிட்டதால் , சோழருடன் 
போரிட வேண்டிய சூழல் 

உருவாயிற்று . இவன் 


. 


புரட்சிக் 


அன 


சோமேசுவரன் 


663 


சோமேசுவரன் 


கங்க 


வேங்கியைக் கைப்பற்றியபோது , வேங்கியின் சார் 
பாகச் சோழர் படைசோமேசுவரனுடன் மோதியது . 
முதலாம் இராசேந்திர சோழனின் படைத்தலைவன் 
சாளுக்கியப் படையுடன் களிதிண்டி எனனுமிடத்தில் 
போரிட்டான் . இராசேந்திரனுக்குப் பின்னர்ச் சோழ 
அரியணையேறிய இராசாதிராசன் தொடர்ந்து 
போரை நடத்திச் சாளுக்கியரைத் தானியகடகம் 
என்னுமிடத்தில் வெற்றி கொணடான் . கொளளிப் 
பாக்கை ( Kulpak ) என்னும் கோட்டை தீக்கிரையாக் 
கப்பட்டது ; மேற்கு எல்லையில் கம்பிலி அரண்மனை , 
கல்யாணி நகரம் ஆகியனவும் சோழரால அழிவிற்கு 
உள்ளாயின . 


மித்துத் தனக்கு உதவி புரியச் செய்தான் . எடுத்துக் 
காட்டாக பனவாசி 12000 - த்தின் நிருவாகம் 

தன் 
மனைவி மைலாய தேவியிடமும் , பெலவலா 3,000 , 
புரிகெரே 300 ஆகியவற்றின் நிருவாகம் தன் 
மகன் 

இரண்டாம் சோமேசுவரனிடமும் , 
பாடி 96000 - த்தின் நிருவாகம் தன் இரணடாம் மகன் 
ஆறாம் விக்கிரமாதித்தியனிடமும் விடப்பட்டிருந்தன . 
கல்யாணிச் சாளுக்கிய மரபின் புகழ்பூத்த வேந்தருள 
முதலாம் சோமேசுவரனும் ஒருவன ஆவான் . இவன் 
கலயாணி நகரத்தை ( கல்யாணபுரம் ) 

அழகுபடுத்தி 
னான் . 


. 


மக 


மன்ன 


படை 


தோல்வியைக்கண்டு மனம் தளராத சோமேசு 
வரன் , கி.பி. 1050 அளவில் தன் நாட்டிலிருந்து 
சோழர் படையை விரட்டியதுடன் , வேங்கி 
னைத் தன்னடிப்படுத்திக் காஞ்சி வரையில் , தன் 
வெற்றிப்படையை அனுப்பினான் . சோழர் படையும் 
சாளுக்கியப் படையும் கொப்பத்தில் ( 1052 ) சந்தித் 
துக் கடும் போர் புரிந்தன . போரில் இராசாதிராசன 
கொல்லப்பட்டான் . ஆனால , சோழரே வெற்றி 
பெற்றார் . மனம் தளராத சோமேசுவரன் , மீண்டும் 
சோழர் படையைக் கூடல் சங்கமத்தில் ( கிருட்டிணா 
துங்கபத்திரை ஆறுகள் கூடுமிடம் ) சந்தித்துப் போர் 
புரியும்படி அறை கூவல் விட்டுவிட்டுப் போர்க்களத் 
திற்கு வரவிலலை . சோழரை வெற்றிகொள்ளத் தன 
படைகளைப் புதுப்பித்த சாளுக்கிய 

வேந்தன் , 
நோயின் கொடுமை தாங்கவியலாது , 1068 - இல் 
துங்கபத்திரை ஆற்றில் குருவத்தி என்னுமிடத்தில் 
விழுந்திறந்தான் . 


சோமேசுவரன் , இரணடாம் ( கி.பி. 1068-1076 ) : 
இவன் முதலாம் சோமேசுவரனுக்குப்பின் சாளுக்கிய 
னான இவன் , ஓர் வலிமையற்ற மன்னன் . தன் ஆட்சி 
யின் தொடக்கத்தில் தனனாட்டின மீது 
யெடுத்து வந்த சோழர் படையை 

இவன் 

தடுத்து 
நிறுத்தியதாகப் பெருமை பேசிக் 

கொள்கிறான . 
ஆனால் , சோழர் சாசனங்கள் , சோழர்படை சாளுக்கி 
யரைக் கம்பிலியில் முறியடித்ததாகக் கூறுகின்றன . 
இவன் தம்பி விக்கிரமாதித்தன் சாளுக்கியச் சிற்றர 
சர்களைத் பக்கம் சேர்த்துக 

கொண்டு , 
அண்ணனை வீழ்த்தும் பணியில் முனைந்து செயற் 
பட்டான் . சோமேசுவரனோ முதலாம் குலோத்துங்க 
சோழனின நட்புறவு பெற்று , விக்கிரமாதித்தனை 
நங்கிலி என்னுமிடத்தில் முறியடித்தான் . இருப்பினும் 
இறுதியாகச் 

சோமேசுவரன் விக்கிரமாதித்தனால் 
கைது செய்யப்பட்டான . விச்கிரமாதித்தன் கி பி . 1076 
- இல் வேந்தனானான . பில்கணரின் விகரமாங்கதேவ 
சரிதமும் , விக்கிரமாதித்தன் சோமேசுவரனை வென்ற 
செய்தியை உறுதி 

செயகிறது . 


தன் 


| 


தென்முகப் படையெழுச்சியில் இவன் தோல்வி 
கண்ட போதிலும் , வட இந்தியப் படையெழுச்சியில 
பல வெற்றிகளைப் பெற்றான் . பரமார 

போசனை 
கி.பி. 1055 - இல் வென்ற இவன , திரிபுரிவேந்தன் 
காலச்சூரிலட்சுமி கார்னரையும் ( Lakshmi - Karner of 
Tripuri ) முறியடித்தான் . கொங்கணம் , சக்கரகூடா 
ஆகியனவற்றை வெற்றி கொளவதில , காகதீய முத 
லாம் புரோளன் இவனுக்குத் துணைபுரிந்தான் .. 
சோமேசுவரனது மேலாணமை சாளுக்கிய அரசிற்கு 
வெளியே , இனறைய மத்திய பிரதேசத்தின் தெற்கு 
மாவட்டங்கள் , கோசலம் , கலிங்கம் ஆகியவற்றிலும் 
பரவியது . மைலாயதேவி என்னும் பேரழகி இவனது 
பெருமை மிக்க அரசியாவாள் . இரண்டாம் சோமேசு 
வரன் , ஆறாம் விக்கிரமாதித்தன் , மூன்றாம் செயசிம் 
மன் ஆகிய மூவரும் வன மக்களாவர் . 


வடஇந்தியப் போர்களிலும் 

சோமேசுவரன் 
தோல்வியே கணடான் . குசரத்தின் 

கர்ணனுடன் 
ணைந்து செயசிம்மனை ( பரமார போசனுக்குப்பின் 
அரியணையேறியவன் ) வெற்றி கொண்டபோதிலும் , 
இவனது வெற்றி நீடிக்கவிலலை . சிறிது காலத்திற் 
குள் பரமார உதயாதித்தியன் 

சகமனர்களுடன் 
( Chahamanas ) கூட்டுச் சேர்ந்து , சோமேசுவரனை 
வென்று , மாளவத்தினின்றும் துரத்தினான் 


நல்லாட்சியாளனான இவன் , அரச குடும்பத்தி 
னர் பலரைப் பல மாநிலங்களின் ஆளுநர்களாக நிய 


புவனிகமல்லன் என்னும் சிறப்புப் பெயர் பூண்ட 
சோமேசுவரன் சிறந்த பக்திமான் ; சிவபக்தன் . 
திறமையற்ற இவன குறுகிய காலமே 

ஆட்சிபுரிந் 
தான் . இவனது ஆட்சிக் காலத்தில் உள்நாட்டுக் 


சோமேசுவரன் 


664 


சோர் ( சர் ) சான 


வனை 


குழப்பம் நீடித்தது . இவன் தம்பியரே 
வீழ்த்தும் பணியில் ஈடுபட்டனர் . 


துரத்தி விட்டுக கல்யாணி நகரத்தைக் கைப்பற்றி 
கி.பி. 1076- இல் விடுதலை வேந்தனா 

னாகத் தன்னைப் 
பறைசாற்றிக் கொண்டான் . இந்நிலையில் கி.பி. 1163 
அளவில் தைலப்பனும் இறந்து விட்டான் . பிகசலாவின் 
ஆட்சிக் காலத்தில் கைப்பற்றப்பட்ட சாளுக்கிய அர 
சினை, அவனுடைய வழியினர் கி.பி. 1183 வரையில் 
அரசாண்டு வந்தனர் . இந்நிலையில் முகிலைக் கிழித்து 
வெளிக் கிளம்பும் 

முழுமதிபோல் , நான்காம் 
சோமேசுவரன் எழுச்சி பெற்று , சாளுக்கிய 
அரசின் சில சிற்றரசர்களின் உதவியால் , சாளுக்கிய 
அரசை மீண்டும் கைப்பற்றினான . இவ்வகையில் 
வன் பாண்டிய 

மன்னனான வீரபாண்டியனுக்கு 
( கி.பி. 946-966 ) ஒப்புமை கூறத்தக்கவனாவான் . 


ஆதிக் 


மன 


சோமேசுவரன் , மூன்றாம் ( கி பி . 1126-1138 ) : 
இவன் தன் தந்தை ஆறாம விக்கிரமாதித்தனை 
( கி.பி. 1076-1126 ) அடுத்துச் சாளுக்கிய அரியணையில் 
அமர்ந்தவன் . இவனது ஆட்சிக் காலத்தில் அமைதி 
நிலவியது . கலை , கல்வி ஓங்கின . இவ்வேந்தனே 
சிறந்த கல்விமானாக விளங்கினான் . 

இவ்வேந்தனது ஆட்சிக் காலத்தில் ஒய்சாள 
( Hoysala ) விட்டுணுவர்த்தனன் , 

சாளுக்கியரின் 
மேலாண்மையிலிருந்து விடுதலை பெறக் கிளர்ச்சி 
செய்தான் . ஆனால் இக்கிளர்ச்சி அடக்கப்பட்டது . 
விக்கிரமசோழன் வேங்கியில் சோழரது 
கத்தை மீண்டும் நிறுவினான் . சிறந்த அறிஞனான 
இவன் , அபிலாசிதார்த்த சிந்தாமணி அல்லது 
சொல்லசா ( Abhilashitartha Chintamani or Man 
asollasa ) என்னும் வடமொழி ( Sanskrit ) நூலை 
இயற்றிப் புகழ் பெற்றான் . 

களஞ்சியம் 
போன்ற அந்நூல் ஆட்சியை எவ்வாறு கைப்பற்றுவது , 
அதனை எப்படிக் காப்பது , அரசியல் அதிகாரத்தை 
எவ்வாறு துய்ப்பது முதலானவற்றை விளக்குவதுடன் 
சோமேசுவரனின் அரசியல் திறன் , நீதி , நிருவாகம் , 
மருத்துவம் , சோதிடம் , தருக்கம் , ஆயுதங்கள் , யானை 
ஆகியவற்றில் அவன் கொண்டிருந்த ஆற்றலை 
விளக்குவதாகவும் அமைந்துள்ளது . அமைதி 

காத்து , 
நல்லாட்சியை மேற்கொண்ட இவன்சர்வச்னா ( Sar 
vajna ) எனவும் போற்றப் பெறுகிறான் . இவன் 
மாபெரும் சாதனையாளனாக விளங்காவிடினும் 
கல்வி வளர்ச்சிக்குப் பாடுபட்டான் . 


கலைக் 


இவ்வேந்தனது கல்வெட்டுகள் கி.பி. 1189 முடியக் 
கிடைத்துள்ளன . இவனது ஆட்சியும் நெடிது நாள் 
நீடிக்கவில்லை . சாளுக்கிய நாட்டின் வடபகுதியைத் 
தேவகிரி யாதவர்களும் , தென்பகுதியைத் துவார 
சமுத்திரத்தின போசளரும் கைப்பற்றிக் 

கொண்ட 
னர் . எனவே , சாளுக்கிய அரசு வீழந்தது . வீரபாண்டி 
யனின் ஆட்சிக்காலத்திலேயே பாண்டிய அரசு அழிந் 
தது போன்று , நான்காம் சோமேசுவரனின் 
காலத்திலேயே சாளுக்கிய அரசும் மறைந்தது ம.இ. 


ஆட்சிக் 


துணை நூல்கள் : 


Srinivasamurthy , R. and Ramakrishnan , K.R. History 

of Karnataka , S.Chand and Company , New 
Delhi , 1982 . 


Venkata Ramanappa , M.N. , Qutlines of South Indian 

History , Vikas Publishing House , New Delhi , 
1976 . 


சோமேசுவரன் நான்காம் ( கி.பி 1184-1200 ) : 
இவன் வீழ்ச்சியுற்ற மேலைச் சாளுக்கிய அரசை 
மீண்டும் நிறுவியவன் . மூன்றாம் தைலப்பனின் மக 
னான இவன் மாவீரன் ; மூன்றாம் சோமேசுவர 
னின் மக்களான இரண்டாம் சகதேகமல்லன் ( கி.பி. 
1138-1151 ) , மூன்றாம் தைலப்பன் (கி.பி. 1151-1163 ) 
மூன்றாம் கசதேகமல்லன் ( கி.பி. 1163-1183 ) , ஆகி 
யோரின் ஆட்சிக் காலங்களில் , வீழ்ச்சிப் பாதையை 
நோக்கி விரைந்து சென்ற சாளுக்கிய 

அரசை மீண் 
டும் நிறுத்தியவன் . கல்யாணிச் சாளுக்கிய மரபின் 
கடைசி வேந்தனும் இவனே ,. 


சோர்காத்து : அசாம் மாநிலத்தில் சிப்சாகர் 
மாவட்டத்தின தலைநகரம் சோர்காத்து ( Jorhat ) .. 

து பிரமபுத்திரா துணையாற்றின் கரையில் அமைந் 
துள்ளது . இந்நகரம் முக்கியவாணிக நகரமாகவும் பல் 
வேறு நகரங்களுடன் தொடர்பு கொண்ட நகரமாக 
வும் விளங்கி வருகிறது . சோர்காத்து நகரம் அணி 
கலன்கள் செய்யும் தொழிலுக்குப் புகழ்பெற்ற 
நகரமாகும் . அசாம் வேளாண்மைக் கல்லூரி இந் 
நகரத்தில் உள்ளது . அகோம் ( Ahom ) அரசின் தலை 
நகரமாக இந்நகரம் கி.பி. 18 - ஆம் நூற்றாண்டில் 
இருந்தது . இந்நகரத்தின் மக்கள் 

தாகை 70,674 
( 1981 ) . 

சு.இரா . 
சோர் ( சர் ) சான் , இந்தியாவின் தலைமை ஆளு 
நராக கி.பி. 1793 முதல் 1798 வரை பதவி வகித்த 
வர் . இவர் கி.பி. 1751 - இல் இலண்டன் நகரில் பிறந் 


ெ 


மூன்றாம் தைலப்பனின் ஆட்சிக் காலத்திலேயே 
சாளுக்கிய அரசு வீழ்ந்தது . சாளுக்கிய அரசில் , 
அமைச்சனாகப் 

பணிபுரிந்த காலசூரி பிச்சலா 
( Bijjala ) என்பான் , தன் அதிகாரத்தைப் பெருக்கிக் 
கொண்டு , சாளுக்கியச் சிற்றரசாகளின் துணையுடன் , 
தைலப்பனை வென்று அவனைப் பனவாசிக்குத் 


. 


சோர் ( சர் ) சான் 


665 


சோர்வே 


னார் . சோரின் தலையிடாக் கொள்கை நிசாமுக்கு 
மனநிறைவளிக்கவில்லை . காரன்வாலிசால் நிசா 
முக்கு அளிக்கப்பட்ட எல்லா வாக்குறுதிகளையும் 
ஏற்கச் சோர் மறுத்தார் . நிசாம் இரெய்மாண்டு எனற 
பிரெஞ்சு அதிகாரியைத் தம் படைகளுக்குப் பயிறசி 
யளிக்க அமர்ததினார் . அயோத்தியில் சோரின் தலை 
யீடு வெற்றிபெற்றது . நவாபு அசாபு - உத் - தௌலா 
கி.பி. 1797- இல் மறைந்ததால் , அவர் மகன் 
அலி நவாபு ஆக்கப்பட்டார் . சோர் அவரை நீககி 
விட்டுச் சாதார் அலி எனபவரை நவாபு 
உடன்பாடு கண்டார் . அலகாபாதுக் கோட்டையும் , 
ஆணடுக்கு 76 இலட்ச உரூபாயும் பெற்றார் . 


வாசிர் 


தார் . தந்தை சோர் தாமசு ( Shore Thomas ) ; தாயார் 
தோரதி ( Dorathy ) . இவர் ஆரோ ( Harrow ) பல் 
கலைக் கழகத்தில் கல்வி பயின்றார் . கிழக்கிந்திய 
வணிகக் குழுவில் கி பி . 1768 - ஆம் ஆண்டு எழுத்தர் 
பதவி பெற்றார் . வருவாய்த் துறையில் கி.பி. 1770 
இல் உதவியாளராக்கப்பட்டார் . இவர் தம் பொறுப்பு 
களைத் திறம்படச் செய்தார் . பாரசீக மொழியி 
லிருந்த இந்தியப் பதிவேடுகளைப் பாாவையிடப் பார 
சீக மொழியினைப் பயின்றார் . வருவாய்த துறையில் 
கி.பி. 1772 - இல உதவித் தலைவராகவும் , 1775 முதல 
178 ) வரையிலும் கல்கத்தா 

வருவாய்த் துறைக் 
குழுவின் உறுப்பினராகவும் , தாக்காவில் வருவாய் 
ஆணையராகவும் நியமிக்கப்பட்டார் . சார்லாட்டு 
கார்னிசு எனற நடுத்தரக குடும்பத்தினைச சேர்ந்த 
பெண்ணை கி.பி. 1786 - இல் மணம் புரிந்தார் . ஆண்டு 
தோறும் நிலவரி மதிப்பிடும் திட்டம் 

1790 
வரை இருந்து வந்தது . அதனை மாற்ற எண்ணிய 
காரனவாலிசு பிரபு இவரை வருவாயத் துறையின் 
தலைவராக நியமித்தார் . சா சான சோரின ( Sir 
John Shore ) ஆராயச்சியின் பயனாகப் பத்தாண்டு 
களுக்கு ஒரே சீரான நிலத்தீரவை கி.பி. 1789 - இல 
நிருணயிக்கப்பட்டது . இவரது 

முயற்சியால் 1793 
ல நிலையான நிலவரித திட்டம் ( Permanent 
Settlement ) ஏற்படுத்தப்பட்டது . 


ஆக்கி 


சோர் , இலக்கிய ஆர்வம் கொணடவர் . பாரசீக 
மொழியில் வல்லுநரான இவர் . தம் ஓய்வு நேரங்களில் 
பாரசீக நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த் 
தார் . வடமொழி வேதாந்த நூலகளையும் மொழி 
பெயர்த்தார் . 


அகவிலைப் படிகளைக் காரன்வாலிசு குறைத்து 
விட்டமையால் வணிகக்குழு அதிகாரிகள் சீற்றமுற்ற 
னர் . சோரின் ஆட்சிக்காலத்தில் பல எதிாபபுகள் 
கிளம்பின . அதனால் , சோா திருப்பி அழைக்கப்பட் 
டார் . நாடு திரும்பிய இவர் கி பி . 1793 - இல ஐரிசு 
சபையின உறுப்பினராக்கப்பட்டார் ; 

முதனமை 
ஆட்சிக் குழு ( Priwvy Council ) உறுப்பினராகவும் , 
இந்தியக் கட்டுப்பாட்டுக் குழு உறுப்பினராகவும் 
கி.பி. 1807 முதல் இருந்தார் ; விவிலியக் 

குழுவின 
முதல் தலைவராகப் பணிபுரிந்தார் . சோர் கி பி . 
1834 - ஆம் ஆண்டு மறைந்தார் . 

பொ.சி. 


துணை நூல்கள் : 


என 


காரன்வாலிசு ஓய்வு பெற்றபோது இவர் தலைமை 
ஆளுநராக நியமிக்கப்பட்டார் . இவருடைய திறமை 
யிலும் நேர்மையிலும் மற்றவர்கள் கொண்ட நம் 
பிக்கை வீணபோகாமல நடந்து கொண்டார் . தலை 
யிடாக் கொளகையை கி பி . 1784 - இல இயற்றப் 
பட்ட பிட்டு இந்தியச் சட்டம் ( Pitt India Act ) வலி 
யுறுத்தியது . பல இந்தியப் போர்கள வணிகக குழு 
அதிகாரிகளின் இலட்சியத்தின விளைவுகளே 
நம்பப்பட்டதாலும் , இந்தியாவில் ஆதிக்கச சமநிலை 
ஏற்பட்டால் அமைதி நிலவும் என்பதாலும் , 
யாவில் ஆங்கிலக் குடியேற்றங்களுக்குப் பிற ஐரோப் 
பிய அரசுகளால் ஏற்படக்கூடிய இடர்ப்பாடுகள் 
நீங்கியமையாலும் தலையிடாக் கொளகை பின் 
பற்றப்பட்டது . சோர் பதவியேற்றபோது ஆங்கிலக் 
கிழக்கிந்திய வணிகக்குழுவின் இந்திய ஆட்சி எவ்வித 
இடுக்கணுமின்றி இருநதது . 


Allan J. , Sir T. Wolseley Haig , Dodwell H.H. , The 

Cambridge Shorter History of India , S. Chand 
& Co. New Delhi , 1979 . 


Chhabra G.S , Advanced Study in the history of 

Modern India Vol . I. Sterling Publishers ( Pvt ) 
Ltd ... , New Delhi , 1971 . 


மேலும் , மிகவும் வலிமைவாய்ந்த படையும் 
ஆங்கிலேயர் வசம் இருந்தது . இவர் காலத்தில் 
மைசூரில் திப்பு சுல்தானும் , மகாராட்டிரத்தில பீசு 
வாககளும் ( Peshwas ) , 

ஐதராபாதில் 

நிசாமும் 
வலிமை 

மிக்கவர்களாக இருந்தனர் . நிசாமுக்கும் 
மராட்டியர்களுக்கும் 

போர் ஏற்படும் நிலை உரு 
வான போது நிசாம் ஆங்கிலேயர் உதவியை நாடி 


சோர்வே மகாராட்டிர மாநிலத்தில் அகமது நகா 
மாவட்டத்தில் சங்கம்னர் ( Sangamnar ) வட்டத்தில் 
உள்ளதோர் ஊர் . இது தொல்லியல் சிறப்புப் பெற் 
றது . சோர்வே விற்கு ( Jorwe ) வடக்கில் பிரவாரா 
ஆறு ஓடுகிறது சோாவேயின தொன்மையைத் தக்கா 
ணக் சுலலூரித் தொலலியல் துறையினர் அகழாய் 
வுகள் செய்து வெளிப்படுத்தினர் . கி பி . 11 - ஆம் நூற் 
றாண்டைய யாதவ மரபுக் கல்வெட்டு ஒனறு இவ் 
வூரைச் சும்யாரவி கிராமம் ( Jumyarave grama ) எனக் 


சோரர்கள் 


666 


சோலன் 


| 


குறிப்பிடுகிறது . சோர்வேயில் நுண்ணிய கற்கருவி 
களும் ( Microlines ) கிடைத்துள்ளன . இங்கு நடந்த 
அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பண்பாட்டுக் கூறு 
களைக் கொண்டு இது சோர்வேப் பணபாடு ( Jorwe 
culture ) எனக் கூறப்படுகிறது . இப்பண்பாட்டில் 
வண்ணம் தீட்டப்பட்ட மட்கலன்களும் சிறிதளவு 
செப்புப் பொருள்களும் ஆறு 

கைக்கோடரிகளும் 
கிடைத்துள்ளன . சோராவேப்பணபாடு வரலாற்றுக்கு 
முற்பட்ட காலத்தைச் சார்ந்த செப்புக் காலப் பண 
பாடாகும் . 


பல 


களுக்குப் பயணங்கள் செய்தார் . இவர் கி.மு .600 - இல் 
ஏதெனசுக்கும் மெகாராவுக்குமிடையே சாலமிசுப் 
பகுதிக்காகப் போர் நேர்ந்தபோது , ஊக்கமின்றி 
யிருந்த அதீனியருக்குக் கடமையுணர்வில் ஆர்வமூட் 
டிக்கவிதை எழுதினார் . இவருடைய நாட்டுப் பற்றை 
யும் , ஆக்கத் திறனையும் கண்டு வியந்த ஆதீனியர்கள் 
கி மு .594 - இல முக்கிய நிருவாக அதிகாரியாக இவரை 
அமர்த்தினர் . இவர் தம் ஆட்சிக்காலத்தில் 
பொருளாதாரச சீர்திருத்தங்களையும் , அரசியலமைப் 
புச் சீர்திருததங்களையும் நிறைவேற்றி , எதிரகாலத் 
தில அதீனிய அரசாங்கம் ஒரு முழு வளர்ச்சியுடைய 
குடியாட்சி அரசாங்கமாக வளருவதற்கு அடிப்படை 
அமைத்துக் கொடுத்தார் . பல சீர்திருத்தங்களைச் 
செய்த பின் இவர் தம் பதவிக் காலம் முடிவடைந்த 
தும் , ஏதென்சிலிருந்து புறப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு 
எகிப்து , சைப்ரசு , சிறிய ஆசியா முதலிய நாடுக 
ளுக்குப் பயணம் செய்தார் . தாம் சென்ற நாடுகளைப் 
பற்றித் தம் கவிதைகளில் இவர் குறிப்பிட்டுள்ளார் . 
இவர் ஏதென்சுக்குத் திருமபி வந்தபோது , அதீனியக 
குடிகள கட்சிகளாகப் 

பிரிந்து 

பூசலிட்டுக் 
கொண்டிருந்தனர் . அபபூசல்களுக்கு ஓர் முடிவாகக் 
குடிமக்கள பிசிசுட்டிரேட்டசு ( Pisistratus ) To UIT 
ரின் தலைமையில் கி பி . 1561 - இல் ஓர் எதேசசாதி 
கார ஆட்சியை நிறுவினர் . மககள் உரிமையிலும் 
சுதந்திரக் குடியாட்சி அரசாங்கத்திலும் பற்றுடைய 
சோலன பிசிசுட்டிரேட்டசின எதேச்சாதிகார 
ஆட்சி நிறுவப்படுதல் கூடாது 

என்று 

உறுதியாக 
எதிர்த்தார் . 


பல 


பெ 


| 


| 


சோர்வேவில் கிடைத்த மட்கலன் 


சோர்வே மட்கலன்கள் உள்ளூரில் கிடைத்த களி 
மண்ணால் . 

செய்யப்பட்டவை . சோர்வே மட்கலன் 
கள் 

தீட்டப்பட்டுக் காணப்பட்டன . 
சோர்வே மட்கலன்களில் கிண்ணங்கள் , சாடிகள் 
போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகும் . சு.இரா . 


வண்ணம் 


சோரர்கள் : காண்க : சவரர் 

சோலன் என்பவர் பண்டைய கிரேக்கத்தில் 
ஏதென்சு நகரரசில் வாழ்ந்த ஆக்க இயலபுடைய 
அரசியலறிஞர் ஆவர் . இவர் ஒரு கவிஞரும் ஆவர் . 
இவர் ஆதென்சு நகரரசுக்குச் செய்த பல்வேறு சீர் 
திருத்தங்கள் பிறகாலத்தில் பல அரசியலமைப்புச் 
சீர்திருத்தங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தன . 


சமூகக் குழப்பங்கள் : சோலன் ஏதென்சின் முக்கிய 
அதிகாரியாகப் பதவி ஏற்றபோது , அங்கு உயர்குடிப் 
பிரபுக்களுக்கு எதிராகக் கீழவகுப்பார கலகம் செய்த 
னர் . கீழ்வகுப்பினர் ஏழைகளாகையால் , அவாகள செல 
வம மிக்க உயர்குடிப் பிரபுக்களிடம் பெரும் கடன்சுமை 
யால் பிணிக்கப்பட்டிருந்தனர் . உயா குடிப்பிரபுககள் 
நாட்டு மன்றங்களில் உறுப்பினராகவும் உயரிய அலுவ 
லர்களாகவும் விளங்கினர் . அவர்கள் , பொருள் வசதி 
உடையவர்களாதலால் தங்களுடைய சிறு பணணை 
களையும் , தங்களையும் அடைமானமாக வைத்துக் 
கீழ் வகுப்பார் கடன் வாங்கினர் கடனைத் திருப்பிச் 
செலுத்த இயலாத ஏழைக் குடியானவர்கள நிலங்க 
ளைப் பிரபுக்களிடம் இழந்தது மன்றி , அவர்களிடத்தில் 
நில அடிமைகளாகவும் ( Serfs ) வேலை செய்து பிழைக்க 
வேண்டிய அவல நிலையிலிருந்தனர் . ஏழைக் குடி 
யானவருடைய நிலங்களில் நிறுத்தப்பட்ட தூண் 
களெல்லாம் அவை பிரபுக்களுக்கு அடைமானமாக்கப் 
பட்டதைக் காட்டின . இந்த அவல நிலை திரேக்கோ 
( Draco ) என்பவருடைய சீர்திருத்தங்களால் மேலும் 
கடுமையாயிற்று . ஏழை மக்களுடைய கடன் சுமையை 


சோலன் ( Solon ) ஓர் அதீனிய உயர்குடியில் 
கி.மு .638 - இல் பிறந்தாரெனக் கருதப்படுகிறது . 
இவர் வாணிகம் செய்யும் நோக்கத்துடன் பல நாடு 


|| 


667 


சோலன் 


சோலா எலிமி 


துணை நூல்கள் : 


Noble 


Fuller . Edmund , Plutarch s . Lives of the 

Greeks , Delhi . 1968 . 


கடன் 


Barker , Ernest , Greek Political Theory : Plato and 

His Predecessors , London , 1951 . 


ஒழித்தலும் , நாட்டின் சட்டத்திலுள்ள கடுமையான 
பகுதிகளை நீக்கி , மனித இயல்புக்கு ஏற்றதாகச் 
செய்தலுமே சோலனின் 

முதல் நோக்கமாயின . 
ஆட்களையும் , நிலங்களையும் பிணையமாக 
வைத்து , மக்கள் மீது ஏற்றப் பட்டிருந்த 
சுமைகளைச் சோலன் 

ஒருசட்டத்தின் மூலம் அகற்றி 
எறிந்தார் . இதன் விளைவாக நில அடிமை முறையும் 
அடிமை வகுப்பும் ஒழிந்தன . ஆட்களையும் , நிலங் 
களையும் அடைமானமாக வைத்து வழங்கப்பட்டிருந்த 
கடன்கள் தள்ளுபடி 

செய்யப்பட்டன . அடைமான 
நிலங்கள் அவற்றின் உரிமையாளருக்கு மீட்கப்பட் 
டன . அடிமைகளாக விற்கப்பட்டவரெல்லாம் , சுதந் 
திரக் குடிமக்களாக ஒப்புக்கொள்ளப்பட்டனர் . 
மேலும் , எதிர்காலத்தில் ஆளை அடைமானமாக வைத் 
துக் கடன்கள் வாங்கலாகாது என்று ஒரு சட்டத்தின் 
வழியாகச் சோலன் தடுத்தார் . தனியார் தமக்கு 
உரிமையாக வைத்துக் கொள்ளக்கூடிய நிலத்தின் 
அளவையும் சட்டத்தின் வாயிலாக வரையறை செய் 
தார் இக்கடன் தள்ளுபடிச் சட்டங்கள் அளவிற் 
பெரிய அதீனிய நடுத்தர வகுப்பாருக்குக் குடிமை 
உரிமைகளை மீட்டுக் கொடுத்த நல்ல சீர்திருத்தங் 
களாகும் . 


என்ற 


L 


சோலா . எமிலி ( கி . பி . 1840-1902 ) : எமில 
எட்வர்ட் சார்லசு அந்தோனிசோலா கி.பி. 1840 - ஆம் 
ஆண்டு பிரான்சின தலைநகரான பாரிசில் பிறந்தார் . 
பிரான்சிசுகோ சோபலா 

இததாலியரும் , 
எமிலி ஆபர்ட்டு என்ற பிரஞ்சுப் பெணமணியும் இவர் 
பெற்றோராவர் . சிறந்த கட்டடப் பொறியாளரான 
பிரான்சிசுகோ பிரெஞ்சுப் பிரதமரான அடால்பு 
தையர்சின் ஆணையின்படி , கி.பி. 1842 - இல் தென 
பிரான்சிற்கு ஓர் நீர்ப்பாசனத் திட்டத்தைச் செயற் 
படுத்தும் பணியில் ஈடுபட்டார் . இவர் கி.பி.1847 
- இல் இறந்த பிறகு , இவர் மனைவியும் , மகனும் , 
பாரிசுக்குத் திரும்பினர் . 


ஏதென்சில் தொழிலும் வாணிகமும் வளம் பெறு 
தற்காகச் சோலன் சில சீர்திருத்தங்களையும் கொண்டு 
வந்தார் . மற்ற அரசுகளில் பழக்கத்திலிருந்து வந்த 
எடைகள் , படிகள் ஆகியவற்றின் தரத்துக்கு ஒப்ப 
ஏதென்சிலுள்ள எடைகளும் படிகளும் இருக்குமாறு 
செய்தார் முன்பு குடியுரிமை இல்லாமலிருந்து வந்த 
தொழிலாளருக்கு அதீனிய அரசின் குடியுரிமை 
அளித்தார் . வேளாணமையில் ஈடுபட்டோருக்கு 
மாற்று வேலை வாய்ப்பு இருக்கும் பொருட்டு , 
ஒலிவை எணணெயைத் தவிர வேறெந்த வேளாண் 
மைப் பொருளும் வேற்று நாட்டுக்கு ஏற்றுமதி செய் 
யப்படுதல் கூடாதென்று தடுத்தார் . 


கல்வியில் பெருநாட்டமுடையவராகச் 

சோலா 
திகழவில்லை . இவர் கி.பி. 1859 - இல் தம் பட்டப் 
படிப்பில் தோல்வியுற்றார் . பல இடங்களிலும் ( கி.பி. 
1859 முதல் 1861 வரை ) வேலை தேடி அலைந்தார் . 
தமது உடைகளைக்கூட விற்று உண்ண 

வேண்டிய 
நிலை ஏற்பட்டது . அக்காலத்தில் இவருக்கு ஏற்பட்ட 
அனுபவங்கள் , இவருக்குப் பிற்காலத்தில் , சிறந்த 
புதினங்களை எழுத உதவின . இறுதியில் ஒரு கப்பல 
குழுவில் எழுத்தராக அமர்ந்தார் . 

ஆனால் , 

அவ் 
வேலை இவருக்குச் சிறிதும் பிடிக்கவிலலை . அதை 
விட்டுவிட்டு கி.பி .1862 - இல் ஆசசெட்டு ( Hachette ) 
என்பவர் நடத்தி வந்த புத்தக 

வெளியீட்டகத்தில் 
எழுத்தராகச் சேர்ந்தார் . அங்கு இவருக்கு எழுதும் 
சூழ்நிலை கிடைத்தது . முதலில் கவிதை எழுதத் 
தொடங்கிய இவர் பின் கதைகளும் , புதினங்களும் 
எழுதினார் . மனிதனின் பரிணாம வளாச்சி , காதலின் 
பரிணாம வளர்ச்சி ஆகியவை புரட்சிகரமான கருத்து 
களைக் 

கொண்டவையாக இருந்ததால் , ஆச்செட்டு 
அவற்றை வெளியிட மறுத்தார் ; சோலாவைச் சிறு 
கதைகள் எழுதுமாறு ஊக்குவித்தார் . சோலா 
முதற் சிறுகதைத் தொகுப்பு கி.பி. 1864 - ஆம் ஆண்டு 
வெளியாயிற்று . இவர் கி.பி.1865 - இல் சுயசரிதை 
வடிவில் வெளியிட்ட புத்தகம் போலீசாரின் 
கவனத்தை ஈர்த்தது . அதனால் தமக்கும் தம் நிறு 
வனத்திற்கும் ஆபத்து விளையும் என்று கருதிய 
ஆச்செட்டு சோலாவை 

எழுதுவதையாவது தம் 
நிறுவனத்தின் வேலை செய்வதையாவது விட்டுவிட 
வேண்டும் என்றார் . எனவே , தம் வேலையை விட்டு 


சோலன் செய்த மற்றொரு முக்கிய சீர்திருத்தம் , 
கி.மு.ஏழாம் நூற்றாண்டில் ஏதென்சில் திரேக்கோ 
வரைந்த சட்டமுறைகளை மாற்றியதே ஆகும் . 
திரேக்கோவின் கடுமையான குற்றச் சட்டங்களுக்கு 
மாறாக , கொலைக் குற்றததைத் தவிர , மற்றக் 
குற்றங்களுக்கு மனித ரக்க உணர்வுடன் கூடிய 
நல்ல சட்டங்களைச் சோலன் இயற்றிச் செயற் 
படுத்தினார் . 


பெற்றோர் குழந்தைகளுக்குச் செய்யவேண்டிய 
கடமைகளை வலியுறுத்தியும் , குழந்தைகள பெரியோ 
ரானதும் செய்யவேண்டிய கடமைகளை வலியுறுத்தி 
யும் சோலன் சட்டங்கள் செய்தார் . 


பா 


சோலா எமிலி 


668 


சோலா எமிலி 


விலகிய சோலா கி.பி. 1866 முதல் முழு நேரமும் 
எழுதுவதையே தொழிலாகக் கொண்டார் . 


னத்திற்குப் பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது . அதைத் 
தொடர்ந்து கி.பி. 1888 - ஆம் ஆண்டு தம்மைவிட 
30 வயது குறைந்த சூன ரொசாரோ என்ற பெண் 
ணுடன் தொடர்பு ஏற்பட்டது . அவள் மூலம் கி.பி. 
1889 - இல் 

பெண் குழந்தைக்கும் 1891 - இல் 
ஓர் ஆண குழந்தைக்கும் தந்தையானார் . குழந் 
தையே பெறாத அவரது முதல் மனைவிக்கு இது 
பெருத்த அவமானத்தையும் துயரத்தையும் அளித்த 
போதிலும் , சோலா இறந்தபின் அக்குழந்தைகளைச் 
சட்டபூர்வமாக ஏற்றுக் கொணடார் . 


மகனாக 


அறிவியலும் இயற்கைத் தத்துவமும் இணைந்த 
புரட்சிகரமான புதினங்களான தெரிசாராகுன் , 
வெட்கம் என்பவை முறையே கி பி . 1867 , 1868 - ஆம் 
ஆண்டுகளில் வெளியிடப்பட்டன . இவர் கி பி . 1870 
ஆம் ஆண்டு எமலே என்ற கேப்ரியல் எலினார் 
அலெக்சாண்டரின் மகளை மணந்தார் . 

தாயையும் 
மனைவியையும் காப்பாற்ற வேண்டிய ஒரே ஆண 
இருந்ததால் , பிரெஞ்சு 

அரசாங்கம் 
பிராங்கோ - பிரசியப் போரில் ஈடுபடுவதிலிருந்து 
இவருக்கு விலக்கு அளித்தது . இவர் கி.பி 1871 முதல் 
1876 வரை ஒவ்வோர் ஆண்டும் ஒவ்வொரு புதினம் 
வெளியிட்டார் . இவர் வெளியிட்ட குடிகாரன 
( Drunkard- கி.பி. 1877 ) என்ற புதினம் இவருக்குப் 
புகழைத் தேடித்தந்தது . பிரான்சின் மிகச் 

சிறந்த 
எழுத்தாளராக இவர் கருதப்பட்டார் . அடுதத 16 
ஆண்டுகளில் மேலும் 13 புதினங்களை எழுதினார் . 


பிரெஞ்சு அரசாங்கம் யூதர்கள் மீது தன் வெறுப் 
பைக் காட்டத் தொடங்கியது . பிரெஞ்சு இராணுவ 
அதிகாரியான திரேபசு ( Dreyfus ) என்ற யூதர் மீது 
அரசத் துரோகக குற்றம் சாட்டப் பட்டது . விசா 
ரணை 12 ஆண்டுகள் நடைபெற்றது , சோலா அவ 
ரைக் குற்றமற்றவர் எனக கருதியதால் , அவரை 
ஆதரித்தும் , அரசாங்கத்தைக் கண்டித்தும் எழுதி 
னார் . எனவே , அரசாங்கம் இவரைக் குற்றவாளியாக் 
கியது . சோலா தண்டனையிலிருந்து தப்ப இங்கிலாந் 
திற்கு ஓடினார் . அங்கு இவரது கதைகளை ஆங்கிலத் 
தில் வெளியிட்டவரான எனறி விசெடெலலி ( Henry 
Vizetelly ) என்பவர் ஆதரவில் வாழ்ந்தார் . பின் 
பிரெஞ்சு அரசு , திரேபசு மீதான வழக்கின் தீர்ப்பில 
மாற்றம் செய்வதை அறிந்து , மீண்டும் பிரானசிற்கு 
வந்தார் . 


1 


பரிசோதனைக் கூடங்களில் அறிவியல பரிசோ 
தனைகள் நடத்துவதுபோல , மனித குணங்களும் , 
பலவீனங்களும் கூட பரிசோதனைக் குட்படுத்தப்பட்டு 
அறியப்பட வேண்டியவை எனச சோலா கருதினார் . 
மனிதகுணம் பரம்பரையை அடிப்படையாகக் 
கொண்டது என்றும் , மூதாதையரிடமிருந்து அவர்தம் 
சந்ததியர் நோய்களைப் பெறுவது போலத தீயகுணங் 
களையும் பெற வாய்ப்பு உண்டு என்று உறுதியாக நம் 
பினார் . அவற்றிலிருந்து தப்புவது கடினம் எனினும் , 
அதைப் புரிந்து கொண்டால் கல்வி , மருத்துவம் 
ஆகியவற்றின் துணையோடு , மனித இயல்பை 
முழுமைப்படுத்த முடியும் என்றார் . இத்தத்துவத்தை 
அடிப்படையாகக் கொண்டே பல கதைகள 

எழுதி 
னார் . மூன்றாம் நெப்போலியன் பதவி ஏற்றது 
முதல் செடான் போரில் கி.பி .1870 - ஆம் ஆண்டு 
செப்டம்பர் முதல் நாள் தோல்வியுற்றது வரையிலு 
மான நிகழ்ச்சிகளைத் தொகுத்து எழுதினார் . 
வாறு அறிவியலும் , இயற்கை , வாதமும் 

கலந்த 
இவர் தம் கருத்துகளுக்குப் பெரும் எதிர்ப்பும் ஏற் 
பட்டது . பிரான்சில் 

ஓவியர்களைப் 
பாராட்டி எழுதினார் . அவர்களைத் தம் கதாபாத் 
திரங்களாகவும் சித்திரித்தார் . தம்மைப் பற்றி ஏற் 
பட்ட மாறுபட்ட கருத்துகளால் சோலா பாதிக்கப் 
படவில்லை . மாறாகத் தமக்கும் தம் நூலகளுக் 
கும் கிடைத்த விளம்பரமாகக் 

கருதினார் . 
கவர்ச்சியையும் , உடலுறவையுமே பின் 
னணியாகக் கொண்ட 

கதைகளை எழுதுபவர் 
என்று கருதப்பட்டார் . 

இவர் 
1887 - ஆம் ஆண்டு எழுதிய பூமி ( Earth ) என்ற புதி 


ங் 


என 


இவர் 1902 - ஆம் ஆண்டு கோடைக் காலத்தை 
மெடானில் கழித்துவிட்டுப் பாரிசு திரும்பினார் . 
ஆனால் , அன்று இரவு இவரது படுக்கை அறையில் 
பெருந் தீ விபத்து ஏற்பட்டு உயிர் துறந்தார் . இவரது 
மனைவி மட்டும் உயிர் தப்பினார் . தீ விபத்தின் 
காரணம் தெரியவில்லை எனினும் , இவரது அரசியல் 
பகைவர்களாலேயே இந்த விபத்து ஏற்பட்டிருக்க 
வேண்டும் எனப் பலரும் கருதினர் . இவரது இறுதிச் 
சடங்கு மிகச் சிறப்பாக நடைபெற்றது . பிரான்சின் 
மிகச் சிறந்தவர்களுக்காக 

ஒதுக்கப்பட்டுள்ள 
இடத்தில் இவரது நினைவுச் சின்னம் இடம்பெற்றது . 
ஆயினும் , 19 முறை போட்டியிட்ட போதும் கூட , 
உடலுறவு பற்றி எழுதிய எழுத்தாளர் என்ற கார 
ணத்தால் , பிரான்சின் மிகச் சிறந்த பிரெஞசு கலைக் 
கூடத்தில் இவருக்கு அங்கத்தினர் தகுதி 

மறுக்கப் 
பட்டது . இவர் பிரான்சில் கி.பி. 19 - ஆம் நூற்றாண 
டின் தொடக்கத்திலிருந்து வந்த பழைய நடையை 
மாற்றி , அறிவியலுக்கும் , இயற்கைக் தத்துவத்திற் 
கும் சிறப்பளிக்கக்கூடிய வகையில் புரட்சிகரமான 
கதைகள் எழுதும் ஒரு புதிய முறையைத் 

தோற்று 
வித்தார் . இவர்தம் நூல்கள் ஆங்கிலத்திலும் , பல்வேறு 
மாழிகளிலும் மொழி பெயர்ப்புச் செய்யப்பட்டுள 


சில சிறந்த 


இனக் 


இவர் 


சோலார்ப் பேட்டை 


669 


சோலோ இனம் 


ளன . இவரது வாழ்க்கை வரலாற்றையும் , பலர் 
எழுதியுள்ளனா . இவர்தம் நூல்கள பல அறிஞர் 
களால ஆய்வு செய்யப்பட்டுள்ளன . 

வி.பா 
சோலார்ப் பேட்டை : தமிழ்நாட்டில வட 
ஆாக்காடு மாவட்டத்தில் திருப்பத்தூர் வட்டத்தில் 
உளளதோர் ஊர் . இவ்வூர் சென்னை பெங்களூர் 
இருப்புப்பாதையில் முக்கிய சந்திப்பு நிலையமாக 
உளளது இங்கிருந்து பெங்களூருக்கும் திருவனந்த 
புரம் , கொச்சி , கோயம்புத்தூருக்கும் இருப்புப்பாதை 
வணடிகள் பிரிந்து செலகினறன . 

திருப்பத்தூர் , 
வேலுார்ப் பெருஞ்சாலையில் திருப்பத்தூரிலிருந்து 16 
கி.மீ தொலைவில் கிழக்காக அமைந்துள்ள 
வூருக்குத் தெற்கில் நீண்ட மலைகள் அமைந்துள்ளன . 
அம்மலைகளுள குறிப்பிடத்தக்கது ஏலகிரி 
யாகும் . 

ஏலகிரி மலை அடிவாரத்தில் சிறந்த 
வேளாண் தொழில நடைபெறுகிறது . சோலார் 
பேட்டை தொடர்வணடிச் சந்திப்பில் தொடர் 
வண்டி 

இயந்திரங்களைப் பழுதுபார்க்கும் சிறு 
தொழிற்கூடம் ஒன்று உள்ளது . இவ்வூர் முன்பு 
சோலைகள நிறைந்த ஊராக இருந்ததால சோலை 
யார் பேட்டை 

எனக் 

கூறப்பட்டு இப்பொழுது 
மருவிச் சோலாரப்பேட்டையானதாகக ( Jolarpet ) 
கூறுவர் . ஊரின் மக்கள் தொகை 21,603 . சு.இரா . 


இவ் 


மலை 


சோலோ இனம் : இந்த இனத்தவர் தென 
அமெரிக்காவில் பெரு ( Peru ), பொலிவியா நாடுகளில் 
வாழும் தொன்மைககுடியினராவர் . சோலோவினர் 
( Cholos ) அமெரிக்க இந்திய வழிவந்தவர்கள் எனறோ 
இசுபானியர்கள் ( Spanish ) வழிவந்தவர்கள் என்றோ 
கூறுமளவிறகுத் தனிப் பண்புகளைப் பெற்றிருக்க 
விலலை . 

இவ்விரு நாட்டினத்தவாகளின கலப்பி 
னால் உண்டானவர்களாய்க் கருதப்படுகின்றனர் . 


சோலோ பெண் 


செய்யத் 


( Natives ) பலவழிகளில் அடக்குமுறை 
தொடங்கினர் . 


பெரு , பொலிவியா முதலான பகுதிகளுக்கு இசு 
பானியர்கள் கி பி . 16 - ஆம் நூற்றாணடில் வந்தனர் . 
அவர்கள் இங்குக் குடியேறியபோது சோலோ இனத் 
தவர்கள இன்காப் ( Inca ) பேரரசின கட்டுப்பாட்டிற் 
குள் இருந்தனா . அக்காலத்தில் இவர்கள் மிகச் சிறந்த 
நாகரிகத்தைக் கொண்டிருந்தனர் . ஆனல் , இசுபானி 
யர்களின குடியேற்றத்திறகுப் பிறகு சோலோ இனத் 
தவர்களின் பகுதிகள இசுபானியாகளால் கைப்பற்றப் 
பட்டன . அதனைத் தொடர்ந்து கத்தோலிக்கச் 
சமயம் விரைந்து பரவியது . சோலோ இனத்தவர் 
களின் தொன்மையான சமய தெறிகளும் பிற 
அமெரிக்க இந்தியர்களின சமய நெறிகளும் இணையத் 
தொடங்கின . சோலோ 

இனத்தவருள ஒருசிலர் 
இசுபானிய 

மொழியையும் கற்றுக்கொணடனர் . 
ஆதிக்கம் பெற்ற இசுபானியர்கள திணைக்குடிகளைப் 


இன்று 

பொலிவியாவில் அமெரிக்க இந்தியர் 
களின் எண்ணிக்கை மிகுதியாகும் . தென அமெரிக்கா 
வில உள்ள எந்த ஒரு நாட்டைக்காட்டிலும் பொலி 
வியாவில் அமெரிக்க இந்தியர் மிகுந்த எண்ணிக்கை 
யில் உள்ளனர் பொலிவியா நாட்டில் 65 விழுக்காடு 
இந்தியர்களும் 30 விழுக்காடு சோலோ இனத்தவர் 
களும் , பெரு நாட்டில் 50விழுக்காடு இந்தியர்களும் , 
35 விழுக்காடு சோலோ இந்தியர்களும் உள்ளனர் . 
இக்காலச் சோலோ இனத்தவர்கள இசுபானிய 
மொழியையும் தங்களின் சொந்த மொழியான குவச் 
சுவா ( Quachua ) மொழியையும் பேசுகின்றனர் . 

சோலோ இனத்தவர்களின் சமுதாய , பொருளா 
தார வாழ்க்கையில் 

இசுபானியர்களின 
மிகுதியாக உள்ளது . இசுபானியர்கள் இப்பகுதியில் 
அமைத்த இலா பாசு ( La Paz ) என்னும் தலைநகரம் 


தாககம் 


சோலோ இனம் 


670 


சோவியத்துப் பொருளாதாரம் 


இவர்கள் மிகுதியான அளவில் குடிக்கின்றனர் . கல்வித் 
துறையில் வளம் பெறாத இவர்கள இனறு தங்கள் 
குழந்தைகளைப் பள்ளிக்கு அனுப்பி வைக்கின்றனர் . 
ஒருசிலர் அரசின் உயர்பதவிகளிலும் தொழிற்றுறை 
யில் ஓங்கிய நிலையிலும் உள்ளனர் . 

சீ.ப. 


களை 


சோவியத்து உருசியா : காணக : உருசியா . 


உலக 


12,000 அடிகளுக்கு மேலான மலையுச்சியில் அமைக் 
கப்பட்டது . இது உலகத்திலேயே மிக உயரமான 
இடத்தில் அமைக்கப்பட்ட 

தலைநகரமாகும் . இசு 
பானியர்கள் , காடுகள் மிகுதியான சமவெளிப் பகுதி 

மிகுதியாக ஆதிக்கப்படுத்திக்கொள்ளாமல் 
கடல் சார்ந்த பகுதிகளில் வணிகத் தளங்களை 
அமைத்துக்கொண்டு கடல்வழி வாணிகங்களையே 
பெரும்பான்மையாக நம்பியிருந்தனர் . இந்நிலையில் 
சுபானியர்களின் ஆதிக்கம் மிகுந்த 

வணிகப் 
பொருளாதாரத்திற்கும் இந்தியர்களின் எளிமையான 
பொருளாதாரத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் 
சோலோ இனத்தவரின் பொருளாதாரம் அமைந்திருந் 
தது . இன்று குடியேற்ற அரசுகளின் ஆதிக்கம் இல்லாத 
தாலும் நகர்மயமாக்கத்தினாலும் பொலிவியாவின் 
பொருளாதாரமும் சோலோ மக்களின் பொருளா 
தாரமும் பெருமளவு வளர்ச்சியடைந்துள்ளன . பெரும் 
பான்மையோர் வாணிகம் செய்கின்றனர் . இவர்கள் 
தாம் 

செய்துவந்த கூலித்தொழிலையும் எடுபிடி 
வேலைகளையும் விட்டுவிட்டனர் . 

இவர்களைப் 
போன்றே அமெரிக்க இந்தியர்கள் பலரும் உணவுத் 
தானிய வாணிகம் செய்வதில் ஈடுபட்டுள்ளனர் . 
இவர்கள் தங்களை நகர இந்தியர்கள் 
தனிமைப்படுத்திக் கூறிக்கொள்கின்றனர் . 


சோவியத்துப் பொருளாதாரம் : பொரு 
ளாதார வளர்ச்சி பெற்றிருக்கும் நாடுகளுள ஒன்றாகச் 
சோவியத்து உருசியா விளங்குகிறது . உருசியாவின் 
அறிவியல் , பொருளாதார முனனேற்றங்கள் 
நாடுகளில் கவர்ச்சிமிக்க ஒன்றாகக் காணப்படுகின்றது . 
உருசியாவின் வரலாற்று , பொருளாதார மாற்றங் 
திருப்பு 

முனையை ஏற்படுத்தியவர் 
இலெனின் ஆவார் . 


களில் ஒரு 


இலெனின் கி.பி. 1895 - இல் மேற்கொண்ட முயற் 
சியினால் மார்க்சிய அமைப்புகள் பணணை அடிமை 
முறையை எதிர்த்துத் தொழிலாளர்களின் விடுதலைக் 
காகப் போராடும் சங்கத்துடன் ( League of Struggle 
for the cmancipation of work ! : 1g Class ) இணைந்து 
தொழிலாளர் இயக்கத்தைச் சமநிலைக் 

கொளகை 
யின் அடிப்படையில் இயங்கச் கெய்தன . 


என்று 


சோலோ சமய நம்பிக்கைகள் பெரும்பாலும் 
அமெரிக்க இந்திய மக்களின் நம்பிக்கைகளை 
ஒத்துள்ளன எனலாம் . இவர்கள் பச்சம்மா அல்லது 
பூமித்தாய் 

என்னும் கடவுளை முதன்மையாக 
வணங்குகின்றனர் . ஒவ்வொரு வியாழக்கிழமை 
நண்பகலிலும் மக்கள் எல்கால் வாரியோ ( El Calvario ) 
என்னும் இடத்திலுள்ள பச்சம்மாவை வழிபடுகின்ற 
னர் . வழிபாட்டினை யாத்திரி ( Yatiri ) என்னும் 
பூசாரி நடத்துகிறார் . சாம்பிராணி இட்டுத் தூபங் 
காட்டுதல் இவர்களிடையேயுள்ள முதன்மையான 
வழக்கமாக உள்ளது . 


நாடுகளின் 


இலெனின் அன்றிருந்த உருசியாவுக்கும் , உலகுக் 
கும் ஏற்றவாறு மார்க்சியக் கோட்பாடுகளை மாற்றி 
யமைத்தார் . முதலாளித்துவம் வளர்சசி 

பெற்ற 
சமுதாயத்துக்கே மார்க்சியம் ஏற்றதாக இருந்தது . 
ஆனால் , உருசியாவில் முதலாளித்துவம் பின்தங்கிய 
நிலையிலிருந்தது . முதலாளித்துவ 
பொருளாதாரம் முதலாளிகளின் கையிலிருந்தது . பல 
முதலாளிகள் பல்வேறு தொழில்களைத் தொடங் 
கினர் . போதிய ஆதாயம் கிடைக்காத காரணத் 
தால் மூலதனம் வெளிநாடுகளுக்கு இடம் பெயர 
லாயிற்று . அதன் காரணமாக முதலாளிகள பலமான 
போட்டிகளையும் பூசல்களையும் வளர்த்தனர் . 


உடல்நலக் குறைவிற்குத் தீய ஆவிகளே காரண 
மென இவர்கள நம்புகின்றனர் . இவற்றைத் தீர்ப்ப 
தற்கு ஒருசில வேளையில் சூனிய மருத்துவர்கள் 
அழைக்கப் படுகின்றனர் . பெரும்பாலான நோய்களுக்கு 
மூலிகை மருந்துகளும் கனிம வகைகளும் பயன்படுத் 
தப்படுகின்றன . ஆண்டின் பகுதிகளில் உள்ள நகரங் 
களில் ஒவ்வொரு கடைவீதியிலும் நாட்டு மருந்து 
வகைகள் விற்கப்படுகின்றன . இவ்வகை மருந்துகளில் 
அமெரிக்க இந்திய மக்கள் மிகுந்த 

நம்பிக்கை 
கொண்டுள்ளனர் . 


உருசியாவில் 1903 - இல் சமநிலைச் சனநாயகத் 
தொழிலாளர் கட்சி ( Social - Democratic • Labour 
Party ) ஏற்பட்டது . அதன் பின்பு உருசியாவில் 1905 

ல் நடந்த பொது வேலை நிறுத்தததைத் தெடர்ந்து 
தொழிலாளர்கள் இரு பிரிவினராகப் பிரிந்தனர் . 
இந்நிலையில் பொருளாதாரத் துறையைப் பின்பற்றி 
மிதவாதத்தை நாடிக் கடுமையான கட்சிக் கட்டுப் 
பாடு கூடாது என்ற கருத்தைச் சிறுபான்மையினரே 
ஆதரித்ததால் அப்பிரிவை மென்சுவிக்குகள் ( Men 
shiviks ) என்றும் , இலெனினைப் பின்பற்றித் தீவிர 
வாத , புரட்சிகரமான போக்கை விரும்பியவர்கள் 
பெரும்பான்மையாக இருந்ததால் அவர்கள் போல் 


பொலிவியா , பெரு ஆகிய நாடுகளில் மேட்டு 
நிலப் பகுதியில் வாழும் சோலோ இனத்தவர்கள் 
பசியை அடக்கக் கோகோ இலையை உண்கின்றனர் . 


சோவியத்துப் பொருளாதாரம் 


671 


சோவியத்துப் பொருளாதாரம் 


சுவிக்குகள் ( Bolshiviks ) என்றும் சொல்லப்பட்டனர் . 
இந்தப் பிரிவினரின் கருத்துகள் மார்க்சியக் கோட் 
பாடுகளின் அடிப்படையில் பிறந்ததால் , இதுவே 
பினபு உருசியப் புரட்சி 

போல்சுவிக்குப் 
புரட்சி என்றும் அழைக்கப்படுகிறது . அதனை இலெ 
னின் ஏற்று நடத்தியதால் அவர் சோவியத்துச் சமு 
தாயத்தின் தந்தை எனப் புகழப் பெற்றார் . 


என்றும் , 


தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டது . பின் உற்பத் 
திக் காரணிகள் யாவும் நாட்டுடைமையாக்கப்பட்டுப் 
பொருளாதார நிருவாகம் அரசின் கைக்கு மாற்றப் 
பெற்று உற்பத்தி , பங்கீடு ஆகியவற்றின் 

அரசின் 
கட்டுப்பாடு மிகுந்தது . அரசு 1918 சூன் முதல் 1921 
மார்ச்சு முடியப் பின்பற்றிய கொள்கை போர்க்காலப் 
பொதுவுடைமை ( War Communism ) எனப்பட்டது . 


| 


அக்காலத்தில் எல்லாப் பொருள்களும் பற்றாக் 
குறையாக இருந்தன . மூலப் பொருள்களும் , எரி 
பொருள்களும் போதுமான அளவு கிடைக்காததால் 
1920 - இல் தொழில் உற்பத்தி போருக்கு முந்திய 
உற்பத்தியைவிடக் 

குறைந்திருந்தது . இந்நிலையில் 
செலவம் பங்கிடப்படாமல் வறுமையும் , பட்டினியுமே 
பங்கிடப்பட்டன . அரசாங்கத்தின வரவைவிட செலவு 
மிகுந்து பற்றாக்குறை பெருகிவந்தது . இதனை ஈடு 
கட்டும்வண்ணம் அரசு , காகிதப்பணம் வெளியிட்ட 
தனால் பணத்தின் மதிப்பு மிகக் கீழான நிலையை 
யடைந்தது . 


முதல் உலகப்போரைத் தொடர்ந்து உருசியா 
வில் 1917 - ஆம் ஆண்டு , பிப்பிரவரிப் புரட்சிக்குப்பின் , 
கெரனசுகி ( Kerensky ) யின் 

தலைமையில் 

1917 
மார்ச்சில் ஓர் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது . 
உலகப்போருக்குத் தேவையான பொருள்களைச் சேர்ப் 
பது அதன் முதல் வேலையாக இருந்தது . இந்நிலை 
யைச் சமாளிக்க அரசு உணவுப் பொருள் வணிகத் 
தைத் தன தாக்கி , தனிப்பட்ட வணிகர்கள் 

அதில் 
தலையிடாமல் தடுத்து , தானியத்தின் விலையைத் 
தானே வரையறுத்தது . அவ்விலையில் தங்கள் உபரி 
தானியங்களை எல்லாம் அரசிடம் ஒப்படைக்க 
வேண்டுமென்று வேளாண்மையினர் வற்புறுத்தப் 
பட்டனர் . இம்முடிவை ஒப்புக் கொள்ளாமல மக்கள் 
வெகுண்டு இலெனின் தலைமையில் புரட்சியில் ஈடு 
பட முனைந்தனர் . இலெனின் இடது சாரி சமூகப் 
புரட்சிக் கட்சியினருடன் ( Left Social Revolutionary 
Party ) ஒரு கூட்டணியை ( Smytchka ) அமைத்து 
திராட்சுகி ( Trotsky) , இசுடாலின ( Stalin ) ஆகி 
யோரின் துணைகொண்டு மக்களைத் திரட்டி அப் 
பொழுது ஆட்சியிலிருந்த கொடுங்கோல் 
சார் ( Tsar ) ஒழியவேண்டுமென்றும் , உழவனுக்கே 
நிலம் சொந்தம் என்றும் பறை சாற்றினர் . உரகச் 
சோவியத்துகளின் நடவடிக்கைகளால் பல நிலப் 
பிரபுக்கள் நிலங்களைப் பறிகொடுத்தனர் . எங்கும் 
வேலை நிறுத்தம் . இந்நிலையில் 

போல்சுவிக்குகள் , 
கிரெம்லினைத் தாக்கினர் . புரட்சி எங்கும் காட்டுத் 
தீப் போல் பரவி , அரசாங்கம் தோலவியுற்று , சாரின் 
( Tsar ) ஆட்சி முடிவுற்றது . போல்சுவிக்குகள் ஆட்சி 
யைக் கைப்பற்றினர் . இதுதான் நவம்பர் புரட்சி 
( November Revolution ) என்றழைக்கப்படும் சோவி 
யத்து ஆட்சியை ஏற்படுத்திய புரட்சியாகும் . 


| 


மன்னன் , 


தன் 


எனவே , போர்க்காலப் பொதுவுடைமையைச் 
செயற்படுத்தப் பலவேறு திட்டங்கள் கொண்டுவரப் 
பட்டன . அவற்றுள , நாட்டுடைமையாக்குதல் தலை 
யாயது . அதற்கான இரு முக்கிய காரணங்களாவன 
1 ) முதலாளிகள் , பிரபுக்கள கையிலிருக்கும் பொருள 
வளத்தைக் கைப்பற்றுவது ; 2 ) உள் நாட்டுப் போரைத் 
திறமையாக நடத்த உற்பத்தியைத் தொழிலாளர்கள 
கட்டுப் பாட்டிற்குள கொண்டுவருவது . செருமனி 
உருசியாவிலுள்ள 

சொந்தத் தொழில்களை 
நாட்டுமையாக்குவதிலிருந்து விதிவிலக்களிக்கக் 
கோரும் என்ற வதந்தி இருந்ததால் அரசு விரைவில் 
நாட்டுடைமையாக்கும் திட்டத்தைச் செயற்படுத் 
தியது . 

நாட்டுடைமையாக்கும் 
( Decree of General Nationalisation ) 1918 - இல் வெளி 
யிடப்பெற்றது . இதன்படி 1 மிலியன் உரூபிள மூல 
தனத்திற்குமேல் கொண்டிருந்த அனைத்துப் பெரிய 
நிறுவனங்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டன . ஐந்து 
ஆள்களுக்கு மேல் 

பணிசெய்யும் எல்லாக் கைத் 
தொழிற் கூடங்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டன . 


பொது 


ஆணை 


| 


தலைமைப் 


இப்புரட்சிக்குப் பிறகு சோவியத்துக் குடியரசுகள 
பல உருவாயின . அவை யாவும் ஒன்றுசேர்ந்து அக , 
புற விரோதங்களை முறியடித்து , உள்நாட்டுக கலகத் 
திற்குப் பிறகு பொருளாதார அமைப்பைச் சீர்செய் 
தன . சோவியத்து முதல் மாநாடு 1922 - ஆம் ஆண்டு 
மாசுகோவில் கூடிச்சோவியத்துச் சமநிலைக் குடியரசு 
களின் 

ஒனறியம் ( Union of Soviet Socialist 
Republics ) அமைப்பதற்கு முடிவெடுத்தது . இவ்வொன் 
றியத்தின் மக்கள அமைச்சரவைக் குழு இலெனின் 


பொருளாதாரக் 

குழு , நாட்டின் 
தொழில்களை இணைத்து உற்பத்தியை நெறிப்படுத் 
தியது . இதன்படி தொழில்கள் மூன்றாகப் பகுக்கப் 
பட்டுப் பெருந் தொழில்களைக் கிளாவ்கி ( Glavki ) 
நிருவகித்தது . நாட்டு அங்காடிக்குப் பொருள்களை 
உற்பத்தி செய்யும் நடுத்தரத் தொழில்களின நிருவா 
கம் கிளாவ்கியின் கட்டளைப்படி செயற்பட 
மாநிலப் பொருளாதாரக் 

குழுக்கள் 

அமைக்கப் 


| 


| 


சோவியத்துப் பொருளாதாரம் 


672 


சோவியத்துப் பொருளாதாரம் 


பட்டன . தொழிற்றுறையுடன் பிற பொருளாதாரத் 
துறைகளை இணைக்கத் தொழிலாளர் பாதுகாப்புக் 
குழு நிறுவப்பட்டது . எதிர்பார்த்த வகையில் உற்பத்தி 
பெருகாததால் இன்றியமையாத தொழில்களை 
அதிர்ச்சித தொழில்கள் ( Shock Industries ) எனறு 
பிரித்து அவற்றை அரசின நேரடிக கவனத்தில் 
வைத்தனர் . 


கைகள் எடுத்தும் போர்க்காலப் பொதுவுடைமைத் 
திட்டங்கள் எதிர்பார்த்த முடிவுகளைத் தரவில்லை . 
பண்டமாற்று முறை வலுப்பெற்றது . இந்நிலையில் 
1921 - இல் புதுப் பொருளாதாரக் கொள்கை 

( New 
Economic Policy , 1921-27 ) , ஏற்றுக கொள்ளப்பட்டது . 


வேளாணமை நிலம நாட்டுடைமையாக்கப்பட்ட 
தால் பெரிய பண்ணைகளின் எண்ணிக்கை குறைந்தது .. 
போருக்குமுன் 25 விழுக்காடு மட்டும் சாகுபடி 
உற்பத்தியில் வேளாணமையினருக்கு வழங்கப்பட்டது . 
பெரிய பணணைகளின் எண்ணிக்கை குறைந்ததால 
அங்காடிக்கு வரும் உபரி தானியத்தின் அளவும் 
குறைந்து பதுக்கலும் , கள்ளச் சந்தையும் வளர்ச்சி 
யடைந்தன . 


என்று 


உணவுப் பொருளகளையும் மூலப் பொருள் களை 
யும் வேளாணமையினரிடமிருந்து கொள்முதல் செய் 
யும் பொறுப்பு , அளிப்பு அமைச்சரவை ( Commissariat 
of Supplies ) யிடம் இருந்தது . 

வேளாணமைப் 
பண்டங்களை மூன்று வகைகளாகப் பிரித்துள்ளனர் . 
1 ) கட்டாயக் கொள்முதல் , 2 ) அரசிடம் மட்டுமே 
விற்கக்கூடிய பொருளகள, 3 ) யாரிடமும் பரிமாற்றம் 
செய்யக்கூடிய பொருள்கள் என்பவை அப்பிரிவுகளா 
கும் , 


அரசு , ஆங்காங்கே 

சோவியத்துச 

சமுதாயங் 
களையும் , சோவியத்துப் பண்ணைகளையும் ( Soviet 
Communes and Soviet Farms ) அமைத்தது . இப் 
பணணைகளில் ஓய்வு பெற்ற இராணுவ வீராகளும் , 
நகரங்களில் வேலையற்றிருப்போரும் சேவை செய் 
தனர் . பொதுச் 

சந்தைகள் ஒழிக்கப்பட்டு அரசு 
நடத்திய கடைகள் , 

வேளாணமைக் கூட்டுறவுச் 
சங்கங்கள் , தொழிற் கூட்டுறவுச் சங்கங்கள் இவற்றின் 
மூலம் பெரும்பாலும் பொருளகள் பங்கீடு செய்யப் 
பெற்றன . பண்டமாற்று முறையிலேயே கொடுக்கல் 
வாங்கல் நடைபெற்றது . பணம 

ஒரு இடையீட்டுக் 
கருவியாகப் 

பயன்படுத்தப்படுவது குறைந்தது . 
வேளாண்மை அமைச்சரவையும் , அளிப்பு அமைச்சர 
வையும் இணைந்து பொருள்களை வாங்கிப் பிரித்துப் 
பங்கிட்டு வேளாணமையினருக்கு விளைபொருள் 
களுக்கு ஈடாக நுகர்பொருள்கள் அளிக்கப்பட்டன . 


சீர்குலைந்த பொருளாதாரத்தை மாற்றியமைக் 
கத் திட்டமிட்டு முன்னேறுவதே தக்க பலனைத் தரு 
மென்று எணணிப் புதுப் பொருளாதாரக் கொள 
கை யை இலெனின் செயற்படுத்த முற்பட்டார். 
இதனை அரசின் முதலாளித்துவம் என்றும் , மாற் 
றுக் காலக் கணிப்பு முறை ( Transitional Mixed 
System ) என்றும் குறிப்பிட்டார் . அலெக்சாண்டர் 
பெய்கோவ் ( Alexander Baykov ) புதுப் பொருளா 
தாரக் கொள்கையைப் பொருளாதாரத்தின் பகுதி 
களுக்குத் திட்டமிட முயல்கினற சமநிலையின இயல் 
புகளையும் , போட்டி முதலாளித்துவத்தின் நிறுவ 
னங்களையும் கொண்ட இரட்டை முறை 
விளக்கினார் . இவ்வமைப்பைக் கொண்டுவந்ததற்கு 
மூன்று நோக்கங்கள் இருந்தன 1 ) உற்பத்தியை எப்படிப் 
பெருக்குவது , 2 ) தொழிலாளர்கள , வேளாணமககள் 
மனத்திலிருந்து கசப்பை நீக்கி அரசியல் நெருககடி 
ஏதும் ஏற்படாமல் தடுப்பது , 3 ) எல்லா அடிப்படை 
உற்பத்திக் காரணிகளையும் அரசின் கையில் வைத்துக் 
கொண்டு சமநிலைச் சமுதாயத்திற்கான 

அடித் 
தளத்தை உருவாக்குவது என்பவை அந்நோக்கங் 
களாகும் . 

மேற்கூறிய அமைப்பை நடைமுறைப்படுத்தப் 
பல சீரமைப்புகள் செயற்பட்டன . 

வேளாண்மை , 
அரசின் கட்டாயக் கொளமுதலின் காரணமாகவும் , 
உள்நாட்டுப் போர்களாலும் 

சீர்குலைந்திருந்தது . 
தேவையான உணவை மக்களுக்கு அளிக்க வேண்டிய 
கடமையை அரசு உணர்ந்து வேளாண் மாந்தர் மீது 
சுமத்தப்பட்ட கட்டுப்பாடுகளைத் தளர்த்திச் சுதந் 
திரம் வழங்கியது . இதனால் , 1925 - இல சாகுபடி நிலத் 
தின் அளவு போருக்கு முந்திய நிலையை எட்டியது . 
கட்டாயக் கொள்முதல் நீக்கப்பட்டு 

வரி , 

விளை 
பொருளாக வாங்கப்பட்டது . வரியானது வேளாண 
குடும்பத்தினர் எண்ணிக்கை , சாகுபடி செய்த நிலத் 
தின் அளவு , விளைச்சல் , சொத்தின் மதிப்பு ஆகிய 
வற்றை அடிப்படையாக வைத்து விதிக்கப் பட்டது . 
ஏழை வேளாண்மையினர் வரிவிலக்குச் 

சலுகைகள் 
பெற்றனர் . விளைபொருளில் 1923 - இல் பல வரிகள் 
செலுத்துவதற்குப் பதிலாக ஒரே வேளாண்மை 
வரிமுறையைக் கொண்டு வந்தனர் . பணச்சீர்திருத்தம் 
1924 - இல் ஏற்பட்டபிறகு வரியைப் பண்டமாகவே 
செலுத்த அனுமதிக்கப்பட்டனர் . இலெனின் 1924 
சனவரியில் இறந்தது புதிய சோவியத்து அரசுக்குப் 
பெரும் இழப்பாயிற்று . அவர் நினைவாகப் பெட்ட 


அரசின 


போர்க்காலப் பொதுவுடைமையில் கூட்டுறவுச் 
சங்கங்களெலலாம 

ஆணைப்படி இயங்க 
வேண்டிய நிலை ஏற்பட்டது . அரசியல் அதிகாரங் 
களைச் செயற்படுத்துவதில் தொழிலாளர்களின் கை 
ஓங்கியது .இலெனின் பலவகைகளிலும் பொருளாதாரம் 
தொழிலாளர்களின கட்டுப்பாட்டிற்குள் வர நடவடிக் 


சோவியத்துப் பொருளாதாரம் 


673 


சோவியத்துப் பொருளாதாரம் 


கான 


ரோகிராடு நகரத்தை இலெனின்கிராடு எனப் பெயர் 
மாற்றிவைத்தனர் . சோவியத்து மக்கள் இலெனின் 
விருப்பத்திற் கேற்பச் சமநிலைச் சமுதாயம் அமைப் 
பதில் ஈடுப்பட்டனர் . சமநிலை நோக்கில் 1925 - இல் 
பெரிய வேளாண்மையினரைப் பாதிக்கும் வண்ணம் 
வளர்வீத வேளாண்மை வரியை விதித்தனர் . ஏழை 
வேளாண்மையினரை ஊக்குவிக்கும் வண்ணம் 
கூட்டுறவு முறைகள் பின்பற்றப்பட்டன . ஆனால் ,, 
வேளாண்மைச் சாகுபடி முறைகளில் பெரிய மாறுதல் 
ஏதும் ஏற்படவில்லை . 


ஆயவுக் 


ணைப்பு ( Horizontal Combination ) . பிற ஒன்றியப் 
பொறுப்பாட்சிக் குழுக்கள் ( Trusts of the Union ), 
குடியரசுகளின் பொறுப்பாட்சிக் குழுக்கள ( Trusts 
of the Republic ) ஆகியன குறிப்பிட்ட பகுதிகளுக் 

பொறுப்பாட்சிக் குழுக்களாகும் . 
குழுவும் , தணிக்கைக் 

குழுவும் பொறுப்பாட்சிக் 
குழுக்களின் 

அலுவல்களைச் சரிபார்த்தன . ஒவ் 
வொரு பொறுப்பாட்சிக் 

குழுவுக்கும் 

தனி நிதி 
யுரிமை வழங்கப்பெற்றது . அரசின வங்கி ( Stalc Bank ) 
மறுபடியும் அமைந்தபொழுது 1921- இல் தொழில் நிறு 
வனங்களுக்கு நிதியுதவி கிடைத்தது . தனி நிருவாகம் 
ஏற்பட்டவுடன பெரும்பாலான நிறுவனங்கள் தங்கள் 
பொருள்களை விரைந்து விற்கப் பல இடங்களில் விற் 
பனை நிலையங்களை அமைததன . 
கனரகத் தொழிலகள 1920-25வரை 

புத்துயிர் 
பெற்றன . தொழில் உற்பத்தி ஆண்டுதோறும் 41 
விழுக்காடு வேகத்தில் கூடியது . போக்குவரத்து வசதி 
களும் பெருகின . 


அரசு , கூட்டுப் பண்ணைகளை அமைப்பதற்குக் 
கூட்டுறவுச் சங்கங்களின் மூலம் உதவி அளித்தது . 
அரசும் கூட்டுப் பண்ணைகளை ( Collective Farms ) 
அமைத்தது . சமுதாயப் பண்ணைகள் ( Communes ) , 
கூட்டுறவுத் தொழிற்சங்கங்கள் ( Aclels )வேளாணமை 
மன்றங்கள் ஆகியன 

1925 - இல் 

காணப்பட்டன . 
கடன் வழங்குவதில் கூட்டுப் பணணைகளுக்கு முதலி 
டம் கொடுக்கப்பட்டது . இருந்தும் , போருக்குப்பின் 
வேளாணமைப் பொருள்களின் அளவு சுருங்கி எதிர் 
பார்த்த அளவு சந்தைக்குத் தானியம் வராததால் , 
அரசு கூட்டுப் பணணைகள் , அரசுப் பண்ணைகள் 
தானியத் 

தொழிற்சாலைகள் ஆகியவற்றை வலுப் 
படுத்தி அவற்றின் மூலம் உற்பத்தியைப் பெருக்க 
முற்பட்டது . 


உள்நாட்டு வாணிகத்தில் பழைய அங்காடி மீண 
டும் உயிர்பெற்றதால வேளாணமையும் தொழிலும் 
மறுமலர்ச்சியடைந்தன . அவற்றிற்கு வாணிகச சுதந் 
திரம வழங்கினர் . அதன் விளைவாக , உளநாட்டு 
வாணிகத்தில தனிவணிகர்கள ( Nepinan ) தலை தூக் 
கினர் இவர்கள் மொத்த வாணிகத்திலும் , சில்லறை 
வாணிகத்திலும் பங்கு கொள்ளும் உரிமை பெற்றனா . 
அரசும் கூட்டுறவுத் துறையும் மொத்த வாணிகத்தில் 
ஈடுபட்டன . 


1 


வான 


சமநிலைக் கொள்கையைச் செயற்படுத்த வலு 

தொழில் , அடிப்படைத் தேவை என்பதனை 
உணர்ந்து தொழில் வளர்ச்சியில தனியாருக்கு 
வாய்ப்பளிக்க வேண்டுமென்று எண்ணி , பொருளா 
தாரத்தைக் கட்டுப்படுத்தும் உயர் நிலைத் தொழில் 
களை அரசு வைத்துக்கொண்டு சிறு தொழிலகளைத் 
தனியார் கையில் விட முடிவு செய்யப்பட்டது . 
ஆனால் , தனியார் நிறுவனங்கள எதிர் பார்த்த பல 
னைத் தரவில்லை . குவிதல் முறையில் அமைந்திருந்த 
தொழில் நிருவாகத்தைய் பரவலாக மாற்றியமைத் 
தனர் . வெசங்கா ( Vesenka ) எனப்படும் தலைமைப் 
பொருளாதாரக் குழுவின் கட்டுபாட்டுக்குள எல்லா 
வகைத் தொழில்களும் கொண்டு வரப்பட்டன . 
இன்றியமையாப் பெருந் தொழில்களைத் தலைமைப் 
பொருளாதாரக் குழு தன நேரடிப் பொறுப்பில ஏற்றுக் 
கொண்டு பிறதொழில் நிறுவனங்களை நிருவகிக்கப் 
பொறுப்பாட்சி அறக்குழுக்களை ( Trusts ) அரசு 
நிறுவியது . 


கத்தரிப் போக்கு : மேற்கணட சூழ்நிலையில் விலை 
வாசிகளில் குழப்பமிகக ஏற்றத்தாழவுகள் தோனற 
லாயின . வேளாணமைப் பொருளகளுக்கும் , ஆலைப் 
பொருள்களுக்குமிடையே சமநிலை மதிப்பு ( Parity ) 
ஏற்படுத்துவது வேளாணமையினர் - தொழிலாளி 
ஒற்றுமைக்கு இனறியமையாததாக இருந்தது . கத்தரிப் 
போக்கைத் தவிரப்பதற்குப் பின்பற்றப்பட்ட முறை 
களைக் குறிதது உருசியத் தலைவர்களிடம மிகவும் 
வேறுபாடான கருத்துகள் காணப்பட்டன . தொழில் 
வளர்ச்சியும் , வேளாணமை வளர்சசியும் 
கொன்று முரண்படாமல் நடககவேண்டுமெனபது 
பற்றி ஆராயவேண்டிய தேவையும் நிலவியது . 


ஒன்றுக் 


பொறுப்பாட்சிக் குழுக்கள் இரு 

வகையாகப் 
பிரிக்கப்பட்டிருந்தன . அவை : 1 ) ஒரேவகைப் பண்டங் 
களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் - செங்குத்து 
ணைப்பு ( Vertical Combination ) , 2) ஒரேமாதிரி 
றுவனங்களைக் கொண்ட படுக்கைக் 

கோட்டி 


உருசியாவில் பஞ்சம் , குளிர் , வேலையின்மை 
பணவீக்கம் போன்ற சிககல்கள் ஒருபுறமிருக்க வெளி 
நாட்டவரின் படையெடுப்பு மறறொரு பககம எழுந் 
தது . அப்படிப்பட்ட நிலையிலுங்கூட 

சோவியத்து 
நாடு தன் பொருளாதார முனனேற்றத்திறகாக ஐந் 
தாண்டுத் திட்டங்களை வகுத்தது . இது பொருளா 
தார வரலாற்றில் புரட்சிமிகக ஒன்றாக அமைந்தது . 


வா . க . 9 - 43 


சோவியத்துப் பொருளாதாரம் 


674 


சோவியத்துப் பொருளாதாரம் 


மின்சக்தியை நாடு முழுவதும் பரப்புவதன் மூலமாகத் 
தான் நாட்டைத் தொழில்மயமாக்க முடியுமென்று 
இலெனின் கருதி ஓர் ஒருங்கிணைந்த திட்டத்தை ஏற் 
படுத்தினார் . அதனைச் செயற்படுத்த 1920 - இல் 
கோயில்ரோ ( Coelro ) எனப்படும் மின்மயமாக்கு 
வதற்கான அரசின் குழு ஒன்றை நிறுவினார் . நாடெங் 
கும் 10 , 15 ஆண்டுகளில் 30 மின்சக்தி நிலையங்களை 
அமைக்கத் திட்டமிடப்பட்டது இது ஐந்தாண்டுத் 
திட்டங்களுக்கு முன்னோடியாகத் திகழ்ந்தது . 


உருவாக்கப்பட்டு நீப்பர் (Dnieper ) நீர்வீழ்ச்சி 
மின்சக்தி 

முழுவதுமாகப் பயன்படுத்தப்பட்டது . 
நாட்டின் முன்னேற்றத்தில் மிகப் பெரிய மாற்றங்கள் 
கொண்டுவரப்பட்டு , தொழிலுற்பத்தியில் 1937 - ஆம் 
ஆண்டு ஐரோப்பாவில் முதல் நாடாகத் திகழ்ந்தது . 


இட்லரின் 


இரண்டாம் திட்டக்காலத்தில் உலகச் சூழ்நிலை 
யில் பெரும் மாறுதல்கள் ஏற்பட்டன . 
துணைகொண்டு செருமனி போர்க்கொடி உயாத்திய 
தால் , உருசியா பாதுகாப்பு நடவடிக்கையில் தனிக் 
கவனம் செலுத்த வேண்டியதாயிற்று . 


| 


மக்கள பேராளர்களைக் கொண்ட முதன்மைச் 
சோவியத்து ( Supreme Soviet ) ஓர் அரசியலமைப் 
பாகும் . இது நாட்டின் அரசியல் , பொருளாதார முன் 
னேற்றத்தைச செயற்படுத்தும் ஒரு குழுவாக அமைந்து , 
நாட்டு மக்களின் தேவைகளை நிறைவேற்றி வருகிறது . 
முதன்மைக் குழு ஆணடிற்கு இருமுறை கூடி உள்நாட்டு , 
வெளிநாட்டு நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுத்துச் 
சோவியத்து நாட்டின் பொருளாதார , 

சமுதாயத் 
திட்டங்களை நிறைவேற்றுகிறது . பொருளாதாரத் 
துறைகளை ஆராய்ந்து அவற்றை இணைக்கின்ற பணி 
யைச் செய்ய காசுபிளான் ( Gosplan ) என்ற அரசின் 
திட்டக் குழு ( State Planning Commission ) 1922 , 
பிப்பிரவரித் திங்களில் அமைக்கப்பட்டது . 


மூன்றாம் ஐந்தாண்டுத்திட்டம் 1938 முதல் 1942 
வரை செயற்பட்டது . செருமானியத் தாக்குதலால் 
1941 - இல் இத்திட்டம் கைவிடப்பட்டது . இரசாயனத் 
திட்டம் மூலம் இரசாயனத் தொழில் வளர்ச்சிக்கு 
வழி வகுத்தனர் . தொழில்களைப் பரவலாக அமைக் 
கும் போக்கு ஏற்பட்டது . தொழிலாளர் உற்பத்தித் 
திறன் உயர்ந்தது . கூட்டுப் பண்ணைகள் தொடர்ந்து 
வலுவடைந்தன. 

ரணடாம் உலகப்போர் ( 1941-45 ) மூண்ட 
பொழுது நாசி செருமனி ( Nazi Germany ) 1941 - இல் 
உருசியாவைத் தாக்கியது . உருசிய மக்கள் இதனைப் 
பெரிய தேசியப் போராகக் கருதி எழுச்சியோடு ஈடு 
பட்டனர் . செருமனியும் சப்பானும் 

1945 , மே 
ஆகசுட்டுத் திங்களில் சரணடைந்ததால் போர் 


| 


நின்றது . 


நிறு 


திட்டங்கள் 1928 - ஆம் ஆண்டு முதல் சமநிலை 
அமைப்பை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயலாக்கப் 
பட்டன . முதல் ஐந்தாண்டுத் திட்டம் , 

1928 - ஆம் 
ஆண்டு வகுக்கப்பட்டது ; 1500 புதிய தொழில் 
வனங்கள் நிறுவப்பட்டன . புதிய நிலக்கரி , இரும்பு , 
எஃகு போன்ற கனிவளங்கள 

யூரல் , சைபீரியா 
போன்ற 

பகுதிகளில் தோண்டியெடுக்கப்பட்டன . 
மேலும் எந்திரக் கலப்பை , வானவூர்திகள் , உந்து வண்டி 
கள , நீராவி எந்திரங்கள் , பண்ணைக்கருவிகள் போன்ற 
சாதன உற்பத்தி முயற்சிகள் மேற்கொள்ளப் பட்டன . 
புதிய நகரங்கள் , தொழிலாளர் குடியிருப்புகள் 
போன்றவை நாடு முழுவதும் உருவாக்கப்பட்டன . 
வேலையின்மையும் தீர்தது வைக்கப்பட்டது . 


கூட்டுப் பண்ணைகளை எந்திரமயமாகக எந்திரக் 
கலப்பை நிலையங்களை ( Machine Tractor Stations ) 
நிறுவினர் . முதல் ஐந்தாண்டுத் திட்டம் குறிக்கோள் 
களை நிறைவேற்றிக் குறிப்பிட்ட கால எல்லைக்கு 
முன்னரே முடிந்துவிட்டது . இரண்டாம் ஐந்தாண்டுத் 
திட்டம் ( 1933-37 ) சோவியத்துப் பொருளாதாரத்தை 
அமெரிக்க ஐக்கிய நாட்டுப் பொருளாதார நிலைக்கு 
அடுத்தாற்போல் தொழில் மயமாக்குவதற்குத் தேவை 
யான திட்டங்களை உருவாக்கியது . தொழில்மயமாக் 
கியதுடன் கூட்டுப்பணணை வேளாண்மையிலும் 
சிறக்க வைத்தது . புதிய 

தொழில் முயற்சிகள் 


செருமனி உருசியாவைவிட 

வலிமை 

பெற்றி 
ருந்தது . அதனால் எந்திரக் கலப்பைகள் , எந்திரங்கள் 
முதலியன செய்த தொழிற்சாலைகளை 

உடனடி 
யாகப் போர்க் கருவிகள் செய்யும் நிறுவனங்களாக 
மாற்றினர் . இசுடாலின் தலைமையின் கீழ்த் தேசியப் 
பாதுகாப்புக் குழு ( State Defence Committee )) 
அமைக்கப்பெற்றது . இக்குழு போர்த்தளவாடங்களை 
உற்பத்தி செய்தது .மேலும் , ஒவ்வொரு பொருள உற் 
பத்தியையும் ஓர் அமைச்சர் கவனித்தார் . இப்போரி 
னால பாதுகாப்புச் செலவு பெருகி , காகிதப் பணத் 
தின் அளவு உயர்த்தப்பட்டது . உருசியா வெற்றிபெற்ற 
போதிலும் இழப்பு குறிப்பிடத்தக்க அளவிலிருநதது . 
உருசியா மறுவாழ்வுப் பணியில் விரைந்து ஈடுபட 
லாயிற்று . 

நான்காம் ஐந்தாண்டுத் திட்டம் ( 1946-50 ) 
போரால் சீர்குலைந்த சோவியத்துப் பொருளா 
தாரத்தைச் செப்பனிட்டு வளர்ச்சியைக்காண 1946 
-இல் தொடங்கப்பெற்றது . இத்திட்டமும் கனரகத 
தொழில்களுக்கே முதலிடம் கொடுக்க வேண்டிய 
தாயிற்று . அழிந்துபட்ட தொழில்களையும் , கருவி 


சோவியத்துப் பொருளாதாரம் 


675 


சோவியத்துப் பொருளாதாரம் 


தேசிய , கூட்டுறவு முதலீட்டை 526.3 மிலியன் 2. ரூபி 
ளாக உயர்த்தியது . 


களையும் உற்பத்தி செய்வதே திட்டத்தின் முக்கிய 
வேலையாக இருந்தது . இதற்கிடையில் 

1946 - இல் 
ஏற்பட்ட வறட்சி காரணமாக வேளாணமை கடுமை 
யாகப் பாதிக்கப்பட்டது . அத் துறையில் 1947 - இல் 
மீண்டும் மறுமலர்சசி தொடங்கி உணவுப் 
களின் உற்பத்தி ஓரளவு உயர்ந்ததால் பங்கீட்டு 
முறை மறைந்தது . பிற துறைகளில் 

முன 
னேற்றம் காணப்பட்டது . 


பணட 


பத்தாம் ஐந்தாண்டுத் திட்டம் 1976 - இல் செய 
லாக்கப்பட்டது . மொத்த உற்பத்தியில் 39 விழுக்காடு 
தொழிலாளர் தொழில் , கட்டுமானப் பணிகளில் 
ஈடுபட்டுள்ளனர் . வேளாணமையில் 20 விழுக்காடும் , 
பிற பணிகளில் 41 விழுக்காடும் தொழிலாளர் 
இருந்தனர். 


நலவு 


|| 


கட்டாய 


எரி 


ஐந்தாம் ஐந்தாண்டுத் திட்டம் ( 1951-55 ) முந்திய 
திட்டத்தையொட்டிய மேலான நம்பிக்கையோடு 
வகுக்கப்பட்டது . தொழிலுற்பத்தியை 70 விழுக்காடு 
உயர்த்தத் திட்டமிட்டு 

முறைகளுக்குப் 
பதிலாகப் பொருளாதாரச சலுகைகள் புகுத்தப் 
பட்டன . பல நீர்வழிப் பாதைகளை 

இணைக்கும் 
வண்ணம் இலெனின் - வோல்கா - தான் ( Lenin - Volga 
-Don Ship Canal ) கப்பல் கால்வாய் நீட்டிக்கப் 


பதினோறாம் ஐந்தாண்டுத் திட்டம் ( 1981-85 ) 
1981 - இல் தொடங்கியது . ஏறக்குறைய 

1000 புதிய 
தொழில் முயற்சிகள் உருவாககப்பட்டன . 
பொருள , எரிசகதி போனறவை விரிவாக உறபத்தி 
யில் ஈடுபடுத்தப்பட்டன . 


பட்டது . 


ஆறாம் ஐந்தாண்டுத் திட்டம் ( 1956-60 ) , 1956 
இல் செயற்படத் தொடங்கியது . பொறியியல் 
தொழில்கள ஆக்கம் பெற்றன . நுகாபொருள்களின் 
உற்பத்தியில் தனிக் கவனம் செலுத்தியதால் தானிய 
உற்பத்தி பெருகியது . சமுதாயக் காப்பீட்டுத் திட்டங் 
கள் செயற்பட்டன . பல காரணங்களினால் 

ஆறாம் 
திட்டம் முடிவடையாமலே 

ஏழாண்டுத் திட்டம் 
செயற்பட்டது . 


பன்னிரணடாம் ஐந்தாண்டுத திட்டம் 1986 - இல் 
தாடங்கியது . இத திட்டக் காலத்தில் ( 1986-90 ) 
தொழிலுற்பத்தியில் புரட்சி ஏற்படுத்தவும் , தொழி 
லாளா உற்பத்தியில் மாற்றம் ஏற்படுத்தவும் , 
பத்திச் செலவைக் குறைக்கவும் , உற்பத்தித் தரத்தை 
மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டது . நாடுகளுடன 
வாணிகத் தொடர்பை விரிவாக்கவும் தீர்மானிக்கப் 
பட்டது . 


|| 


ஏழாம் 


ஐந்தாண்டுத் திட்டம் ( 1959-65 ) 
ஏழாண்டுத் திட்டமாகச் செயலாக்கப்பட்டது பொது 
வுடைமைப் பொருளாதாரத்தைச் செயற்படுத்தப் 
புதிய திட்டம் செயலாக்கப்பட்டது . நில வளனைப் 
பெருக்க 1966 - இல் பத்தாண்டுத் திட்டம் ஒன்றைத் 
தீட்டினர் . இருப்புப்பாதை , கால்வாய் போக்குவரத்து 
கள் குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றம் காட்டின. 
தொழிலாளர் காப்பீட்டுத் திட்டங்கள் பெருகின . 


இப்போதைய நிலை . சோவியத்து நாட்டு உற்பத்தி 
மதிப்பு 1979 - ஆம ஆணடிலிருந்து 10,000,00 மிலியன 
உ ரூபிளாக ( Rubles ) உள்ளது . அதன் 70 

ஆண்டு 
வரலாற்றில் சோவியத்து நாடு தொழில்மயமாககப் 
பட்ட நாடுகளில் ஒன்றாகத் திகழ்வதற்கு அந்நாட்டு 
மக்களின் ஒத்துழைப்பு காரணம் எனபதில 
மிலலை . இன்று உலகத் தொழிலுற்பத்தியில் ஐந்தில் 
ஒரு பாகம் சோவியத்து நாட்டுடையதாகும் அறி 
வியல , தொழில் நுட்ப வளர்ச்சிக்குத தேவையான 
மினசாரம் , எணணெய் , இரசாயனம் , பொறியியல் , 
உலோக உற்பத்தி போனறவை மிக விரைவில் 
வளர்ச்சியடைகின்றன . 


எட்டாம் ஐந்தாண்டுத் திட்டத்தில் { 1966-70 ) 
நாட்டின் தொழில் , வேளாணமை வளர்ச்சியைப்பரந்த 
அறிவியல் , தொழில் நுணுக்க அடிப்படையில் செயற் 
படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன . ஒவ்வொரு 
பொருளுக்கும் தனிக் குறியீட்டிலக்கம் நிருணயிதத 
னர் . நிலவளத்தைப் பெருக்க , தொழிலாளர் உற்பத்தித் 
திறன் உயர , பல துறைகளும் வளர்ச்சி பெறத் திட்ட 
மிடப்பட்டது . உருசியப் புரட்சியின் 50 - ஆம் ஆண்டு 
விழா 1967 - ஆம் ஆண்டு சிறப்பாகக் கொண்டாடப் 
பட்டது . 


சோவியத்துப் பொருளாதாரம் , உலகின் 

விஞ் 
ஞானம் , தொழில் நுட்பம் போன்றவற்றில் அதிக 
மான முனனேற்றம் கண்டுள்ளது . 

அவற்றை மேம் 
படுத்தக்கூடிய வளங்கள் உருசியாவில் அதிகமாகவே 
உள்ளன . ஆராய்ச்சி , வளர்சசித் திட்டங்கள் 
ஆயிரக்கணக்கான மையங்களில் நாடெங்கும் நடை 
பெறுகின்றன . அணு , 

பொறியியல , விணவெளி 
ஆராய்ச்சி போன்ற துறைகளைச் சமாதானமான 
முறையில் செயற்படுத்துகின்றது . 

உலகின முதல் 
அணுச் சோதனை நிலையம் 1957 - இல் சோவியத்து 
நாட்டில் நிறுவப்பட்டது . சோவியத்துக் 

குடிமகன 
உலகில முதன்முதலாக 1961 - இல் 

விண்வெளியில் 


|| 


ஒன்பதாம் ஐந்தாண்டுத் 


திட்டம் 


( 1971-75 ) 


வா . க 


9 - 43 அ 


சோவியத்துப் பொருளாதாரம் 


676 


சோவியத்துப் பொருளாதாரம் 


பறக்கும் வாய்ப்பைப் பெற்றான் . முதன் முதலாக 
செயறகைக் கோள் ( Artificial Satellite ) ஒன்று 1957 
-இல் விணவெளியில் செலுத்தப்பட்டது . சோவியத் 
துத் தானியங்கி விணவெளி அமைப்புகள் 

1982- இல் 
சுக்கிரக் கோளில் இறங்கின . 


சோவியத்து நாட்டின் இறக்குமதிகள் பெரும் 
பாலும் சமூக உற்பத்தி , நுகர்வு போன்ற துறைகளை 
முன்னேற்றுவதற்காகப் பயன்படுகின்றன . எடுத்துக் 
காட்டாக இறக்குமதி செய்யப்படும் கனரக 
திரங்கள் , உற்பத்திக் கருவிகள பெரும்பாலும் நாட் 
டின் தொழிலுற்பத்தியை விரிவுபடுத்தவும் , வளரச் 
செய்யவும் , உணவு உற்பத்தித் தொழிலை நவீனப் 
படுத்தவும் பயன்படுகின்றன . நாட்டின் ஏற்றுமதிகள் 
அதிகமாக உயர்ந்துள்ளன . அவற்றில் பெரும்பாலும் 
அணுசக்தி , மினசக்தி 

போன்றவற்றை உற்பத்தி 
செய்வதற்குரிய கனரக இயந்திரங்களும் , துல்லிய 
மான நுண்கருவிகளும் , எந்திரக்கலப்பை , இரும்பு 
ஊது உருக்காலைகள் ( Blast Furnace ) ஆகியவை 
யும் அடங்கும் . மொத்த சோவியத்து ஏற்றுமதியில் 
1984 - இல் 12.5 விழுக்காடு தொழிலுற்பத்திக்குத் 
தேவையான 

இயந்திரங்களும் மற்றத் 
தொழிற் கருவிகளுமாகும் . சமத துவ 

நாடுகள் 72.8 
விழுக்காடு சோவியத்துப் பண்டங்களை , பெரும் 
பாலும் தொழிலுற்பத்திக்கான பொறியியல் சாத 
னங்களை இறக்குமதி செய்கின்றன . கனிவளங்கள் , 
உலோகஙகள , இரசாயன உற்பத்திகள் , மரம் , மரத் 
தளவாடங்கள போன்ற ஏற்றுமதிகள் பெரும்பாலான 
இடத்தைப் பெறுக்கின்றன.இவைதவிர நுகர் பொருள் 
களாகிய வானொலிப் பெட்டிகள் , குளிர்சாதனப் 
பெட்டிகள் , கைக் கெடிகாரங்கள் , சைக்கிளகள் , சிறிய 
பயணி உந்துகள போனறவையும் ஏற்றுமதி செய்யப் 
படுகின்றன . பணடங்களன்றித் தனனுடையத்தொழில 
நுட்பம் போனறவற்றைப் 

நாடுகளுடன் 
பகிர்ந்து கொள்கிறது . 


தொழிலாளர் உற்பத்தித் திறன் சோவியத்து 
நாட்டில் உயர்ந்து கொணடே செலகிறது . அது 1940 
- ஆம் ஆண்டு இருந்ததைவிட 11 மடங்கு அதிகரித 
துள்ளது . நாட்டின மொத்த வளர்ச்சியில் 1985 - இல 
95 விழுக்காடு தொழிலுற்பத்தியும் , தொழிலாளர் 
உற்பத்தித திறனும் உள்ளன . உலகின வாணிகத்தில் 
145 நாடுகளுடன சோவியத்து 

நாடு 

தொடாபு 
கொண்டுள்ளது . சமநிலை நாடுகளாகிய பலகேரியா , 
சியூபா , செக்கோசுலேவியா , செருமன சனநாயகக் 
குடியரசு ( G.D.R ) , அங்கேரி , மங்கோலியா , போலந்து , 
உருமேனியா , சோவியத்து நாடு , வியட்நாம் போனற 
நாடுகள் சோந்து ஒனறுககொனறு உதவும் பொரு 
ளாதாரக குழு ( Council for Mutual Economic 
Assistance - C.M.E.A . ) ஒன்றை 1949 - இல அமைத 
துள்ளன . இதில் சோவியத்து நாடு பெரும் பங்கேற 
கிறது . இக்குழுவினைச் சோந்த நாடுகளுடன சோவி 
யத்து பாதிககுமேல 

வாணிகததொடாபு 
கொண்டுள்ளது . இதனபடிச் சமநிலைக் 

கொளகை 
யினடிப்படையில் சமுதாய , பொருளாதார உரிமை 
யுடன இந்நாடுகள் தங்கள் பண்டங்களையும் , 
பாடுகளையும் பகிரந்து கொளளுகினறன . இதனபடி 
பலநோக்குடைய வாணிக உடன்பாடுகளை மேற் 
கொளளுகிறது . இம்முறைப்படி தங்களுடைய தேவை 
களை முற்றிலும் நிறைவேற்றிக கொளளுகினறன . 
எரிபொருள , எரிசகதி ஆகிய தேவைகளை ஐரோப் 
பியக் குழு அங்கத்தினாகளுக்குக் குழாய் மூலம் 
வழங்குகிறது . இதைப்போலவே பல அணுசக்தி நிலை 
யங்களை ஆங்காங்கே அந்நாடுகளில் ஏற்படுத்தியுள 
ளது . உலகின் அறிவியல் , தொழில் நுட்பக கண்டுபிடிப்பு 
களில் 40 விழுக்காடு இந்த நாடுகளில் பயனபடுகி 
றது . பின்லாந்து , மெகசிகோ , இராக்கு , 
கூட்டுறவுக் குடியரசு , நிகராகுவா போனற நாடுகள 
இக்குழுவுடன உடன்படிக்கை செய்துள்ளன . 


கனரக 


நாடு 


பண 


பிற 


1 


கயானா 


|| 


வளரும் நாடுகளிலிருந்து இரப்பர் , நீண்ட இழைப் 
பருத்தி , காப்பி , கோகோ போன்ற 

பண்டங்கள் 
வாணிகத்தின மூலம் , சோவியத்து நாட்டு இறக்குமதி 
யில் இடம்பெறுகின்றன . பணடங்களன்றி உயர் கல்வி 
அளிப்பதற்கும் உடன்பாடுகள மேற்கொள்ளப்பட்டுள 
ளன . பிற வளரும் நாடுகளும் , சோவியத்து நாடும் 
இணைந்து மூன்றாம் உலக நாடுகளின் ஒத்துழைப் 
புடன் சில முக்கிய தொழிலுற்பத்தியைத் தொடங்கி 
யுள்ளன . இந்தியாவுடன் இணைந்து அலசீரியா , 
இரான் , நைசீரியா போனற நாடுகளில் இரும்பு எஃ 
குத் தொழிற்சாலைகள கட்டியுள்ளனர் . 

இதனால் 
உலக அங்காடியில இந்தியாவின் பங்கு சிறப்புற 
விளங்குகிறது ; இந்தியாவின் முழுமையான உறபத்தித் 
திறனைப் பயனபடுத்துகின்றனர் . பிரேசில (( Brazil ) 
நாடும் சோவியத்து நாட்டுடன இணைந்து இலத்தீன் 
அமெரிக்கா , ஆப்பிரிக்கா 

இடங்களில் 
தொழிற்சாலைகள் அமைப்பதற்குரிய வழிமுறைகளை 
ஆராய்வதற்கு ஆர்வம் காட்டியுள்ளது . அவற்றில் 
ஒன்று வாய்க்கால - குடைவழி ( Canal - Tunnel ) கட்டு 


சோவியத்து நாடு வளர்ந்துவரும் நாடுகளுடன் 
கொண்டிருக்கும் தொடர்பு நீண்டகால உடன்பாடுக 
ளாகும் . 80 வளர்ந்துவரும் நாடுகளுடன் வாணிபத் 
தொடர்பு கொண்டுள்ளது . 65 வளர்ந்துவரும் நாடு 
களுடன் பொருளாதார , தொழில நுட்பத் தொடாபு 
ஏற்படுத்தியுள்ளது . சோவியத்துப் பொருளாதார 
உதவி , வளரும் நாடுகளின் சுதந்திரத்தை உறுதிப் 
படுத்தவும் 

அளிக்கப்படுகிறது . 


போன்ற 


சோவியத்துப் பொருளாதாரம் 


677 


சோழகர் 


Urban , GR . , ( Ed ) Communist Reformation , Mau 

rice Temple Smith Ltd. , Great Britain , 1979 . 


Vinod Mehta , The Soviet and the Chinese Economy : 

A comparative Study , Sterling Publishers Pvt . 
Ltd , New Delhi , 1981 . 


வதாகும் . அதன் மூலம் வறண்ட பாலைவனப் பகுதி 
கள் பெரு ( Peru ) வோடு இணைக்கப்பட்டு , அந்தப் 
பகுதியிலுள்ள விளைநிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி 
கிடைக்கும் வழிகள 

ஏற்படுத்தப்படும் . 
வாணிகம் , பொருளாதார , தொழில்நுட்ப , அறி 
வியல் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்குச் 
சோவியத்து அரசும் . வளரும் நாடுகளும் தங்களுக் 
கிடையே பொருளாதார , அறிவியல் , தொழில் நுட்ப 
அடிப்படையில் ஒற்றுமையைக் கையாளுகின்றன . 
சோலியத்து நாட்டின் உறவை வளர்ந்துவரும் நாடு 
களாகிய அல்சீரியா , எத்தியோப்பியா , மெக்சிகோ , 
பெரு , இந்தியா , அங்கோலா , ஆப்கானிசுத்தானம் , 
இராக்கு , இலிபியா , மடகாசுகர் , சிரியா , ஏமன 
யவை ஏற்றுக்கொண்டு வாணிகத் தொழில நுட்ப 
வளர்ச்சிக்குத் துணைசெய்கின்றன . 


மலை 


சோழகர் : இவர்கள் கோவை மாவட்ட 
எல்லையிலும் , கொள்ளேகாலம் ஊரைச் சுற்றிய காடு 
களிலும் , அவற்றையடுத்த 

உச்சிகளிலும் , 
கருநாடக , கேரள மாநிலங்களிலும் வாழ்கிறார்கள் . 
மூங்கில்களை வில் வடிவில் வளைத்து இரு 

முனை 
களையும் தரையில் ஊன்றி , வாழை இலைகளால் 
வேயப்பட்ட குடிசைகள் இவர்களின் இருப்பிடங்கள் 
ஆகும் . இவர்கள் பேசுவது கன்னடத்தின் ஒரு கிளை 
மொழியாகும் . 


சாலையை 


மேலை நாடுகளுடன் சோவியத்து நாடு கொண 
டிருந்த தொடர்பு பெரும் மாறுதலுக்குட்பட்டுள் 
ளது . சோவியத்து நாட்டில் அலுமினியத் தொழிற் 
சாலை அமைப்பதற்குப் பிரான்சு உதவி செய்துள் 
ளது . இத்தாலி , பிரிட்டன் போன்ற நாடுகளும் 
பெரும்பானமையான இரசாயனத் தொழிற 

அமைப்பதற்குத் தேவையான தொழில 
நுட்பங்களைக் கொடுத்து உதவியுள்ளன . அதைப் 
போன்றே கூட்டரசு மக்களாட்சிசசெருமனி, செயறகை 
நூல்கள் ( Synthetic Yarn ) தயாரிப்பதற்கும் , சுவீடன 
காகிதச் தொழிற்சாலை அமைப்பதற்கும் உதவி நலகி 
யுள்ளன . இப்படிப்பட்ட தொழில் உடனபாடுகள 
( Co - operation ) நீண்டகால உறவையும் , பன்னாட்டு 
வேலைப் பகுப்பையும் பயன்படுத்துவதற்கு உதவு 
மென்று கொள்ளப்படுகிறது . பின்லாந்து , ஆசுத்திரியா 
பிரான்சு போன்ற நாடுகள சோவியத்து நாட்டில் பல 
முனை உற்பத்தியைத் தொடங்குவதற்கு ஒப்புதல 
தெரிவித்துள்ளன . 

சோவியத்து நாடு தொடர்ந்து பொருளாதார 
தொழில் நுட்ப , அறிவியல் துறைகளில் பிற நாடுகளு 
டன் சேர்ந்து செயற்படுவதற்கு முன்வந்துள்ளது . 

க.சொ. 


சோழகர் ( Sholagar ) தங்கள் முன்னோர்களைப் 
பற்றிக் கீழ்வரும் வரலாற்றைக் கூறுகிறார்கள் . முன் 
னொரு காலத்தில் ‘ கெட்டசாலா 

குன்றுகளில் 
காரையன் , 

மாதேசுவரன ( அல்லது வில்லையன் ) 
என்னும் இரு உடன் பிறந்தோர் வாழ்ந்து வந்தார்கள் . 
ஊராளிகளும் , சோழர்களும் காரையனின் வழிவந்தவர் 
கள் ; சிவாசாரிகள் ( இலிங்காயத்துகள் ) மாதேசுவரன் 
வழிவந்தவர்கள் . இவவுடன் பிறந்தோர் இருவரையும் 
சவனன் எனனும் அரக்கன ஒருவன் அடிமைப்படுத்திக் 
காரையனை மாடுமேய்க்க நியமித்தான் . தனக்குக் 
கீழ்ப்படியாத மாதேசுவரனைச் சிறையில் அடைத்துக் 
கொடுமைகள் பல செய்தான. ஒருநாள் அரக்கன 
மாதேசுவரனைத் தனக்குச் செருப்புத் தைத்துக் 
கொடுக்கச் சொன்னான . மாதேசுவரன் தனனை 
விடுதலை செய்தால் சில நாட்களுக்குள நலல 
செருப்புத் தைத்துக் கொடுப்பதாகக் கூறினான் . 
சவனன் ஒப்புக்கொண்டு அவனை விடுதலை செய் 
தான் . மாதேசுவரன் தன் தெய்வமாகிய கிருட்டிண 
மூர்த்தியின ஆலோசனைப்படி மெழுகினால அழகான 
செருப்புகளைச் செய்தான . 

அடுத்து ஒரு 

பெரிய 
பாறையில் நெருப்பு மூட்டி பாறையைக் கொதிக்கச 
செய்தான் . சவனனிடம் சென்று செருப்புகளைக் 
கொடுத்தான் . அவற்றின் அழகையும் அமைப்பையும் 
கண்டு அரக்கன் மிகவும் மகிழ்ந்தான் . மாதேசுவரன 
அவனைச் செருப்புகளை அணிந்து 

கொண்டு 
பாறையின மேல் நடக்குமாறு வேண்டினான் . அரக் 
கன் அவ்வாறே செய்ததும் செருப்புகள உருகின . 
அரக்கன் சூடான பாறையில் விழுந்தான் . விழும் 
பொழுது அவன் மாதேசுவரனை இறுகப் பற்றிக 
கொண்டு கழுத்தை நெறித்துக் கொல்ல முயன்றான் . 
அதற்குள கிருட்டிணமூர்த்தி எலலாத் தெய்வங் 
களையும் அங்கு வரவழைத்திருந்தார் . ஒவ்வொரு 


துணை நூல்கள் : 


Desai , S.S.M. , Economic Systems , Himalaya Pub 

lishing House , Bombay , 1982 . 


Konstantin Tarnovsky, Illustrated History of the 

US.S.R. , A brief Outline , Novosti Press Agency 

Publishing House , 1982 . 
Roger Munting , The Economic Development of 

the U.S.S.R. Croom Helm Ltd. , London , 1982 . 


சோழகர் 


678 


சோழ நாட்டுப் ... 


பெண் பருவம் அடைந்ததும் ஐந்து நாட்களுக் 
குத் தனிக்குடிசையில் தங்கவேண்டும் பின்னர் நீராடி 
வீடு திரும்பும்போது பெண்ணின் 

மாமன் 
அவளுக்குப் புதிய ஆடை , வெற்றிலை பாக்கு , 
வாழைப்பழம் ஆகியவற்றைக் கொடுக்க வேண்டும் . 


தாய் 


தெய்வமும் கிருட்டிணமூர்த்தியின் வேண்டுகோளுக்கு 
இணங்கிச் 

சவனனின தலையில் ஒரு கல்லை வீசின 
கிருட்டிணமூர்த்தி மாதேசுவரனை அரக்கனின் பிடியி 
லிருந்து விடுவித்தார் . தெய்வங்கள் அனைவரும் சவன 
னின் உடல் மீது குதித்து அவனை நசுக்கின . அந்த 
நேரத்தில் சவனனின் மந்தையை மேய்த்துக் கொண்டி 
ருந்த காரையன் அங்கு வந்து சேர்ந்தான் . அரக்கனைக் 
கொல்லும் முன் மாதேசவரன் தன்னைக் கலந்து 
ஆலோசிக்கவில்லை என்பதற்காக அவன் மீது கோபம் 
கொணடான் ; தன வாளை உருவி மாதேசுவரனைக் 
கொல்ல முற்பட்டான் . உயிருக்கு அஞ்சிய மாதேசு 
வரன் தப்பி ஓடினான் . கிருட்டிணமூர்த்தியின் உதவி 
யால் அவன் கொத்ரிபோலி என்னும் மலையிலிருந்து , 
உருகமலை , எககரை 

மலை , 

முனிக்கனல 
முதலானவற்றைக் கடந்து இறுதியில மாதேசுவரன் 
மலைக்குச் சென்று ஒரு எலி வளையில் 

ஒளிந்து 
கொண்டான . உடனே 

காரையன் இடையர்கள் 
பலரை வரவழைத்து எலி வளையின் 
லில் கிடை 

போடச் செயதான் . கிடைக கழிவு 
களின் நாற்றத்தால் மூச்சுத்திணறிய மாதேசுவரன 
வெளியில் வந்து காரையனிடம் சரணடைந்தான் . 
கோபம் தணிந்த காரையன் அவனை மனனித்துத் 
தனக்குப் பூசைகள் செய்ய வேண்டும் என்றும் பணித 
தான் . மாதேசுவரன் அதற்கு உடன்பட்டான் . 

இன்று 
வரை பூசைகள் இந்தக கிரமத்திலேயேநடை பெற்று 
வருகின்றன . 


சோழகரின் நிலையான உணவு கேப்பைக் கூழும் , 
கூவைக் கிழங்கும் ஆகும் . இத்துடன் வேட்டையாடிய 
விலங்குகளையும் பறவைகளையும் 

அவாகள் உண் 
பார்கள் . கிளிகளைச் சோழகர்கள் தங்கள் குழந்தை 
களாகக் 

கருதுவதால் அவற்றை உண்பதில்லை. 
காட்டு விளைபொருள்களாகிய சாதிக்காய் , வேம் 
பாடம்பட்டை , ஆவாரம்பட்டை , புளி , கோந்து , 
சீயக்காய் ஆகியவற்றோடு தேன் , மான் கொம்பு 
ஆகியவற்றையும் விற்கிறார்கள் . இவர்கள் காட்டு 
விலங்குகளின அடிச்சுவட்டைக கண்டு பின் தொடர்ந்து 
சென்றுகாண்பதில் வல்லவர்கள் . வனத்துறையினருக்கு 
யானைகளைப் பிடித்துக் கொடுப்பதன் மூலம் இவர் 
களுக்குக் குறைந்த அளவில் வருவாய் கிடைக்கிறது 


மலை 


நுழை வாயி 


| 


கருநாடக மாநிலத்தில சோழகர்கள் பிலிகிரி 
ரங்கம் மலைக் காடுகளில் வாழ்கிறார்கள் . இவர்கள 
சிறிய நிலப்பகுதிகளில் தோண்டு கழிகளைக் கொண்டு 
வேளாணமை 

செய்கிறார்கள் . இவர்களின் சிறப் 
புத் தெய்வம் பிலிகிரிரங்கசாமி . இவர்களும் காரை 
யனைத் தங்கள குல தெய்வமாக வழிபடுகிறார்கள . 


சோழகர் சமூகத்தில் சலிகிரி , தேனேறு , பெல 
லேரி , சூரியன் , ஆலேறு என்னும் ஐந்து பிரிவுகள் 
உள்ளன . இப்பிரிவினர் புறமண முறையைப் ( Exoga 
mous marriage ) பின்பற்றுகின்றனர் . 


இறந்தவர்களை இடப்புறமாகத் தெற்கே தலை 
வைத்துப் படுத்த நிலையில் புதைப்பார்கள் . வீடு 
திரும்பியதும் விளக்கேற்றி அனைவரும் வணங்குவார் 
கள . உயிர் நீத்த இடத்தில் சிறிது கேழ்வரகுக் கஞ்சி 
யும் , தண்ணீரும் வைக்கப்படும் . நான்காம் நாள் 
இறந்தவரின ஆன்மா அமைதி அடையும் பொருட்டு 
ஓர் ஆடு பலியிடப்படும் . 


கோ.ச. 


பன்னிரண்டு என்னும் எண் சோழாகளால் மிக 
வும் போற்றப்படுகிறது . குழந்தை பிறந்த 12 - ஆம் 
நாள் குலப் பெரியவர்களில் 12 பேர் 

குழந்தையை 
வாழ்த்த அழைக்கப்படுவார்கள திருமணங்களில் 
மணப்பெண்ணை அழைத்துவர மணமகனின் உறவு 
முறையார் பன்னிருவர் . செல்வர் . 

மணப்பந்தலில் 
12 கால்கள் நடப்படும் . இறந்தவரை எடுத்துச் செல 
லும் பாடை 12 மூங்கில் கழிகளால் கட்டப்படும் . 
பன்னிரண்டு நாட்களுக்குத் துக்கம் மேற்கொளவர் . 


இவர்களிடையே ஏற்படும் சிக்கல்கள எசமானன , 
பட்டக்காரன , குலப் பெரியவர்கள சிலர் உள்ளிட்ட 
குழு ஆகியோரால் தீர்த்து வைக்கப்படும் . எசமானன் 
சலிகிரிப் பிரிவையும் , பட்டககாரன் தேனேறுப் 
பிரிவையும் , சலவாதி சூரியப் பிரிவையும் சேர்ந்தவ 
ராக இருத்தல் வேண்டும் . சலவாதி ஊர் வேலையா 
ளாவான் . 


சோழநாட்டுப் பிடவூர் கிழார் மகன் 
பெருஞ்சாத்தன் : சோழ நாட்டிலுள்ள பிடவூரில 
வாழ்ந்த வேளாண் 

மக்களின் குடிமுதல்வனான 
பிடவூர்கிழான் என்பவனின் மகன பெருஞ்சாத்தனா 
வான் . இவன் அறப்பெயர்ச் சாத்தன் எனக் கொடை 
கருதிப் புகழப் பெற்றான் . நெடுங்கை வேண் மான் 
எனறும் இவன் சுட்டப் பெறுவான் . இவனை மதுரை 
நக்கீரர் தம் புறநானூற்றுப் பாடலில் ( 395 ) சிறப 
பித்துப் பாடியுள்ளார் . இப்பாடலில் 

முதற்கண 
பிடவூர் வளம் கூறப்படுகிறது . ‘ மென் புலத்தை 
உழுத உழவர் வன்புலத்தில் பகடுகளை மேயவிட்டு 
முயற்கறியும் 

மீனும் பழஞ்சோற்றுடன் 
உண்டு மலரணிந்து பறையாற் 

பறவை ஓப்பிக் 
கள்ளுணடு மகிழ்வர் . ஒருபக்கம் கானக் கோழியும் 


வாளை 


சோழநாடு 


579 


சோழமண்டல சதகம் 


நீர்க்கோழியும் கூவும் . உழவ 

மகளிர் கிளி கடியும் 
போது சேற்றில் இரைதேடும் புள்ளினம் இரிந்தோ 
டும் நல்ல விளைபுலங்கள சூழ்ந்தது என்று பிடவூர் 
பற்றிக் கூறி அது உறையூரின் கிழக்கே உள்ளது 
என்று கூறுவர் . 


ஆரென வரூஉம் மாபெருந் தானையர் மலைந்த 
பூவும் என்னும் தொல்காப்பிய அடியில் சோழருக் 
குரிய அடையாளப்பூவாகிய ஆத்தி சுட்டப்பட்டுள் 


ளது . 


|| 


வளமான 


இப்பாடலில் பெருஞ்சாத்தன் 

பரிசிலரை 

வர 
வேற்று விருந்தோம்பிய முறை நன்கு சித்திரிக்கப் 
பட்டுள்ளது . தடாரிப் பறையறைந்து 

மாலைப் 
பொழுதில் கிணைஞன் வாயிற்கடையில் 

நின்ற 
போது சிறிதும் காலந் தாழ்க்காது மிகுதியாகப் பேசா 
மல் அரிய அணிகலனகளை அளித்தான் . பின் தன 
மனைவியைக் காட்டி இவனை என்போற போற் 
றுக என்று முகமலர்ந்து கூறினான் . அவன் விருந 
தோம்பிய முறையையும் இங்ஙனம் கூறியதையும் 
எண்ணிப் பெருஞ்சாத்தனை அனறிலிருந்து மறவேன ; 
பிறரை நினைத்திலேன் என்று நனறியுணர்வுடன 
மதுரை நக்கீரர் கிணைஞர் கூற்றாகப் பாடியுள்ளார் . 
உலகு வெம்மையில் வெமபினும் வானத்தில் எரி 
தோன்றினும் விணமீன் புகையினும் வளஞசுரந்து 
வாழத்துமாறு இரவலர்க்குத் தம் நிலை கருதாது 
பெரிதும் வழங்குவான் என அவனது தாளாண்மை 
கூறி அதனை வாழ்த்துகிறார் மதுரை நக்கீரர் . { 

இரா.சா. 


சோழநாடு சோழமணடலம் எனவும் அழைக்கப் 
பெறும் . இது பொதுவாகச் சேலம் மாவட்டத்தில் 
தோனறித தென்னார்க்காடு மாவட்டத்தில் ஓடும் 

வெள்ளாற்றுக்கும் தஞ்சை மாவட்டத்தின 
தெற்கிற் பாயும் தென் வெள்ளாற்றுக்கும் இடையி 
லுள்ள 

நாடாகும் . 

கோட்டைக கரை 
திருசசி மாவட்டத்தில குளித்தலை வட்டத்தில் 
இருந்ததென்பர் , எனவே இக்காலத் திருச்சி , தஞ்சா 
வூர் மாவட்டங்களும் தென்னார்க்காடு மாவட்டத் 
தின் ஒருபகுதியும் அடங்கிய நிலப்பரப்பே பண்டைய 
சோழநாடு எனனலாம் . வடக்கு மேற்கு எல்லைகள 
காலத்துக்குக் காலம் மாறியதுண்டு . வற்றாத காவிரி 
யாலும் அதன் துணையாறுகளாலும் நீர்வளம் 
பெறும் இந்நாடு காவிரிநாடு , பொன்னிநாடு எனவும் 
வழங்கப்பெறும் . நீர்வளம் நிலவளம் உடைய இந் 
நாட்டில் நெல்விளைவு மிகுதியாகக கிடைத்தமை 

இந்நாட்டை எல்லா நாட்டினரும் பாராட்டி 
னர் . சோழவளநாடு சோறுடைத்து என ஒளவையா 
ராலும் ஏத்தப்பெற்றது . 


|| 


யின , 


| 


| 


சோழநாடு : முற்காலத்தே சேர சோழ 
பாண்டியர் எனனும் மூவேந்தர் தமிழகத்தை ஆண்ட 
குறிப்பு தொல்காப்பியத்திலும் காணப்படுகிறது . 
வண்புகழ் மூவர் தணபொழில் வரைப்பு எனனுந் 
தொடர் இதனை அறிவிக்கும் . சோழவேந்தர் ஆணட 
நாடு சோழநாடு எனப்பட்டது . போந்தை , வேம்பே 


வேங்கிநாடு 


| 


அரபிக்கடல் 


நெல்வார் 


வங்கக்கடல் 


உறையூர் , காவிரிப்பூம்பட்டினம் , தஞ்சாவூர் , 
கங்கை கொண்ட சோழபுரம் , பழையாறை முதலிய 
நகரங்கள சோழநாட்டின் தலைநகரங்களாகத் 
திகழ்ந்தன . உறையூரும் காவிரிப்பூம்பட்டினமும் சங்க 
காலச் சோழரின தலைநகரங்கள . 

பழையாறை 
தஞ்சை , 

கங்கைகொண்ட சோழபுரம் பிற்காலச் 
சோழர் தலைநகரங்கள் . பட்டினப்பாலை 

சோழர் 
தலைநகராயிருந்த புகாரின் சிறப்பினை உணர்த்தும் . 
கிளளிவளவன் , கோப்பெஞசோழன் , திருமாவளவன் 
முதலிய சங்க காலச் சோழர்களைப் பற்றிச் சங்க 
இலக்கியங்களால் அறியலாம் . அசோகர் கல்வெட்டு 
சோழரைப் பற்றிக் குறிப்பிடுவதும் அவர்தம் தொன 
மையை உணர்த்தும் . சோழர்கள் கிரேக்க உரோம 
நாடுகளுடனும் வணிகத் தொடர்பு கொண்டிருந்த 
னர் . களப்பிரர் காலத்தில் சோழர் ஆட்சி குனறிப் 
பல்லவராட்சி தலையெடுத்தது . பின் பிற்காலச் 
சோழர் சோழநாட்டைச் சிறப்புடன் ஆண்டனர் . 
அவர்கள் காலத்தில் பல திருக்கோயில்கள் எழுப்பப் 
பெற்றன . சமய இலக்கியங்கள் தோன்றின . மக்கள் 
நலமுற வாழ்ந்தனர் . பின் அயலவர் படையெடுப்பால் 
சோழநாடு சிறப்புக் குன்றியது . 

இரா.சா. 
சோழமண்டல சதகம் : இந்நூல் முந்நூறு 
ஆண்டுகளுக்கு முன்னர்த் தோன்றிய சிற்றிலக்கிய 


தக்கோலம் 


காஞ்சி 


குடமலை 
நாடு 


தஞ்சாவூர் நாகப்பட்டினம் 


மாரை 


1 


| 


| 


இந்தியப்பெருங்கடல் 


லெங்கை 


முதற் பராந்தக சோழனின் நாடு 


சோழநாடு 


சோழமண்டல சதகம் 


680 


சோழர் 


தேசிகர் , ஒளவையார் , பட்டினத்தடிகள் , சத்திமுற்றப் 
புலவர் முதலானோர் சோழ நாட்டின் பெருமையை 
வளர்த்தோராய்ப் பாராட்டப்படுகின்றனர் . 


மாகும் . சோழமண்டலத்தின் பெருமைகளைப் பாடு 
வது இதன் நோக்கமாகும் . மராட்டிய மனனர் 
ஏக்கோசியின் மைந்தர் சகாசியின் காலத்தில் ( கி பி . 
1686 - கி.பி . 1710 ) 

தஞ்சைப் பகுதியிலுள்ள திருத் 
துறைப் பூணடிக்கு வடக்கிலுள்ள வேளூரின்கண 
வாழ்ந்த ஆத்துமநாத தேசிகா இதன் ஆசிரியராவார் . 
இந்நூலின சிறப்புப்பாயிரம் இவரைக் காளை ஆத்ம 
நாதன் என்று குறிப்பிடுதல் கொண்டு , இவரைக 
காளையார் அல்லது நந்திகேசுவரர் கோத்திரத்தின 
ராகக்கருதுவர் அறிஞர் . மன்னர் சகாசி இப்புலவர் 
பிரான் வேண்டுகோளின்படி 
பகலில் தீவட்டி 
கொளளும் உரிமையளித்தார் . 


இச்சதகத்தில் சோழியர் , காணியாளர் , முதன் 
மையார் , கார்காத்தார் ஆகிய பிரிவினர் பாராட்டப் 
பட்டுள்ளனர் என அறிய முடிகின்றது . இந்நூலின் 
13 - ஆம் செய்யுள் கரிகாலன் வடபுலத்திலிருந்த ஐந்து 
மடாதிபதிகளைக் கொண்டு வந்து இங்கே ஐந்து 
மடங்களை நிறுவினான என்று குறிப்பிடுகிறது . 48 
-ஆம் செய்யுள் சோழியர் குடிப் பெண்டிரின புகழ் 
பாடுகிறது . அவர்கள் ஆண சித்திரம் வரைவதிலர் 
என்றும் , ஆற்று வெள்ளம் கடவார் என்றும் குறித் 
துள்ளது . இதில் கூறப்படும் பல கதைகள் 

இன்று 
வழக்கில் காணப்படுவதில்லை . இந்நூல் கி பி . 1916 
-ஆம் ஆண்டில் திருவாரூர் , சோமசுந்தரதேசிகரால் 
பதிப்பிககப்பட்டுள்ளது . 

அ.த. 
சோழர் : தமிழ்நாட்டைச் சிறப்புற ஆட்சி 
செய்த சோழர்களைச் சங்க காலச் சோழர் , விசயா 
லயன் வழிவந்த சோழர் , சாளுக்கியச் சோழர் என 
மூன்று வகையினராகப் பிரிக்கலாம் . எண்ணற்ற 
கல்வெட்டுகள் , செப்புப் பட்டயங்கள் , இலக்கியங்கள் , 
நாணயங்கள் , 

கோயில்கள் மற்றும் மாளிகைகள் 
போன்ற நினைவுச் சின்னங்கள் , அயல நாட்டினர் 
குறிப்புகள் ஆகியன சோழர்களைப் பற்றி அறிந்து 
கொள்ள உதவும் சானறுகளாக உள்ளன . 


புலவரின் பெற்றோர் இன்னார் என அறியச் 
சான்றில்லை . இந்நூல் சித்தாய் மூர் என்னும் ஊர்த் 

நள்ளாறு வைத்தியலிங்க மகிபன் மகன 
அருணாசல 

வேளின் வேண்டுகோள்படி இயற்றப் 
பட்டதென்றும் , அத்தலத்தில் குடி கொண்ட , பொன் 
வைத்தவர் திரு முன்னர் அரங்கேற்றப்பட்டது என் 
றும் அறிய முடிகின்றது . இத் தலைவனை இந்நூலின 
செய்யுள் ( 100 ) அருணாசலராயன் என்று பாராட்டு 
கிறது . 


தலைவன் 


நநூலில் 


காப்பும் அவையடக்கமும் உட்பட 
105 செய்யுட்கள் உள்ளன . சுந்தரமூர்த்தி சுவாமிகள் , 
உபமன்னியர் , சங்கப்புலவோர் , கமபர் , பொய்யா 
மொழியார் , ஓளவையார் , முதலிய சானறோர் 
மொழியைப் பினபற்றித் தாம் சோழ மண்டலத்தின் 
பெருமைகளைக் கூறுவதாக ஆசிரியர் குறிப்பிட்டுள 
ளார் . 


ளை 


வேங்கி 


இதில் திருநீல நக்கர் , மானக்கஞ்சாறா , 
யான்குடி மாறர் , அரிவாட்டாய 

நாயனார் , ஏயர் 
கோன் , கலிக்காம நாயனார் , கோட்புலி நாயனார் 
முதலான சைவ நாயனார்கள் பாராட்டப்படுகின 


8פררח5 


F7PRI 


தொண்டைமானாடு 


றனர் . 


வங்கககடல் 


தஞ்சாவூர் 


சேரநாடு 


நாகப்பட்டினம் 


வஞ்சி 


மதுரை, 


சோழ மன்னன் 

ஒருவனுடைய நீர் வேட்கை 
யினைத் தணிக்கக் கருப்பஞ்சாறு அளித்த கருப்புடை 
யான் , தன் தோட்டத்தில் காய்த்த ஒவ்வொரு சுரைக் 
காயையும் அககினிபுரியீசருக்குக் காணிக்கையாக்கிய 
கஞ்சனூரான் , சுரைக்குடையான் , திருக்கணப்புரத்தி 
லிருந்து கொண்டு சமயத் தொண்டாற்றிய முனைய 
தரை யன் , வெண்ணை நல்லூர்ச் சடையப்ப வள்ளல் , 
களந்தை வாழ் 

குடி தாங்கி , 

கருணாகரத் 
தொணடைமான் 

முதலான தலைவாகளும் 
பாராட்டப்படுகின்றனர் . 


பாண்டி 


நாடு 


அநுராதபுரம் 


இந்தியப்பெருங்கடல் 


பல 


இலங்கை 


இராசராசன் காலத்துச் சோழநாடு 


புலவர் பெருமக்களுள் புத்தமித்திரர் , இரட் 
டைப் புலவர் , ஒட்டக் கூத்தர் , வைத்திய நாத 


சோழப் பேரரசு 


1 


சோழர் 


681 


சோழர் 


என்ற 


கிள்ளி , 


சங்க இலக்கியங்கள் சங்ககாலச் சோழர்களைப் 
பற்றிக் கூறுகின்றன . உறையூர் புகார் ஆகியன அவர் 
களின் தலைநகர்களாக 

விளங்கின . சங்ககாலச் 
சோழ மன்னர்களுள ஒப்பற்றவனாகத் திகழ்ந்தவன் 
கரிகாலன் . அகநானூறு , 

புறநானூறு ஆகிய நூல் 
களில் வரும் சில பாடல்களும் பொருநராற்றுப் 
படை , பட்டினப்பாலை ஆகிய நூல்களும் அவனைப் 
பற்றிய செய்திகளை வெளிப்படுத்துகின்றன . பழ 
மொழி நானூறு , சிலப்பதிகாரம் , கலிங்கத்துப்பரணி , 
மூவருலா போன்ற இலக்கியங்களிலும் இம்மனன 
னைப் பற்றிய குறிப்புகள் உள்ளன . இம்மனனனைத் 
தவிர குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவன் , நலங் 

ராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி , குராப் 
பள்ளித் 

துஞ்சிய பெருந் திருமாவளவன் , கோப் 
பெருஞ்சோழன் , கோச்செங்கட்சோழன் ஆகியோர் 
சங்ககாலச் சோழ மன்னர்களுள முக்கியமானவர்கள் . 
அவர்கள் இரவலாகளின் புரவலர்களாயிருந்தனர் . 
பொருள் வளமும் , பகதி வளமும் , மேம்படத் துணை 
நின்றனர் . வரிகள் , கப்பம் , நன்கொடை , காணிககை 
முதலியன 

அரசின் வருவாய்களாயிருந்தன . நீதி 
தழைத்தது . உழவுத்தொழில் உயர்நிலையிலிருந்தது . 
தொழில்கள் , உள் நாட்டு மற்றும் வெளிநாட்டு 
வாஎளிகம மேம்பட்டிருந்தன . பண்டமாற்று முறை 
வழக்கிலிருந்தது . எணணற்ற தெய்வங்களுக்குச் சிறப் 

வழிபாடுகள ஆற்றப்பட்டன . எணணிறந்த 
விழாககளும் கொண்டாடப்பட்டன . 

மக்களுள் 
தொழில்களினடிப்படையில் பிரிவுகள் காணப்பட்டன 
களவு , கற்புமுறைத்திருமணங்கள் இருந்தன . 


பான 


தான் . தொண்டை மண்டலம் , கொங்கு மண்டலம் 
ஆகியவற்றின் பல பகுதிகள் சோழர்களின் கட்டுப் 
பாட்டின் கீழக் கொண்டு வரப்பட்டன . இவனது ஆட் 
சிக் காலத்தில் தான் தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு 
முனையாக விளங்கிய திருப்புறம்பியம் போர் கி.பி. 
885 - இல் நடைபெற்றது . இளங்கோப்பச்சி , திரிபுவன 
மாதேவி வயிரியக்கன் 

இருவரும் அவன 
மனைவியர் . அவனுக்குப்பின் கி.பி. 907 முதல 955 
வரை பரகேசரி முதலாம் பராந்தகன் சோழ மன்ன 
னாக ஆண்டான் மதுரை , ஈழம் ஆகியவற்றை வெனறு 
மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி என்ற 
பட்டம் பெற்றான . வீரசோழன் என்பதும் அவனது 
சிறப்புப் பெயர்களுள் ஒன்று . குஞ்சரமல்லன் , பணடித் 
வத்சலன் எனற விருதுப் பெயர்களையும் கொண்டி 
ருந்தான் . இவன் காலத்தில் கி.பி. 948 - இல் நிகழந்த 
தக்கோலப் போர் முக்கியமானதாகும் . இப்போரில் 
இராசாதிதத சோழன் என்ற சோழ இளவரசன 
உயிரிழந்தான் . எனவே , சோழர்கள் எழுச்சியில் ஒரு 
தேக்கநிலை தென்படலாயிற்று . இராசகேசரி கண்ட 
ராதித்தன் ( கி.பி 955-957 ) மீண்டும் சோழர்களை 
வலுப்படுத்த முனைந்தான் . செமபியன் மாதேவி 
என்பாள் அவன மனைவி அவனுக்குப்பின் அரிகேசரி 
அரிஞ்சயன் கி.பி. 957 - இல் ஆட்சியேற்று அவ்வானடி 
லேயே இயற்கை எய்தினான் . அவனுக்குப்பின அவ 
னுக்கும் வைதும்பராயர் குலத்து இளவரசியான 
கல்யாணி என்பாளுக்கும் பிறந்த 

பிறந்த இரணடாம் பராந் 
தகன் அரியணையேறினான . சுந்தர சோழன எனப் 
பட்ட அவனுக்கு தேவியம்மன் , வானவனமாதேவி 
என்ற இரு மனைவியரிருந்தனர் . பின்னவள மூலமாக 
ஆதித்த கரிகாலன் , அருண்மொழி வர்மன் 
புதல்வர்களும் குந்தவை என்ற மகளும் பிறந்தனர் 
இவனுக்குப் பின கி.பி. 970 முதல் 985 வரைகணடரா 
தித்தனின் மகன் மதுராந்தகன் உத்தமசசோழன் என் 
னும் பெயரில் 

சோழ மன்னனானான . பரகேசரி 
பட்டமுடையவன் இவனுக்குத் தென்னவன் மாதேவி , 
வானவன மாதேவி , கிழானடிகள் , திரிபுவனமாதேவி 
போன்ற பல மனைவியரிருநதனர் . தொண்டை நாடு , 
திருமுனைப்பாடி நாடு ஆகியன இவன் வசமாயின . 
அமைதியும் செழிப்பும் இவன் காலத்தில் 

மேலோங் 
கிக் காணப்பட்டன . எண்ணற்ற கற்றளிகள் இவனு 
டைய ஆட்சியின் போது எழுப்பப்பட்டன . இவனைத் 
தொடர்ந்து கி.பி. 985 முதல் கி.பி. 1014 
அருண்மொழிவர்மன் ஆட்சிப் பொறுப்பேற்றான் . 
இவனே இராசராசசோழன் எனப்பட்டவன் . தஞ் 
சைப் பெரிய கோயிலை எடுப்பித்தவன் 
சேரர் , பாண்டியர் , ஈழ நாட்டவர் ஆகியோரை 
வென்று மும்முடிச் சோழன் என்ற பெயரைப் பெற் 
றவன் . விழிஞம் , காந்தளூர் , கொல்லம் , கங்கபாடி , 
நொளம்பபாடி , தடிகைபாடி 

இடங்களில் 


என்ற 


சங்கம் மருவிய காலமான கி.பி. 3 - ஆம் நூற் 
றாண்டு முதல் பின்னடைந்துவிட்ட சோழா பினனர் 
9 - ஆம் நூற்றாணடின் இடைப்பகுதியில் விசயாலயன் 
காலம் முதல் மீண்டும் புத்துயிர் பெற்றனர் . அவ் 

படிப்படியாகச் சிறப்படைந்த அவர்கள் 
ஆதிக்கச் சோழர்கள் ( Imperial Cholas ) என 
குறிக்கப்படுகினறனர் . அவர்கள இராசகேசரி , 
பரகேசரி ஆகிய 

பட்டங்களை மாறிமாறிப் 
புனைந்து கொணடனர் . 


வாறு 


வரை 


விசயாலயன் எனபவன் ( கி.பி. 849-881 ) பழை 
யாறைப் பகுதியின் குறுநில மனனராயிருந்த முத் 
தரையரை வென்று , தஞ்சையைத் தனது தலைநக 
ராக ஆக்கிச் சோழர்களின புத்தெழுச்சிக்கு வித்திட் 
டான் . வெற்றி வீரனான இம்மன்னன விசயாலயச் 
சோழீச்சுரம் என்ற கற்றளியை நார்த்தா மலைககுத் 
தெற்கில் அமைத்துக் கட்டடக் கலைப் பணிக்கும் 
வழிகோலினான் . அவன் மகன முதலாம் ஆதித்த 
சோழன் ( கி.பி. 887-907 ) இராசகேசரி பட்டத்துடன் , 
கோதண்ட இராமன் என்ற பெயரிலும் ஆட்சி புரிந் 


இவனே 


ஆகிய 


சோழர் 


682 


சோழர் 


என்ற 


னன் , குலசேகரன் , திருநீற்றுச் சோழன் 
பெயர்களையும் உடையவன் . விக்கிரம சோழன் ( கி பி . 
1120-1135 ) , இரண்டாம் குலோத்துங்கன் ( 1136-1150 ) , 
இரண்டாம் இராசராசன ( கி.பி. 1150-1163 ) , இரண் 
டாம் இராசாதிராசன ( 1163-1178 ) , மூன்றாம் 
குலோத்துங்கன ( 1178-1218 ) ஆகியோர் தொடாந்து 
அரசோச்சினர் . 

இவர்களது ஆட்சியினபோதே 
சோழர் படிப்படியாகச் செல்வாக்கிழக்கலாயினர் . 
1218 முதல் 1256 

அரசாண்ட 

மூன்றாம் 
இராசராசன் காலத்தில் பாணடியரும் ஒய்சாளரும 
சோழ மண்ணில் செல்வாக்குப் பெற்றனர் . இவனது 
மைந்தன மூன்றாம் இராசேந்திரனின் ( 1256-1279 ) 
காலத்திற்குப்பின சோழர் ஆட்சி முடிவுற்றதென 
லாம் . 


வரை 


வென்றும் , கங்கர்களை வென்றும் , மேலைச் சாளுக் 
கியாகளை வெற்றி கண்டும் , மாலத் தீவினை வென் 
றும் சோழப் பேரரசினை 

விரிவாக்கம் செய்தான . 
சமயப் பொறையுடையவன , செயங் கொண்டவன் , 
சோழேந்திர சிம்மன் , நிகரிலிச சோழன , சோழ 
மாரத்தாணடன , நித்திய விநோதன் , பாண்டியகுலா 
சனி, பண்டிதவத்சலன ஆகியன இவனது விருதுப் பெயர் 
களுள் சிலலாகும் . சிவபாத சேகரன 

எனப்பட்ட 
இவன காலத்தில் சோழநாடு அளக்கப்பட்டது 
முக்கிய நிகழ்ச்சியாகும் . இராசகேசரி பட்டம் பெற்றி 
ருந்த இவனுக்குப்பின் கி பி . 1014 முதல் 1044 வரை 
மதுராந்தகன் எனப்பட்ட 

பரகேசரி 

முதலாம் 
இராசேந்திரன் சோழப் பேரரசரானான் . பெருவீரன 
வடபுலப் படையெடுப்பு இவன் காலத்தில் முக்கிய 
மான செயலாகும் . கங்கைகொண்ட சோழபுரம் 
என்ற நகரினை உருவாக்கி அதனைச் சிறப்பு நகராக 
கினான் . கடாரம் கொண்டவன் இவனே. இவன் 
காலத்தில் சோழர் பெருமை கடல் கடந்தும் விரி 
வடைந்தது . எண்ணிறந்த கல்வெட்டுகள் 
புகழினைப் பறைசாற்றுகின்றன . இவனது மூத்த 
புதலவன் முதலாம் இராசாதிராசன் கி.பி 1044 
முதல் 1054 வரை ஆண்டவன் கொப்பம் 
இடத்தில் நடந்த போரில் சாளுக்கிய மன்னன் 
சோமேசுவரனால கொல்லப்பட்டமையால் யானை 
மேல் துஞ்சியவா என்ற பட்டம் பெற்றான் . இவ 
னைத் தொடர்ந்து இரண்டாம் இராசேந்திரன ( கி.பி .. 
1054 முதல் 1063 வரை ) , வீர இராசேந்திரன் ( கி பி . 
1063 முதல் 1070 வரை ) . 

இராசேந்திரன் 
( கி.பி. 1070 ) ஆகியோர் அரசோச்சினர் . 


| 


வனது 


என்ற 


அதி 


சோழர் முடியுடை வேந்தர்கள . ஆட்சியுரிமை 
பரம்பரை உரிமையுடையதாயிருந்தது . மனனர்கள 
கடமையுணர்வு , மதிநுட்பம் , திறமை , துணிவு , கல்வி 
யறிவு நிரம்பப் பெற்றிருந்தனர். தனிப்பட்ட பலதுறை 
களை நிறுவி அவற்றின் உதவியுடன் நல்லாட்சி அமைத் 
தனர் . சோழராட்சி ஒரு கூட்டாட்சி ( Federal State ) 
மையம் நோக்கிய அவர்களது ஆட்சி ஒளிசான்ற , 
பயனுள்ள ஒன்றாகத் திகழ்ந்தது . மன்னரின் அதி 
காரங்கள விரிவானவையாயிருநதன . பெருந்தரம் , 
சிறுதரம் போன்ற பலதரப்பட்ட அதிகாரிகள் இருந 
தனர் . நீதித்துறை செவ்வனே இயங்கிற்று . நிலவரி , 
தறி இறை , நாடுகாவல் , பாடிகாவல் , நீர்ப்பாட்டம் 
போன்ற வரிகளுடன் திறைப் பொருள்கள் , கப்பம் 
ஆகியனவும் முக்கிய வருவாய்களாகும் . அரசியலில் 
குரு என்ற அரச குருவின் செல்வாக்கு மிகுந்திருந் 
தது . மக்களிடமும் அரசர்களிடமும் முன்னோர் வழி 
பாடு காணப்பட்டது . நால்வகைப் படை அமைப் 
புடன் கப்பற்படையும் இருந்தது . வேளைக்காரப் 

அரசின் மெய்க்காவல் 
வலங்கை இடங்கை என்ற பிரிவுகள் அடிப்படையில 
சாதிகள் இயங்கின . மன்னர் நீதியின் நீரூற்றாயிருந் 
தார் . கிராமப் பஞ்சாயத்துக்கள் , நீதிமன்ற அதிகாரி 
கள் இருந்தனர் . சோழர்களின் உள்ளாட்சி முறையைப் 
பற்றி முதலாம் பராந்தகன் காலத்தில் கி.பி. 919,921 
ஆகிய ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட உத்திரமேரூர்க் 
கல்வெட்டுகள் உணர்த்துகினறன . கிராம சுயாட்சி 
நிலவியது . பல வாரியங்களுடன் பஞ்சாயத்துகள் 
இயங்கின. குடவோலை முறையில் குறிப்பிட்ட 
தகுதிகளுடையவர்கள் பஞ்சாயத்து உறுப்பினர்களா 
யிருந்தனர் . கணக்குகள் அவ்வப்போது தணிக்கை 
செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டன . அக்கம் , கழஞ்சு , 
மஞ்சாடி , காசு , பழங்காசு , மாடை போன்ற நாண 
யங்கள வழக்கிலிருந்தன . 


படை 


என்பது 


கி.பி. 1070 ககுப் பின் சுங்கம் தவிர்த்த சோழன் 
எனப்பட்ட முதலாம் குலோத்துங்கன் ஆட்சி ஏற் 
றான் . முதலாம் இராசேந்திரனின் மகள் அங்கமமா 
தேவிக்கும் கீழைச் சாளுக்கிய மனனன் இராசஇராச 
நரேநதிரன் 

என்பவனுக்கும் பிறந்தவன் . அதி 
ராசேந்திரனுக்கு வாரிசினமையால் சோழரின 
ஆட்சிதனை ஏற்று கொண்ட குலோத்துங்கன் காலம் 
முதல் சோழர்கள் சாளுக்கியச் சோழர் எனப்பட்ட 
னர் . இவனது ஆட்சி 1120 வரை சுமார் அரை நூற் 
றாண்டிற்கு நீடித்தது . சீனத் தூதுக் குழுவொன்று 
1077 - இல் இம்மன்னனைச் சந்தித்ததாகக் கூறுவா . 
வனது புகழினை எண்ணற்ற கல்வெட்டுகள எடுத் 
தியம்புகின்றன . மேலைச் சாளுக்கியருடன் போரிட்ட 
இவன் ஈழ நாட்டுடன் போரிட்டு அங்கிருந்த சோழப் 
பகுதியை இழகக வேண்டியவனானான் . வாணிகப் 
பெருக்கத்திற்காகச் சுங்கவரியைத் தவிர்த்தமையால் 
சுங்கம் தவிர்த்த சோழன் எனப்பட்டான இவன 
10 & 6 , 1110 ஆகிய ஆண்டுகளில் நிலங்களைப் பிரித்து 
அளநதான . சர்வலோகாசரயன் , விட்டுணுவர்தத 


படை . 


- 


சோழர் 


683 


11 


சோழர் 


பிரகதீசுவரர்கோயில்-தஞ்சாவூர் 


சோழர் 


684 


சோழர் 


மக்கள் தம்மை அலங்கரித்துக்கொள்வதில் பெரு 
விருப்பம் காட்டினர் . ஒப்பனைக் கலை மேம்பட்டி 
ருந்தது . இசைக்கலை சிறந்திருந்தது . மக்களிடையே 
பலதாரமணம் காணப்படவிலலை . சமயச் சார்பான 
மூடப்பழக்க வழக்கங்கள் நிலவின . ஆட்டுச்சணடை , 
கோழிச்சண்டை , 

யானைப் பந்தயம் , மற்போர் , 
குதிரைப் பந்தயம் போன்றவை பொழுதுபோக்கு 
களாகும் . மக்கிராமத்தார் , களஞ்சியார் , நெகிலி , 
தம்மவாணிகர் , நானாதேசத்திசையாயிரத்து ஐநூற் 
றுவர் போன்ற வணிகக் குழுமங்கள சோழர்களிடம் 
செல்வாக்குப் பெற்றிருந்தன . கலவித்துறை மேம்பட் 
டிருந்தது . திணணைப் பள்ளிகள் , கோயில் பளளிகள் , 
தேவாரப் பாடசாலைகள் இருந்தன . ஆகம விதிகள் , 
வேதங்கள் , பக்தி இலக்கியங்கள் போதிக்கப்பட்டன . 
மன்னர்களின் மெய்கீர்த்திகள் அவர்களது புலமைக்குச் 
சான்று பகர்கின்றன . 

சைவத் திருமுறைகளை 
நம்பியாண்டார் நம்பி தொகுத்தார் . திருவுந்தியார் , 
திருக்களிற்றுப்படியார் , பெரிய புராணம் , சூடாமணி , 
வீரசோழியம் , கல்லாடம் , கலிங்கத்துப் பரணி , 
மூவருலா , நளவெண்பா, கம்பராமாயணம் , கந்தபுரா 
ணம் போன்றவை அவர்கள் காலத்தில் எழுந்த முக 
கிய தமிழிலக்கியப்படைப்புகளாகும் . பிங்கல நிகண்டு 
போன்ற அகராதிகளும் எழுந்தன . 

ஆகம முறைப்படி சிற்ப வேலைப்பாடுகள் 
நிறைந்த எண்ணற்ற கோயில்கள் எழுப்பப்பட்டன .. 
சமயப் பொறையுடன் சமய நெறிகளும் வளர்க்கப் 
பட்டன . சமயச சடங்குகள் , விழாக்கள 

ஆகியன 
செல்வாக்குப் பெற்றன . சைவமும் வைணவமும் 
தழைத்தோங்கின . பண்பாட்டுத் தொடர்புகளால் 
தமிழ்ப்பண்பாடு சோழர் காலத்தில் மேம்பாடுற்றது . 
ஓவியக்கலை உயர்வெய்தியது . தமிழகத்தில் ஆட்சி 
செய்த பல்லவ , பாண்டிய மன்னர்களுடன் ஒப்பிட்டு 
நோக்கினால் தஞ்சைத் தரணியில் அரசோச்சிய 
சோழர்களின் பெருமை உயர்வானது . 


ஊர்கள் தோறும் சபைகளை நிறுவியிருந்தனர் . அக 
காலத்தில் ஒவ்வொரு ஊரும் பல குடும்புகளாக 
( Ward ) பகுக்கப்பட்டிருந்தது . ஒவ்வொரு குடும்பிற் 
கும் ஓர் உறுப்பினர் மட்டும் பிரதிநிதியாகத் தேர்ந் 
தெடுக்கப்பட்டனர் . ஊர்ச்சபை 

உறுப்பினர்களின 
எணணிக்கை , அவ்வூரின் மக்கள் தொகை அளவைப் 
பொறுத்திருந்தது . எடுத்துக்காட்டாக , செங்கற்பட்டு 
மாவட்டத்திலுள்ள உத்திரமேரூரில் 30 குடும்புகளும் , 
முத்தரையர் தலைநகராகத் திகழ்ந்த செந்தலையில் 
( தஞ்சை மாவட்டம் ) 60 குடும்புகளும் இருந்தன 
தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் , பெருமக்கள் 
எனவும் வாரியப் பெருமக்கள் எனவும் , 

ஆளுங் 
கணத்தார் எனவும் , குறிக்கப்பட்டனர் . வாரியப் 
பெருமக்களாகத் தேர்நதெடுக்கப் படுவோருக்குத் 
தகுதிகள் நிருணயிக்கப்பட்டன . காணிக்கடன் செலுத்து 
தற்கேற்ற கால்வேலி நிலமும் , சொந்த மனையும் 
உடையவராய் , மறைகளையும் ஆகமங்களையும 
நன்கு கற்றவராய் , முப்பத்தைந்து வயதிற்கு மேற் 
பட்டு , எழுபத்தைந்து வய 

வயதிற்கு உட்பட்டவராய் , 
மூன்றாண்டுகட்கு உட்பட்டு நிறைவேற்றுக் கழகத் 
திலும் ( நிருவாக சபை ) உறுப்பினராக இருந்திராத 
வராய் , இருப்பவரே ஊர்ச்சபைக்குத் தேர்ந்தெடுக் 
கத் தகுதி பெற்றவராவார் . 


சபை உறுப்பினராக இருந்து கணக்கு காடடா 
திருந்தவரும் , பஞ்சமாபாதகங்கள் புரிந்தவரும் , 
பிறன் மனை நயந்தோரும் , கிராமக் குற்றப் பதிவுப் 
புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டவரும் , இவர்களது 
நெருங்கிய உறவினர்களும் சபை உறுப்பினர்களாகத் 
தேர்ந்தெடுக்கப்படத் தகுதி அற்றவர்கள் ஆவர் . 

அங்கத்தினாகள் ஆண்டுதோறும் குடவோலை 
முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் . தேர்தல் 
நாளன்று அரசு அதிகாரி ஒருவரும் , பொதுமக்களும் 
பொதுவிடத்தில் குழுமினர் . பின்னர்க் குடும்பிற்குரிய 
வேட்பாளர்களின் பெயர் எழுதப்பட்ட ஓலைத 
துண்டுகள் குடத்தில் இடப்பட்டு , சிறுவன் ஒருவனைக் 
கொண்டு , 

ஒரு துண்டு எடுப்பர் . அந்தப்பெயர் 
வாசித்து காண்பிக்கப்பட்டு , தேர்ந்தெடுக்கப்பட்ட 
தாக அறிவிக்கப்பட்டது . இவ்வாறு எல்லாக் குடும்பு 
களுக்குரிய உறுப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் . 
இவர்கள் 

உறுப்பினர்களாகப் பதவியேற்றுத் தமது 
கடமைகளைச் செவவனே நிறைவேற்றினர் . 


மா.கா. 


சோழர் ஊராட்சி இது சோழர் காலத்திய 
ஆட்சிமுறையின் சிறப்புக் கூறுபாடாகும் . இது இக் 
காலத்திய தலசுய ஆட்சி முறையினை ( Local Self 
Government ) ஒத்ததாகும் . சோழர் காலக் கிராம 
ஆட்சியில் தான் , மக்களால் மக்களுக்காக நிறுவப்பட்ட 
மக்களாட்சியைக் காண முடிகிறது . இமமுறை தமி 
ழகத்தில் தொன்று தொட்டு நிலவி வந்தமுறை , என் 
பது இங்கு நினைவு கூரத்தக்கது . முதலாம் பராந்தக 
சோழனின் உத்தரமேரூர்க் கல்வெட்டில் சோழர் 
ஊராட்சி பற்றி விரிவாகக் கூறப்பட்டுள்ளது . 


வாரி 


சோழப் பெருமன்னர்கள் , தமது ஆணையின்கீழ் 
வாழும் மக்கள் , ஆட்சித்துறையில் தேர்ச்சி பெறவும் 
ஊரின தேவைகளைப் நிறைவு செய்து கொள்ளவும் , 


ஊரவை பல வாரியங்களாகப் பிரிந்து செயல் 
பட்டது . அவற்றுள் தோட்ட வாரியம் , ஏரி 
யம் , நியாய வாரியம் , பொன் வாரியம் , 

தரும் 
வாரியம் , கணக்கு வாரியம் , கலிங்கு வாரி 
யம் , தடிவழி வாரியம் ஆகியன குறிப்பிடத் 
தக்கவைாகும் . வாரியங்களின் செயற்பாடுகளை 


சோழன் இராசசூயம் 


685 


சோழன் இலவந்திகைப் 


யொடு மாறு கொண்டு போரிட நேர்ந்தது . அப்போது 
தேர்வண் மலையன் என்பான் இம்மன்னனுக்குத் 
துணையாக அமைந்தான் . இச்செய்தியினை , வடம 
வண்ணக்கன் பெருஞ்சாத்தனார் பாடிய புறநானூற் 
றுப் பாடலின் ( புறம் . 125 ) அடிக்குறிப்பினால் அறிய 
முடிகிறது . 

அ.மா.ப. 


மேற்பார்வையிட, கிராமக் காரிய வாரியம் ஒன்றும் 
இருந்தது , இதில் தேர்ச்சியும் , பட்டறிவும் மிக்க 12 
உறுப்பினர்கள் அங்கம் வகித்தனர் . சுருங்கக் கூறின் 
ஒரு காரிய நிறைவேற்றுக் கழகம் ( Exective body ) 
போன்று இது செயற்பட்டது , இதன் 

ஆணைகளை 
நிறைவேற்றச் சில பணியாட்களும் இருந்தனர் . இவர் 
களுள் கரணத்தான் குறிப்பிடத்தக்கவன் ஆவான் . 
கணக்குகளை எழுவது இவனது பணியாகும் , சபை 
யின் உறுப்பினர் ஊதியமின்றி ஓராண்டு பதவி வகிப் 
பர் . இவர்கள் ஏதேனும் குற்றம் புரிந்தால் , உடன 
டியாகப் பதவியைவிட்டு நீக்கப்பெறுவர் . ஊர்ச்சபை 
அதற்கென கட்டப்பட்ட மாளிகையில் கூடும் . 
மாளிகை இல்லாத ஊர்களில் கோயில் மண்டபத் 
திலும் , மரத்தடியிலும் சபை கூடும் . 


| 


சோழரின ஊராட்சிமுறை அயல் நாட்டு அறி 
ஞர்களின் பாராட்டுக்களைப் பெற்றுள்ளது . 


சோழன் இலவந்திகைப் பள்ளித்துஞ் 
சிய நலங்கிள்ளி சேட்சென்னி : சங்க காலத் 
தில் வாழ்ந்த சோழமன்னர்களுள் ஒருவன் . கிள்ளி , 
சென்னி என்பன பொதுவாகச் சோழமன்னனைக் 
குறிக்கும் பெயர்களாகும் . சேட்சென்னி என வழங்கிய 
வர்களுள் இன்னார் என்றுணர்த்தும் வகையில் நலங் 
கிள்ளி சேட்சென்னி என்று இம்மன்னன் குறிப்பிடப் 
பட்டான் . இலவந்திகைப் 

பளளி 

என்னுமிடத்தில் 
இவன் இறந்துபட்டமையால் அவ்விளக்கந் தோன்ற 
வும் , ஒரே பெயருடைய பிறரிற் பிரித்துணரவும் 
வாய்ப்பாக இலவந்திகைப்பளளித்துஞ்சிய என்னும் 
அடைமொழி சேர்த்து இம்மன்னன கூறப்படுகிறான் . 
குளமுற்றத்துத் துஞ்சிய குராப்பள்ளித் துஞ்சிய 
என்று ஒரு மனனன இறந்த இடப் பெயரினைச் 
சேர்த்து அம்மன்னனைக் குறிப்பிடும் வழக்கம் சங்க 
காலத்தில் இருந்துள்ளது . இலவந்திகைப் பள்ளி 
என்பதற்கு , காலேகப்பள்ளி என்னும் பாடபேதம் 
இருப்பதாக டாக்டர் உ . வே . சாமிநாதையர் குறிப் 
பிட்டுள்ளார் . 


க.ம. 


சோழன் இராசசூயம் வேட்ட பெருநற் 
கிள்ளி சங்க காலத்தில் ஆணட சோழமன்னாகளுள் 
ஒருவன் . கிள்ளி என்னும் பெயர் , பெரிய நல்ல எனப் 
பொருள்படும் பெருநல் என்னும் 

அடையொடு 
சேர்ந்து , பெருநற்கிள்ளி என்று இம்மன்னன் பெய 
ராச அமைந்துள்ளது . இந்த அடை மொழி கிள்ளியின் 
பணபினையும் அதனால் இவன் ஆட்சியில் மக்கள் 
எய்திய பயனையும் உணர்த்துவதாக உள்ளது அரசர் 
கள் செய்தற்குரிய இராசசூயம் எனனும் பெருவேளவி 
யினைச் செய்த சிறப்புத் தோனற இமமன்னன இராச 
சூயம் 

வேட்ட பெருநற்கிள்ளி எனறு வழங்கப் 
பட்டுள்ளான் . யமனனனைப் பாண்டரங்கண்ண 
னார் , உலோச்சனார் , வடமவண்ணக்கன பெருஞ் 
சாத்தனார் ஆகிய புலவர்கள் தம் புறநானூற்றுப 
பாடல்களில் பாடிச் சிறப்பித்துள்ளனர் . பாணடரங் 
கண்ணனார் இவனது வீரச் சிறப்பினை , விளங்குங் 
கால் இவனை முருகனோடு 

உவமித்து , முருகற் 
சீற்றத்து உருகெழுகுரிசில் ( புறம் . 16 ; 12 ) 
குறிப்பிட்டுள்ளார் . இமமன்னன் , பிறர்க்கு உவமம் 
தான் அல்லது , தனக்கு உவமம் பிறா இல என்னு 
மாறு ( புறம் .377 : 10,11 ) விளங்கிய தனமையினை 
உலோச்சனார் தம் புறநானூற்றுப்பாடலில் விளக்கி 
யுள்ளார் . ஒருகால் இம்மனனனும் , சேரமான மாரி 
வெணகோ , பாண்டியன கானப்பேர் தந்த உக்கிரப் 
பெருவழுதி ஆகியோரும் நட்பினராய் ஒன்று கூடி 
யிருந்த அரிய காட்சியினைக் கணட ஒளவையார் வாழ 
தல் வேண்டும் இவண் வரைந்தவைகல் , வாழச் செய்த 
நல்வினை அல்லது , ஆழுங்காலை புணைபிறிதில்லை 
என்று அறிவுரை நல்கி வாழ்த்தினார் . ஒருகால் 
மன்னன் சேரமான் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை 


இலவந்திகை என்பது நீராவி சூழ்ந்த வயந்தச் 
சோலை , யந்திரவாவி என்று பொருள்படுவதால் , 
யந்திரவாவி பொருத்தப் பெற்று நீராவி சூழ்ந்து 
விளங்கும் இனிய வசந்த சோலையுள் அரசன் அரசி 
யர் மகிழ்ந்து இனபுற வாய்ப்பாக அமைக்கப்பட்ட 
இடம் இலவந்திகைப் பள்ளி என்று கூறப்பட்டது 
போலும் . சோழமன்னன் ஒருவனும் , 

பாண்டிய 
மன்னன ஒருவனும் இலவந்திப் பள்ளித் துஞ்சிய 
என்னும் அடையொடு காணப்படுகின்றமையால் இரு 
நாடுகளிலும் இப்பெயரில் லவந்திகைப் பளளிகள 
அமைந்திருத்தல் வேண்டும் என்பதும் , அவ்விடங் 
களில் இறந்த மனனனை அப்பெயரால் குறிப்பிட்ட 
னர் என்பதும் உயத்துணருமாறுள்ளன . 


எனறு 


நலங்கிளளி சேட் செனனியைக் கோனாட்டு 
எறிச்சலூர் மாடலன் மதுரைக் குமரனார் என்னும் 
புலவர் தம் புறநானூற்றுப் பாடலில் சிறப்பித்துள் 
ளார் ( புறம் . 61 ) . வாகைத்திணை , அரச வாகைத் 
துறையில் அமைந்த அப்பாடல் இம்மன்னனின் 
நாட்டுவளத்தையும் வீரச்சிறப்பினையும் சித்திரிக்கின 
றது . 

அ.மா.ப. 


ம் 


| 


சோழன் 


686 


சோழன் செங்கணான் 


சினந்து 


நாடே 


அடிகளில் 


) 


என்பதும் , 


உள்ளது . 


சோழன் உருவப்பஃறேர் இளஞ்சேட் 
சென்னி சங்க காலச்சோழ மன்னர்களுள ஒருவன் ; 
பெருவீரனும் வள்ளலுமாகத் திகழ்ந்தவன் . உருவப் 
பல்தேர் எனனும் அடைமொழி இவன பெற்றிருந்த 
தேர்ப்படை மாட்சி கூறுவதாக அமைந்ததாகலாம் 
இம்மன்னனைப் பரணரும் பெருங்குன்னர் கிழாரும் 
தம் புறநானூற்றுப் பாடல்களில் ( புறம் .4,266 ) சிறப் 
பித்துப் 

பாடியுள்ளார் . இம்மனனனால 
அழிக்கப்பெற்ற 

பகைவர் நாட்டு மக்கள் , உண 
வின்றி வருந்தும் தாயில்லாக் குழவிகள போலத் 
துனபுறுவர் என்பதனைத் தாயில் தூவாக் குழவி 
போல , ஓவாதுகூஉம் நின உடற்றியோர் 
என்னும் 

பரணர் குறிப்பிட்டுள்ளார் 
( புறம் .4 : 18,19 ) . பாடாண்டினை பரிசில் கடா நிலை 
யில் இம்மனளனைச் சிறப்பித்த பெருங்குன்றூர் 
கிழார் , விருந்தினரைக்கணடு ஒளிந்து கொள்ளுமாறு 
செய்யும் வறுமை வாழ்வினை , விருந்து கணடொ 
ளிக்கும் திருந்தா வாழ்க்கை என்னும் தொடரால் 
( புறம் .266.11 ) சுட்டியுள்ளார் . இம்மன்னன கரிகாற 
பெருவளத்தான் தநதை 

அழுந்தூர் 
வேளிடை மகட் கொண்டவன் என்பதும் நச்சினார்க் 
கினியரின் தொல்காப்பிய உரையில் ( தொல் . அகத் . 
நூ . 30 , நச் . ) அறியப்படுகினறன . இம்மன்னனை 
உருவப்பஃறேர் இளையோன எனறு பொருநராற் 
றுப்படை குறிப்பிடுகிறது . 

அ.மா.ப. 
சோழன் குராப்பள்ளித் துஞ்சிய கிள்ளி 
வளவன் சங்க காலச் சோழ வேந்தர்களுள் ஒரு 
வன் . கிள்ளி , வளவன் என்னும் 

பெயர்கள் தனித் 
தனியே சோழமனனரைப் பொதுவாகக குறிப்பனவா 
கும் . அவை நலங்கிள்ளி , திருமாவளவன் என அடை 
யடுத்து ஒரு குறிப்பிட்ட சோழமனனனை உணாத்து 
வதுண்டு . கிள்ளிவளவன் என இரண்டும் 
இம்மன்னனை உணர்த்தும் பெயராக அமைந்துள் 
ளது . குராப்பள்ளித் துஞ்சிய என்னும் அடைமொழி , 
இம்மன்னன் குராப்பள்ளி என்னுமிடத்தில் 

இறந்த 
வன் என்னும் செயதியை உணர்த்துகிறது . அதுவே , 
கிள்ளிவளவன் எனப் பெயரிய மற்றையோரிடமிருந்து 
இம்மன்னனை , வேறு படுத்துணரவும் வாய்ப்பாக 
அமைகிறது . கோவூர் கிழார் இம்மன்னனைத் தம் 
புறநானூற்றுப் பாடல் ஒன்றில் சிறப்பித்துள்ளார் 
( புறம் .373 ) . வாகைத் திணையிலமைந்த அப்பாடல் 
இம்மன்னன் , கருவூரினைப் போரில் வென்ற சிறப் 
பினைப் பாடுகிறது . இடையிடையே சிதைந்துள்ள 
அப்பாடல் இம்மன்னன போரிட்ட களத்தின அஞ் 
சத்தக்க காட்சியினை நன்கு சித்திரிக்கின்றது . 

அ.மா.ப. 
சோழன் குராப்பள்ளித் துஞ்சிய பெருந் 
திருமாவளவன் சங்க காலத்துச் சோழமன்னர் 


களுள் ஒருவன் . திருமாவளவன் என்பது இவன் பெய 
ராகும் . திருமாவளவன் எனப் பெயரிய ஏனையோரி 
னும் வேறுபடுத்துணர இவன் பெருந்திருமாவளவன் 
எனப்பட்டான் . இவன் குராப்பளளி எனனுமிடத்தில் 
இறந்தவனாதலால அதனை உணர்த்தும் வகையில் 
குராப்பள்ளித் துஞ்சிய என்னும் அடை மொழி 
சேர்த்தும் வழங்கப்பெற்றான் . பாண்டியன் வெள்ளி 
யம்பலத்துத் துஞ்சிய பெருவழுதி இவனுக்கு நண் 
பனாவான் . ஒரு சமயம் , நட்பினராய இவ்விரு வேந் 
தர்களும் ஒருங்கிருந்தபோது , அக்காட்சி கண்டு 
வியந்து மகிழ்ந்த புலவர் காவிரிப்பூம்பட்டினத்துக் 
காரிக் கண்ணனார் இன்றே போல்க நும் புணர்ச்சி , 
வென்று வென்று , அடுகளத் துயர்க நும் வேலே 
என்று வாழ்த்தியுள்ளார் ( புறம் 58 : 28.29 ) . பாடாண் 
டினை உடனிலைத் துறையிலமைந்த பாடலில் , இரு 
வரையும் அவர்தம் பெருமை பிறங்கச் சுட்டி விளித்து , 
நலல போலவும் நயவ போலவும் , தொல்லோர் 
சென்ற நெறிய போலவும் , காதல நெஞ்சின் நும் 
டைபுகற்கலமரும் , ஏதில்மாக்கள் பொதுமொழி 
கொள்ளாது இன்றே போல்க என்று கூறும் அறி 
வுரை , நட்பரசுகளுக்கிடையே நிலவ வேண்டிய நல் 
லுறவின் அடிப்படையினை விளக்குவதாக 
உறையூர் மருத்துவன் தாமோதரனார் பாடாண் 
டிணை குடைமங்கலத் துறையில் இம்மன்னனைச் 
சிறப்பித்துள்ளார் . கோனாட்டு எறிச்சலூர் மாடலன் 
மதுரைக் குமரனார் ஒருகால் இம்மன்னனிடம் , பரி 
சில் வேணடிச் சென்றபோது பரிசில நீட்டிக்க , அத 
னைப் பெறாது தன் கருத்தினை ஒரு 

பாடலாகப் 
பாடிச் சென்றார் . அப்பாடல் புறநானூற்றில் 167 
ஆம் பாடலாக அமைந்துள்ளது . 

அ மா.ப. 
சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய 
கிள்ளிவளவன் : காணக : குளமுற்றத்துத் துஞ்சிய 
கிளளிவளவன் . 

சோழன் செங்கணான் : சங்க காலச் சோழ 
மன்னர்களுள் ஒருவனாகிய இவன் . கணைக்காலிரும் 
பொறையோடு போர்புரிந்து , அம்மன்னனைக் கைப் 
பற்றிச் சிறையிலிட்டான் . 

சோழமன்னனின் குட 
வாயிர் கோட்டத்தே சிறைவைக்கப்பட்ட சேரன் ,, 
நீர் வேட்கை மிக்குச சிறைக்காவலரிடம் உண்ணுநீர் 
கேட்டான் . அவர்கள் காலந் தாழ்த்தித் தரக் கண்ட 
சேரன் , அந்நீரை வாங்கிக் கையிற் கொண்டு அருந்தா 
மல் வைத்து , ஒருபாடலைப்பாடி இறந்தான் . இச் 
செய்தி கணைக்காலிரும்பொறை பாடிய புறநானூற் 
றுப் பாடலின் ( புறம் . 74 ) அடிக்குறிப்பில் 
வுறக் குறிப்பிடப்பட்டுள்ளது . களவழி நாற்பதென் 
னும் நூல் இம்மன்னன் மீது பொய்கையாரால் பாடப் 
பட்டது என்பதும் அந்நூலைப் பாடி அதன் பரிசாகப் 
பொய்கையார் கணைக்காலிரும் பொறையினுக்குச் 


| 


| 


1 


சேர்ந்து , 


தெளி 


சோழன் செருப்பாழி ... 


687 


சோழன் நலங்கிள்ளி 


கொடைநலத்தை ஊன்பொதி பசுங்கொடையார் 
சுவைபடப் புனைவர் ( புறம் . 378 ) . இசசெய்தி 
இராமாயணத்திற் காணப்படாத புதிய ஒன்றாகும் . 

இரா.சா. 


சிறைநீக்கம் பெற்றார் என்பதும் பிற்கால ஆசிரியர் 
களால் கூறப்பட்டுள்ளன . பெரிய புராணம் சிறப்பிக் 
கும் நாயன்மார்களுள் ஒருவரான கோச்செங்கட் 
சோழன் என்பாரும் , இம்மன்னனும் ஒருவராவர் 
என்று கொள்வாருமுளர் . சங்க இலக்கியத்தில் இடம் 
பெற்ற இம்மன்னனும் சமய இலக்கியத்தில் இடம் 
பெற்ற கோச் செங்கட்சோழனும் வெவ்வேறானவர் 
என்று கொள்வதே தக்கது 

ஆய்வாளர்கள 
காட்டியுள்ளனர் . பொய்கையாரால் பாடப் பெற்ற 
களவழி நாற்பது நூலை ஏற்றுச் சோழமனனன் 
சேரமானைச் சிறையினின்றும் விடுதலை 

செய் 
தான் என்னும் செய்தியினைக் களவழிக் 
பொய்கை உரை 

செய்ய உதியன கால்வழித் 
தளையை , வெட்டியாசிட்டவன் என்னும் கலிங்கத் 
துப் பரணித் தாழிசை குறிப்பிடுகிறது . அ.மா.ப. 


என 


என 


கவிதை 


சோழன் நல்லுருத்திரன் : உருத்திரன் என 
னும் பெயர் நல் என்னும் அடைபெற்று நல்லுருத் 
திரன் என வந்துள்ளது . அந்துவன் என்னும் பெயர் 
நல் என்னும் அடைபெற்று நல்லந்துவன் 
வழங்குதல் காணலாம் . இவர் தெய்வப் பெயர் 
பெற்ற சங்கப் புலவராவர் . உருத்திரனார் எனனும் 
வேறொரு புலவர் காணப்பெறுகிறார் . இவர் பாடிய 
பாடல் குறுநதொகையில் 274 - ஆக இடம்பெற்றுள் 
ளது . முலலைக்கலி பாடிய நல்லுருத்திரனும் புறம் 
190 பாடிய சோழன் நல்லுருத்திரனும் ஒருவரே என் 
பது உ.வே.சா. கருத்து ( புறம் . பாடினோர் வரலாறு ) . 
ஆனால் முல்லைக்கலியில் ஆசிரியர் பெயர் சோழன் 
என்னும் பெயரின்றி நல்லுருத்திரனார் 

என்றே 
காணப்படுதலின இவனை அப்புலவரின வேறாகவே 
கருதுவர் வையாபுரிப்பிள்ளை . 


சோழன் செருப்பாழி எறிந்த இளஞ் 
சேட் சென்னி : இவன் இளம்பெருஞ் செனனி 
என்றும் குறிக்கப்பெறுவன் ( அகம் . 375 ) . பாழி நகரைத் 
தமக்கிடமாகக் கொண்டு பொருத , வடுகரைத் தம் 
படைவலியால் அழித்துப் பாழியைச் சிதைத்தொழித் 
தமையால் இவன் சோழன் செருப்பாழி எறிந்த 
இளஞ்சேட் சென்னி என்று குறிக்கப் பெற்றான் . இச் 
செய்தியை இடையன் சேந்தன கொற்றனார் தம் 
அகம் 375 - ஆம் பாடலில் குறித்துள்ளார் . சோழன் 
நெய்தலங்கானல் இளஞ்சேட் சென்னி , சோழன 
உருவப்பஃறேர் இளஞ்சேட் சென்னி , 

, 

சேரமான் 
பாமுளூரெறிந்த நெய்தலங்கானல் இளஞ்சேட் 
சென்னி என்று இளஞ்சேட் சென்னி என்ற பெயர் 
அடையடுத்து வழங்கப் பெற்றுள்ளன . 


பாண்டியன் அறிவுடை நம்பி , கடலுள் மாய்ந்த 
இளம் பெருவழுதி , தொண்டைமான் இளந்திரையன 
முதலிய மன்னர்களைப் போலவே இவனும் புலவனா 
கத் திகழ்ந்துள்ளான . அவர்கள் பாக்களைப் போலவே 
இவன் பாடலும் முழுதும் அறங்கூறுவதாய் உள்ளது . 
வர் பாடிய ஒரே பாடல் புறம் 190 ஆகும் . 


எலி 


இவனைப் பற்றி ஊன்பொதி பசுங்குடையார் 
புறநானூற்றில் இருபாக்கள் ( 370 , 378 ) பாடியுள்ளார் . 
போர்க்களம் பாடும் பொருநன் கூற்றில் வைத்து 
அவன் பொருத போர்க்களம் புனையப் பெற்றுள் 
ளது . இவன் தென்பரதவர் மிடல் சாய்த்து வட வடு 
கரைப் புறங்கண்ட் மாவீரனாவான் . 


பாடல் 


இவன் பரிசில் குழாத்திற்கு அரிய அணிகலன் 
களை நிறைய வழங்கினான் . அவற்றை அணியுமுறை 
அறியாது அக்குழாத்தினர் விரலிற் போடுவதைச் 
செவியிலும் செவியிலிடுவதை விரலிலும் இடுப்பிலணி 
வதைக் கழுத்திலும் கழுத்திற் பூணுவதை இடையிலு 
மாக மாற்றிப் பிறர் நகைக்குமாறு அணிந்து கொண 
டனர் . இச்செயலுக்கு இராமனுடனிருந்த சீதையை 
இராவணன் எடுத்துச் சென்றபோது அவள கீழே 
விட்ட அணிகலன்களைக் குரங்குக் கூட்டம் அணியு 
முறை தெரியாமல் தம்முறுப்புகளில் மாற்றி அணிந்து 
கொண்டதை உவமை காட்டி இச்சோழ மன்னனது 


நட்புக் குறித்த விழுமிய கருத்தை இப்பாடல் 
உணர்த்துகிறது . வயலில் நன்கு விளைந்த கதிரை 
நறுக்கித் தம் வளையில் கொண்டு சேர்க்கும் 
போன்று குறுக்கு வழியில் பொருளீட்டும் சிறு முயற்சி 
யராய்த் தம் செல்வத்தை இறுகப்பிடிக்கும ஊக்க 
மில்லா நட்பு இல்லாதொழிக என்றும் தான தாக்கிய 
பன்றி இடப்பக்கத்தே வீழ அன்று உண்ணாது மறு 
நாள் களிற்றைத் தாக்கி வலப்பக்கத்தே வீழ்த்தும் 
புலி போன்ற மெலிவில்லாத ஊக்கமிக்க 

உரனுடை 
யாளர் நட்பு இயைவதாகுக என்றும் இவர் 
கூறும் . 

இரா.சா. 
சோழன் நலங்கிள்ளி : இவன் சேட்சென்னி 
நலங்கிள்ளி , தேர்வண் கிள்ளி , புட்பகை என்று வழங் 
கப் பெறுவன் . உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் , 
ஆலத்தூர்கிழார் ஆகிய புலவர்கள் இவனைப் பாடி 
யுள்ளனர் . பாண்டிய நாட்டிலிருந்த ஏழு 
களை அழித்துக் கைக்கொண்டு தன் புலி இலச்சினை 
யைப் பொறித்தான் . தன் தாயத்தார் பகைத்தமை 
யான் ஆவூரையும் உறையூரையும் முற்றுகையிட்டான் . 
நெடுங்கிள்ளியுடன் ஏற்பட்ட 

பகையைக் 


அரசர் 


கோவூர் 


சோழன நெய்தலங்கானல் .. 


688 


சோழன் போர்வைக் 


கிழார் முன்னின்று போக்கி அமைதிப்படுத்தினார் . 
இம்மன்னனின் மறச்சிறப்பும் அறச்சிறப்பும் கோவூர் 
கிழாரால் பாராட்டப் பெற்றுள்ளன . சேர பாண்டி 
யாகளுடைய வெண்குடைகள் பிற்பட இசசோழனது 
வெண்குடை ஓங்கி விளங்கியது என்றும் இவனது 
படை வலம் வருமெனக் கருதி அஞ்சி வருந்தி வடபுல 
மன்னாகள துயிலாதிருந்தனர் என்றும் யென்மையின் 
மகளிர்க்கு வணங்கினும் ஆடவரைப் பிணிக்கும் பீடு 
கெழு நெடுந்தகை என்றும் தம் பாடலில் கோவூர் 
கிழாா இம்மன்னனது மறச் சிறப்புணர்த்துவர் . 


மொழி சேர்த்து வழங்கப்பெற்றுள்ளான் . நெய்தலங் 
கானல் இம்மன்னன் ஊராகும் . நெய்தலங்கானல் 
என்பதற்கு நெய்தலங்காலை என்னுமொரு பாடபேத 
மிருப்பதைச் சுட்டி , அவ்வூர் நெய்தலங்காலை என்றும் 
வழங்கப்பட்டிருக்கலாம் என்று டாக்டர் உ.வே. சாமி 
நாதையர் கருதுகின்றார் . நெய்தலங்கானல் என்பது 
சோழ நாட்டுக் கடற்கரைப பகுதியிலமைந்த ஓரூரா 
கும் இம்மன்னனை ஊனபொதி பசுங்குடையார் 
என்னும் புலவர் தமது புறநானூற்றுப் பாடலில் 
( புறம் . 10 ) சிறப்பித்துப் பாடியுள்ளார் . பாடாண் 
டிணை , செவியறிவுடைத் துறையிலமைந்துள்ள அப் 
பாடலில் இம்மன்னனை நெய்தலங்கானல் 
யோய் என்று விளித்துள்ளார் . பாட்டினில் பாடபேத 
மின்றி நெய்தலங்கானல என்றே வந்திருப்பதனால் 
அப்பெயர் வடிவமே இம்மன்னன் ஊர்ப் பெயரின 
சரியான வடிவமாகும் என்று கொளவது நேரிது . வழி 
படுவோரை விரைந்தறிதல் , பிறர்பழி கூறுவோர் 
சொறகேளாமை , தீமை செய்தோரைத் தககவாறு 
ஒறுத்தல் , மீண்டு வந்து வழிபட்டால் மன்னித்தல் 
முதலிய இம்மனனனின் அருங்குணங்களைப் புலவர் 
பாடலில் நன்கு எடுத்துக்காட்டியுள்ளார் . அ.மா.ப. 


நெடி 


சோழநாடு இம்மன்னவன் கருத்துப்படியே பயன் 
படுமாதலால் , இவன் விறலியர் பூவிலை பெறுக 
என்று தன் ஆட்சிக்குட்பட்ட மதுரையையும் சுற்றத் 
தின் உணவிற்காக வஞ்சியையும் தருகுவன என்றும் 
ஊன்சாற்ற மலையால் பாணகடும்பு அருத்துவான் 
என்றும் இரப்போர் வேறிடம் சென்று இரவாதபடி 
மிகுகியாக வழங்குவான் என்றும் தன் பகை கடிதல் 
அன்றியும் சேர்ந்தோர் பசிப்பகை கடிதலும் வல்லன 
என்றும் கோவூர் கிழார் கூறியிருத்தல் 

கொண்டு 
இவனது கொடைச் சிறப்பை அறியலாம் . 


இவன் 

கடற்படை கொண்டு பெரும்பொருள் 
ஈட்டினான் . மேலும் நலங்கிளளியைப் பாடிய பொரு 
நர்கள் பிறரைப் பாடிப் பொருள் பெறுதலை விரும 
பார் என்றும் கடைக்கங்குலில் பலர் துஞ்சவும் தான் 
துஞ்சாது நின்று கிணைஞன் எழுப்பிய கிணைக் 
குரல் கேட்டு அவனுக்கு உடை , உண்டி , வீறுசால் 
நண்கலம் முதலிய அளித்து உவந்தவன் 
நலங்கிள்ளியின் கொடை பாராட்டப்பெறும் . 


என்றும் 


சோழன்போர்வைக்கோப் பெருநற் 
கிள்ளி : இவன் ஒரு சோழ அரசன் . இவன் சோழன் 
முடித்தலைக் கோப்பெருநற்கிள்ளியினின்றும் வேறு 
படுத்தி அறிய இவ்வாறு வழங்கப்பெற்றான . இவன 
தந்தையின் பெயர் தித்தன் . 

இவன் போர் 
செய்வதில் வல்லவன் இவனைச் சாத்தந்தை 
யார் ( புறம் . 80 , 82 ) , பெருங்கோழி நாய்கன் மகள் 
நக்கண்ணையார் ( புறம் . 83-85 ) ஆகிய புலவர்கள் 
புகழ்ந்து பாடியுள்ளனர் , இவன் தன் தந்தையிடம் 
வெறுப்புற்றுத் தனியே ஆமூரில் தங்கியிருந்தான் . 
அப்போது வறுமையால வாடியிருந்தான் . அக்காலத் 
தில ஆமூா 

மலலனோடு போர் ஏற்பட்டு அதில் 
வெற்றியும் பெற்றான் . சாத்தநதையார் ஆமூர் மல்ல 
னோடு போர் செய்த காட்சியைக் கூறும் போது 
நன்கு பசியையுடைய யானை மூங்கிலைத் தின்றறகு 
முயலுவதைப் போலவும் ஊரின்கண நடக்கும் விழா 
விற்குச் சென்று உதவுவதற்கும் தன மனைவி மகப் 
பேறு காலத்தில் அருகிருந்து உதவுவதற்கும் வேண்டி , 
மாலையில் ஞாயிறு வீழ்ந்த பொழுதில் கட்டிலை 
முடையும் புலையனுடைய கைபோல 

விரைந்து 
செயற்பட்டான் என்று கூறியுள்ளார் . பெருங்கோழி 
நாய்கன் மகள் நக்கண்ணையார் 

வனுடைய 
வீரத்தை அறிந்து இவன்மீது காதல் கொண்டார் . 
அவ்வாறு காதல 

கொண்ட நிலையில் இவனைப் 
புகழ்ந்து பாடியுள்ளமை மிகவும் சுவை பயப்பதாக 

வீ.சே. 


என் 


இவன் அரசப் புலவனாவான் . இவன் பாடிய 
இருபாடல்கள் புறநானூற்றில் உள்ளன ( 73 , 75 ) என 
உள்ளம் எள்ளிய மடவோனை யானைக்காலில் அகப் 
பட்ட மூங்கில் முளைபோலச் சிதைத்தொழிக்காவி 
டில் தீதில் நெஞ்சத்துக் காதல் கொள்ளாப் பல்லிரும் 
கூந்தல் மகளிர் ஒல்லா முயக்கிடைக் குழைக 
தாரே என வஞ்சினம் கூறுவதால் இவனது கற்பின் 
சிறப்பை உணரலாம் அரசச் செல்வத்தை ஆணமை 
யில்லாத சிறியோன் பெற்றால் கனமாகத் தோன்றும் ; 
ஆனால் ஊக்கமுடையஉயர்ந்தோன் பெற்றால் நொய் 
தாகத் தோன்றும் என்று கூறும் இவனது அறமொழி 
இவனது தாளாணமையையும் ஊக்கத்தையும் புலப் 
படுத்தும் . 

இரா சா . 


1 


சோழன் நெய்தலங்கானல் இளஞ்சேட் 
சென்னி : சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு சோழமன் 
னன் . இளஞ்சேட்சென்னி என்னும் பெயருடைய பிற 
அரசரின் வேறுணர நெயதலங்கானல் என்னும் அடை 


உள்ளது . 


சோழன் மணக்கிள்ளி 


689 


சோழிய ஏனாதி 


பல 


உள்ளன . 


உலகாண்ட 


சோழன் மணக்கிள்ளி: இவன் சேரன் செங் 
குட்டுவனின தாய்வழிப்பாட்டன் . சிலப்பதிகார வஞ்சிக் 
காணடத்திலுள்ள வாழ்த்துக் காதையின் தொடக் 
கத்தில் அமைந்துள்ள உரைப்பாட்டுமடை , செங்குட்டு 
வனைக் குறிப்பிடும் போது , குமரியொடு வடவிமயத் 
தொரு மொழி வைத்துல காணட சேரலாதற்குத் திக 
ழொளி ஞாயிற்றுச் சோழன் மகள் ஈன்ற மைந்தன் - 
செங்குட்டுவன் என்று குறிப்பிடுகிறது . சிலப்பதிகாரப் 
பதிகததின் முதலிரு அடிகளை விளக்கும் அடியார்க்கு 
நல்லார் குமரியொடு வடவிமயத்து 

ஒரு மொழி 
வைத்து 

சேரலாதற்குத திகழொளி 
ஞாயிற்று ஏழ்பரி நெடுந் தேர்ச் சோழன் தன் மகள் 
நற்சோணை ஈன்ற மக்களுள முனனோன என்று 
குறிப்பிட்டுள்ளார் . பதிற்றுப்பத்தின் ஐந்தாம் பத்தின 
பதிகம் கட்ல பிறக்கோட்டிய செங்குட்டுவனைக் 
குடவர்கோமான் நெடுஞசேரலாதற்குச் சோழன் 
மணக்கிள்ளி ஈனற மகன் .. செங்குட்டுவன் எனறு 
குறிப்பிடுகிறது சிலப்பதிகாரமும் , பதிற்றுப் பத்தின 
ஐந்தாம் பததும் குறிப்பிடும் செங்குட்டுவன் ஒருவனா 
வான் என்பதும் 

சேரா மனனர்கள் 
ஏனைய சோழ பாண்டியரைப் போல 

மககள தாய 
முறையே கொண்டிருந்தனர் என்பதும் , ஆய்வாளர் 
பலர் ஒப்பிய செய்தியாகும் அவவகையில , உரைப் 
பாட்டு மடை சுட்டும் திகழொளி ஞாயிற்றுச சோழன 
எனபதும் , அடியார்க்கு நலலார் சுட்டும் திகழொளி 
ஞாயிற்று ஏழ்பரி நெடுந்தேர்ச் சோழன் என்பதும் , 
பதிற்றுப் பத்தின் 5 -ஆம் பதிகம் சுட்டும் சோழன் 
மணக்கிளளி 

எனபதும் ஒருசோழனையேயாகும . 
அவன் மகளுக்கும் ( நற்சோணை - அடியார்க்கு நலலாா 
கருத்துப்படி ) நெடுஞ சேரலாதனுக்கும் பிறந்தவன 
செங்குட்டுவன ஆவான் . அதனால சோழன மணக் 
கிள்ளி, ஞாயிற்றுச சோழன என்னும் 

பெயர்கள் 
குறிப்பதாதல் வேண்டும் . 
மணக்கிள்ளி செங்குட்டுவனின் தாய்ப்பாட்டன என 
னும் உறவு முறை , சேரர்க்கு மக்கள் தாய முறையில 
அமைந்ததாகும் . 

அ.மா.ப. 


அம்புகள் பாய்ந்ததினால் அது சிதையுமாறு மார்பிலே 

விழுப்புணகளைப் பெற்றவன் என்பதனை 
புலி நிறக் கவசம் பூம்பொறி சிதை ப , எய்கணை . 
கிழித்த பகட்டெழின் மார்பின என இவனைச் சிறப் 
பித்துப் பாடியுள்ளார் . 

வீ சே . 
சோழன் வேற்பஃறடக்கைப் பெருவிறற் 
கிள்ளி சங்க காலச சோழ மனனர்களுள ஒருவன் . 
இவன் பெயரிலமைந்த அடை மொழிகள இவனது 
பெருவீரத்தை உணர்த்துவனவாக 

இம் 
மன்னனும் சேரமான் குடக்கோ நெடுஞ்சேரலாதனும் 
பகை கொண்டு போரிட்டனர் . போர்க்களத்தில் இரு 
மனனரும் ஒருங்கே மாய்ந்துபட்டனர் . அந்தக காட் 

கண்டு இரங்கிக் கழாத் தலையாரும் 
பாணரும் , அவவிருவரையும் பாடியுள்ளனர் ( புறம் . 
62 , 63) . தும்பைத் திணை தொகைநிலைத் துறையில் 
அமைந்துள்ள அவவிருவர்தம் புறநானூற்றுப் பாடல் 
களும் , இரு மனனர்கள் இறந்து கிடக்கும் 

றந்து கிடக்கும் காட்சியை 
யும் , அவ்வரசர்களின் பெணடீர் அவலமுற்று 

வருத 
தும் காட்சியையும் , நன்கு சித்திரித்துக் காட்டு 
கின்றன . அவ்விரு மன்னர்களும் பொருது வீழ்ந்த அப 
போர்க்களத்தில , சேரமான குடக்கோ நெடுஞசேர 
லாதனைக கழாததலையார் தனிததுப் பாடிய 
புறநானூற்றுப் பாடலின ( புறம் .368 ) அடிக்குறிப்பில் 
ம்மனனன் சுட்டப்பெற்றுள்ளான் . 


சியைக 


பணடைச 


அ மா.ப. 


சோழன 


ஒருவனையே 


சோழிய ஏனாதி திருக்குட்டுவன் : இவன , 
சேர நாட்டின பகுதியாகிய குட்டநாட்டு அரசர் குடி 
யில் தோனறியவன . குட்டுவன எனனும பெயரையே 
தனக்குச் சிறப்புப் பெயராகக் கொண்டவன . 
வன கோதை . செங்குட்டுவன் , வேலகெழு குட்டுவன 
எனப் பிறரும குட்டுவன் எனனும் சிறப்புப பெயரு 
டன் திகழ்ந்தமை காணலாம் திருக்குட்டுவன் தொடக் 
கத்தில் சோழவேந்தனிடம் தானைத தலைவனா 
யிருந்து போர்த் திறமையால் சோழிய ஏனாதி எனச 
சிறப்புப் பட்டம் பெற்றுப் பின் சோழிய ஏனாதி 
திருக்குட்டுவன என வழங்கப்பெற்றான 
ஔவை . துரைசாமிபபிளளை . 

இவனது 

ஊராகிய 
வெண்குடை பாலைக்காடு நாட்டிலுள்ளது . இவனைப் 
புறம் 394- இல் சோனாட்டு எறிச்சிலூர் 
மதுரைக குமரனார் புகழந்து பாடியுள்ளார் . வலி 
துஞ்சு தடக்கை வாய்வாட் குட்டுவன 
தொடர் இவனது மறச் சிறப்பைக காட்டும் . கிணை 
ஞன் கூற்றில் வைத்து இவனது கொடையைப் புலவர் 
புகழாப் புகழ்ச்சி என்னும் அணிபடப் பாராட்டி 
யுள்ளார் . 


எனபர் 


மாடலன 


என்னுந் 


சோழன் முடித்தலைக் கோப்பெருநற் 
கிள்ளி : இவன் ஒரு சோழமன்னன . சேரமான அந்து 
வஞ்சேரலிரும்பொறை என்ற சேர அரசனுக்குப் 
பகைவனாவான் . இவனை உறையூர் ஏணிசசேரி 
முடமோசியார் பாடியுள்ளார் ( புறம் .13 ) . இவன் அந்து 
வஞ்சேரலிரும்பொறையின் தலைநகராகிய கருவூரின 
கண் படையெடுத்துச் சென்றான் . அப்போது இவன் 
ஏறிச சென்ற 

மதம் பிடித்து எதிரியின் 
படைக்குள் நுழைந்தது . அதனை அந்துவஞ் சேரலி 
ரும்பொறை கண்டு தம் பககத்திலிருந்த புலவரிடம் 
வினவ , அதற்குப் புலவர் புலித்தோலால் செய்யப்பட்ட 
ஆடையைக் கவசவாக 

அணிந்த 

இவன் எதிரியின் 


யானை 


முழககி 


வைகறையில் ஒருகண் மாக்கிணையை 
இவன் தந்தையது வஞ்சித்துறைப் பாடலொனறி 
னைப் பாட இவன் அகமலி உவகையொடு கொன்று 


வா . க . 9 - 44 


சோள நாயக்கர் 


690 


சோள நாயக்கர் 


. 


கிறது . 


சினந்தணியாத புலவு நாறும் 

கொம்பினையுடைய 
வெஞ்சின வேழம் நல்கினன் . அதுகண்டு 

அஞ்சி 
அதனை அவன்பால் திருப்பிவிட , அவன தான் நல்கிய 
பரிசில் சிறிதென எண்ணித் திருப்பி விட்டதாக 
நினைந்து பிறிதொரு பெருங்களிறு நல்கினான் . 
ஆதலால் என் சுற்றம் இடருற்றாலும் 
பரிசு பெறச் செல்லேன் 

எனக் 

கூறுமுறையில் 
மதுரைக் குமரனார் கிணைஞன் கூற்றில் வைத்து 
கொடைச்சிறப்பைப் புலப்படுத்துவர் . 

இரா.சா. 


அவனிடம் 


பெண்கள் நான்கு கசம் முதல் ஆறு 

கசம் வரை 
யிலான புடவையை மட்டுமே கட்டிக்கொள்கின்றனர் . 
மார்புப் பகுதியை மூடவும் புடவையே பயன்படு 

இலைகளையும் மரப்பட்டை களையும் 
கொண்டு தங்கள் இன உறுப்புகளை மட்டும் 
மறைக்கும் முறை இவர்களிடையே மறைந்துவிட்டது . 
பெண்கள புற்களால் செய்யப்பட்ட ஒருவகை வளை 
யல்களை விரும்பி அணிகின்றனர் . புற்கள் 
காய்ந்த பின்பு தங்க நிறம் பெறுகின்றன . 
மாதங்கள் வரை இது நிறம் மாறாமல் 
மூக்கிலும் புற்களால் செய்யப்பட்ட மூககணியை 
அணிகின்றனர் . இக்காலப் பெண்களுள் பலர் கழுத் 
தணிகளையும் , பாசி மணி வகைகளையும் அலுமினி 
யத்தால் செய்யப்பட்ட அணிகலன்களையும் அணி 
என்றனர் . 


பல 


வனது 


உள்ளது . 


பள்ளத் 


சோள நாயக்கர் கேரளாவில் வாழும் தொன் 
மையான பழங்குடி மக்கள் . இவர்கள் குகை மக்கள் 
என்றும் கூறப்படுவர் . சோளநாயக்கர்கள் ( Cholanai 
ckan ) கேரளாவின் மலப்புறம் ( Malappuram ) 
மாவட்டத்தில் நிலாம்பூர் பள்ளத்தாக்குகளில் மிகுதி 
யான அளவு வாழ்கின்றனர் . நிலாம்பூர் 
தாக்கு மலப்புறம் நகரிலிருந்து 60 கி.மீ. தூரத்திலும் 
நிலாம்பூர் நகரிலிருந்து 30 கி . மீ . தூரத்திலும் 
உள்ளது . இவர்கள் வாழும் இப்பள்ளத்தாக்கு கடல் 
மட்டத்திலிருந்து 4000 அடி உயரமானது , மிகுதியான 
மழை , ஈரப்பதம் மிக்க காலநிலை , மிதமான வெப்பம் 
ஆகிய வானியல் சூழலுடன் மலைகள் , பள்ளத்தாக் 
குகள் , ஆறுகள் , சிற்றோடைகள் , காடுகள் , 
புல்வெளிகள் முதலான புவியியற் சூழலும் இணைந் 
துள்ளதால் சோள நாயக்கர் வாழிடம் மிகவும் 
செழிப்புள்ளதாக உள்ளது . 


சோள நாயக்கப் பழங்குடிகள வாழும் 39,000 
சதுர ஏக்கர்களில் 

காடுகளே மிகுந்துள்ளன . இப் 
பகுதியில் இவாகள் 57 குடும்பங்களாக உள்ளனர் ; 
இன்றைய எண்ணிக்கை 205 ஆகும் . இவர்களுள் 
ஆண்கள் 123 , பெண்கள் 82 ஆகும் . இவர்கள அனை 
வரும் 10 வட்டாரக் குழுக்களாகப் பாகுபட்டுள்ளனர் . 


பசும் 


அதனால் 


சோள நாயக்கர் என்னும் பெயருக்குக் காடுகளின் 
அரசன் என இவர்கள் பொருள் கூறுவர் . கேரளத் 
தில் பழங்குடி அல்லாத மக்கள நாயக்கர் எனனும் 
பெயரிலேயே அனைத்துப் பழங்குடி மக்களையும் 
குறிப்பிடுகின்றனர் . தேன் சேகரிப்பதில் வல்லவர் 
களான காட்டு நாயக்கர்களை மட்டுமே பழங்குடி 
அல்லாதார் முதலில் தெரிந்திருந்தனர் . 
குகை மக்களான இவர்களை வேறுபடுத்திக் கூறச் 
சோள நாயக்கர்கள் என்று தொடக்க காலத்தில் 
குறிப்பிட்டனர் . இவ்வாறே பணியப் பழங்குடிகளை 
யும் காட்டு நாயக்கர்களையும் பழங்குடி அல்லா 
தார் வேறுபடுத்துவதில்லை . 

சோள நாயக்கப் பழங்குடியினர் கரும்பழுப்பு 
நிறம் முதல் வெளிரிய பழுப்பு வரையிலான நிற 
முடையவர்கள் . கட்டான உடலமைப்புடையவர்கள் ; 
குட்டையானவர்கள் . தலைமயிர் கருமையானது ; 
சுருண்டது . மூக்கடி அழுந்தியது ; மூக்கிணைப்பு நடுத் 
தரமானது . பொதுவாக மூக்கின் வடிவம் நேரானது . 


அந்த வட்டாரங்கள் : கரிம்புழா , பானப்புழா 
குப்பன்மேலெ , பூச்சப்பாரா , தாளிப்புழா , கொரம் 
புழா , அளக்கல் , அம்பிலிமேலெ , ஒலிக்காட்டோடு , 
மஞ்சக்கடவு முதலியன ஆகும் . ஒவ்வொரு வட்டாரத் 
திலும் வாழும் குடும்பங்களின் எண்ணிக்கை 1 முதல் 
9 வரை வேறுபட்டுள்ளது . இந்த 57 குடும்பத்தினரும 
கருளைப் ( Karulai ) பள்ளத்தாக்குப் பகுதியிலும் 
சுங்கத்தாரா ( Chungatnara ) பகுதியிலும் வாழ் 
கின்றனர் . கடந்த ஆறு ஆண்டுகளாக இம்மக்களின் 
குடிமதிப்பை நோக்கும்போது இவர்களின் எண் 
ணிக்கை குறைந்துகொண்டு வருகிறது . 

இவர்கள் கொண்டுள்ள வட்டாரக் குழுப்பிரிவுகள் 
சமுதாய அமைப்பு , திருமணம் , பொருளாதாரம் , 
ஆட்சிமுறை ஆகிய அனைத்திலும் முதன்மையான 
பங்கு பெற்றுள்ளன . ஒவ்வொரு குழுவும் ஒரு குறிப் 
பிட்ட வட்டாரத்தில் வாழ்கினறது . அந்த வட்டாரத் 
தில் மட்டுமே அக்குழுவினர் பொருள் ஈட்டுகின்றனர் . 
இந்த வட்டாரப் பகுதி சென்மம் ( Tsenmam ) எனக் 
கூறப்படுகிறது . ஒவ்வொரு சென்மமும் மலைகள் , ஆறு 
கள் , மரங்கள் , பாறைகள் ஆகியவற்றால் அடை 
யாளம் குறிக்கப்பட்டுப் பிரிக்கப்பட்டுள்ளது . கருளைப் 
பகுதியில் ஆறு சென்மங்களும் சுங்கத்தாரா பகுதியில 
நான்கு சென்மங்களும் 

உள்ளன . ஒவ்வொரு 
சென்மமும் சென்மக்காரன் என்னும் 

தலைவ 
னைக் கொண்டுள்ளது . ஒவ்வொரு 
மேலும் பல பிரிவுகளாகப் பிரிக்கப்படுகிறது . 


சென்மமும் 


ஆண்கள் குடுப்பிலிருந்து முட்டி வரை மறைக்கு 
மளவிற்கு ஒரு துணியை உடுத்திக்கொள்கின்றனர் . 


சோள நாயக்கர் 


691 


சோளிங்கபுரம் 


இது நாடு எனச் சொல்லப்படுகிறது சென்மம் , நாடு 
ஆகிய பாகுபாடுகள் ஒவ்வொரு குழுவினரையும் 
அடையாளம் கொள்ளவும் பொருளாதாரச் செயல் 
களை ஒழுங்குபடுத்தவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன . ஒரு 
சென்மத்தைச் சேர்ந்தவர்கள் 

அருகருகில் 

வாழ் 
கின்றனர் . பெரும்பாலும் குகைகளே இவர்களின் 
வாழிடங்களாக உள்ளன . 


அவர்களது சென்மத்திற்குத் திரும்பும்போது பணட . 
மாற்றம் செய்யத்தக்க அளவிலான காட்டுப் பொருள 
களை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை . 
அதற்கு மாறாக அன்பளிப்புக் கொடுத்து அனுப்பு 
கின்றனர் . 


விளையாடி 


உள்ளது . 


மணி 


ஆகிய 


சோள நாயக்கர்களின் பொருளாதாரம் தொன்மை 
நிலையிலேயே 

இவர்களின் வாழ்க்கைப் 
பொருளாதாரம் வேட்டையாடுதல் , உணவு சேகரித் 
தல் , காட்டுப் பொருள்களைச் சேகரித்தல் 
வற்றை அடிப்படையாகக கொண்டது . பொருளகள் 
சேகரிப்பில் இவர்கள் தனி ஆள் , குடும்பம் , வட்டரரக் 
குழுவினர் என மூன்று நிலைகளில் செயற்படுகின்றனர் . 
வேட்டையில் ஆண்கள் மட்டும் ஈடுபடுகின்றனர் 
கிழங்குகள் , காய்கனிகள் , கொட்டைவகைகள் , இலை 
பச்சைக்கீரை வகைகள் , காட்டுப் பொருள்கள் முத 
லானவற்றைச் சேகரிப்பதில் ஆண் , 

பெண் 
பாலாரும் ஈடுபடுகின்றனர் . பண்டமாற்றம் 
களது பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு 
வகிக்கிறது . பெரும்பாலான காட்டுப் பொருள்களை 
வெளியாருக்குக் கொடுத்து அதற்கு ஈடாக இரும்புப் 
பொருள்கள் , ஆடை அணிகலன்கள் , உணவுப் பொருள் 
கள , பணம் முதலானவற்றைப் பெறுகின்றனர் . இப் 
போது இவர்கள் வாழும் பகுதிகளில் அரசு ஏற்படுத் 
தியுள்ள கிரிசன் ( Girijan ) கூட்டுறவுச்சங்கம் இவர்கள் 
சேகரிக்கும் காட்டுப் பொருளகளைப் பெற்றுக 
கொண்டு அவர்களின் தேவையை நிறைவு செய்கிறது . 


சோள நாயக்கர்கள் கலைகளிலும் விளையாட்டு 
களிலும் ஆர்வமுடையவர்கள . அனைத்து வயதினரும் 
பொம்மை விளையாட்டினை 

மகிழ் 
கின்றனர் . குறிப்பாக இளையவாகளும் 

ளையவாகளும் பெண்களும் 
இதில் மிகுந்த உற்சாகத்துடன் பல 

நேரம் 
விளையாடுகின்றனர் . இவர்களின் சமயம் ஆவியுலக 
நம்பிக்கையுடையது.ஒவ்வொரு நாட்டிலும் தனித்தளி 
வழிபாட்டு இடங்கள உள்ளன . ஆவிகளையும் 
தெய்வங்களையும் வழிபடுகின்றனர் . குறிகேட்டல் , 
சூனியம் முதலானவற்றிலும் இவர்கள் நம்பிககை 
கொண்டுள்ளனர் . முன்னோர் வழிபாடும் இவர்களி 
டையே உண்டு. தீய ஆவிகளைப் போக்கச் சிறப்பு வழி 
பாடுகளைச் செய்து பலவகையான படையல்களை 
ட்டுத் தெய்வங்களை வழிபடுகினறனர் . பி.ஆ. 


ரு 


இவர் 


ஒன்று 


உள்ளது . 


சோளநாயக்கர்களிடையே திருமணம் குழுப்புற 
மண ( Band 

Exogamy ) அமைப்புடையது . ஒரு வட் 
டாரக் குழுவினர் தம் குழுவினரை மணந்து கொள்ளா 
மல் வேற்றுக் குழுவினரை மட்டுமே மணந்து கொள 
கின்றனர் . திருமணத்திற்கு முனனர் பாலுறவு இவர் 
களிடையே உண்டு . ஒத்த வயதல்லாதவரிடையேயும் 
இத்தகைய உறவு நிலவுகிறது . தந்தை வழி அமைப் 
புடைய சமுதாயமாகையால் திருமணத்திற்குப் பின் 
மனைவியைக் கணவன் தன தந்தை வாழும் நாட்டிற்கு 
அழைத்து வந்து தந்தையகத்திற்கு அருகில் தனியிடம் 
அமைத்து வாழ்கிறான் . பெரும்பாலும் தனிக் குடும்பங் 
களேகாணப்படுகின்றன . தந்தையே குடும்பத்தின் தலை 
வர் . மரபுரிமை ஆண் மக்கள் வழி செல்கிறது . 

ஒவ் 
வொரு குடும்பமும் ஒரு நாட்டில் எந்தப் பகுதியிலிருந்து 
காட்டுப் பொருள்களைச் சேகரிக்கலாம் என்ற வரன் 
முறை மரபு வழியே செல்கிறது . திருமணத்திற்குப்பின் 
மனைவி வீட்டிலிருந்து , தம் மருமகன் வீட்டிற்கு வரு 
பவர்கள் மருமகன் நாட்டில் உண்ணும் தன்மையுடைய 
கிழங்கு வகைகள் , காய் கனிகள் முதலானவற்றைக் 
காட்டிலிருந்து சேகரிக்கலாம் . அந்த நாட்டிலிருந்து 


சோளிங்கபுரம் தமிழ்நாட்டில் வட ஆர்க்காடு 
மாவட்டத்தில் வாலாசாப்பேட்டை வட்டத்தில 
உள்ளதொரு நகரம் . வாலாசாவிலிருந்து திருத்தணி 
செல்லும் சாலையில் 

இது உளளது . 

இந்நகரம் 
தொன்மைச் சிறப்புப் பெற்றது . இது திருக்கடிகை 
எனவும் கூறப்பட்டது . இங்குக்கடிகை ( பணடைய 
படிக்கும் சாலை ) ஒன்று இருந்ததாகக் கூறுவர் . 
சோழர்காலக் கோயில 

இவ்வூரில் 

உள்ளது . இது 
சோழீசுவரர் கோயில் 

எனக் 

கூறப்படுகிறது . இவ் 
இறைவனின் பெயரால் சோழலிங்கபுரம் என இவ் 
வூரும் முன்பு கூறப்பட்டு , இப்பொழுது மருவி சோளிங்க 
புரம் எனக் கூறப்படுகிறது . இங்குள்ள 

ங்குள்ள குன்றின் மேல 
நரசிங்கப் பெருமாள் கோயில் 
இக்குன்று கடிகாசலம் எனக் கூறப்படுகிறது . இக் 
கோயில் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற கோயிலாகும் . 
இங்குப்பக்தவச்சலர் கோயில் ஒன்றும் உள்ளது . இக் 
கோயில் விசயநகர அரசரால் கட்டப்பட்டது . இதன் 
அருகில் உள்ள குன்று ஒன்றில் ஆஞ்சநேயர் கோயில் 
ஒன்றும் உள்ளது . ஆங்கிலத் தளபதி அயர் கூட்டிற்கும் 
ஐதர் அலிக்கும் இந்நகரில் கி.பி. 1781 - ஆம் ஆண்டு போர் 
நடைபெற்றது . இப்போர் வரலாற்றில் சோளிங்கர் 
போர் எனக் குறிக்கப்பட்டுள்ளது . இப்போர் நடந்த 
ததன் நினைவாக இந்நகரத்தின் பேருந்து நிலையம் 
அருகில் நினைவுக் கட்டடம் ஒன்று உள்ளது . இப் 
போரில் ஐதர் அலி தோற்றார் . இந்நகரத்தில் நெசவுத் 
தொழில் மிகுதியாக நடைபெறுகிறது . இவ்வூரில 
நசவாலை ஒன்றும் சிறிய தொழிற்சாலை ஒன்றும் 
உள்ளது . இவ்வூரிலிருந்து சித்துார் , அரக்கோணம் , 


வா , க . 


9 - 44 அ 


சோன் இராபின்சன் 


692 


சோன் இராபின்சன் 


மீது 


திருத்தணி , வேலூர் , வள்ளிமலை ஆகிய ஊர்களுக்குச் 
சாலை வசதிகள் உள்ளன . இதன 

தன மக்கள் தொகை 
17,339 ( 1981 ) . 

சு.இரா . 
சோன் இராபின்சன் : பொருளியல் மேதை 
யான சோன் இராபின்சன் இங்கிலாந்து நாட்டில் 
1903 - ஆம் ஆண்டில் பிறந்தார் . இந்த அம்மையார் 
பொருளியல் சிந்தனையின் வளர் சசிக்கு உலக அளவில் 
புதிய தாக்கங்களை ஏற்படுத்தியவர் . கீன்சு என்ற 
பொருளியல் அறிஞர் புதிய கோட்பாடுகளையும் 
அணுகு முறைகளையும் பொருளாதாரத் துறையில 
உருவாக்கியதுபோல் இவரும் , கீனசுக்குப் பின் புதிய 
கோட்பாடுகளை உருவாக்கினார் . 


கீன்சுக்கு 


புரிந்து கொள்ளாமல் மார்க்சியக் கருத்துகள் 
தாக்குதல் நடத்தினர் . இப்புத்தகம் வெளிவந்த 
பிறகு மார்க்சு எழுதிய மூலதனத்தைச் ( Capital ) 
சுருக்கமான முறையில் பலருக்குப் புரிய வைத்தார் . 
இப்புத்தகத்தின் இரண்டாம் பதிப்புக்குச் சோன் 
இராபின்சன் எழுதிய முன்னுரையில் கீன்சு எப்படித் 
தன் புத்தகத்தை ஏற்றுக் கொண்டார் என்பதைப் 
பற்றி குறிப்பிட்டுள்ளார் . அக்காலத்தில் 
காரல் மார்க்சு கருத்துகள் என்றாலே ஒவ்வாமல் 
இருந்தது . மைக்கேல கேலக்கி ( Micheal Kalacki )) 
என்ற போபிசு நாட்டுப் பொருளியல் மேதையைச் 
சந்தித்த பிறகு சோன் இராபின்சனின் அறிவியல் 
அணுகுமுறை ( Scientific method ) மேலும் 

உறுதிப் 
பட்டது . சோன் இராபின்சன் பொருளாதாரம் 
போன்ற சமூக இயலில் ( Social Sciences ) கூட அறி 
வியல் கண்டுபிடிப்புகளைக் கொண்டுவர முடியும் 
என்ற கருத்தை வலியுறுத்தினார் . காரல் மார்கசி 
னுடைய கருத்துகளில் சில கினீசிய அடிப்படைக் கூறு 
கள இருப்பதாகச் சுட்டிக் காட்டினார் . சமதாம் 
நாடுகளில் ( Socialist States ) பொருளியல் வளர்ச்சி 
ஏற்பட்டு அங்காடி முறையின் ( Market Economy ) 
சில சிறப்பியல்புகளை அறிமுகப் படுத்த விரும்புகின் 
றன எனறு கூறினார் . முதலாளித்துவப் பொருளா 
தார அமைப்புகள் ( Capitalist Economies ) பொருளா 
தாரத்தில் முழு வெற்றியடைய முடியாமல் திட்ட 
மிட்ட பொருளாதார அமைப்பின ( Plaaned Eco 
nomy ) சிறப்பியல்புகளை எடுத்துக் கொள்ள முயலு 
கினறன என்றும் கூறினார் . 


உலக 


கேம்பிரிட்டிசு பல்கலைக் கழகத்தில் 

1931 - ஆம் 
ஆண்டு முதல் 1971 - ஆம் ஆண்டு வரை பணியாற்றிய 
பெருமையும் சோன் இராபினசனைச் ( Joan Robinson ) 
சாரும் . பொருளியல் நிறைகுறைப் போட்டி ( Econo 
mics of Imperfect Competition ) என்ற புத்தகத்தை 
1933 - ஆம் ஆணடில் வெளியிட்டார் . ஏறகனவே நிலைத் 
திருந்த பல பொருளாதாரக் கோட்பாடுகளுக்கு இப் 
புத்தகம் ஓர் அறைகூவலாக அமைந்தது நிறைவுப் 
போட்டி ( Perfect Competition ) யின் தன்மைகளையும் , 
கூறுகளையும் , திறனாய்வு செய்தார் . பொருளியல் 
மேதையான மாாசலின் ( Alfred Marshall ) மாணவி 
யாகத் திகழ்ந்தாலும் தனது நுட்ப சிந்தனையால் 
ஆசிரியரின படைப்பில் உள்ள குறைகளைச் சுட்டிக 
காட்டினார் . இப்புத்தகத்தின் மூலம் சோன இராபின , 
சனின் பெயரும் புகழும் 

அளவில் தெரியத் 
தொடங்கின. இவர் அறிவு பல்கலைக்கழகப் பேராசிரி 
யர்கள் நடுவிலும் வெளியிலும் பெரும் விவாதத்தை 
உருவாக்கியது . பெரும்பாலோர் நிறைகுறைப் 
போட்டியின் அடிப்படைத் தன்மைகளை ஏற்றுக் 
கொண்டனர் . மரபு வழி ( Conventional approach ) 
அணுகு முறையைத் தகர்த்ததும் இவருடைய சாதனை 
யாகும் . 

கீன்சுப் பொருளியல் கொள்கையை நன்கு 
கற்றுணர்ந்தவர் . கீன்சுப் பொருளாதாரத்தை ஏற்றுக் 
கொண்ட இளைய தலைமுறையினரில இவரும் 
ஒருவா ஆவார் . கீனிசியப் பொருளாதார சிந்தனை 
யின் விளைவுகள் குறித்து புகழ்ந்துரைத்த 

சோன் 
இராபின்சன் , மாரக்சியப் பொருளாதாரக் கருத்து 
களையும் ஆய்வு செய்யத் தவறவில்லை . மார்க்சியப் 
பொருளாதாரம் ஓர் ஆய்வு( Aa Essay on Maxian 
Economics ) என்ற புத்தகத்தை 1942 - ஆம் ஆண்டு 
வெளியிட்டார் . இப்புத்தகமும் பல விவாதங்களை அறி 
வுலகில் எழுப்பியது . இங்கிலாந்து நாட்டில் பல பொரு 
ளியல் அறிஞர்கள் மார்க்சின் கருத்துகளை வெறுத்து 
ஒதுக்கினர் . பலர் அக்கருத்துகளைப் படித்துப் 


எனவே இரு சார்பார்களும் விலைக் கோட்பாட் 
டின் தத்துவத்தைத் தீவிரமான முறையில மீளாய்வு 
செய்வது 

அவசியம் என்று வலியுறுத்தினார் . 
மூலதனக் குவிப்பு ( The Accumulation of Capital 
1956 ) என்ற புத்தகம் கீனசு ( Keynes ) , ஹெராட் 
( Harroad ) , மார்க்சு ( Marx ) , தேவிட் ரிக்காாடோ 
( David Ricordo ) போன்ற பொருளாதார 
களின் கருத்துகளை இணைத்து எதிரொலிப்பதாக 
அமைந்தது . இப்புத்தகம் பெரும் விவாதத்தை 
வாக்கியது . 


மேதை 


உரு 


புதிய தொனமைப் பொருளாதார அறிஞர்களின் 
( Neo Classical Economists ) கருத்துகளைக் கடுமை 
மையாகத் திறனாய்வு செய்தார் . இசுட்ராபா 
வினுடைய ( Straffa ) என்ற பொருளியல மேதையின் 
கருத்துகளின் அடிப்படையில் மூலதனத்தைப் பற்றி 
யிருந்த பழைய கருத்துகள் அனைத்தையும் தகர்த் 
தெரிந்தார் . மேலும் இவர் எழுப்பிய பல கேள்வி 
களுக்குப் புதிய தொன்மை பொருளாதார அறிஞர் 
களால் இன்றும் பதிலளிக்க முடியவில்லை . சோன் 
இராபினசன் ஒரு புரட்சி மிக்க 

சிந்தனையாளர். 


சோன்சு சர்வில்லியம் 


693 


சோனிப்பட்டு 


தான் முன் கூறிய கருத்துகளைக்கூடப் பிற்காலத்தில் 
தான் எழுதிய புத்தகங்களில் திறனாய்வு செய்யத் 
தயங்கவில்லை மூலதனக் குவிப்பு என்ற புத்தகத்தில் 
நிறைகுறைப் போட்டியின் தன்மைகளை நிராகரித் 
துள்ளார் . 


தப்பட்டார் . கீழை நாடுகளின் வரலாற்றாய்விலும் 
மொழியாய்விலும் மிக்க ஈடுபாடு கொண்ட சோன்சு 
கி.பி 1784 - ஆம் ஆண்டு ஆசியக் கழகத்தைக் ( Asiatic 
Society ) கல்கத்தாவில் நிறுவினார் . இககழகம் 
தொன மைப் பொருள்களைக் கண்டுபிடித்தல , 

ஆசிய 
வரலாறு , அறிவியல் இலக்கியம் ஆகியவற்றை ஆய்வு 
செய்தது . 


இவர் 1976 - ஆம் ஆண்டிற்குப் பிறகு பொது 
வுடைமைச் சீன நாட்டுக்குச் சென்றார் பண்பாட்டுப் 
புரட்சி ( Cultural Revolution ) என்ற புத்தகத்தை 
எழுதினார் . வளரும் நாடுகளில் ( Developing Coun 
tries ) பொருளாதாரத்தின வளர்ச்சி , பண்பாட்டுக் 
கூறுகளுடன் இணைந்துள்ளது என்று 

கூறினார் . 
சீன நாட்டில் மாசேதுங்குமுன்மொழிந்த பண்பாட்டுப் 
புரட்சியினை மிகவும் பாராட்டினார் . இறுதிக் காலம் 
வரையில் அறிவுலகப் பணியினைத் தொடர்ந்து செய் 
தார் . இவர் கேம்பிரிட்சுப் பொருளாதாரப் பள்ளி 
யின் ( Cambridge School ) தலைவராக இருந்தார் . 


சோன்சு ஆரோவில் ( Harrow ) கல்வி கற்றபின் 
ஆக்சுபோர்டு பல்கலைக் கழகக் கல்லூரியில் பட்டம் 
பெற்றார் . இவர் 28 மொழிகளை அறிந்தவராக 
விளங்கினார் . இவர் இலத்தீன் , கிரேக்கம் , எபிரேயம் , 
அரபு மொழி , பாரசீகம் , சீனம் ஆகிய மொழிகளில் 
வல்லவராக விளங்கினார் . சட்டம் பயின்ற இவர் 
பல நூல்களை மொழி பெயர்த்தார் . வெர் கி பி . 
1783 - இல் கல்கத்தாவின் உயர் நீதிமனற நீதிபதியாக 
நியமிக்கப்பட்டார் . அங்குச் சமசுகிருதத்தைக் கற்றும் 
இந்து , இசுலாமிய சட்டங்களைப் பயின்றும் 
சட்டம் என்னும் நூலை கி.பி. 1714- இல் எழுதினார் . 
இவர் முகம்மதியர்களுக்கான சட்டம் பற்றிய நூல 
ஒன்றை கி பி 1792 - இல் வெளியிட்டார் . மொழியியல 
ஒப்பீட்டு அறிவியலில் இவர் ஆர்வம் காட்டினார் . 
இவருடைய கடிதங்களைக் கார்லேண்டு கேனான் 
( Garland Cannon ) என்பவர் பதிப்பித்து 1970- இல் 
இரு தொகுதிகளாக வெளியிட்டுள்ளார் , 

சு.இரா 


சோன் இராபின்சனின் நூல்கள் : பொருளாதார 
ஆய்வுத் 

தொகுப்புகள் ( Collected Economic 
Papers . ) ( 3.Vol . ) , பொருளாதாரத்தில் முரணபாடு 
கள் ( Economic Heresies ) , பொருளாதாரத் தத் 
துவம் ( Economic Philosophy ) , பொருளாதாரம் : 
ஒரு அலங்கோலமான 

மூலை ( Economics : An 
Awkward Corner ) . பொருளாதார வளர்ச்சிக் கட்டு 
ரைகள் ( Essays in the Theory of Economic Growth ) , 
சுதந்திரமும் இன்றியமையாமையும் ( Freedom 
and Necessity ), பொருளாதார ஆய்வில் பயிற்சி 
( Exercise in Economic Analysis ) , வேலைக்கோட் 
பாட்டுக்கு முன்னுரை ( Introduction to the Theory of 
Employment ) , வட்டியும் மற்றும் சில கட்டுரைகளும் 
( The rate of interest and other Essays ) . மு.நா. 


துணை நூல்கள் : 


மகா 


Amit Bhadori , Joan Robinson Portrait of an Intellec 

tual Rebel , Economic and Political Weekly , 
Special Number , Bombay , 1985 , 


சோனிப்பட்டு : இது அரியானா மாநிலத்தில் 
உள்ளதொரு நகரம் . இந்நகரம் , சோனிப்பட்டு 
( Sonebat ) மாவட்டத்தின் தலை நகரமாகவும் 
உள்ளது . 

புதுதில்லியிலிருந்து தெற்கே 33கி.மீ. 
தொலைவில் இது அமைந்துள்ளது . இது கி.மு 1500 . 
-இல் ஆரியர்களின குடியிருப்புமையமாக நிலவியது . 
ஆரியர்கள் யமுனை நதித் கரையில் குடியேறினர் . 

. 
இப்பகுதி இந்நகரிலிருந்து மேற்கில் உள்ளது . 
பாரதம் இந்நகரைச் சோனப்பிரததம் ( Sonabrastha ) 
எனக் கூறுகிறது . குருசேத்திரத்தின் ஒரு பகுதியாக 
இது விளங்கியது . அரியானா மாநிலத்தின மிகப்பெரும் 
நகரங்களுள் ஒன்றாகத் திகழும் இந்நகரம் , தொழிற் 
சாலை மிகுந்த பகுதியாகவும் உள்ளது . இந்நகரத்தில் 
மிதிவண்டித் தொழிற்சாலை உள்ளது . மற்றும் இங்கு 
தையல் எந்திரத் தொழிற்சாலை , இயந்திரப் பொரு 
கள் , நெசவு ஆலைகள் , இரும்பு எஃகுத் தொழில் , 
விரிப்புகள் , கைத்தறி ஆலைகள , செம்பு பித்தளைப் 
பொருள் தயாரிப்புப் போன்றவை நடைபெறுகின்றன . 
இசுலாமியர்களின் கட்டடங்கள் இந்நகரில் உள்ளன . 
நாசிருதின் கி பி 1272 இல் கட்டிய பள்ளிவாசல் , 
குவாசா கிசி ( Khwaja khis ) கல்லறை , அழிந்த 
கோட்டையொன்று ஆகியவை இந்நகரத்தில் உள்ளன . 


Economics ,, 


Joan Robinson , An Essay on Marxian 

Macmillan , London , 1972 . 


சோன்சு , சர் வில்லியம் இந்தியாவில் ஆசியக் 
கழகம் என்னும் அமைப்பை நிறுவிய அறிஞர் . 
சோன்சு , சர் வில்லியம் ( Jones , Sir william ) கி.பி. 
1746 - ஆம் ஆண்டு இங்கிலாந்திலுள்ள இலண்ட 
மாநகரில் பிறந்தார் . இவர் கல்கத்தா தலைமை நீதி 
மன்றத்தின் நீதிபதியாக இந்தியாவில் பணியமர்த் 


சோனிப்பட்டு 


694 


சோனிப்பட்டு 


சோனிப்பட்டு நகரத்தின் 
( 1981 ) . 


மக்கள் தொகை 109,369 


அருகில் 


நடை 


மாவட்டத்தின் 

உள்ள பானிப்பட்டுச் 
சமவெளியில் பாபாருக்கும் சிக்கந்தர் லோடிக்கும் 
இடையில் கி.பி. 1526 - இல் போர் ஏற்பட்டது . 
அக்பருக்கும் எமுவிற்கும் கி.பி .1556 - இல் 
பெற்ற சண்டை முகலாயப் பேரரசை இந்தியாவில் 
நிலை நிறுத்த வித்திட்டது . அகமதுசா 
என்பவர் கி.பி. 1761- இல் மராத்தியர்களுடன் இங்குப் 
போர் புரிந்தார் . இம் மாவட்டத்தில் 

நெல் , 
பருத்தி , கோதுமை , வாற்கோதுமை , சோளம் , கரும்பு 
போன்றவை 

பயிரிடப்படுகின்றன . மாவட்டத்தின் 
மக்கள் தொகை 846,765 ( 1981 ) . 

சு.இரா . 


சோனிப்பட்டு மாவட்டம் 2 , 200 ச.கி.மீ. பரப 
பளவுடையது . இம்மாவட்டத்தின் தெற்கில் தில்லியும் 
மேற்கில் உரோக்தாக்கு ( Robtak ) மாவட்டமும் 
வடக்கில் கார்னால் ( Karnal ) மாவட்டமும் கிழக்கில் 
உத்தரப்பிரதேசமும் எல்லைகளாக உள்ளன . இம் 
மாவட்டத்தில் பஞ்சாபுச் சமவெளிப் பகுதி உள்ளது . 
இப்பகுதி இந்துக்களின் ஆட்சிக்குட்பட்டுப் பின்னர் 
இசுலாமியர்களின் ஆட்சிக்குட்பட்டிருந்தது . இம் 


துரானி 


| 


சள 


சகரம் , ஔ , 

கௌ 

என்ற எழுத்துகளுக்கு உரிய 
குறிப்புகளைப் பார்க்க 

எகர ஒளகார 

உயிர்மெய்க் 
குறிகளை ஒட்டியே இதன் உருவமும் தோன்றி வளர்ந்தது . மற்றும் சகரத் 
தின் வளர்ச்சியோடும் இணைந்தே வந்தது . வட்டெழுத்திலும் அவ்வாறே 

கே . ஜி . கி . 


சௌந்தரியலகரி : இந்நூல் ஆதி சங்கரரால் 
( கி.பி .8 - ஆம் 

நூற்றாண்டு ) எழுதப்பட்டதாகக் 
கருதப்படுகிறது . ஆனால் , இந்நூலைப் பற்றிய குறிப் 
புகளும் உரை நூல்களும் கி.பி. 16 - ஆம் நூற்றாண் 
டில் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் எனக் கருத 
இடந் தருகின்றன . எனவே , நூலாசிரியர் பற்றியும் , 
அவரது காலத்தைப் பற்றியும் திட்டவட்டமாகக் கூற 
இயலவில்லை . 


கருதி வழிபடுவதாகும் . வேத முறைப்படி வழிபாடு 
கடுமையாகத் தோனறிய காலத்தில் , அதனை 
எளிமைப்படுத்தி , அனைவரும் பின்பற்றத் 
முறையில் மாற்றி அமைக்கப்பட்டதே சிரீவித்தியா 
முறையாகும் . 


தக்க 


சிரீவித்தியா முறை இரண்டு வழிகளில பின 
பற்றப்படுகிறது . 1. சிரீசக்கரம் , ( பின்னால் பார்க்க ) 
அமைத்து , ஓம் உகரீம் கலீம் போன்ற மந்திர 
அட்சரங்களைத் தொடாந்து பலமுறை உசசரித்து 
அதற்குரிய முறையில் வழிபாடு நடத்துதல் . இதனைச் 
சௌந்தரிய லகரியிலுள்ள 9 , 10 ஆம் செய்யுளகள் 
விளக்கியுள்ளமையைக காணலாம் . 


சௌந்தர்யம் என்றால் அழகு ; லகரி என்றால் 
அலை என்பது பொருள் . அன்னை பராசக்தியின் 
திருஉருவத்தையும் , அடியாரிடத்தில் அவள் காட்டும் 
எல்லையில்லாக் கருணையையும் கூறும் முறையில் 
அமைந்திருக்கிறது . இந்நூல் சொற்சுவையும் , 
பொருட்சுவையும் மிக்கதும் , சமசுகிருத மொழியில் 
எழுதப்பட்டதுமான ஓர் அரிய கவிதை நூல் ; 
அன்னையின் அருளை எடுத்துரைக்கும் பக்தி நூல் ; 
சிரீவித்தியா எனப்படும் வழிபாட்டு முறைக்கு உகந் 
ததோர் மந்திர சாத்திர நூல் . இது ஆகமம் , தந்தர 
சாத்திரம் ஆகியவற்றின் சாரங்களை உள்ளடக்கிய 
அரிய நூல் . 100 செய்யுள்கள் கொண்ட இந்நூலினை 
இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கலாம் . 

முதல் 41 செய்யுள்களைக் கொண்ட ஆனந்த 
லகரி எனப்படும் முதற் பகுதியினைச் சிவபெருமானே 
மனமுவந்து ஆதிசங்கரருக்கு அருளிச் 

செய்ததாக 
மரபு . மந்திர சாத்திரத்தின் அரிய கருத்துகளைத் 
தெளிவாக எடுத்துரைக்கிறது இப்பகுதி . முக்கியமாக 
சிரீவித்தியா எனப்படும் வழிபாட்டு முறையின் கருத்து 
களையும் , அதனைச் செயற்படுத்தும் முறையினை 
யும் விளக்குகிறது இப்பகுதி , சிரீவித்தியா எனப்படு 
வது இறை தத்துவத்தை அன்னை வடிவமாகக் 


( 


2. இறைச் சக்தியை உடலின் பல்வேறு பாகங் 
களில் நின்று நிலைத்து நிற்கச் செய்து பின்னர் 
மேன்மேலும் உயர்ந்து உச்ச நிலையை 

அடையச் 
செய்வது . ஆழ்நிலைத் தியானத்தின் மூலம் உயிர்ச் 
சக்தியை இறைச்சக்தியுடன் ஒன்றுபடுத்துதல் 
( குறிப்பு : செய்யுள் 31 ) . 

குண்டலினி எனப்படும் இறைச்சக்தி மக்கள் 
உடலில் மூலாதாரம் என்னும் பகுதியில் நீறுபூத்த 
நெருப்பாக வீற்றிருக்கிறது . அதனைத் தட்டியெழுப்ப 
வேண்டும் . அவ்வாறெழுப்புதல் குறிப்பிட்ட மந்திரங் 
களைக் குறிப்பிட்ட முறையில் பனமுறை 

உச்சரிப் 
தன் முலம் இயலுவதாகிறது . பிறகு குண்டலினி 
சுவாதிட்டானம் எனனும் பகுதியை அடைகிறது . 
மேன்மேலும் அதனை முனனேறச் செய்து மணி 
பூரம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞா என்ற நிலை 
களைக கடந்து சகசுராரம் என்னும் நிலையை அடை 
யச் செய்தல் வேண்டும் . இங்குத் தான் இச்சக்தி பரம் 


சௌந்தரியல கரி 


696 


சௌராட்டிரப் பல்கலைக் கழகம் 


ஒரு நாளுக்கு 1000 முறை வீதம் 45 
நாள்களுக்கு மனனம் செய்து வந்தால் 
கவிபாடும் திறம் கைகூடும் 
நம்பப்படுகிறது . 


என்று 


பொருளுடன் ஒன்றுபடுகிறது . அதன் விளைவாகச் 
சீவன் , முகதி நிலை பெற்றுப் பேரானந்தத்தில் திளைக் 
கிறது . மூலாதாரம் முதல் ஆக்ஞா வரையிலான 
ஆறு சகதி நிலைகளைக் கற்பனை நேர்ககோடுகளில் 

ணைத்தால் அவை ஒன்றையொன்று வெட்டிக் 
கொள்ளும் முக்கோணங்களாக அமைந்து , இறுதியில் 
6 ( ஆறு ) முனை கொண்டு வடிவம் உருப்பெறும் . 
இதுவே சிரீசக்கரம் எனப்படும் . இதனை 9 - ஆம செய் 
யுள் விளக்குகிறது . 


மேற்கூறிய பெருமைகளினால சௌந்தரியலகரி 
மிகவும்புகழ் பெற்று விளங்கி வருகிறது . நாட்டின் பல் 
வேறுபாகங்களிலும் இச்செய்யுள்களை இசைப்படுத்திப் 
பாடி வருகின்றனர் , இந்நூலுக்கு நாற்பதுக்கும் மேற் 
பட்ட உரைகள் எழுதப்பட்டிருக்கினறன , சு , இராம , 


துணை நூல் : 


மிகுந்து 


சௌந்தரியலகரியின் இரண்டாம் பகுதி ( செய 
யுள் 42 முதல் 100 வரை ) , அன்னை 

பராசக்தியின் 
வடிவத்தைத் தலைமுதல் பாதம் வரை வருணிக்கும் 
முறையில் அமைந்திருக்கிறது . இவை கவி நயமும் 
பக்திக்சுவையும் 

விளங்குகின்றன . எ - டு . 
சௌந்தரியலகரியின 57 - ஆம் செய்யுள் பினவரும் 
அரிய கருத்துகளைக் கூறுகிறது . உமையவளே ! 
நீலோற் பல மலரினை ஒத்த உன் தன் கடைக்கண் 
பார்வையைத் தொலை தூரத்தில் வாடும் இந்த 
ஏழையின மேல விழும்படி செய்யமாட்டாயா ? 
பாகுபாடின்றி அனைவரையும் உய்விக்கும் தனமை 
கொணடது அனறோ உன் பார்வை ? விலங்குகள் வாழும் 
காடென்றும் , அரசர்கள் வாழும் 

மாளிகை 
யென்றும் 

வேறுபடுத்தாமல் ஒரே தனமையாகத் 
தானே நிலவு தன் ஒளியைப் பாய்ச்சுகிறது . 


Subramanian , V.K , Soundaryalahari , Motilal 

Banarsidass, Delhi, 1977. 

சௌமி கூல் வட அட்லாண்டிக்கு மாக்கடலில் 
உள்ள ஒரு தீவு . இதற்கும் , வட அட்லாண்டிக்கு 
மாக்கடலில் வேறு சில தீவுகளுக்கும் ஏசோர்சு 
( Azores ) என்பது பெயர் . ஏசோர்சுத் தீவுக் கூட்டத் 
தில் மிகப் பெரிய தீவு சௌமிகூல் ( Saomiguel ) . இத 
தீவுக் கூட்டத்தின் மக்கள் தொகையில் 

பாதிக்கு 
மேல் சௌமிகூலில் உள்ளனர் . இங்குள்ள பட்டணங 
களுள் மிகவும் குறிப்பிடத்தக்கது 

போண்டா தால் 
காதா ( Ponta Delgada ) என்பதாகும் . இதன் நீளம் 
சுமார் 66 கி.மீ , அகலம் 14 கி.மீ. பரப்பு 747 ச.கி.மீ. 

தெ.பா. 


| 


மாட 


| 


அதன் 


சௌந்தரியலகரியின் 75 - ஆம் செய்யுளில் கீழ்க் 
காணும் 

குறிப்பொனறு காணக் கிடக்கினறது . 
அனனையே நின் திருக்கரத்தால் அந்தத்தமிழக் 
குழந்தைக்கு ஞானப்பால 

ஊட்டினாய . 
பயனாய் அக்குழந்தை பாக்கள இயற்றும் பாங்கி 
னைப் பெற்றுப் பக்திச்சுவை சொட்டும் பாக்களை 
இயற்றி அனைவரையும் வியக்கவைத்தானே ! நின் 
கருணையை 

எனனெனபது ? இவண குறிப்பிடப் 
படும் தமிழ்க்குழந்தை சைவ சமயத்தைப் பரப்பிய 
நாயன்மார்களுள் 

ஒருவரான திருஞானசம்பந்தப் 
பெருமானையே குறிக்கிறது என்று 

ஆராய்சசி 
யாளர்கள் கருதுகின்றனர் . இதன் அடிப்படையில 
நூலாசிரியராகக கருதப்படும் சிரீசங்கரரின் காலத்தை 
8 - ஆம் நூற்றாண்டு என்றும் நிருணயிக்கின்றனர் . 


சௌராட்டிரப் பல்கலைக் கழகம் : 
குசராத்து மாநிலத்தில் உயர் 

கலவியை 

வளர்ப்ப 
தற்கு ஏற்படுத்தப்பட்ட முதன்மையான பல்கலைக் 
கழகங்களுள் ஒன்று . இப்பலகலைக கழகத்தைத் 
( Saurashtra University ) தோற்றுவிப்பதறகுக் குச 
ராத்து மாநிலக் கல்வி இயககம் 1956 - இல பெரு 
முயற்சி மேற்கொண்டது . ஆனால 1965 வரை இந்த 
முயற்சி வெற்றி பெறவிலலை . இறுதியில் 1965 - இல 
ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1967- இல இப்பல்கலைக 
கழகம் தோற்றுவிக்கப்பட்டது . 


பல 


சௌந்தரியலகரியின ஒவ்வொரு செய்யுளுக்கும 
தனித்தனியாகத் தெய்விக பலன கூறப்படுகிறது . 
எடுத்துக்காட்டாகப் பன்னிரண்டாம் செய்யுளுக்கு 
உரிய மந்திரம் ஸொ ; ஸௌ ; என்பதாகும் . அதற் 
குரிய யந்திரம் 


இப்பல்கலைக் கழகம் கற்பித்தல , உயராய்வு , 
இணைப்புரிமை ஆகிய மூன்று முதன்மையான பணி 
களைச் செய்கிறது . இராசுகாட்டு ( Rajkot )நகரில் நிறு 
வப்பட்ட இப்பல்கலைக்கழகம் ஆறு 

வருவாய் 
மாவட்டங்களைத் தன் ஆளுகைக்குட்படுத்திக் கொண 
டுள்ளது . இப்பல்கலைக் கழகத்தில் 54 இணைப்புரிமை 
பெற்ற கல்லூரிகளும் ( Affiliated Colleges ) , மூன்று 
தகுதி பெற்ற ( Recognized Institution ) நிறுவனங் 
களும் உள்ளன . 


| 


* : என்றவாறு இருக்கும். இதனை நீரின் 


மேல்வரைந்து மேற்கூறிய மந்திரத்தை 


இங்குக் கலை , வணிகவியல் , கல்வியியல் , மனை 
யியல் , சட்டவியல் , ஊரகவியல் , அறிவியல் முதலான 


சௌராட்டிர மொழி 


697 


சௌராட்டிர மொழி 


, 


சென்னை , 


புலங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவற்றின் கீழ்ப் பல துறை 
கள் இயங்குகின்றன . இங்குக் கற்பிக்கப்படும் பாடங் 
| கள் : உயிர் அறிவியல் ( Bio - Science ) , வேதியியல் , 
வணிகவியல் , பொருளியல் , கல்வியியல் , குசராத்து 
மொழி . வரலாறு , இதழியல் ( Journalism ) , சட்ட 
வியல் , நூலகவியல் , கணிதவியல் , இயற்பியல் , சமு 
தாயவியல் முதலானவையாகும் . 


புரம் , கும்பகோணம் , 

மேல்மங்கலம் , 
நாமக்கல் , நிலக்கோட்டை , பழனி , புதுக்கோட்டை , 
இராமநாதபுரம் , இராசிபுரம் , தஞ்சாவூர் , பாளையங் 
கோட்டை , பரமக்குடி , பெரியகுளம் , பாண்டிச்சேரி , 
திருச்சிராப்பள்ளி, சேலம் , நாகர் கோவில் , செவ்வாயப் 
பேட்டை , வீரவநல்லூர் , 

வாலாசாப்பேட்டை 
போன்ற இடங்களிலும் கருநாடகத்தில் பெங்களூரி 
லும் வாழ்ந்து வருகின்றனர் . இவர்களில மதுரை 
யில் மட்டும் 51 விழுக்காடு மக்கள் வசிக்கின்றனர் . 


சௌராட்டிரப் பல்கலைக் கழத்தில் புகுமுகக் 
500 49 ( Pre - University Course ) 21600 . இங்குப் 
பயிற்று மொழி குசராத்து மொழி என்றாலும் இந்தி 
யும் ஆங்கிலமும் பயன்படுத்திக் கொள்ளலாம் . 
தேர்விற்கும் இதே நிலை கடைப்பிடிக்கப்படுகிறது . 
பெரும்பாலான பட்டப் படிப்புகள் பருவம் 

சார்ந்த 
தேர்வு முறையைக் ( Semester ) கொண்டவை . 


பல துறைகளில் பட்டயப் படிப்பும் ( Diploma ) 
சான்றிதழ்ப்படிப்பும் இங்குப் பெற வசதியுண்டு . 
மருந்தியல , இதழியல் , தொழிலாளர் சட்டம் , வரிச் 
சட்டங்கள , மருத்துவத்தில் பல்வேறு பிரிவுகள் முத 
லானவற்றில் பட்டயத் தகுதி வழங்கப்படுகிறது . இம் 
பல்கலைக் கழகத்தில் சிறப்புத் தகுதிக்கான பட்டங் 
களும் வழங்கப்படுகின்றன . 


மாணவர்கள் , கல்வி , ஆராய்ச்சி இவற்றோடு பிற 
துறைகளான விளையாட்டு தேசிய மாணவர் படை 
முதலானவற்றில் ஈடுபட்டுத் தம் திறமைகளை வளர்த் 
துக்கொள்ள இங்குப் பல வசதிகள் உள்ளன .. 


சீ.ப. 


பொதுவாக , சௌராட்டிர மொழிக்கு முதன் 
மைப் பிரிவு ( Main Group ) என்றும் , வடக்குப் பிரிவு 
( Northern Group ) என்றும் 

இருவகைக் கிளை 
மொழிகள் உண்டு . முதன்மைப் பிரிவு என்னும் கிளை 
மொழி கோட்டாறு , சென்னை , வாலாசாப்பேட்டை , 
பெங்களூா போனற இடங்களில் பேசப்படுகின்றது . 
வடக்குப் பிரிவுக கிளைமொழி ஆரணி , திருப்பதி , 
நாராயணபுரம் போன்ற இடங்களில் 

டங்களில் பேசப்படுகின 
றது . வடக்குப் பிரிவுக்கும் முதனமைப் பிரிவுக்கும் 
பேச்சு வழக்கில் வேறுபாடுண்டு . 

சௌராட்டிர மொழியில் உயிர் ஒலியன்கள 
( Vowels ) பதினொன்றும் மெய் ஒலியன்கள ( Con 
sonants ) முப்பத்தாறும் காணப்படுகின்றன . 

உயிர் ஒலியன்கள் x , e , s , i , j , a , a , 0 , 0 , u , ! 
போன்றவை ஆகும் . மெய் ஒலியன்கள் k , kh . 5 , 8 " 
n , c , ch , J , Jh , I , S , t , th , d , dh , n , s , 1 , t , th , d , 
dh , n , S , I , rh , 1 , 1h , p . ph , b , bh , m , f , h , v போல் 
வனவாகும் . 

சௌராட்டிர மொழி ஓட்டுநிலை ( Agglutinative ) 
மொழி வகையைச் சார்ந்ததாகும் . இம்மொழியில் 
ஆண பால் , பெண் பால் , அஃறிணை எனனும் மூன்று 
வகையான பால ( Gender ) வேறுபாடும் , ஒருமை 
பனமை எனறு இருவகையான எண ( Number ) வேறு 
பாடும் காணப்படுகின்றன . பிரதிப் பெயர்கள ( Pron 
Ouos ) தனமைப் பிரதிப் பெயர்கள ( Personal Pron 
ouns ) , சுட்டுப் பிரதிப் பெயர்கள் ( Demonstrative 
Pronouns ) , வினாப் பிரதிப் பெயர்கள் ( Interrogative 
Pronouns ) என்று பெயர்கள பாகுபாடு செய்யப்படு 
கின்றன . வினை , வினைமுற்று , வினையெச்சம் என்று 
இரண்டு வகையாகப் பாகுபாடு செய்யப்பட்டுள்ளது . 
நிகழ்காலம் , இறந்தகாலம் , எதிர்காலம் எனறு 
காலம் மூன்றாகப் பகுக்கப்பட்டுள்ளது . அடைகளில் 
பெயரடை ( Adjective ) , வினையடை ( Adverb ) 
என்று இருவகை உண்டு . 


சௌராட்டிர மொழி : தமிழ்நாட்டில் பேசப் 
படும் மொழிகளுள சௌராட்டிர மொழியும் ஒன்று . 
இம் மொழியைப் பேசுபவாகள் சௌராட்டிரா 
என்று கூறப்படுகின்றனர் . இம் மொழி இந்தோ - 
ஆரிய மொழிக் குடும்பத்தைச் சார்ந்தது ஆகும் . 


முகம்மது கசு நாவி ( Mahmud Ghaznawi ) என் 
பவரின் படையெடுப்புக் காரணமாகச் சௌராட்டிர 
மக்கள் , மேற்குச சௌராட்டிரம் என்ற இடத்திலிருந்து 
தெற்கு நோக்கி கி.பி. 11 - ஆம் நூற்றாண்டிறகும் 
13 - ஆம நூற்றாண்டிறகும் இடையில் தமிழநாட்டிறகு 
வந்தனரெனக கருதப்படுகிறது . முதலில் இவர்கள 
ஆந்திராவில் தங்கினரெனவும் , பிறகு கி.பி. 16 - ஆம் 
நூற்றாணடில் தமிழ்நாட்டுக்கு வந்து குடியமர்ந்தன 
ரெனவும் வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றனர் 
இவர்களின் முக்கிய தொழில் நெசவு 


தமிழ்நாட்டில் 1,55,392 சௌராட்டிர மக்கள் 
( 1961 ) வாழ்ந்து வந்தனர் . இம மக்கள் ஆம்பூர் , 
ஆரணி , அம்மியப்பன் , அம்மாபேட்டை , அய்யம் 
பேட்டை , புவனகிரி , தாராசுரம் , திண்டுக்கல் , காஞ்சி 


வாக்கிய அமைப்பு திராவிட மொழிகளைப் 
போன்றே எழுவாய் , செயப்படுபொருள் , வினை என்ற 
வரிசையில் அமைந்துள்ளது . 


சௌரி சௌரா 


698 


சௌலப்பியம் 


சௌராட்டிரா மொழி அமைப்பின் ஒலியனியல் 
( Phonology ) உருபனியல் ( Morphology ) , 

தொட 
ரியல் ( Syntax ) 

பெரிதும் குசராத்தி 
மொழியை ஒத்திருக்கின்றன . இம் மொழி தமிழை 
விடத் தெலுங்குச் சொற்களையே பெரிதும் கடன் 
வாங்கியுள்ளதாகக் கருதப்படுகிறது . 


ஆகியவை 


2. அடைந்தபின் இறைவன் அடியார்களின் காரியங் 
களைச் செய்ய உதவுபவை என்று இருவகைப்படும் . 
அதில் முதற்பிரிவில் ‘ சௌலப்பியம் என்னும் 
எளிமைக் குணம் முக்கியமானதாயிருக்கும் . சுலபனாய் 
( அடைதற்கு எளியனாய் ) இருக்கும் தன்மை சௌலப் 
பியம் என வடமொழியில் கூறப்படுகிறது . எளிவரும் 
இயல்பினன் என்று இக்குணத்தையுடைய இறை 
வனை நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார் . 


துணை நூல்கள் : 
Census of India , Government of India Publications , 

1961 . 


Noribiko , U ida , Oral Literature of the Saurash 

trans , Simant Publications , India , 1979 . 


பரம் , வியூகம் , விபவம் , அந்தர்யாமி , அர்ச்சை 
என்னும் இறைவனுக்குள்ள ஐந்து நிலைகளில் மிக 
எட்டாத பரமபதத்திலிருக்கும் பர நிலையிலும் , திருப் 
பாற்கடல் முதலான எட்டாத இடங்களிலிருக்கும் 
வியூக நிலைகளிலும் , யோகிகளாலேயே காணத்தக்க 
அந்தர்யாமி நிலையிலும் இந்தச் சௌலப்பிய குணம் 
வெளிப்படுவதில்லை . 


காவல 


சௌரி சௌரா உத்தரப்பிரதேசத்தில் கோரக் 
பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிற்றூர் . இங்கு 
இந்திய வரலாற்றில் சிறப்புப் பெற்ற ஒரு நிகழ்ச்சி 
நடைபெற்றது . காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக் 
கம் தொடங்கிய காலத்தில் ( 1922 ) சௌரி சௌரா 
வில் ( Chaurichaura ) காந்தியடிகளின் உள்ளத்தைக் 
குலுக்கிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது . தேசத் தொண்டர் 
கள் காந்தியடிகளின் கட்டளைக் கேற்ப இங்குப் 
பெரும் ஊர்வலம் ஒன்று நடத்தினர் . இது ஒத்துழை 
யாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாகும் . அப்போது 
ஊர்வலத்தில் சென்ற தொண்டர்களுக்கும் அரசாங்கக் 
காவலர்களுக்கும் இடையே பெரும் மோதல் ஏற் 
பட்டது . காவலர்கள் மக்கள் மீது மூர்க்கத்தனமாகச் 
சுட்டனர் . கூட்டத்தைக் கலைத்துவிட்டுக் 
நிலையம் சென்றனர் . 

சிறிது நேரம் கழித்துக் 
கொதிப்படைந்த மக்கள் கூட்டம் காவலர்களைப் 
பழிவாங்கும் நோக்கத்துடன் காவல் நிலையத்தைத் 
தீயிட்டுக் கொளுத்தினர் . அத்தீயில் இருபத்திரண்டு 
காவலர் சுருண்டு மடிந்தனர் . இதனைக் கேள்விப் 
பட்ட காந்தியடிகள் சத்தியாக்கிரகத்தின் அடிப்படைக 
கொள்கைக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இந்நிகழ்ச்சி 
இருந்ததால் , உடனே தம் ஒத்துழையாமை 
கத்தை அந்நாளிலிருந்து நிறுத்திவைத்தார் . பா . இரா . 

சௌலப்பியம் : உயர்வற உயர் நலம் உடைய 
வன் யவனவன் என்று நம்மாழ்வார் தம் திருவாய் 
மொழியின் தொடக்கத்தில் அருளியபடியே பரம் 
பொருளான திருமால் 

கணக்கற்ற 

நற்குணங்களை 
உடையவராயிருக்கிறார் . அக்குணங்கள் 1. அடியார் 
கள் இறைவனை அடைவதற்கு உதவுபவை . 


இவ்வுலகிலுளளார்க்கு எளியனாய் இருந்த 
இராமன , கண்ணன் முதலான விபவாவதார நிலை 
யில் இக்குணம் வெளிப்படுகிறது . எத்திறம் உரலி 
னோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே என்று நம் 
மாழ்வார் , கண்ணன் திருவாய்ப்பாடியில் வெண்ணெய் 
திருடி யசோதையால் உரலோடு கட்டுண்டு அழுத 
எளிமையை நினைத்தவுடன் ஆறுமாதம் மயங்கிக் 
கிடந்தார் என்பர் . அனைவர்க்கும் எளிய அர்ச்சாவ 
தாரமே மற்ற நானகு நிலைகளைக் காட்டிலும் 
எளிமைக் குணத்தில் விஞ்சியது என்று ஆனறோர் 
கூறுவர் . 

பர நிலை அண்டத்தைச் சூழ்ந்திருக்கும் ஆவரண 
நீர் போலவும் , வியூக நிலை கண்ணுக்கு எட்டாத 
திருப்பாற்கடல் நீர் போலவும் , அந்தர்யாமி நிலை 
சிரமப்பட்டுக் கிணறு வெட்டிய பின்பே கிடைக்கும் 
பூமியிலுள்ள நீர்போலவும் , 

மக்களுடைய 
இறையனுபவ வேட்கையைத்தணிக்க இயலாதவை 
யாகையால் சௌலப்பிய குணம் இல்லாதவை . விபவா 
வதார நிலை ஒரு காலத்தில் ஓடிய காட்டாற்று நீர் 
போலே இக்காலத்து மக்களுடைய இறையனுபவ 
வேட்கையைத் தணிக்க முடியாததாகையால் அதிலும் 
சௌலப்பிய குணம் குறைந்தேயுள்ளது .. அககாட் 
டாற்றில் தேங்கிய மடுக்கள் போலே எல்லாக் காலத் 
திலும் உள்ள அனைவரது இறையனுபவ வேட்கை 
யைத் தணிக்க உதவும் அர்ச்சாவதாரமே சௌலப் 
பியமாகிற எளிமைக் குணத்தில் மிக்கது என்பது 
ஆன்றோர் கண்ட முடிவாகும் . 

எஸ்.சி. 


பாமர 


இயக 


ஞ 


இடை நா மேல் அணணத்தைத் தொட்டு மூக்கின் தொடர்போடு 

வெளிப்படும் இவ்வொலி . 
மொழிக்கு முதலில் இவ்வொலி சிறுபான்மையாகவே வழங்கி 

வரு 
கின்றது . கல்வெட்டுகளிலும் இது அரிதாகத் தான் காணப்படுகிறது . 


வடமொழிச் சொற்களில் ஜ் , ஞ் என்ற ரணடும் கலந்த ஒலியாக 
வருமேயன்றி ஞகரம் முதலில் வருவதில்லை . வடசொல் நிகண்டுகளில் 
ஞகரம் மொழிக்கு முதலில் வருவதாகக் காணப்பட்டாலும் இலக்கிய 
வழக்கிலும் மொழிப் படைப்புகளிலும் அது முதலில் காணப்படுவதில்லை . 
தமிழில் வடமொழிச் சொற்களாக அறியப் பட்டவையும் வடமொழியில் 
ஜ , ஞ இரண்டும் கலந்தனவாகத் தோன்றுகின்றன . எ - டு , ஜ்ஞானம் 
ஞானம் . ஞாலம் , ஞாயிறு , தீமிலி முதலிய சொற்கள தமிழில் ஞகரம் 
மொழிக்கு முதலில் வருவதற்கு எடுத்துக் காட்டுகளாகும் . நகரத்திற்குப் 
போலியாகவும் இவவெழுத்துத் தோன்றும் . 


உருவம் : இதன் மூல வடிவம் . கி.மு 3 - ஆம் நூற்றாணடிலிருந்து ஏறக் 
குறைய கி.பி. 4 - ஆம் நூற்றாண்டு வரை இவவெழுத்து வடிவம் 

வழங்கி 
வந்திருக்கிறது . குகைக் கல்வெட்டுகளில் மாங்குளம் ( மீனாட்சிபுரம் ) 
கல்வெட்டுகளில் இது காணப்படுகிறது . 


کم 


- 


வட்டெழுத்திலும் தமிழிலும் ஒரே வடிவம் இருந்தது . இந்த உருவத்தின் 
முதல் மாறுதல் செங்கம் வட்டத்துக் கோட்டையூர் என்னும் ஊரில கணட 
சோமாசிகோ திருமாறனின் 21 - ஆம் ஆண்டு வட்டெழுததுக கல்வெட்டில் 
காணப்படுகிறது . 

இந்த உருவம் கி.பி. 7 - ஆம் நூற்றாணடில் பல்லவ பரமேசுவரனின் 
கூரம் செப்பேட்டில் ஏறக்குறைய இன்றைய வடிவத்தைப் பெற்றுவிட்டது . 
கீழ்ப்பகுதியில் வளைத்து சுழியிட்டு எழுதப்பட்டதைக் காணலாம் . இடைப் 
பட்ட உருவ மாற்றங்கள் கொண்ட கல்வெட்டுகள கிடைக்கவில்லை . 

கே.ஜி.கி. 


ஆ 


மற்ற எழுத்துகளுக்குக் கூறப்பட்டதைப் போலவே தலைக் 
ஞா கட்டிலிருந்து இழுக்கப்பட்ட கோடு நாளடைவில் தனியாகக் 

337 
காலாக வழங்கி வருகிறது . 

கே.ஜி.கி. தா 


1 | 


| 


] 


- 


| 


ஒருவர் ஈடுபட்டால் அது அவருக்கு ஒரு புதிய கடுமை 
யான அனுபவமாக இருக்கும் ஆனால் , பழங்குடி 
மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடி ,பழங்குடிச 
சமயக் குழுக்களின் தலைமையில் நடத்தும் இச்சடங்கு , 
அவர்கள் அனைவரையும் ஒன்றுசேர்த்து அவரவரின் 
நன்மைக்காக வழிபடவைப்பதோடு அவர்களிடையே 
சமுதாயக கட்டுப்பாட்டையும் ஒழுங்கையும் ஒற்றுமை 
யையும் ஏற்படுத்துகிறது . 


ஞாயிறு நடனம் வட அமெரிக்க இந்தியச் சம 
வெளிப் பழங்குடிகளிடையே கி.பி. 17 - ஆம் நூற்றாண 
டில் மிகவும் சிறப்புப் பெற்றிருந்த சமய விழாவாகத் 
திகழ்ந்தது . இப்பகுதியில் வாழந்த ஒவ்வொரு பழங் 
குடி இனத்தவரும் ஆண்டிற்கொரு முறை கோடைக் 
காலத்தின் தொடக்கத்தில் இவ்விழாவைக் கொண்டாடி 
வந்தனர் . இவ்விழாவினபோது ஒவ்வொரு பழங்குடி 
யினரும் அவர்கள விருந்தினருடன் ஒன்று கூடி இவவுல 
கத்தின் மீது அவர்களுக்குள்ள நம்பிககையை உறுதிப் 
படுத்திககொள்வது வழககம் . அதற்காக 
வாயமொழி உறுதிகள் , சடங்குகள் நிகழ்த்தி வணங்கு 
தல் , குறியீட்டுப் பொருளகளை வைத்து வழிபடுதல 
முதலானவற்றைச் செய்து வந்தனர் . இவ்விழாவின் 
போது ஆடப்படும் சிறப்புமிக்க நடனமே ஞாயிறு 
நடனமாகும் ( sun Dance ) . இது வெறும் நடனமாக 
மட்டுமல்லாமல் ஒரு சடங்கு நிகழச்சியாகவும் விழா 
வாகவும் நடைபெற்று வந்தது . 


வாகள் 


| 


இன்று ஞாயிறு நடனத்தின் சிறப்பு பெரிதும் 
குறைந்து விட்டது எனலாம் . இதற்குக் காரணம் இந் 
நடனத்தின் போது இவர்கள் மேற்கொளளும் 
கடினமான வெறுக்கத்தக்க 

செயலகளேயாகும் . 
பல நாட்கள் இரவு , பகலாக நடக்கும் இச்சடங் 
போது இயல்பிறந்த இயற்கையின் ஆற்றலைப் பெறு 
வதில் தீவிரமாக ஈடுபடும் ஆட்டக்காரர்கள் உணவு , 
நீர் எதையும் உட்கொள்ளாமல் இறுதியில் தங்களின் 
உடல் உறுப்புகளைக குறைத்துக்கொள்ளுதல் , 
உடலை வருத்திககொள்ளுதல் 

முதலான செயல் 
களில் ஈடுபடுகின்றனர் . இவ்வாறான அருவருக்கத் 
தக்க செயல்களைக் கட்டுப்படுத்தவேண்டும் 
நோக்கத்தில் அமெரிக்க அரசு 1904 - ஆம் ஆண்டு இந் 
நடனத்தைச் சட்டத்திற்குப் புறம்பானது என அறி 
வித்தது . இருப்பினும் சில பழங்குடியினர் அமெரிக்கா 
வில் சூலை 4 - ஆம் நாளன்று நடக்கும் விழாவின் 
போது ஒரு பகுதியாக இந்நடனத்தைச்சற்று மாறிய 
முறையில் நடத்துகின்றனர் . மேலும் ஒருசில பழங் 
குடியினர் ஞாயிறு நடனத்தை மீண்டும் பழைய 
நிலையில் நடத்த முயன்று வருகின்றனர் . சீ.ப. 


என்ற 


1 


ஞாயிறு நடனம் அரபாகோ( Arapaho ) , செய்யன் 
( Cheyennc ) , ஆக்லாலா ( Oglala ) , சியோக்சு ( Sioux ) 
முதலான பழங்குடியினரிடையே மிகவும் சிறப்புப் 
பெற்றிருந்தது . பிறசமவெளி மக்களும் கி.பி. 19 - ஆம் 
நூற்றாண்டின் இறுதியில் இந் நடன முறையுடன 
வட்டார வழக்குகளையும் சேர்த்து அவரவர் 
வழிபாடுகளின் போது ஆடத் தொடங்கினர் . இதனைத் 
தொடர்ந்து பல இனக குழுக்களிடம் பரவிய 
நடனத்தின மையக கருத்து மனித ஆற்றலுக்கு அப் 
பாற்பட்ட ஆற்றலைப் பெறுவதும் அந்த ஆற்றலின் 
மீதுள்ள நம்பிக்கையை உறுதிபடுத்துவது மாகும் . 
அதற்காக இவர்கள் ஒரு சிறு குழுவில் சேர்ந்தோ 
அனைவருடனும் சேர்நதோ அந்த வழிபாட்டு முறை 
யைக் கடைப்பிடிக்கின்றனர் . இச்சடங்கில் புதிதாக 


சமய 


ஞானப்பிரகாசர் ( திருவாரூர் ): இவர் 
கி.பி .16 - ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவா ; சிறந்த 


ஞானப்பிரகாசர் 


701 


ஞானயோகம் 


சைவ சமயப் பற்றாளர் . திருவொற்றியூர் 

ஞானப் 
பிரகாசர் இவரிடம் கற்றவர் . நாகப்பட்டினததிறகு 
அண்மையில உள்ள திருமுருகன் திருத்தலமாகிய 
சிக்கல் என்னும் ஊரில் கிடைத்த கலவெட்டு ஒன்றால் 
( கி.பி. 1560 ) இவர் சில திருககோவில்களின மேற் 
பாரவையாளராகச் செயற்பட்டமை அறியப்படு 


இந்திய மொழிகளுக்கும் இது பொருந்தும் . 

ஒரு 
இலட்சம் உரூபாயும் , தங்கமும் செமபும் கலந்த 
பட்டயமும் விருது பெற்றவருக்கு வழங்கப்படும் . 
மேலும் , வெண்கலத்தாலான கலைமகள உருவமும் 
அளிக்கப்படும் இது பாரதிய ஞானபீடம் ( Bharatiya 
Jnanpith ) என்ற பண்பாட்டு - இலக்கியக் கழகத்தால 
வழங்கப்படும் விருதாகும் . இக்கழகம் சா நதி பிரசாத்து 
செயின் ( Shanti Prasad Jain ) என்பவரால் 1954 - இல 
நிறுவப்பட்டது . 


கிறது . 


திருவாரூர்ப்பளளு, சிவானந்தபோதம் , திருமழு 
வாடிப் புராணம் முதலிய நூல்களை இவர் இயற்றி 
யுள்ளார் . இவர்தம் சாத்திரப் புலமையும் , தமிழச் 
செய்யுள புனையும் ஆற்றலும் பெரும் பாராட்டுக 
குரியவை . இவர் கமலை ஞானப்பிரகாசர் , சத்திய 
ஞான பண்டாரம ஆகிய வேறு பெயாகளாலும 
வழங்கப்பட்டார் . இவர் தம்மிடம் வரும் மாணாக 
கர்களுக்குச் சிறந்த முறையில் பாடம் சொல்ல வல்ல 
வர் 


இப்பரிசுக்குரிய சிறந்த எழுத்தாளரைத தெரிவு 
செய்ய ஒரு தோவுக்குழு அமைக்கப்படுகிறது . அதில 
சிறந்த அறிஞர்களும் , எழுத்தாளர்களும் உறுப்பினா 
களாக இருப்பார்கள , இதுவரை இவவிருது 

பெற்ற 
பெருமக்களுள வி . எசு . காண்டேகர் , மகாகவி சங்கர 
குரூப்பு , தாராசங்கர் பானாசி ( Banerjee ) , டாக்டா 
கே.வி.புட்டப்பா , உமாசங்கர் சோசி ( Joshi ) , சுமித் 
திரானந்தன பந்து , இரகுபதி , சாகேய் 
டாக்டர் விசுவநாத சந்தியநாராயணா , விட்டுணு டே , 
இராம்தாரி , சிங்கு , திங்கர் , டாக்டர் தாத்தாத்திரேய 
இராமச்சந்திர பெந்தரே , கோபிநாத மொகந்தி , 
அகிலன் முதலியோர் சிலராவர் . 


பா.ம. 


பிராகு , 


ஞானப்பிரகாசர் ( திருவொற்றியூர் ) : 
இவர் கி.பி. 16 - ஆம் நூற்றாண்டினா ; ஒழுக்கம் மிகக 
துறவி ; சித்தாந்த சாத்திரங்களில் மிக்க 

புலமை 
பெற்றவர் ; உரையாசிரியரும் ஆவர் . இவர் இயற்றிய 
திருவொற்றியூாப் புராணம் புலவாகளால் பாராட்டப் 
படுவதாகும் . சங்கற்ப நிராகரணம் , சித்தியார் ஆகிய 
நூல்களுக்குச் செம்பாகமான உரை கண்டுள்ளார் . 
இவர்தம் ஆசிரியர் திருவாரூர் ஞானப்பிரகாசா 
ஆவர் . சைவமும் தமிழும இவருக்கு இரு கண்கள் 
போன்றவை . 


இத்தகைய உயர்ந்த விருது ஒன்று சுதந்திர இந்தியா 
வில் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென்ற 
கருத்தை முதன முதல் வெளிப்படுத்தியவர் இந்தியா 
வின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் . இராசேந் 
திரப் பிரசாத்து ஆவார் . அவர் தமது விருப்பத் 
தினைத் தொழில் அதிபர் சிலரிடம் வெளிப்படுத் 
தினார் . அதன விளைவாகத் தோனறியதே இந்த 
நிறுவனம் . 


பா.ம. 


ஞானப்பிரகாசர் ( மதுரை ) : இவர் கி.பி 15 
-ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாழ்ந்தவா ; 
சைவ நூல் பல உரைகண்ட இவர் சைவ சமயத்தில் 
ஆழ்ந்த பற்றுள்ளவர் ; சமரச நோக்குடையவர் . இவர் 
ஒரு துறவி . இவர்தம் ஆசிரியர் சத்தியஞான 
பணடாரம் . மதுரைச் சிவப்பிரகாசர் , ஞானப்பிரகா 
சரிடம் கற்றவர் . இவர் சித்தாந்த சாத்திரங்களில் 
மிக்க ஈடுபாடுடையவர் . சிவப்பிரகாசம் எனனும் . 
சிறந்த நூலுக்கு அரிய விளக்க உரை கண்டுள்ளார் . 
புதிரான சில பகுதிகள் இவரது விளககத்தால் 
தெளிவு பெற்றன . இவ்வுரை வெளியிடப் 

பெற 
மெய்கணட சாத்திரங்களுள் ஒன்றான 
சிவஞான சித்தியாரின் ஒரு பகுதிக்கும் உரை கண்டார் 
என்பது புலப்படுகிறது . 

பா.ம. 


ஞானயோகம் : இறைவனோடு இரண்டறக் 
கலத்தலே ஞானயோகமாகும் . பக்தன தனனுடைய 
புனிதமான அனபால் இறைவனோடு கலக்க முயல் 
கிறான் . ஞானி தன்னுடைய அறிவால் பரமபொரு 
ளோடு கலக்க முயல்கிறான் . பக்தனுக்கு நம்பிக்கை 
அடிப்படையாக அமைவதுபோல , ஞானிக்குத் தனனம் 
பிக்கை அடிப்படையாக அமைகிறது . இங்கே அகங் 
காரத்திற்கு இடமிலலை . சாதவிகப் பணபில் 

வாழ 
கிறவனுக்கே ஞான நாட்டம் ஏற்படும் . 


வில்லை . 


உளளே 


ஞானபீட விருது : இது பாரதிய ஞானபீட 
இலக்கிய விருது எனவும் கூறப்படும் இது ஒவ்வோர் 
ஆண்டும் சிறந்த எழுத்தாளருக்கு வழங்கப்படும் . இந் 
திய அரசியலமைப்பால ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ள 15 


ஞானி பரம்பொருளைத் தன 

தேடு 
கிறான் . நான் யார் ? என்னும் ஆராய்ச்சியில் ஈடுபடு 
கின்றான . இதனைத் தத்துவ விசாரம் எனபர் . 
பொதுவாக உலகியலில் உடம்பை நான் என்பர் ; 
ஐம்புலன்களை , மனத்தை , புத்தியை நான் 
ஞானியோ தன்னுடைய அறிவால் , இவற்றையெல 
லாம் நான் அலலன் எனறு ஒதுக்கிவிட்டு , நான் எது 


எனபா . 


ஞானவரோதய பண்டாரம் 


702 


ஞான வாசிட்டம் 


என்று தேடுவான் . இத்தகைய தேட்டமே , ஞானியை 
இ றைவனிடம் சோககிறது . இதனை எதிர்மறை நெறி 
எனறு கூறினாலும் , எது பரமபொருள் என்று தேடு 
கின்ற திறததால , உடன்பாட்டு நெறி என்று 
லாம் . 


கூற 


நாதரைத் தம் ஞானாசிரியராகக் கொண்டவர் 
என்றும் , கச்சியப்பரிடம் கல்வி கற்றுச் சிறந்திருக்கலாம் 
என்றும் கருத இடமுணடு காளமேகப் புலவர் இப் 
பெரியாரையும் , இவர்தம புலமையையும் சிறப்பித்துப் 
பாடுதலால் இப்புலவர் காளமேகப் புலவர் காலத்தில் 
வாழந்தவர் என்றும் ( கி.பி. 15 - ஆம் நூற் . முற்பகுதி ) 
அறிஞர் கருதுவர் . 


ஞானயோகத்தைத் துறவு நெறி நிவாத்தி மார்க் 
கம் என்று கூறும் உணமையான ஞான யோகியின் 
தனமைகள் 1 ) மெயப்பொருளில் நாட்டம் , 2 ) புலன் 
ஒடுக்கம் , 3 ) மெய்பபொருளைத் தவிரப் பிறவறறைப் 
பொய்ம்மை எனக் கருதுதல் , 4 ) முத்தியிற பேரவா 
ஆகியனவாகும் . திருக்குறளில் ஞானத்தை நிலையா 
மை , துறவு , மெய்யுணாதல , அவாவறுத்தல 

என்ற 
அதிகாரங்கள் விளக்குகின்றன . இங்கே நிலையாமை 
எனற உணாவு விவேகம் என்ற கருத்தில உள்ளது . 
துறவு என்பது புலன ஒடுககம . மெய்ப்பொருளைத 
தவிரப் பிறவறறைப பொய்ம்மை என்று கருதுவனே 
மெய்யுணாதலாகும் . உலக ஆசைகளை அகற்றினால 
முத்தியிற பேரவா தோனறுமாதலால முத்தியை 
அவாவறுத்தலாகக் கொள்ளலாம 


தாமியற்றிய உபதேச காண்டத்தில் முருகக் 
கடவுளுக்கு இரு பாடல்கள அமைத்துள்ள திறத்தா 
லும் , பொங்குதமிழ் மொழியினுப தேச காணடம் 
புகறியெனச சிறிதருளும் புனிதன் செவ்வேள எனக் 
குமரக்கடவுளைத 

துதியில் 

பாராட்டுவதாலும் 
எறகுப் பேறுநலகுங் குருபரன் என முருகவேளை, 
நூலுள் சுட்டுவதாலும் இப்புலவர் சிறந்த முருகபக்தா 
எனத் தெளியலாம் . எங்குலத் தேவாகிய திருத்தணி 
யில் வரும் சரவணன் எனனும் பாடலடி கொண்டு 
முருகக் கடவுளே இவர்தம் குலதெய்வம் எனபதும் 
அறியக்கிடக்கிறது . முருகன் திருவருளால இவர் கவி 
பாடும் திறம் பெற்றாா எனபதும் , விராலிமலை 
முருகன் திருக்கோவில் தோற்றத்துக்கு இப்புலவரே 
காரணமானார் எனபதும் புதுக்கோட்டை வரலாற்று 
நூலில் இடம்பெறும் குறிப்புகளாம் . 


ஞான சாதனத்தில் 1 ) சிரவணம் ( கேட்டல் ) , 2 ) 
மனனம் ( சிந்தித்தல் ) , 3 ) நிதித்தியாசனம் ( தெளிதல ) 
4 ) ஆத்மாசாடசாத்காரம் ( நிட்டை கூடல் ) எனறு சில 
படிகளையும் பெரியோர்கள் கூறுகின்றனர் . சிரவண 
மென்றால் , 

வேதங்களைக் கேட்டல , உபநிடதங் 
களைக் கேட்டல் , ஞானப் பகுதியின் முடிவாகவுள்ள 
மகா வாக்கியங்களைக் குரு மூலமாகத் 
கொள்ளல் முதலியன . மனனம் 

என்றால் 

கேட்ட 
வற்றை மனத்தில் கொண்டு வருதல் , நிதித்தியாசனம் 
எனறால முழுமையான தியானப் பயிறசி ஆத்ம சாட் 
சாத்காரம் என்றால் உணமையான பரம பொருளைத் 
தலைக்கூடுதல் . 


தெரிந்து 


டைய 


கூடல 


சித்தாந்த நூலகளும் ஞானத்தை விளக்கும்போது 
கேட்டல் , சிந்தித்தல , தெளிதல , நிட்டை 
எனறே பிரித்துக் கூறுகின்றன . மேலே கூறப்பட்ட 
நானகு நெறிகளும் கடைசியில் இறைவனைச் சென்ற 
டையத் துணைபுரிகினறன . 

இரா.கோ. 


உபதேச 


கந்தபுரணத்தின் 

ஏழாம் காண்டமாகிய 
உபதேச காணடம் இப்புலவர் இயற்றிய நூலாகும் . 
முதல் ஆறு காண்டங்களைக் கசசியப்ப சிவாசசாரி 
யார் இயற்றினார் , உபதேச காணடததை இவரு 
மாணவரான 

கோனேரியப்ப முதலியார் 
முதற்கண பாடினார் என்றும் , பினனா 

பினனா இரணடாம 
முறையாக அதனையே இவ்வாசிரியரும் பாடினார் 
எனறும் கூறுவர் . எனவே , உபதேச காணடம இரு 
புலவர் பெரு மக்களால் பாடப்பட்டுளளதென்பது 
புலப்படும் . 
இப்புலவர் பாடியுள்ள 

காண்டத்தில் 
இவர் திருமுருகாற்றுப்படை , தேவாரம் , சிந்தாமணி , 
கம்பராமாயணம் முதலிய நூல்களில் நல்ல பயிறசி 
யுடையவர் எனபதும் , வடமொழிப் பயிறசியொடு 
சாத்திர நூலகளிலும் சிறந்து விளங்கினார் என்பதும் 
அறியப்படுகின்றன . இவர் தம் நூலில் சந்தவகை விருத் 
தப்பாக்களின் ஆட்சியும் , இயறகை வருணனை மாட் 
சியும் ஒருங்கே அமைந்து காணப்படுகின்றன . 
ஞானவரோதய பண்டாரம 

பண்ணின 
காண்டம் க - ககுத் திருவிருத்தம 2713 " 

எனபது 
உபதேச காண்டப் பதிப்புகளில் காணப்படும் குறிப் 
பாதலின் உபதேச காண்டம் 2713 பாடலகளைக் 
கொண்டது என்பது புலனாகும் . 

இரா செ . 
ஞானவாசிட்டம் : 

ஒரு அத்துவைத 
வேதாந்த நூல் . இது வசிட்ட முனிவர் , 


காண 


ஞானவரோதய பண்டாரம் 

என்னும் 
புலவர் , தமிழ்நாட்டில் 

சோழ 

மணடலத்தினைச் 
சேர்ந்த திருச்சிககு அணமையிலுள்ள வயலூரில் பிறந்த 
சைவத் துறவியாவார் . தாமியற்றிய உபதேச 
டத்தில் , கருதரிய காஞ்சிவளர் கச்சியப்பக் கற்பகத் , 
தாருவை யிறைஞ்சிக கருததில் வைபபாம எனறு 
கச்சியப்பருக்கு வாழ்த்துக் கூறுவதாலும் , வயலூரில் 
எந்தைக்கு எங்கணும் புகழ உபதேசஞ் செய்து என்ற 
தொடரில் அருணகிரிநாதரை எநதை எனக் குறிப் 
பிடுவதாலும் இப்புலவர் , இவ்விரு பெருமக்களுக்கும் 
பிற்பட்டவர் என்று துணியலாம் . இவர் , அருணகிரி 


ராம 


ஞானவாசிட்டம் 


703 


ஞான வெட்டி 


மனத்தால நினையாமலிருப்பதே எலலாவறறையும 
விடுதலாகிய தியாகமாம் என்று கூறினார் . பிறகு 
ஞானம் 

நாட்டிற்குச் சென்று 
அரசாண்டான் , 


அரசன் 


பெற்று , 


ஞானிகள் எப்படி வாழவேண்டும் என்ற முறையை 
வசிட்டர் இராமனுக்கு உபதேசித்தார் . அந்த 
அறவுரைகள எல்லோரும் கடைப் பிடிக்க வேண்டிய 
ஒழுக்க முறையாகும் . 

வசிட்டர் இராமனிடம் , 
வெளியில் எல்லாச் செயலகளையும் விளையாட்டாகச் 
செய்து , மனத்தில் ஒன்றும் செய்யாதவனாக இருக்க 
வேண்டும் என்று கூறினார் . மனத்தில் வைராக்கியம் 
விளங்கவேண்டும் வெளியே கோபம் மிகுந்தவனாக 
விளங்கவேண்டும் . ஆனால் , எல்லோரையும் உறவினரா 
கவே கருதவேண்டும் என்று வசிட்டர் இராமனுக்கு 
உபதேசம செய்தார் . 

இரா.கோ. 


இந்த 


பிரானுக்கு ஆனம ஞானத்தை உபதேசித்தருளியதைப் 
பற்றி விளக்கும் நூலாகும் . இந்நூலில் 2055 எளிய 
பாடல்கள் உள்ளன . இது ஆறு பிரகரணங்களாகப் 
பிரிக்கப்பட்டு நாற்பத்து மூன்று கதைகளுடையதாய் 
அமைந்திருக்கிறது . வசிட்டர் உபதேசத்திற்குப்பிறகு , 
இராமனுடைய திருமணம் , இலங்கைப் போர் , மன்ன 
னாகி அரசாளுதல் முதலியன நடை பெறுகினறன . 
வடமொழியிலிருந்து பாடல்களாக மொழிபெயர்க்கப் 
பட்டதாதலின் இது 

வழிநூல் , இதன் ஆசிரியர் 
கவிராச பண்டிதர் மகன் வீரை ஆளவந்தார் என்பவர் . 
வீரை பாண்டி நாட்டிலுள்ள ஊர் . இராமன் கல்வி 
கற்றபின் தீர்த்த யாத்திரை சென்று திரும்பினான் 
உலகம் நிலையற்றது , எல்லாம் அழியும் என்று அவன 
அறிந்து கொணடான . ஆகவே மனம் தளர்ந்தான . 
இராமனுக்கு உலக ஆசையினால இந்நிலை ஏற்பட 
வில்லை . சிறந்த வைராக்கியத்தினால் இந்நிலை 
ஏற்பட்டது . ஆன்மாவைப் பற்றி உபதேசிததால , 
மனத்தெளிவு எய்தி எல்லாச் செயல்களையும் 
சரியாகச் செய்வான் என்று விசுவாமித்திரர் கருதி 
னார் . ஏன , இங்ஙனம் துயருடன் காணப்படுகின்றாய் 
என்று 

விசுவாமித்திரர் இராமனைக் கேட்டார் . 
இராமன் கூறிய பதில் மிகவும் வைராக்கியமுடைய 
தாகவும் , கற்போர் உள்ளத்தைத் தூய்மையடையச் 
செய்வதாகவும் , அமுதமபோலவும் அமைந்திருந்தது . 
பிறகு 

விசுவாமித்திரரின் வேண்டுகோளுக்கிணங்க 
வசிட்ட முனிவர் பல கதைகளின் மூலம் இராமனுக்கு 
ஞானோபதேசம் செய்தார் அறிவுரைகளின் பலன , 
இராமன சித்தந் தெளிந்தான ; பிறகு ஆட்சியைத் 
திறம்பட நடத்தினான் . அந்த உபதேசத்தில் அடங்கிய 
ஒரு கதை : ஓர் அரசனும் அரசியும் யோகம் பயின்று , 
பிறகு அறிவு நூற பயிற்சியும் பெற்றனர் . அரசிக்கு 
ஞானமுணடாயிற்று . ஞானம் 

கிட்டாத அரசன் , 
மனைவி தடுத்தும் கேளாமல காட்டிற்குச் சென்று 
தவம் செய்தான் . அரசன காட்டில கடுந்தவம் செயத 

மிகவும் மெலிந்துவிட்டான் . அரசனை , 
மனைவி முனிவர் வேடத்தில் சென்று பார்த்தாள . 
ஆகாயத்திலிருந்து தன்னெதிர் இறங்கிய அம்முனி 
வரை அரசனாகிய தவசி மகிழ்ச்சியோடு வரவேற்றுத் 
தனக்கு உபதேசம் செய்யுமாறு கேட்டான . முனிவர் 
எல்லாவற்றையும் விடுக என்றார் . உடனே தவசி 
இந்தக் கமண்டலமும் கோவணமும் தானே என்று 
கூறிக் கமண்டலத்தை உடைத்துக் கோவணத்தைக் 
கிழித்தாா, முனிவர் , எல்லாம் விடவிலலையே 
என்றார் தவசி . உடலைக் குறிப்பிடுகின்றீர்களா 
என்று கூறி , மலையிலிருந்து உயிர்விடத் துணிந்தார் . 
உடனே முனிவர் தடுத்து , உயிர்போனபின் என்ன 
பயன் அடைவாய் என்று கேட்டார் . பிறகு அவனை 
நிறுத்தி , விடுவது என்பது பொருள்களை உடைத் 
தும் கிழித்தும் விடுவதன்று . எந்தப் பொருளையும் 


ஞானவெட்டி எனனும் நூல் வைத்தியம் , 
யோகம் , வேதாந்தம் முதலிய கருத்துகளை உள்ளடக் 
கியதொன்றாகும் . இவ்வுலகும் , இவ்வுலகில் இடம் 
பெறும் உயிர்ப்பொருள்களும் , கருத்துகளும் , ஞான 
வொழுக்கங்களும் சிவபெருமானின் தமருக ஒலி 
யினின்றும் பிறந்தன என்னும் கருத்தைப் பிணஞ்சுடும் 
வெட்டியான் 

பாடுவதாக அமைந்தது 
நூலாகும் . 

இந்நூல பாயிரப்பகுதி நீங்கலாக 1899 பாடல் 
களைக் கொண்டது . ஞானவெட்டி -1500 எனறும் 
ந்நூல் வழங்கப்படுவதால தொடக்கத்து இந்நூலுள் 
1500 பாடலகள் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் , பின் 
னர்ப் பல பாடலகள் இதனுள் சேர்ககப்பட்டிருக்கலாம் 
என்றும் , அவ்வாறு சேர்த்த பினனரும் 1500 என்றே 
வழங்கப்பட்டது என்றும் கருத இடமுண்டு. தெயவத 
தன்மை பொருந்திய திருவள்ளுவ நாயனார் திருவாய் 
மலர்ந்தருளிய ஞானவெட்டி -1500 என்று பதிப்பு 
களில் காணப்படுவதால் , திருவள்ளுவர் பெயர் 
கொண்டு வாழ்ந்த பிற்காலப் புலவர்களுள ஒருவர் 
இந்நூலை இயற்றினார் எனக் கொள்ளுதல பொருந் 
தும் . இந்நூல பெரும்பாலும் விருத்தப்பாக்களால் 
ஆனது . வெண்பாககளும் யிடையே இடம் 
பெறுகின்றன . பாடல்தோறும் தலைவனை ஆணடே 
என விளித்துக கூறும் போக்குக் காணப்படுகிறது . 


1 


ததால் 


இந்நூலின் முற்பகுதி ஆறாதார தரிசனை , ஆறா 
தாரவகை , இந்திரிய விவரம் , வசியமுறை , ஆயுள் 
விருத்தி , பிறவித் துன்பம் , கற்ப சாதனை , யோக 
சாதனை , யோக சித்தி , வாதமுறை பற்றிய கருத்து 

கூறுகிறது . பிறபகுதி கௌரி 
சுணணம் , பளிங்கு பாசாண பற்பம் சாதிலிங்கப்பற்பம் . 
நாகப்பற்பம் , சிங்கப்பற்பம் போன்ற பற்ப வகைகள் 


களைக் 


பாசாண 


1 


ஞானாமிருதம் 


704 


ஞானாமிருதம் 


சாமிப் பிள்ளை உரையோடு 1954 - இல் அண்ணா 
மலைப் பல்கலைக் கழகத்து வெளியீடாகவும் அம்பைச் 
சங்கரன உரையோடு 1984 - இல் சைவசித்தாந்த நூற 
பதிப்புக் கழக வெளியீடாகவும் வெளியிடப்பட்டது . 


களைக 


ஞானாமிருத 28 - ஆம் அகவலில் , அருள் ஆபர 
ணன் அறத்தின வேலி , பொருள் மொழி 

யோகம் 
கிரியையின புணர்த்த 

அருளமொழி திருமொழி 
போலவும் என்பதனால் 

ஆசிரியரின் குருநாதர் 
அருணமொழித் தேவர் என்னும் இயற் பெயர் பெற்ற 
பரமானந்த முனிவா என்பது தெரிகிறது .. 


இரா.செ. 


உணமை 


குறித்தும் , குமரிலேகியம் ( வான குமரி லேகியம் 
காணும் - மேகாதி மேகம் தான பயந்தோடியே போங் 
காணும் ) , வாலைத் திராவகம் போன்ற மருந்து 
வகைகள் குறித்தும் பேசுகினறது . சித்தர் கோவையுள் 
திருவளளுவர் ஞானம் என்னும் பெயரில் வழங்கும 
பகுதி இந்நூலிலிருந்து எடுக்கப்பட்ட 20 பாடல 

கொணடதாகும் கமபன வம்பன் ; தேவார 
திருவாசகம் தியக்கம் தரும் ; நைடதம புனைந்துரை 
என்று இந்நூல் கூறுகிறது . இந்நூல் 

கி.பி 18 - ஆம 
நூற்றாணடைச் சார்ந்தது எனபர் . 

ஞானாமிருதம் சைவ சித்தாந்த 
களைச் செந்தமிழில விளககும தத்துவ நூல் . இது , 
சைவ சித்தாந்தம் கூறும் சரியை , கிரியை , யோகம் , 
ஞானம் என்னும் நான்கினையும் தமிழில் விளக்கும் 
நூல் ; சைவ சித்தாந்த சாத்திரங்கள எனப்படும் 14 
மெய்கண்ட சாததிரங்களுக்குக் காலத்தால் முற்பட்ட 
நூல . திருவாலீசுவரம் கோயிலில் உள்ள கலவெட்டு 
கள மூலம் கி.பி. 12 - ஆம் நூற்றாண்டின பிற் பகுதியில் 
தோன்றி கி.பி. 13 - ஆம் நூற்றாண்டுத் தொடக்கப 
பகுதி வரை வாழந்த வாகீச முனிவர் இந்நூலாசிரியா 
என்பது விளங்குகிறது . அவர் அக்காலத்துத 
னாட்டில் சிறநதிருநத கோளகி மடததைச் சார்ந்தவா 
எனபதும் தெரிகிறது . 


என 


உள 


அப்பாடலில் இடம் பெறும் கோடல ஆதி 
பது அருண் மொழித தேவரின ஊர் என்று கருதப் 
படுகிறது . அவ்வூர் சென்னையை அடுத்துள்ள கோடம் 
பாக்கம் ஆகுமென்று சிலர் கூறுகினறனா . வேதா 
ரணியத்தை அடுத்த பகுதியில் அந்த ஊர் 
ளது என்றும் பிறவாறும் கூறுவாருமுளர் . 

ஞானாமிருத ஆசிரியர் தென் தமிழ் நாடு சென்று 
சைவ சமய உணமைகளைப் பரப்பி வந்திருக்கிறார் . 
பிற்காலத்தில் அவர் , இயற்பெயராலன்றி ஞானா 
மிருத ஆசிரியர் என்னும் சிறப்புப் பெயரால் குறிப் 
பிடப் பெற்றார் . ஞானாமிருத ஆசிரியர் சந்தானம் 
எனறே வாகீச முனிவரின் சீடர்கள தங்களைக கூறிக 
கொள்ளும் ஏற்றம் உருவாகியது . 


தென 


கிரியா 


கடை 


ஞானாமிருதத்தில் இப்போது சரியை , கிரியை , 
யோகப் பகுதிகள கிடைககவிலலை . சிவஞான முனிவர் 
தம் சிவஞான பாடிய உரையில் 

பாதத் 
திலிருந்து ஒரு செய்யுளை எடுத்துக் காட்டியுள்ளார் . 
ஒரு செய்யுளின் தலைப்பு மட்டும் ஞானாமிருத 
உரையில் காட்டப்பெற்றுள்ளது . இவ்விரு காரணங் 
களையும் கொண்டு நோக்கினால மறறைப் பகுதி 
மறைந்து விட்டது எனனும் 

செய்தி புலனாகும் . 
ஞானப் பகுதியில் 75 அகவலகள இப்போது கிடை 
துள்ளன . 


அஞ்ஞானமாகிய கடலிலே ஆகமங்கள் என்னும் 
மத்தை நாட்டிக் குருநாதனின உபதேசம் எனனும் 
கயிற்றால் புத்தி எனனும் கையைக் கொண்டு 
யும் போது ஞானமாகிய அமிருதம் வெளிப்படுவதால 
நநூலுக்கு ஞானாமிர்தம் என்பது பெயராயிற்று 
எனறு நூற்பெயர்க் 

கூறப்பட்டுள்ளது 
நநூலை விளக்கும் செய்திகளுட் சில வருமாறு : 


காரணம் 


- 


| 


உலகைக 


வகை 


ஒருவன 


இந்நூலைப் பாயிரம் , சம்மிய ஞானம் ( நிலைப் 
பேற்றறிவு ) , சம்மிய தரிசனம் , பாசபந்தம் , தேகாந் 
தரம் , பாச அனாதித்துவம் , பாசசசேத இயல , பதி 
நிசசயம் , பாச மோசனம் என்னும் ஒன்பது 
களாகப் பிரித்து 75 அகவல்களில் ஆசிரியா விளக்கி 
யுள்ளார் . சிவஞான போத 

மாபாடிய 

உரையில் 
சிவஞான சுவாமிகள 15 இடங்களில் இந்நூலை மேற 
கோளாகக் காட்டியுள்ளார் . பெருந்திரட்டு 
நூலில் முப்பது இடங்களில் உரையுடன அந்நூலா 
சிரியர் இந்நூலைச் சேர்ததிருககிறார் என்பதன 
வாயிலாக இதன் பெருமையை ஊகித்து உணரலாம . 
இந்நூல் , 1904 - இல சேத்தூர் ரா . சுப்பிரமணியக 
கவிராயர் அவர்களால் மதுரைத் தமிழ்ச் சங்கப் 
பதிப்பாக முதலில் வந்தது . பின்னர் , ஒளவை . துரை 


குடத்தைக கண்டதும் அதனை உண்டாககிய 
ஒருவன இருத்தல் வேண்டும் ; அதுபோல 
கண்டதும் அதனை உண்டாககிய ஒருவன் இருத்தல 
வேண்டும் . 
குயவன் குடத்தை உண்டாக்குவதைப் 

பார்த 
திருப்பதாலேயே , வேறொரு குடத்தைக் காணும் 
போது அதனை உண்டாக்கிய 

இருக்க 
வேண்டும் என்பது தெரிகிறது . இறைவன் எந்த 
உலகையும் உணடாககுவதைப் பார்க்காதபோது , 
இந்த உலகை அவன உண்டாக்கினான என எப்படிக 
காளவது என்னும் உலகாயதனின் வினாவிற்குப் 
பினவரும விடை கூறப்பட்டுள்ளது . குடம் உருவ 
முடையது ; சில காலம் சென்றதும் அழிகிறது . அத 
னால குயவனைக் காணாதபோதும் அது 
கப்பட்ட பொருள் எனபது தெளிவாகிறது . உலகம் 


என்ற 


உண்டாக 


| 


| 


ஞானியார் அடிகள் 


705 


ஞானியார் அடிகள் 


காணா 


உருவமுடையது ; உலகில் உள்ள பொருள்கள் அனைத் 
தும் அழிகின்றன . அதனால் அழியாத - நித்தியமாக 
உள்ள ஒருவன் இருந்தால் தான் அவனைக் 
விட்டாலும் அவனால் இவ்வுலகம் தோற்றப்பட்டு 
அழியும் என்பதனை அறிந்து கொள்ள முடியும் . அழி 
கின்ற பொருள்களாக இருப்பதால் அவற்றைத் 
தோற்றுவிக்க அழியாத ஒருவன வேண்டும் ; அவன 
அழியாதவன் ஆதலால் , அவனைத் தோற்றுவிக்க 
யாரும் வேண்டுவதில்லை . 


ஏவல 


அறிவுடைய ஆன்மா ஐம்பொறிகளுக்கு 
செய்வதால் , அதன அறிவை விளங்கவிடாமல் மறைக் 
கும் ஒரு பொருள் இருக்கவேண்டும் . அதனை இறை 
வன உண்டாக்க வேண்டியது இல்லை ; 
அதுவும் அநாதி நித்தியப் பொருளாகிறது . அதுவே , 
ஆணவ மலம் எனப்படுகிறது . 


அதனால் 


ஞானியார் அடிகள் 


உலகத்துச் சடப்பொருள்கள் அனைத்தும் காரி 
யம் . அவற்றுக்கு மூலமாகக் காரண நிலையில் ஒரு 
பொருள் இருக்கவேண்டும் . அது பல வாக இருந்தால் 
அழியும் , அதனால் ஒரு பொருளாகத்தான் இருக்க 
வேண்டும் . கடவுள் அதனை உணடாக்கினார் 
என்றால் , அவரிலிருந்து அது 

தோன்றியிருக்க 
வேண்டும் . அவர் சித்துப் பொருள் . சித்துப் பொருள் 
சடத்திற்கு மூலமாக முடியாது . அதனால் , மூலமாகிய 
சடப்பொருள் கடவுளால் உண்டாக்கப்படாமல் 
அநாதி நித்தியமாய் இருக்கவேண்டும் . இப்பொரு 
ளுக்கு மாயை என்பது பெயர் . கடவுள் காரியமாகிய 
உலகைத் தோற்றுவிக்கிறார் . 


திருப்பாதிரிப்புலியூரில் , வீரசைவத் திருமடத்தின 
நான்காம் குருமூர்த்தியைக் குருவாகக் கொண்டு 
போற்றிவந்த அண்ணாமலை - பார்வதி தம்பதியர் 
தம் மகவைக் குருமூர்த்திகள் பொறுப்பில் மடாலயத் 
திலேயே விட்டு வந்தனர் . இளமைக் காலம் முதலே 
நான்காம் குருமூர்த்தியின் சீடராக இருந்து , 
மடத்தின் பொறுப்புகளை யெல்லாம் 

கவனிதது 
வந்து பழனியாண்டிதம் 17 - ஆம் அகவையில் , திருமடத் 
தின் 5 - ஆம் குருமூர்த்தியாக அருளாட்சிப பொறுப் 
பில் அமர்ந்தருளினார் . திருமடாலய மரபுப்படி , 
சிவசண்முக மெய்ஞ்ஞான சிவாசாரிய சுவாமிகள் 
எனப் பெயர் பெற்றார் . இவர் தாம் ஞானியாரடிகள் 
என தழிழர்களால் போற்றிக் கொண்டாடப்பெறும் 
சான்றோர் ஆவர் . 


மேற் காற்றடிக்கத் திரண்ட சருகிலை, வாடைக் 
காற்றில் சிதறிப் போவது போல ஊழ்வினைக 

எககேற்ற 
வாறு கூடிப்பிரியும் உடன் பிறந்தார் , சுற்றத்தார் , 
மனைவி , மக்கள் ஆகியோரிடத்தே வைத்திருக்கும் 
பாசத்தை அறுத்து அகற்றல் வேண்டும் . 


52 ஆண்டுகள் குருபீடத்தில் அருளாட்சி நடாத்தி , 
சைவமும் தமிழும் தழைத்தோங்கச் சிவிகையூர்ந்து 
தமிழகம் முழுவதும் 

சென்று , சொற்பொழிவின் 
மூலமும் , அணுகியிருந்து அறவுரை கூறித் திருத்து 
மூலமும் , வேற்றுமை 

பாராட்டாது 
வந்தோர்க்கெல்லாம் தமிழும் சைவமும் சார்ந்த நூல் 
களைப் பாடம் சொல்லுதலின் மூலமும் , தமிழும் 
சைவமும் தழைக்கத் தொண்டு புரிந்தார் . 


சிறுவன் ஒரு குறுந்தடியை நாயின்மேல் வீசினால் 
நாய் அக்குறுந்தடியின் மீது பாயாது . எறிந்த அச்சிறு 
வன்மீது 

பாயும் . சுக துக்கங்கள் வரும்போது 
அவற்றைச் செய்தார் மீது விருப்பு , வெறுப்புக் 
கொள்ளாமல் அவை ஊழ்வினையால் வருகின்றன 
என்பதை உணர்தல் வேண்டும் . 


வதன் 


சக . 


ஞானியார் அடிகள் : இவர் தழிழகத்தில் 
கும்பகோணத்தை அடுத்த திருநாகேச்சுரத்தில் . 
வீரசைவ மரபில் , அண்ணாமலை - பார்வதி என்ப 
வர்களின் மகனாக கி.பி. 1873 - இல் பிறந்தார் . 
இவரது இயற்பெயர் பழனியாண்டி , 


தழிழ் , வடமொழி ஆகியவைகளை மரபு நெறி 
யில் நின்று நல்லாசிரியர்களிடம் பதினேழு ஆண்டு 
களும் , தெலுங்கு மொழியை நான்கு ஆண்டுகளும் 
ஆங்கிலத்தை ஏழு ஆண்டுகளும் துறைபோகக் கற்ற 
அடிகள் , பட்டி தொட்டிகளிலெல்லாம் சிவிகையூர்ந்து 
சென்றே தழிழையும் சைவத்தையும் பரப்பினார் . 


வா . க . 

- 9 - 45 


ஞானியார் அடிகள் 


706 


ஞானேசுவரர் 


திருப்பாதிரிப்புலியூர்ப் புராணம் , திருப்பாதிரிப் 
புலியூர்த் தோத்திரக்கொத்து , அற்புதத் திருவந்தாதி , 
அவிநாசிநாதர் தோத்திரக்கொத்து , கந்தர் சட்டிச் 
சொற்பொழிவுகள் , நிட்டானுபூதி சாரம் மூலமும் 
உரையும் ஆகியவை ஞானியாரடிகளால் பதிப்புச் 
செய்யப்பெற்றவை . 

வை.இர. 


ஞானேசுவரர் : ஞானேசுவரா என்றும் ஞான 
தேவர் என்றும் குறிப்பிடப்படுமிவர் மராட்டிய 
மாநிலத்தில் ஆபேகாவ் என்னும் ஊரில் வாழ்ந்தவர் . 
இவர் பந்த் எனப்படும் அந்தணர் குலத்தவர் . தந்தை 
யார் பெயர் விட்டலபந்து . 


அடிகளின் சொற்பொழிவால் ஈர்க்கப்பெற்ற 
பாலவநத்தம் சமீன்தார் பாண்டித்துரைத்தேவரிடம் 
அடிகள மதுரையில் , தழிழ்ச் சங்கம் நிறுவ வேண்டு 
கோள் விடுத்ததால , 1901 - இல் மதுரையில் மதுரைத் 
தமிழ்சங்கம் நிறுவப்பட்டது . 

இவர் , 1903- இல தம் திருமடத்துக்கு வந்த , 
பாண்டித்துரைத் தேவர் தம்மைக் கொண்டு , தம் 
திருமடத்தில் வாணிவிலாச சபை என்ற சபையைத் 
தோற்றுவித்து வாரந்தோறும் சொற்பொழிவு செய்து 
வந்தார் . 

தென்னார்க்காடு மாவட்ட நடுவராக இருந்த 
சே.எம் நலலசாமிப்பிள்ளை , மறைமலையடிகள் 
சதாசிவம் பிள்ளை ஆகியவர்களின் 

துணையுடன் 
சைவசித்தாந்தக் கொள்கையைப் பரப்பச் செனனை 
யில் இருந்து பணியாற்றும் நிறுவனமாக , சைவசித் 
தாந்த மகாசமாசத்தை 1905- இல் தம் திருமடத்தி 
லேயே தொடக்கிவைத்தார் . சமாசத்தின் சார்பில் 
சித்தாந்தம் இதழைத் தொடங்கி வைத்தஞானியார் 
அடிகளே பெரியார் ஈ.வெ.ரா. வின் குடியரசு 
இதழையும் தொடங்கிவைத்தார் . 

கரந்தையில் வாழ்ந்த வழக்கறிஞர் த.வே. 
உமாமகேசுவரம் பிள்ளையின் துணைக் கொண்டு 
திருவையாற்றிலுள்ள வடமொழிக் கல்லூரியை வட 
மொழி தமிழ் என்ற இரு மொழிக் கல்லூரியாக 
அமையவும் , அரசர் கல்லூரி என்ற பெயர் அமையவும் 
அரும்பாடுபட்டு முடித்த ஞானியார் அடிகள் , 1933 
- இல் தம் 60 - ஆம் ஆண்டு நிறைவு விழாப் பேரவையில் 
உமாமகேசுவரம் பிளளைக்குச் செந்தமிழ்ப் புரவலர் 
என்ற பட்டமளித்துச் சிறப்பித்தார் . 
ஆதீனச் சார்பில் 

தொடக்கப்பள்ளி அமைத்த 
முதல் சந்நிதானம ஞானியார் அடிகளே . காலந்தவ 
றாமையும் காரியமாற்றலும் அடிகளின் தனிப்பண்பு . 
எளிமை என்பது அடிகளின பிறப்பிலேயே அமைந்த 
பண்பு . தாமே பல மடங்களுக்குச் சென்று மடாதி 
பதிகளைச் சந்தித்து ஆகக வேலைகளுக்கு வழி 
காணுமாறு தூண்டியதுண்டு . இவர் 1916 - இல் மயிலம் 
18 - ஆம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகளையும் 
1925 - இல் பேரூர்ச்சாந்தலிங்க 

அடிகளையும் கண்டு 
தமிழ்க்கல்லூரி அமைக்கவும் சைவசமயம் தழைக்கவும் 
வழிவகை காணுமாறு செய்தார் . இன்று அங்கெல 
லாம் தமிழ்க் கல்லூரிகள் தமிழ்த் தொண்டு புரி 


விட்டலபந்து இளமையில் அந்தணர்களின் நெறிப் 
படி வேதஙகற்று விரக்தி மனங்கொண்டு தலயாத்திரை 
செய்யலானார் . அப்போது உருக்மா என்பவளைத் 
திருமணம் செய்து கொணடு இல்வாழ்க்கையிலீடுபட் 
டார் . ஆனால் , இல்லறத்தில் தொடர்ந்து வாழ 
விரும்பாமலும் தம் மனைவியிடமும் 

கூறாமலும் 
காசிக்குச் சென்று 

சிரிபாத 

சுவாமி என்பவரிடம் 
துறவு மேற்கொண்டார் . இவர் குரு சிரிபாத சுவாமி 
கள் தலயாத்திரை செய்யும் சமயம் , விட்டலபந்து 
திருமணமானவர் என்பதை அறிந்து அவரை மீண்டும் 
இல்லறத்தில் வாழுமாறு பணித்தார் . குருவின் கட்ட 
ளையை மேற்கொணட விட்டலபந்து தம் மனைவி 
உருக்மாவுடன் 

மீண்டும் 

இலவாழக்கையை மேற் 
கொண்டார் . 


- 


. 


சன்னியாசம் பெற்ற பந்து மீண்டும் இல்லறத்தி 
லீடுபட்டமையால் ஆபேகாவ . ஆலந்தி போன்ற நகரங 
களிலிருந்த அந்தணர்கள் இவரைப் புறக்கணித்தனா . 
ஊர்க்கட்டுப்பாட்டால் . வாழ வழியின்றி வறுமையில் 
வாடினார் . இந்நிலையில் 

மைந்தராக ஞானதேவா 
கி.பி. 1275 - இல் பிறந்தார் . 


ஞானதேவர் அவர் உடன்பிறந்தார் ஆகியோருக் 
குப் பூணூல் அணிவிக்கவும் வேதம் கற்பிக்கவும் 
ஆலந்தியிலுள்ள அந்தணர்கள் மறுத்தனர் . ஞானே 
சுவரர் தம் வாழ்க்கையை எதிர் நீச்சலிலேயே 
தொடங்கினார் . 


கின்றன . 


ஞானியாரடிகள் நூல் ஏதும் எழுதவில்லை . தம் 
முடைய குருநாதர் மேல் பாடிய குருதுதி 49 பாட்டு 
களும் , ஞானதேசிகமாலை 23 பாட்டுகளும் , திலகவதி 
அம்மை துதி 7 பாட்டுகளும் இன்று ஞானியாரடிகள் 
இயற்றியளவாகக் கிடைக்கின்றன . 


ஞானேசுவரரும் சகோதரர்களும் இளமைப் பரு 
வத்தில் பிச்சையெடுத்து வாழும் நிலையை அடைந 
தனர் . இந்த நிலையில் ஞானேசுவரர் தங்களுக்கு 
மறைநூல் அணிவிக்குமாறு அந்தணர்களிடம் வேண்டு 
கோள் விடுத்தார் . அப்போதெழுந்த 

அறிவுபூர்வ 
மான வாதத்தில் ஞானேசுவரர் வெற்றிபெற்றார் . 
ஒருவன் பிறப்பினால் அல்லது வேதமந்திரங்களின் 
கருத்துணராமற் கத்துவதனால் மட்டும் 
வடைய மாட்டான் என்றும் , அவன் உயர்வடைவ 


உயர் 


| 


ப 


707 


நூ 


D 


தற்கு அவனது செயலே முக்கியம் என்றும் வாதிட் 
டார் . அச்சமயம் ஒரு கழுதையை வேதங் கூறச் செய் 
தார் . உருவத்தில் சிறியவனாயினும் , அறிவிலும் , பக்தி 
யிலும் சிறந்தவன் ஞானதேவன் என்று உணரச செய் 
தார் . இவருடைய காலத்தில் வாழ்ந்த நாமதேவர் 
எனனும் புலவா , ஞானேசுவரர் கா ஆதி என்னும் 
மராட்டிய மொழிப் பக்தி இலக்கியத்தில் இவரது 
வாழ்க்கை வரலாற்றைத் தொகுத்துப் பாடியுள்ளார் . 


யில் பாடியுள்ளார் . பாவார்த்த தீபிகா ( Bhavartha 
Deepika ) என்னும் பெயரில் பகவத் கீதை ககு உரை 
யெழுதிப் புகழடைந்தார் . இது ஞானேசுவரி என்றும் 
சொல்லப்படுகிறது . மராட்டியர்கள் இதனைப் புனித 
நூலாகக் கொண்டு பாராயணம் செய்வர் . 

இவர் 
காலத்தில் தான் ( கி பி . 13 - ஆம் நூ . ) விரிவுரைகள 
பாடல வடிவில் வெளிவந்தன . இதற்கு இவர் எழுதிய 
விரிவுரையே முதல் வழிகாட்டி நூலாகும் . இதனைத் 
தொடர்ந்து வடமொழி மற்றும் பிறமொழிகளில் 
பல உரைகள பாடல் வடிவில எழுதும் வழக்கம 
ஏற்பட்டது . 

சிதது வேலைகளைக காட்டி 
மக்களை 

]] 

ஏமாற்றுவதைக் கண்டித்தார் . இவர் 
கி.பி. 1307 - இல் காலமானார் . 

என் சீ . 


இவர் 


இவர் மக்களின் அறியாமை , மூடவழக்கம் முதலி 
யவற்றை நீக்கப் பாடுபட்டார் ; பாண்டுரங்கனமீது பல 
அபங்கங்களையும் , பதங்களையும் மராட்டிய மொழி 


| 


நூறு 


, நூ 


D G என்ற எழுத்துக்குப் போலியாகவும் , தூ , 
என்பதில் நூவுக்கு மாற்றெழுத்தாகவும் வழங்கி 


வந்தன . 


5 


ஞா உருவம் இரண்டாம் பல்லவ பரமேச்சுவர வர்மனின் திரு 
வதிகைக் கல்வெட்டில் ( கி.பி. 8 - ஆம் நூற்றாண்டு ) காணப்படுகிறது 

மற்ற வடிவங்கள் காணப்படவில்லை . 


கே.ஜி.கி. 


பு 


வா . க . 9 - 45 அ 


இவ்வொலி நாவின் நுனி அண்ணத்தின் முனைக்கு முன் உள்ள 
பகு தியை அழுத்தலால் ஏற்படுகின்றது . 


C 


இது முதலில் நேரான அரைவட்ட வடிவில் எழுதப்பட்டது . இது 
கி.மு. 3 - ஆம் நூற்றாண்டிற்கும் முன்னும் , பின்பு கி.பி. 4 அல்லது 5 - ஆம் 
நூற்றாண்டு வரையும் மாற்றம் இல்லாமல் இருந்தது . ஏறக்குறைய கி.பி. 7 
-ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து சற்றுவளைவு நீங்கிக் கோண 
மாகத் தென்படுகின்றது . பல்லவ மகேந்திர வர்மனின் வல்லம் கல்வெட்டு , 
பரமேச்சுவர வர்மனின் கி.பி .7 - ஆம் நூற்றாண்டுச் செப்பேடு ஆகியவற்றில் 
இவ்வுருவத்தைக் காணலாம் . பின் சோழன் இராசேந்திரனின் கரந்தைச 
செப்பேடுகளில் இதன் கீழ்ப்பகுதி நன்றாக நீண்டு காணப்படுகின்றது . 
முதல் குலோத்துங்கன் காலத்தில் கி.பி. 11 - ஆம் நூற்றாண்டில் இன்றைய 
உருவத்தை அடைந்தது . 


ட 


| 


வட்டெழுத்தில் இதன் உருவம் தொடக்கத்தில் இதுவே . பிறகு 
கி.பி .9 -ஆம் நூற்றாண்டில் அரைவட்டம் நிலை மாறிற்று . அதுவே கடைசி 
வரை நின்றது . 


) 


1 


தமிழ்மொழியில் இவவெழுத்து மொழிக்கு முதலில் வருவதில்லை . 
பிறமொழிகளிலிருந்து அத்தகைய சொற்கள் புகுந்து வழங்கப்படும்பொழுது 
பெரும்பாலும் இகரம் முதலில் சேர்த்துக்கொள்ளப்படும் . ( எ - டு ) . டக்கா - 
டக்கை . 


| 


டா 


தமிழில் மற்ற எழுத்துகளுக்குக் கூறப்பட்டதைப் போல் ( கா 
குறியைப் பார்க்க ) நீண்ட கோடு தொடங்கி அதே முறையில 


C ( C 


வந்தது . 


பட1 


| 


டி - டெள 


இவற்றுள் இரண்டு எழுத்துகள் ( டோ , டௌ ) 

நீங்க மற்றவை வழக்கில் இருந்தன ; மற்ற 
எழுத்துகளைப் போலவே வளர்ந்தன . 

கே . ஜி.கி. 


| 


ண 


I 


ட கரத்திறகு உரிய முறையில் மூக்கொலியாக வருவது இவ 

வொலி . இவ்வொலிக்குரிய தொன்மை எழுத்து வடிவம் கி மு 
3 - ஆம் நூற்றாண்டு தொடங்கி , கி பி . 2 அல்லது 3 - ஆம் நூற்றாண்டுவரை 
நிலவிவந்தது . குகைக் கல்வெட்டுகளைப் பாரக்க . வட்டெழுத்தில் 
வெழுத்தின் வடிவம் முதலில் அரச்சலூர்க் கலவெட்டில் காணப்படுகின்றது . 

தமிழில் இதன் வடிவம் தமிழ்நாட்டிற்கு வடக்கே வழங்கிவந்த 
உருவமே . இது பல்லவர் மகேந்திரன் , பரமேச்சுர வர்மன் ஆகியோர் கல 
வெட்டுகளில் கி.பி. 7 - ஆம் நூற்றாண்டில் காணப்படுகிறது . 


Z 


வி 


} 
} 
cow 
3 
a 
NH 


செங்கம் நடுகற்களில் , அடுத்த வட்டெழுத்து 
வடிவம் கி.பி. 8 - ஆம் நூற்றாண்டு வரை . 

கி.பி. 9 - ஆம் நூற்றாண்டிலிருந்து 


3 
3 


தமிழில் கி.பி. 8 - ஆம் நூற்றாண்டிலிருந்து இது மடடம தட்டினாற 
போல வளைவும் சுழியுமாக எழுதப்பட்டது . இது , கி.பி. 11 - ஆம் நூற் 
றாண்டில் சோழன இராசேந்திரன காலத்துக கரந்தைச் செப்பேடுகளில் 
காணத்தொடங்கிற்று . இதுவே , இன்று வரை நிலைத்தது . 


1 


|| 


| 


|| 


DOTM 


ண 


டகரத்திறகு உரிய 

குறிகள் 
இதற்கும் பொருந்தும் . 

கே.ஜி.கி. 


த 


மேல அண்ணத்தின 


நுனியை நாக்கு அழுத்தி வரும ஒலி இது . 


முதன்முதலில் கி.மு. 3 - ஆம் நூற்றாண்டில் இதன வடிவம் / 
என இருந்தது . இது தமிழ்நாட்டில் குகைக் கல்வெட்டுசளில் காணப்படும் . 
பிறகு கி.பி. 2 அலலது 3 - ஆம் நூற்றாணடில் அரச்சலூர்க் கல்வெட்டில் 
கண்டபடி ஒரு மேல் கீழ கோட்டில் பிரிந்து வரும் சிறு கோடு ஆக எழுதப் 
பட்டது . ஏறத்தாழ கி . பி . 5 - ஆம் நூற்றாண்டில் இதன வடிவம் மேல் கீழ 
கோடு நேராகி வலப்புறக கோடு வளைந்து வரத் தோன்றியது . இது 
செங்கம் வட்டத்துச் சோமாசி மாறன் வட்டெழுத்துக் கல்வெட்டில் 
தோனறிற்று . இது தமிழுக்கும் வட்டெழுத்துக்கும் பொதுவானது . 


K 


h 


( 


அடுத்து , தமிழில் இது மேல் கீழ் கோட்டின அடியிலிருந்து 
வளைத்து இடப்புறம் வந்து வலப்புறக் கோட்டோடு இணைந்தது . இது , 
கி.பி.7 - ஆம் நூற்றாணடிலிருந்து பல்லவர் கலவெட்டுகளில் கிடைக்கின்ற 

றது . 
இதன் வளர்ச்சி ககர எழுத்தின் வளர்ச்சியைப் போல்வதாகும் ( ககர எழுத் 
துக் குறிப்பைப் பார்க்க ) . 


9 
9 


த 


ஆ 


3 


வட்டெழுத்தில் வலப்புறக்கோடு மேல் கீழ கோட்டின் அடியில 
தொடர்ந்து இடப்பட்டது . இருளப்பட்டிக் கலவெட்டு ( செங்கம் வட்டம் ) 
இந்த உருவத்தைக் காட்டுகின்றது . மற்றச் செங்கம் நடுகற் கலவெட்டுகள 
தம் நூற்றாண்டு வரை வளர்ச்சியைக் காட்டுகின்றன . கி.பி. 10 - ஆம் நூற் 
றாணடில் பாணடியன பராந்தகனின் தளவாய்புரச 

செப்பேட்டுக்குப் 
பிறகு இரு முனையும் கூடும் நிலை வந்தது . பிறகு கி.பி. 11 -ஆம் நூற் 
றாண்டிலிருந்து கூடிய நிலையிலேயே காணப்பட்டது . இதனைச சோழ 
பாண்டியர் கல்வெட்டுகளில் ( தெனனிந்தியக் கல்வெட்டுத் தொகுதி -14 ) 
காணலாம் . 


3 


3 


இசை மரபில் தைவதத்தைக் குறிக்கும் ஒலியாக 
வழங்கும் . 


இந்த எழுத்து 


கே.ஜி.கே. 


தக்கயாகப்பரணி 


711 


தக்கர் 


பரணி 


தக்கயாகப்பாணி : ஒட்டக்கூத்தரால் பாடப் 
பட்ட இந்நூலினை வீரபத்திரப் பரணி என்றும் 
கூறுவர் . இது , 815 கண்ணிகளை உடையது . 
என்பது , தொண்ணூற்றாறு வகைச் சிற்றிலக்கியங் 
களுள் ஒன்றாகும் . இந்நூல் , போரில் தோல்வியுற் 
றோருடைய பெயரால் தக்கயாகப் பரணி எனறே 
வழங்கப்பெறுகிறது . இதிற் கூறப்படும் 

தக்கயாக 
வரலாறு அதனைக் கூறும் புராண வரலாற்றினும் 
மாறுபட்டுள்ளது . அவவாறே இதில் இடம்பெற்றுள்ள 
ஆளுடைய 

வரலாறும் பெரிய புராணத் 
தினின்றும் மாறுபட்டுள்ளது . 


கலைமக 


பிள்ளை முதலானோரை 

வணங்கிச 

சோழனுக்கு 
வெற்றியுண்டாக இவர் வேண்டுகின்றார் . காடுபாடி 
யது என்னும் பகுதியில் பாலை நில வெம்மை , காளி 
கோயில் முதலிய செய்திகளோடு வாம மார்க்கத் 
தாரின் செயலகள முதலியன கூறப்பட்டுள்ளன . 
கோயில் பாடியது என்னும் பகுதியில் , காளிகோயிற் 
செய்திகள் கூறப்பட்டுள்ளன . காளிதேவி , 
ளிடம் முருகக் கடவுள் திருஞான சம்பந்தராக வந்து 
அமணர்களை வென்று சைவத்தினை நிலைநாட்டிய 
வரலாற்றினைக கூறுமாறு வேண்ட , நாமகள் , சம்பந் 
தர் மதுரையை அடைந்தது , அவர் தங்கியிருந்த 
மடத்திறகு அமணர்கள் தீயிட்டது , அதனால் பாணடி 
யன வெப்பு நோயடைந்தது , சம்பந்தரால திருநீறி 
டப்பெற்று நோய் நீங்கியது , சம்பந்தா அனலவாதம் , 
புனல் வாதம் செய்தது , பாணடியன கூன நிமிர்ந்தது . 
சமணாகள கழுவேறப் பணித்தது , சம்பந்தர் தடுத்த 
தது , அவர்கள் தாமே கழுவேறியது முதலிய செய்தி 
கள் விரிவாகக கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது 


பிள்ளை 


தக்கன் சிவபெருமானை மதியாமல் , திருமால் 
முதலாயினாரை முதலாகக் கொண்டு செய்த வேள 
வியைக் காண வந்த தாட்சாயணியையும் மதிக்க 
விலலை . அதனால் கோபங்கொண்ட சிவபெருமான , 
வீரபத்திரரைத் தோற்றுவித்து யாகத்தை அழித்து 
வரக் கட்டளையிட்டார் . அவவாறே வீரபத்திரர் 
சென்று , தேவர்களைக கொடுமைப்படுத்தித் தககன் 
தலையினை 

வெட்டி யாகத்தை அழித்தார் . இப் 
புராண நிகழ்ச்சியினைப் பாடுபொருளாகக் கொண்டு 
அமைந்தது இந்நூல . 


சென்று 


என்று 


பரமசிவன பாாவதி தேவியாரோடு 
போாககளம் கண்டு அங்கு நிகழந்தவற்றை விளக்க 
கூறச் சினந்தணிந்த பார்வதி தேவியார் சிவபெரு 
மானிடம் , அவாகளைக காக்க வேண்டும் 
வேண்டியதையும் அவர் மனமிரங்கித் தககனுக்கு 
ஆட்டுக்கிடாயத தலையை வைத்து உயிர் பெற்றெழா 
செய்து , வானவர்கட்கு வாழவளித்து , உரிய 

வழங்கிய செய்திகளையும் களங்காட்டியது 
என்னும் பகுதி கூறுகினறது . 


தகுதி 


களை 


தமரை 


விக்கிரம சோழன் முதலான மூன்று 

சோழ 
மன்னர்களின் அவைக்களப் புலவராக 

விளங்கிய 
ஒட்டக்கூத்தர் இரண்டாம் இராசராச சோழனின 
( கி.பி. 12 - ஆம் நூ . ) வீரத்தையும் புகழையும் இந் 
நூலில் சிறப்பாக அமைத்துப் பாடியுள்ளார் . அத 
னால் , அம்மன்னன் காலத்தில் அவனது விருப்பப்படி 
இது இயற்றப்பட்டது எனலாம் . இந்நூலை இவா 
இயற்றியதற்குக் காரணம் , வீரசிங்காதன புராணத் 
திற் காணப்படுவது போல் இந்நூலில் இலலை 

லலை காழி 
யொட்டக்கூத்தன் என்ற இவர் தம் பெயராலும் , 
சீர்காழியில் கோயில் கொணடெழுந்தருளியுள்ள 
சட்டை நாதரையும் தோணியப்பரையும் பிரமபுரீ 
சரையும் பிறரையும் சிறப்பித்துப் பாடியுள்ளமையா 
லும் இவர் சீகாழிப் பதியினர் என்பது புலனாகிறது . 


வாழ்த்துப் பகுதியில் ஒட்டக்கூத்தர் , 
ஆதரித்த இராசராசன புகழைக் கூறி ஈற்றில் , உறை 
யூா , காவிரி , அலைமகள் , கலைமகள . தமிழ முதலா 
னோரை வாழ்த்தி நூலினை முடிக்கின்றார் . இந் 
நூலுக்குப் பழைய உரை ஒன்றுள்ளது . பாடற் 
பொருளை நன்குணர அவவுரை பேருதவியாக அமை 
கிறது . தக்கயாகப் பரணியினை அதன் பழைய உரை 
யோடு டாக்டர் உ.வே. சாமிநாதையர் சிறப்பாகப 
பதிப்பித்துள்ளார் . 

வீ.சொ. 


யினின்றும் 


தக்கர் : 


பழமையான கலிங்கத்துப் பரணி 
இது வேறுபட்டுளது . பின்னோன் வேண்டும் விகற்பங் 
கூறி இது இயற்றப்பட்டிருக்கிறது . இந்நூல் கடவுள 
வாழ்த்து , கடைதிறப்பு , காடுபாடியது , தேவியைப் 
பாடியது , பேய்களைப் பாடியது , கோயில் பாடியது , 
பேய் முறையீடு , காளிக்குக் கூளி கூறியது , கூழடு 
தலும் இடுதலும் , களங்காட்டல் , வாழ்த்து என்னும் 
11 பிரிவுகளாக அமைந்துள்ளது . 


இந்நகரம் செனிகல் ( Senegal ) நாட 
டின் தலைநகரம் . இங்கு 1979 - ஆம் ஆண்டு மக்கள 
தொகைக் கணக்கெடுப்பின்படி மக்களதொகை 
978,553 மிலியன் ஆகும் . 


தக்கர் நகரம் ( Da - Kar ) வாணிகப் பயன்பாட் 
டிற்காகப் பிரெஞ்சுக் காரர்களால் கி.பி. 1857 - ஆம் 
ஆண்டு உருவாக்கப்பட்டது . அதன்பின் படிப்படியாக 
இந்நகரத்திறகுப் பல வசதிகள் செய்யப்பட்டன . 
இந்நகரத்திற்கு கி.பி. 1885 - ஆம் ஆண்டு இருப்புப் 


கடவுள் வாழ்த்தில் வயிரவக் கடவுள , உமாபர 
மேசுவரியார் , பிள்ளையார் , முருகன் , 

ஆளுடைய 


தக்கர் 


712 


தக்கன 


மையமாக விளங்குகிறது . இந்த இடம் இந்நகரின் 
மையப்பகுதியில் அமைந்துள்ளது . 


- 


தக்கர் 


தக்கர் நகர வீதி 


பாதை ஏற்படுத்திய பின்னரே 

சிறப்புறத் 
தொடங்கியது . புனித லூயி என்ற பிரெஞ்சுக் 
காரரால் 1902 - ஆம் ஆண்டு இந்நகரம் மேற்கு ஆப் 
பிரிக்காவின் தலைமையிட மாக்கப்பட்டது . இரண 
டாம் உலகப்போரின்போது தக்கர் , விச்சி ( Vichy ) 
என்பவரின் ஆளுகையின்கீழ் இருந்தது . இந்நகரின் 
சிறப்பை உணர்ந்த தி கால் சார்லசு ( De. Galluae 
Charles ) 1940 - ஆம் ஆண்டு , செப்டம்பர் 23 - ஆம் 
நாள் ஒரு பெரிய பிரெஞ்சுப் படையுடன முற்று 
கையிட்டார் . ஆனால் , அம்முற்றுகை பலன் அளிக்க 
வில்லை . பிறகு 1942 - ஆம் ஆண்டு அந்நகரில் நுழைந் 
தனர் . 


இந்நகரில் பல பள்ளிக்கூடங்களும் , தொழில் நுட்ப 
நிறுவனங்களும் , பல்கலைக் கழகங்களும் 

உள்ளன . 
பாசுடியூர் ( Pasteur Institute ) மருத்துவ நிறுவனம் 
மிகப்புகழ் பெற்றதாகும் . இந்நகரின் பெயரினைக 
கொண்ட தக்கர்ப்பல்கலைக் 

கழகம் ஒரு 

பெரிய 
கலைக்கூடமாகத் திகழ்கிறது . இப்பல்கலைக் கழகத் 
தில் ஆப்பிரிக்கப் பண்பாட்டினைப் படிப்பதற்கென்றே 
ஒரு பெரிய நிறுவனம் உள்ளது . இது ஆப்பிரிக்க 
அடிப்படைகளைப பயிலக்கூடிய நிறுவனம் என்று 
சொல்லப்படுகிறது . ( Institute of Fundamental 
Afrique Noire - IFAN ) 


தக்கர் நகரம் 1960 - ஆம் ஆண்டு மாலி கூட்ட 
மைப்பின் தலைநகராக்கப்பட்டது . மாலி கூட்ட 
மைப்புக்கலைக்கப்பட்ட பின்னர்த் தக்கர் 

நகரம் 
செனிகல் நாட்டின் தலை நகராக்கப்பட்டது . இது 
நாட்டின் பெரிய நகரமாகவும் . முக்கிய துறைமுக 
மாகவும் இப்போது விளங்கி வருகிறது . இந்நகரம் 
அட்லாண்டிக்குக் கடற்கரையின் தென் பகுதியில் 
இருப்பதால் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு மிக 
அருகில முக்கிய துறைமுகமட்டுமல்லாது , தென் 
ஆப்பிரிக்க நாடுகளுக்கு வணிகத் 

தளமாகவும் 
விளங்குகிறது . அத்துடன் இந்நகரம் ஆப்பிரிக்க நாடு , 
களுக்கு முக்கிய கடல் , விமான , இருப்புப் பாதைத் 
தளமாகவும் விளங்குகின்றது . இந்நகரம் இப்பொழுது 
உலகத் தொடர்புடைய நகரமாகவும் விளங்குகிறது . 


தக்கர் துறைமுகத்தில் கப்பல் - கட்டும் தொழில் 
சிறப்பாக நடைபெறுகிறது . இத்துறைமுகத்தில் மிகப் 
பெரிய எணணெய்ச் சேமிப்புக் கிடங்குகளும் தானியச் 
சேமிப்புக் கிடங்குகளும் உள்ளன . 


எஸ்.ஆ. 


தக்கன் : இவன் திருமாலின்பேரன் ; பிரமனின் 
மகன . பிரமன் நினைத்த அளவிலே பிறந்தவன் என் 
றும் , அவரது கட்டைவிரலிற் பிறந்தவன் என்றும் 
கூறுவர் . இவனது மனைவி தரணி யாவள் . இவளி 
டம் பெற்ற ஆயிரம் பிளளைகளும் நாரதா 
தேசத்தால் துறவு பூண்டனர் . அதனால் கோபங் 
கொண்ட இவன் , நாரதரை நிலையினறித் திரியு 
மாறும் கலகக்காரனாகுமாறும் சபித்தான் , 


உப 


தக்கர் நகரில் 

கண்கவர் அரண்மனை 
களும் மசூதிகளும் உள்ளன . 

சுதந்திரத்தலம் 
( Place de Independance ) என்ற இடம் ஒரு சுற்றுலா 


தக்கன் 


713 


தக்காணம் 


பின் , தக்கன் அசக்கினி யை மணந்தான . அவ 
ளிடம் அறுபது பெண்களைப் பெற்றான் . அவர்களுள , 
பத்துப் பெண்களைத் தருமப் பிரசாபதிக்கும் , பதின் 
மூன்று பேர்களைக் காசிப முனிவருக்கும் , இருபத் 
தேழு பேரைச் சந்திரனுக்கும் , இரண்டு பேரை பூதா 
என்பாருக்கும் , இரண்டு பேரை ஆங்கிரசு என்பாருக் 
கும் , இரண்டு பேரைக் கிரிசு என்பாருக்கும் , நான்கு 
பேர்களைத் தாட்சயபர் என்பாருக்கும் திருமணம் 
செய்து கொடுத்தான் . சந்திரன் தான் மணந்த இருபத் 
தேழு பேர்களுள உரோகினி என்பாளிடம் மட்டும் 
அன்பு கொணடொழுகினான் .. அதனால் மற்றப் 
பெண்கள் தக்கனிடம் முறையிட , தக்கன் , 
தேயுமாறு சந்திரனைச் சபித்தான் . வருந்திய சந்திரன் 
சிவபெருமானைத் தஞ்சமடைந்து தேய்ந்த கலைகள் 
வளர வரம் பெற்றான் . 


கமலை என்பாளுக்கும் மகனாகப் பிறந்தான் . 
பிறக்கும்போதே தொழுநோயுடன் பிறந்ததால் 
வருத்தம் அடைந்த வல்லவன் , அரசி கமலையுடன் 
இவனைக் காட்டிற்கு அனுப்பிவிட்டான் . இவர்களிரு 
வரும் காட்டிற்குச் சென்று கொண்டிருக்கும்போது , 
எதிரே , முற்கல முனிவர் என்னும் தவசீலர் வர , 
அவரது உடலின் காற்றுப்பட , இவன் தொழுநோய் 
நீங்கி மன்மதனைப் போல அழகுபெற்றான் . பினனர் 
இவன் , குண்டினபுரத்து மன்னன் ஆயினான் . 


தக்கன் அட்ட நாகங்களுள் ஒன்று . 


கலைகள் 


தக்கன் நவ பிரமாக்களுள ஒருவன் . 


வீ.சொ. 


உமை 


தக்கன் , கடுந்தவம் புரிந்து , சிவபெருமானிட 
மிருந்து , பிரமன் முதலானவாகட்குத் 

தலைவனாக 
விளங்கும் பேற்றையும் , 

பார்வதி தன் மகளாகப் 
பிறக்கவும் சிவன் தன் மருமகனாக வரவும் 

வேண்டு 
மென்ற வரத்தையும் பெற்றான் , அவ்வாறே 
யம்மையை மகளாகப் பெற்றுத் தாட்சாயணி என்ற 
பெயரிட்டான் . சிவபெருமான் அவளை மணந்து 
கொண்டார் . கைலையில் சிவகணங்கள் , தக்கனை 
மதியாத காரணத்தால் , 

சிவன் மீது 

வெறுப்புக் 
கொண்டிருந்தான் . சிவனை மதியாது வேள்வி செய் 
தான் . ததீசி முனிவர் , சிவனை அழைத்து முதன்மை 
தரவேண்டும் என்று அறிவுரை கூறியும் கேளாமல் , 
திருமால் முதலானோரைக் கொண்டு வேள்வி நடத் 
தினான் . வேள்வி காண வந்தாள் தாட்சாயணி . 
அவளையும் அவமதித்தான . கோபங்கொண்ட சிவ 
பெருமான் , வீரபத்திரரை ஏவினார் . வீரபத்திரர் 
யாகத்தை அழித்தார் ; தக்கன் தலையையும் கொய் 
தார் , பிரமனின் வேண்டுகோளின்படி தக்கனுக்கு 
ஆட்டுத் தலையை வைத்துச் சிவபெருமான் உயிர் 
தந்தார் . 


தக்காணம் : இந்தியாவில் நருமதை ஆற்றிற்குத் 
தென்பாலுள்ள முந்நீரகம் 

முழுவதும் பணடைக் 
காலத்தில் தட்சிணபதம் ( Dakshinapatha ) என்ற 
வட மொழிச் சொல்லால் குறிப்பிடப்பட்டது . அச் 
சொல் தட்சிணம் ( Dakshina ) எனச் சுருங்கிப் பின் 
னர்த் தக்காணம் 

( Deccan ) என மருவியது . பிற் 
காலத்தில் தக்காணம் என்பது வடக்கே 

நருமதை 
நதிக்கும் , தெற்கே கிருட்டிணை , துங்கபத்திரை 
ஆறுகளுக்கும் இடைப்பட்ட பகுதியைக் குறிக்கலா 
யிற்று , இதன் மேற்கில் அரபிக் கடலும் , கிழக்கில் 
வங்கக்கடலும் எல்லைகளாக அமைந்துள்ளன . இன் 
றைய மகாராட்டிர மாநிலம் , மத்தியபிரதேசத்தில் 
ஒரு பகுதி , ஒரிசா , கருநாடக , ஆந்திர மாநிலங்கள , 
கோவா , தாத்திரா , நாகர்வேலி ஆகியவை இதில் 
அடங்கும் . இப்பகுதியில் பல்வேறு அரசுகளும் , அரச 
மரபுகளும் தோன்றித் தங்களுடைய பண்பாட்டை 
விட்டுச் சென்றுள்ளமையால் இது வரலாற்றுச் 
சிறப்புமிக்கதாக விளங்குகின்றது . 


பின்னா , தக்கன் சிவபூசை செய்து சிவகணங்கட் 
குத் தலைவனானான் . இவன் பெண்கள் 

சிவபெரு 
மானை வழிபட்டு நட்சத்திரங்கள் ஆகும் வரம் பெற் 
றனர் . இவனது வேள்வி குறித்துப் பாடப்பட்டது 
தக்கயாகப் பரணி . இவனது வரலாறு பொதுவாகப் 
பல நூல்களில் கூறப்பட்டுள்ளது . 


நிலவியல் அமைப்பு : தக்காணத்தின் வட எல்லை 
யாக உள்ள விந்திய மலைத் தொடரும் , நருமதை 
தபதி ஆறுகளும் , சாத்பூரா , மகாதேவ , மைக்கலா 
மலைத்தொடர்களும் இந்தியாவை இருபெரும் பிரிவு 
களாகப் பிரிக்கின்றன . வடக்கிலிருந்து இவ்விரட்டை 
அரண்களைத் தாண்டி ஆசீர்கர்ரிலும் , சபல்பூருக்கும் 
அருகிலுமுள்ள கணவாய்களின் வழியாகத்தான் 
நுழையமுடியுமாகையால் , பண்டைக் காலத்தில இந் 
தியாவின் மீது படையெடுத்துவந்த அயல்நாட்டி 
னர் இப்பகுதிக்குள் நுழையவில்லை . 


தக்கன் 2 : இவன் முன் பிறவியில் , வல்லாள் 
மாமன்னனுடைய தந்தையாகக் " கல்யாணன் என் 
னும் பெயரோடு பிறந்தவன் . இவன் மகன் பிருகத் 
பானு என்பவன் . பின்னர் . இவன் பானுதேசத்தை 
ஆட்சி செய்து வந்த வல்லவன் என்பானுக்கும் , 


தென் நடுப்பகுதியிலுள்ள மேட்டு நிலத்தில் 
மகாராட்டிர கருநாடக , ஆந்திர மாநிலங்கள் அமைந் 
துள்ளன . மகாராட்டிரம் மேற்குமலைத் தொடரின் 
மறுபக்கத்தில் அமைந்துள்ளதால் இங்கு மழை மிகக் 
குறைவாக , ஆண்டிற்கு 508-762 மி.மீ. வரை பெய் 


தக்காணம் 


714 


தக்காணம் 


| 


கிழக்கு 


பாதம் 


தக்காணத்தின் மேற்கிலுள்ள மேற்கு மலைத் 
தொடர்கள் மிக உயர்ந்து , தொடர்ச்சியாக உள்ளன . 
இவைதபதி ஆற்றில் தொடங்கி நீலகிரி மலையில் 
மலைத்தொடருடன் 

கூடும் . இதன் மிக 
உயர்ந்த சிகரமான தொட்டபெட்டா 2670 மீ . 
( 8760 அடி ) உயரம் உள்ளது . இங்கிருந்து மேற்குக் 
கடற்கரையை அடையத் திரிம்பக்கு , தால் , பிம்பிரி , 
போா அல்லது கண்டலா , அமபாக 

கணவாய்களின் 
வழியாகத்தான் செல்ல 

வேண்டும் , 

இம்மலைத் 
தொடருக்கும் அரபிக் கடலுக்கும் இடைப்பட்ட 
பகுதியில் கொங்கணமும் கோவாவும் உள்ளன . தபதி 
ஆற்றிலிருந்து கோவா வரையிலுள்ள இக்கடற்கரைப் 
பகுதி கொங்கணம் எனப்படும் . இது 530 கிமீ . நீள 
மும் , 48 முதல் 80 கி.மீ. வரை அகலமும் உடையது . 
இப்பகுதியில் பம்பாய் முக்கிய நகரமும் துறைமுகமு 
மாகும் . பீசப்பூரின் ஒரு பகுதியான கோவா , போர்ச்சு 
கீசியரின் குடியேற்றமாகவிருந்து 1961 - ஆம் 

ஆணடு 
இந்திய ஒன்றியத்துடன் இணை 

ணைக்கப்பட்டது . இதன் 
பரப்பளவு 3282 ச.கி. மீ . ஆகும் . இயற்கையெழில் 
நிறைந்த இது உல்லாசப் பயணிகளைக் கவர்வதாக 


L 


தக்காணம் 


உள்ளது . 


| 


கின்றது . எனவே , இப்பகுதியில் நெலசாகுபடி குறை 
வென்றாலும் பருத்தி , சோளம் , கம்பு , 

கேழ்வரகு , 
எண்ணெய் வித்துகள் ஆகியவை மிகுதியாகப் பயிரிடப் 
படுகின்றன . இங்குள்ள முக்கிய நகரங்கள் அகமது 
நகர் . அவுரங்காபாது , கோலாப்பூர் , நாகபுரி , புனே , 
சோலாப்பூர் ஆகியவாம் . 

கருநாடக மேட்டு நிலப்பகுதி 455 - இலிருந்து 
760 மீ . வரை ( 1500-2000 அடி ) உயரம் உள்ளது . அது 
தெற்கே செல்லச்செல்ல 915 - இலிருந்து 1220 மீ . 
வரை ( 3000-4000 அடி ) உயர்ந்துகொண்டே செல் 
கிறது . இங்குள்ள அடர்ந்த காடுகளில் சந்தனம் , 
தேக்கு முதலிய மரங்கள் நிறைந்திருப்பதுடன் காப் 
பிக் கொட்டையும் பயிரிடப்படுகிறது . இப்பகுதியில் 
துங்கா , பத்திரா , பெண்ணையாறு , சித்திராவதி 
காவிரி முதலிய ஆறுகள் பாய்வதால் இது நீர்வளம் 
நிறைந்து , நெல் , கரும்பு , தேங்காய் , பருத்தி ஆகி 
யவை விளைவிக்கப்படுகின்றன . இம்மாநிலம் 

பட்டு 
உற்பத்திக்குப் புகழ் பெற்றது . மைசூர் , பெங்களூர் 
தார்வார் , ஊப்ளி , பீசப்பூர் ஆகியவை இப்பகுதி 
யிலுள்ள முக்கிய நகரங்களாகும் . 


நடுத் தக்காண மேட்டு நிலப்பகுதிக்குக் கிழக்கே 
ஒரிசாவும் , கிழக்கு மலைத் தொடரும் , 

ஆந்திரக் 
கடற்கரையும் அமைந்துள்ளன . ஒரிசாவில் வாழும் 
மக்கள திராவிட மொழிகளோடு தொடர்பு இல்லாத 
ஒரியா ( Oriya ) மொழியைப் பேசுவதால் அவர்கள் 
மாறுபட்டுள்ளனர் . இங்குப்பைத்திராணி , பிராமணி , 
மகாந்தி முதலிய ஆறுகள் பாய்வதால் இது செழிப் 
பாக உள்ளது . பணடைக்காலத்தில் கலிங்க நாடு எனப் 
பட்ட இப்பகுதியில் புவனேசுவரம் , பூரி , கோனாரக்கு 
ஆகியவை குறிப்பிடத்தகக இடங்களாகும் . கிழக்கு 
மலைத் தொடரானது மேற்கு மலைத் தொடரைப் 
போல் அவ்வளவு 

உயரமாகவோ தொடர்ச்சி 
யாகவோ இல்லை . இதில் ஒரிசா மலைகள் , பாசுடர் 
குன்றுகள் , கடப்பா மலைத் தொடர் 

ஆகியவை 
அடங்கியுள்ளன . இம்மலைத்தொடருக்கும் வங்காள 
விரிகுடாவிற்கும் இடையிலுள்ள ஆந்திரக் கடற் 
கரைப்பகுதி மகாநதி , 

கிருட்டிணா , 

கோதாவரி 
முதலிய ஆறுகள் பாய்வதால் மிகவும் செழிப்பாக 
உள்ளது . இங்குள்ள விசாகப்பட்டினமும் மசூலிப் 
பட்டினமும் சிறந்த துறைமுகங்களாகும் . 


| 


4 


| 


அரசுகள் 


ஆந்திராவின் மேட்டு நிலப்பகுதியில் தெலுங்கா 
னாவும் , கர்நூல் , கடப்பை , அனந்தப்பூர் , பெல்லாரி 
மாவட்டங்களும் அடங்கும் . இங்கு நெல் , கரும்பு , 
பருத்தி , நிலக்கடலை , பருப்பு வகைகள் ஆகியவை 
பயிரிடப்படுகின்றன . ஐதராபாது இப்பகுதியில் சிறந்த 
நகரமாகும் . 


பேரரசுகள் : தக்காணத்தில் 
தோன்றி வளர்ந்து வீழ்ச்சியுற்றன . பண்டைக் 
காலத்தில் இப்பகுதியைச் சாதவாகனப் பேரரசர்கள் 
கி.மு. 230 முதல் கி.பி. 225 வரை , நாலரை நூற் 
றாண்டுகள் ஆட்சி புரிந்தனர் . அப்பேரரசு அழிந்த 
பொழுது வாகாடகர்கள் , ஆபிரர்கள் , இக்குவாகுகள , 


தக்காணம் 


715 


தக்குர் 


வரை 


பிருகத்துபாலாயனர்கள் , போதிகள் ஆகியோர் தங் 
கள் ஆட்சியை ஏற்படுத்தினர் . பின்னர்ச் சாளுக்கியர் 
வாதாபியைத் தலைநகராகக் கொண்டு கி.பி. 543 
முதல் 753 வரை சிறப்பாக ஆட்சி புரிந்தனர் . 
இராட்டிரகூடர்கள் 

கி பி . 753 முதல் 973 
மானிய கேடத்திலிருந்து ஆட்சி நடத்தினர் . சாளுக்கி 
யரில் ஒரு பிரிவினர் கிழக்கு ஆந்திரப் பகுதியில் 
கீழைச் சாளுக்கியர் என்னும் பெயரில் 

ஐந்து நூற 
றாண்டுகள் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர் . இராட்டிர 
கூட அரசு மறைந்ததும் மேலைச் 

சாளுக்கியரின் 
ஆட்சி கி.பி. 973 தொடங்கி 1200 வரை நீடித்தது . 
அப்பொழுது ஒய்சாளர்கள ( கி பி 1006-1346 ) யாத 
வர்கள் ( கி.பி. 1187-1318 ) , காகதீயர்கள் ( கி.பி. 
1000-1326 ) ஆகியோர் ஆட்சி செய்தனர் . 


சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன . கிருட்டிணதேவராய 
ரால் கட்டப்பட்டகசராகோகோயிலும் , விட்டலசுவாமி 
கோயிலும் , விசயநகரப் பேரரசின கட்டடக் 
கலைக்கு 

எடுத்துக்காட்டுகளாக அமைந்துளளன . 
மைசூரில் சிரவணபெல்கோலாவிலுள்ள கோமதீசுரரின் 
உருவச்சிலை கங்கர்களின் சிற்பக்கலையை விளக்கு 
கிறது அளபேடு , பேளூர் , சோமநாதபரம் ஆகியவிடங் 
களில் ஒய்சாளர்கள மிக அழகிய சிறப்பவேலைப்பாடு 
களுடன் கூடிய கருங்கற்கோயில்களை அமைத்துள்ள 
னர் . ஒரிசாவிலுள்ள கொனாரக்கில் முதலாம் நரசிமம 

கட்டப்பட்டுள்ள சூரியக கடவுளின கோயில் 
உலகப் புகழ் பெற்றதாகும் . 

சி . இரெ . 


து 


னால் 


துணை நூல்கள் : 


Bhandarkar R , G . , - Early History of the Dekkan 

Down to the Mahomedan Conquest , Asian 
Education Services , New Delhi . 1979 . 


Chopra , P.N. , and others - History of South India 

Vol , I - Ancient Periods , S. Chand & Company 
Ltd , New Delhi , 1979 . 


இப்பகுதியைப் பாமினி சுல்தான்கள் கி.பி. 1347 
முதல் 1482 வரை ஆட்சி புரிந்தனர் . அதன் பினனர் , 
இது அகமதுநகர் , 

பீசப்பூர் , கோலகொண்டா 
பீடார் , பீரார் என்னும் ஐந்து சுலதானியங்களாகப் 
பிரிந்தது . அப்பொழுது தெற்கில் விசயநகரப்பேரரசு 
தோனறிப் புகழுடன , செலவச் செழிப்புடன் விளங்கி 
யது . அவுரங்கசீபின் ஆட்சிக காலத்தில தக்காணம் 
முழுதும் மொகலாயப் பேரரசுடன் இணைககப்பட்டு 
அதனுடைய ஒரு சுபாவாக ஆயிற்று . அப்பொழுது 
மராட்டிய நாட்டில் சத்திரபதி சிவாசி ஒரு பேரரசை 
நிறுவினார் . மொகலாயப் பேரரசின் வீழ்சசிககுப் 
பின்னர்த் தககாணசுபா விடுதலை பெற்று ஐதரா 
பாது நிசாம் மரபினரால் ஆளப்பட்டது . பிறபகுதி 
கள ஆங்கிலக் கிழக்கிந்திய வாணிகக் குழுவின் ஆதிக் 
கத்திறகு உட்பட்டன . 


Majamdar , R.C. , and others An advanced Histo 

ry of India , MacMillan and Co. , Ltd. , London , 
1970 . 


| 


தக்குர் : மத்திய இந்தியப் பகுதிகளில் வாழும் 
குற்றவாளிப் பழங்குடிகளுள ஓரினத்தவரே தக்குர் 
பழங்குடியினர் . 

இனறு இவர்க 

முன்னாளைய 
குற்றவாளிப் பழங்குடிகளாகக் ( Ex - Criminal Tribe ) 
கருதப்படுகின்றனர் . கொலைத் தொழிலையும் திருட் 
டுத் தொழிலையும் பெரும்பான்மையோர் கைவிட்டு 
விட்டாலும் இவர்களுள சில பிரிவினர் இத் தொழி 
லைக் கைவிடாமல் உள்ளனர் . 


| 


கின . 


கலைகள் : பல்வேறு அரசர்களின் ஆட்சியில் இப் 
பகுதியில் கட்டடக்கலை , சிறபக்கலை ஓவியக்கலை 
கியவற்றுடன பிறகலைகளும் சிறந்து விளங் 

சாதவாகனர்கள் வடமேற்குத் தக்காணத்தில் 
நாசிக்கு , நானாகாட்டு , அசந்தா , காாலே , கனகரி 
முதலிய இடங்களில் குடைவரைக் கோயில்களை ஏற் 
படுத்தினர் . அவர்கள கிழக்குத் தக்காணத்தில் பட்டி 
பொரலு , குடிவாடி , அமராவதி , கணடசால , நாகார் 
சுன கொணடா , கோலி ஆகிய இடங்களில் 

எணணி 
றந்த புத்தகோயில்களையும் ( சைத்தியங்களையும் ) 
மடங்களையும் ( விகாரங்களையும் ) கட்டினர் . இவற் 
றில் சிற்பங்களும் ஓவியங்களும் சிறப்பாக அமைக்கப் 
பட்டுள்ளன . இராட்டிரகூட 

முதலாம் 
கிருட்டிணன் எல்லோராவிலுள்ள புகழமிக்க கைலாச 
நாதர் கோயிலை ஏற்படுத்தினார் . இதற்கு அருகி 
லுள்ள குடவரைக் கோயில்களிலும் ஓவியங்கள் தீட் 
டப்பட்டுள்ளன . பம்பாய்க்கு அருகிலுள்ள எலிபெண 
டாத்தீவில் உள்ள குடவரைக் கோயில்களில் அழகிய 


மத்திய பிரதேசம் , உத்தரப்பிரதேசம் முதலான 
மாநிலங்களில் இவர்கள் மிகுதியாக உள்ளனர் . இவர் 
கள் தங்களைத் தக்குகள் ( Thugs ) எனறும் , தக்குர் 
( Thakur ) எனறும் கூறிக கொள்வர் . ஒரு பிரிவினா 
கோரண்டா அல்லது 

கோயணடா ( Goranda or 
Goyanda ) என்றும் கூறப்படுவர் . 


அரசரான 


தககுர் இனத்தவர்கள் 

தனி இனமாக 
இல்லை . இவர்களின் மூதாதையர்கள் பல்வேறு 
சாதிப் பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள என்றும் , குற்றத் 
தொழிலை மேற்கொண்ட பல்வேறு இனத்தவர் 
களும் பின்னர் ஒன்று சேர்ந்தனர் என்றும் , இவர்கள் 
தங்களின் மரபுவழியைப் பற்றிக் கூறுவர் . இவர்களுள் 
ஒரு பிரிவினர் முகமதிய இனத்தவர்களாகவும் 


தக்குர் 


716 


தக்குர் 


லின் மூலம் ஏற்படும் பாவமோ இவர்களைச் சேருவ 
தில்லை என நம்புகின்றனர் . 


றொரு பிரிவினர் இந்துக்களாக மாறியவர்களாகவும் 
காணப்படுகின்றனர் . முகமதியப் பிரிவைச் சேர்ந்த 
வர்கள பாயிசு ( Bhais ) , பர்கோட்டி ( Bargote ) , 
கச்சுனி ( Kachuni ) , அத்தர் ( Hattar ) , காரு ( Garru ) , 
தண்டல் ( Thandal ) , இராத்தூர் ( Rathur ) ஆகிய ஏழு 
குலத்தவர்களாகப் பாகுபடுகின்றனர் . இந்துக்களைச் 
சேர்ந்தோர் கஞ்சார் ( Kanjar ) என்றும் , 

பெரியாசு 
( Berias ) என்றும் இருவகையாக உளனனர் இவா 
களைப் பற்றி எல்லோராக் குகைகளிலும் சித்திரிக்கப் 
பட்டுள்ளதெனக் கூறுவர் . அங்குள்ள சில ஓவியங்கள் 
கழுத்தை நெறித்துக கொல்லும் செயலையும் , சிலர் 
இறந்தவரை இடுகாட்டில் புதைக்கும் செயலையும் 
சித்திரிப்பதாக உள்ளமை இவர்களின் செயல்களையே 
என்று கூறுவர் . 


காளியை இவர்கள் முதன்மையாக வழிபடுகின்ற 
னர் . முகமதிய உட்பிரிவினர்கள் பாத்திமாவின் மறு 
வடிவமே காளி என நம்பிக் காளியை வழிபடுகின்ற 
றனர் . வழிப்போக்கர்களைக கழுத்தை நெறித்துக் 
கொன்று அவர்களிடமிருந்து பொருள்களை வெற்றி 
யுடன் கொள்ளையடித்த பின் ஒவ்வொரு முறையும் 
ஒருவகைச் சடங்கைச் செய்கின்றனர் . இச்சடங்கின் 
போது ஒருவகை இனிப்பினைக் கடவுளுக்கு இட்டு 
எஞ்சியதைக் குழுத் தலைவனும் மற்றவாகளும் உண 
பர் இந்த இனிப்பினைத் தவறாமல் அனைவரும் 
வீணாக்காமல் 

வேண்டுமென்பது மரபுவழி 
யிலான நம்பிக்கை . 


உண்ண 


குற்றவியல் பழங்குடிகளாக வாழந்த இவர்கள 
பெரும்பாலும் கொலைக் குற்றங்களைச் செய்துவந் 
தனர் . தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்வோரிடம் 
பல நுணுக்கங்களைக கொணடு வழிமறித்து அவர் 
களிடமுள்ள 

பொருளகளைக் கொளளையடிப்பதே 
இவர்களின் 

முக்கிய தொழில் , பெரும்பாலும் 
பொருள் உளளோரா என ஐயப்படும் ஒருவா சாலை 
யில் செல்லும்போது அழகிய பெண்களை அனுப்பித் 
தாம் தனியாக வந்துவிட்டதாகவும் சிறு உதவி 
செய்யவேண்டுமென்றும் கெஞ்சி உரையாடிக்கொண்டு 
ஒதுக்குப் புறமாக நிற்கும் நேரத்தில் , ஆணகள அவர் 
களைக் கழுத்தை நெறித்துக் கொல்வர் ; வேறுபல 
முறைகளிலும் பயணிகளைக் கொனறு கொளளை 
யடிப்பர் . 


இவர்கள செய்யும் சடங்குகளுள மற்றுமொரு 
குறிப்பிடத்தக்க சடங்கு புதுக் கோடரியை வணங்கு 
தலாகும் கொலபவர்களை அருகில் உடன புதைக்க 
வேண்டும் என்ற முறையை இவர்கள் 

கொணடிருந் 
ததால் ஒருவகைக் கோடரியைக் கொல்லனிடம் 
செய்து அதனைக் காளியிடம் வைத்து சிறப்புச் 
சடங்கு நடத்தி நல்லநேரத்தில பயன்படுத்துவர் . 
கொலைச் செயலில் இவர்கள் பயன்படுத்தும் ஒரே 
கருவி கோடரி மட்டுமேயாகும் . 


1 


1 


மக்களுள் ஒருசிலரைக் கொலவதோ அவர்களிட 
மிருந்து கொள்ளையடிப்பதோ தவறு என எண்ணிய 
வர்கள் தககுர்கள் . அத்தகையோரில் பெண்கள் , மத 
குருமார்கள் முதலானோர் முக்கியமானவர்கள் . 


5 


. 


குற்றச் செயலை மேற்கொள்ளும்போது இவர் 
கள் தனியாகவோ பலர் ஒன்று சேர்ந்து குழுவாகவோ 
செலவர் . புதிய புதிய இடங்களுக்குச் செல்லும்போது 
பொதுமக்களுடன் பழகவேண்டிய நிலையில் ஆயுதங் 
கள் அனைத்தையும் மறைவிடங்களில் வைத்து விட்டு 
நலலவர்கள் 

போல் நடிப்பர் . தாங்கள் வேளாண 
குடியினர் எனவும் , வணிகர்கள் எனவும் கூறிக் 
கொண்டு நல்லவர்கள் போல் நடிப்பர் . 


+ 


குற்றச்செயல் புரியும் பழங்குடிகளான பதக்குகள் 
( Badbaks ) , சான்சியாக்கள் ( Sanslas ) , பிற இந்தியக் 
குற்றவாளிப்பழங்குடிகள் ,இத்தாலி நாட்டுப் பண்டிட்டி 
( Banditti ) ஆகியோரைப் போன்றே தக்குர் பழங் 
குடிகளும் மிகவும் சமயப் பற்றுடையவர்கள ; மூட நம் 
பிக்கை உடையவர்கள் ; வழிப்போக்காகளைக் 
கொன்று அவர்களிடமுள்ள பொருள்களைக கொள் 
ளையடிக்கும் தொழிலைத் தெய்வமே இவர்களுக்குச் 
கொடுத்ததாக எண்ணுகின்றனர் . இதனால் , 
கொலையாளர்களின் ஆவியோ கொலைத் தொழி 


ஆங்கிலேய ஆட்சிக்காலத்தில் மிகக் கொடூர 
மான செயல்களைச் செய்து வந்த இவர்களை இனங் 
கண்டு இவர்களைக் குற்றவியல் பழங்குடிகள் ( Crimi 
nal Tribes ) என அறிவித்து இவர்களைக் கடுமை 
யாகத் தண்டிக்கச் சட்டமியற்றப்பட்டது . அதன் பின் 
இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டி இரட்சணியப் 
படையினை ( Salvation Army ) இதில் ஈடுபடுத்தினர் . 
அப் படையினரின் அயராத முயற்சியின பலனாய் 
இவர்கள் தங்கள் தொழில்களை மாற்றிக்கொள்ள 
முற்பட்டனர் . இருப்பினும் சுதந்திரத்திற்குப் பின் 
இந்திய அரசு இவர்களை மேம்படுத்தக் காவல் படை 
யினரின் நேரடிப் பார்வையில் இருக்கும்படி செய்து 
கண்காணிக்கத்தக்க பழங்குடிகள ( Notified Tribes ) 
பட்டியலில் சேர்த்தது . அரசின கடுமையான தண 
டனை முறையாலும் பிற தொழில்களில் ஈடுபட்டு 
வாழமுடியும் என்ற நம்பிக்கை வந்ததாலும் இவர்கள 
கொலைத் தொழிலைப் பெருமளவு விட்டுவிட்டனர் . 
அதன்பிறகு இவர்களை அரசு கண்காணிக்கத்தக்க 


| 


தக்கோட்டா இந்தியர் 


717 


தக்கோட்டா இந்தியர் 


இந்தியர்களின் மொழியாகும் . இவர்கள் மொழியில் 
தக்கோட்டா என்பதன் பொருள கூட்டாளிகள் 
என்பதாகும் . 


னாள் 


கூடை 


வர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட பழங்குடிகள் 
( Denotified Tribes ) என அறிவித்தது . அதன் பின்னர் 
இவர்களின் போக்கு மேம்படவே இவர்களை முன் 

குற்றவாளிப் பழங்குடிகள ( Ex - criminal 
Tribes ) என்று அறிவித்தது . இன்று இவர்கள் 
முடைதல் , கூலி வேலை செய்தல் , காவலர்களாகப் 
பணிசெய்தல் , வேட்டையாடுதல் , காட்டுப் பொருள் 
களைச சேகரித்தல் முதலான பல தொழில்களைச 
செய்து வருகின்றனர் . இருப்பினும் 

எப்போதாவது 
ஒருசில வேளைகளில் கொள்ளைத் தொழில்களிலும் 
ஈடுபடுகின்றனா . 


வட தக 


சீ.ப. 


பேசாத 


தககோட்டா இந்தியர்கள நெப்ரசுக்கா ( Nepras 
ka ) , மாணடனா பகுதிகளுக்கும் கனடா நாட்டிற்கும் 
இடைப்பட்ட பகுதிகளில் பரவி வாழகின்றனர் . 
இவர்கள வாழும் பகுதி 

பொதுவாக 
கோட்டாப் பகுதி , தென் தககோட்டாப் பகுதி என 

ரணடாகப் பிரிக்கப்படும் . இப்பழங்குடிகள் வாழும் 
பகுதிகளில் சியோகசு மொழி 

பழங் 
குடிகளான செய்யன் ( Cheyenne ) , பாவனீ ( Pawnee ) , 
கொமனசசு ( Comanches ) முதலானவர்களும் வாழ் 
கின்றனர் . இப் பழங்குடிகளுக்கும் தககோட்டா இந் 
தியர்களுக்கும் இடையே அவவபபோது மற்றவர் 
களின நிலப்பரப்பைக கைப்பற்றச் சணடைகள நடந 

அமெரிக்க இந்தியர்களின் வரலாற்றைக 
காணும்போது தக்கோட்டா இந்தியாகள பெரும் 
பாலும் அவர்கள் 

நிலப்பரப்பினைப் பெருமளவு 
இழக்கவில்லை எனலாம் . இவாகளுக்கும் சியோக்சு 
பழங்குடிகளுக்கும் தொடாந்து சச்சரவுகள் இருந்து 
வந்தன . தக்கோட்டா மொழியில் சியோகசு 
தற்குப் பாம்பு 

என்று 

பொருளுண்டு 
ஆகவே இவ்விருவரும் எதிரிகளாகவே 

வாழந்து 
வந்தனர் என்றும் கூறுவர் . 


தக்கோட்டா இந்தியர் , வட அமெரிக்க 
வில் வாழும் தொன்மையான செவவிந்திய இனத் 
தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் . வட அமெரிக் 
காவில் வாழும் சமவெளி இந்தியாகளுள் இவர்களும் 
ஒரு பிரிவினர் . சமவெளி இந்தியர்கள் ( Plains India - 
ns ) அனைவரும் ஆறு முக்கியமான மொழிப் பிரிவு 
களாகப் பிரிக்கப்படுவர் . அவற்றுள் முதன்மையானது 
அல்கானகியன் ( Algonkian ) மொழிப் பிரிவாகும் . 
இதற்கடுத்து இரணடாம் முக்கியப் பிரிவு சியோக்சு 
( Sioux ) என்பதாகும் இதனுள் எட்டுப் பிரிவுகள 
உள்ளன . அவற்றுள ஒன்றே தக்கோட்டா ( Dakota ) 


தன . 


என்ப 


என்றும் , 


| 


| 


3 


சியோகசு மொழிப்பிரிவில் தககோட்டாவினா 
மிகவும் வலிமையுடனும் செல்வாக்குடனும் திகழந் 
தனர் . ஏழு பிரிவுகளாகப் பிரிந்திருந்த இவர்கள ஏழு 
படைகள் எனச சிறப்பாக மற்றப் பழங்குடியினரால 
குறிக்கப்பட்டனர் . அரசியல் நிலையில் ஏழு குழுக் 
களாக இருந்தாலும் இன்றைய சமுதாய அமைப்பில 
இவர்கள பல குழுக்களாகப் ( Bands ) பிரிநதுளளனா . 
ஒருசில குழுவினா மேலும் பல உட் குழுவினராகப் 
பிரிந்து காணப்படுகின்றனர் . 


IN 


1 


பண 


1 


சமவெளி இந்தியர்களைப் போனறே 

தக் 
கோட்டா இந்தியர்களும் பொதுவான ஒரு 
பாட்டைக் கொணடிருந்தாலும் ஒவ்வொரு உட்குழு 
வினரும் தனித்தனியான பழக்க வழக்கங்களைக் 
கொண்டுள்ளனர் . அவர்களின் அன்றாட வாழவில் 
குதிரையும் எருமையும் முதலிடம் பெறுகின்றன. 
இம்மக்கள் குதிரையின் பயன்பாட்டினை கி.பி. 1740 
-ஆம் ஆண்டளவில் அறிந்தது முதலே இவாகளது 
வாழ்வில் அது முதன்மையான இடத்தைப் பெற்றது 
குறிப்பாக வேட்டையாடுவதிலும் , சண்டைகளின் 
போதும் குதிரையின் பயன் மிகுதியாக உள்ளதை 
உணர்ந்தனர் . தக்கோட்டா இந்தியர்களின் பல குழுக் 
களுள தெட்டான் ( Teton ) எனப்படும் குழுவினரே 


| 


ப 


தக்கோட்டா இந்தியர் 


தக்கோட்டா இந்தியர் 


718 


தக்கோலம் 


குதிரைகளை மற்றக் குழுவினர்களுக்கு வணிகம் 
செய்து வருகின்றனர் . ஆண்டுதோறும் சேமசு ( James ) 
ஆற்றங்கரையில் நடைபெறும் சந்தையில் குதிரைகள் 
பெருமளவில் விற்கப்படுகின்றன . தககோட்டா இளை 
ஞர்கள 5 வயது முதற்கொண்டே 

குதிரைகளில் 
செல்லப் பழகிக் கொளகினறனர் . 


கனவுகளையும் குறிசொலலும் முறையையும் செய்து 
பார்க்கவேண்டும் . இவரது கணிப்புகள் உணமையா 
கும்போது இவர் அவரது குழுவினுளபோற்றத்தக்க 
வராகக் கருதப்படுகிறார் . இரண்டாம் முறைப்படி , 
ஒருவர் வீரச செயலகளைச் செய்து தம் நிலையை 
உயர்த்திக்கொள்ளலாம் . 


மான 


இவர்களிடையே எழும முரணபாடுகளைத தீர்ப் 
பதில் ஞாயிறு நடனம் ( Sun Dance ) பெரும் பங்கு 
வகிக்கிறது . 

அமெரிக்க இந்தியப் பழங்குடிகளுள் 
பலர் இந்நடனத்தைக் கொண்டுள்ளனர் . இதற்கு 
இப்பெயர் வரக் காரணம தக்கோட்டாவினா ஆடும் 
முறையிலிருந்து தோன்றியதாகவும் 

இருக்கலா 
மென்பர் ஒருசில இனக்குழுவியலார் . இந்நடனத்தின 
போது இவர்கள வானத்தைப் பார்ததவாறே ஆடு 
கினறனா ஆண்டிறகொரு முறை நடைபெறும் இந் 
நடனத்தினபோது அனைவரும் தவறாமல கலந்து 
கொளகினறனா . ஒருசில குழுக்களுள இந்நடனத்தில 
பங்குபெற வாராதவாகள தணடிக்கப்படுவர் ஆடு 
களத்தின் நடுவில் ஒரு தூண நடப்பட்டு அதற்குப் 
பல சடங்குகள செய்து அதில் ஒரு கயிறறைக் கட்டி 

கம்பியால உடலில் 
மறுமுனையை ஒரு இரும்புக் 
கட்டிக கொளவா . அவரது சதை கிழியும்வரை ஆடிக் 
கொணடேயிருப்பர் . இவவாறு செய்யும்போது ஏற் 
படும் வேதனையும் வெளிவரும் இரத்தமும ஆவிகளை 
மனநிறை வடையச் செய்யும் என்றும் , மக்களிடையே 
ஒற்றுமை உணர்வு ஏற்படும் என்றும் நம்புகின்றனர் . 


வேட்டையாடு 


தக்கோட்டாவினரின பொருளாதாரம வேட் 
டையை முதனமையாகக கொணடது . குதிரைகளைப் 
பயன்படுத்தியதன் 

பின்னர் இவர்கள தேவை 
யான அளவிற்கு வேட்டையாட முடிந்தது . அதனால 
வேளாணமையைக கைவிட்டனர் . காட்டெருமை 
களை இவர்கள விரும்பி 

வேட்டையாடுகினறனா 
இனறும் வேட்டையில் பழைய முறைகளைக் கையாளு 
கின்றனர் . 

காட்டெருமைகளுக்கு முன் 
வேடமணிந்து அவற்றைக 

கவர்ச்சி 

செய்து குழி 
யில் தளளுவதும் , எருமைகளைச் 

சுற்றி நெருப 
பிட்டு அவற்றைப் பிடிப்பதும் , குதிரைகளில் சென்று 
துரத்தி 

அம்பால குத்தி இறககச் செய்வதும் அவா 
களின மரபு முறைகளில் சில . பெரும்பாலும் இறுதி 
யில் குறிப்பிட்ட முறையின் மூலம் 
கின்றனர் . 
காட்டெருமை 

வேட்டை மூலம் உணவுத 
தேவையை மட்டுமன்றி உடை , கூடாரப் போரவை , 
மழைக்காக அணியும் மேற்சடடை . , காலுறை , கயிறு , 
படகு கட்டும் சட்டங்கள் , குழநதைகள விளையாடும் 
கிலுகிலுப்பைகள் முதலான பலவேறு பொருளகளை 
யும் செயது கொளகினறனா . வேட்டையாடப்பட்ட 
எருமையைக் கொனறவா மட்டுமனறி ஒரு குழுவைச 
சார்ந்த அனைவரும் பகிர்ந்து கொளகினறனா , மிகுதி 
யாக உள்ள இறைச்சியை நெடு நாடகளுக்குப் பயன 
படுமாறு பதப்படுத்தி வைததுககொள்கினறனர் . 

தக்கோட்டாவினர் ஒரே குழுவிறகுள மணந்து 
கொணடாலும் இரத்த உறவினாகளை 
கொளவதில்லை . இனறைய ளைஞாகள வேற்றுக 
குழுவினரையும் மணந்து கொள்கின்றனர் . 

செலவம் 
மிகுநதவர்கள 

ஒன்றுககும மேற்பட்ட பெணகளை 
மணக்க 

அனுமதிககப்படுகின்றனர் . இப்பெணகள் 
அனைவரும் உடன்பிறந்தவாகளாகவும் இருக்கலாம் . 
இவர்களிடையே செலவமும் தகுதியும் குதிரையின் 
எண்ணிககையைப் பொறுத்ததாகும் . 


. 


| 


தககோட்டா இந்தியாகளின பண்பாடு மாறி 
வருகின்றது . அணடைப் பணபாடுகளின் தாக்கம் 
பெருமளவு இவர்களின வாழக்கைப் பாங்கை மாற்றி 
யுள்ளது 

தொனமை அமெரிக்கத் திருச்சபைகள் 
தக்கோட்டாவினரின் மரபுவழியிலான நம்பிககை 
களைக் கிறித்தவ நெறிகளுடன் இணைத்து அம்மக் 
களைக் கிறித்தவ சமயத்தோடு இணைக்க முயன்று 
வருகினறன அமெரிக்க அரசு 

பழங்குடி மக்களின 
நலன்களைக 

காப்பாற்றுவதில் மிகுந்த 
செலுத்தி வருகின்றது அவர்கள் மொழியிலேயே 
தொடக்கப் பள்ளிகளை அரசு நடத்துகிறது . 


மணந்து 


கவனம் 


சீப . 


| 


ஒரு குழுவிற்குள் உள்ள ஒருவா தம் நிலையை 
உயர்த்திக்கொள்ள இரண்டு முறைகளைக் கையாளு 
கினறார் . ஒரு முறையின்படி ஒருவர் அவரது குழு 
விலிருந்து நான்கைந்து நாட்கள் பிரிந்து தலைமுதல 
உச்சங்கால் வரை எருமைத தோலால போர்த்திக் 
கொண்டு இயல் நிலை கடந்த நிலைக்குச் 


தக்கோலம் தமிழ நாட்டில வடார்க்காடு 
மாவட்டம் அரககோணம் வட்டத்தில் அமைந்துள்ள 
ஒரூர் . வரலாற்றுச் சிறப்புடையது இது காஞ்சிபுரத் 
திலிருந்து 15 கிமீ தொலைவிலும் அரக்கோணத் 
திலிருந்து 10 கி.மீ. தொலைவிலும் இவ்வூர் உள்ளது . 
மலேசியாவிலும் தக்கோலம் எனற ஓர் ஊரை 
பண்டைத் தமிழர்கள் உருவாககியுள்ளனர் . 

அது 
தலைத் தக்கோலம் என்று கூறப்படுகிறது 

இநநகர் 
கி.பி 2 ஆம் நூற்றாண்டிலிருந்ததாகத் 


| 


சென்று 


தாலமி 


தக்கோலம் 


719 


தகடூர் 


என்ற நிலவியல் ஆய்வாளர் கூறுகின்றார் . எனவே , 
தமிழ் நாட்டிலுள்ள இந்தத் தக்கோலம் அதற்கு 
முன்பிருந்தே சிறப்புப் பெற்று விளங்கியுள்ளது என்று 
கருதுகின்றனர் . பழங்கற்காலக் கருவிகள் இப்பகுதியில் 
கிடைத்துள்ளன . 


கி.பி. 15 - ஆம் நூற்றாண்டு வரை கல்வெட்டுகள் 
பொறிக்கப்பட்டுள்ளன . இக்கோயில் முதலில கங்க 
நாட்டிலிருந்ததாகவும் பிற்காலத்தில் இங்கு மாற்றப் 
பட்டதாகவும் கூறப்படுகின்றது . இராசகேசரியின் கல் 
வெட்டுகளில் கங்க அரசன் இரண்டாம் பிருதிவிபதி 
க்கோயிலுக்கு வழங்கிய தானங்கள் கலவெட்டில் 
பொறிக்கப்பட்டிருக்கின்றன . இங்குள்ள பழமையான 
கல்வெட்டு ஒன்றில் கோவிமலாதித் தியா 
பெயர் காணப்படுகின்றது . இவன் பாண வமிசத்தைச 
சார்ந்த அரசனாக இருக்கலாம் . முதலாம் 

முதலாம் ஆதித்த 
னின் கல்வெட்டுகளும காணப்படுகின்றன . 


என்ற 


யுடன் 


படை 


இங்கு கி.பி. - 949 இல் நடைபெற்ற 
போருக்குத் தக்கோலப் போர் 

என்பது பெயர் . 
இராட்டிரகூட மன்னன மூன்றாம் கிருட்டிணன் 
கி.பி. 940- இல் அரசனானான் . இவன் சோழ 
நாட்டைக் கைப்பற்ற கி.பி. 949 இல் சோழநாட்டின் 
மேல் படையெடுத்தான , அப்பொழுது கங்க மன்ன 
னாக இருந்த இரண்டாம் 

ரண்டாம் பூதுகனும் பெரும்படை 
இராட்டிரகூட மன்னனுக்கு உதவினான் . 
சோழ நாட்டை ஆண்ட முதலாம் பராந்தகனின் 
முதல் மகன் இராசாதித்தன இவாகளை எதிர்த்துப 
போர் செய்தான . தக்கோலத்தில் இரண்டு 
களும் மோதிக் கொண்டன . இருபக்கத்திலும் பல்லா 
யிரம் வீரர்கள் உயிர் துறந்தனர் . இந்நிலையில் 
கங்க மனனனாகிய இரண்டாம் பூதுகன் 

விடுத்த 
அம்பொன்று யானையின மேலிருந்து போர் புரிந்து 
கொணடிருந்த அரசகுமாரனாகிய ராசாதித்தன 
மார்பில் தைத்தது . 

அரசகுமாரனாகிய 
இராசாதித்தன் விண்ணுலகை 

அடைந்தான . 
இராசாதித்தனை யானை மேற்றுஞ்சிய தேவர் 
எனறு குறிப்பிடுவதால் இவன் யானை மேல வீற்றி 
ருந்தபோது உயிர் துறந்திருக்க வேண்டும் 

என்பது 
தெரிகின்றது இதனால் இராட்டிரகூட 
வெற்றியை எய்தினான் . 


முதலாம் இராசராசனின் காலத்தில் தக்கோலம் 
சத்திரிய சிகாமணிபுரம் என்றும் , முதலாம் இராசாதி 
ராசன் காலத்தில் இரட்டைபாடி கொண்டபுரம் என் 
றும் , முதலாம் குலோத்துங்கனின் காலத்தில வல்லப 
புரம் , குலோத்துங்க சோழபுரம் எனறும இவ்வாறு 
சோழர்கள் காலத்தில் மாறிமாறிப் பெயர் பெற்றுள் 
ளது . விசயநகர அரசர்களின் காலத்தில் வடமுடி 
கொண்ட சோழபுரம் என்ற பெயர் வழக்கிலிருந் 
துள்ளது . 


இதனால் 


இக்கோயிலின் கருவறை , 

அர்தத மணடபம் , 
கும்பஞ்சரம் , யாளிவரிகள , கூடு , தேவகோட்டச் சிற் 
பங்கள் ஆகியன முற்காலச் சோழர்களின் கலைக்கு 
ஓர் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன . 

தி.சு. 


மனனன 


என்று 


எனற 


தக்கோலத்தில் மூன்று பழமை வாய்ந்த கோயில் 
கள உள்ளன . திருமாலின் கோயில் ஒன்று இடிபாடுக 
ளுடன் காணப்படுகிறது . இககோயிலிலுள்ள 

கல் 
வெட்டில் இராசராச திருநாராயண விண்ணகர் 
என்று இக்கோயிலின் பெயர் குறிக்கப்படுகிறது . இது 
முதலாம் இராசராசனின பெயராக இருப்பதால 
இவனால் இக்கோயில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் 

கருதப்படுகின்றது . பாலீசுவரர் 
பெயரில் சிவன கோயில் ஒனறு உள்ளது . 

இதில் 
மூன்று கல்வெட்டுகள காணப்படுகின்றன . முதலாம் 
இராசேந்திரன் , விக்கிரமசோழன் , 

இரண்டாம் 
இராசேந்திரன ஆகியோரின் கலவெட்டுகள் அவை . 
ரண்டாவது , 

சிவன் கோயில் இறைவனுக்குத் 
திருவூறல் மகாதேவர் 

என்றும் , 

சலநாதீசுவரர் 
என்றும் இரண்டு பெயர்கள் காணப்படுகினறன . 
விசயநகர மன்னர்களின் காலத்தில் இக்கோயில் 
நந்தி தீர்த்தம் என்று பெயர் பெற்றுள்ளது . இக் 
கோயில் , வரலாற்றில் முக்கியமான இடத்தைப் பெற் 
றுள்ளது . இங்கு கி பி . 9 - ஆம் நூற்றாண்டிலிருந்து 


தகடூர் : கடையெழுவள்ளலகளுள் ஒருவனும் , 
சங்கப்புலவர் அவ்வையாருக்கு உண்டாரை நெடுநாள் 
வாழவைக்கும் அரும் நெல்லிக்கனியை ஈந்தவனுமான 
அதியமான் நெடுமான் அஞ்சியின் தலைநகர் தகடூர் 
ஆகும் . தகடூர் நாடு எனப்பட்ட இந்நாட்டை அதியன 
மரபினர் , தகடூரைத் தலைநகராகக் கொண்டு ஆண்டு 
வந்தனர் . பதிற்றுப்பத்திலும் இவ்வூர் தகடூர் என றே 
குறிப்பிடப்படுகின்றது . னறைய தருமபுரி மாவட் 
டத்தின தலைநகராக 

விளங்கும் 

தருமபுரியே 
பண்டைய தகடூர் ஆகும் 

பழங்காலத்தில் 
தகடை , தகட்டூர் , தகடாபுரி எனப் பலபெயர்களால் 
வழங்கப்பட்டது . தகடு என்னும் சொல்லுக்குப் பூவின 
புற இதழ் என்னுமோர் பொருள் 
அகவிதழைப் பாதுகாக்கும் புறவிதழ் போன்ற மதிலை 
யுடைய ஊரென்னும் பொருள்பட இதற்குத் தகடூர் 
என்ற பெயர் இடப்பட்டது என்பர் . மற்றும் , தகடு 
என்பது உயரமினறித் தகடாக அமைந்த மலையைக் 
குறிக்குமாதலின் அத்தகைய மலையைச் சார்ந்த 
ஊராதலின் 

அது இப்பெயர் பெற்றது எனவும் 
கூறுவர் . மலையை அடுத்துள்ள ஊர் ஆகையால் இது 
முல்லை நில வளத்தைப் பெற்றிருந்ததுடன , வயல 
களும் நிறைந்திருந்தது . 


உணடாகையால 


தகடூர் யாத்திரை 


720 


தகர்த்தெறி கொள்கை 


நிகழ்ச்சி அது நிகழ்ந்த காலத்தன்றிப் பிற்காலத்தே 
நூலாக்கப் பட்டது என்ற குறிப்பும் அவ்வுரைப் பகுதி 
யில் காணப்படுகிறது . 


பதிற்றுப்பத்தில் எட்டாம்பத்தின் பாட்டுடைத் 
தலைவனான பெருஞ்சேரல் இரும்பொறை எனற 
சேரமன்னன் தகடூரை அழித்தான் என்று தெரி 
கிறது . இவன் பெற்றுள்ள தகடூர் எறிந்த ( பெருஞ் 
சேரல் இரும்பொறை ) என்ற விருதிலிருந்து அது புலப் 
படும் . இவவெற்றியினைப் போற்றுவதே தகடூர் 
யாத்திரை என்லும் நூலாகும் . குலோத்துங்கச் 
சோழன் காலத்தில் இவ்வூர் சோழ நாட்டிற்கு உட் 
பட்டிருந்தது எனத் தெரிகின்றது . பல்லவ மன்னன் 
கோப்பெருஞ்சிங்கனுடைய அரசியல் தலைவருள் ஒரு 
வனான வீரசேகரக் காடவராயன் தகடூர்மீது படை 
யெடுத்துச் சென்று அதனை முற்றிலும் அழித்தான் 
என அறியப்படுகிறது . அதன பின்னரே இவ்வூர் தரும 
புரி எனப் பெயாபெற்றிருத்தல் வேண்டும் . சி.இரெ . 


இந்நூலில் அமைந்த செய்யுளகள் 

வெண்பாவும் , 
ஆசிரியப் பாவுமாகும் . தொல்காப்பியப் பொருளதிகார 
நச்சினார்க்கினியர் உரையிலும் ( தொல் பொருள : 63 , 
67,68 , 72. 79 உரை ) , தக்கயாகப் பரணி உரையிலும் 
( தக்க . 641 உரை ) இந்நூலின் செய்யுள்கள் எடுத் 
தாளப்பட்டுள்ளன . 


படை 


அரசர்க் 


யாத்திரை என்னும் வடசொல்லிற்குப் 
யெடுத்துச செல்லல் 

எனபது பொருள . 
குரியனவாகக் கூறப்படும் நட்பாக்கல் , பகையாக்கல் 
போர்மேற்சேறல , இருத்தல் , பிரித்தல் , கூட்டல் ஆகிய 
பண்புகளுள போாமேற்சேறல் என்னும் பண்பின அடிப் 
படையில் இந்நூல் அமைந்துள்ளது . 


தகடூர் யாத்திரை : அழிந்து போன தமிழ் 
நூல்களுள் ஒன்று . இந்நூலின் சில செய்யுட்கள் புறத் 
திரட்டு நூலினாலும் , தொல்காப்பியம் , தக்கயாகப் 
பரணி முதலிய நூல்களின் பழைய உரைகளாலும் 
அறியப்படுகின்றன . இது , அதியமானுக்குரிய தகடூர் 
மீது சேரமான் பெருஞ்சேரலிரும்பொறை 
யெடுத்துச் சென்ற வரலாற்றினைக் கூறும் 
தகடூர் மாலை எனப் புறத்திரட்டுப் பிரதிகளின சில 
இடங்களில் இந் நூல் குறிக்கப் பெறும் . இதனை 
இயற்றிய ஆசிரியர் பெயரும் வரலாறும் அறிதற்கு 
இயலவில்லை . 


படை 


நூல் . 


அவையடக்கம் , நீத்தார் பெருமை , ஈகை , 

செங் 
கோன்மை , சொல்வனமை , தூது , நாடு , புல்லறி 
வாண்மை , நிரைகோடல் , நிரைமீட்சி , பகைவயிற் 
சேறல் , பாசறை , வஞ்சினம் , படைச் 

செருககு 
எயில்காத்தல் , தானைமறம் , குதிரை மறம் , மூதின் 
மறம் , இரங்கல் ஆகிய புறத்திரட்டின புறத்துறை 
பற்றி அமைந்துள்ள அதிகாரங்களில் நாற்பத்து நான்கு 
செய்யுள்கள் இந்நூலிலிருந்து இணைக்கப்பட்டுள்ளன . 
இத்திரட்டு நூலில் இடம் பெறாத மூன்று பாடல்கள் 
தொல்காப்பிய நசசினார்க்கினியருரையில் 
படுகின்றன . 

வீ . சொ . 


காணப் 


தகடூர் என்பது , இக் காலம் தருமபுரி மாவட்டத் 
தலை நகராகிய தருமபுரி என்னும் நகரினைக் குறிக்கும் . 
இதனைக் கருநாடகப் பகுதியில் உள்ள ஓர் ஊர் என்று 
சிலர் குறிப்பிட்டுள்ளனர் . பதிற்றுப்பத்தில் அரிசில் 
கிழாரால் சிறப்பிக்கப் பெறும் , தகடூர் எறிந்த சேர 
மான் பெருஞ் சேரலிரும்பொறை , அதியமானுக்கு 
அண்ணன் ஆவன் என்னும் செய்தி , புறத்திரட்டில் 
இடம் பெற்றுள்ள , காலவெகுளிப் பொறையர்கோன் 
நும்பியைச் சாலுந் துணையுங் கழறி என்னும் வெண 
பாவினால் ( புறத்திரட்டு : 776 ) பெறம் 

பெறப்படுகிறது . 
இதனால் , தகடூர் யாத்திரையும் , பாரதம் போல 
அண்ணன் தம்பியரிடையே நிகழ்ந்த போர் வரலாற் 
றினைக் கூறும் நூலாகும் என்று அறிஞர்கள் கருது 
கின்றனர் . 


தகர்த்தெறி கொள்கை : 

உருவ 

வழி 
பாட்டிற்கு எதிராக கி.பி .8,9 - ஆம் நூற்றாண்டுகளில் 
தோன்றிய இயக்கமே தகர்த்தெறி கொள்கை இயக்கம் 
( Iconoclasm ) ஆகும் . உரோமானியப் பேரரசர்கள் 
இவ்வியக்கத்தைத் தொடங்குவதற்குமுன் தமாசுகசில் 
காலிபாக்கள் ( Khalifs at Damascus ) கிறித்தவர் 
களுக்கு எதிராக இவ்வியக்கத்தைத் தொடங்கியிருந் 
தனர் . உருவ வழிபாட்டில் நம்பிக்கை கொண்ட சிலர் 
கி.பி .8 - ஆம் நூற்றாண்டில் கடவுளின உருவங்களைப் 
பொடி செய்து தண்ணீரில் கலந்து அதை மந்திரசக்தி 
கொண்ட மருந்தாக அருந்தினர் . இதுபோன்ற மூடப் 
பழக்கவழக்கங்களால் ஆத்திரமடைந்த மூன்றாம் இலி 
யோ என்னும் உரோமானியப் பேரரசன் ( Leo Iii , 
A.D.716-741 ) கோவில்களில் உள்ள கடவுளின் 
வங்களை எல்லாம் தகர்த்தெறியும்படிதன் படைவீரர் 
களுக்கு உத்தரவிட்டான் . தகர்த்தெறி கொள்கைக்கு 
( Iconoclastic Movement ) வித்திட்டவனே இம் 
மன்னன் தான் . அவன் உத்தரவுப்படி நாட்டில் உள்ள 
கடவுளின் உருவங்கள் எல்லாம் தகர்த் தெறியப் 


உரைநடை மிகுந்தும் , செய்யுள் எண்ணிக்கையில் 
குறைந்தும் இந்நூல் அமைந்தது என்னும் செய்தி 
பாட்டிடை வைத்த குறிப்பினானும் என்னும் நூற் 
பாவிற்குப் பேராசிரியர் பாட்டுவருவது சிறுபான்மை 
யாகலின் அவை , தகடூர் யாத்திரை போல்வன என்று 
குறிப்பிட்டுள்ளமையால் ( தொல் பொருள் 485. உரை ) 
புலனாகிறது . மேலும் , இவ்வரலாற்று 


மா 


நூலின் 


தகவமைதல் 


21 


தகவமைதல் 


பட்டன . அதனோடு நிற்காது உருவ வழிபாட்டிற்கு 
ஆதரவளித்த பாதிரிகள் , துறவிகள் சன்னியாசிகள் 
ஆகியோரையெல்லாம் சித்திரவதை செய்து கொன்று 
குவித்தான் . அதனால் போப்பாண்டவருக்கும் மன்ன 
னுக்கும் மோதல் ஏற்பட்டது . கடவுள் சம்பந்தமான 
உருவங்கள் , படங்கள , சின்னங்கள் ஆகியவற்றைப் 
போப்பாண்டவர் வைத்திருக்கக் கூடாது 
ஆணை பிறப்பித்தான் . போப்பாண்டவர் மறுக்கவே 
அவர் மீது தேசத்துரோகக் குற்றம் சுமத்தினான் . 


குறிப்பிட்ட 

சூழ்நிலைக்கேற்றவாறு தன்னை 
மாற்றிக்கொள்ளும் தன்மை தகவமைதல் ( Accommo 
dation ) எனப்படும் இது மனிதர்கள் தாங்களாகவே 
முயற்சி எடுத்துத் தங்களுக்குள்ளாகவே போட்டியை 
யும் சண்டையையும் தவிர்ககக் கையாளும் வழிமுறை 
யாகும் . இம் முறையால் அவர்கள் ஒருவருக்கொரு 
வர் பழியையும் பகையையும் வளர்த்து அழிந்து 
போவதிலிருந்து தங்களைக் காப்பாற்றிக் கொள்கின் 
றனர் . 


என் 


இச் சமயத்தில் உருவ வழிபாட்டிற்கு ஆதரவளித் 
தவர் தூய யோவான் தமாசீன ( St. John Dama 
scene , A.D.675-749 ) ஆவர் . அவர் எழுதிய நூலின் 
வாயிலாகச் சடப்பொருள் கடவுளின் ஆவியைத் 
தாங்கியிருப்பதால் , சடப்பொருளினால் ஆன உருவங் 
களின் மூலம் தெய்விக சக்தியுடன தொடாபு கொள்ள 
முடியும எனறு போதித்தார்.நான்காம் இலியோசக்கர 
வர்த்தி ( Leo IV - A D.775-780 ) உருவ வழிபாட்டின 
ருக்குக் கொடுமை செய்யவில்லை . அதற்குக் காரணம் 
மகாராணி ஐரென் ( Empress Irent ) ஆவார் . ஆனால 
உருவ வழிபாட்டுக்காரர்களைக் கொடுமைப் படுத்து 
தல் மீணடும் ஐந்தாம் இலியோ ( Leo V , A.D.813-820 ), 
இரணடாம் மைக்கேல ( Michael 11. A D.820-829 ) 
தியோபிலசு ( Theophilus , A.D.829-842 ) ஆகியோர் 
களின் ஆட்சிக் காலத்தில் தொடர்ந்தது 


மனிதன் எப்பொழுதும தன்னைச் சுற்றியுள்ள 
வர்களுடன் சணடையிட்டுக் கொண்டிருக்க இயலாது . 
பிறருடன ஒத்துச் செல்ல இயலாத சூழநிலையிலும் 

ளளுதல் தகவமைதலுக்கு வழிவகுக 
கும் . இது ஓரளவு நடைமுறைக்கு ஒத்துவருகின்ற 
வழியாகும் . சூழ்நிலைக்கேற்ப இந்த ஏற்பாடு பலன் 
அளிக்கக்கூடும் . சில வேளைகளில் இரு 

பிரிவினரி 
டையே போட்டி , சண்டை ஆகியவற்றைத் தவிர்த் 
துப் பின்னர் இருவருக்கிடையேயும் வேறுபாடுகள் 
மறைந்து நல்லதொரு புதிய தொடர்பு ஏற்பட வழி 
வகுக்கலாம் . 


தகர்த்தெறி கொள்கை இயக்கம் பல உயிா 
களைப் பலி கொண்டாலும் மூடப்பழக்க 

வழக்கங் 
களை முழுமையாக அகற்றியது . அரசு பாதிரியார் 
களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுச சுதந்திரமாக 
இயங்க முடிந்தது . 

அ . அ.ரா. 


துணை நூல் : 


தகவமைதல் முறைகள் ( அ ) வடிவங்கள் : தகவமை 
தல செயற்பாங்கை மனிதனுடைய வாழக்கையின் . 
ஒவ்வொரு நிலையிலும் காணலாம் . ஒவ்வொரு மனி 
தனும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் 

பிறக்கிறான 
இருப்பினும் சூழ்நிலைக்குத் தகுந்தாற்போல தனனை 
மாற்றிககொண்டு செயற்படுகின்றான் . அதாவது சமூ 
கத்திலுள்ள வாழ்க்கைமுறை, பொருளாதார 
வளர்ச்சி , புதிய கண்டுபிடிப்புகள ஆகியவற்றின 
மாற்றத்திற்கேற்ப நடக்கிறான் . தகவமைதல் தனி 
மனிதர்களுக்கும் , குழுவினருக்கும் இடையே ஏற்பட்ட 
சண்டைகள் ஓய்ந்து இணக்கமான தன்மை ஏற்படும் 
சூழ்நிலையைக் குறிக்கிறது . இவ்வாறான சணடைக் 
குழுவினருக்கிடையே ஏற்படும் இச் சமரச இணககத் 
தையே ( Compromise ) தகவமைதல் எனச் சமூகவியல் 
அறிஞர்கள் கூறுகினறனர் . ஆனால் பார்க்கு ( Park ) , 
சம்னர் ( Sunner ) முதலிய அறிஞாகள தகவமை 
விரோத 

மனப்பான்மையுள்ள கூட்டுறவு 
( Antagonistic Co - operation ) என்றே கூறுகின்றனர் . 
இவவாறு தகவமைதல் பல வேறுபட்ட வழிகளிலும் 
வடிவங்களிலும் இருப்பினும் பினவருவன மிக முக்கிய 
மானவையாகக் கருதப்படுகின்றன . 


Martin , Edward J. , A History of the Iconoclastic 

Controversy , New York , 1930 . 


தலை 


தகவமைதல் : மனிதர் ஒருவருக்கொருவர் 
அருகில் வசிப்பதால மட்டுமே சமூக வாழ்க்கை அமை 
யாது . பலவகைக் குழுக்களைச் சேர்ந்த மனிதர்கள் 
ஒருவரோடொருவர் கலந்து 

பேசி 

உறவாடி , பல 
செயல்களில் அலலது பல சமூக இடைவினைச் செயற் 
பாடுகளில் ஈடுபடும் பொழுதுதான் சமூக வாழ்வு 
தொடங்குகிறது . இச் சமூக இடைவினைகள் பொது 
வாகக் கூட்டுறவு ( Co - operation ) , போட்டி ( Com 
petition ) , சண்டை ( Conflict ) , தகவமைதல் ( Acco 
mmodation ) , தன்மயமாதல் ( Assimilation ) முதலிய 
வடிவங்களில் நடைபெறுகின்றன . ஒரு நிலையான 
சூழ்நிலையானது எப்பொழுதும் இவற்றில் ஒன்றுக்கு 
மேற்பட்ட செயற்பாங்குகளைக் கொண்டிருக்கும் . 


1 ) கட்டாயப்படுத்தல் . தனி மனிதர்கள அல்லது 
குழுவினர் தங்களுடைய உடல் பலத்தால் அல்லது 
மற்றச் சக்திகளால் பிறரை வற்புறுத்தும் போது வேறு 
வழியின்றித் தோல்வியுற்றவர்களிடம் 

தகவமைதல் 
ஏற்படுகிறது . கட்டாயப்படுத்தல் ( Coercion ) இரு 
வகைகளில் 

ஏற்படுகிறது . 1 ) நேரடியாகப் பலத் 


வா . க . 9 - 46 


தகவமைதல் 


722 


தகவமைதல் 


தைப் பிரயோகிப்பது . 2 ) உள்ளத்தில் மறைமுகமா 
கப் பலத்தைப் பிரயோகிப்பது . ஒரு முதலாளி தன் 
தொழிலாளியைக் கட்டாயப்படுத்துதல் நேரிடையா 
கக் கட்டாயப்படுத்தும் செயலுக்கு எடுத்துக்காட்டா 
கும் . சிறுபான்மை மாநிலங்களில் பலவந்தமாகக் 
குறிப்பிட்ட மொழிக் கொள்கையைத் திணித்தல் 
மறைமுகமாகக் கட்டாயப்படுத்தும் செயலுக்கு எடுத் 
துக்காட்டாகும் . 


4 ) சகிப்புத்தன்மை : இம் முறையில் சாதாரண 
ஏற்பாடு எதுவும் இல்லை . அடிப்படையான வேறு 
பாடுகள் தீர்த்து வைக்கப்படுவதில்லை . இங்கு வெளிப் 
படையான சணடை தவிர்க்கப்படுகிறது . இதில் இரு 
குழுவினரும் ஒருவரையொருவர் தங்கள் நிலையைப் 
புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரின் நோக்கத்தை 
அறிந்து , வேறுபாடுகளைப் பொறுமையாகப் 
பொறுத்துச் செல்கின்றனர் . பகை உணர்வு கொண்ட 

சாதி அல்லது மதத்தினரிடையே இன்று . 
வளர்ந்து வரும் ஒருவிதமான சகிப்புத்தன்மை ( To 
lerance ) இதற்கு எடுத்துக் காட்டாகும் . 


2 ) சமரச இணக்கம் : சமமான பலம் வாய்ந்த 
இரு குழுக்கள் ஒருவருக்கொருவர் சில சலுகைகளைப் 
பெற்றுக்கொண்டும் , சிலவற்றை விட்டுக்கொடுத்தும் 
அமைதிக்காக 

ணங்கிப்போகும் போது தகவமைதல் 
ஏற்படுகிறது . சமரச இணக்க ( Compromise ) முறை 
யில் இரு குழுவினரும் பேசிப் பிணக்கைத் தீர்த்துக் 
கொள்ள வாய்ப்புண்டு . மேலும் , நியாயத்திற்குக் 
கட்டுப்பட்டு ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்க 
முன்வருகின்றனர் . உணர்ச்சி வசப்படாமல் பிறரு 
டைய நிலையில் தன்னை நிறுத்திப் பார்த்து ஒரு 
சமாதான உடன்பாட்டுக்கு வழிவகுக்கும் முறை இது 
வாகும் . நிருவாகத்தினருக்கும் தொழிலாளர்களுக்கும் 
இடையிலான தகராறுகள இரு தரபபினரிடையேயும் 
ஏற்படுகின்ற நியாய உணர்வு காரணமாகத்தீருவது 
இதற்கு எடுத்துக்காட்டாகும் 


5 ) கருத்து மாற்றம் : எதிர்க் குழுவினரின் கொள் 
கைகள் , கருத்துகள் சரியென்று கருதும்போது ஒரு 
குழுவினர் தங்கள் கொளகைக 

கொளகைகளையும் கருத்தையும் 
மாற்றிக்கொண்டு எதிர்க குழுவினருடன் சேர்ந்து 
விடுவது கருத்து மாற்றம் ( Conversion ) எனப்படும் . 
அரசியல் , மதம் ஆகிய துறைகளில் அடிக்கடி ஏற்படு 
கினற மாறுதலை இதற்கு எடுத்துக்காட்டாகச் சொல் 
லலாம் 


| 


1 


3 ) நடுவர் தீர்ப்புக்கு விடுதலும் இணக்கப்படுத்த 
லும் : நடுவர் தீர்ப்புக்கு விடுதல் ( Arbitration ) என்ற 
முறையில் இரு குழுவினரிடையே சணடை ஏற்படும் 
போது மூன்றாமவர் அல்லது குழுவினரின் தலையீட் 
டால் தகவமைதல் ஏற்படும் . மூன்றாம் குழுவின 
ரின் முடிவிற்கு , சண்டையிடும் இரு குழுவினரும் கட் 
டுப்பட வேண்டும் . சண்டையிடும் இரு குழுவினரும் 
தங்களுக்குள் நல்லதொரு முடிவைக் காணவியலாத 
நிலையில் ஒரு நடுவரைக் கொண்டு தீர்வு காண்பது 
நடுவர் தீர்ப்பு எனப்படும் . அரசாங்கமோ , பலம் 
பொருந்திய ஓர் அமைப்போ நடுவரைச் சூழ்நிலைக் 
குத் தக்கவாறு நியமிக்கக் கூடும் . இரு குழுவினரும் 
அவர் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளலாம் . பொது 
வாக இம்முறை தொழிற்றுறைத் 

தகராறுகளில் 
அதிகமாகக் பயன் படுத்தப்படுகின்றன . 

இணக்கப்படுத்தல் ( Conciliation ) என்ற முறை 
யில் மூன்றாம் 

( நடுவர் குழு ) எந்தவித 
முடிவோ , கட்டாயமோ செய்வதில்லை . சணடை 
யைத் தவிர்ப்பதற்குக் சில கருத்தேற்றங்களை ( Sug - 
gestions ) மட்டுமே முன்வைக்கிறது . இக் கருத்தேற் 
றங்களை ஏற்பதும் மறுப்பதும் சணடையிடும் இரு 
குழுக்களின் விருப்பத்தைப் பொறுத்ததாகும் . இம் 
முறை தொழிலாளிகளின் குறைகளைத் தீர்ப்பதற்கு 
உதவியாக 

இருக்கிறது . 


6 ) அறிவார்ந்த விளக்கம் : தன்னை நியாயப்படுத் 
துவதற்கான சமாதானக் காரணங்களைக் கூறுவது , 
அறிவார்ந்த விளக்கத்தின் ( Rationalization ) மூலம் 
தகவமைதல் ஏற்படச்செய்தல் ஆகும் . அதாவது 
தன்னிடமுள்ள உண்மையான குறைகளை ஒத்துக் 
கொள்வதற்கு மாறாக தன்னுடைய நடத்தைக் 
கான காரணங்களை விளக்கி நியாயமென நிரூபித்தல் 
இதுவாகும் . தனி மனிதன் மட்டுமன்றி அனைத்துக் 
குழுவினரும் தங்களுடைய செயலை நியாயமெனக் 
காட்டவே முயற்சி செய்கின்றனர் . எடுத்துக்காட்டாக 
நேசநாடுகள் செருமனியை அழிக்கத் திட்டம் வகுத்த 
தாலேயேதான் இரண்டாம் உலகப்போரைத 
தொடங்க நேரிட்டது எனச் செருமனி 

தனனை 
நியாயப்படுத்துகிறது . அதுபோலவே அமெரிக்காவும் 
எதேச்சாதிகார ( Facism )) அரசுகளிடமிருந்து உல 
கத்தை விடுவிப்பதற்காகவே போரில் பங்குகொண்ட 
தாகக் காரணம் கூறுகிறது . 


7 ) மேல்நிலை , கீழ்நிலை : சமூகத்திலுள்ள மேல் நிலை 
( Superordination ) , கீழ்நிலை ( Subordination ) என்ற 
அடிப்படையிலே பொதுவாகத் தகவமைதல் அமை 
கிறது . அனைத்துச் சமூகத்திலுமுள்ள நிலையமைப்பு 
களில் இதுபோன்ற தகவமைதலே 

ஏற்படுகிறது . 
எடுத்துக்காட்டாக ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள , 
குழந்தைகள் ஆகியோருக்கிடையிலான உறவுகள் 
இந்த அடிப்படையிலேயே அமைகின்றன . இவ்வாறே 
சமூகம் அல்லது பொருளாதார உறவுகள் இந்தமேல் 
நிலை , கீழ்நிலை அடிப்படையிலேயே அமைகின்றன . 


தகவமைப்பு 


723 


தகவைமப்பு 


மக்களாட்சிச் சமூகத்தில் கூட தலைவர்கள் , தொண 
டர்கள் என்ற இந்த உயர்வு - தாழவு வேறுபாடு உள் 
ளது . ஆணையிடுபவன் , கீழப்படிபவன் எனற இந்த 
வேறுபாட்டின் மூலமே அதிகமான தகவமைதல் சமூ 
கத்தின் அனைத்து அமைப்புகளிலும் ஏற்படுகின்றன . 


இவவாறான தகவமைதல் இன்றி எந்தச் சமூகமும் 
இருக்க இயலாது . இதுவே பல சணடை சச்சரவுகள் , 
தகராறு , கலகம் , வன்முறை போன்றவற்றைத் தீர்க் 
கவும் , சமூக ஒழுங்கு ( Social Order ) 

ஏற்படவும் 
வழிவகுக்கிறது . மேலும் , இக்காலச் சமூகத்திற்குத் 
தகவமைதல் ஓர் இனறியமையாத செயலாகும் . 
செய்தி , கல்வி , அரசியல , சட்டம் , பண்பாடு , சாதி , 
இனம் , மதம் , நீதிமன்றம் , காவலதுறை 

முதலிய 
அமைப்புகள் தகவமைதல செயற்பாங்கில் முககிய 
பங்கு வகிக்கின்றன . 

பூ த . 


பொருளில் குறிப்பிடுவர் . சுற்றுச் சூழலிற்கேற்ப மனி 
தர்கள் தகவமைந்து செயற்பட வேண்டியுள்ளதால் 
அவர்களின் உடலமைப்பில் பல 

மாறுதலகளை ஏற் 
படுத்திக் கொள்கினறனா . இதை உயிரியல் சார் தக 
வமைப்பு ( Biological Adaptation ) எனக்குறிப்பிடுவா . 

அனைத்து உயிரினங்களிலும் மனிதர்களே தகவ 
மையும் பணபினை மிகுதியாகக கொண்டுள்ளனர் 
எனலாம் . இவர்கள , பனிப்பகுதிகளான 

வடதுரு 
வத்திலிருந்து வெப்ப மண்டலப் பகுதி வரை அனைத 
துக காலநிலையிலும் வாழும் தனமையைப் பெற்றுள 
ளனர் . ஆனால் , தாவரவினங்களோ பிற விலங்கினங் 
களோ இவ்வாறான தகவமையும் தனமையைப் பெற் 
றிருக்கவில்லை . எடுத்துக்காட்டாக மூங்கில் , கொசு 
முதலானவை உலகின 

அனைத்துப் பகுதிகளிலும் 
காணப்படவில்லை . இதற்குக காரணம் அவற்றின 
உடலமைப்பாகும் . 


துணை நூல்கள் : 


Cohen , Bruce J. , Theory and Problems of Introdu 

ction to Sociology , McGrow Hill Book Com 
pany , New York , 1979 . 


Inc. , 


Popeno , David . , Sociology , Prentice - Hall , 

Englewood Cliffs , New Jersey , 1977 . 


ஓர் உயிரினம் 

சுற்றுசசூழலுடன் தகவமையாத 
போது அவை இறந்துவிடுகினறன . பல ஊழிக்காலத் 
திற்கு முன்னர் வாழ்ந்த சில 

விலங்கினங்களும் 
தாவரவினங்களும் இன்று இலலை . காலப்போக்கில் 
புதிது புதிதாக உண்டான நில அமைப்போடு ஒட்டி 
வாழ இயலாததால் முழுவதுமாக அற்றுப்போயின . 
எடுத்துக்காட்டாகப் பல இலட்சக்கணக்கான ஆண்டு 
களுக்கு முன்னர்வாழந்த ஒருவகை இராட்சத ஊர்வன 
இனம் ( Dinosur ) முழுவதுமாக அற்றுப்போய்விட்டது 
அதற்குக் காரணம் அவை வாழ்ந்த காலத்திய புவிய 
மைப்பு மாறிவிட்டதால காலநிலையும் உணவு அளவும் 
மாறிவிட்டன . இந்த மாறிய சூழலிறகேற்ப அவவினம் 
தகவமைய முடியாததால் அழிந்து போயின . 


- 


தகவமைப்பு : மனிதர்களும் உயிரினங்களும் சுற் 
றுச்சூழலின் தனமைக்கேற்பத் தகவமைந்து வாழும் 
முறையே தகவமைப்பு ( Adaptation ) ஆகும் . மனிதர் 
கள் தங்கள் வாழ்வின் நிலைபேறுடைமைககாகப் பல 
நிலைகளில் தகவமைந்து செயற்படுகின்றனர் . இதில் 
உடலமைப்பால் தகவமைவதும் பணபாட்டளவில 
தகவமைவதும் முதன்மையான 

கூறுகளாகும் . சில 
இனத்தவர்கள் எளிதில தகவமையும் போககையும் 
சிலர் எளிதில் தகவமையாப் 

போக்கையும் 
கொண்டுள்ளனர் . காலப்போக்கில் இவ்வகை நிகழ்வி 
னால் மனிதர்கள் தங்களின் வாழ்க்கையமைப்பை 
முற்றிலுமாக மாற்றியமைத்துக் கொண்டுள்ள நிலை 
யையும் காணமுடிகிறது . தகவமைதல் என்னும் 
நிகழ்வு தொடர்ச்சியான இயக்கத்தைக் கொண்டுள்ள 
தால் மக்களும் அதனோடு தொடர்ந்து செயற்பட 
வேண்டியுள்ளது . தகவமைப்பு என்னும் சொல் பர 

பரந்த 
பொருள் கொண்டது . குறிப்பாகப் பண்பாட்டு மானி 
டவியலாரும் தொல்லியலாரும் பண்பாட்டுத் தக 
வமைப்பு எனக் குறிப்பிடுவர் . ஏனெனில , 
இனத்தவர்கள் தொடர்ந்து வேற்று இனத்தவர்களின 
தொழில் நுட்பத்தோடு தொடர்பு கொண்டுள்ளதால் 
அந்த இனத்தவரின் செல்வாக்கினைப் பெற்று மாறி 
வருகின்றனர் . உடல் சார் மானிடவியலாரும் ( Physi 
cal Anthropologists ) பிற உயிரியலாரும் வேறொரு 


வாழும் உயிரினங்கள் இரண்டுமுறையில் தகவமைந்து 
செயற படுகின்றன . ஒரு மக்களினம 

முழுவதுமாகப் 
படிமலர்ச்சி ( Evolution ) நிகழ்வின் மூலம் பல தலை 
முறைகளாகச் செயற்பட்டுத் தேவையான மாற்றங் 
களை ஏற்படுத்திககொளளுதல் ஒரு முறையாகும் . 
வாழும் காலத்திற்குள் தனி ஒருவர் மட்டும் நடத்தை 
முறையை மாற்றிககொணடோ உடலமைப்பில் மாற் 
றம் செய்து கொண்டோ வாழும் நிலை மற்றொரு 
முறையாகும் . 


மனித 


உயிரினம் மொத்தமாகப் படிமலர்ச்சியடைதல் : 
வாலில்லாக குரங்கிலிருந்து ( Ape ) தோனறிய மனி 
தர்கள இன்று பல இனங்களாகக் காணப்படுகின்ற 
னர் . ஆனால , இவர்கள் அனைவரும் ஒரே சிறப்பினத் 
தைச் ( Species ) சேர்ந்தவர்கள . ஒரே மூதாதையரைக் 
கொண்டவர்கள் . இருப்பினும் உடலமைப்பாலும் 
பண்பாட்டின் தன்மையாலும் மக்கள் பிரிந்து காணப் 
படுகினறனர் . புவிப் பரப்பிற்கேற்ப மககளிடையே 


வா . க . 9 - 46 அ 


தகவமைப்பு 


724 


தகவமைப்பு 


அடிப் 


மாறுதல்கள் உள்ளன . 

உள்ளன . அதன் அடிப்படையிலேயே 
மானிடவியலார் உலகிலுள்ள அனைத்து 

மக்களை 
யும் ஒன்பது புவிசார் இனங்களாகப் பிரித்துள்ளனர் . 
அவை : பாலினீசியர் , அமெரிக்க இந்தியர் , ஐரோப் 
பியர் , ஆப்பிரிககர் , ஆசியர் , இந்தியர் , மைக்ரோ 
னீசியர் ( Micronesians ) , மெலனீசியர் ( Melanesians ) 
ஆசுத்திரேலியர் ( Australians ) . இந்த ஒன்பது இனத் 
தவர்களும் உடலமைப்பிலும் வாழ்க்கைப் 
யிலும் தனித் தன்மைகளைக் கொண்டுள்ளனர் . 
காண்க : இனங்கள் , மனிதர் . 


என்றும் கூறலாம் இது பெரும்பாலும் கால நிலை , 
புவியமைப்பு , வெப்பம் 

முதலானவற்றை 
படையாகக் கொண்டது . எடுத்துக்காட்டாக ஒரு 
நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் உலகில் 
வேறொரு பகுதிக்குச் சென்று போட்டியில் கலந்து 
கொள்ளும்போது சிறிது காலத்திற்கு முன்னரே அங்குச் 
சென்றுவிடுவர் . ஏனெனில் அங்குள்ள புதிய சூழலில் 
தங்களைத் தகவமைத்துக்கொள்ள வேண்டியுள்ளது . 
இவ்வகைத் தகவமைப்பு சூழ்நிலைக்கு 
கமாதல் ( Acclimatization ) எனக் கூறப்படும் . இவ் 
வகைத் தகவமைப்பில் பெறப்படும் பண்புகள் ஒருவர் , 
அவராகவே பெறுதலாகும் ( Acquired Characteris 
tics ) . இவை மரபுவழியில் ஏற்படா . 


பாணி 


இணக் 


ஒரு மக்களினம் 

மொத்தமாகத் தகவமையும் 
பாங்கு இயற்கைத் தேர்வு ( Natural Selection ) , 
உடனடி 

மாற்றம் ( Mutation ) ஆகிய இரண்டு 
நிகழ்வுகளின் மூலம் நடை பெறுகிறது . இயற்கைத் 
தேர்வு என்பது தகுதியன வாழ்தல் ( Survival of 
the Fittest ) அடிப்படையிலானது . வாழும் சூழலில் 
ஏற்புடைய கூறுகளைமேலும் மேலும் தேர்ந்தெடுப் 
பதன் மூலம் பிற இனங்களைக் காட்டிலும் வாழ 
- வதற்கான திறன மிகுதியாகிறது . இவ்வகையான 
தேர்வு பல தலைமுறைகளாகத் தொடரும்போது 
உயிரினத்தின் கடந்தகால அமைப்பு நீணட இடை 
வெளிக்குப் பின் மாற்றமடைந்ததாகக் காணப்படும் . 
பிற இனங்களுடன் போட்டியிட்டுத் தகவமையாத 
உயிரினங்கள் வாழும் தகுதியைக் குறைத்துக் கொள 
கின்றன . இதனால் , இறுதியில் அழிந்து போகவேண் 
டிய நிலையும் ஏற்படும் . 


இவ்வன 

வகைத் தகவமைப்பு புலனுணர்வு ( Sensiti 
vity ) மூலம் ஏற்படுவதாகும் . புலனுணர்வானது புறச் 
சூழலில் உள்ளவற்றை உணர்ந்து எதிர்வினை புரியும் 
தன்மையைக் குறிக்கும் . இதில் நரம்பு மண்டலமே 
( Nervous System ) பெரும்பாலும் முதலிடம் பெறு 
கிறது . மனிதர்கள் மிகவும் வளர்ச்சிபெற்ற நரம்பு 
மணடலத்தைக் கொண்டுள்ளதால் மற்ற உயிரினங் 
களைக் காட்டிலும் பல நிலைகளில் தகவமையும் 
தன்மையைக் கொண்டுள்ளனர் . மனிதர்கள் அலலாத 
பிற உயிரினங்கள ஒவ்வொன்றும் வெவ்வேறு வகை 

புலனுணாவையும் சுற்றுச் சூழலுடன் எதிர் 
வினை புரியும் தன்மையையும் கொண்டுள்ளதால் 
தகவமையும் தன்மையிலும் வேறுபடுகின்றன . 


யான 


| 


மனிதர்கள் வெவ்வேறான சூழலில் கொண்டுள்ள 
தகவமைப்பையறியப் 

பின்வரும் 

தலைப்புகளில் 
காணவேண்டும் . 


உடனடி நிகழ்வு என்பது மரபணுவில் ( Gene ) 
ஏற்படும் திடீர் மாற்றமாகும் . இவ்வகை மாற்றம் 
உடலமைப்பிலோ 

அது இயங்கும் முறையிலோ 
நடத்தை முறையிலோ மாற்றத்தை ஏற்படுத் 
தும் . இவ்வகை மாற்றம் 

அந்த உயிரியின் 

தக 
வமைப்பிற்கு ஏற்றதாகவும் ஏற்பற்ற முறையின் தாக 
வும் 

அமையலாம் . இன்று அறிஞர்கள் உடனடி 
நிகழ்வின் மூலம் பல அரிய செயல்களைச் 

செய் 
கின்றனர் . புதிய புதிய கலப்பினங்கள் தோற்று 
விப்பதற்கு உடனடி நிகழ்வே முக்கிய பங்கு வகிக் 
கிறது . மனித இனத்தையும் மேம்படுத்த முயற்சிகள் 
மேற்கொள்ளப்பட்டன . இதன்மூலம் சிறந்த உயிரி 
யல் பண்புகளைக் கொண்ட மக்களை உருவாக்கும் 
இன மேம்பாட்டியல் ( Eugenics ) பணி தொடரப் 
பட்டு வெற்றியடையாமல் போய்விட்டது . எனினும் , 
அந்த முயற்சி தொடர்கின்றது . 


உயரம் மிகுந்த இடங்களில் தகவமைப்பு : சம 
நிலப்பகுதிகளில் வாழாமல் மலையும் மலைசார்ந்த 
மேட்டு நிலப்பகுதிகளில் உள்ள மக்கள் உயரமிகுந்த 
இடங்களில் ( Altitude ) வாழ்கின்றனர் . இவர்களின் 
எண்ணிக்கை சற்றேறக்குறைய 25 மிலலியனகளாகும் . 
அதாவது 100- இல் ஒருவர் என்ற எண்ணிக்கைக்கும் 
குறைவாகவே உள்ளனர் எனலாம் . இவர்களின் 
முக்கிய சிக்கல் அழுத்தமற்ற காற்று மண்டலத்தில் 
( Thin Air ) வசிப்பதேயாகும் . இன்றுவரையிலான 
மனிதக் கண்டுபிடிப்புகளினால் சசிக்கலைத் தீர்க்க 
இயலாமல் உள்ளது . இருப்பினும் பெரிய புட்டிகளில் 
உயிர்க்காற்றை ( Oxygen ) அடைத்தும் பிற மருத்துவ 
முறைகளாலும் மலைவாசிகளின் நோய்களைத் 
தீர்க்கமுடிகிறது . பொதுவாக உயரமிகுந்த இடங் 
களில் தோன்றும் மனவழுத்தங்களைப் ( Mental 
Stress ) போக்க மக்கள் மதுவையும் கோகோவையும் 
அருந்துகின்றனர் . 

மது உடலின் 

வெப்பத்தை 


தனி ஒருவர் மட்டும் தகவமைதல் : இது ஒருவன 
இவ்வகைத் தகவமைப்பு மூலம் புதிய சூழலிற்கேற்ப 
மாற்றத்தை ஏற்படுத்திக்கொண்டு வாழ முற்படுதல் 
ஆகும் . இது ஒரு குறுகிய காலத் தகவமைப்பு 


தகவமைப்பு 


725 


தகவமைப்பு 


தால 


அதிகரிக்கிறது ; கோகோஇரத்த நாளத்தைச் சுருக்குவ 
உடலின் வெப்பம் வெளியேறுவது 

குறை 
கிறது . 


பலவகையான 


வும் குறைந்து விடுகிறது . து குளிர்பகுதித் தக 
வமைப்புகளுள் முக்கியமானதாகக் காணப்படுகிறது . 
இது தவிர்த்து உறைவிடம் , உடை , உணவுப்பழக்கம் , 
எரிபொருள் முதலான பல்வேறு முறையிலும் நனகு 
தகவமைந்து கொள்கின்றனர் . வடதுருவப் பகுதிகளில் 
வாழும் எசுகிமோக்கள் ( Eskimos ) மேற்கூறிய 
அனைத்து நிலைகளிலும் சிறந்த முறையில் தக 
வமைந்து வாழ்கிறார்கள் . இவர்களின் இக்லூ 
( Igloo ) வீடுகள் 

பனிக்கட்டிகளால 
கட்டப்படுகின்றன . குறுகிய வாசலையுடைய நீணட 
வீடுகள் வெப்பத்தைக் காக்கும் முறையில் உள்ளன . 
விலங்குத் தோல்களால் செய்யப்பட்ட இவர்களின் 
உடைகள் உடலின் வெப்பத்தைக் காத்துக குளிரின 
கொடுமையை விலக்குகிறது . இவர்கள் 

எரிபொரு 
ளாகப் பயன்படுத்தும் ஒருவகை மெழுகு 

சீரான 
வெப்பத்தைக் கொடுத்து வீட்டில் எப்போதும் வெப் 
பத்தை நிலைபெறச் செய்கிறது . காண்க : இக்லூ 
எசுக்கிமோக்கள் 


கடல் மட்டத்திலிருந்து ஒருவர் 4,000 மீ உயரம் 
வரை சென்றால் உடலமைப்பில் பெரும் மாறுதல்கள 
உண்டாகும் . ஒருசிலர் தந்துகி வெடிப்பினால் இறக்க 
வும் நேரிடும் . இந்த உயரத்திற்குச் செல்வோர் அனுப 
விக்கும் பொதுவான சிககல்கள வேகமாக மூசசுவிடு 
தல் , நாடி விரைந்து துடித்தல் , உடலளவிலும் 
அளவிலும் சோர்வு ஏற்படுதல் , நிம்மதியற்ற தூக்கம் 
தலைவலி , சீரணக் குறைவு , உடல் எடை 

குறைதல் 
முதலானவையாகும் . ஆனால் , இச்சூழலில் ஒருவா 
சில நாட்கள் தங்கியபின் ஒரு குறைந்தபட்ச 

தக 
வமைப்பு ( Short run adaptation ) ஏற்படும் . முக்கிய 
மான தகவமைப்பு இரத்தச் சிவப்பணுக்களின் எண 
ணிக்கை மிகுதியாவதாகும் .இருப்பினும்உடலின சிக்கல 
கள் பெருமளவு குறைவதற்கு வாய்ப்பில்லை . 


மன 


குளிர்பகுதித தகவமைப்புப் பண்புகளை உயர 
மிகுந்த மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள கொண் 
டிருக்க வேண்டியதாகிறது உயரம் செல்லச் செல்ல 
வெப்பத்தின அளவும் குறைவதால குளிா மிகுதி 
யாகிறது . வட துருவ மககளின தகவமைப்புப் பண்பு 
களை அப்படியே கொணடிராவிட்டாலும் அதன 
சாயல் மலைப்பகுதி மக்களிடமும் காணப்படும் . 


மலைப்பகுதிகளுக்குக் குடியேறி வாழும் மக்கள 
ஓரளவு தகவமைந்து காணப்படுவா . இவாகளிடையே 
யும் குறை 

பிறப்புகள் , பிறந்த குழநதைகள மிகுதி 
யாக இறத்தல் முதலான சிககல்கள 

காணப்படும் . 
இப்பகுதிகளிலேயே பிறந்து வாழும் மக்கள் மட்டுமே 
குறைந்த சிக்கலகளுடன வாழ்வா . மலைப்பகுதி 
மக்கள் மிகுந்த அளவில் மூச்சுவிட வேண்டியிருப்ப 
தால் சமநில மக்களைக் காட்டிலும் அகனற மார்ப 
கத்தையும் , கொள்ளளவில் பெரிய நுரையீரலையும் 
கொணடிருப்பர் . உயிர்வாயுவை உடலின 
களுக்கும் அனுப்பும் வலப்பக்க 

இதயம் ( Right 
Ventricle ) சிறிது பெரிதாகக் காணப்படும் உயர 
மிகுந்த மக்கள் மூன்று முக்கிய நிகழவுகளை அனுப 
விக்க வேண்டியுள்ளது . அவை : 1 ) உடலின் இயக்கத் 
தில இடைக்காலமாகவும் உடனடியாகவும் மாற்றம் 
ஏற்படும் . 2 ) வளரும் போது உடலில் மாற்றங்கள் ஏற 
படும் . 3 ) மக்கள்தொகையின மரபணுச சேர்மத்தில் 
( Gene Pool ) மாற்றங்கள் ஏற்படும் . 


பல பாகங் 


வகையான 


வெப்பப் பகுதிகளில் தகவமைப்பு : இவவகைப் 
பகுதிகளில் வாழும் மக்கள இரணடு 
வெப்ப நிலைகளில் வாழகின்றனர் . ஒன்று , காற்றில் 
ஈரப்பதம் மிகுந்த வெப்ப நிலை ( Humid Heat ) , 
மற்றொன்று , காற்றில் ஈரப்பதமற்ற மிக வறண்ட 
வெப்பநிலை ( Dry Heat ) . வெப்பநிலை மிகுந்த 
உச்சம் பெற்ற நிலையிலோ ஈரப்பதம் மிகுந்த வெப் 
பம் மிகுந்துள்ள நிலையிலோ சூரிய வெப்பம் அளவு 
கடந்த நிலையிலோ ஒருவர் 

கடினமாக 

வேலை 
செய்யும் போது அவரது உடல் , வெப்பத்தின் கொடு 
மையால் பாதிக்கப்படும் ஆனால் , இவ்வகைச் சூழ 
லில தொடர்ந்து ஒருவர் ஒரு 

காலத்திறகுப் 
பணி புரியும்போது அச் சூழலுடன ஓரளவு 
மாகிவிடுகிறார் 


வார 


ணக்க 


எடை 


குளிர் பகுதிகளில் தகவமைப்பு : வடதுருவ 
மக்கள் இவ்வகைத் தகவமைப்பிற்குச் சிறந்த எடுத்துக் 
காட்டாவர் . இம் மக்களின் தகவமைப்புப் பணபுகள் 
உயரமிகுந்த பகுதிகளில் வாழும் மக்களிடமிருந்து 
வேறுபட்டதாகும் . குளிர்பகுதி மக்கள் பொதுவாகக் 
குட்டையானவர்கள . ஆனால , உடலின் 
மிகுதியானவர்களாய் இருப்பர் . குட்டையாய் 
இருப்பதால் உடலின் புறப்பரப்பு குறைந்துவிடு 
உடற்பண்புகளும் 

இம் மக்க 
ளிடையே காணப்படுகின்றன .கை , 

விரல்கள 
குட்டையாக உள்ளன . மூக்கு மிகவும் குறுகியுள்ளது . 
தனால் உடலிலுள்ள வெப்பம் வெளியேறும் அள 


குளிர் பகுதிகளில் வாழும் மக்கள வெப்பத்தைப் 
பாதுகாப்பதற்காகப் பல முறைகளில் தகவமைந்து 
கொள்கின்றனர் . ஆனால் , இதற்கு எதிர்மாறாக வெப் 
பப் பகுதி மககள மிகுதியான வெப்பத்தை எவ்வாறு 
வெளியேற்ற முடியுமோ அம்முறைகளில் தகவமைந்து 
கொள்கின்றனர் . இவர்களின் தகவமைப்பில 
லமைப்பு , தோல் நிறம் , இரத்த ஓட்டம் முதலானவை 
முதன்மையான பங்கு பெற்றுள்ளன . மெலிந்த 


கிறது . 


வேறுசில 


கால் 


| 


தகவமைப்பு 


726 


தகவமைப்பு 


| 


h 


எசுகிமோ 


தோல குளு 


லும் , நீணட கை , கால்களும் மிகுந்த புற உடற் 
பரப்பும் வெப்பத்தை வெளியேற்றுவதற்கு ஏற்ற 
தாகும் . இதனாலேயே வெப்பப்பகுதி மக்கள் குளிர்ப் 
பகுதி மக்களைப் போன்று தடிததும் குட்டையாகவும் 
இருப்பதில்லை . தோலின் நிறம் சூரிய வெப்பத்தி 
னின்று உடலைப் பாதுகாக்கிறது . நில நடுக்கோட்டுப் 
பகுதியினைச் சார்ந்துள்ள மெலனீசியா , ஆசுத்திரே 
லியா , தென் இந்தியா , ஆப்பிரிக்கா முதலான பகுதி 
களில் வாழும் மக்கள் பொதுவாகக் 

கரும்பழுப்பு 
முதல் கருமை நிறத் தோல் வரை பெற்றுள்ளனர் . 
கரும் பழுப்பு அல்லது கருமை நிறத் தோல் ஏன் 
வெப்பப் பகுதிக்கு ஏற்றதாக உள்ளது 

என்பது 
பற்றிப்பல கொளகைகள் நிலவுகின்றன கருமை நிறத 
தோல் சூரிய ஒளியிலுள்ள புற ஊதா ஒளியை மிகுதி 
யாகக் ( Ultra Violet Light ) ஏற்பதில்லையாதலால 
தோற் புற்றுநோய் ஏற்படாமல தடுக்கிறது . அதோடு 
கருமை நிறத்தோல் சூரிய ஒளியிலிருந்து உற்பத்தி 
செய்யப்படும் வைட்டமின D யைக் கட்டுப்படுத்து 
கிறது . இதனால் மிகுதியான வைட்டமின D யிலி 
ருந்து உணடாகும் நசசுத்தனமை ஏற்படாமல் 
கப்படுகிறது . 


ஆப்பிரிக்க மக்கள் 
கிறது . வியர்த்தல மூலம் புறத் 

குளுமைப 
படுத்தப்பட்டு அதன்மூலம் உடலின் வெப்பம் வெளி 
யேறி உடலைச் சுற்றியுள்ள காற்றுடன் கலந்துவிடு 
கிறது . இதறகு ஏற்றாற்போல் புறததோலுக்கடியில 
இரத்த ஓட்டம் மிகுதியாக இருக்கும் . இதனால் ,, 
இரத்தத்திலுள்ள நீரைத் தோலுக்குக கொடுக்க 
முடியும் . பாலைவனப் பகுதிகளில் ஒரு மணி நேரத் 
தில் நிகழும் வியாத்தல் மூலம் ஒருவரின் உடல் 
நீரில் நான்கில ஒரு 

பகுதி 

இழப்பு ஏற்படலாம் . 
அதோடு தோல திசுக்களிலுள்ள நீரின் அளவு குறைத 
லும் , இரத்தத்திலுள்ள உப்புச்சத்து ( Sodium ) குறை 
தலும் ஏற்படலாம் . மிகவும் கடுமையான வெப்பக 
காலத்தில் தொடாந்து மூன்று மணிநேரம் வியர்த் 
தால் உடலின் உப்புச்சத்து பெரும்பான்மை வெளி 
யேறிவிடும் ஆபத்தும் , அதனால் இறக்கும் ஆபத்தும் 
ஏற்படலாம் . 


காக 


வியர்த்தல் மூலம் உடலின் வெப்பத்தை வெளி 
யேற்றும் முறை அனைத்து உயிரினங்களுக்கும் உள்ள 
பொதுவானமுறை . ஒவ்வொரு மனிதரும் சற்றேறக 
குறைய 1.6 மில்லியன 

வியர்வைச் சுரப்பிகளைக் 
( Sweating Glands ) கொண்டுள்ளனர் . விலங்கினங் 
களுள மனிதனைக்காட்டிலும் மிகுதியான வியர்வைச் 
சுரப்பிகளைக் கொண்ட விலங்கு இல்லை எனலாம் 


உடலின வெப்பத்தைக் குறைப்பதில் 

வியர்வை 
வெளியேற்றம் ( Sweating ) முக்கிய பங்கு 


பெறு 


தகவமைப்பு 


727 


தகவமைப்பு 


பாலை நில மக்கள் பண்பாட்டளவிலும் பல தக 
வமைப்புகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர் . பொது 
வாக அம்மக்கள் இறுக்கமற்ற ஆடைகளை அணிந்து 
உடலுக்கும் காற்று மண்டலத்திற்கும் நல்ல 
தொடர்பை ஏற்படுத்திக்கொள்கின்றனர் . ஆப்பிரிக்கப் 
பாலைப் பகுதி மக்கள் அணியும் 
( Foot - Wear ) காலின விளிம்பிலிருந்து அனைத்துப் 
பக்கங்களிலும் ஒரு அங்குலம் வெளியே நீட்டிக் 
கொண்டுள்ளவாறு அணிகின்றனர் . இது தரையி 
லிருந்து வெளிப்படும் வெப்பத்திலிருந்து கால்களைப் 
பாதுகாக்கிறது . இவ்வாறு பல தகவமைப்புப் பண்பு 
களை வெப்பப் பகுதி மக்கள் ஏற்படுத்திக் கொண் 
டுள்ளனர் . 


தாவர வளங்களைப் பயன்படுத்தத் தொடங்கினர் .. 
அதன் மூலம் ஒரே இடத்தில் நிலையான வாழ்க்கை 
யும் நகரங்களும் ஏற்பட்டன . அதோடு மக்களுக்குத் 
தொற்று நோய்களும் பெருகின . அதிலிருந்து இன்று 
வரை ஒவ்வொருவகையான புவிச் சூழலிலும் மக்கள் 
பலமுறைகளில் தாவர , விலங்கு உணவுகளைப் பயன் 
படுத்தத் தொடங்கிவிட்டனர் . இவர்களுக்குள் 
மாறுபாடுகள் உள்ளன . அதற்குக் காரணம் தகவ 
மைப்புப் பண்புகளாகும் . 


காலணி 


| 


உணவுத் தகவமைப்பிற்கு மரபுப் பண்புகளின் 
தகவமைப்பும் ( Genetic Adaptation ) காரணமாக 
அமைகிறது . இத் தன்மையினைச் சில இனக் குழு 
வினர் பசும்பாலை ஒதுக்குவதற்கான காரணத்தின் 
மூலம் அறியலாம் . பாலிலுள்ள முக்கிய பொருள் 
ஒருவகைச் சர்க்கரைச் சத்தாகும் ( Lactose ) . அச் 
சத்துப்பொருள் உடலில 

ஒருவகை நொதிப்பியால் 
( Enzyme ) சீரணிக்கப்படுகிறது . சில இனத்தவர் 
களிடையே இளங் குழந்தைகளும் , வளர்ந்த குழந்தை 
களும் இதனை எளிதாகச் சீரணித்துக்கொள்வா . 
ஆனால் , நானகு வயதிறகுப் பின் இச் சத்துப்பொரு 
ளைச் சீரணிக்கும் நொதிப்பியைப் போதிய அளவு 
உற்பத்தி செய்யாமல் மரபணு தடுத்துவிடுகிறது . 

தனால் , நான்கு வயதிற்குப் பின் மிகுதியாகப் 
பாலை உட்கொண்டால் அசீரணக் கோளாறு 
டாகி வயிற்றுப்போக்கு முதலான நோயினை உண் 
டாக்கிவிடுகிறது . பாலிலுள்ள இவ்வகைச் சத்துப் 
பொருளை ஏற்றுக்கொள்வதில் ஒவ்வா நிலையைப் 
பல ஆப்பிரிக்க ஆசிய இனத்தவர்கள் கொண்டுள்ள 


பண 


உண் 


உணவுத் தகவமைப்பு : மக்களின் அடிப்படைத் 
தேவைகளான உணவு , உடை , உறைவிடம் , இனப் 
பெருக்கம் ஆகிய நான்கும் அனைத்துப் பண்பாட்டின 
ருக்கும் பொதுவானது என்றாலும் எவற்றை உண் 
பது , எவற்றை உடுப்பது , எவ்வாறான உறை 
விடத்தை ஏற்படுத்திக்கொள்வது , எவருடன் உறவு 
கொள்வது முதலான அனைத்தும் அந்தந்தப் 
பாட்டினரால அறுதியிடப்படுகின்றன . 

உணவு 
முறையை மட்டும் ஆராய்ந்து பார்த்தால் , அது பண 
பாட்டால் அறுதியிடப்படுகின்றது என்றாலும் அம் 
மக்களின் சூழலிறகேற்பத் தகவமைந்த போக்கையே 
காட்டுவதாக அமையும் . அத் தகவமைப்பு இரண்டு 
காரணிகளை அடிப்படையாகக் கொண்டுள்ளது . முத 
லாவது சுற்றுச சூழலில் கிடைக்கும் பொருளகளின 
அளவைப் பொறுத்தது , இரண்டாவது அவை எவ 
வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதைப் பொறுத் 
தது . இவற்றில் பயன்படுத்தப்படும் முறை பணபாட் 
டால் அறுதியிடப்படுகிறது . எந்த ஒரு பகுதியிலும் 
அங்குக் கிடைக்கும் உணவு வளத்தை முழுமையாகப் 
பயனபடுத்தும் நிலையை மக்கள் கொண்டிருக்க 
வில்லை . அந்தந்தப் பண்பாடு ஏற்றுக் கொண்ட 
தொழில நுட்பத்தின் மூலம் ஒரு பகுதி வளததை 
மட்டுமே பயன்படுத்துகின்றனர் . இத்தனமை மனிதப் 
படிமலர்ச்சியில் முக்கிய பங்கு பெற்றுள்ளது . கடந்த 
ஒரு மிலியன் ஆண்டுகளாக மனித உணவுப் பழக்கத் 
தில் விலங்கு உணவு இன்றியமையாததாக இருந்து 
வருகிறது . இககால வேட்டையாடிஉணவு சேகரிக்கும 
பழங்குடிகளின உணவுமுறையை உற்றுநோக்கினால் 
அவாகள் பயனபடுத்தும் உணவுப் பொருளகளின் 
ஆற்றலகளுள் ( Calories ) மூன்றில் ஒரு பங்கு விலங்கு 
உணவின மூலம் கிடைக்கிறது என்பது தெரியும் . 


னர் . 


உள 


ளன . 


பாலை 


பாலிலுள்ள சாக்கரைப் பொருளைச் சீரணிப்ப 
தில் சில 

குழுவினர் நன்கு தகவமைந்தும் சில 
குழுவினர் தகவமையாமலும் இருப்பதற்கான 
காரணங்கள் 

பெரும் ஆய்விற்குரியனவாய் 
ஐரோப்பியர்கள 

உட்கொள்வதில் 
ஒவ்வாத் தன்மையைக் கொண்டிருக்கவில்லை . அவர் 
களுள் ஒரு பகுதியினர் நடுக்கிழக்கு நாட்டு ( Middle 
East ) மக்களின் வழி வந்தவர்கள் . அவர்கள அக 
காலத்தில் ஆயர் வாழ்க்கையைக் கொண்டிருந்த 
தால் பால 

பொருள்களை மிகுதியாக உண்டனர் . 
அதனால் , அப்பொருளைச் சீரணிக்கும் நொதிப்பை 
மரபணு ஏற்படுத்தியிருந்தது . அப்பண்பு மரபுவழி 
யில் இன்றும் உள்ளதாகச் சில அறிஞர்கள கருதுகின் 
றனர் . ஆப்பிரிக்கப் பழங்குடிகளுள் ஆயர் குடிகளான 
புலானி , துட்சி ( Tulsi ) முதலானோர் ஒவ்வாத் தன் 
மையைக் குறைவாகவே கொண்டுள்ளனர் . ஆனால் , 
ஆயர் வாழ்க்கை மேற்கொள்ளாமல் வேட்டையாடி , 
காட்டுப்பொருள்களைச் சேகரிதத பழங்குடிகள் தாங் 


பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர்த் தொடங் 
கிய வேளாண புரட்சியினால் மக்கள் உணவுப் 
பொருள்களை விளைவித்து மிகுதியான 

அளவில் 


தகவமைப்பு 


728 


தகவல் தேர்ந்தறிவிப்புப் பணி 


கள ஈன்ற குழநதைக்கு மிகக்குறைந்த 

காலமே 
பாலூட்டி இருக்கமுடிந்தது . இடைவெளி விடாமல் 
குழந்தை பெற்றுக் கொண்டதால் ஒவவொரு குழந் 
தையும் குறைந்த அளவு பாலையே குடிக்கமுடிந்தது . 
வளரும் காலத்தில் அவர்கள் பாலை உணவில் சேர்த் 
துக் கொள்ளாததால் அதற்கான சீரண நொதிப்பும் 
சுரக்கவில்லை என அறிஞாகள் சிலர் கூறுவர் . 


ஆராய்ந்த போது , அம்மாற்றங்கள் மாறும் நிலப்பரப் 
பிற்கு ஏற்ப உடலின் எடை , உயரம் , உறுப்பமைப்பு 
கள் முதலானவற்றில் மாற்றங்கள் ஏற்பட்டு மக்களை 
அப்பகுதியின் உயிராப் பணபாட்டுக் காரணிகளோடு 
( Biocultural Factors ) ஒருங்கிணைந்தும் தகவமைந் 
தும் வாழ வகைசெய்கின்றன என்பது புலனாயது . 

சீ.ப. 


துணை நூல்கள் : 


| 


என்பது 


| 


ஒரு சமுதாயத்தின் உணவுத் தகவமைப்பு அச்சமு 
தாயத்தின் பண்பாட்டுச் சூழலோடு நெருங்கிய 
தொடர்புடையது 

மேற்கண்ட எடுத்துக் 
காட்டுகளின் மூலம் அறியப்படும் . இவ்வாறே பாலை 
நில மக்கள் , கடற்கரைப் பகுதிகளில் வாழும் மக்கள் , 
மலைசார்ந்த பகுதிகளில் வாழும் மக்கள் , வடதுருவ 
மக்கள் , வெப்பமண்டலப் பகுதிகளில் வாழும் மக்கள் 
ஆகியோர் அவரவர் சுற்றுச்சூழலிற்கேற்பப பல தக 
வமைப்புப் பண்புகளைக் கொண்டுள்ளனர் . 


2 


முறையில் 


நெகிழ்வுத்தன்மை : மேற்கண்ட அனைத்துத் 
தகவமைப்புகளும் இரண்டு வகைகளில் உள்ளதைக் 
காணலாம் . ஒன்று தகவமைப்பானது ஒரு தலை 
ஏற்பட்டுப் பின் அது 

மரபுவழியில் 
தொடர்ந்து செல்கிறது . 

இவ்வாறு 

மரபுவழியில் 
செல்லும்போது பின்வரும் தலைமுறைகளில் ஒருசில 
மாற்றங்களை மட்டும் ஏற்படுத்திக்கொண்டு அதன் 
வாழ்க்கையமைப்பை நிலைநிறுத்திக்கொள்கிறது . 
இரண்டு , மரபுவழியில் ஒரு இனத்தின் தகவமைப்புப் 
பண்புகள் கொண்டு செல்லப்பட வேண்டிய நிலை 
ஏற்படுவதில்லை . ஏனெனில் , ஒரு குறிப்பிட்ட இனத் 
தவர் சில காலங்களுக்கு மட்டுமே ஒரு குறிப்பிட்ட 
இடத்தில் இருக்க வேண்டியுள்ளதால் அந்தக் குறிப் 
பிட்ட காலத்திற்கு மட்டும் ஒரு குறுகிய காலச் சூழ் 
நிலை இணக்கப்பாடு ( Acclimatization ) ஏற்படுத்திக் 
கொண்டு செயற்படுகின்றனர் . தகவமைப்பு நிகழ்வு 
களில் மூன்றாவது வகையான தகவலைமப்பும் நிகழ் 
கிறது . அதை நெகிழ்வுத்தன்மை ( Plasticity ) எனக் 
குறிப்பிடுவர் . இது மேற்கூறிய இரண்டு வகைகளுக் 
கும் இடைப்பட்டதாகும் , 


என்று 


Bodley , John H. , Anthropology and Contemporary 

Human Problems , Cummings Publishing Co. 

Menlo Park , California , 1976 . 
Damon , Albert ( ed . ) Physiological Anthropology , 

Oxford University Press , Newyork , 1975 . 
Moran , Emilio F. , Human Adaptability ; An Intro - 

duction to Ecological Anthropology , Westview , 

Press , Colorodo , 1979 . 
Stini William A. , Ecology and Human Adaptation , 

W.C. Brown Company , Iowa , 1975 . 
தகவல் தேர்ந்தறிவிப்புப் பணி : தனிப்பட்ட 
ஒருவருக்கோ , குழுவிறகோ அண்மைக்காலத் தகவல் 
களைத் தொகுத்தளித்தல் அல்லது ஒரு குறிப்பிட்ட 
துறையில் தேவையான தகவல்களைத் தேவையான 
நேரத்தில் தருவதைத 

தகவல் தேர்ந்தறிவித்தல 
பணி 

( Selective Dissemination of Information ) 
சொல்லுகின்றனர் . 

கணிப்பொறி 
( Computer ) மூலம் நடைபெறுகிறது . கணிப்பொறி 
இல்லாவிடினும் மனித சக்தியின் மூலமாகவும் இப் 
பணியைச் சிறப்பாகச் செய்யலாம் . 

இப்பணியானது ஒவ்வொரு வாசகருக்கும் தனிப் 
பட்ட முறையில் சரியான செய்திகளை ஒன்று திரட்டி 
அளிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது . ஆய் 
வுத் தொடர்புடைய கருத்துப்பொருள , செய்திகள் , 
நூலகத்திற்கு வரும் நூல்கள , காலமுறை இதழ் 
கள் , தொடர் வெளியீடுகள் மற்றும் ஆவணங்களி 
லிருந்து தொகுக்கப்படுகின்றன . இவ்வித ஆவணங் 
களின் 

தொகுப்பு ஆவணங்ககளின் குறிப்பேடு 
( Document 

Profile )) 

எனப்படும் . தனிப்பட்ட 
முறையில் ஒவ்வொரு வாசகருக்கும் ஆய்வாளருக்கும் 
வேண்டிய செய்திக் குறிப்புகளைக் கொண்டு வாசகர் 
குறிப்பேடு ( Users , Profile ) தயாரிக்கப்படுகிறது . அக் 
குறிப்பேட்டில் ஒவ்வொரு வாசகருக்கும் ஒரு தாள 
கொடுக்கப்பட்டு அவருக்கு 

செய்திக் 
குறிப்புச் சொலலைத் தலைப்பாக வைத்து வாசகர் 
குறிப்பேடு தயாரிக்கப்படுகிறது . முறையான இடை 
வெளியில் அதாவது பதினான்கு நாளகளுக்கு ஒரு 


( 


நெகிழ்வுத்தன்மை மூலம் ஓர் இனத்தவர் ஒரு 
பகுதியிலிருநது புதிய பகுதிக்குக் குடியேறி வாழும் 
போது புதிய சூழலிற்கேற்ப அவரது உடல் வளர்ச்சியில் 
மாற்றங்கள் ஏற்பட்டு அவை அவரை நன்கு தக 
வமைக்கச் செய்கின்றன . இது ஓர் 

து ஓர் இடைக்காலத் 
தகவமைப்பாகவோ குறுகியகாலத் தகவமைப்பா 
கவோ இல்லாமல் வாழும் காலம் முழுமையும் அப் 
பண்புகளை நிலைபெறச் செய்கிறது . அமெரிக்காவில் 
மெக்சிகோ பகுதிக்குக் குடியேறிய வேற்றுநிலப் பகுதி 
மக்களை ஆய்வு செய்த மானிடவியலார் அவர்களின் 
பழைய பண்புகளில் ஏற்பட்ட மாற்றங்களை 


வேண்டிய 


| 


தகவலறிக்கை 


729 


தகவலறிக்கை 


வேண்டிய 


முறை இவ் விரு தொகுப்புகளையும் ஒப்பிட்டுத் 
தேவையான செய்திகள் வாசகருக்குத் தேர்ந்தெடுத்து 
அளிக்கப்படுகின்றன . இப்பணியில் வாசகரும் தமக்கு 

புதிய செய்திகளையோ , மாற்றங் 
களையோ இணைக்கச் சொன்னால அத்தகைய 
யோசனைகளை ஏற்று , அவ்வாசகர் தாளில் தக்க 
மாற்றம் செய்து எதிர்காலச் சேவைக்குக் கொடுக்க 
லாம் . இம்முறையில் வாசகருடைய கருத்தும் , ஆலோ 
சனையும் பெற்று , வாசகர் குறிப்பேட்டுக் கோப்பைத் 
தக்கமுறையில் வைத்துக்கொள்ள 

முடிவதால் இப் 
பணி வாசகராலும் ஆய்வாளராலும் மிகவும் விரும் 
பப்படுகிறது . இவ்விதப் பணியைப் 

பல்கலைக் கழ 
கம் , ஆய்வு நிலையங்கள் , ஆய்வு வளர்ச்சி மையங்கள 
ஆகியவற்றிலுள்ள நூலகங்களில் காணலாம் . மு.இரா . 


துணை நூல்கள் : 


Ravichandra Rao , ( K ) , Library Automation ; DRTC 

Refresher Seminar - 14 , DRTC Indian Statistical 
Institute , Bangalore , 1983 . 


குறிப்பிட வேண்டிய 

செய்திகள் : 1 ) நிறுமத்தின் 
முக்கிய நோக்கங்கள் , 2 ) அமைப்பு முறை ஏட்டி 
லுள்ள செய்திகளின் சுருக்கம் , 3 ) பங்குகள் , அவை 
களின் வகைகள் , எண்ணிக்கை , 4 ) இயக்குநர்களின் 
தகுதிப் பங்களவு , 5 ) குறைந்த அளவுப் பங்கெடுப்பு 
6 ) வெளியிடப்படும் மீட்பு , முன்னுரிமைப் பங்குகள 
பற்றிய செய்திகள் , 7 ) நிறுமததின நிருவாகமுறை, 

, 
8 ) இயக்குநர் , மேலாண்மை இயக்குநர் போன்றவர் 
களின் ஊதியம் , 9 ) தொடக்கச செலவுகள் பற்றிய 
விவரம் , 10 ) ஒப்புறு தியாளர் ( Underwriter ) பெயர் , 
முகவரி , ஒப்புறுதிக கழிவு போன்ற விவரங்கள , 11 ) 
முன்னரே இயங்கிவரும் தொழிலை நிறுமம் ஏற்று 
நடத்துவதாக இருந்தால் கடந்த 5 ஆண்டுகளில் இத 
தொழில் நடந்துவந்த விவரங்களைக் கொணட 
அறிக்கை , 12 ) நிறுமத்தின் கூட்டங்களுக்கு உறுப்பி 
னர்கள் வருகை தருதல் , அவற்றில் பேசுதல் அல்லது 
வாக்களித்தல் பற்றிய விவரங்கள் , 13 ) நிறுமத்தைத் 
தோற்றுவிப்பதிலோ தகவலறிக்கை தேதியிலிருந்து 
இரு ஆண்டுகளுக்குள் அது வாங்கிய அல்லது வாங்க 
எண்ணியுள்ள சொத்தில் 

இயக்குநா அல்லது 
தோற்றுவிப்பாளர் ( Promotor ) போன்றோாகளுக் 
குளள அக்கறை , 14 ) பங்குவெளியீட்டிலிருந்து கிடைக 
கும் தொகையிலிருந்து முழுதும் அலலது ஒருபகுதி 
செலுத்தி வாங்கப்பட்ட சொத்துகள் , 15 ) தொடக 
கச்செலவிற்கென நிறுமம்செலுத்தவேண்டிய தொகை , 
16 ) நிறுமம் கடனவாங்கிய வகையில் திருப்பிச 
செலுத்தவேணடிய தொகை , நடைமுதல் , 17 ) பிற 
செலவுகள் - அவைகளின் தன்மை , தேவை - மதிப்பீடு 
போன்றவை , 18 ) 

பங்கெடுப்புப் பட்டியலகள் , 
திறக்கப்படும் நேரம் , 19 ) நிறுமத்தின் பங்குகள 
அல்லது கடனீட்டுப் பத்திரங்களை வாங்கிட யாருக் 
காவது முன்னுரிமை தந்திருந்தால அது பற்றிய விவ 
ரம் , 20 ) நிறுமத்தின தணிக்கையாளர்களின் பெயரும் , 
முகவரியும் - அவர்கள் தயாரித்துள்ள இலாப - நட்டக் 
கணக்கு , இருப்புநிலைக் குறிப்பு ஆகியவற்றைப் 
பார்வையிட நியாயமான இடம் - காலம் போன் 
றவை . 


Thomas ( Kiana M ) , The Effective Reference Lib 

rarian , Academic Press , Newyork , 1981 . 


தகவலறிக்கை . தனி நிறுமம் நிறும் அமைப்புச் 
சான்றிதழ் பெற்றவுடன் தொழிலைத் தொடங்க 
லாம் . ஆனால் , 

பொது நிறுமம் தொழிலைத் 
தொடங்குவதற்கு முன் மேலும் சில சட்டச் சடங்கு 
களைச் செய்து முடிக்கவேண்டும் . அவற்றில் ஒன்று 
தகவலறிக்கை ( Prospectus ) தயாரித்து வெளியிடுவதா 
கும் . ஒரு பொது நிறுமத்தின் வைப்புத் தொகை 
யையோ பங்கையோ கடனீட்டுப் பத்திரத்தையோ 
பொது மக்கள் வாங்க அவாகளுக்கு நிறுமம் விடும் ஓர் 
அழைப்பே தகவலறிக்கையாகும் . இது ஒரு சிறறேடு 
அறிக்கை அலலது ஒரு விளம்பரம் போன்று தோன் 
றும் . ஒரு தனி நிறுமம் தகவலறிக்கை வெளியிட 
வேண்டிய அவசியமில்லை . காரணம் அதன பங்குகள் 
பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதில்லை . ஆனால் , ஒரு 
பொது நிறுமம் அவசியம் ஒரு தகவலறிக்கையைப் 
பதிவாளரிடம் அளிக்க வேண்டும் . இல்லாவிடில் பங்கு 
களை ஒதுக்கீடு செய்யமுடியாது . அதனால் தொழி 
லைத் தொடங்கவும் முடியாது . 


தகவலறிக்கையில் காணப்படும் பொய்யுரைக்கான 
பொறுப்பு : தகவலறிக்கையில் பொய்யுரை ( Misrepre 
sentation ) இருந்தாலும் அல்லது முக்கியமான கூற்று 
விடுபட்டோ மறைக்கப்பட்டோ இருந்தாலும் அதற்கு 
உரிமையியல் பொறுப்பும் ( Civil Liability ) , குற்ற 
வியல பொறுப்பும் ( Criminal Liability ) உண்டு . 
மையியல் பொறுப்புப் பற்றி நிறுமச சட்டத்தின் 
62 - ஆம் பிரிவும் , குற்றவியல பொறுப்புப்பற்றி 56,63 
ஆம் பிரிவுகளும் கூறுகின்றன . 

பொதுச் 
சட்டத்தில் காணப்படும் மோசடிக்கும் இதனால் 
ஆளாக வேணடிவரும் . 


ஒவ்வொரு தகவலறிக்கையும தேதியிடப்பட 
வேண்டும் . பொது மக்களுக்கு வெளியிடுவதற்குமுன 
எல்லா இயக்குநர்களும் கையெழுத்திட்ட அதன் ஒரு 
படியைப் பதிவாளரிடம் தாக்கல செய்யவேண்டும் . 
அவ்வாறு தாக்கல் செய்த 90 நாள்களுக்குள் தகவ 
லறிக்கை வெளியிடப்பட வேண்டும் . தகவலறிக்கையில் 


உரி 


மேலும் 


தகவலறிக்கை 


730 


தகவுக் கல்வி 


உண் 


வாங்கி 


உரிமையியல் பொறுப்பு : தகவலறிக்கையில் 
மைக்கு மாறான கூற்று இருந்து அதை நம்பிப் பங்கு 
களையும் , கடனீட்டுப் பத்திரங்களையும் 
இழப்படைந்தவர்கள் இழப்பீடு கோரும் உரிமையை 
யும் , பங்கு வாங்குவதற்குத் தாங்கள் செய்து 
கொண்ட ஒப்பந்தங்களை மறுதளிக்கும் உரிமையை 
யும் பெறுகிறார்கள் . இதற்காக இரண்டு நிபந்தனை 
களை அவர் பெற்றிருககவேணடும் . பொய்யுரை 
பொருண்மை ( Fact ) பற்றியதாக இருக்கவேண்டும் . 
அதாவது சட்டம் 

பற்றியதாக இருக்கக்கூடாது . 
பரிகாரம் பெறுவதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் 
நியாயமான காலத்திற்குள் எடுக்கப்பட வேணடும் . 
இயக்குநர்கள் தோற்றுவிப்பாளர் , தகவலறிக்கையை 
வெளியிட அனுமதித்தவர்கள் ஆகியோர் இப்பொறுப் 
பிற்கு உரியவராவார்கள் . ஆனால் , தக்க காரணம் 
காட்டினால் இவர்கள் இப்பொறுப்பிலிருந்து தப்ப 
வழியுண்டு இவர்களுள் ஒருவர் இழப்பீட்டுத் தொகை 
முழுவதையும் செலுத்த நேர்ந்தால் மற்றவர்களிட 
மிருந்து அவரவர்கள செலுத்தவேண்டிய தொகையை 
வசூலித்துக்கொள்ளலாம் . 


பதிவாளரிடமும் தாக்கல் செய்யவேண்டும் . இதிலும் 
உண்மையான செய்திகளை மட்டுமே குறிப்பிட 
வேண்டும் . எல்லா இயக்குநர்களும் இதில் கையெழுத் 
திட வேண்டும் . பங்கு ஒதுக்கீடு செய்வதற்கு முன்னர்க் 
குறைந்தது மூன்று நாட்களுக்கு முன் இதைப் பதிவா 
ளரிடம் தாக்கல செய்யவேண்டும் . இவ்வாறு தாக் 
கல் செய்யாமல் செய்யப்படும் பங்கு ஒதுக்கீடு செல் 
லாது . இச்சட்டத்தின் மூன்றாவது அட்டவணையின் 
பகுதி ஒன்று , ரணடில் அடங்கியுள்ள செய்திகளைத் 
தன்னகத்தே கொண்டுள்ளது . தகவலறிககையின் 
உள்ளடக்கமும் இதன் உள்ளடக்கமும் ஒன்றுதான் . 


தகவலறிக்கையின் முக்கியத்துவம் : 

நிறுமங் 
களின் பங்குகளை , கடன் பத்திரங்களை வாங்குவதா 
வேண்டாமா என்று பொதுமக்கள் முடிவு எடுத்திடத் 
தகவலறிக்கை அடிப்படையாக விளங்குகிறது . எனவே , 
இது தன்னிடம் உள்ள செய்திகளைக் குறைக்காமலும் 
மறைக்காமலும் தரவேண்டும் . இச்செய்திகளை 
வைத்து முதலீடு செய்ய விழைபவர்கள் நிறுமத்தின 
தொழில் இயல்பு , இயக்குநர்கள் ஈடுபாடு , முதல் 
திட்டம் , தணிக்கையாளா , சட்ட நிபுணர் , தரகர் , 
பங்குதாரர்களுக்குள்ள பாதுகாப்புப் போன்றவற்றை 
ஆராய்ந்து பின்னர் முதலீடு செய்வது பற்றி முடிவு 
எடுக்க வேண்டும் . ஆனால் , நம் நாட்டு முதலீட்டாளர் 
களுக்கு இந்த ஆய்வு செய்யும் திறமை அவ்வ 
ளவாக இல்லை . எனவே , அவர்கள் இத்துறையில் 
வல்லுநர்களான முதலீட்டு முகமையகங்கள , தரகர் 
வங்கிகள் போன்றவற்றின் உதவியை நாடுகின்றனர் . 


கூற்று 


தகவலறிக்கையில் 

ஒரு வல்லுநரின் 
அல்லது சான்றிதழ் தோன்றுவதற்கு அவர் இசைவு 
தந்திருந்தால் அவற்றில் 

பொய் இருந்தாலதான் 
அவர் பொறுப்பாளியாவார் . 

சில சூழ்நிலைகளில் 
அவரும் இப்பொறுப்பைத் தவிர்க்கலாம . 


1 


குற்றவியல் பொறுப்பு- ஒரு தகவலறிக்கையில் 
பொய்யுரை இருந்தால் அதைத் தயாரித்த ஒவ் 
வொருவருக்கும் இரண்டாண்டு சிறைவாசமும் , உரூ . 
5000 / - அபராதமும் விதிக்கப்படும் . ஆனால் , அவ்வுரை 
யினை 

முக்கிய உரையல்ல என்று நிரூபித்தாலும் 
அச்செய்தி உண்மையானதாக இருக்கவேண்டுமென்று 
அவர்கள் உண்மையிலே நம்பினதற்குத் தகுந்த ஆதா 
ரம் காணப்பட்டாலும் அவர்கள் இப்பொறுப்பிலிருந்து 
விடுதலையடைகின்றனர் . 

மோசடி செய்திடும் 
நோக்கத்தில் செய்திகள் இருந்தால் , பங்கு வாங்கு 
வோருக்கு ஏற்படும் இழப்பையும் அவர்கள் ஏற்க 
வேண்டும் . தணிக்கையாளாகள் , வங்கியர்கள் வல்லு 
நர்கள் போன்றோர்களுக்கு இக்குற்ற இயல்பில் 
பொறுப்பில்லை மோசடிக்கு 5 ஆண்டுகள் சிறைவாச 
மும் உரூ .10,000 / - அபராதமும் விதிக்கப்படும் . 


போதுமான நிதி வசதியற்ற நிறுமங்களும் , 
மோசடி எண்ணங்கொண்ட நிறுமங்களும் தோன்றா 
மலிருப்பதற்காக அரசு நிறுமச் சட்டத்தின் 

கீழும் 
ஏனைய சட்டங்களின் கீழும் தக்க கட்டுப்பாடுகள் 
விதித்துள்ளது . அதன் விளைவாக இப்பொழுது தகவ 
லறிக்கைகள் பொதுமக்களால் மட்டுமல்லாமல் 
அவர்களின் நலனுக்காக நிறுமப் பதிவாளர் , முதல் 
வெளியீட்டுக் கட்டுப்பாட்டு அலுவலர் ( Controller of 
Capital Issue ) , பங்குமாற்று நிலையங்கள் ( Stock 
Exchange ) போனற அமைப்புகளாலும் ஆய்வு 
செய்யப்படும் நிலை தோன்றியிருப்பது வரவேறகத் 
தக்கதும் பாராட்டத்தக்கதுமாகும் . கே.என் இரா . 


தகவலறிக்கைக்கு மாறான அறிக்கை : நிறுமம் 
தனக்கு வேண்டிய பங்கு முதலை உற்றார் ,உறவினர் , 
நண்பர்களிடமிருந்தே திரட்டிவிடுமேயானால் பொது 
மக்களிடமிருந்து திரட்டவேண்டிய அவசியமில்லை . 
எனவே , தகவலறிக்கைக்கு மாறான இவ்வறிக்கை 
( Statement in Lieu of Prospectus ) யைத் தயாரித்துப் 


தகவுக் கல்வி : ஒரு சமுதாயம் தான் உயர் 
வாகக் கருதும் தகவுகளைத் தனது அடுத்தடுத்த 
தலைமுறையினருக்கு வழங்க வேண்டுமென்பதை 
முக்கியமானதாகக் கருதுகிறது . இத்தகைய 
தகவு 
கள் அச்சமுதாயத்தில் கல்விக் கூறுகளாக அமைகின் 
றன . ஆகவே , தகவுகளும் கல்வியும் ஒன்றோடொன்று 


தகவுக் கல்வி 


731 


தகவுக் கல்வி 


பின்னிப் பிணைந்தவை . சமுதாயம் வரையறுத்த 
விழைவுகளும் இலக்குகளும் தகவுகளாகினறன . 


மோட்சத்திற்கு அறமே அடிப்படை எனக் கூறினர் . 
எண்வகை யோகங்கள் இதில் இடம் பெற்றன . கரும 
யோகம் , ஞானயோகம் , பக்தியோகம் , இராச 
யோகம் என்பனவும் விளக்கப்பட்ட 


வீடு 


மேனாட்டுக் கல்விக கொளகைகளில் முழுமை 
யான தகவுகளும் ( Absolute Values ) செயல்முறைப் 
பயன் நாட்டமுடைய தகவுகளும் ( Materalistic 
Values ) இடம் பெறுகின்றன . புறப்பணபு 
( Extrinsic ) தகவுகள , அகப்பண்புகள சார்ந்த ( Intrin 
sic ) தகவுகள் எனவும் பகுககப்படுகின்றன . 


சார்ந்த 


இந்தியாவில் தொனமைக் காலந்தொட்டு அறம் , 
பொருள் , இனபம் , 

என்னும் நால்வகைப் 
பேருணமைகள் வற்புறுத்தப்படுவது கண்கூடு . அற 
முறைத் தகவு - அறம் எனவும் , பொருளாதாரத் தகவு 
- பொருள எனவும் உளவியல் - தகவு - இன்பம் எனவும் , 
ஆன்மிகத்தகவு - வீடு எனவும் குறிக்கப்பெறும் . அறம் 
அனைத்திற்கும் அடிப்படை . வாழ்வு எவ்வாறு அமைய 
வேண்டும் என்பதில் இந்தியச் சமய அமைப்புகள 
காட்டும் கல்வித்தகவுகள் சிறப்பானன 

னவை . 

உணமை , 
அறிவு , இன்பம் என்னும் மூன்று தசவுகளும் சத்தியம் , 
ஞானம் , 

ஆனந்தம் எனவும் அழைக்கப்படும் . 
வேத உபநிடதங்கள் வற்புறுத்துவதும் இவற்றையே 
எனலாம் . பகவத் கீதையில் மனிதருள் 

நால்வகை 
உண்டென்பது கூறப்படுகிறது . கவலையால் பீடிக்கப் 
பட்டவன , 

உணமையைத் தேடுபவன் , சுய நலம் 
உடையவன் , ஞானி என்ற அப்பகுப்பும் , செய்யும் 
தொழிலே தெய்வம் , தனனை மறந்து 
செய்க என்ற கோட்பாடுகளும் அக்காலக் கல்வி எத்த 
கைய தகவுகளைக் 

கொணடிருந்தது என்பதைக் 
காட்டும் . 


மேலை நாட்டுத தத்துவ ஞானிகளும் கல்வியில் 
உயர் தகவுகளை வரையறுத்துள்ளனா . பிளேட்டோ 
வின் கருத்துக் கொள்கையும் , அரிசடாட்டிலின் புறக 
கருத்துக் கொள்கையும் , பெர்க்கிலியின அகவிழிக் 
கருத்துக் கொளகையும் , காண்டின தோற்றத் தன் 
மைக் கொள்கையும் , ஏகலின முழுமைக் 

கொள்கை 
யும் அறககோட்பாட்டை மையமாகக் கொண்டவை . 
தனனை உணர்தல் என்னும் உயர் தகவினையுடைய 
கருத்தியல் கொளகையில் ( Idealism ) இவை 
பெறுகின்றன . இதில் ஆனமிக உணர்வு பெறுதலே 
கல்வியின் குறிக்கோளாகும் . 


கடமை 


நதியச் 

சமயங்களுள் உலகாயதக் கோட் 
பாடான சாருவாக சமயம் இவ்வுலக இனபம் ஒன் 
றையே பெருந்தகவாகக் 

கருதியது . மிகுதியான 
இன்பமும் மிகக் குறைந்த துனபமும் 

கொண்ட 
வாழவு முறையை அச்சமயம் காட்டியது . 
ளும் இன்பமும் மட்டுமே என்ற சசமயத்தினா 
சிலர் , அறத்தைச் சமூக அமைப்பின் அடிப்படை 
யாகக் கொண்டனர் . 


பொரு 


செயல்முறைக் கொளகை அல்லது புற உணமைக 
கொள்கையில் ( Realism ) புறச்சூழலைப் புரிந்து 
கொள்ளத் தேவையான அறிவும் திறன்களும் பெறு 
தல் வற்புறுத்தப்படும் . புற உலகின செயல முறைக் 
குத் தக அமைந்து மூத்தோர் வகுத்த நடைமுறை 
களுக்கேற்ப ஒழுகுதல வேண்டும் எனபர் . வாழவுத் 
தத்துவம் கல்வித்தத்துவம் இரண்டுமே மனிதன் , சூழ் 
நிலை இவற்றின் அடிப்படையிலேயே உருவாகின்றன 
இலக்கியப் படிப்பினை வற்புறுத்தும் மனிதநேய புற 
உணமைக்கொளகையும் ( Humanistic Realism ) சமு 
தாயத்தில் சிறந்து வாழ்வதற்குரிய கலவி முறையைக் 
கூறும் சமூகப் புற உணமைக் கொளகையும் ( Social 
Realism ) அறிவியல் முறைகளைக் கையாண்டு தாமா 
கவே புதியன 

வற்புறுத்தும் 

புல 
உணமைக் கொள்கையும் ( Sense Realism ) இவற் 
றில் இடம்பெறும் . 


சமண 


காணலை 


என்ற 


டம 


சமயக் கலவியில் 

உலகப்பற்றிலிருந்து 
விடுதலை பெறுவது உயர் இலக்காக இருந்தது . நன 
னம்பிக்கை , நலலறிவு , நன்னடத்தை என்ற மும்மணி 
களும் , துன்பம் செய்யாமை 

பொய்யாமை , திரு 
டாமை , புலனடக்கம் , பற்றின்மை 

ஐந்து 
உறுதி மொழிகளும் இசசமயக் கலவியில் 
பெற்றன . 

பௌத்த சமயக் கலவியில் துன்பம் , துன்பத்தின் 
காரணம் , துன்பத் துடைப்புக்கு ஏதுக்கள் ,, 
நீக்கவழிகள் என்னும் நான்கு உண்மைகள் வற்புறுத் 
தப்பட்டன . துன்பம் நீங்க நலல எணணம் , நலல 
மனப்பான்மை , நல்லமுடிபு , நல்ல பேச்சு , நன்னடத்தை , 
நல்வாழ்வு , நன்முயற்சி , நல்லதியானம் என்னும் எண் 
வகை வழிகள் தகவுகளாக அமைந்தன . 


துனப 


இயற்கைக் கொளகை ( Naturalism ) ,இயற்கையே 
உண்மைப் பொருள் எனவும் , உணமை அறிவு புலன் 
களின் வழியே தான் கிட்டும் எனவும் , அனைத்து 
வகை அறிவிற்கும் அறிவியலே 

ஆதாரம் 

எனவும் 
கூறும் . தன் வெளிப்பாடு ( Self Expression ) , 
முழுமையடைதல் ( Self Actualisation ) இதன் உயர் 
தகவுகளாகும் . மனித இன 

மேம்பாட்டினை விரை 
வில அடையப் பெறுதலே கல்வியின் குறிககோள் 
என்பர் . 


தன 


வேதாந்த சமயக் கலவியில் வீடுபேறு எனனும் 


தகவுக் கல்வி 


732 


தகாநிலை வற்புறுத்தல் 


மனித நேயக் கொள்கையில் ( Humanism ) , மனித 
இயல்பும் , மனிதநேயமும் அடிப்படையாகும்.மரபு வழி 
வந்த பரந்தகல்வி மனப்பான்மையுடன் ஆன்மிக 
உணர்வையும் குழந்தையின் சுய வெளிப்பாட்டினை 
யும் இணைத்துக் காணும் கொள்கை இது . அறப்பண் 
புகள் அறிவு வளர்ச்சியின் மேம்பாட்டின் மூலம் அமை 
யும் எனபது இதன கருத்து . 


பான்மை பெறுதலே தாகூரின் குறிக்கோள் . விலங்கி 
னின்றும் மனிதன் வளர்ச்சியடைந்தது போலவே 
மனிதனின்றும் உயர் மனிதன் வளர்சசியடைவான் . 
அப்பொழுது கடவுளுடைய அரசு இப்பூலகில் அமை 
யும் ; அமைதியும் முன்னேற்றமும் ஆனந்தமும் 
கிடைக்கும் என்று அரவிந்தர் காட்டும் அகண்ட 
அறிவியல் கொள்கையில் முழுயோகம் வற்புறுத்தப் 
படும் . 


உடைமை 


மாற்றமே உலகத்தின் சாரம் . முழுமையான 
உண்மை , நிலையான உண்மை என்பன காண முடியா 
தவை . சிந்ததையைக் காட்டிலும் செயலே முதன்மை 
யானது . அந்தந்தச் சூழ்நிலைகளுக்கும் காலத்திறகும் 
பொருந்தக் கூடிய , மாறக் கூடிய தகவுகள் 

உள்ளன . 
கல்வி என்பது ஒரு கருவியே , அது முடிவன்று . தனது 
அனுபவ விளைவாகவே மனிதனின் வளர்ச்சியும் முன் 
னேற்றமும் அமையும் . 


ன்று உலகில் சமயச் சார்புடைய அரசு , சமயச் 
சார்பற்ற அரசு , பொது 

அரசு என்று 
நாடுகள் தத்தமக்குரிய அரசு முறைகளை ஏற்றுள 
ளன . அந்நாடுகளில் அமையும் கல்வி முறையில் 
அதற்குரிய தகவுகள் இடம் பெறும் . தனிமனித 
வளர்ச்சி எல்லாவற்றிற்கும் பொதுவானதாகும் . 
தனிமனித நல்வாழவிற்கும் தேசிய ஒருமைப்பாட்டிற் 
கும் , பன்னாட்டுணர்வுக்கும் ஏற்ற கல்வியே உயர் 
வுடையதாகும் . 

சே.கி. 


| 


நிகழ்நிலை இருத்தல் கொள்கை ( Existentialism ) 
மனிதன் தானே எலலாச் செயல்களுக்கும் பொறுப்பு 
எனக் . 

கூறுகின்றது . தன் செயல்களின் கூட்டு விளை 
வாகவே மனிதன் திகழ்கிறான என்றும் கூறும் . தனி 
யாள் தனித்தன்மை பெற்ற முழுவளர்ச்சியும் , தனி 
மனித சுதந்திரமும் இதில் வற்புறுத்தப்படும் . இன்றி 
யமையாக் கொள்கை பினபடி ( Essentialism ) உலகில 
நிலைத்த ஒழுங்குக்குப் பயிறசியளிப்பதே கல்வி எனறு 
கூறுவர் . 


துணை நூல்கள் : 
Brubacher J.S. , Modern Philosophy of - Education , 

Bombay , 1969 . 


Chaplia , Mand , Philosophies of Higher Education , 

London , 1977 . 


Seethurama A.S. , | Philosophy of Education , New 

Delhi , 1978 . 


| 


Wingo M. G. , Philosophies of Education , New 

Delhi , 1975 . 


முற்போக்குக் கொள்கை ( Progressivism ) பண 
பாட்டு முனைப்பினமைக்குப் பயிற்சியளித்தலே கல்வி 
என்று பேசும் . மாணவனின் முழுமை தழுவிய வளர்ச் 
சியே குறிக்கோள் . எதைக் கற்பது என்பதைவிட எப் 
படிக் கற்பது என்பதே இதில் சிறப்பிடம் பெறுகிறது . 

மாற்று அமைப்புக் கொள்கை ( Reconstructio 
nism ) கூட்டுச் சமுதாயத்தைக் காட்டும் . எதிர் 
காலத் தொலை நோக்கும் , சமூக நிறைவுத் தன்மை 
யும் கொண்ட பன்னாட்டுணர்வுத் தகவுகள் இதில் 
இடம் பெறுகின்றன . 

அண்மைக் காலத்தில் வாழ்ந்த இந்திய சசிந்தனை 
யாளர்களுள சுவாமி விவேகானந்தர் , இரவீந்திர 
நாத தாகூர் , அரவிந்தர் , மகாத்மா காந்தியடிகள் 
போன்றோர் கல்வித் தகவுகளைச் சிந்தித்துள்ளனர் . 
ஆன்மிக வழியில் மக்களுக்குத் தொண்டாற்றித் தன் 
முயற்சியில் வாழ்தல் என்ற வேதாந்த சமதருமத் 
தைச் சுவாமி விவேகானந்தர் கூறினார் . காந்தியடி 
கள் தமது ஆதாரக் கலவித் திட்டத்தில் சத்தியத் 
தின் பேராற்றல் , எல்லையில்லாத் தனனம்பிக்கை , 
உழைப்பு மனப்பான்மை , கட்டுப்பாடு 

ஆகியவற் 
றைத் தகவுகளாகக் காட்டினார் . பரந்த உலக மனப் 


தகா நிலை வற்புறுத்தல் : ஒரு முறையான 
ஒப்பந்தத்திற்கு இரண்டு தரப்பினர் தேவை . அவர் 
கள் பித்துப்பிடித்தவர்களாகவோ இளவர்களாகவோ 
இருக்கக்கூடாது . தரப்பினரும் மனம் ஒப்பி 
ஒரு பொருள் குறித்துக் கட்டாயம் , வற்புறுத்தல் , 
வலுக்கட்டாயம் , திரித்துக்கூறல் , மோசடி ஏதும் 
இல்லாமல் விருப்பத்தோடும் சுதந்திர உணர்வுடனும் 
ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டும் . வற்புறுத்தும் 
காரணமாக ஏற்படும் ஒப்பந்தம் செல்லாது . 


| 


தகாநிலை ஒப்பந்தம் குறித்து ஒப்பந்தச் 
சட்டத்தின் பிரிவு 16 கூறுகிறது . ஒரு தரப்பினர் 
தம் செல்வாக்கினைப் பயன்படுத்தி , மறுதரப் 
பினரின சுதந்திர உணர்வினைக் கட்டுப்படுத் 
தக்கூடிய 

ஆற்றல் பெற்றவராய் இருப்பின் , 
அவர்கள் இருவரிடையே ஏற்படும் ஒப்பந்தம் , 
செல்லத்தக்க ஒப்பந்தம் அன்று . எடுத்துக்காட்டாகத் 
தந்தை - மகன் , ஆசிரியர் - மாணவன் , 

மதகுரு - சீடன 


| 


- 


தகாநிலை வற்புறுத்தல் 


733 


தகாநிலை வற்புறுத்தல் 


வில்லை என்று ஆபின்னர் அறிகின்றார் . அ மீதுதாம் 
வைத்த நம்பிக்கை வீண் போயிற்றே ; அவர் தம்மை 
ஏமாற்றிவிட்டாரோ ; நம்பிக்கை துரோகம் செய்து 
விட்டாரே என்று ஆ இங்கு நினைத்தால் அந்த ஒப்பந் 
தம் செல்லாது . ( Lord Rings down in Smith Vs Key 
( 1859 ) 7HLC 750. ) 


உள்ள உறவு 

மறை 


மருத்துவர் - நோயாளி, வழக்கறிஞர் - கட்சிக்காரர் 

கியோரிடையே ஏற்படும் ஒப்பந்தங்களைக் தகா 
நிலை ஒப்பந்தங்கள் என்று கூறுவர் . காரணம் , ஒப்பந் 
தத்தில் ஒருவர் செல்வாக்குள்ள உயர்ந்த நிலையி 
லும் , மற்றொருவர் சாதாரண நிலையிலும் இருப் 
பதைக் காணலாம் . இருவரிடையே 
தெய்விகத் தன்மை பெற்றதில்லையாயினும் 
முகமான உறவு ( Fiduciary ) இருப்பதால் , ஒருவர் 
அடுத்தவர் சொல்லின் சட்டுப்பாட்டுக்குள் கட்டுப் 
பட்டு நிற்பதைக் காணலாம் . ஒருவர் மற்றொரு 
வரை மனோதத்துவ 

முறையில் 

வசியம் செய்து 
ஒப்பந்தத்தில் ஈடுபடுத்துவாரேயானால் அத்தகைய 
ஒப்பந்தம் செல்லுமா என்பதற்குச் சட்டத்தில் பதில் 
இல்லை . 


தகா நிலை வற்புறுத்தலின் மீது எழும் ஒப்பந்தங் 
கள் எல்லாம் 

தவிர்தகு 

ஒப்பந்தங்கள் ஆகும் , 
வில்லியம்சு எதிர் இரேலெக்சு ( Williams Vs Baylex 
1866 LR . 1. HL 200 ) என்ற வழக்கில் , மகன 

மகன தம் 
தந்தையின கையொப்பத்தினை மோசடியாகப் 
போட்டு உறுதிமொழிப் 

பத்திரங்கள் ( Promisory 
Notes ) எழுதி அதனை வங்கி ஒன்றில் கொடுத்துப் 
பணம் அடிக்கடி பெற்றுக் கொண்டார் . அது பற்றிய 
உணமை தெரிய வந்ததும் வங்கியின் மேலாளர் மகன் 
மீது வழக்குத் தொடுத்து அவரை நாடு கடத்தப் 
போவதாகத் தந்தையைப் பயமுறுத்தினார் . தநதை 
பயந்தார் , பணிந்தார் . தம் சொத்துக்களின் பத்திரங் 
களை வங்கியில் அடைமானம் வைத்து நிலைமையைச் 
சமாளித்தார் . பின்னர் வங்கி தம்மைப் பயமுறுத்தித் 
தம் சொத்துக்களின் பத்திரங்களை அடைமானமாகப் 
பெற்றது என்று வழக்குத் தொடுத்தார் வழக்கினை 
விசாரித்த பிரபுக்கள சபை ( House of Lords ) ஒப் 
பந்தம் தவிர்தகு ஒப்பந்தம் என்று கருத்துத் தெரி 
வித்தது . 


தகாநிலை வற்புறுத்தல் என்பது மோசடி எனப 
தின் ஒரு கூறு என்று பல சட்டவல்லுநர்கள் கருத்துத் 
தெரிவிக்கின்றனர் . ஏனெனில் , மேலாண்மை செலுத் 
தக்கூடிய ஒருவர் மற்றொருவரிடம் ஒப்பந்தம் ஏற் 
படுத்திக் கொள்கின்றார் என்றால் எப்படித் தரப் 
பினர்களிடையே சமத்துவம் பொருந்திய சுதந்திர 
மான இசைவு ( Fair Free Consent ) இருகக இயலும் ? 
எனவே , ஒப்பந்தம் , வலுக்கட்டாயம் , பய உணர்வு , 
தலைக்குனிவு , குற்ற உணர்வு , தாழ்வு மனப்பானமை 
முதலியவைகளின் பயனாய் ஏற்படுவதும் உண்டு . 
எடுத்துக்காட்டாக , வேலை கொடுக்கும் முதலாளிக 
கும் வேலை பெற்றுக் கொள்ளும் வேலைக்காரனுக் 
கும் இடையே ஏற்படும் ஒப்பந்தம் எப்படிச் சமநிலை 
ஒப்பந்தமாக இருக்க முடியும் ? ஒருவர் 

உயாந்த 
நிலையிலும் , மறறொருவர் தாழ்ந்த நிலையிலும் 
அல்லவா இருக்கின்றார்கள் . எனவே , இங்குத் தகா 
நிலை வற்புறுத்தல் இருந்ததாகக் கொள்ள இட 
முண்டு . ( Mohoob Khan Vs Hakim Abdul Rahim 
AIR 1964 Raj 254 ) . 


| 


1 


ஒருவர் மற்றொருவர் 

மீது 

உணமையில் 
அதிகாரம் பெற்றிருக்க 

வேண்டுமா அல்லது 
பெற்றுள்ளது போல் தோன்றினாலும் போதுமா ? 
என்பதற்கு இரண்டினையும் சட்டம் கணக்கில் 
கொள்ளும் என்று கூறுவர் . எடுத்துக்காட்டாக வரு 
மானவரி அதிகாரி , வருமானம் கணிக்கப்படுபவர் 
ஆகியவர்க்கு இடையே உள்ள உறவும் , குற்றம் சுமத் 
தப்பட்டவர் காவலர் ( Police ) ஆகியவரிடையே உள்ள 
உறவும் பாதிக்கப்பட்ட உறவு என்றும் , அதிகாரத் 
திடையே எழுந்த உறவு என்றும் கொள்ளுதல் நலம் 
பயக்கும் . எனவே , இங்கெலலாம் தகாநிலை வற் 
புறுத்தம் இருந்ததாக் கூறலாம் . 


இது போன்ற தகாநிலை வற்புறுத்தல் பல்வேறு 
நிலைகளில் எழலாம் . அ என்பவர் ஆ என்பவரின 
நம்பிக்கைக்குப் பாத்திரமாக விளங்குகிறார் . அ என 
பவர் தம் அறிவு , ஆற்றல் முதலியவைகளைத் தம் 
பொருட்டு மட்டுமே செலவிடுகிறார் என்று ஆ நம்பு 
கின்றார் . அதுபோலவே அ செய்து வருகிறார் .. இப் 
படியாசு ஆ சுதந்திரமாகச் சிந்திக்கும் தன்மையைக் 
கைவிட்டு அ சொல்வதை அப்படியே முழுவதும் 
நம்பிச் செயற்படுகின்றார் . ஓர் ஒப்பந்தத்தில் அ என் 
பவர் ஆ உடன் ஈடுபடுகின்றார் . அப்போது அ தம் 
முடைய நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு 
செயற்படுகிறார் . எப்போதும் போல் தம்முடைய 
நலன் குறித்தே அ செயற்படுகிறார் என்ற நம்பிக்கை 
யுடன் இருக்கிறார் . ஆனால் அ அப்படிச் செயற்பட 


நம்பிக்கையின் பயனாய் ஏற்படும் உறவுகள் பல 
விதங்களில் ஏற்படும் . பொதுவாக எங்கெல்லாம் 
நம்பிக்கையும் நம்பிக்கைப் பொறுப்பு உரிமையும் 
( Trust ) இருக்கின்றனவோ அங்கெல்லாம் நம்பிககை 
யின் பயனாய் ஏற்படும் உறவுகள் ஏற்பட வாய்ப்பு 
கள் உண்டு . எடுத்துக்காட்டாக வழக்கறிஞர் 
கட்சிக்காரர் , பொறுப்புரிமை அமைப்பாளர் - பொறுப்பு 
உரிமையின் பயனை நுகர்பவர் ஆகியோரிடையே 


தகாநிலை வற்புறுத்தல் 


734 


தகாநிலை வற்புறுத்தல் 


( Fiduciary 


உள்ள உறவினை மறைமுகமான உறவு 
Relation ) என்று சொல்லலாம் . 


இது சுதந்திர ஒப்பந்தமே என்று சட்டக் கண்ணோட் 
டம் சொல்லும் என்று உச்ச நீதிமன்றம் கூறியது . 


தகா நிலை ஒப்பந்தம் என்ற அடிப்படைக் 
காரணம் காட்டி ஒப்பந்தம் செல்லாது , அல்லது தவிர் 
தகு ஒப்பந்தம் என்று வாதாடி வழக்கில் வெற்றி 
பெற , வாதி இரண்டு முக்கியக் கூறுகளை மெய்ப் 
பித்தல் தேவை . 1. ஒப்பந்தத்தின் மறு தரப்பினர் 
தம்முடைய எண்ணத்திற்குத் தன்னை ஈர்ப்பித்தார் , 
தன்னால் சுதந்திரமாக அபபோது செயற்பட இயல 
வில்லை , அவருடைய வலுவான எண்ண அலைகளில் 
இருந்து தான மீள முடியவில்லை என்பதனையும் , 
2. அத்தகைய வலுவான மேலாண்மை நிலைமையை 
ஒப்பந்தம் ஏற்படும்போது அவர் பயன்படுத்தினார் 
என்பதனையும் வாதி மெய்ப்பிக்க வேண்டும் . 


. 


மன வருத்தமெனும் பாரத்தைச் சுமப்பவர்கள 
( Persons in mental distress ) பிறர் சொலலும் சில 
குறிப்புசளுக்கு அடிமை ஆகிவிடுகிறார்கள் . அவர் 
களிடம் மிகவும் எளிதாக ஒப்பந்தம் ஒன்றிற்குச் 
சமமதம் ( Conscni ) பெற்று விடலாம் என்று கூறுவர் . 
இப்படி மனவருத்தத்தில் மூழ்கி இருப்பவர்களிடம் 
செய்து கொள்ளும் ஒப்பந்தம் தவிர்தகு ஒப்பந்தம் 
ஆகிறது . எடுத்துக்காட்டாக இராணி அன்னபூரணி 
எதிர் சாமிநாதன் ( 1910 34 Mad.7 ) என்ற வழக்கில் 
இப்பெண தன்னுடைய உரிமைகள சிலவற்றை நிலை 
நாட்டிக் கொள்ள வழக்கொன்று தொடுக்க வேண்டி 
இருந்தது . இவள் ஒரு கைம்பெண் , இவளுக்கு வழக்கின் 
காரணமாகப்பணம் மிகுந்த தேவைாக இருந்தது . 
கடன் கொடுக்கக் கூடியவரிடம் பணம் கடனாகப் 
பெறச் சென்றாள . அவரோ 100 சதவீதம் வட்டி 
கொடுப்பதற்குச் சம்மதம் கொடுத்தால் கேட்ட கடன் 
தொகையினைக் கொடுப்பதாக வாக்குக கொடுத் 
தார் நெருக்கடியான பணத்தேவையின் பொருட்டு 
இப்பெண் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு , கடனாள 
ருடன் ஒப்பந்தம் ஒன்றில் ஈடுபட்டாள் . பின்னாளில் 

து குறித்து வழக்கு முடிந்தபோது , இப்பெண் தாங் 
கொணா மனத்துயரில் மூழ்கி இருந்தனள் . எனவே , 
கடனாளர் இவளை எளிதாகத் தம்முடைய குறிப் 
புக்கு இணங்க வைத்து , இசைவுடன் ஒப்பந்தத்தில் 
ஈடுபடுத்த முடிந்தது என்று கூறி வட்டித் தொகையை 
24 சதவீதமாகக் குறைத்தது . 


சட்டப்படியாக ஒருவர் வலுக்கட்டாயமாக ஒப் 
பந்தத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் அதனைத் தகா 
நிலை ஒப்பந்தம் என்று கூறக் கூடாது . எடுத்துக்காட் 
டாக ஆந்திரா கரும்பு நிறுவனம் எதிர் ஆந்திரப் 
பிரதேசம் ( Andhra Sugar Lid Vs State of A.P. ) 
( A.R 1968 S.C. 599 ) கரும்பினைப் பயிர் செய்து 
விளைவிப்பவர்கள் 

அதனைக் 

குறிப்பிட்டவரிடம் 
விற்கவோ , அதனைக் குறிப்பிட்டவர் மட்டுமே வாங் 
கவோ வேண்டும் என்று அரசியல் மற்றும் சமுதாயச் 
சூழ்நிலை காரணமாகச் சட்டம் தீட்டப்பட்டு இருப் 
பின் அதன் படியே தான் அரசு நடக்கும் . இதனைச் 
சட்டப்படியான தகாநிலை ஒப்பந்தம் என்று உச்ச 
நீதிமன்றம் கூறியது . இவ்வழக்கில் கரும்பு விளைவிப் 
பவர் எல்லோரும் சர்க்கரை ஆலைக்கும் கரும்பினை 
விற்பதற்குச் சுதந்திரம் பெற்று இருந்தார் . ஆனால் 
கரும்பு விலைக்குக் கொடுக்கப்பட்ட முனைவினைச் 
சர்க்கரை ஆலை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் 
என்ற கட்டாயம் சட்டப்படி இருந்தது . இருப்பினும் 


சில சமயங்களில் நீதிமன்றங்கள் 

தகா நிலை 
வற்புறுத்தம் இருந்ததாக அனுமானம் ( Presumption ) 
கொள்ளலாம் . இலங்காசயர் கடன் நிறுவனம் எதிர் 
பிளேக்கு ( Lancashire Loans Ltd Vs Black ( 1934 ( 1 ) 
K.B. 380 ) என்ற வழக்கில் அ என்பவர் தக்க வயது 
( Major ) பெண்ணை மணந்து கொண்டார் . அப்பெண் 
தம் தாய்க்குப் பிணையப் பத்திரம் ஒன்று வரைந்து 
கொடுத்தார் . வழக்கினை விசாரித்த 

எல.செ. 
இசுகுரூட்டன் ( Scrutton L.J. ) எனற நீதிபதி தாயின் 
தகா நிலை வற்புறுத்தல் , பிணையப் பத்திரத்தில் 
அப்பெண் ஈடுபடக் காரணமாய இருந்தது என்று 
கூறினார் . இதனை அனுமானித்தலுக்கு எடுத்துக் 
காட்டாகக் கூறலாம் . பின் வரும சமயங்களில் தகா 
நிலை வற்புறுத்தம் இருந்ததாகக் கொள்ளலாம் . 
எடுத்துக்காட்டாக , 1. அ என்பவர் தம் தம்பி மகன் 
ஆ என்பவனுக்குப் பணம் செலவுக்குக் கொடுத்து 
வருகின்றார் . ஆ பெரியவன் ( Major ) | ஆனதும் 
கொடுத்த பணத்தினை விட மிகுதியான தொகைக் 
குப் பத்திரம் ( Bond ) ஒன்றினை எழுதி 

வாங்கிக் 
கொள்கின்றார் . இங்குத் தகா நிலை வற்புறுத்தல் 
இருந்ததாகக் கூறலாம் . 2. அ என்னும் மருத்துவர் ஆ 
எனனும் முதியவா ஒருவருக்கு வைத்தியம் செய்து 
வருகினறார் , தான் செய்த மருத்துவச் சேவைக்காகப் 
பெரும் தொகையினை ( செய்த சேவைக்கு ஒவ்வாத 
முறையில் ) ஒப்பந்தம் வாயிலாகப் பெறுகிறார் 
என்றால் இங்கே தகாநிலை 

தகாநிலை வற்புறுத்தல் இருந்த 
தாகக் கூறலாம் , 3. அ என்பவர் தம் ஊரில் உள்ள 
ஆ என்னும் வட்டிக்குக் கடன் கொடுப்பவரிடம் 
அடிக்கடி கடன் பெறுகிறார் . புதிய கடன் ஒன்று பெற 
முயலும் போது ஆ நடைமுறைக்குப் பொருந்தி 
வாராத நிபந்தனை ஒன்றினை இட்டு அதனை அ 
நிறைவு செய்ய வேண்டும் 

கூறுகின்றார் 
என்றால் அங்குத் தகா நிலை ஒப்பந்தம் ஏற்பட்ட 


என்று 


| 


தகாப்புணர்ச்சி 


135 


தகாப்புணர்ச்சி 


தாக கூறவியலாது .. நிபந்தனை நடைமுறைக்கு 
ஒத்துவாராது . எனவே , அது தகாநிலை வற்புறுத் 
தலுக்குச சமமானது என்பதனை அ மெய்ப்பிக்க 
வேண்டும் . 


படலாம் . இந்த எண்ணம் 

தவறானது . ஏனெனில் 
தகாப்புணர்ச்சியின் எல்லை ஒவ்வொரு பண்பாட்டி 
லும் அதன் உறவுமுறையைப் பொறுத்தும் , சமுதாய 
அமைப்பைப் பொறுத்தும் வரையறுக்கப்படுகிறது . 
எனினும் , மிக நெருங்கிய இரத்த உறவினர்களான 
தாய் , மகன ; தந்தை , மகள் ; சகோதரன் , சகோதரி 
முதலானோரிடம் ஏற்படும் உறவினை அனைத்துப் 
பண்பாட்டினரும் தகாப்புணர்ச்சி என்பர் . 


உள்ளது 


படுதாக்கள் ( Pardanashin Women ) போட்டி 
ருக்கும் பெண்களிடம் சட்டம் சற்றுத் தளர்த்தப் 
பட்டுள்ளது போன்றே தோன்றுகின்றது . ஏனெனில் 
அவர்களுக்கு உலகப் போக்கும் வழக்கும் தெரியாது 
என்று நீதிமன்றம் நினைக்கிறது . எடுத்துக் காட்டாக 
முன்சி பசுலூர்ரகீம் எதிர் சும் சுனிசாபேகம் ( Moon 
shee Buzloor Rabem Vs Sheum Soonipa Begum 
( 1867M.I.A . 551 P.C ) என்ற வழககில விதவை 
ஒருத்தி மறுமணம் புரிந்து கொண்டாள் . தன்னுடைய 
புதிய கணவனுக்குச் சில அரசு மதிப்புச் சானறிதழ 
கள் ( Valuable Government Papers ) சிலவற்றில் 
மேலெழுத்து ( Endorse ) -இட்டுக் கொடுத்தாள் . 
பினனாளில் தன்னிடம் இருந்து அவை 

தகா நிலை 
வற்புறுத்தல காரணமாகப் பெறப்பட்டன என்று 
கூறி வழக்கிட்டாள . வழககில் அவள கணவன் தான 
மதிப்புச சானறிதழ்களுக்குச் 
யாகவே மறுபயன கொடுத்ததாகக் கூறினான . 
எனினும் நீதிமன்றம இராமனின மனைவி சீதையா 
யினும ஐயததிறகு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் 
என்பது போல , கணவனே ஆயினும் , ஏற்பட்ட ஒப் 
பந்தம நல்லெண்ணத்தின ( Bonafide ) பயனால் 
விளைந்த ஒப்பந்தம் எனபதனை ஐயமற மெய்ப்பிக்க 
வேண்டும் என்று கூறியது . 


ஆதிக்குடிகளிடையே தகாப்புணர்ச்சி . பிறசமூ 
தாயங்களில் 

போன்றே 

குடி 
களிடையேயும் இரத்தவழி உறவினர்கள 

யாவர் 
எனபதற்கான அமைப்பு காணப்படுகிறது 
பெரும்பாலும் கால்வழி ( Lineage ) அமைப்பாகவோ 
குல ( Clan ) அமைப்பாகவோ இருக்கலாம் . இக் 
குழுவைச் 

சேர்ந்தவர்கள அனைவரும் இரத்த 
உறவுடையவர்கள் என்பதால் அவர்களுடன் மண 
உறவோ , பாலுறவோ கொள்வது தகாப்புணர்சசி 
யாகும் பெரும்பாலான பழங்குடிகள் அவர்கள் குலத் 
தவர்சள தெரிந்த மூதாதையரிட மிருந்தோ , தாவரங் 
களிலிருந்தோ , விலங்கிலிருந்தோ தோன்றினர் 
நம்புவதால் அப்பொருள்கள அவர்களின் குலக்குறியாக 
( Totem ) உள்ளன . இதனால் , குலக்குறி மண உறவை 
நெறிப்படுத்துவதையும் முதனமையாகக கொணடுள் 
ளது . ஒரு குலத்தைச் சேர்ந்தவாகளுடன் உடலுறவு 
கொள்ளக்கூடாது என்ற முறை குலக்குறி விலககா 
கவும் ( Totemic Taboo ) தகாப் புணாச்சி விலக்கின் 
( Incest Taboo ) அடிப்படையாகவும் 

உள்ளது . 


என 


சமமான 


உணமை 


ஈடு 


ஆகலாம் . 


ஒப்பந்தம் பல வழிகளில் செலலாமற போகலாம் . 
பல சமயங்களில் தவிர்தகு ஒப்பந்தங்கள் 
தவிர்தகு ஒப்பந்தம் ஏற்படத் தகாநிலை வற்புறுத்தல 
எவ்வாறு காரணம் ஆகிறது எனபது மேலே விளககப் 
பட்டுள்ளது . 


ஆதிக் குடிகளிடையே தகாப்புணாச்சியில் 
படுபவர்களைத் தெய்வமே தணடிக்கும் என்றும் அவ் 
வாறு ஈடுபடுபவர்கள பல துன்பங்களை அடைய 
நேரிடும் என்றும் நம்புகின்றனர் . 


தகாப்புணர்ச்சி : இரத்த உறவுடையோருடன 
ஏற்படும் பாலுறவே தகாப்புணர்ச்சி எனப்படும் . 
எடுத்துக்காட்டாகத் தந்தைக்கும் மகளுக்கும் , தாயுக் 
கும் மகனுக்கும் , சகோதரனுக்கும் சகோதரிக்கும் 
இடையே ஏற்படும் பாலுறவை 

குறிக்கும் . 
தகாப்புணர்ச்சி என்பதற்கு ஒவ்வொரு பணபாடும் 
தனி வரையறையைக் கொண்டுள்ளது . சில திராவிட 
சமுதாயங்களில் சொந்த சகோதரியின் மகளைத் 
திருமணம் செய்துகொளளும் முறையைத தகாப் 
புணர்ச்சி ( Incest ) எனப் பிற சமுதாயத்தினர் 
எண்ணலாம் . அவ்வாறே இசுலாமியச சமுதாயத் 
தினர் தந்தையின சகோதரரின மகளைத் திருமணம் 
செய்து கொளவதும் தகாப்புணர்ச்சி எனக் கருதப 


மெலனீசியா ( Melenesia ) ஆதிக்குடிகளுள ஒரு 
பையன் இரத்த உறவுடையோரிடம் எவ்வித உறவும் 
கொள்ளக் கூடாது என்பதற்காக வயது வந்தவுடன 

ளையவர் கூடங்களில் சேர்த்துவிடுவர் . அங்கேயே 
அவன் உண்ணுதல் , உறங்குதல் அனைத்தையும் 
செய்து கொள்ள வேண்டும் . எப்போதாவது வீட்டிற் 
குச் செல்ல அனுமதிக்கப்படுவதுண்டு இப் பழங்குடி 
களிடையே சகோதரன் சகோதரி உறவு மிகக் கடுமை 
யான விதிகளால் நெறிப்படுத்தப்பட்டுள்ளது . ஒருவன் 
தன் சகோதரியைப் பார்க்க நேர்ந்தால் அவள் அந்த 
இடத்தைவிட்டு ஓடி மறைந்துவிட வேண்டும் . 
வரும் ஒருவாபின் ஒருவர் செல்லக்கூடாது . ஒருவரின 
பாதச் சுவடுகளை அடையாளங் கன்டுகொண்டால் 
தொடர்ந்து அந்தப் பாதையில் செல்வதை அவர்கள் 
தவிர்க்கவேண்டும் . எக்காரணத்தைக் கொண்டும் 


தகாப்புணர்ச்சி 


736 


தகாப்புணர்ச்சி 


* 


அவன் , அவள் 

பெயரை உச்சரிக்கக்கூடாது . சில 
பொதுச்சொற்கள் அவளது பெயரின் ஒரு பகுதியைக் 
குறிப்பதாக இருப்பின் அதையும் அவன் எந்தக் சூழ 
லிலும் சொல்லக்கூடாது . இத்தகைய விலக்குகள் பூப் 
புச்சடங்கில் ( Puberty Ceremony ) தொடங்கி 
வாழ்ககை முழுவதும் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் . 
மகனுக்கும் தாய்க்கும் இடையிலான 

இடைவெளி 
மகன் வளர வளர மிகுதியாகின்றது . இதேபோன்ற 
வழக்கம் நியூகாலடோனியாவிலும் ( New Caladonia ) 
காணப்படுகின்றது . 

நியூபிரிட்டனில் ( New Britain ) காசெல்லா 
( Gazella ) தீபகற்பத்தில் உள்ள பழங்குடிகளிடையே 
ஒரு சகோதரி அவளது திருமணத்திற்கு பிறகு அவ 
ளது சகோதரனோடு எந்தக் காரணத்தைக் கொண் 
டும் பேச்சுவார்த்தை வைத்துக்கொள்ளக் கூடாது . 
அவள் சகோதரனின் பெயரை எந்தச் சூழலிலும் உச் 
சரிக்கக் கூடாது . 


இக்காலச் சமுதாயங்களில் தகாப்புணர்ச்சி : இக் 
காலச் சமுதாயங்களில் தகாப்புணர்ச்சி 

விலக்கை 
மீறுவோருக்கு எதிரான சட்டங்கள் வலுவிழந்து 
காணப்படுகின்றன . பல உயர் குடிக் 

குடும்பங்கள் 
தகாப்புணர்ச்சி விலக்கிலிருந்து விதிவிலக்களித்துத் 
தனிச்சலுகை பெற்றிருந்தனர் . பணடைய பெரு , 
உரோமானிய அரச குடிகளில் தகாப்புணர்ச்சி அனும 
திக்சப்பட்டுள்ளது . பண்டைய ஈரானில் உயர்குடி மக்க 
ளிடையே மட்டுமன்றி எல்லா மக்களிடையேயும் 
பொதுவாகத் 

தகாப்புணர்ச்சி ஏற்றுக்கொள்ளப் 
பட்டதற்கான சான்றுகள் உள்ளன . 

சினிராசு 
( Cinyras ) அவன் , மகள் மைர்யாவுடனும் ( Myrha ) 
சாம்பைசெசு ( Cambyses ) தன் இரு சகோதரிகளுட 
னும் கொணட தகாப்புணர்ச்சி 

பெரிதும் 

பேசப் 
பெற்றதாகும் . இசுலோனெசுவைச் ( Slonenes ) சார்ந்த 
கிரால்சு மட்சாசு ( Kralj Majtjas ) எனும் மத்தியாசு 
அரசன் ( King Mathias ) அவன் சகோதரி அலென் 
சிகா ( Alenica ) வைத் திருமணம் புரிந்து கொண் 
டான் . மன்னனான ஆர் தருக்கும் அவனது சகோதரிக 
கும் பிறந்த மகன் தான் மாட்ரடு ( Modred ) . 


சுமத்ராவில் வசிக்கும் பாட்டாசு ( Battas ) எனும் 
மக்களிடையே விலக்கப்பட வேண்டியவர்களாகப் பல 
நெருங்கிய உறவினர்கள் அடங்குவர் . எடுத்துக்காட் 
டாக ஒரு மாலை நேர விருந்துக்கு ஒரு சகோதரன் , 
தன் சகோதரிக்குப் பாதுகாப்பாகக் கூடச்சென்று 
வந்தான் என்பதை ஒரு பாட்டா அதிர்ச்சியுடன 
நோக்குவான் . பாட்டா சகோதரனும் சகோதரியும் 
பிறர் நடுவில் ஒன்றாக இருப்பதைக்கூட ஒரு மாதிரி 
யாக நினைத்துச்கொளளுவர் . ஒருவர் வீட்டுக்குள் 
வந்தால் இன்னொருவர் வீட்டைவிட்டுச் 
விடுவர் . மேலும் தந்தையும் மகளுமோ அல்லது 
தாயும் மகனுமோ எக்காரணங் கொண்டும் தனியாக 
வீட்டில் இருக்கமாட்டார்கள . பாட்டாக்கள் 
தகைய கட்டுப்பாட்டு விதிகள் மிகவும் 

தேவை 
எணணுகிறார்கள் . இந்தியாவில் 
பெரும்பாலும் அனைத்துப் பழங்குடிகளிடையேயும் 
தகாப்புணர்ச்சி விலக்குக்காணப்படுகிறது . 


பண்டைய எகிப்து 

மன்னர்களிடையேயும் , 
அவாய் அரச குடிகளிலேயும் தகாப்புணர்ச்சி உறவுகள் 
இருந்ததை வரலாறு குறிப்பிடுகின்றது . மேலும் சில 
வரலாற்றுக் குறிப்புகளின்படி மார்கசு ஆண்டனியசு 
அவன் சகோதரி பாசுடினுடனும் ( Baustine ) , கார 
கல்லா தனது வளர்ப்புத்தாய் சூலியா ( Julia ) வுடனும் 
இத்தாலியின் மன்னன் நீரோ ( Nero ) தனது தாயா 
ருடனும் , காலி கூலா 

தனது 

சகோதரிகளுடனும் 
உடலுறவு கொண்டிருந்தனர் . இக்காலத்திலும் ஆங் 
காங்கு தகாப்புணர்ச்சிகள் நடைபெற்று வருவதைச் 
செய்தித்தாள்களின் மூலம் அறிய முடிகிறது . 


சென்று 


யானவை 


என 


உலகில் பெரும்பாலும் எல்லா நாடுகளிலும் 
தகாப்புணர்ச்சிக்கெதிராக மிகவும் கடுமையான சட் 
டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன . இந்தியக் குற்ற 
வியல் சட்டம் சில பிரிவுகளைத் தகாப்புணர்ச்சியில் 
ஈடுபடுவோரைத் தண்டிப்பதற்காக நிறைவேற்றியிருக் 
கிறது . வேறுசில நாடுகளில் தகாப்புணர்ச்சிக்கு எதி 
ரான சட்டங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என் 
பது கீழே தரப்பட்டுள்ளது . 


தகாப்புணர்ச்சியில் ஈடுபடுவோருக்குப் பல்வேறு 
தண்டனைகள் தரப்படுகின்றன . இவற்றுள் சமூகத் 
தள்ளிவைப்பு , மரண தணடனை , சிறை வைத்தல் , 
காயடித்தல் ( Castration ) முதலானவை குறிப்பிடத் 
தக்கவை . ஆசுத்திரேலியப் 

பழங்குடிகளிடையே 
தகாப்புணர்ச்சிக் குற்றத்திற்கு மரண தண்டனை 
விதிக்கப்படுகின்றது . நியூசவுத்வேல்சு ஆதிக் குடிகளி 
டையே தகாப்புணர்ச்சியில் ஈடுபடும் ஆண உடனடி 
யாகக் கொல்லப்படுகின்றான் ; பெணமிக கடுமையாக 
அடிக்கப்படுகின்றாள் அல்லது அம்புகள் எய்யப்பட்டுத் 
துன்புறுத்தப்படுகிறாள் . தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 
எல்லாப் பழங்குடிகளிடையேயும் தகாப்புணர்ச்சி 
விலக்கு நிலவுகிறது . 


புணர்ச்சியில் 


கடந்த நூற்றாண்டுகளில் இங்கிலாந்தில் தகாப் 

ஈடுபட்டோருக்கு மரண தண்டனை 
கொடுக்கப்பட்டுள்ளது . தகாப்புணர்ச்சிக்கு எதிரான 
சட்டங்கள் ஆங்கில நாட்டுத் திருச்சபை மரபு நூலில் 
குறிப்பிடப்பட்டுள்ளன . இங்கிலாந்தில் 1908,1956 
ஆகிய ஆண்டுகளில் பாலுறவுக் குற்றவியல் சட்டம் 
( Sexual Offences Act, 1956 ) விரிவான முறையில் 


தகாப்புணர்ச்சி 


737 


தகாப்புணர்ச்சி 


வழங்கப் 


லால் இக் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள இயல 


நிறைவேற்றப்பட்டுப் பல தணடனைகள் 
பட்டு வருகின்றன . 


வில்லை . 


தகாப்புணர்ச்சியைத் தணடிக்கும் சட்டங்கள் 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வெவ்வேறு 

மாநிலங் 
களிலும் வெவ்வேறு நிலையில் செயற்படுத்தப்படுகின 
றன . பல மாநிலங்களில் ஒரே குடுமபத்தாருடனும் 
பெற்றோரின் நேர் உடன் பிறந்தாரின் பிள்ளைகளுக் 
கிடையேயுமான ( First Cousins ) உறவுகள் தகாப் 
புணர்ச்சி எனக கருதப்பட்டுத் தண்டனை அளிக்கப் 
படுகின்றது . இச்சட்டம் எவரொருவருடன் உறவு 
கொளவது தகாப்புணர்ச்சி என்பதை வரையறை 
செய்துள்ளது 


பிராய்டின் கோட்பாட்டைப் பெணவழிச் சமூகத் 
தில ஏற்றுககொளவதற்கில்லை எனபார்மாலினோவு 
சுக்கி இவர் ஆய்வு செயத சமூகங்களில் , குடும்பங்களில் 
அதிக அதிகாரம் வாய்ந்தவராகத் தாயின் சகோதரன 

ருக்கிறார் . எனவே , இத்தகைய சமுதாயங்களில் 
மகனை எதிர்த்துத் துரத்திடத் தந்தைக்கு வாய்ப் 
பேது என வினவுகின்றார் மாலினோவு / சுக்கி . 


ஊறு 


தகாப்புணர்ச்சிக்கோட்பாடுகள் : தகாப்புணர்ச்சி 
பற்றிப்பல அறிஞர்கள் பலவேறு வகையான கோட் 
பாடுகளைக் கூறியுள்ளனர் . இவர்களுள பிராய்டு 
( Freud ) , வெசுடர்மார்க்கு ( Westermark ) , செலிக 
மன் ( Seligman ) , மாலினோவுசுக்கி ( Mallaowski ) 
முதலானோர் 

குறிப்பிடத்தககவர்கள் . 


தகாப்புணர்ச்சி உயிரியல் முறைப்படி மரபுப 
பணபுகளுக்கு 

விளைவிக்கின்றது எனறும் 
மனிதனின் உள மனத்திலேயே தகாப்புணாச்சி பற்றிய 
வெறுப்பு இருக்கிறதென்றும் வெசுடர்மார்க்கு கூறு 
கிறார் . ஒரு குடும்பத்தின உறுப்பினர்களுக்கிடையே 
பிறந்தது முதல நிலவும் நெருங்கிய தொடர்பு தகாப் 
புணர்ச்சிக்கு எதிரான எண்ணத்தை அவர்களிடையே 
ஏற்படுத்துகின்றது என்பார் 

ஆனால் , இவர்தம் 
கருத்துகள அறிஞர்களால மறுககப்படுகின்றன . 


உட்குழு 

மண உறவு 
கேடு 

விளைவிககினறதா 


அளவில் 


பிராய்டு தகாப்புணர்ச்சியை ஈடிப்பசு 

சிக்கல 
( Oedipus Complex ) , எதிர் மறை சிக்கல ( Electra 
Complex ) முதலான கருத்தீடுகளைக் கொண்டு விளக் 
குகின்றார் . அவரதுகருத்துப்பம பெற்றோர்களிடமும் 
அவர்களின் மக்களிடமும் சூழ்நிலை உளளுணர்சசிக் 
கூறுகள் 

அடங்கிக் கிடக்கினறன ஆணகுழந்தைகள 
ஒருகுறிப்பிட்டவயதில் தாயாரிடம் மிகுந்த பற்றுடன் 
காணப்படுவர் . அதே நேரத்தில் தந்தையிடம் பற்றற் 
றுக் காணப்படுவர் . அதேபோலப்பெண குழந்தைகள் 
ஒரு குறிப்பிட்ட வயதுக்குப்பின தந்தையிடம் பற்றுக 
கொண்டு தாயிடம் பற்றற்றுக காணப்படுவர் . இங் 
குப் பற்று என்பது பாலசார்ந்ததும் உள்ளார்ந்தது 
மான ஓர் அகமனப்பிணைப்பு ஆகும் . பற்று என்பது 
அன்பையோ பாசத்தையோ இங்குக் குறிக்காது . இப் 
பிணைப்பின் மூலம் ஒருசில வேளையில் தகாப்புணாச்சி 
ஏறபடுகிறது . தாயின மீதான மகனின் தகாப்புணர்சசி 
விருப்பத்தை எதிர்க்கும் தகப்பனை அடக்குமுறைத் 
தநதையாகக் காணகிறார் பிராய்டு 
எதிர்ப்பின மூலம் மகனுடைய தகாப்புணர்ச்சி அடக்கி 
வைக்கப்படுகிறது . மேலும் , தநதையின் எதிர்ப்புச் 
சக்தி மகனின விருப்பத்திற்கு எதிராக அவனை 
வீட்டைவிட்டே துரத்துகிறது . இப்படிப்பட்ட சக்தி 
களின இயக்கம் ஆதிக்குடிகளின் 

சமூகத்தில் வேர் 
விட்டதாகக் கூறப்படுகின்றது . மேலும் , பல பெண் 
களைத் தன்னகத்தே வைத்திருக்கும் தந்தை தனது 
வீட்டைவிட்டுத் தனது சுயசக்தியைப் பயனபடுத்தித் 
தன் ஆண் மக்களைத் துரத்திவிடுகிறார் . பிராய்டின 
இத்தகைய விளக்கங்கள் நிரூபிக்கப்படவில்லையாத 


முதலாவதாக 

முறை 
உயிரியல் 
இல்லையா எனபதை ஆதிக்குடிகள அறிந்துள்ளனரா 
என்பது கேளவிக்குரியது . இரண்டாவதாகச் சகோத 
ரர்களுக்கும் , சகோதரிகளுக தம் இடையே குழந்தைப் 
பருவம் முதல் உள்ள தொடர்பு பாலுறவு வெறுப் 
பினை உண்டாக்குகின்றது என்பதற்குச் சான்றுகள் 
இலலை இதனாலேயே பெரும்பாலான சமுதாயங் 
களில் சகோ 
காதரனுக்கும் , சகோதரிககும் இடையே 
பாலுறவு வெறுப்பைச சிறு குழந்தைப்பருவம் முதற் 
கொணடே ஏற்படுத்துகின்றனர் . சில சமுதாயங்களில 
சகோதரனுக்கும் சகோதரிககும 

இடையே மிகக 
கடுமையான விலக்கைக குழந்தைப் பருவத்தில் உரு 
வாக்கி வாழககை முழுவதும் கடைப்பிடிக்கச் செய் 
கின்றனா . இதனால ,, 

வெசுடர்மார்ககின் 

கருததி 
லுள்ள குறைபாட்டை அறியலாம் . 


தநதையின 


செலிக்மன எனனும் அம்மையார் 

தனது விளக் 
கத்திற்குப் பிராய்டைப் போன்று , குடுமப உறவை 
அடிப்படையாகக கொளளுகினறார் . தந்தை தம் 
பாலுரிமைகளை ( Sexual Rights ) மகன் தனது 
தாயாரிடம் 

ஏற்படுத்திக்கொள்ளாமலும் , தாய் 
தந்தையின் மீதான தன் பாலுறவு உரிமைகளைத் தன் 

ஏற்படுத்திக்கொள்ளாமலும் விழிப்பாக 
உள்ளனர் என்பார் 

செலிகமன . 

பெற்றோர்கள 
தங்கள் எதிர்ப்பால் குழநதைகளிடம் தகா ராச்சி 
கொள்ளுவதைத் தடுத்துக் கொள்வதைப் போன்றே 
தாங்கள எனற ஆண - பெண குழந்தைகளும் அவர் 


மகள 


வா . க . 


9 - 47 


தகாவட்டி 


738 


தகாவட்டி 


தைப் பயன்படுத்திப் பயன் பெறுவதால் 
மூலதனச் சொந்தக்காரர்கள் பெறும் ஊதியம் வட்டி . 
து இக்காலக் கருத்து . 


மன 


களுக்குள் தகாப்புணர்ச்சி கொளளாமல் 

தடை 
செய்யப்படுகினறனர் 

மேற்கூறப்பட்ட அனைத்துக கோட்பாடுகளும் 
ஒருவர் பிறந்த குடும்பத்தின உறுப்பினர்களின் 
நிலையையும் , பெற்றோர்களையும் , குழந்தைகளையும் 
மையமாகக் கொண்டுள்ளன . இது பலவேறு சமுதாயங் 
களில் பரவலாகக் காணப்படுகிறது . ஏனெனில் ஒருவர் 
பிறந்து வளரும் குடும்பம் ( Biological Family ) இல் 

சூழலில் தகாப்புணர்ச்சி விலக்கு 


மற 


காணபடட 


லாத 
வில்லை . 


மோசசு ( Moses ) , அரிசுடாடில் ( Aristotle ) 
றும் பல கிரேக்கத் தத்துவ ஞானிகளின் 

கருத்து 
களின் அடிப்படையில் கடனுக்கு வட்டி வாங்குவது 
தவறு என்ற கருதது இடைக் காலத்தில் நிலவியதால் 
வட்டியையே தகாவட்டி ( Usury ) என்று குறிப்பிட்ட 
னர் . அககாலத்தில் செல்வச் செழிப்பில் இருந்தவர் 
களிடமிருந்து ஒருசில இழப்புகளுக்கும் , 

டையூறு 
களுக்கும் உட்பட்டோர் மறுவாழ்வு 

பெறக 
வாங்கினார்கள் கடன்களைக் கொடுத்த 
வர்கள் செல்வமிக்கவர்களாகவும் , கடன்களைப் 
பெற்றவர்கள இழப்புகளை அடைந்தவாகளாக 
வும் இருந்த காரணத்தால 

பெறறோ 
ரிடமிருந்து கடனுக்காக வட்டி என்ற ஒரு தொகை 
யைப் பெறுவது நேர்மையற்றது என்ற கருத்து மிக 
வலுவாக வழக்கில் இருந்து வந்தது . 


பெரும்பாலான சமுதாயங்களில் தகாப்புணர்ச்சி 
காணப் படாததற்குக் காரணம் சமூக அமைப்பும் 
சமூகத்தின் இயல்பான ஒழுங்கும் 

( Order ) 
ஆகும் . இந்த ஒழுங்கின் அடிப்படையிலேயே ஒரு 
சமுதாயம் பல புறமணக் குழுக்களாகப் ( Exogamous 
Groups ) பகுக்கப்பட்டு ஒரு குழுவினர் வேறொரு 
குழுவினருடன் மண உறவு கொள்கின்றனர் . 


கடன 


கடன 


பண 


16 - ஆம 


மையை 


மனித 


இக்கருத்தை இலெவி-இசுட்ராசு ( Levi - Strauss ) 
சிறப்பாகச் சுட்டிக்காட்டுகிறார் . அனைத்துப் 
பாட்டிலும் சகோதரன சகோதரிபால் உறவின 
ஆராய்ந்த இவர் 

மனத்தின 
நனவிலிச 

சூழலையும் நனவுச் சூழலையும் 
ஆழ்ந்து பார்த்தால் பினவரும் கருத்து வெளிப்படும் 
என்பார் . ஒருவன் ஒன்று கொடுத்தால இன்னொன்று 
பெறவேண்டும் என்ற பரிமாற்ற விதி ( Principle of 
Reciprocity ) மனித மனத்தின அடிப்படையிலான 
ஓர் அமைப்பு முறையாகும் . இவர் கூற்றுப்படி 
குழுக்கள 

பெணகளைத் தமக்கிடையில் மாற்றிக 
கொளவதன 

மூலமதான் சகோதரன - சகோதரி 
பாலுறவினமை நிலவத்தொடங்கியது என்பார் . 

லெவிசுட்ராசு தகாப்புணாசசி விலககை ஓர் அனைத 
துலக நிகழ்வாகக காணகிறார் . இவர் தகாப்புணாச்சி 
பற்றி முனகூறப்பட்ட கோட்பாடுகளைப் புறக்கணித்து 
உறவுமுறை அமைப்பின் இயல்பையும் அவை செயற் 
படும் விதத்தையும் ஆய்கினறார் . அவரது கூற்றுப்படி 
பிற குடும்பங்களுடன் ஒருவன தொடாபை ஏற்படுத் 
திக்கொள்ள வேண்டுமானால் ஏதாவது கொடுகக 
வேண்டும் . இரத்த உறவுடைய ஒரு 

பெண்ணைக் 
கொடுத்து வேறொரு குடும்பத்திலிருந்து பெண்ணைப் 
பெறவேண்டும் எனபதாகும் . 

தகா வட்டி : நிலம் ( Land ) , உழைப்பு ( Labour ) 
மூலதனம் ( Capital ) , அமைப்பு ( Organization ) , 

பயனபாட்டைப் ( Utility ) படைப்பதற்கான 
உற்பத்திக் காரணிகள் . இக்காரணிகள , ஆற்றும் 
பணிகளுக்கென 

முறையே 

வாரம் ( Reni ) , கூலி 
( Wages ) , வட்டி ( Interest ) , இலாபம் ( Profit ) 

ஊதியங்களைப் பெறுகினறன . மூலதனத் 


இக கருத்தின் அடிப்படையில் கி.பி. 
நூற்றாண்டில் ரூ .100 /-க்கு ரூ .5 / - என்ற 5 விழுக்காடு 
அளவுக்கும் கூடுதலாக வட்டியைப் பெற்றால் அது 
தகாவட்டி என்றும் , எனவே 

அதனைத் தடை 
செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுத் தகாவட்டி 
யைப் பெறுவதைத் தடை செய்யும் பல தகாவட்டித் 
தடைச் சட்டங்கள் ( Usury laws ) இயற்றப்பட்டன . 
இங்கிலாந்தில் பேரரசர் எட்டாம் என்றி ( Henry 
VII [ ) காலந்தொட்டுப்பல தகாவட்டிச் சட்டங்கள 
இயற்றப்பட்டன . நாட்டில் மைய வங்கி ( Centra 
Bank ) தோனறி , பணக கொளகைகளை ( Monetary 
Policies ) நிறைவேற்றுவதற்காக வங்கி வீதம் ( Bank 
rate ) எனப்படும் மையவங்கியில உண்டியல் மறு 
கடன கழிவு விகிதம் ( Rediscounting rates of bills by 
CentralBank ) பயன்படத் தொடங்கிய பிறகும் கி பி . 
1854 - ஆம ஆண்டுவரைத் தகாவட்டிச் சட்டங்கள் 
நடைமுறையில் பயன்பட்டு வந்தன . 


ஆ.செ. 


என 


இக்காலத்தில் இழப்புகளை ஈடு செய்யப் பல 
காப்பீட்டுக் கழகங்கள் ( Insurance Companies ) 
தோன்றி விட்டன . நெருப்ப , நீர் , இடைக்காலமான 
கதவடைப்பு , தொழிலாளர் வேலை நிறுத்தம , கல 
கங்கள் போன்ற பல காரணங்களால் ஏற்படத்தக்க 
இடர்களினால் தோன்றும் இழப்புகளிலிருந்து காததுக 
கொளவது எளிதாகி விட்டது . மேலும் செலவம் 
மிக்கவர்கள் மட்டுமே கடன் கொடுக்கிறார்கள் ; வறிய 
நிலையிலும் , இழப்புகளை அடைந்தவர்கள் மட் 
டுமே கடன பெறுகிறார்கள் என்ற நிலையும் முற்றி 
லும் மாற்றமடைந்து விட்டது . வாணிக வங்கிகள் 


பன 


என்ற 


தகாவட்டி 


739 


தகிட்டி 


குறைந்த வட்டிக்குப் பணத்தைக் கடனாகப் பெற்று 
கூடுதல் வட்டிக்குப் பணத்தைக் கடனாகக் கொடுத் 
துச் செயற்படுவது இயல்பென ஏற்று கொள்ளப்பட்டி 
ருக்கிறது . 


ationary ) , பணவாட்ட ( Deflationary ) நிலைகளைச் 
சரிசெய்ய மைய வங்கிகள் வட்டி விகிதத்தைச் 
சிறப்பானதொரு கருவியாகப் பயன்படுத்துகின்றன . 


இந்தியாவிலும் பிற குறை வளர்ச்சியுடைய நாடு 
களிலும் மக்களின பணத் தேவை மிகுதியாகும் போது 
நாட்டின் பொருளாதார நிலைகளாலும் , மக்களின் 
சமுதாய , பொருளாதார , கல்வி நிலைகளாலும் உந் 
தப்படும் பலர் கட்டமைப்புத் துறையில் ( Organised 
sector ) உள்ள நிறுவனங்களைத் தவிர்த்துத் தனிப் 
பட்ட முறையில் இலேவாதேவி வணிகர்களிடமும் , 
தனிப்பட்டவர்களிடமும் அவரவர் தேவைக்கேற்பக் 
கடன்களைப் பெறுகின்றபோது தேவையின் அடிப் 
படையில் மிகுதியான வட்டி விகிதத்தின் அடிப்படை 
யில் மிகு வட்டியைச் செலுத்துவது இயல்பாக உள் 
ளது . இதுவும் தகா வட்டியே . இத் தகா வட்டியைத் 
தவிர்க்கவும் , தகா வட்டிக்குக் கடன கொடுத்து 
வாணிகம் செய்பவர்களின நடவடிக்கைகளைக் 
கடுப்பட்டுத்தவும் , முறைப்படுத்தவும் அரசுகளும் , 

வங்கிகளும் பல நடவடிக்கைகளை மேற் 
கொண்டுவருகின்றன . 

என்.எஸ்.பா. 
தகிட்டி : பசுபிக்குமாக கடலின் தெற்குப் பகுதி 
யில் உள்ள தீவுக் கூட்டத்தில் ஒன்று . தகிட்டி 
( Tahiti) தீவின் பரப்பு 1042 ச . கி . மீ ; மக்கள் தொகை 
95,604 ( 1877 ) . இதன் தலை நகர் பப்பீட்டி ( Papeete ) 
மலைப்பாங்கான இப்பகுதியிலிருந்து சர்க்கரை , கொப் 
பரைத் தேங்காய் , முத்துச சிப்பி முதலியவை ஏற்று 


மைய 


வட்டி ஏன் கொடுக்கப்பட வேண்டும் , 

வட்டி 
விகிதம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்பதைப் 
பற்றிய பல கோட்பாடுகள் பொருளாதாரப் பகுத் 
தாய்வில் விளக்கப்படுகின்றன . உற்பத்தித் திறன 
உடைய மூலதனததைப் பயனபடுத்துவதற்காக வட்டி 
செலுத்தப்படுவது முறையே என்று குறிப்பிடுவது 
இயற்கை வாதிகளின் ( Physiocrats ) உற்பத்தித் திறன 
கோட்பாடு ( Productivity theory of interest ) . மூல 
தனத்தைப் பெறச சேமிப்பு நிகழ்தல் வேண்டும் : 
சேமிப்பு நிகழ நுகர்வைத் தவிர்கக வேண்டும் . இவ் 
விடரை மேற்கொள்பவர்களுக்கு வட்டி என்ற ஊதியம் 
கொடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுவதுதுய்ப்புப் 
தவிர்ப்புக் கோட்பாடு { Abstinence theory of interest ) . 
துய்ப்பைத் தவிரத்தாலும் தவிர்க்கா விட்டாலும மூல 
தனத்தைக் கடனாகக் கொடுத்து விட்டு அது திருமபி 
வரும்வரை காத்திருப்பதால் காத்திருத்தல் பணியை 
மேற்கொளபவர்களுக்கு வட்டி 

ஊதியம் 
கொடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுவது மார் 
சலின ( Marshall ) காத்திருத்தல் கோட்பாடு ( Waiting 
theory of interest ) . கடனைக கொடுப்பதன மூலம் 
நிகழ்காலத்தில் கிடைக்கத் 

தக்கவ றறை 

விட்டுக் 
கொடுப்பதாலஇப் பணிக்குவட்டி கொடுக்கப்பட வேண 
டும் என்று குறிப்பிடுவது பாம பரவர்க்கின ( Bohm 
Bawerk ) காலக்கழிவுக் கோட்பாடு ( Agiotheory ) . கட 
கொடுத்து 

எதிர்காலத்திற்காகப் 
பொறுமையுடன காத்திருக்கும் பணிக்கென வட்டி 
கொடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுவது பிசரின 
( Fisher ) கால விருப்பக் கோட்பாடு ( Time Prefe 
Tence Theory ) கடன நிதியின் தேவை , அளிப்பு ஆகிய 
வற்றிறகேற்ப வட்டியின் அளவு அமைகிறது 

என்று 
குறிப்பிடுவது கடன் நிதிக் கோட்பாடு ( Loanable funds 
theory ) . பணத்தை உரொக்கமாக வைத்திருப்பதால் 
பெறக்தக்க நீர்மை விருப்பத்தை ( Liquidity prefe 
rence ) விட்டுக் கொடுப்பதற்காகக் கொடுக்கப்படுவது 
கீன்சின் ( Keynes ) நீர்மை விருப்பக் கோட்பாடு ( Liqul 
dity preference theory of interest ). தொனமைப் 
பொருளாதாரக் கருத்தினரின் உணமைக் கோட்பாட் 
டையும் ( Real theory ) , பணக் கோட்பாட்டையும் 
( Monetary theory ) சேர்த்து ஒருங்கிணைத்தது கிகசு 
என்சனின் ( Hicks - Hansen ) இனறைய கோட் 
பாடு . 


என்ற 


னைக் 


விட்டு 


| 


| 


இக்காலப் பொருளாதார 

அமைப்பில் பண 
அளவை மாற்றியமைப்பதன் மூலம் பணவீக்க ( Infl 


தகிட்டி 


வா . க . 9 - 47 அ 


தகுசட்டமுறை 


740 


தகுசட்டமுறை 


மதியாகின்றன . இத்தீவில் உள்ள துறைமுகம் மிகவும் 
அழகானது . இத்தீவு கி . பி . 1843 - இலிருந்து பிரான்சு 
நாட்டின் பாதுகாப்புக்கு உட்பட்டிருந்தது . 

பிறகு 
கி பி 1880-82 - இலிருந்து இது பிரான்சுடன இணைக்கப் 
பெற்றது . பிரெஞசுக குடியேற்றத் தீவுகளில் முதன்மை 
யானது இது . 


‘பிரபுக்களின் சட்டப்படியான தீர்ப்பு , நாட்டின் 
சட்டங்கள் என்று குறிப்பிடப்படும் தொடர்கள் தகக 
சட்டமுறை என்ற பொருளிலேயே கையாளப்படு 


கின்றன . 


வரலாறு : பாலினீசியர் ( Polynisians )கி.பி. 14 - ஆம் 
நூற்றாண்டில் இத்தீவில் குடியேறினர் . இத்தீவை 
முதலில் கண்டுபிடித்தவர் சாமுவல் வாலிசு என்னும் 
ஓர் ஆங்கில மாலுமி . சேம்சு குக்கும் இங்கு வருகை 
தந்தார் . பிரெஞ்சு ஆட்சி இங்கு ஏற்பட்டபின் 1946 
-இல் இங்கு உள்ள உளநாட்டு மக்கள யாவரும் 
பிரெஞ்சுக் குடியுரிமை பெற்றனர் . தெ.பா. 


ஜக்கிய அமெரிக்கக் கூட்டாட்சி அரசியலமைப்பில் 
இக்கருத்து ஆங்கில அரசியலமைப்பிலுள்ள சட்டத்தின் 
தலைமை ( Rule of law ) என்ற கருத்தும் , தனி ஆள் 
சுதந்திர உரிமை என்ற கருத்தும் ஐக்கிய அமெரிக்க 
நாட்டின் அரசியலமைப்புச் சட்டத்தை வரைந் 
தோருக்கு வழிகாட்டிகளாக இருந்தன . அவர்கள் 
ஆங்கில அரசியலமைப்புச் சட்டத்திலிருந்த தகு சட்ட 
முறை என்ற கருத்தையும் ஏற்றுக கொண்டு , 
அதனைத் தங்களுடைய அரசியலமைப்புச் சட்டத் 
திலும் இணைத்தனர் . அதன் விளைவாக கி.பி .1791 
-இல் அந்நாட்டின் அரசியலமைப்புக்குச் செய்யப்பட்ட 
5 - ஆம் திருத்தத்தினபடி , எந்த ஓர் ஆளும் தகுசட்ட 
முறையினால் அல்லாமல் உயிர் , உரிமை 
இழப்புக்கு உள்ளாக மாட்டார் . இத்திருத்தத்துக்கு 
அமெரிககக் கூட்டாட்சி மாநிலங்கள் உட்பட்டவை 
அல்ல என்று கூறப்பட்டது . ஆனால் கி.பி. 1868- இல் 
செய்யப்பட்ட 14 - ஆம் திருத்தத்தின்படி கூட்டாட்சி 
நீதிமன்றங்கள் விடுக்கும் தகு சட்டமுறை ஆணைகள 
மாநில அரசாங்கங்களின சட்டச்செயல முறைகளைக 
கட்டுப்படுத்தக் கூடியவை . 


தகுசட்டமுறை : ஒவ்வொருவரின் தன்னிலை 
உரிமைகளைச் செயற்படுத்து தற்கும் , காத்தற்கும் 
சட்ட இயலில் 

விதிக்கப்பட்டுள்ள விதிகளுக்கும் 
கொள்கைகளுக்கும் இணங்கப் பின்பற்றப்படும் சட்ட 
நடவடிக்கைகளுக்குத் தகுசட்டமுறை( Due Process of 
Law ) என்று பெயர் . 

அரசாங்கம் 

சட்டத்தினால் 
தனக்களிக்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கையாளும் 
போது , தனி ஆள் உரிமைகளின் பாதுகாப்புக்காக 
விதிக்கப் பட்டுள்ள காப்புக்களுக்கிணங்கவே ( Safegua 
rds ) , அவ்வதிகாரங்களைக் கையாளுதல் 
மென்பது இதன் பொருளாகும் . 


உடைமை 


வேண்டு 


| 


. 


இக்கருத்தின் தோற்றம் : சட்டப்படியான தீர்ப் 
புக்கு விடப்பட்ட எந்த ஒருகேளவிக்கும் 

பொருந்து 
மாறு கையாளப்படுகின்ற ஒழுங்கான , 

சாதாரணச் 
செயல விதி எனற 

கருத்தையே தகுசட்டமுறை 
( அல்லது தகக சட்டமுறை ) என்ற தொடர் உணாத்து 
கிறது . தகு சட்டமுறை என்பது ஆங்கிலப் பொதுச் 
சட்டத்திலிருந்தும் , ஆங்கில அரசியலமைப்பு வரலாற் 
றிலிருந்தும் தோன்றிய ஒரு கருத்தாகும் . இந்தக் 
கருத்து முதன முதலில் தெளிவாகக் கூறப்பட்டது கி.பி. 
1215 - இல் ஆங்கில அரசர் சான் எனபவரால் ஒப்புக் 
கொள்ளப்பட்ட மாபெரும் பட்டயத்தில தான ( Magna 
Carta ) . இப்பட்டயத்தின் 39 - ஆம் பிரிவு , எந்த ஒரு 
சுதந்திரக் குடிமகனும் தனது பிரபுக்களுடைய சட்டப் 
படியான தீர்ப்பின வழியாகவோ அல்லது நாட்டின் 
சட்டத்தின் வழியாகவோ அல்லா மல் சிறைபிடிக்கப் 
படுதலோ நாடு கடத்தப்படுதலோ வேறெவவகையா 
கவும் அழிக்கப்படுதலோ கூடாது என்று கூறுகிறது . 
இதன பொருள சட்டப்படியாக அல்லாமல் அரசாங்க 
அதிகாரி தன் விருப்பத்தின்படி ஒருவரை எவ்வகைத் 
தணடனைக்கும் உட்படுத்தலாகாது என்பதே ஆகும் 
மாபெரும் பட்டயத்துக்குப் பிறப்பட்ட காலத்தில் 
செய்யப்பட்ட ஒவ்வொரு ஆங்கிலச் சட்டத்திலும் , 


பொது நலச் சட்டங்களும் தகுசட்டமுறையும் : தகு 
சட்டமுறை என்பது பொருள்முறைச் 

சட்டங்களுக 
கும் , செயல்முறைச் சட்டங்களுக்கும் 

எவ்வாறு 
பொருந்துமெனறு பலகாலமாகத்தலைமை நீதிமனறத் 
தில் ஆய்வு செய்யப்பட்டது . இறுதியில ஒரு சட்டம் 
பொது நலனை நிலைநிறுத்தவலலதென்றும் , அதன 
பொருட்டுக் கையாளப்படும் வழிகளும் அல்லது முறை 
களும் நியாயமான பொது நலனுககுகந்தவையென்றும் 
இருக்குமானால , அந்தச் சட்டம் தகுசட்டமுறையின 
நிலையைப் பெற்றிருப்பதாகக் கருதப்பட்டது . 
சட்டம் , பயணம் செய்யும் உரிமையையோ தோதல் 
களில் வாக்களிக்கும் உரிமையையோ இதைப் போன்ற 
தொரு ஆதார உரிமையையோஒழுங்குபடுத்துமாயின் , 
அப்பொழுது அந்தக சட்டமானது கடுமையான நீதி 
மன்ற ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது ; இந்தக் கடுமை 
யான நீதிமனற ஆய்வுக்குக் கட்டாய நலச சோதனை 
Compelling interest test ) என்று பெயா . 

ஏதேனு 
மொரு பொருளாதாரச் சட்டம் பொது நன்மையை 
விளைவிக்கக கூடியதென்று தெளிவாக அரசாங்கம் 
எடுத்துக்காட்டுமானால் , அச்சட்டம் 

தகுசட்ட 
முறைக்கு ஏற்றதே என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது . 


தகுசட்டமுறையும் , கூட்டாட்சி , மாநில நீதிமன்றங் 
களும் : மாநிலங்கள் கட்டாயமாகப் பினபற்ற 


தகுசட்டமுறை 


741 


தகோம்பா 


கருதினர் . இப்போது உரிமைகள் மசோதாவில் கூறப் 
பட்டவை எல்லாம , ஆதாரமானவை எனக கருதய 
படும் நீதிபற்றிய விதிகளின் பாகங்களாகக் கருதப்படு 


கின்றன 


பா.சூ. 


செய்கிறது . 


வேண்டிய தகுசட்டமுறைக்கான 

செயலமுறைப் 
பாதுகாப்புகளை அவை பின்பற்றுமாறு தலையை 
நீதிமன்றம் அவற்றை மேற்பார்வை செய்கிறது 
மாநில நீதிமன்றங்களில் கையாளப்படும் குற்றவியல் 
தீர்ப்புமுறையைத் தலைமை நீதிமன்றம் ( Supreme 
Court ) ஆய்வு 
ஆய்வு செய்கிறது . 

சில 

சமயங்களில் 
அது 

மாநில உரிமை இயல் நடவடிக்கைகளை 
யும் , ஆட்சி இயல நடவடிக்கைகளையும் யேற்பார்வை 
இவ்வாறு அது 

மேற்பார்வை செய் 
தல மாநில உரிமைகளைப் பாதிக்கும் செயலாகு 
மென்று , அரசியலமைப்புக்குச் செய்யப்பட்ட முதல் 10 
அரசியலமைப்புத் திருத்தங்களும் மாநிலச் 

செயல 
முறைகளுக்கும் கூட்டாட்சி அரசாங்கத்தின செயல் 
முறைகளுக்கும் பொருந்துமென்றும் கூறப்பட்டன 
உரிமைகள் 

மசோதாவிலுள்ள சட்டப்பிரிவுகளெல 
லாம் மாநிலங்களைக் கட்டுப்படுத்தக கூடியவை 
என்றும் சில நீதிபதிகளால கூறப்படுகிறது . இவவாறு 
இருந்தாலதான மாநிலங்களின செயல்களைப் பரி 
சீலனை செய்தறகு ஒரு விருப்பு வெறுப்பற்ற ஆதாரம் 
( An objective basis ) கிடைக்குமென்று அவர்கள 


தகோம்பா , கானா நாட்டில் வாழும் மிகத் 
தொன்மையான பழங்குடியினர் . இவர்கள் வோல்டா 
( Volta ) ஏரிக்கு வடக்கிலும் , மேல்வோல்டா ( Upper 
Volta ) பகுதிககுத் தெற்கிலும் பரந்து விரிந்துள்ள 
பெரும் நிலப்பகுதிகளில் வாழ்கின்றனா . இப்பகுதி 
பெரும்பாலும் மடிப்பு நிலங்களையும் சிறு குனறு 
களையும் கொணடது . தகோம்பா ( Dagompa ) பழங 
குடியினர் இன்று 2,00,000 க்கும் மேற்பட்ட எண்ணிக 
கையில் வாழ்கின்றனா இவாகள பேசும் மொழி 
GTAGuipir ( Dagbane ) . இவர்கள் நீக்கிரோ இனத 
தைச் சேர்ந்தவர்கள் . நடுத்தர உயரம , மிகவும் 
சுருண்ட மயிர் , தடித்த உதடுகள , உயர்ந்த நெற்றி . 
அகன்ற முகம் , கருமபழுப்பு நிறத் தோல , உடலிலும் 
முகத்திலும் மிகக் குறைந்த அளவு மயிர் முதலாயின 
வாகளை அடையாளங் காட்டும் . 


இ 


N 


தகோம்பாப பெண்கள் 


தகோம்பா 


742 


தகோம்பா 


பிற ஆப்பிரிக்கப் பழங்குடிகளைப் 

போன்றே 
தகோம்பாவினரும் வெள்ளையர்களின ஆதிக்கத்திற்கு 
உட்பட்டு மிகவும் கொடுமைப் படுத்தப்பட்டுள்ளனர் . 
இவர்களின வரலாறு மிக நீண்டது , தகோம்பாவி 
னர் தங்களுக்கென்ற அரசு அமைப்பிலான ( Kingdom ) 
ஆட்சிமுறையைக் கொண்டிருந்தனர் . இவர்களின் 
அண்டைப் பழங்குடியினருடன் அவவப்போது 
போரிட்டுத் தங்கள் பகுதியை விரிவுபடுத்தியோ 
இழந்தோ வாழ்ந்து கொண்டிருந்தனர் . 
கி.பி .18 - ஆம் நூற்றாண்டின் டைக்காலத்தில் 
அசாந்திப் ( Asbapti ) பழங்குடியினரின செல்வாக்கு 
மிகுந்துவிட்டதால் தகோம்பாவினரை அடக்கி ஆள 
முற்பட்டனர் . அதன் விளைவாகத் தகோம்பாவினர் 
அசாந்திப் பழங்குடியினருக்கு 500 அடிமைகளையும் , 
200 பசுக்களையும் , 400 ஆடுகளையும் ஆண்டுதோறும் 
கொடுத்து வந்தனர் . 

வந்தனர் . அதற்குப்பின ஓர் ஆண்டின் 
கொடை 2000 அடிமைகள் வரை உயர்ந்துவிட்டது . 
அதனால் , தகோம்பாவினர் சிறுபான்மைப் பழங்குடி 
களை அடிமைகளாகப் பிடிக்கத் தொடங்கினர் . 


யும் 

சோள வகைகளையும் பயிரிட்டு வந்த 
னர் . தொல்லியல் ஆய்வுகளின்படி இப்பயிர் வகை 
கள் இப்பகுதியில் 5000 ஆண்டுகளுக்கு 

முன்னரே 
பயிரிடப்பட்டு வந்துள்ளன எனத் - தெரிகிறது . 
இம்மக்கள் தொன்மை எகிப்தியர் பயிரிட்டு வந்த 
வெங்காயம் , பூசணி , பயிர் வகைகளமுதலானவற்றை 
அவர்களிடமிருந்து பயிரிடக கற்றுக்கொண்டனர் . 
அவவாறே தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து 2000 
ஆண்டுகளுக்கு முன்பே வாழை , நெல் , வள்ளிக்கிழங்கு 
வகைகள் முதலான பயிர்வகைகள் ஆப்பிரிக்கப் பகுதி 
களுக்குப் பரவியுள்ளன. ஐரோப்பியர்களின் தொடர் 
புக்குப் பின் மக்காசசோளம் , உருளைக்கிழங்கு , பட் 
டாணி , மிளகு , புகையிலை முதலான 

பயிர்களைப் 
பயிரிடக் கற்றுககொண்டனர் . தகோம்பா மக்கள் 
இவ்வனைத்துப் பயிர்களையும் விளைவித்து 

மிகுதி 
யானவற்றைச் சநதைகளில் விற்கின்றனர் . 


ஆனால் 


மீன் பிடித்தல் , 

வேட்டையாடுதல் , காட்டுப் 
பொருள்களைச் சேகரித்தல முதலானவை இவர்களின் 
துணைத்தொழிலகள் . கால் நடைகளை றைச்சிக் 
காகவும் வணிகத்திறகாகவும் வளர்க்கின்றனர் . வௌ 
ளாடு , செம்மறி ஆடு , நாய் , கோழி முதலானவற்றை 
உணவிற்காக வளாக்கின்றனா . இவர்கள் குதிரை 
களையும் , கழுதைகளையும் எவ்வித எதிர்பார்ப்பு 
மின்றி வளர்க்கின்றனர் . 


| 


| 


தகோமபாவினர் குடியிருப்புகள் ஒவ்வொன்றி 
லும் ஒரு சில 

கால்வழியினரே ( Lineage ) பெரும் 
பான்மையினராக உள்ளனர் . அதனால் , ஒருவர் திரு 
மணம் செய்து கொள்ள வேண்டுமாயின் அடுத்த கால் 
வழியினரிடமிருந்து மணத் துணையைப் பெறவேண 
டும் . அதன்மூலம் ஒரு குடியிருப்பைச் சோந்தவர் 
அடுத்த குடியிருப்பில் உளளவரோடு மட்டுமே மணம 
செய்துகொள்ள முடியும் . ஒருவன் ஒன்றுக்கும் மேற் 
பட்ட பெண்களை மணந்துகொள்ளலாம் . 

மூத்த 
மனைவி தன்குடும்பவேலைகளைக் கவனிக்க வேண்டித் 
தன் கணவனுக்கு மேலுமொரு திருமணத்தை நடத்தி 
வைக்கிறாள் . திருமணத்திற்குப் பின் இரண்டு மனைவி 
களையும் நனகு 

கவனிக்காவிட்டால் கவனிககப் 
படாதவர் வேறொரு ஆடவனை விரும்பி மணந்து 
கொள்வார் . இவாகளிடையே மண விலக்கு , விதவை 
மணம் முதலானவற்றிற்குத் தடையில்லை . 


. 


தகோம்பாச் சிறுவன் 


|| 


| 


ஐரோப்பியர்களின் வருகையைத் தொடர்ந்து 
தகோம்பாவினருக்கு முழுவதுமாகத் துன்பங்கள ஏற் 
பட்டன . முதலில் பிரெஞ்சுப் படையினரால் தாக்கப் 
பட்டுப் பின்னர்ச் செருமானியராலும் ( Germans ) ஆங் 
கிலேயராலும் தாக்கப்பட்டனர் . அதனால , இவர் 
களின் பெரும்பகுதியை இழந்தனர் . கானாவின் விடு 
தலைக்குப் பினபு தகோம்பாவினர் மீண்டும் தங்கள் 
நிலையை அடைந்தனர் எனலாம் . 


| 


| 


இவர்களின் அரசியலமைப்பு மிகவும் விரிவானது . 
பண்டைக் காலத்தில் அரச முறையில் ஆட்சி செய்த 
போது அரசரும் அவருக்குத் துணையாகப் பழங்குடி 
அரசியல் குழுக்களும் ( Tribal Council ) அவர்களுக் 
குக்கீழ் குடியிருப்புத் தலைவர்களும் பணிபுரிந்தனர் . 
ஐரோப்பியர்களின் வருகையினால் அழிவுற்ற அந்த 


இவர்களின் பொருளாதாரம் வேளாண்மையை 
யும் கால்நடைகளையும் பெரிதும் சார்ந்துள்ளது . 
தொடக்க காலத்தில் இவர்கள் தினை 


வகைகளை 


தகோமியர் 


743 


தகோமியர் 


பல 


அமைப்பினபடி இப்போது ஒவ்வொரு பகுதிககும் 
" நா ( Na ) எனக் கூறப்படும் பழங்குடித் தலைவன் 
அனைத்து நடவடிக்கைகளையும் கவனித்துக்கொள்ளு 
கிறர்ன . பழைய அரச முறையில் வெவவேறு குழுக 
களில் இடம் பெறும் தலைவர்கள் பணிமூப்பு அடிப் 
படையில் தகுதி உயர்வு பெறும் அமைப்பு மிகவும் குறிப் 
பிடத்தக்க முறையைக் கொணடதாகும் . தினதனா 
( Tindana ) எனப்படும் புனித சமயத் 

தலைவரே 
தேர்நதெடுக்கப்பட்ட அனைவருக்கும் பதவிப் பிர 
மாணம் செய்து வைக்கிறார் . சிலர் பகலில் நியமனம் 
பெறுவர் . இரவில் பணியேற போர் ஒரு குறிப்பிட்ட 
நிலைக்கு மேல் பணி உயர்வு பெற முடியாது . 


தகோமி நாட்டின் கடந்தகால வரலாற்றில் 
தகோமியப் பழங்குடியினர் பெரும்பங்கு பெற்றிருந்த 
னர் . இப்போது இவர்கள தகோமிய நாட்டின கடற் 
கரைப் பகுதி முதல , வறண்ட வடபகுதி வரை 
பகுதிகளில் வாழ்கின்றனர் . தொடககககாலத்தில 
வேட்டையாடி உணவு சேகரிக்கும் தொழிலை நம்பி 
வாழ்ந்துவந்தனர் . இப்போது தோட்டப் பயிரகளை 
விளைவிக்கின்றனர் , பொருளாதாரத்தில் பினதங்கி 
யிருந்தாலும் படை வலிமையில இவர்கள வலிமை 
பெற்றிருந்தனா இதற்குக் 

தற்குக் காரணம் இவர்களின 
அண்டைப் பகுதிகளில் வாழும் 

ஒருபா ( Yoruba ) 
பழங்குடிகளுடனும் , குடியேற்ற வௌளையர்களின 
ஆதிக்கத்துடனும் எதிர்த்துப் 

போராடவேண்டிய 
சூழலில் இருநததேயாகும் 


ஐரோப்பிய வணிகர்கள கி.பி. 17 - ஆம் நூற 
றாண்டு முதலே தகோமி நிலப் பகுதிகளை உரிமை 
யாக்கிக்கொள்ள முயன்றனர் இதனைத் தொடர்ந்து 
பிரஞ்சு, ஆங்கிலேயக குடியேற்ற மககளும் பழங்குடி 
களின பகுதிகளைக் கைப்பற்றுவதற்கு முயற்சி செய் 
தனா . தகோமியர் இதனைக கடுமையாக எதிர்கக 
வேண்டிய நிலையில் தொடாந்து போராடிவந்தனர் . 


தின் தனா எனப்படுவோர் பூமியின் உரிமை 
யாளர் ( Owner of the Earth ) எனக் கூறப்படுகிறார் . 
அதோடு இவரே பூமிக கடவுளைப் போற்றிக் காதது 
வருபவர் என்றும் கருதப்படுகிறார் . இததகுதியைப் 
பெற்றிருப்பவர்கள் அவரவர் குடியிருப்புகளுக்கு முதன 
முதலில் குடியேறிய மூத்த ஆடவராக இருக்கின்றனர் . 
இவர்கள் சமுதாயத்தில் இத்தகுதியைப் பெற்றிருப 
பவர்கள் மிகுந்த செலவாககுடையவர்களாகவும் அதி 
காரங்சளைக் கொண்டவர்களாகவும் உள்ளனா . ஒவ 
வொரு தின் தனாவும் அவருடைய பகுதியிலுள்ள 
நிலங்களை அவருடைய கால்வழியினருக்குப் பிரித்துக் 
கொடுக்கும் உரிமையுண்டு இவரின் அனுமதி பெற்ற 
பினனரே ஒருவர் பூமிக் கடவுளுக்கு வழிபாடு செய்து 
நிலத்தை உழுது பயிரிடவேண்டும் . அவரவர் பயிரி 
டும் நிலத்தின் புனிதத் தன்மையை அவரவரே பாது 
காக்க வேண்டுமென்பது இவர்களின் மரபு . ஒருவர் 

தகாப்புணர்ச்சியால 
விளையும் சண்டையில் இரத்தம் சிந்துதல் முதலான 
நிகழ்ச்சிகளால் பூமி இரத்தக்கறை படிந்தால் பூமியின் 
புனிதத்தன்மையை மீண்டும் ஏற்படுத்தச் சில குறிப 
பிட்ட சடங்குகள் நடத்தவேண்டுமெனத் தின் தனா 
ஆணையிடுவார் . அவவாறே , இறந்த ஒருவரைப் புதைக 
கும் முனபும் தின் தனாவின் 

அனுமதியைப் 

பெற 
வேண்டும் . இசுலாம் , கிறித்துவச் சமய நெறிகளின 
வளர்சசி இவர்களிடையே மாற்றங்களை ஏற்படுத்தி 
யுள்ளது . இருப்பினும் இவர்களின் தொனமையான 
மாபுநெறிகள் இன்றும் இவர்களிடையே சிதையாமல 


பகைவனைக் 


கொலலு தல , 


பல 


ஐரோப்பியர்களின் 

வருகைக்குப் 

பினனர்த் 
தகோமியர்களின் பொருளாதாரம் ஓரளவு மாற்றம் 
பெற்றது அண்டைப் பழங்குடிகளோடு போரிட்டு . 
அவர்களை அடிமைப்படுத்தி , அவர்களை ஐரோப்பி 
யர்களிடம் ஒப்படைத்து , அவர்களுக்கு வேண்டிய 
பொருள்களைப் பெற்றுவந்தனர் . அதனால , அடிமை 
களை விற்கும் முறை மிகுதியானது . அதனால் , ஒரு 
பாப் பழங்குடிகளுக்கும் தகோமியருக்கும் அவ்வப் 
போது சணடைகள் மூணடன . 
தகோமியச் சமுதாயம் 

குலங்களாகப் 
( Clans ) பாகுபட்டுள்ளது . இவர்கள் வேற்றுக குலத் 
தவரை மணந்து கொள்ளும் முறையைக் கொண்டுள்ள 
னர் . பொதுவாகப் பல மனைவி 

முறையைப் 
( Polygyny ) பின்பற்றுகினறனர் . ஒவ்வொரு குடியிருப் 
புக்கும் சமூகச் சிக்கலகளைத் தீர்கக மூப்பன ஒருவன 
உள்ளான . பல குடியிருப்புகளைச் சோந்த மூப்பன 
களுக்குத் தலைவர் ஒருவா உள்ளார் . இததலைவரின 
பணி பழங்குடிகள் விளைவிக்கும் உணவுப் பொருள 
களை மறுபங்கீடு ( Redistribution ) செய்தலாகும் . 
உணவுப் பொருள்களை அறுவடை செய்த பினனர் 
அனைவரும் 

தலைவனிடம் ஒப்படைககவேணடும் . 
அவர் ஒவ்வொரு குலத்திற்கும் மறுபங்கீடு செய் 
வார் . 


உள்ளன . 


சீ.ப. 


தகோமியர் : மேற்கு 

ஆப்பிரிக்க 

நாடான 
பெனின் ( Benin ) நாட்டில் வாழும் பழங்குடி இனத் 
தலர்களுள் அரசியல் செல்வாக்குப் பெற்றவர்கள் 
தகோமியர் ( Dahomey ) ஆவர் . பெனின் என்று இப் 
சொல்லப்படும் இப்பகுதி 

முன்னாளில் 
தகோமி என்றே வழங்கப்பெற்றது . 


போது 


தகோமியர் ஆவியுலக நம்பிக்கை கொண்டவா 
கள் ; முன்னோர் வழிபாட்டையும் கொண்டுள்ளனர் . 


தங்க உற்பத்தி 


744 


தங்க உற்பத்தி 


இறந்தபின் முனனோர்களின ஆவி தகோமி சமூகத 
திற்குப் பல ரன்மைகள் செய்ய வேண்டுமெனப் பல 
சடங்குகளை ஆண்டுதோறும் செய்கினறனா . 


கின இதன் விளைவாக நிலத்தில் மிக 

ஆழமான 
இடத்தில் படிந்துள்ள இயறகை உலோகங்களும் 
விலை உயர் நதவையாக ஆயின . 


சீ.ப. 


அதனால் கவர்ச்சி மிக்க தங்கத்தின இருப்பு , 
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகச் செல்வத்தின் அடை 
யாளமாகக் கருதப்பட்டு வருகிறது . 


| 


தங்க உற்பத்தி : மனிதன கிட்டத்தட்ட 7000 
ஆண்டுகளாக உலோகங்களைப் பயனபடுத்தி 

வரு 
கிறான மனிதனின் உலோகக சணடுபிடிப்புகளுள 
சிறப்பானது தங்கம் . பின்னர்த்தான் வௌளீயம் , 
காரீயம் ( led ) , செம்பு , இவற்றை பிரிததெடுககக 
கற்றுக் கொண்டான் அதன் பின்னர் வெண்கலம் 
போனற கலப்பு உலோகப் பொருளகளைத் தயாரிக 
கவும் கற்றான தொடக்கக் காலத்தில் உலோகம் 
எடுக்கும் சுரங்கத் தொழில் சிறிய அளவிலேயே நடந் 

அடிமைத் 

தொழிலாளாகளுக்கும் , 
கதிகளுக்கும் வேலை அளிக்கும் முகமாகச சுரங்கத் 
தொழில பேரளவில மேறகொளளப்பட்டது . 
தின் கீழேயுள்ள கனிவளங்களைக கண்டுபிடித்தல் ஒரு 
தொழிலாகவே நடைபெற்றது . தொழிலும் , நாகரிக 
வளாசசியும் கனி வளங்களின் தேவையைப் பெருக் 


தது பினனர் 


நிலத 


இன்றளவும் தங்கத்தின மதிப்புக் குறையாமல் கூடி 
வருவதற்குக் காரணம் , இதை உருககிப்பல பொருள 
களையும் ஆபரணங்களையும் செய்ய இயலும் என்பதே . 
தங்கம் மாற்று மதிப்பு உடையதாகவும் விளங்குகிறது . 
மேலும் , தனது பற்றாககுறைத் தனமையால காலம் 
காலமாக இதன் மதிப்பு இன்றும் பெருகிக் கொணடே 
வருகிறது இடைக் காலத்தில் தான் இரசவாத ( Aleh 
emy ) அறிவியல மூலம செயறகையான முறையில் தங 
கததைச் செய்வதறகான முயற்சிகள மேற்கொள்ளப 
பட்டன புதிய அறிவியல வாதிகள் சிலா இரசவாதத 
தினரின் கனவுகளை நனவாக்குவதில் வெற்றி கண 
டுள்ளனர் . கடல் நீரிலிருந்து தங்கத்தைப் பிரிததெடுக் 
கவும் , காரீயம் ( Lead ) பாதரசம் ( Mercury ) இவற்றி 
லிருந்து தங்கததைச செய்யவும் இவர்களால் இயலும் . 
ஆனால , வாணிக முறையில் உற்பத்தி செய்யும் தங்கம் 
பூமியிலிருந்தே பெறப்படுகிறது . இது அழகிய மஞ்சள 
நிறமும் , மிருதுத தன்மையும் கொண்டது . ஒரு குறிப் 
பிட்ட ஆழத்தில் தோணடியெடுககப்படும் இவ 
வுலோகத் 

முதலில தூளாககப்பட்டுப் 
பினனர் மிருதுவான பொடியாக ஆக்கப்படுகிறது. 
இது கடினத் தன்மை 

கொண்டது . 

மின முலாம் 
பூசும் முறையின் மூலம் உலோகங்களின் மீது படியக 
கூடியது 


தாதுக்கள் 


| 


தங்கத்தை எந்த உருவ அமைப்பாகவும் மாற்ற 
லாம் . மிக மெல்லிய கம்பியாக நீட்டவும் , தகடாக 
அடிக்கவும் இவ்வுலோகம் பயனபடும் . நகையாக . 
மாற்ற வேண்டுமானால் மற்ற ஓர் உலோகத்துடன் 
கலகக வேணடும் . தங்க உலோகக கலப்பு காரட்டு 
களில் அளவிடப்படுகிறது 24 காரட்டுத் தங்கமே 
தூய தங்கமாகக கொள்ளப்படுகிறது . 18 காரட்டுத் 
தஙகம என்பது 18 பங்கு சுத்த தங்கத்தையும் 6 
பங்கு மற்ற உலோகங்களையும் குறிக்கும் 


ST 


. 


எண் 


தூய தங்கம் 1064.43 ° பா 

யில் உருகும் தன்மை 
யும் 2807 பா . யில் கொதிக்கும் தன்மையும 
கொணடது . இது 167.967 அணு எடையையும் , அணு 

79 ஐயும் கொண்டதாகும் நீரகம் பாசிகம 
உள்ளடங்கியதிலும் வெடியம் சார் அமிலத்திலும் இது 
உருகும் காரச்சைனடு கரைசலகளிலும் ( Solution ) 
இது உருகக் கூடியது . 


தங்க உற்பத்தி 


| 


- 


தங்க உற்பத்தி 


745 


தங்க உற்பத்தி 


தூய 


சென்று 


வை 


சுரங்கப் பண 
பல நூற்றாண்டுகளாக ஏறத்தாழ எல்லாத் நிறமான கோட்டின் திசையைப் பினபற்றி நிலம் 
தாதுப் பொருள்களுமே வண்டல மணணிலிருந்தும் தோண்டப்பட்டுத் தங்கம் வெட்டியெடுக்கப்படுகிறது . 
பிற விளைச்சல்களிலிருந்தும் பெறப்பட்டன. நிலத் தங்கச் சுரங்கத் தொழில முக்கிய தொழிலாக 
தின் மேல் பரப்புக்கு அருகில் புறவிளைச்சல் இருக்கும் . வளாச்சி பெற்றுள்ளதுடன் தங்க உற்பத்தி செய்யும் 
வண்டல் மண் படிமானங்கள் ஆற்றுப்படுகைக் கரை அனைத்து நாடுகளிலும் அது கவனத்தோடு மேற் 
களின் மீதான நீரின் அசைவில் ஏற்படுவதாகும் . ஆறு 

பார்வை செய்யப்படுகிறது . 

கலப்பில்லாத 
கள் நாளடைவில் மணலை மட்டுமல்லாமல் பாறை நிலையில் தங்கத்தைப் பெற இயலாது . தங்கம் பெரும் 
களுக்குக் கீழேயுள்ள நீரையும் ஓரளவு அடித்துச் பாலும் 

வெளளியுடன் கலக்கப்படுகிறது . 
விடுகின்றன . இவ்வாறு செல்கையில் இவை யாவில் தங்க உறபத்தியில் 40 % தங்கச சுரங்கங் 
தங்கம் படிந்துள்ள ( Gold bearing ) அல்லது வெள்ளீயம் களிலிருந்தே பெறப்படுகிறது . உலகில் தஙக உற்பத்தி 
தாங்கிய பாறைகளைக் கடந்து செல்லும்போது செய்யும் முக்கிய நாடுகள் தென ஆப்பிரிக்கா , 
இவவுலோகங்களின் படிமானங்கள் ஏற்பட்டு இவ்வாறு 

உருசியா , கனடா , அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆகியன 
சேரும் கம்பிகள் நில மட்டத்தை அடைகின்றன . 

வாம் . நிறைந்த அளவிலான தங்க நிலம் தென் 

ஆப்பிரிக்காவில் உள்ளது . 
தங்கம் கிடைப்பது பாறை அமைப்புகளிலிருந்தும் 
வண்டல் . படிமானங்களிலிருந்துந்தான் . வணடல் 

தங்கத்தைப் பெறும் முறைகளில் இரண்டு வகை 
படிமானங்கள என்பவை கப்பி , மணல் , களிமண் 

உள்ளன . 1 ) தூய்மை செய்யப்படாத உலோகத்தைப் 
ஆகியவற்றுடன 

தங்க உலோகத் 

பெறுவது , 2. உலோகத்திலிருந்து தங்கத்தைப் பிரித் 

துணுக்குகள் 
கலந்த திரட்சியாகும் . ஆசுத்திரேலியாவில 

தெடுப்பது , பெரும்பாலான சுரங்கங்களில் இந்த 
இத்தகைய வண்டல் படிமானங்கள் மிகுந்துள்ளன . 

இரண்டு செயல் முறைகளும் மேற்கொள்ளப்படுகின 
ஆனால் , தங்கம் கிடைக்கும் பாறை அமைப்பைப் 

றன . ஆனால் , நிலத்தின கீழே சுரங்கத் தொழிலில் 

உலோகத் தாது 
போல் இவ 

பின்னர் 

வெட்டியெடுக்கப்பட்டு , 
வண்டல்கள் இப்போது மிகுந்த சிறப் 
பினைப் பெறவில்லை . 

ஆலைகளுக்கு அனுப்பப்பட்டு அங்குத் தங்கம் தனியே 

பிரித்தெடுககப்படுகிறது . 
நிலக்கரியைப் போன்றே 

தங்கமும் வெட்டி 

மனிதன் சுரங்கத் தொழிலை கி.மு .7000 - இல தான் 
யெடுக்கப் படுகிறது . பாறையில் காணப்படும் வேறு மேற்கொண்டான . சுரங்கத் தொழில் நாட்டைக் 


தான் 


| 


தங்க உற்பத்கி 


746 


தங்கக் கட்டுப்பாடு 





s 


டைய 


வி.எ. 


சுரங்கப் பணியில் தானியங்கும் கருவி 
செல்வமுடையதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்கக் கீழிலிருந்து எழும் திரவத்திலிருந்தும் 

தங்கம 
கூடியது என்பதை முதலில் உணர்ந்தவர்கள் பண் பெறப்படுவதாக நம்புகின்றனர் . கடல் நீரிலிருந்தும் 
உரோமானியர்களே . வணிகர்கள் விலை 

தங்கம் பெற முடியும் எனக் கருதப்படுகிறது . விஞ் 
மதிப்புள்ள கற்களையும் உலோகங்களையும் வாணி 

ஞானிகள் இது குறித்த வழிகளை ஆராய்ந்து வரு 
கம் செய்து உரோம் நாட்டிற்கு மிகுந்த 

செல 

கின்றனர் . 
வத்தை ஈட்டித் தந்தனர் . உரோமானியர்கள் 
தாங்கள் கைப்பற்றும் சுரங்கங்கள் அனைத்தையும் 

தங்கக் கட்டுப்பாடு இந்திய அரசாங்கம் தன் 
தங்கள் வசமாக்கிக் கொண்டனர் . 

தேவைக்குத் தங்கத்தை திரட்டிக் 

கொளவதின் 

மூலம் , தன் நாட்டில் தங்கத்தின் தேவையை நிறைவு 
உரோமானிய ஆட்சி கி.பி .40 ) -இல் முடிவு அடைந் செய்யவும் , அந்நியச் செலாவணித் தட்டுப்பாட்டைப் 
தது . வெள்ளியும் , இரும்பும் , பிறகனிப் பொருள்களும் 

போக்கவும் தங்கக கடத்தலை ஒழிக்கவும் , தங்கக் 
ஐரோப்பாவிலும் செருமனியிலும் பிரான்சிலும் கி.பி. 

கட்டுப்பாட்டை ( Gold Control ) 1963 - ஆம் ஆண்டு 
1400 - இல் தோண்டியெடுக்கப்பட்டன . அமெரிக்காவில் 

நடைமுறைப்படுத்தியது . தங்கக்கட்டுப்பாடு ஆணை 
கி.பி. 1700 - இல் சுரங்கத் தொழில் மேற்கொள்ளப்பட் 

பரிசீலனை செய்வதற்கென 1963 - ஆம் 
ஆய்வாளர்கள் காரீயம் , துத்தநாகம் ஆண்டு செப்டம்பர் 5 - ஆம் நாளன்று ஒரு குழு ( நிதி 
போன்றவற்றை மிசிசிப்பி நதிப் பள்ளத்தாக்கில் 

யமைச்சரின் வேண்டுகோளுக்கிணங்க ) நியமிககப் 
தோண்டியெடுத்தனர் . மனிதன் கி.பி. 1880 - இடையில் 

பட்டது . அக்குழுவின் பணியானது -1 . தங்கக் கட்டுப் 
தன்சில்வேனியாவில் மிகுந்த அளவு நிலக்கரிதோணடி 

பாட்டுச்சட்டத்தின் செயற்பாட்டைப் பரிசீலனை செய் 
யெடுத்தான் . அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான 

வது , 2. தங்கக் கட்டுப்பாட்டை முன்னேற்றுவதற் 
மக்கள் கலிபோர்னியோவுக்குத் தங்கம் தோணடி 

கும் எளிமைப்படுத்துவதற்குமான வழிகளைப் பரிந் 
யெடுக்கும் நம்பிக்கையோடு விரைந்தனர் . தங்கத் 

துரைப்பது ஆகும் . இந் நோக்கங்களின் அடிப்படை 
திற்கான விரைவே காரீயம் , வெள்ளி 

முதலான 

யில் தங்கக் கட்டுப்பாடு பற்றிய பொதுவான மதிப் 
பயன் தரும் தாதுப் பொருள்களைக் கண்டு பிடிக்க 

பீடு , பொறகொல்லர்களின் சிக்கல்கள் , தங்கக்கட்டுப் 
உதவியது . 

பாட்டு நிருவாகம் , செயல்முறை ஆகியவற்றை 

ஆய்ந்து இக்குழு கீழ்க்காணும் பரிந்துரைகளை அளித் 
விஞ்ஞானிகள் வாயுவிலிருந்தும் , நிலமட்டத்தின் 

தது . 


யைப் 


டது . பின்னர் 


தங்கக் கட்டுப்பாடு 


747 


தங்கக் கட்டுப்பாடு 


பொது மதிப்பீடு : கடத்தலைக் குறைப்பதை 
மைய நோக்கமாகக் கொண்ட தங்கக் கட்டுப்பாட்டுச் 
சட்டம் அதில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றுள்ளது . 
எனினும் , மக்கள் 

ஆதரவு முழுமையாக இல்லாத 
நிலையில் தங்கக் கட்டுப்பாட்டுக் கொள்கையைச் 
சிறப்பாகச் செயற்படுத்த இயலாது என்பதையும் 
இக்குழு குறிப்பிட்டது . இக்குழுவின் கருத்துப்படி , 
தங்கக் கோட்பாட்டிற்கு அரசியல் ஆதரவு முழுமையாக 
இல்லாதது , ஆயிரக்கணக்கிலுள்ள சிறிய பொற்கொல் 
லர்களின் நியாயமான வேண்டுகோள் செவிமடுக்கப் 
படாதது , சிறப்பாகவும் சம அளவிலும் இக் கட்டுப் 
பாட்டைச் செயற்படுத்துவதற்குரிய அமைப்பு 
இல்லாதது ஆகியவையெல்லாம் தங்கக் கட்டுப்பாட் 
டின் குறிக்கோள்களுக்கு எதிரான காரணிகளாக 
அமைந்தன . 


கொல்லர் மறுவாழ்வுத திட்டங்கள் , எதிர்பார்க்கும் 
விளைவை ஏற்படுத்த நீண்டகாலம் ஆகும் என்பதை 
யும் வேலை இழக்கும் பொற்கொல்லர்களின் நிலை 
யையும் கருத்திற் கொண்டு கீழ்க்காணும் முடிவுகள் 
எடுக்கப்பட்டன . குறிப்பிட்ட காலம் 

வரை , ஏற் 
கெனவே உள்ள நகைகளை மாற்றிச் செய்வதற்கு 
மட்டும் 14 காரட்டுக்கு மேல் , ஆனால் அந்த நகை 
களின் காரட்டு அளவுக்கு மிகாமல அனுமதிக்கலாம் . 
இச்சலுகை தனிப்பட்டுப் பொற்கொல்லர் தொழிலில் 
ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் . இதற் 
குரிய கணக்குகளை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் . 
புதிதாகத் தங்கம் வழங்கப்பட மாட்டாது . 
நகை இருப்புக்கு உச்சவரம்பு கொணர நடவடிக்கை 
எடுக்கவேண்டும் . 


தங்க 


அனுமதி வசதிகளின் விரிவாக்கம் : 1 சுயதொழில 
அல்லாத பிற பொற்கொல்லாகளுக்கு 14 காரட்டுத் 
தங்கமே வழங்கப்பட வேண்டும் . 14 காரட்டிலேயே 
அவர்கள் நகைகள் செய்ய அனுமதிக்க 

வேண்டும் 
என்ற திட்டத்தை இக்குழு ஏற்றுக் கொண்டது . 
இதன் மூலம் பொற்கொல்லர் வேலையிழப்புச சிக்கல் 
தீர்க்கப்படும் என்றும் கருதப்பட்டது . 


பொற்கொல்லர்களின் 

சிக்கல் : வேலையற்ற 
பொற் கொல்லர்களுடைய சிக்கலைத் தீர்க்க உடனடி 
யாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் . நாட்டிலுள்ள 
அனைத்துப் பொற்கொல்லர்களுக்கும் 14 காரட்டுத் 
தங்கத்தை அளிக்கத் தங்கத்தை இறக்குமதி 
வது அல்லது அரசு ஏற்கெனவே தன்னிடம் உள்ள 
தங்க இருப்பில் ஒரு பகுதியை இதறகாக ஒதுக்கு 
வது நீண்ட 

காலத்திறகுப் பயனளிக்காது . அரசு 
இவ்வாறு செய்வதால கடத்தலுக்கு முற்றுப்புள்ளியும் 
ஏற்படாது . ஆயிரக்கணக்காக உள்ள பொற்கொலலர் 
களுக்குச் சிறிதளவு தங்கத்தை ஒதுக்குவது எந்தப் 
பலனையும் அளிக்காது . 


2. சுய வேலையில் உள்ள சிறிய பொறகொல்லர் 
களுக்குக் குறைந்த கட்டண அடிப்படையில் ஓராண்டுக் 
காலத்திற்குச் சிறப்பு உரிமம் வழங்கப்பட வேண்டும் . 
இந்த உரிமம் பெற்றவர்கள் குறிப்பிட்ட அளவு 

14 
காரட்டுத் தங்கத்தை எப்போதும் கையில் வைத் 
திருக்கலாம் . 


| 


| 


3. பொது உரிமம் அல்லது சிறப்பு 

உரிமம் 
பெறாத எவரும் தங்கம் சம்பந்தப்பட்ட தொழிலில் 
ஈடுபடக்கூடாது 

4. மறுவாழவுத் திட்டத்தை ஏற்றுக்கொளளும் 
வேளையில் சிறப்பு உரிமம் நீக்கிவிடப்பெறும் . 


மைய 


நீண்ட காலத் தங்கக் கோட்பாட்டில் 14 
காரட்டு முறை முக்கிய அமிசமாகும் . ஏற்கெனவே 
உள்ள நகைகளை மீண்டும் மாற்றிச் செய்வதில் 
மட்டும் 14 காரட்டுக்கு மேல் அனுமதிக்கலாம் என்ற 
அரசின் கருத்தை இக்குழு ஆதரிக்கவில்லை . இவ்வாறு 
செய்வது மீண்டும் கடத்தலுக்கே வழிவகுக்கும் என் 
றும் , தங்கத்திற்கான தேவையும் கூடிவிடும் என்றும் 
இக்குழு தனது அறிக்கையில் தெரிவித்தது . ஆனால் , 
தங்கக் கட்டுப்பாட்டினால் வேலை இழக்கும் பொற் 
கொல்லர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டத்தைச் 
செயற்படுத்த நாளாகும் என்பதால் மேற்படி 
அறிக்கை மறுபரிசீலனை செய்யப்பட்டது . குழுவின் 
தலைவரும் மற்ற உறுப்பினர்களும் கூடிச் சில முடிவு 
களை எடுத்தனர் . இக்குழுவின் கருத்துப்படி , தனிப் 
பட்டுப் பொற்கொல்லர் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர் 
நிறைய உள்ளனர் . 14 காரட்டு நகைகள் மட்டும் 
செய்ய அனுமதிக்கப்படுவதாலேயே அவர்கள் வேலை 
வாய்ப்புப் பெருகிவிடாது . காரணம் : 14 காரட்டுத் 
தங்கமும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ( இத 
னால் ஏற்படும் அந்நியச் செலாவணிச் செலவு ) . பொற் 


பொற்கொல்லர் மறுவாழ்வு . பொற்கொல்லர் மறு 
வாழ்வுக்கான திட்டப்பணிகள 

அளவில் 
தொடங்கப்பட்டாலும் அதைச் 

செயலாக்குவது 
மாநிலங்களின் பொறுப்பில் இருக்கும் . மாநிலங்களின் 
ஆலோசனையுடன் மைய அரசு ஒட்டுமொத்த மறு 
வாழ்வுத் திட்டத்தைத் தயாரிக்கும் . ஆக்கபூர்வமான 
காரணங்களுக்குக் கடனளிப்பது இதில் முக்கிய அமி 
சமாக இருக்கும் . முடிந்த மட்டும் பொற்கொல்லர் 
களின் இருப்பிடங்களுக்கருகிலேயே இத்திட்டம் 
செயற்படும் முயற்சி மேற்கொள்ளப்படும் . 


மேற்கண்ட நடவடிக்கைகள் வெற்றிகரமாகச் 
செயற்பட இரண்டு கருத்துகளை இவ்வறிக்கை சிறப் 
பானவையாகக் கருதியது : 1 ) அரசு தங்கக் கோட் 


தங்கக் கட்டுப்பாடு 


148 


தங்கக் கட்டுப்பாடு 


தகவல மற்றும் ஒலிபரப்புத் துறையின் பொறுப்பில் 
விடப்பட வேண்டும் . 


தங்கக் 

கட்டுப்பாட்டின் செயல்முறையைப் 
பொறுத்த வகையில் இக்குழு பல பரிந்துரைகளை 
அளித்துள்ளது . 


( 1 ) தங்கக் கட்டுப்பாட்டு விதியை மீறுபவர் 
களைக் கண்டுபிடித்துச் சட்ட வழியாகத் தக்க தண 
டனை வழங்குதல் ( பிரிவு 4 ) . 


பாட்டுக் கொள்கையைத் திறம்படச் செயற்படுத்து 
வது இதற்கு அடிப்படை வலுவாக இருக்கும் என்ற 
நம்பிக்கையை ஏற்படுத்துவது ; கொள்கையைத் தெளி 
வாக அறிவிப்பது ; 2 ) வேலையிழக்கும் பொற்கொல் 
லர்களுக்கான மறுவாழ்வுத் திட்டத்தை அரசு 
உண்மையாகவும் தாராளமாகவும் விரைவாகவும் 
செயற்படுத்துவது . ( இவ்வாறு செய்வதன் 

மூலம் 
மட்டுமே தங்கக் கட்டுப்பாட்டிற்கு எதிரான மன 
நிறைவின்மையைப் போக்க முடியும் ) . 

தங்கக் கட்டுப்பாட்டு நிருவாகம் : தங்கக் கட்டுப் 
பாட்டு நிருவாகம் குறித்தான குழுவின் பரிந்துரை 
களாவன : 1 ) தங்கக் கட்டுப்பாட்டின் விளைவாக ஏற் 
படும் பணிகளை நான்கு வகையாகப் பிரிக்கலாம் : ( i ) 
நிருவாகம் ( கொள்கை , செயல்முறை அனுமதி வழங் 
குதல் , பரிசீலனை செய்தல் முதலிய ) , ( ii ) 

செய 
லாக்கம் ( வழங்கப்பட்ட உரிமத்தை ஆய்வு செய்தல் 
பறிமுதல் , தண்டனை முதலியன ) . ( iii ) முன்னாள் 
பொற்கொல்லருக்கு மறுவாழ்வு அளித்தல் , ( iv ) 
தங்கத்திற்கான மக்களின் தேவையை விளம்பரங்கள் 
மூலம் குறைக்கத் தூண்டுதல் . 


( 2 ) தங்கக் கட்டுப்பாடு வருவதற்கு முன்பிருந்தே 
தங்கச் சுத்திகரிப்புத் தொழிலில் சட்டப்படி ஈடுபட்டி 
ருந்தவர்களுக்கு , அவர்கள 

மீண்டும் உரிமத்திற்கு 
விண்ணப்பிப்பார்களானால சில கட்டுப்பாடுகளின் 
அடிப்படையில் உரிமம் வழங்குதல் . 

( 3 ) சுத்திகரிப்புப் பணியில் தனியாருக்கு உரிமம் 
வழங்குவதில் அரசு எச்சரிக்கையுடன் இருக்க வேண் 
டும் . நீண்ட காலத்திற்கு இப்பணி அரசின பொறுப்பி 
லேயே அமையச் செய்தல் வேண்டும் . 

( 4 ) உரிமம் வழங்கப்பட்டவர்களிடமிருந்து 
கணக்குகளைப் பெற வேண்டும் . உரிமத்தை 
முறையாகப் பயன்படுத்தாதவர்களுக்குத் தண்டனை 
வழங்குதல் ( பிரிவு 6 ) . 


| 


( 2 ) தங்கக் கட்டுப்பாட்டுப் பணி நிருவாகத்தை , 
தங்கக்கட்டுப்பாட்டுநிருவாகி ஒருவரைப் பணியமர்த்தி 
அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் . இவருக்கும் மக்க 
ளுக்கும் இடையே ஒரு பாலமாக விளங்கும் வகையில் 
ஆலோசனைக் குழு இருக்க வேண்டும் . 


( 5 ) தொழில் முறையில் தங்கம் தேவைப்படு 
பவர்களைக் கருத்திற கொண்டு , பதிலீட்டுப் பொருள 
களைக் கண்டுபிடிக்க ஊககம் தரலாம் தகுந்த நிதி 
யியல் நடவடிக்கை மூலம் , பதிலீட்டுப் பொருள்களைப் 
பயன்படுத்துவோரை ஊக்கப்படுத்துதல் . 


| 


( 3 ) தங்கக் கட்டுப்பாட்டுப் பணிகளைச் செயலாக் 
கும் வழிமுறைகளைத் தயாரித்து அரசின் அனுமதிக்கு 
இந்த நிருவாகி அனுப்ப வேண்டும் . பிற நிருவாகப் 
பணிகளை மற்ற அலுவலரின் உதவியுடன் கவனித் 
தல் வேண்டும் . 

( 4 ) தங்கம் சம்பந்தப்பட்ட களப்பணி மற்றும் 
செயலாக்கத்தின் பொறுப்பு , மையத் தீர்வைத் துறை 
யிடம் ( Excise department ) இருக்கவேண்டும் . 


கிராமக் கடன் மீதான தங்கக கட்டுப்பாட்டின் 
விளைவு : தங்கக் கட்டுப்பாட்டை ஈடுசெய்வதற்கான 
நடவடிக்கைகள் : இவை குறித்தான குழுவின் பரிந்து 
ரைகள் : 


( 1 ) வங்கிக் கடனைப் பொறுத்தவரை , நகைக் 
கெதிராக வங்கி கடன் தருவது . நீண்டகாலத்திற்குத் 
தவிர்க்கப்பட வேண்டும் என்ற கொள்கையை மாற்ற 
வேண்டியதில்லை . கடனளிக்கும் தொகையை முடிவு 
செய்யத் தங்க நகைகளை மதிப்பிடுவதைத் தொடர்பு 
வணிக வங்கிகளே 

நிலவரம் 
பொறுத்து முடிவு செய்து கொள்ளலாம் . 

( 2 ) தங்கக் கட்டுப்பாட்டின் விளைவாக எங்கெல் 
லாம் கிராமக் கடன் குறைந்து விட்டதோ அங்கெல் 
லாம் பிற வழிகள் மூலம் கடனளிக்கத் தனிப்பட்ட 
நடவடிக்கைகள் எடுக்கலாம் . 


டைய 


( 5 ) மைய வருவாய்க் குழுவின் கூடுதல் உறுப்பின 
ராக இந்த நிருவாகி இருக்க வேண்டும் . 

( 6 ) இந் நிருவாகி எதிர்கொள்ளும் சிக்கல் 
களில் உதவி செய்யவும் , வழிகாட்டவும் மாநில அள 
வில் ஒருங்கிணைப்புக் குழு ஒன்றும் , மைய அளவில 
செயலாளர் குழு ஒன்றும் இருக்க வேண்டும் . 

( 7 ) மைய அரசின் கோட்பாட்டின் வரம்பிற்குட் 
பட்ட நிலையில் பொற்கொல்லர் மறுவாழ்வுத்திட்டம் 
மாநிலங்கள் மூலம் செயற்படுத்தப்பட வேண்டும் . 

( 8 ) தங்கத்திற்கான மக்களின் தேவையைக் 
குறைக்கத் தூண்டும் பொறுப்பு , விளம்பரம் ஆகியவை 


அங்காடி 


( 3 ) நகை அடைமானத் தரகர்களிடம் மீட்கப் 
படாத நகைகள் இருந்தால் அவற்றை சட்டப்படி , 


தங்கக் கட்டுப்பாடு 


749 


தங்கச் சுரங்கங்கள் 


அங்கீகரிக்கப்பட்ட ஏலதாரர்கள் மூலம் மட்டுமே 
விற்க முடியும் . மாவட்ட நீதிபதிகளின் முன்னிலையில் 
நகைகள ஏலம் விட வகை செய்ய வேண்டும் . 


I 


தங்கக் கட்டுப்பாட்டை ஈடு செய்யும் நடவடிக்கை 
யாக , 


( 1 ) தங்க அணிகலன்களுக்கு நிகரான பொருள் 
களை உற்பத்தி செய்யும் வகையில் முதலீடுகளை 
மேற் கொள்ளல் , 

( 2 ) தங்கம் தவிர மற்ற முதலீடுகளுக்கான கடன் 
பெறத் , தேவையான வசதிகளை மிகுந்த அளவில் ஏற் 
படுத்துதல் , 


தங்கச் சுரங்கங்கள் : ஓர் இடத்தில் பொன் 
கிடைப்பது பெரும்பாலும் எதிர்பாராத செயலா 
கவே கண்டுபிடிக்கப்படுகிறது . இக்காலத்தில் புதிய 
அறிவியல் முறைகளில் 

நில நூல் வல்லுநாகள் 
ஓர் இடத்தில் பூமிக்கு அடியில் பொன் இருக் 
கிறதா இல்லையா என்பதைக் கண்டுபிடிக்கிறார்கள் , 
அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் கிடைக் 
கக்கூடிய பொன் தாதுக்களின் அளவைப் பொறுத்து 
சுரங்கத்தின் பரப்பளவு உறுதி செய்து கொள்ளப்படு 
கிறது . தங்கச் சுரங்கம் தோண்டுவதும் , பொன் எடுப் 
பதும் கடினமான வேலைகளாதலால் , நீணட காலம் 
பயன் தரக்கூடிய , பொன் தாது நிறைந்துள்ள சிறந்த 
இடங்களே தங்கச சுரங்கம் ( Gold mine ) அமைக்கத் 
தேர்ந்தெடுக்கப்படுகின்றன , 


( 3 ) கிராமப்பகுதிகளில் காப்பீடு செய்யும் பழக் 
கத்தை மக்களிடையே பரப்புதல் செய்யப்பட வேண்டும் . 

இப்போது இந்தியப் பாதுகாப்பு விதிகளின ஓர் 
அங்கமாகச் செயற்பட்டுவரும் தங்கக்கட்டுப்பாடு நாள 
டைவில் தனிப்பட்ட வகையில் நிலையான சட்ட 
அடிப்படையைப் பெற வேண்டும் . பொற்கொல்லர் 
மறுவாழ்வுச் சிக்கல் தீர்க்கப்படத் தகுந்த நேரத்தில் 
இதனைச் செய்யு வேண்டியது மிகவும் இன்றியமை 
யாதது . 

வி.எ. 


சுரங்கம் அமைக்கத் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் 
பல பகுதிகளாகப் பகுக்கப்பட்டு , ஒவ்வொரு பகுதிக் 
கும் சுரங்க வேலைக் காலத்தில் சுரங்கத் தொழிலா 
ளர்களுக்குத் தேவையான காற்று , நீர் , வெளிச்சம் 
ஆகியவற்றிற்கும் , தொழிலாளர்களுக்குத் தேவை 
யான பாதுகாப்பிற்கும் ஏற்பாடு செய்யப்படுகிறது . 
சுரங்கத்தினுள்ளும் வெளியிலும் தேவையான பாதை 
களும் மற்றச் சாதனங்களும் அமைக்கப்படுகின்றன . 


தங்கச் சுரங்கம் 


தங்கச் சுரங்கங்கள் 


750 


தங்கச் சுரங்கங்கள் 


பிறகு 


முக்கியவேலையாகும் தொடக்கக்காலத்தில் எகிப்தியர் 
களும் உரோமானியர்களும் சுரங்க வேலையின் போது 
வெளிப்படும் நீரை அகற்றப் பல 

முறைகளைக் 
கையாண்டுள்ளனர் . ஆனால் , பின்னர்ச் சேம்சுவாட்டு 
கண்டுபிடித்த நீராவிப் பம்பு உறிஞ்சிக்குழாய் ( Steam 
pump ) இச்சிக்கலைத் தீர்த்துள்ளது . 


தாதுப் 


மேற்கண்ட ஏற்பாட்டு வேலைகள் செய்யப்பட்ட 
பொன் தாதுக்களைச் 

சுரங்கத்திலிருந்து 
வெட்டி எடுக்கும் வேலை தொடங்கப்படுகிறது . சிக் 
கனமான முறையில் மிக அதிக பொன் 
பொருளை வெளிக் கொணர்வதே நோக்கம் . கீழே 
பூமிக்கடியில் சுரங்கம் தோண்டப்படும் பாதை முழு 
தும் கனிப்பொருள் , சிறு சிறு வண்டிகளும் , உருளை 
களும் அமைக்கப்பட்டு அதன் வழியாக ஓரிடத்திலிருந்து 
மற்ற இடங்களுக்கு அனுப்பப்படுகிறது . கடத்தும் 
பட்டை ( Conveyer belt ) என்ற கருவியும் பயன்படுத்தப் 
படுகிறது . 

அதன் வழியாகச் சுரங்கத்தின் உள் 
ளிருந்து அனுப்பப்படும் கனி வளமானது , பூமியின் 
உள்ளிருந்து ஏறத்தாழ 

5 மீ 

சுற்றளவுள்ள 
பூமியின் துளை வழியாக வெளியே சமதளத்திற்கு 
கொண்டுவரப்படுகின்றது . பொன் தாது நிறைந்த கூண்டு 
கள் இழுத்து வெளிக்கொணரப்படுகின்றன . பின்னர் 
அத்தாதுப் பொருள தொடர் வண்டிகள் ( Wagons ) , 
இயந்திரங்கள் ( Engines ) வழியாகத் தங்கம் தூய்மைப் 
படுத்தும் இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது . 


| 


தங்கச் சுரங்கம் போன்ற சுரங்கங்களில் வேலை 
செய்வது பழங்காலத்தில் இழிதொழிலாகவும் , குற்ற 
வாளிகளுக்குக் கொடுக்கப்படும் தண்டனையாகவும் 
இருந்து வந்தது . சுரங்கத் 

தொழிலாளர்களின் 
வாழ்க்கை முறையும் , 

வாழ்க்கைத் 

தரமும் , 
தொடக்கக்காலத்தில் வேதனையானதாகவும் வருந்தத் 
தக்கதாகவும் இருந்தன . பின்னர்ப் பல்வேறு 
இயந்திர சாதனங்களின் கண்டுபிடிப்பாலும் , உல 
கெங்கிலும் தொழிலாளர்களிடையே ஏற்பட்ட 
தொழிற் சங்கங்களினாலும் இன்று சுரங்கத் தொழிலா 
ளர் வாழக்கை நிலை பலமடங்கு முனனேறியுள்ளது 
பல அரசாங்கங்கள் பல்வேறு சுரங்கச் சட்டங்களை 
இயற்றித் தங்கச் சுரங்கங்களில் வேலை செய்வோர்க் 
குப் பாதுகாப்பு வழங்கி வருகிறது . 

உலகிலேயே 
குளிர் சாதன வசதி தென் ஆப்பிரிக்காவிலுள்ள தங்கச் 
சுரங்கத்தில் பொருத்தப்பட்டுள்ளது . பொறி இயல் 
வல்லுநர்கள இனறு சுரங்கத் தொழிலை ஓரளவு 


சுரங்கம் தோண்டும்போது , போதிய காற் 
றோட்ட வசதி இல்லையேல் 

பெரும் டர்களும் , 
உயிரிழப்புகளும் நேரலாம் . பூமியைக குடையும் 
போது வெளிப்படும் நீரை அப்புறப்படுத்துவதும் 

மிக 


| 


|| 


2 


ப 


. 


சுரங்கப் பணியில் மதிப்பாய்வு 


தங்கச் செலாவணிக் கோட்பாடு 


151 


தங்க நாணயத் திட்டம் 


அறிவியல் முறையில் 
றார்கள் . 


அமைத்துக் கொடுத்திருக்கி 


உலகப்பொன் உற்பத்தியில் ஏறத்தாழ 56 % 
தென் ஆப்பிரிக்காவில் இருந்து கிடைக்கிறது . உருசி 
யாவில் இருந்து 25 விழுக்காடும் கனடா , அமெரிக்கா 
ஆசுத்திரேலியா ஆகிய இடங்களில் இருந்து ஓரளவும் 
பொன் கிடைக்கிறது . 

வி.எ. 


இவவாறு , தங்க மாற்றுத் திட்டத்தை மேற் 
காண்டுள்ள நாட்டில் அடையாளப் பணங்களும் , 
காகிதப் பணங்களுமே புழக்கத்திலருக்கும் . உள் 
நாட்டில் , செலாவணியைத் தங்கமாகப் பண அதிகாரி 
யிடம் மாற்றிக் கொள்ள முடியாது . ஆனால் , அயல 
நாட்டு வாணிகத்தை ஒட்டிப் பிற நாட்டவருக்குக் 
கொடுக்க வேண்டிய பணத்தைச் செலுத்துவதற்கு 
அரசு தங்கத்தை அலலது அயல் நாட்டுச 
செலாவணியை ஏற்பாடு செய்து தரும் . இதற 
காக , அயல் நாட்டில் தேவையான அளவு இருப்பு 
களை வைத்திருக்கும் . 


தங்கச் செலாவணிக் கோட்பாடு : கடந்த 
காலத்தில் தங்க நாணயத் திட்டம் பேராக்கம் பெற் 
றிருந்தது . பல நாடுகள இத்திட்டத்தை கி.பி. 1871 
-ஆம் ஆண்டிலிருந்து .1931 - ஆம் ஆண்டு வரை வெவ் 
வேறு வடிவங்களில் மேற்கொண்டிருந்தன . 


ஆண்டு 


ஆலந்து முதன்முதலில் 

கி.பி .1871 - ஆம் ஆண்டு 
தங்கமாற்றுத் திட்டததை மேற்கொணடது . உருசியா 
கி.பி.1892 ஆம் 

இத்திட்டத்தை மேற் 
கொணடது . இத்திட்டமானது வறிய 

நாடுகளில் , 
குறிப்பாகப் பணக்கார நாடுகளின் குடியேற்ற நாடு 
களில் குறிப்பிடத்தக்க இடம் பெற்றது . உள நாட்டில் 
தங்க நாணயங்கள புழக்கத்தில் இல்லாததால இது 
மிகவும் 

சிககனமான திட்டமாகும் . 
தங்கத்தைப் பயனபடுத்தாமலே தங்க நாணயத் 
திட்டத்தின நனமைகள யாவும் கிடைத்தன . இத் 
துடன் அயல்நாட்டு வங்கியில் உள்ள இருப்புகளுக்கு 
வட்டியும் கிட்டியது . மொத்தத்தில் , வறிய நாடு 
களுக்கு இது ஓர் அரியகொடையாக அமைந்தது . 


தங்க நாணயத் திட்டத்தின்படி , தங்க நாணயங் 
கள் புழக்கத்தில் இருப்பதுடன் , அடையாள நாணயங் 
களைப் பொன்னாகவோ பொன் நாணயங்களாகவோ 
மாற்றிக் கொள்ளவும் முடியும் . எனவே , இத்திட்ட 
தின் மீது மக்களுக்கு முழு நம்பிககை இருந்தது . 
மேலும் , தங்கப் பெயா சசி 

முறையால் அயல் 
நாட்டுச் 

செலாவணி வீதம் நிலையாக இருந 
தது . எனினும் , இது ஒரு ஆடம்பரத் திட்ட 
மாகும் . முழு மதிப்புடைய தங்க நாணயங்கள் புழக 
கத்தில் இருப்பதால் , போதுமான அளவு தங்கத்தைக 
கையிருப்பாகக் கொண்டுள்ள பணக்கார நாடுகளே 
இத்திட்டத்தை மேற்கொள்ள முடிந்தது . குறைந்த 
அளவு தங்கத்தைக் கையிருப்பாகக கொண்டுள்ள 
வறிய நாடுகள் இத்திட்டததை மேறகொள்ள 
இயலவில்லை . எனவே , வறிய நாடுகளும் மேற் 
கொள்ளக் கூடிய விதத்தில் , தங்க நாணயத் திட்டத் 
தின் நன்மைகள யாவற்றையும் உள்ளடக்கிய திட்டம் 
ஒன்று உருவானது . இதைத் தங்கக் கட்டித்திட்டம் 
( Gold Bullion Standard ) என்றனர் . 


மேலும் , 


ஒரு நாட்டின் செலாவணியானது , தங்க நாணயத் 
திட்டத்தை மேற்கொண்டுள்ள மற்றொரு நாட்டின் 
செலாவணியோடு இணைக்கப்படும் போது தங்க 
மாற்றுத் திட்டம் எனப்படுகின்றது , இதில் தங்க 
மாற்றுத் திட்டத்தைப் பின்பற்றும் நாட்டின செலா 
வணியை நேரடியாகத் தங்கமாகமாற்ற முடியாது . 
எடுத்துக் காட்டாக இந்தியாவில் , இத்திட்டம் 
கி.பி. 1893 - ஆம் ஆண்டு முதல் 1926 - ஆம் ஆண்டு வரை 
நடைமுறையில் இருந்தது . இந்திய உரூபாயானது 
பிரிட்டனின் பவுன் இசுடெர்லிங்கோடு இணைக்கப் 
பெற்றிருந்தது . அப்போது உரூபாயை நேரடியாகத் 
தங்கமாக மாற்றமுடியாது . ஆனால் , தங்கநாணயத் 
திட்டத்திற்குட்பட்ட பவுன் இசுடெர்லிங்காக மாற்ற 
முடியும் , 


இத்திட்டத்தில் பல குறைபாடுகளும் 

உள்ளன . 
இத்திட்டம் தானாக இயங்கக் கூடியதன்று . 

இதன் 
இயக்கத்திற்கு அரசாங்கத்தின் தலையீடு மிகவும் 
இன்றியமையாததாகும் . மேலும் , இத்திட்டத் 
தினபடி பலவேறு காப்பிருப்புகளை வைத்திருக்க 
வேண்டியுள்ளது . எனவே , இத்திட்டம் தங்க 
நாணயத் திட்டத்தைப் போல் செயற்பட எளிமை 
யாக இலலாமல் சிக்கலாக உள்ளது . மேலும் , பொன் 
திட்டமுடைய நாட்டில் ஏற்படும் பொருளா 
தாரச சிக்கலகளால் 

பொன் மாற்றுத் திட்ட 
முடைய நாடுகளும் கேடுறும் . மேலும் , போர்க் 
காலம் போன்ற நெருக்கடிக் காலங்களில் நாடுகள 
அவற்றின் தொடர்புகளைத் துண்டித்துக் கொண் 
டால் மிகுந்த பொருளாதாரக் குழப்பம் ஏற்படும் . 
மொத்தத்தில் பணக்கார நாடுகளின் குடியேற்ற 
நாடுகளில் இத்திட்டம வெற்றியுடன செயற் 
பட்டது . 


கே.தெ. 


தங்க நாணயத் திட்டம் : ஒரு நாட்டின் 
பண மதிப்பைக் குறிப்பிட்ட தங்கத்தின எடையால் 
அளவிடவும் , உள் நாட்டிலும் , வெளி நாட்டிலும் 
அப்பண மதிப்புக்கு ஈடான தங்கத்தை எளிதில் 


தங்க நாணயத் திட்டம் 


752 


தங்கனிகா ஏரி 


மாற்றிக் கொள்ளவும் , தடையற்ற தங்க ஏற்றுமதி 
இறக்குமதிக்கு வகை செய்யும் திட்டமே தங்க நாண 
யத் திட்டம் ( Gold standard ) எனப்படுகிறது . 


தங்க இருப்புக் குறைவாகவுள்ள நாடு பணவாட்டத் 
தாலும் , கூடுதலாகவுள்ள நாடு பணவீக்கத்தாலும் 
கேடுறுகின்றன. வளர்ந்து வரும் பொருளாதார 
அமைப்பினைக் கொண்ட நாடுகளுக்கு இத்திட்டம் 
பயனளிப்பதில்லை . பயனாக மேலும் 1930- இல் ஏற் 
பட்ட உலகப் பெருமந்தத்தில் ( Great depression ) 
இத்திட்டத்தால் பல நாடுகள் கடுமையாகக் கேடுற் 
நெருக்கடி தாங்க 

முடியாத நாடுகள் 
ஒன்றன்பின் ஒன்றாக 

இத்திட்டத்தைக் கைவிட் 
டன . செருமனி 1931- சூலையிலும் இங்கிலாந்து செப் 
டம்பரிலும் இத்திட்டத்தைக் கைவிட்டதைத் 
தொடர்ந்து பல நாடுகளும் அவற்றைப் பின்பற்றின . 
ஐக்கிய அமெரிக்காவும் தங்க நாணயத் திட்டத்தை 
1933 - ஏப்பிரலில் கைவிட்டது . 


தங்க நாணயத் திட்டம் உள்நாட்டு அளவிலும் 
பன்னாட்டு அளவிலும் இரு முக்கியமான பணிகளைச் 
செய்கிறது . உள் நாட்டு அளவில் , அந்நாட்டின் பண 
அளவைக் கட்டுப்படுத்துகிறது . பன்னாட்டு அளவில் , 
பனனாட்டு மாற்று விகித மதிப்பை ( Exchange rate ) 
வரையறுப்பதோடு , அதை நிலையாக வைத்திருக்கவும் 
வழி செய்கிறது . இத்திட்டத்தினால் ஒவ்வொரு 
நாடும் தங்கள் நாட்டின் மொத்தப் பண மதிப்புக்கு 
நிகரான குறைந்த அளவு தங்கத்தை இருப்பில வைத் 
திருக்க வேண்டும் . இதனால் பண அளவு கட்டுப்படுத் 
தப்படுவதுடன் , பொது மக்கள் தாங்கள் வைத்துள்ள 
பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கவும் , விலைவாசியைக் 
கட்டுப்படுத்தவும் இது உதவுகிறது . இது பன்னாட்டு 
வாணிகத்தை எளிதாக்கவும் , அயல்நாட்டுச் செலுத்து 
நிலையைச் ( Balance of payment ) 

சமநிலையில் 
வைத்திருக்கவும் , பன்னாட்டுப் பொருள்களுக்கான 
விலையை நிருணயிக்கவும் உதவுகிறது . 


றன . 


அல்லது 


தங்க நாணயத் திட்டத்தை ஏற்றுக் கொள்கிற 
நாடுகள் சில விதிகளை மேற் கொள்ள வேண்டும் . 
தடையற்ற தங்க ஏற்றுமதி , இறக்குமதி , பன்னாட்டு 
மாற்று விகிதத்தைச் சமநிலையில் வைத்திருத்தல் , 
பன்னாட்டுக் கூட்டுறவுக்கேற்கும் பணக்கொளகை 
யால் ( Monetary Policy ) தடையற்ற வாணிகத் 
திற்கு வகை செய்தல் போன்ற விதிமுறைகளை 
ஏற்றுக் கொள்ளுதல் வேண்டும் . 


காகிதப் பணத் திட்டத்தில் தங்கத்தின் பங்கு : 
தங்க நாணயத் திட்டம் கைவிடப்பட்டாலும் , 
இன்றும் பன்னாட்டுப் பணத் திட்டத்தில் தங்கம் முக் 
கிய பங்கு வகிக்கிறது . பன்னாட்டு நிதி நிறுவனம் 
( International Monetary Fund ) தன்னுடைய உறுப்பு 
நாடுகளின் பணத்தின் மதிப்பை நிலையாக வைத்திருக் 
கப் பொறுப்பேற்றுள்ளது . எனவே , அனைதது நாடு 
களும் தங்கள் பணத்தின் மதிப்பை அமெரிக்கத் தால 
ரோடு 

தங்கத்தோடு ஒப்பிட்டுக் கூற 
வேண்டும் . இம்முறையினாலேயே ஒரு நாட்டின் பண 
மதிப்பு நிருணயிக்கப்படுகிறது . இந்தியாவில் காகிதப் 
பணத்திட்டத்தின் ( Paper Currency ) அடிப்படையாக 
200 கோடி இருப்பு ( 115 கோடி தங்கமும் , 85 கோடி 
வெளிநாட்டு நாணயமும் ) இருக்க வேண்டுமென்று 
இந்திய வங்கி ( Reserve Bank 

of India )) 
வரையறுத்துள்ளது . எனவே , மஞ்சள உலோகத்தின் 
( Yellow Metal ) பெருமை உலக அரங்கிலோ 

உள் 
நாட்டு அளவிலோ குறையவில்லை . இன்றும் தங்கம் 
ஒரு சிறப்பரன , பாதுகாப்பான மூலதனமாக உலக 
மக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது . ந.து. 


மைய 


தங்க நாணயத் திட்டம் பல நிறை , குறை 
களைத் தன்னகத்தே கொண்டுள்ளது . 


துணை நூல்கள் : 
Bhatia , H.L . , Vani 

Delhi , 1985 . 


Educational 


Books , 


New 


நிறைகள் : பன்னாட்டு மாற்று விகிதத்தை வரை 
யறுக்கவும் , அதை நிலையாக வைத்திருக்கவும் , பன் 
னாட்டு முதலீடுகளுக்கு வகை செய்யவும் , உளநாட்டு , 
பன்னாட்டு விலை வாசியைக் கட்டுப்படுத்தவும் , பண 
வீக்கத்தையும் , பணவாட்டத்தையும் தவிர்க்கவும் , 
பணக்கொள்கையில் அரசு தன் கடமையை உணர்ந்து 
செயற்படவும் உதவுகிறது . மேலும் , இது பணமதிப் 
புக்கும் , தங்க இருப்புக்கும் இடைப்பட்ட இடைவெளி 
யைத் தானாகவே சரிசெய்து கொளகிறது . 

குறைகள் : பன்னாட்டு மாற்று விகிதமும் , விலை 
விகிதமும் 

சமயங்களில் முரண்படக் கூடியனவா 
யுள்ளன . தடையற்ற தங்க ஏற்றுமதி , இறக்குமதிக் 
கொள்கையால் ஒரு நாட்டின் பொருளாதார மந்தம் 
ஏனைய நாடுகளுக்கும் பரவி விடுகிறது . 
டின் சுதந்திரமான பணக்கொள்கையைக் கெடுக்கிறது . 


Sethi , T.T. , Monetary Economics , S. Chand & Co. , 

New Delhi , 1981 . 


Ltd .. 


Sandram 

K.P.M. , Money , Banking and Inter 
national Trade , Sultan Chand & Sons, New 
Delhi , 1980 . 


மைய 


ஒரு நாட் 


தங்கனிகா ஏரி : 

ஆப்பிரிக்காவின் 
கிழக்குப் பகுதியிலுள்ள தங்கனிகா ஏரி ( Tanganyika 


தங்கனிகா ஏரி 


753 


தங்கால் ஆத்திரேயன் 


Lake ) உலகிலேயே மிகப் பெரிய ஏரியாகும் . இதனைக் 
குடிநீருக்குப் பயன்படுத்தலாம் . எனினும் , சிறிது 
உப்பாக உள்ளது . இதன் நீளம் 676 கி மீ . அகலம் 
48 கி . மீ . முதல் 72 கி.மீ. வரை இருககின்றது . உரு 
சியாவிலுள்ள பைகால் ஏரிக்கு அடுத்த 

நிலையில் , 
1435 மீ . ஆழமுள்ள இது உலகில் இரண்டாம் இடத் 
தைப் பெற்றுள்ளது இதனுடைய பரப்பளவு 32,893 
ச.கி. மீ . ஆகும் . 


யில் வாழ்ந்து வரும் மக்கள் தாங்கள் காங்கோப் பகுதி 
யிலிருந்து வந்ததாகக் குறிப்பிடுகின்றனர் . அடிமை 
வணிகம் தொடங்கிய பின்னர் இதன இரு மருங்கிலும் 
இருந்த கிராமங்கள் முற்றிலும் அழிந்து போயின . 


1 


உள்ளது 


மேற்கு ஆப்பிரிக்காவில் சிறப்பாக வளரும் எண 
ணெய்ப்பனை இதன் கரைகளில் நிறைய 
இங்குள்ள அடாந்த காடுகளில் விலை மதிப்புள்ள 
மரங்கள் பெருமளவு வளர்ந்துளளன . கரையோரப் 
பகுதிகளில் அரிசியும் , பிற உணவுத் தானியங்களும் 
விளைவிக்கப்படுகின்றன . பலவகை மீன்கள் இவ்வேரி 
யில் கிடைப்பதால் மீன்பிடிக்கும் தொழிலும் ஓரளவு 
நடைபெறுகின்றது . இங்கு நீர் யானைகளும் , முதலை 
களும் , பலவகைப் பறவைகளும் மிகுந்து காணப்படு 
கின்றன . தஙகனிகாவில கிகோமாவிற்கு ( Kigoma ) 

டக்கிலும் , தெற்கிலும் உள்ள மலைகளில் சிம்பனசி 
( Chimpanzee ) குரங்குகள் உள்ளன . 

சி இரெ . 


போன்று 


தங்கனிகா ஏரி 


தங்கால் ஆத்திரேயன் செங்கண்ண 
னார் : இவர் சங்க காலப் புலவர்களுள் ஒருவர் . 
இவர் பாடல்கள அகநானூற்றிலும் நற்றிணையிலும் 
இடம் பெற்றுள்ளன . செங்கண்ணனார் 
வேறு சிலரும் இப்பெயரில உளராதலின் , அவரின் 
இவர் வேறானவர் என்பது தெரிய , அவர்தம் ஊரை 
யும் குலத்தையும் கூட்டித் தங்கால் ஆத்திரேயன் 
செங்கண்ணனார் என்று வழங்கப் பெற்றார் . 


அமைப்பு : இந்த ஏரி தங்கனிகா நாட்டிற்கும் 
காங்கோ ( பழைய பெல்சியன் காங்கோ ) நாட்டிற்கும் 
இடையே பெரிய பிளவுப் பள்ளத்தாக்கில ( The Great 
Rift Valley ) அமைந்துள்ளது . இதன் வடக்கே புருண 
டியும் ( Burundi ) , தெற்கே சாம்பியாவும் ( Zambia ) 
கிழக்கே தான்சானியாவும் ( Tanzania ) மேற்கே சயரும் 
( Zaire ) எல்லைகளாக உள்ளன . இதனுடைய கரை 
யோரப் பகுதிகள் 1962 - இல் புதிதாக விடுதலை பெற்ற 
நாடுகளான தங்கனிகா , புருண்டி , காங்கோ , உரொடீ 
சியா ஆகிய நாடுகளால் பங்கிடப்பட்டன . இந்த 
ஏரியில் மலகரசி ( Malagarasi ) , உருசிசி 

( Ruzizi ) , 
கலம்போ ( Kalambo ) முதலிய ஆறுகள கலக்கினறன . 
இவ்வேரி நீர் உலுக்குகா ( Lukuga ) ஆறுமூலம் 
காங்கோ நதிக்கு அனுப்பப் படுகிறது . இது வேளாண 
மைக்கு மிருந்த அளவில் பயன்படுத்தப்படவில்லை . 
உலகிலேயே மிகப் பெரிய நீர்வீழச்சிகளுள ஒன்று 
இங்கு உள்ளது . அதன உயரம் 213 மீ . இவவேரியின 
நீளத்தை நீராவிப் படகின் மூலம் நான்கு 
களில் கடக்கலாம் எனறாலும் வறட்சிக் 
களிலும் , காற்று மிக வேகமாக வீசும் நேரங்களிலும் 
இதில் பயணம் செய்ய இயலாது . 


பாடலாக 


தங்கால் என்பது ஊரின் பெயர் . இவ்வூர் திருத் 
தண்காலென இக்காலத்தே வழங்கப்பெறுகின்றது . 
இது சிரீவில்லிபுத்தூருக்கு அருகில் அமைந்த திருமால 
திருப்பதி . ஆத்திரேயன எனபது மரபுப் பெயராக 
அமைந்து , ஆத்திரேய கோத்திரத்திற் பிறந்தவர் 
என்பதைக் குறிக்கின்றது . எனவே , இவர் அந்தனை 
மரபினராதல் 

தெளிவு . 

செங்கணணனாரென்பது 
இவரது இயற்பெயர் . 

இப்புலவர் பாடிய பாடலொனறு நற்றிணையில் 
386 - ஆம் 

அமைந்துள்ளது . குறிஞ்சித் 
திணையில் 

அமைந்த அப்பாடல் தலைமகளின் 
எணணத்தையும் குறிப்பையும் அறியாமல் தோழி தலை 
மகனுக்கு வாயில் நேர்ந்த திறத்தைத் துறையாகக் 
கொண்டு விளங்குவது . சிறு கண் பெருஞ்சினப்பன்றி 
கானவர் விதைத்த ஏனற் கதிர்களைத் தின்று வேங் 
கைக்கும் அஞ்சாது மலைச்சாரலில் துஞ்சும் 
உள்ளுறை மிக்க நயம் வாய்ந்தது . ஏனற் கதிர்களை 
மேய்ந்த பன்றி போன்று , இத் தலைமகனும் பரத் 
தையர்பால் பெருக இன்பந்துய்த்து உலகம் கூறும் 
இகழ்வுரைக்கும் அஞ்சாது தலைவியின் முன்றிலின்கண் 
காத்துக் கிடக்கின்றான் என்னும் உள்ளுறைப் 
பொருள் நினைத்து இன்புறற்கு உரியது . சு.கோ. 


நாள் 
காலங் 


என்ற 


பயன்கள் : ஐரோப்பியரின் வருகைக்கு 

முன்னர் 
இந்த ஏரியின் குறுக்கே மேற்கிலிருந்து கிழக்கு நோக் 
கிப் போக்குவரத்து குறிப்பிடத்தக்க அளவிறகு இருந்து 
வந்தது . எவதான் இன்றும் இதன் கிழக்கு எல்லை 


வா . க . 9 - 48 


ஊரில் 


என்பது 


தஙகால் பொற்கொல்லன் ... 

754 

தங்கால் பொற்கொல்லனார் 
தங்கால் பொற்கொல்லன் வெண்ணா யாமல் விட்டிருக்கவும் மாட்டார் . இததகையவற்றை 
கனார் : எட்டுத்தொகை நூல்கள் சிலவற்றில் இவ 

ஏடெழுதுவோர் செய்த பிழைகள் என்று கருதுதற் 
ருடைய பாடல்கள் சில காணப்படுவதால் ,, 

இவர் 

கில்லை . எனவே , ஒரே ஊரில் பிறந்த பல புலவர்கள் , 

பெயர்களில் 
சங்க காலப் புலவர் ஆவார் . பொற்கொல்லன எனற 

பல்வேறு பாடலகளைப் பாடி 
மையான் இவர் கம்மாளரென்பது பெறப்படும் என யுள்ளனர் என்றும் , அவர்களின் பாடல்கள் தொகை 
றும் , ஊர் ஆத்திரேயன செங்கணணனார் எனனும் 

நூல்களில் இடம்பெற்றுள்ளன என்றும் கொள்ளுதல் 
புலவரது ஊராகிய திருததங்காலே எனறும் நலம் . 
கூறுகின்றனர் . 

தங்கால பொற்கொல்லன் வெண்ணாகனார் 
தங்கால் என்னும் 

குறிஞ்சியையும் பாலையையும் பாடுவதில் வல்லவர் . 
பொற்கொல்லன் 

நற்றிணையில் 
வெண்ணாகனார் , முடக்கொற்றனார் . முடக்கொல் 

காணப்பெறும் 

313 - ஆம் 

பாடல் 
லனார் , பொற்கொற்றனார் , பூட்கொல்லனார் , பூட் 

இவரால் பாடப்பெற்றுள்ளது . இத்துடன் 

குறுந் 
கோவலனார் எனும் பெயர்களில் பலா வாழ்ந்திருக் 

தொகையில் ஒன்றும் அகத்திலிரண்டும் புறத்தி 
கினறனர் . அவர்கள் பாடிய பாடல்கள அகம் , புறம் , லொன்றுமாக ஐந்து பாடலகள் இவரால் பாடப் 
நற்றிணை , குறுந்தொகை முதலான பல தொகை 

பெற்றவை என்று ஒளவை துரைசாமிப் பிள்ளை 

சு . கோ . 
நூல்களில் இடம்பெற்றுள்ளன . 

கூறுவார் . 

ஆயின் , இவர்கள் 
யாவரும் பல பெயர்களைத் தாங்கிய ஒருவரா அன் 

தங்கால் பொற்கொல்லனார் : சங்ககாலத் 
றிப் அப் பெயர்களைத் தாங்கிய பலரா 

தமிழ்ப் புலவர்களுள தங்கால் பொற்கொல்லனாரும் 
ஆராயத்தக்கது . 

ஒருவர் . இவர் தங்கால் என்னும் ஊரினர் . இவ்வூர் 

பாணடி நாட்டில் இக்காலத்தே திருத்தண்காலென 
அபிதான சிந்தாமணியின் கூற்றுப்படியும் , நற் 

பின்னத்தூர் 
றிணை நூலுக்குப் 

வழங்கும் ; திருமால் திருத்தலங்களுள ஒன்று . இளங் 
நாராயணசாமி 

கோவடிகள் இதனைத் தடம்புனற் கழனித்தங்கால 
ஐயர் , சோமசுநதரனாா ஆகியோர் விளக்கவுரை 

எனச் சிறப்பித்துப் பேசுவார் . (சிலம்பு- மதுரைக்கா 
எழுதிய கழகப் பதிப்பில் காணப்பெறும் பாடினோர் 

-23-118 ) இராசராசப் பாண்டிநாட்டு 
வரலாற்றுக் குறிப்புப்படியும் இவர்கள யாவரும் தங 

மதுராந்தக 

வளநாட்டுக் கருநீலக்குடி நாட்டுத் 
கால் பொற்கொலலன் வெண்ணாகனார் என்ற ஒரு 

திருத்தங்கால் 

என்று கல்வெட்டொன்று இதனைச் சிறப்பிக்கின்றது . 
வரேயாகலாம் கொள்ளவேண்டியுள்ளது . 

மேலும் , இவ்வூரிலுள்ள மடமொனறில மாறவர்மன் 
மேலும் வெண்ணாகனார் 

ஒருவா பாடிய 

சுந்தர பாண்டியன் காலத்தில் பாரதமும் இராமாய 
பாடல்களே சங்க நூல்கள் பலவற்றிலும் வெவ்வேறு 

ணமும் படிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததென்பர் . 
பெயர்களில் இடம்பெற்றுள்ளன எனக் 

கொள்ள 
மேலும் 

எனவே , கலவி வளமும் நிலவளமும் 
வேண்டியுமுள்ளது . இக்கருத்து ஆராயத் 

பொருள்வள 

மும் நிறைந்த ஊராகத் திகழந்தது இவ்வூர் எனலாம் . 
தக்க ஒன்றாகும் . 

இவ்வூர் ஆத்திரேயன் செங்கண்ணனார் , பொற் 
பொற்கொல்லன் எனபது பூட்கொல்லனென 

கொலலன் , வெண்ணாகனார் போன்ற பல புலவர்கள 
றும் , பூட்கொற்றனெனறும் 

பிறழ எழுதப்பட் 

தோன்றிய சிறப்பினைப் 
டுள்ளது . ஏடெழுதுவோரால் நோந்த வழு இது . பூட் 

பெற்றது . 

இத்தகைய 

ஊரில தோன்றிய பொற்கொலலனார் பாடிய பாடல் 
கொல்லனென்பது பொருள பொருந்தாமையால் பூட் 
கோவலன ( பூணகட்டிய தடிக் 

326 - ஆம் பாடலாகவும் அக 

புறநானூற்றில 
கொம்புடையவன ) 

நானூற்றில் 108 - ஆம் பாடலாகவும் அமைந்துள்ளன . 
எனத் திருத்தப்பட்டது போலும் . பூடகொற்றனை 
முடக்கொற்றனென்று திருத்தவுமாயிற்று 

இவர் பாடிய புறநானூற்றுப் பாடல வாகைத் 
குறிப்பிடும் அபிதான சிந்தாமணி இம்மாற்றங்கட்கு 

திணையில் மூதினமுல்லைத் துறையிலமைந்த பாட 
ஏடெழுதுவோரைக் குற்றப்படுத்துகினறது . 

லாகும் . அப்பாடலில ஊரின் சிறப்பும் , மறக்குடி மகள் 

ஒருத்தியின் மற மாண்பும் , 

பொற்கொற்ற 
பொதுவாக , ஏடெழுதுவோர் 

செயல் திறனும் , விருந் 

தினர்ப்பேணும் பண்பும் அவள் 
னாரைப் பொற்கொல்லனார் என்றோ , பூட்கொல் 

கணவனின் மறப் 

புகழும் கொடைத்திறனும் கூறப்படுகின்றன . 
லனார் என்றோ சிறு அளவில் குற்றங்களைச் செய்ய 
வாய்ப்புண்டு . ஆயின் பொற்கொற்றனாரை முடக் குறிஞ்சித் திணையில் , தலைமகன் 

சிறைப் 
கொற்றனார் என்று எழுத வாய்ப்பில்லை . அப்படியே புறத்தானாகத் தலை மகட்குக் சொல்லுவாளாய்த் 
எழுதியிருப்பினும் தக்க பெரியோர் திருத்தம் செய் தோழி சொல்லியது என்னும் துறையிலமைந்த 


எனக் 


என்ற 


கள 


எனறு 


தசகாரியம் 


755 


தசகாரியம் 


என்னும் 


உணர்வில் அழுந்துதல் 


அகநானூற்றுப் பாடல் இனிய உவமைகளையும் 
அரிய பொருளையும் கொண்டு விளங்குகிறது . 


உன் செயலே 
ஆன்ம சுததி . 


புணர்ந்தோரின் புன்கணமையைத் தீர்த்தருளல 
அறிவுடையோர்க்கு என்றும் உரியது என்ற அரிய 
கருத்து இப்பாடலின்கண விளக்கப்படுகிறது சு . கோ . 

தசகாரியம் என்பது உயிர் உலகத் துனபங் 
களிலிருந்து விடுபட்டு இறைவனோடு இரண்டறக 
கலந்து இன்புற்றிருக்க 

இன்புற்றிருக்க மேற்கொள்ளும் பத்துச் 
செயல்முறைகளாம் . சைவசித்தாந்தம் 

விளக்கும் 
இந்தத் தசகாரியம் தத்துவ ரூபம் , தத்துவ தரிசனம் , 
தத்துவ சுத்தி , ஆன்ம ரூபம் , ஆன்ம தரிசனம் , ஆன்ம 
சுத்தி , சிவ ரூபம் , சிவ தரிசனம் , சிவ யோகம் , சிவ 
போகம் என்னும் பத்தினையும் குறிக்கும் 


ஆன்மசுத்தியால் 

எல்லாம் இறைவனால் நிகழ் 
வன , தன்னால் ஒன்றும் இயலாது என்ற நிலை ஏற் 
பட்டபின் நான் , எனது என்னும் செருக்குகள் கூடா 
என்னும் உண்மையைத் தெரிந்து உயிர் பக்குவமடை 
கிறது . அப்பால் இறைவனைப் பற்றிய நாட்டத்தை 
உயிர் மேற்கொள்கிறது . இறைவனைப் பற்றியும் 
அவன் பெருமை பற்றியும் கேட்டு அவனே முதல்வன் 
என்பதை உணர்கிறது . இது சிவ ரூபம் . இவ்வாறு 
றைவன் பற்றிய உணமைகளைத் தெரிந்ததும் எல் 
லாம் அவனருளே கண்ணாகக காணும் நிலை பெறு 
தலே சிவதரிசனம் . அந்நிலை பெற்றதும் இறையருள 
கிட்டி உயிர் சீவபோதம் கெட்டுச் சிவபோதம் பெற்று 
அவனருளில் தோய்ந்திருத்தலே சிவயோகம் . 


மக்கள் பல்வேறு நிலையினர் . உலக ஆசையில 
உழனறு கணக்கற்ற துன்பங்களால் துயர் உறுவோர் 
ஒருவகையினர் . மறறொரு சாரார் துன்பந்துடைக்கும் 
வழியாது என எண்ணி 

உலக இயல்பு பற்றியும் 
( பாசம் ) அதில் வாழகின்ற உயிர்களின் தன்மை ( பசு ) 
பற்றியும் நூல்கள் வாயிலாயும் தக்க ஆசிரியர்கள் 
வாயிலாயும் கேட்டுச் சிந்தித்துத் தெளிவு பெறுவர். 
அப்பால் இறைவன் ( பதி ) இயல்பு பற்றித தெரிந்து 
சிந்தித்துத் தெளிவு பெற்று நிட்டைகூடிச் சிவானந் 
தத்தில் ஆழ்ந்திருப்பர் . இவ்விரண்டாம் பகுதியினர் 
மேற்கொளளும் செயல்முறைகளே தசகாரியமாகும் , 


இவ்வாறு இறையருளில் தோய்ந்த உயிர் பெறும் 
பலன் சிவானந்தமாகும் . தையே பேரானந்தப் 
பெருவாழ்வு என்று பல நூல்களும் 

கூறுகின்றன 
இதனால , உயிர் 

இறைவனோடு ஒன்றுமாகாமல் 
வேறும் ஆகாமல் அவனுடன் பொருந்தியும் பொருந் 
தாமலும் இல்லாமல் ஞான மயமாய் சிவஞானத்துள 
அழுந்திச் சிவததை 

உணரும் உணமைஞானம் 
கைவரப்பெற்றுப் பேரின்பத்துள் அழுந்துதலே சிவ 
யோகம் , இதனால் உயிர் இறையின்பத்தைத் துய்க்க 
மேற்கொள்ளும் படி முறைகள் பத்து 

என்றும் , 
அவையே தசகாரியம் என்றும் பெறப்படும் . இரா.ச. 


தத்துவங்கள மணமுதல நாதம் ஈறாக முப்பத் 
தாறு என்று சைவசித்தாந்த நூல்கள் கூறும் . 
தத்துவங்கள் உயிரொடு கூடிய வழி நிகழும் செயற் 
பாட்டைப் பற்றி அறிதல் தத்துவ ரூபம் . இத் தத்து 
வங்களைப் பற்றிப் பலவாறு ஆராய்ந்து இவை 
உயிருணர்வு இன்றிச் செயற்படாத சடம் என உணர் 
தல் தத்துவ தரிசனம் . பின்னர் , இத்தத்துவங்கள் 
யாவும் மாயையில் தோன்றி நின்று செயற்பட்டுப்பின் 
அதனிடமே ஒடுங்கும் தன்மையன எனும் உணமையை 
உணர்தல் தத்துவ சுததி . 


தசகரியம் : 

சைவ சித்தாந்தம் கூறும் , தத்துவ 
ரூபம் , தத்துவ தரிசனம் , தத்துவ சுத்தி , ஆன்மரூபம் , 
ஆன்ம தரிசனம் , ஆன்ம சுத்தி , சிவரூபம் , சிவ 
தரிசனம் , சிவ யோகம் , சிவபோகம் எனனும் பத்தினை 
யும் பற்றித் தசகாரியம என்னும் பெயரிலேயே பிற் 
காலத்தில் சில நூலகள் தோன்றின . சைவ சித்தாந்த 
சாத்திரச் செய்திகளைக் கூறும் அந்நூலகளில் சில , 
திருவாவடு துறை ஆதீனத்து அறிஞர்கள் செய்த சைவ 
சித்தாந்த நூற்றொகுப்பாகிய பண்டார சாத்திரம் 
எனப் பெயரிய 

பதினான்கு 

நூல் தொகுப்பில 
இடம் பெற்றுள்ளன . 


அப்பால் ஆன்மாவைப் பற்றி நூல்கள கூறுவன 
யாவை என்று எண்ண வாய்ப்பு ஏற்படுகிறது . மனனி 
யதானே முதல் என நிற்றல் மாசு உயிர்ககுரு எனும் 
தணிகைப்புராணக் கூற்றுப்படி தானே எல்லாம் என 
உயிர் நினைத்து நிற்றல ஆன்ம ரூபம் . பின் உயிர் 
தன்னைப் பற்றி நீள நினைந்து ஆராய்ந்து தனக்கு 
வேறாக இருந்து இறையருள உணர்த்துகிறது எனத் 
தெரிதல் ஆன்ம தரிசனம் இறுதியாக ஆன்மா 
தன்னைப் பற்றித் தெளிந்த அறிவைப் பெறுகிறது . 
என் செயலாவது யாதொன்றுமில்லை . எல்லாம் 


திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சார்ந்த அம்பல 
வாண தேசிகர் ஒரு தசகாரியம் இயற்றியுள்ளார் . 
அது , அவ்வாதீனத் தொகுப்பாகிய 

பண்டார 
சாத்திரம் என்பதனுள் ஒரு நூலாகத் திகழ்கிறது . 
முற்கூறிய தத்துவரூபம் முதலிய பத்தினையும் இந் 
நூல் தெளிவாக விளக்குகிறது . கடவுள் வணக்கப் 
பாடலோடு 55 செய்யுள்கள் இதன்கண் உள . ஈசான 
தேசிகர் என்னும் சுவாமிநாத தேசிகர் என்பவரும் 


வா . க . 9 - 48 அ 


756 


தசகுமாரசரிதம் 


தசரதன் 


தட்சிணாமூர்த்தி தேசிகரும் தனித்தனி தசகாரியம் 
இயற்றியுள்ளனர் எனத் தெரிகிறது . 


இந்திய சமுதாயம் கி.பி. 6 - ஆம் நூற்றாண்டில் 
ஊழலுக்கு முதனமையிடம் கொடுத்ததைப் பற்றியும் 
இந்நூல் கூறுகிறது . பத்து இளவரசர்களின் தலைவன் 
ஒரு அரசனாகவும் , ஏனைய ஒன்பது இளவரசர்களும் 
தங்களது வீரச் செயலகளை ஒருவருக்கொருவர் 
பகிர்ந்து கொண்டும் , போட்டி போட்டுக் கொண்டும் 
சொல்லும் பாங்கு அழகாகவும் , நகைச்சுவையுடனும் 
உள்ளது . இக்காவியம் மகாபாரதத்திற்கு ஒப்பாகக் 
கருதப்படுகிறது . வரலாற்றறிஞர்கள் பயன்படுத்தும் 
இலக்கியச்சானறுகளுள் இதுவும் ஒன்று . கே.சே. 


மேலும் , கி.பி. 15 - ஆம் நூற்றாணடினைச சேர்ந் 
தவராகக கருதப் பெறும் களந்தை ஞானப் பிரகா 
சரும் ஒரு 

தசகாரியம் இயற்றியுள்ளார் . நூல் 
முழுதும் கிடைக்கவில்லையாயினும் , கிடைத்த 
வரையிலான நூலிறகுப் பல பதிப்புகள் வெளி வந் 
துளளன . இந் நூல் பாயிரம் , இலக்கணப் பகுதி , குரு 
பூசை , ஞான தீக்கை ஆகிய பகுதிகளுக்குப் பினனர்த் 
தத்துவரூபம் தொடங்கிப் பத்துச் செய்திகளையும் 
கூறுகிறது . ஞானப்பிரகாசரின் ஆசிரியர் சததிய 
ஞானியாவார் . இந்நூற பாடல் சிலவற்றை வௌளி 
யம்பலவாணர் தம் முத்தி நிச்சய உரையில எடுத்துக் 
காட்டியுள்ளார் . இ செய்தியினைப் பேராசிரியர் 
மு.அருணாசலம் தம் இலக்கிய வரலாற்றிற் குறிப் 
பிட்டுள்ளார் . ( த இ.வ. 15 நூ.ப .167 ) . மேலும் சிலர் 
இப்பெயரில் தனி நூல்கள எழுதியுள்ளனரெனபது 
தெரிகிறது . 


தசரதன் என்பவன் கோசல நாட்டை அயோத 
தியிலிருந்து அரசாணட சூரிய குலவழிவந்த பேரரசன் . 
இவன் அறிவு , அருள , அறன , சாலபு , 

வலிமை , 
கொடை , நீதி போனற அரசர்க்கமைவுடையவெல 
லாம் பெற்றவன் . அரசர்கள் என்போர் 

இயற்றும் 
யாகங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தவன. 
உலகவர்க்குத் தாய்போல அன்பும் , தவம் போல 
பயனும் , மகன் போல் 

இமமை மறுமைப் 

பேறும் , 
மருந்து போல் துன்பநீககமும் , அறிவுபோல் உதவுந்தன 
மையும் உடையனாய் வாழ்ந்தவன . தன்கண போந்து 
இரந்தாாக்கு இரந்தன கொடுத்தும் 

நுண்ணுணாவி 
னர்க்குவரம்புடையனாய் வீரர்கட்கு எல்லை காட்டிய 
வனாய் திருநலம் அனைத்தும் துய்த்தவனாய் வாழ்ந்த 

உலக உயிர்கள் அனைத்திறகும் உறையுளாய 
அறுபதினாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவன் . 


தசகாரியச் 

செய்திகள் , சிவஞானசித்தியாா , 
சைவ சித்தாந்தக் கட்டளை போன்ற சில சைவசாத 
திர நூல்களிலும் ; உரைகளிலும் பலவேறு கோணங் 
களில விளக்கப் பெற்றுள்ளன . வேதாந்தியாகக் 
கருதப் பெறும் சிவஞான வள்ளல் , தாம் இயற்றிய 
பதி பசு பாசு விளக்கம எனனும் நூலில் மூன்று 
செய்யுள்களிலும் , உபதேச மாலை என்னும் நூலின் 
பத்துச் செய்யுள்களிலும் தசகாரியம் பற்றி விளக்கி 
யுள்ளார் . 

அ.மா.ப. 


வன் . 


1 


சமசு 


தசகுமாரசரிதம் : இது தண்டி எனபவரால் 
எழுதப்பெற்ற ஒரு சமசுகிருதக் காவியமாகும் . 
கிருத உரைநடை வேத , உபநிடதங்கள் காலத்தில் 
தான் முதன் முதலில் தோன்றியது . தணடி , பாணர் 
ஆகியோர் கி.பி. 6,7 - ஆம் நூற்றாண்டுகளில் இதே 
முறையைப் பின்பற்றி உரைநடையை 

எழுதினர் . 
ஆனால் , இவர்களுடைய முறை முந்தைய முறையை 
விடக் கடுமையானதாகும் . 


சொல 


வேட்டையாடப் போந்து யானை எனக 

கருதி 
முனிவன் மகனைக் கொன்று அதன்வழிப் புத்திர 
சோகத்தால் உயிர்விடும் ஒரு சாபம் பெற்றவன் , 
மகப் பேறில்லாக்குறைக்கு வருந்தித் தன் குலகுரு 
வசிட்டனிடம் கூற அவர் , தேவர்களும் தெய்வங்களும் 
முறையிட்டபோது பரம்பொருள் திருமால் புரிய 
வேணடிய காத்தற்றொழிலை முடிக்கத் தயரதனுக்கு 
மகனாகப் பிறக்கப் 

போவதாகக கூறிய 
நினைந்து , மகவேள்வி செய்யக்கூற , அவனும் கலைக் 
கோட்டு முனிவன் வழி வேள்வி செய்ய , அவ்வேளவி 
யில் தோன்றிய சுதை நிகர் பிண்டத்தை மனைவியர் 
மூவாக்கும் பகுத்தளித்து இராம பரத இலககுவ சத 
துருக்கனர்களை ஈன்றவன் . 

மக்களோடு மகிழ்ந்திருக்கும் நாளில் விசுவாமித் 
திர முனிவன் நிருதர்களினின்றும் 

வேள்வி 
காக்கும் பொருட்டு இராமனைத் துணையாக அனுப்பக் 
கேட்ட போது உயிர் பிரிந்தாங்கு இராமனை அனுப 
பியவன் . இராமன் சிவதனுசை நாண பூட்டியபோது 
ஒடித்தான் என்று கேட்டு உவந்து , சீதைக்கும் இராம 
னுக்கும் நிகழந்த திருமணத்திற்குச் சென்று கண்டு 
களித்தவன் , பரசுராமன் இராமன சிவதனுசை ஒடித்த 


தன் 


தண்டி என்பவர் எழுதிய தசகுமாரசரிதம் பதது 
ளவரசர்களின் கதைகளைக் கூறுகிறது . இக்கதைகள் 
உயிரோவியம் போலப் பாமரமக்களின் வாழ்ககை 
நிகழச்சிகளை எடுத்துக காட்டுகின்றன . 

இந்நூலில் பணடைய சமுதாயத்தின தாழந்த 
நிலையையும் இளவரசர்களின் வீரச்செயல்களையும் 
இவர்களுக்கும் குடியானவர்களுக்குமிடையே இருந்த 
உறவையும் விளக்கிக் 

காட்டுகிறது . 

மலைவாழ் 
மக்களைப் பற்றியும் , வணிகரைப் பற்றியும் இது 
தெளிவாகக் கூறுகிறது . 


தசரதன 


757 


தசலி -ன் - அசர் 


ததும்பத் தழுவி இந்திரசித்தனை வென்று அறம் நிறுத் 
தியதைக கூறிப் பாராட்டியவன . தயரதன் மகிழ்ச்சிப் 
பெருக்கில் இராமனை நோக்கி இருவரங்கள் கேட்கச் 
சொன்ன போது தயரதனால் மனைவி அலலள என்று 
அனறு புறக்கணிக்கப்பெற்றவள் தனக்கு மீணடும் 
தாயாகுமாறும் , மகன் அல்லன் என்று துறக்கப்பெற்ற 
பரதன தம்பியாகுமாறும் வரம் கேட்க , கைகேயியின 
பால் தனக்கிருந்த சினம் நீங்கவில்லை என்று கூறி வர 
மளிதது மீண்டும் வானகம் புககவன . 

கு தி . 


தைக்காரணமாக்கித தன குலப் பகையைப் புதுப்பித்துப் 
போந்து இராமனைப் போருக்கழைத்தபோது நடுங்கிப் 
பரசுராமனை வழிபட்டவன . இராமன் பரசுராமனை 
வெனறான் என்பதறிந்து , கண்டு மகிழ்ந்தவன. 
இராமனுக்கு முடிபுனையக் 

கருதி அமைச்சரவை 
கூட்டிக கருத்தவாவி அவாதம் உடன்பாடு கேட்டுப் 
பெற்றுப்பின் பல தேயத்தரசர் அவைகூட்டி , அவர் தம் 
உடன்பாடு பெற்றதும் இடர் ஒன்று கழிந்ததாகக் கரு 
திக் களி கொண்டு இராமனை அரசர்களிடம் கையடை 
யாக்கியவன் . இராமனை 

ராமனை அழைத்துத் தான தரும் 
அரசியலை பெரும் பாரம் எனனாது ஏற்றுக் கொள 
வது எனபது இம்மை மறுமை பயக்கவலல உததம் 
மகனைப் பெற்றதால் வரும் பயன் என்றும் , தான் 
பெற்ற மூப்புக் காரணமாகவும் தவமென்னும் தன 
கருமம் செயற்குப் போவதற்காக என்றும் கூறித்தான 
தன் அரசியலை இராமன் ஏற்றுக கொளவதாகக் கூறும் 
வரக்கொடை வேணடுவதாகவும் கூறி அரசினை ஏற்க 
வைத்தவன் . அவனே கூனியும் கைகேயியும் சூழ்ந்து 
இராமன் காடேகவும , பரதன் நாடாளவும் முடிவு செய 
ததைக் கைகேயி தயரதனிடம் வரமாகக் கேட்டபோது 
துணுக்குற்றவன் . தான் இராமனுக்கு அளித்த அரசை 
அவனிடமே இல்லை என்றுகூறக கூறியவன . கைகேயி 
பெற்ற வரத்தால் இராமன் காடேகாது 

தகைகக 
அருமபாடு பட்டவன . பிடிவாதமாக இருந்த கைகேயி 
யைத் திருத்தப் பெணகளுக்குள்ள அறங்கள் பல 
வற்றைக் கூறியவன் . அவள கேளாதபோது அவளைக் 
கொல்லத் துணிந்து பெணகொலை புரிதற்கஞ்சி விடுத் 
தவன . இராமன் காடேகா வகையில் வசிட்டன வழி 
முனைந்தும் அது பயனளிக்காதபோது கைகேயியை 
மனைவி அல்லள் என்றும் , பர தன் தனக்கு மகன் அல்லன் 
என்றும் கூறியதோடு அவன் தனக்கு இறுதிக்கடன 
ஆற்றவும் தகுதியற்றவன என்றும் கூறியவன் . கோசலை 
யிடம் தான் பெற்றிருந்த சாப வரலாறு கூறித் தான் 
இறப்பது உறுதி என்று கூறியவன . 


தசலி - ன் - அசர் தென அலசீரியாவில் உள்ள 
ஒரு பகுதி . இங்கு வரலாற்றுக் காலத்திறகு முற்பட்ட 
பாறை ஓவியங்கள் கி.பி. 

19 - ஆம் 

நூற்றாணடில் 
கண்டுபிடிக்கப்பட்டன . சகாராப பகுதியின நடுவில 
மேட்டு நிலத்தைக் கொண்டு விளங்கும 

தசலி - ன . 
அசரில் ( Tassill - n - A ]jer ) உயாநத மலைகள காணப் 
படுகின்றன . 

அம்மலைகளின் பக்கபபாறைகளில் 
வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்கள காணப்படு 
கினறன . 

இவ்வோவியங்களின காலத்தைச சரியாக 
அறிஞாகளால் கணிக்க 

இயலவில்லை , இங்குள்ள 
பாறை ஓவியங்கள் மூன்று வகையாகப் பிரிககப்பட்டுள 
ளன . 

அப்பிரிவுகள அவ்வோவியங்களின் 
அமைப்பை வைத்தே பிரிக்கப்பட்டுள்ளன . முதற் பிரிவு 
ஓவியங்கள கருநீல வெளிககோடுகள வரையப்பட்டுத் 
தொன்மையான எழுத்துப் போன்ற அமைப்பில் அதன 
உட்பகுதியில் வணணம் பூசப்பட்டுத் தீட்டப்பட்டுள 

பெரும்பாலான ஓவியங்களில் விலங்குகளும் 


கலை 


ளன . 


இராவணவதை , முடித்தபின் சீதையை மீட்டு 
அவள் கற்புநெறியை மெய்ப்பித்துக் காட்ட எரிபுகச் 
செய்தபோது , சிவபிரான் துறக்கத்திலுள்ள 

தயர 
தனை அழைத்து இராமனைத் தெருட்டிச் சீதையை 
ஏற்குமாறு செய்யச் சொல்லப் பூதலம் போந்தவன் . 
தயரதனை ஆண்டு இராமன் வணங்க இராமனை 
மார்புறத் தழுவி அன்று கைகேயி கொண்ட 
மென்னும் வேல் நெஞ்சுறுத்தி நின்றது , இராமன் மார் 
பில் உள்ள காந்த மணியால் பறிப்புணடதென்று 
கூறித் தன்னைததேவர் தொழும் காட்சியை 
மனுக்குக் காட்டி மகிழ்ந்தவன் . தன்னை வணங்கிய 
சீதையை நோக்கித் தன் மகன் எரிபுகச் சொன்னதை 
மனத்துக் கொண்டு சினவாதிருக்க வேண்டியவன் . இலக் 
குவனைத் தன்னைத்தானே தழுவியதுபோல் கண்ணீர் 


வர 


* 


தசலி - ன - அசர் 


158 


தசாங்கத்தயல் 


தசாங்கப்பத்து 


என்று 


வடிவியல் 


தசாங்கத்தகவல் என்பது தசாங்கத்தயல் 
மருவிற்று என்பாரும் உளர் . 


மனிதர்களும் காணப்படுகின்றனர் . 
( Geometic ) முறையில் இவ்வோவியங்கள் வரையப்பட் 
டுள்ளமை இங்குக் குறிப்பிடத்தக்கது . இரண்டாம் பிரிவு 
ஓவியங்களில் மனிதர், விலங்குகள் ஆகியவையே 
பெரும்பாலும் தீட்டப்பட்டுள்ளன . இயற்கையான 
அமைப்பையுடைய இவ்வோவியங்களில் கால் நடை 
கள ஓடுகின்ற காட்சியும் , கால்நடையை மேய்க்கும் 
மனிதர்கள் கையில் வில்லுடன் இருக்கின்ற காட்சியும் 
காணப்படுகின்றன . மூன்றாம் பிரிவு ஓவியங்கள் கன 
வடிவ அமைப்பு ஓவியங்களாகும் . இதில் ஓவியங்களின் 
பல்வேறு கூறுகள் 

ஒருங்கே காட்டப்பட்டுள்ளன . 
வெளிறிய நிறத்தையும் கறுத்த 

வண்ணத்தையும் 
கொண்டு ஓவியங்களைப் பிரித்துத் தீட்டியுள்ளனர் . 
இம்மூன்றாம் பிரிவு ஓவியங்களில் முதன் முதலாகச் 
ஃக்கரம் ஒன்று வரையப்பட்டுள்ளது . சில கற்சிலை 
களும் இங்குக்கிடைத்துள்ளன . 

சு . இரா . 


நவநீதப் பாட்டியல் உரை ( காரிகை 52 ) தசாங் 
கத்தியல் என்று ஒருநூல் வகையைச் 

சுட்டுகிறது 
இதன் கருத்து , தசாங்கத்தின் இயல்பினது என்பதாம் . 
தசாங்கத்தயல் என்பதையே ஏடுபெயர்த்தெழுதி 
னோர் இவ்வாறு எழுதினர் போலும் . எவவாறா 
யினும் இவ்விலக்கிய வகையைப் புலவர்கள் பாடிலர் . 

தெ . சொ . 
தசாங்கப்பத்து : இது தொண்ணூற்றாறு 
வகைச் சிற்றிலக்கியங்களுள் ஒன்றாகும் 

ஒன்றாகும் தசாங்கம் 
என்ற வடமொழித் தொடர் அரசுக்குரிய பத்து உறுப் 
புகளைக் குறிக்கும் . அவற்றைப் பாடும் சிறறிலக்கிய 
வகைகள் தசாங்கப்பத்து , தசாங்கத்தயல் , தசாங்க 
வருணனை , சின்னப்பூ என்பனவாம் . 


தசாங்கத்தயல் : தசம் , அங்கம் என்ற இரண்டு 
சொற்களும் சேர்ந்து உருவான தொடர் தசாங்கம் 
என்பதாகும் . மன்னன் ஒருவனுக்குரிய மலை , ஆறு , 
நாடு , ஊர் , மாலை , குதிரை , களிறு , கொடி , முரசு , 
செங்கோல போன்ற பத்து உறுப்புகளைப் பாடுவது 
தசாங்கப்பத்து . எனப்படும் . தசாங்கத்தயல் , தசாங்க 
வருணனை , சின்னப்பூ எனப்படும் இலக்கிய வகையா 
கும் . பாடல் எண்ணிக்கை வேறுபாட்டாலும் யாப்பு 
வேறுபாட்டாலும் தசாங்கமே இவ்வாறு பல் வகைப் 
பெயர்களைப் பெற்றுள்ளது . 


மலை , ஆறு , நாடு , ஊர் , பறை , குதிரை , களிறு , 
தார் . பெயர் , கொடி ஆகியன தசாங்கங்கள் என்று 
பன்னிருபாட்டியல் குறிக்கின்றது . வெணபாப்பாட்டி 
யல் பெயரை நீக்கிச் செங்கோலை க் கூறுவதுடன் , 
தசாங்கத்தை நச்செழுத்து வாராமல் நேரிசை வெண் 
பாவால் பாடவேண்டும் என்று உரைக்கின்றது . இலக் 
கண விளக்கப் பாட்டியல் பெயரை நீக்கி ஆணை 
யைப் பாடுக எனறு விதிக்கும் . ஆயினும் , எவையே 
னும் பத்து உறுப்பைத் தசாங்கத்தில பாடவேண்டும் 
என்பது விதி . 

தொல்காப்பியம் மன்னர்க்குரிய குடை , வாள் 
போன்றவற்றைப் பாடத் துறை வகுத்தது . பதிற்றுப் 
பத்தும் புறநானூறும் மன்னர்க்குரிய குடை , செங் 
கோல் , முரசு , படை போன்றவற்றைப் புகழ்கினறன . 
முடியாட்சியில் மனனரைப் பாடுமாறு அவர்களுக்கு 

அரசுறுப்புகளையும் புலவாகள பாடினர் . 
உலா , மடல் போன்றவற்றில் தசாங்கங்கள இடை . 
மடுத்துப் பாடப்பட்டன . பிற்காலத்தில் தூது , 
காதல் போன்ற இலக்கிய வகைகளிலும் 

மமரபு 
பரவியது . 

தசாங்கங்களை ஓரிலக்கியத்துக்குள இடைமடுத 
துப்பாடும் போக்கு , தனி நூலாகப் பாடத் தூணடிற்று . 
எனவே , புலவர்கள பத்து உறுப்புகளைத் தனித் 
தனியே பத்து நேரிசை வெண்பாக்களால் 

பாடினர் . 
அது தசாங்கப்பதது 

என்னும் புதிய இலக்கிய 
வகையாகத் தமிழில் அமைந்தது . 


தசாங்கங்கள் எவை என்பதில் பாட்டியல்கள 
வேறுபடுகினறன . வெண்பாப் பாட்டியல் பெயரை 
நீக்கிச் செங்கோலையும் , இலக்கண விளக்கம் பெயரை 
விடுத்து ஆணையையும் கூறுகின்றன . எவையேனும் 
பத்து உறுப்புகளைப் பாடுவது தசாங்கப்பத்து ஆகும் . 
இவ்வகைத்தோன்றிய பின இதனையொட்டித் தோன் 
றியது தசாங்கத்தயல் . தசாங்கப்பத்து , வெண்பா 
யாப்பில் அமையும் . தசாங்கத்தயல் , பதினானகு 
சீர் ஆசிரிய விருத்தத்தாலோ ஆசிரியப்பாவாலோ 
பாடப்பெறும் . இங்குயாப்புத்தான வேறுபடுகிறது . 
இவ்வேறுபாட்டால் தனிப்பெயர் பெற்றுப் புதிய 
வகையாகியிருக்கிறது , தசாங்கத்தயல . 


குரிய 


தசாங்கப் பத்தையும் தசாங்கத்தயலையும் அடுத்த 
தடுத்துக் கூறும் முதல் பாட்டியல் நூல் முத்து வீரியம் 
ஆகும் . இவ்விரண்டையும் பிரபந்த தீபிகை சுட்டுகிறது . 
தசாங்கப் பத்துக்குப் புறம்பானது என்ற பொருளில் 
தசாங்கத்தயல் என்ற தொடர் உள்ளது . ஈண்டு 
யாப்பு மாறுபாடே புறம்பாகும் , வெண்பாவுக்கு 
அடுத்த பாடல் , ஆசிரியப்பா . எனவே , ஆசிரியப்பா 
வால் பாடும் நூலைத் தசாங்கத்தயல் 

என்றனர் 


மன்னர்க்குப் பாடும் தசாங்கத்தைத் திருத்தசாங் 
கம் என்னும் 

பெயரில் மாணிக்கவாசகர் சிவபெரு 
மகனுக்குப் பாடினார் , 

அதுவே , தசாஙகப்பத்து 
வகையில் முதல் நூல் , அதில களிற்றை நீககிப் 


தசுக்கனி 


759 


தசுக்கனி 


படையை மாணிக்கவாசகர் பாடியுள்ளார் . தத்து 
வராயர் தசாங்க வெண்பா 

என்றும் , வண்ணச் 
சரபம் தண்டபாணி சுவாமிகள் தசாங்க வகுப்பு 
என்றும் பாடியுள்ளனர் . தசாங்கத்தை 

வெணபா 
யாப்பால் பாடித் தசாங்க வெண்பா என்றும் , வகுப்பு 
என்னும் வண்ணப்பாவால் பாடித் தசாங்க வகுப்பு 
என்றும் பெயரிட்டனர் . யாப்பு வேறுபாட்டால் இப் 
பெயர்கள எழுந்தன 

தெ.சொ. 


கி.பி. 1801- இல் தசுககனிப்பேரரசை நிறுவினார் . அத 
னால் 1808 - இல் இதைத் தமது பேரரசுடன் இணைத் 
துக்கொணடார் . இதைத் தம் சகோதரியான எலிகா 
விடம் கி.பி. 1809 - இல் ஒப்படைத்தார் . நெப்போலி 
யனின் வீழசசிக்குப் பிறகு மூன்றாம் பெர்டினாணடு 
மீணடும் கி.பி. 1814 - இல தசுககனி மன்னரானார் . 


இவர் காலத்திலும் , இவருக்குப் பிறகு ஆண்ட 
இவர் மகன் இரண்டாம் இலியோபால்டு காலத் 
திலும் , தசுககனி முனனேறியது . அனைத்து ஐரோப் 
பிய நாடுகளிலும் புரட்சிக் கருத்துகள் மின்னல் 
வேகத்தில் பரவும் போது மன்னா இலியோபாலடு 
1848 - இல் தசுக்கனியில் ஓர் அரசியல அமைப்புச் சட்டத் 
தைக கொணர்ந்தார் . ஆனால் , புரட்சியாளர்களின 

டைவிடாத போராட்டத்தின் விளைவாக அவர் 
இதைக குடியரசு நாடாக ஆககி , உயிராபிழைக்க 
நாட்டிலிருந்து தப்பி ஓடினார் . ஆனால , ஆசுத்திரியர் 
களின் உறுதுணையுடன் இலியோபாலடு 

நாடு 
திரும்பிப் பல தசுககனியரின ஆதரவை இழந்தார் . 


தசுக்கனி : 

வட இத்தாலியிலுள்ள ஒரு 
மாநிலம் . இது இத்தாலிய மொழியில் , தொசு கானா 
என்று கூறப்படுகிறது . தசுக்கனி ( Tuscany ) என்ற 
பெயர் கி மு .1000 - இல் வாழ்ந்த எட்ரசுகன 
( Etruscans ) இனத்தினரால் சூட்டப்பட்ட பெயரா 
கும் . தசசியா என்ற சொல் கி.பி .3 - ஆம் 
றாணடில் உரோமானியப் பேரரசர்களால 

அதிகார 
பூர்வமாக ஏற்றுககொளளப்பட்டது . இது கி.பி 6 - ஆம் 
நூற்றாணடில் பார்பேரிய இனத்தவரான இலம்பாடி 
களின உலூக்காவில் தலைமைப் பீடமாக இருந்தது . 
இது ( கி.பி .774 - இல் ) பிராங்குகளின் ஆட்சியின கீழக் 
கொணரப்பட்டது . இது அந்தோணியர்க்கும் கீழ் கி . பி . 
11 - ஆம் 

நூற்றாணடில் வந்தது . நாளடைவில 
இத்தாலியில் 

முக்கியமான மாநில 
மாகத் திகழத் தொடங்கியது . மடில்டா இறந்த பிறகு 
கி.பி. 1115 - இல் தசுக்கனி தன்னிச்சையாக இயங்க 
தொடங்கியது . ஆனால் , முன்பிருந்த ஒற்றுமை 
உணர்வை இது இழந்தது எனலாம் . 


நூற 


நடு 


பியன்மாண்டிற்கும் ஆசுத்திரியாவிறகு மிடையே 
கி.பி 1859 - இல் போர் நடந்த போது இலியோபாலடு 
கலந்துகொள்ள மறுத்ததின விளைவாக அவரை 
எதிர்த்து மக்கள் கிளர்ச்சி செய்து அவரை நாட்டை 
விட்டே விரட்டினர் . பிறகு மக்கள் ஆதரவு பெற்ற 
அரசு ஏற்பட்டது . தசுக்கனி கி.பி. 1861 - இல் புதிய 
இத்தாலியுடன ணைந்து . 


இதனுடைய பணபாடும் பொருளாதாரமும் 
கி.பி .11 - ஆம் நூற்றாண்டில் சிதைந்தன . பிரெஞ்சு 
நாட்டினர் , தசுக்கனி மன்னரான மூன்றாம் பொடி 
னாணடை ஓட்டிவிட்டு கி.பி. 18 - ஆம் நூற்றாணடின் 
பிற்பகுதியில் அதைத் தங்களது ஆதிககத்தின கீழ்க் 
காணர்ந்தனர் . நெப்போலியன் போனபார்ட்டு 


தசுக்கனி ஒரு வளமான நாடாகும் . இங்கே காய் 
கறிகளும் பழங்களும் பெருமளவில் உற்பத்தி ஆகின் 
றன . கால்நடை , குதிரைகள , பன்றிகள் , கோழிப் 
பண்ணை ஆகியவற்றிற்குப் பெயாபெற்றது தசுககனி . 
இந்நாட்டிலுள்ள பணணை முறை மெச்சாத்திரியா 
எனப்படும் . இது பொதுவுடைமைக கொளகையில் ஒரு 
வகையாகும் . 


இப்பண்ணை முறை , 1966 - இல ஏற்பட்ட கடும்புய 
லாலும் வெள்ளத்தாலும் மிகவும் பாதிக்கப்பட்டது . 
இங்கே சில முக்கிய ஆறுகள் ஓடுகின்றன . சுற்றுலா 
மையங்களும் உள்ளன . இரும்பு , எஃகு , கப்பலகட்டும் 
தொழில் , சலவைக்கல் தொழில் ஆகியவற்றில் இந் 
நாடு சிறந்து விளங்குகிறது . பிளாரன்சு நகரம் ஓர் 
சுற்றுலா , பண்பாட்டு மையமாகத் திகழகிறது . இம் 
மலைப்பாங்கான இடம் பருத்தி , பஞ்சாலைகளுக்கும் , 
கண்ணாடி , 

உரத்தொழிலகளுக்கும் புகழ்பெற்றது . 
இந்நாட்டில் கிடைக்கும் மது உலகப் புகழ் வாய்ந் 
தது . பழைய எட்ரூரியாவின் பெரும் பகுதியை 
புதிய தசுக்கனி கொண்டிருக்கிறது . இந்நாட்டின் 
மக்கள் தொகை 3,578,581 ( 1976 ) . பிளாரன்சு 
இதன் தலைநகராகும் . 

கே.சே. 


தசுக்கனி 


தஞ்சாக்கூர் 


760 


தஞ்சாவூா 


தஞ்சாக்கூர் : தஞசைவாணன கோவையின் 
பாட்டுடைத் தலைவன் தஞ்சைவாணன . அவன் ஊர் 
தஞ்சாக்கூராகும் . இது பாண்டிய நாட்டின் ஒரு 
பகுதியாக இருந்த மாறை நாட்டைச சோந்தது . 
அந்நாடு பொருநை 

எனப்படும் தாமிர வருணி 
யாற்றின் கரையில 

கொற்கை , 

வல்லம் , 
தஞ்சாக்கூர் , மல்லை என்னும் ஊர்களை உள்ளடக் 
கிய பகுதி என்பர் . 


உளள 


பற்றிப் புகழ்ந்து பாடி உள்ளார் . எனவே , இந்நகர் 
கி பி . 6 - ஆம் நூற்றாண்டில் இருந்தே சிறப்புற்று 
விளங்கி இருக்கின்றது . என்பது தெளிவு . கி.பி .7 - ஆம் 
நூற்றாண்டிற்குப் பின்னர் 9 - ஆம் 

நூற்றாண்டு 
வரைத்தஞ்சை முத்தரையர்களின ஆட்சியின கீழ் 
வந்தது . முத்தரையர்கள் தங்களைத் தஞ்சைக்கோன 
என்று செந்தலைக் கல்வெட்டுகளில் கூறிக் கொள்கின் 
றனர் . தஞ்சையில அகழி , கோட்டை , அரண்மனை 
போன்ற பகுதிகள் முத்தரையர்களின் காலத்தில் 
எடுக்கப்பட்டன என்பதை வலலத்தில் நடைபெற்ற 
அகழாய்வினைக் கொண்டு ஆய்வாளர்கள் உறுதிய 
படுத்துகின்றனர் . எனவேதான் தஞ்சை குபேரபுரி , 
அழகாபுரி , விசயாபுரி என்றெல்லாம் கூறப்பட்டுள 
ளது என்பதைக் கல்வெட்டுகளின வாயிலாக அறிய 
முடிகினறது . 


வயல் 


தஞ்சாக்கூர் வாய்க்கால , கால்வாய் , சோலை ,, 

ஆகியவற்றால் சூழப்பட்ட வளமுடைய 
தென்றும் , வளமான தெருக்களையும் மாட மாளிகை 
களையும் உடையதென்றும் தஞ்சைவாணன் கோவை 
யால் அறிப்படும் , 


தஞ்சாக்கூர் தஞ்சை எனவும் வழங்கும் . அப் 
பெயரே வாணனொடு சேர்ந்து தஞ்சை வாணன் 
என்னும் பெயரைத் தந்தது . கோவையின் முதல் 
பாட்டு வெள்ளை அன்னம் செந்நெல் வயலே தடம 
பொய்கை சூழ் தஞசை என்கிறது 


துகிரும் 


இத்தஞ்சை இராமநாதபுர மாவட்டத்தைச் 
சேர்ந்தது என்றும் கூறுவர் . அதற்குத் தக வையை 
சூழ் தஞ்சை ( 59,203 ) என்றும் , முத்தும் 
இரங்கும் தரங்க முகநதெறிந்து தத்துங கரைவையை 
சூழ் தஞ்சை ( 26 ) என்றும் கோவை விரிவாகக் கூறு 
கினறது . 

இரா . இ . 


யின் 


எது 


ஆய் 


தஞசாவூரை முத்தரையர்களிடமிருந்து விசயா 
லய சோழன கி.பி 846 - இல் கைப்பற்றினான என 
பதைத் திருவாலங்காட்டுச் செப்பேடு 

கூறுகின்றது . 
அதற்குப்பின்னா , சுமார் 400 ஆணடுகள சோழர் 
களின் ஆதிக்கத்தின் கீழத் தஞ்சை இருந்தது 
விசயாலய சோழன் தஞசையைத் 

தலைநக 
ராக மாற்றி அமைத்தான் . விசயாலயன் வெற்றி 

அடையாளமாக நிசும்பசூதினிக்குக் கோயில் 
எடுத்தான . இக்கோயில் 

என்பதில் 
வாளர்களிடையே கருத்து வேறுபாடுகள் 

காணப் 
படுகின்றன . முதலாம் இராசராசனின் 

காலத 
தில் தஞ்சை 

பெரிய 

நகரமாக வளர்ச்சி பெற் 
றது புகழவாயந்த பிரகதீசுவரா கோயிலை 
அவன் கட்டிமுடித்தான் . இக்கோயிலின் எழிலும் சிற் 
பங்களின் வனப்பும் புகழ்வாய்ந்தனவாகும் . 
கோயிலின் உட்பகுதியில் உள்ள ஓவியங்கள அழ 
குடன் விளங்குகின்றன . முதலாம் இராசராசனின 
காலத்தில் பல புதிய தெருக்கள , பேரங்காடிகள் , 
வேளங்கள் போன்றவை புதிதாக ஏற்படுத்தப்பட் 
டன . இத்தஞசை மாநகர் சோழர்களின் பாலத்தில் 
உள்ளாலை , புறம்படி எனற இரு 

பகுதிகளாகப் 
பிரிக்கப்பட்டிருந்தது . உள்ளாலை என்பது அரச குடும் 
பத்தினர் வாழந்த பகுதிகளாகும் புறமபடி , கடைகள 
மற்றும் பொது மக்கள வாழந்த பகுதியாக இருந்தது . 


தஞ்சாவூர் : தென்னிந்தியாவின நெற்களஞ்சியம் 
என்று போற்றப்படுகின்ற தஞ்சாவூர் பழமபெருமை 
வாய்ந்த நகரங்களுள ஒன்றாகும் . தஞ்சாவூரின 
பெயர்க் காரணத்தை வடமொழியில் உள்ள 
மான்மியம் எனனும் நூல் விவரிக்கின்றது . சமீவனப் 
பகுதியில் தஞ்சாசுரன என்னும் அரக்கன எலலோரை 
யும் துன்புறுத்தி வந்தான் . இப்பகுதியில் கோயில 
கொணடுளள ஆனந்தவல்லி , சக்தி உருவம் எடுத்துத் 
தஞ்சாசுரனைப் போரில் வென்று கொனறாள , 
தருணத்தில் அவன் இருந்த பகுதி தஞ்சாசுரன் எனற 
பெயரால் தஞசாபுரி என்று வழங்கியதாகக் கூறப் 
படுகின்றது . தஞ்சாபுரியே மருவித்தஞ்சாவூர் ஆனது . 
தண்செய் என்ற சொல்லின் மருவு வடிவமே தஞ்சா 
வூர் என்பர் . தண்செய் எனபதற்கு குளிர்ந்த அழகிய 
சோலை , வயல நிறைந்த பகுதி என்று பொருள் 
கொள்வாரும் உளர் . 


வராக 


திருச்சி உச்சிப்பிளளையார் மலைக் கோயிலில் 
உள்ள கல்வெட்டில் தஞ்சையைப் பற்றிய குறிப்பு 
வருகின்றது . இதனுடைய காலம் 

கி.பி .6,7 - ஆம் 
நூற்றாண்டுகள் என்று கூறுகின்றனர் , 

கி.பி .7 - ஆம் 
நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பரடிகள் தஞ்சையை 


சோழர் காலத்தில் அரணமனைப் பகுதிகள 
மிகுதியான அளவில் புதிதாக எழுப்பப்பட்டிருந்தன 
என்பதைக கல்வெட்டுகளின் 

வாயிலாக அறிய 
முடிகின்றது தஞ்சையைச் சுற்றி அகழியும் , மதிலும் 
மதிற்சுவரும் நலல முறையில் பராமரிக்கப்பட்டு வந் 
துள்ளன . இப்போதும் அந்த அகழியின ஒரு 

பகுதி 
யைக் காணலாம் . இந்த அகழியின 

ஒரு பகுதியில் 
தான இப்போதைய பேருந்து நிலையம் இயங்கி வரு 


தஞ்சாவூர் 


761 


தஞ்சாவூர் 


தஞ்சைப் பெரிய கோயில் 


குறும்பன் மேடு என்ற இடத்திலும் , தஞசைத் தமிழ்ப் 
பல்கலைக கழகத்தின கல்வெட்டுத் 

துறையினர் 
தஞ்சைக்கு அருகில் உள்ள வல்லம் என்னும் 
திலும் அகழாயவு மேற்கொண்டனர் . இந்த அகழாய 
வில சோழா காலத்திய கூரை ஓடுகளும் செங்கற்கள 
போன்ற தொல் பொருளகளும கணடெடுக்கப்பட் 
டன குறும்பன மேடு சோழா காலத்தில் சிறப்புற்று 
இருந்தது என்பதும் தெளிவாகின்றது 


என்று 


கினறது . மற்றப் பகுதிகள் அப்படியே இடிபாடுகளு 
டன் காணப்படுகின்றன . மற்ற மதிற் பகுதிகளும் இடி 
பாடுகளுடன் கருந்தட்டான குடிக்கு அருகில் அகழியை 
ஒட்டிச் சில இடங்களில் இடிந்த நிலையில் காணப்படு 
கினறன . இவவூருக்கு இரண்டு வாயில்கள் இருந்தன 
எனத் தெரிய வருகின்றது . தஞ்சையில் இருந்த மதில 
பற்றி இஞ்சிசூழ தஞ்சை என்றும் , மாமதில் தஞ்சை 
எனறும் இலக்கியங்கள் கூறுகின்றன . மதிலின் எட்டுத் 
திசைகளிலும் காவல் தெய்வங்களுக்குக கோயில்கள 
இருந்தன இத்தகைய சிறப்புடன விளங்கிய தஞ்சை 
யில சோழாகளின அரணமனைப் பகுதிகள 
கூறுவதற்கு இப்போது எதுவும் இல்லை . பிறகாலச 
சோழர் களின ஆட்சிப்பரப்பு மிகுதியாக இருந்த 
தாலும் , வலிமை அற்ற அரசர்கள ஆட்சியை மேற் 
கொணடதாலும் , பாணடியர்கள் சோழர்களின் மீது 
படையெடுத்து கி.பி. 1219 - இல் சோழ நாட்டைக்கைப் 
பற்றினர் . முதலாம் மாறவர்மன சுந்தர பாண்டியனின 
கலவெட்டில தஞ்சையையும் உறையூரையும் செந் 
தணல் கொளுத்தி என்றும் , மாடமாளிகை , கூடகோபு 
ரங்கள் , மணிமண்டபங்கள் பல இடித்தனர் எனறும 
வருகின்றன . எனவே , தஞ்சையை முழுமையாகப் 
பாண்டியர்கள் அழித்து விட்டனர் என்பது தெளிவா 

இப்பகுதிகளைக் கண்டறியும் பொருட்டுத் 
தமிழ்நாடு தொலபொருள் ஆயவுத் துறையினர் 


சோழாகளின ஆதிக்கத்திற்குப்பின் தஞ்சை 
பாண்டியாகளின் கீழ் வந்தது பினனர் விசயநகர 
மன்னர்கள் தஞ்சையைக் கைப்பற்றினர் . 

விசய நகர 
மன்னனான அச்சுதராயனிடமிருந்து தஞ்சாவூரைச் 
சீதனமாகச் செவப்ப நாயக்கன பெற்றான் . தஞ்சா 
வூர்ச் சிவகங்கைப் பூங்காவை உள்ளடக்கிய கோட்டை 
யைக் கட்டியவன செவப்ப நாயக்கன . இது சிறிய 
கோட்டை என்று கூறப்படுகின்றது . இங்குள்ள குளம 
செவப்ப நாயக்கன் குளம் என வழங்குகிறது . அரு 
கில் உள்ள ஏரியும் இவனால எடுக்கப்பட்டது . ஏரியின 
மேற்குப் பககத்தில் ஒரு மணடபம் நாயக்கர் காலத் 
தில் கட்டப்பட்டது . இதனைக் கழுவேற்று மணட 
பம் என்று மக்கள் இன்றும் சொல்கின்றனர் . தஞ்சை 
நாயக்க மனனனான விசயராகவ நாயக்கன இரகு 
நாத நாய்கக அப்யுதயமு என்ற நூலை 

எழுதியுள 


கின்றது . 


தஞ்சாவூர் 


762 


தஞ்சாவூர் 


!| 


- 


| 


அரண்மனை 


ளான் . இது தஞ்சை அரணமனையைப் பற்றிய முழு 
விவரத்தினையும் எடுத்து இயம்புகின்றது 

நாயக்க மன்னர்களுக்குப் பின்னர் மராட்டிய 
மன்னர்கள் தஞ்சையைக கைப்பற்றினர் . 

ஏகோசி 
என்னும் வெங்கோசி மன்னனே தஞ்சையில் மராட்டி 
யர் ஆட்சிக்கு வித்திட்டவனாவான் . மராட்டிய மன் 
னர்கள் சுமார் பன்னிருவர் தஞ்சையை ஆண்டனர் . 
தஞ்சை நாயக்கர் காலத்தில் எழுப்பப்பட்ட அரண 
மனைப் பகுதிகளே இப்போது காணப்படுகின்ற 
அரண்மனைப் 

பகுதிகளாகும் . தஞ்சை அரண 
மனையில் 

அரசவை , அரசர்கள அதிகாரிகள 
வாழ்விடம் , அந்தப்புரம் , ஆயுதகோபுரம் , கந்தக 
கோபுரம் , மணிமணடபம் , நாயக்கர் திருவோலக்க 
( தர்பார் ) மண்டபம் , சரசுவதி மகால் நூல் நிலையம் , 
சங்கீத மண்டபம் , ஏழு அடுக்கு மாளிகை , மராட்டிய 
தர்பார் மண்டபம் , குதிரை யானை இலாயங்கள் , 
சுதை உருவங்களுடன் கூடிய இருட்டறைப் பகுதிகள் 
போன்றவை இப்போது காணப்படும் 

அரண 
மனைப் பகுதிகளுள முக்கியமானவை ஆகும் . 

அரண்மனையின் தெற்குப்புற வாயிலில் நுழைந் 
தால் இலக்குமி விலாசம் , அச்சுதரங்க கூடம் , மதன 


கோபால விலாசம் ஆகியவை இருந்தனவாகக் கூறப் 
படுகின்றன . தஞ்சைக் கலைக்கூடத்தில் நுழைந்தால் 
மேற்குப்புறமுளளது நாயக்கர் தர்பார் 

மண்டபம் 
ஆகும் . இது விசய ரகுநாத நாயக்கனால் கட்டப் 
பட்டதாகும் . சீஇராம சௌதம் என்றும் இராமன் 
மாளிகை என்றும் இதற்குப் பெயர்கள் காணப்படு 
கின்றன . இதனுடைய மேற்குச் சுவரில் இராமனின 
பட்டாபிடேகச் சுதை உருவங்கள வடிக்கப்பட்டுள்ளன . 
இராமபிரானும் , சீதாதேவியும் அமர்ந்திருக்க அருகில் 
அனுமனும் காட்டப்பட்டுள்ளான் . இங்குள்ள பெரிய 
கருங்கல்லில் பொன் வேலைப்பாடுகள செய்யப்பட்டுப் 
பட்டாபிடேகம் நடைபெற்றுளளது . மணடபத்தின் 
நடுப் பகுதியில் படிகளுடன் கூடிய மேடையும் அதன 
மேல் உள்ள ஒரு பெரிய கல்லின மேல் சலவைக்கல் 
லால் செய்யப்பட்ட மராட்டிய மன்னன் இரண்டாம் 
சரபோசியின் சிலையும் காணப்படுகின்றன விதானப் 
பகுதியில் ஆங்கிலேயர்களின் 

வண்ண ஓவியங்கள 
தீட்டப்பட்டுள்ளன. 

தஞ்சைப் பகுதியில் 
இருந்து கொண்டுவரப்பட்ட 

செப்புத்திருமேனிகள் 
காட்சிப் பொருளாக உள்ளன . நடராசர் , சோமாசு 
கந்தர் , திரிபுராந்தகர் , திருமால் , முருகன் , அப்பர் 
போன்றோர் சிலைகள் 

குறிப்பிடத்தக்கவையாகும் . 


மேலும் 


தஞ்சாவூர் 


763 


தஞ்சாவூர் 


. 


| 


போன்று 


7 


நாயக்கர் திருவோலக்க மண்டபத்திற்கு மேற்குப் 
பகுதியில் உள்ளது வழிபாட்டு மண்டபமாகும் . இதன் 
எதிரில் கோயில் விமானம் 

காணப்படு 
கின்ற அமைப்புடையது ஆயுத கோபுரம் , இங்குத் 
இராணுவ தளவாடங்கள வைக்கப்பட்டிருந்ததனால் 
இப்பெயர் ஏற்பட்டது . ஒன்பது அடுக்குகள் கொணட 
இந்தக் கோபுரத்தில ஏறப படிக் கட்டுகள உள்ளன. 
மேலே எண்பட்டை வடிவச் சிகரமும் செப்புக்கலச 
மும் காணப்படுகின்றன . 


கலைக்கூடத்தின எதிரில் உள்ள கட்டடப் பகுதி 
சங்கீத மகால் ஆகும் . இது செவப்ப நாயக்கனால 
கட்டப்பட்டதாகக் கூறப்படுகின்றது நீணட 
சதுர அமைப்புடைய இம்மண்டபத்தில் பலவகையான 

சை நிகழ்ச்சிகள நடைபெற்றன . இசை நிகழச்சி 
களைக் கேட்கும்போது எதிரொலி வாராமல இருக்க 
இங்கிருந்த தொட்டிபோனற 
நிரப்பி வைத்திருந்ததாகக் கூறப்படுகினறது . மேல 
பகுதியில் இருந்தும் கீழ்ப்பகுதியில் இருந்தும் பார்ப்ப 
தற்கு ஏதுவாக இக்கட்டடம் அமைக்கப்பட்டிருப்பது 
நாயக்க மன்னர்களின் கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த 
எடுத்துக்காட்டாகும் இதனை நாடகசாலை 
கூறுவர் 


பகுதியில 


தண்ணீர் 


என்று 


கலைக்கூடத்தின் அருகில் அமைந்துள்ள உயரமான 
மண்டபம் , மாடமாளிகை என்றும் தொளளைக்காது 
மண்டபம் என்றும் கூறப்படுகின்றது இது ஏழு அடுககு 
களைக் கொணடதாக விளங்குகினறது . இதன மேற 

சதுரமாகக் கட்டப்பட்டிருந்த பகுதியில 
மணி ஒன்று வைக்கப்பட்டிருந்ததாகவும கூறப்படு 
கின்றது . மணி இருநத காரணததால மணிமணடபம 
எனற பெயர் வழங்கிவந்தது . இது இப்போது தமிழ் 
நாடு அரசு தொலபொருள ஆய்வுத் துறையின கீழ 
இருக்கின்றது . 


பகுதியில 


மன்னா 


கலைக்கூடத்திற்கு அருகில உள்ள சரசுவதி 
மகால் நூல் நிலையம் உலகப்புகழ வாய்ந்தது . உலகி 
லேயே மிகுதியான ஓலைச்சுவடிகளைக கொண்டுள்ள 
நூலகம் இதுவாகும் நாயக்க , மராட்டிய 
களின் காலங்களில் மேலும் விரிவடைந்துள்ளது இரகு 
நாத நாயககனின் ஆட்சிக் 

காலததில தமிழ் , 
தெலுங்கு , கிரந்தம் , நாகரி , கனனடம் , வடமொழிச் 
சுவடிகள ஆகியவை இடம் பெற்றன 
ரண்டாம் 
சரபோசி மன்னனால் சேகரிக்கப்பட்ட ஆங்கிலம் , 
இலத்தீன் , கிரேககம் , பிரஞ்சு, இத்தாலி ஆகிய 
மொழி நூல்கள் இந்நூல் நிலையததில வைககப்பட் 
டுளளன மற்றும் இலக்கியம் , தத்துவம் , இசை , 
மருத்துவம் , அறிவியல , தாவரவியல , தொடாபான 
மராட்டியச் சுவடிகளும் , பலவகையான புகைப்படங் 
களும் சேகரிக்கப்பட்டுள்ளன . 


மணடபம் 


மகால 


நூல 


T 


மராட்டியர் திருவோலகக 
• சரசுவதி 

நிலையத்திறகு அருகில 
அமைந்துள்ளது . து மராட்டிய மன்னன சகாசி 
எனபவனால் கட்டப்பட்டதாகும் 

( மமணட 
பத்தின் முன்பகுதியில் மரத்தூணகளும் உட்பகுதியில் 
கருங்கல் , சுதை ஆகியவற்றால் எழுப்பப்பட்ட தூண 
களும் உள்ளன , சுவர்ப்பகுதிகளிலும் , விதானப் பகுதி 
களிலும் ஓவியங்கள் தீட்டப்பட்டுக கண்ணாடிகள் 
பதிக்கப்பட்டுக காணப்படுகின்றன தமிழநாடு தொல் 
பொருள ஆயவுத் துறையின கீழ உள்ள இந்தத் திரு 
வோலக்க மண்டபத்தின் ஓவியங்கள் இத்துறையின 
ரால் சுத்தம் செய்யப்பட்டு வருகின்றன . இதில் பிற 
கால நாயக்கர் ஓவியங்கள் காணப்படுகின்றன . இ 
மண்டபத்தின மத்திய பகுதியில் செருவாணி ஆடை . 
அணிந்து ( நீணட ஆடை ) ஊஞ்சல் ஆசனத்தில் கம் 
பீரமாக அமர்நதிருப்பது 

மராட்டிய 
மனனன் சிவாசியின ஓவியம் வரையப்பட்டுள்ளது 
குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் , 

மேலும் முருகன , 
பண்டரிபுரப் பாண்டுரங்கன் திருவுருவம் , பளளி 
காணட பெருமாள, வேணுகோபாலா போன்ற 


போனறு 


தஞ்சாவூா கலைக்கூடம் 


தஞ்சாவூர் 


764 


தஞ்சாவூர் 


IRA 


S 


தஞ்ை 

சை பெரியகோயில் சிற்பம் 


- 


தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி 


தஞ்சாவூர் மாவட்டம் 


765 


தஞ்சைவாணன் கோவை 


ஓவியங்களும் தீட்டப்டப்பட்டுள்ளன . இங்குச சுரங்கப் 
பாதை ஒன்று இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது . 


வாணனே இவன நாடு மாறைநாடு எனப்படுகிறது 
அது பாணடிய நாட்டின ஒரு பகுதியாகும் 


உளளன 


சுதை 


பாணடிய வேந்தன் படைத்தலைவனாகவும் , 
அமைச்சனாகவும் விளங்கியவன் இத்தஞ்சைவாணன. 

வன சந்திரவாணன எனக் கோவையில பலட்டச் 
சுட்டப்படுவான் . ( 42,48,207,227 ) , சந்திரன் எனபா 
னுக்கு மகனாகிய வாணன 

என்பது 

இப்பெயரின் 
விரிவு எனச் சிலர் கருதுவர் . இவன் வரோதயன் 
எனவும் சொல்லப்படுவான் . 


மராட்டியர் திருவோலக்க மண்டபத்தின வட 
கிழக்குப் பகுதியில் இருட்டறைகள் 
இந்த இருட்டறைகளில் 

உருவங்களும . 
ஓவியங்களும் 

உள்ளன . விநாயகா , நடராசர் , 
பிரமன் , பைரவர் , உலகளந்தபெருமாள் 

போன 
றவை குறிப்பிடத்தக்க உருவங்களாகும் . இரண்டாம் 
சரபோசி காசிக்குச் சென்று வந்ததன் நினைவாக 
ஏழடுக்கு மாளிகையைக் கட்டினான . தஞ்சை அரண 
மனைக் கட்டடப்பகுதிகளுள் இதுவே மிகவும் உயர 
மானது . அரண்மனை மேல இருநதே எல்லாப் பகுதி 
களையும் பார்க்க இயலும் . இது இப்பொழுது இடிபாடு 
களுடன் காணப்படுகின்றது . மராட்டியர் காலததில 
தஞ்சைக் கோட்டை கருடன் கோட்டை 
கூறப்பட்டது . இக்கோட்டையின் அமைப்பு , கருடனு 
டைய சிறகில் அரண்மனையும் , கோட்டைகளும் உள 
ளடங்கியனபோல் இருந்ததாம் . எனவே , இபபெயர் 
பெற்றது . மதிற்சுவர் அகலமாக இருந்தது . 


மதுரத் தமிழ் தெரி வாணன ( 217 ) மதுராபுரித் 
தமிழ தேர் வாணன ( 177 ) எனபவற்றால் இவனது 
தமிழத் தேர்ச்சி நனகு விளங்கும் . இவன 

வன மனைவி 
யாரும் தமிழ்த தோச்சி மிக்கவராக 

விளங்கினார் . 
கோவைப் பாடலைத் தாமே அரங்கேற்றச செயது 
ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு தங்கத் தேங் 
காய் வழங்கினார் என்ற செய்தி வழக்கிலுள்ளது 


என்று 


இவன் சிறந்த கொடையாளன என்பதும் , 
வாய்மையாளன என்பதும் வெற்றிச் சிறப்பும் மானச் 
சிறப்பும் உடையவன எனபதும் கோவையால் நனகு 
விளங்குகின்றன . இவன காலம 

வன காலம் கி.பி. 12 - ஆம் நூற 
றாணடாகும் . 

இரா.இ. 
தஞ்சைவாணன் கோவை : பொயயா 
மொழிப் புலவர் என்பவரால் தஞசைவாணன்மேல 
பாடப்பட்ட கோவை நூல தஞ்சைவாணன 

கோவை 
யாகும் . புகழ்மிக்குப் பெருவழககாக உள்ள கோவை 
நூல்களுள் குறிப்பிடத்தக்கது இந்நூல் . 


அரண்மனையில் 

காளிகோயிலும் , ஆஞ்சநேயர் 
கோயிலும் சிறப்புடையன. இவற்றுடன் மராட்டிய 
இளவரசாகள் இப்போது வாழ்ந்து வருகின்ற பகுதி 
களும் அரண்மனைப் பகுதியைச் சார்ந்தனவாகும் 
அரணமனைப் பகுதியில் சுமார் 32 அரசு அலுவலகங் 
கள் இயங்கி வருகின்றன . மேலும் தஞ்சைத தமிழ்ப் 
பல்கலைக்கழக 

அருங்காட்சியகம் , இராசராசன 
அருங்காட்சியகம் , மராட்டியர் ( தர்பார் ) அருங்காட்சி 
யகம் ஆகியவைகளும் இயங்கி வருகின்றன . அரண 
மனைப் பகுதிகள தமிழ்நாடு அரசு தொல பொருள் 
ஆய்வுத்துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகின 
றன . 

தஞ்சாவூர் ,, மாவட்டத் தலை நகரமாகவும் 
இயங்கி வருகின்றது இந்நகரில் நெற் கிடங்குகள 
பல உள்ளன . தஞ்சாவூரில் மருத்துவக் கல்லூரி ஒன் 
றும் , இரண்டு கலலூரிகளும் 

உள்ளன . மேலும் 
இங்குத் தமிழ்ப் பல்கலைக் கழகம் ஒன்று 1981- இல 
தொடங்கப்பட்டு , இயங்கி வருவது பெருஞ் சிறப்புக 
குரியது . இந்நகரின் மக்களதொகை 1,83,464 ( 1931 ) . 

தி.சு. 


வகை 


பழமையான 

அகப்பொருள் துறைகளை ஓர் 
ஒழுங்குப்பட அமைத்துப் பாடப்படுவதொரு 
நூல் கோவை . இது கட்டளைக் கலித்துறை எனனும் 

அமைந்தது . இத்தஞசைவாணன் 
கோவை 425 பாடல்களையுடையது . 


பாவகையால 


தஞ்சாவூர் மாவட்டம் : காணக : தமிழ்நாட்டு 
ஆட்சிப் பிரிவுகள் 

தஞ்சைவாணன் : தஞசை என்னும் ஊரில 
வாழ்ந்தவன் தஞ்சைவாணன் எனப்பட்டான் . இவன் 
ஊர் 

தஞ்சாக்கூர் எனப்படும் . தஞ்சைவாணன் 
கோவையின் பாட்டுடைத்தலைவன இத்தஞசை 


முழுமையாக இலககணம் தழுவிச் செய்யப்பட 
டது இககோவை 

என்பது 

நாற்கவிராச நமபியகப் 
பொருள் வகுத்துள்ள அகத்துறைகள 

425 ககும் 
கூடாமல் குறையாமல் 425 துறைகளை இந்நூல 
கொணடுள்ளமையால் விளங்கும் . இதனால , அவ் 
விலக்கண நூல் முழுமைக்கும் இககோவைப் 

பாடல் 
கள் எடுத்துக்காட்டாக ஆளப்பட்ட பெருமை 
யுடையதாயிற்று . 
இக்கோவையைப் பாடிய புலவர் 

பொய்யா 
மொழியார் சோழநாட்டைச் சோந்த துறையூரில 
பிறந்தவர் என்பா . இவர் பாடிய தனிப்பாடலகள் 
பல . இவரைப் பற்றிய வரலாறு தமிழ் நாவலா 
சரிதையில் விரிவாக உள்ளது . இவர் காலம் தஞ்சை 


தட்சசீலம் 


766 


தட்சசீலம் 


வாணன் காலமாகிய கி பி . 12 - ஆம் நூற்றாண்டாண 
டாகும் 


தஞ்சைவாணன் கோவை களவியல் , வரைவியல் , 
கற்பியல் என மூன்றியல்களையுடையது . கைக்கிளை 
என்பது முதலாகப் பொருள வயிற்பிரிவு என்பது 
இறுதியாக 33 உட்பிரிவுகளையுடையது . இந்நூற்குத் 
தொண்டை மணடலத்தைச 

குன்றத் 
தூரினராகிய சொக்கப்ப நாவலர் எனபார் . அருமை 
யான விளக்கவுரை வரைந்துள்ளாா . யாழ்ப்பாணம் 
வைத்தியலிங்கம்பிளளை என்பாரும் இதற்குச் சிறந் 
ததோர் உரை எழுதியுள்ளார் . 


வ 


சார்ந்த 


13 


வான் 


தஞ்சைவாணன் 

கோவை 

புயலே எனத் 
தொடங்கி அப்புயலின் மற்றொரு பெயராகிய கார் 
முகிலே என்பதால் முடிகின்றது . கைம்மாறு கருதா 
மல் கடப்பாடு செய்யும் மழையின் சிறப்பே 
சிறப்பு எனப்படும் . அவவான் போல 

கொடை வழங் 
கிய வள்ளல் தஞ்சைவாணனைப் பாட்டுடைத் தலை 
வனாகக் கொண்டு பாடிய நூல் என்பதை விளக்கும் 
நன்றியறிதற் சான்றே இவ்வாறு விளங்குகிறது 
எனலாம் . 


தட்சசீலம் 


தீண்டிக் கொன்றதாகவும் அதற்காக அந்நாகத்தைப் 
பழி தீர்த்திடும் பொருட்டுப் பரீட்சித்தின் மகனான 
சனமேயசன் தட்சசீலத்தின் மீது படையெடுத்து அந் 
நசரைக் கைப்பற்றியதாகவும் கூறப்படுகின்றது . 


வாணனைப் புயல வாணன் 

என்றும் 

( 17 ), 
செம்பொன் , தரும் பாரி வாணன என்றும் ( 37 ) , 
தருகற்பகமன்ன சந்திரவாணன் எனறும் ( 42 ) இவர் 
கூறுவதால் அவ்வளளலின கொடைத்திறம் விளங்கும் . 
மல்லை என்னும் இடத்தில் நிகழ்ந்த போரில் அவன் 
வென்ற வெற்றியையும் , மலைநாடு கொணட வழுதி 
கணபோல் அவன் விளங்கும் மாட்சியையும் , பகைவர் 
யானைகளைக் கப்பமாகக் கொண்டு வரும் காட்சி 
யையும் புலவர் ஆங்காங்குத் தெரிவிக்கிறார் . 


தட்சசீலம் கி மு . 6 - ஆம் நூற்றாண்டில் காந்தா 
ரத்தின் ( இன்றைய பாகிசுத்தானிலுள்ள 

பெசாவர் , 
இராவல்பிண்டி மாநிலங்கள் ) தலைநகராயிற்று . 
அப்போது காந்தாரம் வட இந்தியாவில் நிலவிய 
புகழ்மிக்க பதினாறு மகா சன பதங்களுள் ஒன்றாகும் . 
அதே நூற்றாண்டில் சைரசு என்னும் 

பாரசீகப் 
பேரரசன் காந்தாரததைக கைப்பற்றினான் . அதுமுதல் 
தட்சசீலம் பெருநகரமாக உருவாகியது எனப் புதை 
பொருள் ஆய்வுகள் மூலம் அறியப்படுகிறது . மிகவிரை 
வில் இந்நகர் அன்றைய பாரதத்தின் தலைசிறந்த 
வாணிக மையமாகவும் , கல்வி மையமாகவும் திகழலா 
யிற்று . 


சான 


பகைவர்ககு மகத்தில் சனியன்னவனாக வாணன் 
விளங்குவதைக் குறிப்பது ( 48 ) புலவர்தம் கணியப் 
புலமையை விளக்கும் . இந்நூற் கிளவித்தலைவனை 
நுகத்தில் பகலனையான் என்பது அவனது 
றாணமையை விளக்கும் . சொற்சுவை பொருட்சுவை 
சிறந்த நூல் தஞ்சைவாணன கோவை எனச் சுருங்க 
உரைக்கலாம் , 

இரா.இ. 
தட்சசீலம் பாகிசுத்தானில் பெசாவர் மாவட் 
டத்திலுள்ளதோர் ஊர் . இன்று தாக்சிலா ( Taxila ) 
என்று கூறப்படுகிறது . இது மிகப் பழமையும் பெருமை 
யும் வாய்ந்த தொன்னகரமாகும் . தட்சசீல நகரைப் 
பற்றிய குறிப்புகள் மகாபாரதத்திலும் , புத்த சாதகக் 
கதைகளிலும் காணப்படுகின்றன . மகாபாரதத்தின் 
படிதட்சகன் என்னும் நாகம் இவவூரை அமைத்ததாம் . 
இத் தட்சகன அர்ச்சுனனின ( பஞ்சபாண்டவருள் 
மூன்றாமவன் ) பேரனான பரீட்சித்து அரசனைத் 


அலெக்சாணடர் கி.பி. 327- இல் இந்தியாமீது 
படையெடுத்தபோது தட்சசீலத்தில் அம்பி எனனும் 
அரசன ஆண்டுவந்தான் . இந்தியாவில் அலெகசாண் 
டர் தங்கிய முதல் பெருநகர் தட்சசீலமே . எனவே 
உலக வரலாற்றில் மேலை நாகரிகமும கீழை நாகரி 
கமும் இங்குத்தான் முதன் முதலாகச் சந்தித்துக் 
கொண்டன எனபர் . அலெக்சாண்டர் தம்முடன் பல 
வரலாற்றாசிரியர்களையும் , உயிரியல் வல்லுநர்களை 
யும் கூட்டிவந்தார் அறிவுத்தேட்டம் மிக்க அவர்கள 
தட்சசீலப் பல்கலைக்கழகத்தையும் அதன் உயர்ந்த 


தட்சசீலம் 


767 


தட்சிணாமூர்த்தி 


கல்வி நிலையையும் போற்றியுள்ளனர் அவர்கள் 
இங்குப் பலநாட்டு அரசகுமாரர்களும் , அந்தணச் 
சிறுவர்களும் மூன்று வேதங்களையும் 18 

வகைச் 
சாத்திரங்களையும் கற்கின்றனர் எனக் குறித்துள 
ளனர் . 


அசோகனின் தந்தையான பிந்துசாரன் ( கி.மு. 
301-273 ) மௌரியப் பேரரசை விரிவாக்கியபோது 
காந்தாரத்தைத் தன் பேரரசுடன் இணைத்துக் 
கொண்டு , தட்சசீலத்தில் தனது ஆளுநர் ஒருவரை 
நியமித்தான் . அங்கு நிகழ்ந்த கலகத்தை ஒடுக்கும் 
பொருட்டுப் பிந்துசாரன் தன் மகனான அசோகனை 
அங்கு அனுப்பினான் . அசோகன் ( கிமு . 273-232 ) 
பேரரசனான பின்னும் அங்குக கலகங்கள் நீடித்தன 
எனவே , அவற்றை ஒடுக்க அசோகன் தன் மகனான 
குணாளனை அங்கு அனுப்பினான் . அக் கலகங்களுக் 

காரணங்கள் தெரியவில்லை . 


புகழ்பெற்ற பேராசிரியர்களைக் கொண்டு கற்பிக்கப 
பட்டன . இங்கு இடம் பெறுவது எளிதன்று . கடுமை 
யான நுழைவுத் தேர்விற்குப் பின்பே மாணவர்கள் 
சேர்த்துக் கொள்ளப்பட்டனர் . நுழைவுக் கட்டணம் 
1000 பொற்காசுகள் . ஆசிரியரின் இல்லத்தில் தங்கி , 
பணிவிடைகள் புரிந்து ( குருகுல முறைப்படி ) கல்விகற 
கும் முறை இருந்தது . இங்குச சிறந்த ஒழுக்கம் நிலவி 
யது . ஒழுக்கம் தவறியவர்கள அரசகுமாரர்களேயாயி 
னும் கடுமையாகத் தண்டிக்கப்பட்டனர் . இதில் பிரம் 
படிகளும் அடங்கும் . கல்வி , ஒழுக்கத்தில் சிறந்த மாண 
வர்களுக்குப் பலவித பரிசுகள் அளிக்கப்பட்டன 
பேராசிரியருக்கு மகள் இருப்பின் இத்தகைய சிறந்த 
மாணவனுக்கு மணம் முடித்துத் தந்தனர் . அதுவே 
சிறந்த பரிசு எனப் போற்றப்பட்டது . இங்கிருந்த ஆசிரி 
யர்களுக்கும் மாணவர்களுக்கும் சமுதாயத்தில் பெரு 
மதிப்பு இருந்தது . ஊர்த் தலைவர் முக்கியமான 
நாள்களில் 

இவர்களுக்கு விருந்திட்டுப் பெருமை 
கொள்வார் . இங்குப் புனர்வசு அத்திரேயர் என்ற 
புகழ்மிக்க மருத்துவப் பேராசிரியர் இருந்தார் . இவரி 
டம் தான பிம்பிசாரன ( கி.மு. 525-500 ) காலத்துப் 
புகழ்மிக்க மருத்துவரான சீவகன் பயிற்சி பெற்றார் . 
இவர் புத்தரது மருத்துவருமாவார் . இப் பல்கலைக் 
கழகத்தில் சுமார் 500 மாணவாகள் சிற்பக்கலை 
பயினறனர் எனச் சாதகங்கள் கூறுகின்றன . 
னியும் கௌடிலியரும் இங்குப் பயினறிருக்கலாம் 
என்பர் . 


கான 


பாணி 


வலுவான மைய ஆட்சியைக் கொண்டிருந்த 
மௌரியப் பேரரசு தலைநகரான பாடலிபுத்திரத்தை 
யும் , 1600 கி.மீ.க்கும் அதிக தொலைவிலுள்ள தட்ச 
சீலத்தையும் ஒரு நீண்ட பெருஞ்சாலையை அமைத்து 
இணைத்தது என மூத்த பிளினி எனனும் உரோ 
மானிய அறிஞர் குறிக்கிறார் . இநநெடுஞ்சாலை 
அசோகன் காலத்தில் சிரியாவுக்கும் பாடலிபுத்திரத் 
திற்கும் இடையே சிறந்த வாணிகத் தொடர்பினை 
ஏற்படுத்தியது ( தட்சசீலத்திற்கும் சிரியாவுக்கு 
மிடையே நெடுஞ்சாலை ஒன்று முன்னமேயே இருந்து 
வந்தது ) . 


தட்சசீலத்தை கி . மு . 2 - ஆம் நூற்றாண்டில் 
தலைநகராய்க் கொண்டு காந்தாரத்தைக் கிரேக்கர் 
கள் ஆட்சிபுரிந்தனர் . இவர்களை இந்தோ கிரேக்கர் 
என்பர் . பின்னர்த் தட்சசீலம் 

குசாணர் 

( கி.மு. 
முதல் நூற்றாண்டிலிருந்து - கி.பி . 2 - ஆம் நூற்றாண்டு 
வரை ) வசமாகியது . காந்தாரக் கலை எனப் போற்றப் 
படும் கட்டட , சிற்பக் கலைகள பெருநிலை பெற்றன. 


தட்சசீலம் வழியாகச் சிரியா போன்ற நாடுகளுக 
குப் பருத்தி , பட்டாடைகள் , சந்தனம் , நவரத்தினங் 
கள் ஆகியவை ஏற்றுமதியாயின . தோல் பொருள்கள் 
இறக்குமதி செய்யப்பட்டன . இவவூர்ச் சந்தையில 
ஆண்டுதோறும் பருவப்பெணகள் ஏலத்தில் விற்கப்பட் 
டனர் என்றும் , அப்பெண்களை வாங்குபவர் அவர்களை 
உரிய ஆடவருக்கு மணமுடிக்க வேண்டுமேயன்றி விபசா 
ரத்தில் ஈடுபடுத்தத் தடையிருந்தது என்றும் மெகசு 
தனீசு குறிப்பிடுகிறார் . இத்தகைய பழக்கம் பாவேரு 
( பாபிலோன் ) நாட்டிலும் இருந்ததாகச் சாதகக் கதை 
கூறும் ; எரோடோட்டசு என்னும் கிரேக்க ஆசிரியரும் 
குறிப்பிடுவர் . எனவே , இப்பழக்கம் அங்கிருந்து தட்ச 
சீலத்திற்கு வந்திருக்கலாம் என அறிஞர்கள் கருதுகின 
றனர் . 

இரா.வே. 


தசசீலப் பல்கலைக்கழகம் : புத்தர் வாழ்ந்த 
கி.மு. 6 - ஆம் நூற்றாண்டிலேயே இப்பல்கலைக்கழகம் 
பெரும்புகழ் பெற்றிருந்தது . இதன் 

கல்வி நிலை 
பற்றிய பல அரிய செய்திகளைச் சாதகக கதைகள் 
வாயிலாகவும் , கிரேக்க மூலங்கள வாயிலாகவும் அறி 
யலாம் . அவற்றின்படி கோசலம் , இலிச்சாவி , மல்லர் 
முதலிய நாட்டு அரசகுமாரர்கள் இங்குப் பயின்றனர் . 
இங்கு வேதங்கள் , இதிகாசங்கள் , கணிதம் , மருத் 
துவம் , பல்வேறு தத்துவ நூல்கள் , அரச நீதிகள், 
போர்ப் பயிற்சிகள் , பாம்புகள் பற்றிய அறிவியல் , 
மாயசால வித்தைகள் முதலியன அவ்வத் துறைகளில் 


தட்சிணாமூர்த்தி ; சிவபெருமானுக்குப் 
வடிவங்கள் உள்ளன . அவற்றுள் ஒன்று தட்சிணா 
மூர்த்தி வடிவம் , தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் நான்கு 
வகையான சிற்பங்கள கிடைக்கின்றன . அவை 1 ) 
வியாக்கியான தட்சிணாமூர்த்தி , 2 ) ஞான தட்சிணா 
மூர்த்தி , 3 ) யோக தட்சிணாமூர்த்தி , 4 ) வீணாதர 
தட்சிணாமூர்த்தி என்பனவாகும் . 


தட்சிணாமூர்த்தி 


768 


தட்சிணாமூர்த்தி 


சடா 


இன்றியும் சில முயலகனுடனும் காட்டப்படுவதுண்டு . 
பொதுவாக இவர் நான்கு கைகளுடன் காணப்படு 
வார் . முன் வலக் கையில் ஞான முத்திரை தொடை 
மேல் காணப்படும் . பின் வலக் கையில் அட்சமாலை 
யும் , இடக் கையில் நெருப்பு அல்லது பாம்பும் காணப் 
படும் . சில சிற்பங்களில் புத்தகம் , நெருப்பு , மலர் 
ஆகியனவும் காட்டப்படுவதுண்டு . உடம்பில் எந்தவித 
மான வளைவும் காணப்படாது . தலை அலங்காரம் 
சடாபாரம் , சடாபந்தம் , சடாமண்டலம் , 
மகுடம் போன்றவைகளில் ஏதேனும் ஒன்றாக அலங் 
கரிக்கப்பட்டிருக்கும் . தலையில் சந்திரன் , கபாலம் , 
கங்கை ஆகியவற்றை அணிந்திருப்பார் . 

கங்கை 
சிவந்த முகத்துடன் காணப்படும் . பூணூலும் , காது 
களில் குண்டலமும் , சங்கபத்திரா ஆகியனவும் இவா 
அணிந்திருப்பார் . உருத்திராட்ச மாலையைக் கழுத் 
தில் அணிந்துள்ளவாறும் இவருடைய பார்வை மூக்கின் 
நுனி மேல அமைந்திருக்குமாறும் காட்டப்பட்டிருக் 
கும் 


தட்சிணாமூர்த்தி 


சிவன 


தமிழ் இலக்கியங்கள் தட்சிணாமூர்த்தியைத் 
தென்முகக் கடவுள் எனககுறிக்கின்றன . 
கோயிலின் கருவறையின் தெற்குப் பகுதியில் உள்ள 
மாடக்குழியில் ( தேவ கோட்டத்தில ) தட்சிணா 
மூர்த்திசசிற்பம் பொதுவாக இடம்பெறும் . அத்துடன் 
தென் முகமாக அமைந்திருக்கின்ற காரணத்தால 
தென் முகக் கடவுள் என்றும் , இவர் பெயர் பெற்றுள 
ளார் சிலப்பதிகாரம் இவரை ஆல் அமர் செலவன 
என்றும் புறநானூறு ஆலமர் கடவுள் என்றும் குறிப் 
பிடுகின்றன . ஆலமர் செல்வன பெயர் கொண்டு 
வளர்ந்தோன ( சிறுவன் ) மற்றவர்களை வாதத்தில் 
வென்றான் என்று சிலப்பதிகாரம் கூறும் . தேவாரப் 
பாடல்கள் பாடப்பட்ட காலங்களில் தட்சிணாமூர்த்தி 
வழிபாடு பெரும் அளவில் காணப்பட்டுள்ளது . சுந்தரர் 
தேவாரத்தில் ஆல் நிழல் கீழிருந்து அருளபுரியும் 
செல்வன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது . இக்காலத் 
தில் பலவகையான தட்சிணாமூர்த்திகள் வழிபாட்டில் 
இருந்தமை அறிய முடிகிறது . 


தட்சிணாமூர்த்தி 


கவன 


வியாக்கியான தட்சிணாமூர்த்தி உருவம் மிகுந்த 
அளவில் கோயிலகளில காணப்படுகின்றது . 

இவர் 
கோயிலின் தேவகோட்டத்தில் அமர்ந்த நிலையில் 
காட்டப்படுவார் . இமயமலையில் ஆலமரத்தின் கீழ்ப் 
புலித்தோலின் மேல் அல்லது பதுமாசனத்தில் இவர் 
அமர்ந்துள்ளாரென ஆகமங்கள கூறுகின்றன . இவரு 
டைய வலக்கால் தொங்கியபடியும் , இடக்கால் மடக்கி 
வலக்காலின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் நிலை 
யிலும் , தொங்கவிடப்பட்ட 

காலின் கீழ் 

முயலகன் 


வியாககியான தட்சிணாமூர்த்தியைச் சுற்றி 
முனிவர்கள இருப்பர் . சிவபெருமான் , சாத்திரங் 
களின் உணமைப் பொருளை முனிவர்களுக்கு எடுத் 
துரைக்கும் முறையிலும் , அதை முனிவர்கள 
மாகக் கேட்கும் முறையிலும் இச் சிற்பம் வடிக்கப் 
பட்டிருக்கும் . முனிவர்கள் பெயர் , எண்ணிக்கை 
ஆகியவற்றில் கருத்து வேறுபாடுகள காணப்படுகின 
றன காமிகாகமம் இவர்கள் 

ஏழு முனிவர்கள் 
என்று கூறுகிறது . அவர்களுள் ஐந்து முனிவர்களின் 
பெயர்கள் மட்டுமே கூறப்பட்டுள்ளன . இவர்கள் 


தட்சிணாமூர்த்தி 


769 


தட்சிணாமூர்த்தி 


கௌசிகர் , காசிபர் , பாரத்துவாசர் , அத்திரி , கௌதமர் 
ஆகிய முனிவர்கள் ஆவர் காரணாகமம் 

என்னும் 
நூலில் அகத்தியர் , புலத்தியர் , விகவாமித்திரர் , 
ஆங்கிராசர் ஆகிய நான்கு முனிவர்களின் பெயர்கள 
மட்டும் கூறப்பட்டுள்ளது . அம்சுமத்து பேதாகமத்தில 
ஏழு முனிவாகள் இருப்பதாகக் குறிப்பிடப்பட்டுள் 
ளது . அவர்கள் நாரதர் , சமதக்கினி, வசிட்டர் , 
பிருகு , பாரத்துவாசர் , சங்கரர் , அகத்தியர் ஆகியோ 
ராவர் . முனிவர்கள் 

சடாமகுடம் , உருத்திராட்ச 
மாலை , பூணூல் ஆகியவற்றுடன் காணப்படுவர் . 
இவர்கள் உடல் முழுவதும் திருநீறு பூசியிருப்பா . இவர் 
கள் தட்சிணாமூர்ததியின நெஞ்சிற்குக் கீழ்ப்பகுதி 
யிலும் இரண்டு பகுதிகளிலும் காட்டப்படுவார்கள் , 
முனிவர்களைக் காட்டும்போது இருவர் ஒரு 
லும் மூன்று பேர் எதிர் பகுதியிலும் காணப்படுவர் , 
அலலது இரு பகுதிகளில் இருவர் அல்லது மூன்று முனி 
வர்கள் , ஒரு பகுதியில் நான்கு பேர் எனக் காட்டப் 
படுவா , தட்சிணாமூர்த்திச் சிற்பத்தினருகில் தேவர் 
களும் கின்னரர்களும் காட்டப்படுவர் . 


பகுதியி 


தட்சிணாமூர்த்தி 
கும் காலினமேல் நீட்டியபடி வைக்கப்பட்டிருக்கும் . 
மற்றவை முன்வகையைச் சார்ந்திருக்கும் . மூன்றாம் 
யோக தட்சிணாமூர்த்தியின் உருவம் கால் மடக்கி 
வைத்தவாறு காணப்படும் . இரு கால்களும் குத்துக 
கால்கள் இட்டிருக்க யோகபட்டம் , இக்கால் உடம்பு 
ஆகியவறறைச் சுற்றிக் காணப்படும் . நான்கு கைகளுள 
முனனிரு கைகள காலகளின் மேல் வைக்கப்பட்டிருக் 
கும் . பின்னிரு கைகளில் அட்சமாலையும் , கமணடல 
மும் இருக்கும் . சடாமணடிலமும் அதில் சந்திரன் , 
ஊமத்தம்பூ ஆகியன அமைந்தும் காணப்படும் 


தட்சிணாமூர்த்தி கையிலுள்ள புத்தகம் அறிவை 
யும் , அட்சமாலை தவத்தையும் குறிக்கினறன . 
அமர்ந்துள்ள வியாக்கியான தட்சிணாமூர்த்தியின் 
கீழ் மான்களும் விலங்குகளும் காணப்படுகின்றன . 
காட்டிலுள்ள விலங்குகளும் இவருடைய உபதேசத் 
தைக் கேட்பது போல் இச்சிற்பங்கள் அமைந்திருக் 
கின்றன . ஞான தட்சிணாமூர்த்திக்கும் வியாக்கியான 
தட்சிணாமூர்த்திக்கும் மிகுந்த வேறுபாடுகள் இல்லை . 
இவர் 

வியாககியான தட்சிணாமூர்த்தியைப் போல 
அமர்ந்து நானகு கைகளுடன் காணப்படுவார் . பின 
இரு கைகளில் அட்ச மாலையும் நீலோற் பல மலரும் 
காணப்படுகின்றன . முன்னிரு கைகளில் வலககை 
யால் 

ஞானமுத்திரையும் இடக்கையால் அபயம் 
அல்லது தண்டமுத்திரையும் இவர் காட்டுவார் . 
யோக தட்சிணாமூர்த்தி சிற்பங்கள் 

மூன்று 
வகைகளில் காணப்படுகின்றன . முதல் 
கால்கள் இரண்டும் மடக்கிச சுவசுதிக ( Swastika ) 
அமைப்புப்போனறு காணப்படும் . நான்கு கரங்களில் 
முன் வலக்கை மார்புக்கு அருகில் யோக முத்திரை 
யிலும் இடக்கை யோகியைப் போல் தொடை 
மேலும் 

வைக்கப்பட்டிருக்கும் . பின்னிரு கைகளில் 
அட்சமாலையும் தாமரை மலரும் காணப்படும் . சடா 
பாரம் தோள்களினமேல இருக்கும் . யோக தட்சிணா 
மூர்த்தியைச் சுற்றிலும் முனிவர்கள் காட்டப்படுவர் . 
இரண்டாம் வகையில் இவரது இடக்கால் 

மடங்கி 
உட்குடிகாசனத்தில் இவர் காணப்படுவார் . இடக் 
கால் , உடம்பு ஆகியவற்றைச் சுற்றி யோகபட்டம 
காணப்படும் ; வலக் கால் தொங்கவிடப்பட்டிருக்கும் . 
நான்கு கைகளுள் முன் இடக்கை மடக்கப்பட்டிருக் 


வகையில் 


இசைக்கு ஆசானாகிய வீணாதர தட்சிணா 
மூர்த்தி கான தட்சிணாமூாத்தி எனறும சொலலப் 
படுவார் . இந்த வீணாதர தட்சிணாமூர்த்தி அமர்ந்த 
நிலையிலும் , நின்ற நிலையிலும் காட்டப்படுவார் . 
அமர்ந்த நிலையிலுள்ள தட்சிணாமூர்த்திச சிறபங்கள 
முற்காலத்தில் அமைக்கப்பட்டவை . இந்தச் சிற்பங்கள 
பொதுவாக விமானம் , கோபுரம் ஆகியவற்றில 
காணப்படும் . நின்ற நிலையில் உள்ள 
தட்சிணாமூர்த்தியே மிகுந்த அளவில 

இன்று 
கிடைக்கின்றன . இவர் சடாமகுடம் அணிந்திருப்பார் . 
நான்கு கைகளுள முன்னிரு கைகளில் ஒரு கை கீழேயும 
மற்றொரு கை மேலேயும் காட்டப்படும் . வீணை 
யைப் பிடித்து மீட்டுவதுபோல இக் கைகள் அமைந் 
திருக்கும் . பின்னிரு கைகளில் மான , மழு 

ஆகிய 
வற்றை இவர் பெற்றிருப்பார் . 


வீணாதர 


தி சு . 


வா . க . 9 - 49 


தட்சிணாமூர்த்தி தேசிகர் 


770 


தடுக்கப்பட்ட கணக்குகள் 


வங் 


தட்சிணாமூர்த்தி தேசிகர் : மெய்கண்ட பரம் 
பரையில வந்த மூவலூர் நமச்சிவாய மூர்த்திகள 
என்பார் திருவாவடுதுறை ஆதீன மரபைத் தோற்று 
வித்தார் . இவ்வாதீனப் பரம்பரையில சின்னப் பட் 
டத்தில் இருந்த ஒருவர் தட்சிணாமூர்த்தி தேசிகர் 
என்பார் . இவர் காலம் கி.பி 15 - ஆம் நூற்றாண்டு 

* பண்டார சாத்திரங்கள் பதினான்கு . இவை திரு 
வாவடுதுறை ஆதீன வழி முறையினரால் 
பட்டவை அவை அதிசயமாலை , உபதேச வெண்பா , 
உபாய நிட்டை வெண்பா , சன்மார்க்க சித்தியார் , 
சித்தாந்த சிகாமணி , சித்தாந்தப் பஃறொடை , 
சிவாக்கிரமத்தெளிவு , தசகாரியம , நமச்சிவாயமாலை , 
நிட்டைவிளக்கம் , உபதேசப் பஃறொடை , தசகாரியம் , 
பஞ்சாக்கரப்பஃறொடை , தசகாரியம் எனபன , இவற் 
றுள தட்சிணாமூர்த்தி தேசிகர் உபதேசப்பஃறொடை , 
முதல் தசகாரியம் 

என்னும் இரண்டு நூல்களையும் 
இயற்றினார் . இறுதித தசகாரியம் சாமிநாத தேசிகர் 
என்பவரால இயற்றப்பட்டது தசகாரியம் தொடர் 
பாக இன்னும் பலரும் நூல்கள் செய்துளர் . தத்து 
வரூபம் , தத்துவ தரிசனம் , தத்துவ சுத்தி , ஆன்மரூபம் 
ஆன்மதரிசனம் , ஆனமசுத்தி , சிவரூபம் , சிவதரிசனம் , 
சிவயோகம் , சிவபோகம் எனபவை தசகாரியங்களாம 

இரா.இ. 
தடுக்கப்பட்ட கணக்குகள் : அந்நியச 
செலாவணிச்சந்தையில் , உள் நாட்டுப் பணப் புழக் 
கத்தைக் குறைவு படுத்துவதின் மூலம் , செலாவணிக 
கட்டுப்பாட்டை அரசு ஏற்படுத்துகிறது . செலாவணிக் 
கட்டுப்பாட்டைப் பல்வேறு முறைகளில் அரசு செயற 
படுத்துகிறது . அவைகளுள , தடுக்கப்பட்ட கணக்குகள் 
என்ற முறை மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் . 

இந்திய மைய வங்கியின் அனுமதியுடன , இந்தி 
யாவில் ஏதாவது ஒரு வங்கியில் கணக்குத் தொடங் 
கப்படலாம் . ஆனால , அக்கணக்கில செலுத்தப்பட்ட 
தொகையை இந்திய மைய வங்கியின முன் அனுமதி 
யினறிப் பெறமுடியாது . மேலும் , இந்திய அரசின் அந் 
நியச் செலாவணிக் கொளகைகளுக்கு மாறாக , அத் 

பயன்படுத்தக்கூடாது . அவ்வகைக 
கணக்குகள் தடுக்கப்பட்ட கணக்குகள் ( Blocked 
Accounts ) எனப்படும் . 


ஈட்டிய மூலதன நிதியைத் தடுக்கப்பட்ட கணக்குகளில் 
செலுத்தலாம் மேலும் 1947 - ஆம் ஆண்டு அந்நியச் 
செலாவணிக் கட்டுப்பாட்டுச் சட்டம் - கணக்குகளை 
மேற்கண்டவாறு தடுப்பதற்கு இந்தியமைய வங்கிக்கு 
அதிகாரம் அளித்துள்ளது . 

அயல நகடுகளுக்கு இடம் மாறிவிடும் இந்தியர் 
களின் சொத்துக்கள் , பிணையங்கள ஆகியவற்றைத் 
தடுக்கப்பட்ட கணக்குகளில் செலுத்திடுமாறு வணிக 
வங்கிகளுக்கு , இந்தியமைய வங்கி ஆணை பிறப்பிக் 
கும் . மேலும் அக்கணக்குகளில் முடக்கப்பட்டுள்ள 
முதலீடுகளின மீதான வருவாயை எவவாறு 

பகிர்வு 
செய்தல் 

வேண்டும் எனவும் வணிகவங்கிகளுக்கு 
இந்திய மைய வங்கி அவவப்போது தகவல் அளிக 
கினறது . 
உரிய உரிமம் வழங்கப்பட்ட அந்நியச 

செலா 
வணி வணிகாகள எவரும் தடுக்கப்பட்டகணககுகளை 
நிருவகிக்க அனுமதிக்கப் படுகின்றனர் . மேலும் , 
கிகளும் தடுக்கப்பட்ட கணக்குகளைத் தொடங்கி 
நிருவகிக்க அனுமதிக்கப் படுகினறன . எடுத்துக்காட் 
டாக இந்திய மாநில வங்கியைக் கூறலாம் . 

இந்திய மைய வங்கி , தனிப்பட்ட தடுக்கப்பட்ட 
கணக்குகள் தொடாபான சில விதிமுறைகளை அவ் 
வப்போது வழங்குகிறது . அவையான : 1 ) வரவுகள் : 
பின் வரும் நடவடிக்கைகள சட்டமுறைக்குட்படாத 
வைகளாகும் : அ ) பங்குகளின் மீதான இலாப 

ஈவு , 
வைப்பு நிதிகள் , பிணையங்கள் ஆகியவைகளின் 
மீதான வட்டி ; ஆ ) இந்தியமைய வங்கியின் அனுமதி 
யுடன வாடிக்கையாளா பங்கு , பிணையங்கள் 
பனை ஆகியவைகளின் மூலம் பெற்ற வருவாய் , 
இ ) வாடிக்கையாளரின் முதிர்வடைந்த ஆயுள காப் 
புறுதி ஆவணத்தின் மீதான வருவாய் , ஈ ) வாடிக்கை 
யாளா திரும்பப் பெற்ற வருமான வரி ; உ ) இந்திய 
யூனிட்டிரசுட்டு நிறுவனத்தின யூனிட்டுகளை விற்ற 
தின் மூலம் கிடைத்த வருவாய் . மேற்கண்ட வரவு 
களை இந்திய மைய வங்கியின் அனுமதியின்றி தடுக 
கப்பட்ட கணக்குகளில் பதியலாம் . ஆனால , 
கணடவைகளை ந தவிர மற்ற நடவடிககைகளை 
இந்தியமைய வங்கியின அனுமதியுடன மட்டுமே வரவு 
வைக்கலாம் . 

2 ) பற்றுகள் அ ) வங்கிக் கட்டணங்கள சட்டப் 
படியான அறிக்கையில் அடங்கா . ஆனால் 

பின் வரு 
பவை சட்ட நடவடிககைக்கு உட்பட்டவையாகும் . ஆ ) 
தரும காரியங்களுக்கும் , இந்தியாவின் பாதுகாப்பு 
நிதிக்கும் அளிக்கப்பட்ட 

தொகைகள் , இ ) வாடிக் 
கையாளருக்கு வழங்கப்பட்ட சொத்துகளின மீதான 
வருவாய , வட்டி , இலாப ஈவு முதலியன ; இ ) 
யாவிற்கு வருகைபுரிந்த வாடிக்கையாளரின் குடும் 
பத்திற்கு ஏற்பட்ட செலவுத் தொகைகள ; ஈ ) 

வாடிக 


1 


விற் 


மேற் 


தாகையைப் 


அயல் நாட்டில் வாழும் இந்தியர்கள் , இந்தியா 
வில் உள்ள வங்கியில் 

அயல் நாட்டுப் பணத்தைச் 
செலுத்தி மேற்கண்ட வகைக் கணக்கைத் தொடங்க 
லாம் . ஆனால் , அக்கணக்கிலிருந்து அந்நியச் 

செலா 
வணியை இந்தியாவில் வாழும் இந்தியர் எவரும் பெற 
முடியாது.ஆனால், ஒரு சில சூழ்நிலையில் இந்திய மைய 
வங்கி இவ்விதியைத் தளர்த்தி ஆணை பிறப்பிக்கலாம் . 
எனவே , அயல் நாட்டில் வாழும் இந்தியர்கள் , தாங்கள் . 


தடுப்புக் காவல் 


771 


தடுப்புக் காவல் 


கையாளரின் ஆயுள் காப்பீட்டுறுதி ஆவணத்தின் 
மீதான 

தவணைத் தொகையைச் செலுத்தியது ; 
உ ) அனுமதிக்கப்பட்ட முதலீடுகளுக்கான தொகை 
செலுத்தப்பட்டது ஆகியவை . 


மேற்கண்ட செலவுகளைக் தவிர மற்ற வகைச் 
செலவினங்களுக்கு , இந்திய மைய வங்கியின் முன 
அனுமதி தேவை . ஆனால் , மேற்கண்ட நிபந்தனை 
கள் பின் வருபவைகளுக்குப் பொருந்தா . 


உரூ 50,000 க்கும் குறைவாகஇருப்பையுடைய 
தடுக்கப்பட்ட கணக்குகள ; இந்தியமைய வங்கியின் 
அனுமதியுடன் , அயல் நாட்டில் வாழும் இந்தியரால 
மேற்கொள்ளப்பட்ட , இந்தியாவிற்கு வந்து சென்ற 
தற்கான விமானக் கட்டணங்கள . 


என்பது நன்கு விளங்கும் . முதலாவதாகச் சொல்லப் 
பட்டவற்றிலிருந்து ( 1 ) வெளி விவகாரங்கள் ( For 
eign Affairs ) ( ii ) இந்தியப் பாதுகாப்பு ( Security 
of India ) ஆகியவைகளை மனத்திற்கொண்டு பாராளு 
மன்றம் தடுப்புக் காவல் 

சட்டம் தீட்டலாம் 
என்றும் , இரணடாவதாகக் கூறப்பட்டவைகளி 
லிருந்து பாராளுமனறமும் சட்டமன்றமும் தடுப்புக் 
காவல் சட்டம் இயற்றலாம் என்றும் அறியலாம் . இப் 
படிச் சட்டம் இயற்றுவது , 1.மாநிலத்தின பாதுகாப்புக் 
குறித்தும் ( State Security ) ,2 . பொது மக்களின் அமைதி 
குறித்தும் ( Maintenance of Public Order ) 3. பொது 
மக்களுக்கு மிகவும் தேவையானவைகளை வழங்குவது 
குறித்தும் , சேவை செய்வது குறித்தும் ( Maintenance 
of the Supplies and Services Essential to the Comm 
unity ) இருக்கலாம் . இந்திய அரசுச்சட்டமும் ( Govern 
ment of India Act 1935 ) தடுப்புக் காவல் சட்டம் 
இயற்றுவதற்கு அதிகாரம் வழங்கியது ஆனால் , அது 
நெருக்கடி காலங்களில் மட்டுமே ( During Emergency ) 
நடைமுறையில இருக்கும் . பிற 

சமயங்களில் நடை 
முறையில் இச்சட்டம் இராது . ஆனால் , இந்தியா 
வில் தடுப்புக் காவல் சட்டம் எப்போதும் நடை 
முறையில் இருந்து கொண்டே இருக்கிறது . எனினும் , 
தடுப்புக் காவலில் வைக்கப்படும் ஒருவருக்கு சட்டம் 
பாதுகாப்புக் கொடுக்கிறது அவை பிரிவு 22 ( 4 ) , ( 5 ), 
( 6 ) , ( 7 ) - இல கூறப்பட்டுள்ளன . இச் சட்டப் பிரிவு 
களின்படி பின்வரும் பாதுகாப்புகள் உள்ளன . 


நா.பெ.சீ. 


| 


தடுப்புக் 

காவல் : ஒருவரைக் கைது செய்து 
காவலில் 

வைப்பதன் குறிக்கோள தண்டனை 
கொடுப்பதாகவோ , தடுப்புக்காவலில் வைப்பதாகவோ 
இருக்கலாம் . ஒருவர் மீது குற்றம் | சுமத்தப்பட்டு , 
அது மெய்க்கப்படுமானால் அவர் குற்றவாளியாகக 
கருதப்படுகிறார் . அப்பொழுது அவர் சிறைத் தண் 
டனை கொடுக்கப்பட்டுக் காவலில் வைக்கப்படலாம் 
இது தண்டனை மூலமாகச் சிறைக் காவலில் 

வைத் 
தல் எனப்படும் . ஒருவா மீது குற்றம் சுமத்தப்படுவ 
தற்கு முன்னரே , அவர் குற்றம் 

செய்வதிலிருந்து 
தடுக்கப்படும் பொருட்டு அவரைக் கைது 

செய்து 
காவலில் வைக்கப்படுதல் என்பதே தடுப்புக் காவல் 
முகமாகச் சிறை வைத்தல் ( Preventive 

( Preventive Detention ) 
எனப்படும் . 


|| 


இந்திய அரசு அமைப்புச் சட்டம் எல்லா உரிமை 
களையும் கொடுத்திருந்தாலும் , சில நாடுகளில் காண 
முடியாத தடுப்புக் காவல் சட்டம் செய்யவும் நாடாளு 
மன்றத்திற்கு உரிமை வழங்கியுள்ளது . இது குறித்த 
ஏ.கே கோபாலன் எதிர் சென்னை மாநிலம் ( A.K. 
Gopalan Vs State of Madras ( AIR 1950 Sc 27 ) 
என்ற வழக்கு புதிய மைல் கல்லாக நின்று வழிகாட்டு 
கிறது . இவ்வழக்கில் கனியா ( Kania ) , தாசு ( Das ) 
என்ற நீதிபதிகள் தடுப்புக்காவல் பற்றிச் சட்டம 
இயற்ற , அரசியலமைப்புச் சட்டம் பிரிவு 22 அதி 
காரம் வழங்கவில்லை என்று கருத்துத் தெரிவித்தார் 
கள . அரசியலமைப்புச் சட்டத்தில் இடம் பெற்றுள்ள 
( i ) ஏழாம் அட்டவணை ( VII Schedule ) பட்டியல் 
ஒன்றில் ( List I ) ஒன்பதாவதாக ( Entry 9 ) அமைந் 
துள்ளவற்றையும் , ( ii ) பட்டியல் மூன்றில் ( List fil ) 
மூன்றாவதாக அமைந்துள்ளவற்றையும் ( iii ) அரசிய 
லமைப்புச் சட்டம் பிரிவு 246 ஐயும் ஒருசேர வாசித் 
துப்பார்த்தால் தடுப்புக் காவல் பற்றிச் சட்டம் 
இயற்ற அதிகாரம் எங்கு இருந்து பெறப்படுகிறது 


1. கால வரையறை . எவ்வளவு காலத்திற்கு ஒரு 
வரைத் தடுப்புக் காவலில் வைக்கலாம் என்பதனை , 
அறிவுரைக் குழுவிற்கு ( Advisory Board ) விடுதல் 
வேண்டும் . அரசமைப்புச் சட்டம் பிரிவு 22 ( 4 ) இது 
பற்றி விரிவாகக் கூறுகிறது . இதன்படி 

ஒருவரை , 
மூன்று மாதங்களுக்கு மட்டுமே தடுப்புக் காவல் 
சட்டப்படி சிறையில் வைக்க முடியும் . இந்தக்காலத் 
தினை நீடிக்க வேண்டுமானால் , அறிவுரைக் குழு 
அறிவுறுத்த வேண்டும் அறிவுரைக் குழுவில் அமரு 
பவர்கள் , உயர் நீதிமன்ற நீதிபதிகளாகவோ, 
அதற்குச சமமான தகுதி உள்ளவர்களாகவோ இருத் 
தல் வேண்டும் . பிரிவு 22- இன உட்பிரிவு 4 , 1978 - இல 
திருத்தியமைக்கப்பட்டது ( Constitution Amendment , 
Act , 1978 ) . இதன்படி தடுப்புக் காவலில் 

ஒருவரை 
எடுத்த எடுப்பில் இரண்டு மாதம் மட்டுமே சிறையில 
வைக்க முடியும் . அறிவுரைக்குழு , நடுவண் அரசைப் 
( Central Government ) பொறுத்த வரையில் , திலலி 
உயர் நீதிமன்றத் தலைமை நீதிபதியாலும் , மாநில 
அரசுகளைப் பொறுத்தவரையில் அந்தந்த மாநில அரசு 
களின் தலைமை நீதிபதிகளாலும் அமைக்கப்பட வேண 
டும் . அறிவுரைக்குழு ஒருவரைத் தடுப்புக் காவல் சட் 
டப்படி எவ்வளவுகாலம் சிறையில் வைக்கலாம் எனப 


வா . க . 9 - 49 அ 


தடுப்புக் காவல் 


772 


தடுப்புரிமை 


தைத் தெரிந்து கருத்துத் தெரிவிக்க ஒவ்வொரு 
வழக்கின 

பொருண்மைகளையும் நீதிமன்றம் சீர் 
தூக்கிப்பார்த்து ஆராயும் . 


தனை அறிவுறுத்திய பின்னர் , அதனை அரசு ஏற்று 
உறுதிப்படுத்தித்தவறாது செயற்படுத்த வேண்டும் 
எனபதனை டி.எசு.இரே எதிர் 

மேற்கு 

வங்காள 
மாநிலம் ( D.S. Ray Vs State of West Bengal ( AIR 
1972 S. 1924 ) என்ற வழக்கில் உச்ச நீதிமன்றம் 
இடித்துரைத்தது . 


| 


விடாது . 


இந்திய அரசியலமைப்புச் சட்டம் பிரிவு 22 உட் 
பிரிவு 7 - இன்படி , ஒருவரை எவ்வளவு காலம் அதிக 
பட்சமாகத் தடுப்புக் காவலில் வைக்கலாம் என்பதனை 
அறுதியிட்டுச் சொல்லவும் , அதற்கு எத்தகைய நடை 
முறைகளை அறிவுரைக் குழு கடைப்பிடிக்க வேண் 
டும் என்று சொல்லவும் இந்தியாவில் பாராளுமன்றம் 
அதிகாரம் பெற்றுள்ளது . 


தடுப்பு ஊசியே மருந்தாகி 

தடுப்பு 
ஊசியே வினையம் ஆகி விடுவதும் உண்டு . மருத்துவர் 
கள் எப்படி நோய் நாடி அதன் முதல் நாடி மருத் 
துவம் செய்கிறார்களோ , அதுபோல் அரசு தக்க நடவ 
டிக்கை எடுத்துக் குற்றம் நடை பெறாதிருக்க மாற்று 
நடவடிக்ககளை மேற்கொள்ள வேண்டும் , 

சிறைச் 
சாலையே குற்றங்கள் அடைக்காக்கப்படும் இடம் என் 
றும் , சாதாரணக் குற்றவாளியாகச் சிறைக்குச் செல 
பவன் கொடும் குற்றவாளியாகத் ( Hardened Criminal ) 
திரும்பி வருவான் என்றும் குற்றவியல ( Criminolo 
gists ) தத்துவ அறிஞர்கள் கூறுவர் . எனவே , தடுப் 
புக் காவலில் 

வைக்காமலேயே திருதத முடியுமா 
என்பதை அரசு ஆராய 

வேண்டும் . தி .ஆ இ . 
தடுப்புரிமை : என்பது ஏதேனுமொரு முடிபை 
அலலது செயலை மறுப்பதற்கு அலலது தள்ளுபடி 
செய்தற்கு இருக்கும் உரிமையை அல்லது அதி 
காரத்தைக் குறிப்பிடுகிறது . தடுப்புரிமை 
( Veto ) அரசாங்க அமைப்புகளிலும் , 

பன் 
னாட்டுக் கழகங்களிலும் , முக்கியமாக ஐக்கிய 
நாடுகள் நிறுவனத்தின் ஓர் உறுப்பாகிய பாதுகாப்புச் 
சபையின அமைப்பிலும் சேர்க்கப்பட்டுள்ளது . 


| 


என்பது 


பல 


| 


தடுப்புக்காவலில் வைக்கப்படக் காரணங்கள் : ஒருவர் 
தடுப்புக்காவலில் வைககப்பட்டால் , ஏன் அவர் அவ 
வாறு வைக்கப்படுகின்றார் எனபதற்குரிய காரணங் 
சளைக கைது செய்யப்பட்டுக் காவலில் வைக்கப்படுப 
வருக்குத் தெரிவிக்க வேண்டும் . இது குறித்து அரசியல் 
அமைப்புச் சட்டம் பிரிவு 22 - இன் உட்பிரிவு 5 கூறுகிறது . 
அப்படிக் கூறுவது பொது நலனிற்கு ( Public interest ) 
எதிரானது என்று தடுப்புக் காவலில் வைப்பதற் 
காகக் கைது செய்யும் அதிகாரி நினைப்பாரேயா 
னால் , கைது செய்யப்படுபவருக்குக் காரணங்களைத் 
தெரிவிக்க வேண்டாம் என்று உட்பிரிவு 6 கூறுகிறது . 
மற்ற நேரங்களில் 

செய்யப்பட்டவருக்குக் 
அவரைத் தடுப்புக் காவலில் கைது செய்ததற்கான 
காரணங்களைத் தெரிவிக்க வேண்டியது அவசியம் . 
மேலும் , அக் காரணங்களை எழுத்து வடிவில் தெரி 
விக்கும் போதும் அவை கைதிக்குப் புரியும் மொழியில் 
அல்லது கைதிககுத் தெரிந்த மொழியில் இருப்பது 
நலம் . 


கைது 


| 


|| 


விளக்கிச் சொல்ல வாய்ப்பு : கைது செய்யப்பட்ட 
வருக்குத் தம் நிலையை விளக்கிச் சொல்லத் தேவை 
யான வாய்ப்பு , எவ்வளவு விரைவாக மாநில அரசி 
னால் கொடுக்கப்பட முடியுமோ அவ்வளவு 

விரை 
வாகக் கொடுக்கப்படுதல் நன்று என்று அரசமைப்புச் 
சட்டப் பிரிவு 22 - இன் உட்பிரிவு 5 கூறுகிறது . தடுப்புக் 
காவலில் கைது செய்யப்பட்டவரின் தந்நிலை விளக் 
கம் போதுமான காலத்திற்குள் பெறப்பட்ட பின்ன 
ரும் கைது செய்யப்பட்டதற்கும் , அந்த நிலையிலேயே 
காலம் கடத்தப்படுவதற்கும் அரசினால் போதுமான 
விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்றால் , தடுப்புக் 
காவலில் சிறையில் வைத்தது சட்டப் புறம்பானது 
ஆகும் . கைதி கொடுத்த விளக்கத்தினைக் கருத்தில் 
கொண்டு சிறையில் இருந்து விடுவிக்கச் செய்யப்பட்ட 
காலதாமதம் தேவையானதா , தேவையற்றதா என்ப 


அரசாங்க அமைப்புகளில் தடுப்புரிமை அதிகாரம் : 
பண்டைக்கால அரசாங்க அமைப்புகளில் சில அதி 
காரிகளிடம் தடுப்புரிமை அதிகாரம் வழங்கப்பட்டி 
ருந்தது , அவ்வதிகாரத்தைக் கொடுத்ததன் நோக்கம் 
அதன் வாயிலாக மற்ற அதிகாரியோ , மன்றமோ 
விடுக்கும் ஆணையை அல்லது செய்யும் முடிவை 
நிறைவேற்றாதபடி சில காலத்துக்காகவாவது தடுத்து 
வைத்து , அவ்வாணையினால் பாதிக்கப்படுபவர் அக் 
காலத்தில் மேலதிகாரிக்கு மேல் முறையீடு செய்து 
கொளளுதற்கு வாய்ப்பிருக்கும்படி செய்யவேண்டும் 
என்பது தான . பண்டைய உரோமானியக் குடியரசின் 
அரசாங்கத்தில் உயர் நிருவாக அதிகாரிகள் விடுக் 
கும் எந்த ஆணையையும் நிறைவேற்றாதபடி தடுத் 
தற்குத் தடுப்புரிமை அதிகாரம் தீர்ப்பாயர்கள எனப் 
படும் ( Tribunes ) வேறுசில அதிகாரிகளிடம் வழங்கப் 
பட்டிருந்தது . அந்தத் தடுப்புரிமையைக கையாண்டு 
அவ்வதிகாரிகள் நிருவாக அதிகாரியின எதேச்சாதி 
கார ஆணையினின்றும் குடிமக்களுடைய உரிமையைக் 
காப்பாற்றுதல இயலும் . அரசாங்கம் நிருவாக அதி 
காரிகளின் செயல்களினால் எதேசசாதிகாரமாகவும் , 
கொடுங் கோலாட்சியாகவும் மாறிவிடாமல் தடுக்கும் 
பொருட்டே இவ்வாறு தடை மற்றும் சமன் கோட் 
பாட்டில் ( Principle of Chccks and Balances ) பண 


தடுப்புரிமை 


773 


தடையிலா வாணிகம் 


டை.ய 


குடியரசின் 


அரசாங்கம் 


உரோமானியக் 
அமைக்கப்பட்டிருந்தது . 


பிரிவின்படி அளிக்கப்பட்டுள்ள தடுப்புரிமை அதிகாரம் 
( Veto power ) ஆகும் . 


[ 


அமெரிக்க நாட்டின் அரசியலமைப்புச சட்டம 
அதிகாரப் பிரிவினைக் கோட்பாட்டினடிப்படையிலும் , 
தடை மற்றும் சமன் கோட்பாட்டினடிப்படையிலும் 
அமைக்கப்பட்டிருக்கிறது . கூட்டாட்சிச் சட்டமனறம் 
நிறைவேற்றும் சட்டங்களுக்கு அவை தம் ஒப்புதலுக் 
காகக் கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து , ஞாயிறு நீங்க 
லாக , 10 நாட்கள் வரை ஒப்புதலளிக்க மறுத்துக் குடி 
யரசுத தலைவர் தடுப்புரிமையைக் கையாளுதல் கூடும் . 
இதற்கு அப்போதைய தடுப்புரிமை ( Suspensive Veto ) 
என்பது பெயர் . இது உயர்தர நிருவாக அதிகாரியாகிய 
குடியரசுத் தலைவரால் கையாளப்படுகிறபடியால 
இது நிருவாகத்தின் தடுப்புரிமை ( Executive Veto ) 
எனப்படும் . இதுபோலவே நிருவாக அதிகாரி செய் 
யும் அயல் நாட்டு ஒப்பந்தங்களுக்குச் சட்டமன்றத்தின 
மேலவை ( Senate ) மூன்றில் இரண்டுபங்கு உறுப்பின 
ருடைய ஒப்புதலை அளிக்க மறுத்துத் தடுப்புரிமையைக் 
கையாளுதல் கூடும் . இவ்வகைத் தடுப்புரிமைக் 
குச் சட்டமன்றத் தடுப்புரிமை ( Legislative Veto ) என 
பது பெயர் . சட்டமன்றம் நிறைவேற்றும் சட்டங் 
களும் , நிருவாக அதிகாரி விடுக்கும் 

ஆணைகளும் 
அரசியலமைப்புச் சட்டத்துக்குப் புறம்பானவை என்று 
கூறித் தலைமை நீதிமனறம் தீர்ப்பளித்தல் கூடும் . 
இது நீதிமன்றத தடுப்புரிமை ( Judicial Veto 
Review ) எனப்படும் . 


இத்தடுப்புரிமை அதிகாரததைப் பயனபடுத்திச் 
சோவியத்து உருசியா , அமெரிக்கா நாடு கொண்டு 
வந்த பாதுகாப்புப் பற்றிய தீர்மானங்களைத் தடுத்து 
நிறுத்தி வைத்தும் , அமெரிக்க நாடு , அதுபோலவே 
சோவியத்து 

நாட்டின் தீர்மானங்களைத தடுத்து 
நிறுத்தி வைத்தும் ஐக்கிய நாடுகள் சபையைத் திற 
மாகச் 

செயற்பட இயலாதபடி செய்துவிட்டன. 
பெர்லின் முற்றுகை , மேற்காசியப்போர் , வியட்நாம 
போர் , சீனாவின் நிலை முதலிய கேளவிகள் பாது 
காப்புச் சபையின தீர்ப்புக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 
போதெல்லாம் சோவியத்து உருசியாவும் , அமெரிக்க 
நாடும் ஒன்றுக்கெதிராக ஒன்று தடுப்புரிமையைக 
கையாண்டது . மறறெலலா உறுப்பு 

நாடுகளின 
ஆதரவு இருந்தாலும் , இவ்விரண்டு வல்லரசுகளும் 
தம்முள் ஒத்துப் போகாத காரணத்தால் , 

நலலபல 
முடிவுகள் உடனடியாக எடுக்கப்பட முடியாமற் 
போயின . எந்தப் பாதுகாப்பும் அமைதி நடவடிக்கை 
யும் இவ்விரு வலலரசுகளின் ஆதரவைச் சார்ந்தே 
செயற்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில 
தான இந்தத் தடுப்புரிமை அதிகாரம் அளிக்கப்பட் 
டது . 

பா.சூ. 


II 


OT 


வாணி 


தடையிலா வாணிகம் : பனனாட்டு 
கத்தில் ஒரு நாடு இனனொரு நாட்டுக்கு ஏற்றுமதி 
அல்லது இறக்குமதி செய்யப்படும் பொருளகளின 
மீது எவ்விதத் தடையோ , கட்டுப்பாடோ ,இலலாமல 
நடைபெறும் வாணிகம் தடையிலா வாணிகம் ( Free 
Trade ) என்று குறிப்பிடப்படுகிறது . இத்தகைய 
வாணிகத்தைத் தொனமைப் பொருளியலறிஞர்கள 
பெரிதும் ஊக்கப்படுத்தினர் . தொன்மைப் பொருளிய 
லறிஞர்களின் கருத்துப்படி எவவாறு 

தனிமனிதப் 
பொருளாதாரச் சுதநதிரத்தில் அரசின 

தலையீடு 
விரும்பப்படுவதில்லையோ , 

அதே 

போனறு 
னாட்டு வாணிகத்திலும் , அரசின தலையீடு வாணிகச 
சுதந்திரத்துக்கு இடையூறாக இருக்கும் எனறு நம்பி 
னார்கள் . இக் கொள்கை காப்புக கொளகைக்கு 
( Protectionism ) நோ எதிரானது . 


பன 


ஐக்கிய நாடுகள் சபையில் தடுப்புரிமை : இரண 
டாம் உலகப் போருக்குப்பின் தோன்றிய பனனாட் 
டுச் சங்கமான ஐக்கிய நாடுகள் சபையில் பனனாட்டு 
அமைதியையும் , பாதுகாப்பையும் நிலை நிறுத்தும் 
பணி அதனுடைய நிருவாக உறுப்பாகிய பாதுகாப்புச 
சபையிடம் அளிக்கப்பட்டது . அச்சபை நிறுவப் 
பட்டபோது அதில் ஐந்து வல்லரசுகளான பிரிட்டன 
பிரான்சு , சோவியத்து உருசியா , ஐக்கிய அமெரிக்க 
நாடு , சீனா ( முதலில் தேசிய சீனாவும் , 

பினனர் 
மக்கள 

சீனக் குடியரசும் இருந்தன ) முதலியவை 
களைச் 

11 உறுப்பு நாடுகள இருந்தன . 
பின்னர் 15 உறுப்பு நாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன . 
ஐந்து வல்லரசுகளும் எப்போதும் உறுப்பினர்கள் ; 
மீதி 10 

உறுப்பு நாடுகளும் பொதுமன்றத்தால் 
இரணடாண்டுக் காலத்துக்குத் தேர்நதெடுககப்படுகின் 
றன . நிலையான 5 உறுப்பினர்களுக்கும் மற்ற உறுப் 
பினர்களுக்குமிடையேயுள்ள வேறுபாடு உறுப்பினரு 
டைய பதவிக் காலத்தைப் பற்றி மட்டுமல்லாமல் , 
உலக அமைதி , - பாதுகாப்பு முதலியவற்றில் நிலை 
யான உறுப்பினர்களுக்குக் கூடுதல் அதிகாரம் இருத் 
தலாகும் . இதுவே 5 நிலையான உறுப்பு நாடுகளுக் 
கும் ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டயத்தின் 27 - ஆம் 


சேர்த்து 


பன்னாட்டு வாணிகம் , பங்கு கொள்கின்ற நாடு 
களனைத்திறகும் நன்மை பயக்கிறது . பனனாட்டு 
வாணிகம் உள் நாட்டில் தயாரிக்க முடியாத அல்லது 
தயாரிப்புச் செலவு மிகுதியாயுள்ள பொருளகளை 
வாங்கி நுகர உதவி செய்கிறது . மேலும் , இதனால 
ஒரு நாடு தன பொருளகளை உள் நாட்டில் மட்டுமல 
லாமல் வெளிநாட்டிலும் விற்று , அதன பொருளுக்கு 
நல்ல விலையும் கிடைக்கப் பெறுகிறது . பனனாட்டு 
வாணிகம் 

மேற்சொன்ன பொதுவான நன்மை 


தடையிலா வாணிகம் 


774 


தடையிலா வாணிகம் 


களோடு சிலகுறிப்பிடத் தக்க நன்மைகளும் உண்டாக 
வாய்ப்பளிக்கிறது . 


வுள்ள 


படும் பொழுது 

அதன் 

பற்றாக் குறையினால் 
தடங்கல் அல்லது இடையூறு ஏற்படுகிறது . 2 ) பன் 
னாட்டு வாணிகத்தில் , மக்கள் அந்நிய நாட்டுப் 
பொருள்சுளை மலிவு விலையில் பெற்றுக் கொள் 
வதனால் உள் நாட்டுத் தொழில்கள் கேடுறுகின்றன . 
எடுத்துக்காட்டாக , இந்தியாவின் கைவினைப்பொருள் 
கள் , குறிப்பாக பஞ்சு நெசவுத் தொழில் தடை 
யிலாத , கட்டுப்படுத்தாத ஆங்கிலேய நெசவு இறக்கு 
மதியினால் மிகவும் சீரழிந்துவிட்டது . 3 ) பனனாட்டு 
வாணிகம் , பொருள்களின் சிறப்புச் செயற்பாட்டு 
உற்பத்திக்கு வழி வகுப்பதால் நாட்டின் ஏற்றத்தாழ் 
வளர்சசிக்கு 

உறுதுணையாகிறது . 4 ) பன 
னாட்டு வாணிகம் நாட்டுக்கு நாடு சார்புடைய 
தாக்குவதால் , ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய வாணிக 
மந்தம் மற்ற நாடுகளுக்கும் பரவ வாய்ப்பு ஏற்படு 
கின்றது . எடுத்துக்காட்டாக , 1929 - ஆம் ஆண்டில் 
அமெரிக்காவில் ஏற்பட்ட விலை இறக்கம் , அதன் 
வாணிகத் தொடர்பினால் எல்லா உலக நாடுகளுக் 
கும் பரவியது . அமெரிக்காவின் விலையும் , வருமான 
மும் குறையும் பொழுது , அந்நியப் பொருள்களுக 
கான அதன் தேவையும் குறைகிறது . 
அந்நிய நாட்டு விலையும் வருமானமும் குறைகின்றன . 
5 ) கடைசியாக , ஒரு நாடு இன்னொரு நாட்டைச் 
சார்ந்திருப்பது போர்க் காலங்களில் பெரும் 
கேட்டினை விளைவிக்கிறது . 


அதனால் 


பன்னாட்டு வாணிகத்தில் பொருளகள் , விலைக் 
காரணிகள் எல்லாப் பகுதிகளிலும் சமமாக இருக்கும் . 
பன்னாட்டு வாணிகம் சிறப்புச் செயற்பாட்டை 
( Specialization ) ஊக்குவிக்கிறது . பிறநாட்டிலிருந்து 
குறைந்த விலையில் இறக்குமதி செய்து கொள்ளத் 
தக்க சில பொருள்களை ஒரு நாடு சொந்தமாக உற் 
பத்தி செய்யத் தொடங்கினால் , உற்பத்திச் செலவு 
கூடுவதற்கும் வாய்ப்புண்டு . அந்நிலையில் , சொந்த 
உற்பத்தியைவிட இறக்குமதியே நன்மைபயக்கும் . 
இவ்வாறு செயவதால் ஒவ்வொரு நாடும் குறிப்பிட்ட 
சில துறைகளில் தனித்திறமையும் , சிறப்பும் அடைய 
முடியும் . அன்றியும் 

அன்றியும் சிறப்புச் செயற்பாட்டினால் 
எல்லா உற்பத்திக் காரணிகளும் முழுமையாகப் பயன் 
படுத்தப்படுகின்றன . இதோடு , சிறப்புச் செயற்பாடு 
புதிய இயந்திரக் கருவிகளை அறிமுகம் செய்வதால் 
உற்பத்தி பெருகுவதோடு கூடுதல் செய்பொருள 
ஆக்கமும் , தேசிய வருமானமும் , உயர்ந்த வாழ்க்கைத் 
தரமும் கிட்டுகின்றன . பன்னாட்டு வாணிகம் ஒரு 
நாட்டுக்கு எதிராகவோ , சார்பாகவோ உள்ள வேறு 
பாட்டைத் தடுப்பதால் , உலக நாடுகளனைத்திற்கும் 
உற்பத்திக்குத் தேவையான மூலப் பொருள்கள் 
கிடைக்க வழி வகுக்கிறது . மேலும் , பன்னாட்டுப் 
பொருள் வாணிகம் கடன்பட்ட நாட்டிலிருந்து கடன் 
கொடுத்த நாட்டுக்குப் பணவழியாக கடன் செது 

லுத 
தாமல் பண்டங்கள் ஏற்றுமதி வாயிலாக வாணிகம் 
நடத்த முடிகிறது . பொதுவாகக் கடன் வாங்கின நாடு 
கள் தாம் கடன்பட்ட நாடுகளுக்குச் செலுத்த வேண 
டிய தொகையைப் பொருள்களாக ஏற்றுமதி செய்கின் 
றன . மேற்கூறிய காரணங்களுக்காகத் தொன்மைப் 
பொருளியலறிஞர்களில் சுமித்திலிருந்து ( Smith ) எல் 
லாப் பொருளியல் அறிஞர்களும் தடையிலா வாணி 
கத்தைப் பரிந்துரைத்தனர் . தடையிலா வாணிகத்தி 
னால் பொருளாதாரவளங்களை முழுமையாகப் பயன் 
படுத்துவதன் மூலம் சிறப்புச் செயற்பாட்டு நன்மை 
பெருகுவதோடு , பொருளாதார நலமும் பெருகும் 
என்று கூறினார்கள் . ஆனால் , இக் கருத்தை 
எதிர்த்துத் தடையிலா 

வாணிகத்தினால் ஏற்படும் 
தீமைகளாகக் 

கீழ்க்காணும் காரணங்களையும் 
பொருளியலறிஞர்கள விளக்கியுள்ளனர் . 

பன்னாட்டு வாணிகத்தினால் ஏற்படும் தீமைகள் ! 
1 ) நிகழ்காலத்துக்காக எதிர்கால மூல வளங்கள் தியா 
கம் செய்யப்படுகின்றன . எடுத்துக்காட்டாக , ஒரு 
நாடு தன் கனிவளங்களைப்பன்னாட்டு வாணிகத்தின் 
இலாபத்தைமட்டும் கருத்தில் கொண்டு ஏற்றுமதி 
செய்வதினால் , பிற்காலத்தில் உள் நாட்டுத் தொழில் 
வளர்ச்சி முன்னேற்றத்திற்குக் கனிவளங்கள் தேவைப் 


எனவே , இக்காலத்தில் பன்னாட்டு வாணிகம் பல 
வகைகளில் கட்டுப்படுத்தப்படுகிறது . அவற்றில் முத 
லாவதாக , வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் 
பொருள்களின் மீது சரக்குவரி விதிப்பது ( Tariff or 
Duty ) மிகத் தொன்மையானதும் , மிகுந்த அளவு 
பழக்கத்தில் இருப்பது மாகிய இம்முறை இறக்குமதி 
யைக் குறைக்கும் பொருட்டு விதிக்கப்படுகிறது . 
ஒரு முனை 

வரி ( Uni - linear or Single Column 
Tariff ) , பழைமையான சரக்கு வரிமுறை ( Connven 
tional Tariff ) எனப பலதரப்படும் . 


அளவுத் தடுப்பு முறை : பன்னாட்டு வாணிகத்தில் 
அளவுத் தடுப்பு முறையை ( Quaatitative restrictions ) 
இரண்டாவது வகையாகச் சொல்லலாம் . ஒரு குறிப் 
பிட்ட காலத்தில் இறக்குமதி செய்யக்கூடிய சில 
பொருள்களின் அளவை நேரடியாகக் குறைப்பது . 
பொதுவாக நாடுகள் வெளிப்பொருள் வாணிக 
உரிமம் ( Licensing ) , பங்கு ( Quota ) போன்ற அளவுத் 
தடுப்பு 

பயன்படுத்தி இறக்குமதி 
செய்யக் கூடிய பொருள்களின் அளவைக் குறைப்பத 
னால் , அந்நியப் போட்டியைக் குறைப்பதுடன் ,, 
அந்நியச் செலாவணி இருப்பை மேற்குறிப்பிட்ட 
இறக்குமதிக் குறைப்பில் பலப்படுத்துகிறது . இரண் 


முறைகளைப் 


1 


தடையிலா வாணிகம் 


775 


தடையிலா வாணிகம் 


முறை 


டாம் உலகப் போருக்குப் பின்பு பங்கு 
எல்லா நாடுகளிலும் காணப்படுகிறது . 


சாலை 


1 


மாற்று விகிதத் தடுப்பு முறை : உலகப் பெருமந் 
தத்தின பொழுது மாற்று விகிதத் தடுப்பு முறை 
( Exchange restrictions ) பனனாட்டு வாணிகத்தில 
முக்கியத் தடுப்பு முறையாகப் பினபற்றப்பட்டது . 
உலகப் பெருமந்தத்தின ( 1930 ) விளைவாகப் பல 
நாடுகளின் அந்நியசசெலாவணி இருப்பில் தட்டுப்பாடு 
ஏற்பட்டதால் , அந்நியச் செலாவணி 

கொடுக்கல , 
வாங்கல்களைக் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை 
ஏற்பட்டது . இதுவே பினபு இறக்குமதியைக் கட்டுப் 
படுத்தச்சிறந்த முறையாக ஏற்றுக்கொளளப்பட்டது . 
இம்முறை அந்நியச் செலா வணி இருப்பைப் ( Foreign 
exchange reserves ) பாதுகாக்கிறது . இம மாற்று 
விகிதத் தடுப்பு முறையில் இறக்குமதி செய்யப்படும் 
பொருள்கள அதன முதகியத்துவத்துக்கேற்ப வகைப் 
படுத்தப்படுகின்றன இது பெரும்பாலும் அரசியல் 
கருவியாகப் பயன்படுத்தப் படுவதால , பொதுவாக 
நாட்டின் உற்பத்தியையும் , வாணிகத்தையும் குலைப் 
பதுடன் , அரசார்ந்த ஊழலுக்கும் , மனம் 

போன 
போக்குக்கும் வழிவகுக்கும் என்று கருதப்படுகிறது 


ஆகும் . போர் முடிந்த பின்பு , இறக்குமதி வரியானது 
தேவை வீழ்ச்சியிலிருந்து சரிக்கட்ட விதிககப்படுகிறது 
மேலும் , போரானது நாட்டின் இறக்குமதியை வெட்டு 
வதன் மூலம் அது இயற்கையான பாதுகாப்பை 
வளர்ச்சியின் தொடக்க நிலைத் தொழிற் 
களுக்குக் கொடுக்கிறது . அதுவே போர் முடிந்த பினபு 
இறக்குமதிவரி விதிப்பின மூலம் காப்புக் கொள் 
கையைப் பலப்படுத்துகிறது கடைசியாகப் 

போர்க் 
காலங்களில் வெளி வரவுகள் துணடிக்கப்படுவதால் 
தேவையான பொருள்களை உள்நாட்டிலேயே உற் 
பத்தி செய்யச் சிறப்பு நடவடிககைகளை அரசு 
மேற்கொள்ளும் . போர் முடிந்த பினபு இத தொழிற் 
சாலைகள வேலை வாய்பபையும் , மூலதன மதிப்பை 
யும் , போர்க்கால நடவடிக்கையாகப் பாதுகாப்பைப் 
பற்றிய உணர்வைத தூணடக் கூடிய 

வகையில் 
தொடரப்படுகின்றன இத்தகைய பாதுகாப்பு 
வரலாற்றை 

இங்கிலாந்து , பிரான்சு , 
அமெரிக்கா , ஆசுதிரேலியா நாடுகள் இந்தப் பொது 
விதியை உறுதிப்படுத்துகினறன. 


உடைய 


விகித 


அமெரிக்கா , இங்கிலாந்து நாட்டின் போட்டியி 
லிருந்து தன்னைக் காப்பாற்றிக் கொள்ள கி.பி.1812 
ஆம் ஆண்டு போரின் விளைவுக்குப் பிறகு பாதுகாப்பு 
முறை ஏற்பட்டாலும் , மிகுந்த பாதுகாப்புத் தேவை 
எழுந்தது , 

அமெரிக்க நாட்டின உளநாட்டுப் 
போரின போது தான மேலும் , போரின போது 
நாட்டின் வருமானம் மிகவும் குறைந்து விடுவதால , 
பனனாட்டு வாணிக வரியும் , 

வரியும் 
வருவாயைக் 

கொடுக்கும் முக்கிய வாயில்களாக 
அமைகின்றன . தாசீக்கு ( Taussig , 1888 ) 

எனபவர் 
வருவாய்த தேவை போர் முடிந்த பிறகு குறைந்த 
போதிலும் , வாணிக 

குறைக்கப்படுவதிலலை 
என்கிறார் . 


சுங்க 


வரி 


| 


அந்நிய நாட்டு வாணிகக் கொள்கையில் , தடுக 
கும் வேறு முறைகளுள பலவகை மாற்று 
மதிப்பு ( Multiple exchange rate ) ( இவற்றுள் , பலவித 
பொருள்களுக்கு , பல மாற்று விகிதங்கள் 

போடப் 
படும் ) , சுகாதாரம் , ஒழுங்கு என்னும் 

அடிப்படைக் 
காரணங்கள் ( ஆரோக்கியம் , நலத்தின அடிப்படை 
யில் இறக்குமதிப் பொருள்களைத் தடுப்பது ) , இறக்கு 
மதி உபரி வரி (Import sur - taxes ), இறக்குமதி வரி 
விதிக்கும் பொருளகளின் மீதுசிறப்பு வரி ) , இறக்கு 
மதியுடன் இணைந்த கொள்முதல் கட்டுத் திட்டங்கள 
( Linked Purchase regulations ) , ஒவ்வொரு இறக்கு 
மதியின் பொழுதும் உள்நாட்டுப் பொருளகளை 
எந்த அளவுக்கு வாங்குவது என்பன ! 

போன்றவை 
அடங்கும் . 

சில பொது விதிகள மேற்கததிய தொழில 
நாடுகளில் 

பன்னாட்டு வாணிகத்தில் கட்டுப் 
பாட்டை , தடுப்பைச் செலுத்த வேண்டியகட்டாயத் 
தைத் தெளிவுபடுத்த வழிகாட்டியாக இருக்கின்றன . 
முதலில் , உலக நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட போர் 
அடிக்கடி பாதுகாப்பைத் தூண்டியது . போர் பொது 
வாக வருவாய்த் தேவையை அதிகப்படுத்தும் . வரு 
மான நோக்கோடு இறக்குமதிப் பொருள்களின் மீது 
விதிக்கப்படும் வரியானது ( Tariff ) தற்செயலாக 
உள் நாட்டுப்பொருள்களுக்குப்பாதுகாப்புப்பயன்பாட் 
டைக் கொடுக்கிறது . போரானது தொழில் பொருள் 
களுக்கான தேவையைத் திடீரென்று உயர்த்துவது 


கால 


இன்னொரு 

பொது 

விதியானது மந்தத்தின 
( Depression ) விளைவு பற்றிக கூறுவது . சுழல மந்த 
மானாலும் , நீணட 

மந்தமானாலும் , சில 
குறிப்பிட்ட பொருள்களின விலையில் ஏற்பட்ட 
வீழ்ச்சி தன்னிச்சையாகச் சில சிறப்பு வரிகளால் பாது 
காப்புப் பயனை மிகுதிப்படுத்தும் . பிரிவு சார்ந்த 
வருமான வீழ்ச்சியிலிருநது தடுக்கக் காப்புக் 
கொள்கை உதவுகிறது . 

இயற்கையானது 
ஏனென்றால் ஒரு நாட்டில் தொழில் பொருள் தேவை 
குறையும் பொழுது அந்நாட்டு வாணிகக் கொளகை 
யானது அந்நியப் போட்டியைக் 

குறைக்கவோ 
அல்லது விலக்கவோ 

விலக்கவோ வேண்டும் . இத்தகைய பாது 
காப்பு மறுமலர்ச்சி கி.பி. 19 - ஆம் நூற்றாண்டின் 
பிற்பகுதியில் பிரான்சு , செருமனியில் ஏற்பட்டதற்குக் 
காரணம் பெரும்பாலும் 

1873-1879- ஆம் 


தடையிலா வாணிகம் 


776 


தடை வளைப்பு 


Kindle berger , C.P. , International Economy , 

Richard D Irwin INC ., Homewood , 1973 . 
Mundell , R.A , International Economics , 

Macmillan Co. , New York, 1968 . 


ஆண்டில் 

ஏற்பட்ட மந்தத்தின் காரணமும் , 
ஆசியாவிலிருந்தும் , 

புது உலக 

நாடுகளிலிருந்தும் 
புதிதாக வந்த வரவினால் நீடித்த விவசாய விலை 
வீழ்ச்சியும் ஆகும் . உலகப் 

பெரு மந்தத் 
திற்குப் ( 1930 ) பின் தான் பன்னாட்டுக் காப்புக் 
கொள்கை உலகெங்கும் பரவலாகக் கடைப்பிடிக்கப் 
பட்டது . குறிப்பாக இங்கிலாந்தில் கி.பி .1860 முதல் 
1920 - ஆம் ஆண்டு 

வரைக்கும் தடையிலா வாணிகம் 
நீடித்துப் பின்பு 1931 - ஆம் ஆண்டில் தான் 

அரசின் 
வாணிகப் பாதுகாப்புக் கொடுத்தல் தொடங்கியது . 
இவ்விரண்டு பொது விதிகளுக்கும் எதிர் மாறாக 
அமைதியும் , பெருஞ்செல்வமும் பொதுவாகத் 
தடையில்லா வாணிகத்தை ஊக்கப்படுத்தும் . நீடித்த 
செல்வச் செழிப்பில் , தொழிற்றுறைக்கு வாணிகப் 
பாதுகாப்பின் அவசியம் குறைவதுடன் , எதிர் காலத் 
தில் அந்நிய நாட்டுப் போட்டிக்கு எதிராக வாணிகத் 
தடைகளைச் சமப்படுத்த வேண்டிய 

அவசியம் 
குறைந்துமிருக்கும் . எப்படி இருந்தபோதிலும் , இப் 
பொது விதிகளிரண்டும் பன்னாட்டு வாணிக வரி 
விதிப்பின் கொள்கையில ஏற்படும் மாறுதல்களை 
விவரிக்கவில்லை . 


தடை வளைப்பு : தடை வளைப்பு என்பது 
ஒரு போர்க்கால நடவடிக்கை ஆகும் . 

போரில் 
ஈடுபட்டிருக்கும் ஒரு நாடு தன் எதிரி நாட்டின் கடற் 
கரைக்கோ அல்லது அந்நாட்டின் ஒருபகுதிக்கோ செல் 
கின்ற அயல்நாட்டுக் கப்பல்களை அங்கு நுழைய 
விடாமல் தடுப்பது தடை 

வளைப்புப் ( Blockade ) 
எனப்படும் . ஆகாய விமானங்கள் கூட இது போன்ற 
தடைவளைப்புக்கு உட்படுத்தப்படுவது உண்டு . 


தடை வளைப்பு என்பது போரின் ஓர் அங்கமாக 
விளங்குவதால் , இது பன்னாட்டுச் சட்டத்திற்கு 
இணங்க நடத்தப்பட வேண்டிய ஒன்றாகும் . 

தடை 
வளைப்பின் போது தடை வளைப்பு ப் பகுதிக்குள் 
அத்துமீறி வரும் கப்பல்கள் தடை வளைப்பு அறி 
விக்கும் நாட்டினால் பிடித்துக் கொள்ளப்படும் . 
பின்னர்க் கப்பல்கள கடல் திரை ஆயத்தின் விசார 
ணைக்கு உட்படுத்தப்படும் , 


உலக நாடுகள் 1960 - ஆம் ஆண்டு சில வாணிகக் 
கொள்கைகளை வகுத்துச் செயற்படுத்தின . தொழிற் 
செறிவு அற்ற நாடுகள் பன்னாட்டு வாணிக வரியை 
வருவாய்ககாக விதிக்கிறதே தவிரப் பாதுகாப்பிற்காக 


அன்று . 


பாரிசு அறுதியீட்டின்படி ( கி பி .1856 - ஆம் ஆண்டு ) 
தடைவளைப்பின் விளைவை வைத்தே அது மற்ற 
நாடுகளைக் கட்டுப்படுத்துமா என்பதைத் தீர்மானிக்க 
முடியும் . எவ்வித விளைவையும் ஏற்படுத்தாத தடை 
வளைப்பு ஒரு தடை வளைப்பாகவே கருதப்பட 
மாட்டாது . எனவே , இது போன்ற தடை வளைப்புகள் 
எந்த நாட்டுக் கப்பல்களையும் கட்டுப்படுத்தாது . 


நாடு , 

போன்ற 


பன்னாட்டு வாணிகப் 

பொருள்களின் மேல் 
விதிக்கப்படும் வரிகள், இறக்குமதி வரியானாலும் , 
ஏற்றுமதி வரியானாலும் பலமாற்று விகித ( Exchange 
rate system ) அமைப்பு முறையின் இலாபமாக இருந்தா 
லும் அவை ஒரு அரசுக்கு அதிகமாக வருவாய் வளத் 
தைக் கொடுக்கின்றன . ஓரளவு தொழிற்செறிவு பெற்ற 
அல்லது அண்மையில் தொழில் வளர்ச்சியடைந்த 
நாடுகளில் குறிப்பாக 

கனடா , ஆசுத்திரேலியா , 
இந்தியா , பிரேசில , அர்செணடைனாவிலும் வேறு 
இறக்குமதிக் கட்டுப்பாடுகள் பெரும்பாலும் 
காப்பு நிமித்தமாகவும் தயாரிப்புத் தொழிற்சாலை 
களைப் 

பேணும் பொருட்டும் போடப்பட்டது . 
இத்தகைய நாடுகளில் , பன்னாட்டு வாணிகத் தொழில் 
பாதுகாப்பு , பொருளாதாரக் கொள்கைகளில் மிக 
முக்கியத்துவம் வாய்ந்ததாக மட்டுமல்லாமல் விவா 
தத்துக்குரிய தலைப்பாகவும் விளங்குகிறது . கா.தி.இ. 


தடை வளைப்புச் செய்கின்ற 

தடை 
வளைப்பு நிகழும் காலம் மற்றும் இடம் 
வற்றை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டியது அதன் 
கடமையாகும் . அவ்வாறான 

அறிவிப்பைத் 
தொடர்ந்தே போரில் நடுநிலை வகிக்கும் நாடுகளின் 
கப்பல்கள் தம் நடவடிக்கைகளைத் தீர்மானிக்கும் . 


பாது 


பொதுவாகத் தடை வளைப்பு 

என்ற சொல் 
போர்க்காலத் தடை வளைப்பையே குறித்து நின்றா 
லும் அமைதிக் காலத்திலும் தடைவளைப்பு நிலவுவது 
உண்டு . பிரான்சு , இங்கிலாந்து , உருசியா ஆகிய மூன்று 
நாடுகளும் கி.பி. 1827 - ஆம் ஆண்டு கிரேக்கக் கடற் 
கரையில் நிகழ்த்திய அமைதியான தடை வளைப்பு 
( Pacific Blockade ) துருக்கியிடமிருந்து கிரேக்க நாடு 
விடுதலை பெற வழிவகுத்தது . இதுபோல அமைதி 
யான தடை வளைப்பில் போர்க்காரணம் இருப்ப 
தில்லையாதலால் எந்த நாட்டின மீது தடை 
வளைப்புச் செய்யப்படுகிறதோ 

அந்த 

நாட்டின் 


துணை நூல்கள் : 


Ellsworth , P.T. , International Economy , Macmillan 

Co. , New York , 1969 . 


தண்டகம் 


777 


தண்டகம் 


கபபலகள் மட்டுமே தடை வளைப்புக்கு உட்படுத்தப 
படுகின்றன . 


( காளிதாசன இயற்றியதாகக கூறப்பெறும் ) சியா 
மளா தண்டகம் பழமையானது . 


நாடு 


நாடுகள் 


பொதுவாக , தடைவளைப்புச் செய்யும் 
போர் நிலை அறிவித்த பிறகே நடுவு நிலை வகிககும் . 

தடைவளைப்பிலிருந்து விலக்குக கோர 
முடியும் . அமைதியான 

தடை 

வளைபபின் போது 
போர் நிலை 

எதுவும் அறிவிக்கத தேவையில்லை 
யாதலால நடுநிலை நாடுகள் எதுவும் இதிலிருந்து 
விலக்குக கோர முடியாது . 


வட மொழியில உளள தண்ட கமும் , கத்தியமும் 
மிகுதியும் கௌட நெறியையே பின்பற்றுவன ; சொற 
செறிவுடையன ஆனாலும் , தண்டகம நடையால் 
கத்தியத்தைவிடப் பெருமை பெற்றுவிட்து . 


நாடு 


கவிதாாககி சிம்மம் எனறு இலக்கிய உலகம 
பாராட்டும் வேதாந்த 

தேசிகர் , தாம் இயற்றிய 
மகாவீர வைபவத்தைக் கததியம என்றும் , கருட 
னைப் புகழந்து வரைந்த தோத்திரததைத் தணட 
கம் என்றும் கூறிககொணடார் வேதாந்த தேசிகா 
கருட தண்டகத்தில் ஒவ்வோர் அடியிலும் 36 கணம் 
அமைத்தார் . அதனால அந்நூலில் ஒவவோரடியிலும் 
108 எழுத்துகளைக் காணலாம் . இவா தமிழநாட்ட 
வர் ஆகையால மற்றைய தணடகததிற் காணப் 
பெறாத அடி வரையறையை அமைத்தார் எனறு 
சிலா கூறுவா . இது ஆராயதற் குரியது . 


க்காலத்தில் , ஒரு நாட்டின பாதுகாபபினைக 
கருத்திற் கொண்டு அந்த 

தன 

அண்டை 
நாட்டுக்குச் செல்கின்ற புதிய இராணுவத் தளவாடங் 
களைத் தடுத்து நிறுத்துவதற்குக் 

இமமுறை 
யினைக் கையாளுகிறது . அமெரிக்க நாடு கியூபாவுககுச 
சென்று கொண்டிருந்த ஏவுகணைகள தாங்கிய கபபல 
களைத் தடுத்து நிறுத்தியதைக்கூட சில பன்னாட்டுச் 
சட்ட அறிஞர்கள அமைதியான தடை வளைப்பு 
எனவே வருணித்தனர் . 


கூட 


ம.கா. 


வட 


அடிகளைப் 


ண்டகம் : வட மொழி இலக்கியங்கள பத்தி 
யம் என்றும் கத்தியம் என்றும் இரண்டு வகையாகப் 
பகுக்கப்பெறும் . அவற்றுள் 

( பதம் ) 
பெற்றிருப்பது பததியம , 

வரையரையினறி 
வருவது கததியம் ( உரைநடை ) . 

பிற்காலத்தில் , பத்தியம் இயற்றிய கவிஞர்கள 
கத்தியம் வரையத் தொடங்கினர் . பத்தியம் பாடிப் 
பாடி நாத தழும்பேறிய கவிஞர்கள் வரைந்த 
கத்தியத்திலும் எதுகைகளும் மோனைகளும் தாமாக 
வந்து அமையலாயின . இங்ஙனம் கவிதைப் பண 
புடன் புனையப்பெற்ற கததியத்தைத் ( உரைநடை ) 
தண்டகம் என்றனர் . தணடகத்தைப் பலமுறை 
பயின்ற இலக்கணப் புலவர்கள தணடகத்திறகுத 
தனி இலக்கணம் வகுத்தனர் . இப் பெருமககள இலக 
கியம் கணடே இலக்கணம் அமைத்தனர் . அவ்விலக 
கணம் பழைய புலமையின் 

சாயலாகவும் புதிய 
புலமைக்கு வழிகாட்டியாகவும் அமைந்தது . தணடகத 
திற்கு இலக்கணம் வடித்த பின தணடகமும கத்திய 
மும் தனித் தனியாக இயங்கலாயின. 


வீரசோழிய ஆசிரியா 

வடமொழி மரபைத 
தமிழில சோக்க வேண்டும் என்னும் விருப்புடையவர் 
அதனால் , 

மொழிக்கேயுரிய காயத்திரி 
அனுட்டுப்பு முதலிய விருததத்தை எடுத்துக்காட்டு 
களுடன் தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார் . விருத்த 
வகைகளை அமைத்த பூரிப்பால் தமிழாகளுக்குத் 
தணடகத்திறகு இலக்கணம் கூறி அதற்கேற்ப ஒரு 
தணடகததையும் அமைத்தார் . இப்புலவர் கூறும் 
தண்டக இலக்கணம் இப்போது உணாதறகு அரிதாக 
வுள்ளது . தண்டகத்திற்குக் குறியீடுகளைக் கூறி 
அதனை விளக்கவிலலை . அப்புலவர் வாழந்த காலத் 

எளிதாக இருந்தது போலும் . 


தில அது 


ஆசிரியர் தணடகம் ஐந்து குறி பெறும் எனறும் , 
அவை 1 ) நேரசை , 2 ) நிரையசை , 3 ) வலலொற்றுப் 
புளளி , 4 ) இடையொற்று வட்டம் , 5 ) விலகு என்றும் 
குறித்தார் . மேலும் அவா இக்குறியீடுகள் வரி வடிவத் 
திற் காட்டப்பெறா ஊகித்து உணரவேண்டும் 
என்றும் இவை குறி பெறுகையும் ஒழிகையும் உசசா 
ரணத்தில் கண்டுகொள்க என்றும் குறித்தார் . 


இப்புலவர் காட்டிய தணடகத்தில் நான்கு அடி 
கள் உளளன . நானகு அடிகளும் எதுகையும் . மோனை 
யும் பெற்றளளன . 


வட மொழியில் உள்ள விருத்தங்கள அடிகள ஒவ் 
வொன்றிலும் 26 எழுததுகள வரை இருக்கலாம் . தண 
டகத்திற்கு இந்த வரையறையிலலை . வட மொழியில் 
3 எழுத்துகள கொண்டது ஒரு கணமாகும் . அடிகள் 
தோறும் 27,30,33,36 என்ற முறையில் 
அதிகமாகிக் கொணடே போனால் அது தண்டகம் 
ஆகும் . வட மொழியில் 

தண்டகங்களுள 


கணங்கள் 


கொற்றத் தொஙகலசிங் காசனம் 
ஒற்றைச் சங்குவெண சாய்மரை 
குத்துப் பந்தாமுன தாவிய 
முத்துப் பந்திமுன் தானமகிழ் இப்பகுதி அத் 


உளள 


778 


தண்டபாணி சுவாமிகள் 


தண்டக மாலை 


தணடகத்தின் நான்கில ஒரு பகுதி . இத் தணடகத 
தில் உள்ள ஒவ்வொரு அடியையும் துண்டம் என்பா . 
இத் தண்டகத்தின் இறுதியில் முனசொனன தனட 
கம் 16 துண்டத்தால வந்தன க்கட்டளை பிழைப 
பின தணடகப் போலியாம் 

எனறு வரைகின்றார் 
ஆசிரியர் . இதனால் தணடகம போலவே தணட்கப் 
போலியும் இருந்ததெனபது புலனாகிறது 


பெரு 


அது 


வனது 


வேதாந்த தேசிகர் தமிழிலும் சில தண்டகம 
பாடினார் ஆனால் , 

வடமொழித் தண்டகம 
போற் செறிவாயிலலை . அதனால் , பிற்காலப் புலவா 
கள் அப்பாடலகளை விருத்தம் என்றனா . வீரசோழிய 

லக்கணப்படி அவை தணடகமே வேதாந்த தேசிகர் 
பாடல் 16 துண்டங்கள பெற்று வீரசோழிய இலக 
கணப்பட அமைந்துள்ளது தணடகம துணடத்தினபின் 
காய்ச்சீர் பெற்றுத் திருப்புகழாக மலாநதது . தண்ட 
கம் பெற்ற குழநதையாகிய திருப்புகழும் , காவடிச 
சிந்தும் தமிழமொழியின வெற்றிக கொடிகள . 

எஸ்.கே.ரா 


சா.உ 


நூல்களின் எண்ணிக்கை மிகக் குறைவேயாம் . 

தெ சொ . 
தண்டகன் : இவன புராணங்களில் குறிக்கப்பட் 
டுளள மன்னன் இவன் தந்தை இட்சுவாகு . இவன 
தொண்டை நாடு சென்று காஞ்சிபுரத்தில் 
மாளை வழிபட்டான . இவன் சுக்கிரன மகள அரசயை 
யிடம் , அவள விருப்பத்திற்கு மாறாகத் தகாத முறை 
யில் நடந்து கொண்டான் . இவனது ஒழுக்கக் கேட் ட 
னால் இவனது நாட்டில் கலமாரி பெய்தது . அதனால் 
நாடு காடாகியது . அதுவே , தணடகாரனியம் எனப 
பெயர்பெற்றது . தணடகன் ஆண்ட நாடு தண்டகம் 
அது காடாதனால ஆரணியம் எனப்பட்டது . இவன 
நாட்டின எலலைகள வடககே 

விந்திய மலையும் 
தெற்கே குமரி ஆறும எனபதுகூறப்படுகிறது . இது தக 

பீடபூமி எனவும் வழங்கப்படுகிறது . 
தண்டபாணி சுவாமிகள் : திருநெல்வேலியில 
சைவ வேளாளா குலத்தில் செந்தினாயகர் , பேச்சு 
முத்தம்மை ஆகியோர்க்கு கி.பி 1839 - ஆம் ஆண்டில 
மகனாகப் பிறந்தவர் தணடபாணி சுவாமிகள . சங்கர 
லிங்கம் என்ற பெயரை இவருக்குப் பெறறோா சூட் 
டினர் . இளமையிலேயே கலவியில் சிறந்து விளங்கிய 
இவா கவிதை பாடும் ஆற்றலுடையவராயத் திகழந் 
தார் . இவர் தந்தைக்கு நண்பராகிய சீதாராம நாயுடு 
இவருக்கு 

விநாயகா , திருமகள மந்திரங்கள், 
ஆறெழுத்து மந்திரம ஆகியவற்றை ஓதினார் . செபிக் 
கும் முறையையும் கற்பித்தார் . வேலவழிபாட்டில் 
மிகுநத ாடுபாடு கொண்டார் . காவியுடையும் கௌ 
பீனமும் தரித்து வளளியூர் மலையில 

துறவு மேற 
கொண்டார் . 


காண 


, 


| 


தண்டக மாலை : து தொண்ணூற்றாறு 
வகைச் சிற்றிலக்கியங்களுள ஒன்று வீரசோழியம் 
சந்தப் பாடல்களைத் தண்டகம் எனறு சுட்டும் 
( வீரசோழியம் - யாப்பு 25,34,35 ) . தண்டகம எனபது 
ஆரியச செயயுள வகை . தணடகம நான்கு கட்டளை 
முதலாக வரும் . பிறகாலச் சோழராட்சியில் தோனறி 
வளர்ந்த சந்தப் பாக்களின அடித்தளததை இங்குக் 

முடிகின்றது தண்டகச செய்யுளகளான 
அமைந்த நூல் தண்டகமாலையாகும் . ஆனால் , இந்த 
வகையிலமைந்த நூலகள இப்போது தமிழில் இலலை . 


காண 


1 


முத்து வீரியம் , பிரபந்த தீபிகை , பிரபத்த தீபம் 
எனற மூன்றும் தண்டகமாலை யைக் குறிக்கினறன . 
சதுரகராதியும் தொனனூல விளக்கவுரையும் இந் 
நூலைச் சுட்டுகின்றன . ஆனால் , இவையெலலாம 
இம்மாலையைத் தணடக யாப்பால் பாடவேண்டும் 
எனறு விதித்தில . தணடகமாலை வெணபாயாபபில் 
முந்நூறு பாடுவதாம எனறு முதது வீரியம் ( யாப்பு 
107 ) உரைக்கின்றது . வெண்பாக்களின தொகுப்பால 
தணடகமாலை அமைந்தமையான இதனை வெண 
புணர்சசி மாலை என்றும் புணர்சசிமாலை எனறும 
புலவர்கள் வழங்குகின்றனர் , தணடகமாலை , இனன 
பொருளைததான் பாட வேண்டும் என்றும் பாட்டி 
யல நூல்கள் வரையறுத்திவ . 


முருகப்பெருமான தமககுக காட்சி கொடுக்க 
வேண்டும் என்று பல நாட்கள தவம் இருந்தார் . தம் 
வேண்டுகோள நிறைவேறாததைப் பொறுத்துக் 
கொள்ள முடியாத இவர் மலைமீது ஏறி உசசியிலி 
ருந்து உருண்டதாகவும் , எனினும் தமது உடலில் ஒரு 
பழுதும் உண்டாகவிலலை எனபதாகவும் குறிப்பிடு 
கின்றார் . சமய பேதங்களில் நம்பிககையில்லாத இவர் 
தமது மேனி முழுதும் திருநீறு பூசிககொணடதுடன 
ஒரு தோளில் தென்கலை நாமத்தையும் மற்றொரு 
தோளில் வடகலை நாமத்தையும இட்டுக கொண 
டார் . துளசி அக்கமணி மாலைகள் அணிந்திருந்தார் . 
சூரியன் , சிவன , அம்பிகை , திருமால் , கணபதி , 
முருகன ஆகிய ஆறு சமயக் கடவுளர் மீதும் நூலகள் 
இயற்றியுள்ளார் . 

சமயங்கடந்து 

விளங்கும் பரம் 
பொருளையும் போற்றிப் பாடியுள்ளார் . 


இருபதாம் நூற்றாண்டில் ஏ.டி. இராமலிங்கம் 
பிளளை பாடிய திருசசெந்தூர்த் தணடகமாலை 
( 1917 ) 300 நேரிசை வெண்பாக்களையுடையது . 
தணடகமாலை என்ற பெயரான் வழங்கும் தமிழ் 


திருப்புகழ்ச் சந்தத்துடன கூடிய பாடலகள் பல 
பாடியமையால் திருப்புகழ்ச் 

சுவாமிகள எனவும் 


தண்டபாணி சுவாமிகள் 


779 


தண்டபாணி சுவாமிகள் 


வண்ணப்பாக்களை மிக எளிய முறையில் பல அரிய 
குறிப்புகளை அமைத்துப் பாடியமையால வண்ணச் 
சரபம .எனவும் , முருகனின அடிமையாகத் தம்மைக் 
கருதிக்கொண்டு வாழ்ந்தமையால் முருகதாசா என 
வும் , மேனி முழுதும் திருநீற்றை அணிந்து கொண்ட 
வராய் , இலங்கோடு , கௌபீனம் , காவியுடை ஆகிய 
வற்றுடன கூடிய தோற்றம் உடையவராய்க காட்சி 
யளித்தமையால் தண்டபாணி சுவாமிகள் எனவும் 
இவர் மிகுந்த மரியாதையுடன் மக்களால் அழைக்கப் 
பெற்றார் . ஓயாமாரி , திருவுருவாளன , 

கரடகொம் 
பன போன்ற பெயர்களையும் இவர் பெற்றிருந்தார் . 


பாடல்களைப் பாடியதுடன் அரசியல , சமுதாய சீர் 
திருத்தம் ஆகியவை குறித்தும் பாடி 

உள்ளனர் . 
அன்னியராட்சி அகல 

வேண்டும் . இந்தியாவுக்கு 
விடுதலை வாங்கித்தரவல்ல 

வீரனை , 
அருளாளனை , அறிஞனை , சித்தனை விரைவில் 
தோற்றுவித்து எங்கள இன்னலை நீக்கவேண்டும் என 
இறைவனை இவர் வேண்டுவது குறிப்பிடத்தக்கது , 
விதவை மணததிறகு இவர் ஆதரவளிப்பதனை 
தம் மொழிகளின மூலம் அறியலாம் . 


வா 


மனவெளி நிட்டையிலும் , உறக்கத்திலும் அருங் 
காட்சிகளைப் பெற்று வந்தார் . தாமே வரைந்த 
ஓவிய வடிவ முருகனை வழிபட்டு வந்தார் . அளவிடற 
கரிய தமிழ்ப் பாக்களைப் பாடும் திறனை ஓவிய 
முருகன் தமக்கு வழங்கியதாகக் கூறுகின்றார் . தாம் 
பாடிய கவிதைகளைப் பனையோலைச் 

சுவடியில் 
எழுதியும் வைத்தார் . 


தமிழ் மொழியின் இலக்கிய வளத்தைப் பெருக் 
கிய பெருமை தணடபாணி சுவாமிகளுக்கு உண்டு . 
அறுவகை இலக்கணம் , வண்ணத்தியல முதலிய 
இலககண நூல்கள , அலங்கார நூல்கள , சாத்திர 
நூல்கள் , அந்தாதி நூல்கள் , சித்திரக்கவி நூலகள் , 
பிள்ளைத் தமிழ் நூலகள் , கௌமார விசயம் , போன்ற 
விசய நூல்கள , சதக நூல்கள் , குருபரத்துவம் என 
னும் தன வாழ்க்கை வரலாற்று நூல் , புலவர் 
புராணம் என்னும் தமிழ்ப் புலவர் வாழ்க்கை 
லாற்று நூல் , முசுகுந்த நாடகம் , கீர்த்தனைகள் 
வண்ணப்பா , வாகடநூல் , அனுபூதி நூல்கள , 

பஞ்ச 
ரத்தினம் என்ற வகையில் நூலகள் , ஆயிரம் 
களைக் கொண்ட திலலைத் திருவாயிரம் , பழனித் 
திருவாயிரம் ஆகிய நூல்கள் , கோவை நூலகள் , 
மாலை நூல்கள , சத்திய வாசகம் என்னும் 
நடை நூல் ஆகியவை இவர் படைப்புகள் 

ஆகும் 
தண்டபாணி சுவாமிகளின் பரந்துபட்ட தமிழறிவு , 
இலக்கணப்புலமை , இயல் , இசை , 

நாடகம் 
முத்தமிழ்ப் படைப்பாற்றல் ஆகியவற்றை இப்படைப் 
புகள் புலப்படுத்துகின்றன . 


அருளியல் , சீவ கருணை , தமிழ்ப் பண்பு , சமூகம் , 
சமயம் ஆகியவற்றில் மக்கள சிறப்புற்று வாழ வேண 
டும் என்ற எண்ணம் உடையவராய் , இறைவன் திரு 
வருளை வேண்டி முறையீடு செய்யும் இயல்பினராய 
வாழ்ந்தார் . பற்றனைத்தையும் துறந்த தண்டபாணி 
சுவாமிகள் இறைப்பற்றுடன தமிழ்ப்பற்றும் மிக்கவ 
ராய் விளங்கினார் . வடமொழி தாய் என்றால் வண 
தமிழ் தந்தை என்பார் இவர் . 


. 


உரை 


சீவகாருணய ஒழுக்கத்தைத் தமது சீரிய கொள் 
கையாகக் 

கொண்டு வாழ்ந்தவர் தண்டபாணி 
சுவாமிகள் . இவர் , சமரச சனமார்க்க நெறியையும் 
கொல்லாமையாகிய அறத்தையும் வற்புறுத்திய சான் 
றோராகிய வடலூர் வள்ளலார் இராமலிங்க சுவாமி 
களுடன் பலமுறை கலந்து பேசித் தோழமை கொண்டு 
வாழ்ந்த பெரியாராவார் . 


கவிதை வந்தபின் பார்த்து உவப்பது என்றன 
வழக்கம் உலகீரே எனவும் , " என் மனதில் ஒன 
றெண்ணி என்கை மற்றொரு வண்ணம் 

எழுதிடும் 
இயற்கை எனவும் , இவர் மொழிவது வரமபிலலாமல 
பாக்கள் பல வடிக்கும் வல்லமை பெற்றவர் எனபதைக 
காட்டுகிறது . இவரது கனவில் முருகன் 

தோனறி . 
அருணகிரியின் மறுபிறப்பு நீ என்று கூறியதாகக் 
குறிப்பிடுகின்றார் . முருகக் கடவுளின் வேண்டுகோட் 
கிணங்க அருணகிரிநாதர் சரிதம் 

நூலைப் 
படைத்துள்ளார் . வடமொழியில் பாடப் பெற்ற 
திரு ஆமாத்தூர்த் தலபுராணத்தை ஆ பிரம் பைந 
தமிழ்ப் பாடல்களில் 

மொழிபெயர்த்துள்ளார் . 
இவ்வரிய பணி இவரது இருமொழிப் 

புலமையைப் 
புலப்படுத்துகிறது இவர் , கி.பி. 19 - ஆம் நூற்றாண் 
டில் வாழ்ந்த பெருங் கவிஞர்களுள் எண்ணிக்கை 
யிலும் , வகைமைகளிலும் மிகுதியான பாடல்களைப் 
பாடியவர் என்ற சிறப்புடையவர் . இவர் இயற்றிய 


பழனி மலை இடும்பன , திருவெற்றியூர்க் காளி, 
கோலியனூர் மாரியம்மை ஆகிய தெய்வங்கட்குச் 
செய்யப் பெற்ற கொலைப் பூசையைக் கணடித்தது 
டன் அதைத் தடுத்து நிறுத்தவும் பாடுபட்டார் . முற் 
றிலும் பசுவதை தடைப்படுத்தப்பட்டபின்னரே தாம் 
முத்தி பெற வேண்டும் 

விரும்பியவர் 
சுவாமிகள் . பசுவதைத் தடுப்புக் கொள்கையை வலி 
யுறுத்தும் நோக்குடன் , ஆங்கிலியர் அந்தாதி , என்னும் 
நூலை இயற்றினார் . அந்நூல் சுவாமிகளின் அருட் 
பண்பிற்குச் சான்றாகத் திகழ்கிறது . 


என்ற 


என்று 


தண்டபாணி சுவாமிகள் ஆன்மிக நெறி பற்றிய 


தண்டபாணி தேசிகர் , எம.எம் . 


780 


தண்டபாணி தேசிகர் , எம்.எம் 


ஏற்பட்டது . மணியான சாரரீம் , தெளிவான தமிழ் 
உச்சரிப்பு , எடுப்பான தோற்றம் 

< உணர்ச்சி மிக்க 
பேச்சு ஆகியவை இவர் திரைப்படத் துறையில் 
வெற்றி பெறுவதற்குக் காரணங்கள ஆயின . 


லக 


பாடல்கள் இப்போது ஐம்பதாயிரத்திற்கும் மேல் 
உள்ளன . முருகக் கடவுள் தமது எழுத்தாணிககுச் 
சர்வ சாதாரணி என்று பெயர் சூட்டியதாகப் பெரு 
மிதத்துடன இவர் குறிப்பிடுகின்றார் . 

இவரிடம் ஆறெழுத்து அருமறையையும் , 
கிய இலக்கணப் பாடலகளையும் கேட்டு வந்த அரு 
ளாளர்கள் , புலவர்கள் பலராவர் . பல திருக்கோயில் 
களுக்குச் செனறு வழிபாடு செய்தபின் மூவர் 
தேவாரத் திருப்பதிகம் 

பெற்றதும் நடு 
நாட்டுத் திருத்தலமாக 

திருத்தலமாக விளங்குவதுமாகிய திருவா 
மாத்தூரில பத்தாண்டுகள் 

தாண்டா 
உறுதியுடன் தவம் இயற்றிய இவர் கி.பி. 1878 ல 
காலமானார் . திருவாமாத்தூரில் இவரால் நிறுவப் 
பெற்ற மடம் இப்போது 

மடாலயம் 
என்ற பெயரில் 

இயங்கி வருகிறது . 


பாடப் 


பட்டினத்தார் , வல்லாள மகாராசா , நந்தனார் 
ஆகிய திரைப் படங்களில் முக்கிய பாத்திரமேற்று 
நடித்தார் . பகதி உணர்வு மிகுந்த , இவர் பாடிய , 
திரைப்படப் பாடல்களைக் கேட்டவர்கள் உள்ளம் 
உருகி நின்றனர் . இவரது பாட்டுத் திறம் பல பாடல் 
களுக்கு நிலையான புகழைத் தந்தது எனறால மிகை 
யாகாது . தாமரை பூத்த தடாகமடி , நல்ல 
சமயமடா , பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா , 
வெண்ணிலாவும் வானும போலே துன்பம் நேர்கை 
யில் , முதலிய பாடலகள எல்லோரையும் எப்போதும் 
முணுமுணுககச் செய்தன 


எலலை 


கௌமார 


உளள 


தண்டபாணி தேசிகர் , எம்.எம் : இவர் 
தஞசை மாவட்டத்தில் 

திருச்செங்காட்டங் 
குடி எனனும் ஊருக்கு அருகே உள்ள பூவனூர் என் 
னும் சிற்றூரில் 1908 - ஆம ஆண்டு பிறந்தவர் . அதனால் , 
பூவனூர்த் தம்பி 

என்றே பலராலும் அழைக்கப் 
பட்டார் . 


திருமுறை இசையில் நல்ல புகழ் பெற்று விளங் 
கிய போதும் கருநாடக இசையில் சிறந்த பயிற்சியை 
மேற்கொண்டார் . நாதசுர வித்துவான் சத்தியாப 
பிள்ளையிடமும் வயலின வித்தகர் கும்பகோண 
இராசமாணிக்கம் பிளளையிடமும் 

நுட்பங் 
களைக் கற்றுத் தெளிந்தார் . அரிய இராகங்களைப் 
பாடுவதிலும் வல்லவராய் விளங்கினார் தேசிகர் . 


சை 


இவர் தம் தந்தையார் முததையா தேசிகர் , 
பரம்பரை வழக்கப்படி திருமுறை ஓதுவதில் சிறந்த 
வித்தகராய் விளங்கினார் . தமது குலப்பெருமை ஓங்க 
இவரே தண்டபாணி தேசிகருக்கு 

வயது 
முதலே திருமுறைப் பாடல்கவைக் கசடறக் கற்பித்து 
வந்தார் . இவர் தாயார் பாப்பம்மாள . 


இளம் 


செட்டி நாட்டரசர் இராசா சர் . முத்தையாச் 
செட்டியார் அவர்கள் இவரது தமிழிசைப் பணியைப் 
பெரிதும் போற்றியவராவர் . இவர் , அண்ணாமலைப் 
பலகலைக்கழக இசைக்கல்லூரியின் முதல்வராகப் 
பதினாறு ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் . தமிழ் 
சைச் சங்கம் ஆண்டுதோறும் நடத்தி வந்த பண 
ஆராய்ச்சிக் கூட்டத்தில் தவறாது பங்குகொண்டு 
சை ஆராய்ச்சி செய்து அரும்பணி ஆற்றினார் 


இறையருளும் , இனிமையான குரலும் , இயறகை 
யான இசை ஞானமும் பெற்ற தண்டபாணி தேசிகா 
சிறுவயதிலேயே தேவார திருவாசகப் பாடலகளைப் 
பாடுவதில் வல்லவர் 

ஆனாா . 


. 


இவர் , இளம் வயதிலேயே தம் தாய் தநதையரை 
இழந்தார் ; வறுமையில் வாடினார் . பத்து வயதுச் 
சிறுவனாக இருக்கும்போதே தேவாரப் பாடலகளைப் 
பாடிப் பெற்ற பொருளைக 

கொண்டு 
வாழ்க்கை நடத்த வேண்டும் 

எனற 

சூழ்நிலை 
ஏற்பட்டது . 


தான் 


புதுமை புகுத்த வேண்டும் ; பொருள 

சிதையா 
மல் பாட வேண்டும் ; பொருளுக்கேற்ற பண்களில் 
பாடலை அமைத்தல் 

வேண்டும் ; சொல்லிலும் , 
பணணிலும் பிழையில்லாப் பயிற்சி வேண்டும் எனனும் 
கருத்துகளில் தம் சீரிய சிந்தனையினைச் 

செலுத்தி 
வந்தவர் தேசிகர் . 

கல்லைப் பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ்ப் 
பாடல்கள் அரங்குகளில் துக்கடா போன்று 
பெறுவது கண்டு மனம் பொறாதவராய்த் தமிழ்ப் 
பாடல்களையும் ஆலாபனம் , நிரவல் , கல்பனாசுரம் 
ஆகியவற்றோடு பாடிப் பெரும் புரட்சி செய்தார் 


UTLU 


பல 


இவரது குரல வளம் அனைவரையும் ஈர்த்தது ; 
இசை ஞானம் எல்லாரையும் வியக்க வைத்தது 
மதுரைத் தேவாரப் பாடசாலையில் இவர் 
ஆண்டுகள் தேவார ஆசிரியராகப் பணி புரிந்தார் . 
அங்கே இவருக்கும் மதுரை மாரியப்ப சுவாமியொடு 
நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது . 

காரண 
மாகத் திரைப்படத் துறையில் நுழையும் வாய்ப்பு 


அதன் 


தமிழ்ப் பாடல்களை இவ்வளவு 

விரிவாகப் 
பாட முடியுமா என வினா எழுப்பியோர்க்கு விடை 
யளிக்கும் முகத்தான் கவிகுஞ்சர பாரதியார் , 


வேத 


தண்டபாணிப் பிள்ளை , நாகை 


181 


தண்டலையார் சதகம் 


கூன் , பினாங்கு முதலிய இடங்களுக்குச் சென்று வந்த 
அயல்நாட்டு அனுபவமும் இவருக்குண்டு இவர் 1922 
ஆம் ஆண்டு 

மறைந்தார் . 


சா உ . 


நாயகம் பிள்ளை , அச்சுததாசர் , மு . 

அருணாசலம் 
பிள்ளை , திரிகூடராசப்பக் கவிராயர் , சுத்தானந்த 
பாரதியார் , ஒளவை சு துரைசாமிப் பிளளை , பாரதி 
தாசன் , இராகவ இராமாநுசதாசர் , இராம . சுப்பிர 
மணியஞ் செட்டியார் , பெரிய சாமித் தூரன் , கு.சா. 
கிருட்டிண மூர்த்தி , நாரயணக் கவிராயர் ஆகியோர் 
பாடல்களுக்குச் சுரதாளக்குறிப்போடு இசையமைத்த்து 
தமிழிசைப் பாடல்கள் என்ற நூலாக வெளியிடச் 
செயதார் . அவை இக்காலத்தே பெரும்பாலான 
இசைக் கலைஞர்களால் பின்பற்றப்படுகின்றன . 


| 


தமிழில் பேரார்வம் கொண்ட தேசிகர் தமிழில் 
பெரும்புலமை பெற்றவராகவும் திகழ்ந்தார் . உன்னை 
யன்றி உற்றதுணை கடவுளை மறவாதே , சின 
மடையாதே போன்ற பல பாடலகளைத் தாமே 
இயற்றி அவற்றை இசையரங்குகளில் பாடி வந்தார் . 
தாமியற்றிய 52 தமிழ்ப் பாடல்களுக்கும் சுரதாளம் 

சையமைத்து இசைத தமிழ்ப் பாமாலை 
நூலாக வெளியிட்டார் . தருமபுர ஆதீன இசைப்புல 
வராகவும் , திருவாவடுதுறை ஆதீன முதனமை இசைப் 
புலவராகவும் திகழ்ந்தார் . 


தண்டலையார் சதகம் : படிக்காசுப்புலவ 
ரால் பாடப்பெற்ற இந்நூல் பழமொழி விளக்கம் என 
வும் படும் . பொதுவாக ஒரே 

யாப்பில் அமைந்த 
நூறு பாடல்களைக் கொண்ட நூல் சதகம் எனப் 
பெறும் . இத் தண்டலையார் சதகம் நூற்று மூன்று 
அறுசீர் ஆசிரிய விருத்தப் பாடல்களைக் கொண்டுள் 
ளது . காப்புச் செய்யுள் இரண்டும் , அதனையடுத்து 
அவையடக்கச் செய்யுள் ஒன்றும் நூலின் முற்பகுதியில் 
உள்ளன . காப்புச் செய்யுளில் பழமொழி விளக்கம் 
என்று இந்நூலைப் புலவர் குறிப்பிடுகிறார் . சுருக்கமா 
கவும் விரைவாகவும் மொழியப் பெறும் பழமொழி 
யின் உட்பொருளை அனைவரும் நனகு புரிந்து கொள 
வதற்கேற்ற வகையில் அப்பழ மொழிகளை விளக்கும் 
நோக்குடன் இந்நூல் அமைக்கப்பட்டுள்ளது . எளிய 
நடையில ஆறறொழுக்காகப் பாடலகள் அமைந்துள 
ளன . நகைச்சுவையூட்டும் பாக்கள் இந்நூலில் இடம் 
பெற்றுள்னன . பொருத்தமான நிகழ்வுகளில் நினைக் 
சப் படுவதும் , உடன் மொழியப்படுவதுமான பழ 
மொழி ஒவ்வொரு பாடலின் ஈற்றடியிலும் அமைக்கப் 
பட்டுள்ளது . மற்ற மூன்றடிகளிலும் பழமொழியை 
விளக்கும் கதைகள் , அன்றாட வாழ்வியற் செய்திகள் 
ஆகியவை இடம் பெறுகின்றன . திருக்குறள் , ஆத்தி 
சூடி போன்ற நீதி நூல்களில் உள்ள பாடலகளுக்கு 
விளக்கம் தருவனவாகவும் சில பாடல்கள் இந்நூலில் 
உள்ளன . 


என்ற 


இசையரசு , தேவாரமணி , சங்கீத சாகித்திய சிரோ 
மணி , சங்கீத கலாசிகாமணி , 

சங்கீத சாம்ராட் , 
தனித் தமிழ் இசைமணி , தமிழிசை வேந்தர் , பண்டு 
இசைப் புலவர்கோன் , திருமுறைக் காலநிதி , இசைப் 
பேரறிஞர் ஆகியவை இவர் பெற்ற பட்டங்கள் . 


| 


|| 


இவர் 1973 - ஆம் ஆண்டு காலமானார் . சமுதா 
யச் சிந்தனைகளையும் , தேசபக்தியினையும் , இறை 
உணர்வினையும் , இசை மூலம் பரப்பிய 
தொண்டு என்றும் தமிழ் கூறும் நல்லுலகம் நினைவு 
கூர்தற்குரியதாகும் . 


இவர் 


ஏ.சு. 


தண்டலை நீளநெறியராகிய சிவபெருமானை 
விளித்துக் கூறும் பாடல்கள உளளன . இறையனபின் 
திறத்தையும் இறைவனுடன ஆசிரியர் கொண்டுள்ள 
தோழமைப் பண்பினையும் தெரிவிப்பனவாக 
பாடல்கள் அமைந்துள்ளன . 

வினா - விடை 
பாங்கிலும் சில பாடல்கள் உள்ளன . தண்டலையகர் 

வளநாட்டின் கண் வாழும் மக்களின் 
மலைவளம் , நிலவளம் , நீரவளம் ஆகியவற்றைப்புகழ் 
கின்ற வகையில் இப் பாடல்கள் 

உள்ளன . 


என்ற 


எழுந்தருளிய 


1 


பயின்றார் . 


தண்டபாணிப் பிள்ளை , நாகை : இவர் 
சோழ நாட்டைச் சேர்ந்த புலவர் . நாகப்பட்டினத்தில 
கி.பி. 1891 - ஆம் ஆண்டு பிறந்தார் . அங்குள்ள வெசு 
லியன் மிசன் கல்லூரியில் , மெட்ரிகுலேசன் வரை 

மறைமலையடிகளிடம் தமிழ்க் கல்வி 
கற்றார் . இவர் புதின ஆசிரியர் ; உரையாசிரியர் ; நூல் 
வெளியீட்டாளர் . சதா நந்தர் , ஏகம்பஞ்சந்தம் , கலா 
சுந்தரி , மாயாவதி முதலிய புதினங்களை எழுதியுள் 
ளார் . இவர் திருக்குறளில் அறத்துப்பாலுக்கு மட்டும் 
உரை கண்டவர் ; திருக்கருவைப் பதிற்றுப் பத்தந் 
தாதி என்னும் நூலுக்கும் உரை செய்துள்ளார் . பவா 
எந்தம் பிள்ளை கழகத்தில் புலவராக இருந்தபோது 
யாப்பருங்கல விருத்தி , இறையனாரகப் பொருள் , 
தொல்காப்பியப் பொருளதிகாரம் முதலிய நூல்களை 
வெளியிட்டுள்ளார் . கௌதம புத்தர் வாழ்க்கை வர 
லாற்றையும் எளிய நடையில் எழுதியுள்ளார் . இரங் 


செய்ந்நன்றியறிதல் . விருந்தோம்பல் , ஈகை , 
அழுக்காறாமை ,, அருளுடைமை , தவவொழுக்கம் , 
தெய்வச் செயல , ஊழ்வினை , செல்வச் சிறப்பு முத 
லியன பற்றிய பழமொழிகள் இதில் விளக்கப் பெற் 
றுள்ளன . 


| 


இறையுணர்வும் 

அறவுணர்வும் ஒன்றோ 
டொன்று கலந்த நிலையில் பாடல்கள் இந்நூலில் 
விளங்குகின்றன . இந்நூலின் 

பாக்கள் , 

மக்களின் 
அன்றாட வாழ்வியல் அனுபவங்களை உருக்காட்சி 


தண்டனை ( கல்வி ) 


782 


தண்டனை ( கல்வி ) 


களாகப் படைக்கப் பெற்று , அரிய நீதிக் கருத்துக் 
களை எளிய மொழி நடையில் சொல்லாட்சித் 
னுடன் கூறுவனவாக அமைந்துள்ளன . பாடல்கள் 
எதுகை மோனைகளுடன் அமைந்து இனிமை பயக்கின் 
றன . ஆசிரியரின் 

உலகியல் அனுபவம் , சமுதாய 
உணர்வு , பன்னூற் பயிற்சி , தத்துவ உணர்வு நகைச் 
சுவைத் திறன முதலியவற்றைத் தண்டலையார் சத 
கம் விளக்குகிறது . 


இர.கி. 


( Detention ) இருக்கலாம் . 2 ) தண்டனையானது 
அச்சமூட்டிச் செயலூக்கம் கொடுக்க ( Delerence ) 
வல்லது . பள்ளிகளில் தண்டனை உண்டு என்பதே 
ஒழுக்கக் கேட்டுத் தொடக்கத்தை அல்லது நிகழ் 
வுறலைத் தடை செய்கின்றது . 3 ) ஒரு நிறுவனத்தின் 
நோக்கங்களை நிறைவேற்ற உதவுகின்றது . 4 ) முற் 
காலத்தில் தண்டனை ஒரு வஞ்சத் 

தீர்விற்காக 
( Retribution ) அளிக்கப்பட்டது . அதன் மூலம் 
நிலைநாட்டப்படுவதோடு , பாதிக்கப்பட்டவர்கள 
தம் உரிமையை நிறுவவும் , தீய செயலின 

விளைவு 
கள் சீர்படுத்தப்படவும் முடிந்தன . எடுத்துக்காட்டாக 
ஒரு மாணவன் உடன் மாணவனின் 

பொருளைத் 
திருடினால் திருடியவற்றைத் திருப்பியளிப்தோடு 
வேறுசில இறுதி விளைவுகளையும் அனுபவிக்க வேண 
டும் . 5 ) தணடனையானது தீங்கு செய்தவரைத் 
தூய்மைப்படுத்தவும் ( Detergent ) அளிக்கப்படுகிறது . 
தண்டனையின் மூலம் தான் இழைத்த குற்றங்களுக் 
குக் கழுவாய் தேடிக்கொளவதால் 

நீககம் 
அடைகினறான் . 6 ) தண்டனை , தணடிக்கப்பட்ட 
துலங்கலை இடைக்காலமாகவோ முழுமையாகவோ 
அரைகுறையாகவோ அடக்கப் 

பயன்படுகிறது . 
7 ) தணடனை , கற்றலில் ஒரு சிறந்த ஊக்கி யாகவும் 
பயன்படுகிறது . பரிசுப்பயிற்சி ( Reward Training ) யின் 
போது உடன்பாட்டு வலுப்படுத்துபவையோடு ( Posi 
tive Reinforcers ) தணடனை முறை துலங்கலையும் 
வலுப்படுத்துகிறது . பரிசு மட்டும் அளிப்பதைவிடப் 
பரிசையும் தண்டனையையும் சேர்த்து அளிக்கும் 
போது ( Restitution ) வலுவான துலங்கலகள ஏற்படு 
கின்றன . 8 ) தண்டனையை ஆக்க நிலைப்பட்ட 
தூண்டலாக ( Conditional Stimulus ) வும பயன்படுத் 


தண்டனை ( கல்வி ) : தண்டனையின் நோக் 
கம் , இயல்பு பற்றி ஆய்வாளரிடம் கருத்து ஒற்றுமை 
யில்லை . ஒருவனை இடருக்குள்ளாக்கி அவனது நடத் 
தையில் ஒரு திட்டமிட்ட மாற்றத்தை ஏற்படுத்த 
முயலுவதே தண்டனை என இரெட்டில் குறிப்பிடு 
கின்றார் . உரூசோ , தனது இயற்கைப் பலன் கோட் 
பாட்டில் ஒரு குழந்தை தவறிழைக்கும்போது தணடித் 
தல் கூடாது என்றும் , அக்குழந்தையானது தனது தவ 
றான நடத்தையால் ஏற்படும் பலனை அனுபவிக்க 
விட்டுவிட வேண்டும் : என்றும் பரிந்துரைக்கின்றார் . 
மனித நேயக் கொள்கையினரான மாண்டிசோரி 
அம்மையார் , பிராய்பல் 

ஆகியோர் 

பள்ளியில் 
ஒழுங்கை நிலையாட்டத் தண்டனை தேவையில்லை 
என்றே கருதுகின்றனர் . மக்கரன் கோ , பிழை செய் 
வோருக்குக் கூட்டாணமையின் தரங்களை நிறைவு 
செய்யாமல் அவற்றைக் கைவிட்டதை உணர்த்துதலே 
சிறந்த தண்டனை 

குறிப்பிடுசினறார் . 
தாரிண்டைக்கு , தனது விளைவு விதியில் ஒரு குறிப் 
பிட்ட தீயசெயலுடன் தொடர்புடைய தண்டனை 
யானது அச்செயலை மறுபடி செய்யவேண்டுமென்ற 
மனச்சார்பினைப் பலவீனப்படுத்தும் என்று 

கூறு 
கினறார் . இசுகின்னர் , உடன்பாட்டு வலுப்படுத்து 
பவற்றை நீக்கி வெறுப் பூட்டும் தூண்டலை அளிப் 
பதே தண்டனை என வரையறுக்கின்றார் . சாலொ 
மோன் , தணடனை என்பது ஒரு துலங்கல் என்றும் , 
தனிமனிதன் அதை விலக்க அல்லது அதனின்றும் 
வீடுபட முயல்கிறான் என்றும் கூறுகின்றார் . 
வியலறிஞரான பிராய்டு , தண்டனையைப் பற்றிக 
குறிப்பிடும்போது அது புற அதிர்ச்சிப் புணணை 
( Trauma ) ஏற்படுத்துகின்றது எனச் சாடுகின்றார் . 


பாவ 


என்று 


| 


தலாம் . 


( 


I 


| 


| 


1 


| 


உள 


|| 


தண்டனையளிப்பதன் நோக்கங்கள் : 1 ) விருமபத 
தகாத நடத்தையை நிறுத்தியோ , விரும்பத்தக்க 
நடத்தையைத் தூண்டியோ நடத்தையில் 

உடனடி 
யான நடத்தை மாற்றத்தைத் தணடனை ஏற்படுத்த 
வல்லது . பள்ளிகளில் நடத்தை மாற்றத்தை ஏற் 
படுத்த ஆசிரியர் பலதரப்பட்டது.தண்டனை முறை 
களைக் கையாளுகின்றார் . அது தடுமாற்றத்தை ஏற் 
படுத்தும் கருததுக் குறிப்பாகவோ , வலுக்கட்டாய 
மாகப் பள்ளியில் நேரங் கடந்து தங்கவைத்தலாகவோ 


தண்டனையின் வடிவங்கள் : தண்டனையின் வடி 
வங்கள் எண்ணக்குலைவை ( Frustration ) ஏற்படுத்து 
பவையாகவோ , வேதனை ( Pala ) அளிப்பவையா 
கவோ இருக்கலாம் . உரிமைகளைக் கவர்ந்துகொள் 
ளும்போது எண்ணக்குலைவு ஏற்படுகிறது . வேதனை , 
மனஉளைவை ( Discomfort ) ஏற்படுத்துகின்றது . 
முன்பு உலகமெங்குமுள்ள பள்ளிகளில் 

கசையடி 
( Corperal Punishment ) போன்ற உடல் சார்ந்த தண 
டனைகளும் , ஏளனம் போன்ற வசவுகளுமே தண்ட 
னைகளாக அளிக்கப்பட்டு வந்தன . இன்றைய கலவி 
யாளர் 

பெரும்பாலும் மாணவரை உரியநேரங் 
கடந்து தங்கவைத்தல் , மாணவர்களின் சிறப்புரிமை 
களைப் ( பள்ளிக் குழுக்களில் அங்கத்தினர் , 

விளை 
யாட்டு , சுற்றுலா போனறவற்றின கலந்து கொள்ளல் ) 
பறித்தல் போன்ற எண்ணக்குலைவை ஏற்படுத்தும் 
தண்டனைகளையே பயன்படுத்துகின்றனர் . 


தண்டனை ( கல்வி ) 


783 


தண்டனை ( கல்வி ) 


மாணவர் 


தவ 


பய 


நீக்கம் செய்தலைச் சில 

வா வேறகக 
கூடிய இடை ஓய்வளித்தலாகவே ( Welcome Respite ) 
கருதுகின்றனர் . வகுப்புக்கு வாராமையைப் 
னுள்ளது ( எடுத்துக்காட்டாகத் தன நண்பர்களுடன 
திரைப்படம் பார்க்கச் செல்லுதல் ) எனறு கருதும் ஒரு 
மாணவனுக்குத் தண்டனையாகப் பள்ளியில் நேரங் 
கடந்து தங்கவைத்தல் என்ற சட்டக் கட்டுப்பாட்டை 
விடவகுப்புக்குவாராமை முக்கியத்துவத்தில் மேம்படு 
கிறது . தணடனை பற்றிய புலன்காட்சி மாணவனின 
வயது , பால் , தணடிப்பவருக்கும் அவனுக்குமிடையே 
யுள்ள தொடர்பு ஆகிய பல காரணங்களைப் 
பொறுத்தது . 


என்ற 


மாண 


மாண 


தண்டனையின் 

குறைபாடுகள் : தண்டனையின 
விளைவுகள் நிகசயமானவையல்ல . தண்டனை 
ஆசிரியர் , பள்ளி , சமூகம் ஆகியவற்றின்மேல் 
றான் மனப்பானமையையும் , வெறுப்புணர்ச்சியையும் 
தோற்றுவிக்கும் . எடுத்துக்காட்டாகப் பள்ளியிலிருந்து 
நீக்கம் செய்தல் , மதிப்பெண்களைக் குறைத்தல் , அதிக 
அளவு வகுப்பு வேலை , வீட்டு வேலையளித்தல் 
போன்றன பள்ளி வேலை வெறுக்கத் தக்கது 
எண்ணத்தை ஏற்படுத்தும் . தண்டனைகள் , 
வர்கள் தொடர்ந்து கற்பதறகே இடையூறு செய்ய 
வல்லவை . தண்டனை, மாணவர்களின் தன்மானத் 
தைக் குறைக்கும் . ஒரு மாணவன் குறிப்பிட்ட ஒரு 
தவறுககாகத் தண்டிக்கப்படுவதைப் பார்க்கும் பிற 
மாணவரும் அந்நிகழ்ச்சியால் பாதிக்கப்படுகின்றனர் 
என்ற அலைவிளைவுக் ( Ripple Effect ) கருத்து சில 
சமயங்களில் ஆசிரியர் விரும்பும்வகையிலும் , சில சமயங் 
களில் விரும்பாத வகையிலும் எழக்கூடும் . தண்டனைப் 
பயம் ஆசிரியருக்கும் மாணவருக்குமிடையேயுள்ள 
உறவைப் பாதிக்கிறது தண்டனை குழந்தைகளின 
மன வளர்ச்சிக்கு ஊறு விளைவிக்கின்றது . தண்டனை 
களின் தரம்பற்றி முடிவு எடுப்பது மிகக் கடினம் . எளிய 
தண்டனை என ஆசிரியர் நினைப்பது மாணவருக்கு 
மிகக் கடினமானதாகத் தோனறக்கூடும் . எடுத்துக் 
காட்டாக விரிவுரையாக அளிக்கப்படும் தண்டனை , 
குறைகண்டுபிடித்தல் போன்றவை 

சாட்டையடியை 
விடக் குழந்தையின் மன வளர்ச்சியில டையூறறை 
விளைவிக்கின்றன . தண்டிக்கப்பட்ட குழந்தைகளின் 
பின் நிலைமை முன்னிருந்த நிலைமையைவிட சீர் 
கேடடைவதையும் பார்க்கலாம் . கல்வியின் குறிக் 
கோள் , பயத்தினின்று விடுதலை எனறே இருத்தல் 
வேண்டும் . கீழ்ப்படியாமைக்குத் தண்டித்தல் என்பது 
ஆசிரியர் தம்மை முழுமுதற் கடவுளாகப் பாவித்துத் 
தீர்ப்பளித்தலேயாகும் . தன் கட்டுப்பாடுடைய குழந் 
தைக்குத் தண்டனையே தேவையில்லை வல்லாணமை 
நிருவாகமுடைய பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் 
தற்கட்டுப்பாடு வளர்ச்சி அடைவதைத் தண்டனை 
தடுக்கின்றது . 


பல 


தண்டனையும் சட்டமும் ; பிரம்பைக் கையாளா 
தவன தன் மகனைப் பகைக்கிறான என்பது சாலமன 
அரசரின கூற்று . அனறு ஆசிரியர்கள மாற்றுப் பெற 
றோர்களாகவே கருதப்பட்டு வந்தமையால் 
வர்களைத் தணடிகக ஆசிரியர்களுக்கு அதிக அளவில் 
உரிமை அளிககப்பட்டது . ஆனால இன்றோ , 
நாடுகள குழந்தைகளின உரிமைகளைப் பாதுகாக்கச் 
சட்டங்கள இயற்றியுள்ளன . மாணவரைத் தண்டித் 
தல என்ற நீதிமுறைமை விவாதத்திற குரிய ஒன்றாக 
உள்ளது . குற்றவாளிகளைத் தண்டித்தலுக்கும் , வகுப் 
பில் ஒழுங்கை நிலை நாட்டுதலுக்குமிடையே பெருத்த 
வேறுபாடு உள்ளது என ஆயவாளா கருதுகின்றனர் . 
பளளிகளிலுள்ள பெரும்பான்மையான 
நடத்தைச் 
சிககல்கள கற்பித்தலில தரக்குறைவு , பொருந்தாத 
கலவி ஏற்பாடு , ஆசிரியரின தீர்ப்பளித்தலில் நெறி 
பிறழ்ச்சி ஆகியவற்றாலேயே ஏற்படுகின்றன . 

முறைகள் பண்பாட்டிற்கேற்ப வேறுபடு 
கின்றன . கசையடி போன்ற உடல சார்ந்த 

தண்ட 
னைகளைப் பல நாடுகள கணடிக்கினறன. வகுப்பைத் 
துப்புரவு செய்தல் முதலியன சில பள்ளிகளில் தண்ட 
னையாக அளிக்கப்படுகின்றன . வேறுசில பளளிகளில் 
அது கல்விச செயலகளுள ஒரு பகுதியாகவே அமை 
கிறது . 


1 


தண் 


டனை 


விரும் 


பயனை 


தண்டனையின் புலன்காட்சி : 

மாணவனின் 
தன்டணை பற்றிய 

புலன்காட்சி 

தணடனையின் 
நிருணயிக்கின்றது . 

எடுத்துக்காட்டாக 
மாணவர் சிலர் தமக்களிக்கப்படும் தண்டனை 
களைப் பரிசாகவே கருதுகின்றனர் . பள்ளிக்கு மட்டம் 
போடும் ஒருவனை ( Truant ) இடைக்காலமாக நீக்கம் 
செய்யும் போது அவனுக்கு வேதனையோ எண்ணக் 
குலைவோ ஏற்படுவதிலலை . ஏனெனில் அம்மாணவன் 

தவிர்க்கவேண்டிய , மகிழ்வளிக்காத 
ஒன்றாகவே கருதியுள்ளான் . 

ஒருவனது நடத்தை 
முன்னேறும் வரை 

வகுப்புச் செயல்களிலிருந்து 


பல கல்வியியலாளாகள் தண்டனையை 
பத்தகாத ஒரு சொல்லாக இன்று கருதுகின்றனர் . 
ஆசிரியர் தம் குறைகளை மறைக்கும் பாதுகாப்பு 
அரணாகத் தண்டனையைப் பயனபடுத்தலாகாது . 
தணடனையை முழுவதுமாகத் தவிர்த்தல் கூடாது . 
தண்டனையைவிட உடன்பாட்டு வலுப்படுத்து 
பவையே சிறந்ததென்ற இசுகின்னரின் கூற்றும் தண் 
டனை புற அதிர்ச்சிப்புணணை ஏற்படுத்து மென்ற 
உளநலப் பகுப்பாய்வாளர் பிராய்டின கருத்தும் சில 
சூழல்களிலேயே பொருந்தும் . தணடனையைக் கல்வி 
யில் ஒரு ஊக்கியாகவும் , மாணவர்களிடையே விரும் 


பளளியை , 


தண்டனைக் கோட்பாடு 


784 


தண்டனைக் கோட்பாடு 


வய 


பத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தி ஒழுங்கை நிலை 
நாட்டும் ஒன்றாகவும் பயன்படுத்தலாம் என்பதில் சிறி 
தேனும் ஐயமிலலை . 


சா.வி. 


பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் குற்றம் 
செய்தால் தணடனை குறையும் . பதினெட்டு 
திற்கு மேற்பட்டவர்கள் குற்றம் செய்தால் உறுதி 
யாகத் தண்டிக்கப்படுவார்கள . பயன் வழிக் கொள்கை 
யினர் கூறும் தண்டனைக் கொளகை பயன் தர வல் 
லது . குற்றங்களைக் கண்டித்துத் தடுத்து நிறுத்துதல் 
வேண்டும் . அப்பொழுது தான் குற்றங்கள் குறையும் ,; 
களவு செய்கிறவன சொத்தைப் பறி முதல் செய்து 
விடலாம் ; கொலை செய்தவனைத் தூக்கிலிடலாம் . 


பொது 


மூலம் 


கூறு 


தடுத்தல் கொள்கை பின்வருமாறு விளக்கப்படு 
கிறது . பயன்வழிக் கொள்கையினர் குற்றம் செய் 
கின்றவனைக் கடுமையாகத் தணடிப்பதன் 
பிறரை அத்தகைய குற்றங்கள் செய்யாமல் தடுக் 
கலாம் என்று கூறுகின்றனர் . பயன்வழிக் கொள்கை 
யினர் சிறிய குற்றங்களுக்குப் 

பெரிய தண்டனை 
வழங்குவதை எலலோரும் குறை கூறுகின்றனர் . குற் 
றம் செய்தால் தண்டனை கிடைக்கும் என அஞ்சுவத 
னால் குற்றம் செய்வது குறையும் . 

சில சூழ்நிலைகளில் தவிர்க்க முடியாமல் சிலர் 
குற்றம் புரிகின்றனர் . ஒரு பித்துப் பிடித்தவன் குற்றம் 
செய்கிறான் . அவனுக்குத் தான் செய்வது குற்றம் என் 
பது தெரியாது . 

அதனால 

அது குற்றமாகாது . 
ஆனால் , சிலர் குற்றம் , என்று தெரிந்தே குற்றம்புரி 
கின்றனர் . அவர்களால் குற்றம் செய்வதைத் தவிர்க்க 
முடியவில்லை 

இயல்பினால உந்தப்பட்டுச் சிலர் 
குற்றம் புரிகின்றனர் . இவர்களைத் தண்டிப்பதைவிட 
படிப்பித்துச் சீர்திருத்துவது மேலாகும் . இவர்கள் 
மருத்துவமனைகளுக்குப் போகவேணடியவர்கள் . 


தண்டனைக் கோட்பாடு : 
தண்டனை 
என்ற சொல் ஒரு குற்றவாளிக்கு அரசு கொடுக்கும் 
தண்டனையையும் குழந்தைகளுக்குப் பொறறோர்கள் 
கொடுக்கின்ற தண்டனையையும் குறிக்கும் . 
வாகக் கூறுமிடத்து தண்டனை மகிழ்சியளிக்கக் கூடிய 
தன்று , எப்பொழுதும குற்றவாளியே தண்டனைக் 
குரியவன் . சட்டப்படி குற்றவாளி தண்டனையடை 
கிறான் . தத்துவக் கணணோட்டத்தில் பாாக்கு 
மிடத்துத் தண்டனை அளிப்பதன் நோக்கம் மனிதன 
குற்றங்கள சொய்யாமலிருப்பதற்காக என்று 
கினறனா . குற்றம் செய்கிறவனைத் தண்டிக்காமல 
இருந்தால் குற்றங்கள் மிகுதியாகும் . ஆகவே , ஒரு 
குற்றவாளி தண்டனை அனுபவிக்கின்றதை மற்றவர் 
கள பார்க்கும் போது குற்றச்செயலைச்செய்ய அஞ் 
சுவர் . அதனால் குற்றம் குறையும் . 
தண்டனைக் 

கோட்பாட்டில் , பழிவாஙதல் 
( Retributive ) , சீர்திருத்தல் ( Reformative ) , முன் கூட் 
டியே தடுத்தல் ( Deterrent ) 

மூன்று வித 
கொள்கைகள் காணப்படுகின்றன . பழிவாங்கும் 
கொள்கையாவது ஒருவன் ஒரு கன்னத்தில் 

அடித் 
தால் , அடித்தவனை உடனே அவன் கன்னத்தில் அடிக் 
கும்படி சொல்வதாகும் . இது சரியன்று என அறவியல் 
தத்துவ ஞானிகள் கூறுகிறார்கள் . இத்தகைய செயல 
மேலும் மேலும் குற்றம் புரிவதைத் 

தூண்டுமே 
யன்றித் தடுத்து நிறுத்தாது . தணடனை அளிப்பதன் 
நோக்கததையே கெடுத்துவிடும் . மனத்தில் பழிவாங் 
கும் எண்ணம் வளர்ந்து 

| கொண்டேவரும் . 

சிலா 
நன்மை செய்கிறவனுக்கு நலலதும் , தீமை செய்கிற 
வனுக்குத் தீமையும் அளிப்பதே நல்லது என்று கருது 
கின்றனர் . ஈவிங்கு ( Ewing ) என்பவர் எல்லோருள 
ளத்திலும் சட்டத்தை மீறுகிறவன் தண்டிக்கப் 
படுவான் என்ற . எண்ணம் எப்பொழுதும் இருந்து 
கொண்டேயிருப்பதற்குத் தண்டனை தேவை என் 
கிறார் . சட்டத்தை மக்கள மதிக்க வேண்டுமானால் 
தணடனை இன்றியமையாதது . ஆயினும் குற்றமற்ற 
வன் தண்டிக்கப்படக் கூடாது . சில வேளைகளில் ஒரு 
குற்றமும் செய்யாதவனும் தணடிக்கப்படுகிறான் . 
குற்றம் செய்கின்றவன் தப்பித்து விடுகின்றான் . ஆகை 
யினால் , மேற்கூறிய கொள்கையில் சில குறைபாடு - 
கள் காணப்படுகின்றன . குற்றத்திற்கேற்பத் 
டனை அமைய வேண்டும் . சிறிய குற்றம் செய் 
தவனுக்குப் பெரிய 

தண்டனையும் , பெரிய குற்றம் 
செய்தவனுக்குச் சிறிய தண்டனையும் அமையக் 
கூடாது . 


என்று 


சிலர் சீர்திருத்தல் கொளகையில் நாட்ட முடை 
யவராக யிருக்கின்றனர் . குற்றவாளிகளைத் திருத்த 
வேண்டும் . ஏனென்றால் சீர்திருத்தக் கொள்கையின 
படி குற்றவாளி தன்னைச் சமுதாயம் 

எவ்வாறு 
மதிக்கிறது என்பதனைக் 

கண்டு தன்னை மாற் 
றிக் கொள்ள முடியும்படி செய்யவேண்டும் . அப்படி 
நினையாவிட்டால் சீர்திருத்தம் இயலாது . 


| 


தண்டனைக் கொள்கையானது சீர்திருத்தம் செய் 
கின்ற தன்மை உடையதா என்று ஆராய வேண்டும் . 
குற்றவாளி குற்றங்களை உணர்ந்தால் சீர்திருந்த 
வாய்ப்பு உண்டு . தடுத்தல் கொள்கையானது ( Deter 
rent theory Punishment ) எல்லா விதக் குற்றங்களுக் 
கும் பொருத்தமானதா என்று அறிய வேண்டும் . 
பலர் குற்றங்களினால் அடைகின்ற தணடனைகளைப் 
பற்றிச் சிந்திக்காமல் குற்றம் புரிகின்றனர் . சிலர் குற் 
றங்களைத் திரும்பத்திரும்பத் தண்டனை அனுபவித்த 
போது செய்து 

கொணடேயிருக்கின்றனர் . குற்ற 
வாளிகள் சிலர் கடுந்தண்டனை 

கிடைக்கும் 


தண 


என்று 


| 


தண்டனைத் தணிப்பு 


785 


தண்டனைத் தணிப்பு 


அறிந்தவுடன் கடத்தல் தொழிலைக் கைவிடுகின் 
றனர் . கற்பழித்தலும் , கொள்ளையடித்தலுமான 
பெருங்குற்றங்களைச் செய்ய அஞ்சுகின்றனர் . 

இரா.கோ. 


பிட்ட எவ்வித கால எல்லைக்குள்ளும் விதிக்கக் கூடிய 
மெய்க்காவல் தண்டனையாகவும் : 4 ) மெய்க்காவல் 
தணடனையைத் தண்டத்தொகையாகவும் மாற்றலாம் 
உரிய அரசுக்கு மேற்கண்ட 

அதிகாரங்கள் 
இந்தியக் குற்றவியல நடைமுறைச் சட்டத்தின் 433 
ஆம் பிரிவின் கீழ்த் தரப்பட்டுள்ளன . 


துணை நூல்கள் : 
Bradley , F.H. , Ethical Studies , London . 1876 . 
Ewing , A.C. , The Morality of Punishment 

London , 1929 . 


தண்டனைத் தணிப்பு : நீதிமன்றத்தால 
உயர்ந்த அளவு தண்டனைவிதிக்கப்பட்டிருந்து அதனை 
உரிய அரசு ( Appropriate Government ) குறைவான 
| அளவு தண்டனையாக மாற்றித் தணித்தல் 
தண்டனைத் தணிப்பு ( Commutation of Sentence ) 
எனப்படும் . இதனைக் குறித்த விதிமுறைகள் இந்தியத் 
தண்டனைச் சட்டத்தின் 54 , 55 மற்றும் 55 - அ பிரிவு 
களிலும் இந்தியக் குற்றவியல் நடைமுறைச் சட்டத் 
தின் 433 ஆம் பிரிவிலும் கூறப்பட்டுள்ளன . 


இந்தியத் தணடனைச் சட்டத்தின் 51 - ஆம் பிரிவு 
மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு 
வழக்கிலும் , உரிய அரசு , குற்றவாளியின இசைவு 
இல்லாமலேயே அத்தணடனையைப் பதினான்கு 
ஆண்டுகளுக்கு மிகைப்படாத சிறைத் தண்டனை 
களுள் எந்த ஒருவகைத் தண்டனையாகவும் , அதா 
வது கடுங்காவல் தணடனையாகவோ 

மெய்க் 
காவல் தண்டனையாகவோ மாற்றலாம் எனக் கூறு 
கிறது . 


உரிய அரசு எனபது இந்திய ஒன்றிய நிருவாக 
அதிகாரத் தொடர்பான ஒரு பொருணமை குறித்த 
சட்டம் எதற்கும் எதிரான ஒரு குற்றத்திற்காகத் 
தொடுக்கப்பட்ட வழக்குகளில் நடுவண அரசு ஆகும் . 
மா நிலத்தின் நிருவாக அதிகாரத் தொடர்பான 
ஒரு பொருண்மை குறித்த சட்டம் எதற்கும் எதிரான 
ஒரு குற்றத்திற்காகத் தொடுக்கப்படும் வ 
வழக்குகளில் 
உரிய அரசு மாநில அரசு ஆகும் . 


உரிய அரசுக்கு மேற்கண்ட பிரிவுகளில் வழங்கப் 
பட்டிருக்கும் அதிகாரங்கள் விருப்பத் தேர்வு அதி 
காரங்களாகும் . அவற்றை உரிய அரசு நன்முறையில் 
பயன்படுத்துதல் வேண்டும் . அதிகாரங்களை அரசி 
யலுக்ாகப் பழிவாங்கும் பொருட்டுப் பயன்படுத்துதல் 
கூடாது . அது போன்றே தன் கட்சிக்காரருக்கு ஆதர 
வாகவும் பயன்படுத்துதல் கூடாது . 


உரிய அரசு 

நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட 
தண்டனையை இந்தியக் குற்றவியல் சட்டத்தின் 432 
ஆம் பிரிவின் கீழ் அப்போதைக்கு நிறுத்தி வைக 
கலாம் . அல்லது அத்தண்டனையைக் குறைத்திட 
லாம் . தீர்ப்புத் தண்டனை ( Conviction ) அளித்தல் 
என்பது நீதிமுறைப் பணி . அதனை நிறைவேற்றும் 
பொருட்டு உரிய அரசு தணடனையைக் குறைத்தோ , 
தணித்தோ வேறெந்த வகையிலும் மாற்றியோ 
அமைக்கலாம் . ஆனால் , தீர்ப்புத் தண்டனையையே 
மாற்றிடுதல் இயலாது . உரிய அரசு தண்டனையை 
அப்போதைக்கு நிறுத்தி வைத்தல் அல்லது தணித்தல 
நீதிமன்றம் விதித்த தணடனையை மாற்றிமைத்தல் 
இயலாது . நீதி மன்றத்தின் அதிகாரத்தில் குறுககிடு 
தல் கூடாது . உரிய அரசு தண்டனையைத் தள்ளுபடி 
செய்தல் விடுதலைத் தீர்ப்பு ( Acquittal ) அன்று . 
தடனை விதிக்கப்பட்டவர் அவ்வேளையிலும் தணட 
னையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் . அது 
போன்றே உரிய அரசு தண்டனையைத் தணித்தலும 
விடுதலைத் தீர்ப்பு அன்று . தண்டனையைத் தணிக் 
கும்போது உரிய அரசு சில குறிப்பிட்ட நிபந்தனை 
களுடன் தணிக்கலாம் . 
உரிய அரசு 

குற்றவாளியின் இசைவு இல்லா 
மலேயே அ ) மரண தண்டனையை , இந்தியத் 
தண்டனைச் சட்டத்தில் கூறப்பட்டுள்ள எந்தவிதத் 
தண்டனையாகவும் 2 ) ஆயுட் சிறைத் தண்ட 
னையைப் பதினான்கு ஆண்டிற்கு மிகைப்படாத 
- சிறைத் தண்டனை அல்லது தண்டத் தெகையாகவும் ; 
3 ) கடுங்காவல் தண்டனையை , அவருக்குக் குறிப் 


உரிய அரசு ஒரு குறிப்பிட்ட சாதி , இனம் அல்லது 
பிரிவைச் சேர்ந்த தண்டனையடைந்தவர்களுக்குத் 
தண்டனையைக் குறைத்தாலோ தணித்தாலோ 
பாதிக்கப்பட்ட வேறு இனத்தினர் அல்லது சாதி 
யினர் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் 15 
ஆம் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை 
உரிமையை நாடலாம் . ஏனெனில் அவ்வாறு நாடுதல் 
உரிய அரசியல் அமைப்புச் சட்டத்தால் வழங்கப் 
பட்டுள்ள உரிமைகளுக்கு உட்பட்டதாகும் . விருப்பத் 
தேர்வு அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு 
ஆதரவாகவும் மற்றையோருக்கு எதிராகவும் பயன 
படுத்துதல் கூடாது . 
தண்டிக்கப்பட்டவருக்கு ஆயுட் சிறைத் 

வழங்கப்பட்டிருக்குமாயின் அவர் அத் 
தண்டனையை , உரிய அரசு குறைத்தாலன்றித் தம் 


தண் 


டனை 


வா . க . 9 - 50 


-- 


தண்டனைத் தீர்ப்பு 


786 


தண்டனைத் தீர்ப்பு 


ஆயுள் முழுவதும் சிறையிலிருந்து தண்டனையை 
அனுபவித்தல் வேண்டும் . தண்டனையைத் தணிக் 
கும் 

பொருட்டுக் சொடுக்கப்பட்ட விண்ணப்பங் 
களைக் காலந்தாழ்த்தாமல் முடிவு செய்தல் நிருவாக 
ஆட்சித் துறையின் கடமையாகும் . நிருவாக ஆட்சித் 
துறை தனக்குத் தானே விதிகளை 

வகுத்துக் 
கொண்டு கூடிய மட்டும் விண்ணப்பம் கொடுக்கப் 
பட்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் முடிவு 
செய்தல் வேண்டும் என இந்திய உசச நீதிமன்றம் 
ஒரு தீர்ப்பில் கூறியுள்ளது . ( சேர் சிங்கு எ . பஞ்சாபு 
அரசு - 1983 ) . காலந்தாழ்த்துவது நீதி நன்முறையில் 
வழங்குவதற்கு எதிரானது . விண்ணப்பதாரருக்குத் 
துன்பத்தை தருவது ; காலந்தாழ்த்துவதால நீதி 
மன்றத்தின்பால் மக்களுக்குள்ள நம்பிக்கை குறைந்து 
விடும் . 


குற்றம் 


இளஞ்சிறார்கள் அல்லது சிறுவர்கள் குற்றம் 
செய்தார்களெனத் தீர்மானிக்கப்பட்ட வேளையில் 
தணடனைத் தீர்ப்பு வழங்கப்படுவதில்லை அவர் 
களைக் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ( Accused ) எனக் 
கூறுதல் கூடாது . தவறு செய்தோர் ( Deliquent ) எனறே 
கூறுதல் வேண்டும் . அவர்களைச் சாதாரண நீதி 
மன்றங்களில் விசாரணை செய்தல் கூடாது . அவர் 
கள் ஏன் தவிர்க்கப்பட வேண்டிய செயல்களைச் 
செய்தார்கள் என்பதைச் சிறுவர் நீதிமன்றங்கள தாம் 
ஆராய்தல் வேண்டும் சிறுவர்களுக்குத் தண்டனை 
வழங்கப்படுவதில்லை . மாறாகப் பயிற்சியும் பராமரிப் 
புமே அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன . குற்றம் 
சாட்டப்பட்டவாகளை விடுவித்தல் ( Discharge ) 
தண்டனைத் தீர்ப்பாகாது . அதுபோன்றே 
சாட்டப்பட்டவர்களை நீதிமன்றக் காவலிலோ 
காவல் துறைக் காவலிலோ வைத்தல தண்டனைத் 
தீர்ப்பாகாது . நீதிமன்ற நடவடிக்கைகள் தணடனைத் 
தீர்ப்பு நிலைக்கு வந்த நிலையில் தண்டனைத் 
தீர்ப்பு வழங்காமல் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட 
வரின் வயது , குணம் , அவர் குற்றம் செய்த சூழநிலை 
கள் , அவருடைய மனநிலை மற்றும் உடலநிலை முத 
லியவற்றைக் கருத்திற் கொண்டு நனனடத்தைக் கண 
காணிப்பில் அலலது 

மன்னிப்பளித்து விடுதலை 
செய்யலாம் . 

ஒருவருக்குத் தண்டனைத் தீர்ப்பை எதிர்த்து 
மேன் முறையீடு செய்யும் உரிமை உண்டு . மாநகரக் 
குற்றவியல் நீதிமன்றம் அல்லது உதவிக் குற்ற விசா 
ரணை அமர்வு நீதிமன்றம் 

அல்லது 

முதலவகுப்பு 
அல்லது இரண்டாம் வகுப்புக் குற்றவியல நீதிமன்றம் 
தணடனை அளித்தபோது அல்லது நன்னடத்தைக் 
கண்காணிப்பில் ஒருவர் விடுவிக்கப்படும்போது அவர் 
சில நிபந்தனைகளுக்குட்பட்டு மாவட்டக் குற்ற 
விசாரணை அமர்வு நீதிமன்றத்தில் மேன் முறையீடு 
செய்யலாம் . 

குற்ற விசாரணையின் போது மாவட்ட அமர்வு . 
நீதிமன்றத்தால் அல்லது கூடுதல் மாவட்ட அமர்வு 
நீதிமன்றத்தால் அல்லது வேறெந்த நீதிமன்றத்தால் 
ஏழாணடிற்கு மேல் சிறைத் தண்டனை வழங்கப்பட்டி 
ருக்குமாயின் அத்தண்டனைத் தீர்ப்பை எதிர்த்து 
உயர் நீதிமன்றத்தில் மேன் முறையீடு செய்யலாம் . 


தண்டனையைத் தணிக்கும் பொருட்டு முடிவு 
மேற்கொள்ளும்போது உரிய அரசு தண்டனை வழங் 
கிய நீதிமன்றத்தின கருத்தினைக் கேட்கலாம் . எல்லா 
வழக்குகளிலும் நீதிமன்றத்தின் கருத்தினை உரிய 
அரசு நாட வேண்டியதிலலை . அவ்வாறு நீதிமன்றம் 
அளிக்கும் கருத்துகள உரிய அரசினைக் கட்டுப்படுத்து 
வன அல்ல . நடைமுறையில் ஒரு சில சூழ்நிலைகளில் 
மட்டுமே உரிய அரசு நீதிமன்றத்தின கருத்தினை 
நாடுகிறது . 

தண்டனைத் தீர்ப்பு : குற்றம் சாட்டப்பட்ட 
வர் குற்றம் புரிந்தவரென நீதிமன்றம் தீர்வு செய்து 
கூறுதல் தணடனைத் தீர்ப்பு எனப்படும் . குற்றம் 
சாட்டப்பட்டவர் குற்றம் செய்தாரா இல்லையா 
என்பதை முடிவு செய்வது குற்றவியல் நீதிமன்றங் 
களின் தலையாய கடமை ஆகும் . குற்றம் சாட்டப் 
பட்டவர் தாம் குற்றத்தைச் செய்தார் என ஐயத்திற 
கிடமின்றி மெய்ப்பித்தல் அரசு அல்லது குற்றம் சுமத்து 
பவரின் கடமையாகும் . இக்கடமையை நிறைவேற்றி 
னால் தான் குற்றவியல் நீதிமன்றம் தண்டனைத் 
தீர்ப்பை வழங்கும் . கடமையைக் குற்றம் சுமத்துபவர் 
நிறைவேற்றாதபோது அல்லது குற்றம் சாட்டப்பட்ட 
வர் குற்றம் செய்திருப்பாரா என்பதில் ஐயம் ஏதாவது 
இருக்கும் போது அது குற்றம் சாட்டப்பட்டவருக்குப் 
பயன்படுத்தப்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தால் விடு 
தலைத் தீர்ப்பு வழங்கப்படும் . குற்றம் சாட்டப்பட் 
பட்டவர் குற்றம் புரிந்தாரென மெய்ப்பிக்கப்படும் 
வரையில் அவர் மாசற்றவர் என்றே துணிபு கொள 
ளப்படும் . 

ஒருவர் குற்றம் செய்தார் என நீதிமன்றம் முடிவு 
செய்யும் போது அல்லது அவர்தாம் நான் குற்றஞ் 
செய்தேன் என ஒப்புக்கொண்ட போது நீதிமனறம் 
தணடனைத் தீர்ப்பு வழங்கும் . 


மீ.அ. 


அசாதாரண முதலேற்பு அதிகார வரம்பைப 
பயன்படுத்திக் குற்றவிசாரணை செய்து ஒருவருக்கு 
உயர் நீதிமன்றம் தணடனைத் தீர்ப்பு வழங்குமாயின் , 
இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு மேன்முறையீடு செய்ய 
லாம் . 


மாவட்ட அமர்வு நீதிமன்றம் விடுதலைத் 
தீர்ப்பு வழங்கிய வழக்குகளை மேல்முறையீட்டால் 


தண்டனைத் தீர்ப்பு 


787 


தண்டி 


1 


உயர் நீதிமன்றம் விசாரணை செய்து , குற்றம் சாட்டப் 
பட்டவருக்கு மரண தண்டனை அலலது ஆயுட்காலச் 
சிறைத் தண்டனை அல்லது பத்து ஆண்டு 

அல்லது 
அதற்கு மேலான காலச் சிறைத் தண்டனை வழங்கு 
மாயின் , அத்தண்டனைத் தீர்ப்பை எதிர்த்து இந்திய 
உச்ச நீதிமன்றத்திற்கு மேன்முறையீடு செய்யலாம் . 


கூற விரும்புவதாக ஒரு கடிதத்தில் எழுதி , தண்டத் 
தொகையையும் அக்கடிதத்தையும் அஞ்சல் மூல 
மாகவோ அல்லது வேறு ஒருவர் மூலமாகவோ அனுப் 
பலாம . நீதிபதி தம் விருப்பத் தேர்வைப் பயன் 
படுத்திக் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராகத் 
தண்டனைத் தீர்ப்பை வழங்கலாம் . வழக்குரைக்க 
வழக்கறிஞ்ரைக் குற்றம் சாட்டப்பட்டவர் அமர்த்த 
லாம் . அப்போது வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்ட 
வருக்கு மாறாகக குற்ற ஏற்புரை கூறினால் நீதிபதி 
அதனைப் பதிவு செயது குற்றம் சாட்டப்பட்டவருக் 
குத் தண்டனைத் தீர்ப்பு வழங்கலாம் . 


கீழ் நீதிமன்றங்களில் விசாரணைக்குட்பட்ட வழக் 
குகளை உயர் நீதிமன்றம் தன் அதிகார வரம்பிறகுள் 
எடுத்துக் கொண்டு , அக்குற்ற விசாரணையில் குற்றம் 
சாட்டப்பட்டவருக்கு மரண தண்டனையை உயாநீதி 
மன்றம் வழங்கினால் , அத்தீர்ப்புத் தண்டனையை 
எதிர்த்து மேன்முறையீடு செய்யலாம் . 


ஒருவர் ஒரு குற்றம் செய்தார் எனக் குற்றம் 
சாட்டப்பட்டுக குற்ற விசாரணை செய்த வேளையில் , 
குற்றப் பொருணமைகள மெய்ப்பிககப்பட்ட பினனர் , 
சாட்டப்பட்ட குற்றத்தினின்று சிறிய குற்றமே செய் 
தார் என மெய்பபிககப்படுகினற வேளையில் அச 
சிறிய குற்றத்திற்காகக் குற்றம் சாட்டப்படவிலலை 
யாயினும் தண்டனைத் தீர்ப்பு வழங்கிடலாம் . 


மேலும் , ஒருவர் ஒரு குற்றம் செய்திருந்து அதற 
காகத் தகுதியான நீதிமனறத்தால தணடிககப்பட்டி 
ருப்பின் அக்குற்றத்திறகாக அத்தணடனை த தீர்ப்பு 
நடப்பிலிருககையில , மறுபடியும் அவரைக குற்றவிசா 
ரணை செய்தலோ தணடிததலோ 

கூடாது 


சொத்துக்கெதிரான 

ன குற்றங்கள் மற்றும் அரசு 
வரிவிலலைகள் மற்றும் நாணயங்களுக்கு எதிரான 
குற்றங்கள் முதல் தடவை செய்து அதற்காக எவருக 
கேனும் தணடனைத் தீர்ப்பு வழங்கப்பட்ட பினனா 
அவை போனற குற்றங்களை மறுபடியும் செய்தால் , 
அக்குற்றவாளிக்கு விதிக்கப்படும் தண்டனையின அள 
வைக் குற்றவியல் நீதிபதி உயர்த்தலாம் . 

தண்டி : காவியாதர்சம் எனனும் வடமொழி 
அணி இலககண நூல இயற்றிய ஆசிரியா பெயர் 
தண்டி என்பதாகும் . இப்பெயருடையார் பலர் இருந் 
தனர் என்பது வரலாற்றால் விளங்குகிறது . 


மீ.அ 


சில வழக்குகளை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் 
மட்டுமே வழக்கு விசாரணை செய்யலாம் . அபபோது 
குற்றச்சாட்த்து புனையப்பட்டிருப்பின குற்றம் சாட் 
டப்பட்டவாமேல சுமத்தும் குற்றங்களை விளக்கிச் 
சொல்லுதல் வேண்டும் . குற்றம் சாட்டப்பட்டவா 
குற்றச்சாட்டு ஏற்புரை கூறலாம் நீதிபதி அதனைப் 
பதிவு செய்து தம விருப்பத் தேர்வு அதிகாரத்தைப் 
பயன்படுத்தித் தண்டனைத் தீர்ப்பை வழங்கலாம் . 
நீதிபதி தணடனை குறித்துக் குற்றவாளியிடம் 
கேளவிகள் கேட்ட பின்னாச் சரியான தண்டனை 
வழங்கிட வேண்டும் . 

அவ்வாறே குற்றவியல் நீதிபதிகள் பெருங்குற்ற 
வழக்குகளை விசாரணை செய்யுங்கால குற்றம் 
சாட்டப்படடவா குற்றச்சாட்டு ஏற்புரை கூறலாம் . 
அப்போதும் குற்றவியல நீதிபதி அதனைப் பதிவு 
செய்து தம் விருப்பத் தேர்வு அதிகாரததைப் பயன 
படுத்தித் தணடனைத் தீர்ப்பு வழங்கலாம் . 


போசன் என்னும் அரசர் தம் அவைககளப் புல 
வருள் ஒருவர் தண்டி என்றும் , அவரே காவியாதர்சம 
எனனும நூலை இயற்றியவர் என்றும் கூறுவர் . அந் 
நூலைத் தமிழாக்கிய தணடியாசிரியர் சோழன 
அவைப்புலவராக இருந்தவர் என்பதும் , நாடக ஆசி 
ரியர் எனபதும் , வட மொழியுணர்ந்த தமிழ்நூற் 
புலவர் என்பதும் , அம்பிகாபதியின் மைந்தர் எனப 
தும் , சோழன் அவையில் இந்நூல் அரங்கேற்றமாகியது 
என்பதும் அதன் சிறப்புப் பாயிரச் செய்யுளால புலப் 
படுகின்றன . 

தண்டியாசிரியர் சோழனைப் பற்றிப் பல பாடல 
கள பாடியுள்ளார் . அவற்றுள அனபாயன் எனனும் 
சோழனை ஆறு இடங்களில் குறிக்கிறார் . அவவன 
பாயன் என்பான இரணடாம் குலோததுங்கன 
ஆகலின் , அவன் காலமாகிய , கி.பி. 12 - ஆம் நூற் 
றாணடே இவர் காலமுமாம் . 

சிந்தையுள் நிறைந்து இனபம் பயப்பவற்றுள் 
ஒன்று மலரிவரும் கூத்தன் தன் வாக்கு என்று ( 43 ) 


மேற்குறிப்பிட்டவாறே அழைப்பாணை 

வழக்கு 
களிலும் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றச்சாட்டு ஏற 
புரை கூறிய பின் குற்றவியல் நீதிபதி குற்றம் சாட்டப் 
பட்டவரின் சொற்களை அவ்வாறே பதிவு 
தம் விருப்பத் தேர்வைப் பயன்படுத்தித் தண்டனைத் 
தீர்ப்பு வழங்கலாம் . 

சிறு வழக்குகளில் அழைப்பாணை அனுப்பிய பின் 
குற்றம் சாட்டப்பட்டவர் குற்ற ஏற்புரை கூற விரும 
பினால் அவர் நீதிபதிக்கு அவ்வாறு குற்ற ஏற்புரை 


செய்து 


வா . க . 9 - 50 து 


தணடியகள் நாயனார் 


788 


தண்டியலங்காரம் 


இவர் கூறுவதால் ஒட்டக்கூத்தர்மேல் இவர் கொண் 
டிருந்த அன்பு புலப்படும் 

இரா.இ. 


சைவ 


வும் அமணர்கள் பார்வை இழந்து வருந்தவும் கண்ட 
மன்னன் பழுது செய்த அமண்கெட்டது என்று கூறி 
னான் தாம் ஒட்டிக் கூறியதற்கேற்ப அமணர்கள் 
திருவாரூரை விட்டுச் சென்றனர் . அமணர்கள் அல்லற் 
பட்டு அகன்றபின் , குளஞ் சுருங்க அமைக்கப்பட்டி 
ருந்த பாழிகளையும் பள்ளிகளையும் நீக்கிக் குளத் 
திற்குக் கரையமைத்து அதனை ஆழப்படுத்தினர் . 
தண்டி அடிகள் திருக்குளப் பணியை நிறைவு செய்து , 
இறைவனைத் திருவைந்தெழுத்தால் நாளும் போற் 
றும் தொணடினைத் தொடர்ந்து செய்து , இறுதியில 
இறைவன அடியடைந்தார் . 


தண்டியடிகள் நாயனார் . இவர் பெரிய 
புராணம் போற்றிச் சிறப்பிக்கும் அறுபத்து மூன்று 

நாயன்மார்களுள் ஒருவர் . திருவாரூரில் 
தோன்றிய இச்சிவனடியார் ஒரு பிறவிக் குருடரா 
வார் . நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்தினை 
ஓதித் திருவாரூர்ப் பெருமான் திருக்கோயிலையும் 
அங்குள்ள தேவாசிரிய மண்டபத்தையும் வலம் வந்து 
தொழும் தொணடினைத் தம் நாட்கடமையாகக் 
கொண்டொழுகினார் . சிவன் கோவிலின் மேற்குப் 
பக்கத்தில் இருந்த தீர்த்தக் குளக்கரையில் அமணர் 
கள் பாழிகள் அமைத்துக் கொண்டமையால் குளப் 
பரப்பு சுருங்கியதனை அறிந்த தண்டி அக்குளத்தை 
ஆழப்படுத்த விருமபி அம்முயற்சியில் ஈடுபட்டார் . 
இவர் குருடராதலின் குழி தோண்டுமிடமும் மண 
ணைக் கொண்டு சென்று கொட்டுமிடமும் அறிவதற் 
காக இடையே கம்புகளை நட்டு அவற்றைக் கயிற் 
றால் பிணித்தார் . தோண்டிய மண்ணைச 

சுமந்து 
கயிற்றின் 

துணையொடு வழிநடந்து கொண்டு 
சென்று கொட்டும் பணியைத் தொடர்ந்து செய்து 
வந்தார் . அதனை அறிந்த அமணர் அத்தொணடி 
னைச் செய்யவொட்டாது தடுத்தனர் . அமணர்களுக 
கும் தண்டிக்கும் வாக்கு வாதம் முற்றித் தணடியிடம 
உங்கள தெய்வ அருளால் நீ கண்பார்வை பெற்றால் , 
நாங்கள் இந்த ஊரை விட்டே 

அகல்கினறோம் 
என்று கூறி , அவர் அமைத்திருந்த கம்புகளையும் 
கயிறுகளையும் அகற்றிவிட்டனர் . அதனால் , வருந் 
திய தண்டி , 

திருக்கோயில் முன்பு 
அமணர்கள் எமக்கு அவமானஞ் செய்தமையால் 
நைகின்றேன் . அவமானம் தீர்த்தருள வேண்டும் 
என்று வேண்டினார் . இறைவன் , உறங்கிய தண்டி 
யின் கனவில் தோன்றி , அன்பனே அஞ்சற்க அமணர் 
கள் கண்விழித்தபோது பார்வை இழந்ததனை உணர் 
வார்கள் என்று கூறியதோடு , அரசன் கனவிலும் 
தோன்றி , அமணர் 

தண்டிக்குச் செய்ததனை 
உரைத்து , அவர் தொண்டினை முற்றுவிக்க அறிவித் 
தார் . 


தண்டியடிகள் பிறவிக் குருடாயிருந்தும் திருவரு 
ளால் உள்ளொளி மிகப் பெற்று , 

ஞானக் கண் 
உடையராய் விளங்கினார் என்னும் கருத்தில் சுந்தரா 
வரைக் குறிப்பிடும் போது , நாட்டம் மிகுதண்டி 
என்று கூறியுள்ளார் ( திருத்தொண்டத் . 5 ) . நம்பி 
யாண்டார் நம்பி இவர் 

வர் சிறப்பினைத் தம் திருத் 
தொண்டர் திரு அந்தாதியில் கண்ணார் மணி ஒன் 
றும் இன்றி என்னும் பாடலில் சிறப்பித்துள்ளாா 
( திருத்தொணடர் திருவந்தாதி . 87 ) . 

தண்டியலங்காரம் : எழுத்து சொல் பொருள் 
யாப்பு அணி என்னும் தமிழ் இலக்கணம் ஐந்தனுள் 
ஐந்தாவதாகிய அணி இலக்கணம் பற்றிக் கூறும் 
நூல் தண்டியலங்காரமாகும் . தண்டி என்பவரால் 
செய்யப்பட்டமையாலும் , அணியிலக்கணம் பற்றியது 
ஆகலானும் இப்பெயர் பெற்றது . 


அ மா.ப. 


சென்று 


தண்டி என்னும் ஆசிரியர் வடமொழியில் இயற 
றிய காவியா தர்சம் என்னும் நூலைத் தமிழில 
பெயர்த்துத் தண்டியலங்காரம் எனப் பெயா சூட்டிய 
தமிழ் நூல் ஆசிரியர் பெயரும் தண்டி என்பதேயாம் . 
ஆதலால் , முதல் நூல் வழிநூல் ஆசிரியர்களின் பெயர் 
பொருந்த அமைந்த நூலாக இந்நூல் விளங்குகின 
றது . இதிலுள்ள நூற்பாக்கள் 123 ஆகும் . 

தண்டியலங்காரம் பொதுவணியியல் , பொருளணி 
யியல் , சொல்லணியியல் என்னும் மூன்று பகுதிகளை 
யுடையது . பொதுவணி இயலில் செய்யுள வகைகள் , 
அவற்றின் இலக்கணம் , வைதருப்பம் , கௌடம் என் 
னும் இருவகை நெறிகளின் இயல்பு ஆகியவை கூறப் 
பட்டுள . 

சொல்லணி இயலில் 35 அணிகள் கூறப்பட்டுள . 
பொருளணி இயலில் மடக்கு வகைகள் , சித்திர கவி 
வகைகள் , வழுக்கள் , வழுவமைதிகள் , மலைவுகள் 
என்பவை விரிக்கப்பட்டுள . 

தண்டியாசிரியர் தாம் கூறும் இலக்கணத்திற்குத் 
தக்க எடுத்துக்காட்டுகளை முன்னோர் 

நூல்களில் 


விழித்த அரசன் அடியவரை நாடிவந்து செய்தி 
களைத் கூறத் தண்டியும் தாம் அமணரோடு நிகழ்த் 
திய உரையாடலையும் நிகழ்ச்சியையும் கூறினார் . 
அரசன் அமணர்களை அழைத்து வினவ , அவர்களும் 
தாம் கூறியதனை ஏற்றுக்கொண்டனர் . இறையரு 
ளால் தாம் கண் பெறுவதையும் , கொடுமை புரிந்த 
அமணர்கள் பார்வை இழத்தலையும் நினைத்துத் 
தண்டி , திருவைந்தெழுத்தோதிக் குளத்தில் முகிழு 
னார் . முழுகி எழுந்த தண்டி பார்வை பெற்று மகிழ 


தணிக்கை 


789 


தணிக்கை 


தலும் மோசடிகளைக் கண்டுபிடித்தலும் தடுத்தலும் 
தணிக்கையின் துணை நோக்கங்களாகும் . 


இருந்து காட்டுகிறார் வடமொழித் 

தணடிநூல் 
எடுத்துக்காட்டையும் தமிழில் தருகிறார் . தாமாகப் 
புதிது படைத்துங் காட்டுகிறார் . பொதுவணி 
யியல் பொருளணியியல் இரண்டன் தொடக்கத் 
திலும் கலைமகள் வணக்கம் பாடியுள்ளார் . பொருள் 
வேற்றுமைக்குச் செங்கதிரையும் செந்தமிழையும் 
இணைத்துகாட்டும் ஓங்கலிடைவந்து என்னும் பாட்டு 
இவர்தம் தமிழ்ப் பற்றைப் புலப்படுத்தும் . 


தண்டியலங்காரத்திற்குப் பழையவுரை ஒன்றுண்டு . 
அதனை இயற்றியவர் சுப்பிரமணிய தேசிகா . அதனை 
முதற்கண் கி பி . 1857 - இல் தில்லையம்பூர் சந்திர 
சேகர பண்டிதர் பதிப்பித்தார் . சுன்னாகம் அ குமார 
சுவாமிப்புலவர் இயற்றிய புத்துரை 1903 - இல் வெளி 
வந்தது . 

இரா.இ. 


நிறுவன அமைப்பு முறையின் அடிப்படையில் 
தணிக்கையைச் சட்டமுறைத் தணிக்கை ( Statutory 
Audit ) அல்லது கட்டாயத் தணிக்கை ( Compulsory 
Audit ) என்றும் , தனி நிறுவனத் தணிக்கை ( Private 
Audit ) அலலது விருப்பத் தணிககை ( Voluntary 
Audit ) என்றும் , அகத் தணிக்கை என்றும் ( Internal 
Audit ) வேறுபடுத்தலாம் , காலத்தை அடிப்படை 
யாகக் கொண்டு தொடா தணிககை ( Continuous 
Audit ) என்றும் , ஆண்டுத் தணிக்கை அல்லது இறுதித் 
தணிக்கை 

இடைக்காலத் தணிககை 
( Interim Audit ) என்றும் வகைப்படுத்தலாம் . மேலும் , 
அடக்கச் செலவுத் தணிக்கை ( Cost Audit ) என்றும் , 
மேலாணமைத தணிக்கை ( Management Audit ) என் 
றும் , சிறப்புத் தணிக்கை ( Special Audit ) என்றும் 
பிரிக்கலாம் . 


என்றும் 


அடககச் 


தகணிக்கை : தணிக்கை ( Audit ) என்ற சொல் 
லிற்குக் கேட்டல் என்பது 

பொருளாகும் . பழங் 
காலத்தில் கணக்குகளைச் சரி பார்க்க நியமிக்கப்பட்ட 
ஒருவர் அவற்றை எழுதியவர்களை அழைத்துத் 
தேவையான 

விளக்கங்களை கேட்டுக்கொள்வார் . 
இவ்வாறு கணக்குப் பற்றிய விளக்கங்களை கேட்டுக 
கொண்டவரே "தணிக்கையர் ( Auditor ) எனக் கூறப் 
பட்டார் . இவர் செய்யும் தணிக்கை , தணிககையியல் 
எனப்படும் . தணிக்கை , புலனாய்வி ( Investigation ) 
லிருந்தும் அகச்சீராய்வு ( Internal Check ) , அகக்கட்டுப் 
பாடு ஆகியவற்றி ( Internal Control ) லிருந்தும் வேறு 
பட்டதாகும் . 


செலவுத்தணிக்கை : நிறுவனத்தின் 
அடக்கச் செலவு ஆவணங்களைப் பரிசீலனை செய்வத 
இலாபம இருக்கின்றதா என்பதையும் அடக்கச செல 
வுத்திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதா என்பதனை 
யும் பரிசீலனை செய்வது இத்தணிக்கை முறையில 
அடங்குகின்றது இந்திய நிறுவனச் சட்டப்படி , 
மத்திய அரசு உற்பத்தி செய்தல் , பதப்படுத்துதல் , 
சுரங்கத் தொழில் போன்ற 29 வகைப்பட்ட பலவேறு 
தொழில்களுக்கு அடக்கச் செலவுத்தணிக்கை 
கொள்ளுமாறு உத்தரவு இடப்பட்டுள்ளது . இந்நிறு 
வனங்கள் அடக்கவிலைக் கணக்குகளை ஒழுங்காகப் 
பராமரித்து வருகின்றனவா என்று கண்டறிந்து அக் 
கணக்குகளைச்சரிபார்ப்பதே இத்தணிககையின் சிறப்பு 
அமிசமாகும் . இததணிக்கையில அடக்கவிலைத 
தணிககையாளர் தணிக்கையின முழுப்பொறுப்பை 
ஏற்கின்றனா . 


மேற் 


சுபைசரும் பெக்லரும் ( Spicer & Pagler ) என்ப 
வர்கள் தணிக்கையியலுக்கு இலக்கணம் தந்துள்ளனர் 
தமக்குத் தரப்பட்ட விளக்கங்களின்படியும் கிடைத்த 
செய்திகளின்படியும் , ஏடுகள் காட்டியபடியும் இருப்பு 
நிலைக் குறிப்பு தொழிலின் உணமையான மற்றும் 
நேர்மையான நிலையை அறிவிக்கும் வகையில் முறை 
யாகத் தயாரிக்கப்பட்டுள்ளதா என்றும் , இலாப 
நட்டக் கணக்கு குறிப்பிட்ட நிதிக்காலத்தில் ஏற் 
பட்ட இலாபம் அல்லது நட்டத்தை உண்மையாக 
வும் , நேர்மையாகவும் அறிவிக்கின்றதா 

என்றும் 
தணிக்கையாளர்கள் முழுமையாக அறியத் தொழி 
லின் ஏடுகள் , கணக்குகள் , ஆதாரச் சீட்டுகள் முதலிய 
வற்றைப் பரிசீலனை செய்வதே தணிக்கையியலாகும் . 


மேலாண்மைத் தணிக்கை . மேலாண்மைத் தணிக 
கையில் நிறுவனத்தின் மேலாண்மை தொடர்பான 
எல்லாக் கூறுகளும் பரிசோதிக்கப்படுகின்றன. 
தணிக்கையாளர் மேலாணமைத் தொடர்பான திட் 
டம் அமைப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் கட்டுப்பாடு 
போன்றவற்றைப் பரிசீலனை செய்து தணிக்கை செய் 
கின்றார் . மேலாண்மைத் தணிக்கை கட்டாயமான 
தன்று . 


தணிக்கையின் முதன்மை நோக்கம் குறிப்பிட்ட 
நிறுவனத்தின் கணக்குகளை உணமையாகவும் நியாய 
மானதாகவும் இருக்கின்றனவா என்பதைக் கண்டறிந்து 
அதன் நிதி நிலை அறிக்கை முறையாக எழுதப்பட்டு 
உண்மையான கூற்றாக இருக்கின்றதா 

என்பதை 
ஒத்திட்டுப் பார்ப்பதாகும் . பிழைகளைக் கண்டுபிடித் 


தணிக்கையாளர் நியமனம் : ஒவ்வொரு நிறுமமும் 
தனது ஒவ்வோர் ஆண்டுப் பொதுக் கூட்டத்திலும் 
தணிக்கையாளரை அல்லது தணிக்கையாளர்களைப் 
பணியமர்த்த வேண்டுமென்று சட்டத்தில் கூறப்பட் 


தணிக்கை 


790 


தணிக்கை 


அ ) ஒரு கூட்டமைப்பு ; ஆ ) நிறுமத்தின் ஓர் ஊழியர் 
அல்லது அதிகாரி ; இ ) நிறுமத்தின் ஊழியரிடத்தில் 
அல்லது அதிகாரியிடத்தில் வேலை பார்க்கும் ஊழியர் 
அல்லது அவர்களின் கூட்டாளி ; ஈ ) நிறுமத்திற்கு 
ரூ . 1000 - க்கு மேற்பட்ட தொகைக்குக் கடனபட்ட 
வர் அல்லது அத்தகைய கடனுக்கு உத்தரவாதம் 
அளித்தவர் ; உ ) நிறுமத்திற்கு நிருவாக முகவராக 
அல்லது செயலர் கருவூலராக இருக்கும் நிலையத்தின் 
கூட்டாளி, அல்லது இயக்குநர் ; ஊ ) நிறுமத்தின் 
நிருவாக முகவராக அல்லது செயலர் - கருவூலராக 
இருக்கும் நிறுமத்தின ஒப்பிய முதலில் 5 % க்கு மேற் 
பட்ட பங்குகளுக்கு உடையவரான இயக்குநர் அல்லது 
உறுப்பினர் . 


டுள்ளதால் பொதுவாசத் தணிக்கையாளர்கள் ஒவ் 
வோர் ஆண்டுப் பொதுக் கூட்டத்திலும் பங்குதாரர் 
களால் நியமிக்கப்படுவார்கள் . பதவியிலிருந்து ஓய்வு 
பெறும் தணிக்கையாளராயிருந்தாலொழிய அவ்வாறு 
நியமனம் செய்யப்பட்ட ஒவ்வொரு தணிக்கையாள 
ருக்கும் நியமனம் செய்யப்பட்ட தேதியிலிருந்து ஏழு 
நாள்களுக்குள் அவரவர்களின் நியமனம் பற்றித் தெரி 
விக்கவேண்டும் . நியமனம் பற்றிய செய்தி கிடைத்த 
30 நாளுக்குள் தமது நியமனத்தின் ஏற்பை அல்லது 
மறுப்பைப் பதிவாளருக்குத் தணிககையாளர் அறி 
விக்க வேண்டும் . மேலும் , இயக்குநர்கள் அவை தமது 
அதிகாரத்தைப் பயன்படுத்தி நிறுமத்தின் முதல 
தணிக்கையாளரை நியமிக்கத்தவறினால் பங்குதாரர் 
களே ஆண்டுப் பொதுக்கூட்டத்தில் அத் தணிக்கை 
யாளரை நியமிக்கலாம் . தணிக்கையாளரின் பதவி 
விலகலினால் ஏற்படும் காலியிடத்தையும் ஆண்டுப் 
பொதுக்கூட்டத்தில் பங்குதாரர்களே நியமிக்கலாம் . 
பதவிக்காலம் முடிவுறும் தணிக்கையாளர் மறு நிய 
மனத்திற்குத் தகுதியற்றவராக இருந்தால் , அல்ல 
மீண்டும் தணிக்கையாளராக இருக்கத் தமக்கு விருப்ப 
மில்லையென்று எழுத்து மூலமாகத் தெரிவித்திருந் 
தால் அல்லது நிறுமம் வேறொருவரை நியமிககத் தீர் 
மானித்திருந்தால் அல்லது வேறொருவரை நியமிக்கத் 
தீர்மானம் இயற்ற வேண்டுமென்று நிறுமத்திற்கு 
அறிவிப்புச் செய்யப்பட்டிருந்தாலொழிய அவரையே 
மறுநியமனம் செய்யவேண்டும் . 


ஒரு கூட்ட 


தகுதி 


நிறுவனத்திலுள்ள பங்காளிகள் 
அனைவரும் சாசனக் 

கணக்கர்களாகத் 
பெற்றிருந்தால் அந் நிறுவனத்தையே நிறுமத்தின் 
தணிக்கையாளராக நியமிக்கலாம் ; அதன கூட்டாளி 
ஒருவரே அந் நிறுவனத்தின் பெயரில் நிறுமத்தின் 
தணிக்கையாளராகப் பணிபுரியலாம் . அந்நிறுமத்தின 
தணிக்கையாளர் அறிக்கையில் அவரே கையெழுத் 
திடலாம் . 


அல்லது 


2 . பிடிப்பு நிறுமம் 

துணை நிறுமம் 
தணிக்கையாளராக இருக்க மேலே கூறப்பட்டுள்ள 
வாறு தகுதியை இழந்துவிட்ட எவ்ரையும் இந்நிறுமத் 
தின் தணிக்கையாளராக நியமிககக் 

கூடாது . சக 
துணை நிறுமத்தின் தணிக்கையாளா ஒருவர் நியமனத் 
திற்கான தகுதியிழப்பைப் பெற்றிருந்தாலும் இந்தக் 
கட்டுப்பாடு செல்லும் . தமது நியமனத்திற்குப்பின்னர்த் 
தணிக்கையாளரொருவர் மேற்கூறிய தகுதியின்மை 
களில் ஏதாவதொன்றுக்கு ஆளாக நேர்ந்தால் பதவி 
முற்றுப்பெறும் . 


ஏழு நாள் 


அரசே 


தணிக்கைளாளரின் உரிமையும் கடமையும் : ஒவ் 
வொரு நிறுமத்தின் தணிக்கையாளர்க்கும் பின்வரும் 
உரிமைகளுண்டு : 


அப 


ஓர் ஆண்டுப் பொதுக்கூட்டத்தில் தணிக்கை 
யாளர்கள் எவரேனும் நியமனமோ மறுநியமனமோ 
செய்யப்படாவிடில் , அத்தேதியிலிருந்து 
களுக்குள் மத்திய அரசினர்க்கு அது பற்றித் தெரி 
வித்தல் வேண்டும் . அதன் பேரில் மத்திய 
தனது அதிகாரத்தைப் பயன்படுத்தி , அந்த நிறுமத 
துக்குத் தணிககையாளரை நியமிக்கலாம் . மத்திய 
அரசினர்க்குத் தெரிவிக்கத் தவறினால் நிறுமமும் 
மற்றும் அத் தவறுதலுக்கு உடந்தையாயிருந்த நிறு 
மத்தின் ஒவ்வோர் அதிகாரியும் ரூ .500 வரை 
ராதம் செலுத்தவேண்டும் . 

தணிக்கையாளரின் தனித் தகுதிகள் : சாசனக் 
கணக்கர்களின் சட்டம் ( Chartered Accountants Act ) 
1949 - இனபடி சாசனக் கணக்கராகத் தகுதிபெற்ற 
தனி நபரையே நிறுமத்தின் தணிககையாளராக நிய 
மிக்க முடியும் . இச்சட்டத்தின் பிரிவு 22 இலும் நிறுமச 
சட்டத்தின் ( Companies Act ) பிரிவு 225 ( 3 ) இலும 
தணிக்கையாளரின் சில தகுதியினமைகள பினவரு 
மாறு கொடுக்கப்பட்டுள்ளன : 

1. பின்வருபவர்கள் ஒரு நிறுமத்தின் தணிக்கை 
யாளராக இருக்கத் தகுதியற்றவர்களாவார்கள் : 


கடமைகளை 


1 ) வேலை நேரங்களில் நிறுமத்தில் எல்லாக் 
கணக்குகள , ஏடுகள் மற்றும் ஆதாரச் 

சீட்டுகள் 
ஆகியவற்றையும் பார்வையிடுதல் , 2 ) தம் தொழிற் 

நிறைவேற்றவேண்டிய தேவையான 
விவரங்களையும் விளக்கங்களையும் நிறுமத்தின் 
இயக்குநர்களிடமிருந்தும் அதிகாரிகளிடமிருந்தும் பெறு 
தல் ; 3 ) எந்தப் பொதுக்கூட்டத்திற்கான அறிவிப்பைப் 
பெறவும் , கூட்டத்தில் கலந்துகொள்ளவும் மற்றும் 
நிறுமத்தின் தணிக்கையாளர் என்ற முறையில் 
தமக்குத் தொடர்புள்ள அலுவல்களைப் பற்றிக்கூட்டத் 
தில் பேசுதல் ; 4 ) தம்மை 
அல்லது 

தம் இடத்தில் மற்றவரை நியமிக்கும் 


விலக்கும் 


பொருட்டு 


ஆலா 


தணிக்கை 


791 


தணிக்கை 


பொருட்டுப் பொதுக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட 
விருக்கும் தீர்மானத்திற்கான அறிவிப்புக் கிடைத்த 
தும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தம் கூற்றை 
எடுத்துரைத்தல் ; 5 ) செய்த வேலைக்காக ஊதியம் 
பெறுதல் ; 6 ) தமக்குப் பற்றுரிமையில்லையாயினும் 
சேரவேண்டிய ஊதியத்திற்காகத் தணிக்கை சம்பந்த 
மாகத் 

தம்மிடமுள்ள நிறுமத்தின் ஏடுகளையும் 
சொத்துகளையும் தயாரித்த கணக்குத் தாள்களையும் 
பிணையமாக வைத்துக்கொள்ளுதல் . 


கூறப்பட்டுள்ள காரணத்திற்காக நிறுமத்தின் 
சொத்து - பொறுப்புகள் மற்றும் இலாப நட்டங்களின் 
விவரத்தாள்களினைப் பற்றி உறுதி கூறவேணடும் . 
உ ) தயாரிப்பு நிறுமம் , உற் 

உற்பத்தி நிறுமம் , சுரங்கத் 
தொழில் நிறுமம் ஆகியவற்றின் கணக்குகளைத் 
தணிக்கை செய்து சரியான கலையைக் கண்டறியவும் 
மைய அரசுத் தணிக்கையாளர்களை நியமிக்கலாம் ; 
நிறுமத்தின் விவகாரங்களைப் பற்றி ஆய்வு 
செய்ய மைய அரசினால நியமிக்கப்பட்ட ஆயவா 
ளருக்கு நிறுமத்தின் தணிக்கையாளர் உதவி புரியலாம் . 
ஊ ) நிறும நிருவாகத்தின் பேரில மற்றும் இயக்குநர் 
களின் பேரில் தொடரப்பட்டிருக்கும் வழக்கு சம்பந்த 

அரசுக்கு அனைத்து உதவிபுரிவதும் 
ணிக்கையாளரின் கடமையாகும் . எ ) நிறுமத்தின் 
ஏடுகள் ஏதேனும் தம்மிடமிருநதால அந் நிறுமத் 
தைக் கலைக்கும் பொழுது அவற்றைக் 
ரிடம் கொடுத்து விடவேண்டும் . ஏ ) நிறுமத்தின் 
சொததுகளைப் பார்வையிட்டுப் பாதுகாப்பாக வைத் 
திருக்கப்படுகின்றனவா என்றும் சரிபாரகக வேண 
டும் . 


மாக மைய 


கலைப்பாள 


வேண்டியது 


எனப் 


( 


யான 


எனலாம் . 


சட்டபூர்வமான கடமைகள் அ ) நிறுமச்சட் 
டத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஒவ்வொரு தணிக்கை 
யாளரும் தம் பதவிக் காலத்தில் தாம் ஆய்வு செய்த 
நிறுமத்தின் கணக்குகள் , பொதுக்கூட்டத்தின் 
முன்னர் வைக்கவுள்ள இருப்பு நிலைக் குறிப்பு , 
இலாப நட்டக் 

கணக்கு 

அதனுடன் சோககப்பட 
வேண்டிய பத்திரங்கள் ஆகியவற்றைப் பற்றி நிறுமத் 
தின் உறுப்பினர்களுக்கு அறிக்கை தயாரித்து வெளியிட 

கடமையாகும் . தமது கருத்துப்படி 
அல்லது தமக்குத் தெரிந்தவரையில் அல்லது தமமிடத் 
தில் கொடுத்த விவரங்கள மற்றும் விளக்கங்களினபடி ,, 
தக்க கணக்கேடுகள் வைக்கப்பட்டிருந்தனவா 
தும் , மேற்சொன்ன கணக்குகள் சட்டத்தில் கூறப் 
பட்டுள்ளவாறு தேவையான விவரங்களைக் கொடுக் 
கின்றனவா என்பதும் , நிறுமச் செயலகளின் உணமை 

நிதிநிலைமையை வெளிப்படுத்துகின்றனவா 
என்பதும் பற்றித் தணிக்கையாளர் 

தமது அறிக்கை 
யில் கூற வேண்டும் . ஆ ) மேலும் , தணிக்கை 

. செய்வ 
தற்குத் தேவையான விவரங்களும் விளக்கங்களும் 
தமது அறிவிற்குக் கிட்டிய வரையில் தமக்குக் 
கிடைக்கப் பெற்றனவா 

என்றும் , 

தாம் சென்று 
பார்க்காத கிளைகளிலிருந்து சரியான கணககேடுகள 
வைக்கப்பட்டுத் தணிக்கைக்காக விவரத் தாக்கலகள் 
பெற்றுக்கொள்ளப்பட்டனவா என்றும் , பிரிவு 288 ( 3 ) 
( சி ) -இன் படி நிறுமத்தின் தணிக்கையாளரல்லாத 
பிற தணிக்கையாளரால் தணிக்கை செய்யப்பட்ட 
கிளை அலுவலகத்தின் கணக்குகள பற்றி அறிக் 
கைகள் தமக்கு அனுப்பிவைக்கப்பட்டனவா என்றும் , 

, 

நட்டக் 
கணக்கும் கணக்கேடுகளுடன் ஒத்திருக்கின்றனவா 
என்றும் , நிறுமத்தின் 

தணிக்கையாளர் 

தமது 
அறிக்கையில் குறிப்பிடவேண்டும் . இருப்பு நிலைக் 
குறிப்பு , இலாப நட்டக 

கணக்கு ஆகியவை 
களைப்பற்றிய தம் அறிக்கையை உறுப்பினருக்கு 
அளிக்கும் 

கூட்டத்திற்குச் சொல்லவேண்டும் . இ ) 
பங்கொதுக்கல் தொடர்பாகப் பெற்றுக்கொண்ட 
பணத்தைப் பற்றியும் 

மூலதனக் கணக்கில் வரவு 
செலவு பற்றியும் சட்ட முறைக் கூட்ட அறிக்கையில் 
தணிக்கையாளர் உறுதி கூற வேண்டும் . ஈ ) பிரிவு 56 - இல் 


தணிக்கையாளரின் பொறுப்புகள் : இயக்குநர்கள 
கொடுத்த கணக்குகளைத் தணிக்கை 

செயது அத 
னைப் பற்றிப் பங்குதாரர்களுக்குத் தெரியப்படுத்து 
வதே தணிக்கையாளரின் இனறியமையாப் பொறுப் 
பாவதால் தணிககையாளரைப் பங்குதாரர்களின் 
பதிலாள 

நிறுமத்தின் அதிகாரியைத் 
தணிக்கையாளராக நியமிககக்கூடாதென நிறுமச் 
சட்டத்தில் கூறப்பட்டிருந்தாலும் , நிறுமத்தின 
கலைப்பு நடவடிக்கைகளுக்காகத் தணிககையாளரை 
நிறுமத்தின் அதிகாரியெனக் 

கருத 

வேண்டும் . 
அதாவது தணிககையாளரின் 

சட்டத்தை மீறிய 
செயல அல்லது கடமையிலிருந்து தவறிய குற்றத்திற் 
காக நிறுமம் அவரிடமிருந்து இழப்பீடு வசூலிக்க 
வழக்குத் தொடரலாம் . அறிககையைச் சட்டத்தில் 
குறிப்பிட்டபடி தயாரிக்கத் தவறினால் அபராதத் 
தண்டனைக்காளாவார் . நீதிபதி உலோப்சு பிரபு 
( Lopes L.J ) தி கிங்சுடன நூற்பாலை ( The 
Kingstan Cotton Mills Co. , ( 1896 ) 2 . Ch . 288 ) 
வழக்கில் தணிக்கையாளர் வேட்டை நாயல்லர் ; 
காவல் நாயே என்று கூறியிருந்தபோதிலும் அவர் 
ஐயத்திற்குரிய சூழ்நிலைகளைத் துருவி ஆராய்ந்து 
தம் முடிவை இயக்குநரவையோருக்குத் தெரிவிக்க 
வேண்டியவர் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது . 


நீதிபதி இலிண்டுலே பிரபு ( Lindley L.J. ) கூறி 
யுள்ளபடி நிறுமத்தின் வணிகம் அறிவுக்குப் பொருத்த 
மான அல்லது இலாபகரமான முறையில் நடத்தப் 
படுகின்றதா இல்லையா என்றும் , இலாப ஈவுகள் 
முறைமையான வழியில் அறிவிக்கப்பட்டனவா 


தணிகைப் புராணம் 


792 


தணிகைப் புராணம் 


தணிக்கையாளர் 


இல்லையா என்றும் 
வேண்டியதில்லை . 


ஆராய 


| 


பங்குதாரர்களும் இயக்குநர்களும் அது பற்றி 
என்ன என்ன செய்யவேண்டுமென்று அவர்களுக்கு 
அறிவுரை கூறவேண்டியது தணிக்கையாளரின் கடமை 
யும் அன்று ( London and General Bank ( 1895 ) 2 . 
Ch . 673 ) . 

பி.ச. 


சாத்திரங்கள் பதினான்கின் சாறாகி மெய்ப்பொருள் 
கருத்துகளையும் விளக்குகின்றன . களவுப் படலத்தைக் 
கோவை இலக்கணமாகிய கட்டளைக் கலித்துறையில் 
பாடியுள்ள திறம் பாராட்டுதற்குரியது . மேற்சொன்ன 
படலங்களை நூலிலிருந்து பிரித்து எடுத்து அவற்றைத் 
தனித்தனி நூல்களாக்கவும் இயலும் . இவ்வாறு பல் 
வேறு நூல்களை இணைத்துப் பொதிந்து தணிகைப் 
புராணம் என்னும் நூலாக ஆக்கிய திறம் கச்சியப்ப 
முனிவருக்குரியது . 


| 


மலை 


தணிகைப் புராணம் : திருத்தணிகை 
யில் கோயில் கொண்டுள்ள முருகக் கடவுளின் திரு 
வருட் செயல்களை விளக்கும் வகையில் எழுந்தது 
இந்நூல் . இது கி.பி. 18 - ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த 
கச்சியப்ப முனிவரால் இயற்றப்பட்டது . 


களவு , 


இப்புராணம் , 3161 செய்யுட்களில் திருநாட்டுப் 
படலம் , திருநகரப் படலம் , நைமிசப் படலம் , புராண 
வரலாற்றுப் படலம் , விராட்டகாசப் படலம் , கும 
ரேசப் படலம் , பிரமன் சிருட்டி பெறு படலம் , 
நந்நியுபதேசப் படலம் , அகத்தியனருள பெறுப்படலம் , 
சீபரிபூரண நாமப் படலம் , பிரமன் அருள் பெறுபட 
லம் , நாரணன் அருள்பெறு படலம், இந்திரன் அருள 
பெறு படலம் , நாகமருள் பெறுபடலம் , இராமனருள் 
பெறு படலம் , களவுப் படலம் , வள்ளி 

நாயகி 
திருமணப் படலம் , விடையருள் படலம் , 

நாரதன் 
அருள் பெறுப்படலம் ஆகிய 19 படலங்களைக் கொண்டு 
இலங்குகின்றது . 


தணிகைப் புராணத்தின் களவுப் படலமும் , 
வள்ளி நாயகி திருமணப்படலமும் 

கற்பு 
ஆகிய அகப் பொருள கருத்துகளைக் கூறுகின்றன . 
குறிப்பாகக் , களவுப்படலம் தொல்காப்பியம் கூறு 
கின்ற களவு இலக்கணததை அடியொற்றியும் பிற் 
காலத்தே தோன்றிய 

கோவை 

அமைப்பைப் 
பொருந்தியும் அமைந்து காணப்படுகிறது . களவு 
மணத்தின் சிறப்புக் கருதியே களவுப் படலத்தைத் 
தாம் அமைத்திருப்பதாகக் கச்சியப்ப முனிவரும் கூறு 
வர் . 643 செய்யுட்களைக் கொண்டுள்ள இப்படலத்துள 
வள்ளியின் பிறப்பும் , நாரதர் வள்ளியின அழகினைக 
கூறுவதும் , முருகன் வள்ளியினைக் கண்ணுவதற்கான 
குறிப்பும் , முருகன் வள்ளி ஆகியோரின் களவொழுக்க 
மும் , பின்னர் வரைவு வேண்டுதலும் போன்ற களவுக் 
குரிய நிகழ்க்சிகள் முறைப்படக் கூறப்படுகின்றன . 
மேலும் , புகுமுகம் புரிதல் முதலாகிய களவிற்கே 
உரிய மெய்ப்பாடுகள பலவற்றையும் எடுத்தியம்பு 
கின்றது . 


1 


புராண மரபிற்கேற்ப நைமிசாரணியத்து இருடி 
களைப் பார்த்துச் 

முனிவர் 

கூறுவதைப் 
போன்றே . இப்புராணமும் தொடங்குகிறது . ஆயின் 
முழுமையாகப் புராணக் கருத்துகளையே 
மேலும் பல்வேறு வகையான கருத்துகளைக் கூறுவது 
இப்புராணத்தின் சிறப்பாகும் . 


கூறாது , 


இத் தணிகைப் புராணத்தைக் கா . நமச்சிவாய 
முதலியார் முதன் முதலாகப் பதிப்பித்தார் . பினனர்ச் 
சைவசித்தாந்த நூற் பதிப்புக் கழகமும் , திருவாவடு 
துறை ஆதீனமும் பதிப்பித்தன . இவற்றுள் 
சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தின் பதிப்பு உரை 
யோடு கூடிய திருந்திய பதிப்பாக வெளிவந்துள்ளது . 


சைவ 


மரபுவழி இலக்கணங்களுக்கேற்பத் தம்புராணத் 
தையும் அமைக்க வேண்டும் என்ற 

கச்சியப்ப முனி 
வரின் அவா களவுப் படலத்தின் வழி வெளிப்பட்டது 
போன்று சிரீபரிபூரண நாமப் படலத்திலும் வெளிப் 
படுகின்றது . இப்படலம் முருகனுக்கும் 

சூரனுக்கும் 
இடையே நிகழ்ந்த போர் நிகழ்ச்சிகளை விரித்துரைப் 
பது . சூரனும் அவன் தம்பி 

பதுமனும் பல்லூழிக 
காலம் முருகனை நோக்கித் தவமிருந்து 
அவனது 
ஊர்தியாகவும் கொடியாகவும் ஆக நோற்ற நோன் 
பின் பயன் அப்போரின் முடிவில் கூறப்படுகிறது . அப் 
போரில் சூரபதுமாகளை அழித்த முருகனின் 

ஆற்ற 
லும் , அவர் தோற்றமைக்கு அருளிய அருள் திறமும் , 
கடவுள் எய்திய 

புகழும் அதன்கண 
விளக்கப்படுகின்றன . இத்தகைய சிறப்புகளைக 
கூறும் அப்படலத்தைத் தொல்காப்பியப் புறப 
பொருள் சுருத்துகளை அடியொற்றியும் புறப் 
பொருள் வெண்பாமாலை காட்டும் 
களை மேற்கொண்டும் கச்சியப்ப முனிவர் அமைத் 
துள்ளார் என்பது நோக்கத்தக்கது . தாம் சார்ந்த 
சைவ சமயத்தைப் பரப்பியவர் கச்சியப்ப முனிவர் . 


முருகக் 


மேற்சொன்ன படலங்களைக் கொண்டு அமைக் 
பெற்ற தணிகைப் புராணத்தின் சில படலங்கள் 
தனித்தனிக் கருத்துகளை முழுமையாகக் கூறுவன 
வாக அமைந்துள்ளன . களவுப்படலம் தொல்காப்பிய 
அகத்திணைக் கூறுகளையும் , சீபரிபூரண நாமப் பட 
லம் தொல்காப்பியப் புறத்திணைக் கூறுகளையும் , 
திருத்தணிகை முருகன் நந்திக்கு உபதேசிக்கும் முக 
மாக அமைகின்ற நந்தி உபதேசப்படலம் மெய்கண்ட 


சில துறை 


தணிகையுலா 


793 


தத்தர் இரமேசு சந்திர 


உலாக் 


தணிகையுலா 647 கணணிகளையுடையது . அதன 
இறுதிக் கண்ணியின் இறுதியடி உலவாச் சேய் வந் 
தான உலா என்பது . முருகனைப் பற்றிய 

புராண 
வரலாறு , அவன் உலாச்சிறப்பு , இசைக்கருவிகளின 
முழக்கம் , உடன் வரும் திருக்கூட்டத்தார் , 
கண்ட 

எழுபருவ மகளிரின் செயல்கள் ஆகிய 
இவற்றை முறையே கூறுகின்றது . முருகப் பெருமா 
னின் உலா ஆதலால் அருணகிரியார் , நக்கீரனார் , 
பொய்யாமொழிப்புலவர் ஆகியோரும் திருவுலாக 
கூட்டத்துடன் வருவதாகப் பாடியுள்ளார் இந் 
நூலாசிரியர் . 

இரா.இ. 


புராணம் 


தத்தர் , இரமேசு சந்திர ( கி.பி. 1848 
1909 ) என்பார் வங்காள மாநிலத்தில கல்கத்தா 
மாநகரில் வாழ்ந்த பெரியார் ; நிருவாகத் துறையிலும் , 
இலக்கியத் துறையிலும் சிறந்தவராய்த் திகழந்தவர் , 
கி.பி 19 - ஆம் நூற்றாணடில் வாழ்ந்தவர் . 


| 


அகத்தியன் அருள் பெறும் படலத்துள் விதிவழிப் 
பூசனை , சமய ஒழுக்கம் , வழிபாட்டு முறை , தங்கட 
வுள் போற்றும் திறம் , சரியை , கிரியை , யோகம் , 
ஞானம் எனும் சமய நெறிகள் , 

அடியவர்களைப் 
போற்றும் பாங்கு முதலியனவும் ஓதல் , ஓதுவித்தல் 
ஆகியவற்றின் திறமும் , ஆசிரியா மாணாக்கரின 
இலக்கணமும் , மண்டபம் கோயிலெடுத்தல் முதலிய 
வற்றின் சிறப்பும் , தானங்கள் வழிபாடாற்றுதல் , 
இறையுருச் சமைத்தல் ஆகியவற்றின் சிறப்புகளும் 
பேசப்படுகின்றன . 
சாத்திர நூல்களுக்குப் பின் 

கந்தபுராணம் , 
காஞ்சிப் புராணம் , தணிகைப் புராணம் முதலியன 
மெய்ப் பொருட்கருத்துகளை உலகிற்கு உணர்த்த 
எழுந்தவை . இவற்றுள்ளும் தணிகைப 
தனித்தன்மை வாயந்தது . ஏனைய இரண்டும் இக் 
கருத்துகளைப் புராணத்துள் பரவலாகப் பேசியிருக்க 
தணிகைப் புராணம் 

மட்டும் அக்கருத்துகளைப் 
பரவலாகவும் , தனிப்படலத்துள்ளும் நந்திக்கு உபதே 
சிக்கும் முகமாவும் விளக்கி நிற்கினறது . சீபரிபூரண 
நாமப்படலம் அகச் சமயங்கள் , சித்தாந்த சைவம் , 
உள்பொருள்கள் , பதி உணமை , சத்தியின் செயல , 
மாயை , பசு உண்மை , பாச உண்மை , அவத்தைகள் , 
பாச நீக்கம் , தீக்கை வகைகள் , சீவன் முக்தர் நிலை 
முதலியவற்றையெல்லாம் விளக்குகின்றது . 

இந்நூல் முழுவதும் உவமை அணியின் செல்வாக் 
குப் பெற்றுத் திகழ்கின்றது . மேலும் , தன்மை , 
சிலேடை , உருவகம் , உயாவு நவிற்சி , தற்குறிப்பேற்றம் 
வேற்றுப் பொருள் வைப்பு , பரிவருத்தனை போன்ற 
பல அணிகளின் கொள்கலமாகவும் விளங்குகின்றது . 

கலித்தொகை போன்ற சங்க நூல்களின் செல் 
வாக்கும் திருக்குறள் போன்ற நீதி நூலகளின் செல 
வாக்கும் , சிந்தாமணி கம்பராமாயணம் போன்ற காப் 
பியங்களின் செல்வாக்கும் , பெரிய புராணம் , கந்த 
புராணம் , திருவிளையாடற் புராணம் , 

காஞ்சிப் , 
புராணம் போன்ற புராண நூல்களின் செல்வாக்கும் 
மெய்கண்ட சாத்திரங்களின் செல்வாக்கும் 
நூலுள் மிகுதியும் காணப்படுகின்றன . சு . கோ 

தணிகையுலா : திருத்தணிகை 
பாட்டுடைத் தலைவனாகக் கொண்டு பாடப்பட்ட 

இவ்வுலாவாகும் . இது திருத்தணிகைச் சந்நிதி 
முறை என்னும் தொகுதி நூலகளுள் எட்டாவதாக 
விளங்குகிறது . இந்நூலினைப் பாடிய கந்தப்பையர் 
என்பார் வீர சைவர் ; சிவஞான முனிவரின் மாணவ 
ராய கச்சியப்பரின் மாணவர் . பனனூலாசிரியர்களாக 
விளங்கிய விசாகப் பெருமாளையர் சரவணப் பெரு 
மாளையர் ஆகியோரின் தந்தை . இவர் காலம் கி.பி. 
18 - ஆம் நூற்றாண்டு . 


இரமேசு சந்திர தத்தர் ( Romesh Chandra Dutt ) 
கி.பி.1848 - ஆம் ஆண்டு இசான சந்திர தத்தர் ( Ishan 
Chandra Dutt ) என்பாரின் மகனாகக கல்கத்தாவில் 
பிறந்தார் . இவர் தம் குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் 
முன்னரே கல்வி , இலக்கியம் போன்ற துறைகளில் 
பெரும் சாதனை படைத்திருந்தவாகள . இவருடைய 
சிறியதந்தையார் இரசமய தத்தர் ( Rasamay Dutt ) 
கல்கத்தாவில் பணியாற்றிய வடமொழிக் கல்லூரியின 
முதல் முதல்வராவார் . மறறொரு சிறியதந்தையார் 
சோசி சந்திர தத்தா ( Shoshee Chandra Dutt ) ஆங் 
கில மொழியில் சிறந்த எழுத்தாளர் 

என்று புகழ 
பெற்றவர் . பிறிதொரு நெருங்கிய உறவினரான 
செல்வி தோரு தத்தர் ( Miss Dora Dutt ) ஆங்கில 
மொழியிலும் பிரெஞ்சு மொழியிலும் கவிதை 
புனைந்து சிறப்புப் பெயர் பெற்றவர் . 

இரமேசு சந்திர தத்தர் தம் பிள்ளைப் பருவத 
தைக் கல்கத்தாவிலும் , மாவட்டங்களிலும் 
பட்ட வங்காள மொழிப் பள்ளிகளில் கற்றுத்தேர்ந 
தார் . கல்கத்தாவிலிருந்த அரே பள்ளியில் ( Hare 
School ) கி.பி 1861 - ஆம் ஆண்டில் சேர்ந்து கல்கத்தாப் 
பல்கலைக் கழக நுழைவுத் தேர்வில் தேறினார் . தம 
16 - ஆம் வயதில் மதங்கினி போசு ( Mantangal Bose ) 
என்பாரைத் தத்தர் மணந்து கொண்டார் . மாநிலக் 
கல்லூரியில் மாணவராகிப் பலகலைக்கழகத்தின் 
முதல் தேர்வில ( First Arts ) பல்கலைக 

கழகத் 
திலேயே இரணடாம் மாணவராக வெற்றிபெற்ற 
தத்தருக்கு உதவிப் பொருளும் கிட்டியது . இளங 
கலைப்பட்ட வகுப்பு மாணவராகப் படித்துக் கொண 
டிருந்தபோதே இவருக்கு மேல் கல்வி கற்க இங்கிலாந்து 
செல்லும 

வாய்ப்புக கிடைத்தது . இந்திய ஆட்சிப் 
பணி ( I.C.S. ) தேர்வில் இரமேசு சந்திர தத்தர் 


செயற 


முருகனைப் 


நூல் 


யாக 


தம் 


தத்தர் , இராமேசு சந்திர 

794 

தத்தர் , இராமேசு சந்திர 
வெற்றி பெற்றார் . இந்தியா திரும்பும் முன்னரே 

போன்ற துறைகள் குறித்து ஆழ்ந்த கருத்துகளைக் 
இவரை வழக்குரைஞர் மன்றம் ( Bar Association ) 

கொண்ட நூல்களையும் , வங்காள மொழியில் உயர்ந்த 
ஏற்றுக் கொண்டது . 

புதினங்களையும் உருவாக்கிப் புகழ்பெற்றார் . 
தத்தருக்கு இந்திய ஆட்சிப் பணித்துறையில் 

தத்தர் பல நூல்களை எழுதியவர் . வங்காளக் 
பெரும் பொறுப்புகள் காத்திருந்தன . உதவி நீதிபதி 

குடியானவர்கள் ( Peasantry of Bengal ) என்னும் இவர் 
அலிப்பூரில் இவர் வாழ்க்கையைத் 

எழுதிய நூல் உழவர்களின் பொருளாதாரச் சிக்கல் 
தொடங்கினார் . பத்தாண்டுகளுக்குள் படிப்படியாக 

களைப் பற்றிய முதல் நூலாகும் ( 1875 ) . இந்தியப் 
முன்னேறி மாவட்ட ஆட்சித் தலைவராகப் பொறுப் பஞ்சங்கள் ( Famines in India ) என்னும் நூல் தத்த 
பேற்ற முதல் இந்தியராகத் தத்தர் கருதப்படுகிறார் . 

ரின் பொருளாதாரக் கட்டுரைகளின் விரிவாக்கமாகும் . 
பின்னர்ப் பர்த்துவான ( Burdwan ) கோட்டத்தின் ( 1900 ) . 
ஆணையராகப் பதவியேற்றார் . தத்தர் தம் 49 - ஆம் 
வயதில் இந்திய ஆட்சிப் பணியிலிருந்து ஓய்வு பெற 

மேற்கூறிய நூல்களைத் தவிர பிற நூல்கள் 
றார் . இவருடைய பணியை அரசுப் பிரதிநிதியாக 

சிலவற்றையும் தத்தர் எழுதிப் புகழ்பெற்றார் . அவற் 
இருந்த வெள்ளைக்காரர்களும் துணை ஆளுநர்களும் றுள் ஒன்று கி . பி . 1757 முதல் 1837 வரை இந்தியாவில் 
போற்றிப் பாராட்டினர் . 

ஆங்கில ஆட்சியின் தொடக்கம் ( India Under Early 

British Rule , 1757-1837 ) என்னும் நூலாகும் . இது 
இந்திய ஆட்சிப் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற 1901- இல் வெளியாயிற்று . அடுத்த ஆண்டில் இவர் 
பின்னரே இரமேசு சந்திர தத்தரின் வாழ்வு புதிய எழுதிய பிறிதொரு நூல் விக்டோரியா இராணியார் 
துறைகளில் ஈடுபாடு கொண்டு மிளிரலாயிற்று . காலத்து இந்தியப் பொருளாதார வரலாறு ( Economic 
பொது வாழ்விலும் எழுத்துக் கலையிலும் இவர் History of India in the Victorian age ) என்பதாகும் . 
சிறப்புப் பெறலானார் . அரசுப் பணியில் செயலாற் இவ்விரு நூல்களும் தக்க வரலாற்றுச் சான்றுகளுடன் 
றிய காலத்திலேயே இவர் பேச்சாற்றல் மிக்கவர் எழுதப் பெற்றவையாகும் . இந்நூல்களைப்படிப்போர் 
எனப் புகழ்பெற்றிருந்தார் . தமக்கே சொந்தமான கி.பி .19 ஆம் நூற்றாணடின் இந்தியப் பொருளா 
கருத்துகளை ஒருவருக்கும் அஞ்சாது எடுத்தியம்பும் தாரச் சிக்கல்களை உணரலாம் . 
ஆற்றல் இவரிடம் இருந்தது . இந்தியாவின் வறுமைக் 

காரணங்களையோ நிருவாகத் துறைத் இந்திய வரலாறு , பண்பாடு ஆகியவற்றில் தத்த 
தொடர்பான சிக்கல்களையோ இவர் அரசுக் கெதி 

ருக்கு ஆழ்ந்த புலமை இருந்தது . இந்திய ஆட்சிப் 
ராகவே எழுதியும் பேசியும் வந்தார் என்பது குறிப் பணியில் பணியாற்றிய காலத்திலேயே இந்திய வர 
பிடத்தக்கது . எடுத்துகாட்டாக இல்பர்ட்டு மசோதா 

லாறு என்னும் பாடநூலை இவர் எழுதியிருந்தார் . 
( Ilbert Bill ) குறித்து இவர் கருத்து அரசின கொள் 

எனினும் , இவர் கி.பி. 1899 - ஆம் ஆண்டில் பண்டைய 
கைக்கு எதிரானதேயாகும் . தத்தர் கி.பி .1899 - ஆம் 

இந்தியப் பண்பாட்டு வரலாறு ( History of Civili 
ஆண்டில் அரசியலில் தீவிரப் பங்கு கொண்டு இந்தி 

zationin - Ancient India ) எனனும் நூலை வெளியிட் 
யத் தேசிய காங்கிரசுக் கட்சியின தலைவரானார் . 

டார் . இது மூன்று தொகுதிகளைக் 

கொண்டது . 
அக்கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை ஆணித்தர 

மகாபாரதம் , இராமாயணம் , வடமொழி நூல்களுள் 
மாக எடுத்துரைக்கும் வல்லவராகக் கருதப்பட்டார் . 

ஒரு சில ஆகியவற்றை இவர் ஆங்கில மொழியில் 

மொழி பெயர்த்தார் . இருக்குவேதத்தையும் , ஏனைய 
இந்திய ஆட்சிப்பணியிலிருந்து ஓய்வு பெற்ற சிறிது பழம்பெரும் நூல்களையும் தத்தர் வங்காளத் 
காலத்திற்குள் தத்தர் இலண்டன் பலகலைக்கழகத் தில் மொழியாக்கம் செய்தார் . இராசபுத்திரர்களின் 
தில் இந்திய வரலாற்றுத் துறையில் விரிவுரையாள வரலாற்றுச் சிறப்பையும் மராத்தியர்கள் மாண்பு 
ராகச் சேர்ந்தார் . ஆனால் , 1904 - இல் தத்தர் இந் 

வரலாற்றையும் இவர் எழுதினார் . இவர் 
தியா திரும்பி , பரோடா சமத்தானத்தின் ( State of எழுதிய சமூகப் புதினங்கள் பழமையைச் சாடி , புத்து 
Baroda )) வருவாய்த் துறை அமைச்சராக மூன் லகக் கருத்துகளைக் கொண்டு மிளிர்ந்தன. 

காலம் பணியாற்றினார் . பின்னர் 
நிருவாகத் துறையைப் பன்முகப்படுத்தி உருவாக்கப் இந்திய நாணயச் செலாவணி ( Indian Currency ) 
பெற்ற குழுமத்தின் உறுப்பினராக ( Member of Decen பற்றி இவர் எழுதிய குறிப்புகள் குறிப்பிடத்தக்கவை . 
tralization Commission ) 1908- இல் பொறுப்பேற்றார் . இங்கிலாந்தும் இந்தியாவும் ( England and India ) 
அத்தருணத்தில் தத்தர் பொருளாதாரம் , பொருளா என்னும் நூலை இவர் கி.பி. 1897- இல் வெளியிட்டார் . 
தார வரலாறு , 

பண்டைய 

இந்தியப் பண்பாடு இந்நூல் கி . பி . 19 - ஆம் நூற்றாண்டில் நிருவாகத் 


| 


கான 


மிகு 


றாண்டுக் 


தத்தாத்திரேயப் பாட்டியல் 


795 


தத்துவ இயல் அரசுக் கோட்பாடு 


துறைச் சிக்கல்களைப் படம்பிடித்துக் காட்டும் சீரிய 
ஆய்வு நூலாகும் . எண்ணற்ற கட்டுரைகள் , தலைமை 
யேற்று ஆற்றிய சொற்பொழிவுக்கட்டுரைகள் , ஆயவுக் 
கட்டுரைகள் மேலும் பல சிறு நூல்கள 

போன்ற 
வற்றை இவர் எழுதியுள்ளார் . இரமேசு 

சந்திர 
தத்தர் 1909 - ஆம் ஆண்டில் தம் 61 - ஆம் வயதில் 
காலமானார் . 

இரா.அ. 


முதலி 


தத்தாத்திரேயப் பாட்டியல் : இப்பெய 
ரால் ஒரு பாட்டியல் இருந்ததை அறிஞர் உ . வே . 
சாமிநாத ஐயரவர்கள் வழியே அறிந்து கொள்ள 
இயலும் . அவர்கள் விருத்தப்பாக்களால 
அமைந்த 
இந்நூலைச் செங்கணம் விருத்தாசல ரெட்டியார் 
அவர்கள வீட்டில் பார்த்திருக்கிறார்கள் ; 

பாடம் 
கேட்டிருக்கிறார்கள் . படி எடுத்து வைத்துக் கொள்ள 
வில்லை . நூலும்பின்னர்க் கிடைக்கவில்லை . இப்பாட்டி 
யல் குறித்து அவர்கள் என்சரிதம் சங்கத் தமிழும் 
பிற்காலத் தமிழும் , என்னும் நூல்களில் குறிப்பிட் 
டுள்ளார்கள . உ.வே.சா. நூல் நிலைய வெளி 
யீடாக வெளிப்பட்ட நவநீதப் பாட்டியலிலும அக் 
குறிப்புகள் இடம்பெற்றுள . 

இரா.இ. 


சம்பராசுரன் முதலியோர் தேவர்களை அழிக்க 
வர , அவர்கள தத்தாத்திரேயர் இருப்பிடத்திற்கு 
வந்து மறைந்து கொணடனர் . சம்பராசுரன் 
யோர் முனிவரின் இருப்பிடத்திற்கு வந்து , 

திருமக 
ளுக்கு ஒப்பாகிய அவர் மனைவியை எடுத்துத் தலை 
மேல் வைத்துக்கொண்டு சென்றனர் . திருமகள் அனன 
தேவியார் அவர்களிடமிருந்து மறைந்தார் . அவர் 
அசுரர்களிட மிருந்து 

மறைந்து 

விட்டமையால் 
உங்களிடம் அசுரர்கள தோற்பர் என்றார் முனிவா . 
அப்படியே தேவர்கள் வெற்றிபெற அசுரர்கள 
தோற்றனர் . இவர் பிறப்பை வித்தைசேர் தத்தாத் 
திரையனாய் விணணவர் போற்ற அத்திரிக்கு நன்மக 
னென உதித்து என்கிறது பாகவதபுராணம் ( முதற் 
கந்தம் , மாயவனமிசாவதாரம் உரைத்த அத்தி 
யாயம் , 26 ) . 

இரா.இ 


என்ற 


தத்துவ இயல் அரசுக் கோட்பாடு : எகல் 
கூறிய முழுவல்லமையுள்ள அரசுக் கோட்பாட்டை 
ஆப்அவுசு ( Hobhouse ) 

ஆங்கிலச 

சமூக 
யலாசிரியர் ஆய்வு செய்து , அதிலுள்ள 

தாராள 
இயல்புக்கு மாறான இயல்புகளைச் சுட்டிக்காட்டி , 
தாராள இயல்புகளுக்கேற்ப எகலின கோட்பாட்டை 
அமைத்த வடிவமே தத்துவ இயல் அரசுக் கோட்பாடு 
( Metaphysical Theory of the State ) எனப்படும் . 


தத்தாத்திரேயர் என்பார் ஒரு முனிவர் . இவர் 
தந்தையார் அத்திரி முனிவர் . திருமாலை நோக்கி 
அத்திரி முனிவர் தவம் செய்ய , அவர் காட்சி தந்து 
தம்மை அவருக்குத் தத்தம் செய்தபடியால் அவர் 
மகன் தத்தாதிரேயர் எனப்பட்டார் 

என்பது 
வரலாறு . 


தத்தாத்திரேயர் திருமாலின் பிறப்பு எனப்படு 
வார் . இவர் அநசூயை வயிற்றில் பிறந்து , அறிதுயி 
லில் இருக்கவேண்டும் என விரும்பினார் . ஆனால் , 
ஏனைய முனிவர்களின் புதல்வர்கள் இவரைத் தனித் 
திருக்கவிடாமல் தொடர்ந்தனர் . அதனால , அவர் 
களைவிட்டு நீருள் மறைந்து நெடுங்காலம் தவம் 
செய்து பின்னர் வெளிப்பட்டார் . அப்பொழுது அச 
சிறுவர்கள் விடாது தொடர்ந்தனர் . 


ஆப்அவுக வகுத்த கோட்பாடு , தத்துவ இயல 
அரசுக் கோட்பாடாகும் இவருடைய கருத்தினபடி 
சமூக வளர்ச்சி எனபது , சமூகக் கூட்டுறவு ( Social 
Cooperation ) எனற பகுத்தறிவுக்குகந்த குறிக்கோளை 
நாடியே 

செல்லுகிறது . சமூகச் சீர் திருத்தங்கள் 
செய்யப்படுதற்கு முழுவல்லமையும் , வரமபற்ற 
ஆற்றலுமுடைய அரசாங்கம் இருத்தல் 

வேணடு 
மென்ற கட்டாயம் இல்லை . தாராள இயல்புடைய 
அரசாங்க முறையிலும்சமூகச் சீர்திருத்தங்கள் செய்யப் 
படுதல் கூடும் . மனித அறிவு வளர்ச்சியும் சமூக வளர்ச்சி 
யும் ஒன்றையொன்று சார்ந்துள்ளன . சமூக நிறுவனங் 
களின வடிவத்தை ஆக்குதலில் , பொருளியல் நாகரி 
கத்துக்குச் ( Material Culture ) சிறப்பான பங்கு இருக் 
கிறது . எர்பெர்ட்டு இசுபென்சர் ( Herbert Spencer ) 
என்பவர் ஓர் இயந்திர வகையில் சமூகத் துறையில் 
பரிணாம வளர்ச்சி ஏற்படுகிறதென்று கூறினார் . இக் 
கருத்தை ஆப்அவுசு மாற்றி , சமூகத்தில் ஏற்படும் 
தவறுகளைத் திருத்துதற்கு மனிதருடைய உள்ளார்ந்த 
ஒழுக்க இயலான தலையீடுகள் ஏற்படுகின்றன என்று 
கூறினார் . 


முனிவர் தத்தாத்திரேயர் முனிபுதல்வர்கள் 
தம்மைத் தொடராது இருப்பதற்காக ஐம்பெரும் 
பாவங்களையும் செய்யும் தீயவர் போலக் காட்டினார் . 
அதனைக் கண்ட முனிபுதல்வர்கள் முனிவனர விட்டு 
நீங்கினர் . அதன்பின் தம் விருப்பம் போல் அறிதுயிலில் 
நெடுங்காலம் இருந்தார் . 


தேவர்களுக்கும் சம்பராசுரனுக்கும் போர் 
உண்டாக , தேவர்கள் முனிவரை அடைந்து உதவு 
மாறு வேண்டினர் . எம் கண்முன் உங்களை அசுரர் 
கள் வருத்தும்போது அவர்கள் அழிவார்கள் என்றார் . 


ஆப்அவுசு கூறிய தத்துவ இயலான கோட்பாடு 
பல சிந்தனையாளர்களால் குறையுடையது 
கூறப்பட்டாலும் , அவர் கூறிய தாராள ஒழுக்க இயல 


எனக் 


தத்துவங்கள் 


796 


தத்துவங்கள் 


பெரும் 


கருத்துகளுக்கு மதிப்பு இருக்கிறது . வரம்பற்ற 
சுதந்திரக் கருத்துகளுக்கு நடைமுறையில் உள்ள 
வரம்புகளை எடுத்துக்காட்டித் தாராள அரசியற் 
கருத்துகளை இக்காலச் சூழ்நிலைகளுக்கேற்ப மாற்றி 
அமைத்தார் . அதுபோலவே எகலின் முழுவல்லமை 
அரசுக் கோட்பாட்டையும் இவர் மாற்றியமைத்தார் . 

பா . சூ . 


களைக் கூறுகிறது . ஏனைய சமயங்களில் 
பாலானவை இருபத்து நான்கு தத்துவங்களையே கூறு 
கின்றன . சில சமயங்கள் ஒன்றிரண்டு தத்துவங் 
களைக் கூடுதலாகக் குறிப்பிட்டாலும் முப்பத்தாறு 
என்ற அளவுக்குச் செல்லவில்லை . 


பூதங்கள் 


ஐந்து , 


தத்துவங்கள் : தத்துவம் என்னும் சொல் 
அதன் மெய்த்தன்மை என்னும் பொருளைத் தருவ 
தாகும் . சில இடங்களில் அச்சொல் கருவி என்னும் 
பொருளையும் தரும் , சைவ சித்தாந்தத்தில் முப்பத் 
தாறு தத்துவங்கள் கொள்ளப்படுகின்றன . 


ஐந்து , தன்மாத்திரைகள் 
ஞானேந்திரியங்கள் ஐந்து , கன்மேந்திரியங்கள் ஐந்து , 
அந்தக்கரணம் நான்கு ஆக ஆன்ம தத்துவம் இருபத்து 
நான்கு . வித்தியா தத்துவங்கள் ஏழு ,, சிவதத்துவங் 
கள் ஐந்து ஆகிய இவற்றுடன் ஆன்ம தத்துவங்களா 
கிய இருபத்து நான்கு தத்துவங்களையும் சேர்க்கத் 
தத்துவங்கள் முப்பத்தாறு ஆகும் . 


உலகத் தோற்றத்திற்கு மூலகாரணமாய் இருப் 
பது மாயை என்னும் பொருள் . உலகில் காணப்படும் 
மண் , நீர் , தீ முதலிய பொருள்களைப் பகுத்துக் 
கொண்டே சென்றால் , அவை பல நுணுகிய நிலை 
களை அடைந்து , முடிவில் ஒரு பேராற்றலாக மாறும் . 
இவ்வறிவியல் கருத்தை ஒட்டியேதான் சைவசித் 
தாந்தம் எல்லாச் சடப்பொருள்களின் ஆற்றல்களும் 
திரண்ட மூலம் மாயை 

எனறும் , 

அதனின்றும் 
உலகச் சடப்பொருள்கள் தோன்றி நின்று பின்னர் 
அதனுளளே ஒடுங்கும் என்றும் கூறுகிறது . உலகில் 
காணப்படும் சடப்பொருள்களையே மூலம் என்று 
கூறமுடியாது . ஏனெனில் , அவையனைத்தும் காலப் 
போக்கில் அழிகின்றன . அழிகின்ற பொருள்களுக்கு 
மூலமாய் - அழியாமல் நித்தியமாய் ஒரு 

பொருள் 
இருக்கவேண்டும் . அதுவே மாயை எனனும் பொரு 
ளாகும் . 


பூதங்கள் ஐந்து : நிலம் , நீர் , தீ , காற்று , வான் 
ஆகிய ஐந்து பூதங்களும் யாவர்க்கும் புலனாகின்றன . 
நிலம் , நீர் முதலியவை மக்களுக்குத் தெரிந்த அளவிலும் 
பார்க்க விரிந்தும் கிடக்கின்றன . சந்திர மண்டலத்தி 
லும் மண் 

இருப்பதாக அறியக்கிடக்கிறது . மண் 
தத்துவம் பூமியாக உயிர்களைத் தாங்கிக் கொண 
டிருக்கிறது . கல் , மலை முதலியவையும் , இரும்பு , 
வெள்ளி , ஈயம் , தங்கம் முதலியவையும் மண் தத்து 
வத்தைச் சார்ந்தவை ஆகும் . 


கடல் நீர் , ஊற்றுநீர் , மழைநீர் , ஆற்றுநீர் முதலி 
யவையும் பல்வேறு வகைத் திரவங்களும் நீர்த்தத்து 
வத்தைச் சார்ந்தவை ஆகும் . மின் ஆற்றல் , பலவேறு 
வகை ஒளிகள் ஆகியவை தீத்தத்துவத்தைச் சார்ந் 
தவை ஆகும் . பிராண வாயு முதலிய எல்லா வாயுக் 
களும் காற்றுத்தத்துவத்தைச் சார்ந்தவை . பொருள் 
களினூடே உள்ள இடைவெளிகளும் மேலே 
படும் பெருவெளியும் ஆகாய தத்துவத்தைச சார்ந் 
தவை . 


காணப் 


மாயை அறிவற்றதாக இருப்பதால் , அது தானா 
கவே உலகைத் தோற்றுவித்திருக்க முடியாது . பேரறி 
வுப் பொருளாகிய கடவுள் தான் உயிர்களுக்கு அறிவு 
விளங்கும் பொருட்டு மாயையிலிருந்து இவவுலகத்தை 
யும் உடல்களையும் தோற்றுவித்திருக்கவேண்டும் . 
கடவுள் தம் திருவருள் சக்தியை மாயையின் - ஒரு 
பகுதியில் மிகவும் முனைக்கும்படி செய்கிறார் . அப் 
பகுதி சுத்த மாயை எனப்படுகிறது . அடுத்து மற் 
றொரு பகுதியில் தம் திருவருள் சக்தியைக் குறை 
வாக முனைக்கும்படி செய்கிறார் . அப்பகுதி அசுத்த 
மாயை எனப் பெயர் பெறுகிறது . மற்றொரு பகுதி 
யில் தம் திருவருள் சக்தியை மிகமிகக் 

குறைவாக 
முனைக்கச் செய்கிறார் . அப்பகுதி பிரகிருதி மாயை 
எனப் பெயர் பெறுகிறது . இவ்வாறு மாயை முப்பத் 
தாறு தத்துவங்களாக நின்று மூவகை உயிர்களுக்கும் 
உலகாகவும் , உடலாகவும் பயன்படுகிறது . 


தன்மாத்திரைகள் ஐந்து : நிலம் , நீர் , நெருப்பு முத 
லிய பூதங்கள் தூலமாக யாவர்க்கும் புலனாகின்றன . 
எந்த ஒரு தூலப் பொருளுக்கும் சூக்கும் நிலை 
இருந்தே தீரும் . ஐம்பூதங்களுக்கும் உள்ள சூக்கும 
நிலைகளே தன்மாத்திரை எனப்படும் . மண் தத்து 
வத்திற்குச் சூக்கும நிலை நாற்றத் தன்மாத்திரை 
ஆகும்.நீர்த் தத்துவத்திற்குச் சூக்கும நிலை சுவை தன் 
மாத்திரை ஆகும் . தீ என்னும் பூதத்துக்குச் சூக்கும 
நிலை ஒளி ஆகும் . காற்று என்னும் பூதத்திற்குச் 
சூக்கும நிலை , பரிசம் ( ஊறு ) என்னும் தனமாத் 
திரை ஆகும் . ஆகாயம் என்னும் பூதத்துக்குச் சூக்கும 
நிலை ஒலித் தன்மாத்திரை ஆகும் . எனவே , 
நீர் , தீ , காற்று , ஆகாயம் என்னும் ஐம்பூதங்களுக்கும் 
முறையே நாற்றம் , சுவை , ஒளி , ஊறு , ஒலி என்பன 
தன்மாத்திரைகளாக விளங்குகின்றன . 


மண் , 


சைவ சமயம் ஒன்றே முப்பத்தாறு 


தத்துவங் 


தத்துவங்கள் 


797 


தத்துவங்கள 


சிறப்பு 

வகையாகப் பொருளகளை அறியும் . மனம் 
சேராவிட்டால பொதுவகையாக அறியும் . 


தனமாத்திரை என்றால் தன் அளவில் குணங 
கள் வெளிப்படாமல் நிற்பது என்பது பொருள் , 
சைவசித்தாந்தத்தில் குணங்களின் தொகுதி பொருள 
எனக் கூறப்படும் தன்மாத்திரைகள் அனைத்தும் 
குணங்களின் தொகுதி ஆதலால அவை பொருளகளா 


கின்றன . 


வாய 


இடம் கொடுத்தலாகிய தொழில் குணத்தையும் 
வல்லோசை , மெல்லோசை முதலிய 

ஓசைகளாகிய 
பண்புகளையும் உள்ளடக்கிப் பொதுமையில் 

ஓசை 
மாத்திரையாய்ச் சூக்குமமாய் நிற்பது ஒலித் தன் 
மாத்திரை ஆகும் . ஓசையோடு கூடத் தட்பம் , வெப் 
பம் முதலிய குணங்களை உள்ளடக்கி நிற்பது ஊறுத் 
தன்மாத்திரை ஆகும் . ஓசை , தட்பம் , வெப்பம் முத 
லியவற்றோடு வெண்மை , செமமை முதலிய 
களையும் உள்ளடக்கி நிற்பது ஒளித் தனமாத்திரை 
ஆகும் . 


கன்மேந்திரியங்கள் ( தொழிற் கருவிகள் ) : வாய , 
கால் , கை , எருவாய் , கருவாய் ஆகிய ஐந்தும் கன் 
மேந்திரியம் எனப்படும் . இவற்றைத் தொழிற் கருவி 
கள எனத் தமிழ நூலார் கூறுவர் . இக் கருவிகள் 
உயிர் தொழிற்படுவதற்குப் பயன்படும் 
பேசும் . கால் நடக்கும் . கை கொடுக்கும் , வாங்கும் . 
கை இந்திரியம் உடலின் மற்றப் 

பாகங்களிலும் 
விரவி நிற்கும் . கண இமைத்தல் , புருவம் நெறித்தல 
முதலியன கை இந்திரியத்தின தொழிற்பாடாகவே 
கொள்ளப்படும் . எருவாய் கழிவுப் பொருளைக் கழிக் 
கும் . கருவாய் இனப்பெருக்கம் செய்யும் . 


குணங் 


ஓசை , தடபவெப்பம் , 

வெண்மை , 

செம்மை 
முதலியவற்றோடு கூடத் தித்திப்பு , புளிப்பு முதலிய 
வற்றை உள்ளடக்கி நிற்பது சுவைத் தன்மாத்திரை 
ஆகும் . ஓசை , தட்பவெப்பம , வெணமை , செம்மை , 
தித்திப்பு , புளிப்பு முதலியவறறோடு 

நறுநாற 
றம் , தீநாற்றம் முதலிய நாற்றங்களை உள்ளடக்கி 
நிறபது நாற்றத் தன்மாத்திரை ஆகும் . 


நாக்கு சுவை அறிவதால் ஞானே நதிரியமா 
யிற்று . அதுவே பேசுதலாகிய தொழிலைச் செய்வதால் 
கன்மேந்திரியமும் ஆயிற்று . நாக்கு வாயாகிய இடை 
வெளி இல்லாது பேச முடியாதாகையால் அது கன் 
மேந்திரியமாகக் குறிப்பிடப்படும் போது வாய் என்று 
சொல்லப்படுகிறது ஞானேந்திரியங்களாகிய செவி , 
தோல , கண் , நாக்கு , மூக்கு , ஆகியவற்றையும் 
சோததிரம் , துவக்கு , சட்சு , சிக்குவை , ஆக்கிராணம 
எனறு வட நூலாா சொலவா . இவற்றின புலன 
களைச சத்தம் , பரிசம் ,உரூபம் , இரசம் , கந்தம் எனபர் . 
கன்மேந்திரியங்களை வாக்கு , ப - தம் , பாணி , பாயு , 
உபத்தம் என்றும் , அவற்றின தொழிற்பாடுகளை 
வசனம் , கமனம் , தானம் , விசர்க்கம் , ஆனந்தம் என் 
றும் வடமொழியில் சொலவர் . 


கூட 


காது , 


ஞானேந்திரியங்கள் ( அறிகருவிகள் ) 
தோல் , கண , நாக்கு , மூக்கு என்னும் ஐந்தும் 
ஞானே நதிரியத் தத்துவங்களாகும் . வை உடலின 
கண் உள்ள கருவிகளாகும் . இவற்றை அறிகருவிகள் 
என்று தமிழ் நூலார் கூறுவர் . இந்த ஐந்து கருவி 
களும் முறையே ஓசை , ஊறு , ஒளி , சுவை , நாற்றம் 
என்னும் ஐந்தையும் உயிர் அறிவதற்குக் கருவியாகப் 
பயன்படும் 


அந்தக் கரணம் நான்கு : மனம் , புத்தி , சித்தம் , 
அகங்காரம் ஆகிய நான்கும் அந்தக் கரணத் தத்து 
வங்களாகும் . அந்தர் + கரணம் என்பது அந்தக் 
கரணம் என்று சோந்து உள்கருவி என்னும் பொரு 
ளைத் தரும் . 


காது ஒலியைக் கேட்கிறது . தோல் ஊற்றுணாவை 
அறிகிறது . கண் பொருளகளைக் காணகிறது . நாக்கு 
சுவையை அறிகிறது . மூக்கு மணத்தை நுகர்கிறது . 
காது , தோல் , கண் முதலிய உடலமைப்புகளை 
வெளிப்பொறிகள் என்றும் , 

அவை 

அறிகின்றன 
வற்றைப் புலன்கள் என்றும் கூறலாம் . பொறிகள் 
தாமே புலன்களை அறியமாட்டா . இப்பொறிகளின் 
வேறாய் இவற்றைச் செலுத்தி நிறகும உள் 
திரியங்கள் அல்லது புலன்கள் ஐந்து உண்டு . அவறறை 
ஞானேந்திரிய தத்துவங்கள் எனச் சொலவதுண்டு . 
ஆனால் , அவ்விந்திரியங்கள் செயற்பட இப்பொறிகளும் 
நன்னிலையில் இருக்க வேண்டுமாதலால் , இரணடை 
யும் சேர்த்தே ஞானேந்திரியங்கள் எனக் கொள்ள 
வேண்டும் . மேலும் மனம் சேர்ந்தால் இப்பொறிகள் 


ஞானேந்திரியம் , கன்மேந்திரியம் ஆகியவை உட 
லின் வெளியே கண்ணால் பார்க்கும்படியாக அமைய , 
உட்கரணம் கண்ணால் பார்க்க இயலாமலுள்ளது . 
ஆனால் கருத்தால் உணரும்படியாக மைந்துள்ளது. ஒரு 
பொருளைப் பார்க்கும்போது இதுவோ அதுவோ 
எனனும் ஐயம் எழுகிறது . 

பார்த்த பொருளைக 
கண்டு இன்னது என அறிய முயல்வேன் என்னும 
ஓர் எழுச்சி தோன்றுகிறது இந்த எழுச்சி அகங்கார 
தத்துவம் எனப்படும் . ஒருவர் ஒரு செயலைச் செய்ய 
எணணி அப்புறம் செய்யாமல் விட்டுவிட்டாரானால் , 
அவர் அகங்கார தத்துவம் வலிமையாக இல்லை என் 

பொருள் . முனைப்போடு செயலாற்றத் 
துணிவது அகங்கார தத்துவத்தின் தொழிற்பாடா 
கும் . 


தத்துவங்கள் 


798 


தத்துவ நாதர் 


படுகிறது . இவை இறந்த காலம் , நிகழ்காலம் , எதிர் 
காலம் என்றும் சொல்லப்படுகின்றன . 


நியதி : நியதித் தத்துவம் அவரவர் 

செய்த 
வினையை அவரவரே அனுபவிக்ககும்படி செய்வ 
தோடு எவ்வாறு அனுபவிக்கவேண்டும் என்பதையும் 
வரையறுக்கும் . இன்ன வினைக்கு இன்ன பயன் என் 
பதை நியதித்தத்துவத்தைக் கொண்டுதான் இறைவ 
னின் திருவருட் சக்தி நிருணயம் செய்கிறது . 


என்று 


ஒரு பழத்தைப் பழம் என எவ்வாறு காண்பது ? 
அகங்கார தத்துவம் எழுச்சியை உண்டாக்க , அப் 
போது பழத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் கண்ணை 
அடைகின்றன . ஒளிக்கதிர்கள் கண்ணை அடைவதை 
மனம் பற்றும் . அகங்காரம் , மனம் ஆகிய தத்துவங் 
களின் தொழிற்பாட்டால் , சங்கற்ப விகற்பம் செய் 
யும்போது ( அதாவது இதுவோ அதுவோ என்று 
ஐயப்படும் போது ) , புத்தி தத்துவம் பழம் 
நிச்சயிக்கும் , புத்தி தத்துவம் பொருளை 

நிச்சயிப் 
தற்கு , அது இன்ன பொருள் என்று அறியச் சித்தத் 
தின் செயற்பாடு தேவைப்படுகிறது . சித்தம் என்பது 
நினைவுகளின் தொகுப்பு . பார்க்கப் படும் பொருள 
என்ன எனபது சித்தத்திடம் கேட்கப்பட , சித்தம் 
இன்ன பொருள் இப்படியிருக்கும் என்று நினைவி 
லிருந்து தெரிவிக்க , அப்போது ஆன்மா புத்தி தத்து 
வத்தின் மூலம் நிச்சயிக்கும் . இதுவரை கண்ட இரு 
பத்து நான்கு தத்துவங்களும் ஆன்ம தத்துவங்கள 
எனப்படும் . இறைவன் சீகண்டருத்திரர் வாயிலாகப் 
பிரகிருதி மாயையில் இருந்து இவற்றைத் தோற்று 
விப்பர் . 


ஆணவ 


கலை : முதல் முதல் ஆன்மா எவ்வித இயக்க 
முமின்றி ஆணவமலத்துள் கிடக்கும் போது இறைவன் 
கலை எனனும் கருவியைப் படைத்து ஆன்மாவுக்கு 
அளிக்கிறான் . அக்கருவி ஆன்மாவின 

கிரியா சத 
தியை எழுப்புகிறது . கலை என்பதற்கு நீக்குதல் , 
செலுத்துதல் என்னும் இருபொருள்கள் உண்டு . ஆன் 
மாவின் கிரியா சத்தியை மறைத்திருந்த 
மலத்தைச் சிறிது நீக்கி 

அதனைச் 

செலுத்துதல் 
கலை யின் 

தொழிலாகும் . 
வித்தை . கலையால கிரியா சக்தி விளங்கப் 
பெற்ற ஆனமா வித்தை எனனும் கருவியால் ஞான 
சகதி விளங்கப்பெறுகிறது . வித்தை புத்தி தத்துவத் 
திற்கு உட்கருவியாய் விளங்குகிறது . 

அராகம் : அராகம் என்றால் விருப்பம் 
பொருள . ஆன்மாவின இச்சா சகதியை அராக தத்து 
வம் எழுப்புகிறது . மனம் ஆசைப்படும் கருவியாத 
லால் அராக தத்துவம் மனத்திற்கு உட்கருவியாக 
விளங்குகிறது . 


ஆகிய 


எனறு 


சணட 


குண தத்துவத்தில் உள்ள 

சத்துவ குணம் , 
இராசத குணம் , தாமத குணம் 

மூனறும் 
ஆன்ம தத்துவம் இருபத்து நான்கிலும் கலந்திருக் 
கும் . உலகம் முக்குண மயம் என்று சொல்லப்படும் . 
எடுத்துக்காட்டாகக் காற்று மென்மையாக வீசும் 
போது சத்துவ குணத்தோடு அது கலந்து நிற்கிறது 
எனக் கொள்ள வேண்டும் . 

மாருதமாக 
வீசும்போது இராசத குணத்தோடு அது கலந்து நிற் 
கிறது எனக் கொள்ள வேண்டும் . காற்றே வீசாமல 
புழுக்கமாக இருக்கும் போது தாமத குணத்தோடு 
அது கலந்து நிற்கிறது 

எனக் 

கொள்ளவேண்டும் . 
இவ்வாறு ஒவ்வொரு தத்துவததிலும் அவ்வப்போது 
காணப்படும் குண நிலையை வைத்து இன்ன குணம் 
மிகுந்திருக்கிறது என அறியலாம் . 


காலம் , நியதி , கலை , வித்தை , அராகம் என்ற 
ஐந்து தத்துவங்களும் , ஐந்து சட்டைகளைப் போல் 
மனிதனுக்கு அமையும் நிலையில் ஆன்மா புருட தத் 
துவம் என்னும் பெயர் பெறுகிறது . நுகாவோனாகும் 
தன்மையில் நுகரப்படும் பொருளாக உள்ளது . வித் 
தியா தத்துவத்தின் இறுதியில் உள்ள மாயை என்பது . 


ஆன்மதத்துவங்களை இயக்கும் சிவதத்துவம் 
உடலில் 

தசைமடண்லத்தை இயக்கும் நரம்பு மண்ட 
லம் போனறுள்ளது . இத்தத்துவம் சிவம் , சக்தி , 
சாதாக்கியம் , ஈசுரம் ஆகிய அனைத்தையும் இயக்கும் . 


உளள 


அசுத்த மாயா கருவிகள் : காலம் , நியதி , கலை , 
வித்தை , அராகம் , புருடன் , மாயை என அசுத்த 
மாயாதத்துவங்கள் ஏழாகும் . இவற்றை வித்தியா தத் 
துவங்கள் என்றும் சொல்லலாம் . இறுதியாக 
மாயை , காலம் நியதி முதலிய தத்துவங்களுக்குத் 
தாயாக விளங்குவதால 

அதனைக் காரணமாக 
வைத்து ஏனையவற்றைக் காரியமாகக் கொண்டு 
சாத்திரங்கள் விளக்கும் . அதனால் தான் அவை காரி 
யத்துள் சேர்க்கப்படாமல் இறுதியில் 
வைக்கப்பட்டுள்ளன . 


ச.க. 


தனியே 


தத்துவநாதர் என்பவரைச் சீகாழித தத்துவ 
நாதர் எனவும் கூறுவர் . இவர் , துகளறு போதம் 
இயற்றிய சீகாழிச சிற்றம்பல நாடிகளின் மாணவர் . 
மெய்கண்ட சாத்திரம் பதினான்கனுள் ஒன்றாய 
இருபா இருபதுக்கு ஒரு சிறந்த உரை 

எழுதியிருக் 
கிறார் . இருபா இருபது உரை எழுதினோன் . 
சிற்றம்பல நாடி தாள் பணிவோன் சண்பை நகர 


காலம் : காலம் கணணால் காண இயலாவிடினும் 
நேற்று , இன்று , நாளை என மூவகையாக உணரப் 


. 


தத்துவப் பிரகாசம் 


799 


தத்துவப் பிரகாசர் 


தத்துவநாதன் 

என்னும் 

பழஞ்செய்யுட்பகுதி 
யிலிருந்து இவவுண்மைகள் நன்கு விளங்கும் . இவர் 
காலம் சிற்றம்பல நாடிகள் காலத்தை ஒட்டியதா 
தலீன் கி பி.1350-75 ஆகவிருக்கலாம் என ஆராய்ச்சி 
யாளர் கருதுகின்றனா 


உணமை 


பதினான்கு சாத்திரங்களுள ஒன்றாய 
நெறி விளக்கம் 

என்னும் நூலையும் இத்தத்துவ 
நாதரே இயற்றினார் எனச் சிலர் கூறுவர் . ஆனால 
இதுகாறும் வெளிவந்த பதிப்புகள் எல்லாவற்றிலும் 
உமாபதி சிவாசாரியாரே சித்தாந்த நூல்கள் எட்டு 
இயற்றினார் என்றும் , அவை சித்தாந்த அட்டகம் 
என்று கருதப்படுமென்றும் , அவ்வட்டகத்துள ஒன்று 
உணமை நெறி விளக்கம் என்றும் காணப்படுகின்ற 
மையை யாவரும் உணர்வர் . 

இத்தத்துவ நாதர் இருபா இருபதுக்கு எழுதிய 
உரை காலத்தால் மிகவும் பழமையான உரையாகும் . 
இவ்வுரைக்கு முன்னரே இந்நூலுக்கு ஒரு 
உரை இருந்திருக்க வேண்டுமென்பது இவர் 
யிலிருந்து தெரிகிறது . தத்துவநாதர் தம் உரையில் , 
முன்னோர் இயற்றிய பல சாத்திர நூல்களிலிருந்து 
மேற்கோள் களபல கொடுத்திருக்கிறார் . அந்நூல்களுள 
சில இப்போது கிடைக்கவில்லை அதனால , பழைய 
நூல்களின் பெயர்கள சிலவற்றை அறிந்து கொள்ள 
வும் இவா உரை துணை செய்கிறது . இரா.ச 


பழைய 


உரை 


நினறு 


பின் பொதுவிதி என சரியையிற்சரியை , சரியையிற 
கிரியை , சரியையில் யோகம , சரியையில் ஞானம் , 
கிரியையில் சரியை , கிரியையில் கிரியை , கிரியையில் 
யோகம் , கிரியையில் ஞானம் , யோகத்தில் சரியை , 
யோகத்தில் கிரியை , யோகத்தில் யோகம் , யோகத் 
தில் ஞானம் , ஞானத்தில் சரியை , ஞானத்தில் கிரியை , 
ஞானத்தில் யோகம் , ஞானத்தில் ஞானம் என 16 
பிரிவுகளைப் பற்றி 111 பாடல்களில் விளக்கியுள்ளார் . 
அக்கினி காரியம் , போசனவிதி , நிவேதன 

விதி , 
தீககை விதி , ஆசாரியின் இலக்கணம் , சீடன இலக் 
கணம் , பூசை விதிகள் , பல்வகைப் பட்ட 

தீககை 
முறைகள் , அபிடேக விதி , அந்தியேட்டி விதிகள் 
முதலியன வெல்லாம் கிரியைப் பகுதிகளில் மிகவும் 
சிறப்பாக விளக்கம் பெற்றுள்ளன . அடுத்தது ஞானத்தில 
ஞானப் பகுதியில் மேலும் 74 பாடல்களில் பலவேறு 
வகையான சமயக் கொளகைகளையும் அவற்றிற் 
குரிய மறுப்புகளையும் காணலாம் . பின்னர் 30 அவ 
தாரம் சொலலப் பெறுகிறது . அவற்றில் சீவன முத்தி 
நிலையில் இருக்கும் ஆன்மா அந்நிலையில் 
வழுவிய காலத்து மீண்டும் அந்நிலைககுச செலலத் 
தலைப்படுங்கால் முப்பொருள்களின் உணமை நிலையை 
உணர்ந்து 

மேல் நோககிச் செல்லும நெறியில் 
உள்ள 30 படிமுறைகள் சொல்லப் பெறுகினறன . இவை 
சுத்தாவத்தையில் நிகழ்வுறும் . பின நிட்டை 
கள கூறப பெறு கினறன . ஞானி ஞான நிட்டை 
யிலிருக்கும் நிலையும் கூறப் பெறுகிறது . அவருக்கு 
வினைப்பயன் ஏறாது . 

ஆதலின் 

சிவயோகத்து 
அழுந்து தலால பாச நீக்கம் கிட்டும் பாசம் நீங்குவ 
தால மலம் நீங்கிச் சிவப்பேறு சித்திக்கும் . 
யாகச் சீவன் முத்தி நிலையும் குருலிங்க சங்கம வழி 
பாடும் கூறுவதுடன இந்நூல் முடிகினறது . இந்நூல் 
நந்தியருள நூல , சிவஞான போதம , சிவஞான சித் 
தியார் , சிவப்பிரகாசம் , ஆகம நூல்கள் 

என்பவற் 
றையே முதனூல்களாகக் கொண்டு அவற்றின் வழி 
நூலாக விளங்குகின்றது . சந்தான ஆசாரியர்களுக்குப் 
பின்னா ஏற்பட்ட சிறந்த சைவ சித்தாந்த சாத்திர 
நூலகளுள் தலையிடத்தை பெறும் தகுதி வாய்ந்த 
வற்றுள இந்நூலும ஒன்று என்பது தெளிவு . தனனை 
அறிவிக்கும் தற்போதம் மாற்று விக்கும் 

அனன 
அருள் ஆனந்தம் ஆற்றுவிக்கும மன்னிய சீர்த் 
தத்துவப்ரகாசனியல 

சணபையார் கோன் உரைத்த 
தத்துவப்ர காச நூல் தான் என்னும் நூற் சிறப்புப் 
பாயிரமே இந்நூலின் பெருமையை நன்கு விளக்க 
வல்லதாயுளது . 

இரா.ச. 


வகை 


தத்துவப் பிரகாசம் : 

தத்துவப்பிரகாசம் 
என்னும் நூல் சீகாழித் தத்துவப் 

பிரகாசரால் 
இயற்றப் பெற்றது . இந்நூலாசிரியா சீகாழிச் சிற்றம் 
பல நாடிகளின் மாணவர் ; இவர் காலம் கி.பி 14 - ஆம் 
நூற்றாண்டு , இந்நூலுக்கு இவர் மாணவரே உரை 
செய்திருக்கிறார் . தத்துவம் 

என்பது 

தத்துவம் 
( பாசம் ) , ஆன்மா , சிவன் எனனும் மூன்று பொருள் 
களையும் குறிக்கும் . ஆகவே , இமமுப்பொருள்களை 
யும் விளக்கவல்லது இந்நூல எனபது தெளிவாம் ; 
மேலும் சரியை , கிரியை , யோகம் , 

யோகம் , ஞானம் 

பற்றி 
விளக்கிக் கூறவல்ல சிறந்த நூலாகவும் திகழகிறது . 
இந்நூலில் 338 திருவிருத்தங்கள் உள்ளன . முதல 304 
பாக்கள் எண்சீர்க்கழி நெடிலடி ஆசிரிய விருத்தங் 
களாகவும் எஞ்சியவை அறுசீர்க்கழி நெடிலடி 
விருத்தங்களாகவுமுள்ளன . இறுதியாக நூற்சிறப்புப் 
பாயிரம் என ஒரு செய்யுளை உரையாசிரியர் பாடிச் 
சேர்த்திருக்கிறார் . முதலாவது பாயிரத்தில் கடவுள் 
வாழ்த்துச் செய்யுளகளும் அவையடக்கமுமாக எட்டுச் 
செய்யுளகள உள்ளன . இரண்டாவது அளவை எனும் 
பகுதியில் 9 பாடல்களில் 7 அளவைகளைப் 

பற்றிக் 
குறிப்பிடுகிறார் . பின்னர் , பதி இலக்கணம் 19 
பாடல்களிலும் , பசு இலககணம் 5 பாடலகளிலும் , பாச 
லக்கணம் 16 பாடல்களிலும் கூறப் பெறுகின்றன . 


தத்துவப் பிரகாசர் : இவர் சீர்காழிச் சிற்றம் 
பல நாடிகளின் மாணவர் . தத்துவப் பிரகாசம் என் 
னும் ஒரு சிறந்த சாத்திர நூல் இயற்றியவர் . 
தத்துவப் பிரகாசர் எனனும் பெயர் வாய்ந்தவர்கள 


தத்துவ போதகர் 


800 


தத்துவமசி 


நால்வர் இருந்தனர் என்றும் அவர்களுள் தத்துவப் 
பிரகாசம் இயற்றியவரைக் காழித் தத்துவப் 
பிரகாசர் என்று அழைக்கும் மரபுண்டு என்றும் நூல் 
கள் வாயிலாய் அறிய முடிகின்றது . 


எண்ணிச் செயற்பட்டார் . தமிழக மரபிற்கொப்பக் 
கிறித்தவ வழிபாட்டு முறைகளை மாற்றிக் 

கொள 
வதே பிறரைத் தம் சமயத்தைத் தழுவச் செய்வதற் 
குரிய வழி எனக் கண்டார் . 


சரியை , 


- 


தத்துவப் பிரகாசம் என்னும் நூல் 
கிரியை , யோகம் , ஞானம் என்னும் நான்கு பாதங் 
களையும் விளக்கிக் கூறுகிறது . மேலும் , சரியையில் 
சரியை , சரியையில் கிரியை , சரியையில் 

யோகம் , 
சரியையில் ஞானம் என்றவாறு ஒவ்வொன்றும் நன் 
நான்கு பாதங்களாகப் பிரிக்கப்பட்டு 16 உட்பாதங் 
களையுடையதாய் 337 திருவிருத்தங்களைக் கொண்ட 
தாய் விளங்குகிறது . பரசமய உட்சமய பேதங்கள் 48 
என்பதனையும் சித்தாந்த பேதம் 8 என்பதின் விளக் 
கங்களையும் இந்நூலில் காணலாம் . சரியை , கிரியை , 
யோக பாதங்களை விளக்கிக் கூறும் தமிழ் நூல்களுள 
து சிறந்த இடத்தைப் பெற்றுளது . யோகப் பிரிவில் 
108 ஆசனங்கள் பற்றியும் 108 

பிராணா 
யாமங்கள பற்றியும் விளக்கங்கள் காணப்படுகினறன . 
தத்துவங்கட்கும் ஆன்மாவுக்கும் சிவனுக்கும் தத் 
துவம் என்ற பெயராதலால் நூலின் பெயர் தத் 
துவப் பிரகாசம் ஆயிற்று என்று இந்நூலின் உரை 
யாசிரியர் குறிப்பிட்டிருப்பது மிகவும் உணரத் தக்கது . 


தமக்கென உரிய உடைகளைக் களைந்துவிட்டு 
இந்தியத் துறவியர்போல் தோன்றினார் . கையிலே 
கோல் , கமண்டலம் , மார்பிலே ஐம்புரி நூல் , தலை 
யீலே குடுமி , காலிலே பாதக் குறடு , நெற்றியிலே 
சந்தனமும் திருநீறுமாகக காட்சியளித்தார் . இவ் 
வகை மாற்றத்திற்கு அவர் தம் மேலாண்மையர் 
முதலில் எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் இறுதியாக 
அவர் போக்கில் அவரை விட்டுவிட்டனர் . வீரமா 
முனிவர் போன்றோர் தமிழ் மரபிறகு ஏற்றாற 
போன்று தம்மை மாற்றிக் கொள்ள இவரே முன் 


னோடி . 


வகை 


திருச்சி , தஞ்சை , சேலம் , சத்தியமங்கலம் ஆகிய 
இடங்கட்குச் சென்று பணியாற்றியுள்ளார் . இருமுறை 
ஆட்சியாளரால் சிறைத்தணடனை பெற்றுள்ளார் . 
முதிர்ந்த வயதில் கண்ணொளி குன்றியது . யாழ்ப் 
பாணத்திற்கு அனுப்பிவைக்கப்பட்டார் . 

பின்னர் 
மைலாப்பூருக்கு வந்து எட்டாண்டுகள் வாழந்தார் . 
இவர் கி.பி. 1656 - இல் மறைந்தார் . 


( 


நூல் 


என 


தத்துவப் பிரகாசரின் மாணாக்கரே இந் நூலுக்கு 
உரை இயற்றியிருக்கிறார் என்று ஆராய்சசியாளர் 
கருதுகின்றனர் . இந் நூலைத் தவிர துகளறு போதக் 
கட்டளை என்னும் நூலையும் தத்துவப் பிரகாசரே 
இயற்றினார் என்றும் தெரிகிறது . 

இவ்வாசிரியர் 
காலம் கி.பி. 14 ஆம் நூற்றாணடின் இறுதி 
அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் . 

இரா.ச. 
தத்துவ போதகர் : தமிழ் உரைநடையின 
தந்தை , கீழ்திசை மொழிகளைக் கற்றறிந்த முதல் 
ஐரோப்பியர் எனவெல்லாம் பாராட்டப் பெறும் தத் 
துவ போதகரது இயற்பெயர் இராபர்ட் - டி - நோபிலி 
( Robert De Nobili ) ஆகும் . இத்தாலி நாட்டில் 
கி.பி. 1577 ஆம் ஆண்டில் தோன்றியவா . கி.பி. 1596 
-ஆம் ஆண்டில் குருமடத்தில் சேர்ந்தார் . கி . பி . 1603 
-இல் சேசு சபைக் குருவாகத் திருநிலைப் படுத்தப்பட் 
டார் . தம் திருமறைப் பணிக்குரிய களமாக இந்தியா 
வைத் தேர்ந்த கி.பி. 1605 - ஆம் ஆண்டு மே 20 - ஆம 
நாள் கோவாவை அடைந்தார் . அங்கிருந்து 
சிக்கு வந்து கன்னியாகுமரி வழியாகக் கிழக்குக் கடற் 
கரையை அடைந்தார் . 

பினனர் மதுரைக்கு வந்து 
அதனைத் தம் பணித்தளமாக ஆக்கிக் கொண்டார் . 


தம் சமயக் கொள்கைகளை விளக்கியுரைத்தல , 
பிற சமயக் கொள்கைகளை மறுத்துரைத்தல் என் 
னும் இரு முறைகளை மேற்கொண்டு இவர் 
களைப் படைத்துள்ளார் . அவற்றுள் ஞானோபதேச 
காண்டம் , ஆத்தும நிருணயம் , புனாசென்ம 
ஆட்சேபம் , தூடண திக்காரம் , நித்திய சீவன 
சல்லாபம் , கடவுள் நிருணயம் , ஞானோபதேசக் குறிப் 
பிடம் , சின்னக் குறிப்பிடம் , பிரசங்கங்கள் , தேவ 
மாதா சரித்திரம் , சேசுநாதர் சரித்திரம் ஆகியவை 
அச்சில் வந்துள்ளன . ஞான தீபிகை , ஞானசங்சேபம் , 
போதகப் பரீட்சை , விசுவாச சல்லாபம் , உபதேச சல் 
லாபம் , பத்துச்சல்லாபம் , சிலுவையின் விசேட 

சல் 
லாபம் , மந்திர மாலை எனனும் இவாதம் படைப்பு 
கள் கிடைத்தில . வட மொழியிலும் , தெலுங்கிலும் 
சிறந்த புலமை பெற்று அவற்றிலும் சில நூல்களைப் 
படைத்திருப்பதாகத் தெரிகிறது 

சூ.இ. 
தத்துவமசி : சாந்தோக்கிய உபநிடதத்தில் 
தத்துவமசி என்ற பரதத்துவத்தை விளக்கும் ஒரு 
மகாவாக்கியம் காணப்படுகிறது . உத்தாலக முனிவா 
தம் மகன் சுவேதகேதுவிற்கு இதை உபதேசித்தார் . 
ஆதியில் , இரண்டற்ற நிலையில சத்து எனபதே 
இருந்தது . நான் பலவாக 

வேண்டும் என அது 
எணணிற்று . சத்திலிருந்து நெருப்பும் , நெருப்பிலிருந்து 
நீரும் , அதிலிருந்து உணவும் தோன்றின . இவை 


கொச 


கிறித்தவ மறைபரப்புப் பணியில் புதிய முறை 
யைக் கொணர முற்பட்டார் . சமய வழிபாடு நாட்டுப் 
பண்பாட்டியலுக்கு ஏற்றதாக அமையவேண்டும் என 


தத்துவராயர் 


801 


தத்துவ வரலாறு 


வேறு வகையில் ஒன்று சேர்ந்து நாம , உரூபமான இவ் 
வுலகைத் தோற்றுவித்தன . மனம் , பிராணன் , வாக்கு 
முதல் எல்லாச் 

சடப்பொருள்களும் , உயிர்களும் 
சத்திலிருந்தே தோன்றின . உறங்கும்போது உயிர்கள் 
அடங்கிச் சத்திற்கே திரும்புகின்றன . இவ்வாறு 
ஒன்றான பரம்பொருளே பலவற்றின் அடிப்படை 
யாகவும் , மூலமாயும் உள்ளது எனக் கூறிய உத்தால 
கர் , இறுதியில் சுவேதகேதுவை விளித்து , ச ஆத்மா 
தத்துவமசி ( நீ அதுவாக இருக்கிறாய் ) என்றார் . 


சென்ற 


ஆதலின் , இருவரும் பிரிந்து வெவ்வேறு திசை 
நோக்கிச் சென்றர் . தென்பால் வந்த சொரூபானந் 
தருக்குத் திருப்பைஞ்சீலி அருகிலுள்ள கோவர்த்தம் 
என்னும் ஊரில் சிவப்பிரகாச சுவாமிகள் என்ற சைவ 
சித்தாந்தி தக்க குருவாகக் கிடைத்தார் . அவரிடம் 
ஞானோபதேசம் பெற்று அங்கேயே நிட்டையிலிருந் 
தார் . வடக்கே பிரிந்து 

தத்துவராயர் 
திரும்பித் தெற்கே வந்தார் . சொரூபானந்தரைக் 
கண்டு அவரையே குருவாகக் கொண்டார் . தத்துவ 
ராயர் பாடுவதில் வல்லவர் . ஆதலின் , சொரூபானந்தர் 
தத்துவராயரைக் கொண்டு பல நூல்கள் தமிழுல 
குக்குக் கிடைக்க வழி செய்தார் . தத்துவராயர் 
அடங்கன் முறை என்பன 18 நூல்கள் அடங்கியவை . 
அவை வேதாந்தக் கொள்கையுடையவை . அவை 
யாவன . 1. திருத்தாலாட்டு . 2. பிள்ளைத் திருநாமம் , 
3. வெண்பா அந்தாதி , 4. கலித்துறை அந்தாதி , 
5. சின்னப் பூ வெண்பா , 6. தசாங்கம் , 7. இரட்டை 
மணிமாலை , 8 . மும்மணிக்கோவை , 9. நான்மணி 
மாலை , 10. கலிப்பா , 11. ஞான விநோதன் கலம் 
பகம் , 12. உலா , 13. சிலேடை யுலா , 14. நெஞ்சு 
விடு தூது , 15. கலிமடல் , 16. அஞ்ஞவதைப் பரணி , 
17. மோகவதைப் பரணி , 18. அமிர்த சாரம் என்பன 
வாம் . 


தத்துவமசி என்னும் இச்சொல்லை தத் , த்வம் , 
அசி என்று பகுத்து , தத் என்னும் பதம் படைத்த 
வனான மாயையுடன் கூடிய கடவுளைக் குறிப்பதா 
கவும் , த்வம் , உடலுடன் கூடிய சீவனைக் குறிப்பதா 
கவும் ஆதி சங்கரர் விளக்கியுள்ளார் . பிரம்மம் சத்தி 
யமானது , உலகம் மாயையானது . சீவன் பிரம்மம் 
அன்றி வேறல்லன் என்பது சங்கரரின் கூற்று . வியவ 
கார நிலையில் சீவனும் அவனைப் படைத்த கடவு 
ளும் ஒன்றெனக் கருதமுடியாது . 

உபாதி 
களை நீக்கினால் , தத் அல்லது அந்த என்னும் பதம் 
மாயையுடன் கூடிய கடவுளின் அடிப்படையான பிரம் 
மத்தைக் குறிக்கிறது . எவ்வாறு கயிறு பாம்பாகத் 
தோன்றுகிறதோ அவ்வாறு பிரம்மம் சீவனாகத் 
தோன்றுகிறது . தூரத்திலுள்ளதைக் குறிக்கும் சொல் 
லான தத் அருகிலுள்ளதைக் குறிக்கும் த்வம் என்ற 
சொல்லுடன் ஐக்கியப்படுத்தப்பட்டு இரண்டற்ற 
பரம்பொருளான பிரம்மத்தை விளக்குகிறது என்பது 
சங்கரரின் கூற்று . 


சீவன் , 


இராமானுசரின் விசிட்டாத் துவைதத்தில் , தத் 
என்பது கடவுளைக் குறிக்கும் . த்வம் என்பது சத்து 
( உயிர்கள் ) , சடம் ( பிரகிருதி ) ஆகியவற்றை உடலாகக் 
கொண்ட உயிரான கடவுள் எனப் பொருள்படும் . 
கடவுள் ஒன்றே , அவர் அந்தர்யாமியாக 

உள்ளேயு 
மிருக்கிறார் . வெளியிலுமிருக்கிறார் என இராமா 

தத்துவமசி எனும் மகாவாக்கியத்தின் 
பொருளை , விளக்குகிறார் . 


மேலும் சிவப்பிரகாச வெண்பா , தத்துவாமிர்தம் 
என்னும் இரு நூல்களையும் இயற்றியுள்ளார் . தம் 
குருநாதர் சொரூபானந்தர் மீது 138 தலைப்புகளில் 
1140 பாடல்களைக் கொண்ட தத்துவராயர் பாடு 
துறை என்னும் நூலையும் பாடியிருக்கிறார் . மேலும் , 
ஈசுரகீதை , பிரமகீதை , சசிவன்ன போதம் என்னும் 
மொழி பெயர்ப்பு நூல்களும் பெருந்திரட்டு , குறுந் 
திரட்டு என்னும் திரட்டு நூல்களும் தத்துவராய 
ரால் செய்யப்பட்டவை . வேதாந்தக் கொள்கையைப் 
பரப்ப இவர் நூல்கள் மிகவும் இன்றியமையாதன 
வாய் இருக்கின்றன . கடைசியாக இவர் சிதம்பரத்திற் 
கும் விருத்தாசலத்திற்கும் இடையிலுள்ள எறும்பூரில் 
ஆடி மாதம் சனிக்கிழமை சதய நட்சத்திரத்தில் பிர 
தமை திதியில் சமாதியானார் . 

இரா , ச . 


னுசர் 


. 


மத்துவர் , ச ஆத்மா தத்துவமசி என்பதை ச 
ஆத்மா அதத்துவமசி 

எனப்பகுத்து கடவுளும் 
சீவனும் ஒன்றல்ல , வேறு என்று துவைத வாதத்தை 
விளக்குகிறார் . 

இ.வி.ச. 


சைவ 


தத்துவராயர் : இவர் கி.பி .15 - ஆம் நூற்றாண் 
டின் பிற்பகுதியில் வாழ்ந்து வேதாந்த பரமாகத் 
தமிழில் பல நூல்களை இயற்றியவர் . வைதிக 
பிராமண குலத்தினர் . சொரூபானந்தர் தத்துவ 
ராயர் ஆகிய இருவரும் அம்மான் மருமகன் முறை 
யினர் . இருவரும் தக்க குருவை நாடிப் புறப்பட்டனர் . 
பல காலம் முயன்றும் தக்கவர் கிடைக்கவில்லை . 


தத்துவ வரலாறு : தத்துவம் என்னும் 
சொல் ஒன்றின் மெய்த்தன்மை என்னும் 

பொரு 
ளைத் தரும் . அது என்னும் சுட்டுச் சொல் சமயந் 
தோறும் வேறு வேறு 

பொருளைக் 

குறிக்கும் . 
ஆகவே தத்துவம் என்னும் குறியீடு பொருள்களின் 
தன்மையை ஆராய்ந்து மெய்ம்மையினை நிலை 
நாட்டும் அறிவுக்கலையைக் குறிக்கும் . இச்சொற்கு 
இணையாக மெய்ப்பொருள் , சமயக் கணக்கு என்ற 
குறியீடுகள் தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன . 


வா . க . 9 - 51 


தத்துவ வரலாறு 


802 


தத்துவ வரலாறு 


கில் வாழும் உயிர்கள குறித்தும் , உலகு , உயிர்கட்கு 
அப்பால் உள்ள பொருள் பற்றியும் இந்திய நாட்டுத்தத் 
துவங்கள் ஆய்ந்துள்ளன . முதலில் இம்முயற்சியில் ஈடு 
பட்ட சாங்கிய தத்துவம் , மூலப் பகுதி, புருடன 
என்னும் இரண்டு பொருள்கள் என்றுமுள்ள தத்து 
வங்கள் ( மெய்ப்பொருள்கள் ) என்று கொண்டது . 
அவற்றை யாரும் உண்டாக்கவில்லை . மூலப்பகுதி 
( பிரகிருதி ) என்னும் விதைத் தத்துவத்திலிருந்து 
முளைத்தது உளக்கூறு , உடற்கூறுகளையுடைய உலகு 
என்றும் , இவ்விரு கூறுகளும் ஆன்மாக்களை ஆதார 
மாகக் கொண்டுள்ளன என்றும் 

சாங்கியர் 
நம்பினர் . “இவ்வாறு உள்ள பிரகிருதியின் தத்து 
வங்கள் தான் அல்லன் என்னும் மெய்யுணர்வு 
தலைப்பட்டு , அவற்றின் நீங்கிக்கொள்ளும் பயிற்சி , 
வீடு பேற்றினைப் பயக்கும் என்றனர் சாங்கியர் . 
பிரகிருதியினின்றும் நீங்கிய புருடனின் நிலைதான் 
வீடு பேறு . பதஞ்சலிவகுத்த யோகம் சேச்சுர சாங்கியம் 
எனப்படும் . சேச்சுர சாங்கியம் - ஈசுவரன் 
என்னும் கொள்கையுடையது . 


உளன் 


இந்தியாவில் தொன்மையிலிருந்தே தத்துவ 
நெறி தழைத்திருந்தது . வேதத்தின் முதல் பகுதியில் 
தத்துவத்தின் கூறுகள் காணப்பட , வேதாந்தமாகிய 
வேதத்தின் இறுதிப் பகுதியாகிய உபநிடதங்களில் 
தத்துவம் செழித்திருந்தது . இந்தியாவில் தத்துவமும் 
சமயமும் பிரிக்க இயலாத் தொடர்போடு தோன்றி 
வளர்ந்து வருகிறது எனலாம் . கடோப நிடதத்தில் 
யமனுக்கும் நசிகேதனுக்கும் நடக்கும் உரையாடல் , 
தத்துவத்தின் தோற்றம் , வளர்ச்சிபற்றிக் குறிப்பாகக் 
கூறுகிறது எனலாம் . யமன் நசிகேதனைத் தம் இடத் 
தில் மூன்று நாள்கள காக்க வைத்ததால் மூன்று வரங் 
கள் நசிகேதனுக்குக் கொடுக்கிறார் . முதல் வரம் தன் 
தந்தையின் நலத்துக்காகக் கேட்டு , அடுத்த வரங்களை 
அழியா உண்மையின் இயல்பை அறிந்துகொள்ளப் 
பயன்படுத்துகிறான் . யமன் நசிகேதனுக்கு அழியா 
உண்மையை அறிவதற்குப் பதிலாக உலகத்தில் 
கிடைக்கும் பல்வகை இன்பங்களைப் பெறுமாறு தெரி 
விக்கிறான் . நசிகேதன் வைராக்கியத்தோடு உலக 
இன்பங்களை மறுத்து , அழியா உண்மையை மட்டுமே 
தனக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று பணிவுடன் 
வேண்டுகிறான் . தத்துவத்தை அல்லது மெய்ப் 
பொருளை ஒருவன் அறிய வேண்டுமாயின் நிலையாத 
இன்பங்களைத் துறத்தல் மூலம் பெற இயலும் என் 
பதை இந்நிகழ்சசி நசிகேதன் மூலம் மக்களுக்கு அறிவிக் 
கிறது . மேலும் செம்பொருள் மூலம் அழியா வாழ்வு 
பெறல் ( சிரேயசு- the Good ) , அவ்வப்போது கிடைக் 
கும் இன்பம் பெறல் ( பிரேயசு- the Pleasant ) பற்றி 
உபநிடதத்தில் வரும் செய்தியும் இவ்வுண்மையை 
நினைவூட்டுகிறது . உபநிடதங்கள் , பிரம்ம சூத் 
திரம் , பகவத்கீதை என்னும் அடிப்படை நூல்களில் 
இவ்வாறு வளர்ந்த மெய்ப்பொருள் , 

நாயன்மார் 
காலத்தில் முதன்மை பெறுகிறது . இறைவன் தத்து 
வங்களாகவும் ( மூலப் பொருள்களாகவும் ) , அவற் 
றைக் கடந்தவனாகவும் , தத்துவங்களை அறிந்த 
அடியார்களால் 

தொழப்படுபவனாகவும் திகழ்கின் 
றான் என்பதைத் தத்துவங்கள் ஆனான் தனனை 
( 609 ) , தாயவன்காண் உலகுக்கோர் தன்னொப்பில் 
லாத் தத்துவன்காண் உத்தமன் 

காண் 

( 481 ) 
"தத்துவத்து அடியார் தொழும் பெம்மான் திறம் 
( 989 ) எனவரும் அப்பர்பாடலகள் தெளிவுறுத்தும் . 
இந்திய நாட்டில் தோன்றிய தத்துவ வளர் சசியைக் 
காட்சிப் பொருள் உண்மைநெறி ( Realism ) , கருத்துப் 
பொருள் உண்மை நெறி ( Idealism ) , 

ஒரு பொருள் 
உண்மைநெறி ( Monism ) என மூவகையில் வைத்து 
விளக்கலாம் 


சேச்சுர சாங்கியம் , வைணவம் என்பவை அடுத் 
தடுத்து வருகின்றன . இக்கொள்கைகளின் படி உலகு , 
உயிர்கட்கு மேலாக , இறைவன் என்னும் பூரணப் 
பொருளாகிய தத்துவம் உண்டு . உலகினின்றும் 
தனித்துக் கொள்வது வீடு பேறு எனச் சாங்கியர் 
கொண்டனர் , தனித்துக்கொணட உயிர் இறைவ 
னிடம் கலத்தல் தான் வீடுபேறு என்று 

வைணவர் 
துணிந்தனர் . இவற்றை அடுத்து , சிந்தாந்த 
சைவர்கள் 

என்பது முப்பத்தாறு தத்து 
வங்களின் உள்ளடக்கம் 

என்றனர் . உயிர்களின் 
ஆணவ மலத்தினை அவித்தற்பொருட்டுப்பிரகிருதியா 
கிய மூல தத்துவத்தினின்றும் ( முதற் காரணம் ) தன் 
சக்தியைத் துணைக் காரணமாகவும் , தானே நிமித்த 
காரணனாகவும் நின்று , எண்ண அளவானே படைத் 
தல் , காத்தல் , அழித்தல் , மறைத்தல் , அருளல் என் 
னும் உயிர்கட்குப் போரின்பத்தினைப் பரம்பொருள் 
அளிக்கிறான் எனச் சைவ சித்தாந்தம் செப்புகிறது . 


உலகு 


சாங்கியரைப் போல முற்கால நியாய வைசேடி 
கரும் இறைவனைக் கொள்ளாமல் பொருள்களை 
ஏழாகப் பிரித்து விளக்கினர் . இங்ஙனம் கூறப்பெற்ற 
சாங்கியர் , யோகர் , வைணவர் , சைவர் நியாய 
வைசேடிகர் என்னும் தத்துவ வாதியர் உலகினைப் 
பொய் என்றோ கற்பனை என்றோ கருதிலர் . இவர் 
கள் கூறிய பொருள்கள எலலாம் 

மெய் 
கொண்டதாலும் , உலகம் உள்பொருளிலிருந்து 
தோன்றியது என்று கொண்டதாலும் இவர்கள் காட் 
சிப்பொருள் உண்மை வாதிகள் ( Realists ) எனப்படு 
வர் . சமணர்களும் இறை 

கொள்ளாத 


என்று 


காட்சிப்பொருள் உண்மைநெறி : மக்கள் வாழும் 
உலகின் தோற்றமும் அமைப்பும் குறித்தும் , இவ்வுல 


உணமை 


| 


தத்துவ வரலாறு 


803 


தத்துவ வரலாறு 


பொருளுண்மை வாதிகளே . தேர வாத பெளத்தருள் 
ஒரு சாரர் புறஉலகினையும் , அதன் பகுதிகளாகிய 
தருமங்களின் இருப்பினையும் உள் பொருளாகக் 
கொள்வதால இவர்களும் காட்சிப் பொருள் 

முதல் 
வாதிகளே . 


கருத்துப்பொருள உண்மை நெறி : பௌத்தர்கள் 
உலகப் பொருள்களை எல்லாம் தாதுக்கள் 

அல்லது 
தருமங்கள் எனப்படும் கூறுகளில் அடக்கி , உருவம் , 
வேதனை , சஞ்சை , சும்சுகாரம் , விஞ்ஞானம் என 
ஐந்து கந்தங்களாக விளக்குவர் . 

. 

யோகாசாரர்கள் 
உள்ளத்தின் விரிவுதான் உலகாகக் காட்சியளிக்கிறது 
என்றும் , உள்ளமாகிய விஞ்ஞானக் கந்தமே மெய்ப் 
பொருள் என்றும் கருதினர் . ஆகவே இவர்களைக் 
கருத்து முதல் வாதிகள என்பர் . 


சீயசு ( Zeus ) எனனும் தெய்வம் கிரேக்க தெய் 
வங்களுள் முதன்மையானதாக வளர்ச்சி பெறுதல் 
கிரேக்கத் தத்துவத்திற்கும் சமயத்துக்கும் உள்ள உற 
வின் வெளிப்பாடாக விளங்குகிறது . ஓமர் இலக்கியத்தில் 
பிற தெய்வங்களைப் போன்று சீயசும் விதிக்குட் 
படுவதாக விளக்கப்படுகிறது . சில நூற்றாண்டுகளுக் 
குப் பிறகு ஆசிலசு ( Acshylus ) எழுதிய நாடகங்களில் 
விதி என்பதே சீயசு தெய்வத்தின் எணணத்தின் 
வெளிப்பாடாக வருகிறது . இது இந்தியத்தத்துவததில் 
வினை என்பது தனிப்பட்ட தத்துவமாகச சிலர் 
கொள்கைகளில் தோனறி , சைவம் போன்ற சமயங் 
களில் கடவுள் உயிருக்கு உதவி செய்யும் வழியாக 
வளர்ச்சியடைவதற்கு ஒத்து உள்ளது ஒலிம்பிக்குத் 
தெயவங்களில் காணப்படும் சமயக் கொளகையும் 
தத்துவத்தால் செழிப்புப் பெறுகிறது . ஓமர் இலக்கி 
யத்தில் தெய்வங்கள் விதிக்குட்பட்டவை என்னும் 
கருத்து , முதல் கிரேக்க தத்துவத்தின் தன்மையை 
நிருணயிக்கிறது . சீயசு எனனும் தெயவம் பற்றிய 
கொள்கை , பிளேட்டோ , அரிசுடாட்டில் ஆகியவர் 
களின் ஒரு தெய்வக் கடவுள் கொள்கைக்கு வழி 
வகுக்கிறது எனலாம் . 


ஈசுவர 


ஒரு பொருள் உண்மை நெறி : மண்ணினின்றும் 
தோன்றிய பாண்டங்கள் மணணின் வேறாகாதவாறு 
போல , ஈசுவர தத்துவத்தினின்று தோனறிய உலகும் , 
அதில் பலவாகக் காட்சி தரும் உயிர்களும் 
னின் வேறல்ல என்பர் வேதாந்திகள் , அவிச்சை 
காரணமாக இவற்றை இரண்டாகவும் ,, இரண்டின் 
மிக்கதாகவும் காண்கின்றனர் . மிக மேலான 
கிட்டியதும் எல்லாப் பொருளும் ஈசுர சொரூபமே 
என்னும் பேருணமை புலப்படும் . இவ்வுணர்வு 
தோனறுவதுதான் வீடுபேறு . இவ்வகையில் இந்தியா 
வில் காட்சிப் பொருள உணமை நெறி , கருத்துப் 
பொருள் உணமை நெறி , ஒருபொருள் 
நெறி என்னும் மூவகையில் தத்துவம் விளக்கம் பெறு 


ஞானம் 


. 


ஆகிய 


உணமை 


சிறது . 


LOIT 600r 


மேலை 

நாட்டுத் தத்துவத்துக்குக் கிரேக்க 
தத்துவமும் எபிரேயக் கருத்துகளும் ( Hebrew ) அடிப் 
படையாக அமைகின்றன . பழைய ஏற்பாடு 

எனக் 
கிறித்தவாகளால் கருதப்படும் எபிரேய பைபிள் 
( Hebrew Bible ) யூத , கிறித்தவ , இசுலாம் 
மூன்று சமயங்களுக்கும் அடிப்படை நூலாக வேதம் 
போலக் கொள்ளப்படுகிறது . பழைய ஏற்பாடு இந்து 
சமயத்தவர்களது வேதம் போல 

உள்ளது . இந்து 
சமயப் பிரிவான சைவர்க்கு வேதததின வெளிப்பாடு 
12 திருமுறைகள் , 14 சித்தாந்த சாத்திரங்கள ஆகிய 
தமிழ் நூல்களில் காணப்படும் கருத்துகளில் நிறை 
வடைகிறது எனலாம் . இதே போன்ற மற்றொரு இந்து 
சமயப் பிரிவினரான வைணவர்கட்கு வேதத்தின் 
வெளிப்பாடு ஆழ்வார்கள் , இராமானுசர் 

போன்ற 
ஆசாரியர் அருளிய நூலகளில் நிறைவுறுகிறது . ஆயி 
னும் சைவா , வைணவர் ஆகிய இருவர்க்கும் வேதம் 
பொதுவான வெளிப்பாடு . இவ்வகையில் இவ்வேதம் 
போன்று , பழைய ஏற்பாட்டின் விளககமாகவும் 
நிறைவாகவும் இயேசுவைப் பற்றி விளக்கும் புதிய 
ஏற்பாடு , அமைகிறது என்பர் . இசுலாமியர் இதே 
பழைய ஏற்பாட்டின் நிறைவாக அமைவது 

கடவு 
ளின் இறுதித் தூதரான முகமது நபிக்குக் குர்ஆன் 
மூலம் வெளிப்பட்ட சமய அனுபவம் ஆகும் என்பர் , 
இவ்வகையில் மேல்நாட்டுத் தத்துவத்தில் பழைய 
ஏற்பாடு யூத , கிறித்தவ , இசுலாம் சமயங்களுக்கும் 
அடிப்படை நூலாக அமைகிறது . ஆயினும் , பழைய 
ஏற்பாட்டின் விளக்கமாக இம் முச்சமயத்தினரும் 


மேல்நாட்டில் தத்துவம ஞானத்தை அறியும் 
நாட்டம் எனனும் வகையில் சாகரட்டீசு , பிளேட்டோ , 
அரிசுடாட்டில எனனும் தத்துவ மேதைகள் மூலம் 
தோன்றியது . சாக்ரட்டீசின கருத்துகள அவர் 
வர் பிளேட்டோவின் மூலம் கிடைக்கின்றன . கி மு.407 
இல் சாக்ரட்டீசைப் பிளேட்டோ சந்தித்து , சாக்ரட் 
டீசைப் 

பின்பற்றுகிறார் . கிரேக்க தத்துவம் கிரேக்க 
சமயத் தத்துவத்திலிருந்து தோனறியது என்று தத்துவ 
வரலாறு ( A History of Philosophy ) என்னும் நூலில் 
பிராங் திலலி( Frank Thilly ) என்னும் ஆசிரியா விளக்கு 
கிறார் . கிரேக்க சமயத்துக்கும் தததுவத்துக்கும் 
நெருங்கிய தொடர்பு உண்டு . கிரேக்க சமயத்தின் இரு 
பகுதிகள ஓமர் ( Honer ) என்னும் கவி விளக்குவது 
போனறு முதற் பகுதி தெய்வங்கள் மனித நலத்தில் 
நாட்டமுடையவர்களாகக் காட்டப் பெறுதல் , இரண 
டாம பகுதி கி.மு. 6 - ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட 
கிரேக்க சமயததின புனா எழுச்சி ஆகியவை ஆகும் . 


| 


| 


வா . க . 9 - 51 அ 


தத்துவ வரலாறு 


804 


தத்துவ வரலாறு 


தங்கள் தங்கள் சமய நூல்களையும் பழைய 
பாட்டுடன் கொள்வர் . 


ஏற் 


விளக்கு 


தேகார்ட்டே இக்காலத் தத்துவத்தின் தந்தை என்று 
கருதப்படுகிறார் இசுபினோசாதேகார்ட்டேயின் தத்து 
வப் பகுதிக்கு மேலும் சிறப்புக் கொடுத்து விளக்குகிறார். 
இலைபினிட்சு என்னும் தத்துவவாதி பகுப்புக்கணக் 
கியல் ( Calculus ) என்னும் கணித இயலுக்கு வித்திட்டுத் 
தத்துவத்தை விஞ்ஞானத்துடன் இணைத்து விளக்கு 
கிறார் . சான் லாககு ( John Locke ) அறிவைப் பெறுவ 
தில் அனுபவத்துக்கு உள்ள தொன்மையை 
கிறார் . குழந்தையின் மனம் பிறக்கும்போது ஒன்றும் 
எழுதாக்கற்பலகை போல உள்ளது . குழந்தை தன் 
அனுபவத்தின் மூலமாகவே எல்லாவற்றையும் அறி 
கிறது . சார்சு பார்க்லி ( George Berkeley ) , தாவீது 
கியூம் ( David Hume ) ஆகிய இவர்கள் சான் லாக்கு 
ஆரம்பித்துவைத்த அனுபவ வழிக் கொள்கையின் 
தவிர்க்க இயலாத தர்க்க முறைகளுக்கு மக்களை 
அழைத்துச் செலகிறார்கள் . இம்மானுவல் காண்ட்டு 
இவவிரு கொள்கைகளில் உள்ள நன்மையான உடன் 
பாட்டுப் பகுதிகளை இணைத்துப் புதிய தருக்க 
முறையைத் தத்துவத்தில் தோற்றுவிக்கிறார் . 


மேலை நாட்டுத தத்துவத்தைக் கிரேக்க தத்து 
வம் , இடைக்காலத் தத்துவம் , இக்கால தத்துவம் என 
மூன்று வகையாக அமைக்கலாம் , கிரேக்கத் தத்துவத் 
தில் சாக்ரட்டீசு , அவர்மாணவர் பிளேட்டோ , 
அரிசுடாட்டில் ஆகியோருடன் பிதகோரசு , எபிகூரசு 
முதலியவர்களையும் கருதலாம் . அறிவுத் துறைகளின் 
பல்வகைப் பிரிவுகளுக்கும் அரிசுடாட்டில் முன்னோடி 
யாகக் கருதப்படுகிறார் . இடைக்காலத் தத்துவத்தில் 
கிறித்தவ மதம் தேவாலயக் குருமார்களால் வளர்க் 
கப்படுகிறது . அகசுதீன் , தீமையின் தோற்றம் , மனித 
சுயாதீனத்தின் 

தனமை வரலாற்றின் 
தத்துவம் ஆகியவை பற்றி விளக்குகிறார் . 

ஆன் 
செல்ம் ( St. Anselm ) இறைவன் இருப்புக்கான 
கார 
ணங்களை ஆய்வு செய்கிறார் . இறைவன் இருப்பை 
அறிவு பூர்வமாக விளக்குவதில் மனிதனின் பகுத் 
தறிவை எந்த அளவுக்குப் பயன்படுத்தலாம் என் 
பதில் கிறித்தவககுருமார்களிடை வேற்றுமை காணப் 
படுகிறது . தாமசு அக்குவீனசு ( St. Thomas Aqvinas ) 
அரிசுடாட்டிலின் தத்துவத்தைப் பின்பற்றிக் கிறித்துவ 
மதக் கொள்கைகளைப் பகுத்தறிவுக் கேற்ப விளக்கு 
கின்றார் . 


னுடைய 


காண்ட்டின் கொள்கைப்படி அறிவு , அனுபவத்தின் 
மூலம் தோன்றுகிறது . இவ்வகையில் காண்ட்டு சான் 
லாக்கின் கொள்கையோடு ஒத்துப்போகிறார் . ஆயினும் 
அறிவின் உணமைத் தன்மையை அறிவதற்கு 
அனு 
பவம் மட்டும் போதாது . அறிவின் உண்மைத் தன் 
மையை அறிய அனுபவத்திற்கு முற்பட்ட அறிவு 
முறையே 

உதவுகிறது . இவ்வகையில் 
காண்ட்டு அறிவுக்கொள்கை அனுபவக் கொள்கை என் 
னும் இரண்டின் உடன்பாட்டுக் கூறுகளைஇணைத்துத 
தருக்க முறை மூலம் ஒரு பெரிய உண்மையை விளக்கு 
கிறார் . இது கோபர் நிகசு என்பாா நிகழத்திய கண்டு 
பிடிப்புப் போன்ற பாதிப்பைத் தத்துவத்தில் ஏற் 
படுத்தியுள்ளது என்பர் . 


மக்களுக்கு 


நிலை : 


பூருவ 


இக்காலத்தத்துவம் என்னும் பகுதியில் ஐரோப் 
பாவில் மறுமலர்ச்சியை ஒட்டி எழுந்த அறிவு வழிக் 
கொள்கை , அனுபவ வழிககொள்கை , இவ்விரு கொள் 
கைகளையும் இணைக்கும் காண்டின தத்துவ 
ஆய்வுக் கொள்கை 

என்பவைகளைக் குறிக்கலாம் . 
ஐரோப்பாவில் டைக்காலத்தில் 

ஆணைக்கு 
எதிராக எழுந்த மறுமலர்ச்சிக் கொள்கை , கிரேக்க 
தத்துவ வாதிகளான பிளேட்டோ , அரிசுடாட்டில் 
என்னும் இவர்களின் அடிச் சுவட்டைப் 

பின் 
பற்றித் தத்துவத்தைப் பகுத்தறிவுககேற்ப விளக்க 
வேண்டும் என்று வற்புறுத்தியது பிரான்சிக பேகன் 
( Francis Bacon ) விஞ்ஞானத்தில் சீர்திருத்தத்தை 
ஏற்படுத்தித் தொகுப்பு வழி முறைக்கு ( Inductive 
Method ) அதாவது தனித்தனியே ஆய்ந்த தனியன் 
களிடமிருந்து பொதுவான உணமைக்குச் செல்லும் 
முறைக்குச்சிறப்பு அளித்தார்.தேகார்ட்டே ( Descartes ) , 
இசுபினோசா ( Spinoza ) , இலைபினிட்சு ( Leibnitz ) 
என்னும் தத்துவ வாதிகள் அறிவைப் பெறுவதில் 
மூளையின் முக்கிய பகுதியை வற்புறுத்தினர் . குழநதை 
அறிவுடன் பிறப்பதனாலேயே உண்மைகளை 
உணர்ந்து கொள்ள முடிகிறது என்னும் அறிவுக்கு 
முக்கியத்துவம் கொடுக்கும் முறைக்கு முன்னுரிமை 
அளித்தனர் . தத்துவததில் தெளிவான , மறுக்க 
இயலாத உண்மைகளை - 

- கணக்கில் 

வற்புறுத்துவது 
போன்ற உண்மைகளைத் தத்துவத்தில் வற்புறுத்திய 


இந்தியாவில் தத்துவத்தின் இன்றைய 
நியாயம் , வைசேடிகம் , சாங்கியம் , யோகம் , 
மீமாஞ்சை , உத்தரமீமாஞ்சை எனனும் அறுவகைத் 
தரிசனங்களுள் சைவம் , வைணவம் , சங்கரர் விளக்கும் 
அத்துவிதக கொள்கை என்பவை இப்போது உயிர்ப் 
புடன் இருந்து வரும் கொள்கைகளாகும் . இரவீந்திர 
நாததாகூர் , அரவிந்தர் , டாக்டா இராதாகிருட்டிணன் 
முதலியோர் இன்றைய தத்துவ வாதிகளில் சிறந்தவ 
ராகக் கருதப் படுகின்றனர் . காந்தியடிகள் கடவுள் 
உண்மை வடிவானவர் என்பதை விட , உணமையே 
கடவுள் வடிவம் என்பதே சிறந்தது என்று விளக்கு 
கிறார் . ஏனெனில் கடவுள் என்பதை ஒருவர் மறுக்க 
இயலும் . உண்மை 

என்பதை 

நாத்திகவாதி 
மறுக்க முடியாது . ஆகவே , நாத்திகவாதிக்கும் அடிப் 
படையாக உள்ள உண்மையே தத்துவத்தின் இருப் 
பிடம் என்று அவர் கூறுகிறார் . 


கூட 


* ததீசி 


805 


தந்திவர்மன் 


மேல்நாட்டில் தத்துவத்தின் இன்றைய நிலை : 
காண்ட்டின் தத்துவத்தையொட்டிச் செருமனியில் 
தோன்றிய எகல் ( Hegel ) என்னும் ஞானி உள்ளது 
சிறத்தல் என்பதை விளக்கும் கூர்தல் அறத்தை விளக்கு 
கிறார் . கருத்து , அதற்கு எதிரான கருத்து , பிறகு இவ் 
விரு கருத்துகளும் இணைந்து தோன்றும் இசைவான 
கருத்து என்னும் இவ்வகையில் கருத்துகள் வளர்ச்சி 
யடைகின்றன என்னும் முறையில் எகலின் தத்துவம் 
அமைகிறது . 

ஆன்மிகக் கருத்துகளுக்குக் 
கொடுத்த விளக்கத்தைக் காரல் மார்க்சு ( Karl Marx ) 
என்னும் அறிஞர் , உலகப் பொருளாதார நிகழ்ச்சி 
களுக்குப் பயன்படுத்தி , உலகின் ஒரு முக்கிய பொருளா 
தார அமைப்பாக 

விளங்கும் பொதுவுடைமைக்கு 
அடிகோலினார் . 


திரும்பப் பெறுவற்கு வாராமையால் , அவற்றைப் பாது 
காப்பாக வைக்கக் கருதி அவற்றையெல்லாம் விழுங்கி 
முதுகெலும்போடு இணைத்துக் கொண்டார் என்றும் , 
விருத்திராசுரனைக கொல்வதற்கு 

வலிமையான 
படைக்கலம் செய்ய வேண்டி இவரிடம் வந்து இரந்து 
வேணடிய இந்திரனுக்குத் தம் முதுகெலும்பை விருப் 
புடன் வழங்கினார் என்றும் , அதனைப் படைக்கல 
மாக்கி இந்திரன விருத்திராசுரனை வென்றான 
என்றும் ஒரு கதை வழங்குகின்றது . மற்றும் இந்திரன் 
ஒருகால் இவர்மேல் விடுத்த சக்கரப் படையை மழுங்க 
வைத்தார் எனபதாகவும் , தக்கன் சிவபெருமானை 
மதியாமல் வேள்வி செய்தபோது அவனுக்கு நல்லுரை 
கூற அவன் கேளாமையால சாபம் இட்டார் என்ப 
தாகவும் சில கதைகளும வழங்குகின்றன . இரா.இ. 


எகல் 


றை 


என்று 


ன்றைய 

மேலநாட்டுத் தத்துவத்தின் இரு 
முக்கிய பகுதிகளாக உள்ளவை 

இருததல் கோட் 
பாடு , அறிவியல் சார்ந்த புலன வழி அறிவு ஏற்புக் 
கொள்கை என்பவை ஆகும் . மனிதன் தன செயல 
உரிமையைத் துணிந்து முடிவு செய்யும் திறனால் 
நிலை நாட்டிக் கொள்ளவேண்டும் . மனிதன வாழ்வு 
அப்பொழுதுதான பயனுள்ளதாகும் . இத்தனிமனித 
சுதந்திரத்தை எந்தப் பொது அமைப்பிலும் மறைந்து 
போகும்படி செய்வதை அனுமதிக்க முடியாது என்று 
கேர்ககாடு ( Keirke Gard ) , கைடகர் ( Heidegger ) 
சீன் பால் ( Jean Paul ) , சார்ட்ரே ( Sartre ) ஆகி 
யோர் விளக்கினர் . இவ்விளக்கம் தான தத்துவத்தின் 
உயிர்நாடி . அனுபவ பூர்வமாக விளக்க இயலாததை 
யெல்லாம் தத்துவக் 

கொள்கையாகக் கொள்ளக் 
கூடாது என வற்புறுத்தும் குழுவில் தலைசிறந்தவர் 
விட்கன் சுட்டீன் ( Wittgenstein ) ஆவர் . ஆனால் , 
இப்போது இவர்களுடைய 

செல்வாக்குக் குறைந்து 
கடவுள் , மனிதன , 

உலகம் பற்றிய கருத்துகளை 
நிரலபட அறிந்து , அறிந்தவாறு நடப்பது தான் 
தத்துவம் என்னும் கொள்கை மீண்டும் மெலலத் 
தோன்றத் தொடங்கியுள்ளது எனலாம் . 


தந்திரம் : தநதிரம என்ற சொல்லுக்குச் சாத் 
திரம் என்பது பொருள் . ஆகமம் எனற வழிபாட்டுத் 
துறைக்கும் இப்பெயர் உண்டு . சிறிய அளவில் 
வனுடைய உருவத்தை உலோகம் , மரம் முதலியவை 
களால் செய்து அவைகளைப் பூசிக்கலாம் 
தந்திரம் கூறுகிறது . இவ்வடிவத்தைப் பூசிப்பதற்குக் 
கோயில்களைக கட்ட வேண்டும் . இம்முறைகளைத் 
தந்திரங்கள் வகுத்து உரைக்கின்றன . வடிவங்களைக் 
கோயில்களில் இயங்கும்படி செய்வதற்குத் தக்க 
முறையில் தீட்சை பெற வேண்டும் . அவர்கள தாம் 
தீட்சை பெற்றுப் பூசனை செய்யலாம் . இறைவனின் 
வடிவம் நிலை பெற்ற பிறகு நாடோறும் பூசனை 
செய்ய வேண்டும் . ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட 
நாள்களில் தக்க முறையில் உற்சவங்களை நடத்த 
வேண்டும் . 


வை 


சாக்தம் , சைவம் , வைணவம் என்று தந்திரங்கள் 
மூன்று வகைகளாகப் - பிரிக்கப்பட்டுள்ளன . 
முறையே சக்தி , சிவன் , விட்டுணு என்ற தெய்வங் 
களைப் பற்றித் தோன்றியவை . ஒவ்வொனறிலும் 
வழிபாட்டு வழிகள் பலவாகக் காணப்படுகின்றன . 


ச.க. 


. 


ததீசி : அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன் 
புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்னும் திருக் 
குறளின் பிற்பகுதியை விளக்கத்தக்க ( 72 ) எடுத்துக் 
காட்டாகச் சொல்லப்படுபவர் இம்முனிவர் . 


வேதங்களை ஓதுவதற்கு உபநயனம் என்ற சம்சு 
காரத்தைப் பெறாத ஆண்களும் பெண்களும் தாங் 
களே வழி பாட்டைச் செய்வதற்குத் தகுதியற்றவர்கள் . 

பெண் என்ற வேறுபாடின்றித் தீட்சை 
பெற்றுப்பூசனை செய்யலாம் 

தந்திரங்கள் 
கூறுகின்றன 


ஆண் 


என்று 


வி.வ. 


இவர் தந்தையார் அதர்வமுனிவர் . இவர் 
தாயார் சாந்தி தேவியார் .தவப்பெருமைமிக்க முனிவர் 
களுள் ஒருவராக இவர் சொல்லப்படுகின்றார் .. 

தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலைக் கடையச் 
செல்லும் போது அவர்கள் வைத்திருந்த படைக்கலங் 
களை இவரிடம் ஒப்படைத்துச் சென்றனர் என்றும் , 
அவர்கள் நெடுங்காலமாக அப்படைக்கலங்களைத் 


தந்திவர்மன் : ( கி.பி. 796-847 ) காஞ்சிப் பல்ல 
வர்களுள் ஒருவனான பல்லவமல்லன் என்ற இரண 
டாம் நந்திவர்மன ( கி.பி. 731-796 ) என்பவனின 
மகனே தந்திவர்மன் . இராட்டிரகூட அரசை நிறுவிய 
தந்தி துர்க்கனின மகள் இரேவா என்பவளுக்கும் 


தந்து மாறன் 


806 


தந்தைத் தலைமை 


என்பதும் மிகுந்த செல்வத்தால் நற்புகழை 
கொண்டவன் என்பதும் புலனாகின்றன . 


ஈட்டிக் 
சு.கோ. 


இரணடாம் நந்திவர்மனுக்கும் மகனாகப் பிறந்தவன் 
தந்திவாமன் . இரணடாம் நந்திவர்மனுக்குப் பிறகு 
தந்திவாமன ( கி.பி.796-847 ) பல்லவ மனனனானான் . 
ஆனால் , இராட்டிரகூட நாட்டு மனனன் மூன்றாம் 
கோவிந்தன் எனபவன் , பல்லவ மனனன் தந்திவா 
மனைப் போரில் தோற்கடித்து , அவனது தலைநகர் 
காஞ்சியைக் கைப்பற்றிக் கொணடான . அதன் பிறகு 
பல்லவ நாடு இராட்டிரகூட நாட்டிற்குக் கப்பம் 
கட்டிவந்தது . தந்திவர்மனுக்குப்பிறகு அவன் 

மகன் 
மூன்றாம் நந்திவர்மன் பல்லவ மனனனானான் . 

அ.க. 


தந்து மாறன் என்பான் 

பாணடி 

வேந்தர் 
ஆணைக்குட்பட்ட தலைவர்களுள் ஒருவன என்றும் , 
பாண்டிய மன்னர்களின் கீழப் பணியாற்றியவர்களுள் 
ஒருவன என்றும் 

இருவேறுபட்ட செய்திகள் உள . 
மாறன் என்னும் சிறப்புப் பெயா பாண்டியர்ககே 
உரியதாயினும் அவர்களையடுத்து மிக்க அணுககமாய் 
இருப்பவர்க்கும் உரியதென்பதும் தெளிவாம் . மனனர் 
களிடம் நெருங்கியிருந்து பணியாற்றியமையால் 
பெருஞ்சிறப்புப் பெற்ற - இவன் மனனர்களைப் 
போன்றே கொடைத் திறத்திலும் வீரத்திலும் சிறந்து 
நின்று பலருக்கும் உதவுகின்ற அருள் உள்ளத்தனாய் 
விளங்கினான் . 


தந்தை உரு . ஒருவர் வாழ்வில் ஒரு வளர்ப் 
புத் தந்தை அல்லது தந்தையின பொறுப்பை 
ஏற்ற மற்றொருவா உணமையான தந்தையின 
செயல்களைப் பொறுப்பேற்று எடுத்துக்கொள்வ 
துண்டு . அவ்வாறு எடுத்து கொள்வதைத் தந்தை 
உரு ( Father - Figurel /Father Image ) என்பர் . மற்றும் 
ஒருவர் தம் தந்தையைப் பின்பற்றித் தம்முடைய 
நடத்தையை அமைத்துக் கொள்ள 

எண்ணுவதைப் 
போலவே , அவர் முககியமானவராகக கருதும் 
ஒருவரைத் தம் தந்தையின் இடத்தில் மனத்தில் 
இருத்தி அவருடைய நடத்தையைப் பின்பற்ற முயலு 
வதுண்டு . இதனையும் தந்தை உரு எனலாம் . 
ஒருவர் குறிப்பிட்ட சிலரோடு கொண்டுள்ள அளவுக்கு 
மீறிய ஈடுபாட்டைக் குறிக்கும் . எடுத்துக்காட்டாக 
ஒரு மாணவா ஓர் ஆசிரியரையோ ஒரு தொழிலாளி 
ஒரு மேலாளரையோ தம் தந்தையை ஒத்தவராக 
மதித்தொழுகலைக் காணலாம் . குரங்குகளைப் 
பயன்படுத்தி நடத்தப்பட்ட சில ஆய்வுகளில் குரங்குக் 
குட்டிகள் கம்பியாலான மிருதுவான பொம்மை 
களைத் தம் தாயை ஒத்த உருவமாக ஏற்றுக் 
கொண்டன . தம் தந்தை இல்லாத நிலையிலோ , தம் 
தந்தை தம்மால மதித்துப் பினபற்றி நடக்கத்தக்க 
நடத்தையை உடையவராக இல்லாவிட்டாலோ , 
வேறொருவருடைய நடத்தை பின்பற்றி நடக்கத் 
தக்கவாறு சிறந்திருப்பதாலோ வேறொருவரைத் 
தம் தந்தை - உருவாகக கொணடு செயற்பட 
வரைத் தூண்டலாம் . இத்தகைய தந்தை உருவை 
முன்மாதிரியாகக் கொண்டு அதையொத்துத் தம் 
நடத்தையும் அமைய ஒருவர் தீவிரமாக முயலலாம் . 
இதுகுறித்து ஆராய்ந்து கூறியவர் பிராயடு என்பவர் 
ஆவார் . 

வே.க. 


360 - ஆம் 


ஒரு 


இவனது நீண்ட புகழைச் சங்க வருணரென்னும் 
நாகரியர் புறநானூறு 

பாடலில் 

சிறப் 
பித்துப் பாடுகின்றார் . இப்புலவா பெயரின் பிற்பகுதி 
ஆய்விற்குரிய ஒன்றாகும் . நாகரையர் , நாகாரியார் 
என்று வெவ்வேறு நிலையில் வெவ்வேறு 
குறிப்பிடுகினறன . ஆயின் பெயரின் முற்பகுதியில் 
சங்க வருணர் என்றே எல்லா நூல்களும் குறிப்பிடு 
வதால் ஒரு புலவரையே பலரும் பல்வேறு நிலைகளில் 
குறிப்பிடுகின்றனர் என்பது போதரும் . 


நூல்கள் 


சிறு 


உலக 


இனி , இத்தந்து மாறனைச சங்க வருணர் புறநா 
னூற்றில் சிறப்பித்துப் பேசுவது நோக்குதற்குரியது . 
சினத்தையுடையோரும் சானறோர் 

சொற் 
களைக் 

கேட்போரும் பெருங்கொடை வழங்கு 
வோரும் நல்லுணவினைப் பிறர்க்குப் படைப்போரும் 
இன்சொல்லுடையோரும் நறசெயலைச் செய்வோரும் 
கிய இன்னோரெல்லாம் 

நிலையாமையை 
நன்குணர்ந்து நாட்டையாண்டனர் . அவரோ 

மிகச 
சிலர் . அதனையுணராது ஆண்ட மன்னர் பலராவர் . 
நீயோ எனின் , அசசிலருள் ஒருவனாய் இருத்தல் 
வேண்டும் எனத் தன அவாவினை அத்தந்துமாற 
னுக்கு அறிவுறுத்தும் முகமாய்ச் சொல்லுகின்றார் .. 
இப்புலவர் இவனை இவ்வாறு பாராட்டுவதால் . 
வன நல்லொழுக்கம மிக்கவன் என்பதும் , 
றோர் வாக்கில் ஈடுபாடும் மரியாதையும் மிக்கவன 


தந்தைத் தலைமை : முன் வரலாற்றுக்கால 
மனிதர் முதனமுதல் சிறு குழுக்களாகவும் , கூட்ட 
மாகவும் சேர்ந்து வாழ முற்பட்டது முதல் இன்று 
வரை மனித சமுதாயம் பல நிலைகளில் படிமலர்சசி 
யடைந்துள்ளது . ஒவ்வொரு நிலையிலும் சமுதாய 
அமைப்பும் ( Social System ) ,, அதன் 

உட்கூறாக 
விளங்கும் குடும்ப முறையும் மாற்றம் பெற்று 
வளர்ச்சியடைந்துள்ளன . அவ்வகையான வளர்ச்சி 
நிலைகளுள் ஒன்றே தந்தைத் தலைமை ( Patriarchy ) 
முறையாகும் . அவ்வகையான சமுதாய அமைப்பில் 
குடும்பத்தின் அனைத்து அதிகாரமும் தந்தையிடமோ 
மூத்த ஆண் ஒருவரிடமோ இருக்கும் . 

பண்பாட்டுப் படிமலர்ச்சி பற்றி கி.பி. 19 - ஆம் 
நூற்றாண்டு மானிடவியலார் மிக பிரிவாக ஆராய்ந் 


சான் 


தந்தைமை நிலை ஒப்புகை 


807 


தந்தைமை நிலை ஒப்புகை 


தனர் . அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் உலூவி 
என்றி மார்கனும் ( Lewis Henry Morgan ) , என்றி 
மெய்னியும் ( Henry Maine ) ஆவர் . அவர்களின் படி 
மலர்ச்சிக் கொள்கைப்படி பண்பாடு பல நிலைகளில் 
வளர்ச்சியடைந்துள்ளது . அதனுள் ஒன்றே தநதைத் 
தலை மை . மெய்னியின் 

கருத்துப்படி தொடக்கக் 
காலச் சமுதாயங்களில் அனைத்து வகையான தகுதி 
அல்லது உறவு தந்தைவழி உறவுமுறையிலிருநதே 
( Patrilineal Kinship System ) தோன்றியது . தந்தைத் 
தலைமை முறையில் ஒரு குடும்பத்தின் தந்தை 
அல்லது மூத்த ஆண் அவரது குடும்பத்தினரையும் 
அவரது குடும்பத்தைச் சேர்ந்த குடும்பத்தினரையும் 
( Members of Extended Family ) வழிநடத்தும் 
பொறுப்பைப் பெற்றிருந்தார் . 


நேரடிச் சான்று இல்லாத நிலையில் அது i ) ( ஒரு 
திருமணத்திற்கான தடைகள் ஏதும் இல்லாத ) ஒரு 
தொடர்ச்சியான உடனுறைதல் , il ) அவ்வாறான திரு 
மணத்தில் பிறந்த குழந்தையை , முறை 

மணப் 
பிறப்புக் குழநதையாகத் தந்தையினால் ஒப்புக்கொள 
ளுதல் ஆகியவற்றின் மூலமாக அனுமானிக்கப்படும் . 
முகம்மதிய சட்டத்தின்கீழ்த் திருமணங்களில் சடங்கு 
கள் ஏதும் இல்லையாதலால் திருமணம் குறித்து ச 
சான்று எப்போதும் இருக்கும் என்று கூறமுடியாது . 
நேரடிச்சான்று இல்லாத போழது மறைமுகச்சான்றே 
போதும் . ஒரு மகனுக்கு ஆதரவான முறை 
பிறப்பு ஒப்புகை , ஒருவகையான மறைமுகச் சான்று 
எனக கொள்ளலாம் . 


மனைய 


சட்டத்தில் இரண்டு வகையான நோ மரபு வழி உற 
வுகள் உண்டு அவை , இயற்கைத் தந்தை மற்றும தத் 
தெடுத்த தந்தை . தததெடுப்பு முறை உரோமானியச் 
சட்டத்திலும் இந்துச் சட்டத்திலும் ஏற்றுக் 
ளப்பட்டது . ஆனால் , முகம்மதியச் சட்டத்தில 
ஏற்றுக கொள்ளப்படவில்லை . ஆனால் , தந்தைமை 
ஒப்புகை , ஒரு தந்தை , குழநதைககு முறைமணப் பிறப் 
புத் ககு நிலை அளிக்கும் தனித்தன்மை கொண்டது . 


மார்கன் , தம் படிமலர்ச்சிக் கருத்துகளை 
வாக்குவதற்கு எழுத்தறிவில்லாச் சமுதாயங்கள பல 
வற்றிடமிருந்து தரவுகளைப் பெற்றார் . ஆனால் , 
மெய்னியின் கருத்துகள் தொன்மைக் கிரேக்க , உரோ 
மானிய ஆவணங்களிலிருந்து பெறப்பட்ட செய்தி 
களை அடிப்படையாகக் கொண்டவை . ஆனால் , பிற் 
கால மானிடவியலார் இக்கருத்துகளை 

ஐயத்திற் 
குரியதாக்கினர் . இவர்களின கருத்துப்படி தநதை 
வழிச் சமூகத்தில் கூட முழு அதிகாரமும் தந்தை 
யிடமோ தனி ஆண் ஒருவரிடமோ இருப்பது அரிதாக 
உள்ளது . ஆகவே , கொள்கையளவில் இவ்வகைச் சமு 
தாய வகையைக குறிப்பிடும் வழக்குச் சமுதாய அறி 
வியல் அறிஞர்களிடையே குறைந்துவிட்டது . 


சீ.ப. 


இனி தந்தைமை ஒப்புகை பற்றிய சட்டக கோட் 
பாட்டினை நோக்கவேண்டும் . 

ஒரு குழந்தையின் 
தந்தைமையை அதாவது அக்குழந்தையின் தநதையிட 
மிருந்து முறைமணபபிறப்புக் கால்வழியை ஒரு திரு 
மணத்தை நிலைநாட்டி , கருவின் போதோ அலலது 
பிறப்பின் போதோ மெய்ப்பிக்க இயலா நிலையில் 
இறங்குரிமைக்காக , அத்தகைய திருமண ததையும் 
முறைமணப்பிறப்புக் கால்வழியையும் நிலைநாட்டு 
வதற்காக ஒப்புகையை ஒருமுறையாக முகம்மதியச் 
சட்டம் ஏற்றுக கொண்டுள்ளது . 


தந்தைமை நிலை ஒப்புகை : ஒரு குழநதை 
தனது முறை மணப்பிறப்புக் குழந்தைதான் எனத் தந் 
தையினால் விளம்பப்படுவது முகமமதியச் சட்டத்தில் 
தந்தைமை நிலை ஒப்புகை ( Acknowledgment of 
Paternity ) எனப்படும் . இது முறையிலா மணப்பிறப்புக் 
குழநதையை முறைமணப் பிறப்பாக்கும் செயல 
முறையன்று . உண்மையில் முகம்மதியச் சட்டம் அவ் 
வாறு முறைப்படுத்துதலை ஏற்கவிலலை . 


பெரும்பாலான சட்டவியல்களில் தாய்மை நிலை 
என்பது ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமிடையேயான 
இயற்கை உறவாகும் , தந்தைமை நிலை என்பது ஒரு 
தந்தைக்கும் குழந்தைக்கும் இடையேயான சட்ட உற 
வாகும் சட்டப்படி நிகழ்ந்த திருமணங்கள் வாயி 
லாகப் பிறந்த குழந்தையே முறைமணப்பிறப்புக 
குழந்தையாகும் . ஒரு குழந்தையின் தந்தைமையை 
நிலைநாட்ட அக்குழந்தை , பெற்றோர்களிடையே 
யான ஒரு முறையான அல்லது ஓர் ஒழுங்கற்ற 
மணத்தின் வாயிலாகப் பிறந்த குழந்தை என மெய்ப் 
பிக்க வேண்டும் . அவ்வாறான ஒரு திருமணம் குறித்த 


முறை மணப்பிறப்பு விளைவினை ஏற்படுத்தும் 
முகம்மதியச் சட்டத்தின் தந்தைமை ஒப்புகையானது , 
குழந்தையின் முறைமணப் பிறப்பானது நன்கு மெய்ப் 
பிக்கப்பட்டு நிலை நிறுத்தப்பட்டதற்குப் பொருந் 
தாது . இக்கோட்பாடானது , திருமணம் பற்றிய 
பொருணமை அலலது குழந்தையின் மணப்பிறப்பு 
மெய்ப்பிக்கப்படா வழக்குகளை மட்டுமே குறித்ததா 
கும் ; இல்லையென மெய்ப்பிக்கப்பட்டவற்றிற்கு 
அன்று.முறைமணப்பிறப்புக் குறித்து உறுதியற்ற வழக் 
குகளுக்கே இது பொருந்தும் . மெயப்பிக்கப்பட்டு 
அல்லது மெய்ப்பிக்கப்படாமல் 

இருக்கும் தெளி 
வற்ற , உறுதியற்ற நிலைககே இது பொருந்தும் . 


திரு 


ஏற்பளிக்கப்பட்ட குழந்தை மகனாக அல்லது 

இருக்கலாம் . தந்தைமை ஒப்புகைக் 
கோட்பாடு வெறும் சான்றியல் சட்டத்தின விதி 


மகளாக 


தந்தைமை நிலை ஒப்புகை 

808 

தந்தையாட்சிக் குடும்பம் 
யன்எறு ; இறங்குரிமை சட்டத்தின் நிலைமுறைச் சட்டப் 

முறையில் இருப்பதாக இருத்தல் கூடாது . திருமணம் 
பகுதியாகும் . 

இல்லையென மெய்ப்பிக்கப்பட்டிருந்தால் , குழந்தை 

முறையற்ற புணர்ச்சியில் பிறந்தவராக கருதப்படுவார் . 
ஓர் ஒப்புகை வெளிப்படையாக இருக்க வேண்டிய 
தில்லை . ஒருவர் மற்றொருவரை வழக்கமாக 6. ஒப்புகை பெறும் குழந்தை மற்றொருவரின் 
வெளிப்படையாகத் தம் குழந்தையென , அதாவது குழந்தையாக இருந்திடல் கூடாது . 
ஒருமுறை மணப்பிறப்புக் குழந்தையென நடத்திவரும் 

7. அடுத்து ஒப்புகை பெறும் 
நடத்தையிலிருந்தும் கூட 

குழந்தை ஒப்பு 
அனுமானிக்கலாம் . 

கையை மறுத்தல் கூடாது . 
தந்தைமை ஒப்புகைக்கான நிபந்தனைகள் : ஓர் 
ஒப்பளிப்பானது முறையானதாக , பயனுறுதியுடைய 

மேற்கண்ட நிபந்தனைகள் நிறைவேற்றப்படின் 
தாக இருக்க வேண்டுமெனில் , பின்வரும் நிபந்தனை தந்தைமை ஒப்புகை முறையானதாகவும் பயனுடைய 
கள் நிறைவேற்றப்பட வேண்டும் . 

தாகவும் இருக்கும் . 
1. குழந்தையினுடைய தந்தைமை ஐயத்திற்கு 

ஒரு முறை ஒப்புகை தந்தையினால் அளிக்கப்பட் 

டால் பின்னால் அதனை நீக்கம் செய்ய முடியாது . 
இடமளிப்பதாக இருத்தல் வேண்டும் . குழந்தை 
முறையிலா மணப்பிறப்புக் குறித்து உறுதியற்ற நிலை 
இருத்தல் வேண்டும் . ஏனெனில் முறையிலா மண்ப் 

ஒப்புகையின் விளைவுகள் : ஓர் ஒப்புகையானது 
பிறப்பு என்று நன்கு தெரிந்த வழக்குகளில் முறை 

முறை மணப்பிறப்பு மகன் குறித்து இருந்து அவ்வா 
மண்ப்பிறப்பாக ஒப்புகை அளிக்க முடியாது . 

றான உறவுமுறை பொருண்மையிலும் சட்டத்திலும் 

சாத்தியப்படக்கூடியதாக இருப்பின் , ஒப்புகை அளிப்ப 
2. ஒப்புகையானது , அடுத்தவரைத் தம் மகன் என வருக்கும் ஒப்புகை பெறுபவரின் தாய்க்கும் இடையே 
ஏற்றுக் கொள்வதுமன்றி அவரைத் தம் முறை யான திருமணம் தொடர்பான அனுமானத்தை 
மணப்பிறப்பு மகன் என 

ஏற்றுக்கொள்வதாகவும் எழுப்பும் . ஒப்புகை அளிப்பவரும் ஒப்புகை பெறுப 
இருத்தல் வேண்டும் . 

முறைமணப் பிறப்பு தகு 

வரும் ஒருவருக்கொருவர் மற்றொருவர் குறித்து 
நிலையை அளிக்கவேண்டும் 

எண்ணம் இல் இறங்குரிமைக்கான உரிமை பெறுபவர் . ( அதுமட்டு 
லாத வெறும் தற்செயலான ( Casual ) ஒப்புகை மன்றி ஒப்புகை அளிப்பவரும் , ஒப்புகை பெறுபவரின 
போதாது . அத்தகைய தகுநிலையை அளிக்க வேண் தாயும் ஒருவருக்கொருவர் மற்றொருவர் குறித்து 
டும் என்ற எண்ணம் வெளிப்பட வேண்டும் . 

இறங்குரிமைக்கான உரிமையும் பெறுவர் . ) 

ஆ.ச. 


எனற 


3. சூழ்நிலைகள் தந்தைமை ஒப்புகையை மறுத் 
துக்கூறக்கூடியதாக இருத்தல் கூடாது . மேலும் தந்தை 
யின் அத்தகைய ஒப்புகை ஒரு சாத்தியக் கூறாகவும் , 
பயன் விளையத் தக்கதாகவும் இருத்தல் வேண்டும் . 
தந்தைக்கும் தாய்க்கும் இடையேயான திருமணம் சாத் 
தியப்படக் கூடியதாகவும் அமைந்திருக்க வேண்டும் . 


4. தரப்பினரின் வயதானது தந்தை , மகன் 
என்று கூறக் கூடியதாக இருத்தல் வேண்டும் . ஒப் 
புகை அளிப்பவர் ஒப்புகை பெறுவரை விடக் குறைந 
தது 121 ஆண்டுகள் மூத்தவராக இருக்க வேண்டும் . 


தந்தையாட்சிக் குடும்பம் : குடும்ப நிரு 
வாக அமைப்புமுறையில் உள்ள வேறுபாடுகளைப் 
பொறுத்துக் குடும்பம் , தந்தையாட்சிக் குடும்பம் 
( Patriarchal Family ) , தாயாட்சிக் குடும்பம் ( Matri 
archal Family ) என இருவகைப்படுகிறது . ஒரு குடும் 
பத்தின் தலைமைப் பொறுப்பும் , நிருவகிக்கும் அதிகா 
ரமும் தந்தையிடம் அமைந்திருந்தால் அக் குடும்பம் 
தந்தையாட்சிக் குடும்பம் எனப்படும் . இது நாகரிக 
மடைந்த சமூகத்தில் மட்டுமன்றிப் பிரபுக்களாட்சிச் 
சமூகத்திலும் காணப்படுகிற பண்டைய வழக்கமாகும் . 
பழைய ஏற்பாடும் ( Old Testament ) , ஆபிரகாம் Abra 
ham ) , சேகபு ( Jacob ) போன்றவர்களிடையே தந்தை 
யாட்சிக் குடும்ப முறையே பின்பற்றப்பட்டதாகக் 
கூறுகிறது . 


5. ஒப்புகை பெறுபவர் பிறர்மனைப் புணர்ச்சி , 
தகாப்புணர்ச்சி , முறையற்ற புணர்ச்சியில் பிறந்தவ 
ராக இருத்தல் கூடாது . அவர் பிறந்தபோது அவர் 
தாய் சட்டப்படியான மனைவியாக இருக்கக் 
கூடிய தகுதியற்றவராக இருக்கக்கூடாது . அல்லது அப் 
போது ஒப்புகை அளிப்பவரால் மணமுறிவு பெற்றவ 
ராக இருந்து மறுமணம் செய்து கொள்வதற்கான 
சட்டத்தடை நீக்கப்படாமல் இருக்கக்கூடாது . அல்லது 
ஒப்புகை அளிப்பவருக்குத் தடை செய்யப்பட்ட உறவு 


பொதுவாகத் தந்தையாட்சிக் குடும்பம் தந்தை 
தாய்க் குடும்பமாகவும் ( Patrilineal Family ) அமையும் . 
அத்தகைய குடும்பத்தில் சொத்துரிமை தந்தையிட 
மிருந்து ஆண்மக்களுக்குப் போவதும் தந்தை வழியில் 
குலமுறை தொடருவதும் நிகழும் . 


தந்தையாட்சிக் குடும்பம் 


809 


தந்தை வழியினர் 


தந்தையாட்சிக் குடும்பத்தில் ஓர் ஆண் அனைத்து 
அதிகாரங்களையும் உடைய குடும்பத் தலைவராக 
இருப்பார் . அவரே குடும்பத்தின் உடைமைகள் , அதி 
காரம் ஆகியவற்றிற்கு உரிமையாளராகவும் , நிருவாகி 
யாகவும் இருப்பார் . அக குடும்பத்திலுள்ள பிற உறுப் 
பினர்கள் அனைவரும் அவருடைய ஆணைக்குக் 
கட்டுப்பட்டவர்களாவர் . அவரே குடும்பத்தின் சமயச் 
சடங்குகளை முன்னின்று நடத்துவார் . 


தந்தையாட்சிக் குடும்பத்தின் சிறப்புக் கூறுகள் : 
1 ) குடும்ப நிருவாகம் தந்தையின் பொறுப்பில் இருக 
கும் . 2 ) தந்தையே குடும்பச் சொத்துகளுக்கு உரிமை 
யாளர் ஆவார் . 3 ) தந்தையின் மூலமே குலமுறை 
கூறப்படும் . 4 ) தந்தையின் சொத்தைக் குழந்தைகள் 
உரிமைமுறையில் அடைய முடியும் . 5 ) கூட்டுக் குடும்ப 
மாக இருப்பின் மக்கள் திருமணத்திற்குப் பினனர்த் 
தந்தையுடனேயே இருப்பர் . காணக : குடும்பம் 


பூ.த. 


| 


| 


எபிரேயர்கள் ( Hebrews ) , கிரேக்கர்கள் , உரோ 
மானியர்கள் , இந்தியாவிலுள்ள ஆரியர்கள் முத 
லானோரிடையே தந்தையாட்சிக் குடும்ப முறையே 
பின்பற்றப்படுகிறது . எபிரேய இன மக்களில மூத்த 
ஆண் மகனே தன்னைச் சார்ந்தவர்களிடம் அனைத்து 
அதிகாரங்களையும் செலுத்துபவராக இருக்கிறார் . 
உரோமில் ( Rome ) குலத் தலைவரே அனைத்துக் 
குடும்பச் சொத்துகளுக்கும் முழு உரிமையாளர் 
ஆவார் . இவரே குடும்பத்தின் சட்டப்படியான பிரதி 
நிதியாகவும் அவரைச் சார்ந்த மக்களின் தலைவரா 
கவும் திகழுகிறார் . பிற உறுப்பினர்களுக்கு எவ்வித 
மான உரிமையும் இருப்பதில்லை . அவரால் தம் 
முடைய குழந்தையைத் தண்டிக்கவோ பிறருக்கு 
விற்கவோ கொல்லவோகூட முடியும் எனச் சிட்சினிக்கு 
( Sidginick ) என்ற அறிஞர் கூறுகிறார் . இதுபோன்றே 
பண்டைய பாலசுதீனியர்கள தங்கள் பெண மக்களைப் 
பிறருக்கு அடிமையாக விற்று வந்துள்ளனர் . 


தந்தை வழியினர் : ஒருவர் இன்னொருவருக்கு 
ஆண் உறவு முறையில் சொந்தம் என்றால் அதனைத் 
தந்தை வழி என்பர் . அதாவது , இரண்டு பேர் ஆண 
வழி உறவு முறை 

கொண்டாடினால் அவ்வுறவு 
முறையினைத் தந்தை வழி என்பர் . எடுத்துக்காட் 
டாக , இந்து வமிசத்தில் மகனின் மகன் தந்தையின 
தந்தைக்கு , தந்தை வழி உறவினன் ஆவான் . கீழ்க் 
காணும் எடுத்துக்காட்டில முதலவரும் நானகாமவரும 
தந்தை வழியினர் . 


தந்தைக்குத் தந்தை தநதை மகன் மகனின மகள் 


1 


2 


3 


4 


இதுபோலவே , சகோதரர்களின் மக்கள் தந்தை வழி 
யினர் எனப்படுவர் . எடுத்துக்காட்டு , கீழே காண்க . 

தந்தை 
மகன் ( 1 ) ( Son ) 

மகன் ( 2 ) ( Son ) 
( சகோதரர் ) 

( சகோதரர் ) 
| 

i 
1 2 3 4 

1234 


மகனின் மக்கள் 


மகனின் மக்கள் 


னுடைய 


இந்தியாவில் தந்தையாட்சிக் குடும்ப முறையே 
வேத காலங்களில் பின்பற்றப்பட்டுளளது . அப் 
பொழுது ஒரு குடும்பத்தில் தந்தையே தன்னுடைய 
மனைவி , குழந்தைகள் ஆகியோர்மீது முழு அதிகாரம் 
செலுத்தியுள்ளார் . மனைவி , குழந்தைகள் ஆகியோர் 
எந்தவிதமான சொத்துகளுக்கும் 

உரிமையாளராக 
இருக்கவியலாது . கொள்கை அடிப்படையில் முழு 
உதவியாளர் பொறுப்பு அவருடைய மனைவியைச் 
சாரும் . ஆனால் , சட்டத்தின முன்னர் அவள் தன் 

கணவனுக்கு மேலாகவோ எதிராகவோ 
செயற்பட முடியாது . இந்து தருமப்படி இந்தியப் 
பெண் ஒவ்வொருத்தியும் அவளுடைய 

கணவன் 
விருப்பப்படியே நடக்க வேண்டும் . திருமணத்திற்கு 
முன்னர்த் தந்தைக்கும் , திருமணத்திற்குப் பின்னா 
கணவருக்கும் , விதவை நிலையில் மகனுக்கும் கீழப் 
படிந்து நடப்பது பெண்களின் கடமையாகும் . ஆனால , 
அண்மைக் காலமாக நவீனமயமாதல் , நகரமயமாதல் 
போன்றவற்றால் இந்தியப் 

பெண்களிடையே இந் 
நிலை மாறியுள்ளது . இருப்பினும் மத நம்பிக்கை 
யுள்ள குடும்பங்களிலும் , கிராமப்புறங்களிலும் ஆண் 
களின் ஆதிக்கமே இன்றும் இருந்துவருகிறது . இந் 
நடத்தை முறையே ஏதென்சு , சீனா போன்ற நாடு 
களிலும் பினபற்றப்பட்டு வருகிறது .. 


சகோதரர் 1 க்கும் சகோதரர் 2 க்கும் ஒரே 
தந்தை , எனவே 

சகோதரா 1 க்கும் சகோதரர் 
2 க்கும் பிறக்கும் மக்கள தந்தை வழியினர் ; தந்தை 
வழி உறவு முறையினர் ஆவர் . 
அதுபோலவே 

தந்தை ( F ) 


( A ) சகோதரர் 1 மகன் 

. 
( B ) மகனின் மகன் 

| 
( C ) மகனுடைய மகனின் 

மகன் 


( D ) சகோதரர் 2 மகன் 

. 
( E ) மகனின் மகன் 

. 
( G ) மகனுடைய 

மகனின் மகன் 


தந்தைவழியினர் 


810 


தப்தி 


B என்பவருக்கு G என்பவர் சிற்றப்பாவின் பேரன் . 
இவர்கள் இருவருக்கும் உள்ள உறவு தந்தை வழி 
உறவு ஆகும் . இவர்களைத் தநதை வழியினர் என்பர் . 
இங்கே முக்கியமாகக் கவனிக்க வேண்டியது என்ன 
வென்றால் இடையிலே பெண் உறவு முறை வருவது 
கூடாது . இங்கே B என்பவரோ G என்பவரோ 
தத்து எடுத்து இருந்தால் கூட இதே உறவு முறை 
தான் நீடித்திருக்கும் . மேலும் தந்தையின் சகோதரி 
தந்தைவழியினர் ஆவார் . எடுத்துக்காட்டாக : 


மேலும் தந்தை வழி உறவு முறையினரை மூன்று 
வகையாகப் பிரிக்கின்றனர் . 1 ) இறங்கு 

1 ) இறங்கு வாரிசு 
( Descending Line ) 2 ) ஏறு வாரிசு ( Ascending Line ) 
3 ) சம வாரிசு ( Collateral Line ) . இறங்கு வாரிசு 
இறங்கு உரிமை வாரிசு என்னும் போது , ஒரு மனி 
தனின் குழந்தைகளும் , குழநதைகளின் குழந்தைகளும் 
ஆவர் . ஏறுவாரிசு 

வாரிசு என்னும்போது 
தந்தை , தாயின் தந்தை , தந்தையின் தந்தையின் 
தந்தை ஆகியவர்களைக் குறிக்கும் . சம வாரிசு 
என்னும் போது , சகோதரன , சகோதரி , தந்தையின் 
சகோதரன , தந்தையின் சகோதரி , 

தந்தையின் 
தந்தையின் சகோதரர் மற்றும் சகோதரி , அவர்களின் 
குழந்தைகள் அந்தக் குழந்தைகளின குழந்தைகள் 
ஆகியோரைக குறிக்கும் . 


பாட்டன் ( A ) 


( B ) ( மகன் ) தந்தை 


( D ) சகோதரி ( மகள் ) 

. 


( C ) மகனின மகன் 


D என்பவர் , C என்பவரின் தந்தையின் 

சகோதரி 
( அதாவது அத்தை ) தந்தை வழியினர் ஆவார் . 
இங்கே தந்தை வழிதான் உறவு கொண்டாடப்படு 
கிறது என்பதைக் காண்க . அது போலவே தந்தை 
யின் மகள் அதாவது அக்காவோ , தங்கையோ , ஒரு 
வனுக்குத் தந்தை வழி உறவினர் ஆவார் . மேலும் 
மருமகள் எனப்படுபவள் தந்தை வழி உறவினர் 
ஆவார் . ஏனெனில் அவள் மகனின் மனைவி என்றும் , 
ஆணவழி உறவு என்றும் கொள்ளலாம் . 


வாரிசு உரிமை என்னும் போது இறங்கு உரிமை 
வாரிசுகளையே தேர்ந்து எடுக்க வேண்டும் . எடுத்துக் 
காட்டாக , இறந்து போனவர் மகன் என்று வைத்துக 
கொணடால , அவரின் தந்தையைக் கொளளாது 
இறந்தவரின் மகனையே சொத்தின வாரிசு எனறு 
கொள்ள வேண்டும் . ஏறு உரிமை வாரிசுகளைவிட 
இறங்கு உரிமை வாரிசுகளையே , சொத்துக்கு வாரி 
சாக ஏற்றுக் கொள்ள வேண்டும் . அதே போல் வாரிசு 
உரிமை யாருக்கு என்று நிருணயம் செய்யும் போது 
சம உரிமை வாரிசுகளைவிட ஏறுஉரிமை வாரிசுகளை 
வாரிசுகளாக ஏற்றுக் கொள்ள வேண்டும் . ஒரே வழி 
யில , எடுத்துக்காட்டாக , தந்தைவழி , அல்லது தாய் 
வழி இருவர் வாரிசு உரிமையைக் கொண்டாடும் 
போது அவர்களில் யார் இறந்தவருக்கு நெருங்கிய 
உறவின் முறையினரோ அவரே வாரிசு உரிமை 
உடையவர் என்று கருதப்படுவார் . 

தி.ஆ.இ. 


தந்தை 


மகன் (திருமண உறவு வழி ) 


f 


மருமகள் - 


எனவே , மருமகள் எனப்படுபவள் தந்தை வழியினர் 
ஆவார் . 


என்று 


தந்தை வழியினர் எப்போது இறந்தவர்களின் 
சொத்தில் உரிமை கொண்டாட முடியும் என்றால் , 
ஒன்று , இறந்தவர்கள் தங்கள் சொத்து குறித்து எவ் 
விதமான பத்திரமோ உயிலோ எழுதி வைக்காமல் 
இறந்திருக்க வேண்டும் : இரண்டு - அவருக்கு முதல் 
வகுப்பு வாரிசு மற்றும் இரண்டாம் வகுப்பு வாரிசு 
இருக்கக் கூடாது . தநதை வழியினர் பற்றி இந்து 
இறங்குரிமைச் சட்டம் ( Hindu Succession 
பிரிவு 3 , 8 , 12, 13 ஆகியவை கூறுகின்றன . தந்தை 
வழி உறவினர்களில் யாராவது ஒருவர் இருப்பினும் , 
தாய்வழி உறவினர்கள் எவ்வளவு தான் நெருங்கிய 
உறவு கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு இறந்தவரின் 
சொத்தில் பங்கு கேட்க உரிமையில்லை . 


தப்தி : இந்த ஆறு மத்திய பிரதேசத்திலுள்ள 
மகாதேவ குன்றுகளிலிருந்து தோன்றித் தெற்கே 
சாத்பூராக் குன்றுகளின வழியாக ஓடி மேற்குப்புற 
மாகச் செல்லுகின்றது . இதன் நீளம் 640 கி.மீ. இது 
மிகப் பழைமை வாய்ந்த ஆறாகும் . இது சூரத்திற்கு 
அருகில் அரேபியன் கடலில் சென்று கலக்கிறது . 
பலராமர் இவ்வாற்றில் நீராடியுள்ளார் 
புராணமும் கூறுகிறது . இவ்வாற்றைப் பற்றிப் பாக 
வத புராணமும் , பதும புராணமும் , விட்டுணு புரா 
ணமும் கூறுகின்றன . இந்திய ஆறுகளுள் நருமதை , 
தப்தி ஆறுகள் மட்டும் தான் அரபிக் கடலில் கலக் 
கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது . மேற்கு மலைத் 
தொடர்ச்சி தப்தி ஆற்றுப் பகுதியிலிருந்து தொடங்கு 
கிறது . இந்த ஆறு மத்திய பிரதேசம் , மகாராட்டிரம் 
குசராத்து மாநிலங்கள் வழியாக ஓடி இம்மாநிலங் 
களுக்குத் தேவையான மின் சக்தியைக் கொடுக்கிறது . 


Act ) 


| 


தப்பிரின் பிரபு 


811 


தப்பெண்ணங்கள் 


யுகாய் ( Ukai ) என்ற இடத்தில் நீர்மின் சக்தியும் 
கக்கிரபாரா என்ற இடத்தில் அணைக்கட்டும் உள்ளன . 
இந்த ஆறு தபி ( Tapi ) என்றும் சொல்லப்படுகிறது . 

கே.சே. 


1887 - இல் தப்பிரினின் தலைமையின் கீழ்ச் சிறப்பாக 
கொண்டாடப் பெற்றது . 


சூழ நிலை 


வெளிநாட்டு உறவு : உருசியர் , ஆப்கானிசுத்தானத் 
துக்குரிய இடத்தைக் கைப்பற்றிக் கொணடதால் 
இந்தியாவுக்கு வடமேற்கு எல்லையாக இருந்த 
ஆப்கானிசுத்தானத்தின் அமைதி , இந்தியாவுக்கு மிக 
இன்றியமையாததாக இருந்தது . ஆங்கிலேயருக்கும் 
உருசியருக்கும் போர் ஏற்படக்கூடிய 
ஏற்பட்டது . தப்பிரின் பிரபு , 

ஆப்கானிய அமீர் 
அப்துல் இரகுமானை, இராவலபிணடி என்னுமிடத்தில் 
சந்தித்துக் கலந்து பேசி , ஆப்கானிசுததானத்திற்கும் 
உருசியாவிறகுமிடையே போர் ஏற்படாவண்ணம் 
தடுத்ததுடன் , ஆங்கில - உருசியப் போர் மூளக்கூடிய 
அபாயத்தையும் போக்கினார் . அப்துல் 
மானை , ஆங்கிலேயரின நணபனாக உறுதிசெய்த 
சேவை தப்பிரினுக்கு உரியது . 


தப்பிரின் பிரபு : இந்தியாவில் அரசப் பேராள 
ராகப் பதவி வகித்த ஆங்கிலேய அரசியல் அறிஞர் . 
தப்பிரின ( Dufferin ) இங்கிலாந்தில் கி.பி. 1826 - இல் 
பிறந்து தம் தந்தைக்குப் பிறகு கி.பி. 

1841 - இல் 
பிரபு ( Lord ) பட்டம் பெற்றார் ; ஆங்கில ஆதிக்கத் 
திற்கு உட்பட்டிருந்த இந்திய அலுவல்களைக கண் 
காணிக்கும் இந்திய 

இந்திய உதவிச் செயலாளராக கி.பி. 
1864 முதல் 1866 வரை பதவி வகித்தார் . பிறகு 

நாட்டுக்குத் தலைமை ஆளுநராக அனுப்பப் 
பெற்றார் . தொடர்ந்து , உருசியாவுககும் பிறகு 
துருக்கிக்கும் 

தூதராகவும் நியமனம் 
பெற்றார் . எகிப்து நாட்டில் ஆளுநராகவும் பணியாற் 
றினார் . இவ்வாறு பல்வேறு நாடுகளில் 

அனுபவம் 
பெற்றபின , கி.பி. 1884 - இல இவா இந்தியத் தலைமை 
ஆளுநராக இந்நாட்டுக்கு வந்தார் . அக்காலத்தில் 
இந்தியாவின் அயல் நாட்டுச் செய்திகளில் பல முக்கிய 
சிக்கலகள இருந்து வந்தன . அவறறைச் சமாளிக்க 
இவரே தக்கவர் என்பது நம்பப்பட்டது . சிறந்த 
அரசியல் தந்திரிக்குத் தேவையான பிறரை ஈர்க்கும் 
தோற்றப் பொலிவும் சொல்வனமையும் ஆற்றலும் 
இவரிடம் இருநதன . 


கனடா 


இரகு 


அரசியல் 


- 


பர்மாச் சிககல் : ஆங்கிலேய இந்தியாவுக்கும 
பாமா நாட்டுக்குமிடையே பகைமை நீடித்து வந்தது . 
அதன் காரணமாக இங்கிலாந்து இரண்டு பர்மியப் 
போர்களை முனபே நடத்தியிருந்தது . 

தப்பிரின் 
ஆட்சிக் காலத்தில் மீண்டும் பர்மிய அரசு 

ஆங்கிலே 
யருக்கு இடையூறுகள் அளித்ததாலும் , பிரெஞ்சுக் 
காரருடன் நலலுறவு 

கொண்டு 

ஆங்கிலேயரை 
எதிர்த்ததாலும் , தப்பிரின் 

மூன்றாம் பர்மாப் 
போரை நடத்தினார் . வடபர்மாமீது கி.பி. 1885 - இல் 
ஆங்கிலேயப் படை தாக்குதல் நடத்தியது . தொடாந்து 
ஆங்கிலக் கப்பற்படை பாமியத் துறைமுகமான 
மாணடலேக்கு அண்மையில் சென்றது . வேறுவழி 
யின்றிப் பர்மிய மன்னன் தீபா ஆங்கிலேயரிடம் 
சரணடைந்தான . வட பர்மா ஆங்கிலேயராட்சியின 
கீழ் வந்தது . 


- 


இவ்வாறு பல அரிய சாதனைகளைப் புரிந்த 
தப்பிரின் , கி.பி. 1888 - ஆம் ஆண்டில் பதவிவிட்டு 
நீங்கித் தம்தாய் நாட்டுக்குத் திரும்பினார் . தெ.பா. 


| 


தப்பிரின் பிரபு 


> 


தப்பெண்ணங்கள் : பிறரைப் பற்றியோ 
பிற குழுக்களைப் பற்றியோ உணமை நிலையை 
அறியாமல் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வருவதால் , 
ஏற்படுபவை தப்பெணணங்கள எனப்படும் . தபபெண 
ணம் ( Prejudice ) என்ற சொல் விசாரணை செய்யு 
முன்பே தீர்ப்பளித்தல் என்ற பொருளைக் குறித்து 
வரும் ஓர் இலத்தீன் சொல்லிலிருந்து பிறந்தது . 

து பொதுவாகப் பிறருக்கு எதிரிடையாகத் 
தோன்றும் மனப் போக்காகும் . இது பிறருககெதி 

சிந்திக்கவும் , செயற்படவும் 
மக்களைக் கட்டுப்படுத்தும் மனநிலையாகும் என 


உள்நாட்டுக் கொள்கை : இவர் ஆட்சிக் காலத்தில் 
கி.பி. 1885 - இல் இந்தியத் தேசிய காங்கிரசு அவை 
தோன்றியது . இது தோன்றுவதற்குத் தப்பிரின உதவி 
யளித்தார் . 

மேலும் 

இவருடைய முற்போக்கு 
எண்ணங்களின் விளைவாக , கி.பி .1892 - ஆம் ஆண்டு 
இந்திய ஆலோசனைக் குழுக்கள் சட்டம் கொண்டு 
வரப் பெற்றது . ஆங்கிலப் பேரரசி விக்டோரியாவின் 
ஆட்சியின் அறுபதாம் ஆண்டு வைர விழா , கி.பி. 


| 


ரான 


முறையில் 


தப்பெண்ணங்கள் 


812 


தப்லா பழங்குடிகள் 


சில 


நகர்ப்புறங்களில் வளரும் குழந்தைகளிடமுள்ள 
தப்பெண்ணங்களுக்கும் கிராமப்புறங்களில் வளரும் 
குழந்தைகளின் தப்பெண்ணங்களுக்குமிடையே 
வேற்றுமைகள் காணப்படுகினறன . 

பொதுவாக 
நகரக் குழந்தைகளிடம் பொருளாதாரம் , அரசியல் , 
மொழி ஆகியன சார்ந்த தப்பெண்ணங்களே 
மிகுந்த அளவில் காணப்படும் . ஆனால் கிராமக் குழந் 
தைகளிடையே சாதி சமயத் தப்பெண்ணங்கள் மிகுந் 
திருக்கும் . 


நியூகோம்பு ( New Comp ) என்ற அறிஞர் கூறுகிறார் . 
தப்பெண்ணங்கள் உண்மையான முடிவுகளல்ல . திரித் 
துக் கூறப்படுகின்ற ஒருபுறச் சார்புற்ற தீர்ப்புகளா 
கும் , இத்தகைய தப்பெண்ணங்கள் தன்னலங் கரு 
தியோ , தம குழு நலத்தின் அடிப்படையிலோ உரு 
வாகின்றன . இவற்றிற்கு ஆதாரமாக வலுவுள்ள மன 
வெழுச்சிகளும் , விருப்பு வெறுப்புகளும் காணப்படும் . 
அதனால் தான் ஒருவன் கொண்டுள்ள தப்பெண்ணங் 
களைப் பிறர் குறை கூறுவார்களாயின் அவன் பெருஞ் 
சினம் கொள்கிறான் . 

தப்பெண்ணங்களால் உந்தப்பட்ட மனிதன் தன் 
கருத்துகளில் 

பிடிவாதமுள்ளவனாக இருப்பான் . 
அவனுடன் வாதிட்டு அவனை நலவழிப்படுத்துதல் 
கடினமாகும் . வெறுப்பின் அடிப்படையில் எழுந்த 
தப்பெண்ணங்கள் குழுக்களிடையே பகையுணர்வை 
உண்டாக்கி ஒன்றிலிருந்து மற்றவைகளைப் பிரித்து 
ஒதுக்குகின்றன . பிறரிடம் அச்சம் கொள்ளச் செய்து . 
அவர்களைக் கூட்டாக வெறுக்கவும் செய்கின்றன பிறர் 
வெளிக் குழுக்களாகக் கருதப்படுகின்றனர் . மனிதருக் 
கும் கீழ்ப்பட்டவர்களாகச் சிலநேரம் அவர்கள எண 
ணப்படுவர் . பொதுவாகப் பல தப்பெண்ணங்கள் 
ஒரு சமுதாயத்தில் பரவலாகப் பெரும்பான்மையான 
உறுப்பினர்களிடத்திலும் காணப்படும் . 
தப்பெண்ணங்களை - ஒவ்வோர் உறுப்பினனும சிந்த 
னையின்றி ஏற்றுக் கொள்கிறான் . இந்தத் தபபெண் 
ணங்களைப் பிறர் கொண்டிருப்பது , தன தப்பெண் 
ணங்களின் உண்மைக்குச் சான்று என்று 

ஒவ்வோர் 
உறுப்பினனும் எண்ணி மேலும் தீவிரமாக இவற்றைப் 
பற்றிக்கொள்கிறான் . 


தப்பெண்ணங்கள் பிறவியிலேயே ஏற்படுபவை 
யல்ல . குழந்தை பிறந்த பின்னர் நிகழும் வாழ்க்கை 
அனுபவங்களிலிருந்தும் அவை ஏற்படுவனவாகும் . 
குழந்தைகளிடம் இளமையில் சில இயற்கை வெறுப் 
புகள் காணப்படலாம் . நிறத்திலோ மொழியிலோ 
உடல் அமைப்பிலோ தம்மிடமிருந்து மாறுபட்ட 
பிறரிடமிருந்து சில குழந்தைகள் ஒதுங்கிக்கொள்ளக் 
கூடும் . இவற்றைக் கவனிக்காமல் விட்டுவிட்டால் 
இவைபோன்ற நடத்தைகள் தாமாகவே வெகு விரை 
வில் மறைந்துவிடும் . ஆனால் , சமுதாயத்திலுள்ள 
வயது முதிர்ந்தோர் இத்தகைய வெறுப்புகளையும் , 
தப்பெண்ணங்களையும் தூண்டியும் . அதிகரிக்கச் 
செய்து வருகின்றனர் . 

பூ.த. 


அதனால் 


துணை நூல் : 


Light , Donald and Suzanne , Keller Sociology , 
Alfred A.Knopf . Inc. , New York , 1975 . 

. 


இந்தத் தப்பெண்ணங்களைத் தப்பெணணங் 
கள் என்று எவரும் பொதுவாக ஒப்புக்கொள்ள மாட் 
டார்கள் . இவற்றிற்கு அடிப்படைகளாகச் சில கார 
ணங்களைக் கற்பித்துக் கூறுவர் . இத் தப்பெண்ணங் 
களுக்கு ஆதரவு தரக்கூடிய சில நிகழச்சிகளையும் 
கூறுவர் . தமக்குப் பிடிக்காத ஒருவரோ , ஒரு 
குழுவோ செய்த நல்ல செயல்களை மறந்து , நட்பு 
முறைப்படாத சில செயல்களை மட்டும் மறக்காமல் 
நினைவில் வைத்திருப்பர் . அவற்றின விளைவாக 
அவர்தம் தப்பெண்ணங்கள் அவரிடம் நிலைத்து 
விடும் . 


தப்லா பழங்குடிகள் , அருணாசலப் பிர 
தேசத்திலும் பிற வடகிழக்கு எல்லைப்புற மாநிலங் 
களிலும் ( NEFA ) வாழ்கின்றனர் . இம்மக்கள் தங் 
களை நிசாங்கு அல்லது நிசி என்றும் கூறிக்கொள்வர் . 
இவர்கள் வாழும் மலைப்பகுதிகள இமயத்தின் அடி 
வாரத்தில் உள்ளதால் மிகுதியான அளவில் 

மழை 
பெறுகின்றன . இம்மலைகள் 4,000 முதல் 14,000 அடி 
உயரம் உள்ளவை . சில சிகரங்கள் ஆண்டின் பெரும் 
பகுதி பனியால் மூடப்பட்டுள்ளன . காடுகள் அடர்ந்த 
இயற்கைச் சூழலில் பல நூற்றாண்டுகளாகத் தப்லாப் 
பழங்குடியினர் தங்களது தனிப்பட்ட பண்பாட்டைக் 
காத்து வருகின்றனர் . 

தப்லாவினர் ( Dafla ) இமயமலைப் பகுதி 
களிலிருந்து இப்போது வாழும் பகுதிக்கு வந்தவர் 

கருதப்படுகின்றனர் . இவர்களின் தொன் 
மைக் கதைப்படி அபோ - தெனி ( Abo - Teni ) எனும் 
மூதாதைகளிடமிருந்து சுலாங்கு , அப்பாதானி ( Apa 
tani ) , மீரி , பாங்ரசு போன்ற பல பழங்குடி மக் 
களுடன் நிசாங்கு எனப்படும் தப்லாக்களும் தோனறி 
னர் என்பது கூறப்படுகிறது . தப்லாக்கள் கொள்ளை 


களாகக் 


வகைகள் : தப்பெண்ணங்கள் பொதுவாக ஐந்து 
வகைப்படும் . அவை பிற இனங்களைப் பற்றியவை ,, 
பிற சமயங்களைப் பற்றியவை , பிற வகுப்புகளைப் 
பற்றியவை , வேறு அரசியல் கட்சிகளைப் பற்றியவை , 
அறிவியல் பற்றியவை என்பன . இந்தியாவில் மொழி 
சார்ந்த தப்பெண்ணங்களும் காணப்படுகின்றன . 


* 


தப்லா பழங்குடிகள் 


-S13 


- தப்லா பழங்குடிகள் 


| யடித்தல் , மக்களைப் பிடித்துச்சென்று அடிமைகளாக் * பட்டுள்ளது . தப்லாக்களின் குடியிருப்புகளில் வீடுகள் 
குதல் ஆகியவற்றில் ஈடுபட்டுவந்தனர் . இவர்கள் தனித்தனியாக இடைவெளி விட்டுக் கட்டப்படு 
தங்களருகில் வாழும் பிற இனமக்களைக் கொள்ளை வதால் தெரு அமைப்பு இல்லை . இளைஞர் மன்றங் 
யடித்தனர் என அவுரங்கசீபின் அவையில் 

கள் ; மந்தை , பொதுக்கூடங்கள் போன்றவை அமைக் 
லாற்றுக் குறிப்பாசிரியராக இருந்த கசினா என்பவர் கும் வழக்கம் இம்மக்களிடையே இல்லை . வீடுகனைச் 
குறிப்பிட்டுள்ளார் . 

சிறிய ஒற்றையடிப் பாதைகள் இணைக்கின்றன . 

கிராமங்கள் தூய்மைக் குறைவாகக் காணப்படு 
இவர்களின் கிராமங்கள் 25 முதல் 30 வீடுகளை - 

கின்றன வீடுகளுக்கு அடியிலுள்ள இடத்தில் எருமை 
யும் சுமார் 500 மக்களையும் கொண்டுள்ளன . 

வீடு 

களும் பன்றிகளும் தங்குகின்றன . 
கள் தரைமட்டத்திலிருந்து சில அடிகள் உயரத்தில் 
கம்பங்களின் மேல் மூங்கிலால் நீண்ட வடிவில் கட்டப் 

தப்லா பழங்குடியினர் மங்கோலியர்கள் . மஞ்சள் 
படுகின்றன . வீட்டினுள் வாழும் - குடும்பங்களின் 

நிறத் தோல் , கண்களின் இமைப் புழை ( Palpebral 
எண்ணிக்கை கேற்ப 5 முதல் 6 மீ . 

மீ . அகலமும் , - 46 

Fissure ) , முகத்தில் குறைந்த அளவு மயிர் , தலையில் 
மீ . வரை நீளமும் கொண்டுள்ளன . ஒரே வீட்டில் 

சொறசொறப்பான மயிர் முதலானவை இவர்களின் 
ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்றன . 
சில வீடுகளில் 

கொண்டை 
உடற் பண்புகளாகும் . ஆடவர்களின் 
பத்துக்கும் மேற்பட்ட 

குடும் 

அமைப்பு குறிப்பிடத் தக்கது . இவர்கள தங்கள் தலை 
பங்கள் உள்ளன . ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமை 
யல் 

முடியைச் சடையாகப் பின்னி நெற்றியில் கொண்டை 
தனித்தனியே செய்து கொள்ளப்படுகிறது . 

முடிகின்றனர் .இக் கொணடையைப் போடம் ( Podum ) 
சமைப்பதற்காகவும் தங்குவதற்காகவும் வரிசை 

என்று குறிப்பிடுகின்றனர் . தலையில் மூங்கில் 
யாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இடம் ஒதுக்கப் 

னால் செய்யப்பட்ட தொப்பி அணிகின்றனர் இதில் 
இருவாய்க் குருவியின் 

( Hora Bill ) நீண்ட 
இறகுகளைச் செருகி அழகுபடுத்துகின்றனர் . ஆடவர் 
கள இரண்டு துணிகளை முழங்காலகள் முதல் 
தோள்கள் வரை சுற்றி நெஞ்சுக்கு முன்பாக முடிந்து 
கொள்கின்றனர் . இடுப்பைச் சுற்றி மூங்கில் 

நாரா 
லான கச்சுகளை அணிகின்றனர் . கைகளில் மூங்கில் 
நார் வளையல்களை அணிகின்றனர் . பெண்கள் இடுப் 
பில் ஒரு பாவாடையையும் , உடலை மூடி வலத் 
தோளில் முடிச்சிட்டு ஒரு கருப்புத் துணியையும் அணி 
- கின்றனர் . இருபாலரும் மூங்கில் காதோலைகளையும் , 
கழுத்தில் பாசிகளையும் , பித்தளைச் சங்கிலிகளையும் , 
மணிகளையும் அணிகின்றனர் . பெணகள வட்ட வடி 
விலான உலோகத் தட்டுகளை இணைத்து அமைக்கப் 
பட்டுள்ள கச்சை இடையில் அணிகின்றனர் . சிறுவர் 
கள் பெரும்பாலும் ஆடையின்றிக் காணப்படுகின்றனர் . 
பச்சை குத்திக்கொள்ளும் பழக்கம் இம்மக்களிடம் 
இல்லை . 


தாரி 


. 


இடம் விட்டு இடம்பெயரும் முறையில் பயிர் செய் 
கின்றனர் . நிலத்தைத் தேர்ந்தெடுத்துப் புதர்களை 
யும் மரங்களையும் வெட்டி உலர்த்தித் தீயிட்டுப் 
பயன்படுத்துகின்றனர் , மூன்றாண்டுகள் இந் நிலத்தில் 
பயிரிடுகின்றனர் . அதன்பின் வேறிடத்தில் நிலம் 
ஆயத்தம் செய்யப்படுகிறது . நெல் , மக்காச்சோளம் , 
சிறு தானியங்கள் , சர்க்கரைவள்ளிக்கிழங்கு , காய்கறி 
• கள் போன்றவற்றைப் பயிரிடுகின்றனர் . சாம்பலும் 

சாணமுமே உரமாகின்றன . இயற்கை 
வளமும் ஆண்டுக்கு 200 முதல் 250 செ.மீ. 
பெய்யும் மழையும் இவர்களது பயிர்த்தொழிலுக்குத் 


எருமைச் 


தப்லா வீ 


வரை 


தப்லா பழங்குடிகள் 


814 


தப்லா பழங்குடிகள் 


யின் சுவரில் மோதி மேலும் 

செல்ல வழிதேடி 
மூங்கில் குழாயினுள் நுழைய முயலுமபோது நீரின 
விசையால் வெளியே தள்ளப்படுகின்றன . அப்போது 
அவற்றைத் தப்லாக்கள் 

எளிதில் பிடிக்கின்றனர் . 
பெரிய மீன்களை முதலில் ஒரு தடியால் அடித்து 
அதன் பின்பு பிடிக்கின்றனர் . ஆழம் குறைவான 
ஓடைப் பள்ளங்களில் ஒருவகையான நச்சு மரத்தின் 
சாற்றைக் கலந்து மீன்களை மயக்கமுறச் 

செய்து 
பிடிக்கின்றனர் . 


தப்லாக்கள் மூங்கில் பொருள்களினால் அன்றாட 
வாழ்க்கைக்குத் தேவையான பல பொருள்களைச் 
செய்கின்றனர் . தண்ணீர்க் குடுவைகள் , கரண்டிகள் , 
தொப்பிகள் , பாய்கள் , அம்புகள , ஈட்டிகள் , பைகள் 
தட்டுகள் , விசிறிகள் 

அவற்றுள் சில . 
வெள்ளி , பித்தளை அணிகலன்களையும் வில் , அம்பு 
ஆகியவற்றின் உலோக , முனைகளையும் , புகைக்கும் 
குழாய் 

போன்றவற்றையும் செய்கின்றனர் . மட் 
பாண்டங்கள் பெண்களால் செய்யப்படுகின்றன . 


போன்றவை 


| 


| 


| 


| 


திருமணங்கள் பெற்றோர்களால் ஏற்பாடு செய்யப் 
படுகின்றன . பெண்ணுக்குப் பரிசமாக எருமைகளைக் 
கொடுக்கின்றனர் . குறிப்பிட்ட ஒரு நாளில் பையனின் 
பெற்றோரும் உறவினரும் பரிசத்திற்கான எருமை 
களையும் பிற பரிசுப் 

பொருள்களையும் எடுத்துச் 
சென்று பெண் வீட்டில் வழங்குகின்றனர் . அங்கு 
அனைவருக்கும் சிறப்பான விருந்து அளிக்கப்படுகிறது . 
அதன்பின்பு 

பெணணையும் , மாப்பிளளையையும 
புத்தாடைகளால் 

அலங்கரித்து மாப்பிள்ளையின 
வீட்டுக்கு அழைத்துச் செல்கின்றனர் . திருமணத்திற் 
கென்று வேறு சிறப்பான சடங்குகள் இல்லை . 
மக்கள் இருவர் மட்டும் ஏற்பாடு செய்துகொளளும் 
திருமண முறை 

மிக அரிதாக உள்ளது . அவ்வாறு 
நடைபெற்றாலும் பெண்வீட்டார் தேடிவந்து பரிசத் 
தைப் பெறுவார்கள . பரிசம் கொடுக்கப்படாவிட் 
டால் பெணனை வற்புறுத்தி வீட்டுக்கு அழைத்துச் 
சென்றுவிடுவார்கள் . 


தப்லா ஆடவர்கள் 
துணை செய்கின்றன . பயிர்களை அழிக்கும் காட்டு 
விலங்குகளின் நடமாட்டத்தைக் கவனிக்க நிலங்களில் 
உயரமான பரண்களை அமைக்கின்றனர் . எருமை 
களையும் பன்றிகளையும் செல்வமாக மதிப்பதால் 
மிகுந்த அளவில் வளர்க்கின்றனர் . பசுக்களும் ஆடு 
களும் இறைச்சிக்காகக் குறைந்த அளவில் வளர்க்கப் 
படுகின்றன . பலியிடுவதற்காகக் கோழிகளும் வளர்க் 
கப்படுகின்றன . 


| 


மண 


| 


. 


| 


தப்லாககள் மிகச்சிறந்த வேட்டைக்காரர்கள் 
வில்லும் அம்பும் இல்லாத 

ஒருவரை இவர்களுள் 
காணமுடியாது . விலங்குகளின் காலடிச் சுவடுகளைப் 
பார்த்து அவற்றின் போக்கையும் இருப்பிடத்தையும் 
அறிந்துகொளளும் திறமை படைத்தவர்கள் , தனியா 
கவும் குழுக்களாகவும் சென்று வேட்டையாடுகின் 
றனர் . புலி , மான் , கரடி 

போன்ற விலங்குகளை 
வேட்டையாடுவதுடன் பொறிகளை வைத்து அணில் , 
எலி , பறவைகள் ஆகியவற்றையும் பிடிக்கின்றனர் . 

மீன் பிடிப்பதற்குப் பல பாரம்பரிய முறை 
களைக கையாளுகின்றனர் . ஓடைகளின் குறுக்காக 
அணைகளைக் 

கட்டி அணையின் 

ஒரு ஓரத்தில் 
மட்டும் மூங்கில் குழாய் வழியாக நீர் வெளிவருமாறு 
செய்கின்றனர் . நீரை எதிர்த்து வரும் மீன்கள் அணை 


தப்லாக்கள் பல மனைவிகளுடன் வாழ்கின்றனர் 
ஒவ்வொரு மனைவிக்கும் தனியான வீடு அல்லது 
இடம் ஒதுக்கப்படுகிறது , ஒவ்வொரு மனைவிக்கும் 
நிலம் தனித்தனியாக உள்ளது . இருப்பினும் உரிமை 
கள் தந்தை வழியிலேயே உள்ளன . 


| 


|| 


கருவுற்ற காலத்தில் பெண்கள் கிரகணங்களைப் 
பார்க்கக்கூடாது எனும் தடை இந்திய நாட்டின் பல 
இனமக்களிடம் உள்ளது . தப்லாக்களிடம் இத்தடை 
இல்லை . மகப்பேறு நேரத்தில ஏதேனும் சிக்கல்கள் 
நேர்ந்தால் ஆவிகளுக்குப் பலி கொடுக்கப்படுகிறது . 


, 


தப்லா பழங்குடிகள் 


815 


தப்ளின் 


ேைகானை 


குழந்தை பிறந்ததற்கு அடுத்த நாளில் சமயத் தலை 
வனால் குழந்தைக்குத் தந்தை வழியுள்ள பெயர் 
சூட்டப்படுகிறது . குழந்தை பெறும்போது தாய் 
இறந்துவிட்டால் அக்குழந்தை கேடு விளைவிக்கும் 
தன்மை உடையதா இல்லையா என்பதற்குக் குறி 
பார்த்துக் கேடு விளைவிப்பதாக இருந்தால் இறந்து 
போன தாயுடன் அக்குழந்தையை உயிருடன் புதைக் 
கும் வழக்கம் இம்மக்களிடம் இருந்துவந்தது . இப் 
பழக்கம் இப்போது இலலை . குழந்தைகளைத் தாய் 
மார்கள் தங்களது அன்றாடப் பணிகளின்போதும் 
முதுகிலேயே கட்டிக்கொள்கின்றனர் . 


களில் பெண்கள் 

இடுப்பில் வைத்துக் 
கொண்டும் , கைகளைத் தட்டிக்கொண்டும் , முழங்கால் 
களை வளைத்தும் ஆடும் நடனம் தெர்டெம் ( Nardem ) 
எனப்படுகிறது . ஆடவர்கள வெட்டுக் கத்திகளைக் 
கைகளில் பிடித்துக்கொண்டு வட்டமாகவும் , அரை 
வட்டமாகவும் நின்று இராப்சோடம் ( Rop - So - Den ) 
எனும் நடனம் ஆடுகின்றனர் . ஆடவர் மட்டுமே பங் 
கேற்கும் மற்றுமொரு நடனம் பியா யோ 

டம் 
( Bhiya - Yo - Dem ) எனப்படுகிறது . 


தப்லா மக்களிடம் பழங்குடி நிருவாக அமைப்பு 
எதுவும் குறிப்பிடும்படி இல்லை . சில கிராமங்களில் 
கவோபுரா ( Gaobura ) எனப் பெயர் பெறும் கிராமத் 
தலைவன் இருந்தபோதிலும் விவாதங்களில் முடி 
வெடுக்கும் அதிகாரம் அவருக்கில்லை . குற்றங்களை 
விசாரிப்பதற்கான பொது மன்றங்களும் இல்லை . 
சண்டை சச்சரவுகளில் பழிக்குப் பழி என்ற அடிப் 
படையிலேயே முடிவு காணப்பட்டு வந்தது . இதன் 
விளைவாகவே இளைத்தோரை அடிமைப்படுத்தும் 
வழக்கமும் இம்மக்களிடையே அண்மைக்காலம் வரை 
யில் இருந்துவந்தது . 


இந்திய விடுதலைக்குப் பின் தப்லாக்கள் வாழும் 
பகுதிகளில் 

செயற்படுத்தப்பட்ட சாலைவசதி , 
பொதுத்தொடர்பு , வேலைவாய்ப்பு , மருத்துவம் , 
கல்வி போன்ற நல்வழித் திட்டங்களின் பயனாக 
இம்மக்களின் பொருளாதாரம் உயர்ந்துள்ளது . 
நெடுங்காலமாக இம்மக்களிடம் இருந்து வந்த 
அண்டை மக்களைக் கொளளையடித்தல் , அடிமைப் 
படுத்துதல் போன்ற 

பழக்கங்கள் அறவே 
அகற்றப்பட்டன . வேளாண்மையிலும் புதிய முறைகள் 
மேற்கொள்ளப்படுகின்றன . இப் புதிய மாற்றங் 
களுடன் தங்களது பழைமையான பண்பாட்டையும் 
தப்லாக்கள் கட்டிக் காத்து வருகின்றனர் . ப.இரா . 


என்று 


அனி துய்னி ( Ane Duini ) 

கூறப்படும் 
தாய்த் தெய்வத்தை வழிபடுகின்றனர் . அனி துய்னி 
யின் அன்பும் ஆசியும் இல்லாமல் இவ்வுலகில் எதை 
யும் அடையமுடியாது ; குழந்தைகளைக் கொடுப்ப 
தும் காப்பதும் அவளே ; அவள் அருளாலேயே பயிர் 
கள் விளைகினறன ; எருமைகளையும் , பன்றிகளையும் 
பிற செல்வங்களையும் அவளே வழங்குகிறாள என 
நம்புகின்றனர் , தப்லாக்களின் 

பண்டிகைகளின் 
போதும் திருமணம் போன்ற விழாக்களின்போதும் 
அவர்கள் பாடும் பாடல்களில் அனி துய்னி போற்றப் 
படுகிறாள் . 


தப்ளின் : அயர்லாந்துக்குடியரசின தலைநகரா 
கவும் , அயர்லாந்திலுள்ள மிகப் பெரிய நகரமாகவும் , 
அயர்லாந்தின் சமுதாய , பொருளாதார , வணிக , 
கல்வி முதலியவற்றின் இருப்பிடமாகவும் விளங்குவது 
தப்ளின் நகரம் ஆகும் . இந்நகரம் அயர்லாந்தின் 
கிழக்குக் கடற்கரைப் பகுதியின் நடுவில் உள்ளது . 
இந்நகரின் கிழககே அயர்லாந்து கடல் ( Irish Sea ) 
உள்ளது , அயர்லாந்தில் உள்ள இலிபீ ( Liffey ) ஆற்றின 


அட்லான்டிக் 

இக்காட்டுலாந்து 
பெருங்கடல் 

ஐயர்லாந்து 


ஐரிசு கடல் 


தப்லின் 


வியூ க்கள் என்று கூறப்படும் பல கடவுளகளை 
யும் தப்லாக்கள் 

வழிபடுகின்றனர் . இந்த வியூக்கள 
மனிதர்களை நோய்க்கும் வித்து பக்கும் உள்ளாக்கி 
வேட்டையாடிக் கொல்வதாக நம்புவதால் அவ்வப் 
போது வியூக்களுக்குப் பலி கொடுக்கின்றனர் . இவை 
தவிர ஓரம் என்று சொல்லப்படும் மூதாதையர்களின் 
ஆவிகளையும் வழிபடுகின்றனர் . ஒவ்வொரு முறை 
உண்ணும் போதும் ஓரம்களுக்குச் சிறிது நீரும் - உண 
வும் படைக்கின்றனர் . 


கால்வாய் 


இங்கிலாந்து 


வேல் 
சு 


சார்சு 


- 


புனித 


வடகிழக்கு எல்லைப்பகுதியில் வாழும் பிற பழங் 
குடி மக்களைப் போல் தப்லாக்களும் மகிழ்ச்சியான 
காலங்களில் நடனம் ஆடுகின்றனா . திருமண விழாக் 


தப்ளின் அமைவிடம் 


தப்ளின் 


816 


தப்ளின் 


பெரிய பூங்காவாக உள்ளது . மக்கள் தொகை 525,882 
( 1981 ) . பரப்பு 11 , 499 எக்டார்கள் . 


கடற்பகுதிக்கும் , இந்நகரின் தெற்கே அமைந்துள்ள 
குன்றுகளுக்கும் வடக்கில் உள்ள சமவெளிப் பகுதிக் 
கும் செல்லமுடியும் . இவ்வமைப்பினால இந்நகரம் பல 
அழகான இயற்கைக்காட்சிகள் கொண்டு அமைந்துள் 
ளது . இங்கு உள்ள பினிக்கிசு பூங்கா ( Phoenix Park ) 
1,760 ஏக்கர் நிலப்பரப்பைக் கொண்டு உலகிலேயே 


| 


இந்நகரத்தில் கி.பி. 9 - ஆம் நூற்றாண்டின் 
தொடக்கத்தில் குடியேறிய வைககிங்கு மாலுமிகள் 
இந்நகரத்தை உருவாக்கினர் . இதனைத் துறைமுக 
மாகவும் பயன்படுத்தினர் . இந்நகரை காலிக்கு ( Galic ) 
மொழியில் தப்ளின ( Dub - Lina ) என்ற பெயரால் 
வழங்கினர் . தப் என்பது கருமை எனவும் ளின் என்பது 
நீர்க்குளம் எனவும் பொருள் தரும் . இலிபீ ( Liffey ) 
நதியின் நீர் கருமை நிறம் கொணடதாக இருந்ததால் 
இப்பெயர் பெற்றது . நார்மன் வீரர்கள் இந்நகரை 
கி.பி.1170 - இல் கைப்பற்றினர் . பின்னர் இந்நகரம் 
அயர்லாந்தின் தலைநகராக மாறியது . இங்குப் புனித 
பெட்ரிக்கு ஆலயம் ( St. Petrick Cathedral ) கி . பி . 1190 
-இல் கட்டப்பட்டது . தப்ளினில் கி.பி. 1200 வாக்கில 
தப்ளின காப்பரண் ( Dublin Castle )மாளிகை கட்டப் 
பட்டது . அன்றிருந்து இம்மாளிகை அயர்லாந்தில் 
பிரிட்டனின் ஆட்சிமையமாக விளங்கியது . தப்ளின் 
கி பி . 18 - ஆம் நூற்றாண்டு முதல் பெரும் வளர்ச்சி 
யடைந்தது . அப்போது தான் , இங்குப் பல மாளிகை 
களும் வீதிகளும் கப்பல் துறைகளும் கட்டப்பட்டன . 
அயர்லாந்தில் கி.பி .1916 - ஆம் ஆண்டு நடைபெற்ற 
ஈசுட்டர் கலகப் புரட்சி ( Easter Rebellion ) தப்ளின் 
நகரில்தான் தொடங்கியது அன்றிருந்து அயர்லாந் 
தின் சுதந்திரப் போராட்டம் தொடங்கியது . அயர் 


* 


1 


தப்ளின் 


| 





CLUB 


, 


Baa 


Ps 


S 


| 


தப்ளின் ஓ கானல் சாலை 


தபகாத்து- இ - அக்குபரீ 


817 


தபகாதது- இ - நாசர் 


துக்ளக்கு தன் தந்தை சுல்தான் கியாசுதீன துகளக் 
கைக் கொலை செய்துவிட்டு ஆட்சியைக கைப்பற்றிக் 
கொணட செயலை இது தெளிவாகக் குறிப்பிடுகின் 
றது . 


லாந்து கி.பி. 1921 - ஆம் ஆண்டு பிரிட்டனின் ஆதிக் 
கத்திலிருந்து விடுபட்டு விடுதலை அடைந்தது . 

இத்தகைய வரலாற்றுப் பின்னணியுடைய 
தப்ளின் நகரில் பல வரலாற்றுப் புகழ்மிக்க மாளிகை 
களும் , அயர்லாந்தின் வரலாற்றுப் புகழ் பெற்றவர் 
களின் சிலைகளும் , நினைவுச் சின்னங்களும் இந்நக 
ரின் பல தெருக்களில் உள்ளன . பிரபு ஒரேசியோ 
நெல்சன் ( Lord Horatio Nelson ) எனபவரின் சிலை 
ஓகானல் ( 0 connel ) என்னும் சாலையின் நடுவில் 
ச்சாலையே ஐரோப்பாவிலுள்ள 

மிக 
அகலமான சாலையாகும் . தப்ளினில் உள்ள இலின் 
சுடர் மாளிகை ( Linsterhouse ) கி.பி. 

1700 - இல் 
கட்டப்பட்டது . இம்மாளிகையில் தான் , இப்போது 
அயர்லாந்துக் 

குடியரசின் பேராளர்கள் அவை 
( Irish House of Deputies ) அமைந்துள்ளது . 


உள்ளது . 


தபகாத்து - இ - அக்குபர் கி.பி. 14 - ஆம் நூற்றாண 
டின வங்க நாட்டு வரலாற்றை அறிவதறகும பெரிதும் 
உதவுகிறது . வங்க நாடு கி பி . 1205 - ஆம் ஆண்டி 
லிருந்து முகமதியர்களின் ஆட்சியின் கீழ இருந்து 
வந்தது , ஆனால் , சிக்கந்தர் சாவின் ( 1358-89 ) ஆட 
சிக்குப்பிறகு இந்துக்களின் கை ஓங்கி , கணேசன் எனற 
இந்து மன்னர் ஏழாண்டுகளுக்கு வங்கததை 
டார் . இந்தச் செய்தியைத் தெளிவாக தபகாதது 
இ - அக்குபர் ( Tabaqat - i - Akbari ) தருகிறது . 


ஆண 


மனனன 


உள்ளது . 


இந்நகரில் கி.பி. 1591- இல ஆங்கில அரசி முத 
லாம் எலிசபெத்து விடுத்த சாசனம் ( Charter ) மூலம் 
தொடங்கப்பட்ட திரினிட்டி கல்லூரி( Trinity College ) 
இன்றைய தப்ளின் பல்கலைக் கழகமாக 
இப்பல்கலைக் கழகத்திற்கு , ஆங்கில அரசர் 
லாம் சேம்சு தந்த சொத்துக்களில் இருந்து வரும் 
வருவாய் , இன்றும் பல்கலைக் கழகத்திற்கு உதவி 
யாக உள்ளது . இப்பலகலைக் 

கழகத்தில் 
அறிவியல் , வேளாணமை , இறைமையியல் முதலிய 
துறைகள் உள்ளன . ஆண்டிற்குச் சராசரியாக 2,300 
மாணவர்கள் பயில்கின்றனர் . இங்கு உள்ள தேசிய 
பல்கலைக் கழகத்தின் கீழ் கி.பி. 1854 - இல் தொடங் 
கப்பட்ட தப்ளின் கல்லூரி உள்ளது . 


பாமனியின் பெயர்க் 

காரணம் 

பற்றியும் தப 
காத்து - இ - அக்குபரீ குறிப்பிட்டுள்ளது . ஈசுபநதியார் 
என்பவரின் மகனாகிய மாவீரன பாமன் என்பவரின 
வழித்தோன்றலாக அந்த அரசின் முதல் 
அசன் விளங்கியதால் , பாமனி என்ற பெயர் அந்த 
அரசிற்கு ஏற்பட்டது என்று இந்நூல கூறுகிறது . 
பாமனி அரசின் புகழ்பெற்ற அமைச்சராக விளங்கிய 
வர் மாமூதுகாவான் ( கி.பி. 1411-1481 ) 

இவர் தம் 
நண்பர் முல்லா அபதுல் கரீம் என்பவர் மாசிர - இ 
மாமூத சாகி என்ற நூலில் குசராத்தின் வரலாற்றை 
எழுதியுள்ளார் . இந்நூல் , தமக்குப் பேருதவியாக 
இருந்தது 

தபகாத்து - இ - அக்குபரீ என்ற 
நூலின ஆசிரியர் நிசாம் உத்தின் அகமது கூறியுள் 
ளார் . 


கலை , 


1 


என்று 


இங்கி 


தப்ளின் துறைமுகம் மூலமாக , வணிகத்தொடர்பு , 
குறிப்பாகப் பிரிட்டனுடன் நிரம்ப உள்ளது . 
ருந்து மாப் 

பண்டங்கள ( Biscuits ) பதனிடப்பட்ட 
உணவுகள் . ஆடைகள் , இரும்புப் பொருளகள , 
தம் , பதனிடப்பட்ட தேயிலை . வீரியமிக்க பானங்கள் 
முதலியன ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . பு.எ.மோ. 


காகி 


தபகாத்து - இ - நாசர் என்பது 

வர 
லாற்று நூலாகும் . இந்நூல் தொடக்கக்காலம் முதல 
கி.பி. 1260 வரையிலுள்ள இந்தியாவின் பொது வர 
லாற்றைத் தருகிறது என்றாலும் , 

இந்தியாவின் 
இடைக்கால வரலாற்றிறகு இந்நூல் நலல 

சான்று 
களைத் தருவதாக அமைந்துள்ளது . இந்நூலின் ஆசி 
ரியர் மின்னாசு - இ - சிராசு என்பவராவார் . 

இவர் 
கி பி . 1193- இல் பிறந்தவர் . இந்நூல் ஆங்கில மொழி 
யிலும் பெயர்க்கப்பட்டுள்ளது . 


தபகாத்து - இ - அக்குபர் என்பது இந்தியா 
வின் இடைக்கால வரலாற்று நூலாகும் . இந்த நூலை 
இயற்றியவர் நிசாம் உத்தின அகமது என்பவர் . இந் 
நூல் எழுதப்படுவதற்கு அப்பாசுகான் என்பவர் எழு 
திய வரலாற்றுக் குறிப்புகளே பெரிதும் பயன்பட்டன . 
ஏற்கெனவே புகழ்பெற்ற முசுலீம் வரலாற்றறிஞர் 
களாகிய அபுல்பாசல , அப்பாசுகான் ஆகியவர்களை 
விட , நடுநிலையோடு , விருப்பு வெறுப்பினறி வரலாற் 
றைப் படைத்ததில் நிசாம் உத்தின் அகமது சிறந்து 
விளங்குகிறார் . 


இந்திய இசுலாமிய அரசுகளின வரலாற்றை 
எழுதிய புகழ்பெற்ற வரலாற்றறிஞர் சியா உத்தீன 
பரானி ஆவர் . இவர் கி.பி. 1358 - ஆம் ஆண்டு தமது 
புகழ்பெற்ற தாரீக் - இ - பிரோசு சாகீ என்ற வர 
லாற்று நூலை , தபகாத்து - இ - நாசரி எவவிடத்தில 
தனது வரலாற்றை முடித்துக்கொள்கிறதோ அந்த 
இடத்திலிருந்து தொடங்கியிருக்கிறார் . 

இங்கிலாந்து நாட்டிலுள்ள பிரிட்டிசு மியூசியத் 
தில , தபகாத்து - இ - நாசரீயின ( Tabaqat - j - Nasiri ) 


{ 


உலுக்கான் என்று சொல்லப்பட்ட முகமது பின் 


வா . க . 9 - 52 


தபோய் 


818 


தம்பார்ட்டன் ஓக்சு திட்டம் 


கையெழுத்துப் படி ஒன்று உள்ளது . அதில் , ஒரு பகுதி 
யாக நான்கு பக்க அளவில் முகமது பின் துக்ளக்கின் 
சுயசரிதை இடம்பெற்றுள்ளது என்பதை எம் . அபீபு 
என்பவர் கணடறிந்துள்ளார் . 


வங்க நாட்டில் முகமதிய மன்னர்கள் கட்டிய 
மசூதிகள் , கலலூரிகள் , விடுதிகள் , பிரமாண்டமான 
கட்டடங்கள் ஆகிய கட்டுமானப் பணிகளைப் பற்றி 
இந்நூல விரிவான தகவல்களைத் தருகிறது . அத 
னோடு , தில்லியைத் தலைநகராகக் கொண்டு ஆட்சி 
செய்த அடிமை வமிசத்தின் அரசி இராசியா ( கி.பி. 
1236-1240 ) என்பவளின் ஆட்சிச் சிறப்புகளைப் பற்றி 
யும் இந்நூல் நல்ல தகவல்களைத் தருகின்றது . 


பட்டபMAKEELAKAREEN 


TO 


இந்நூலாசிரியர் தில்லிச் சுல்தான் நாசிர் உத் 
தின் மகமூதுசாவின் ( கி.பி. 1246-1265 ) அவைக்களப் 
புலவராக விளங்கியவர் ; பகீர் உத்தீன் 
என்ற புகழ்பெற்ற கவிஞரின் சமகாலத்தவராவார் . 

அ.க. 


rinn 


A 


நானக்கி 


பரோடா பல்கலைக்கழகம் 


உள்ளது . 


கட்டிய 


ச் 


சிற்பங்கள் இங்குக்காணப்படுகின்றன . இங்குள்ள 
நுழைவாயிலைப் போன்ற நுழைவாயில்கள் குமிலி , 
சூனகார் போன்ற இடங்களிலும் உள்ளன . 

நுழை 
வாயில்களின் தோரணங்கள் காண்பவரின் கருத்தைக் 
கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன . 


ரா . 


தபோய் : குசராத்து மாநிலத்தில் உள்ளதோர் 
ஊர் . சாளுக்கியர் காலத்தைச் சார்ந்த கோட்டை 
ஒன்று இவ்வூரில் உள்ளது . இவ்வூர் பரோடா நகருக்கு 
மிக அருகில் 

சாளுக்கியர்கள் 
கோட்டைச் சுவர்கள இன்று அழிந்த நிலையில் 
காணப்படுகின்றன . 

சுவர்கள் இந்நகரைச் 
சுற்றிக கட்டப்பட்டுள்ளன . இச்சுவர்களின் 

அணி 
வேலைப்பாடுகள் மிகுதியாகக் காணப்படுகின்றன . 
இக் கோட்டை மதிள் கி.பி. 13 - ஆம் 

நூற்றாண் 
சார்ந்தது . 

விசாலதேவர் என்னும் 
அரசர் காலத்தில் கட்டப்பட்டது . வாசுத்துபால 
சரிதம் என்னும் நூலில் வாசுத்துபாலரின் சகோ 
தரன் தேசபாலர் ( Tejahpala ) என்னும் அமைச்சர் 
எதிரிகளின் படையெடுப்பினின்று , நகரைக் 

காக்க 
இவ்வரணைக் கட்டினார் . இக்கோட்டையில் 4 
நுழைவாயில்கள் உள்ளன . இவை மிக நேர்த்தியான 
முறையில் அமைக்கப்பட்டுள்ளன . இந்நுழைவாயில் 
களுக்குள் கிழக்கில் உள்ள வைர நுழைவாயில் 
( Diamond gate ) புகழ்பெற்றது . வடக்கிலுள்ள நுழை 
வாயில் மோதி நுழைவாயில் என்றும் , தெற்கில் 
உள்ளது நந்தோது அல்லது சந்தோது ( Naadod or 
Chandod ) என்றும் , மேற்கில் உள்ளது பரோடா நுழை 
வாயில் என்றும் கூறப்படுகின்றன . மரவேலைப்பாடு 
அமைப்புப் போன்று இந்நுழைவாயில்கள் காட்சியளிக் 
கின்றன . இராமயண , மகாபாரதக்கதை நிகழ்ச்சிகளும் , 
சுவருடன் கூடிய தூண்களும் தோரணங்களும் இந்நுழை 
வாயில்களில் காணப்படுகின்றன . சுக்கிரீவன் வாலி 
சண்டை , நடனமாடும் சிவன் , பைரவர் , தேவி , நரசிம் 
மர் , திருவிக்கிரமர் , நரசிம்மர் முதலானோர் போன்ற 


- 


தம்பார்ட்டன் ஓக்சு திட்டம் 

என்பது 
அமெரிக்காவின் தலைநகர் வாசிங்டனில் உள்ள 
தம்பார்ட்டன் ஓக்சு ( Dumbarton Oaks ) என்னும் 
மாளிகையில் கி.பி .1944 - இல் ஒரு பன்னாட்டு மாநாடு 
கூடித் தயாரித்த அமைதித் திட்டம் . இரண்டாம் 
உலகப்போர் முடிவதற்கு முன்னரே உலகில் நிலை 
யான அமைதி ஏற்படுவதற்கு முயற்சிகள் செய்யப் 
பட்டன . தம்பார்ட்டன் ஓக்சில் 1944 - இல் கூடிய 
அரசியல் தலைவர்கள் அமைதிக்கான கருத்து 
களை விவாதித்தனர் . அவர்கள் வகுத்த திட்டம் 
ஐக்கிய நாடுகள் சபை ஏற்பட வழிவகுத்தது . இந்த 
உலகப் பேரவையின் ஆவணம் இறுதிவடிவம் பெற்ற 
மாளிகை குறிப்பிடத்தக்க வரலாற்றுச் சிறப்புப் 
பெற்றுள்ளது . அமெரிக்கா , 

உருசியா , பிரிட்டன் , 
சீனா ஆகிய நாடுகளின் பேராளர்கள் இந்த 
கையில் தயாரித்த திட்டம் சில திருத்தங்களுடன் 
1945 - இல் சான்பிரான்சிசுகோவில் 50 

நாடுகளின் 
பேராளர்களால் கையெழுத்திடப்பட்டது . இதன் 
விளைவாக ஐக்கிய நாடுகள் சபை உருவாகியது . 

தெ.பா. 


மாளி 


1 


1 


சார 


துணைக் 


எனறு 


சுவை 


பாதை 


என்ற 


தம்மபதம் 

819 

தம்மபாலர் 
தம்மபதம் புத்தபிரானின் சிந்தனைச் 

திடுக ; சித்தம் சுத்தமாக இருக்கட்டும் . இதுவே புத்த 
மாகத் திகழ்வது தம்மபதம் என்னும் பாலி நூலா ரின் அறிவுரை என்று தம்மபதப்பாடல் ஒன்று கூறு 
கும் . இந்நூல் திரிபிடகங்களில் ஒன்றாகிய சுத்த பிட கிறது . ( 183 ) 
கத்தின் ஐந்தாம் பாகமாகிய குத்தக நிகாயத்தில் 
இரண்டாம் நூலாகத் தொகுக்கப்பெற்றுள்ளது , 

சிற்றினம் சேராமையினையும் , பெரியாரைத் 
தம்ம என்ற பாலிச் சொல்லிற்கு ஒழுங்கு , விதி , அறம் 

கோடலையும் தம்மபதம் வலியுறுத்து 
எனப் பல பொருள்கள் உள்ளன . பதம் என்பது கிறது . வாழ்நாள் முழுவதும் அறிவாளியுடன் இருந் 
பாதை , மார்க்கம் , உபாயம் , சொல் , பாடல் 

தாலும் மூடன் உணமை அறிவைப் பெறாமைககு , 
பொருள்படும் . எனவே , தம்மபதம் என்பது அறப் எந்நேரமும் சாற்றில் கிடந்தாலும் அதன் 

என்றும் , மககள் பின்பற்றுதற்குரிய நெறி யினைக் கரண்டி அறிய முடியாமையினை எடுத்துக் 
முறைகளையும் நீதிகளையும் எடுத்துரைக்கும் அற காட்டுகிறார் . நாக்கு , சாற்றின் சுவையினைப் பட்ட 
நூல் என்றும் உணரலாம் . பதம் என்ற சொல் பகுதி , தும் உணர்தல் போல் , நல்லோன் பெரியாருடன் ஒரு 
பிரிவு என்ற பொருளையும் தருதலின் , தம்மபதம் கணப் பொழுது பழகினாலும் உண்மை ஞானத்தை 
என்பது தம்மத்தின பகுதி எனவும் கொள்ளப்படும் . அடைகிறான் என்கிறார் ( 65 ) இடித்துரைக்கும் 
அறத்துப்பால் சொற்பொருளும் இங்கு 

நண்பர்களைச் செல்வப் புதையல் மறைந்திருக்கும் 
ணைத்து நோக்கத்தக்கது , 

இடத்தினைச் சுட்டிக்காட்டும் சீலர் என்று பாராட்டி 

அவருடன நட்புக்கொள்க என்கிறார் ( 76 ). தட்டான் 
தம்பதம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே 

உலோகத்தில் உள்ள களிம்பினைப் போக்குதல் போல் , 
திபெத்து , சீனம் முதலிய அயல்மொழிகளில் மொழி 

ஒவ்வொரு கணப்பொழுதும் தம்மைச் சார்ந்துள்ள 
பெயர்க்கப்பெற்ற சிறப்புக்கு உரியது . இக்காலத் 

களங்கத்தினைச் சிறிது சிறிதாக நீக்குதறகு முயல 
திலும் ஆங்கிலம் முதலிய பல மொழிகளில் இந்நூல 

வேண்டும் . ( 243 ) . சொலலிய வண்ணம் செயற்படு 
மொழிபெயர்க்கப்பெற்றுள்ளது . புத்தகோசர் கி.பி. 

வோரின பயன் தரும் சொற்கள் வனப்புடைய வணண 
5 - ஆம் நூற்றாணடில இந்நூலுக்கு வரைந்துள்ள 

மலர் வாசனையும் பெற்றாற்போல் சிறப்புடையவை 
பேருரையினால் , இதன்கண அடங்கியுள்ள பாடலகள 

( 52 ) . 

பொருளற்ற சொற்களினால் தொடுககப் 
எழுதுவதற்குரிய சூழலும் , இவற்றுக்குரிய மரபுவழி 

பெற்ற ஆயிரக் கணக்கான பாடலகளைவிட , கேட்ட 
விளக்கங்களும் பிறவும் தெரிந்து கொள்ள முடிகிறது .. 

மாத்திரத்தில் மன அமைதியை அளிக்கும் பொருள 

பொதிந்த ஒரு பாடல் மேலானது ( 101 ) . இவை 
இந்நூலில் 26 அதிகாரங்களும் 423 பாடல்களும் 

புத்தரின பொனமொழிகளுள் சில . 
உள்ளன . ஒவ்வோர் அதிகாரமும் வக்கம் ( வருககம் ) 
என்று வழங்கப்பெறும் . யமக ( இரட்டைப் பாடல்கள் ) 

ஆசையை அழித்தவன் எல்லாத் துன்பங்களை 
வக்கம் , அப்பமாத ( ஊக்கம் உடைமை ) வககம் , 

யும் வென்றவன் ஆகிறான் ( 354 ) . உடல் நலததைப் 
சித்தவக்கம என்பன முதல் பிரமாண 

வககம் முடிய 

பேணுவதின் அவசியத்தையும் புத்தர் சுட்டியுள்ளார் 
இப்பகுதிகள் அமைந்துளளன . 

( 204 ) . இளமைக் காலத்திலேயே ஒழுக்க நெறியில் 
புத்தர் பிரான நடைமுறையில் காணப்படும் 

வாழாதவரும் , செல்வத்தைத் தேடாதவரும துன்புறு 
பொருள்களையே உவமைகளாகக் கொண்டு அரிய 

வர் என்கிறார் ( 155-6 ) . தனனை வென்றவனே மகா 
பெரிய உண்மைகளையும் அறங்களையும் புகட்டி 

வீரன் ( 103 ) . 
யிருத்தலை இந்நூலில் காணலாம் . 

மனச்சுகாதாரத 
தினை அவரளவிற்குயாரும் வலியுறுத்திக கூறவிலலை . 

இந்நூலின் முடிவில் , பண்பாட்டினாலும் ஒழுக் 
நன்றாக வேயப்பெறாத கூரை வீட்டிற்குள மழைநீர் 

கத்தினாலும் கல்வியாலும் அனைவருமே அந்த 
பொத்துக்கொண்டு கொட்டுதல் போல் , பண்படுத்தப் 

ணராக உயரமுடியும் எனறு புத்தர்பிரான் நல்வழி 
படாத மனத்திற்குளதான தீய எண்ணங்கள் நுழைய 

காட்டியுள்ளார் . 

சோ.ந.க. 
முடியும் எனகிறார் ( 13 ) . மனத்தைப் பண்படுத்தும் 
தற்பயிற்சிதான புத்தர் காட்டிய நெறி . தாய் , தந்தை , 

தம்மபாலர் ( கி.பி.528-560 ) புகழ் வாய்ந்த 
சுற்றம் முதலிய யாராலும் ஆற்றமுடியாத நன்மை பழமைமிக்க நாளந்தாப் பல்கலைக்கழகத்தின் குலபதி 
களைப் பண்பட்ட மனம் நமக்கு வழங்கும் என்பது 

( துணைவேந்தர் ) பணிபுரிந்த பன்னாட்டுப் 
அவர் போதனை ( 43 ) . 

புகழ்பெற்றவர் . மகாயான புத்த சமயத்தில் பெரு நம் 

பிக்கை கொண்டு அதன கோட்பாடுகளைப் பரப்பி 
புலனடக்கத்தைப் புத்தர் புகட்டினார் . யவர் ; வாதிடுவதில் வல்லவர் ; சொற்போரில் பல . 
தீவினைகளைச் செய்யாதே ; நல்வினைகளைப்புரிந் புறச் சமயத்தாரை வெற்றி கண்டவர் . 


| 


யாகப் 


வா . க . 9 - 52 அ 


தமமபாலர் 


826 


தமயந்தி 


ஆம் வயதில் காலமானார் . இவர் தம் பெருமையும் 
புகழும் நாடுகளில் பரவின . நாளந்தாப் பல 
கலைக்கழகம் இவரால் பெருமை பெற்றது . ம.இ 


பல 


இவர் தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்தைச் சேர்ந 
தவர் ; ஓர் அமைச்சரின் புதல்வர் . இளமைக் காலத் 
திலேயே பல உயர்ந்த நூல்களைக் கற்றுப் பெளத்த 
சமயக் கோட்பாடுகளில் பெரிதும் ஈடுபாடு கொண 
டார் . இவர் தந்தையார் இவருக்குத் திருமணம் 
முடிக்கவிருந்த சமயத்தில் இவர் துறவு மேற்கொண்டு 
காஞ்சியை விட்டு வெளியேறிபீகார் மாநிலத்திலுள்ள 
கயாவிலிருந்து 80 கி.மீ. தொலைவிலுள்ள இராசகிரி 
( Rajgir ) என்னுமிடத்திற்கு அருகிலுள்ள நாளந்தாப் 
பல்கலைக்கழகத்திற்குச் சென்றுவிட்டார் . அன்று 
நாளந்தாப் பல்கலைக்கழகம் , மகாயானம் சார்ந்த 
கலவிமையமாக விளங்கிற்று . இவர் தொடக்கத்தில் 
புகழ்பெற்ற பௌத்த சமய தருக்க நூலாசிரியரான 
திக்நாகர் ( தின்னாகர் ) என்பாரிடம் இலக்கணம் , 
தருககம் முதலானவற்றைப் பயின்று , நாளந்தாவிலும் 
சிலகாலம் கல்வி பெற்றார் . கௌசாம்பி என்னும் 
இடத்தில் பௌத்த சமயத் துறவிகளுக்கும் பிற சமயத் 
தாருக்கும் கொற்போர் ஒன்று நடந்தது . அதில 
பௌத்த துறவிகள் தோற்றுப்போயினர் . இந்நிலையில் 
இவர் தனித்து நின்று பிற சமயத்தாரை வாதில் 
வெற்றிகண்டு புகழ் கொண்டார் . பின்னர்த் தோற்ற 
எதிரிச் சமயத்தாரையும் கௌசாம்பி வேந்தனையும் 
வர் பௌத்த சமயத்திற்கு மாற்றினார் . 

அதன் 
விளைவாக இவரது புகழ் எங்கும் பரவியது . மற் 
றொரு 

முறை இவர் , பௌத்தர்களை ஏழு நாள் 
நிகழந்த சொற்போரில் வென்று மகாயான பௌத்த 
சமயத்தின் கொள்கைகளை நிலைநாட்டினார் . 


தன 


களை 


தமயந்தி கற்பிற் சிறந்த பெண்மணியாகப் 
போற்றப்படுபவள் . வடமொழி வியாசபாரதத்தின் 
ஆரணியபருவத்தில் இடம் பெறும் நளோபாக்கியா 
நம் எனனும் பகுதியில் இவள் வரலாறு சொல்லப் 
படுகிறது . கௌரவர்களோடு 

சூதாடித் 

தோற்ற 
தருமனைத் தேற்றுமுகமாக வியாசர் நளன் - தமயந்தி 
வரலாற்றைச் சொல்வதாகப் பாரதத்தில் இக்கதை 
அமைந்துள்ளது . தமயந்தி , தமந் முனிவரின் அரு 
ளால் விதருப்ப மன்னன் வீமன் மகளாகப் பிறந்த 
வள் . இவள தனது சுயம்வரத்தில் நிடத நாட்டு மன் 
னன் நளன் என்பானை மாலையிட்டு மணந்தாள் . 
அம்மன்னன் அன்னப் பறவையின் உதவியால் தம 
யந்தியைப் பற்றி முன்னமே அறிந்து 

அவள் மேல் 
காதல் கொண்டிருந்தவனாவான் . சனியின் கொடுமை 
யால் நளன் புட்கரன் என்பானிடம் சூதில் 
நாட்டை வைத்திழந்தான் , அதனபின் தன் பிளளை 

வீமனிடம் விட்டுவிட்டுத் தமயந்தியோடு 
கொடிய வனம் புகுந்தான் . கொடிய காட்டில் தம 
யந்தி வருந்துவது கண்டு , ஓர் இரவில் அவளைத் 
தனியே விட்டுப் பிரிந்தான் . உறக்கம் நீங்கி எழுந்த 
தமயந்தி தன் கணவன நளனைக் காணாது வருந்திப் 
புலம்பினாள . மலைப்பாம்பு ஒன்று அவளை விழுங் 
கப் பற்றிய போது வேடனொருவன் அப்பாம்பைக் 
கொன்று , தமயந்தியை அடைய விரும்பினான் . 
தமயநதி அவ்வேடனைச் 

சினங்கொண்டு நோக்க , 
அவள் தன் கற்பின் திணமையால அவன் தீக்கிரையா 
னான . பின்பு வணிகனொருவன் உதவியால் 

சேதி 
நாடு சேர்ந்து , அங்கிருந்து விதருப்ப நாடு 
தன் தந்தை வீமனுடன் தங்கியிருந்தாள் . பினபு 
இரணடாம் சுயம்வரம் நடத்துவதாகப் பொய்யாக 
அறிவித்து , உருமாறியிருந்த நளனை வரவழைத்து , 
உண்மை வடிவம் பெறச் செய்தயைால் தமயந்தி தன் 

அடைந்தாள் . நளன் தன் மனைவி மக் 
களுடன் தன் நாடு சென்று புட்கரனுடன் மீணடும 
சூதாடி நாட்டை 

வென்று கற்பின கனலியாம் 
தமயந்தி யோடு நல்லறம் நடத்தினான் . 


சென்று 


பெரும் புகழ்பெற்ற இவர் நாளந்தாப் பல்கலைக் 
கழகத்தில் பேராசிரியராகப் பணிபுரிந்தார் ; பினனாக் 
குலபதியாகவும் ( துணைவேந்தர் ) அப்பலகலைக்கழகத் 
தில் அமர்த்தப்பட்டார் . இவர் புத்தசமய நுணபொருள 
கோட்பாட்டியல் ( Metaphysics ) , தருககம் ( Logic ) 
ஆகியவற்றில் சிறந்த எழுத்தாளராகவும் விரிவுரை 
யாளராகவும் திகழ்ந்தார் . மகாயான புத்த சமயத் 
தில் கற்றுத்துறை போகிய மேதையாக இவர் விளங் 
கினார் . வங்காளத்தைச் சேர்ந்தவரும் , இவருக்குப் 
பின்னர் நாளந்தாப் பல்கலைக்கழகத்தின் 
வேந்தராகவும் பதவியேற்ற சீலபத்திரர் ( கி.பி. 585 
640 ) இவர்தம் தலைமாணாக்கர் ஆவார் . தரும் 
பாலர் சுமத்திராவிற்குச் சென்று அங்கு மகாயான 
பௌத்த சமயக் கருத்துகளைப் பற்றி விரிவுரை 
நிகழ்த்தினார் . இவர் போன்ற மேதைகளின் முயற்சி 
யால் புத்தசமயம் சாவா , சுமத்திராவில் தழைத் 
தோங்கி வளரத் தொடங்கியது எனக் கூறலாம் . 


கணவனை 


துணை 


| 


நளன் வரலாற்றைத் தமிழில் நளவெண்பா 
என்ற காப்பியமாய்ப் பாடிய புகழேந்திப் புலவர் 
தமயந்தியை வீமன் குலத்துக்கோர் மெய்த் தீபம் 
எனப் போற்றுகிறார் . பிற்காலப் புலவர்களுள் அதி 
வீரராமபாண்டியர் நைடதம் என்ற பெயரில் நளன் 
தமயந்தி கதையை இன்பச்சுவை ததும்பப் பாடியுள 
ளார் . 

ச.செ. 


பேரறிஞராகவும் , சிறந்த கல்வியாளராகவும் , 
வாதத் திறமையில் வல்லவராகவும் , பெளத்த சமயக் 
காவலராகவும் விளங்கிய தருமபாலர் தமது 32 


| 


--- 


தமனி மண்டபம் 


821 


தமாசுகசு ( நகர்) 


தமனி மண்டபம் என்பது ஐக்கிய அமெரிக்க 
நாட்டில் நியூயார்க்கு வட்டத்தில் நடைபெறும் 
தேர்தல்களில் நியூயார்க்கு மாநிலப் பேராளர்களின் 
வாக்குகளைப் பெறுதற்காக வேலைசெய்கிற குடி 
யாட்சிக் கட்சியின் குழு ( Democratic Party Commit 
tee of New York County ) ஆகும் . இது ஐக்கிய 
அமெரிக்க நாட்டில் மிகவும் முக்கியமான அரசியற் 
குழு ஆகும் . 


வாழ்கின்றனர் . ஒரு பிரிவினர் பிற நேப்பாள இனத் 
தவர்களுடன் சேர்ந்து முன்னைய நதிய 

இராணு 
வத்திலும் , இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர் படை 
யிலும் போர் வீரர்களாகப் பணியாற்றினர் . மக்கள் 
இவர்களைக் கூர்க்க ( Gurka ) வீரர்கள் எனச் சிறப் 
பாகக் குறிப்பிடுவர் . 


கழகம் 


இவர்கள் தந்தைவழிச் சமூகத்தினர் . பல தந்தை 
வழிக் குலத்தவர்களாகப் பாகுபடும் இவர்கள பிற 
இனத்தவர்களான நீவார் ( Newar ) , குருங்கு ( Gurung ) , 
மகர் ( Mager ) முதலானவர்களுடன் மணம் செய்து 
கொளளும் முறையைக் கொண்டுள்ளனா . சீ . u , 


பின்னர் , 


இக்குழு கி.பி. 1789 - இல் தமனிக் 
( Society of Tammany ) 676 பெயரில் 

ஒரு சிறு 
குழுவாகத் தொடங்கப்பட்டது . 

கி.பி. 
1825 இலிருந்து , இது நியூயார்க்கு வட்டத்தின் ( மான் 
காட்டன் - Manhattan ) குடியாட்சிக் கட்சியின அலு 
வல் துறை அமைப்பாக ஆயிற்று இந்தக கழகம் கி.பி. 
19 - ஆம் நூற்றாண்டில் பல தடவைகளில் 

ஊழல 
முறைகளைப் பின்பற்றியது . ஆயினும் இது , அப் 
பொழுது ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்க நாட்டுக்குக் 
குடிபெயர்ந்தோரின் நலவாழவுக்குப் பேருதவி செய்து , 
அதற்கு ஈடாக அமெரிக்காவுக்குக் குடிபெயர்நத 
ஐரோப்பியர்களுடைய வாக்குகளைத் திரட்டிப் பெற் 
றது . 


புனித 


தமாசுகசு , முதலாம் ( கி.பி. 304-384 ) 
போப்பாண்டவராக இருந்தவா . உரோமாரி புரியில் 
கி.பி. 304 - இல் பிறந்த இவர் நீண்டகாலம் பாதிரியா 
ராக இருந்தபின் கி.பி. 366 முதல் கி.பி. 384 வரை 
போப்பாண்டவராகப் பணியாற்றினார் ; சமய எதிர்ப் 
பாளர்களை ஒடுக்கினார் ; இவரது பதவிக்காலத்தில் 
உரோம் நாட்டின புகழை 

உயர்த்தினார் . 
செரோம் ( St. Jerome ) இவர்தம் செயலராகவும் , 
நெருங்கிய அறிவுரையாளராகவும் , உற்ற நண்பராக 
வும் இருந்தார் . இவரது உறுதுணையுடன் விவலிய 
நூலின இலத்தீன் மொழிபெயர்ப்பு திருத்தி மீண்டும் 
எழுதப்பட்டது . இவர் பதவிககாலத்தில் இலத்தீன் 
மொழி திருச்சபை மொழியாக ஆக்கப்பட்டது . 
இவர் பல திருச்சபைகளைக் கட்டினார் ; பழைய 
திருச்சபைகளைப் புதுப்பித்தார் ; உரோமானிய 
நாட்டின் எல்லையிலிருக்கின்ற சவ அறைகளையும் 
பழுதுபார்த்தார் ; போரில் உயிர்நீத்த வீரர்களின் 
சிலைகளைப் போற்றினார் . வர் கி.பி. 380 - இல 
இறந்தார் . 


| 


நியூயார்க்கு மாநிலத்தில் நியூயார்க்கு வட்டத் 
தைத் தவிரப் பிராங்சு , குயின் , கிங்கு , இரிச்மண்டு 
எனனும் பெயர்களில் வேறு நான்கு வட்டங்கள் 
( Counties ) உள்ளன . ஒவ்வொரு வட்டத்திலும் வாக் 
காளர்களை அணுகி வாக்குகளைப் பெறும் பொருள் 
டுக் குடியாட்சிக் கட்சிக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள் 
ளன . ஆயினும் , நியூயார்க்கு வட்டத்திற்கு அமைக்கப் 
பட்ட குடியாட்சிக் கட்சிக்குழுவே மிகவும் முக்கிய 
மான குழு ஆகும் . இதுவே தமனி மண்டபம் ( Tam 
many Hall ) என்று சொல்லப்படுகிறது . இக்குழு ஐக் 
கிய அமெரிக்க அரசாங்கத்தின் தலைவரைத் தேர்ந் 
தெடுப்பதற்காக நடைபெறும் தேர்தல்களில் ,, குடி 
யாட்சிக் கட்சியினால் நிறுத்தப்படும் வேட்பாளருக் 
குச் சார்பாகத் தீவிரமாக வேலை செய்கிறது . பா.சூ. 


. 


தமாங்கு எனப்படுவோர் நேப்பாள மலைப் 
பகுதிகளில் வாழும் ஓர் இனக் குழுவினர் . இவர்கள் 
நேப்பாளத்தின் வடகிழக்கிலும் , வடக்கிலும் , காட் 
மண்டுப் பள்ளத்தாக்கின் கிழக்குப் பகுதியிலும் வாழ் 
கின்றனர் . தமாங்கு ( Tamang ) மக்களின் எணணிககை 
ஏறக்குறைய 6,00,000 ஆகும் . இவர்கள் திபேத்திய - 
பர்மிய மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்த மொழியைப் 
பேசுகின்றனர் . இவர்கள் புத்த சமய நெறிகளைப் 
பின்பற்றுகின்றனர் . இவர்களுள் பெரும்பாலானோர் 
வேளாண் தொழிலையும் கூலி வேலையையும் செய்து 


தமாசுகசு , இரண்டாம் : பவேரியா 

நாட்டைச் 
சேர்ந்த இவர் கி.பி. 1048 - இல் போப்பாண்டவராகத் 
தேர்ந்தெடுக்கப்பட்டார் . அதற்கு முன்னர் இவர் 
பிரிக்சனின் ( Brixen ) ஆயராகப் பணியாற்றினார் . 
செருமானியப் பேரரசர் மூன்றாம் என்றி இவரை 
ரணடாம் கிளமண்டிற்குப் பிறகு 

ஆயராக நிய 
மித்தார் . போப்புப் பதவிக்குக் கடுமையாகப் போட்டி 
யிருந்த காலம் அது . பேரரசர் என்றியின் ஆதரவு 
தாமசுகசுக்கு இருந்ததால் கி.பி. 1048 - இல் இவருக் 
குப் போப்புப் பதவி கிடைத்தது . ஆனால , இப் பதவி 
யில் 23 நாள்கள் தான இருக்கமுடிந்தது . குளிர் 
காய்ச்சல் காரணமாக இவர் 1048 - ஆம் ஆண்டு ஆக 
சுட்டு 9 - ஆம் நாள் இறந்தார் . 

கே.சே. 


தமாசுகசு ( நகர் ) ; சிரியா நாட்டின தலைநகர 
மாகிய தமாசுகசு ( Tamascus ) அந்நாட்டின் தென 


தமாசுகசு ( நகர் ) 


822 


தமாசுகசு (நகர்) 


சிரியா நாடு 


HTER 


. 


மேற்குப் பகுதியில் அமைந்துள்ளது . 
மையக் கிழக்கு அல்லது மேற்கு ஆசியா- என்று 
கூறப்படும் அரபு நாடுகளுள் ஒன்றாகும் . 
தமாசுகசு உலகின் மிகப் பழமையான நகரங்களுள் 
ஒன்று தொன்றுதொட்டு இங்கு மக்கள் வாழ்ந்து 
வருகிறார்கள் . இந்த நகரம் பராடா ( Farada ) ஆற் 
றின் கரையில் அமைந்துள்ளது . து இலெபனான் 


1 


துருக்கி 


மத்திய 


சிரியா 


தரைக்கடல் 


தமாசுகசு 


இசுரேல் 


ஈராக்கு 


சோர்டான் 


எகிப்து 


1 


தமாசுகசு அமைவிடம் 


பெரியமசூதி - தமாசுகசு 


(( 


நகரம் 


பாரசீகர்கள் , அபிசினியர்கள் , துருக்கியர்கள் , 
ஆப்பிரிக்கர்கள் ஆகியோர் சேர்ந்து ஒருகலப்புப் 
பண்பாட்டை ( Cosmopolitan ) ஏற்படுத்தியுள்ள 
னர் . இந்நகரின் 1975 - ஆம் 

ஆண்டின் மக்கள் 
தொகைக் கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் 
தொகை 1,042,000 ஆகும் . 


நாட்டின் தலை நகரான பெய்ரூட்டிலிருந்து சுமார் 
85 கி.மீ. தொலைவில் அமைந்துள்ளது . இந்நகரை 
கிழக்கின் முத்து என்றும் மெக்காவின் வாயில் 
என்றும் நினைவுத் தூணகளின் 

என்றும் 
குறிப்பிடுகிறார்கள் . இந்நகரை மூன்று திசைகளில் 
மலைகள் சூழ்ந்துள்ளன . இந்த மலைகளினின்றும் 
புறப்படும் பராடா நதியும் அதன் துணை நதிகளும் 
சமவெளியில் பாய்ந்து அதனைச் செழிப்பாக்குகின் 
றன . இவ்வூரின் தட்பவெப்பநிலை சற்று வறண்டது . 
இங்குப் பலவகையான பழங்களும் , தானியங்களும் , 
காய்கறிகளும் விளைகின்றன . அவற்றில் ஆப்ரி 
காட்டு என்ற பழம் குறிப்பிடத்தக்கது . இந்நகரைச் 
சுற்றிப் பழத்தோட்டங்களும் மசூதிகளும் மற்றும் 

பொதுக்கட்டிடங்களும் அமைந்து ஓர் அழகிய 
தோற்றத்தைக் கொடுக்கின்றன . நகரம் பல பகுதி 
களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . அவற்றில் குடியானவர் 
கிறித்தவர்கள் , குர்தி இனத்தவர்கள் ( Khurds ) 
ஐரோப்பியர்கள் முதலியோர் வாழ்கின்றனர் . இந்த 
நகரில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள அரேபிய 
முசுலீம்கள் ஆவர் . கிறித்தவ மதத்தைத் தழுவிய 
அராபியர் சிறுபான்மையினராக உள்ளனர் . இந்நகரில 
முதலில் வாழ்ந்த யூதர்கள் 1948 - ஆம் ஆண்டிற்குப் 
பின் இசுரேல் நாட்டிற்குக் குடிபெயர்ந்தனர் . 
இங்கு வாழ்ந்துவரும் குர்தில்கள் , அல்சீரியர்கள் , 


. 


பொருளாதாரம் : வாணிகத்தைப் பொறுத்த 
வரையில் தமாசுகசு மிக உயர்ந்த நிலையில் இருந்து 
வருகிறது . இந்நகர் உலகின் 

பிறபகுதிகளுடன் 
நிலம் , நீர் மற்றும் ஆகாயப்பாதைகளால் இணைக் 
கப்பட்டு ஒரு புதிய நகரமாகக் காட்சியளிக்கிறது . 
தானியங்கள் , மாவுப்பொருளகள் , பட்டு , பருத்தி 
ஆடைகள் , மரச்சாமான்கள் , ஆப்ரிகாட்டு போன்ற 
பழவகைகள் இந்நகரின் தலைமையான ஏற்றுமதிப் 
பொருள்களாகும் . இங்குக் கைவினைப் பொருள்கள் ,, 
நகைகள் , சரிகை வேலைப்பாட்டுடன் கூடிய துணிகள் , 
சிமிண்டு , பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருளகள் , 
மேசை நாற்காலிகள் , 

பொருள்கள் , 
போன்றவை தயாரிக்கப்படுகின்றன . இங்குத் தங்கம் 
மற்றும் வெள்ளி நகைகள் 

தொழிற் 
சாலைகளும் உண்டு . அத்தர் போன்ற வாசனைத் 


கண்ணாடிப் 


செய்யும் 


தமாசுகசு நகர் 


823 


தமிழ் எழுத்தாளர் சங்கம் , சென்னை 


திரவியங்கள் இங்கிருந்து ஏற்றுமதிச் 


செய்யப்படு 


கின்றன . 


தொன்மையான பல வரலாற்றுச் சின்னங்களைத் 
தன்னகத்தே கொண்டுள்ளது . முந்நூற்றுக்கு மேற் 
பட்ட மசூதிகளையும் , மதரசா என்று சொல்லப் 
படும் மையக்காலப் பள்ளிக கூடங்களையும் , குளிய 
லறைகளையும் , நீர் ஊற்றுகளையும் , வரலாற்றுப் 
புகழ் பெற்ற வாயில்களையும் மற்றும் கோட்டை 
கொத்தளங்களையும் கொண்டு இந்நகர் திகழகிறது . 
இவற்றுள் கி.பி .8 - ஆம் நூற்றாண்டில் காலிமாலிக்கு 
என்பவரால கட்டப்பட்ட உமையட்டு மசூதி அலலது 
பெரிய மசூதி பழஞ் சிறப்பு வாய்ந்ததாகும் . இதன் 
மையக கட்டப் பகுதி 36 மீ . உயரம் உள்ளது . மெக் 
காவிற்குப் புனிதப்பயணம் செய்பவர்கள் இந்த மசூதி 
யின் வாயிலாகப் புறப்படுவதால் இதனை 

மெக் 
காவின வாயில் என்று சொல்லுகிறார்கள் . மேலும் 
நகரின் குறுக்கே கிழக்கு மேற்காக அமைந்துள்ள 
நீண்ட நெடிய தெரு ஒன்று மககள கவனத்தை நனகு 
கவரக்கூடிய ஒன்றாகும் . இவற்றைத்தவிரச் சலாதீன 
கல்லறை , சுலைமான் 

சுலைமான் மசூதி , புனித பாலின் திருச் 
சபை ஆகியவை தமாசுகசின கட்டடக் கலைக்குச் 

பகருகின்றன . மேலும் இங்குக் காணப்படு 
கின்ற அண்மைக்காலக கட்டடங்களான மருத்துவ 
மனைகள , வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிலை 
யங்கள , 1924 - இல நிறுவப்பட்ட தமாசுகசு பல்கலைக் 
கழக வளாகம் மற்றும் அரேபிய சங்கக் கட்டடம் 
போன்றவை இந்நகரை ஒரு புதிய நகரமாக மாற்றி 
யுள்ளன . 


நகரின் வரலாறு : தமாசுகசு நகரம் வரலாற்று 
முறையில் எப்போது தோன்றியது என்பதை அறிய 
முடியவில்லை . இருப்பினும் இது ஒரு மிகப் பழமை 
யான நகரம் என்பதற்கான தொல்பொருட் சானறு 
கள கிடைத்துள்ளன . இந்நகரம் தன் நீணட வர 
லாற்றுப் பாதையில் பல அரசர்களால் கைப்பற்றப் 
பட்டுள்ளது . இசுரேல் நாட்டு அரசர் தாவீது 
( David ) முதலாக அசீரியர்கள , சால்டியர்கள் , பார 
சிகர்கள மற்றும் மாவீரன் அலெக்சாண்டர் வரை 
இந்நகரைக் கைப்பற்றி ஆட்சி செய்திருக்கிறார்கள் . 
இப்படையெடுப்புகளின் விளைவாகத் 

தமாசுகசு 
நகரம் பல பணபாடுகளின செலவாககிற்கு உட்பட்டுப் 
பினனர் அவறறைத தன் மயமாககிக்கொண்டது . 
கிரேக்கர்களை அடுத்து அது கி.மு. 64 - இல் உரோ 
மானியர் வசம் வந்தது . 

உரோமானியர்களின் கீழ் 
தமாசுகசு ஒரு நல்ல வாணிகத் தலமாக விளஙகியது . 
உரோம் அரசர்கள இந்நகரில் பல வளைவுகளை 
யும் கோட்டைகளையும் 

எழுப்பினர் . தமாசு 
கசில் முதலில் கிறித்தவ மதம் பரவியது . இந் 
நகர் உரோமானியரின ஆட்சிக்குப் பின்னர்ப் பைசாண் 
டியப் பேரரசின் ஆட்சியின கீழ் வந்தது . இசுலாமிய 
அரபியாகளால் இந்நகர் கி பி .639 - இல கைப்பற்றப் 
பட்டது . சிறிது காலத்திற்குப்பின் இந்நகரைச் சிரியா 
முசுலீம்கள அராபியரிடமிருந்து கைப்பற்றினர் , 
இதனால் தமாசுகசு புகழின் உசசிக்குச் 
பின்னர் கி.பி .661 இல் உமையதுகள் வம்சத்தினரின் 
( Ummayids ) தலை நகராக விளங்கியது . 

இவர் 
களுக்குப் பின்னர் ஆட்சிக்கு வந்த அபாசிட்டு வம்சத் 
தினர் தங்களது தலைநகரைப் பாக்தாதுக்குமாற்றி 
னார்கள் . அதனால் தமாசுகசு ஒரு மாநிலத் தலை 
நகராக மதிப்பில் குறைந்தது . மீண்டும் சிலுவைப் 
போர்க் காலத்தில் இது சிறப்புப்பெற்றது . மங்கோலி 
யரின் படையெடுப்பினபோது தமாசுகசு சிரியாவின் 
தலை நகராக விளங்கியது . பின்னர் கி பி . 1516 - இல் 
ஆட்டோமன் துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்டு 1918 
வரை அவர்களால் ஆளப்பட்டது . முதல் உலகப் 
போரின்போது ஆங்கிலேயரும் அராபியரும் 

ணைந்து இந்நகரைக் கைப்பற்றினர் . சில நாள்களுக்கு 
1920 - இல் இது சுதந்திர அரசாட்சியின் கீழ் இருந்து 
பின்னர்ச் சர்வ தேச சங்கத்தின் ( League of Nations ) 
காப்பு நாடாக ( Mandatory state ) அறிவிக்கப்பட்டுப் 
பிரெஞ்சுக்காரர்களால் ஆளப்பட்டது . இரண்டாம் 
உலகப் போரை யடுத்துத் தமாசுகசு சுதந்திர சிரியா 
குடியரசின் தலைநகராக ஆனது . 


சான்று 


எம்.க. 


சென்றது . 


தமிழ் : காணக : திராவிடமொழிகள் 

தமிழ் எழுத்தாளர் சங்கம் , சென்னை : 
வாள் முனையைக் காட்டிலும் வலிமை மிக்கது 
எழுத்தாணி . 

எழுதத் தெரிந்தோர் அனைவருமே 
எழுத்தாளராகார் . எழுத்தாளர் , தமது நோக்கால் 
பிறரிடமிருந்து வேறுபட்டு நிற்கின்றனர் . மாபெரும் 
சமுதாய மாற்றத்தையே உருவாக்கக் கூடிய ஆற்றல் 
அவர் எழுத்துக்கு உண்டு . ஒளவையார் தமது 
பாடலால , ஒரு போரையே தடுத்து நிறுத்தியமை 
எழுத்தின் ஆற்றலை இனிதே விளக்கும் . 


பண்டைக் காலத்தே இலக்கிய - இலக்கணப் 
புலவர்கள் ஒன்றுகூடிச் சங்கம் அமைத்திருந்தனர் . 
மூன்று 

சங்கங்கள் பல்லாண்டுகள் நிலைபெற்று 
விளங்கியதை இறையனார் களவியலுரை உனர்த்தும் . 
அச்சங்கங்கள் புலவர் நலனைக் கருதியன அல்ல . 
சிறந்த நூல்களைத் தேர்ந்து தெளிதலே அவற்றின் 
பணி . 

புலமையும் வறுமையும் என்றுமே இணை 
பிரியாதவை . 

எனினும் , அன்று அவர்களுக்குப் 
பொருள்களை வரையாது நல்கும் புரவலர் மிக்கிருந் 
தனர் . இன்றோ , அத்தகு புரவலர் யாருமிலர் . 


. 


வரலாற்றுச் 


சின்னங்கள் : தமாசுகசு 


நகரம் 


தமிழ் எழுத்தாளர் சங்கம் , சென்னை 


824 


தமிழ் எழுத்தாளர் சங்கம் , சென்னை 


வறுமையில் 


வாடுகின் 


ஆற்றல் மிக்க எழுத்தாளா 
றனர் ; தம் படைப்புகளை வெளியிட வழியினறித் 
தவிக்கின்றனர் . சிறந்த படைப்புகளை ஆய்ந்து 
கூறும் அமைப்பின்மையால் தகுதியற்ற எழுத்துகள் 
தலைமை 

பெறுகின்றன . இத்தகைய சூழலில் , 
எழுத்தாளர் துயரங்கள் நீங்கவும் , அவர் தம் குறை 
களை அரசாங்கத்திறகு எடுத்துக் கூறவும் , சிறந்த 
படைப்புகள் தோன்றவும் , தகுதியான எழுத்துகள் 
தலைமை பெறவும் ஓர் அமைப்புத் தேவை என்பதைத் 
தமிழ் கூறு நல்லுலகம உணர்ந்தது . 


எனினும் , இச்சங்கத்தில் உறுப்பினராகச் சேருவோர் 
ஒரு நூலேனும் வெளியிட்டிருத்தல் வேண்டும் என் 
னும் வரையறை இருந்தது . இதில் 1952 - இல் 171 ஆக 
இருந்த உறுப்பினர் தொகை 1956 - இல 365 ஆகிப் 
பின் வந்த ஆண்டுகளில் பல்கிப் பெருகியது . 


கல்கி ஆசிரியர் , தமது திறமையால் சங்கத்தைச் 
சிதறுண்டு போகாமல் காப்பாற்றினாராயினும் , எழுத் 
தாளர்களின் நலனுக்காக ஒன்றுப்பட்டுச் செயற்படும் 
நிலை முழுமையாக ஏற்படவில்லை . 

தேவன 
என்பவர் தலைமையில் 1956 - இல் சங்கச் செயலராகப் 
பதவியேற்ற அழ . வள்ளியப்பா 1966 - இல் தலை 
வராக ஓயவு பெறும் வரை ( 1956-1966 ) பத்தாண்டு 
களுக்கு மேலாகச் சங்கத்தைக் கட்டி வளாத்தார் . 
அனைத்து எழுத்தாளர்களையும் ஒன்றுபடுத்திச் 
செயற்படச் செய்தார் . 


> 


தமிழ் எழுத்தாளா பலரையும் ஒன்று சேர்த்து 
ஓர அமைப்பை நிறுவும் முயற்சி ஐம்பது ஆண்டுகட்கு 
முன்பே தொடங்கிற்று . பலமுறை மாநாடுகளும் 
பேச்சு வார்த்தைகளும் நடந்தன . அவை மாநாட்டுப் 
பேசசுகளுடனும் தீர்மானங்களுடனுமே 

நினறன . 
எழுத்தாளர்களின் பண்பு நலன்களே இம்முயற்சிக்குத் 
தடைக் கற்களாயின . எழுத்தாளர்கள் அவிழதது 
விட்ட நெலலிக்காய் மூட்டை போன்றவர்கள் 
எனறும , அவர்கள் தமக்குள ஒன்றுகூடி ஒற்றுமை 
யாசச் செயற்படமாட்டார்கள் என்றும் பொதுவாகக் 
குறை சொல்லப்படுவதுண்டு . அவர்கள் சுதந்திர 
மாகச் சிந்திக்கும் ஆற்றலும் , தம்முடைய படைப்பைப் 
பற்றிய உயர்ந்த எண்ணமும் இயல்பாகவே 
வர்கள் ; எளிதில் உணர்சசி வயப்படக் கூடியவாகள 
பொது நலனுக்காக விட்டுக் கொடுத்துச் 

செயற் 
படும் மனப்பாங்கு இல்லாதவர்கள் என்றெல்லாம 
விமரிசிககப்படுவர் . இத்தகைய எழுத்தாளர்களை 
ஒன்றிணைக்கும் முயற்சியில் பலரும் ஈடுபட்டனர் . 


நோக்கங்கள் : இசசங்கத்தின் நோக்கங்களாவன : 
எழுத்தாளர் உரிமையைப் பாதுகாத்தல் . நல்ல இலக் 
கியங்கள் உருவாக உழைத்தல் . தமிழ் அறிஞர்களைப் 
பாராட்டுதல் . மாநாடுகள் கருத்தரங்குகள் வாயிலாக 
எழுத்தாளர்களை ஊக்குவித்தல் . 


. 


உடைய 


பணிகள் : தமிழ எழுத்தாளர் சங்கம் துடிப்பான 
தொரு நிறுவனமாக விளங்கியது . தென்னிந்தியா 
விலேயே முன்னோடியான பணபாட்டு நிறுவனங 
களுள இசசங்கமும் ஒன்றாகத் திகழ்ந்தது . தமிழ் 
வளர்ச்சிக்கும் எழுத்தாளர் நலனுக்கும் 

இச்சங்கம் 
பல பணிகளை மேற்கொண்டது . ஒவ்வோராண்டும் 
இச்சங்கத்தின் மாநாடு ஒரு விழாவாகவே 

கொண 
டாடப்பட்டது இது 1954 - ஆம் ஆண்டு தொடங்கி , 
ஆண்டுதோறும் தமிழ்ப் பேரறிஞர் இருவருக்குக் 
கேடயங்கள வழங்கிப் பாராட்டியது . அழ . வளளி 
யப்பாவின் முயற்சியால் 

1957 

முதல தமிழ் 
இலக்கியங்களைப் 

மொழிகளில் 

அறிமுகம் 
செய்த அறிஞர் இருவாக்கு ஆண்டுதோறும் பதக்கம் 
அளித்துப் பாராட்டும் பணியையும் மேற்கொணடது . 


சங்கத்தின் தோற்றம் : நீண்டகால முயற்சிக்குப் 
பின் கல்கி ஆசிரியர் ரா . கிருட்டிணமூர்த்தி தமிழ் 
எழுத்தாளர் சங்கத்தை முதலில் தோற்றுவித்தார் . 
இச்சங்கம் 1946 - ஆம ஆண்டு சென்னையில் நிறுவப் 
பெற்று , 1952 - இல் 

முறைப்படி பதிவு செயயப் 
பட்டது . இக்கழகத்தின் முதல் மாநாடு 1953 - ஆம் 
ஆண்டு திரு வி . கலியாணசுந்தரனார் தலைமையில் 
நடந்தது இச்சங்கம் தமிழகம் மட்டுமன்றி , 
இந்தியா , இலங்கை , மலேசியா ஆகிய பகுதிகளில் 
வாழும் தமிழ் எழுத்தாளர்களையும் உறுப்பினராகக் 
கொண்டது . 


கல்கி ஆசிரியரால் தோற்றுவிக்கப்பட்ட ச் 
சங்கம் நாளுக்கு நாள வளாந்து கொண்டே வந்தது 
பெரிய எழுத்தாளர்கள் தொடங்கிப் புதிய எழுத் 
தாளர்கள வரை உறுப்பினர்களின் எண ணிககை 
மிகுதியாயிற்று . காலப்போக்கில் எழுத்தாளர்களே 
யன்றிப் பதிப்பாளர்களும் , மொழிபெயர்ப்பாளர் 
களும் உறுப்பினர்களாக ஏற்றுக் கொள்ளப்பட்டனர் . 


இலக்கியச் சிக்கல்கள் தொடர்பான விவாதங்களும் 
கருத்துப் பரிமாற்றங்களும் அவவப்போது நிகழ்த்தப் 
பெற்றன . எழுத்தாளர்களின் நோக்கில் மொழி 
மற்றும் பண்பாட்டினைப் பாதிக்கின்ற சிக்கல்கள 
அரசாங்கத்திற்கு எடுத்துச சொல்லப்பட்டன . எழுத் 
தாளர்களுக்கான சிறுகதை மற்றும் கட்டுரைப் போட் 
டிகளை எழுத்தாளர் சங்கம் நடத்தியது . அன்றியும் 
நூல் வெளியீட்டு விழாக்கள பல சஙகததின் சார்பில் 
நடத்தப் பெற்றன . இச்சங்கம எழுத்தாளர்களுக்கும் 
அவர்தம் குடும்பங்கட்கும் நிதி திரட்டித தந்து உதவி 
யுள்ளது . தமிழக அரசின் புத்தக வெளியீட்டுக் குழு 


1 


| 


தமிழ்க்கலை மன்றம் , சென்னை 


825 


தமிழ்க்கலை மன்றம் , சென்னை 


அடிகளாரின் 


கொள்ளப்பட்டன . 

இம்முயற்சிக்கு 
ஏ . சுப்பையா பிள்ளை ஆதரவளிக்க முனவந்தார் . 


விலும் , தமிழ் ஆராய்ச்சி , மற்றும் வளர்ச்சிக் கழகத் 
திலும் இச்சங்கம் அங்கம் வகித்தது . மேலும் , தென் 
னிந்திய மொழிப் புத்தக அறக்கட்டளை, சாகித்தியக் 
கழகம் முதலான பல புத்தக நிறுவனங்களுடன 
இச்சங்கம் நெருங்கிய தொடர்பு கொண்டது . 


சுப்பையா பிள்ளையின் இலலததில் 1954 - ஆம் 
நாள் 

நடைபெற்ற தமிழறிஞர் கூட்டத்தில் 
தமிழ்க்கலை மன்றம் உருப்பெற்றது . மன்றத்தின் 
தலைமைப் புரவலராகச் சுப்பையா 

பிள்ளை 
விளங்கத் ,தனிநாயக அடிகள் இணைப்புரவலரானார் . 


வெளியீடு : தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் சார் 
பில் 1954 முதல் பாரதி எனனும மலர் வெளியிடப் 
பெற்றது . தொடக்கத்தில் இரண்டு மாதங்கட்கு ஒரு 
முறை வெளிவந்த இம்மலருக்கு வெ சாமிநாதசாமா 
ஆசிரியராக இருந்தார் . அழ . வள்ளியப்பா 1956 - இல் 
ஆசிரியராகப் பொறுப்பேற்று மாத இதழாக வெளிக 
கொணர்ந்தார் . அதுவரை சங்கததின அறிககை 
ஏடாக விளங்கிய அம்மலர் , 

பலவேறு 
பகுதிகளைக கொண்ட இதழாக வெளிவரலாயிற்று . 
அழ . வளளியப்பா இதழில பல மாற்றங்கள செய்த 
தோடு , அதனை உறுப்பினர்கட்கு அனுப்புதறகு 
அஞ்சல கட்டணச் சலுகையையும் பெற்றுத்தந்தார் . 


சுவையான 


நோக்கங்கள் : தமிழ் மொழி , அதன் இலக்கண 
இலக்கியம் , தமிழக் கலைகள் , அதன் அறிவியல் நூல 
கள் ஆகியவற்றை நன்கு பயில ஊக்கப்படுத்தவும் , 
வளர்க்கவும் , பெருக்கவும் துணையாகத் தமிழரின 
அறிவுக் களஞ்சியங்களைத் திரட்டு தல 

தமிழறிஞா பலரையும் , நிறுவனங்களையும் 
தொடர்புபடுத்துதல , தமிழ மொழியின பெருமைக 
குரிய இயல்புகள கெடாத வணணம் காப்பாற்ற 
வேண்டிய வழிகளை வகுத்தல் ஆகியன 

இம்மன்றத 
தின 

நோக்கங்களாம் . 


சங்கத் தலைமை : கலகி ரா . கிருட்டிணமூர்த்தி , 
கே . சந்திரசேகரன , வெ . சாமிநாத சர்மா சோமலெ , 
அழ . வள்ளியப்பா , அகிலன் முதலியோர் இச்சங்கத் 
தில் தலைவர்களாகப் பொறுப்பேற்றுத் திறம்பட 
வழி நடத்தினர் . இச்சங்கத்தின அலுவலகம் சென 
னைத் திருவல்லிக்கேணியில் இருந்தது . 


பணிகள் : தமிழ்க்கலை மனறம் தன் நோக்கங் 
களை நிறைவேற்றுதற்குப் பலவேறு குறிக்கோள்களை 
வகுத்து விரிவான பணிகளை மேற்கொண்டது . 


தமிழ்மொழியின் அமைப்பு , இயலபு , தொன்மை 
ஆகிய பெருமைகளைத் தமிழ் மக்களுக்கும் , உல 
கினர்க்கும் விரிவாக அறிவிததல் . 

தமிழமொழி , இலக்கியம் , அறிவியல நூல்கள் 
முதலியன குறித்து அறிவியல முறையில் செய்யும் 
ஆராயச்சியை ஓம்புதல் 


1946 தொடங்கி 1967 வரை தொடர்ந்து இயங 
கிய தமிழ் எழுத்தாளா சங்கம் 1968 - இல் தலைமைப் 
பதவியின பொருட்டு நேர்ந்த குழப்பத்தால் முடி 
வுற்றது . 

வெ.தெ.மா. 
தமிழ்க்கலை மன்றம் , சென்னை : தொன 
மைச் சிறப்புமிக்க தமிழ மொழியின் கலை , இலக்கிய , 
பண்பாட்டுச் சிறப்புகளை உலகறியச் செய்யும் 
நோக்கில தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பே தமிழ்க 
கலை மன்றம் . இதனைத் தோற்றுவித்தவர் தவத்திரு 
சேவியர் தனிநாயக அடிகள் ஆவார் . 


கள . 


தனிநாயக அடிகளார் தமிழ்ப் பண்பாட்டை 
உலகறியச செய்ய ஆர்வங் கொண்டார் . அடிகளா 
ரின முயற்சியில் தூத்துக்குடியைச் சார்ந்த பால 
நாடார் என்னும் வழக்குரைஞரின் ஆதரவுடன் 
1952 - ஆம் ஆண்டு தமிழ்ப் பண்பாடு ( Tamil 
Culture ) எனனும் முத்திங்கள் இதழ் தொடங்கப 
பெற்றது . தமிழ்மொழி , வரலாறு , கலை , இலக்கியம் 
ஆகியன பற்றிய அரிய ஆராய்ச்சிக் கட்டுரைகள் 
வெளியிடப் பெற்றன . எனினும் , தமிழின் பெருமை 
களைப் 

பரப்புதறகு ஓர் அமைப்புத் தேவை என 
உணரப் பெற்று , அதற்கான முயற்சிகளும் மேற் 


தமிழ் அகராதி , லக்கணம , பழந்தமிழ் இலக் 
கியங்கள் , இக்காலப் படைப்புகள் , நடனம் , நாடகம் , 
இசை , அறிவியல் ஆகிய ஒவ்வொரு துறையிலும் அவ் 
வத் துறைகளில் தலைசிறந்த அறிஞர்களை இயக்குநரா 
கக் கொண்ட 

கல்விக் 

குழுக்களை அமைத்தல ; 
வரலாற்றாய்வு , மொழியியல் ஆய்வு , தமிழ வெளியீடு 

ஆங்கில மொழி மற்றும் பிறமொழி வெளி 
யீடு முதலியவற்றுக்கும் தனித்தனித் துறைகளை 
அமைத்தல் . இக்குறிக்கோள்கள வகுக்கப் பெற்றுப் 
பணிகளுக்கான திட்டங்கள் அமைக்கப் பெற்றன . 

மன்றத்தின் குறிக்கோளை நிறைவேற்ற உதவும் 
நூல்கள் , அறிககைகள் , இதழகள முதலியவ றறை 
மன்றமே வெளியிடுவதோடு , பிற வெளியீடுகளை 
ஊக்குவித்தறகும் சிறந்த மொழி பெயர்ப்புகள 
உருவாவதற்கும் மனறம் ஆவன செய்தல . 


மன்றத்தின நடவடிக்கைகளைப் பொதுமக்கள 
உடனுக்குடன அறியும்படி செயதல . பலவேறு துறை 


தமிழ்க்கலை மன்றம் , சென்னை 


826 


தமிழ்க்கலை மன்றம் , சென்னை 


களிலும் உண்மையான ஆராய்ச்சி மேற்கொள்ளும் 
அறிஞர்கட்கு மன்றம் ஆதரவு நல்குதல் . 


படாமலும் இருப்பர் , ஆண்டிற்கொரு செயற்குழுக் 
கூட்டம் கூடி , ஆட்சிக்குழு உறுப்பினரைத் தேர்ந் 
தெடுக்கும் . 


மன்றத்தின் குறிக்கோளுக்கும் வளர்ச்சிக்கும் 
உதவக்கூடிய வகையில் பயன் தரத்தக்க அசையாச் 
சொத்துக்களை வாங்குதல் , விற்றல் , வைத்துக் 
கொள்ளுதல் இவை போன்ற பிற தடவடிக்கைகளை 
மன்றம் மேற்கொள்ளுதல் , 


தமிழ்க்கலை மன்றம் , பிற சங்கங்களைப் 
போலாது உயர்ந்த கல்வி நிறுவனமாகவே திகழச் 
செய்தல் . இம்மன்றம் அரசியல் , சமயம் இவை 
போன்ற பிற அமைப்புகள் எவற்றையும் சாராது 
தனித்தியங்கும் . தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் 
மிகுந்த முயற்சியுடன் . நன்கு உழைத்துத் தன் தகுதி 
யைத் தங்க வைத்துக் கொள்ளுதல் . 


மன்றத்தில் ஆண்டுதோறும் மார்ச்சு 31 - ஆம் நாள் 
ஆண்டு இறுதியாகக் கொள்ளப்பட்டது . ஆகசுட்டு 
31 - ஆம் நாளுக்குள் ஆண்டுப் பொதுக்கூட்டம் நடத் 
தப் பெறுதல் வேண்டும் என்பது விதி , அதனபடி 
முதல் ஆண்டுப் பொதுக்கூட்டம் 1955 - இல் இலயோ 
லாக் கல்லூரியில் நடைபெற்றது . 

மன்ற வெளி யீடு : தூத்துக்குடியினின்று அறிஞர் 
பால் நாடார் ஆதரவில் வெளிவந்த ‘ தமிழ்ப்பண் 
பாடு ( Tamil Calture ) 1955- ஆம் ஆண்டு முதல 

மன் 
றத்தின் வெளியீடாகவே சென்னையிலிருந்து வெளி 
வரலாயிற்று . தனிநாயக அடிகளே தொடர்ந்து 
அதன் பதிப்பாசிரியராக விளங்கினார் . மன்ற வெளி 
யீடாக ஆன பின்பு , அதனுடைய பககங்களைப் 
போன்றே , அதன் தமிழ்மொழி , கலை , பண்பாட்டுப் 
பார்வைகளும் ஆராய்ச்சிகளும் விரிந்தன . மன்ற 
நிகழ்ச்சிகளும் அதனோடு தொடர்புடைய பிற நிறு 
வனங்களின் செய்திகளும் , நூல் மதிப்புரைகளும் 
தமிழறிஞர்கள் மறைவுக்கு இரங்கல் செய்திகளும் 
இவ்விதழ்களில் இடம்பெற்றன . இவ்வாறு சிறந்த 
முறையில் 1952 முதல் வெளிவந்த இம்முத்திங்களிதழ் 
1967 - இல் நின்றுவிட்டது . 


மன்றத்தின் பணிகளாக இத்தகைய மேலான 
செயல் திட்டங்கள் வகுக்கப் பெற்றுத் தமிழ்க்கலை 
மன்றம் செம்மையாக நடைபெற்றது . 


உறுப்பினர் : மன்றம் தொடங்கியபோது , அதன் 
சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு 

நடப்பதாகக் 
கையொப்பமிட்டவர்களே முதல் உறுப்பினராகக் 
கொள்ளப்பட்டனர் . மன்றத்தின் நோக்கத்திற்கும் 
வளர்ச்சிக்கும் பொருள் நிலையால் உதவக்கூடிய 
நிலையில் உள்ளவர்களாகவும் , மன்றத்தின் சட்ட 
திட்டங்கட்கு உட்படுபவர்களாகவும் ஆட்சிக் குழுவால் 
கருதப்படுபவர்களே உறுப்பினராகத் தகுதியுடையர் . 
அத்தகையோர் மன்றத்தின் சட்ட திட்டங்களின்படி 
உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப் பெறுவர் . மாண 
வர் கழகங்கள் நீங்கலாக ஏனைய கழகங்கள் ஆட்சிக் 
குழுவின் ஒப்புதல் பெற்று மன்றத்துடன் இணைந்து 
கொள்ளலாம் . இதன் ஆட்சிக்குழு தமிழ்ப் பண்பாட் 
டின் எத்துறையிலாவது சிறந்து விளங்குபவர்களையும் 
தமிழ் மன்றத்திற்குத் தொண்டு புரிபவர்களையும் 
தமிழ்க்கலை மன்றத் தோழராக ஏற்றுக் கொள்ளும் . 


நூலகள் 


மேற்சொன்ன விதிகளில் அடங்காத 

மாணவர் 
கழகத்தினர் , பிற அமைப்பினர் போன்றோர் மன்றத் 
தின் சார்பு உறுப்பினராகச் சேர்த்துக் கொள்ளப் 
பெற்றனர் , எனினும் , அவர்களுக்கு வாக்குரிமை 
கிடையாது . 


தமிழ்க்கலை மன்றத்தை மீண்டும் தொடர்ந்து 
நடத்துவதென இலயோலாக் கல்லூரியின் தமிழ்ப் 
பேராசிரியர்கள உறுதி கொணடனர் . தமிழ்க்கலை 
மன்றம் 1974 முதல் மீண்டும் இயங்கலாயிற்று . மனற 
வெளியீடாக 1954 முதல் 1966 வரை 50 இதழ்கள் 
வெளிவந்தன . அவ்வாறே தொடர்ந்து வெளியீடு 
களைப் பதிப்பிக்க அவர்கள் முயன்றனர் . முத்திங் 
கள் இதழான தமிழ்ப்பண்பாடு எனும் இதழைத் 
தொடர்ந்து வெளியிட இயலாத சூழ்நிலையில் ஆண் 
டுக்கு இரு ஆராய்ச்சி 

வெளியிடுவதென 
முடிவு செய்தனர் . அதன்படி முதலில் ஓரிரண்டு 
ஆண்டுகள் ஆண்டுக்கு இரு ஆய்வு நூல்கள் என்றாங் 
குத் தொடர்ந்து வெளிவந்தன . பிறகு இடைவிட்டு 
அவை வெளிவரலாயின . தொடர்ந்து , தமிழ்ப் பண் 
பாடு எத்தகையது என்பது பற்றி ஆய்வு நூல் வெளி 
யிடத் திட்டமிடப் பெற்றுள்ளது . 

தமிழ்க்கலை மன்றத்தின் சார்பில் ஆண்டுதோறும் 
கல்லூரி மாணவர்களுக்குத் தமிழ்த் தேர்வு நடத்தி , 
ஐம்பது மதிப்பெண்களுக்குமேல் பெறுபவர்களுக்குச் 
சான்றிதழ் வழங்கத் திட்டமிடப் பெற்று , முதலில் 
சோதனை முறையாக இவ்வாண்டு 1988 மார்சசுத் 
திங்களில் இலயோலாக் கல்லூரி மாணவர்களுக்கு மட் 
டும் நடைபெற உள்ளது . 


ஆட்சிக்குழு : மன்றத்தின் தலைவர் , துணைத் 
தலைவர்கள் , மதிப்புறு செயலாளர்கள் , பொருளா 
ளர்கள் ஆகியோர் ஆட்சிக்குழுவில் அடங்குவர். 
தலைவர் ஒருவரே ; துணைத் தலைவர் ஐவருக்கு 
மேற்படாமலும் , மதிப்புறு செயலர் மூவருக்கு மேற் 
படாமலும் , மதிப்புறு பொருளாளர் மூவருக்கு மேற் 


. 


- 


தமிழ்ச் சங்கங்கள் 


827 


தமிழ்ச் சங்கங்கள் ) 


இன்று 


இப்போது மன்றத்தில் உரூபாய் 10,000 வைப்பு 
நிதியாகச் சேர்ந்துள்ளது . 

இம்மன்றத்தின் 
அலுவலகம் இலயோலாக் கல்லூரி மாணவர் விடுதி 
அறை ஒன்றில் இயங்கி வருகின்றது . வெ.கெ.மா. 


இறை 


தமிழ்ச் சங்கங்கள் : பாண்டிய நாட்டின் தலை 
நகரங்களாகிய தென்மதுரை , கபாடபுரம் , மதுரை 
ஆகியவற்றில் விளங்கிய முச்சங்கங்கள் பற்றிச் செவி 
வழிச் செய்தியாகவும் இலக்கிய வழியாகவும் இடைக் 
காலக் கலவெட்டு , செப்பேடுகள் வழியாகவும் அறிய 
லாம் . இவற்றின் காலம் பற்றியும் உண்மைபற்றியும் 
கருத்து வேறுபாடுகளிருப்பினும் , இத்தகையதோர் 
அமைப்பிருந்தமையை மறுத்தல் முற்றிலும் இயலாத 
தாக இருக்கிறது . 


லாசிரியர் , புணர் கூட்டுண்ட தலைவனாகக் குறிக்கப் 
படுதல் இங்கு ஒப்பு நோக்கற்பாலது . இச்சங்கம் 
பற்றிய விரிவான செய்திகளைத் தருவது 
யனாரகப் பொருளுரையாகும் . அப்பகுதி வருமாறு : 
தலைச் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் 
மூன்று சங்கம் இரீஇயினார் பாண்டியர் . அவருள் 
தலைச்சங்கம் இருந்தார் அகத்தியனாரும் திரிபுர 
மெரித்த விரிசடைக் கடவுளும் குன்றெறிந்த முருக 
வேளும் முரஞ்சியூர் முடி நாகராயரும் நிதியின் கிழ 
வனும் என இத்தொடக்கத்தார் ஐஞ்நூற்று நாற்பத்து 
ஒன்பதின்மர் என்ப . அவருளளிட்டு நாலாயிரத்து 
நானூற்று நாற்பத்தொன்பதின்மா பாடினார் என்ப . 
அவர்களால் பாடப்பட்டன எத்துணையோ , பரி 
பாடலும் முதுநாரையும் முதுகுருகும் களரியா விரை 
யும் என இத்தொடக்கத்தன . அவர் நாலாயிரத்து 
நானூற்று நாற்பதிற்றியாண்டு சங்கமிருந்தார் 
என்பது . அவர்களைச் சங்கமிரீஇயினார் காய்சின 
வழுதி முதலாகக் கடுங்கோன் ஈறாக 

எண்பத் 
தொன்பதின்மர் என்ப . அவருள் கவியரங்கேறினார் 
எழுவர் பாண்டியர் என்ப . அவர் சங்கமிருந்து தமிழா 
ராய்ந்தது கடலகொள்ளப்பட்ட மதுரை எனப் . 
அவர்க்கு நூல் அகத்தியம் என்ப , 


வச்சிரநந்தி என்ற சமண முனிவரால் கி பி . 5 ஆம 
நூற்றாண்டளவில் அமைக்கப்பட்ட சமணத் தமிழ்ச் 
சங்கம் ஒன்றும் நிலவி வந்துளது . மதுரையில கி.பி 
1901 - இல் பாண்டித்துரைத் தேவரவர்கள் பாஸ்கர 
சேதுபதி மனனரின் துணையுடன் நிறுவியது நான்காம் 
தமிழ்ச் சங்கம் . அச்சங்கத் தோற்றத்திற்குச் சிலகாலம் 
முன்னரும் பின்னருமாகத் தமிழகத்தில் தோன்றிய 
இக்காலத் தமிழ்ச் சங்கங்கள் பலவாகும் . அவற்றுள் 
குறிப்பிடத்தக்கன கோவைத் தமிழ்ச்சங்கம் , சென்னை 
யில் தோன்றிய தென்னாட்டுத் தமிழ்ச்சங்கம் என் 
பனவும் , கரந்தைத் தமிழ்ச்சங்கம் , நெல்லைத் 
தென்னிந்தியத் தமிழ்ச் சங்கம் என்பனவும் 

ஆம் . 
மற்றும் தமிழகச் சிற்றூர் பேரூர்களிலும் தமிழர் 
வாழும் இந்தியப் பெரு நகரங்களிலும் பிற நாடுகளி 
லும் தமிழ்ச் சங்கங்கள் தோன்றியமை குறிப்பிடற் 
பாலதாகும் . 


இனி இடைச்சங்கமிருந்தார் அகத்தியனாரும் 
தொல்காப்பியனாரும் இருந்தையூர்க் கருங்கோழி 
மோசியும் வெள்ளூர்க் காப்பியனும் சிறுபாணடரங் 
கனும் திரையன் மாறனும் துவரைக் கோமானும் 
கீரந்தையும் என இத்தொடக்கத்தார் ஐம்பத் தொன 
பதின்மர் என்ப . அவருளளிட்டு மூவாயிரத்து எழுநூற 
றுவர் பாடினார் என்ப . அவர்களால் பாடப்பட்டன 
கலியும் குருகும் வெண்டாளியும் வியாழமாலை அக 
வலும் என இத் தொடக்கத்தன எனப . அவர்க்கு 
நூல் அகத்தியமும் தொல்காப்பியமும் மரபுராணமும் 
இசை நுணுக்கமும் பூதபுராணமும் என இவை . அவர் 
மூவாயிரத்து எழுநூற்றியாண்டு சங்கமிருந்தார் 
என்ப . அவரைச் சங்கம இரீஇயினார் வெணதேர்ச் 
செழியன் முதலாக முடத்திருமாறன் ஈறாக ஐம்பத் 
தொன்பதினமர் என்ப . அவருள கவியரங்கேறினார் 
ஐவர் என்ப . அவர் சங்கமிருந்து தமிழாராய்ந்தது 
கபாடபுரத்து என்ப . அக்காலத்துப் 

போலும் 
பாண்டிய நாட்டைக் கடல் கொணடது . 


முச்சங்கங்கள் : முன்னைய சங்கங்கள் பற்றி , 
சங்கப் பாடல்களில் சில அகச்சான்றுகள் உய்த்துணரு 
மாறு காணப்படுகின்றன . அப்பரடிகளே ( கி.பி. 7 - ஆம் 
நூ . ) முதன் முதலாக , நன்பாட்டுப் புலவனாய்ச் 
சங்கம் ஏறி , நற்கனகக் கிழி தருமிக்கு அருளினோன் 
காண் என்று சங்கம் பற்றித் தெளிவாகக் குறிப்பிடு 
கின்றார் . சங்கத் தமிழ் மாலை எனப் பக்திப்பாசுரங் 
களில் தமிழ் புகழப்படுகிறது . மூன்றாம் இராசசிம்ம 
பாண்டியன் , கி.பி. 916 இல் அளித்த சின்னமனூர்ச் 
செப்பேட்டில் , தலையாலங்கானத்தில் தன்னொக்கும் 
வேந்தரைக் கொலைவாளில் 

தலைதுமித்துக் 
குறைத் தலையின கூத்தொழித்தும் மகாபாரதம் 
தமிழ்ப்படுத்தும் மதுராபுரிச் சங்கம்வைத்தும் என 

சற 
அடிகளில் பாண்டியர்கள் சங்கம் வைத்துத் தமிழ் 
வளர்த்த செய்தி நன்கு குறிப்பிடப்படுகிறது . சங்கப் 
பாடல்களிலும் இத்தலையாலங் கானத்துச் 

செரு 
வென்ற நெடுஞ்செழியனே தொல்லாணை நல் 


இரு 


னிக் கடைச்சங்கமிருந்து தமிழாராய்ந்தார் சிறு 
மேதாவியாரும் சேந்தம்பூதனாரும் அறிவுடையரனா 
ரும் பெருங்குன்றூர் கிழாரும் இளந்திருமாறனும் 
மதுரை ஆசிரியர் நல்லந்துவனாரும் மதுரை மருதன் 
ளநாகனாரும் கணக்காயர் மகனார் நக்கீரனாரும் 

இத்தொடக்கத்தார் நாற்பத்தொன்பதின்மர் 
என்ப . அவருள்ளிட்டு நானூற்று நாற்பத் தொன் 


ந 


என 


தமிழ்ச் சங்கங்கள் 


828 


தமிழ்ச் சங்கங்கள் 


நூல் 


தின்மர் பாடினார் என்ப . அவர்களால் பாடப் 
பட்டன நெடுந்தொகை நானூறும் குறுந்தொகை 
நானூறும் நற்றிணை நானூறும் புறநானூம் ஐங்குறு 
நூறும் 

பதிற்றுப்பத்தும் நூற்றைம்பது கலியும் 
எழுபது பரிபாடலும் கூத்தும் வரியும் சிற்றிசையும் 
பேரிசையும் என்று இத்தொடக்கத்தன . அவர்க்கு 

அகத்தியமும் தொல்காப்பியமும் என்ப . 
அவர் சங்கமிருந்து தமிழாராய்ந்தது ஆயிரத்து 
எண்ணூற்று ஐம்பதிற்றியாண்டு என்ப . அவர்களைச் 
சங்கம் இரீஇயினார் கடல் கொள்ளப்பட்டுப் 
போந்திருந்த முடத்திருமாறன் முதலாக 

உக் 
கிரப் பெருவழுதி ஈறாக நாற்பத்தொன்பதின்மர் 
என்ப . அவருட் கவியரங்கேறினார் மூவர் என்ப . 
அவர் சங்கமிருந்து தமிழாராய்ந்தது உத்தர மதுரை 
என்ப . 

( முதற் சூத்திர முன்னுரை ) 


மும் குறுநில மன்னர்களிடமும் இம் மரபு திகழ்ந்தது . 
ஆயினும் , தெற்கே கடல்கோள்களால் இருமுறை 
நிலம் கடல் கொள்ளப்பட்டதால் , பாண்டியர்க்குத் 
தங்கள் செல்வமும் தமிழ் நூல்களும் கடலாற் 
கொள்ளப்பட்டது பெருங் கவலையை உண்டாக்கி 
யது . அதனால் தமிழைக் காக்கும் எண்ணமும் தமிழ் 
இலக்கியம் , இலக்கணம் , கலை ஆகிய செல்வங்களைப் 
பேணுகிற கடமையும் அவ்வேந்தர்க்குப் பிறரினும் 
மிகுதியாக வாய்த்தன . பாண்டியரோடு தமிழுக் 
கேற்பட்ட உறவு பிறரினும் மேம்பட்டுத் தோன்றக் 
காரணம் , இக்கடல்கோளகளும் அவற்றால் ஏற்பட்ட 
அவர்தம் பெருமுயற்சிகளுமேயாம் . கடல்கோள் ஏற் 
பட்டதைக் கலித்தொகையிலும் ( 104 ) , சிலப்பதி 
காரத்திலும் ( 11-19,20 ) வரும் குறிப்புகளால் அறிய 
லாம் . 


சங்க உண்மை பற்றிய சான்றோர் கருத்துகள் : 
பேராசிரியர் கே.என்.சிவராசபிள்ளை , பேராசிரியர் 
பி.டி. சீனிவாசையங்கார் , பேராசிரியர் எசு . வையா 
புரிப்பிள்ளை போல்வார் இவ்வுரைச் செய்திகள 
யாவும் மிகவும் கற்பனை கலந்து , நம்பவொண்ணாத 
னவாக இருத்தலைக் காட்டிச் சங்கம் என 

ஒன்று 
இருந்திருத்தல் இயலாதென விவாதித்தனர் .பின்னர்ப் 
பேராசிரியர்கள் சு . வையாபுரிப்பிள்ளை , கே.என் . 
நீலகண்டசாத்திரியார் போன்ற அறிஞர்கள் கடைச் 
சங்கம் ஒன்று இருந்திருத்தல் கூடுமென்றும் , முன் 
னைய சங்கங்களைப் பற்றியும் அவற்றில் கடவுளர் 
களே தலைமை தாங்கியதைப் பற்றியும் வருகின்ற 
செய்திகள் யாவும் நம்புதற்கியலாதவை என்றும் 
எழுதிச் சென்றனர் . 


மதுரைக் காஞ்சியும் பனம்பாரனார் பாயிரமும் 
சுட்டும் நிலந்தருதிருவின் நெடியோன் , 

இங்ஙனம் 
இழந்த நிலத்தை மீட்டுப் பெற முயன்றவனாதல் 
வேண்டும் . அவனே தொல்லாணை நலலாசிரியா 
புணர்கூட்டுணடவன் எனப்படுதலால் தொல்காப் 
பியத்தை அரங்கேற்றியவனும் சங்கம் கண்டவனும் 
அவனேயாதல் கூடும் . 


1 


தமிழ்நிலைபெற்ற ........ மதுரை (சிறுபாண் . 
66,57 ) , தமிழ் கெழு கூடல் ( புறம் 58 ) , தமிழ 
மதுரை ( மணி.25-131 ) , தமிழ்வையை ( பரி -6 ) 

அன்று முதல் இன்றுவரை தமிழுடன் பாணடி 
யனும் மதுரையும் வையையும் தொடர்புபடுத்திப் 
பேசப்படுதலால் இத்தொடர்பின ஆழத்தை உணர 
லாம் . 


என 


சமண 


புணர் , 


இறையனாரகப் பொருளுரை பத்துத் 

தலை 
முறையாகச் செவிவழியே கேட்கப்பட்டு , இறுதியில் 
எழுதப்பட்டதென்று அவ்வுரையிலேயே குறிப்புளது . 
ஒருசில ஆண்டுகளிலேயே , உண்மைச் செய்திதான் 
இங்ஙனம் கற்பனை உருப்பெற்றுவிட்டதெனக் , 

காள்ள வேண்டும் . இதில் வரும் கடவுளர் பற்றிய , 
கதைகளையும் , ஆணடுக் கணக்குகளையும் , புலவர் 
எண்ணிக்கைகளையும் இங்ஙனம் கதையாக வளர்ந்த 
தன்மையுடையன என நோக்கவேண்டுமே தவிர , 
அப்படியே உண்மையெனக் கொண்டு , அவற்றின் 
அடிப்படையையே ஒட்டுமொத்தமாக மறுத்தல் இய 
லாது ; கூடாது என னறு ஆய்வாளர் கருதுகின்ற 


சங்கம் என்ற சொல , மதுரையில் 
சங்கம் தோன்றிய பின் செல்வாக்குப் பெற்றது . 
அதற்குமுன தமிழ்ச் சங்கங்கள 

கூடல் , 
புணர்ப்பு , அவையம் , துறை , தொகை முதலிய 

தமிழ்ப் பெயர்களால் சுட்டப்பட்டன . 
மதுரை என்பதும் திருமருதமுன்துறை யாக விளங் 
கியதன் வழிப்பட்ட பெயரேயாம் . 


அழகிய 


| 


னர் . 


அவையங்களே சங்கங்களாகும் தமிழ்மொழியில் 
இலக்கிய நூல்களை ஆக்கி அரங்கேற்றவும் அவற் 
றைப் படைத்த புலவர்களுக்குச் சிறப்புச் செய்யவும் 
அக்கால அரசர்கள் ஆர்வம் கொண்டிருந்தனா . 
பாணர் , பொருநர் , கூத்தர்களுக்குச் செய்யப்பட்ட 
சிறப்புகள் போலவே புலவர்களுக்கும் அவர்களைப் 
பெருமைப்படுத்தும் முறைமைகள பல பின்பற்றப் 
பட்டன . இதனால் , தொன்மைமிக்க காலத்தில் , வேந் 
தர்களின் அரண்மனைகளே இலக்கியம் வளரும் அவை 


பாண்டியரும் தமிழும் : பாண்டியரிடம் , தம் அவை 
யில் தமிழ்ப்புலவர் குழுவை வைத்து , இலக்கியத்தைப் 
பேணும் மரபு தொன்றுதொட்டு இருந்து வந்துளது . 
அவரிடம் மட்டுமன்றிச் சேர , சோழ , வேந்தர்களிட 


தமிழ்ச் சங்கங்கள் 


829 


தமிழ்ச் சங்கங்கள் 


யங்களாகச் செயற்பட்டன . மன்னன் தன் அவை 
யத்தை நீதி நேர்மையுடன் அரசாட்சி செய்வதற்காக 
மட்டுமன்றி , கலை பண்பாடுகளின் கொள்கலனான 
இலக்கிய நூல்களையும் மற்றும் இலக்கண , பிறதுறை 
நூல்களையும் கேட்கவும் , பாராட்டவும் பரிசு தரவும் 
பயன்படுத்திக் கொண்டான் . 

வளர்ச்சியில் 
இலக்கிய ஆர்வம் மிக்க மன்னர்களின் அரச அவையங் 
கள் தமிழ் வளர்க்கும் சங்கங்கள் போல் உருவாயின . 


கால 


கள் குழுவுக்கு மாங்குடி மருதன் தலைவன் என்பது 
புலனாகின்றது . இப்புலவர்கள் நெடுஞ்செழியன் அவை 
யத்திருந்து அவன் நிலவரையையும் அவனையும் 
பாடினர் 

என்பதும் அப்பாடல் தொடர்களால் 
உறுதிப்படுத்தப் படுகின்றது . இவற்றால் 
அரசர்தம் அவையங்கள் புது நூல்கள் அரங்கேறு 
மிடங்களாக விளங்கின எனவும் அங்கு மன்னகம் 
புலவர்களும் அமர்ந்து அந்நூல்களைக் கேட்டுச் 
சிறந்த இலக்கிய இன்பம் நுகர்ந்தனர் எனவும் 
புலவர்களுள் ஒருவர் தலைவரெனப் போற்றப்பெற் 
றார் எனவும் , அங்கனம் புலவர்கள் குழுமிப் பாடுதலை 
மன்னர்கள் பெறற்கரும் பேறாகக் கருதிப் போற் 
றினர் எனவும் இன்னோரன்ன செய்திகள் பல உய்த் 
துணரத் தக்கன ஆகின்றன . 

. 


தொல்காப்பியப் பனம்பாரனார் பாயிரம் இதற் 
குத் தக்கதொரு சான்றாகும் . நிலந்தரு 

திருவிற் 
பாண்டியன் , அவையம் தொல்காப்பியம் அரங்கேறிய 
இடமாகும் . அறங்கரை நாவின் நான்மறை முற்றிய 
அதங்கோட்டாசான் அங்குத் தலைமை தாங்கி , 
நூலரங்கேற்றத்தைக் கேட்டுத் திறனாய்ந்து , நூலின் 
சிறப்பைப் போற்றி , ஏற்புடையதென வேந்தன் 
முன் ஒப்புதலளித்தார் . தொல்காப்பியரும் தம் 
நூலை அதங் 

கோட்டாசானுக்கும் அவையப் 
புலவருக்கும் அரில்தபத் தெரிந்து தம் நூல் குற்றங் 
குறைகளின் நீங்கிய செவ்விய நூலென மெய்ப்பித் 
தார் . இந்நிலந்தரு திருவிற் பாண்டியனின் அவையம் 
பற்றிய குறிப்பு மதுரைக் காஞ்சியிலும் வருகிறது . 


புதி 


கூட்டுணணலும் புதிதுண்ணலும் : மதுரைக் காஞ் 
சியில் கூட்டுண்ட எனவரும் தொடர்போலவே , 
கலித் தொகையில் கூட்டுணணுதல் பற்றியும் 
துணணுதல பற்றியும் குறிப்புகள் காணப்படுகின 
றன . கூடியிருந்து நூற்பயன் கொள்ளுதலையும் இலக் 
கிய இன்பம் நுகர்தலையும் குறிக்கும் இத்தொடர்கள் 
யாவும் மிகத் தொன்மையுடையனவாய்த் தோற்றுவ 
துடன , இச்சமுதாய மரபுகளும் தொனயை மிக்கன 
வாய்க் காணப்படுகின்றன . நிலன நாவில் திரிதரூஉம் 
நீணமாடக் கூடலார் , புலன நாவில் பிறந்த சொல் புதி 
துண்ணும் பொழுதன்றே 

பொழுதன்றே சுடரியாய மக்கலர் 
ருதும் என்று உரைத்தவுரை ( கலி .35 ) . 


மாடங் 


அவர் நமக்கு வருவேம் என்று உரைத்த காலம் 
நிலத்திலுள்ளாா நாவிலே வழங்கும் நீண்ட 
களையுடைய மதுரையிலுள்ளார் , அறிவினையுடைய 
சான்றோர் நாவில் பிறந்த கவிகளின் புதுமையைக் 
காணடாடும் இவ இளவேனிற்கால மலலவோ ? 
என்பது நச்சினார்க்கினியரின் விளக்கம் . 


மாங்குடி மருதனார் மதுரைக்காஞ்சியில் ( 761-763 ) 
தலையாலங்கானத்துச் செருவென்ற பாண்டியன் 
நெடுஞ்செழியனை அவன் முன்னோனாகிய 
நிலந்தரு திருவிற் பாண்டியனைப் போலத் தொல் 
லாணை நல்லாசிரியர்களைக் 

கூட்டி, 

புணர்ப்பில் 
( சங்கத்தில் ) புது நூல்களைக் கேட்டு நுகர்ந்து 
அத்தகைய புகழ்சால் சிறப்போடு வாழ்க என்கிறார் . 
இங்குப் புணர் என்பது புலவர்களை அவையாகக் 
கூட்டி , எலலோரும் ஒருங்கிருந்து , இலக்கிய இன்பம் 
நுகர்தலாகும் தொல்லாணை நல்லாசிரியர் 
மதுரைக் காஞ்சியிலும் தொல்காப்பியன் எனப் 
பாயிரத்திலும் 

வரும் தொடர்களிடையேயுள்ள 
ஒற்றுமையும் சிந்திக்கத் தக்கதேயாம் . பழமையான 
நூல்களில் ஆணைசெலுத்தும் புலமையுடைய நல்ல 
ஆசிரியர் 

வரும் தொடர் , தொல்காப்பியர் 
என்ற பெயருக்கு விளக்கம் போலவும் உளது . அம் 
முன்னோனாகிய பாணடியனிடம் புலவர்களை 
அழைத்துப் புணர் கூட்டுண்ணும் மரபு இருந்தது 
போலவே , அவன் வழிவந்த தலையாலங்கானத்துச் 
செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனிடமும் 
புலவரவை கூட்டுவித்து இலக்கிய இன்பம் நுகரும் 
பாங்கு இருந்தது . இதனை , அப் பாண்டியன் நெடுஞ 
செழியனின் புறநானூற்றுப் பாடலால் ( 72 ) 
அறியலாம் . 


என 


ஆண்டுதோறும் சித்திரை வைகாசியாகிய இள 
வேனிற் காலத்தில் மதுரையில் மக்கள் கூடி , அறி 
வுடையோர் நாவினால் ஒலித்துப்பாடி அரங்கேற்றும் 
புதிய கவிகளைக் கேட்டு மகிழ்வர் என்பது இதனால் 
உறுதிப்படுகிறது , கலிப்பாடல் 68 - இல் , அமைச்சரைப் 
போன்று அறிவுரை கூற வல்லவர்களால் , பொல்லாச் 
சொற்களைக் கேளாது நீக்கிய தம் செவிகளையே 
செய்யாகக் கொண்டு , முன்னைய சான்றோர்களின் 
கவிகளையே நீராகப் பாய்ச்சி , தம் அறிவாகிய 
நாவினாலே உழுது சொல்லேருழவர்கள் புதியது 
படைப்பர் . அப் புதுமொழியாகிய நூலை இலக்கியத் 
தைக் கூடியிருந்து கேட்டு அனுபவிக்கும் மதில் சூழ்ந்த 
நீர்வளம் மிக்க ஊரன் என மதுரையை 

ஆளும் 
பாண்டியன் போற்றப்படுகிறான் . முன்பு பாலைக் 
கலியில் கூறிய செய்தியை ஒத்தே இம்மருதக் கலிக் 


புறநானூற்றுப் பாடலால் ( புறம் , 72 ) 


புலவர் 


தமிழ்ச் சங்கங்கள் 


830 


தமிழ்ச் சங்கங்கள் 


கருத்தும் காணப்படுகிறது . மக்கள் கூடிப்புதிய நூல்க 
ளின் அரங்கேற்றத்தைக் கேட்டு மகிழ்ந்தமை பற்றிய 
இச் செய்தி , மதுரையில் அவையங்கள் இருந்த 
மையை மெய்ப்பிக்கிறது . 


மாகவும் திருக்குறள் நீதி நூலாகவும் சிலம்பும் 
மேகலையும் காப்பியங்களாகவும் விளங்குகின்றன . 
சங்க இலக்கியம் எனக்கொண்டு 
பத்துப்பாட்டு எட்டுத் தொகையை மட்டுமே மைய 
மாகக் கொண்டு , ஏனையவற்றை அவற்றோடு 
சார்த்தி ஆராய்தல் ஒரு மரபாகிறது . 


ஆராய்வார் 


இதுகாறும் கூறிய செய்திகளால் பாண்டிய 
மன்னர்களின் அவையங்கள் தமிழ்ச் சங்கங்களாகச் 
செயற்பட்டமையும் , தமிழ்ச் சங்கம் என்ற அமைப் 
பைப் பாண்டியர்கள் தோற்றுவித்துப் புதிய நூல் 
களை அரங்கேற்றச் செய்து . தாமும் மக்களும் குடி 
யிருந்து கேட்டு மகிழ்ந்தனர் என்பதும் நன்கு பெறப் 
படும் . 


சங்க காலம் : இன்று சங்க காலம் என்பது , 
இந்நூல்கள் தோன்றிய காலமேயாகும் .. 

கடைச் 
சங்கம் கி.பி. 250- க்கு முற்பட்டதென்பதும் கி.மு. 1000 
தொடங்கி இச்சங்கங்கள் நடைபெற்றுத் தொல் 
காப்பியம் முதலிய நூல்கள் தோனறின என்பதும் 
இன்று பெரிதும் ஏற்கப்படும் கருத்துகளாகும் . 


பல்லவரைப் பற்றியோ , களப்பிரரைப் பற்றியோ 
ஒரு பாடல் கூடக் குறிக்காமையால் , சங்க இலக்கியம் 
அம்மன்னர்கள் காலத்துக்கு முற்பட்டதென்பது 
தெளிவு . அப்பல்லவ மரபினர் கி.பி. 3 - ஆம் நூற் 
* றாண்டினிடையில் , தமிழகத்தின் வடபகுதியைக் 
கைப்பற்றிக் காஞ்சியைத் தலைநகராகக் கொண்டு 
ஆளத் தலைப்பட்டனர் . 


நிலத்தருதிருவின் நெடியோனுக்குப்பின்பு : முன்பு 
பாண்டிய நாட்டைக் கடல் கொண்டதாக , அதற்கு 
ஈடாகநிலங்கைக் கொண்டு ஆண்ட நெடியோன் 
புகழைப் பாடும் பாடல்கள் பலவாகும் . திருவிளை 
யாடற்புராணம் போல்வனவும் அம்மன்னன் புகழைப் 
புராணமாகப் புனைந்துவிரிக்கும் . தொல்காப்பியத்தை 
அரங்கேற்றியவன் அம் மன்னனே . அவனைப் போல 
வாழ்க என்றே மாங்குடி மருதனார் நெடுஞ்செழி 
யனை வாழ்த்துகின்றார் . மக்களுக்காக நிலத்தை 
மீட்டு , நல்கியதுடன் , இலக்கிய இலக்கணங்களையும் 
மீட்டுத் தந்த பெருமை இவனுக்கு உண்டு 

என்பது 
மேற்கூறிய சான்றுகளால் விளங்குகிறது . எனவே , இம் 
மன்னனுக்கு முன்னர் , தமிழகவேந்தர் , குறுநில மன் 
னர்கள் ஆகிய அனைவரின் அரச அவையங்களும் 
தமிழ் வளரும் இடமாக விளங்கினவெனினும் இம் 
மன்னன் , இயற்கையதாற்றலால் கடலால் கொள்ளப் 
பட்ட நிலப்பகுதியை ஈடுசெய்யும் முயற்சியுடையனாக 
இருந்ததுபோல் 
ஏனைய இலக்கிய மீட்சிக்கும் 
காரணனாய் , தன் அவையத்தைப் பிற வேந்தர் தம் 
அவையங்கள் 

அனைத்திலும் மேலாக உயர்த்தித் 
தமிழைக் காக்கும் நிலையமாக மாற்றினன் எனக் 
கருத இடம் உண்டாகிறது . 


பாரதப் 

போரைப் பற்றிய குறிப்பு சங்கப் 
பாடல்களில் இடம் பெற்றுள்ளது . 

டம் பெற்றுள்ளது . இந்திய அரச 
பரம்பரையினருள் காலத்தால் முற்பட்டவர்களாகிய 
நந்தர்களைப் பற்றியும் அவர்களுடைய பாடலி 
புத்திரத்தைப் பற்றியும் மௌரியரின் தென்திசை 
நோக்கிய படையெடுப்புப் பற்றியும் சங்கப் பாடல் 
களில் குறிப்புகள் உள்ளன ( அகம் .69,251,265,281 , 
புறம் . 175 , குறு .75 ) . சிலப்பதிகாரத்தில் 

வரும் 
இலங்கை மன்னன் கயவாகு பற்றிய குறிப்பும் கருதத் 
தக்கது . யவனர் 

பற்றிய குறிப்புகள் சங்கப் 
பாடல்களில் 

காணப்படுகினறன . தொல்பொருள் 
அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டு பிடிக்கப்பட்டவற் 
றிற்கும் வெளிநாட்டுப் பயணிகள 

குறிப்பிடும் 
செய்திகட்கும் சங்கப் பாடல்கள் இவ்வகையில் சுட்டு 
வனவற்றிற்கும் ஒற்றுமைகாணப்படுதலை வரவாற்றா 
சிரியர்கள் விளக்கியுள்ளனர் . எனவே , சங்க காலம் 
என்பது , ஏறத்தாழக்கிறித்து காலப் பகுதியை ஒத்த 
தும் , அதற்கு முற்பட்டதுமாகும் எனபது துணிபு . 


. 


நிலந்தரு திருவிற் பாண்டியன் முதல் நெடுஞ்செழி 
யன் காலம் வரை : தலையாலங்கானத்துச் செருவென்ற 
நெடுஞ்செழியன் தன் முன்னோனாகிய நிலந்தருதிரு 
விற் பாண்டியன் போலத் தொல்லாணை நல்லாசிரிய 
ரைப் போற்றிப் புணர் கூட்டுண்டான் என்பதால் , 
நெடுங்காலமாக இவ்வழக்கம் இருந்தமை பெறப்படும் . 

இந்நீண்ட காலப்பகுதியில் தோன்றிய நூல்கள் 
பலவாதல் வேண்டும் . எனினும் அவற்றுள் பத்துப் 
பாட்டு , எட்டுத்தொகை , தொல்காப்பியம் , திருக் 
குறள் , இரட்டைக் காப்பியம் என்பனவே பெரிதும் 
சங்க 

நூல்களாகக் கருதப்படுகின்றன . 
அவற்றுள்ளும் தொல்காப்பியம் இலக்கண நூலா 
கவும் . பத்துப்பாட்டு , எட்டுத்தொகை இலக்கிய 


சமணர் தமிழ்ச் சங்கம் மதுரையில் கி.பி .470 - இல் 
ஒரு சமண சஙகம் நிறுவப்பட்டது . தேவனோ என்ப 
வரிடமிருந்து பெறப்பட்ட திகம்பர தரிசன சாரம் 
என்ற கி.பி .9 - ஆம் நூற்றாணடைச் சேர்ந்த நூலில் 
இச்சங்கம் பற்றிக் குறிக்கப்பட்டுள்ளது , 

குறிக்கப்பட்டுள்ளது , சிரீபூசியபா 
தரின் மாணவராகிய வச்சிரநந்தி என்பார் தென் 
னாட்டு மதுரையில் திராவிட 

சங்கம் என்ற இதை , 
விக்கிரம மன்னன் இறந்தபிறகு தோற்றுவித்தார் 
என்ற குறிப்பு அதில் காணப்படுகிறது . இச்சங்கம 


கால் 


. 


தமிழ்ச் சங்கங்கள் 


831 


தமிழ்ச் சங்கங்கள் 


விழாவிற்கு வந்திருந்ததுடன் அதன் வளர்ச்சியிலும் 
பங்கு கொண்டனர் . சே.ரா. சுப்பிரமணியக் 
ராயர் , சே.ரா. அருணாசலக் கவிராயர் , சே.ரா. 
கந்தசாமிக் கவிராயர் போல்வாரும் மற்றும் பலரும் 
சங்கப் பணிகளில் பங்கு கொண்டனர் . காலப்போக் 
கில் தமிழ் அறிஞர்கள் அனைவரும் ஈடுபாடு கொண்ட 
நிறுவனமாக இத்தமிழ்ச் சங்கம் திகழ்ந்தது . 


சமண சமய மெய்யியலைப் பரப்பவே தோற்றுவிக்கப் 
பட்டதெனினும் , அக்கோட்பாடுகளைத் தமிழ் 
மொழி வழியாகப் பரப்பியதாலும் நீதி நூல்களையும் 
காப்பியங்களையும் பிற இலக்கண இலக்கிய நூல் 
களையும் வெளியிட்டுப் பரப்பியதாலும் தமிழ்ச்சங்கம் 
என்றே புகழ் பெறலாயிற்று . அதன் 

காரணமாகவே 
முன்பிருந்த அவையங்களும் சங்கம் என்ற பெயரால் 
சுட்டப்பட்டு மக்களிடையே சமணருக்கும் முன்பு 
தமிழ் வளர்த்த பெருமைகள் உண்டு என்று பறை 
சாற்றப்பட்டது . இதனால் தான் முன்பிருந்த 
யங்களும் சங்கம் என்றே குறிக்கப்பட்டு , வரலாற்றி 
லும் இலக்கியத்திலும் வழங்கலாயின என அறிதல் 
வேண்டும் . இவ்வாறு அறியக் கூடாமல் , சங்கம் 
என்ற சொல் தானும் தமிழில்லையே என விவாதிப் 
பது முறையாகாது . 


அவை 


பிற தமிழ்ச் சங்கங்கள் : அறிஞர் திருச்சிற்றம் 
பலனாரால் தோற்றுவிக்கப்பட்டது கோவைத் 
தமிழ்ச் சங்கம் . மதுரைத் தமிழ்ச் சங்கத்திற்கு முற் 
பட்டதெனினும் , இது கோவையின் ஒருபகுதி அளவி 
லேயே பணியாற்றியது . மதுரைச சஙகம் தோன்றிய 
பதினைந்தாண்டுகளுக்குப் பின் , கோவை கிழார் 
இராமச்சந்திரனார் , சிவக்கவிமணி சி . கே . சுப்பிர 
மணியனார் ஆகியோர் முயற்சியால் கோவைத் 
தமிழ்ச்சங்கம் மறுமலர்ச்சி பெற்றுப் பணியாற்றியது . 


போன்ற 


நரன்காம் தமிழ்ச்சங்கம் : இருபதாம் நூற்றாண 
டின் தொடக்கத்தில் , முன்புபோலத் தமிழுக்குச் 
சங்கம் ஒன்று காணவேண்டிய நிலை உணரப்பட்டது . 
சேதுபதி மனனரின் அமைச்சராகிய பொன்னுச்சாமித் 
தேவரின் தவமகனார் 

பாண்டித்துரைத் தேவர் 
மதுரையில் தங்கிய காலத்தில் , அங்குத் திருக்குறள் , 
கம்பராமாயணம் 

நூல்கள யாரிடமும் 
கிடைத்தில . அவற்றுள ஓா ஐயம் தீர்க்க விரும்பிய 
அவர் , பலர் வீடுகட்கும் ஆளனுப்பி , அவை எங்குமே 

ல்லை என்பதை அறிந்தார் . தமிழ் நூற் பயிற்சி 
அத்துணை அருகிப்போயிருந்தமையை உணாந்த அப் 
பெருமகனார் , தம் அருமைத் தோழரும் சேதுபதி 
மன்னருமாகிய பாசுகர சேதுபதி அவர்களின் ஆதர 
வைப் பெற்றுத் தமிழ்ச் சங்கத்தை நிறுவினார் . இங் 
ஙனம் 1901 - ஆம் ஆண்டு நிறுவப்பெற்ற மதுரைத் 
தமிழ்ச் சங்கம் சேதுபதி செந்தமிழ்க் கலாசாலை , 
பாண்டியன் புததகசாலை , நூலாராய்ச்சிச் சாலை 
முதலியவற்றுடன் தனிக் கட்டடங்களில் செயற்படுவ 
தாயிற்று . தமிழ்ச் சங்க முத்திராசாலை என்ற அச்சக 
மும் தொடங்கப்பெற்றது . செந்தமிழ் என்ற இதழ் 
1903 - இல் தோன்றி , ஆராய்ச்சியின் வளர்ச்சிக்குப் 
பெரிதும் உதவுவதாயிற்று . அக்காலத்து வாழந்த 
பெரும்புலவர்கள் பலரும் இச்சங்கத்தில் தொடர்பு 
கொண்டு தமிழப்பணியாற்றினர் . திரு நாரயண 
ஐ யங்கார் , மு . இராகவ ஐயங்கார் , 

ஐயங் 
சுந்தரேசுவர ஐயர் , சிவகாமி ஆண்டாா 
போன்ற பாணடித்துரையாரின் அவைக்களப் புலவர் 
கள் குறிப்பிடத் தக்கவர்களாவர் . மற்றும் இரா . 
ராகவையங்கார் , வை.மு.சடகோபராமானுசாச்சாரி 
யார் , உ.வே. சாமிநாதையர் , பரிதிமாற்கலைஞர் 
சோழவந்தான் அரசன் சண்முகனார் , திருமயிலை 
சண்முகம்பிள்ளை , 

பின்னத்தூர் 

நாராயணசாமி 
ஐயர் போன்ற பலரும் தமிழ்ச்சங்கத் தொடக்க 


மதுரைச் சங்கத்திற்கு முற்பட்ட , மற்றொன்று , 
சென்னையில் கி.பி. 1890- இல் தோன்றியது தென 
னாட்டுத் தமிழ்ச் சங்கம் என்பதாகும் . அதுவே , பாண 
டித்துரைத் தேவரின் சங்கத்திற்கு முன்னோடியானது 
எனக் குறிப்பிடுவர் . இச்சங்கம் சென்னை , தொண்டை 
மண்டலம் பள்ளியில் தொடங்கப்பட்டது . தலைவர் . 
சோமசுந்தரம் செட்டியார் , செயலர் , டி . பாலசுந்தர 
முதலியார் , உறுப்பினர் , இராவுபகதூர்பூண்டி அரங்க 
நாத முதலியார் , பி . வி . விசயரங்க முதலியார் , சேச 
கிரி சாத்திரியார் , சி . வை . தாமோதரம் பிள்ளை , 
இராவு பகதூர் இராமசாமி முதலியார் , எம் . வீர 
ராகவாச்சாரியார் . இச்சங்கம் மிகச் சிறந்த நோக்கங் 
களுடன் 

தோற்றுவிக்கப்பட்டதெனினும் , செயற் 
பாடின்றி அமைந்தது . இச்சங்கதெைதாட்டி கி.பி. 1899 
இல் திராவிட பாசா சங்கம் என ஒன்றும் தோற்றுவிக் 
கப்பட்டு , ஆட்சிக்குழு அமைக்கப்பட்டு, நோக்கங்களும் 
வகுக்கப்பட்டன . ஆயினும் பின்னர்த் தோன்றிய , 
பாண்டித்துரை யாரின் சஙகம் போல் அது செயற் 
படவில்லை , 


சாமி 


கார் , 


மதுரைத் 

தமிழ்ச் சங்கம் வகுத்த வழியில் 
தோன்றியது கரந்தைத் தமிழ்ச் சங்கம் . இச்சங் 
கத்தைத் தமிழவேள் உமாமகேசுவரனாரும் , த.மு. 
வேங்கடசாமி நாட்டாரும் , கரந்தைக் கவியரசு 
வேங்கடாசலம்பிளளையும் மற்றும் பெரும் புலவர் 
களும் புரவலர்களும் 

1919 - இல் தோற்றுவித்து 
வளர்த்தனர் . 1921 - இல் தோன்றிய நெல்லைத் 
தென்னிந்தியத் தமிழ்ச் சங்கமும் குறிக்கத் தக்க 
தாகும் . தமிழக அரசு அறிவித்துள்ள உலகத் தமிழ்ச் 
சங்கம் மதுரையில் அமைந்து , பணியாற்றும் என 
அறிவிக்கப்பட்டுள்ளது . 

இராம.பெ. 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


837 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


மூன்று கோட்டங்களாக இவை பிரிக்கப்பட்டுள்ளன . 
திண்டுக்கல் , பழனி , கொடைக்கானல் ஆகியவை அக் 
கோட்டங்களாகும் . மாவட்டத்தின் பரப்பளவு 
5835.61 . சதுர . கி.மீ. 


| 


தமிழ் நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் : தமிழ் நாடு 
நிருவாக வசதிக்காகப் பல மாவட்டங்களாகப் பிரிக் 
கப்பட்டுள்ளது . மாவட்ட நிருவாகத்தை மாவட்ட 
ஆட்சித் தலைவர் கவனிப்பார் . தமிழ்நாட்டில் இருபது 
மாவட்டங்கள உள்ளன . இம்மாவட்டங்கள பல கோட் 
டங்களாகவும் வட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன 
கோட்டங்கள் துணை ஆட்சியாளராலும் , வட்டங்கள 
வட்டாட்சியாளர்களாலும் கவனிக்கப்பட்டு வருகின் 
றன . இம்மாவட்டங்கள் பல சிற்றூர்களைத் தம்ம 
கத்தே கொண்டு இயங்கிவருகின்றன . தமிழ் நாட்டின் 
மாவட்டங்களைப் பற்றி விரிவாக இக்கட்டுரை 
கூறுகின்றது . 

அண்ணா மாவட்டம் : தமிழ்நாடு அரசு 1985 - ஆம் 
ஆண்டு நிருவாக வசதிக்காகவும் தமிழகத்தின் முதல 
மைச்சராக விளங்கிய சி.என் , அணணாதுரையின் 
நினைவாகவும் அவரது பெயரால் மதுரை மாவட்டத் 
தைப் பிரித்துப் புதியதாக அமைத்த மாவட்டம் 
அண்ணா மாவட்டம் ஆகும் . 


நிலமும் தட்பவெப்பமும் : இம்மாவட்டத்தின 
பெரும்பகுதி அழகுமிகக மலைப்பகுதிகளை உடையது 
மேற்குத் தொடர்ச்சி மலையின் பெரும் பிரிவான 
பழனிமலை இரு பிரிவுகளைக்கொண்டது . மேல் பழனி 
மலை , கீழ்ப் பழனிமலை என அவை கூறப்படுகின்றன . 
ம்மலையின் உயர்ந்த சிகரம் வெம்படிச்சோலை , 
இளமரக்காடு மலை என்னும் பெயரை பெற்றது . 
இது 8,218 அடி உயரமுடையது . இம்மாவட்டத்தில 
உள்ள கொடைக்கானல் இயற்கை அழகுடைய மலை 
களை உடையது . கேரள எல்லையில் இம் மாவட்டம் 
அமைந்துள்ளமையால் மேற்குத் தொடர்ச்சி மலை 
யின் மிதமான தட்பவெப்ப நிலையைப் பெற்று நல்ல 
மழைப் பொழிவையும் பெற்று விளங்குகின்றது . இம் 
மாவட்டத்தில் ஐயம்பாளையம் ஆறு , பம்பாறு , 
மஞ்சளாறு , மருதாநதி , பன்றியாறு , குடகனாறு , 
வரதமாநதி , குதிரையாறு போன்ற ஆறுகள் பாய் 

பெரும்பாலான ஆறுகள் பழனி மலைத் 
தொடரில் தோன்றுகின்றன . மலைத்தொடர்ப் பகுதி 
களில் காட்டு வளமும் நிறைந்துள்ளது . இம்மாவட்டம் 
தென்மேற்கு வடகிழக்கு ஆகிய இரு பருவக்காற்று 
களால் மழையைப் பெறுகின்றது . 


எலலைகளாக 


கின்றன . 


எல்லைகள் . இம்மாவட்டத்தின் 
வடக்கே பெரியார் மாவட்டமும் , கிழக்கே திருச்சி 
மாவட்டமும் , மேற்கே கேரள மாநிலமும் கோயம்புத் 
தூர் மாவட்டமும் உள்ளன . மாவட்டத்தின் தலைநக 
ரம் திண்டுக்கல . இம் மாவட்டம் ஆறு வட்டங்களைக் 
கொண்டுள்ளது . அவை திண்டுக்கல் , நத்தம் , நிலக் 
கோட்டை , பழனி , வேடசந்தூர் . கொடைக்கானல் 
ஆகியவை வட்டங்களாகும் . நிருவாக வசதிக்காக 


| 


பெரியார் மாவட்டம் 


பா 


நெல , 


கோயம்புத்தூர்மாவட்டம் 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 


வேடசந்தூர் 


ஓடடனசததிரம 


பழனி 


அண்ணா மாவட்டம் 

திண்டுக்கல 


வேளாண்மை : வேளாண்மைக்கு ஏற்ற நீர்ப் 
பாசனத் திட்டங்களை ம்மாவட்டம் கொண்டு 
விளங்குகிறது . வரதமா நதி நீர்த்திட்டம் மூலம் ஆயக் 
குடி , பழனி வட்டங்களும் , மஞ்சளாறு நீர்த்திட்டத் 
தின் மூலம் தேவதானம்பட்டி , பெரியகுளம் வட்டங் 
களும் , குடகனாறு நீர்த்திட்டம் மூலம் அழகாபுரி , 
வேடசந்தூர் வட்டங்களும் பயன் பெறுகின்றன . இம் 
மாவட்டத்தில 

புகையிலை , வெற்றிலை , 
கரும்பு , காய்கறிகள் , எள , நிலக்கடலை போன்றவை 
பயிரிடப்படுகின்றன . நத்தம் , கோடைக்கானல் ப 

பகுதி 
யில் பல்வகைப் பழங்கள் பயிராகின்றன . கோக்கோ , 
காபி போன்ற தோட்டப் பயிர்கள் கோடைக்கானல் 
பகுதியில் பயிரிடப்படுகின்றன . 

வேடசந்தூர் புகை 
யிலை விளைச்சலில் முன்னணியில் நிற்கின்றது . 

கனிப்பொருள்கள் : பழனிமலைத் தொடர்ப்பகுதி 
யில் கோடைக்கானலிலிருந்து 30 கி.மீ. தொலைவில் 
அலுமினிய மண்வகை ( Bauxit ) கண்டுபிடிக்கப்பட் 
டுள்ளது . வேடசந்தூர்ப் பகுதியில் பல்வகை மணிக்கற் 
கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . 

தொழில்கள் : புதியதாகத் தோன்றிய மாவட்ட 
மாதலால் தொழிலின் வளர்ச்சி 

சிறிது சிறிதாக 
மாவட்டத்தில் முன்னேற்றமடைந்து வருகின்றது . 


கொடைக்கானல் 


காடைக்க 


எம 


நிலக்கோடடை 


| 


| 


மரவ மாவட்டம் 


அண்ணா மாவட்டம் 


. 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


833 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


திண்டுக்கல் பூட்டு தயாரிக்கும் தொழிலில் புகழ பெற் 
றது . இரும்புப் பெட்டிகள பெருமளவில் இங்குத் 
தயாரிக்கப்படுகின்றன . திண்டுக்கல்லில் புகையிலைத் 
தொழிற்சாலையும் , சுருட்டுத் தொழிற்சாலைகளும் 
உள்ளன . நெசவாலைகள் பல திண்டுக்கல , பழனி 
ஆகிய பகுதியில் உள்ளன . திண்டுக்கல் பகுதியைச் 
சுற்றித் தோல்பதனிடும் தொழில் சிறப்பாக நடை 
பெற்று வருகின்றது . பழனியில் தமிழ் நாடு அரசின 
சிறுதொழில் நிறுவனத்தின் கிளை ஒனறு ( Tansi ) 
இயங்கிவருகிறது . கோடைககானலில் 

மரத்தூளி 
லிருந்து பலகைகள் , அட்டைகள் செய்யும் தொழிற் 
சாலையும் மூலிகை மருந்துகள் 

தயாரிக்கும் 
தொழிற்சாலைகளும் உள்ளன . நிலககோட்டை வட் 
டத்தில இரசாயனப் பொருள் உற்பத்தித தொழிற் 
சாலை ஒன்று இலைகளைக் கொண்டு இராசாயனப் 
பொருள்களைத் தயாரித்து வருகின்றது . 


மலையின் பெயரால் திண்டுக்கல் என்ற பெயரை இது 
பெற்றது . இம்மலை மீது கோயிலொன்றும் உள்ளது . 
வாணிக நகரமாகவும் இது விளங்குகின்றது . திண்டுக் 
கல்லைச் சுற்றிப் பல ஊர்கள் உள்ளன . மாவட்டத் 
தின் பிறிதொரு நகரம் வேடசந்தூர் ஆகும் . இவ்வூரில 
குடகனாறு பாய்கின்றது . இது பெரியார் மாவட்டத் 
தின் எலலையில் உள்ளது . இவ்வூர் வெங்காயம் , புகை 
யிலை ஆகியவற்றிற்குப் புகழ்பெற்றது இங்கு வசித்த 
வேடர்களின் சந்தை கூடியதால் 

வேட சநதையூர் 
என்ற பெயர் 

ஏற்பட்டு வேடசந்தூர் எனத திரிந்த 
தாகக் கூறுவர் . இவவூரில் ஒரு இடிந்த கோட்டை 
உளளது முருகனின ஆறுபடைவீடுகளுள் ஒன்று பழனி 
யாகும் . இந்நகரைச சுற்றிப்பலமலைகளும் ஆறுகளும் , 
குன்றுகளும் உள்ளன . புராணச சிறப்புப் பெற்ற 
பழனியின் பழம் பெயா திரு ஆவினனகுடி ஆகும் . இது 
முறகாலத்தில் வையாபுரி எனவும் கூறப்பட்டது 
பழனிமலை மீது விளங்கும் முருகனை வழிபடுவதற்கு 
இந்நகரத்திறகு இந்துக்கள தினமும் மிகக எண்ணிக 
கையில் வருகை புரிகின்றனா . தமிழநாட்டின் சிறந்த 
கோடை வாழ்விடமான கோடைக்கானல 

நகரம் 
இமமாவட்டத்தில் அமைந்துள்ளது . இங்கு அழகிய 
ஏரி ஒன்று உள்ளது . சுற்றுலாப பயணிகள இமமலை 
யின அழகைக் காணவும் கோடையில் தங்கவும் பெரு 
மளவில் வருகின்றனா . 


மக்கள் : இம்மாவட்டத்தில் வேளாண் தொழில் 
புரியும் இந்து சமூகத்தினரும் , கிறித்தவர்களும் இ 
லாமியர்களும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்ற 
னர் . பழனி மலைத் தொடரில் புலையர் , பளியர் , 
முதுவா என்னும் மலையினத்தவர்கள வாழ்ந்து வரு 
கின்றனர் . இம்மாவட்டத்தின் மக்கள் தொகை 
1,564,448 . ( 1985 ) 

போக்குவரத்து : மாவட்டத்தின தலைநகரான 
திண்டுககல்லில் இருந்து பலவேறு 

நகரங்களுசகும் 
பேருந்துகள் செல்கினறன. 

இம்மாவட்டத்தின 
சாலைப் போக்குவரத்தை இராணி மங்கம்மாள 
போக்குவரத்து 

நிறுவனம் கவனித்து வருகினறது . 
இமமாவட்டத்தில் மீட்டா அளவு இருப்புப்பாதை 
அமைந்துள்ளது . திண்டுக்கல்லில் 

இருந்து பொள 
ளாச்சி , மதுரை போனற நகரங்களுக்கு தொடர் 
வண்டிகள் செல்லுகினறன . கரூர்-திண்டுககல் 
அகல 
இருப்புப்பாதை அமைக்கப்பட்டு 

உளளது . 


இம் 


வரலாறு . மதுரைப் பாணடியாகளின ஆட்சிக்குட 
பட்டும் பிற்காலப் பாண்டியர்களின ஆட்சிக்குட 
பட்டும் , கி.பி. 14 - ஆம் நூற்றாண்டில் இசுலாமியர் 
ஆட்சிக்குட்பட்டும் விளங்கிய இம்மாவட்டம் பினனா 
விசயநகரப் பேரரசு , பாணடியர் , நாயக்கர்கள் 
போன்றோர் ஆட்சிக்குட்பட்டு 

விளங்கியது . 
மாவட்டத்தின ஒரு பகுதியாக 18 பாளையங்களைக 
கொண்ட திணடுககல சீமை விளங்கியது . ஆர்க்காட்டு 
நவாபு சந்தாசாகிபு 

இமமாவட்டத்தின தலை நக 
ரான திணடுககல்லை கி.பி 1763 - இல் கைப்பற்றினான. 
பின்னா , மைசூர்ப் பகுதியின தளபதி வேங்கடன இந் 
நகரை கி.பி. 1742 - ஆம் ஆண்டு கைப்பற்றினான் . 
ஐதர் அலி கி பி . 1755 - ஆம் ஆண்டு திணடுகலலைக 
கைப்பற்றி அதனைப் படைத் தளமாக மாற்றினான் . 
இது கி.பி. 18 - ஆம நூற்றாணடிலிருந்து ஆங்கிலேயரின 
ஆட்சிக்கு பட்டு விளங்கியது . இம்மாவட்டம் மதுரை 
மாவட்டத்தின ஒரு பகுதியாக விளங்கி 1985 - ஆம் 
ஆண்டு தனித்த மாவட்டமாக இயங்கி வருகின்றது . 


கல்வி : இம்மாவட்டத்தில் தொடக்கப் பள்ளி 
களும் , உயர் நிலைப் பளளிகளும் மேல நிலைப் பள்ளி 
களும் மாணவர்களுக்குக் கவி 

கறபிககினறன . 
திண்டுக்கல் பழனி போன்ற நகரங்களில் கலலூரிகள் 
உள்ளன . இம்மாவட்டத்தில் உள்ள கோடைக்கான 
லில் பெண்களுக்கென அன்னை தெரசா மகளிர் பல் 
கலைக் கழகம் இயங்கி வருகின்றது . 


நகரங்கள் : இம்மாவட்டத்தின் தலைநகரமான 
திண்டுக்கல மக்கள தொகை நெருக்கமான நகரமா 
கும் . விசயநகர ஆட்சியில் திண்டுக்கல் சீமை பின் 
தலைநகரமாக 

விளங்கியது . 

இங்கு 

ஒரு 
கோட்டை உள்ளது . திண்டுக்கல் குறைந்த அளவான 
வெப்பநிலையைக் கொண்ட நகரமாகும் . இங்குள்ள 


இராமநாதபுரம் மாவட்டம் : இது பழமையும் சிறப்பும் 
வாய்ந்த மாவட்டம் . இம்மாவட்டம் முன்பு 18 வட் 
டங்களைக் கொண்டு விளங்கி வந்தது . நிருவாக வச 
திக்காகவும் பிற வளாச்சிகள் விரைவாக நடைபெறு 
வதறகாகவும் 1984 - ஆம 

ஆண்டு இம்மாவட்டம் 


வா . க . 9- 53 


கடலாடி 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


8.34 


தமிழநாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


| 


தென்மேற்கு , வடகிழக்குப் பருவக் காற்றுகளிள மூலம் 
இம்மாவட்டம் மழையைப் பெறுகின்றது இம்மாவட் 
டத்தில 29,746 எகடேர் பரப்பளவில் காடுகள் பரவி 
யுள்ளன . இம்மாவட்டம் வைகையாற்றால சிறிதளவு 
வளம் பெறுகிறது . வைகை ஆற்றின துணை ஆறு 
கிருதமால் நதி இம்மாவட்டத்தில் ஓடுகிறது . 


மூன்று மாவட்டங்களாகப் பிரிக்கப்பட்டது . மூன்று 
மாவட்டங்களுள இராமநாதபுரம் மாவட்டம் இராம 
நாதபுரத்தைத் தலைநகரமாகக 

கொண்டு 
பொழுது இயங்கி வருகிறது 

எல்லைகள் : இராமநாதபுரம மாவட்டத்தின வடக் 
கில பசுமபொன முததுராமலிங்கம் , புதுக்கோடடை 
மாவட்டங்களும் கிழக்கில் வங்காள விரிகுடாவும் 
தெற்கில மன்னார் வளைகுடாவும் , திருநெலவேலி 
மாவட்டமும் மேற்கில 

மாவட்டமும் 
அமைந்துள்ளன . மாவட்டத்தின பரப்பளவு 

4,221 
ச கி.மீ இம்மாவட்டம் ஆறு வட்டங்களைக கொண்டு 
விளங்குகிறது அவற்றுள இராமநாதபுரமும் . பரமக 
குடியும் நகராட்சிகளாகும் . இமமாவட்டத்தில 

பதி 
னோரு ஊராட்சி ஒன்றியங்களும் 8 பேரூராட்சிகளும் 
உள்ளன . 


காமராசா 


வேளாணமை . 

வறடசியின காரணமாக இம் 
மாவட்டம் வேளாணமையில் பெரிதும் பாதிக்கப்பட் 
டுள்ளது . வைகை ஆற்றின மூலம் பாசன வசதி 
செயயப்பட்டுள்ளது இமமாவட்டத்தில் நெல , 
சோளம் , கம்பு , கேழ்வரகு , பருத்தி , நிலகசடலை 
போனறவை பயிரிடப்படுகின்றன . கால்நடை வளர்ப் 
யும் வேளாணமைத தொழிலுடன் நடைபெறுகின 
றது 

கனிப் பொருளகள் இமமாவட்டத்தில் காரீயகம் 
( Graphite ) எனற கனிப்பொருளும் , சுணணாம்பும் 
கிடைக்கின்றன . 


புதுக்கோடடை 


பசுமபொன மாவட்டம் 


மாவட்டம் 


திருவேரகமபட்டு 


) 


சுந்தரபாணடியா 

பட்டினம 
தொண்டி 


திருவாடானை 


தொழில்கள் : தொழில் வளர்ச்சியும் இம்மாவட 
டத்தில் பினதங்கிய நிலையில் உள்ளது . மீன் பிடிக் 
கும் தொழிலும் நெசவுத் தொழிலும் இம்மாவட்டத் 
தில் நடைபெற்று வருகின்றன . இம்மாவட்டத்தில 
24 ஆலைகள உள்ளன . இமயாவட்டத்தில் காகித 
ஆலைகள் இரண்டு செயற்பட்டு வருகின்றன. தொழில் 
வளம் பெருக இம்மாவட்டத்திறகு அரசு 

போதிய 
உதவிகளையும் திட்டங்களையும் வகுத்துள்ளது . 


மாவட்டம் 


சூராணம 


ளையானகுடி . 


பரமகதடி 

பாக நாச்சநதி 
இரமநாதபுரம மாவட்டம் 

ரொமநாதபுரம 


கமுதி 


NIN 


மாயா/eyeயாச 


திர கோசமங்கை 


ஏாவாடி 


இராமேசுவரம் 


மாவட்டம் 


சாயலகுடி 


இராமநாதபுரம் மாவட்டம 


நிலமும் தட்பவெட்பமும் . இராமநாதபுரம் மாவட் 
டம் தமிழநாட்டின பின தங்கிய மாவட்டங்களுள 
ஒன்றாகும் . இம்மாவட்டமே தமிழகத்தின கடற்கரை 
யின் பாதி அளவு நீண்ட கடற்கரையைக் 

கொண்டு 
விளங்குகிறது . இம்மாவட்டம் 

செம்மண சேற்று 
நிலத்தையும் , பருத்தி விளைவதற்கேற்ற கரிசல மண 
ணையும் , கடற்கரைப் பகுதிகளில் மணல வெளிகளை 
யும் கொண்டு விளங்குகிறது . இம்மாவட்டம் 

நிலத 
தடி நீர் பற்றாக்குறை , பருவமழை இல்லாமை ஆகிய 
வற்றால தொடர்ந்து வறட்சியால் பாதிக்கப்பட்ட 
மாவட்டமாக இருந்து வருகிறது . மாவட்டத்தில் 
ஆண்டிற்குச் சராசரியாக 819 மி மீ . மழை பெய்கிறது . 

. 


மககள் . இம்மாவட்டத்தில் முக்குலத்தோர் எனப் 
படும் களளா , மறவர் , அகமபடியர் குல மக்களும் 
தெலுங்கு பேசுகின்ற மக்களும் , 

இசுலாமியரும் 
செட்டியார் , சௌராட்டிரர் போன்றோரும 

வாழ 
கின்றனர் . எல்லாச சமயத்தவரும் ஒற்றுமையுடன 

ஙகு வாழகினறனர் . கடற்கரை ஓரப் பேரூர்களிலும் 
சிற்றூாகளிலும் இசுலாமியர் மிகுதியாக வாழ்கின்ற 
னர் . மிகப் பழங்காலத்திலிருந்து வாணிபத்தில் இவா 
கள் ஈடுபட்டு வந்துளளனா கிறித்தவாகளும இம்மா 
வட்டத்தில் வாழந்து வருகின்றனர் . மககள தொகை 
10,21,774 ( 1981 ) 

போக்குவரத்து : மாவட்டததின தலைநகரமான 
இராமநாதபுரத்திலிருந்து பலவேறு நகரங்களுக்கும 
பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன . இம்மாவட் 
டத்தில் தொடா 
தாடா வண்டிப் போக்குவரத்தும் 

நடை 
பெற்று வருகின்றது . இராமேசுவரத்திறகுத் தொடர் 
வண்டிப் பாதை உகாளது . 

விரிகுடாக 
கடற்கரைச் சிறறூர்களில் மீனவர்கள் படகுகளையும் 
இயந்திரப் படகுகளையும் படுத்துகின்றனர் . 
வட்டாரப் போக்குவரத்து மையஙகள , இராமநாத 
புரம் ,திருவாடானை,இராசசிங்கமங்கலமாகியஆா . எசு 


வங்காள 


பயன 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


835 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தம்பி 


மங்கலம் , முதுகுளத்தூர் போன்ற ஊர்களில் உள் 
ளன . இராமேசுவரம தமிழகத்தின சிறிய துறைமுக 
மாக விளங்குகிறது . இம்மாவட்டத்தில் 49 - ஆம் எண 

குறிப்பிடப்படும் தேசிய நெடுஞ்சாலை 
அமைந்துள்ளது . 


ணால 


வீடணன் இராமரிடம் தஞ்சம் புகுந்த 
இடம் கோதண்டராமர் கோவில் எனக் கூறப்பட்டு 
வருகிறது . மனித இனத்தின் ஆதிதந்தையாக இசுலா 
மியர்களால அழைக்கப்பட்டு வரும் ஆதம் நபியின் 
மக்களான ஆபில் , காபில் ஆகிய இருவரை அடக்கம் 
செய்த இடங்களும் இராமேசுவரம் தொடர்வண்டி 
நிலையத்திற்கு அணமையில் அமைந்துள்ளன . இராமே 
சுவரம் இராமநாதபுரத்திலிருந்து 55 கி.மீ. 
வில உள்ளது . 


ெ தாலை 


| 


நகரங்கள் . இம்மாவட்டத்தின் தலைநகரமான 
இராமநாதபுரம் வரலாற்றுச் சிறப்புமிக்க ஊராகும் . 
சேதுவேந்தர்களுள் மிகவும் சிறப்புற்று 

விளங்கிய 
கிழவன் சேதுபதியின் ஆட்சியில் 

இராமநாதபுரம் 
கோட்டை சேதுநாட்டின் தலை நகராக மாற்றம் 
பெற்று விளங்கியது இக்கோட்டையின் உட்புறத் 
தில் அரசரது இருக்கைக்கு 

ஏற்ற 

மாளிகைகள் 
அமைக்கப்பட்டன . அவற்றில் ஒன்றுதான் இராமலிங்க 
விலாசம் அரணமனை . சேதுபதிகளின அவைக்களமாக 
வும் , ஆடம்பர இல்லமாகவும் பயன்படுத்தப்பட்ட 
காரணத்தினால இந்த மாளிகையின் 

உடபுறம் 
வணண ஓவியங்களால் அழகுபடுத்தப்பட்டது . தஞசை 
மன்னருக்கும் சேதுபதிக்கும் நடந்த போரைச் சித்தி 
ரிக்கும் ஓவியம் , ஆடற்கலையை மனனர் கணடுகளிக 
கும் ஓவியங்கள் , இராமாயணம் , பகவத்கீதை ஆகிய 
வற்றை விளக்கும் காட்சிகளும் இராமலிங்க விலாசத் 
தில் இடம் பெற்றுள்ளன . இம்மாளிகை 
மாக மட்டுமல்லாது கலைஞர்களும் , புலவர்களும் 
தங்களது திறனுக்குத் தக்க பரிசில பெறும் முத்திரைக் 
கூடமாகவும் விளங்கி வந்துள்ளது . ஆங்கிலேயருக்குப் 
பணிந்து வாழவிரும்பாத பாளையக்காராகளை 
ஓரணியில் திரட்டி வந்த கட்ட பொம்மு இந்த மாளி 
கையிலதான் கி.பி. 1798 - இலமாவட்ட ஆட்சியர் சாக்ச 
னைச் சந்தித்தார்.கட்டபொம்முவின் இரணடாணடுப் 
போராட்டமே இங்கிருந்து தான் தொடங்கியது எனறு 
சொலலப்படுகிறது . இந்த அரணமனையைத தமிழக 
அரசின தொல்பொருள ஆய்வுத் துறையினர் தங்கள் 
பொறுப்பில் ஏற்றுக் காத்து வருகின்றனர் . 


திருப்புலலாணி பாண்டிய நாட்டில் உள்ள 18 
வைணவத் திருப்பதிகளுள நான்காவதாகும் 
தருப்பசயனம் என்று அழைக்கப்படுகிறது . திருப் 
புல்லாணி இராமநாதபுரத்திலிருந்து 14 கி.மீ. 
தொலைவில் அமைந்துள்ளது . இங்குள்ள ஆதிசெகந 
நாதப் பெருமாள் திருககோயில் சேதுபதிகளால 
கட்டப்பட்டது இது 72 சதுாயுகங்களுக்கு முன் தோன 
றிய தலம் என்று கூறப்படுகிறது . அதன காரணமாக 
இங்கு எழுந்தருளியுள்ள பெருமாளுக்குச் 

செகந் 
நாதன் 

என்கின்ற திருநாமம ஏறபட்டது 
வைதிகர் கூறுகிறார்கள் . இத்தலம் இராமபிரான் ஆதி 
செகந்நாதப பெருமாளை 

வணங்கி 

அவரால் 
கொடுக்கப்பட்ட வில்லைப் பெற்று இராவணனை 
வென்று சீதாபிராட்டியை மீட்க அருள புரியப்பெற்ற 
புணணியத்தலம் . வானர சேனையுடன 

கடலைக் 
கடக்க உதவுமாறு 

குறித்து 
இராமபிரான் தருப்பைபுல் மீது தவம் இருந்ததால 
தருப்பசயனம என்ற பெயர் இவ்வூருக்கு ஏற்பட்டது 


எனறு 


கலைககூட 


வருண பகவானைக 


சேதுக்கரை திருப்புலலாணியில இருந்து 4 கி.மீ. 
தொலைவில் உள்ளது இராமேசுவரம வரும பகதர் 
கள் சேதுக்கரையில் நீராடினால் தான தங்களுடைய 
புனிதப்பயணம் நிறைவு பெறுவதாக ஒருநம்பிக்கை 
இந்துச்களிடம் உள்ளது இங்கு 

ஆஞ்சநேயர் 
கோயில் ஒன்று 

உள்ளது . மேலும் இராமபிரான் 
இலங்கை செலலச் சேதுக்கரையிலிருந்து அமைத்த 
அணையின அடையாளத்தை இங்கு இனறும் பாாகக 
லாம் . 


வது 


இராமேசுவரத் தீவு : இம்மாவட்டத்தில 
காள விரிகுடாவில் அமைந்துள்ள இராமேசுவரத் தீவு 
இராமகாவியத்தில் இடம் பெற்றுளளது இந்திய நாட் 
டின் திருத்தலங்களுள சிறப்புப் பெற்று விளங்குகிறது . 
இங்குள்ள திருக்கோயில் புகழ் மிக்கதாகும் . இராமர் 
இலங்கைக்குச்சென்று இராவணனுடன போரிடுவதற்கு 
முன் இராமேசுவரத்தில் சிவனை வழிபட்டதாக ஒரு 
கதை கூறுகிறது . அருளமிகு இராமநாதசுவாமி திருக் 
கோயிலுள்ள மூன்றாம் திருச்சுற்று உலகப் புகழ் 
பெற்றது . கிழக்கு மேற்காக 230 மீ . நீளமும் 

தெற்கு 
வடக்காக 145 மீ . நீளமும் கொண்ட நீள்சதுர வடிவில் 
1740 அழகான கற்நூண்கள் நிறுத்தி அழகுற அமைக் 
கப்பட்டுள்ளது . இராமர் பாதமும் மற்றும் கோதண்ட 
ராமர் கோவிலும் இங்கு உள்ளன . ராவணனுடைய 


கீழ்க்கரை : இராமநாதபுரத்திலிருந்து 15 கி.மீ. 
தொலைவில 

உள்ளது . வள்ளல் சீதக்காதி பிறந்த 
டமாக இது கருதப்படுகிறது செத்தும் கொடுத் 
தான் சீதக்காதி என்று வள்ளல் சீதக்காதி பற்றிக் 
கூறப்படுகிறது . அவருடைய கல்லறை இந்துக்கள 
கோவில் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது . 


இராமநாதபுரத்திலிருந்து 24 கி.மீ. தொலைவில் 
அமைந்துள்ள ஏர்வாடியில் அரேபியா நாட்டிலிருந்து 
வந்த இசுலாமிய மதகுருக்களில் 

முரசொலி 
இப்ராகிம் 

நலல இபராகிம் ஒலியுல்லா 


மகன 


வா . க . 9 - 53 அ 


836 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தம் பாட்டனார் தம் கனவில் கூறியபடி அனைத் 
துச் செல்வங்களையும் துறந்து கிளியூரை 

விட்டு 
இசுலாம் மதத்தைப் பரப்பப பௌத்திரமாணிக்க 
பட்டணம் வந்தார் என்றும் , அங்கு மெழுகுவர்த்தி 
யும் ஊதுபத்தியும் தாமாக எரிந்து மணம் பரப்பிக் 
கொண்டிருந்ததைக் கண்ட நல்ல இப்ராகிம் அங்குத் 
தம் பாட்டனாருக்குக் கலலறை 

எழுப்பினார் 
என்றும் , தாம் பிறந்து வளர்ந்த தலத்தின் நினைவாக 
அவ்விடத்திற்கு யர்பத்து என்று பெயர் சூட்டினார் 
என்றும் , பின்னர் அச்சொல் மருவி ஏர்வாடி என்றும் 
அழைக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறப்படுகிறது . 
முத்துவிசயரகுநாத சேதுபதியின் மாமனார் சேதுபதி 
அவர்களின் கடுமையான நோய் இப்ராகிம் செய்த 
பாத்தியாவினால் குணம் அடைந்ததாக 

ஒரு நம் 
பிக்கை நிலவுகிறது . 


தீர்த்தாண்டதானம் : பாண்டிய நாட்டில் புகழ் 
பெற்ற பதினான்கு புண்ணியத் தலங்களில் இரண் 
டாம் தலமாகும் . இது இராமநாதபுரத்திலிருந்து 61 
கி.மீ. தொலைவிலும் , தொண்டியிலிருந்து 14 கி.மீ. 
தொலைவிலும் உள்ளது . இங்குள்ள கோவிலில் உள்ள 
சுவாமி சர்வ தீர்த்தஈசுவரர் என்றும் அம்மன் 

பெரிய 
நாயகி அம்மன் என்றும் அழைக்கப்படுகின்றனர் . இங் 
குள்ள வருண தீர்த்தத்தில் நீராடினால் நோய்கள் 
தீரும் என்னும் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது . தீர்த் 
தாண்டதானம் அயல் நாட்டு வாணிகத்தலமாக 
கி பி .1269 - ஆம் ஆண்டுக்காலத்தில் விளங்கியது . 


புனித 


இராமநாதபுரம் மாவட்டத்திலுள்ள 
தலங்களுள் மிகப் பழமை வாய்ந்த சிவத்தலம் திரு 
உத்தர கோசமங்கை ஆகும் . இது இராமநாதபுரத் 
திலிருந்து 17 கி.மீ. தொலைவிலுள்ளது . இத்திருக் 
கோயிலிலுள்ள சுவாமி மங்களநாதர் 

என்றும் , 
அம்மன் மங்களேசுவரி அம்மன் என்றும் அழைக்கப் 
படுகின்றனர் . இக்கோவிலில் மரகத நடராசர் சிலை 
உள்ளது . 


உப்பூர் : இராமநாதபுரத்திலிருந்து 30 கி.மீ. 
தொலைவில் 

உள்ள உப்பூரில் 

வெயிலுகந்த 
விநாயகர் கோவில் உள்ளது . இராமபிரான் இலங்கை 
நோக்கிச் செல்லும் போது இராவணனை வெல்ல 
இங்குள்ள விநாயகரை வணங்கியதாகக் கூறப்படுகிறது . 
முற் காலத்தில் இவ்வூர் லவனபுரம் என்று அழைக் 
கபபட்டு வந்துள்ளது . 

இலவனம் 

என்றால் 
உப்பு என்றும் புரம் என்றால் ஊர் என்றும் பொருள் 
படும் . பின்னர் உப்பூர் என்று அழைக்கப்படலா 


யிற்று . 


தேவிப்பட்டினம் இராமநாதபுரத்திலிருந்து 15 
கி.மீ. தொலைவில் அமைந்துள்ளது . இராமபிரான் 
சீதாபிராட்டியை மீட்டு இலங்கை நோக்கி வருங்கால் 
இங்கு நவக்கிரக பிரதிட்டை செய்து பூசை செய்த 
தாக ஒரு புராணக் கதை கூறுகிறது . இங்கு ஒரு 
சிவன் கோவில் உள்ளது . சுவாமி திலகேசுவரர் என் 
றும் , அம்மன் உலகநாயகி அம்மன் என்றும் அழைக் 
கப்படுகின்றனர் . 


இராமநாதபுரம் மாவட்டத்தின் வடகோடி 
எல்லையில் உள்ளது , ஓரியூர் என்னும் கிராமம் . 
இதனைத்திட்டை என்றும் அழைப்பா . இங்குப்புனித 
அருளானந்தர் தேவாலயம் உள்ளது . சேதுபதியின் 
அரசவையில் இருந்த தடியத்தேவர் தீராத நோயி 
னால் அவதிப்பட்டார் என்றும் , புனித அருளானந 
தரின் மகிமையால் குணம் அடைந்தார் என்றும் 
கூறப்படுகிறது . 


| 


| 


வாய் 


திருவாடானை : ராமநாதபுரத்திலிருந்து 34 
கி.மீ. தொலைவில் அமைந்துள்ளது . இந்துக்களின் 
புண்ணிய இடங்களில் இது எட்டாம் தலமாகும் . 
தேவாரப் பாடல் பெற்ற இத்திருத்தலம் அருண 
கிரிநாத சுவாமிகளாலும் பாடப்பட்டுள்ளது . வருண 
பகவான் புதல்வர் வாருணி , ஒரு காலத்தில் புட்பத் 
திரை என்ற நதிக்கரையில் தவம் செய்து 

கொண 
டிருந்த துருவாச மகரிசியை மதியாது ஆணவமாக 
இருந்ததால் முனிவர் , அவரை ஆட்டுத் தலையுடனும் 
யானை உடலுடனும் துயருறச் செய்தார் என்றும் , 
வாருணியும் 12 ஆண்டுச் சாபத்தை அனுபவித்துப் 
பின்னர்ப் பாரிசாதவனம் வந்து ஆதி இரெத்தினேசு 
வரரை வணங்கப் பழைய சுந்தரவடிவம் அடைந்த 
காரணத்தால் இத்தலத்திற்கு ஆடானை என்றும் 
இறைவற்கு ஆடானை நாதர் என்றும் காரணப் 
பெயர் வரலாயிற்று என்றும் புராணம் கூறுகிறது . 


இராமநாதபுரத்திலிருந்து 30 கி.மீ. தொலைவில் 
உள்ள நயினார் கோவில் நாகலிங்கப்பெருமாள 
திருக்கோவில் உள்ளது . முகமதியர் ஆதிக்கக் காலத் 
தில் முல்லாசாகிபு என்பவர் தம் ஒரே மகளான 
ஊமைப் 

பெணணோடு இத்தலத்திற்கு வருகை 
தந்தார் என்றும் , அப்பொழுது நாகலிங்கப் பெருமா 
னின் அருளால் அந்தப் பெண் முதன் முதலாக 
திறந்து அல்லா நயினார் ஆணடவர் என்று பேசி 
னார் என்றும் அதுகண்டு மனம் மகிழ்ந்த முல்லாசாகிப் 
தீரேநயினார் நிசம் தெரிந்தேன் என்று புகழ்ந்து 
கூறினார் என்றும் கூறப்படுகிறது . இதன் காரணமாக 
நாகநாதர் கோவில் நயினார் கோவில் என்று வழங் 
கப்படலாயிற்று , என்னும் கருத்து நிலவுகிறது . 

இம்மாவட்டத்தில காஞ்சிரங்குளம் என்னும் 
இடத்தில் பறவைகள் சரணாலயம் உள்ளது . இது 
இராமநாதபுரத்திலிருந்து 35 கி.மீ. தொலைவிலும் 
முதுகுளத்தூரிலிருந்து 4 கி.மீ. தொலைவிலும் அமைந் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


837 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


துள்ளது . இங்கு ஆண்டுதோறும் சூன் மாதம் முதல் 
பிப்ரவரி மாதம் வரை மழைக் காலங்களில் பலவகை 
யான பறவைகள் அதிக அளவில் வருகின்றன . அவற்றில் 
சில கூடிகடா , நாரை , செங்கால் நாரை , வெள்ளை 
மடையான் , தாரா , சிறகி முதலியன . வேட்டக்குடி 
என்ற ஊரிலும் பறவைகள் வருகின்றன . இம்மாவட் 
டத்தில் உள்ள மண்டபத்தில் கடல் வாழ் உயிரினங்கள் 
பற்றிய காட்சியகம் 

உள்ளது . 


திருவனந்தபுரம் 


முத்துக்குளிவியல் 


பேசிபாரா 


திருநெல்வேலிமாவட்டம் 


குலசேகரம் 

/ 
கன்னியாகுமரிமாவட் 
குளித்துறை 

அழகிய பாண்டிபுரம் 


இராமேசுவரமும் பாம்பன் , மண்டபம் பகுதிகளும் 
முன்பு பாறைகளால் இணைக்கப்பட்டிருந்தன. புய 
லின் காரணமாக இவை பிரிக்கப்பட்டது . பாம்பன் 
பகுதியில் முத்துக்குளிக்கும் தொழில் சேதுபதிகளின் 
காலத்தில் நடைபெற்றது . இம்மாவட்டத்திலுள்ள 
பரமக்குடியில் நெசவுத் தொழில் சிறந்து விளங்கு 
கிறது . 


நாகர்கோயில் 


இந்தியப்பெருங்கடல் 


கன்னியாகுமரி மாவட்டம் 


வரலாறு : இம்மாவட்டம் நீண்டதொரு வரலாற் 
றைக் கொண்டு விளங்குகிறது . முற்காலப் பாண்டியர் 
களுக்குப் பின்பாண்டிய நாட்டின் பகுதியாக விளங்கிச் 
சோழர்கள் பாண்டியர்களின் ஆட்சிக்குட்பட்டு விளங் 
கிய இம்மாவட்டம் நாயக்கர் ஆட்சிக்குட்பட்டும் . 
ஆர்க்காட்டு நவாபுகளின் ஆட்சிக்குட்பட்டும் , பின்னர் 
ஆங்கிலயேர் ஆட்சிக்குட்பட்டும் இருந்தது . இப்பகுதி 
சேதுபதிகளின் தன்னாட்சி பெற்ற பகுதியாக விளங் 
கின . அவர்கள் ஆங்கிலேயருக்குக் கப்பம் செலுத்தி 
வந்தனர் . அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் 
நாத சேதுபதி , கிழவன் சேதுபதி , விசயஇரகுநாத 
சேதுபதி போன்றோர் ஆவர் . நாட்டு விடுதலைக் 
காக இம்மாவட்டத்தில் பலர் பெரிதும் பாடுபட்ட 
னர் . நாடு விடுதலை அடைந்தபின் மிகப் பெரிய 
மாவட்டமாக விளங்கிய இராமநாதபுரம் மாவட்டம் 
நிருவாக வசதிக்காக மூன்று மாவட்டங்களாப் பிரிக்கப் 
பட்டுத் தனித்த மாவட்டங்களாக இயங்கிவருகின்றன . 

கன்னியாகுமரி மாவட்டம் , தமிழகத்தின் தென் 
கோடியில் உள்ள மாவட்டம் . குமரியம்மனின் பெய 
ரால் இம்மாவட்டம் கன்னியாகுமரி எனக் கூறப்படு 


இயற்கையமைப்பு : கன்னியாகுமரி மாவட்டம் 
மூன்று பக்கங்களில் கடற்கரையினைக் கொண்டுள் 
ளது . கடற்கரைப் பகுதிகளில் மணற்பாங்கான நிலப் 
பகுதியைக் கொண்டுள்ள இம்மாவட்டம் கடினமான 
மணற்பாறைகளையும் கொண்டுள்ளது . கடற்கரை 
யின் நீளத்தில் 68 கி.மீ. வேளாண்மைக்கு ஏற்ற மண் 
வளத்தையும் இம்மாவட்டம் கொண்டுள்ளது . பரம் 
பளவில் 

சிறிதாகவிளங்கினும் இம்மாவட்டத்தில் 
காடுகள் மிகுதியாக உள்ளன . காடுகளின் மொத்தப் 
பரப்பளவு 449 சதுர கி.மீ. ஆகும் . மேற்குத் தொடர்ச்சி 
மலையின் அடிவாரத்தில் உள்ள இம்மாவட்டத்தின் 
வடக்கிலும்கிழக்கிலும் சில மலைகள் உள்ளன . இம்மா 
வட்டத்தில் கல்குளம் வட்டத்தில் தான் மலைகள் பெரு 
மளவில் உள்ளன , கன்னியாகுமரி மாவட்டத்தில் 
சிற்றாறுகளே காணப்படுகின்றன . பரளையாறு என் 
னும் ஆறு தோவாளை வட்டத்தில் மகேந்திர கிரி 
மலைக்கு வடக்கில் உற்பத்தியாகிறது . திருவட்டாறு 
என்னுமிடத்தில் கோதையாறு இதனுடன் கலந்து 
தாம்பிரபரணி 

என்னும் பெயருடன் கல்குளம் 
விளவங்கோடு வட்டங்கள் வழியாகச்சென்று தேங் 
காய்ப்பட்டினம் என்னும் இடத்தில் கடலுடன் 
கிறது . இம்மாவட்டத்தில் பேச்சிப்பாறை , பெருஞ் 
சாணி , முக்கூடல் போன்ற ஏரிகள் உள்ளன . இம்மா 
வட்டத்தின் பருவநிலை 

மிதமானது 

ஆகும் . 
இங்குக் கோடைக்காலம் மார்ச்சு முதல் சூன் முடிய 
உள்ளது . அக்டோபர் முதல் மார்ச்சு முடிய மழைக் 
காலம் உள்ளது . இம்மாவட்டம் வடகிழக்குப் பருவக் 


கிறது . 


கலக் 


பரனார் 


எல்லைகள் : இம்மாட்டத்தின் எல்லைகளாகக் 
கிழக்கில் வங்காளவிரிகுடாவும் , மேற்கில் அரபிக்கட 
லும் , கேரளமும் , தெற்கில் இந்தியப் பெருங்கடலும் , 
வடக்கிலும் தென்கிழக்கிலும் திருநெல்வேலி , சிதம் 

மாவட்டங்களும் அமைந்துள்ளன . இம் 
மாவட்டத்தின் பரப்பளவு 1,684 சதுர கி.மீ. ஆகும் . 
இம்மாவட்டத்தில் விளவங்கோடு , கல்குளம் , 
தோவாளை , அகத்தீசுவரம் ஆகிய வட்டங்கள் உள் 

இம்மாவட்டத்தின் தலை நகரம் நாகர்கோவில் 
ஆகும் . 


ளன . 


தமிழ் நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


838 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


காற்றாலும் தென மேற்குப் பருவக்காற்றாலும் 
மழையைப் பெறுகின்றது . நீலகிரி மாவட்டத்திற்கு 
அடுத்து அதிக அளவு மழை 

இம்மாவட்டத்தில் 
பொழிகின்றது . 

கோடைக்காலத்தில் வெப்பம் 
குறைந்த மாவட்டமாக இது திகழ்கிறது . ஆண்டிற்கு 
10 மாதங்கள் இம்மாவட்டத்தில் மழை பெய்யும் . 


இம்மாவட்டத்தில் உள்ளன . இத்துறைமுகங்களி 
லிருந்து படகுகளில் சரக்குகள் தூத்துக்குடிக்கு அனுப் 
பப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படு 
கின்றன . 


மக்கள் : மக்கள் தொகை பெருகிவரும் இம் 
மாவட்டத்தில் பல வகைசசமூக மக்களும் வாழ்கின் 
றனர் . இவர்களுள் நாஞ்சில் நாட்டு வேளாளர் , 
யாதவர் , நம்பியார் , நாடார் , பரதவர் ஆகியோர் 
குறிப்பிடத்தக்கவர்கள் . கேரளத்தைச் சார்ந்த மலை 
யாளிகளும் மலையாள மக்களும் இம்மாவட்டத்தில் 
வசிக்கின்றனர் . மலையினமக்கள கனியல் , பெருஞ் 
சாணி , பேச்சிப்பாறை , வெளளாம்பி , கூவைக்கல் , 
ஐந்துகாணி ஆகிய பகுதிகளில் வாழ்கின்றனர் .நாடார் 
கள் இந்துக்களாகவும் கிறித்தவர்களாகவும் உள்ள 
னர் . மீனபிடிக்கும் தொழில் செய்யும் பரதவர் 
களிலும் கிறித்தவ சமயத்தைச் சார்ந்துள்ள பரத 
வர்கள் வாழ்கின்றனர் . தாழ்த்தப்பட்ட இனமக்க 

இங்குள்ளனர் . இம்மாவட்டத்தின் மக்கள 
தொகை 1,423,399 . ( 1981 ) . 


வேளாண்மை : வேளாண்மையில் சிறந்து விளங் 
கும் இம்மாவட்டத்தில் நெல் சோளம் , உளுந்து , 
மரவளளிக் கிழங்கு , மா , பலா , வாழை , முந்திரி , 
இரப்பர் , தென்னை , பனை , தேயிலை , காபி , மிளகு , 
பாக்கு , புகையிலை , கரும்பு , பருத்தி 

போன்றவை 
பயிரிடப்படுகின்றன . நெல் உற்பத்தியில் இம்மாவட் 
டத்திலுள்ள நாஞ்சில் பகுதி சிறந்து விளங்குகிறது .. 
பொட்டல் பலா , சூரங்குடி 

இவை பழவகை 
களில் புகழ் பெற்றவை . காய்கறிகளும் இம்மாவட் 
டத்தில் பயிரிடப்படுகின்றன . இம்மாவட்டம் இரப்பர் 
மரங்களுக்கு ஏற்ற மண்வளத்தைப் பெற்றுள்ளது . 
பால்குளம் , மகேந்திரகிரி , அசம்புமலை காரிமணி , 
பாலமூர் , வேளிமலை , முககம்பாலா , குதிரைக்குடி , 
நியூகம்பாடி , வைகுண்டம் , தேவகிரி , மாரிதி 
ஆகிய இடங்களில் . இரப்பர்த தோட்டங்கள உள 
ளன . கடற்கரைப் பகுதிகளில் தேய்காய் பயிரிடப்படு 
கின்றது . தோவாளை கலகுளம் , வட்டங்களில் 
தேயிலைப் பயிராகிறது . விளவங்கோட்டுப் பகுதி மிள 
கிற்குப் புகழ் பெற்றது . கால்நடைகளும தற்காலத்தில 
பெருகியுள்ளன . இம்மாவட்டத்தின் காடுகளில் விலங்கு 
கள் பல காணப்படுகின்றன . வேளாண்மைக்கு ஏற்ற 
பாசனத் திட்டங்கள் செயற்பட்டு வருகின்றன . 
பாணடியன் அணை , பெருஞ்சாணி அணை , கோதை 
யாறு அணை போன்ற அணைகள இம்மாவட்டத்தில 


மா 


ளும் 


போக்குவரத்து : அரசுப் பேருந்துகளும் தனியார் 
பேருந்துகளும் இம் மாவட்டத்தில் சாலைப் போக்கு 
வரத்தைக் கவனித்து வருகின்றன . நாகர் கோயிலில் 
இருந்து தமிழகத்தின் பலவேறு பகுதிகளுக்கும் 
பேருந்து வசதி உள்ளது . தமிழ் நாடு அரசுபேருந்துத் 
தொழிற்கூடம் ஒன்று நாகர்கோயிலுக்கு அருகே 
உள்ளது கேரள அரசாங்கமும் பேரு நதுகளை இம் 
மாவட்டத்தில் செயற்படுத்தியுள்ளது .. 

நேசமணிப் 
போக்குவரத்துக கழகம் இம்மாவட்டத்தின் அரசு 
நிறுவனமாகும் . இம்மாவட்டத்தில் இரண்டு தேசிய 
நெடுஞ்சாலைகள் உள்ளன . கன்னியாகுமரி - திருவனந்த 
புரம் இருப்புப்பாதையும் கன்னியாகுமரி திருநெல 
வேலி சந்திப்பு இருப்புப்பாதையும் இம்மாவட்டத் 
தில் உள்ளன . நாகர்கோயில் சந்திப்பு மையமாகும் . 
இம்மாவட்டத்தில் விமான வழித்தடம் இல்லை . 
எனினும் திருவனந்தபுரம் விமான தளம் இம்மாவட் 
டத்தின் அருகில் உளளது . படகுப் போக்குவரத்து 
கன்னியாகுமரியில் நடைபெறுகினறன . 


உளளன . 


கனிப்பொருள்கள் : மாவட்டத்தின் கடற்கரைப் 
பகுதி மணலில் உலோகக் கலப்புள்ள மணல் காணப் 
படுகினறது . இல்மனைட் என்னும் கனிப்பொருளும் 
கரும் பொனமம ( Titanium ) , மணல் , சுண்ணாம்பு 
போன்ற பொருள்களும் இம்மாவட்டத்தில் கிடைக்கின 
றன . 


தொழில்கள் : வேளாண்மையே முதன்மைத் 
தொழிலாக உள்ள இம் மாவட்டம் தோட்டத் 
தொழில்களையும் கடல சார்ந்த தொழிலகளையும் 
கொண்டுவிளங்குகிறது . மீனபிடித்தல் , உப்பு உற்பத்தி 
இரப்பர்த்தொழில் , கயிறு திரித்தல , பனைத்தொழில் 
எண்ணெய் ஆட்டுதல் போன்ற தொழில்களசிறந்து 
விளங்குகின்றன . இரப்பர் உற்பத்தியில் இம் மாவட்டம் 
முதன்மை பெற்று விளங்குகிறது . குளச்சல் , தேங் 
காய்ப்பட்டினம் , மணக்குடி , கோவளம் , இலீபுரம் , 
மார்த்தாணடம் போன்ற சிறிய துறைமுகங்கள 


நகரங்கள் : இம்மாவட்டத்தின் தலைநகரமான 
நாகர்கோயில் , திருநெல்வேலியிலிருந்து 80 கி.மீ. 
தொலைவிலும் கன்னியாகுமரியிலிருந்து 20 கி.மீ. 
தொலைவிலும் அமைந்துள்ளது . இந்நகரம் கோட் 
டாறு என்று முன்பு கூறப்பட்டது . கிறித்தவத் 
தேவாலயங்களையும் கல்விக் கூடங்களையும் 
நகரம் பெற்றுள்ளது . இது ஒரு வணிக நகரமாகவும் 
அரச அலுவலகங்கள் நிறைந்த நகரமாகவும் உள்ளது . 
கன்னியாகுமரி ஒரு சுற்றுலாத் தலமாகும் . இங்கு 
ஆதவன் 

தோன்றுவதையும் மறைவதையும் காணச் 


1 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


839 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


சுற்றுலாப் பயணிகள் பெருமளவில் வருகின்றனர் . 
கன்னியாகுமரிக்கு அருகில உள்ள 

பாறைக்கு கிபி 
1892 - ஆம் ஆண்டு விவேகானந்தர் வருகை புரிந்தார் . 
காந்தியடிகள் நினைவாகக் கடலோரத்தில் காநதி 
மண்டபம் ஒன்று உள்ளது . விவேகானந்தர் பாறை 
நினைவுச் சின்னமும் , கன்னியாகுமரிக் கோயிலும் குமரி 
முனையில் உள்ளன . இந்நகரங்களைத் தவிர அகத்தீசு 
வரம் , அழகிய பாணடிபுரம் , ஆரல்வாய்மொழி , 
டலாக்குடி , சூளுர் , குளச்சல் , குழித்துறை , கொலலங் 
கோடு , கோட்டாறு , தக்கலை , தோவாளை , தேங் 
காய்ப்பட்டினம் , புத்தேரி , பூதப்பாண்டி , மார்த் 
தாணடம் , முட்டம் , மருங்கூர் , சுசீந்திரம் 

போன்ற 
ஊர்களும் இம்மாவட்டத்தில் உள்ளன . 


திய ஒன்றியத்துடன் இது இணைக்கப்பட்டது . ஐக் 
கியப் பகுதியின் உறுப்புப் பகுதியாகவிளங்கிய இது 
திருவிதாங்கூர் அரசருக்கு அரசப் பிரமுகர் பதவி 
அளித்தது . தமிழ் பேசும் மக்களும் மலையாளம் 
பேசும் மக்களும் இப்பகுதியில இருந்தனர் . மொழி 
வழி மாநிலம் உருவாக்கம் பெறுவதற்கு முன்பே 
திருவிதாங்கூர்த் தமிழரியககம் 1945 - இலிருத்து 
1955 - ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து போராட்டங் 
கள நடத்தியது . அதன விளைவாக நாஞ்சில நாடும் 
அதனுடன் இணைந்த பிற தமிழ்ப் பகுதிகளும் கன் 
னியா குமரி மாவட்டம் என்னும் பெயரில் 1956 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டன . 


காமராசர் மாவட்டம் , பெருந்தலைவா பாரத 
ரத்னா காமராசர் பிறந்த ஊரான விருது நகரைத 
தலைமையகமாகக் கொண்டு , 

அவரது 

பெயரால 
யங்கிவரும் மாவட்டம் . இராமநாதபுரம மாவட் 
டத்திலிருந்து பிரித்துப் புதியதாக இது தோற்றுவிக்கப் 
பட்டது . 


எலலைகளாக 


. 


கி.மீ. 


நூல்களில் 


கல்வி : கன்னியாகுமரி மாவட்டம் கல்வி வளர்ச்சி 
யில் பெரிதும் முனனேற்றம் கண்ட மாவட்டமாகும் . 
கல்வியறிவில் இம்மாவட்டம் தமிழகத்தில் முதலிடம் 
பெற்ற மாவட்டமாக விளங்குகிறது . இம்மாவட்டத் 
தில் பல உயர் நிலை மேல்நிலைக் கலவிக்கூடங்களும் 
கல்லூரிகளும் உள்ளன . நாகர்கோவிலில் கிறித்தவக் 
கல்லூரி ஒன்று முதன் முதலில் தொடங்கப்பட்டது . 
இந்நகரத்தில் மேலும் பல கல்லூரிகள் 

உள்ளன 
மாவட்டத்தின் முக்கிய நகரங்களில் கல்லூரிகள் பல 
உள்ளன . ஆசிரியர் பயிற்சிக் கூடங்களும் தொழிற் 
கல்வி நிறுவனங்களும் இம்மாவட்டத்தில் உள்ளன . 

வரலாறு : இந்தியாவின் தென எல்லையாக விளங் 
கும் இம்மாவட்டம் பண்டைத் தமிழகத்தின 

தென் 
எல்லையாக விளங்கி வந்துள்ளது . சங்க 
இப்பகுதியின் சிறப்புக் கூறப்பட்டுள்ளது . முற்காலப் 
பாண்டியர்கள் இப்பகுதியை ஆண்டு வந்தனர் . பாண 
டியர் ஆட்சிக்குப்பின் இப்பகுதி மூன்றாகப் பிரிந்தது . 
கன்னியாகுமரியும் அதன் சுற்றுப்புறமும 
பகுதி புறத்தாய நாடு எனவும் , அகத்தீசுவரம் 
தோவாளைப்பகுதிகள் நாஞ்சில் நாடு எனவும் , கல் 
குளம் விளவங்கோடு பகுதி வேணாடு எனவும் பெயர் 
பெற்றன . வேணாட்டின் தலைநகர் பத்மனாபபுரம் 
ஆகும் . பின்னர் இது திருவனந்தபுரமானது . மார்த் 
தாண்டவர்மன் என்பவர் கி.பி. 1729 - இல் வேணாட் 
டில் அரசராகி அவர் தம் மரபினர் இருநூறு ஆண்டு 
கள இப்பகுதியில் ஆட்சி செலுத்தினர் . திருவிதாங் 
கூர்ச் சீமையின் கீழ் இப்பகுதி பல வளங்களைப் 
பெற்றது . 

கன்னியாகுமரியும் , நாஞ்சில் நாடும் பல 
வேறு வளங்களைப் பெற்றிருந்தமையால் இவை 
அடிக்கடி பாண்டியர் , பிற்காலச் சோழர் , நாயககர் , 
திப்புசுல்தான் போன்றோரின் படையெடுப்புகளுக்கு 
உள்ளாகின . திருவிதாங்கூர் அரசர் ஆட்சியின்கீழ் 
விளங்கிய இம்மாவட்டம் இந்தியா சுதந்திரம் 
அடைந்தபின்னும் திருவிதாங்கூர் சமசுதானமாகத் 
தனித்தே நின்றது . இருப்பினும் அவ்வாண்டே இந் 


சோந்த 


எலலைகள் : இம்மாவட்டத்தின் 
வடக்கில் மதுரை மாவட்டமும் கிழக்கில் பசும்பொன 
முத்துராமலிங்கம் இராமநாதபுரம் மாவட்டங்களும் 
தெற்கில் திருநெல்வேலி மாவட்டமும் மேற்கில் 
கேரள மாநிலமும் அமைந்துள்ளன . மாவட்டத்தின் 
பரப்பளவு 4,222 சதுர 

இம்மாவட்டத்தின 
தலைநகரமாக விருதுநகர் செயற்பட்டு வருகின்றது 
காமராசர் மாவட்டம் ஆறு வட்டங்களாகப் பிரிககப 
பட்டுள்ளது . அவை அருப்புக் கோட்டை , திருச்சுழி , 
விருதுநகர் , சாத்தூர் , 

சிரீவில்லிபுத்தூா , 

இராச 
பாளையம் ஆகியன ஆகும் . 

நிலமும் தட்ப வெப்பமும் : கரும்பும் நெல்லும் 
வளருவதற்கான மணவளத்தையும் பருத்தி வளர் 
வதற்கான கரிசல நிலப்பகுதியையும் , மற்றும் சுண் 
ணாம்பு நிலப்பகுதியினையும் இம்மாவட்ட 
டம பெற் 
றுள்ளது . மேற்குத் தொடர்ச்சி மலை இமமாவட் 
டத்தில் பரவிக கிடக்கின்றது . வறட்சி மிகுந்துள்ள 
இம்மாவட்டத்தில் பல காட்டாறுகள ஓடுகின்றன . 
இம்மாவட்டத்தில வைப்பாறு , 

அருச்சுனாநதி , 
கௌசிக ஆறு , குண்டாறு , கிருதமால் ஆறு ஆகிய 
ஆறுகள் ஓடுகின்றன . இவ்வாறுகள மழைக்காலத்தில் 
தான் நீரினைப் பெறும் . இம்மாவட்டத்தில் ஆண்டிற் 
குச் சராசரி 987 மி.மீ. மழை பெய்கின்றது . 


/ 


- 


| 


வேளாண்மை : 

மழையை நம்பி வேளாணமைத் 
தொழில் நடைபெறும் மாவட்டங்களுள இதுவும் 
ஒன்று . 

ன்று . இம்மாவட்டத்தில் சிற்றூர்களின் குறுக்கே 
83 சிறு அணைகள கட்டப்பட்டுள்ளன . இம்மாவட் 
டத்தில் 2,11,428 எக்டேர் நிலப்பரப்பில வேளாண் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


840 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


பசும்பொன் 


" துரை மாவட்டம் 


விருதுந் 
ாேவில்லிபுத்தா 

திருக்கு 
காமராசாமாட் 

//// 
ருப்புக்கே 


சேத்து 


கோனம் 


225 தீப்பெட்டித் தொழிற்சாலைகள் உள்ளன . இங்கு 
ரண்டு இலட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலா 
ளர்கள் வேலை செய்கின்றனர் . இவ்வூரில் 175 - க்கும் 
மேற்பட்ட பட்டாசுத் தொழிற்சாலைகள் உள்ளன . 
இப்பட்டாசுகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி 
ஆகின்றன . இவ்வூரில் 200 - க்கும் மேற்பட்ட வண்ண 
அச்சுக் கூடங்கள் உள்ளன . இம்மாவட்டத்தில் உள்ள 
இராசபாளையத்தில் நூற்பு ஆலைகள் பல உள்ளன . 
பருத்தி அறைவை ஆலைகள் , பஞ்சு ஆலைகள் , பல 
உள்ளன . இரசாயனப் பொருள் உற்பத்திக் கூடமும் 
இவ்வூரில் உள்ளன . இம்மாவட்டத்தில் நெசவுத் 
தொழில் பரவலாக காணப்படுகின்றது . கைத்தறி நெசவு 
தொழிற்சாலைகள் பல அருப்புக்கோட்டையில் உள் 
ளன . மாவட்டத்தின் தலை நகரமான விருது நகர் 
ஒரு வாணிக நகரமாகும் . இங்கு எண்ணெய் ஆலை 
கள் 

உள்ளன . இம்மாவட்டத்தில் ஆலங் 
குளம் என்ற இடத்தில் அரசு சார்பில் சிமிண்டுத் 
தொழிற்சாலை ஒன்று உள்ளது . சிரீவில்லிபுத்தூர் 
அருகில் இரும்புப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற் 
சாலை ஒன்று உள்ளது . இம்மாவட்டத்தில் பட்டு நூல் 
உற்பத்தி சிறப்புற நடைபெறுகின்றது . பட்டு நூல் 
உற்பத்திச் சாலை ஒன்று சிரீவில்லிபுத்தூர் வட்டத் 
தில் உள்ளது . 


இராசபாவை 


mannaha 


சாத்தார் 


திருநெல்வேலி மாவட்டம் 


காமராசர் மாவட்டம் 


மைத் தொழில் நடைபெற்று வருகின்றது . நெல் , 
கரும்பு , பருத்தி , எண்ணெய்வித்துகள் , கம்பு , சோளம் , 
சூரியகாந்தி , மிளகாய் போன்றவை இம்மாவட்டத்தில் 
பயிரிடப்படும் பயிர்களாகும் . ஆற்றுப் பாசனத்தைத் 
தவிர்த்துக் கிணற்றுப் பாசனம் இம்மாவட்டத்தில் 
காணப்படுகின்றது . பல நீர்ப்பாசனத் திட்டங்கள் 
மூலமும் வேளாண்மை சிறக்க வழிவகை செய்யப் 
பட்டுள்ளது . மேற்குத் தொடர்ச்சிமலை பரவியுள்ள 
சிரீவில்லிபுத்தூர்ப் பகுதியில் பழப் பண்ணைகள் 
உள்ளன . இப்பண்ணைகளில் மா , கொய்யா கன்று 
கள் பயிர் செய்யப்பட்டுள்ளன . கால்நடைகள் மூலம் 
பால்வளமும் இம்மாவட்டத்தில் பெருகியுள்ளது . 


மக்கள் : இம்மாவட்டத்தின் மக்கள்தொகை 
1,340,907 ( 1981 ) .ஆண்கள் 669,772 ; பெண்கள் 671,135 . 
இம்மாவட்டத்தில் இந்து சமயத்தைச் சார்ந்த பல 

ன மக்களும் , கிறித்தவர்களும் , இசுலாமியர்களும் 
வாழ்கின்றனர் . ஆதிதிராவிடர்களும் பனியர்கள் 
என்ற இனத்தவரும் இம்மாவட்டத்தில் உள்ளனர் . 
இம்மாவட்டம் பல்வேறு அரசியல் தலைவர்களையும் 
புகழ்பெற்றவர்களையும் ஈன்றுள்ளது . இம்மாவட் 
டத்திலுள்ள விருதுநகரில் தான் காமராசர் பிறந்தார் . 
இம்மாவட்டத்தில் பெரியாழ்வார் , 

ஆண்டாள் , 
இரமணமகரிசி ஆகிய சமயப் பெரியோர்கள் தோன்றி 
னர் . தமிழகத்தின் முன்னாள் முதல்வரான திரு 
குமாரசாமி இராசா இம்மாவட்டத்தில் தான் பிறந் 
தார் . 


சிமிண்டுத் தொழில் வளர்ச்சிக்குத் தேவையான 
சுண்ணாம்புக்கல் இம்மாவட்டத்தில் பெருமளவில் 
கிடைக்கின்றது . 

தொழில்கள் : வேளாண்மைக்கு அடுத்த நிலையில் 
இம்மாவட்டத்தில் பல சிறு தொழில்கள் சிறப்புற 
அமைந்துள்ளன . இம்மாவட்டத்தில் சாத்தூர் வட் 
டத்தில் உள்ள சிவகாசி , வெப்பக்கோட்டை ஊர்களில் 
2500 - க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி , பட்டாசுத் 
தொழிற்சாலைகளும் , வண்ண அச்சுத் தொழிற் 
சாலைகளும் , மைநிரப்பி 

( Pen Nib ) தயா 
ரிப்பு நிறுவனங்களும் உள்ளன . உலகச் சந்தை 
யில் சிவகாசி பட்டாசுகள் முதலிடம் பெறுகின்றன . 
ஆசியாவிலேயே தீப்பெட்டி உற்பத்தியில் சிவகாசி 
முன்னணி வகிக்கிறது . இவ்வூரில் மட்டும் ஏறக்குறைய 


போக்குவரத்து : இம்மாவட்டத்தின் முக்கிய நகரங் 
களுக்கும் சிற்றூர்களுக்கும் சாலை வசதிகள் உள்ளன . 
தொடர்வண்டி இருப்புப்பாதைகள் மூலம் முக்கிய 
நகரங்கள் இணைக்கப்பட்டுள்ளன . அரசுப்பேருந்து 
களும் தனியார் 

பேருந்துகளும் சாலைப் போக்கு 
வரத்தை விரைவுபடுத்தி வருகின்றன . மாவட்டத்தின் 
தலைநகரமான விருதுநகரிலிருந்து பல்வேறு 

நகரங் 
களுக்குப் பேருந்து வசதிகள் உள்ளன . 
நகரங்கள் : மாவட்டத்தின் 

தலை நகரமான் 
விருது நகர் முக்கிய வாணிக நகரமாகும் . இங்கு எண் 


முள் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


841 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


யார் மாவட்டத்தையும் இது உள்ளடக்கி இருந்தது . 
நிருவாக வசதிக்காக இம் மாவட்டத்தின் கிழக்குப் 
பகுதி பெரியார் மாவட்டமாக உருவாக்கப்பட்டது 
மேற்குப் பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் என்னும் 
பெயராலேயே வழங்கி வருகின்றது . 


ணெய் உற்பத்தி ஆலைகள் பல உள்ளன . இந்நகரில் 
காமராசர் பிறந்த வீடு நினைவாலயமாக அமைக்கப் 
பட்டுள்ளது . இம்மாவட்டத்தில் பல தொழிற்சாலை 
நகரங்களும் முக்கிய நகரங்களாக உள்ளன . சிவகாசி , 
சாத்தூர் , அருப்புக்கோட்டை ,, இராசபாளையம் , 
சிரீவில்லிபுத்தூர் போன்ற நகரங்கள் அவற்றுள் 
குறிப்பிடத்தக்கவை . இம்மாவட்டத்தில் பரவியுள்ள 
மேற்குத் தொடர்ச்சி மலையின் அடிப்பகுதியில் உள்ள 
பிளவக்கல் அணை ஒரு சுற்றுலாத் தலமாகும் . இங்கு 
நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகள் வருகைபுரிகின்ற 
னர் . இங்கு நீச்சல்குளம் , விலங்குகள் சரணாலயம் , 
ஓய்வு விடுதி , மீன்காட்சியகம் போன்றவை உள்ளன 
விருதுநகரிலிருந்து இவ்வூர் 58 கி மீ . தொலைவில் 
உள்ளது . இம்மாவட்டத்தில் சிரீ ஆண்டாள பிறந்த 
ஊரான சிரீவில்லிபுத்தூர் புகழபெற்ற கோயில் 
உள்ள ஊராகும் . இவ்வூரில் உள்ள கோபுரமே தமிழக 
அரசின் சின்னமாக விளங்கி வருகின்றது . தமிழகத் 
தின் மிக உயர்ந்த கோபுரங்களுள் இது ஒன்றாகும் . 
இங்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் தேர்த் திரு 
விழா புகழ்பெற்றது . அருள்மிகு சீனிவாசப் பெருமாள 
திருத்தலம் இம்மாவட்டத்தின் புகழ்பெற்ற திருத்தல 
மாக விளங்குகின்றது . 


எல்லைகள் : நிலப்பகுதிகளையே இம் மாவட்டம் 
நான்கு பக்கங்களிலும் எல்லைகளாகக் கொண்டு 
விளங்கி வருகின்றது . இம்மாவட்டத்தின் வடக்கில 
நீலகிரி பெரியார் மாவட்டங்களும் , கிழக்கில பெரி 
யார் திருச்சிராப்பள்ளி அண்ணா மாவட்டங்களும் 
மேற்கில் கேரளமும் , எல்லைகளாக விளங்குகின்றன . 
இம்மாவட்டம் கோயம்புத்தூர் , பொள்ளாச்சி , உடு 
மலைப் பேட்டை , பல்லடம் அவினாசி ஆகிய வட்டங் 
களைக் கொண்டு 

விளங்குகிறது மாவட்டத்தின 
தலைநகரம் கோயம்புத்தூர் ஆகும் . இது தமிழ் 
நாட்டின் மூன்றாவது 

மாநகராட்சியாக விளங்கி 
வருகின்றது . மாவட்டத்தின் பரப்பளவு 7,469 . ச.கி.மீ 


tettai 


கல்வி : இம்மாவட்டத்தில் ஏழு கல்விச் சரகங்கள் 
செயற்பட்டு வருகின்றன . தொடக்கப்பள்ளிகளையும் . 
நடுநிலைப் பள்ளிகளையும் உயர் நிலைப்பள்ளிகளையும் 
இக்கல்விச் சரகங்கள் கவனித்து வருகின்றன . இதன் 
மேற்பார்வையில் 32 மேல் நிலைப் பள்ளிகள் இம்மா 
வட்டத்தில் உள்ளன . ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களும் 
இம்மாவட்டத்தில் இயங்கி வருகின்றன . இங்கு முக்கிய 
நகரங்களில் கல்லூரிகள் உள்ளன . ஆண்கள் கல்லூரிகள் 

பெண்கள் கல்லூரி இரண்டும் செயற்பட்டு 
வருகின்றன . இங்குத் தொழில் நுட்பக் கல்லூரி இரண் 
டும் தொழில் நுட்பப்பள்ளி 

ஒனறும் 

இயங்கி வரு 


ஆறும் , 


IL 


கின்றன . 


வரலாறு : இராமநாதபுர 

மாவட்டத்துடன் 
இணைந்து அதன் வரலாற்றையே கொண்டிருந்த 
இம்மாவட்டம் சமயப் பெரியார்களையும் அரசியல் 
பெருந் தலைவர்களையும் பெற்றுத்தந்த மாவட்ட 
மாகும் . நிருவாக வசதிக்காகவும் பெருந்தலைவரும் , 
முன்னாள் தமிழக முதலமைச்சருமான 
சரின் நினைவாக அவரது பெயரால் தமிழக 
புதியதாக இதைத் தோற்றுவித்தது . இம்மாவடத்தில் 
பல்வேறு ஆக்கப்பணிகள் வளர்ச்சியுற்று வருகின்றன. 


காமரா 


அரசு 


நிலமும் தட்பவெட்பமும் : கோயம்புத்தூர் மாவட் 
டத்தின் மேற்குப் பகுதி மேட்டுப்பாங்கான நிலத்தைக் 
கொண்டுள்ளது . கிழக்கே செல்லச் செல்ல நிலம் 
தாழ்ந்து காணப்படுகிறது . இம்மாவட்டத்தைச் சுற்றி 
மலைத்தொடர்கள் உள்ளன . மேற்குத் தொடாசசி 
மலை இம்மாவட்டத்தில் பரவியுள்ளது . இது கேரளா 
விற்கு எல்லையாகவும் அமைந்துள்ளது . 

வெள்ளியங் 
கிரி , போலுவான்பட்டி ஆனைமலை போன்ற பகுதி 
களில் இம்மலைத்தொடர் செல்கிறது . பொள்ளாச்சி 


கோயம்புத்தூர் மாவட்டம் : தமிழ் நாட்டின் 
தொழில் வளர்ச்சியடைந்த மாவட்டங்களுள் ஒன்று 
கோயம்புத்தூர் மாவட்டம் . முன்பு , இன்றைய பெரி 


தமிழநாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


842 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


கின்றன . 


வட்டத்தில் பாலக்காடு கணவாய் உள்ளது . இம்மா 
வட்டத்தில் நொய்யல் , பவானி, குந்தாறு , மோயாறு , 
அமராவதி , ஆழியாறு , சோழியாறு , பரம்பிக்குளம் , 
சாலக்குடி போன்ற ஆறுகள் ஓடுகின்றன . இம்மாவட் 
டம் பருத்தி விளைவதற்கேற்ற கரிசல் மணவளத்தைப் 
பெற்றுள்ளது . செம்மண் , கறுப்புமண வளததையும் 
பெற்றுள்ளது . மாவட்டத்தின் பெரும்பகுதிகளில் 
காடுகளும் உள்ளன . காடுகளில் பலவகை மரங்களும் , 
விலங்கினங்களும் உள்ளன . குறிப்பாக ஆனைமலைப் 
பகுதியில் யானைகள் மிகுதி சில இடங்களில் புலி 
களும் 

சிறுத்தைப்புலி , காட்டு ஓநாய் 
விலங்கினங்களும் 

இம்மாவட்டத்தின் 
காட்டுப் பகுதியில் உள்ளன . கோயம்புத்தூர் மாவட் 
டம் மிதமான வெப்பநிலையைக் கொண்டு விளங்கும் 
மாவட்டமாகும் . தென்மேற்குப் பருவக் காற்றாலும் 
வடகிழக்குப் பருவக்காற்றாலும் இம்மாவட்டம் 
மழையைப் பெறுகின்றது . சனவரி , பிப்ரவரி மாதங 
களில் மிகுந்த வெப்பமற்ற நல்ல தட்பவெப்பநிலையை 
இம்மாவட்டம் பெற்றுளளது . 


உற்பத்தி , புகையிலைத் தொழிற்சாலைகள் 
போன்றவை 

இம்மாவட்டத்தில் சிறந்து விளங்கு 

அமராவதியில் கரும்பு ஆலை உளளது . 
மரவிழைப்பட்டு ( Rayon ) என்னும் நூல் உற்பத்தித் 
தொழிற் சாலை தமிழநாட்டில் முதன் முதலில் 
கோயம்புத்தூரில் நிறுவப்பட்டது . பல்வகை மணிக் 
கற்கள உற்பத்தியும் வீட்டிற்குத் தேவையான 
இயந்திரப் பொருள்கள் உற்பத்தியும் இம்மாவட்டத் 
தில் சிறந்து விளங்கிவரும் தொழில்களாகும் . இவற 
றைத் தவிர பொத்தானகள் செய்யும் தொழிற 
சாலை , முகம் வழிக்கப்பயன்படும் அலகுகள ( Blade ) 
செய்யும் தொழிற்சாலை போன்றவைகளும் , 
முடைதல் , படுக்கை விரிப்புகள் தயாரித்தல் போன்ற 
தொழில்களும் இமமாட்டத்தில் நடைபெறுகின்றன . 


உளளன . 


போன்ற 


கூடை 


மக்கள : 

இம்மாவட்டத்தில் வேளாண்மைத் 
தொழில் செய்யும் வேளாளக்கவுண்டர் என்னும் மர 
பினர் மிகுதியாக வாழ்கின்றனர் . தெலுங்கு மொழி 
பேசும் கம்மா நாயுடு இனத்தவரும் , வன்னியரும் . 
ஒக்கலிகர் , வேட்டுவ கவுண்டர் , குறும்பக்கவுணடர் , 
இரெட்டியார் , மலைவேளாளர் , அந்தணர் , கனனட 
மொழி பேசும் அந்தணர் , கைக்கோளர் , ஆச்சாரி , 
தாழ்த்தப்பட்டோர் ஆகியோரும் வாழந்து வருகின் 
றனர் . மக்கள் தொகை , 3,060,184 . ( 1981 ) . 


வேளாண்மை : கோயம்புத்தூர் மாவட்டம் வணி 
கப்பயிர்களுக்குப் புகழ் பெற்றது . பருத்தி , எண்ணெய் 
வித்துகள , கரும்பு , 

நறுமணப் 

பொருள்கள் புகை 
யிலை , மஞ்சள் போன்றவை 

இம்மாவட்டத்தில் 
பயிரிடப்படுகின்றன . இவற்றுள் பருத்தி இமமாவட் 
டத்தில் பெருமளவு பயிரிடப்படுகிறது . இது இம்மா 
வட்டத்தில் பருத்தி ஆலைவளர் சசிக்குப் பெருமளவில் 
உதவி புரிந்து வருகின்றது . 

. உணவுப் பயிர்களான 
சோளம் , கமபு தானிய வகைகளும் இம்மாட்டத்தில் 
பயிரிடப்படுகின்றது . இம்மாவட்டம் கால நடை 
வளர்ப்பிலும் சிறந்த இடததை வகிக்கிறது . காங் 
கேயம் காளைகள் புகழ் பெற்றவை . உயர்ரக ஆவி 
னங்களும் மாவட்டப் பொருளாதார வளர்ச்சிக்குப் 
பெரிதும் உதவுகின்றன . ஆறுகளின் மூலமும் , கிணறு 
கள் , கால்வாய் மூலமும் நீர்ப்பாசன வசதி 

வசதி செய்யப் 
பட்டுள்ளது . 


கல்வி ; இம்மாட்டம் கல்வி வளர்ச்சியில் சிறப்புப் 
பெற்ற ஒரு மாவட்டமாக உள்ளது . கோயம்புத்தூரில 
வேளாணமைப பல்கலைக் கழகமும் , பாரதியார் பல 
கலைக் கழகமும் உள்ளன . 

கலலூரிகளும் , 
பொறியியல் சட்டக்கல்லூரிகளும் , தொழில் நுட்பக 
கல்லூரிகளும் , மேல் நிலை உயர் நிலைப் பளளிகளும் 
உள்ளன . தொடககப் பாடசாலைகளும் உயர் 
நிலைப் பள்ளிக கூடங்களும் மாவட்டத்தின் பலவேறு 
ஊர்களிலும் செயற்படுகின்றன . கோயம்புத்தூரில் பல 
பெணகள கல்லூரிகள் உள்ளன . 


நல்ல 


கனிப்பொருள்கள் ; இம்மாவட்டத்தில் சுண்ணாம்பு , 
பல்வகை கற்கள , காககாய்ப்பொன் ( Mica ) , இரும்பு 
போன்றவை கிடைக்கும் கனிப் பொருள்களாகும் . 


போக்குவரத்து : இம்மாவட்டம் போக்குவரத் 
திற்கு ஏற்ற 

சாலைகளைப் பெற்றுள்ளது . 
தேசிய நெடுஞ்சாலைகளும் , மாநிலச சாலைகளும் , 
நகரச சாலைகளும் இமமாவட்டத்தில் 

சிறந்த 
முறையில் பராமரிக்கப்பட்டுள்ளன . சாலைப் போக்கு 
வரத்தைச் சிறந்த முறையில் சேரனபோககு 
வரத்துக்கழகம் என்னும் அரசு நிறுவனம நடத்தி 
வருகின்றது . தனியார் பேருந்துகளும் 

மாவட் 
டத்தில் இயங்குகின்றன . மாவட்டத் தலைநகரமான 
கோயம்புத்தூரில் இருந்து மாவட்டத்தின் 
நகரங் 
களுக்கும் சிற்றூர்கள பிற நகரங்களுக்கும் பேருந்துகள 
செல்கின்றன . இம்மாவட்டத்தில் 
அடுத்த நிலையில் பல்வகை உந்து வண்டிகள் மிகுதி 
யாகப் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது . மாவட்டத் 


தொழில்கள் : தொழில் வளர்ச்சியில் மிகச் சிறந்த 
இடத்தை இம்மாவட்டம் பெற்றுளளது . தெனனிந்தி 
யாவின் மான்செசுட்டர் என்று கோயம்புத்தூர் குறிப 
பிடப்படும் அளவிற்குப் பருத்தி ஆலைகள் 
மாவட்டத்தில் நிறைந்துளளன . மதுக்கரையில் 
சிமிண்ட்டுத் தொழிற்சாலை ஒன்று உள்ளது . மேட்டுப் 
பாளையம் , திருப்பூர் , கோயம்புத்தூர் போன்ற நகரங 
களில் ஆலைகள் மிகுதி . இயந்திரப் பொருளகள் , 
மின்சாரக் கருவிகள் உந்துவண்டிகள் , கண்ணாடி 


இம் 


1 


சென்னைக்கு 


தமிழ்நாட்டு ஆட்சிபிரிவுகள் 


843 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தலை 


தின் வழியாகக் கேரளாவிற்குச் செலலும் 

அகல 
இருப்புப்பாதை செல்கிறது . கோயம்புத்தூர் , திருப்பூர் , 
சூலூர் போன்றவை குறிப்பிடத்தக்க இருப்புப்பாதை 
நிலையங்களாகும். இது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப் 
பாளையம் வழியாக நீலகிரி செல்லும் . மற்றொரு 
அகல இருப்புப் பாதை இம்மாவட்டத்தில் செல் 
கிறது . மீட்டர் அளவு இருப்புப்பாதை பொள்ளாச்சி 
வழியாக திண்டுக்கல் , மதுரை , பாலக்காடு 

ஆகிய 
பகுதிகளுக்குச் செல்கிறது . மாவட்டத்தின் தலைநகர 
மான கோயம்புத்தூரில் வான்வழி நிலையம் ஒன்றும் 
இங்கிருந்து வானூர்திகள 

சென்னை , 
பெங்களூர் , கொச்சி , திருவனந்தபுரம் 

போன்ற 
நகரங்களுக்குச் செல்கின்றன , 

கோயம்புத்தூரில் 
வானொலி நிலையம் ஒன்று இயங்கி வருகின்றது . பல 
செய்தித் தாள்களும் மாவட்டத்தில் பிரசுரிக்கப் 
படுகின்றன . 


நூற்றாண்டில் கைப்பற்றினர் . அவர்களின் 
நகரம் இன்றைய தாராபுரத்தில் அமைந்திருநதது . 
அவர்களுக்குப்பின் கஙகர்களும் , சோழர்களும் பின் 
னர் மீண்டும் இராட்டிரகூடர்களும் இப்பகுதியை 
ஆண்டனர் . இராசஇராசசோழன் காலத்தில் 
பகுதி மீண்டும் சோழர்களின் ஆளுமைக்கு உட் 
பட்டுப்பாண்டியர் , ஒய்சாளர் , முகம்மதியர் , 

விசய 
நகரப் பேரரசு ஆகியோர் ஆட்சிக்கும் இடமாகியது .. 
இப்பகுதி கி.பி 16 - ஆம் நூற்றாண்டில் மதுரை 
நாயக்கர்களின் கீழ் வந்தது அவர்களை அடுத்து 
ஐதர் அலி , திப்புசுல்தான் ஆளுமையில் இப்பகுதி 
விளங்கிப் பின்னா ஆங்கிலேயர்களிடம் 

நாடு விடு 
தலை பெறும் வரை இருநததுவந்தது . ஆங்கிலேயர்கள 
காலத்தில் இம்மாவட்டம உருவாககப்பட்டது 
கோயம்புத்தூா மாவட்டத்திலிருந்து கி.பி 1801 - ஆம் 
ஆண்டு சேலம் பிரிக்கப்பட்டது . விடுதலை பெற்றபின் 
பல்வேறு 

மாற்றங்களைப் பெற்று இறுதியாகத் 
தனித்ததொரு மாவட்டமாக இனறு விளங்கி 


உள்ளது . 


* 


கிறது . 


வ.உ. 


இலக் 


சிதம்பரனார் மாவட்டம் இது தமிழநாட்டின் இரு 
பதாம் மாவட்டம் கப்பலோட்டிய தமிழர் 
சிதம்பரனார் நினைவாக இம்மாவட்டம் 1986 - ஆம 
ஆண்டு தமிழக அரசால் அமைக்கப்பட்டது . திருநெல் 
வேலி மாவட்டத்தை இருபிரிவுகளாகப்பிரித்து நிருவாக 
வசதிக்காவும் , வ உ.சியின நினைவாகவும் இழ்மாவட் 
டம் அமைக்கப்பட்டது இம்மாவட்டத்தின் தலைநக 
ரம் தூத்துக்குடி . 


நகரங்கள் : மாவட்டத்தின் தலைநகரமான 
கோயம்புத்தூர் நகரம் தொழிற்சாலைகள மிகுந்த 
நகரமாகும் . இது ஒரு வட்டத்தின் தலை நகரமாகவும் 
செயற்படுகிறது . இம்மாவட்டத்தில் உள்ள அவினாசி 
நகரம் வரலாற்றுச் சிறப்புமிகக நகரமாகும் . 
கியங்களில் திருப்புகலியூர் என்று கூறப்படும் இந் 
நகரத்தில் உள்ள சிவன் கோயிலில் அவினாசீசுவரா 
என்ற பெயருடன் சிவன் விளங்குகிறார் . இக்கோயி 
லின் சுவர்களில் பல கல்வெட்டுகள் உள்ளன . இந 
நகரம் தட்சிண காசி என்றும் கூறப்படுகிறது . இவ் 
வட்டத்தில் அன்னூர் , காரமடை , மொண்டிப்பாளை 
யம் , திருமுருகன் பூண்டி , சேவூர் போன்ற ஊர்கள் 
உள்ளன . 

இம்மாவட்டத்தில உள்ள மயிலேறிப் 
பாளையம் கோயம்புத்தூரில் இருந்து 18 கி.மீ , 
தொலைவில் உள்ளது . மருதமலை முருகன உறையும் 
தலமாகும் . பேரூர் என்னும் நகரம் கோயம்புத்தூரின் 
அருகில் உள்ள நகரமாகும் . இது மேல் சிதம்பரம் 
என்றும் கூறப்படும் . இங்குள்ள கோயில் 

கொங்கு 
நாட்டின் ஏழு சிவத் தலங்களுள் ஒன்றாகும் . சிங்க 
நல்லூர் , துடியலூர் , வெள்ளலூர் , தாராபுரம் , காங் 
கயம் , முத்தூர் , பாடியூர் , பாளையங்கோட்டை , பல் 
லடம் , பொள்ளாச்சி , உடுமலைப்பேடடை முதலியன 
மாவட்டத்தில் உள்ள குறிப்பிடத்தக்க வாகளாகும் . 


சிரீவை 


எலலைகள் : இம்மாவட்டத்தின் வடக்கே இராம 
நாதபுரம் , காமராசர் மாவட்டங்களும் 

தற்கே 
கன்னியாகுமரி மாவட்ட மும் மேற்கே திருநெல்வேலி 
மாவட்டமும் கிழக்கே வங்காள விரிகுடாவும் எலலை 
களாக அமைந்துள்ளன . இம்மாவட்டத்தின் பரப் 
பளவு 4635.1 ச.கி.மீ. ஆகும் . இம்மாவட்டம் 7 வட்டங் 
களைக் கொண்டது . அவை தூத்துக்குடி , 
குண்டம் , திருசெந்தூர் , சாத்தானகுளம் , கோவில 
பட்டி , ஓட்டப்பிடாரம் , விளாத்திகுளம் ஆகியவை 
யாகும் . 

நிலமும் தட்பவெப்பமும் : இம்மாவட்டம் தமிழ் 
நாட்டின் கடலோர மாவட்டமாகும் . இம்மாவட்டம் 
தனியாகப் பிரிக்கப் படுவதற்கு முன்பே தமிழ் இலக்கி 
யங்களில் குறிப்பிடப்படுகின்ற மருதம் முல்லை நெய் 
தல் பாலை 

ஆகிய 

ஐவகைச் சிறப்புகளையும் 
பெற்றிருக்கிறது . இம்மாவட்டத்தின் மேற்கு எல்லை 
யில் மேற்குத் தொடர்ச்சிமலை செல்கிறது . இம்மா 
வட்டத்தில் மலைகள் 

குறைவு . திருச்செந்தூர் , 
சிரீவைகுண்டம் ஆகிய பகுதிகளில் தேர் எனப்படும் 
மணற்குன்றுகள் காணப்படுகினறன . இத்தேர்கள் 


உள்ளன . 


கால 


வரலாறு : கொங்கு நாட்டின் ஒரு - பகுதியாக 
விளங்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் நீண்டதொரு 
வரலாற்றை உடையது.இம்மாவட்டத்தில தொன்மைக் 

வரலாற்றுச் சின்னங்கள் 
பெருங்கற்காலச் சின்னங்கள் மிகுதியாக மாவட்டம் 
முழுவதும் பரவலாகக் காணப்படுகிறது . சங்ககாலத் 
தில் இப்பகுதி சேரர்களின் ஆட்சியின் கீழ் இயங்கி 
வந்தது . இராட்டிரகூடர் இப்பகுதியை கி.பி. 5 - ஆம் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


844 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


A 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


845 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


846 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


847 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


4 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


848 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


காமராசர் 

மாவட்டம் 


பசுமபொன் 
மாவட்டம் 


கோவில்பட 


விளாத்திக்குளம் 


ஏலக் 


சிதம்பரனார் மாவட்ட 


மிளகாய் போன்ற வணிகப் பயிர்கள பெரிதும உற் 
பத்தியாகின்றன . இந்தியாவிலேயே மிக அதிக அளவு 
பருத்தி விளையும் பகுதியாகக் 

கோவில்பட்டி 
விளங்குகின்றது . திருச்செந்தூர்ப்பகுதியில் முந்திரியும் , 
மணிமுத்தாறு அணைக்கட்டுக்கு அப்பால் உள்ள 
மலைப்பகுதியில் தேயிலை , காப்பி , இரப்பர் , 
காய் ஆகியவையும் விளைகின்றன . மற்றும் சோளம் , 
உளுந்து , வெங்காயம் போன்றனவும் பயிரிடப்படு 
கின்றன . இம்மாவட்டம் பதநீர் உற்பத்தியில் சிறந்து 
விளங்குகிறது . மாவட்டத்தின் கடற்கரைப் பகுதியில் 
பனை மரங்கள் மிகுதி . இதனால் பனையிலிருந்து 
வெல்லக்கட்டி , உற்பத்தியும் கருப்புக்கட்டி உற்பத்தி 
யும் உடன்குடி , குலசேகரப்பட்டணம் , திசையன்விளை 
ஆகிய ஊர்களில் நடைபெறுகின்றன . வேளாணமை 
சிறக்க ஆறுகளின் குறுக்கே அணைகள் கட்டப்பட் 
டுள்ளன . இம்மாவட்டத்தில் சிரீவைகுண்டம் , மணி 
முத்தாறு அணையில் இருந்து நீர் பெறப்படுகிறது . 


பபிடாரம 


- 


தூத்துக்குடி 


திருநெல்வேலி 
மாவட்டம் 


சிரீவைகுண்டம் 


மன்னார் 
விரிகுடா 


திருச்செந்தூர் 


சாத்தான்குளம் 


களிப்பொருள் : கனிக்கல் ( Gypsum ) , மணல் , 
காரீயகம் ( Graphnite ) , எரியகி (Phosphate ) போன்ற 
தாதுப் பொருள்கள் இங்குக்கிடைக்கின்றன . 


கால 


விளங்கி வரு 


சிரீவை 


குணடம் 


தோற்றம் , உயரம் ஆகியவற்றில் வேறுபாடுகள் 
கொண்டவை . இவ்வகைத் தேர்களைத் தமிழ்நாட் 
டின் பிற பகுதிகளில் காண இயலாது . இத்தேர்ப் பகுதி 
களில் வரலாற்றுக்கு முற்பட்ட 

மனிதனின் 
நுண்ணிய கற்கருவிகள் பல தொல்லியல் அறிஞர் 
களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . பருத்தி விளையக் 
கூடிய கரிசல் நிலத்தை இம்மாவட்டம் பெற்றுத் 
திகழ்கிறது . இம்மாவட்டத்தில் காடுகள் குறைவு . 
இம்மாவட்டத்தில் கோவில்பட்டி வட்டத்தில் மழை 
மிகக் குறைவு . தூத்துக்குடியில் ஆண்டிற்கு 625 மி.மீ 
மழையும் சாத்தான் குளத்தில் 

ஆண்டிற்கு 
700 மி.மீ. மழையும் பெய்கிறது . பிற வட்டங்களில் 
குறைந்த அளவே மழை பெய்கிறது . இம்மாவட்டத்தில 
உற்பத்தியாகும் ஆறுகள் இல்லையெனினும் இம்மா 
வட்டத்தின் வழியாகப் பாய்ந்து கடலில் கலக்கும் 
ஆறுகள் பல உள்ளன . அவற்றுள் முதன்மையானது 
தாமிரபரணி ஆகும் . இவ்வாற்றால் சிரீவைகுண்டம் , 
திருச்செந்தூர் ஆகிய பகுதிகள் வளத்தினைப் பெறு 
கின்றன . இவ்வாற்றை அடுத்து மணிமுத்தாறு , சம்பு 
நதி , கருணை ஆறு , 

பச்சை 

ஆறு , சிற்றாறு , 
கோதண்டராமநதி , நம்பியாறு , வைப்பாறு போன்ற 
ஆறுகளும் இம்மாவட்டத்தில் ஓடுகின்றன . இவ்வாறு 
களால் சிரீவைகுண்டம் , கோவில்பட்டி , விளாத்தி 
குளம் போன்ற வட்டங்கள் வளம் பெறுகின்றன . 


தொழில்கள் : இம்மாவட்டம் தொழில் வளர்ச்சி 
யில் பின் தங்கிய மாவட்டமாக இருந்துவருகிறது . 
இம்மாவட்டத்தில் முத்துக்குளித்தல் , மீன்பிடித்தல் . 
மட்பாண்டங்கள் செய்தல் , பாய்பின்னுதல் , உப்புக் 
காய்ச்சுதல் , கைத்தறி நெசவு ஆகியவை சிறப்பிடம் 
பெறும் வழிவழித் தொழில்களாக 
கின்றன . கோவில்பட்டி வட்டத்தில் 

தீப்பெட்டித் 
தொழில் பெருமளவில் பரவிவருகின்றது . 
கோயில்பட்டி வட்டங்களில் 

பருத்தி 
அரைக்கும் இயந்திரங்களும் இயங்கி 

வருகின்றன . 
பீடி சுற்றும் தொழிலில் இம்மாவட்டம் முனனேற்றம் 
கண்டுள்ளது கடலோரப் பகுதிகளில் மீனகள் பெரு 
மளவில் பிடிக்கப்பட்டு 

வெளிநாடுகளுக்கு ஏற்று 
மதியாகின்றன . இம்மாவட்டத்தில் பல 

ஆலைகள் 
உள்ளன . தூத்துக்குடி , கோவில்பட்டி - நாசரேத்து 
ஆகிய ஊர்களில் பருத்தி ஆலைகள் உள்ளன . தூத்துக் 
குடியில் பல வேதியியல தொழிற்சாலைகளும் 
யங்கி 
வருகின்றன . 


வேளாண்மை : இம்மாவட்டம் தாமிரபரணி எனப் 
படும் பொருனை ஆற்றின் வளத்தால் வேளாண்மை 
யில் சிறந்து விளங்குகின்றது . இம்மாவட்டத்தில் 
கோவில்பட்டி , சிரீவைகுண்டம் வட்டங்களில் பருத்தி , 


மக்கள் : இம்மாவட்டத்தில் அனைத்து மதத்தைச் 
சேர்ந்த மக்களும் வாழ்கின்றனர் . 

சைவப்பிள்ளை , 
கோட்டைப் பிள்ளை , பிராமணர் , இரெட்டியார் , 
நாடார் , கிறித்தவர் , இசுலாமியர் முதலியோர் இம் 
மாவட்டத்தில் வாழ்கின்றனர் . இவர்களைத் தவிரக் 
கடற்கரைப் பகுதிகளில் பரதவர்களும் இம்மாவட் 
டத்தில் உள்ளனர் . 

இம்மாவட்டத்தின் 
மக்கள் 
தொகை 1,350,581 ( 1981 ) . 


. 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


849 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


உடன்குடி , 


போக்குவரத்து : மாவட்டத்தின் தலைநகரமான 
தூத்துக்குடியிலிருந்து மாவட்டத்தின் பிற பகுதிகளுக் 
கும் நாட்டின் பிற நகரங்களுக்கும் சாலைகள் செல் 
கின்றன . இம்மாவட்டத்தில் தூத்துக்குடி - மதுரை 
சாலையும் , தூத்துக்குடி - திருச்செந்தூர் சாலையும் , 
தூத்துக்குடி- கன்னியாகுமரி சாலையும் முக்கிய நெடுஞ் 
சாலைகளாகும் . அரசுப் பேருந்துகளும் தனியார் 
பேருந்துகளும் மாவட்டத்தில் ஓடுகின்றன , இம்மா 
வட்டம் கடலோர மாவட்டம் ஆதலால் தூத்துக்குடித் 
துறைமுகம் மிகச் சிறந்த முறையில் செயற்படுகின்றது . 
வெளிநாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பிற பகுதிகளி 
லிருந்தும் பொருள்கள் ஏற்றுமதி இறக்குமதி 
செய்யப்படுகின்றன . கிழக்குக் கடற்கரைப்பகுதியில் 
சென்னைக்கு அடுத்து மிகப் பெரிய துறைமுகமாகத் 
தூத்துக்குடி விளங்குகின்றது . இலங்கையில் இருந்து 
வரும் கப்பல்கள் தூத்துக்குடியை அடைகின்றன . இம் 
மாவட்டத்தில் மணியாச்சி , தூத்துக்குடித் தொடர் 
வண்டிப்பாதை மிகக் குறைந்த தொலைவே போடப் 
பட்டுள்ளது . இமமாவட்டத்தில் , தூத்துக்குடி - மதுரை 
தூத்துக்குடி - உப்பளம் , தூத்துகுடி- கடற்கரை , மணி 
யாச்சி -திருநெல்வேலி , திருச்செந்தூர் - திருநெல்வேலி 
ஆகிய தொடர் வண்டிப் பாதைகள் செயற்பட்டு 
வருகின்றன . 


கோவில்பட்டிக்கு அடுத்த பெரிய ஊராகும் . எட்டைய 
புரம் வரலாற்றுச் சிறப்புடைய ஊராகும் . இம் 
மாவட்டத்தில் ஆற்றூர் , ஆலந்தலை , ஆறுமுகநேரி , 
ஆழ்வார் திருநகரி , ஆதிச்சநல்லூர் , ஆறுமுகமங்கலம் , 
அடைக்கலாபுரம் , இளம்புலனம் . ஈரால் , ஈராச்சி , 
ஏரல் , காயல் , 

குலசேகரப்பட்டினம் , 
கொற்கை , கயத்தாறு , ஒட்டப்பிடாரம் , சாயர்புரம் , 
திருச்செந்தூர் , விளாத்திகுளம் , பாஞ்சாலங்குறிச்சி , 
மணியாச்சி , நாசரேதது போன்ற முக்கிய நகரங்களும் 
உள்ளன . வற்றுள ஆதிச்சநல்லூர் , நாசரேத்து , 
சாயர்புரம் ஆகியவை தொலலியல் சிறப்புப் பெற்ற 
ஊர்களாகும் . காயல் , கொற்றை , குலசேகரப் பட்டி 
னம் போன்றவை பண்டைத் 

தமிழகத்தின் மிகச் 
சிறந்த துறைமுகப் பட்டணங்களாக விளங்கியவை . 
பாஞ்சாலங்குறிச்சி . மனியாச்சி , கயத்தாறு 

போன 
றவை ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில வரலாற்றுச 
சிறப்பிடம் பெற்றவை . கயத்தாறு என்னும் இடத் 
தில்தான் வீரபாண்டியக்கட்டபொம்மன் தூக்கிலிடப் 
பட்டான் . மனியாச்சி தொடர்வணடி நிலையத்தில் 
வாஞ்சி நாதன் எனபவர் ஆசுதுரை எனனும் ஆங்கி 
லேயரைச் சுட்டுக கொன்று வரலாற்றில் நீங்காத 
இடம் பெற்றார் . திருச்செந்தூர் தமிழ்நாட்டின் 
தலைசிறந்த முருகன் கோயில்களுள் ஒன்றாகும் . 
இக்கோயில் கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ளது . 
இவ்வூருக்கு நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகள் 
வருகை புரிகின்றனர் . இம்மாவட்டத்தில் 
கழுகு மலை , சிற்பச் சிறப்புப் பெற்ற இடம் ஆகும் . 
இங்குள்ள வெட்டுவான் கோயில் கட்டிடக்கலைக்குப் 
புகழ்பெற்றது . 


உளள 


நகரங்கள் 


முக்கிய நகரங்கள் : இம்மாவட்டத்தின் தலைநகர 
மான தூத்துக்குடி வரலாற்றுச் சிறப்பு பெற்ற நகர 
மாகும் . தமிழ்நாட்டின் வாயிலாக விளங்கும தூத்துக் 
குடி சிறந்த துறைமுகமாக வளர்ச்சி பெற்று வ 
வருகிறது . 
இத்துறைமுகப் பட்டினம் மதுரைக்குக் கிழக்கே 150 
கி.மீ. 

தொலைவில அமைந்துள்ளது . இந்நகரம் 
முத்துக்குளித்தலுக்குப் பெயர் 

பெற்ற 

நகரமாக 
விளங்கிவருகிறது . எனவே ,, வெளிநாட்டினர் பலர் 
இந்நகருக்கு வந்தனர் . இந்நகருக்கு கி.பி. 1532 - இல் 
போர்த்துக்கீசியர் வந்தனர் . பின்னா , தசசுக்காரர்கள 
கி.பி. 1658 - ஆம் ஆண்டு இதனைக் கைப்பற்றினர் , 
பிரஞ்சுக்காரர்கள , சப்பானியர் , ஆங்கிலேயர்கள் 
ஆகியோரும் இந்நகருக்கு வந்தனர் . ஆங்கிலேயர்களின 
மேலாண்மையில் இந்நகரம் பெருவளர்ச்சியடைந்தது . 
தூத்துக்குடி மேலூர் , கீழுர் எனனும் இருபிரிவு 
களைக் 

கொண்டது . தூத்துக்குடித் துறைமுகம் ஒரு 
இயற்கைத் துறைமுகம் ஆகும் . இது மன்னார் வளை 
குடா அருகில் அமைந்துள்ளது . இங்கு முத்துக்குளிக்கும் 
தொழில் செப்டம்பர் முதல் மே முடிய நடைபெறு 
கிறது . இம்மாவட்டத்தின் பிறிதொரு முக்கிய நகரம் 
கோவில்பட்டி ஆகும் . கோவில்பட்டி தூத்துக்குடி 
யிலிருந்து 32 கி.மீ. தொலைவில் உள்ளது . இந்நகரம் 
சிறந்த தொழில் நகரமாக விளங்கி வருகின்றது . 
எட்டப்பன் என்னும் குறுநில மன்னன் பெயரால் 
ஏற்படுத்தப்பட்ட எட்டையபுரம் என்னும் ஊர் 


கல்வி : இம்மாவட்டத்தில் படித்தவர்களின் 
எண்ணிக்கை 757 , 530 ( 1981 ) மாவட்டத்தின் முக்கிய 
நகரங்களில் கலைக் கல்லூரிகளும் , தொழிற் கலலூரி 
களும் , பொறியியல் கல்லூரி ஒன்றும் வேளாண்மைக் 
கல்லூரிகளும் உள்ளன . சிற்றூர்களிலும் 
லும் தொடக்கப்பள்ளிகளும் உயர் நிலைப் பள்ளிகளும் 
உள்ளன . இம்மாவட்டத்தின மீன் துறைக் 
ஒன்றும் செயற்பட்டு வருகின்றது . இம்மாவட்டம் 
கலைகளுக்கும் புகழ்பெற்றது . இசைக் கலைஞர்கள் 
பலர் இம்மாவட்டத்தில் வாழ்ந்தனர் . நையாண்டி 
மேளம் என்னும் கலை இம்மாவட்டத்தில் சிறந்து 
வளர்ந்துள்ளது வாய்ப்பாட்டு வில்லுப்பாட்டு போன்ற 
கலைகளும் இம்மாவட்டத்தில வளர்சசி 

பெற்று 
வருகின்றன . 


கல்லூரி 


வரலாறு : இம்மாவட்டம் பண்டைக் காலத்தில் 
இருந்து பல்வேறு அரசு மரபுகளின் ஆட்சிக்குட்பட்டி 
ருந்தது . சங்க காலத்தில் பாண்டியரின் ஆட்சிக்குட் 
பட்டு இருந்த இம்மாவட்டம் அவர்களுக்கு முன்பு 
நாகர்கள் எனப்படும் வீர உணர்வுமிக்க மரபினரின் 


வா . சு . 9- 54 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


850 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


எனப் 


எல்லைகள் : செங்கற்பட்டு மாவட்டம் வடக்கில் 
ஆந்திர மாநிலத்தையும் , தெற்கில் தென்னார்க்காடு 
மாவட்டத்தையும் , கிழக்கில் வங்காளவிரிகுடா 
வையும் , மேற்கில் வடார்க்காடு , சித்தூர் ( ஆந்திரா ) 
மாவட்டங்களையும் எல்லைகளாகக் கொண்டுள்ளது . 
இம்மாவட்டத்தின் பரப்பளவு 8 , 171 சதுர கி.மீ. 
ஆகும் . இம்மாவட்டம் 8 வட்டங்களாக நிருவாக 
வசதிக்காகப் பிரிக்கப்பட்டுள்ளது . இவை மதுராந் 
தகம் , செங்கற்பட்டு , காஞ்சிபுரம் , சைதாப்பேட்டை , 
சிரீபெரும் புதூர் , திருவள்ளூர் , பொன்னேரி , திருத் 
தணிகை ஆகியவையாகும் . செங்கற்பட்டு மாவட்டத் 
தின் தலைநகரம் காஞ்சிபுரம் ஆகும் . 


ஆகதிரபிரதேசம் 


குமமிடிப்பூண்டி 


எணவரா 


திருத்தணி 


திருவாரூர் 


சிரிபெருமபுதா , 


ஆட்சியின் கீழ் இருந்தது . பாண்டியர்களின் காலத்தில் 
இரண்டாவது தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் 
கொற்கை விளங்கி வந்தது . நாயக்கர் ஆட்சிக் காலத் 
தில் பல பாளையங்களாகப்பிரிக்கப்பட்டது . அவற்றைக் 
கண்காணித்தவர்கள் பாளையக்காரர்கள் 
பட்டனர் . இம்மாவட்டத்தில் கி.பி .18 - ஆம் நூற்றாண் 
டில் நவாபுகளின் ஆட்சி ஏற்பட்டது . இருப்பினும் அவர் 
களின் மேலாண்மையின்கீழ் நாயக்கர் வழிவந்தோர் 
ஆட்சியைக் கண்காணித்தனர் . பின்னர்ப் போர்ச்சுக் 
கீசியர் , தசசுக்காரர்கள் தூத்துக்குடியில் தங்களின் 
ஆளுமையைச் செலுத்தினர் . அக்காலத்தில் பாளை 
யக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்களுடன் தொடர்பு 
கொண்டு ஆங்கிலேய மேலாணமையை எதிர்க்கத் 
தொடங்கினர் . ஆங்கிலேயர்கள் திருநெல்வேலியைக் 
கைப்பற்றியதைப் பாளையக்காரர்கள் கலகம் செய்து 
முறியடிக்க முயன்றனர் . இவர்களுக்குச் சந்தாசாகிபு 
படைகளைக் கொடுத்து உதவினார் . திருவிதாங்கூர் 
மன்னரும் பாளையக்காரர்களுக்குப் பேருதவி புரிந் 
தார் . இருப்பினும் கி.பி. 1764 - ஆம் ஆண்டு பாளையங் 
கோட்டையை 

ஆங்கிலேயர்கள கைப்பற்றினர் . 
ஆங்கிலேயர்களுக்குக் கப்பம் செலுத்தப்பல முறை 
பாளையக்காரர்கள மறுத்துக் கலகம் செய்தனர் . 
இக்கால கட்டத்தில் ஆங்கிலேயருக்குக் கட்ட 
பொம்மனின் வீரம் ஒரு பெரும் இக்கட்டாக அமைந் 
தது . கட்டபொம்மனைச் சாக்சன் என்னும் ஆங்கில 
ஆட்சியர் அழைத்துப் பேச்சுவார்த்தை நடத்தினார் . 
அந்நேரத்தில் ஏற்பட்ட சில குழப்ப நிலை 
யக்காரர்கள் கட்டபொம்மனுடன் நட்புறவை முறி 
யடிக்கச் செய்தது . இறுதியில் கட்டபொம்மன் கயத் 
தாறு என்னுமிடத்தில் தூக்கிலிடப்பட்டான் . இம் 
மாவட்டம் முழுமையும் பின்னர் ஆங்கிலேயரின் கீழ் 
வந்தது . இம்மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டமாக 
1910 - ஆம் ஆண்டு சீரமைக்கப்பட்டது . இவ்வாண்டி 
லேயே இராமநாதபுரம் மாவட்டம் உண்டாக்கப்பட் 
டது . திருநெல்வேலி மாவட்டத்தின் வடபகுதியில் 
இருந்த சாத்தூர் , சிரீவில்லிபுத்தூர் வட்டங்கள் இராம 
நாதபுரம் மாவட்டத்தில் சேர்க்கப்பட்டன . கன்னியா 
குமரி 1956 -ஆம் ஆண்டு தமிழகத்துடன் இணைந்த 
பொழுது செங்கோட்டையும் அதனைச் சார்நத 
சிற்றூர்களும் நெலலை மாவட்டத்தில் இணைந்தன . 
இறுதியாக 1986 - ஆம் ஆண்டு 

திருநெலவேலி 
மாவட்டம் இரண்டு பிரிவாகப் பிரிக்கப்பட்டுத் திரு 
நெல்வேலி , கட்டபொம்மன மாவட்டம் என்றும் 
சிதம்பரனார் மாவட்டம் என்றும் பெயரிடப்பெற்றன . 


செங்கற்பட்டு 

தாமபரம் 
காருசிபுரம் , 

மாவட்டம் 


அடாக்காடு 


மாமல்லபுரம் 


பாளை 


மதுராந்தகம 


வங்காள 
விரிகுட 


தெனனாககாடு 


| 


செங்கற்பட்டு மாவட்டம் . 


நிலமும் தட்பவெப்பமும் : வேளாண்மைக்கு உகந்த 
நில அமைப்பைப் பெற்றுள்ள இம்மாவட்டத்தின் 
கிழக்கில் கடற்கரை அமைந்துள்ளது . ஆங்காங்கே 
மேட்டுப் பாங்கான நிலங்களையும் , சிறு குன்றுகளை 
யும் பெற்று இம்மாவட்டம் திகழ்கிறது . வேளாண 
மைக்கேற்ப நீர்ப்பாசன வசதிகளையும் பெற்றுள்ளது . 
இம்மாவட்டத்தில் ஏரிகள் மிகுதியாக உள்ளமையால 
இது ஏரி மாவட்டம் என்ற பெயரையும் பெற் 
றுள்ளது . இங்கு ஆண்டிற்கு ஏறத்தாழ 1187 மி.மீ. 
மழை பெய்கிறது . பருவக் காற்றுகளால் இம்மா 
வட்டம் பெரிதும் மழையைப் பெறுகிறது . இங்குள்ள 
பாலாற்றுப் படுகை , விளைச்சலுக்கேற்ற 
நிலத்தைப் பெற்றுத் திகழ்கிறது . இம்மாவட்டத்தில் 
பல ஆறுகள் பாய்கின்றன . அவற்றுற் குறிப்பிடத் 
தக்கது பாலாறே ஆகும் . இது நந்திமலையில் தோன்றி 
இம்மாவட்டத்தில் 

புதுப் பட்டினத்திற்கருகில் 


விளை 


செங்கற்பட்டு மாவட்டம் தமிழ்நாட்டின் வடக்கு 
மாவட்டங்களுள் ஒன்று செங்கற்பட்டு , செங்கழு , 
நீர்ப்பட்டு என்ற சொல்லின் திரிபாகும் . பல் 
வளமும் பெற்ற இம்மாவட்டம் தமிழகத்தின் தலை 
நகரான சென்னைக்கு அருகிலுள்ளது . 


| 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


851 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


கடலில் கலக்கிறது . பாலாற்றைத் தவிர கோர்த்தலை 
யாறு , ஆரணியாறு , கூவம் , அடையாறு , 

வேகவதி , 
கம்பையாறு , கிளியாறு , கல்லாறு போன்ற சிறு ஆறு 
களும் பாய்கின்றன . பாலாற்றின் கரையில் 
பழமைமிக்க நகரங்களும் கோட்டைகளும் 

உள்ளன . 
இம்மாவட்டத்தில் செம்பரம்பாக்கம் ஏரி , உத்தர 
மேரூர் ஏரி , சோழவரம் ஏரி , புழல் ஏரி , மதுராந் 
தகம் ஏரி போன்ற ஏரிகள் உள்ளன . 


பொருள்கள் போன்றவை தயாரிக்கப்படுகின்றன . 
ஆவடியில் மைய அரசின் போர்த் 

தளவாடங்கள் 
தயாரிப்பு நிறுவனம் ஒன்றுள்ளது . குறிப்பாக இங்கு 
மிகுந்த சக்திவாயந்த இயங்கும் பீரங்கிப் படை வண்டி 
கள ( Tanks ) தயாரிக்கப்படுகினறன . எண்ணூரில் 
அனல் மின்னாக்க நிலையமும் , திருத்தணியில் நூற் 
பாலையும் , மாதவரத்தில் பால்பண்ணைத் 

தொழி 
லும் , குரோம்பேட்டையில் தோல் தொழிலகமும் 
உள்ளன . மணலியில் உரத் தொழிற்சாலை ஒன்று 
உள்ளது . கல்பாக்கத்தில் அணுமின நிலையம் ஒன்று 
நடுவண அரசின் பொறுபபில் இயங்கி வருகிறது . 
இப்பெருந் தொழில்களைத் தவிர இம்மாவட்டத் 
தில பல சிறு தொழில்களும் வளர்ச்சி பெற்று 
வருகின்றன . மகாபலிபுரத்தில் சிற்பங்கள் வடிக்கப் 
படுகின்றன . காஞ்சிபுரம் பட்டு , சுருட்டு உற்பத் 
திக்குப் பெயர் பெற்றது . நந்தம்பாக்கத்தில 

ஊசி 
மருந்து தயாரிப்பு ஆலை உள்ளது . இம்மாவட்டம் 
வீடுகள் கட்டும் செங்கல் அறுக்கும் தொழிலுக்கும் . 
நெசவுத் தொழிலுக்கும் பெயா பெற்று விளங்குகிறது 
இங்கு மேலும் பல சிறு தொழிற்சாலைகள் உள்ளன . 
மீன் பிடித்தல் , உப்பு விளைச்சல போனறவை 
கடற்கரைப் பகுதிகளில் நடைபெறுகினறன . 


உளளன . 


உளளனர் . 


இம்மாவட்டத்தில காடு வளர்ப்புத் திட்டம் 
சிறப்பாகச் செயற்பட்டு வருகிறது . காடுகளில் தைல 
மரங்கள் ( Eucalyptus ) , முந்திரி மரங்கள் ஆகியன 
வளர்க்கப்படுகின்றன . 

வேளாண்மை : நீர்வளம் மிக்க பல பகுதிகளைக் 
கொண்ட இம்மாவட்டத்தில் வேளாணமை சிறந்த 
தொழிலாக நடைபெறுகிறது . ஏரிகளும் , குன்றுகளும் 
ஆற்றுக் கால்வாய்களும் வேளாணமைக்குப் பயனபடு 
கின்றன . பூணடி என்னும் இடத்தில் நீர்த்தேக்கம் 
ஒன்றுள்ளது . இங்குப் பாசன ஆய்வு மையமும் செயற் 
பட்டு வருகிறது . இம்மாவட்டத்தில் 55,689 நீர்ப் 
பாசனக் கிணறுகளும் 63 கால்வாய்களும் 
இம்மாவட்டத்தில உழவுத்தொழிலில் ஏறத்தாழ 
10,000 மக்கள ஈடுபட்டுள்ளனர் . இம்மாவட்டத்தில 
நெல் , கேழவரகு , சோளம் , கம்பு , நிலக்கடலை 
போன்றவை பயிரிடப்படுகின்றன . நெல பயிரிடுதல 
மிகுதியாக நடைபெறுகின்றது . கடற்கரைப் பகுதி 
களில் தென்னையும் , பிற பகுதிகளில் மாந்தோட்டங் 
களும் காணப்படுகின்றன . இம்மாவட்டத்தில் கனிப் 
பொருள்கள் வளம் குறைவு . 

தொழில்கள் : இம்மாவட்டத்தின் அருகில் தமிழ 
கத்தின் தலைநகரம் இருப்பதால தொழிற்சாலைகள 
மிகுந்த அளவில் இங்குள்ளன . பல்வேறு நகரங்களுக் 
கும் எளிதாகச் செல்லக்கூடிய வகையில் இம்மாவட் 
டம் அமைந்துள்ளமையால தொழில்வளர்ச்சியில் பெரி 
தும் முன்னேறியுள்ளது . இந்தியாவிலுள்ள எண்ணெய்ச 
சுத்திகரிப்பு ஆலைகளில் ஒன்பதாவது எண்ணெய்ச் 
சுத்திகரிப்பு ஆலை இம் மாவட்டத்திலுள்ள மணலியில் 
தொடங்கப்பட்டுள்ளது . பெருங்களத்தூர் , எண்ணூர் 
ஆகிய இடங்களில் உந்துவண்டிகள் தயாரிப்புத் 
தொழிற்சாலையும் , வண்டிகளின் இயந்திரத் தயாரிப் 
பும் நடைபெற்று வருகின்றன . செனனையை அடுத்த 
பல்லாவரத்தில் மின் சாரச் சாதனங்கள் தயாரிக்கும் 
நிறுவனமும் , பிற சிறு தொழிற்சாலைகளும் உள்ளன . 
படாளம் என்னும் இடத்தில சர்ககரை ஆலையும் 
அம்பத்தூர் , எண்ணூர் , ஆவடி , பட்டாபிராம் , 
வண்டலூர் , மணலி ஆகிய இடங்களில் பல பெரிய 
தொழிற்சாலைகளும் உள்ளன . அம்பத்தூர் , கிணடி 
போன்றவை தொழிற்பேட்டை - நகரங்களாகும் . 
அம்பத்தூரில் இரு சக்கர வண்டிகள் , இயந்திரப் 


கவரை 


மக்கள் : இமமாவட்டத்தின் மக்கள் தொகை , 
3,616,508 ( 1981 ) . இங்குத் தமிழ்மொழி பேசும மககளும் 
தெலுங்கு மொழி 

பேசும் மக்களும் பரவலாக 
வன்னியர் , வேளாளர் , கம்மா , ரெட்டி , 
போன்ற 

சாதியினா வேளாணமையை 
முதன்மையாகக 

கொண்டு வாழ்கின்றனர் . 
தணி , பொனனேரி பகுதிகளில் தெலுங்கு மொழி 
பேசுவோர் மிகுதியாக வாழகினறனர் . இம்மாவட்டத் 
திலுள்ள தொணடை மணடலத் துளுவ வேளாளர் 
உயர் நிலையை அடைந்தும் , நிலக்கிழார்களாகவும் 
காணப்படுகின்றனா . நெசவுததொழில் புரியும் 
செங்குந்த மரபினரும் பபகுதியில் வாழ்ந்து வரு 
கின்றனர் 

இவர்களைத் தவிர அந்தணர் , செட்டி 
யார் , கிறித்தவர் , இசுலாமியர் 

ஆகியோரும் 
பரவலாகக் 

காணப்படுகின்றனர் . கடற்கரையோரப் 
பகுதிகளில் மீனவர்கள் வாழ்கின்றனர் . 
மாவட்டம் முன்னேறி வருகின்ற மாவட்டமாக 
விளங்குவதால் பெணகளும் ஆணகளுக்கு நிகராகப 
பலவே று அலுவலகங்களிலும் , தொழிற்கூடங்களிலும் 
பணிபுரிகின்றனர் . இம்மாவட்டத்தில் வெளி மாநிலங் 
களிலிருந்து குடியேறிய மக்களும வாழந்து வருகின் 
றனர் . இங்குச் சைவம் , வைணவம் முதலிய சமயங் 
கள் தழைத்தோங்கின. காஞ்சி காமகோடி பீடம் 
காஞ்சிபுரத்தில் உள்ளது . பல்வேறு அறிஞர்களையும் 
ம்மாவட்டம் ஈன்றுளளது . 


இம 


. 


வா . க . 9 - 54 அ 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


852 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


போக்குவரத்து இம்மாவட்டம் போக்குவரத்தில் 
தன்னிறைவுப் பெற்றுள்ளது 

இங்கு , 2880 கி.மீ. 
நீளத்திறகுச் சாலை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன 
இம்மாவட்டத்தின் வழியாகவே சென்னைக்குச் 
செல்ல வேண்டியுள்ளதால் சாலைப் பராமரிப்பு 
சிறந்த முறையிலுள்ளது .. சென்னை கல்கத்தா , 
சென்னை - பம்பாய் , சென்னை - பெங்களூர் , செனனை 
திண்டுக்கல் ஆகிய தேசிய நெடுஞ்சாலைகள இம் 
மாவட்டத்தின் வழியாகவே செலகின்றன . பட்டுக் 
கோட்டை அழகிரி போக்குவரத்துக் கழகம் , பல்லவன் 
போக்குவரத்துக் கழகம் 

ஆகியவை இம் 
மாவட்டத்தில் செயற்படும் அரசு நிறுவனப் போக்கு 
வரத்துக் கழகங்களாகும் . இம்மாவட்டம் அகலத் 
தொடர்வண்டிப் பாதை , குறுகிய தொடர்வண்டிப் 
பாதை ஆகியவற்றைப் பெற்றுத் திகழ்கிறது . இவ்விரு 
பாதைகளிலும் மினசாரத் தொடர்வண்டிகள செல் 
கின்றன . இருப்புப் பாதைகள் அமைந்துள்ள முக்கிய 
நகரங்கள் செங்கற்பட்டு , காஞ்சிபுரம் , வாலாசா 
பாத்து , திருவள்ளூா , கும்மிடிப்பூண்டி போனறவை 
யாகும் . சென்னை 

விமான நிலையம் இம் 
மாவட்டத்தில் உள்ள மீனம்பாக்கம் என்ற இடத்தில் 
அமைந்துள்ளது . இங்கிருந்து இந்தியாவின பிற 
பகுதிகளுக்கும் , உலகின் முக்கிய நாடுகளுக்கும் செல்ல 
முடியும் . 


1 


. 


உளளன . 


து 


சென்னை - விழுப்புரம் சாலையிலமைந்துள்ள தாம்பரம் , 
இந்திய விமானப்படைத் தளம் உள்ள ஊராகவும் , 
தொழில் வளர்ச்சி பெற்ற ஊராகவும் விளங்கி வருகிறது 
செனனையிலிருந்து மின்சாரத் தொடர் வணடிகள் 
இவ்வூருக்கு அடிக்கடி செல்கின்றன . இதனை 
அடுத்து வடக்கிலுள்ள பல்லாவரம் , 

பல்லவர் 
காலத்தில் சிறப்பு பெற்ற ஊராக இருந்தது . 
இங்குள்ள மலைமீது 

ஒரு குடைவரைக் கோயில் 
உள்ளது . இங்குத் தோல் பதனிடும் தொழிறசாலை 
களும் , இராணுவ இருப்பும் உள்ளன . செனனை 
பெங்களூர்ச்சாலையில் அமைந்துள்ள மற்றொரு ஊர் 
பூவிருந்தவல்லி என்பதாகும் . இங்கு ஆங்கிலேயரின் 
படைத்தளம் இருந்தது . இன்று இவ்வூா பூந்தமல்லி 
என்று கூறப்படுகிறது . இவ்வூரைச சுற்றி அழகிய 
வயல்வெளிகள் 

காஞ்சியிலிருந்து 13 கி.மீ. 
தொலைவில் வாலாசாபாதது என்னும் ஊர் உள்ளது . 

பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள ஊராகும் . 
இங்கு ஆங்கில இராணுவ அதிகாரிகள் பலர் வாழ்ந் 
தனர் . பலலாவரத்திறகு வெகு அருகில் உள்ள ஊர் 
பரங்கிமலை ஆகும் . இப்பகுதியில் கிறித்தவர்கள் 
மிகுதியாக வாழ்கினறனர் . புனித தாமசு என்பவர் 
இங்குத் தங்கி கிறித்துவ சமயத்தைப் பரப்பினார் . 
ஙகுள்ள குன்றின் மீது கிறித்துவத் தேவாலயம் 
உள்ளது இவ்வூரிலேயே புனித தாமசின கல்லறையும் 
உள்ளது . 

பரங்கிமலையை அடுத்துள்ள நந்தம் 
பாக்கத்தில் நடுவண 

அரசின் மருத்துவ அறுவை 
மருத்துவக் கருவிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை 

சென்னை - விழுப்புரம் சாலையில் அமைந 
துள்ள மதுராந்தகம் , மேலமருவத்தூர் போனற ஊர் 
களும் இம்மாவட்டத்தின் சிறப்பான ஊர்களேயாகும் ,. 
இங்குச சுற்றுலாப் பயணிகளைக் கவரும் வண்ணம் 
பல புகழ பெற்ற ஊர்கள் உள்ளன . முருகனின் ஆறு 

வீடுகளுள் ஒன்றான திருத்தணிகையும் இம் 
மாவட்டத்தில் 

இம்மாவட்டத்திலுள்ள 
திருக்கழுங்குன்றம் தொனமையான கோயில் உள்ள 
ஊராகும் . பல்லவர்களின் துறைமுக 

நகரமாக 
விளங்கிய கடற்கரைப் பட்டினம் , மாமல்லபுரம் ஆகும் . 
இங்கு நாளதோறும் வெளிநாட்டுப் பயணிகள் வரு 
கினறனர் . இங்குள்ள பல்லவாகளின சிற்பங்கள 
உலகப் புகழ்பெற்றவை . இம்மாவட்டத்தில் உள்ள 
திருவாலங்காடு , ஆடலவல் லானின் 

சபைகளுள் ஒன 
றான இரத்தின சபையைப் பெற்ற ஊராகும் . இம 
வட்டத்திலுள்ள வேடந்தாங்கல் , 

பறவைகளின் 
சரணாலயமாக உள்ளது . இம்மாவட்டத்தின் கடற் 
கரைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தங்கக கடற் 

( Golden Beach ) சுற்றுலாப் பயணிகளின் 
மனதைக் கவரும் பகுதியாகும் . 

கல்வி : இம்மாவட்டம் கல்வி வளம் பெற்ற 
சிறந்த மாவட்டமாக உள்ளது . இம்மாவட்டத்தில் 


உள்ளது . 


படை 


உள்ளது . 


நகரங்கள் : இம்மாவட்டத்தின தலை நகரம் 
காஞ்சிபுரம் ஆகும் . இது பழமையும் சிறப்பும் 
பெற்றது . பலலவர்கள தலைநகரமாக விளங்கியது ; 
வேகவதி ஆற்றின கரையில் அமைந்துள்ளது . காஞ்சி 
புரம் பட்டு , உலகப் புகழ்பெற்றது . இந்நகரம் சினன 
காஞ்சிபுரம் , பெரிய காஞ்சிபுரம் ஆகிய பிரிவுகளைக் 
கொண்டது . இங்குக் கோயில்கள் மிகுந்து 

காணப் 
படுகினறன . கருங்குழி என்னும் ஊர் 

செங்கற் 
பட்டுக்குத் தெற்கே 24 கி.மீ. தொலைவில் உள்ளது . 
இது கி.பி. 1825 - ஆம் ஆண்டு வரை இம்மாவட்டத்தின 
தலைநகரமாய் 

விளங்கி வந்தது . செங்கற்பட்டு 
தென் நகரங்களுக்குச் சென்னையிலிருந்து 
செல்லும் வழியில் அமைந்துள்ளது . இங்குள்ள 
ஆயிரங்கால் மண்டபச்சிற்பங்கள அழகு வாய்ந்தவை 
காஞ்சியிலிருந்து 27 கி.மீ. தொலைவில் அமைந்துள்ள 
உத்தரமேரூர் கல்வெட்டுச் சிறப்பும் , கோயிற்சிறப்பும் 
மிக்க ஊராகும் . திருப்பெரும்பு தூர் , சென்னை 
பெங்களூர் சாலையில் அமைந்துள்ள ஊர் . இவ் 
வூரில் தொழிற்சாலைகள பல உள்ளன . 

சதுரங்கப் 
பட்டினம் இம்மாவட்டத்தின் கடற்கரையில் அமைந் 
துளள ஊராகும் . இங்குத் தச்சுக்காராகள் கட்டிய 
கோட்டை உள்ளது . இப்பகுதியில் வாழை மரங்கள் 
மிகுதியாக உள்ளன . சேக்கிழார் பிறந்த ஊரான 
குன்றத்தூர் தொல்லியல் சிறப்புமிக்க 

ஊராகும் . 


நகரம் , 


மமா 


கரை 


TN 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


853 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


பல புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் உள்ளன . தாம் 
பரம் , காஞ்சிபுரம் , மீனம்பாக்கம் , பட்டாபிராம் 
போன்ற இடங்களில் கலைக் கல்லூரிகளும் , மதுராந் 
தகம் , திருப்பெரும்புதூர் ஆகிய இடங்களில் 
மொழிக் கல்லூரிகளும் உள்ளன . பல தொழிற்கல்விச் 
சலைகளும் இம்மாவட்டத்திலுள்ளன . மருத்துவக் 
கல்லூரி ஒன்று செங்கற்பட்டில் உள்ளது . மகாபலி 
புரத்தில் சிற்பக கல்லூரியும் , சைதாப்பேட்டையில் 
ஆசிரியப் பயிறசிக் கல்லூரியும் உள்ளன . 


வட 


11 


துடன 


கிய இம்மாவட்டம் ஆங்கிலேயாகளுக்குக் கி.பி. 1764 
இல் நிரந்தரமாக அளிக்கப்பட்டது இப்பகுதியை 
ஆங்கிலேயர்கள் 15 ஆண்டுகளுக்குக் குத்தகையாகப் 
பெற்றனர் . மைசூர் அரசர் திப்பு சுல்தான் இப்பகுதி 
யின்மீது இரு முறை போர் தொடுத்தார் . இப்பகு 
தியில வரி வசூல் பெறும் உரிமையையும் ஆங்கிலே 
யர் ஆர்க்காட்டு நவாப்பிடமிருந்து பெற்றனர் . இப 
பகுதியில் தச்சுக்காரர்களின ஆளுமையிலிருந்த பழ 
வேற்காடும் கி பி . 1825 - இல ஆங்கிலேயருக்குச் 
உரிமையானது . 

செங்கற்பட்டுப் பகுதியை ஆங்கிலேயர்கள பெற்ற 
பொழுது 

சததியவேடு , பழவேற்காடு பகுதிகள் 
தனித்திருந்தன . 

ஆாககாடு மாவட்டத்தில் 
இருந்த 
வருந்த சில பகுதிகள 
சில பகுதிகள செங்கற்பட்டு 

செங்கற்பட்டு மாவட்டத் 
இணைக்கப்பட்டன . தென்னார்க்காடு 
மாவட்டத்தின சில பகுதிகளும் இமமாவட்டத்துடன 
இணைந்தன . திருத்தணி பகுதி ஆந்திராவிடமிருந்து 
பெறப்பட்டது . இம்மாவட்டத்தின 
கி.பி 1960 - ஆம் ஆண்டுதான் வரையறுக்கப்பட்டது 

சென்னை மாவட்டம் தமிழகத்தின் தலை நகரமாக 
விளங்கும் சென்னையும் அதன சுற்றுப்புறப் பகுதி 
களும் செனனை மாவட்டமாக விளங்கிவருகின்றது . 
சென்னை மாநகர் அதனைச் சுற்றி உள்ள பல வட் 
டங்கள் இம்மாவட்டத்தில் அடங்கும் இந்தியாவின் 
பெருநகரங்களுள் நான்காவதாகச் சென்னை விளங்கி 
வருகிறது. 

எல்லைகள் ; செனனை மாவட்டத்தின தெற்கி 
லும் மேற்கிலும வடக்கிலும் செஙகற்பட்டு மாவட்டம் 


வரலாறு : செங்கற்பட்டு மாவட்டம் பழமை 
யும் , சிறப்பும் வாய்ந்த மாவட்டங்களுள ஒன்று . 
இம்மாவட்டத்தின் வடபகுதி வட்டமான திருவள் 
ளுர்ப் பகுதியில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தைச 
சார்ந்த பழங கற்கருவிகள பெருமளவில் கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளன . இது தொலலியல அறிஞாகளால 
செனனைத் தொழிற்கூடம் ( Madrs Industry ) என்று 
கூறப்படுகிறது . இம்மாவட்டத்தில் பலலாவரத்தில 
முதன் முதலாகப் புதிய கற்காலக ( Neoliths ) கைக் 
கோடரி கணடுபிடிக்கப்பட்டது . பெருங கற்காலச் 
சினனங்கள் ( Megaliths ) பல மாவட்டத்தின் பல்வேறு 
பகுதிகளில் காணப்படுகின்றன . இவற்றுள குறிப்பிடத் 
தக்கவை குன்றத்தூர் , அமிரதமங்கலம் , ஆனூர் 
ஆகிய இடங்களில் உள்ளவையாகும் . வரலாற்றுக் 
காலத்தில் இப்பகுதி தொண்டை நாடு எனப்பட்டது . 
தொண்டை மண்டலம் 24 கோட்டங்களாகப் பிரிக் 
கப்பட்டிருந்தது . இப்பகுதியில் பல்லவ அரசர் சிவ 
கந்தவர்மன் கி.பி. 4 - ஆம் நூற்றாணடின் தொடக் 
கத்தில் காஞ்சியைத் 

தலைநகரமாகக் 

கொண்டு 
ஆட்சி செயதார் . பல்லவ அரசர்களுள மகேந்திர 
வர்மன் , முதலாம் நரசிம்மவர்மன் , முதலாம் பரமே 
சுவரவர்மன் , இராசசிம்மன் , நந்திவர்மன் போன்ற 
அரசர்கள் மிகச்சிறந்த அரசர்களாவர் . அவர்களின் 
துறைமுக நகரமாக மாமல்லபுரம் விளங்கியது . பல்ல 
வர்களின் காலத்தில் இப்பகுதியில் அனைத்துச் 
சமயங்களும் தமிழ் , தெலுங்கு , வடமொழி ஆகிய 
னவும் , பல்வேறு கலைகளும் வளர்ச்சியடைந்தன . 
பல்லவர்கள் கட்டடக் கலைக்குப் பெரிதும் ஆதரவு 
நல்கினர் . பல்லவ மரபின் இறுதிக்காலத்தில் பாண்டி 
யர்களின் தலையீடு ஏற்பட்டது . இப்பகுதியில் சிறிது 
காலம் இராட்டிரகூடர் ஆட்சி ஏற்பட்டது . 


எல்லை 


- 


வேட்பாட் 


மணமாயை 


தேவகேன் 


நாட்டே 


கோட்ராபுரம் 


இப்பகுதியைப் பின்னர்ச் சோழர்களும் , காகதீ 
யாகளும் கைப்பற்றினா . கோல்கொணடா சுல்தான் 
கள் , தென்கிழக்கு இந்தியா முழுவதையும் கைப் 
பற்றிய போது செங்கற்பட்டுப் பகுதியும் அவர்கள் 

வந்தது . ஆங்கிலேயர்களுக்கும் பிரஞ்சுக் 
காரர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மேலாணமைப் 
போர்களால் இப்பகுதி பெரிதும் பாதிக்கப்பட்டது . 
ஆர்க்காட்டு நவாப்பிற்குட்பட்ட பகுதியாக விளங் 


கீழ் 


போபேக் 


சன்னை மாவட்டம் 


1 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


854 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


சூழ்ந்துள்ளது . 

இதன் கிழக்கெல்லையாக நீண்ட 
கடற்கரையைக் 

கொண்டு வங்காள 
விரிகுடா உள்ளது . இம்மாவட்டத்தின் பரப்பளவு 128 
ச.கி.மீ. ஆகும் . 


அழகிய 


நடுவண் 


பாக 


சென்னை மாவட்டத்தின் மேற்கு ,வடக்கு ,கிழக்குப் 
பகுதிகள செம்மண் நிலப் பகுதியினைக் கொண்டு 
விளங்குகின்றது இம்மாவட்டத்தின் தெற்கு , தென் 
மேற்கு எல்லையில் சிறு சிறு குன்றுகள் 

உள்ளன . 
உலகின் மிக அழகான கடற்கரைகளுள் இரண்டாவ 
தாகச் சென்னைக் கடற்கரை விளங்குகிறது . இம் 
மாவட்டத்தில் அடையாறு , கூவம் போன்ற ஆறுகள் 
பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றது . பககிங் 
காம் கால்வாய் இம்மாவட்டத்தில் வெட்டப்பட்டுள் 
ளது . ஆறுகளில் மழைக் காலங்களில் மட்டுமே நீர் 
பெருகி ஓடும் . சென்னை நகரின் கழிவு நீரே பெரும் 
பாலும் இவ்வாறுகளில் ஓடுகின்றன . கூவத்தைத் 
தூய்மைப்படுத்தும் திட்டத்தை அரசு செயற்படுத்தி 
வருகின்றது இம்மாவட்டத்திற்குக் குடிநீர் வழங்கப்பல் 
வேறு திட்டங்களை அரசு தீட்டி வருகின்றது . மழை 
பொய்க்கும் காலங்களில் இம்மாவட்டத்தில் வறட்சி 
மிகுதி . மழைக் காலங்களில் பெரு வெள்ளத்தால் பல 
தாழ்நில இடங்கள் அழிவதும் உண்டு 


ஒன்று கருநாடக ஆலை என்னும் பெயரில் தொடங் 
கப்பட்டது : இப்பொழுது இவை இரண்டும் இணைந்து 
பின்னி நிறுவனம் எனக் கூறப்படுகிறது . 
அரசின் தொலை அச்சடிப்பான் ( Tele Printers ) நிறு 
வனம் ஒன்று கிண்டியில் 

உள்ளது . 

தோல் ஆய்வு 
நிறுவனங்களும் , தோல் பொருள் விற்பனையும் இம் 
மாவட்டத்தில் சிறப்புற நடைபெறுகின்றது . தோலி 
னால் ஆன காலணிகளை வடிவமைக்க ஆய்வு நிறு 
வனம் ஒன்று அடையாறு தோல் ஆராய்ச்சி நிறுவ 
னத்தில் செயற்பட்டு வருகின்றது . சென்னை பேசின் 
பாலம் பகுதியில் அனல்மின் நிலையம் ஒன்று செயற் 
பட்டு வருகிறது . இது 1986 - இல் மூடப்பட்டது . கடற் 
கரைப் பகுதியில் மீன்பிடிக்கும் தொழில் மிகச் சிறப் 

இம் மாவட்டத்தில் நடைபெறுகின்றது . 
சென்னை தமிழகத்தின் தலைசிறந்த செயற்கைத் 
துறைமுகம் ஆகும் . இங்கிருத்து பல்வேறு நாடுகளுக 
குப் பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ; 
இறக்குமதியும் செய்யப்படுகின்றன. இத்துறைமுகம் 
கி.பி. 1890 இல் நிருமாணிக்கப்பட்டது . சென்னை 
மாவட்டத்தில் பல சிறு தொழிலகளும் நடைபெற்று 
வருகின்றன . பல அரசு அலுவலகங்கள் , வெளிநாட்டுத் 
தூதரகங்கள் , கல்லூரிகள் , பல்கலைக் கழகங்கள் , 
நூலகங்கள் , திரையரங்குகள , திரைப்படத் தயாரிப்பு 
நிறுவனங்கள் ஆகியவற்றில் பல இலட்சம் தொழி 
லாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் . இம்மாவட்டத் 
தில் பல செய்தித்தாளகள் , வார இதழ்கள் , இருவார 
இதழ்கள் , மாத இதழ்கள முதலியவறறை அச்சடிக் 
கும் நிறுவனங்கள் பல உள்ளன . 


உளளன . 


| 


| 


ஒன்று . 


| 


மக்கள் : இம்மாவட்டத்தின் 

மக்கள் தொகை 
3,276 622 ( 1981 ) . இந்தியாவில் , மிகுந்த மக்கள் 
தொகை கொண்ட 

நகரங்களுள் இதுவும் 
இம்மாவட்டத்தில் பல மொழி பேசும் மக்கள் வாழ் 
கின்றனர் . பல்வேறு 

மாநில மக்களும் , 
நாட்டு மக்களும் வாழும் மாவட்டமாக இது விளங்கு 

தமிழர்கள் , தெலுங்கர் , கேரள 
கருநாடக மக்கள் , மற்றும் பல மாநிலங்கள மக்கள் 
ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் . 


பல்வேறு 


கிறது . 


தொழில்கள் இம்மாவட்டத்தில் வேளாண்மையை 
விட தொழிற்சாலைகளே மிகுதியாக 
பல்வேறு அரசு அலுவலகங்களிலும் தனியார் நிறுவனங 
களிலும் தொழிற்சாலைகளிலும் பணியாளர்கள் 
தொழிலாளர்களும் உயர் அலுவலர்களும் பணிபுரி 
கின்றனர் . வேளாண்மை , மாவட்டத்தின் எல்லைப் 
பகுதியில் நடைபெறுகின்றது . நெல் அப்பகுதியில் பயி 
ராகின்றது . கால்நடை வளர்ப்பும் குறைந்த அளவே 
காணப்படுகின்றது . இம்மாவட்டத்தில் , கனிவளம் 
இல்லை . இருப்பினும் தலை நகரமாக விளங்குவதால் 
இந்தியாவின் தொழில் நகரங்களுள் மிகச் சிறந்த 
இடத்தை இம்மாவட்டம் பெற்றுள்ளது . இம்மாவட் 
டத்தில் உள்ள 

பெரம்பூரில் தொடர்வண்டிப் 
பெட்டிகள் செய்யும் நடுவணரசின் தொழிற்கூடம் 
உள்ளது . இம்மாவட்டத்தில இயந்திர ஊர்திகள் 
தயாரிக்கும் தொழிற்கூடங்களும் , தொலைக்காட்சி 
மின்சாரக் கருவிகள் செய்யும் தொழிற்கூடங்களும் 
உள்ளன . திரைப்படங்களைத் தயாரிக்கும் பல நிறு 
வனங்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன . இவற்றால் 
அரசுக்குக் கணிசமான வருவாய் கிடைக்கின்றது . 
இம்மாவட்டத்தில் தான் முதன் முதலாகத் தமிழகத் 
தில் பருத்தி ஆலை ஒன்று பெரம்பூரில் நிறுவப்பட் 

து கி.பி 1878 - ஆம் ஆண்டு பக்கிங்காம் 
ஆலை எனனும் பெயரில் தொடங்கப்பட்டது . 
மேலும் , கி.பி. 1883 - ஆம் ஆண்டு இரண்டாம் ஆலை 


மக்கள , 


| 


போக்குவரத்து : இம்மாவட்டத்தில் மிகுநத அள 
வில் சாலை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன . தமிழக 
அரசு பல்லவன் போக்குவரத்துக் கழகப் பேருந்து 
களை இம்மாவட்டத்தில் சிறப்புடன் செயற்படுத்தி 
வருகின்றது . இந்தியாவின் வேறு எந்த நகரத்திலும் 
இல்லாத அளவிற்குப் பேருந்துகள் சிறப்பான முறை 
யில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன . புறநகர்ப் பகுதி 
களுக்கும் பேருந்து வசதிகள் 

செய்யப்பட்டுள்ளன . 
பல்வேறு பகுதிகளில் பேருந்துகளின் நிலையங்களும் 


S 


தமிழ் நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


855 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


பனிமனைகளும் உள்ளன . பல்வேறு நகரங்களுக்குச் 
செல்லத் திருவள்ளுவர் போக்குவரத்துக் கழகம் 
விரைவுப் பேருந்துகளைப் பாரிசு முனையிலிருந்து 
இயக்கி வருகின்றது . இம்மாவட்டம் அகல இருப்பும் 
பாதை நிலையங்களையும் குறுகிய இருப்புப் பாதை 
நிலையங்களையும் கொண்டுள்ளது . சென்னை மத்திய 
நிலையம் ( Central), எழும்பூர் ,கடற்கரை, தண்டையார் 
பேட்டை , பேசின் பாலம் , பெரம்பூர் , வில்லிவாக்கம் , 
நுங்கம்பாக்கம் , தியாகராய நகர் 

போன்றவை 
முக்கிய இருப்புப்பாதை நிலையங்களாகும் . இம் 
மாவட்டத்தின் தென்னகக் குறுகிய இருப்புப்பாதை 
எழும்பூரில் முடிவடைகிறது . தமிழகத்தின் தெற்கு 
மாவட்ட நகரங்களுக்கு இங்கிருந்து செல்லலாம் . 
மின்சார இருப்புப்பாதை விரைவு வண்டிகள் பெரு 
மளவில் இம்மாவட்டத்தில் இயங்கி வருகின்றன . 
அகல இருப்புப் பாதை தொடக்க நிலையம் சென்னை 
மத்திய ( Central ) இருப்புப் பாதை நிலையத்தில் 
அமைந்துள்ளது . இங்கிருந்து தில்லி , பம்பாய் , கல் 
கத்தா , பெங்களூர் , அகமதாபாது , ஐதராபாது , 
கொச்சி , திருவனந்தபுரம் , காட்பாடி , சேலம் , ஈரோடு , 
கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளுக்குச் செல்லலாம் . 
திரிசூலம் , மீனம்பாக்கம் 

விமான 

நிலையங்கள் 
வான்வெளிப் போக்குவரத்தை நடத்தி 
றது . இங்குப் பன்னாட்டுப் போக்குவரத்து நடை 
பெற்று வருகின்றது . கப்பல் போக்குவரத்து சென்னை 
துறைமுகப் பகுதியில் நடைபெறுகின்றது . பல்வேறு 
நாடுகளுக்குப் பொருள்கள் இதன் வாயிலாக ஏற்று 
மதி செய்யப்படுகின்றன . 


ஆங்கிலேயர்கள் கி பி . 1653 - இல் கட்டிய புனித 
சார்சு கோட்டை , கடற்கரையை ஒட்டி அமைந்துள் 
ளது . இங்குள்ள கிறித்தவ தேவாலயம் மிகப் பழமை 
யானது . இது கி.பி. 1678 - இல் கட்டப்பட்டது . இத் 
தேவாலயத்தில் தான் ஆங்கில ஆட்சியைத் தமிழகத் 
தில் நிறுவிய இராபர்ட்டு கிளைவின் திருமணமும் 
நடந்தது . ஆங்கிலேயர் காலத்தில் சென்னை நகரம் 
மிகுந்த வளர்ச்சியை அடைந்தது . இவர்கள் காலத் 
தில் தான் பழைய கலங்கரை விளக்கமும் உயாநீதி 
மன்றமும் பாரிசுமுனைப் பகுதியில் கட்டப்பட்டது . 
பாரி 

முனைக்கு மேற்காக மத்திய இருப்புப் 
பாதைச் சந்திப்பு நிலையம் உள்ளது . தென்னக 
இருப்புப் பாதையின் தலைமையகமாக இது செயற் 
பட்டு வருகின்றது . இதனை அடுத்துப் புகழ் 
பெற்றது மூர் அங்காடி . இது ஒரு தீ விபத்தில் 
இன்று அழிந்துபட்டுள்ளது . வேப்பேரி , சூளை , 
வியாசர்பாடி , புரசைவாக்கம் , பெரம்பூர் , அயன்புரம் , 
கீழ்ப்பாக்கம் , அமைந்தகரை , அண்ணாநகர் , அரும் 
பாக்கம் , எழும்பூர் , திருவல்லிக்கேணி , மயிலாப்பூர் , 
இராயப்பேட்டை , அண்ணாசாலை , தியாகராயநகர் , 
அடையாறு , கோடம்பாக்கம் , தேனாம்பேட்டை , 
கோட்டூர் , கிண்டி , நுங்கம்பாக்கம் போன்றவை இம் 
மாவட்டத்தில 

உள்ள 

முக்கிய பகுதிகளாகும் . 
சென்னை புனித சார்சு கோட்டையில் தமிழக அர 
சின் தலைமைச் 

செயலகமும் , சட்டமன்றமும் 
இயங்குகின்றன . இக்கோட்டையில் இராணுவ அலு 
வலகங்களும் அருங்காட்சியகமும் உள்ளன . 


வருகின் 


சென்னை மாவட்டத்தில் உள்ள மயிலாப்பூர் 
பழமைச் சிறப்பு வாய்ந்த பகுதியாகும் . இங்குக் கபா 
லீசுவரர் கோயில் உள்ளது . பாடல் பெற்ற தலமாக 
து விளங்கி வருகிறது . உலகம் போற்றும் 

திருக் 
குறள் நூலினை இயற்றிய திருவள்ளுவர் மயி 
லாப்பூரில் பிறந்தவர் என்று கருதப்படுகிறது . இங்குக் 
கிறித்தவத் தேவாலயம் சாந்தோம் என்ற இடத்தில் 
உள்ளது . இத்தேவாலயம் கி.பி. 1504 - இல் கட்டப் 
பட்டு கி.பி. 1893 - இல் புதுப்பிக்கப்பட்டது . 


முக்கிய இடங்களும் சிறப்புகளும் : 

சென்னை 
மாவட்டம் பல சிறப்பான ஊர்களைத் தன்னகத்தே 
கொண்டுள்ளது . சென்னை மாவட்டத்தின் முக்கிய 
பகுதியாக விளங்கும் பாரிமுனை துறைமுகம் அருகில 
வடக்குப் பகுதியில் அமைந்துள்ளது . இங்கு உயர்நீதி 
மன்றங்களும் சட்டக்கல்லுாரியும் பழைய கலங்கரை 
விளக்கமும் ஆங்கிலேயர் ஆட்சிக்காலக் கட்டடங் 
களும் துறைமுக அலுவலகங்களும் வங்கிகளும் பேரங் 
காடிகளும் உள்ளன . இப்பகுதியில் வெளியூர்ப் பேருந் 
துகளும் உள்ளூர் நகரப் பேருந்துகளும் நிற்கும் நிலை 
யங்கள் உள்ளன . இதன் வடக்கில் 

உள்ள பகுதி 
சார்சு நகரம் ( George Town ) என்று கூறப்படு 
கிறது . இதற்கடுத்த பகுதி தண்டையார்பேட்டை 
ஆகும் . சார்சு நகரப் பகுதியிலும் தண்டையார்ப் 
பேட்டையிலும் பல்பொருள் அங்காடிகளும் அரசு 
அலுவலகங்களும் உள்ளன . பாரிமுனைப்பகுதி , மக்கள் 
நெருக்கம் அடர்த்தியான பகுதியாகும் . இங்குள்ள 
பூக்கடை , கொத்தவால்சாவடி ஆகிய இடங்கள் 
பூக்கள் , பழங்கள் , காய்கறி விற்பனைக்குப் புகழ் 
பெற்றவை . பாரிமுனையின் தெற்குப் பகுதியில் 


வைணவத்தலம் உள்ள திருவல்லிக்கேணி , கடற் 
கரையை ஒட்டி அமைந்துள்ள பகுதியாகும் . இங்குப் 
பல்லவர் காலத்திய பார்த்தசாரதி கோயில் உள்ளது . 
இப்பகுதியில் இளைஞர்கள் தங்கிப் படிக்கும் விடுதி 
கள் பெருமளவில் உள்ளன . நுங்கம்பாக்கம் , எழும்பூர் 
பகுதிகளும் பழமைச் சிறப்பு வாய்ந்தவைகளாகும் . 
எழும்பூர் தென்னக இருப்புப்பாதையின் 
இருப்புப்பாதை சந்திப்பு நிலை 

நிலையமாகும் . இங்கு 
மருத்துவமனைகளும் , அருங்காட்சியகமும் உள்ளன . 
சென்னைக் கடற்கரைச் சாலை மிக அழகான சாலை 
யாகும் . இங்குப் பல அரசு நிறுவனங்களும் கல்விக் 


குறுகிய 


| 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


856 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


கூடங்களும் சென்னைப் பல்கலைக் கழகமும் காவல் 
துறை அலுவலகங்களும் , வானொலி , தொலைக்காட்சி 
நிலையங்களும் , புதிய கலங்கரை விளக்கமும் உள்ளன . 
கடற்கரையை ஒட்டித் தமிழகத்தில் பல்துறைச் சிறப் 
புப் பெற்ற அறிஞர்களுக்கும் பெருமக்களுக்கும் சிலை 
கள் பூங்காக்களில் வைக்கப்பட்டுள்ளன . இப்பகுதியில் 
நீச்சல்குளமும் மீன்காட்சியகமும் உள்ளன . சென்னை 
அண்ணாசாலை பல்வேறு அங்காடிகள் மிகுந்த பகுதி 
யாகும் . இச்சாலை மிகுந்த அகலமுடையது . கிண்டிப் 
பகுதியில் கல்வி நிறுவனங்களும் அண்ணா பல்கலைக் 
கழகமும் , பாம்புப்பண்ணையும் ஆளுநர் மாளிகையும் 
அரசியல் தலைவர்களின் நினைவாலயங்களும் உள 
ளன . இங்குள்ள பாம்புப்பண்ணை சுற்றுலாப் பயணி 
களைக் கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது . 
அடையாறு பகுதியில் மிகப் பெரிய ஆலமரமும் , 
பிரமஞான சபையும் உள்ளன . 


அரசுவழிவந்த அரசனின் கீழ்ப்பூவிருந்தவல்லியிலிருந்து 
ஆட்சி செய்த தாமல வேங்கடபதி நாயக்கன் என் 
பவன சென்னைக் கடற்கரையை ஒட்டி அமைந்த மத 
ராசு , சென்னைக்குப்பம் , ஆர்குப்பம் , மேலுப்பட்டு 
ஆகிய பகுதிகளை ஆங்கிலேயர்களுக்கு விற்றான் . . 
அதன் மூலம் சென்னையில் ஆங்கிலேயர் ஆட்சி ஏற் 
படுத்தப்பட்டது . அது முதல் சுதந்திரம் அடையும் வரை 
சிறப்புற இருந்து இன்று சென்னை தமிழகத்தின் 
தலைநகரமாகச் செயற்பட்டு வருகின்றது . 


சேலம் மாவட்டம் : பணடைய கொங்கு நாட்டின் 
ஒரு பகுதியே இன்றைய சேலம் மாவட்டம் ஆகும் . 

. 
சேலம் மாவட்டம் சிறந்த இயற்கை வளங்களையும் 
காவிரியின் வளத்தையும் பெற்ற மாவட்டம் ஆகும் . 


லும் 


எல்லைகள் : இம்மாவட்டம் நான்கு பக்கங்களி 

நிலத்தை எலலையாகக் கொண்டுள்ளது . 
மாவட்டத்தின் வடக்கில் தருமபுரி மாவட்டமும் 
கிழக்கில் வட ஆர்க்காடு , தென்னார்க்காடு மாவட் 
டங்களும் தெற்கில திருச்சிராப்பள்ளி மாவட்டமும் 
மேற்கில் 

பெரியார் மாவட்டமும் அமைந்துள் 
ளன . இம்மாவட்டம் 9 வட்டங்களைக் கொண்டது 
இதன் பரப்பளவு 8650 ச.கி.மீ. மாவட்டத்தின் 
தலைநகரம் சேலம் ஆகும் .இம்மாவட்டத்தில் உள்ள 
வட்டங்கள் சேலம் , இராசிபுரம் , நாமக்கல் , திருச் 
செங்கோடு , சங்ககிரி , மேட்டூர் ஓமலூர் , ஏர்க்காடு 
ஆத்தூர் ஆகியனவாகும் . 


கல்வி : இம்மாவட்டத்தில் கல்விக் கூடங்கள் 
மிகுதி . இங்கு உள்ள சென்னைப் பல்கலைக் கழகம் 
பழமையான பல்கலைக் கழகம் ஆகும் . தமிழ்நாட்டின் 
முதல் பல்கலைக் கழகமாக கி.பி. 1857 - ஆம் ஆண்டில் 
ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்டது . 
இதனைச் சார்ந்து பல கல்லூரிகள் இயங்கி வருகின் 
றன . இதன் அருகில் உள்ள மாநிலக் கல்லூரி , இந்தி 
யாவின் பழமையான 

கல்லூரிகளுள ஒன்றாகும் . 
இம்மாவட்டத்தில் பெண்கள் , ஆண்கள் , கல்லூரிகள் 

இங்கு 

அமைந்துள்ள அண்ணா 
தொழில் நுட்பக் பல்கலைக் கழகம் , தொழில் நுட்பக் 
கல்வியைச் செயற்படுத்தி வருகின்றது , பல்வேறு அறி 
வியல் தொழில் கல்லூரிகள் அடையாறு பகுதியிலும் , 
கிண்டியிலும் இயங்கிவருகின்றன . இசைக் கல்லூரி , 
திரைப்படத் துறைக் கல்லூரி போன்றவை 
மாவட்டத்தில் இயங்கிவருகின்றன , இங்கு மருத்துவக் 
கல்லூரிகளும் அவை சார்ந்த பல் துறை மருத்துவப் 
பிரிவுகளும் , கல்லூரிகளும் இயங்கி வருகின்றன . 


உள்ளன , 


கருநாடகம் 


தருமபுரி மாவட்டம் 


வட ஆர்க்காடு 
மாவட்டம் 


இம் 


ஏற்காடு 


தென்னார்க்காடு 
orவட்டம் 


மேட்டூர் 


ஓமலூா 


தலைவாசல் 


சங்ககிரி 


சேலம் 
சேலம் 

ஆத்தூர் 
7. / 

மாவட்டம் 
இராசிபுரம் //// 


ஆகிய 


கங்கவல்லி 


திருசசெங்கோடு 


வரலாறு : தொன்மையான வரலாற்றை இம் 
மாவட்டம் கொண்டிலங்குகிறது . இம்மாவட்டத்தின் 
பகுதிகளான மயிலாப்பூர் , நுங்கம்பாக்கம் 
பகுதிகள் 

கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டுள்ளன . 
அதற்கு முன்பே சங்க காலத்தில் இப்பகுதி 
தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருந்தது . 
தொண்டை மண்டலத்தின் 

இருபத்தி நான்கு 
கோட்டங்களில் மணவிற் கோட்டத்தில் மாவட் 
டத்தின் சில பகுதிகள் அடங்கியிருந்தன . திரையர் 
ஆட்சிக்கு உட்பட்டுப் பின்னர் , சங்க காலச் சோழர் , 
பல்லவர் , பிற்காலச் சோழர் , விசயநகரப் பேரரசின் 
ஆட்சி ஆகியவற்றிற்கு உட்பட்டு இப்பகுதி விளங் 
கியது . விசய நகரப் பேரரசிற்கு உட்பட்ட சந்திரகிரி 


பெரியார்மாவட்டம் 


நாமக்கல் 


பரமததி 


திருச்சி மாவட்டம் 


சேலம் மாவட்டம் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


857 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


கின்றன . 

மலைப்பகுதிகளில் ஆப்பிள் , ஆரஞ்சு , 
திராட்சை , காப்பி , ஏலம் , இலவங்கம் ஆகியவையும் 
.பயிரிடப்படுகின்றன . இம்மாவட்டம் மாம்பழங் 
களுக்குப் பெயர் பெற்றது . 


கனிப்பொருள்கள் : தமிழகத்தின் கனிப்பொருளகள் 
கிடைக்கும் மாவட்டங்களில் முதன்மையான மாவட் 
டம் இதுவேயாகும் . இம்மாவட்டத்தில் உள்ள கஞ்ச 
மலை , தீர்த்தமலை , கொல்லிமலைப் 

பகுதிகள 
இரும்பும் . சேர்வராயன் மலைப்பகுதியில் 
மினியமும் , 

அலுமினிய மணவகைகளும் கிடைக் 
கின்றன . இந்தியாவிலேயே 

முதல 

தரமான 
உலோகத்தனிமம் ( Magnesite ) என்னும் தாது 
இம்மாவட்டத்தில் கிடைக்கின்றது . மற்றும் இம்மா 
வட்டத்தில் சுண்ணாம்புக்கல் , கல்நார் , அப்பிரகம் , 
இரும்புக் குரும ஈருயிரகை ( Chromite ) , சிலிகா 
போன்ற கனிப்பொருள்களும் கிடைக்கின்றன . 


நிலமும் தட்பவெப்பமும் : இம்மாவட்டம் மலைத் 
தொடர்களையும் பள்ளத்தாக்குகளையும் கொண்ட 
பகுதி ஆகும் . இங்குள்ள மலைகளுள் சேர்வராயன்மலை 
கல்வராயன் மலை , பச்சைமலை , 

கொல்லிமலை , 
ஏர்க்காடு மலை , திருச்செங்கோடு மலை , நைனா 
மலை , கபில மலை ஆகிய மலைகள் சிறப்பானவை . 
ம்மலைச் சரிவுகளில் காடுகள் . மிகுதி . நாமக்கல் , 
ராசிபுரம் , ஆத்தூர் வட்டங்களில் பரவியுள்ள 
மலைகள் தால்காட்டு மலைகள் எனப்படுகின்றன . 
மலைகளை அடுத்து ஆங்காங்கே குன்றுகளும் மேட்டுப் 
பகுதிகளும் இம்மாவட்டத்தில் 

காணப்படுகின் 
றன . திருச்செங்கோடு வட்டத்தின் தென்மேற்குப் 
பகுதியும் நாமக்கல் வட்டத்தின் தெற்குப் பகுதியும் 
சமவெளிகளைக் கொண்டுள்ளன . இம்மாவட்டத்தில் 
செம்மண் வளமும் கரிசல் மண் வளமும் காணப்படு 
கின்றன . சேலம் மாவட்டம் , காவிரி அதன் துணையாறு 
களான திருமணி முத்தாறு , சரபங்க ஆறு ஆகியவற் 
றாலும் வசிட்ட நதி , சுவேத நதி ஆகியவற்றாலும் 
வளம்பெறுகின்றது . இம்மாவட்டத்தில் பருவக் காற்று 
களால் குறைந்த அளவே மழை பெய்கிறது . தமிழ்நாட் 
டின் வறண்ட மாவட்டங்களுள் இதுவும் ஒன்றாகும் . 
சேலம் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் குளிரும் 
சமவெளிப் பகுதிகளில் வெப்பமும் காணப்படுகின்றன. 
திசம்பர்- பிப்பிரவரி முடிய இம்மாவட்டத்தில் பனிக் 
காலமாகும் . இக்காலத்தில் பகலில் வெப்பமிருப்ப 
தால் இரவில் மிக்க குளிர் காணப்படும் . மார்ச்சு 
முதல் சூன் முடிய கோடைக்காலமாகும் . சூனிலிருந்து 
செப்டம்பர் மாதம் வரை இம்மாவட்டத்தில் தென் 
மேற்குப் பருவக் காற்றின் 

மூலம் மழை பெய் 
கின்றது . 

வடகிழக்குப் பருவக்காற்றால் இம் 
மாவட்டம் அக்டோபர் முதல் திசம்பர் முடிய மழை 
பெறுகின்றது . இங்கு ஆண்டிற்கு ஏறக்குறைய 8402 
மி.மீ. அளவு மழை பெய்கின்றது . ஏர்க்காட்டில் ஆண் 
டுக்கு 1636.மிமீ . அளவு மழை பெய்கின்றது . அதிக 
அளவுமழை ஆத்தூர் வட்டத்தில் தான் பெய்கின்றது . 


கரை 


தொழில்கள் : உழவுத் தொழிலுக்கு அடுத்தபடி 
யாக இம்மாவட்டம் நெசவுத் தொழிலில் , சிறந்து 
விளங்குகிறது . சேலம் நெசவுத் தொழிலுக்குப் புகழ் 
பெற்றது . தமிழகத்தில மிகுதியாகக் கைத்தறிகள் 
ள்ள மாவட்டம் சேலமே ஆகும் . இம்மாவட்டத் 
தில் பருத்தி ஆடைகள் , சேலம் , 

புதுப்பாளையம் , 
வண்ணந்தூர் , ஆட்டையாம்பட்டி . தாரமங்கலம் , 
ஆகிய இடங்களில் பெருமளவில் நெய்யப்படுகின்றன . 
சேலம் நகரில் உள்ள அம்மாப்பேட்டை பருத்தி ஆடை 
களுக்குப் புகழபெற்றது . இம்மாவட்டத்தில் பெருந் 
தாழிற்சாலைகள் பல உள்ளன . மோகனூரில் . சர்க் 
ஆலையும் 

பள்ளிபாளையத்தில் காகிதத் 
தொழிற்சாலையும் , சேவம் , ஆத்தூர் , திருச்செங் 
கோடு , குமாரபாளையம் , 

மேட்டூர் 

ஆகிய இடங் 
களில் பெரிய நூற்பு ஆலைகளும் உள்ளன . சேலத் 
தில் இரும்பு வெட்டி எடுக்கப்படுகிறது . இங்கு இரும்பு 
உருக்கு ஆலை ஒன்று நிறுவும் பணி நடைபெறுகிறது . 
சங்ககிரி என்னும் இடத்தில சிமிண்டுத் தொழிற் 
சாலையும் மேட்டூரில் இரசாயனப் பொருள 
தொழிற்சாலை , அலுமினியத் தொழிற்சாலை , 
முலாம் பூசும் தொழிற்சாலை , சந்தன எண்ணெய்த் 
தொழிற்சாலை , வனசுபதி தொழிற்சாலை முதலியன 
வும் உள்ளன . இந்தியாவிலேயே பெரும் அளவில் 
சவ்வரிசி இம்மாவட்டத்தில்தான் தயாரிக்கப்படுகின் 
றது . இப்பெரும் தொழிற்சாலைகளைத் தவிர்த்துப் 
பல சிறு தொழில்களும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக 
நடைபெறுகின்றன . கால்நடை வளர்த்தல் , பால் 
பண்ணைகள் , கோழி வளர்ப்பு ஆகியன இம்மாவட் 
டத்தில் சிறந்து விளங்குகின்றன . காடுகளின் மூலம் 
கிடைக்கும் மூலப்பொருள்களிலிருந்து 
தொழில்கள் நடைபெறுகின்றன . 


வேளாண்மை : இம்மாவட்டத்தின் வேளாண்மை 
ஆறுகள் , கால்வாய்கள் , ஏரிகள் , குளங்கள் , 
கிணறுகள் ஆகியவற்றின் மூலம் நடைபெறுகின் 
றது. இங்குள்ள 

மேட்டூர் அணை தமிழகத்தின் 
மிகச்சிறந்த அணையாக 

விளங்குகிறது . இவ் 
வணையிலிருந்து திருச்செங்கோடு , சங்ககிரி வட 
டங்கள் நீரைப் பெறுகின்றன . மேட்டூர் மேற்குக் 
கரை கிழக்குக் கரைக்கால்வாய்த் திட்டங்கள் மூலம் 
மாவட்ட நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளன . இம் 
மாவட்டத்தில் கிணற்றுப் பாசனமே பெரும் அளவில் 
நடைபெறுகின்றது . நெல் , கரும்பு , வாழை , மரவள்ளிக் 
கிழங்கு , சோளம் , கம்பு , நிலக்கடலை , கேழ்வரகு . 
பருத்தி , வெற்றிலை ஆகியவை இங்குப் பயிரிடப்படு 


2 


தமிழ் நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


858 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள 


யருமே 


எனக் 


மக்கள் : இம்மாவட்டத்தில் வேளாளரும் , வன்னி 

பெருந்தொகையினராக வாழ்கின்றனர் . 
வேளாளர்கள் , வெள்ளாளக் கவுண்டர் 
கூறப்படுகின்றனர் . வன்னியர்கள் , படையாச்சிக்கவுண் 
டர்கள் எனக் கூறப்படுகிறார்கள் . துளுவ வேளாளர் 
கன்னடம் பேசும் மக்கள் , செங்குந்தர் , 

நாயக்கர் 
போன்ற இன மக்களும் ஆதிதிராவிடாகளும் , மலைப் 
பகுதிகளில் மலைவாழ் பழங்குடிகளும் இம்மாவட்டத் 
தில் வசிக்கின்றனர் . இம்மாவட்டத்தின் மக்கள் தொகை 
3,441,717 ( 1981 ) . மக்கள் நெருக்கம் மிகுதியாகவுள்ள 
மாவட்டங்களுள் இது ஒன்றாகும் . 


கத்திற்குப் புகழ்பெற்றது . இந்நகரில் சவ்வரிசி உற் 
பத்தித் தொழிற்கூடங்கள் பல உள்ளன . இராசிபுரம் 
நகரம் கால்நடைகளுக்குப் புகழ்பெற்ற நகரமாகும் . 
மேட்டூர் நகரம் காவிரி நீர்த்தேக்கமும் , சுரங்க மின 
நிலையமும் , தொழிற்கூடங்களும் உள்ள நகரமாகும் . 
இம்மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு பாடல் 
பெற்ற தலமாகும் . தாரமங்கலம் சிற்பங்களுக்குப் 
புகழ்பெற்ற ஊராகும் . இம்மாவட்டம் பல சுற்றுலா 
நகரங்களையும் கொண்டு விளங்குகிறது . 

விளங்குகிறது . மேட்டூர் 
நீர்த்தேக்கத்தைக் காண நாடோறும் சுற்றுலாப் பயணி 
கள் பலர் வருகின்றனர் . கோடை வாழிடங்களுள் 
ஒன்றான ஏர்க்காடு பல பூங்காக்கள் நிறைந்த இட 
மாகும் . இக்கோடை வாழிடம் பல இயற்கை அழகு 
களைப் பெற்றுத் திகழ்கிறது . சங்ககிரி , 

நாமகிரிப் 
பேட்டை , பள்ளிபாளையம் , பனமரத்துப்பட்டி , 
மோகனூர் போன்றவை பிற ஊர்களாகும் . 


சாலை 


சாலை 


போக்குவாத்து : மாவட்டத்தின் தலைநகரமான 
சேலம் ஒரு முக்கிய போக்குவரத்து மையமாகும் . இம் 
மாவட்டத்தில் உள்ள சிற்றூர்களுக்குக் கூடப் போதிய 

வசதிகள் செய்யப்பட்டுள்ளன . சேலத்தி 
லிருந்து சென்னை , திருவனந்தபுரம் , மைசூர் , பாண் 
டிசசேரி , திருச்சி , தஞ்சை , மதுரை , திருநெல்வேலி 
கன்னியாகுமரி போன்ற நெடுந்தொலைவு நகரங் 
களுக்குப் பேருந்துகள் செல்கின்றன . இம்மாவட்டத் 
தின் வழியாகக் காசி கன்னியாகுமரி தேசியத் நெடுஞ் 
சாலை செல்கிறது . சேர்வராயன் மலைப்பகுதிகள 
ஏர்க்காடு , கொல்லிமலைப் பகுதிகள் ஆகியவற்றிலும் 
வசதிகள் உள்ளன . 

இம்மாவட்டத்தில் 
அண்ணா போக்குவரத்துக் கழகம் என்ற அரசு நிறுவ 
னம் சாலைப் போக்குவரத்தைக் கவனித்து வருகின் 
றது . இம்மாவட்டத்தில் உள்ள சேலம் இருப்புப்பாதை 
சந்திப்பு மிக முக்கிய மையமாகும் . இந்தியாவின் 
நீண்ட இருப்புப்பாதை மேடையை ( Platform ) இந் 
நிலையம் பெற்றுள்ளது . சென்னையிலிருந்து சேலத் 
திற்கு அகல இருப்புப்பாதை செல்கிறது . சேலத்திற் 
கும் பெங்களுருக்குமிடையே குறுகிய இருப்புப்பாதை 
இப்பொழுது போடப்பட்டுள்ளது . சேலத்திலிருந்து 
மேட்டூருக்கு அகல இருப்புப்பாதையும் , கடலூருக்குக் 
குறுகிய இருப்புப்பாதையும் செல்கின்றன . இம் 
மாவட்ட ஆறுகளில் படகுகளிலும் பரிசில்களிலும் 
போக்குவரத்து நடைபெறுகிறது . 


பல 


கல்வி : இம்மாவட்டத்தில் தொடக்கப் பள்ளி 
கள் , நடுத்தரப் பள்ளிகள் , உயர் நிலைப் பள்ளிகள் 
மேல் நிலைப் பள்ளிகள் , கலைக்கல்லூரிகள் பொறி 
யியற் கல்லூரி , தொழிற் நுட்பக் கல்லூரிகள் ஆகி 
யன உள்ளன . சேலம் நகரில் பல கல்லூரிகள் உள் 
ளன . இந்நகரில் உள்ள சாரதா மகளிர் கல்லூரி 
புகழ்பெற்ற கல்லூரியாகும் . ஏர்க்காட்டில் ஆங்கிலப் 
பள்ளிகள் உள்ளன . ஆசிரியர் பயிற்சிப் பள்ளிகளும் 
இம்மாவட்டத்தில் 

உள்ளன . 
வரலாறு : சேலம் மாவட்டத்தில் புதிய கற்காலக் 
கருவிகள் பல 

பல கிடைத்துள்ளன . பெருங்கற்காலப் 
பண்பாட்டுக் கூறுகளும் காணப்படும் இம்மாவட்டம் 
தில் சங்க காலத்தை அடுத்துப் பல்லவர்களின் ஆட் 
சிக்குட்பட்டு விளங்கியது . சங்க நூல்களில் கூறப்படும் 
நடு கற்கள் பல இம்மாவட்டத்தில் 

கண்டுபிடிக்கப் 
பட்டுள்ளன . இவை கி.பி. 5 - ஆம் நூற்றாண்டுக்குப் 
பிற்பட்டவையாகும் . பல்லவர் ஆட்சிக்குப் பின் இம் 
மாவட்டம் சோழர் ஆட்சிக்குட்பட்டது . பாண்டியர் 
களின் கல்வெட்டுகளும் இம்மாவட்டத்தில் கிடைத் 
துள்ளன . நாயக்கர் , விசயநகரப் பேரரசு ஆகியோர் 
ஆட்சிக்குட்பட்டுப் பின்னர் ஆங்கிலேயரின் 
காலத்தில் இம்மாவட்டம் சுதந்திரப்போராட்டத்தில் 
முக்கிய பங்கு பெற்றது . இம்மாவட்ட ஓசூரில் பிறந்த 
இராசாசி சுதந்திர இந்தியாவின் 

முதல் 
தலைமை ஆளுநராக விளங்கினார் . இந்தியா சுதந் 
திரம் பெற்றபின் இம்மாவட்டம் பல முன்னேற்றங் 
களைக் கண்டுள்ளது . 


ஆட்சிக் 


நகரங்கள் : மாவட்டத்தின் 

தலைநகரமான 
சேலம் தமிழகத்தின் நான்காம் பெரு நகரமாகும் . இந் 
நகரம் வாணிகத்திற்கும் நெசவிற்கும் புகழ்பெற்றது . 
இந்நகரில் செவ்வாய்க்கிழமைதோறும் சந்தை கூடும் . 
இந்நகரில் திரைப்பட அரங்குகள் மிகுதியாக உள்ளன . 
இம்மாவட்டத்தின் இரண்டாம் பெரிய நகரம் 
நாமக்கல் ஆகும் . இது சேலம் திருச்சி நெடுஞ்சாலை 
யில் அமைந்துள்ளது . இங்குள்ள கோட்டையில் 
ஆஞ்சநேயரின் 

6.மீ. உயரச் சிலை புகழ்பெற்றது . 
இந்நகரில் கோழிப் பண்ணைகள் மிகுதி . வசிட்டா 
நதிக் கரையில் அமைந்துள்ள ஆத்தூர் நெல் வாணி 


| 


தஞ்சாவூர் மாவட்டம் : தமிழ்நாட்டின் 

நெற் 
களஞ்சியம் எனச் சிறப்பித்துக் கூறப்படும் தஞ்சாவூர் 
மாவட்டம் பழமையும் 

வரலாற்றுச் சிறப்பும் 
கொண்டு , கலைகளின் பிறப்பிடமாக 

விளங்கும் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


859 ) 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


மாவட்டமாகும் . இம்மாவட்டத்தின் பரப்பளவு 
9735 ச . கி.மீ. தலை நகரம் தஞ்சாவூர் ஆகும் . 


எல்லைகள் : தஞ்சாவூர் மாவட்டத்தின் வடக் 
கில் தென்னார்க்காடு , திருச்சி மாவட்டங்களும் , தெற் 
கில் புதுக்கோட்டை , இராமநாதபுரம் , மாவட்டங் 
களும் , மேற்கில் திருச்சிராப்பளளி மாவட்டமும் , கிழக் 
கில் வங்கக கடலும் எல்லைகளாகி உள்ளன . 

இம் 
மாவட்டம் ஆறு 

வட்டங்களாகப் பிரிக்கப்பட்டுள் 
ளது . 

அவையாவன : தஞ்சாவூர் , கும்பகோணம் , 
மயிலாடுதுறை , நாகப்பட்டினம் , மனனார்குடி , 
பட்டுகோட்டை . 


வடகிழக்குப் பருவக் காற்றின் மூலம் மிகுந்த மழை 
யைப் பெறுகிறது கடற்கரைப் பகுதிகளில் மழை 
மிகுதியாகப் பெய்கிறது . இங்கு ஆண்டிற்கு 111.37 
மி.மீ. மழை பெய்கின்றது . அக்டோபர் நவம்பர் 
மாதங்களில் பெருமளவில் இங்கு மழை பெய்கின்றது . 
கோடைக் காலத்தில் இம்மாவட்டத்தில் நீர்வறண்டு 
விடும் அளவிற்கு வெப்பம் உள்ளது . கோடைக்காலத் 
தில் இம்மாவட்டத்தின் மிகுந்த அளவு வெப்பம் 366 . 
செ . குறைந்த அளவு 

32.5 செ . குளிர்காலத்தில் 
அதிக அளவு வெப்பம் 23.5 ° வெப்பம் குறைந்த அளவு 
வெப்பம் 22.8 திசம்பர் சனவரி மாதங்களில் குளிர் 
மிகுதி . 


தென்னா 


தனனாாக்காடு 


திருச்சிராப்பள்ளி 


சீரகாழி , 


இம்மாவட்டத்தின் முதன்மையான ஆறு காவிரி 
ஆகும் . இது குடகு நாட்டில் தோன்றி மைசூர் 
சேலம் , பெரியார் , திருச்சி மாவட்டங்கள் வழியாகத் 
தஞ்சை மாவட்டத்தில் ஊடுருவிக் கொளளிடம் என் 
னும் கிளையாறாகப் பிரிந்தும் , மேலும் 

பல்வேறு 
கிளையாறுகளாகப் பிரிந்தும் வங்கக் கடலில் கலக் 
சிறது . இதன் கிளையாறுகள் வெண்ணாறு , வெட் 
டாறு , குடமுருட்டி , 

அரிசிலாறு , பாமணி ஆறு , 
கோரை ஆறு , வீரசோழனாறு , வடவாறு , திருமலை 
ராயனாறு முதலிய ஆறுகளாகும் . 


மயிலாடுதுை 


குமப் 


காணம் 

காரைக்கால 


திருவாரூா 


நாகப்பட்டினம் 


ப 


மன்னார்குடி 
தஞ்சாவூர் மாவட்டம 


டுககோடடை 


புதுககோட்டை 


பேராவூர 


வேளாண்மை . வேளாணமை 

உற்பத்தியில 
பண்டுதொட்டுச் சிறப்புற்று விளங்கும் இம்மாவட் 
டம் தமிழகத்தில் நெலவிளைச்சலில முதலிடம் 
பெற்று விளங்குகிறது . இம்மாவட்டத்தில் 633,964 
எக்டர் பரப்பளவில் நெல் பயிராகிறது . இம்மாவட் 
டத்தில் வாழை , கரும்பு , தென்னை , பருத்தி கேழ் 
வரகு , கம்பு , சோளம் , பயறு வகைகள் , நிலக்கடலை . 
மிளகாய் , மூங்கில் போன்றவையும் பயிரிடப்படு 

இம்மாவட்டத்தின் வளமற்ற பகுதி 
களில் முந்திரிக் காடுகள் வளாக்கப்படுகின்றன . 
வேளாணமை நிலங்களுக்குக் காவிரியில் இருந்து 
பல காலவாயகள் வெட்டப்பட்டுள்ளன . 
யில் நீரைத்தேக்கிப் பல்வேறு ஆறுகள் மூலம் நீர் 
பாய்ச்சப்படுகிறது . 


கின் றன . 


கலலணை 


தஞ்சாவூர் மாவட்டம் 
நிலமும் தட்பவெப்பமும் : தஞ்லை மாவட்டம் 
மலைகளற்ற , காடுகளற்ற பகுதியாகும் . காவிரியின் 
கழிமுகப் பகுதியையும் மேட்டுப்பகுதியையும் இம் 
மாவட்டம் கொண்டுள்ளது . காவிரி ஏற்படுத்தியுள்ள 
சமவெளிப்பகுதி விளைச்சலுக்குப் பெரிதும் உதவு 
கிறது . தெற்கில் கடற்கரைப் பகுதியைக் கொண 
டிலங்கும் இம்மாவட்டம் தமிழகத்தின் முக்கிய 
துறைமுகமாக 

விளங்கும் நாகப்பட்டினத்தைக் 
கொண்டுள்ளது . இத்துறைமுகத்தைத் தவிர இம் 
மாவட்டம் திருமுல்லைவாயில் தரங்கம்பாடி . 
கோடிக்கரை போன்ற துறைமுகங்களையும் கொண்டு 
விளங்குகிறது . இம்மாவட்டத்தின் காவிரிப் படுகைப் 
பகுதி வளமான மணவளத்தைப் பெற்றுத் திகழ் 
கிறது . மேட்டுப் பகுதியில் கால்வாய்கள் மூலம் 
பாசனங்கள் நடைபெறுகின்றன . இம்மாவட்டம் 


கனிப்பொருள்கள் : இம்மாவட்டத்தில் இக்காலத் 
தில் நிலஎணணெய் காவிரிப் படுகைகளில் நன்னிலம் 
வட்டத்தில் நரிமணம் , மன்னார்குடி வட்டத்தில் 
கோவில்களப்பால் ஆகிய சிற்றூர்களில் கண்டுபிடிக் 
கப்பட்டு நாள் தோறும் நிலஎண்ணெய் எடுக்கப்பட்டு 
வருகின்றது . 


தொழில்கள் ; இம்மாவட்டம் கைவினைப் பொருள 
களுக்குப் புகழ்பெற்றது . நெசவுத் தொழிலில் குறிப் 
பாகப் பட்டு நெசவில் சிறப்பிடம் பெற்று இது 
விளங்குகிறது . உலோகப்பொருள் தயாரிப்பிலும் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


860 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தலைசிறந்து விளங்குகிறது .தஞ்சாவூர் த்தலையாட்டிப் 
பொம்மை , தஞ்சாவூர்த் தட்டு , பட்டுப்புடவைகள் 
முதலியன வெளிநாட்டுப் பயணிகளின் மனத்தைக் 
கவர்பவையாகும் . கலைகளின் பெருமையை எடுத் 
தியம்பும் இம்மாவட்டத்தில் சிற்ப வேலைப்பாடும் 
சிறந்து விளங்குகிறது . உலோகப் பாத்திரங்கள் . விளக் 
குகள் போன்றவை கும்பகோணத்தில் செய்யப்படு 
கின்றன . இசையினைத் தொன்றுதொட்டுப் பரப்பி 
வரும் இம்மாவட்டம் வீணை தயாரிப்பில் முதலிடம் 
பெற்று விளங்குகிறது . இம்மாவட்டத்தில் பட்டு 
நெசவு திருபுவனம் , தஞ்சாவூர் , கும்பகோணம் , கூறை 
நாடு போன்ற நகரங்களில் நடைபெறுகின்றது . 
இம்மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 

கூட்டுறவு 
பட்டு நெசவாலைகள் பல உள்ளன . 


பட 


தஞ்சாவூர் கலைக்கூடம் 


களான 


பேட்டை , 


இம்மாவட்டத்தில் பல சிறுதொழில்கள் தனியா 
ரால் நடத்தப்படுகின்றன . சவர்க்காரம் ( Soap ) - 
தயாரித்தல் . பித்தளைப் பாத்திரம் தயாரித்தல் , 
மெழுகு தயாரித்தல் , அச்சுத் தொழில் , சீவல் பாக்கு 
தயாரித்தல் போன்ற சிறுதொழில்களும் நடைபெறு 
கின்றன . இம்மாவட்டத்தின் கடற்கரைப் பகுதி 

வேதாரணியம் , கோடிக்கரை , அதிராம் 
பட்டினம் , தம்பிக்கோட்டை முதலிய 

இடங்களில் 
உப்பளங்கள் கட்டி உப்பு உற்பத்தி செய்யப்படு 
கின்றது . அதிராம்பட்டினத்தில் இரசாயன உப்பு உற் 
பத்தித் தொழிற்சாலை ஒன்று உள்ளது . தென்னை 
வளம் பெருகி உள்ள இம்மாவட்டம் தென்னை 
யிலிருந்து பெறப்படும் கயிற்றுத் தொழிற்சாலைகளைப் 
பெற்று விளங்குகிறது பட்டுக்கோட்டையில் கையால் 
செய்யப்படும் காகிதத் தொழிற்சாலையும் உள்ளது . 
மாவட்டத்தின் கடற்கரைப் பகுதியில் மீன்பிடிக்கும் 
தொழில் சிறந்து விளங்குகிறது . இம்மாவட்டத்தில் 
கரும்பு ஆலைகள் வடபாதிமங்கலம் , குருங்குளம் , 
மயிலாடுதுறை ஆகிய இடங்களில் 

புதிய 
அரிசி ஆலைகள் அம்மன்பேட்டை , திருநாகேசுவரம் , 
திருவாரூர் , மன்னார்குடி , மயிலாடுதுறை , எருக்கூர் . 
பட்டுக்கோட்டை , திருத்துறைப்பூண்டி ஆகிய இடங் 
களில் உள்ளன . இம்மாவட்டத்தின் தலை நகரமான 
தஞ்சாவூரில் நூலாலை ஒன்றும் உள்ளாடை தயா 
ரிப்பு நிறுவனமும் உள்ளன . 


பார்ப்பனர்களும் இம்மாவட்டத்தில் மிகுதியாக வசிக் 
கின்றனர் . அய்யம் பேட்டை , பாபநாசம் , முத்துப் 

அதிராம்பட்டினம் , மல்லிப்பட்டினம் , 
நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் இசுலாமியர்கள் 
மிகுதியாக வாழ்கின்றனர் . கிறித்தவர்களும் மாவட் 
டத்தின் பல்வேறு நகரங்களில் வசிக்கின்றனர் . மராட் 
டியர் , சௌராட்டிரர் போன்ற இனமக்கள் சிற்சில 
இடங்களில் வசிக்கின்றனர் . 


உளளன . 


போக்குவரத்து : இம்மாவட்டம் சாலைகளாலும் 
தொடர்வண்டிப் பாதையாலும் தமிழ்நாட்டின் பல் 
வேறு நகரங்களுடன் 

இணைகின்றது . சோழன் 
போக்குவரத்துக் கழகம் என்னும் அரசு நிறுவனம் 
இங்குச் செயற்படுகிறது . சிற்றூர்களுக்கும் மாவட் 
டத்தின் பிற நகரங்களுக்கும் இப்பேருந்துகள் செல் 
கின்றன . தனியார் பேருந்துகளும் இம்மாவட்டத்தில் 
செயற்படுகின்றன . இம்மாவட்டத்தின் தலைநகரான 
தஞ்சையிலிருந்து சென்னை , திருச்சி , ஈரோடு , கரூர் , 
கோயம்புத்தூர் , மதுரை , விழுப்புரம் , கடலூர் ஆகிய 
தமிழ் நாட்டின் முக்கிய நகரங்களுக்குப் பேருந்துகள் 
செல்கின்றன . கும்பகோணத்திலிருந்து வேலூர் , 
திருப்பதி போன்ற நகரங்களுக்குப் பேருந்துகள் செல் 
கின்றன . இம்மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை , 
கும்பகோணம் , தஞ்சாவூர் , திருவாரூர் வழியாகத் 
தொடர்வண்டிப் பாதை செல்கிறது . இவற்றுள் மயி 
லாடுதுறை , தஞ்சாவூர் , திருவாரூர் முக்கிய சந் 
திப்பு நிலையங்களாகும் . இதன் தலைநகரான தஞ்சா 
வூரிலிருந்து சென்னைக்கு இப்போது வானூர்தியிற் 
செல்லும் வசதி உள்ளது . 


மக்கள் : தஞ்சாவூர் மாவட்டத்தின் மக்கள் 
தாகை 4,063,545 

( 1981 ) . இம்மாவட்டத்தில் 
வேளாணமையை அடிப்படையாகக் கொண்டு வாழும் 
மக்கள் வெள்ளாளர் எனப்படுகின்றனர் . முக்குலத் 
தோர் எனப்படும் கள்ளர் , மறவர் , அகம்படியர் மக் . 
களும் பல பிரிவினர்களாக வாழ்கின்றனர் . இவர்கள் 
தேவர் , பிள்ளை , வாண்டையார் , கண்டியர் போன்ற 
பல்வேறு பிரிவினராக உள்ளனர் . இவர்களைத் தவிர 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


861 


தமிழ்நாட்டு ஆட்சிப் பிரிவுகள் 


முருகன் 


கல்வி : இம்மாவட்டம் தொன்று தொட்டுப் பண 
பாட்டிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும் மாவட்ட 
மாக உள்ளது . தமிழ் வளர்க்கச் சோழர்களும் பின் 
வந்த மராட்டியர்களும் அரும்பாடுபட்டனர் . 
மராட்டிய மன்னர் சரபோசி அமைத்த சரசுவதி 
மகால் நூல் நிலையம் தஞ்சாவூரில் உள்ளது . இங்குப் 
பழமைமிக்க அரிய சுவடிகளும் , ஓவியங்களும் காகிதச் 
சுவடிகளும் உள்ளன . 

இம்மாவட்டத்தில உள்ள 
திருவாவடுதுறை மடாலயத்தினர் சைவசமயச் சார் 
புடைய நூல்களை ஆய்ந்து அச்சிட்டு வருகின்றனர் . இம் 
மடாலயத்தில் உ.வே.சா., மகாவித்துவான் மீனாட்சி 
சுந்தரம் பிள்ளை போன்றோர் தமிழ்ப்பணி ஆற்றி 
உள்ளனர் . தருமபுர மடாலயமும் இம்மாவட்டத்தில் 
தான் உள்ளது . இங்கு ஒரு தமிழ்க் கல்லூரி இயங்கி 
வருகின்றது . திருப்பனந்தாள் மடத்தினரும் தமிழ்ப் 
பணி செய்துவருகின்றனர் . தஞ்சையை அடுத்துள்ள 
கருந்திட்டைக்குடி ( கரந்தை ) யில் தமிழ்ச்சங்கம் ஒன்று 
இயங்கி வருகின்றது . தஞ்சாவூரில் 1981 - ஆம் ஆண் 
டில் தமிழ்ப் 

தமிழ்ப் பல்கலைக் கழகம் நிறுவப்பட்டது . 
தமிழின உயர் ஆய்வு மையமாக இது விளங்குகிறது . 
இம்மாவட்டத்தில் பல தனியார் கல்லூரிகளும் , 
அரசினர் கலைக் கல்லூரிகளும் உள்ளன . தஞ்சாவூரில் 
மருத்துவக் கல்லூரி ஒன்றும் உள்ளது திருவையாற 
றில இசைக்கல்லூரியும் , வல்லம் என்னும் ஊரில் பெண் 
கள் தொழிற் நுடபக் கல்லூரியும் உள்ளன . கலைக் . 
கல்லூரிகள் பல தஞ்சாவூர் , கரந்தை , பூம்புகார் , 
கும்பகோணம் , மயிலாடுதுறை , திருவாரூர் , பொறை 
யார் , பூண்டி ஆகிய 

இடங்களில் உள்ளன . 


நசரங்கள் : தஞ்சை மாவட்டம் சுற்றுலா மையங் 
களுக்குப் புகழ்பெற்ற நகரமாகும் . இங்குச் சோழர் 
காலக் கோயில்கள் மிகுதியாக உள்ளன . தஞ்சாவூர் , 
வெளிநாட்டுச 

சுற்றுலாப் பயணிகளின் மனதைக் 
கவரும் ஒரு முக்கிய சுற்றுலா மையமாகும் இவ்வூரில் 
சோழப் பேரரசர் முதலாம் இராசராசன கட்டிய 
பெரிய கோயில் உலகப் புகழ்பெற்றதாகும் இம் 
மாவட்டம் பல்வேறு சிறப்புகளைத் தன்னகத்தே 
கொண்டு விளங்குகிறது . திருவையாறு என்னும் ஊர் 
திருக்கோயிலுக்கும் இசைக்கும் புகழ்வாய்ந்தது . தியாக 
ராசசுவாமிகளின சமாதி இங்குள்ளது . 

அறுபடை 
வீடுகளுள ஒன்றான சுவாமிமலையில் 
கோவில் உள்ளது . இது 

திருவையாறு , கும்பகோணம் 
சாலையில் அமைந்துள்ளது இம்மாவட்டத்தின முக் 
கிய வாணிக நகரம் கும்பகோணம் ஆகும் . இவ்வூர் 
கோயில்களுக்குச் சிறப்புப் பெற்றது . 12 

ஆணடு 
களுக்கு ஒருமுறை இவ்வூரில் மகாமகம் நடைபெறும் , 
கும்பகோணத்திற்கு அருகில் 

தாராசுரம் 
என்னும் ஊா கோயிற்சிற்பக்கலைக்கும் பழமைக்கும் 
புகழ்பெற்றது . நாயன்மார்களுக்குக் கடவுள காட்சி 
யளித்ததாகக் கூறப்படும் பாடல் பெற்ற திருக்கோயில் 
கள் பல நன்னிலம் பகுதியில் உள்ளன . திருவாரூர் 
இம்மாவட்டத்தின் பிறிதொரு முக்கிய நகரமாகும் . 
இவ்வூரின் தேர் தமிழ்நாட்டில் புகழ்பெற்றது . 
இங்குள்ள தியாகராச சுவாமி திருக்கோயில் பழைமை 
யும் புகழும் வாய்ந்தது . நாகப்பட்டினம் அருகில் 
உள்ள வேளாங்கண்ணி கிறித்தவர்களுக்குப் புனித 
தலமாக விளங்குகிறது . இங்குக் கடற்கரையின் அரு 
கில் அமைந்துள்ள தேவாலயத்திற்குத் தமிழ்நாட்டின் 
பல்வேறு 

பகுதிகளில் இருந்தும் மக்கள் 
புரிகின்றனர் . நாகப்பட்டினம் இம்மாவட்டத்தின் 
சிறந்த துறைமுகமாக 

விளங்குகிறது . இவ்வூருக்கு 
வடக்கில் உள்ள நாகூர் இசுலாமியரின் புனித தல 
மாகும் . இங்குள்ள தாகா மிகப்பெரிய தாகாவாகும் . 
வேதாரணியம் என்னும் ஊர் பறவைகளின் சரணால 
யமாக விளங்கும் ஊராகும் . இங்கு இராமரின் பாதச் 
சின்னம் உள்ளது . மேலும் , இம்மாவட்டத்திலுள்ள 
மன்னார்குடி , பட்டுக்கோட்டை போன்ற நகரங்களும் 
புகழ்பெற்றவை . பட்டுக்கோட்டையில் 

மனோரா 
எனக் கூறப்படும் அழகுமிக்க கட்டடம் 
தஞ்சை மாவட்டம் , சிற்பக் கலைக்கும் , 
நாட்டியம் , நாடகம் ஆகிய கலைகளுக்கும் புகழ்பெற் 
றது . இம்மாவட்டத்தில் பேராவூரணி , திருத்துறைப் 
பூண்டி , - நீடாமங்கலம் , பாபநாசம் , குடவாசல் , 
பொறையாறு , சீர்காழி போன்ற பிற முக்கிய ஊர் 
களும் உள்ளன . சோழர்களின் துறைமுக நகரமாக 
விளங்கிய காவிரிப்பூம்பட்டினம் சுற்றுலாப் 

பயணி 
களின் கண்ணையும் கருத்தையும் கவரும் 

வகையில் 
அழகு செய்யப்பட்டுள்ளது . 


உளள 


வருகை 


இம் 


உள்ளது . 
இசை , 


வரலாறு : இம்மாவட்டம் தொன்மையான 
வரலாற்றைக் கொண்ட மாவட்டமாகும் . 
மாவட்டத்தில் பாயும் காவிரியைப் பற்றிப் 
இலக்கியங்கள் அழகாக எடுத்தியம்புகின்றன . ஐம் 
பெருங் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரம் 
காவிரிப்பூம்பட்டினத்தை அழகுற வருணிக்கின்றது . 
கம்பர் . இம்மாவட்டத்தில் உள்ள தேரழுந்தூர் 
என்னும் ஊரினர் ஆவார் . பல்லவர்களின் ஆட்சிக்குட் 
பட்டிருந்த இப்பகுதியை விசயாலய சோழன் கி.பி. 
850 - இல் கைப்பற்றிச் சோழர் ஆட்சியை ஏற்படுத் 
தினான் . சோழப் பேரரசர்களின் காலத்தில் தஞ்சா 
வூர் , கங்கைகொணட சோழபுரம் ஆகியன 

தலை 
நகரங்களாக விளங்கின . முதலாம் இராசராசன் 
தஞ்சையில் தட்சிணமேரு எனப்படும் தஞ்சைப் 
பிரகதீசுவரா ஆலயத்தை உலகம் வியக்கும் வண்ணம் 
கட்டினான் . அவனுக்குப் பின் வந்த அவன் மகன் 
இராசேந்திர சோழன் கங்கைவரை படையெடுத்துச் 
சென்றான் . தலைநகரைக் கங்கை கொண்ட சோழ 
புரத்திற்கு மாற்றினான் . சோழர்கள் ஆட்சிக்குப்பின் 
பிற்காலப் பாண்டியர்களின் ஆட்சி இப்பகுதியில் தான் 


. 


1 


862 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தமிழகச் சிற்றூர் 


C 


நீலகிரிக் குடியிருப்பு 


வேளாண் நிலம் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


863 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


கிராமத் தெய்வம் 


கைவினைஞர் 


படகர் 


நடவு நடுதல் 


864 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


சம்மு காசுமீர் 


.. 


? 


: 


இமாசலப் 
பிரதேசம் 


பஞ்சாபு 


அரியானா 


irin 


Jio 


உத்திரப் 
பிரதேசம் 


அருணா சலப் 
பிரதேசம் 


இராசசுத்தான் 


அசாம் 


நொகாலாந்து 


மேகாலயா 


} 


( nras 


மணிப்பூர் 


பகார் 


திரிபுரா 


குசராத்து 


மத்தியப் பிரதேசம் 


மேற்கு 


மிசோரம் 


Com 


வங்கம் 


sum 


ஒரிசா 


மகாராட்டிரம் 


ம 


கோவா 


ஆந்திரப் பிரதேசம் 


கருநாடகம் 


அரபிக்கடல் 


சென்னை 


வங்காள விரிகுடா 


) 


+ பாண்டிச்சேரி 


ஒரிரக 


கேரளம் 


இந்தியப் பெருங்கடல் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


865 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


கும்ப கோணம் 


பச்சை மலைக் குடியிருப்பு 


R 


இசைக் கலைஞர் 


கைவினைத் தொழில் 


வா . க . 


9 - 55 


866 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


கருநாடகம் 


ஒசூர் 


வட ஆாககாடு 


கிருட்டிணகிரி, 


மாவட்டம் 


தனகனக்கோ 


பாலக்கோடு 


ஏற்பட்டது . பாண்டியனுக்குப்பின் சிறிது காலம் முக 
மதியர்களின் ஆட்சிக்குட்பட்டிருந்த இப்பகுதி விசய 
நகரப்பேரரசுக் காலத்தில் நாயக்கர்களின ஆட்சிக்குட் 
பட்டது நாயக்கர்கள் காலத்தில் செவ்வப்பன் எனப 
வர் தஞ்சை ஆட்சியைக்கவனித்து வந்தார் . அவருக 
குப்பின் சேவப்ப நாயககன் , இரகுநாத நாயக்கர் ஆகி 
யோரால இப்பகுதி ஆளப்பட்டது . மராட்டியர்களின் 
ஆதிக்கம் கி.பி 1675 - இல் இப்பகுதியில் ஏற்பட்டது . 
சிவாசியின் மகன் வெங்காசி இப்பகுதியில் மராட்டியர் 
ஆதிக்கத்தை ஏற்படுத்தினார் . ஆங்கிலேயர்கள் 
பிரெஞ்சுச் காரர் ஆகியோரின் இந்திய ஊடுருலால இப் 
பகுதியை 

ஆணடுவந்த மராட்டியர்கள் ஆங்கிலேய 
ரின் ஆதிக்கத்திற்குட்பட்டவராயினர் . ஆங்கிலேயரின் 
ஆட்சிக்குட்பட்டபகுதியாகத் தஞ்சாவூர் கி பி .1799 இல் 
இருந்தது . தஞ்சை மராட்டிய மன்னருக்கு வாரிசு 
இல்லாததால் கி.பி. 1841- இல தஞ்சாவூர்க் கோட 
டையின் ஒரு பகுதியை ஆங்கிலேயர் கைப்பற்றினர் . 
அன்று முதல் 1947 வரை இப்பகுதி ஆங்கிலேயரின் 
ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது . 1947 - இல் இந்தியா 
சுதந்திரம் பெற்றபின் இம்மாவட்டம் 

வளாசசி 
பலவற்றைக் கண்டு விளங்கிவருகின்றது 


ஊத்தங்கரை 


தருமபுரி மாவட்டம் 


தருமபுரி 


ன்னார்ககாடு மாவட்டம் 


பெரியார் 
மாவட்டம் 


சேலம் மாவட்டம் 


தவ 


தருமபுரி மாவட்டம் 


தருமபுரி மாவட்டம் : இம்மாவட்டம் 1965 - ஆம் 
ஆண்டு சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டுத் 
தனி மாவட்டமாக இயங்கி வருகிறது . 

இந்தியா 
சுதந்திரம பெற்ற பின்னர்த் தமிழ்நாட்டில் புதிதாகத் 
தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாவட்டம் 


இதுவே 


பல்வகைப் பாறைகளை இம்மாவட்டம் கொண்டுள 
ளது . இம்மாவட்டத்தில் காவிரி , தென்பெணணை , 
வாணி , சின்னாறு போனற ஆறுகள் உள்ளன தர்மபுரி 
மாவட்டத்தில் ஆண்டிற்குச் சராசரியாக 845 மி . மீ . 
மழை பெய்கிறது . தருமபுரி மாவட்டம் வறணட நிலப் 
பகுதியைக கொணடுள்ள மாவட்டமாகும் . 


ஆகும் . 


எல்லைகள் : தருமபுரி மாவட்டத்திற்கு வடக்கில 
கருநாடகம் , ஆந்திரப்பகுதிகளும் , கிழக்கில் வடஆர்க் 
காடு தென் ஆர்க்காடு மாவட்டங்களும் தெற்கில் 
சேலம்மாவட்டமும் , மேற்கில பெரியார் மாவட்டமும் 
கருநாடக மாநிலமும எல்லைகளாக அமைந்துளளன . 
இம்மாவட்டம் தமிழ் நாட்டின் வடமேற்கு மூலையில 
அமைந்துள்ளது இம்மாவட்டத்தில் தருமபுரி , ஓசூர் , 
பாலக்காடு , தேனகனிக்கோட்டை , கிருட்டிணகிரி , 
ஊத்தங்கரை , அரூர் , பென்னாகரம் ஆகிய எட்டு 
வட்டங்கள் உள்ளன . மாவட்டத்தின் 

தலைநகரம் 
தருமபுரி மாவட்டத்தின் பரப்பளவு 9633 சகி.மீ. 


வேளாண்மை : தருமபுரி மாவட்டம வேளாண்மை 
மாவட்டமாக விளங்குகிறது . கம்பு , வாழை , கேழ 
வரகு , சோளம் , நெல் , நிலக்கடலை , பருத்தி , கரும்பு . 
திராட்சை , மா போன்றவை பயன படு பொருளகள் 
பயிரிடப்படுகின்றன . கிணறுகள் , ஏரிகள 

மூலமாகப் 
பாசன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன . கிருட்டிணகிரி 
அணைக்கட்டு , சிற்றாறுகளின் நீர்தேககங்கள ஆகிய 
வற்றின் மூலமாகப் 

வசதிகள செய்யப் 
பட்டுள்ளன . காடுகளும் இம்மாவட்டத்தில் உள்ளன . 
கால் நடைகள் மூலமும் உழவாகளுக்கு 

வருவாய் 
கிடைக்கின்றது . 


பாசன 


ஆகும் . 


நிலமும் தட்பவெப்பமும் : இம்மாவட்டத்தில் மலை 
களும் காடுகளும் நிறைந்துள்ளன . மாவட்டத்தின் 
வடபகுதி கடல் மட்டத்திலிருந்து 3,000 அடி உயரம் 
உடையது ; தென்பகுதி 1300 அடி உயரம் உடையது . 
எனவே , இம்மாவட்டத்தின் நிலப்பகுதி ஏற்றத்தாழ்வு 
கள் மிக்கனவாகக் காணப்படுகின்றது . இம்மாவட்டத் 
தில் சவ்வாது மலை , சேர்வராயன்மலை , சித்தேரி, 
வட்டமலை போன்ற மலைத்தொடர்கள் 


கனிப்பொருளகள் . தருமபுரி மாவட்டத்தில திப் 
பம்பட்டி , சினனம்பட்டி ஆகிய இடங்களில் சுணணாம் 
புக்கல படிகங்கள் காணப்படுகின்றன . தீர்த்தமலைப் 
பகுதியில் இரும்புககனி கிடைக்கின்றது . கருப்புப் 
பளிங்குக்கல வகை இமமாவட்டத்தில் பெருமளவில் 
உள்ளன . இவை வெட்டி யெடுக்கப்பட்டு அயல்நாடு 
களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . 


உளளன . 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


867 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தொழில்கள் : இம்மாவட்டத்திலுள்ள ஓசூர் 
கிருட்டிணகிரி , பாகலூர் , நல்லம்பள்ளி ஆகிய 

கிய இடங் 
களில் பட்டுத் தொழில் சிறந்த முறையில் நடைபெறு 
கின்றது . ஓசூரில் பெரிய தொழிற்பேட்டை உள்ளது . 
இங்குப் பல்வேறு தொழிற்சாலைகள் அண்மைக் 
காலத்தில் நிறுவப்பட்டுள்ளன . இருசக்கர இயந்திர 
வண்டிகள இங்குப் பெருமளவில் செய்யப்படுகின்றன . 
இந்நகருக்கு அருகில உள்ள இராமநகா என்ற இடத் 
தில் மின்சார மற்றும் மின்னணுப் பொருள உற்பத்தித் 
தொழிற்சாலை உள்ளது . தருமபுரி மாவட்டம் பின் 
தங்கிய மாவட்டமாதலால் பல்வேறு தொழிற்சாலை 
கள் நிறுவ அரசு ஊககம் அளித்து வருகின்றது . 


சங்களும் உள்ளன . இங்குத் தாமசு மன்றோ என்பவர் 
வாழ்ந்து வந்தார் . தருமபுரியிலிருந்து சேலம் செல் 
லும் பாதையில் 10 கி.மீ. தொலைவில் அதியமான் 
கோட்டை என்ற ஊர் உள்ளது . இது கடையெழு 
வள்ளலான அதியமான நெடுமானஞ்சியின் தலை 
நகராக விளங்கிய ஊர் . இவவூரில் அகழாய்வுகளும் 
செய்யப்பட்டுள்ளன பாப்பாரப்பட்டியில் சுதந்திரப் 
போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா வாழ்ந்தார் , 
அவரது சமாதி இவ்வூரில் உள்ளது தீர்த்தமலை 
என்னும் ஊர் கட்டடக கலைச் சிறப்புப் பெற்றது . 
இம்மாவட்டத்தில் உள்ள பிறிதொரு முக்கிய நகரம 
கிருட்டிணகிரி ஆகும் இங்கு மைசூர்ப் போர்களின 
பொழுது கட்டப்பட்ட 

கோட்டை ஒன்று உள்ளது 
நநகரம் இராணுவத்தளமாகவும் அககாலத்தில் 
விளங்கியது இம்மாவட்டத்தில் உள்ள ஓசூர் நகரம 
பெங்களூருக்கு 

அண்மையில் உள்ள தொழில் நகர 
பாகும் . இங்குப் பல தொழிற்சாலைகள் 
இம்மாவட்டத்தின் சிறந்த சுற்றுலா இடமாக ஒகே 
னேக்கல விளங்குகிறது 

தமிழநாட்டின 
அழகிய நீர்வீழச்சிகளுள ஒன்று , காவிரியாறு பாறை 
களின நடுவில ஊடுருவிச் செலவது கண்கொள்ளாக 
காட்சியாகும் . இவ்வூர் தருமபுரியிலிருந்து 46 கி.மீ 
தொலைவில் அமைந்துள்ளது இங்குத் தங்குவதற 
கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இவவூா அரு 
கில் உள்ள ஊட்டமலையில் முதலைப் பண்ணை 
யொன்று அமைந்துள்ளது இம்மாவட்டத்தில் உள்ள 
மல்லபபாடி மகாராசாக் கடை ஆகிய இடங்களில 
வரலாற்றுக் காலத்திற்கு முற்பட்ட ஓவியங்கள கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளன . இமமாவட்டத்தில ஊத்தங் 
கரை , காவிரிப் பட்டினம் , பாலகோடு , பொன்னாகரம் 
தெங்கனிக்கோட்டை முதலிய ஊர்களும் உள்ளன . 


மக்கள் : இம்மாவட்டத்தில் பல்வேறு இன மக்கள் 
வாழ்கின்றனர் . அவாகளுள் 60 சதவிகிதத்தினர் 
தமிழும் , 25 சதவிகிதத்தினர் தெலுங்கும் , 10 சதவிகி 
தத்தினர் கன்னடமும் 3 சதவிகிதத்தினர் உருதும் 
எஞ்சியோர் பிறமொழிகளும் பேசுகின்றனர் . இம்மா 
வட்டத்தில் உள்ள ஊர்கள் பல பிறமொழிக் கலப்புப் 
பெயர்களால் கூறப்படுகின்றன . அல்லி ( Halli ) ஓசா 
( Hosa ) அலே ( Halae ) எனப் பல ஊர்களின் பெயர் 
கள் முடிவுறுகின்றன அரூர் வட்டத்தில் இலம்பாடிகள் 
என்ற மலைவாழ் மக்கள் வாழ்கின்றனர் . இவர்கள் 
இராசசுத்தானியக் கிளைமொழியைப் பேசுகின்றனர் . 
இம்மாவட்டத்தின் மக்கள் தொகை 1,997,060 ( 1981 ) . 


உளளன 


இம்மாவட்டத்தில் மூதறிஞர் இராசாசி ஓசூர் 
வட்டத்தில தொரப்பள்ளி என்னும் ஊரில் பிறந் 
தார் . இம்மாவட்டத்து மக்களுள பலர் இராணு 
வத்தில் பணியாற்றி வருகினறனா . 


போக்குவரத்து : இம்மாவட்டத்தில் அனனை 
சத்தியா போக்குவரத்துக்கழகம் என்ற அரசு நிறுவனம 
இயங்கி வருகின்றது . இதன் தலைமையகம் தருமபுரி 
ஆகும் . மாவட்டத் 

தலைநகரமான தருமபுரியி 
லிருந்து மாவட்டத்தின் பிற நகரங்களுக்கும் சிற்றூர் 
களுக்கும் சாலை வசதிகள் 

செய்யப்பட்டுள்ளன . 
சென்னையிலிருந்து சேலம் செல்லும் அகல இருப்புப் 
பாதை மாவட்டத்தின் வழியாகச் செல்கிறது பெங் 
களூரிலிருந்து சேலம் செல்லும் குறுகிய இருப்புப் 
பாதையும் உள்ளது . 


கல்வி : இம்மாவட்டம் கல்வி வளா சசியில் மிக 
வும் பின் தங்கி உள்ளது . 

இங்குப் 

படித்தவர்கள் 
28 விழுக்காட்டினரே ஆவர் . மாவட்டத்தின தலை 
நகரமான தருமபுரியில் கல்லூரிகள் உள்ளன . மாவட் 
டத்தின பிற நகரங்களிலும் தொடக்கப் பள்ளிகளும் 
உயர்நிலைப் பளளிகளும் மேல்நிலைப் பள்ளிகளும் 
கலலூரிகளும் உள்ளன . 


நகரங்கள் : இம்மாவட்டத்தின் தலைநகரம் தரும் 
புரி . இது வரலாற்றுச் சிறப்புமிக்க ஊராகும் . இது 
ஒரு வட்டமாகவும் செயற்படுகிறது . இந்நகரத்தில 
கி.பி. 8 - ஆம் நூற்றாண்டில் தோன்றிய மல்லிகார்ச் 
சுன சுவாமி கோவில் உள்ளது . நுளம்பர்களின் சிற்ப 
வேலைப்பாடுகளைக் கொண்டுள்ள இக்கோயிலில் 
நுளம்பர் கல்வெட்டுகள் பல உள்ளன . இவ்வூரில் 
அரிய நாத சுவாமி கோயிலும் சமண 

எச் 


வரலாறு : இம்மாவட்டம் தொன்மையான 
வரலாற்றை உடையது . வரலாற்றுக் காலத்திற்கு 
முற்பட்ட ஓவியங்கள் , புதிய கற்காலக் கைக கோட 
ரிகள் பல இமமாவட்டத்தின் பலவேறு டங்களில் 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . இம்மாவட்டத்தில் கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ள ஓடு கற்களும் , புலிக்குத்திக் கற் 
களும் , நவகண்டக் கற்களும் , கலவெட்டுகளும் , இம் 
மாவட்டத்தின் தொன்மை வரலாற்றைச் சிறப்புறக் 
கூறும் சான்றுகளாகும் . அதிகமான் பெருவழிக் கற் 


சமய 


வா . க . 9 - 55 அ 


868 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


டுகள் 


தென்னார்க்காடு 

மாவட்டம் 


சேலம் மாவட்டம் 


உப்பிலியாபுரம் 


ரிய வார் 


வென்று 


பெரியார் 
மாவட்டம் 


பரமத்தி 


ளித்தலை 


கரூர் 


சிரீரங்கம் 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 


திருச்சி 


தஞ்சாவூர் மாவட்டம 


களும் இம்மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன 
சங்க காலத்தில் தகடூரைத் தலைநகரமாகக் கொண்டு 
ஆட்சிபுரிந்த அதியமான்கள இப்பகுதியில் பல்லாண் 
சிறப்பான ஆட்சியை 

அமைத்தனர் . 
இப்பகுதி , அதிகமான்களை அடுத்து கி.பி. 6 - ஆம் 
நூற்றாணடளவில் பல்லவர்களின் ஆட்சிக்குட்பட்டது . 
நுளம்பர் , பாணர் , கங்கர் முதலான பல்லவச் சிற் 
றரசர்களின் கீழ்ச் சிறப்புற விளங்கிய இப்பகுதியைச் 
சோழப் பேரரசர் முதலாம் இராசராசன் 
சோழ ஆட்சியை ஏற்படுத்தினார் . இப்பகுதி கி.பி. 13 
-ஆம் நூற்றாண்டு வரை சோழப்பேரரசின் ஆதிக்கத் 
திற்குட்பட்டிருந்தது . மூன்றாம் குலோத்துங்க 
சோழனின் சிற்றரசனாக விளங்கிய விடுகாதழகிய 
பெருமாள 

என்பவன இப்பகுதியைச் சிறப்பாக 
ஆணடதுடன் அரூர் வட்டம் கம்பைய நல்லூரில் கோயில் 
ஒன்றையும் கட்டினான் . இப்பகுதி பின்னர் ஒய்சளர் 
களின் ஆட்சிக்குட்பட்டது . ஒய்சள அரசர் வீரராம 
நாதன் கிருட்டிணகிரி வட்டத்திலுள்ள குந்தானியில் 
தலை நகரை நிறுவி அங்குக் குந்தீசுவரர் ஆலயத்தைக 
கட்டினான் . ஒய்சாளருக்குப் பின விசயநகரப் பேரரசு 
மைசூர் உடையார்கள் , திப்புசுல்தான் , ஆங்கிலேயர் 
ஆகியோரின் ஆட்சிக்குட்பட்ட இப்பகுதி , சுதந்திரம் 
பெற்றபின் மாவட்டமாகப் பிரிக்கப்பட்டு மாவட்ட 
ஆட்சித் தலைவரின் கீழ இயங்கி வருகிறது . 


மணப்பான 


புதுக்கோட்டை 
மாவட்டம் 


மதுரை மாவட்டம் 


திருசசிராப்பளளி மாவட்டம் 


கிறது . 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தமிழ்நாட்டின் 
நடுவில் அமைந்துள்ள மாவட்டம் . இம்மாவட்டத்தின் 
வழியாகக் காவிரி ஆறு ஓடி மாவட்டத்தை வளம் 
கொழிக்கச் செய்கிறது . 


எல்லைகள் : திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் 
சுற்றிலும் நிலப் பகுதிகளே எல்லைகளாக உள்ளன . 
ம்மாவட்டத்தின் வடக்கில் பெரியார் , சேலம் , தென 
ஆர்க்காடு மாவட்டங்களும் கிழக்கில் 

தஞ்சாவூர் 
மாவட்டமும் , தெற்கில் புதுக்கோட்டை இராம 
நாதபுரம் , மதுரை , அண்ணா மாவட்டங்களும் 
மேற்கில் கோயம்புத்தூர் மாவட்டமும் எல்லை 
களாக உள்ளன . இம் மாவட்டத்தின் பரப்பளவு 
11,095 ச.கி.மீ. ஆகும் . 


தொப்பசாமிமலை , வெள்ளிமலை ஆகிய மலைகளை 
யும் , உடையார்பாளையம் இலால்குடி வட்டங் 
களில் சமமான நிலப்பகுதியையும் கொண்டு விளங்கு 

இம்மாவட்டத்தில் காவிரியே முதன்மை 
யான ஆறாகும் . இதற்கு, அமராவதி , ஐயாறு 
நந்தியாறு , வெள்ளாறு , நொய்யல் போன்ற துணை 
யாறுகள் உள்ளன . இம்மாவட்டத்தில் செம்மண 
நிலப்பகுதியும் கரிசல் நிலப்பகுதியும் காணப்படுகிறது . 
களிமண் வகை ஆங்காங்கே பரவியுள்ளது . வேளாண் 
மைக்கு ஏற்ற நிலப்பகுதிகள் முசிறி , இலால்குடி , 
திருச்சிராப்பள்ளி, குளித்தலை , கரூர்ப் பகுதிகள் 
ஆகியவை 

கரூா வட்டத்தின சிலபகுதிகளும் 
பெரம்பலூர் வட்டமும் வறட்சிமிக்க பகுதிகளாகும் . 

இம்மாவட்டம் அதிக அளவு தட்பவெப்பநிலை 
யைப் பெற்றுத் திகழ்கின்ற மாவட்டங்களுள் ஒன்று . 
ஈரப்பதம் குறைந்த அளவே உள்ளது . இம்மாவட்டத் 
தில் குளிர்காலம் திசம்பர் முதல் பிப்பிரவரி முடியவுள்ள 
காலமாகும் . கோடைக்காலம் மார்ச்சு முதல் மே 
வரையும் , மழைக்காலம் செப்டமபர் முதல் நவம்பர் 
வரையும் உள்ளன . தென்மேற்குப் பருவக்காற்றா 
லும் வடகிழக்குப் பருவக்காற்றாலும் இது மழையைப் 
பெறுகின்றது . 

வேளாண்மை : இம்மாவட்டம் ஆறுகளின் மூல 
மாக வேளாண்மைக்கு நீர்ப்பாசன வசதியைப் பெற் 
றுள்ளது . ஆறுகளிலிருந்து கால்வாய்கள் மூலம் நிலங் 
களுக்கு நீர்ப்பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது . இம் 
மாவட்டத்தில் காவிரி ஆற்றின கால்வாய்கள் மூலம் 
முசிறி , உடையார்பாளையம் , இலால்குடி , குளித் 


நிலமும் தட்பவெப்பமும் : இம்மாவட்டம் பெரம் 
பலூர் , முசிறிப் பகுதியில் பச்சை மலைப்பகுதியைக் 
கொண்டு விளங்குகிறது . காவிரியின் இருபக்கங்களி 
லும் வளம் கொழிக்கும் சமவெளியினையும் பெற்றுத் 
திகழ்கிறது . இம்மாவட்டத்தில் உள்ள பசசைமலைச் 
சிகரத்தின் அதிக அளவு உயரம் ஏறக்குறைய ( கடல் 
மட்டத்திலிருந்து ) 1 , 130 மீட்டராகும் . கரூர் வட்டம் 
சமவெளியையும் தெற்கில் அரங்கமலைப்பகுதியையும் 
கொண்டு விளங்குகிறது . குளித்தலைப் பகுதியில் 


1 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


869 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தலை , திருச்சிராப்பள்ளி ஆகிய வட்டங்கள் பயன் 
பெறுகின்றன . கரூர் வட்டத்தில் அமராவதி ஆறு 
வேளாண்மைக்குப் பயன்படுகின்றது . 

கிணற்றுப் 
பாசனம் மூலமும் வேளாணமை நடைபெறுகின்றது . 
நெல் , கரும்பு , வாழை , சோளம் , கம்பு , புகையிலை 
நிலக்கடலை , பருத்தி போனறவை மாவட்டத்தின் 
முக்கிய விளைபொருள்களாகும் . மலைப்பகுதிகளில் 
பழவகைகளும் காடுகளில் மூங்கில்கள் போனறவை 
யும் உற்பத்தியாகின்றன . 


மக்கள் , மலையினத்தவர் போன்ற மக்கள வாழ்ந்து 
வருகின்றனர் . பசசைமலைப் பகுதியில் மலையாளி 
களும் பெரம்பலூர்ப் பகுதியில் இருளர்களும் வாழந்து 
வருகின்றனர் . மாவட்டத்தின மக்கள் தொகை 
36,12,320 ( 1981 ) 


கனிப் பொருள்கள் : குறிப்பிடத்தக்க அளவிற்கு 
இம்மாவட்டத்தில் கனிப்பொருள்கள் 

கிடைக்க 
வில்லை . சிமிண்டுத் தொழிலுக்குத் தேவையான 
கனிக்கல்லும் ( Gypsum ) சுண்ணாம்பும தாலமியா 
புரப் பகுதியில் கிடைக்கின்றன . 


கல்வி . கல்வி வளர்ச்சியில் இம்மாவட்டம் சிறந்து 
விளங்குகிறது திருச்சி நகரில் பல கலைக் கலலூரிகள் 
உள்ளன . பொறியியல் கல்லூரியும் சட்டக கலலூரி 
யும் இந்நகரில் இயங்கி வருகின்றன . திருச்சி நகரில் 
பாரதிதாசன பல்கலைக் கழகம் இயங்கி வருகின்றது . 
இப்பல்கலைக கழகத்தின் பல்வேறு கல்லூரிகள் 
மாவட்டத்தின் பல நகரங்களில் இயங்கி வருகினறன . 
தொடக்கப்பாடசாலைகளும் , உயாநிலைப்பள்ளி , 
மேல் நிலைப்பள்ளிகளும் பல ஊர்களில் கல்வியைக் கற் 


பிக்கின்றன . 


பலவேறு 


தொழில்கள் இம்மாவட்டத்தில் தொழிற்சாலை 
கள் பெரிதும் வளர்ச்சியடைந்துள்ளன . 
தொழில்கள் இம்மாவட்டத்தில் நடைபெறுகினறன .. 
திருச்சி நகரம்தொழிலகளின் முக்கிய இடத்தை வகிக் 
கின்றது இங்கு நடுவண அரசினகொதிகலன் தயாரிப்புத் 
தொழிற்சாலை திருவரம்பூர் என்னும் இடத்திற்கு 
அருகில இயங்கிவருகின்றது . திருசசிராப்பளளியில 
இருப்புப்பாதை வண்டிகளின் தொழிற்கூடம் ஒன்றும் 
துப்பாக்கித் தொழிற்சாலையும் உள்ளன . 
மாவட்டத்தில் தால்மியாபுரம் , 

அரியலூர் 
ஆகிய நகரங்களில் சிமிண்டுத் தொழிற்சாலைகளும் 
உளளன . சர்க்கரை ஆலைகள பேட்டைவாய்த்தலை , 
காட்டூர் போன்ற ஊர்களில் உளளன . இம்மாவட்டத் 
தில் கரூர் , குளித்தலை , திருச்சிராப்பளளி நகரங் 
களில் நெசவாலைகள் செயற்பட்டு வருகின்றன 
அரிசி ஆலைகளும் , மாவு அரைக்கும் ஆலைகளும் 
ஆங்காங்கே உள்ளன . திருச்சிராப்பள்ளி 

நகரைச் 
சுற்றிலும் சிறுதொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி 
அடைந்து வருகின்றன . கரூர் நகர் 

பேருந்துகளுக்கு 
உடலமைப்புக் கட்டும் தொழிலுக்குப் புகழ்பெற்றது . 
புகளூர் என்ற இடத்தில் தமிழ்நாடு அரசின் காகிதத் 
தொழிற்சாலை செயற்பட்டு வருகின்றது.இரசாயன 
தொழிலகளும் , தோல்பதனிடும் தொழில்களும் 
மாவட்டத்தில் ஆங்காங்கே நடைபெற்று வருகின் 
றன . பாய்முடைதல் , கம்பளிப் 

போர்வை தயாரித் 
தல் பிறகுடிசைத் தொழில்கள ஆகியவை மாவட்டத் 
தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்றன . 


போக்குவரத்து தமிழ்நாட்டின் நடுவில் திருச்சி 
ராப்பளளி அமைந்துள்ளதால் போக்குவரத்து சிறந்த 
முன்னேற்றத்தைப் பெற்றுள்ளது . குறுகிய இருப்புப் 
பாதை சென்னையிலிருந்து திருசசிராப்பளளி வழியா 
கத் தென்னக நகரங்களுக்குச் 

செல்கிறது . அகல 
இருப்புப்பாதை ஈரோட்டிற்குத் திருச்சியிலிருந்து 
செல்கிறது . சாலைப் போக்குவரத்தில் தமிழ் நாடு 
அரசிற்குச் சொந்தமான தீரன் சின்னமலை போக்கு 
வரத்துக் கழகம் செயற்பட்டு வருகின்றது . பலவேறு 
நகரங்களுக்கும் திருச்சியிலிருந்து தொடர்சசியாகப 
பேருந்துகள் உள்ளன . திருச்சியில் வானொலி நிலை 
யம் ஒன்று இயங்கி வருகின்றது . திருச்சியில் வானூர்தி 
நிலையம் ஒன்றும் செயற்பட்டு வருகின்றது . இங்கி 
ருந்து தமிழ்நாட்டின பிறநகரங்களுக்கும் பிற மாநிலங் 
களுக்கும் வானூர்திகள் செல்கின்றன . சில செய்தித 
தாள்கள் திருச்சியிலிருந்து வெளியிடப்படுகின்றன . 


கரூர் , 


நகரங்கள் : மாவட்டத்தின் தலைநகரமான திருச்சி 
வரலாற்றுப் புகழ் பெற்ற நகரமாகும் . முககிய 
போக்குவரத்து நகரமாகவும் இது செயற்படுகின் 
றது . தொழிற்சாலைகள மிகுதியான நகரமாக இது 
விளங்குகிறது . கரூர் நகரம் சங்க காலச சேரர்களின 
தலைநகரமாக விளங்கியது . இது திருச்சி - ஈரோடு 
சாலையில் அமைந்துள்ளது . பெரம்பலூர் , முசிறி , 
குளித்தலை , திருவரங்கம் போன்றவை மாவட்டத்தின் 
முக்கிய நகரங்கள் ஆகும் . இமமாவட்டத்தில் தஞ்சை 
மாவட்டத்திற்கு அடுத்துக் கோயில்கள் 

நிறைந்து 
உள்ளன . திருச்சிராப்பள்ளி , திருவானைக்கா , 
திருவரங்கம் , குமாரவயலூர் , கடம்பர் கோயில் , தான் 
தோன்றிமலை , சமயபுரம் போன்ற ஊர்கள் கோயில 
களால் , புகழ்பெற்றவை . திருச்சி உச்சிப்பிள்ளையார் 
கோயில் சிறப்புப்பெற்றது . 


கொங்கு , 


மக்கள் : இம்மாவட்டத்தில் வேளாண்மைத் 
தொழில் புரியும் வேளாளர் , வன்னியர் , 
வேளாளர் , அம்பலக்காரர் , முக்குலத்தோர் , ஊராணி 
கள் , இரெட்டியார் , நாட்டுக்கோட்டைச் செட்டியார் 
கள் , கிறித்தவர்கள் , முசுலீம்கள் , தாழ்த்தப்பட்ட 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


870 


தமிழ் நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


மாவட்டங்களையும் , கிழக்கே சிதம்பரனார் மாவட் 
டத்தையும் , தெற்கேகன்னியாகுமரி மாவட்டத்தையும் , 
மேறகே மேற்குத் தொடர்ச்சி மலையையும் எல்லை 
களாகக கொண்டுள்ளது . இம்மாவட்டத்தின் பரப் 
பளவு 6646 கி.மீ. ஆகும் . இம்மாவட்டம் நிருவாக 
வசதிக்காக 1986 - ஆம் ஆண்டு இரண்டாகப் பிரிக்கப் 
பட்டது . இம்மாவட்டம் திருநெலவேலி , பாளையங் 
கோட்டை , சங்கரன் கோயில் , அம்பாசமுத்திரம் , 
நாங்குநேரி , இராதாபுரம் , தென்காசி , வீரகேரளம் 
புதூர் , செங்கோட்டை , சிவகிரி ஆகிய வட்டங்களைக் 
கொண்டுள்ளது . மாவட்டத் தலைநகர் திருநெல்வேலி. 


வரலாறு : வரலாற்றில் திருச்சிராப்பள்ளி மாவட் 
டம் முக்கிய இடத்தை வகிக்கிறது . சங்க காலத்தில் 
சோழர்களின் தலைநகரமாக 

விளங்கிய உறையூர் . 
இப்பொழுது திருச்சியின் ஒரு பகுதியாக 

விளங்கு 
கிறது . கரிகாலச் சோழன் இந்நகரின்கண் இருந்து 
ஆட்சி புரிந்தான் . சோழர்களுக்குப் பின் சேராகளின் 
கீழ் இப்பகுதி சில காலம் இருந்தது . இம்மாவட்டத் 
தில உளள கரூர் நகரம் சேரர்களின் தலை நகரமாக 
விளங்கியது . பிற்காலச் சோழர்கள் காலத்தில் 
தஞ்சாவூர் தலைநகரமாகி இப்பகுதிகள் அவர்களின் 
ஆட்சிக்கு உட்பட்டு விளங்கி வந்தன . பாணடியர் 
களும் பின்னர் முசுலீம்களும் இப்பகுதியைத் தங்களின 
ஆதிக்கத்தினகீழ்க் கொண்டுவந்தனர் . விசுவநாதர் 
என்னும் நாயக்கர் காலத்தில் கி.பி. 16 - ஆம் நூற 
றாண்டில திருச்சி மாவட்டம் முழுமையும் நாயக்கர் 
ஆட்சிக்குட்பட்டது . ஆங்கிலேயருக்கும் மைசூர் அரசர் 
களுக்கும் நடந்த போர்களில் இப்பகுதி 

முக்கிய 
பங்கு கொண்டது . மராட்டியர்கள திருச்சியின்மீது 
படையெடுத்துச சந்தாசாகிபின் இரண்டு சகோதரா 
களையும் கொனறதுடன் சந்தாசாகிப்பைச் சிறை 
பிடிக்கவும் செய்தனர் . மூராரிராவ் குட்டி என்பவா 
திருச்சியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் . இக் காலத 
தில் சந்தாசாகிப்பிற்குப் பிரெஞ்சுக்காரர்களும் , 
ஆர்க்காடு நவாபின் மகனான முகமது அலிக்கு 
ஆங்கிலேயர்களும் உதவி புரிந்தனர் . இவர்கள பல் 
வேறு போர்களில் ஈடுபட்டனர் . இறுதியில் ஆங்கிலே 
யர்கள் ஆதிக்கத்தில் திருச்சி பலவேறு நிகழ்ச்சிகளைக் 
கணடது . ஆங்கிலேயர் ஆதிக்கத்தினகீழ் வந்த பின் 
இப்பகுதி மாவட்டமாக செயற்படத் தொடங் 
கியது . சுதந்திரம் பெற்றபின் தனித்த மாவட்டமாகச் 
செயற்பட்டு வருகினறது . 


திருநெல்வேலி கட்டபொம்மன் மாவட்டம் : 
பொருநை ஆற்றின் வளத்தையும் , தொன்மைப்புகழை 
யும் பெற்று விளங்கும் மாவட்டம் . 

திரு என்னும 
சிறப்புப் பெயரைப் பெற்று விளங்கும் இம்மாவட்டம் 
சீமை என்றும் கூறப்படும் . திருநெல்வேலி என்பதற்கு 
ஒரு கதை கூறப்படுகிறது . சிவபெருமான் வழிபாட் 
டிற்காக உலர்த்தி வைக்கப்பட்டிருந்த நெல் ஊர் 
முழுவதும் பெய்த மழையால் 

நனையாமல் காக்க 
சிவனே வேலி அமைத்தார் என்பதற்காக இவ்விடம் 
திருநெல்வேலி எனப் பெயர்பெற்றது என்பது அக் 
கதை . இது நெல்லை மாவட்டம் என்றும் கூறப்படும் . 
திருநெல்வேலி மாவட்டம் இரண்டாகப் பிரிக்கப்பட்டுத் 
திருநெல்வேலிக்கட்டபொம்மன் மாவட்டம் என்றும் 
சிதம்பரனார் மாவட்டம் எனறும் பெயரிடப்பட்டது . 


பச்சைமலைக் குன்று 
நிலமும் தட்பவெப்பமும் : இம்மாவட்டத்தின் மேற்கு 
எல்லையான மேற்குத் தொடர்ச்சி மலை - இம்மாவட் 
டத்தையும் கேராளவையும் பிரிக்கிறது . இம்மலைத் 
தொடரின் நீளம் 160 கி மீ . ஆகும் . இது தென்காசி 
வரை வளைந்தும் 

அங்கிருந்து பாபநாசம் வரை 
நேராகவும் பின்னர்த் தென்கிழக்கே வளைந்தும் ஒடிக் 
கன்னியாகுமரிக்கு 15 கி.மீ. தொலைவு வரை நீண 
டுள்ளது . இம்மலைத் தொடரில் பல கணவாய்கள் 
உள்ளன . இம்மாவட்டத்தில் அழகுமிக்கமலைகள் பல 
உள்ளன . இவற்றினூடே 

இவற்றினூடே சமவெளிகளும் பளளத் 
தாக்குகளும் உள்ளன . சிவகிரிமலை , அகத்தியமலை , 
ஐந்தலைப் பொதிகை ஆகியன இம்மாவட்டத்தின் 
மலைகளாகும் . சமவெளிகள் நெல்லை மாவட்டத்தின் 
மேற்குத் தொடர்ச்சி அடிவாரம் முதல் கிழக்குப் 
பகுதி முழுமையும் பரவியுள்ளன . குற்றாலப் பகுதி 
மேடுபள்ளங்கள் பாறைகள் நிறைந்த பகுதியாகும் . 
தாமிரபரணி ஆற்றுப் பகுதி வளமான பகுதியாகும் . 
சங்கரன்கோவில் , அம்பாசமுத்திரம் , நெல்லை வட் 


| 


எல்லைகள் : திருநெல்வேலி கட்டபொம்மன் 
மாவட்டம் வடக்கே இராமநாதபுரம் காமராசர் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


871 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


இங்குப் பனைமரங்கள செழிதது வளர்கின்றன . 
காடுகளில் உயர் வகை மரங்களும் காணப்படுகின் 
றன . 


டம் ஆகியவற்றில் உயாந்த மேட்டுப் பகுதி காணப் 
படுகிறது . இமமாவட்டத்தில் மணற்குன்றுகளும் கரிசல் 
நிலப் பகுதிகளும் காணப்படுகினறன இம்மாவட்டத் 
தில் , தனித்த சிறப்பானதொரு பகுதி தேரிகள எனப் 
படும் பகுதியாகும் இவை செம்மணற் பகுதி . இது 
வேறு மாவட்டங்களில் காணப்படவில்லை. 


கனிப்பொருள்கள் . இம்மாவட்டத்தில் 

சிமிணடு 
தயாரிக்கப் பயன்படும் சுணணாம்புக் கலலும் , மணல் , 
அப்பிரகம் , காரீயகம் போன்ற தாதுபபொருள்களும் 
கிடைக்கின்றன . 


கினறது . 


நெசவு 


பேயாறு , 


உளளன . 


இம்மாவட்டத்தில் பல 

ஆறுகள் 

ஓடுகினறன . 
இவை மேற்குத தொடர்ச்சி மலையில் உருவாகும் 
ஆறுகளாகும் . இம்மாவட்டத்திடை ஆறுகளுள புகழ 
மிகக ஆறு தாமிரபரணி ஆகும் . இது பொதிகை மலை 
யில் 

உளளாறு பாம்பாறு , களரியாறு . 
சோவையாறு ஆகிய சிற்றாறுகளாகத் தோன்று 
கிறது . புன்னைக்காயல என்னுமிடத்தில் 

வங்கக 
கடலில் கலக்கிறது . இமமாவட்டம் இவ்வாற்றினால 
மிகுந்த வளத்தைப் பெறுகின்றது . இமமாவட்ட 
பல சிற்றாறுகளும் உள்ளன . அவை மணிமுத்தாறு , 
சம்பு நதி , கருணை ஆறு , 

பசசை ஆறு , 

சிற்றாறு 
கோதண்டராம ஆறு , நமபியாறு , வைப்பாறு , தீர்த் 
தக்கரை ஆறு , செந்தூரணியாறு , பொங்குமலை ஆறு , 
கருமேனி ஆறு , 

அனுமன் நதி , வாலமலையாறு 
கோட்டைமலையாறு போனறவையாகும் . இம்மாவட் 
டத்தில் உள்ள குற்றால நீர்வீழச்சி குற்றாலத்தின , 
குன்றுகளில் பல நீர்வீழச்சியாக ஓடிவிழுந்து அனுமன 
நதியில் சேருகின்றது . திருநெலவேலி கட்டபொமமன , 
மாவட்டம் ஆண்டிற்கு 990 மி.மீ. மழை பெறுகின்றது . 
நாங்குநேரி , சங்கரனகோவில் வட்டங்கள குறைந்த 
அளவு மழையைப் பெறுகின்றன . திருநெல்வேலி கட்ட 
பொம்மன மாவட்டத்தில் மலைப்பகுதியில 

மழை 
மிகுதி . இம்மாவட்டத்தின காடுகள பெரும்பாலும் 
மலைப்பகுதிகளில் காணப்படுகின்றன இப்போது 
காடுகள் வளர்ச்சியோடு தோட்ட வளர்ச்சியும் இங்கு 
மிகுந்துள்ளது . பாபநாசம் காடுகளில் புலிகள் காணப் 
படுகின்றன . இங்குப் புலிகள் புகலிடம் ஒன்று அமைக்கப் 
பட்டுள்ளது . 


தொழில்கள் வேளாணமைக்கு அடுத்து 

இம் 
மாவட்டத்தில் நெசவுத் தொழில் சிறந்து 

விளங்கி 
இமமாவட்டத்தில 

அலைகள 
விக்கிரமசிங்கபுரம் , சங்கரன கோவில் , தச்சநலலூா , 
வீரவநலலூர் , செங்கோட்டை , தாளையூதது , நாங்கு 
னேரி போன்ற ஊர்களில் 

இந்தியா 
சிமிணடுத தொழிறசாலை தாளையூத்து 

என்ற 
இடத்தில் உள்ளது . இங்குள்ள சூளை இந்தியாவிலேயே 
மிகப்பெரிய சூளையாகும் . சங்கரன கோயிலில் தாவர 
எணணெய் ( Vanaspathi ) தொழிற்சாலை ஒன்று 
உள்ளது . மேலும் இமமாவட்டத்தில் தீபபெட்டித் 
தொழிறசாலைகளும் , மூட்டைப்பூச்சி ஒழிப்பு மருந்து 
நிறுவனங்களும் , பனைப பொருளகள தயாரிப்பு நிறு 
வனங்களும் , பருத்தி அரைக்கும் ஆலைகளும் உள்ளன . 


மக்கள் . பிளளைமார் , முக்குலத்தோர் , செங்குந் 
தா , பரதவா , பார்ப்பனா முதலியபலவேறு சமூகத்தின 
ரும் இமமாவட்டத்தில் வசிக்கினறனா மீனபிடிக்கும் 
தொழிலை மேற்கொண்டுள்ள பரதவருள பெரும் 
பாலோர் கிறித்தவ சமயத்தைச் சார்ந்துள்ளனர் . 

ம்மாவட்டத்தில் இசுலாமியா சிறிய 
வாழகின்றனா . கானியர் , பலியா , பளிஞர் போன்ற 
மலை வாழ் மக்களும் வாழ்கினறனர் . 


அளவில் 


நல்ல 


சாலை 


இங்கு 


போககுவரத்து . இம்மாவட்டம் 
வசதிகளைப் பெற்றுத் திகழ்கிறது இராணி மங்கம் 
மாள காலததில பலசாலைகள 

அமைககப் 
பட்டன . ஆங்காங்கே ஆறுகளின் குறுககே பாலங்கள் 
அமைக்கப்பட்டுள்ளன . மாவட்டத்தின் தலை நகர 
மான திருநெலவேலியிலிருந்து பல நகரங்களுக்குப் 
பேருந்துகள செல்லுகின்றன . 


வேளாண்மை : இம்மாவட்டத்தின் நடுவில் ஓடும் 
தாமிரபரணியால் இமமாவட்டம் மிகுந்த வளம் பெறு 
கிறது . ஆற்று நீர் வேளாண்மைக்குப் பயன்படுத் 
தக கூடியதாகப் பல அணைகளும் இங்குக் கட்டுப்பட் 
டுள்ளன . அவை மணிமுத்தாறு , பாபநாசம் அணைகள் , 
சிரிமூலப்பேரி அணை ,இராமாந்தித்திட்டம் , கருணைத் 
திட்டம் போன்றவையாகும் . இம்மாவட்டத்தின திரு 
நெல்வேலி, அம்பாசமுத்திரம வட்டங்களில் நெல்லும் , 
சங்கரன்கோவில் வட்டத்தில் பருத்தியும் மிளகாயும் 
பெருமளவில் விளைகின்றன . மேலும் இம்மாவட்டத் 
தில் புன்செய்ப் பயிர்களான உளுந்து , 

சோனம் 
போன்றனவும் தோட்டப்பயிர்களான காப்பி , இரப்பர் , 
ஏலக்காய் 

போன்றனவும் உற்பத்தியாகின்றன 


இம்மாவட்டத்தின் தொடர்வண்டி நிலையங் 
களில் திருநெல்வேலி , தென்காசி , முக்கிய சந்திப்பு 
நிலையங்களாகும் . இங்கு நாங்குநேரி வட்டம் தவிரப் 
பிற வட்டங்களில் தொடர்வண்டிப் பாதை உள்ளது . 
மீட்டர் அளவு 

இருப்புப்பாதையே இப்பகுதியில் 
போடப்பட்டுள்ளது . இங்கு 

வானொலி நிலையம் 
ஒன்றும் உள்ளது . 


நகரங்கள் : இம்மாவட்டத்தின 

ம்மாவட்டத்தின் தலைநகரமான 
திருநெல்வேலி நகரம் தமிழகத்தின புகழவாய்ந்த 


872 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


நகரங்களுள் ஒன்றாகும் . தாமிரபரணியின் வடகரை 
யில் அமைந்துள்ள இந்நகரத்தையும் பாளையங் 
கோட்டையையும் கி.பி .1844 - இல் கட்டப்பட்ட பாலம் 
ஒன்று இணைக்கின்றது . இந்நகரில் சைவ வேளாளர் 
கள் மிகுதியான வாழ்கின்றனர் . இந்நகரம் தமிழ் 
வளர்ச்சிக்குச் சிறந்த தொண்டாற்றியுள்ளது . இந்நக 
ரில் மதுரை திரவியம் தாயுமானவர் இந்துக் கலலூரி 
உள்ளது . திருநெல்வேலி நகருக்கு அருகில் பாளையங் 
கோட்டை உள்ளது . இந்நகரில் கல்வி நிலையங்கள் 
பல உள்ளன . நாயக்கர் காலத்தில் இங்குச் சேனை 
இருந்தமையால் இது பாளையங்கோட்டை எனப் 
பட்டது . முக்கூடல் என்று முன்பு கூறப்பட்ட சீவலப் 
பேரி திருநெல்வேலியிலிருந்து 17 கி.மீ. தொலைவில் 
உள்ள ஊராகும் . கல்வெட்டுகளிலும் இலக்கியங்களி 
லும் இவ்வூர் திருமாலிருஞ்சோலை எனக் குறிக்கப் 
பட்டுள்ளது . நெல்லையிலிருந்து வடக்காக 3 கி.மீ. 
தொலைவில் அமைந்துள்ள ஊர் தச்சநல்லூராகும் . 
இம்மாவட்டத்தில் தாளையூத்து , தென்காசி , அம்பா 
சமுத்திரம் , கடையம் , ஆழ்வார் குறிச்சி , அரியநாயகி 
புரம் , சேரன்மாதேவி , சிவபுரி , செங்கோட்டை 
சங்கர நயினார்கோயில் , கரிவலம்வந்தநல்லூர் , திரு 
மலைபுரம் , பனையூர் , நாங்குநேரி , கல்லிடைக் 
குறிச்சி , பத்தமடை ; கடையநல்லூர் , சொக்கம்பட்டி , 
குற்றாலம் போன்ற சிறப்பான ஊர்களும் 
ம்மாவட்டத்தில் , உள்ள குற்றாலம் ஒரு சிறந்த 
சுற்றுலாத்தலமாகும் . இங்குச் சுற்றுலாப் பயணிகள் 
தங்க வசதிகள் உள்ளன . இவ்வருவியில் குளித்தால் 
பிணிநீங்கும் எனக்கூறப்படுகிறது . குற்றால அருவி 
இலக்கியங்களில் புகழ்ந்து கூறப்படுகிறது . 


சோழர் ஆட்சி நலிவுறத் தொடங்கிய பின் கி.பி .13 - ஆம் 
நூற்றாணடில் பிற்காலப் பாணடியர் ஆட்சியின் கீழ் 
இப்பகுதி வந்தது . பாண்டியர்கள் காலத்தில் இசுலா 
மியர் ஆதிக்கம் சிறிது சிறிதாக இப்பகுதியில் ஏற் 
பட்டது . மாலிக்காபூர் படையெடுப்பின் விளைவாகப் 
பாணடியர் ஆட்சி சீர்குலையத் தொடங்கியது . 
சேராகளும் சில காலம் இப்பகுதியில் ஆதிக்கம் 
செலுத்தினர் . விசயநகரப் பேரரசுக் காலத்தில் 
திருநெல்வேலிப் பகுதி தெலுங்குத் தளபதிகளின் கீழ் 
வந்தது . சேரர்கள் கி.பி .15 - ம் நூற்றாண்டில் இப் 
பகுதியைப் படையெடுத்துத் தாக்கிப் பெரும் பகுதி 
களைக் கைப்பற்றினர் . ஐரோப்பியர் 

வருகை 
கி.பி. 16 - ஆம நூற்றாணடில் இப்பகுதியில் ஏற்பட்டது . 
இக்காலத்தில் பாளையக்காரர்கள் கலகம் 

இங்கு 
ஏற்பட்டது . இக்கலகங்கள் சிவகங்கை , நாங்குநேரி 
போன்ற பகுதிகளில் ஏற்பட்டன . திருநெல்வேலி 
மாவட்டத்தில் இக்கலகங்களை அடக்கி ஆங்கிலேயர் 
அதனைத் தங்களின் ஆட்சிக்குக் கொண்டு வந்தனர் . 
இந்தியா விடுதலை அடையும் வரை ஆங்கிலேயர் 
ஆட்சிக்குட்பட்டு இம்மாவட்டம் விளங்கியது . 


உளளன . 


தென்னார்க்காடு மாவட்டம் : ஆர்க்காட்டு நவாபு 
கள் ஆண்ட பகுதிக்கு அருகில் ஓடிய பாலாற்றுக்குத் 
தெற்கில் இருந்த பகுதியை ஆங்கிலேயர்கள் தென் 
ஆர்க்காடு என்று குறிப்பிட்டனர் . முதன் முதலாக 
ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட மாவட்டம் 
தென்னார்க்காடு மாவட்டமே ஆகும் . 


கல்வி : இம்மாவட்டம் கல்வி வளர்ச்சியில் முன் 
னேறி உள்ளது . முக்கிய நகரங்களில் கலலூரிகள் 
இயங்கி 

வருகின்றன . இம்மாவட்டத்தில் உள்ள 
பாளையங்கோட்டையில் பல கல்வி நிலையங்கள் 
உள்ளன . எனவே , இதனைச் சிறிய ஆக்சுபோர்டு 
என்று கூறுவர் . அறிஞர் பலர் இம்மாவட்டத்தில் 
தோன்றி மாவட்டத்திற்குப் புகழ் சேர்த்துள்ளனர் . 


எல்லைகள் : இம்மாவட்டத்தின் எல்லைகளாக 
வடக்கில் செங்கற்பட்டு வடார்க்காடு மாவட்டங் 
களும் , தெற்கில் தஞ்சாவூர் , திருச்சிராப்பள்ளி 
மாவட்டங்களும் , மேற்கில் சேலம் ,, வடஆர்க்காடு 
மாவட்டங்களும் , கிழக்கில் வங்காள விரிகுடாவும் 
அமைந்துளளன . இம்மாவட்டத்தின் பரப்பளவு 
10,898 ச.கி.மீ , ஆகும் . தென்னார்க்காடு 

மாவட் 
டம் 12 வட்டங்களை உள்ளடக்கி 

உள்ளது . அவை 
கடலூர் , சிதம்பரம் , காட்டுமன்னார் கோயில் , 
பண்ருட்டி , உளுந்தூர்ப்பேட்டை , திட்டகுடி , விருத்தா 
சலம் , கள்ளக்குறிச்சி , செஞ்சி , திண்டிவனம் , திருக் 
கோயிலூர் , விழுப்புரம் ஆகியவையாம் . இம்மாவட்டத் 
தின் தலை நகரம் கடலூர் ஆகும் . 


பல 


மலை 


ணிய 


வரலாறு : இம்மாவட்டம் தொல்லியல் 
சிறப்பும் வரலாற்றுச் 

சிறப்பும் மிக்க 

ஊரா 
கும் இம்மாவட்டத்தின் இடங்களில் நுண் 

கற்கருவிகளும் முதுமக்கள தாழிகளும் 
உரோமானிய நாணயங்களும் கிடைத்துள்ளன . இம் 
மாவட்டத்தைச் சார்ந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வு 
சிறப்புப் பெற்ற ஒன்றாகும் . பாண்டியர் ஆட்சிக்குட் 
பட்டுப் பின்னர் இப்பகுதி நீண்டகாலம் அவர்கள் ஆட்சி 
யிலிருந்து , பின்பு சோழர்களின் ஆட்சிக்குட்பட்டது . 


நிலமும் தட்பவெப்பமும் : வேளாணமை வளமிக்க 
நிலப்பகுதியை இம்மாவட்டம் பெற்றுள்ளது . 
களையும் காடுகளையும் வயல்வெளிகளையும் , கரிசல் 
மண பகுதியையும் , கிழக்கில் கடற்கரையையும் பெற் 
றுள்ளதாக இம்மாவட்டம் அமைந்துள்ளது . களிமண் 
பகுதிகளும் இங்குள்ளன . இம்மாவட்டத்தில் கள்ளக் 
குறிச்சி வட்டத்தில் தான் மிகுந்த மலைகள் உள்ளன . 
ங்குக் காடுகளும் மிகுதி . இப்பகுதியில் கல்வராயன் 


1 


கை அணை , 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் . 


873 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


செங்கல் பட்டு 


அவலூர்பேட்டை மாவட்டம் 


வடார்க்காடு 
மாவட்டம் 


திண்டிவனம் 


மி மீ மழை 


னார்க்காடு மாவட்டம் ஆண்டுக்குச் சராசரி 1270 
மி மீ மழை பெய்கின்றது . கடற்கரையை ஒட்டியுள்ள 
கடலூர் வட்டத்தில் தான் ஆண்டுக்குச் சராசரி 2000 
பெறுகின்றது 

வடககிலும் பருவக் 
காற்றால் தான 

மிக்க மழையைப் பெறுகின்றது 
செப்டம்பர் , அக்டோபர் , நவமபர் மாதங்கள் இம் 
மாவட்டத்தின் மழைக் காலமாகும் திசம்பர் முதல 
பிப்பிரவரி முடிய 

உள்ள காலம் பனிக்காலம் ஆகும் . 
மார்சசு 

முடியக் கோடைக்காலம 


எem 


திருக்கோயி லார் 


முதல் 


சூன் 


ளுந்தூர்பேடடை 


கடலூர் 


ஆகும் 


ள்ளக்குறிச்சி 


பண்ருட்டி 


உள்ளது . 


தொழுதூர் , 


தென்னார்க்காடு 


விருத்தாசலம் 


சிதம்பரம் 

A 


மாவட்டம்சேலம் 


திருச்சி 
மாவட்டம் 


தஞ்சாவூர் 

மாவட்டம் , 


வேளாணமை நிலக்கடலை விளைச்சலில் இம்மா 
நிலம் நிறைவு எய்தி 

இம்மாவட்டத்தில 
நெல , கரும்பு , கேழவரகு , முந்திரி , கம்பு , எள் 
சோளம் , துவரை , வரகு , சாமை , பருததி முதலியவை 
பயிரிடப்படுகின்றன . இம்மாவட்டம 

வேளாணயை 
யில் சிறந்து விளங்கும் மாவட்டமாகத் திகழகிறது . 
வேளாண்மைக்கு ஏற்ற ஆற்றுநீர் வளத்தையும் , 
ஏரிகள் கிணற்றுப்பாசன வளததையும இம்மாவட்டம் 
பெற்றுள்ளது . நெல் இம்மாவட்டத்தில் 3,20,365 
எக்டேர் 

பரப்பளவிலும் , நிலக்கடலை 1,47,114 
எக்டேர் பரப்பளவிலும பயிராகின்றன . இதனால் 
வேளாண்மை சார்ந்த பிறதொழிலகளும் ம்மா 
டத்தில் வளர்சசி அடைந்துள்ளன . 


தென்னார்க்காடு மாவட்டம் 


மாவட் 


மலை உள்ளது . இது வளமுடைய மலையாகும் . 
இம்மலைப்பகுதியில் தேக்கு , சந்தனம் , கடுக்காய் 
மூங்கில் , முந்திரி போன்றவை வளருகின்றன . இம் 
மலைப் பகுதியில் ஏலம் , இலவங்கம் , காப்பி போன்ற 
வற்றையும் பயிரிட முடியும் . திருககோவலூர் வட்டத் 
திலும் சிறு சிறு குன்றுகள் 

உள்ளன . 

இங்குள்ள 
முள்ளுர்மலை சங்க நூல்களில் சிறப்பித்துக் கூறப் 
படுகிறது . கடலூர் வட்டத்தில் கேப்பர்மலை எனனும் 
செங்கல்மலை உள்ளது . இமமலை வண்டிப்பாளையம 
மலை என்றும் கூறப்படுகிறது . இப்பகுதியில் இருந்த 
பிரானசிசு கேப்பா என்னும் ஆங்கிலேயா கி.பி .1796 , 
இல் இம்மலையின ஒரு பகுதியில் மாளிகை ஒனறைக் 
கட்டினார் . அதுமுதல் இது கேப்பர்மலை 
கூறப்படுகிறது . கல்வராயன் மலையின தொடர்ச்சி 
செஞ்சிப் பகுதியில் செல்கின்றது . செஞ்சி வட்டத்தின் 
எல்லையாக இது அமைந்துள்ளது . 

செஞ்சி 
எனக் கூறப்படுகிறது இங்கும் அடர்ந்த 
காடுகள் உள்ளன . 


கனிப்பொருள்கள் : இம்மாவட்டத்தில கண்ணாம் 
புக் கல் மிகுதியாகக் கிடைககினறது . உயர் வகைக் 
களிமண் காடாம்புலியூருக்கு வடக்கிலும் , பணருட்டி 
டலூர் ஆகியவற்றை அடுத்த பகுதிகளிலும் கிடைக் 
கினறது பணிககனகுப்பம் என்ற இடத்தில் பீங்கான் 
செய்யப் பயன்படும் வெள்ளைக களிமண் கிடைக் 
கின்றது.மாமண்டூர்ப் பகுதியில் துத்தநாகம் , ஈயம் , 
செம்புப் படிவஙகள இருப்பது கண்டுபிடிக்கப்பட் 
டுள்ளது . இம்மாவட்டத்தில உளள புவனகிரி என்னும் 
இடத்தில் இப்போது மண்எண் கணடுபிடிககப 
பட்டுள்ளது . 


எனக 


மலை 


ம் 


இம்மாவட்டத்தில் கெடில நதி பெணணையாறு 
சங்கராபரணி , பரவனாறு , கொள்ளிடம் , துரிஞ்சிலாறு 
செஞ்சியாறு முதலான ஆறுகள் ஓடுகின்றன. 
மாவட்டத்தில் முகலாறு அணை . புத்தனேந்தல் 
அணை , திருவதில் 

வர்ணமாதேவி அணை , 
| திருவகீந்திரபுரம் அணை , வீடூர் அணை ஆகிய 
அணைகள் கட்டப்பட்டுள்ளன . இம்மாவட்டத்தில் 
ஏரிகளும் உள்ளன . 

அவற்றுள் குறிப்பிடத் 
தககது வீராணம் ஏரியாகும் . வெலிங்டன நீர்த் 
தேக்கம் இம்மாவட்டத்தில் தான் உள்ளது . தென் 


தொழில்கள் : தொழில் வளர்ச்சியில் பின தங்கிய 
மாவட்டமாக விளங்கிவந்த இம்மாவட்டம் 
பொழுது வளர்ச்சி அடைந்து வருகின்றது இம்மாவட் 
டத்தில் கிடைக்கும் கனிப்பொருள்களின அடிப்படை 
யில் பல்வேறு தொழிறசாலைகள வளர்ந்து வருகின 
றன , வேளாண்மை சார்ந்த தொழிற்கூடங்களும் 
இங்கு உள்ளன , நெய்வேலியில் 600 மெகாவாட்டு 
மினசாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது . இதன மூலம் , 
இம்மாவட்டத் தொழில் வளர் சசிககு 17 விழுககாடு 
மின்சாரம் கிடைக்கிறது . சிறுதொழில் வளாச்சி நிலை 
யங்கள் மூலம் தொழிற்பேட்டைகள் இம்மாவட்டத் 
தில் தொடங்கப்பட்டுள்ளன . கடலூர் - சிதம்பரம் 
சாலையில் சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


874 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


சார்ந்த 


தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டுப் 

பல்வேறு 
தொழிலகள நடைபெறுகின்றன . இம்மாவட்டத்தில 
நெய்வேலி , கடலூர் , பணருட்டி , திண்டிவனம் , காட்டு 
மன்னார்கோயில் , வானூர் , செஞ்சி , உளுந்தூாப் 
பேட்டை 

ஆகிய இடங்களில் கனிமங்கள 
தொழிற கூடங்கள உள்ளன . மின்சாரக் 

கருவிகள் 
தயாரிக்கும் நிறுவனம் வடலூரில் உள்ளது . சிதம்பரம் 
கள்ளக்குறிச்சி , விக்கிரவாண்டி ஆகிய இடங்களில் 
நூலாலைகளும் , காடாம்புலியூர் என்ற இடத்தில் 
சாராயம் காய்ச்சும் தொழிலும் , வாசனைத் திரவியங் 
கள் , உணவுத் திண்பண்டங்கள் , இனிப்புப்பண்டங்கள் 
தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் இம்மாவட்டத்தில 
உள்ளன . நெலலிக்குப்பம் , பெரிய செவலை , முண்டி 
யமபாக்கம் ஆகிய இடங்களில் சர்க்கரை உற்பத்தி 
யும் கடலூரில் உரம் தயாரிக்கும் நிறுவனமும் , வட 
குத்து என்ற இடத்தில் காகித உற்பத்தியும் உள்ளன . 
இவற்றைத் தவிரச் சிறர்களில் பல சிறு தொழில்கள் 
நடைபெறுகின்றன . இம்மாவட்டம் கடற்கரைப் பகுதி 
யைப் பெற்றுத் திகழ்வதால கடறசார்ந்த தொழில் 
கள் பல 

நடைபெறுகின்றன . மீன்பிடித்தல் , உப்புத் 
தயாரித்தல் போனற தொழிலகள் மேம்பாடு கண 
டுள்ளன . கடலூர் இம்மாவட்டத்தில் உள்ள முக்கிய 
நடுத்தரத் துறைமுகம் ஆகும் . இத்துறைமுகத்தில 
இருந்து இரும்புக் கனிமம் , எரிபடிவம் ஆகியவை ஏற்று 
மதி செய்யப்படுகின்றன . கந்தகமும் , உரமும் , உணவுத் 
தானியமும் இறக்குமதி செய்யப்படுகின்றன . பரங்கிப் 
பேட்டை இம்மாவட்டத்தின் சிறு துறைமுகமாகும் . 


கள் பெருகியுள்ளன . தந்தை பெரியார் போக்குவரத் 
துக கழகம் இம்மாவட்டத்தில் அரசு பேருந்துகளைச் 
செயற்படுத்தி வருகின்றது . இம்மாவட்டம் தென் 
மாவட்டங்களுக்குச செல்லும் வழியில் உள்ளதால் , 
திண்டிவனம் , விழுப்புரம் , பண்ருட்டி போன்றஊர்களில் 
தமிழகத்தின் பலவேறு இடங்களுக்கும் பேருந்து வசதி 
கள செய்யப்பட்டுள்ளன. அரசு நிறுவனத்தைத் தவிரத் 
தனியார் பேருந்துகளும் சாலைப் போக்குவரத்தில் ஈடு 
பட்டுள்ளன . தென்னார்க்காடு மாவட்டத்தில் ஏறக் 
குறைய 386 கிம் . தொலைவிற்கு இருப்புப் பாதை 
கள் செலகினறன . செஞ்சி , கள்ளக்குறிச்சி வட்டங் 
களைத்தவிரப் 

பிற வட்டங்களில் இருப்புப்பாதை , 
செல்கிறது . செனனை விழுப்புரம் , விழுப்புரம் 
பாண்டிச்சேரி , கடலூர் - விருத தாசலம் , விருத்தா 
சலம் - சேலம் ஆகிய வழிகளில் தொடர் வணடிகள் 
செல்கின்றன 

இம்மாவட்டத்தில் உள்ள விழுப்புரம் 
சந்திப்பு நிலையம் ஒரு முக்கிய தொடர்வண்டி 
நிலையமாகச் செயற்படுகிறது , குறுகிய இருப்புப் 
பாதையே இம்மாவட்டத்தில் உள்ளது . மமாவட் 
டத்தில் உள்ள கடற்கரையின் நீளம் 105 கி.மீ ஆகும் . 
கடலூர் துறைமுகப் பட்டினத்தில் சரக்குக 
கப்பல்கள நிறகினறன பரங்கிப்பேட்டையில் படகுப் 
போக்குவரத்து நடைபெறுகிறது . 


விளங்கியது . 


மக்கள் : இம்மாவட்டம் பல்வேறு சமூக 

மக்க 
ளைக் கொண்டிருக்கிறது . இம்மாவட்டத்தில் தாழ்த் 
தப்பட்டோரும் , வன்னியர்களும் பெருமளவில் வாழ 
கின்றனர் . இவர்களின் தொழில் வேளாணமையாகும் . 
இசுலாமியாகளும் கிறித்தவர்களும் பரவலாக இம் 
மாவட்டத்தில் வாழ்கின்றனர் . செங்குந்தர் , செட்டி 
யார் , மீனவர் , யாதவர் , இரெட்டியார் , நாயுடு , 
நைனார் , முதலியார் , தீட்சிதர் , பார்ப்பனர் போன 
றோரும் இம்மாவட்டத்தில் மிகுதியாக வசிக்கின்ற 
னர் . இம்மாவட்டத்தில் பிறமா நிலங்களிலிருந்து 
மார்வாடிகள் குடியேறி வாழ்ந்து வருகின்றனர் . இம் 
மாவட்டத்தின் மக்கள் தொகை 4,201,869 ( 1981 ) 


இங்கு 


நகரங்கள் : ம்மாவட்டத்தின தலைநகரமாக 
விளங்கும் கடலூர் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக் காலத 
தில் தமிழகத்தின தலை நகரமாக 
இங்குப் புனித தாவீது கோட்டை ஒன்று உள்ளது . 
இதனைப் பலமுறை பிரெஞ்சுக காரர்கள் தாக்கினா . 
கெடிலக் கரையில் அமைந்துள்ள கடலூர் 

பாடல் 
பெற்ற ஊராகும் . மாவட்டத்தின தலைமை அலுவல 
கங்கள் இவ்வூரில் செயற்படுகின்றன . இந்நகரம் பல 
முறை புயலால் பாதிககப்பட்டுள்ளது இங்குள்ள பல 
சாலைகள் ஆங்கிலேயர்களின் பெயரையே பெற்றுள 
ளன . இந்நகருக்கு அருகில் 

கடலூர் 

முதுநகர்த 
துறைமுகப்பகுதி உள்ளது . 

இசுலாமியர் 
மிகுதியாக வசிக்கின்றனர் . 

ஆடலவல்லான் சிறப்புப் பெற்ற சிதம்பரம இம்மா 
வட்டத்தின் முக்கிய நகரங்களுள் ஒன்று . சிதம்பரம் 
தொனமைக் காலத்தில் இருந்தே புகழவாய்ந்த நகர 
மாக விளங்குகிறது . இந்நகரம் ஒரு சுற்றுலா மைய 
மாகவும் இன்று விளங்குகிறது 
சென்னை - திருச்சி சாலையில் 

அமைந்துள்ள 
விழுப்புரம் வணிக நகரங்களுள ஒன்று . இங்கு வனக 
பதி தயாரிக்கும் தொழிற்சாலை 

ஒன்று 
திண்டிவனம் நகரமும் செனனை செல்லும் சாலையில் 
அமைந்துள்ள ஒரு நகரம் . இங்கு அரிசி ஆலைகள் 
உள்ளன . புளிய மரங்கள நிறைந்த பகுதி ஆதலால 


ஆகும் . 


பல்வேறு 


இம்மாவட்டம் 

தலைவாகளையும் , 
அறிஞர்களையும் பெற்றுத் தந்துள்ளது . தமிழகத்தில 
முதல் முதலமைச்சராக விளங்கிய ஓமந்தூர் பி . இராம 
சாமி ரெட்டியார் இமமாட்டத்தில் திண்டிவனம் வட் 
டத்தில் பிறந்தவர் ; சுதந்திரப் போராட்டங்களில் 
பங்கு பெற்றவர் . 

போக்குவரத்து ம்மாவட்டத்தில் சாலை வசதி 


| 


உள்ளது . 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


875 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


ஆட்சிக 


உள 


திண்டி வனம் எனப் பெயர்பெற்றது . பண்ருட்டிப் 
பகுதி தொழில் வளர்ச்சியிலும் வணிக வளர்ச்சி 
யிலும் புகழ்பெற்றது . இவ்வூர் பலாப்பழத்திற்குப் 
புகழ் பெற்றது . இங்கு முந்திரி உற்பத்தித் தொழில் 
தடைபெறுகின்றது . இம்மாவட்டத்தின காட்டுவளம் 
கள்ளக்குறிச்சியில் தான் உள்ளது . இவற்றைத் தவிரத் 
திருநாவலூர் , புவனகிரி , மேல்மலையனூர் , பெண 
ணாடம் , வழுதாவூர் , உளுந்தூர்ப்பேட்டை , 
வெண்ணெய்நலலூர், திருக்கோவிலூர் , மேலைச்சேரி 
போன்ற ஊர்களும் இம்மாவட்டத்தில் 
பிச்சாவரம் ஒரு சுற்றுலாத் தலமாக உள்ளது . 

இம்மாவட்டத்தில் தொழில் வளம் பெருகியுள்ள 
நகரமாக நெய்வேலி உள்ளது . தஞ்சை- செனனைச் 
சாலையில் அமைந்துள்ள இவ்வூர் கி.பி. 19 - ஆம் 
நூற்றாணடில் பழுப்பு நிலக்கரிப் படிவங்கள இருந் 
தமை கண்டுபிடிக்கப்பட்டன . பின்னர் இங்குச் சுரங் 
கங்கள் அமைக்கப்பட்டது . இது ஒரு திறந்தவெளிச் 
சுரங்கமாகும் . இந்நிலக்கரி கண்டுபிடிப்பின விளை 
வாக இந்நகரம் இன்று இந்தியாவின தொழில் நகரங் 
களுள ஒரு சிறந்த நகரமாக விளங்கி வருகிறது . 
நெய்வேலி நகரியம் சுரங்கப் பணியாளர்களின் 
களைப் பெற்று அழகான முறையில் அமைக்கப்பட் 
டுள்ளது . 


வரா 


பகுதியில் 


கொண்டு இப்பகுதியை ஆட்சி செய்து வந்தான் . இ 
பகுதியில் உள்ள மலைகளில் வரலாற்றுக் காலத்திறகு 
முற்பட்ட ஓவியங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . 
இப்பகுதியில் உள்ள சம்பை என்ற இடத்தில் அதிய 
மான் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . இப்பகுதி 
யில் அதியமான வழி வந்தோர்களும் தொடர்பு 
கொண்டிருந்தமை இதன் மூலம் விளங்குகிறது . சங்க 
காலத்திற்குப் பின் பல்லவர் ஆணடனர் . அடுத்து ச 
சோழர்களின ஆட்சிக்குட்பட்ட இப்பகுதி , கி.பி. 13 
ஆம் நூற்றாண்டில் கோப்பெருஞ் சிங்கன 
குட்பட்டது . இவன் சேந்தமங்கலத்தைத் தலைநகர 
மாகக் கொண்டு ஆட்சிபுரிந்தான் . இம்மனனனே 
சோழ அரசன் மூன்றாம் இராசராசனைத் தோற் 
கடித்துச் சேந்தமங்கலத்தில் சிறையிலிட்டான . இ வன் 
காடவராய 

மரபைச் சேர்ந்தவன் . 
னுக்குப் பிறகு 

மரபிள ஆட்சி இப் 
ஏற்பட்டது . இம்மரபின் சிறந்த அரசன 
ஆற்றூர் எனனும் ஊரைத் தலைநகராகக் கொண்டு 
செய்த ஏகம்பவாணன 

ஆவான் . சில 
காவங்கள் ஆாக்காட்டு நவாபுகளின ஆதிக்கத்தில் 
இம்மாவட்டத்தின் ஒரு பகுதியாகிய செஞ்சி விளங்கி 
யது . இப்பகுதியைத் தேசிங்கு 

தேசிங்கு இராசா எனபவன 
ஆர்க்காட்டு நவாபுகளின கீழ ஆட்சி செய்து வந்தான 
எனக் கூறப்படுகிறது . இப்பகுதியை மராட்டிய வீரர் 
சிவாசியும் தாக்கி வெற்றி பெற்றார் . தென்னராக் 
காடு மாவட்டத்தின் தலைநகரமான கடவார் ஆங்கி 
லேயரின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தது . இங்கு அவர்கள 
ஒரு கோட்டையையும் கட்டினா. அருகிலிருந்த 
பாண்டிச்சேரியை எளிதில் தாக்க ஆங்கிலேயாகளுக் 
குக் கடலூர் ஒரு சிறந்த தளமாக விளங்கியது . இக 
காலத்தில் ஆங்கிலேயப் பகுதிகளின் தலைககரமாகக் 
கடலூர் விளங்கியது . பன்முறை ஆங்கிலேயாகளுக் 
கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் 

இங்குப் 
போர் நடந்தது . 


ஆட்சி 


H 


டையில் 


இம்மாவட்டத்தில் உள்ள செஞ்சி நகரம் பழமை 
யும் , வரலாற்றுச் சிறப்பும் பெற்ற ஊராகும் . இங்கு 
மலைகளின் மீது அமைந்துள்ள கோட்டைகள் சுற்று 
லாப் பயணிகளின் மனத்தை ஈர்ப்பவை . இப்பகுதியில் 
இன்றும் செஞ்சி தேசிங்கு இராசாவின் கதை கூறப் 
பட்டு வருகிறது . 

கல்வி : இம்மாவட்டத்தில் உள்ள சிதம்பரத்தில 
புகழ்பெற்ற அணணாமலைப் பலகலைக் கழகம் உள 
ளது . இப்பகுதி அண்ணாமலைநகர் 

கூறப் 
படுகிறது . இப்பல்கலைக் கழகத்தில் அனைத்துத் 
துறைகளும் உள்ளன . இம்மாவட்டத்தில கடலூர் 
விழுப்புரம் , திணடிவனம் , விருத்தாசலம் , நெய்வேலி 
ஆகிய இடங்களில் கலைக் கல்லூரிகள் உள்ளன . மயி 
லம் என்ற இடத்தில் தமிழக் கலலூரி ஒன்று இயங்கு 
கிறது . தொடக்கப் பளளிகளும் , உயாநிலைப் பள்ளி 
களும் , மேல் நிலைப் பள்ளிகளும் இம்மாவட்டம் முழு 
வதும் செயலாற்றி வருகின்றன . 


என்று 


கில ஆதிக்கத்தை எதிர்த்து இம்மாவட்ட 
மக்கள் பலா சுதந்திரப் போராட்டத்தில் குதித்தனர் 
இம்மாவட்டத்திற்கு 1927 - ஆம் ஆண்டு காந்தியடிகள் 
வருகை புரிந்தார் . இம்மாவட்டத்தின் அரசியல் தலை 
வர்கள பலர் உபபுச் சத்தியாக்கிரகம் , கள்ளுக்கடை 
மறியல் ஆகியவற்றில் பங்கு கொண்டு சிறைச் 
சாலைக்குச் சென்றனர் . இம்மாவட்டத்திற்குச் சவகர் 
லால் நேரு 1935 - ஆம் ஆண்டு 

வருகைபுரிந்தார் . 
இந்தியா 1947 - ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த 
பொழுது ஆங்கிலேயர்களால நிருமாணிக்கப்பட்ட 
இம்மாவட்டம் தமிழகத்தின் ஒரு 

மாவட்டமாக 
மாறியது . 

நீலகிரி மாவட்டம் : தமிழ் நாட்டு மலைப்பகுதி 
யில் அமைந்த ஒரு மாவட்டம் . ஆங்கிலேயர் சிக் 


வரலாறு : சங்க காலத்தில் இம்மாவட்டப் பகுதியி 
லுளள மலைநாடு , மலைய மானாடு என்று கூறப்பட் 
டது . இதற்கு நடுநாடு , திருமுனைப்பாடி நாடு , சேதி 
நாடு , மகதநாடு , சகந்நாத நாடு என்ற பெயர்களும் 
இருந்தன . கெடிலக்கரைப் பகுதியில் சங்க காலத்தி 
லேயே சிறந்த அரசுகள் இருந்தன . மலையமான திரு 
முடிக்காரி திருக்கோவலூரைத் 

தலைநகரமாகக் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


876 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


காலத்தில் சிறப்புப் பெறத் தொடங்கிய இம்மாவட் 
டப்பகுதி படிப்படியாக வளர்ந்து கி.பி. 1865 க்குப் 
பிறகு பெருவளர்ச்சி கண்டது . நீலகிரியில் செறிந்து 
வளர்ந்துள்ள செடிகளும் மரங்களின் தோற்றமும் 
சூரிய ஒளியில் பார்ப்பதற்கு நீல நிறமாகக் காட்சி 
யளிக்கும் . எனவே , இப்பகுதி நீலகிரி எனப்பட்டது ; 
நீலமலை என்பது பொருள் . சிலர் இராமாயணத்தில் 
இராமனின் படைத்தளபதிகளுள் ஒருவனாக விளங்கிய 
நீலன் என்பவன் வாழ்ந்த பகுதி ஆதலால் , இப்பகுதி 
நீலகிரி எனக் கூறப்படுகிறது என்றும் கூறுகின்றனர் . 


எல்லைகள் : இம்மாவட்டம் மூன்று பண்பாடுகள் 
சந்திக்கும் மாவட்டமாக அமைந்துள்ளது . இம்மாவட் 
டத்தின் வடக்கு எல்லையாகக் கருநாடகமும் மேற்கு 
எல்லையாகக் கேரளமும் தெற்கு எல்லையாகக 
கோயம்புத்தூர் மாவட்டமும் கிழக்கு எல்லையாகப் 
பெரியார் மாவட்டமும் உள்ளன . இம்மாவட்டம் 
2,549 ச.கி.மீ. 

பரப்பளவுடையது . 
மாவட்டம் நான்கு வட்டங்களைக் கொண்டுள்ளது . 
உதகமண்டலம் , கூனூர் , கூடலூர் , கோத்தகிரி என் 
பவை அவ்வட்டங்களாகும் . இம்மாவட்டத்தின் தலை 
நகரம் உதகமண்டலம் . 


அவை நீலகிரிச் 

சமவெளி, தென்கிழக்கு வயநாடு 
என்பனவாகும் . நீலகிரிச் சமவெளி கிழக்கு மேற்குத் 
தொடர்ச்சி மலைகள ணையும் இடத்தில் 50 கி.மீ 
நீளமும் 40 கி.மீ. அகலமும் கொண்டு பரந்து கிடக் 
கும் சமவெளியாகும் . இது கடல் மட்டத்திலிருந்து 
2230 மீ . உயரமுடையது . இச்சமவெளிக்குக் கீழ் 
உளள தாழ் நிலமே தென்கிழக்கு வயநாடு எனப்படு 
கிறது . இதனைத் தொட்டபெட்டா மலை இரண் 
டாகப் பிரிக்கிறது . இமமலைச் சிகரத்தின் உயரம் 
2885 மீ . ஆகும் . 

உதகமண்டலத்திலிருந்து 8. கி.மீ. 
தொலைவில் உள்ள இச்சிகரத்தின் அருகில் பல சிக 
ரங்கள் உள்ளன . இம்மாவட்டத்தின் சிகரங்களுக் 
கிடையில் நிலப்பகுதிகளும் காட்டாறுகளும் காணப் 
படுகின்றன . ஆங்காங்கே நீர்வீழ்ச்சிகளையும் 
கொண்டு இவை விளங்குகின்றன இம்மாவட்டம் 
காட்டுவளம் மிக்கதாகும் . இம்மாவட்டத்தில் உள்ள 
மலைகளும் காடுகளும் அருவிகளும ஏரிகளும் கண் 
களுக்கு விருந்தளிப்பவை . நீர்வளத்தில் சிறந்து விளங் 
கும் இம்மாவட்டம் ஆயிரக்கணக்கில் பல ஓடைகளைப் 
பெற்றும் ஏரிகளைப் பெற்றும் விளங்குகின்றது . 
இம் மாவட்டத்தில் பல சிறு ஆறுகள் 
அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை சிகூர் ஆறு , சாந்தி 
ஆறு , பைக்காராநதி , மோயாறு 

போன்ற 
வையாகும் . கல்கட்டி நீர்வீழ்ச்சி , புனித காதரின் 
நீர்வீழ்ச்சி , காட்டேரி நீர்வீழ்ச்சி போன்ற நீர் 
வீழ்ச்சிகளும் இம்மாவட்டத்தில் உள்ளன . இவ் 
வாறுகள் பல மோயாறு பவானி ஆற்றுடன் கலந்து 
இறுதியில் காவிரியில் சேருகின்றன . இம்மாவட்டத் 
தில் உள்ள காட்டேரி நீர்வீழ்ச்சி , குந்தா , பைக்காரா 
போன்ற இடங்களில் நீர்மின்சக்தி எடுக்கப்படு 


நீலகிரி 


உளளன 


நல்லா 


பெரியார் 
மாவட்டம் 


முதுமலை 


நீலகிரி மாவட்டம் 


கிறது . 


லூர் 


பைகாரா 


வெலிங்டன 


அரவங்காடு 


குன்னூர் 


திருவனந்தபுரம் 


மலை 


குத்தா 


கோயம்புத்தூர் மாவட்டம் 


இம்மாவட்டத்தில் தென் மேற்குப் பருவக்காற் 
றின் மூலம் சூன் முதல் செப்டம்பர் முடிய மழை 
பெய்கிறது . மாவட்டத்தின் மேற்குப் பகுதியே மிக்சு 
மழையைப் பெறுகின்றது . நீலகிரி மாவட்டம் 
கள் நிறைந்த மாவட்டமாதலால் இடத்திற்கு இடம் 
மழையின் அளவு மாறுபடுகிறது . தென்மேற்குப் 
பருவக்காற்றினால் மிக்க மழை பெறும் சிற்றூர் 
தேவாலா ஆகும் . இங்கு ஆண்டிற்கு 390 செ.மீ. 
மழை பெய்கிறது . நடுவட்டம் என்னும் பகுதியில் 260 
செ.மீ. , மழையும் கூடலூரில் 225 செ.மீ. மழையும் 
பெய்கிறது . இம்மாவட்டத்தில் வடகிழக்குப் பருவக் 
காற்றால் அக்டோபர் முதல் திசம்பர் முடிய மழை 
பெய்கிறது . இப்பருவக்காற்றால் அதிக 

அளவாக 
75 செ.மீ. மழையினை இம்மாவட்டம் பெறுகிறது . 
சனவரி முதல் மார்ச்சு முடிய இம்மாவட்டம் வறட்சி 
யாக இருக்கும் ; ஏப்பிரல் , மே மாதங்களில் சிறிதளவு 
மழையைப் பெறுகிறது , 


நீலகிரி மாவட்டம் 


கிலமும் தட்பவெட்பமும் : இயற்கை எழிலின் உறை 
விடமாக விளங்கும் இம்மாவட்டம் உயர்ந்த மலைச் 
சிகரங்களையும் மிகத் தாழ்ந்த பள்ளத்தாக்குகளை 
யும் கொண்டுள்ளது . இயற்கையமைப்பின்படி இம் 
மாவட்டத்தை இரண்டு பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


877 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


| 


சாமை 


வேளாண்மை : நீலகிரி மாவட்டத்தில் பருவ 
நிலைக்கு ஏற்றவாறும் நிலத்தின் அமைப்புக்குத் தக்க 
வாறும் வேளாண்மை நடைபெறுகின்றது . இங்குள்ள 
மொத்த நிலம் 6,28,000 ஏக்கரில் காடுகள் 3,50,000 
ஏககர் உள்ளன . வேளாண்மை 40,000 ஏக்கர் நிலப் 
பரப்பில் நடைபெறுகிறது . இம்மாவட்டத்தில் கிணறு 
களோ குளங்களோ , நீர்ப்பாசனக் கால்வாய்களோ 
இல்லை . சில ஊற்றுக் காலவாய்கள் மூலமும் பருவ 
மழைமூலமும் வேளாண் தொழில் நடைபெறுகின் 
றது , இம்மாவட்டத்தில் நெல் , கேழ்வரகு , 
கோதுமை , பார்லி , உருளைக்கிழங்கு , காய்கறிகள் , 
காப்பி , தேயிலை , சினகோனா போன்றவை பயிரிடப் 
படுகின்றன . இம்மாவட்டக 

இம்மாவட்டக காடுகளில் தைலமரம் 
( Eucalyptas ), தேக்கு , இரப்பர் , சவுக்கு , பழ வகைகள் 
மூலிகைகள் . ஏலம் , சாதிக்காய் , கிராம்பு போன்ற , 
வாசனைப் பொருள்களும் விளைகின்றன . காடுகளை 
வளர்க்க வனத்துறையும் , அரசும் பாடுபட்டு வருகின் 

பழ இனங்களைப் பெருமளவில் வளர்க்கப் பழ 
இன ஆராய்ச்சி மையம் , பர்லியார் , களளார் , கூனூர் , 

டங்களில் உள்ளன . 


மக்கள் : இம்மாவட்டத்தில் மலைவாழ் பழங்குடி 
கள் மிகுதியாக வாழ்கின்றனர் . தொதவர் , படகா , 
கோதவர் , பனியர் , நாயக்கர் , குறும்பர் , இருளர் 
கசவர் போன்ற பழங்குடிகள வாழகின்றனர் . இவர் 
களுள் மிகவும் தொன்மைமிக்க பழங்குடியினர் தொத 
வர் ஆவர் . இவர்கள் வாழும் இடங்கள் மந்து 
எனப்படுகிறது உதகமந்து என்ற ஊர்ப்பெயர் இவர் 
கள் குடியிருக்கும் பகுதியாகும் . சிற்சில குடும்பங் 
களாக இணைந்து வாழும் இவர்கள் வாழும் பகுதி 
ஒவ்வொன்றும் 10 அல்லது 12 வீடுகளையே கொண 
டுள்ளது . படகர் இனப்பிரிவில் இலிங்னூர் , உடையார் , 
சிவாச்சாரியா போன்ற பல பிரிவுகள் உள்ளன . 
இவர்கள் முன்னேற்றம் அடைந்த மக்களாக விளங்கு 
கின்றனர் . இவர்கள் இப்பொழுது வாழும் பகுதி 
நாக்குபெட்டா ( நான்கு மலை ) எனப்படுகிறது . இம் 
மாவட்டத்தின் உயர்ந்த சிகரமான தொட்டபெட்டா 
இவாகள மொழிப் பெயரே ஆகும் படகர்கள் 
மொழி கன்னட மொழிக் கலப்புடையது . இவர்கள் 
மொழிக்கும் குடகு மொழிக்கும் நெருங்கிய தொடர் 
புண்டு உதகையில் ஏழு பகுதிகளில் கோதவர் என 
னும் பழங்குடியினர் வாழுகின்றனர் . உதகைக்கு மிக 
அருகில வாழும் மற்றொரு பழங்குடியினர் பனியர் 
ஆவர் . இவர்கள் கூலிவேலை செய்து வாழ்கின்றனர் 
குறும்பர்கள் முள்ளுக்குறும்பர் , பெட்டகுறும்பா 
தேனுகுறும்பர் , ஊராளி குறும்பர் , ஆறுகுறும்பர் 
அல்லது 

பால் குறும்பர் என ஐந்து பெரும் , பிரிவு 
களாக உள்ளனர் . இம்மாவட்டத்தின் மககள் தொகை 
6,301,167 ஆகும் ( 1981 ) ஒரு ச.கி.மீ - க்கு 247 பேர் 
வீதம் வாழ்கின்றனா . 


றன 


போனற 


இம்மாவட்டம் கால்நடைச் செலவம் மிக்க 
மாவட்டமாகும் . இம்மாவட்டத்தில் வாழும் பழங் 
குடிகள் கால்நடைகளை வளர்க்கின்றனர் . அவர்களுள் 
தோடர்கள் எருமைகளின் நண்பர்கள் என்றே 
கூறப் பெறுகின்றனர் . இம்மாவட்டத்தில் ஆட்டுப் 
பண்ணைகளும் கோழிப் பணணைகளும் 
கம்பளி உரோமம் மிகுந்த அளவில் கொடுக்கும் 
நீலகிரிச செம்மறி ஆடுகள இம்மாவட்டத்தில் பெரு 
மளவில் வளர்க்கப்படுகின்றன . பழங்குடியினர் பன்றி 
களையும் வளர்க்கின்றனர் . 


உளளன . 


தொழில்கள் : நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைத் 
தோட்டங்களில் பெரும்பாலோர் வேலை செய்கின் 
றனர் . சின்கோனா பயிரிடும் பகுதியிலும் தோட்டத் 
தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர் . இம்மாவட்டத் 
தில் கொயினா மருந்து உற்பத்திச் சாலைகளுள்ளன . 
வீட்டில் பட்டை உற்பத்தி , தைல ( Eucalyptas ) எண் 
ணெய் உற்பத்தி போன்ற தொழில்கள் நடைபெறு 
கின்றன . 

உதகையிலிருந்து 8 கி.மீ. தொலைவில் 
கேத்தி என்னும் இடத்தில் ஊசிகள , கொக்கிகள் 
தயாரிக்கும் நிறுவனமும் , அரவங்காட்டில் வெடி 
மருந்து தொழிற்சாலையும் , இந்துசுத்தான் படச்சுருள 
தொழிற்சாலையும் உள்ளன . தமிழ்நாட்டின் மிகப் 
பெரிய வெடிமருந்துத் தொழிற்கூடம் இங்குள்ளது . 
இவற்றைத் தவிரப் பல 

கூட்டுறவு 

நிறுவனங்கள் 
இம்மாவட்டத்தில் சிறு தொழிற்சாலைகளையும் 
வேளாண்மை சார்ந்த தொழில்களையும் ஊக்குவித்து 
வருகின்றன . 


போக்குவரத்து : இம்மாவட்டத்தின் 
தலைநகர் 
மான உதகமண்டலத்திலிருந்து கள்ளிக்கோட்டை , 
மைசூர் முதலிய பிற மாநில நகரங்களுக்கும் தமிழ 
நாட்டு நகரங்களுக்கும் சென்று வரச் சாலை வசதிகள 
உள்ளன . அங்குப் பேருந்து வழிச் செல்லலாம் . இம 
மாவட்டத்தில் சேரன் போக்குவரத்துக் கழகம் என் 
னும் அரசுப் பேருந்து நிறுவனம் போக்குவரத்தைக் 
கவனித்து வருகின்றது . இங்கு மேட்டுப்பாளையத்தி 
லிருந்து உதகமண்டலத்திற்கு 46 கிமீ. தொலைவிற்கு 
இருப்பு பாதை போடப்பட்டுள்ளது . மலையின 
மேல தொடர்வண்டி செல்வது 

கண்கொள்ளாக் 
காட்சியாகும் . இம்மாவட்டத்தில் 11 இருப்புப் பாதை 
நிலையங்கள உள்ளன . 


நகரங்கள் : இம்மாவட்டத்தில் சுற்றுலாப் 
பயணிகள் காண வேண்டிய பல்வேறு நகரங்களும் 
இடங்களும் உள்ளன . மாவட்டத்தின் தலைநகரமான 
உதகமணடலம் சுற்றுலாப் பயணிகள் தங்கப் பல்வேறு 
வசதிகளைப் பெற்றுத் திகழ்கிறது . இது கோடை 


7 


878 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


|| 


வாழிடமாகும் . இவ்வூர் எல்ககுமலை , தொட்ட 
பெட்டா முதலிய சிகரங்களால் சூழப்பட்டது . இங் 
குள்ள ஏரி அதன் அருகிலுள்ள ஓபர்ட்டுப் பூங்கா , 
தாவரவியல் பூங்கா , விளையாட்டரங்கு போன றவை 
பயணிகளின் மனத்தில் மகிழ்ச்சியூட்டக்கூடியவை . இம் 
மாவட்டத்தில் உதகை செலலும் சாலையில் கூனூரி 
லிருந்து 5 கி.மீ. தொலைவில் அரவங்காடு எனனும் 
ஊர் உள்ளது . இது ஒரு தொழிற்சாலை நகரமாகும் . 
இம்மாவட்டத்தில் உள்ள கூனூர் ஒரு நகராட்சி 
மையமாகும் . இது நீலகிரி மாவட்டத்தின் இரண்டாம 
பெரிய நகரமாக விளங்குகிறது இவ்வூருக்கு அடுத்த 
பள்ளத்தாக்கில் வெலிங்டன் இந்திய இராணுவப் 
பயிற்சித் தளம் உள்ளது . இவ்வூர் மிதமான குளிர்ச்சி 
யையும் பயிர்கள் விளைவதற்கேற்ற தட்பவெப்ப 
நிலையையும் பெற்றுத் திகழ்கிறது . இங்குக் கூனூர் 
பெட்டா என்னும் சிகரம் உள்ளது . இச்சிகரத்திற்கு 
வடக்கே அழகான 

சிம்சு பூங்கா ஒன்றுள்ளது . 
இங்குள்ள இலேம்ப்சு பாறை , சீமாட்டி கானில் சீட்டு . 
மன மகிழ் மன்றம் , நூல்நிலையம் , தேவாலயங்கள் 
முதலியன 

சுற்றுலாப் பயணிகளைக கவருகின்றன . 
கூனூரிலிருந்து 20 கி.மீ. தொலைவில் அமைந்துள்ள 
ஊர் கோத்தகிரி ஆகும் . இம்மாவட்டத்தின் பெரிய 
நகரங்களுள இதுவும் ஒன்று . இங்குத் தேயிலையும் 
காப்பியும் பெருமளவில் 

பயிரிடப்படுகின்றன . இம் 
மாவட்டத்தில வனவிலங்குகள் சரணாலயம் 

முது 
மலை என்னும் இடத்தில் உள்ளது . கூடலூர் வட்டத் 
தின் தலைநகரமாக விளங்கும் கூடலூா நீலகிரி மாவட் 
டத்தின முக்கிய சாலைகள கூடும் ஊராகும் . இங்கு 
ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் சந்தை புகழபெற்றது . 
இம்மாவட்டத்தில சுற்றுலாப் பயணிகள் காணவேண் 
டிய இடங்கள் 

பல . அவற்றுள குறிப்பிடத்தக்கவை 
தாவரவியல் தோட்டம் , ஏரி , தொட்டபெட்டா , 
முக்குருட்டி சிகரம் , பைக்காரா அணை , கூனூர் , 
கோத்தகிரி போன்ற பகுதிகளாகும் . 


12 - ஆம் 

நூற்றாண்டின் தொடக்கத்திலும் கங்கர் 
களைத் தோற்கடித்தனர் . அப்பொழுது வயநாடு 
பகுதி இரு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுக் கடம்பர்கள் 
வசிக்கும் நீலகிரிப் பகுதிகள் சில இருந்தன . ஒய்சாளர் 
களின் அமைச்சராக விளங்கிய பெருமாள் தேவ தன் 
னாயகா என்பவன் நீலகிரி கொண்டான் எனனும் 
பட்டத்தோடு இப்பகுதியை கி.பி. 1318 வரை ஆட்சி 
செய்தான் . விசயநகர ஆட்சியின் கீழ் இப்பகுதி கி.பி. 
16 - ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வந்தது விசய 
நகரப் பேரரசு அழிந்தபின் மைசூா அரசர்களின் கீழ 
உம்மட்டூர் உடையார்கள வயநாட்டுப் பகுதியை 
ஆண்டனர் . 

அதனை அடுத்து ஆங்கிலேயரின் வர 
வால் இப்பகுதி வளர்ச்சியும் செலவாக்கும் பெற்றது 
இருப்பினும் ஐதா அலி , திப்புசுல்தான் போனறோர் 
பபகுதியில் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை எதிர் ததனர் . 
மூன்றாம் மைசூர்ப் போருக்குப்பின வயநாட்டுப்பகுதி 
யைக கேரள நாட்டு அரசர் சொந்தம் கொணடாடி 
னார் . அதனால ஏற்பட்ட போரில் ஆங்கிலேயா பலர் 
கொல்லப்பட்டனர் கேரளவர்மா என்ற அரசர் 
இறந்த பின்னரே இப்பகுதியை முழுவதுமாக ஆங்கி 
லேயர் கைப்பற்ற முடிந்தது . 

செனனை ஆளுநராக 
இருநத சுசிங்டன் கி.பி 1829 - இல உதகைக்கு வருகை 
புரிந்தார் . அவரது காலத்தில் உதகை 

வளர்ச்சி 
அடைந்தது . 

சேம்சு 

தாமசு என்னும் கோவை 
மாவட்ட ஆட்சித தலைவர் கி.பி .1830 - இல் நீலகிரி 
மாவட்டத்தின் மலைப்பகுதிகளை மலபாருடன் 
இணைத்தார் . தனி ஆட்சியர் தகுதியை இம்மாவட் 
டம் கி.பி.1868 - ஆம் ஆண்டு பெற்றது . பினனர் கி.பி. 
1873 - இல ஆக்டர்லோனி பள்ளத்தாக்கு , வயநாடு 
பகுதியின் தெனகிழக்குப் பகுதிகள் போன்றவை இம் 
மாவட்டத்துடன ணைக்கப்பட்டன . சுதந்திரத் 
திற்குப்பின பலவேறு வசதிகளைப் பெற்றுள்ள இம் 
மாவட்டம் மூன்று சட்டசபைத் தொகுதிகளைப் 
பெற்று விளங்குகிறது . 


| 


| 


| 


| 


| 


|| 


| 


கல்வி : இங்குக் கிறித்தவர்கள் மிகுதியாக வாழ்வ 
தால் இம்மாவட்டம் கல்வி வளர்ச்சியில் சிறப்பிடம் 
பெற்றுள்ளது . உதகை , கூனூர் வட்டங்களில் படித்த 
வர் எணணிக்கை மிகுதி . இம்மாவட்டத்தில் ஆங்கில 
வழிக கல்விக் 

கூடங்கள் பல புகழ்பெற்று விளங்கு 

ஆசிரியர் பயிற்சிப் பள்ளிகளும் கலைக் 
கல்லூரி ஒன்றும் இம்மாவட்டத்தில் உள்ளன . பழங் 
குடிகள் ஆய்வு மையம் ஒன்றைத் தமிழ்ப் பல்கலைக் 
கழகம் 

ஙகு நிறுவியுள்ளது 


கின்றன . 


| 


பசும்பொன் முத்துராமலிங்கம் மாவட்டம் , 
இராமநாதபுரம மாவட்டத்திலிருந்து 

பிரிந்த 
மாவட்டம் . பசும்பொன் முத்துராமலிங்கத் தேவர் 
பெயரில் அமைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில 
இம் மாவட்டத்திறகு இப்பெயர் கொடுக்கப்பட்டது . 
இம்மாவட்டம் பல்வேறு சிறப்புகளை 

உடையது . 
யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கோட்பாட்டை 
உலகிற்கு அளித்த கனியன் பூங்குன்றனார் பிறந்த 
மகிபாலன்பட்டி இம்மாவட்டத்தைச் சார்ந்ததே . 

எல்லைகள் : இம்மாவட்டத்தின் வடக்கில் புதுக் 
கோட்டை மாவட்டமும் தெற்கில் இராமநாதபுரம் 
மாவட்டமும் , மேற்கில் மதுரை , காமராசர் மாவட் 
டங்களும் கிழக்கில் இராமநாதபுரம் மாவட்டமும் 
எல்லைகளாக அமைந்துள்ளன. இம்மாவட்டத்தின் 


| 


வரலாறு : இம்மாவட்டத்தின் தொன்மை வர 
லாறு குறித்துத் தெளிவாகத் தெரியவில்லை . இப் 
மாவட்டத்தின் வயநாடு பகுதி கி.பி. 10 - ஆம் நூற் 
றாணடில் கங்க மரபின் கீழ் விளங்கி வந்தது . கடம் 
பர்கள் கி.பி. 10 - ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 


|| 


| 


. 


| 


| 
/ 


- 


[ 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


8791 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


8 


- 


படகப் பெண்கள் தேயிலை பறித்தல்- நீலகிரி 


தோடர் பெண்கள் - நீலகிரி 


880 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தமிழ்நாட்டு மீனவர் 


வெற்றிலை வணிகம் 


T ITTI 


படகு கட்டுதல் 


நாகூர் தர்கா 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


881 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


- 


தஞ்சை மருத்துவக் கல்லுாரி 


படகு கட்டுதல் - கடலூர் 


வா . க . 9 - 56 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


882 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தஞ்சைக் கலைத்தட்டு 


சப்தமாதர் - தாராசுரம் 


கல்லணை 


மதுரை மீனாட்சி கோயில் 


முதுமலை யானைகள் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


883 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள 


உளளன . 


யாறு , பாலாறு , மணிமுத்தாறு , குண்டாறு , உப்பாறு 
போன்ற ஆறுகளும் இம்மாவட்டத்தில் 
இம்மாவட்டத்தில காட்டுவளம் 

குறைவாகவிருப் 
பினும் காடுகள 18,291 எகடேர் நிலப்பரப்பளவில 
பரவியுள்ளன . 


வேளாண்மை : 

இம்மாவட்டம் வேளாணமை 
வளாசசியில் பின் தங்கி உள்ளது . மழை அளவு குறை 
வின் காரணமாக மழைபெயயும் காலங்களில் மட்டுமே 
வேளாணதொழில் நடைபெறுகிறது 

பல்வேறு 
இடங்களில் 

கிணற்றுப் பாசனம நடைபெறுகிறது . 
இம்மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் 1,27,571 
எகடேர் பரப்பளவில் வேளாணமை செய்யப்படுகிறது . 
நெல , கரும்பு , கேழவரகு , நிலக்கடலை , பருத்தி , 
மல்லி , மிளகாய் , வரகு போன்றவை இம்மாவட்டத் 
தில் பயிரிடப்படுகினறன . இம்மாவட்டத்தில 
வேளாணமைக்காக ஏரிகளும் குளங்களும வெட்டப் 
பட்டுள்ளன . வேளாண தொழில் புரிவோர காலநடை 
களையும் வளர்க்கினறனா . 


|| 


| 


டங்கள் 


சிமிண்டு 


மாவட்ட 


ஏர் உழுதல் 

கனிப்பொருளகள் : இம்மாவட்டத்தில் 
பரப்பளவு 4136.81 ச.கி.மீ. இம்மாவட்டம் சிவகங்கை , 

பொழுது கனிபபொருள்கள கிடைக்கும் 
இளையான்குடி, மானாமதுரை , தேவகோட்டை , கண்டு பிடிக்கப்பட்டு வருகினறன . வணணஙகள தயா 
காரைக்குடி , திருப்பத்தூர் என ஆறு வட்டங்களாக ரிக்கப்பயன்படும் மஞ்சள காலி களிமண சிவகங்கைப் 
பிரிக்கப்பட்டுள்ளது . மாவட்டத்தின் தலைமையகம் பகுதியில் மிகுந்த அளவு கிடைக்கிறது . 
சிவகங்கையில் உள்ளது . 

தயாரிக்கப் பயனபடும் சுண்ணாம்புககல மாவட்டத் 
நிலமும் தட்பவெப்பமும : இம்மாவட்டம் கனி தின பலவேறு பகுதிகளில் கிடைக்கிறது . - தேவ 
வளம் மிக்க மாவட்டமாக இனறு விளங்கி வருகிறது . 

கோட்டைப் பகுதியில் நில எணணெய இருப்ப 
சிமிண்டுத் தயாரிக்கப் பயன்படும் சுண்ணாம்புககல் தாக தொடக்க ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. 
பகுதிகளும் மஞ்சள் காவி நிறக் களிமண , வெள்ளைக் காரைக்குடிக்கு அருகே உயாரக பழுப்பு நிலக்கரி 
களிமண் ஆகியவையும் ம்மாவட்டத்தில் பரவி கண்டுபிடிக்கப்பட்டுத் திட்டம் கைவிடப்பட்டுள்ளது , 
யுள்ளன . மலைப்பகுதிகளையும் கொண்டுள்ள இம 
மாவட்டத்தில் திருப்பத்தூர் வட்டம் பூலாங்குறிச்சிப 

தொழிலகள : 

மக்களின் முதன்மைத 
பகுதி ஆகியவற்றில் 40 ச.கி.மீ. அளவிற்குப் பாறை 

தொழில் வேளாணமை ஆகும் . கால் நடைச் செலவங் 
கள உள்ளன . இப்பகுதியில் வழுக்குப் 

பாறை 

| களும் பொருளாதார உயாவிற்கு ஓரளவு வழிவகுத் 
கள் அதிகம் . இம்மாவட்டத்தின் மணவளம் வட்டத 

துள்ளன . விலங்கின உற்பத்தியில் உயர்வகைக் 
திற்கு வட்டம் மாறுபடுகிறது .சில இடங்களில் அமிலச் 

நடைகள் இம்மாவட்டத்தில உளளன . 

தமிழக 
சத்து மிகுந்த மணவளமும் சில இடங்கள செம்மண் 

அரசே கால்நடைப் பண்ணை ஒன்றை இம்மாவட்டத் 
நிலங்களும் கரிசல்மண பகுதிகளும் கொணடனவாக 

தில் தொடங்கி உள்ளது . தொழிற்சாலைகளில் பின் 
உள்ளன . இம்மாவட்டம் வறட்சிமிக்க பகுதியாகும் . 

தங்கிய மாவட்டமாக இது விளங்கி வருகிறது . நெச 
ஆண்டிற்குச் சில இடங்களில் 15 செ.மீ. மழையும் 

வுத்தொழில இம்மாவட்டத்தில் நடைபெற்று வரு 
சில இடங்களில் 52. செ.மீ. மழையும் இம்மாவட்டம் 

காளையார்கோவில் , மானாமதுரை , சிலைமான 
பெறுகிறது . காட்டுவளம் குறைந்த பகுதியாதலால் 

போன்ற வாகளில் ஆலைகள் உள்ளன . இம்மாவட் 
! மழை குறைவாகவே பெய்கிறது . இம்மாவட்டத்தில டத்தில் பல கூட்டுறவுத தொழில்கள் நடைபெறுகின 
பாயும் ஆறுகள் வேளாணமைக்குப் பயன்படுகின்றன . றன . கதர் கிராமத் தொழில் வளர்ச்சி இம்மாவட்டத் 
சிவகங்கை வட்டம் , வைகை ஆற்றாலும் பெரியாற்றுக் 

தில் பரவலாக உள்ளது . தமிழ்நாடு அரசு தொழில 
கால்வாயாலும் வளம் பெறுகிறது . இவ்வட்டத்தில் வளர்ச்சிக் கழகமும் புதிய தொழில்கள் பலவற்றை 
சருகணி என்ற ஆறு சிறு குன்றில் தோன்றி வங்கக் இம்மாவட்டத்தில் தொடங்கியுள்ளது . காரைக்குடி 
கடலில் கலக்கின்றது . மானாமதுரைப் பகுதியும் யில் பால் பதனிடும் தொழில் சிறப்புற அமைந்துள் 
வைகையாற்றால் செழிப்புற்றுள்ளது . வரிசலை 

ளது . இரு சக்கர இயந்திர வாகனஊர்தித் தொழிற் 


கால் 


கிறது . 


வா . க . 9 - 56 அ 


தழ்மிநாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


884 


தமிழ் நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


கள் பெருமளவில் வசிக்கின்றனர் . இங்கு ஒரு கல்லூரி 
உள்ளது . காரைக்குடி ஒரு தொடர்வண்டி நிலையச் 
சந்திப்பாகும் . இது மிகப் பெரிய நகரமாகும் . இங்கு 
அழகப்பா பல்கலைக் கழகம் அமைக்கப்பட்டுள்ளது . 


சாலை ஒன்றை இராயல் என்பீல்டு நிறுவனத்தார் 
சிங்கம்புணரியில் அமைத்துள்ளனர் . இங்குத் தமிழ் 
நாடு காரீயகக் கனிமத் தொழிற்சாலை ( Graphite 
Factory ) ஒன்று நடைபெற்று வருகிறது . 

மக்கள் : இம்மாவட்டத்தில் முக்குலத்தோர் , செட் 
டியார் , சௌராட்டிரர் , நாடார் முதலிய இனத்த 
வர் வாழ்கின்றனர் , இசுலாமியரும் கிறித்தவர்களும் 
உள்ளனர் . இவர்கள் பல்வேறு தொழில்களில் 
ஈடுபட்டுள்ளனர் . இம்மாவட்டத்தில் 

பல்வேறு 
அறிஞர்கள் தோன்றிச் சிறப்புப் பெற்று விளங்கி 
யுள்ளனர் . இம் மாவட்டத்தில் ஆண்களைவிடப் பெண் 
கள் மிகுதி . மக்கள் தொகை 972,656 ( 1981 ) . 


அழகப்பா 


கல்வி : இம்மாவட்டத்தில் 

காரைக்குடியில் பல் 
கலைக் கழகம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது . மாவட்டத் 
தின் முக்கிய நகரங்களில் கலைக் கல்லூரிகளும் பல் 
தொழில் கல்லூரிகளும் உயர் நிலைப்பள்ளிகளும் மேல் 
நிலைப் பள்ளிகளும் உள்ளன . அழகப்பச் செட்டியார் 
இம்மாவட்டத்தின் கல்வி வளர்ச்சிக்குப் 

பெரிதும் 
ஊக்கமளித்தார் . காரைக்குடியில் உள்ள 
பல்கலைக் கழகம் துறைகள் பலவற்றைக் கொண்டு 
விளங்கி வருகிறது . சிவகங்கை , திருப்பத்தூர் , பள்ளத் 
தூர் , தேவகோட்டை காரைக்குடி , நைனார்புரம் 
போன்ற இடங்களில் கலைக் கல்லூரிகள் உள்ளன . 
இம்மாவட்டத்தில் பல பொறியியற் கல்லூரிகளும் 
உள்ளன . நடுவணரசின் மின் வேதியல் ஆராய்ச்சி 
நிறுவனம் ஒன்று காரைக்குடியில் உள்ளது . 


போக்குவரத்து : இம்மாவட்டம் சாலைகளால் 
பிற நகரங்களுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது . 
இங்கு 115 கி.மீ. நீளம் இருப்புப்பாதை 

செல்கிறது . 
மருது பாண்டியர் போக்குவரத்துக் கழகமும் பிற 
தனியார் நிறுவனங்களும் மாவட்டப் 

போக்குவர 
வைச் செம்மை செய்கின்றன . மருது பாண்டியர் 
போக்குவரத்துக் கழகம் தமிழ்நாட்டின் 

பல்வேறு 
பகுதிகளுக்கும் பேருந்துகளை விட்டுள்ளது . தொடர் 
வண்டிப் பாதை செட்டிநாடு , காரைக்குடி , 

சிவ 
கங்கை வழியாகத் திருச்சி - மானாமதுரை தொடர் 
வண்டிப் பாதையும் கண்டனூர் புதுவயல் வழியாகக் 
காரைக்கடி - அறந்தாங்கிப் பாதையும் செல்கின்றன . 


ம் 


நகரங்கள் : இம்மாவட்டத்தில் குன்றக்குடி , தாய 
மங்கலம் , கொல்லங்குடி , மாடப்புறம் , பிரான்மலை , 
பிள்ளையார்பட்டி , இளையான்குடி முதலியன 
சுற்றுலா மையங்களாக விளங்குகின்றன . திருப்பத்தூர் 
அருகில் உள்ள கொல்லுகுடிபட்டி பறவைகளின் சர 
ணாலயமாக விளங்குகிறது . தேவகோட்டை காரைக் 
குடி , 

திருப்பத்தூர் , சிவகங்கை , இளையான்குடி , 
காளையார் கோவில் ,மானாமதுரை போன்றவை இம் 
மாவட்டத்தின் முக்கிய நகரங்களாகும் . சிவகங்கை 
நகரம் மாவட்டத்தின் தலைநகரமாக 

விளங்கி வரு 
கிறது . இங்குக்கௌரிமகால் என்னும் பழைய அரண் 
மனை ஒன்று உள்ளது . இந்நகரில் அரசு அலுவலகங் 
களும் கல்லூரியும் உள்ளன . 

காளையார் கோவில் மதுரையிலிருந்து 61 கி.மீ 
தொலைவில் உள்ள நகரமாகும் . இங்குப் பாண்டியர் 
கோட்டை என்னும் அழிந்த கோட்டை 
உள்ளது . திருப்புத்தூர் ஒரு வட்டத்தின் தலைநகரமா 
கும் . இவ்வூரைத் திருப்பத்தூர் என்றும் கூறுகின்றனர் . 
வாணிக வளர்ச்சி பெற்ற இவ்வூர் பல சிற்றூர்களைச் 
சுற்றிலும் கொண்டுள்ளது . இவ்வூரின் வழியாகப் பல 
நகரங்களுக்குச் சாலைகள் செல்கின்றன . தேவகோட் 
டையில் அரசு அலுவலகங்களும் நீதிமன்றங்களும் 
உள்ளன . தேவ கோட்டையில் நகரத்தார் இன மக் 


வரலாறு : முற்காலப் பாண்டியர்களின் வரலாற்றில் 
சிறப்புப் பெற்று விளங்கிய இராமநாதபுரம் மாவட் 
டத்தின் ஒரு பகுதியே இன்றைய பசும்பொன் முத்து 
ராமலிங்க மாவட்டமாகும் . இம்மாவட்டத்தில் பல 
புகழ்வாய்ந்த கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள் 
ளன . பாண்டியர்களின் கல்வெட்டுகளும் சோழர்களின் 
கல்வெட்டுகளும் இம்மாவட்டத்தின் பல்வேறு பகுதி 
களில் கிடைத்துள்ளதிலிருந்து இப்பகுதி பாண்டியர் , 
சோழர் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தமை அறியவரு 
கிறது . இப்பகுதி கி.பி. 1331 க்குப்பின் 

மதுரையைத் 
தலைநகரமாகக் கொண்ட இசுலாமியர் ஆட்சிக்குட் 
பட்டது . பின்னர் நாயக்கர்களும் சேதுபதிகளும் இப் 
பகுதியை ஆட்சி செய்தனர் . சேதுபதிகளின் ஆட்சிக் 
குப்பின் மீண்டும் இசுலாமியரின் ஆட்சியின் கீழ் இப் 
பகுதி வந்தது . கருநாடக நவாபு முகம்மது அலி , இராம 
நாதபுரம் சிவகங்கைப் பகுதியைக் கைப்பற்றி 8 ஆண் 
டுகள் ஆட்சி புரிந்தான் . ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் 
இது ஒரு குறுநில மன்னன் ஆட்சியாக ( ஜமீன் ) ஆக்கப் 
பட்டது . சிவகங்கைப் பகுதியைச் சின்னமருது பெரிய 
மருது போன்றோர் ஆட்சிப்புரிந்து வந்தனர் . இவர் 
கள் ஆங்கிலேயருக்கு எதிராக , வீரபாண்டியக் கட்ட 
பொம்மனுக்கு உதவியாகக் காளையர் கோவிலில் 
வீரமுடன் போரிட்டனர் . இவர்களுக்குப் பின் ஆங்கி 
லேயரின் கட்டுப்பாட்டில் வந்த இப்பகுதி , கி . பி . 19 - ஆம் 
நூற்றாண்டில் விசய இரகுநாதகெளரி வல்லபதேவர் 
ஆட்சியின் கீழ்க் கொண்டுவரப்பட்டது . ஆங்கிலேயர் 
கள் ஆட்சியில் இப்பகுதி பல வட்டங்களாகப் பிரிக்கப் 
பட்டு நிருவாகம் சீர்செய்யப்பட்டது . சுதந்திரத்திற் 
குப்பின் இராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு பகுதி 


ஒன்று 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


885 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


யாக விளங்கிய இது 1956 - இல் ஆறு வட்டங்களைக் 
கொண்ட தனிமாவட்டமாகப் பிரிக்கப்பட்டது 

புதுக்கோட்டை மாவட்டம் : தொண்டைமான் 
மரபில் தோன்றிய இரகுநாதர் என்பவரால் கி பி . 
17 - ஆம் நூற்றாண்டின் இறுதியில் புதிய கோட்டை 
ஒன்று கட்டப்பட்டது . இது புதுக்கோட்டை எனப் 
பெயரிடப்பட்டது புதுக்கோட்டை 

நகரின் 

பெய 
ரால் இம்மாவட்டமும் புதுக்கோட்டை மாவட்டம் 
எனக் கூறப்படுகிறது . 

எல்லைகள் : புதுக்கோட்டை மாவட்டத்தின் 
வடமேற்கில் திருச்சிராப்பள்ளி மாவட்டமும் வட 
கிழக்கில் தஞ்சை மாவட்டமும் தெற்கில் இராமநாத 
புரம் , காமராசர் மாவட்டங்களும் மேற்கில் மதுரை 
மாவட்டமும் கிழக்கில் வங்காள விரிகுடாவும் எலலை 

உள்ளன . இம்மாவட்டத்தின் பரப்பளவு 
4,650 ச.கி.மீ. இது திருமயம் , ஆலங்குடி , அறந் 
தாங்கி , கொளத்தூர் , புதுககோட்டை , ஆவுடையார் 
கோயில் ஆகிய வட்டங்களைக கொண்டது . 


ரால் கூறப்படுகின்றன . இக்குன்றுகள் செங்குத்தா 
னவை . இம்மாவட்டத்தில் பல மலைகள வரலாற் 
றுப் புகழ் பெற்றவை . பிரான்மலை , நார்த்தாமலை , 
ஆளுருட்டிமலை , சேவலூர்மலை , அன்னவாசல்மலை , 
பூரம்மலை , செவலை மலை , கொன்னாட்டு மலை , 
செம்பட்டு மலை , விராலிமலை , குடுமியான்மலை , 
போன்றவை இம்மாவட்டத்தின் குறிப்பிடத்தக்க மலை 
களாகும் . இம்மாவட்டத்தின் சமவெளிப் பகுதி 
மலைப்பகுதியிலிருந்து கிழக்காகச் 

சரிவடைந்து 
காணப்படுகிறது . இம்மாவட்டம் செவவல் என் 

சிவப்புமணல் மிகுந்த நிலத்தையும் கரிசல் 
பகுதியையும் 

கொண்டுள்ளது 


னும் 


மண 


களாக 


திருச்சிமாவட்டம் 


விராலிமலை 


துக்கோட்டை 


கூ 


கீரனூர் , 


மாவட்டம் 


Tma 
#RaE 


அனனவாசல் 


இம்மாவட்டத்தில் மார்ச்சு முதல் மே வரை 
கோடைக் காலம் . சூன் முதல் செப்டம்பர் 

முடிய 
தென்மேற்குப் பருவக் காற்று இம்மாவட்டத்தில 
வீசுகிறது . அக்டோபா , நவம்பர் மாதங்களில் மழை 
பெய்கின்றது . திசம்பர் முதல் குளிர் காலமாகும் . 
கோடைக்காலத்தில் இங்கு மிகுந்த அளவு 37 ° செ . 
வெப்பமும் , குறைந்த அளவு 26 செ . வெப்பமும் 
காணப்படுகிறது . கிழக்கு வட்டங்களில் கடற் 
காற்றால் வெப்பம் சிறிதளவு குறைந்து காணப்படும் . 

வேளாண்மை : இம்மாவட்டம் வேளாண்மையில் 
மிகவும் பின் தங்கிய நிலையில் உள்ளது . 

வேளாண 
மைக்கு ஏற்றவாறு ஆறுகள் , குளங்கள் , ஏரிகள் , 
கிணறுகள் பயன்படுகினறன . இம்மாவட்டத்தில் 
குளங்கள் மிகுதியாக வேளாணமைக்குப் பயன்படு 
கின்றன . ஆறுகளின் குறுக்கே ஆங்காங்கே அணைகள 
கட்டப்பட்டுள்ளன . வெள்ளாற்றில குடுமியா 
மலைக்கருகில் ஓர் அணை கட்டப்பட்டுள்ளது . 
பாற்றின் குறுக்கே நெடுங்குடி என்னும் ஊருக்கு 
அருகே ஓர் அணை கட்டப்பட்டுளளது . இவை 
வேளாண்மைக்குப் பயன்படுகின்றன . இங்கு நெல் , 
வரகு , தானியப் பயிர்கள் , வேர்க்கடலை , சோளம் , 
கம்பு , கேழ்வரகு போன்றவை பயிரிடப்படுகின்றன . 
தோட்டப் பயிர்களாகப் புகையிலை , 

மிளகாய் , 
வாழை , மா , பலா போன்றவையும் பயிராகின்றன . 
இம் மாவட்டத்தில் காடுகளும் மிகுதி . எனவே , பல 
வேறு பறவை இனங்களும் பாம்பு இனங்களும பிற 
விலங்கினங்களும் காணப்படுகின்றன . இங்குப் பனை 
மரங்கள் மிகுதி . 


புதுக்கோட்டை 


பொனனமரா 


பாம 


அரிமளம் 
///// 
திருமயம் 


அறந்தாாகி 


பசும்பொன் மாவட்டம் 


ஆவுடையார்கோயில் , 


( 
a 


இராமசாதபுரம் மாவட்டம் 


நிலமும் தட்பவெப்பமும் : இம்மாவட்டம் பாறை 
கள் மிகுந்த நிலப்பகுதியையும் சமவெளிப் பகுதியை 
யும் கொண்டு விளங்குகிறது . பாறைப் பகுதிகள 
வேளாணமைக்கு ஏற்றவை அல்ல . இப்பகுதிகளில் 
காடுகள் மிகுதி . சமவெளிப்பகுதியில் வேளாண்மை 
சிறப்பாக நடைபெறுகின்றது . மலைகளையும் இம் 
மாவட்டம் கொண்டுள்ளது . இங்கு வெள்ளாறு , பாம் 
பாறு , அக்கினி ஆறு , அம்புலி ஆறு , கோரையாறு , 
குணடாறு , கோவலனாறு , நரசிங்க காவேரி ஆகிய 
ஆறுகள் உள்ளன . இம்மாவட்டம் மலைவளத்தைப் 
பெற்றுள்ளமையால் பல ஊர்கள் மலைகளின் பெய 


கனிப் பொருள்கள் : பாறைகள் மிக்க மாவட்ட 
மான புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவிமண் , 
உறுதிப்பாறை , கங்கர் , படிகக்கல் , வெள்ளைக் களி 
மண் , அப்பிரகம் , காந்தக்கல் போன்றவை 

கிடைக் 
கின்றன . 

தொழில்கள் : புதுக்கோட்டை மாவட்டம் கைத் 
தொழில் வளர்ச்சி பெற்ற மாவட்டமாகும் . பட்டு 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


886 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


நெசவு , சாயம் தோய்த்தல , வாசனைப பொருள் 
உற்பத்தி , இசைக்கருவிகள் செய்தல் , கல் உடைத்தல் , 
மரவேலைப்பாடு , பனை மரப் பொருள உற்பத்தி 
போன்றவை இம்மாவட்டத்தில் நடைபெறுகின்றன 
சிற்பத் தொழிலும் மரத் தச்சு வேலையும் மூங்கிலால் 
பொருள்கள் செய்தலும் இம்மாவட்டத்தில் சிறந்த 
முறையில் நடைபெறுகின்றது . இம்மாவட்டத்தில் பல 
சிறு தொழிற் கூடங்களும் உள்ளன . பாம்புத் தோல் 
உற்பத்தியில் சிறப்பான இடத்தை இது பெறு 
கின்றது . இங்குக் கடற்கரைப் பகுதியில் 

மீனபிடி 
தொழில் நடைபெறுகினறது . மீனைப் பதப்படுத்தி 
வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி 

செய்கின்றனர் . இப 
பகுதியில் உள்ள ஏரிகளிலும் குளங்களிலும் மீன்வளாப்பு 
நடைபெறுகின்றது . அம்மாபட்டினம என்னும் ஊரில 
படகு கட்டும் தொழில் நடைபெறுகின்றது . 


மிகுந்துள்ள நகரமாகும் . இந்நகரின் தென்மேற்கில் 
தாண்டைமான் அரசா கட்டிய நவீன அரண்மனை 
உள்ளது இங்கு ஆங்கிலேயர் வந்து தங்குவர் . இந் 
நகரில் உள்ள அரண்மனை , அலுவலகக் கட்டிடங்கள் 
மிக அழகு வாய்ந்தவை . இது இப்பொழுது ஆட்சியர் 
அலுவலகமாகச் 

செயற்பட்டு வருகிறது . புதுக 
கோட்டையைச் சுற்றிப் 

ஊர்கள் உள்ளன . 
ஆதன ககோட்டை என்னும் ஊர் தஞ்சாவூர் - புதுக் 
கோட்டைச் சாலையில் அமைந்துள்ள ஊராகும் . இவ 
வழியாகத்தான் ஐதர் அலியின் 

படைகள் 
சென்றன . இம்மாட்டத்தில் உள்ள சிறப்பான ஊா 
கள் அம்புக்கோயில் , ஆவுடையாாகோயில் , ஆவூர் 
கீழ்நிலை , கொடும்பாளூர் , விராலிமலை , திருவரங் 
குளம் , திருமயம் , 

தேனீமலை , சித்தனனவாசல , 
திருக்கட்டளை , மலையப்பட்டி , நார்த்தாமலை , 
குடுமியா மலை போன்றவை ஆகும் . 


ஆரின் 


|| 


சோழ 


மக்கள் : இம்மாவட்டத்தில் முக்குலத்தோர் , 
நாட்டுக்கோட்டை நகரத்தார் , முத்தரையர் . அந்த 
ணர்கள் . கம்மாளர் , 

யாதவர் , இடையர்கள் , 
சௌராட்டிரர் . நாயுடு , கைக்கோளர் , குறும்பர் , 
மருத்துவர் , வன்னியர் முதலிய பல இனமக்களும் வாழ் 
கின்றனர் . இசுலாமியர்கள் , கிறித்தவர்கள் முதலிய பல 
சமயத்த வரும வாழகின்றனர் . இம்மாவட்டத்தின் மக 
கள தொகை 1,156,813 ( 1981 ) ஆண்களைவிட பெண் 
களின் தொகை இங்கு அதிகமாகும் . இப்பகுதியைச் 
சேர்ந்த நாட்டுக் கோட்டை நகரத்தார் பலர் சிறந்த 
கல்விமான்களாவர் . தமிழ் வளர்ச்சிக்கு 

அவர்கள் 
அருந்தொண்டாற்றி உள்ளனர் .. 

போக்குவரத்து : இம்மாவட்டத்தின் வழியாக 
மதுரை , இராமநாதபுரம் போன்ற தென் 
களுக்குச் சாலைகள செலகின்றன . சிறிய ஊர்களுக் 
கும் சாலை வசதிகளும் , போக்குவரத்து வண்டி வசதி 
யும் உள்ளன . இம்மாவட்டத்தில் திருசசி - புதுசு 
கோடடைத் 

தொடர்வண்டிப் பாதை 1929 - ஆம் 
ஆண்டு 

அமைக்கப்பட்டது . அறந்தாங்கி , 
கோட்டை ஆகியவை முக்கிய தொடர்வண்டி நிலை 
யங்களாகும் . இம்மாவட்டத்தில் 12 தொடர்வணடி 
நிலையங்கள உளளன . 


இம்மாவட்டம் சுற்றுலாப் பயணிகளைக் கவரும 
பல்வேறு இடங்களையும் பெற்றுள்ளது . அவற்றுள 
குறிப்பிடத்தக்கவை சித தன்னவாசல . இங்குள்ள 
குடைவரைகளில் வரலாற்றுக் கால ஓவிய கள 
உள்ளன . திருமயத்தில் கோயிலகள் உள்ளன . 
அரசர்களுள் முதல அரசரான விசயாலய சோழன் 
கட்டிய கோயில்கள நார்த்தாமலை என்னும் இடத் 
தில் உளளன . 

கட்டடக கலைச் சிறப்புப் 
பெற்றது . குடுமியாமலை கோயில் சிற்பங்களுக்கும் 
கோயிலகளுக்கும் புகழ் பெற்ற ஊராகும் . கொடும் 
பாளூர் மூவர் கோயில் வரலாற்றுச் சிறப்புமிக்க 
தாகும் . 


நகரங் 


உளளன . 


கல்வி புதுக்கோட்டை நகரில் இராசா 

அரசுக 
கலைக் கல்லூரியும் , அரசு பெணகள கலைக் கல்லூரி 
யும் , ஆசிரியர் 

பயிற்சிக் கல்லூரியும் 
தொழிற் நுணுக்கக் கலவி நிலையம் ஒன்றும் இந்நகரில 
உளளது முக்கிய நகரங்களில் கல்லூரிகள 
உள்ளன . மாட்டூர் எனனும் இடத்தில் 

அகதிகள் 
கல்விக்கூடம் ஒன்று உள்ளது . 


புதுக் 


பல 


. 


வரலாறு . நீண்டதொரு பழமையான வரலாற்றை 
இம்மாவட்டம் கொண்டு விளங்குகிறது . இம்மாவட்டம் 
தொலலியல சிறப்புப் பெற்ற மாவட்டமாகும் . கல் 
வெட்டுகளையும் , பழைய நகரங்களையும் பெருங்கற 
காலச் சின்னங்களையும் , ஓவியங்களையும் கோயில் 
களையும் கொண்டு இம்மாவட்டம் விளங்குகிறது . 
சேர , சோழ பாண்டியாகளின் ஆதிக்கத்திற்கு 

உட் 
பட்டுப் பின்பு கானாடு , கோனாடு வேளாளர்களின 
பொறுப்பில் இயங்கிவந்த இம்மாவட்டம் களளர் ,, 
மறவர் ஆகியோரின் 

வருகைக்குட்பட்டது . 
காலச் சோழர்கள் பாண்டியர்கள் ஆட்சிக்குட்பட்டு 
விளங்கிய இம்மாவட்டப்பகுதிகள் மதுரை முசுலீம் 


நகரங்கள : இம்மாவட்டம் பரப்பளவில் சிறிய 
மாவட்டமாக இருப்பினும் வரலாற்றுப் புகழ்பெற்ற 
பல சிறந்த நகரங்களைக கொண்டு விளங்குகிறது . 
மாவட்டத்தின் தலை நகரமான புதுக்கோட்டை 
இதன் மையப் பகுதியில் அமைந்துள்ளது . 
நகரத்தின் நடுவில் கோட்டை 

ஒன்று 

உள்ளது . 
இக்கோட்டை வரலாற்றுப் புகழ 

பெற்றது . 
கோட்டைக்கு 

நடுவில் 

பழைய அரண்மனையும் 
கோயிலும் , 

மண்டபமும 

காணப்படு 
கின்றன . கோட்டையின் நாற்புறமும் பெரிய வீதிகள் 
அமைக்கப்பட்டுள்ளன . இந்நகரம் மக்கள் நெருக்கம் 


1 


கொலு 


பிற் 


4 


- 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


887 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


பினபு 


எல்லைகள் : இம்மாவட்டத்தின் கிழக்கில தருமபுரி 
திருச்சி , சேலம் மாவட்டங்களும் , மேற்கில் கோயம் 
புத்தூர் , நீலகிரி மாவட்டங்களும் , தெற்கில் மதுரை 
மாவட்டமும் , வடக்கில் கருநாடக 

மாநிலமும் 
எல்லைகளாக அமைந்துள்ளன இம்மாவட்டத்தின் 
நான்கு பக்கங்களிலும் நிலங்களே 
அமைந்துள்ளன . பெரியார் மாவட்டம் ஏழு வட்டங 
களைக் கொண்டு விளங்குகிறது . ஈரோடு , பெருந் 
துறை , தாராபுரம் , காங்கேயம் , பவானி, கோபிச் 
செட்டிப்பாளையம் , சத்தியமங்கலம் ஆகியவை இம் 
மாவட்டத்தின் வட்டங்களாகும் . 


எலலைகளாக 


கருகாடகம் 


தருமபுரி 
மாவட்டம் 


பெரியாா மாவட்டம் 


சத்தியமங்கலம் , 


பவானி 


லசிதி 
மாவட்டம் 


சேலம 


LOPULLU 


கோபிச்செட்டிப்பாளையம் 


பெருந்துறை 


களுக்குப்பின் , இருக்குவேளிர் , முத்தரையர் , விசய 
நகரப் பேரரசு ஆகியோர் காலத்தில் சிறந்து விளங்கி 
யது தொணடைமான் மரபினர் இப்பகுதியைத் தங்க 
ளின் ஆட்சிக்குட்படுத்தினா . கானாடு இரகுநாத 
தாணடைமான் 

கி . பி . 18 - ஆம் நூற்றாண்டின் 
தொடக்கத்தில் ஆதிக்கம் செலுத்தினான் . 
கோனாடு நமன 

தொணடைமான் ஆதிக்கத்திலும 
வந்தது . தொணடைமான் அரசர்கள ஆங்கிலேயருக 
குப் பல வழிகளில் உதவி புரிந்தனர் . விசயரகுநாத 
தொணடைமான திருசசிமீது படையெடுத்துத் 
திப்புசுலதானை முறியடித்தார் . தொண்டைமான் 
காலத்தில் நீதி , நிருவாகம் ஆகியன இப்பகுதியில 
சிறந்து விளங்கின . விசயரகுநாதருக்குப் பின் ஆங்கில 
அரசாங்கம் புதுக்கோட்டையை நேரிடையாக ஆளும் 
வாய்ப்பைப் பெற்றது இம்மாவட்டத்தில் கி.பி 1880 
முதல் கி.பி. 1895 வரை தொடர்ச்சியாகப் பஞ்சங்கள் 
பல ஏற்பட்டு மக்களும் காலநடைகளும் இறக்க நேர்ந் 
தன . ஆங்கில ஆதிக்கத்திறகுட்பட்டு ஆட்சி செய்த 
மார்த்தாண்டத் தொண்டைமான் ஐரோப்பாவிற்குச் 
சுற்றுப் பயணத்தை மேற்கொணடார் . முதல உலகப 
போரின் பொழுது ஆங்கிலேயருக்கு உதவியாகப் 
படைகளும் பணமும புதுக்கோட்டை சமசுதானத் 
தால் கொடுக்கப்பட்டது புதுக்கோட்டை நிருவா 
கத்தைக் கவனிக்க ஆங்கில அரசு 1929 , 1931 - ஆம 
ஆணடுகளில் குழுக்களை நியமித்தது . மகாதமா 
காந்தியடிகள் இமமாவட்டத்திறகு 1921 - இல் வருகை 
புரிந்துள்ளார் . இம்மாவட்டத்தினைச சார்ந்த சத்திய 
மூர்ததி சுதந்திரப் போராட்டத்தில் பங்கு பெற்றவர் . 
புதுக்கோட்டை சமசுதானத்தில் 1924 - ஆம் ஆண்டு 
தோதல் நடந்தது . சட்டமேலசபை ஒன்று உருவாக 
கப்பட்டது . மீண்டும் 1927 - இல ஒரு தேர்தல் நடந 
தது . இப்பகுதிக்கு மீணடும் . காந்தியடிகள் 1927 - இல 
வருகைபுரிந்தார் . சமசுதானத்தின பட்டத்து இளவர 
சராக இராசகோபாலத்தொணடைமான் பட்டம் 
சூட்டப்பட்டார் . இவர் அலெக்சாணடர் தொடன 
காம் என்பவரை நிருவாகத்தை கவனிப்பதற்காக 
நியமித்தார் . இரண்டாம் உலகப் போரின் போதும் 
புதுக்கோட்டை சமசுதானம் 

உதவிகளை 
ஆங்கிலேயருக்கு நல்கியது . இந்தியா சுதந்திரம் பெறும் 
பொழுது புதுக்கோட்டை தனித்தே இருந்தது சர் 
தார் வல்லபாய படேலின் கொள்கையின்படி 1948 
-ஆம் ஆண்டு அது சுதந்திர இந்தியாவுடன இணைக 
கப்பட்டது . திருச்சி மாவட்டத்தினின்று 

1974 - ஆம் 
ஆண்டு பிரிக்கப்பட்டுப் புதுககோட்டை மாவட்டமாக 
து விளங்கிவருகின்றது . 


கோயம்புத்தூமாவட்டம் 


காங்கேயம் , 

திருச்சி 
மாவட்டம் 


தாராபுரம் 


மதுரை மாவட்டம் 


பெரியார் மாவட்டம் 


மணல் 


பல 


நிலமும் தட்பவெப்பமும் : இம்மாவட்டம் 
கலந்த செம்மண் நிலப்பகுதியையும் செங்களிமண 
நிலப்பகுதியையும் கொண்டுள்ளது கீழ் பவானி , 
பரம்பிக்குளம் , மேட்டூர்க் கால்வாய்ப் பாசனப் பகுதி 
களில் மணல் கலந்த செம்மண் நிலங்களும் , பிறபகுதியில் 
களிமண் செங்களி நிலப் பகுதியும் உள்ளன . தட்டப் 
பளளி , அரக்கன் கோட்டை காளிங்கராயன் போன்ற 
நீர்வளமிக்க பகுதிகளில் களிமண் நிலப்பகுதி காணப்படு 

கரிசல்மண வகை தாராபுரம் , குனபம் 
போனற பகுதிகளில் உள்ளன . இம்மாவட்டத்தில 
தாளவாடிமலை , தல்லமலை , சென்னிமலை , பருவாச்சி 
மலை , திம்பமலை , தவளகிரிமலை , பூனாட்சிமலை , 
பவளமலை , பனனாரிமலை , அந்தியூாமலை , வட்ட 

அரசனனாமலை , திணடல்மலை , மலைப் 
பாளையம் மலை , எழுமாத்தூர் மலை , எட்டிமலை 
அருகுமலை , அறச்சலூர் மலை , சிவகிரி 


கிறது . 


மலை 


பெரியார் மாவட்டம் : இம்மாவட்டம் பெரியார் 
ஈ . வே . இராமசாமி அவர்களின் பெயரால் அமைக்கப் 
பட்டது . இம்மாவட்டத்தின் பரப்பளவு 8169.2 ச.கீ.மீ. 
ஆகும் , பெரியார் மாவட்டத்தின் தலைநகரம் ஈரோடு 


மலை 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


888 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


வடக்கில் 


விசயகிரி மலை , 

ஊராட்சிக் கேட்ட மலை போன்ற 
மலைகள் 

உள்ளன . மாவட்டத்தின் 
கருநாடகப்பீடபூமியின் தொடர்ச்சி காணப்படுகிறது 
இப் பகுதியில் உள்ள மலைகள் 900 மீ முதல் 1700 மீ . 
வரை உயரமுடையது . 


டத்தில் அரக்கன்கோட்டை வாய்க்கால் , தடப்பள்ளி 
வாய்க்கால் , பவானிசாகர் வாய்க்கால் , மேட்டூர் 
மேற்குக்கரைக் கால்வாய் , கீழ்பவானி திட்டம் ; 
காளிங்கராயன் கால்வாய் , உப்பாறு நீர்த்தேக்கம் 
போன்றவை 

பாசனத்திற்குப் பயன்படுகின்றன . 
நெல் , சோளம் , கேழ்வரகு , பருத்தி , 

வேர்க்கடலை , 
வாழை , கரும்பு , கம்பு , வெங்காயம் , 

வெற்றிலை , 
மஞசள் , பயறு வகைகள் போன்றவை பயிரிடப்படு 

விளைபொருள்களை விற்பனை செய்ய 
வாரந்தோறும் முக்கிய ஊர்களில் சந்தைகள் கூடு 


போன்ற 


கின்றன , 


கின்றன . 


துணை 


பெரியார் மாவட்டத்தில் காவிரி , பவானி , நொய் 
யல் , அமராவதி 

ஆறுகள் ஓடுகின்றன . 
காவிரியின் துணை ஆறுகளாக மேற்குறிப்பிட்ட பிற 
ஆறுகள் விளங்குகின்றன . இவற்றைத் தவிர சித்தாறு , 
குரங்கனாறு போன்ற ஆறுகளும் காவிரியின் 
ஆறுகளாகும் . பவானி ஆற்றில் பாய்கரை , கல்லாறு , 
மோயாறு போன்ற சிற்றாறுகளும் , நொய்யலாற் 
றுக்குக் காஞ்சி , நீலிப்பள்ளம் , நள்ளாறு போன்ற சிற் 
றாறுகளும் உள்ளன . இந்த ஆறுகள் அனைத்தும் 
மாவட்டத்தில் கிழக்கு நோக்கியே ஓடுகின்றன . இம் 
மாவட்டத்தின் கிழக்கு எல்லையாகச் சேலம் மாவட் 
டத்தைப்பிரிக்கும் ஆறாகக் காவிரி விளங்குகிறது . 


கனிப்பொருள்கள் : பெரியார் மாவட்டத்தில் 
இரும்பு , தங்கம் , மணிக்கற்கள் வகைகள் 

கருங்கல 
போன்றவை கிடைக்கின்றன 


| 


។ 


| 


| 


1 


| 


இம்மாவட்டத்தில் ஆண்டிற்கு 70 செ.மீ மழை 
பெய்கிறது . தென் மேற்குப் பருவக் காற்றாலும் 
வட கிழக்குப் பருவக் காற்றாலும் இம்மாவட்டம் 
மழையைப் பெறுகிறது . தென்மேற்குப் பருவமழை 
ஆகசுட்டு , செப்டம்பர் , அக்டோபர் மாதங்களிலும் , 
வடகிழக்குப் பருவமழை சூன் , சூலை மாதங்களிலும் 
இம்மாவட்டத்தில் பெய்கிறது . தென்மேற்குப் பருவக் 
காற்றால் தான் இம்மாவட்டம் அதிக மழையைப் 
பெறுகிறது . பெரியார் மாவட்டத்தில் சத்தியமங்கலம் , 
பவானி வட்டங்கள அதிக மழையைப் பெறு 
கின்றன . கோபிச்செட்டிப்பாளையம் , ஈரோடு ஆகிய 
வட்டங்கள் சுமாரான மழையும் , பெருந்துறை , தாரா 
புரம் வட்டங்கள குறைந்த அளவு மழையும் 

பெறு 
கின்றன . பெரியார் மாவட்டத்தில் கோடைக்காலத் 
தில் வெயில் கடுமையாகவும் , குளிர் காலத்தில் குளிர் 
அதிகமாகவும் உள்ளன . கோடைக்கால அதிக அளவு 
வெப்பம் 37 ° செ.கி. குறைந்த அளவு 

32 செ.கி. 
குளிர்காலத்தில் வெப்பநிலை 22 ° செ.கி. குறைந்த 
அளவு வெப்பம் 16 ° செ கி . ஆகும் . மார்ச்சு மாதம் 
முதல் சூலை மாதம் முடியக கோடைக்காலம் ; திசம் 
பர் முதல் பிப்பிரவரி முடியக் குளிர்காலம் . 


தொழில்கள் : தலைநகரமாக விளங்கும் ஈரோடு 
பெரியதொரு வணிக நகரமாகும் . இங்குக் கைத்தறித் 
துணி , மஞ்சள் , புகையிலை , பருத்தி ஆகியவை விறகப் 
படுகின்றன . இம்மாவட்டத்தின் முக்கிய தொழில் 
நெசவுத் தொழிலாகும் , இது தாராபுரம் , பெருந் 
துறை , ஈரோடு , பவானி , அந்தியூர் , சென்னிமலை 
ஆகிய இடங்களில் பெருமளவில் நடைபெறுகிறது . 
சென்னிமலை , பவானி ஆகிய ஊர்கள் படுக்கை விரிப் 
புகளுக்கும் போர்வைகளுக்கும் புகழ்பெற்றவை . இம 
மாவட்டத்தில் பட்டு உற்பத்தியும் , பாத்திரங்கள் உற் 
பத்தி செய்யும் தொழிலும் நடைபெறுகினறன . எண 
ணெய் , தோல் , புகையிலைத் தொழிலகளும் நடை 
பெறுகின்றன . சித்தோடு , சத்திநகர் , பெருந்துறை , 
கவந்தப்பாடி ஆகிய இடங்களில் சர்க்கரை ஆலைகள் 
உள்ளன . கால்நடை வளர்ப்பும் இங்கு மிகுதியாக உள 
ளது பவானிசாகர் அணை , உப்பாறு அணை , ஆகிய 
இடங்களில் மீன்பிடிக்கும் தொழில் நடைபெறுகிறது . 
இம்மாவட்டம் தொழிற்சாலைகளுக்குத் தேவையான 
மின் நிலையங்களைப் பெற்றுத் திகழ்கின்றது . 

இம்மாவட்டத்தில் உள்ள காடுகளிலிருந்து சந் 
தனம் , தேக்கு , மூங்கில் , வேஙகை, கருங்காலி , மருது - 
போன்ற மரவகைகள் கிடைக்கின்றன . தமிழ்நாட் 
டின வனககோட்டங்களில் பெரியார் மாவட்ட வனக் 
கோட்டமே மிகப் பெரியதாகும் . இதன் பரப்பளவு 
2000 கி.மீ. தமிழ்நாட்டுச் சந்தன மரங்களில் மூன்றில் 
ஒரு பகுதி மரங்கள் இம்மாவட்டத்தில் வளருகின்றன . 
சத்தியமங்கலத்தில் தமிழ்நாட்டு அரசின சந்தன மரக் 
கிடங்கு ஒன்று உள்ளது . இம்மாவட்டத்தில் உள்ள 
காடுகளில் வனவிலங்குகளும் 

மிக்குள்ளன . 
தல்லமலைப் 

பகுதிகளில் புலி , 
முள்ளம் பன்றி , மான்கள் 

உள்ளன . யானைகள் 
பவானிசாகர் , தெங்கமராடா , மேயாறு , பன்னாரிப் 
பகுதிகளில் உள்ளன . 

காடுகளிலிருந்து குங்கிலியம் 


| 


| 


என 


| 


வேளாண்மை : இம்மாவட்டத்தில் முக்கிய 
தொழில் பயிர்த்தொழில் ஆகும் . இப்பகுதி கோபிச் 
செட்டிப்பாளையம் வேளாணபிரிவு , ஈரோடு வேளாண 
பிரிவு 

இரண்டு பிரிவுகளாகப் பிரிக்கப் 
பட்டு வேளாண்மைக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு 
கின்றது . நிலத்திற்குத் தேவையான நீர்வளத்திற்காகப் 
கால்வாய்கள் இங்கு 

வெட்டப்பட்டுள்ளன . 
இவற்றைத்தவிர கிணறுகளும் உள்ளன . இம்மாவட் 


வரு 


காட்டெருமை , 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


889 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


போன்ற 

பொருள்கள் 


அரக்கு , தேன் , கடுக்காய் 
கிடைக்கின்றன . 


வாகும் . சிவன்மலை , சென்னிமலை , முதலிய பல 
புண்ணியத்தலங்களும் இங்குள்ளன ஈரோடு நகரத்தில் 
உள்ள தொன்மீச்சுரககோயில் , சத்தியமங்கலத்தில 
உள்ள பண்ணாரியமமன் திருக்கோயில் போன்றவை 
புகழ்பெற்ற தலங்களாகும் . இந்துக்கோயில்களை 
அடுத்து ஈரோட்டிலும் பிற ஊர்களிலும் கிறித்தவர் 
தேவாலயங்களும் முகமதியர் மசூதிகளும் உள்ளன . 
கல்வி : இம்மாவட்டத்தில் பல 

கலைக் கல்லூரி 
களும் , தொழிற் நுட்பக் கல்லூரிகளும , பள்ளிகளும் 
உள்ளன . ஈரோட்டில் அரபு மொழிக கல்லூரி ஒன் 
றும் உள்ளது . 


வாக 


மக்கள் : இம்மாவட்டத்தின் மக்கள் தொகை 
20,68,462 ( 1981 ) ஆகும் இவர்களுள் பெணகளின் 
தொகை ஆண்களைவிடச் சிறிது குறைவாக உள்ளது 
மாவட்ட மக்கள் 

தொகையில் ஆணகள் 44 விழுக் 
காடும் பெண்கள் 18 விழுக்காடும் கல்வியறிவுடைய 
வர்களாக உள்ளனர் பெருந்துறை , பவானி வட்டங் 
களில் மக்கள் தொகை அளவாகவும் , ஈரோட்டில் 
மக்கள் தொகை அதிகமாகவும் , சத்தியமங்கலம் , கோபிச் 
செட்டிப்பாளையம் , தாராபுரம் ஆகிய இடங்களில் 
குறைவாகவும் இருந்து வருகிறது இம்மாவட்டத் 
தில் ச.கி மீ ககு 220 பேர்கள வீதம் மக்கள வசிக் 
கின்றனர் இங்கு வேளாள மரபினர் மிகுதியாக வசிக் 
கின்றனர் . இவர்கள் கொங்கு வேளாளர் எனப்படு 
கின்றனர் . வேட்டுவர் எனப்படும் குடிகளும் இம் 
மாவட்டத்தில் வசிக்கின்றனர் . மற்றும் இங்கே இந் 
துக்கள் அல்லாத பிற சமயத்தவரும் வாழ்கின்ற 
னர் . மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மலைவாழ் 
பழங்குடிகளும் காணப்படுகின்றனர் . 

போக்குவரத்து : பெரியார் மாவட்டம முக்கிய 
சாலைகளாலும் இருப்புப் பாதைகளாலும் இணைக் 
கப்பட்டுள்ளது . இம்மாவட்டத்தின் தலைநகரமான 
ஈரோட்டிலிருந்து பிறமாவட்டங்களுக்கும் பிற மாநில 
நகரங்களுக்கும் பேருந்துகளும் தொடர்வண்டிகளும் 
செல்கின்றன . ஈரோட்டிலிருந்து பவானி , சிததோடு , 
விசயமங்கலம் வழியாகத் தேசிய நெடுஞ்சாலை ஒன்று 
கருநாடக மாநிலத்தை அடைகிறது . தாராபுரம் , 
கோபி , பெருந்துறை , காங்கேயம் , கரூர் , திருச்சி , 
கோயம்புத்தூர் , சேலம் , பொள்ளாச்சி 

போன்ற 
தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்குச் சாலைகள 
செல்கின்றன . பெரியார் மாவட்டத்தின் வழியாக 
இருப்புப்பாதை 75 கி மீ நீளம் செல்கிறது . இம் 
மாவட்டத்தின தலைநகரமான ஈரோடு முககிய சந் 
திப்பு மையமாகும் . சென்னை 
சென்னையிலிருந்து 

செல்லும் 
அகன்ற இருப்புப்பாதை ஈரோடு கோயம்புத்தூர் 
வழியாகக் கேரள மாநில நகரங்களுக்குச் செல்கின்றது . 
பிறிதொரு பிரிவு ஈரோட்டிலிருந்து திருச்சி சந்திப் 
பிற்குச் செல்கின்றது காவிரியாற்றின் பல்வேறு 
இடங்களில் படகுப்போக்குவரத்தும் நடைபெறுகிறது . 
| இம்மாவட்டத்தில் இயங்கும் சீவாப் போககுவரத்துக் 
கழகம் ஒரு 

சிறந்த போக்குவரத்துக் கழகமாக 
விளங்குகிறது . 

நகரங்கள் : இம்மாவட்டத்தில் இருபது ஊராட்சி 
ஒன்றியங்கள் உள்ளன . அவற்றுள் ஐந்து நகராட்சி 
களும் 15 நகரங்களும் உள்ளன . இந்நகரங்களுள 
குறிப்பிடத்தக்கவை ஈரோடு , சத்தியமங்கலம் , கோபிச் 
செட்டிப்பாளையம் , பவானி , தாராபுரம் முதலியன 


வரலாறு பழங்காலத் தமிழநாட்டின ஒரு பிரி 

விளங்கிய கொங்கு நாட்டின் ஒரு பகுதியே 
இன்றைய பெரியார் மாவட்டம் ஆகும் . கொங்கு 
மண்டல சதகம் என்னும் நூலிலும் பிற தனிப் 
பாடல்களிலும் கொங்கின் எல்லைகளும் பிற செய்தி 
களும் கூறப்பட்டுள்ளன . இது கொங்குமண்டலம் என 
றும் , கொங்கு என்றும் , கொங்கம் என்றும் கூறப்பட் 
டது . இககொங்கு நாடு 24 நாட்டுப் பிரிவுகளாகப் பிரிக் 
கப்பட்டிருக்கிறது . அவற்றுள் இன்றைய 

பெரியார் 
மாவட்டம் சில பிரிவுகளைக கொண்டுள்ளது . 
பகுதியில் கொங்கர் என்னும் குடிமரபினர் வாழ்ந்து 
வந்தமையால் கொங்கு எனப் பெயர் ஏற்பட்டது 
என்பர் . சங்ககாலத்திற்குப்பின் , கங்க மன்னர்களும் 
அவர்களை அடுத்துச் சோழர் , பாணடியர் , போன 
றோரும் இப்பகுதியில் 

செலுத்தினர் . 
பாண்டியர் காலத்தில் பட்டககாரர் சிறப்புற்று 
விளங்கினர் . இது கி பி . 13- ஆம் நூற்றாண்டில் 
ஒய்சாளர் ஆட்சிக்குட்பட்டுப் பினனர் விசயநகரப் 
பேரரசிற்குட்பட்டும் , மைசூா 

உடையார்கள் 
ஆதிக்கத்திற்கு உட்பட்டும் இருந்தது . மைசூரை 
ஆட்சி செய்த ஐதா அலி, திப்புசுல்தான காலத்தில 
இப்பகுதி மைசூரின் ஒருபகுதியாக 

விளங்கியது . 
இவர்களுக்குப் பின் , ஆங்கிலேயர் தமிழ்நாட்டில் 
தங்களது ஆதிக்கத்தை ஏற்படுத்தினர் இம்மாவட்ட 
மும் ஆங்கிலேயரின வசம் மைசூர்ப போரின் விளை 
வாக வந்தது . 

ஆங்கிலேயர்கள் நிருவாக வசதிக்காக இப்பகுதியை 
இரு பிரிவுகளாகப் பிரித்தனர் . கோவை மாவட்டம் 
இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு , வடபகுதி சேலம் 
பகுதிகளுடன் இணைக்கப்பட்டது . இதன் தலைநகர 
மாகப் பவானி விளங்கியது . கோவையின் தென்பகுதி 
யின் தலை நகரமாகத்தாராபுரம் விளங்கியது . பின்னர் 
1804 - ஆம் ஆண்டு கோயம்புத்தூரைத் தலைநகரமாகக 
கொண்ட கோயம்புத்தூர் மாவட்டமும் , சேலத்தைத 
தலை நகரமாகக் கொண்ட சேலம் மாவட்டமும் உருவா 
யின . இப் பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அடங் 
கியது . பின்னர் , 1979 - ஆம் ஆண்டு , இம்மாவட்டத்தின 


| 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


890 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தலை நகரமான ஈரோட்டில் பிறந்த ஈ . வெ . இராம 
சாமிப் பெரியார் அவர்களின் நினைவாகப் பெரியார் 
மாவட்டம் எனப் பெயர் சூட்டப்பட்டுத் தனித்த 
தொரு மாவட்டமாக விளங்கி வருகிறது . 


மதுரை மாவட்டம் : பண்டையத் தமிழ் நாட்டு 
நாகரிகத்தின் நிலைக்களனாக விளங்குகிறது . மதுரை 
யைத் தலைநகராகக் கொண்டு இயங்கி வரும் 
மாவட்டம் . 


மழை பெய்கின்றது . இது காட்டு வளமும் உடையது . 
காடுகளில் தேக்கு , சந்தனம் , மூங்கில் முதலிய மரங் 
கள் வளர்கின்றன , 

வேளாண்மை : வேளாண்மைத் தொழில் இம்மா 
வட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது . இங்கு நெல் , 
புகையிலை , வெற்றிலை , நிலக்கடலை , பருத்தி , 
கரும்பு , சூரியகாந்தி , எள் போன்றவை பயிரிடப்படு 
கின்றன . பல்வேறு வகைப் பழ இனங்களும் காய்கறி 
களும் இங்குப் பயிராகின்றன . 


எல்லைகள் : இம்மாவட்டத்தின் வடக்கில் 
அண்ணா மாவட்டமும் , கிழக்கில் பசும்பொன்.முத்து 
ராமலிங்கம் மாவட்டமும் , தெற்கில் காமராசர் 
மாவட்டமும் , மேற்கில் கேரளமும் அமைந்துள்ளன. 
இம்மாவட்டத்தில் மதுரை தெற்கு , மதுரை வடக்கு 
மேலூர் , வாடிப்பட்டி , உசிலம்பட்டி , திருமங்கலம் , 
பெரியகுளம் , உத்தமபாளையம் ஆகிய 8 வட்டங்கள் 
உள்ளன . இம்மாவட்டத்தின் பரப்பளவு 6,558,43 
ச.கி.மீ. 


கனிப் பொருள்கள் : இம்மாவட்டத்தில் அலுமினிய 
மண்வகை , காரீயம் ( Graphite ) , பல்வகை இரத்தினக் 
கற்கள் , பளிங்கு போன்ற கனிமங்கள் கிடைக்கின்றன . 
நத்தம் வட்டத்தில் தங்கப் படிமங்கள் 

கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளன . கண்ணாம்புக் கல்லும் இங்குக் 
கிடைக்கின்றது . 


தொழில்கள் : இம்மாவட்டத்தில் ஆலைகள் பல 
உள்ளன . மதுரை ஆலை ( Madura Mills ) , மீனாட்சி 
ஆலை , மகாலட்சுமி 

ஆலை 

குறிப்பிடத்தக்கவை . 
மதுரையைச் சுற்றிப் பல ஆலைகள் உள்ளன . பருத்தி 
விதை எண்ணெய் ஆலைகள் , பருத்தி அரைக்கும் 
ஆலைகள் ஆகியனவும் இம்மாவட்டத்தில் 

உள்ளன 
பாண்டியராசபுரத்தில் மதுரை சர்க்கரை ஆலையும் , 
அலங்காநல்லூர் அருகே ஒரு சர்க்கரை ஆலையும் 
உள்ளன . திருமங்கலம் அருகே மேற்குச் செருமனி 
நாட்டுத் தொழில் நுட்ப உதவியுடன் உலோகத் 
தூள் குழுமம் அலிமினியத் தூளைத் 

தயார் 

செய் 
கின்றது . இரசாயனத் தொழிற்சாலைகளும் , பல சிறு 
தொழிற்சாலைகளும் இப்பகுதியில் , உள்ளன . மேலூர் 
சாலையில் 

தொழிற்பேட்டை 


செல்லும் 
உள்ளது . 


ஒன்று 


கொல்லிமலை மலையாளிப்பழங்குடி 
நிலமும் தட்பவெப்பமும் : வைகையின் 

வளத்தை 
யும் பல மலைத்தொடர்களையும் குன்றுகளையும் 
இம்மாவட்டம் கொண்டிலங்குகிறது . இம்மாவட்டத் 
தில் யானைமலை , பசுமலை , நாகமலை , சிம்மக்கல் , 
துவரிமான் , சிலைமான் , அழகர் மலை , எலியார்பத்தி 
போன்ற மலைகள் உள்ளன . வளமான விளைச்சல் 
நிலப்பகுதிகளையும் இம்மாவட்டம் கொண்டுள்ளது . 
இங்குப் பாயும் முக்கிய ஆறு , வையை ஆறு . இந்த ஆற் 
றுடன் பல கிளை ஆறுகள் கலக்கின்றன . இது தென் 
மேற்கு வடக்கிழக்கு ஆகிய இருபருவக் காற்றுகளால் 
மழையைப் பெறுகிறது . இங்கு ஆண்டிற்கு 90. செ . மீ . 


மக்கள் : இம்மாவட்டத்தில் பல்வேறு சமயத்தின 
ரும் வாழ்கின்றனர் . சைவமும் , வைணவமும் , சமண 
மும் முற்காலத்தில் இப்பகுதியில் தழைத்தோங்கின . 
இம்மாவட்டத்தின் வளர்ச்சிக்குப் பல்வேறு வகுப்பி 
னரும் பாடுபட்டுள்ளனர் . இந்துக்கள் , இசுலாமியர் , 
கிறித்தவர் முதலிய பல சமயத்தவர் வாழ்கின்றனர் . 
யாதவர் , நாடார் , நகரத்தார் , சௌராட்டிரர் , 
வேளாளர் . பார்ப்பனர் ஆதிதிராவிடர் , நாயுடு முதலிய 
பல்வேறு சாதியினர் வாழ்கின்றனர் . பளியர் , 

முதுவர் 
போன்ற மலைவாழ் மக்களும் வாழ்கின்றனர் . இம் 
மாவட்டத்தின் மக்கள் தொகை 29,71,449 ( 1981 ) . 


மான 


போக்குவரத்து : இம்மாவட்டத்தின் தலைநகர 

மதுரை போக்குவரத்து வசதி மிக்கதாக 
உள்ளது . மதுரையில் வழியாகத் தென் மாவட்ட 
நகரங்களுக்குப் பேருந்துகள் செல்கின் 

றன . 

மதுரை 
யிலிருந்து பிற மாநில நகரங்களுக்கும் , திருச்சி , 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


891 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


உளளன 


இம் 


அழகர்கோயில் , கொட்டாம்பட்டி , நத்தம் , உசிலம் 
பட்டி , சேடப்பட்டி , செல்லம்பட்டி , திருமங்கலம் , 
நிலக்கோட்டை போன்ற ஊர்கள் 
மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவி , கும்பக்கரை 
அருவி , மஞ்சளாறு முதலியவை சிறந்த சுற்றுலா 
மையங்களாக உள்ளன . 


போக்கு 


சென்னை , தஞ்சாவூர் , கோயம்புத்தூர் , ஈரோடு . 
கன்னியாகுமரி , கோடைக்கானல் போன்ற நகரங் 
களுக்கும் , மாவட்ட நகரங்களுக்கும் பேருந்துகள் செல் 
கின்றன . மதுரை மாவட்டத்தில் சாலைப் 
வரத்தைப் பாண்டியன் போக்குவரத்து நிறுவனம் 
கவனித்து வருகின்றது . இம்மாவட்டததில் தொடர் 
வண்டிப் பாதை 310 கிமீ தொலைவிறகுப் போடப் 
பட்டுள்ளது . இது குறுகிய இருப்புப்பாதையாகும் . 
மதுரை முக்கிய சந்திப்பு நிலையமாகச் 

செயற் 
படுகிறது . மதுரையில் இருப்புப்பாதைக் கோட்ட 
அலுவலகம் உள்ளது 

விமான நிலையம் 
ஒன்றும் செயற்பட்டு வருகின்றது . இது அருப்புக் 
கோட்டை சாலையில் உள்ளது . மதுரையிலிருந்து பல 
செய்தித் தாள்கள வெளிவருகின்றன . 

இங்கு ஒரு 
வானொலி நிலையமும் நிறுவப்பட்டுள்ளது 


இடங்களில் 


பல 


வரலாறு சங்ககாலப் பாண்டியர்களின் தலைநகர 
மாக விளங்கிய சிறப்புடையது மதுரை . இம்மாவட்டத் 
தில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலச் சின்னங்களும் . 
புதிய கற்காலக் கருவிகளும் பல்வேறு 
கிடைத்துள்ளன . பலவேறு குன்றுகளில் இயற்கை 
குகைகள் 

கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . 
இவற்றுள் தொன்மை வாய்ந்த பிராமி வடிவக் கல் 
வெட்டுகள் 

அறிஞர்களால் கண்டுபிடிக்கப் 
பட்டுள்ளன . தமிழ்ச்சங்கம் வளர்ந்த நகரம் மதுரை 
பிற்காலப் பாண்டியர் , இசுலாமியர் , நாயக்கர் , 
ஆங்கிலேயர் முதலியோரின் ஆட்சிகளுக்கு உட்பட்டு 
விளங்கிய இம்மாவட்டம் விடுதலைப் போரில் பெரி 
தும் பங்கு கொண்ட ஒன்றாகும் , இம்மாவட்டத் 
தின் தலைநகரமான மதுரையில் அரசு நிறுவனங்கள 
பல உள்ளன . மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலக 
மும் இங்கு உள்ளது . 


கல்வி : இம்மாவட்டத்தின் தலை நகரமான 
மதுரையில் மதுரை காமராசர் பல்கலைக் கழகம் 
இயங்கி வருகின்றது . 

இப்பல்கலைக் கழகத்துடன 
இணைககப்பட்ட பல கலலூரிகள் பலவேறு நகரங் 
களில் உள்ளன இம்மாவட்டத்தில் தொடக்கப் பா . 
சாலைகளும் , உயாநிலைப் பள்ளிகளும் , மேல்நிலைப் 
பள்ளிகளும் , தொழில நுட்பக் கலலூரிகளும் , பளளி 
களும் உள்ளன . கல்லூரிக் கல்வித துணை இயக்குநர் 
அலுவலகம் இங்குச செயற்படுகின்றது .. மதுரை 
காமராசர் பல்கலைக் கழகத்தில் பல்வேறு துறைகள் 
உள்ளன . இமமாவட்டத்தில் ஐந்தாம உலகத் தமிழ் 
மசநாடு 1981 - ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது . இம் 
மாவட்டத்தில் ஆசிரியர் பயிற்சிக் கல்லூரிகளும் , சட்டக் 
கல்லூரி, மருத்துவக்கல்லூரி. வேளாணமைக் கல்லூரி, 
பொறியியற் கல்லூரி ஆகியனவும் உள்ளன . மதுரை 
நகரில் பல கலைக் கல்லூரிகள் உள்ளன . இம்மாவட்டத் 
திலுள்ள காந்திகிராமத்தில் காந்திகிராமப் பல்கலைக் 
கழகம் உள்ளது . 


வடஆர்க்காடு மாவட்டம் : தமிழ் நாட்டின் வடக் 
கில் அமைந்துள்ள மாவட்டம் ஆர்க்காடு பகுதியில 
செல்லும் பாலாற்றின் வடக்குப் பகுதி வடஆர்க்காடு 
என்றும் அதன் தெற்கே உள்ள பகுதி தென ஆர்க்காடு 
என்றும் ஆங்கிலேயர் அழைத்தனர் . அப்பெயரே 
நிலைத்து நின்றுவிட்டது . 


நகரங்கள் : தலைநகரமான மதுரை பழைமையும் 
சிறப்பும் வாய்ந்த நகரமாகும் . பாண்டியர்களின் 
தலை நகரமாக விளங்கிய மதுரை பலவேறு கலைகளை 
யும் சிறப்புகளையும் பெற்றுத் திகழகிறது . தமிழ் 
நாட்டின் இரண்டாம் மாநகராட்சியாக இது செயற் 
படுகின்றது . இங்குள்ள மதுரை மீனாட்சி 

அம்மன 
கோயில் புகழ் பெற்றது . இக்கோயில் பாண்டியர் 
களின் சிற்பக் கட்டடக் கலைக்குச் சிறந்த எடுத்துக் 
காட்டாக விளங்கி வருகின்றது . மதுரையில பல்வேறு 
கோயில்களும் பல சுற்றுலாவிடங்களும் உள்ளன , இந் 
நகரம் சிறந்த வாணிக நகரமும் ஆகும் . இம்மாவட்டத் 
தில்ஆனைமலை , நரசிங்கம் , திருமேரூர் , கொடிக்குளம் , 
ஒத்தக்கடை , மாங்குளம் , மீனாட்சிபுரம் , சிறுவலை , 
புதுப்பட்டி , பொதும்பு , விளாங்குடி , திருப்பரங் 
குன்றம் , அவனியாபுரம் , கொடிமங்கலம் , மேலூர் , 


1 


} 


சிறு தொழில் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


892 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


எல்லைகள் : வடஆர்க்காடு மாவட்டத்தின் வடக் 
கில் ஆந்திர மா நிலமும் கிழக்கில் செங்கற்பட்டும் 
தென் ஆர்க்காடும் , மேற்கில் தருமபுரி மாவட்டமும் 
ஆந்திரமும் எல்லைகளாக அமைந்துள்ளன . இம் 
மாவட்டம் பரப்பளவில் இன்று பெரிய மாவட்டமாக 
விளங்கி வருகின்றது . மாவட்டத்தின் 

தலைநகர் 
வேலூர் ஆகும் . இம்மாவட்டத்தில் அரக்கோணம் , 
வாலாசாப்பேட்டை , குடியாத்தம் , வாணியம்பாடி , 
திருப்பத்தூர் , வேலூர் , ஆரணி , செய்யாறு , வந்த 
வாசி , போளூர் , செங்கம் , திருவண்ணாமலை , ஆர்க் 
காடு ஆகிய வட்டங்கள் உள்ளன . இம்மாவட்டத்தின் 
பரப்பளவு 12,268 ச.கி.மீ. ஆகும் . 


செங்கற்பட்டுக்கு அடுத்த நிலையில் 

ஏரிகள் இம் 
மாவட்டத்தில் அதிகமாக 

உள்ளன . 

அவற்றுள் 
மாமண்டூர் ஏரியும் காவேரிப்பாக்கம் ஏரியும் குறிப் 
பிடத்தக்கவை . இம்மாவட்டத்தின் பீடபூமிப் பகுதி 
யில் வெப்பம் மிகுதி . மலைப்பகுதிகளில் குளிர் காலத் 
தில் குளிர் மிகுதியாகக் காணப்படுகின்றது . 

இம் 
மாவட்டத்தில் அக்டோபர் நவம்பர் 

மாதங்களில் 
மழை மிகுதியாக உள்ளது . இங்கு உள்ள காடுகளில் 
கருங்காலி , சந்தனம் , வேம்பு , மா , 

கருவேலம் , வில் 
வம் போன்ற மர வகைகள் காணப்படுகின்றன . சவ் 
வாது மலைப் பகுதியில் கரடி , 

மான் 

வகைகள் , 
காட்டுப் பன்றி , காட்டு நாய் போன்றவை உள்ளன . 


வேளாண்மை : இம்மாவட்டத்தில் நெல் விளைச் 
சல் கணிசமான அளவு உயர்ந்துள்ளது . இம்மாவட் 
டத்தில் ஏரிப்பாசனமும் 

கிணற்றுப் பாசனமும் 
வேளாண்மை வளர்ச்சிக்கு 

வழி வகுத்துள்ளன . 
மாவட்டத்தில் கிணற்றுப்பாசனமே பெரும் அளவில் 
காணப்படுகிறது . இம்மாவட்ட சாத்தனூர் அணை 
சிறிதளவு வேளாண்மைக்கு உதவி புரிகிறது . இம் 
மாவட்டம் தமிழ்நாட்டின் நிலக்கடலை உற்பத்தி 
யில் முதலிடம் பெற்று விளங்குகிறது . இங்குக் கரும்பு , 
வாழை , 

வெற்றிலை , பழவகைகள் , பூ வகைகள் 
தன்னை , பனை , சோளம் , கம்பு , மக்காச்சோளம் 
போன்றவை 

பயிரிடப்படுகின்றன . கால் நடைகளின் 
வளர்ப்பும் கணிசமான அளவு இங்குக் காணப்படு 


கிறது . 


நிலமும் தட்பவெப்பமும் : இம்மாவட்டம் கரடுமுர 
டான மலைப்பகுதிகளையும் பாலாற்றுச் சமவெளிப் 
பகுதிளையும் கொண்டிலங்குகிறது . மேற்குப்பகுதியில் 
மைசூர்ப் பீடபூமி பரவியுள்ளது . தொடர்ச்சியான 
மலைகளையும் சிறு குன்றுகளையும் இம்மாவட்டம் 
கொண்டு விளங்குகிறது . மாவட்டத்தின் மேற்கிலும் 
டக்கிலும் மலைகள் நிறைந்துள்ளன . கிழக்கிலும் 
தெற்கிலும் வறண்ட பகுதிகளும் சிறு குன்றுகளும் 
உள்ளன . இது செழுமையான மண் வளத்தைப் 
பெற்றுள்ளது . மலைகளுக்கு இடையில் பல கணவாய் 
களும் இங்கு உள்ளன . வடக்கில் சைனகுண்டா கண 
வாய் ஆந்திராவிற்குச் செல்ல உதவுகிறது . இம் 
மாவட்டத்தில் பரவியுள்ள சவ்வாது மலைத்தொடர் 
3000 அடி உயரமுடையது . இம்மலைத்தொடர் ஆம் 
பூர் , வாணியம்பாடி பகுதிகளில் சமவெளிகளைக் 
கொண்டுள்ளது . வேலூர் வரை வரும் இம்மலைத் 
தொடர் இப்பகுதியில் உயரம் குறைந்து கொண்டே 
செல்கிறது . இம்மலைத் தொடரில் காடுகள் மிகுதி . 
இம்மாவட்டத்தில் பாலாறு , பெண்ணையாறு , செய் 
யாறு , பொன்னியாறு , கோர்த்தலையாறு , கௌண் 
டின்யா ஆறு , அகரம் ஆறு போன்றவை பாய்கின்றன . 
இவற்றுள் பாலாறு மிகப் பெரிய 

ஆறாகும் . இது 
மாவட்டத்தின் பல்வேறு வட்டங்களின் குறுக்காகப் 
பாய்ந்து மேற்கு கிழக்காக ஓடி வங்கக் கடலை அடை 
கிறது . பாலாறு நந்தி துர்க்கம் 

இடத்தில் 
தோன்றி வாணியம்பாடிப் பகுதியிலும் ஆம்பூர் , குடி 
யாத்தம் , ஆர்க்காட்டுப் பகுதியிலும் செல்கிறது இவ் 
வாற்றில் மழைக்காலங்களில் மட்டுமே நீர் ஓடும் . சவ் 
வாது மலையில் தோன்றும் செய்யாறு , மாவட்டத் 
தின் தெற்குப் பகுதியில் ஓடிப் பாலாற்றுடன் இணை 
கின்றது . பாலாற்றின் துணையாறான பொன்னியாறு 
ஆந்திர மாநிலத்தில் சந்திரகிரியில் தோன்றி ஆர்க் 
காடு அருகில் பாலாற்றுடன் கலக்கிறது . பாலாற்றின் 
துணையாறுகளான 

கொட்டாறு , 

கௌண்டின்யா 
ஆறு முறையே ஆம்பூர் , குடியாத்தம் பகுதியில் 
பாலாற்றுடன் இணைகின்றன . இம்மாவட்டத் 
தில் ஏரிகளும் கிணறுகளும் மிகுதியாக உள்ளன . 


என்ற 


பல 


சிறு 


தொழில்கள் : இம்மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க 
கனிப்பொருள்கள் 

கிடைக்கவில்லை . எனினும் , 
தொழில் வளர்ச்சியில் இது பெரிதும் முன்னேறி வரு 
கின்றது . தோல் பதனிடும் தொழிலும் தோல் 
பொருள்கள் உற்பத்தித் தொழிலும் இம்மாவட்டத் 
தில் சிறந்து விளங்குகின்றன . இங்கு வாணியம்பாடி , 
ஆம்பூர் , வேலூர் , இராணிப்பேட்டை போன்ற இடங் 
களில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளும் தோல் 
பொருள் தயாரிப்பு நிறுவனங்களும் பெருமளவில் 
உள்ளன . தீப்பெட்டித் தொழிற்சாலைகள் 
சிறு சிற்றூர்களிலும் , குடியாத்தம் ஆம்பூர் , வேலூர்ப் 
பகுதிகளிலும் பெருகியுள்ளன . தீப்பெட்டித் தொழிலில் 
குடியாத்தம் நகரம் சிறந்துள்ளது . இம்மாவட்டத்தில் 
நெசவுத் தொழிலும் வளர்ச்சியடைந்துள்ளன . 
மாவட்டத்தில் ஆரணி , பட்டு உற்பத்தியில் சிறந்து 
விளங்குகிறது . குடியாத்தம் , ஆரணி , சோளிங்கபுரம் , 
வாலாசாபேட்டை ஆகிய இடங்களில் நெசவுத் 
தொழில் மிகுந்துள்ளன . இம்மாவட்டத்தில் நடுவண் 
அரசின் தொழில் நிறுவனம் ( BHEL ) காட்பாடிக்கு 
அருகில் முகந்தராயபுரம் என்னும் இடத்தில் உள்ளது . 
இதன் அருகில்உள்ள இராணிப்பேட்டையில் 


பல 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


893 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


தொழிற்சாலைகள் உள்ளன . உரத்தொழிற்சாலையும் . 
வெள்ளைக் களிமண்ணால் செய்யப்படும் பீங்கான் 
பொருளகள் செய்யும் தொழிற்சாலைகளும் , பல 
சிறு தொழிற்சாலைகளும் உள்ளன . 

தமிழக 
அரசின் வெடிமருந்துத் தொழிற்சாலை ஒன்று காட் 
பாடியில் அண்மையில் நிறுவப்பட்டது இம்மாவட்டத் 
தின் காடுகளில் இருந்து கிடைக்கும் பொருளகளால் 
மாவட்ட வருவாய்மிகுந்துள்ளது . சந்தன எண்ணெய் 
தயாரிப்பு நிலையம் ஒன்று திருப்பத்தூரில் உள்ளது . 
அரக்கோணத்தில் இரும்புத் தொழிற்சாலை ஒன்று 
இயங்கி வருகின்றது . 


தின் சாலைப் போக்குவரத்தைப் பட்டுக்கோட்டை 
அழகிரி போக்குவரத்துக் கழகம் என்னும் அரசு நிறு 
வனம் கவனித்து வருகின்றது . வேலூரிலிருந்து ஆம் 
பூர் , திருப்பத்தூர் , கிருட்டிணகிரி , தருமபுரி , சேலம் , 
ஈரோடு . பெங்களூர் , நகரங்களுக்கும் , சென்னை , 
கடலூர் , விழுப்புரம் , சிதம்பரம் . பாண்டிச்சேரி , 
கும்பகோணம் , சித்தூர் , திருப்பதி போன்ற 
களுக்கும் பேருந்துகள் செல்கின்றன . இம்மாவட்டத் 
தின் வழியாக அகல இருப்புப்பாதையும் , மீட்டர் அளவு 
இருப்புப்பாதையும் செல்கின்றன . இம்மாவட்டத்தில் 
தான் தமிழ்நாட்டின் அதிகமான தொடர்வண்டிச் 
சந்திப்பு நிலையங்கள் உள்ளன . அரக்கோணம் , காட் 
பாடி , சோலார்பேட்டை ஆகியவை முக்கிய சந்திப்பு 
நிலையங்களாகும் . அரக்கோணத்திலிருந்து சென்னை , 
பம்பாய் அகல இருப்புப்பாதையும் சென்னை பெங்க 
ரூர் - திருவனந்தபுரம் இருப்புப்பாதையும் செங்கற் 
பட்டு மீட்டர் அளவு இருப்புப்பாதையும் பிரிகின்றன . 
காட்பாடி சந்திப்பிலிருந்து திருப்பதி , விழுப்புரம் , 
இருப்புப்பாதை பிரிகிறது .சோலார்பேட்டை சந்திப்பு 
நிலையத்திலிருந்து பெங்களூர் செல்லும் பாதையும 
திருவனந்தபுரம் செல்லும் பாதையும் 

பிரிகின்றன . 
இம்மாவட்டத்தில் குடியாத்தம் , ஆம்பூர் , வாணியம் 
பாடி , வாலாசாப்பேட்டை , திருப்பத்தூர் , வேலூர் , 
திருவண்ணாமலை , போளூர் ஆகிய முக்கிய இருப்புப 
பாதை நிலையங்கள் உள்ளன . இங்கு விமான நிலை 
யம் ஒன்று வேலூருக்கு 

அருகில் 

அப்துலலாபுரம் 
என்ற இடத்தில் உள்ளது . இது அவசர காலங்களில 
மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது . 


என்ற 


மாவட்டத்தின கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் 
பல உள்ளன . திருவலம் என்ற ஊரில் வேலூர்ச் 
சர்க்கரை ஆலையும் , ஆம்பூரில் ஆம்பூர்க் கூட்டுறவுச் 
சர்க்கரை ஆலையும் உள்ளன . மேல்பட்டி 
இடத்தில் தனியார் சர்க்கரை 

ஒன்று 
இயங்கி வருகினறது . திருபத்தூரில் செங்கல்வராயன் 
ஆலை ஒன்றும் உள்ளது . பல சிறு பட்டறைகள் 
வேலூரில் உள்ளன . மாவட்டத்தின் காடுகளிலிருந்து 
அரக்கு , கடுக்காய் , தேன் , மரப்பொருள்கள் போன் 
றவை கிடைக்கின்றன . 


ஆலை 


மக்கள் : இம்மாவட்டத்தின் மக்கள் தொகை 
44,14,324 ( 1981 ) பல்வேறு இன மக்களும் இங்கு 
வாழ்ந்து வருகின்றனர் . அவர்களுள் குறிப்பிடத்தக்க 
வர்கள் முதலியார் எனப்படும் வேளாளர்கள் ஆவர் . 
இவர்களுள் பல பிரிவுகள் உள்ளனர் . அகமுடையர் 
எனனும் பிரிவு இம்மாவட்டத்தின் வேளாளர்களில் 
மிகுதியாகக் காணப்படுகின்றனர் . பூந்தமல்லி 
வேளாளர் கொண்டைகட்டி வேளாளர் போன 
றோரும் இம்மாவட்டத்தில் உள்ளனர் . செங்குந்த 
முதலியார் , கவுண்டாகள் எனப்படும் வன்னிய குல 
சத்திரிய மரபினரும் கிறித்தவர்களும் தெலுங்கு 
மொழிபேசும் மக்களும் இசுலாமியர்களும் பெருமள 
வில் வாழ்கின்றனர் . மலைப்பகுதிகளில் மலையாளி . 
இலம்பாடி இன மக்களும் வாழ்கின்றனர் . ஆதிதிரா 
விட மக்களும் , குறும்பர்களும் இங்குக் காணப்படு 
கின்றனர் . சமணர்கள் இம்மாவட்டத்தில் வந்தவாசி 
செய்யாறு பகுதியில் பெருமளவில் வாழ்கின்றனர் . 
இம்மாவட்டத்தில் உள்ள சிற்றூர்களில் மாரியம்மன , 
கங்கையம்மன் கோயில் வழிபாடு புகழ் பெற்றவை 
யாகும் . 


நகரங்கள் : இம்மாவட்டத்தின் தலைநகரமான 
வேலூர் வரலாற்றுச் சிறப்பு மிக்க நகரமாகும் . இங்கு 
விசயநகரப் பேரரசுக்குப் பிறப்பட்ட காலத்தில் கட்டப் 
பட்ட கோட்டை ஒன்று உள்ளது . வேலூரிலதான 
முதல் சுதந்திரப் போர் நடத்தப்பட்டது . இது வரலாற 
றில் வேலூர்ச் சிப்பாய்க் கலகம் எனக் கூறப்படுகிறது . 
வேலூரில் உள்ள கோட்டை அகழிகளால் சூழப்பட் 
டது . இதனுள் அழகிய மண்டபங்கள் உள்ளன . இவை 
ஐதர் அலி மண்டபம் , திப்புசுல்தான் மண்டபம் , எனக் 
கூறப்படுகின்றன . ஆங்கிலேயர்களின் பாசறையாக 
இக்கோட்டை முன்பு இருந்தது . இப்பொழுது அரசு 
அலுவலகங்களும் , மாவட்ட ஆட்சியாளர் அலுவலக 
மும் , காவலர் பயிற்சிக் கூடங்களும் , காவல் துறை 
அலுவலகங்களும் 

உள்ளன . இக்கோட்டையினுள் 
உள்ள சலகண்டேசுவரர் ஆலயம் நீண்ட நாட்கள் 
வழிபாடு அற்றிருந்து இப்பொழுது வழிபாட்டிற்குப் 
பயன்படுத்தப்பட்டுவருகிறதுவேலூர் நகரத்தில் ஆசியா 
வின் பெரிய மருத்துவமனைகளுள் ஒன்றான கிறித்துவ 
மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை உள்ளது . இந்நக 
ரம் ஒரு வாணிக நகரமும் ஆகும் . இம்மாவட்டத்தில் 
உள்ள குடியாத்தம் நகரம் கங்கை அம்மன் திருவிழா 


வட 


போக்குவரத்து : 

ஆர்க்காடு மாவட்டம் 
போக்குவரத்து வசதிகளை மிகுதியாகப் பெற்றுள்ளது . 
இம்மாவட்டத்தின் தலைநகரமான வேலூரிலிருந்து 
மாவட்டத்தின் முக்கிய நகரங்களுக்கும் சிற்றூர்களுக் 
கும் மாநிலத்தின் பிற நகரங்களுக்கும் பிற மாநிலங் 
களுக்கும் பேருந்துகள் செல்கின்றன . இம்மாவட்டத் 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


894 


தமிழ்நாட்டு ஆட்சிப்பிரிவுகள் 


நகரங் 


விற்குப் புகழ்பெற்றது . இந்நகரம் கௌண்டின்ய மகா 
நதிக்கரை பில் அமைந்துள்ளது . இவ்வூரில் நெசவுத் 
தாழிலும் தீப்பெட்டி தயாரிக்கும் தொழிலும் சிறப் 
பாக நடைபெறுகின்றன . இங்கு இரண்டு நூற்பாலை 
கள் உள்ளன . திருப்பத்தூர் , ஆம்பூர் , வாணியம்பாடி 
நகரங்கள் தோல் தொழிலில் வளர்ச்சி பெற்று வரும் 
நகரங்களாகும் . திருப்பத்தூர் இம்மாவட்டத்தின் 
மேற்கில் உள்ள முக்கிய நகரம் ஆகும் . ஆம்பூர் , வாணி 
யம்பாடி பகுதியில் கணிசமான அளவு இசுலாமியாகள் 
வாழ்கின்றனர் . ஆரணி , திருவண்ணாமலை , போரூர் , 
படவேடு , ஆர்ககாடு , வாலாசா , இராணிப் பேட்டை , 
செய்யாறு , சோளிங்கபுரம் , வந்தவாசி . 

வாலாசாப் 
பேட்டை , அரக்கோணம் , காவேரிப்பாக்கம் போன் 
றவை இம்மாவட்டத்தில் உள்ள முக்கிய 
களாகும் . ஆர்க்காடு , ஆர்க்காட்டு நவாபுகளின் தலை 
நகராக இயங்கி 

வந்தது . இங்குப் பழமையான 
கோட்டை ஒன்று உள்ளது . சோளிங்கபுரம் கோயில் 
களுக்குப் புகழ்பெற்றது . 

இங்கு 

ஆங்கிலேயர்கள 
நடத்தியப் போர் சோளிங்கா போர் எனக் கூறப்படு 
கிறது இம்மாவட்டத்தில் உள்ள வள்ளிமலை முருகன் 
சிறப்புப் பெற்ற ஊராகும் . திருவண்ணாமலை கோயி 
லுக்குப் புகழ்பெற்ற ஊர் . இங்கு ஒவ்வொரு ஆண 
டும் நடக்கும் கார்த்திகைத் தீபத் 

தீபத் திருவிழா புகழ் 
பெற்றது . 

கல்வி : இம்மாவட்டத்தில் வேலூர் , விசாரம் , 
குடியாத்தம் , காட்பாடி , ஆம்பூர் , வாணியம்பாடி , 
திருப்பத்தூர், வாலாசாபேட்டை , திருவண்ணாமலை 
செய்யாறு ஆகிய ஊர்களில் 

கல்லூரிகள் 
உள்ளன . குடியாத்தம் , வேலூர் , காட்பாடி 

ஆகிய 
இடங்களில் தொழில் நுட்பக் கல்லூரிகளும் உள்ளன . 
மேலும் ஆசிரியர் பயிற்சிக் கல்லூரியும் , பள்ளிகளும் 
மாவட்டத்தில் உள்ளன . மேல் நிலைக் கல்விக்கூடங் 
கள் உயர் நிலைப் பள்ளிகள் , தொடக்கப் பாடசாலை 
கள் , சிற்றூர்களிலும் பேரூர்களிலும் உள்ளன . இம் 
மாவட்டத்தின் தலைநகரமான வேலூரில் காவலர் 
பயிற்சிப் பளளி உள்ளது . இங்குள்ள வேலூர்ச் சிறைச் 
சாலைபழமைப் புகழ்மிக்கது . செவிலியர் பள்ளிகளும் 
மருத்துவக் கல்லூரி ஒன்றும் வேலூரில் செயற்பட்டு 
வருகின்றன . 


கண்மா எனக் கூறப்பட்டது . இங்கு நடு கற்கள் பல 
கிடைத்துள்ளன . ஆண்டிப்பட்டி 

என்ற 

இடத்தில் 
சங்கக் காசுப்புதையல் கிடைத்துள்ளன . 

இம்மாவட் 
டத்தில் குறும்பர்கள் குடியேறி வாழத் தலைப்பட்ட 
னர் . பல்லவர்களின் ஆட்சிக்குட்பட்ட இப்பகுதியில் 
சமணர்கள் கணிசமான அளவில் வாழ்ந்து வந்தனர் . 
பல்லவர்களின் குகைக்கோயில் பல மாவட்டத்தின் 
பல்வேறு பகுதிகளில் உள்ளன . பல்லவாகளின் வீழ்ச் 
சிக்குப்பின் இப்பகுதியில் சோழர்கள் ஆட்சி ஏற்பட் 
டது . இக்காலத்தில் வேளாளர் மரபினர் தமிழகத் 
தின் மேற்கிலும் , தெற்கிலும் இருந்து இப்பகுதியில் 
குடியேறினர் . இம்மாவட்டத்தினசிலப்பகுதிகள் பாணர் 
கங்கர் ஆட்சிக்குட்பட்டன . பின்னர் விசயநகரப் 
போரசிற்கும் , முகம்மதியர் ஆட்சிக்கும் இம்மாவட் 
டம் உட்பட்டது . சந்திரகிரி சிற்றரசுக்கு உட்பட்ட 
இப்பகுதியில் மராட்டியர்களின் ஆதிக்கம் ஏற்பட்டு 
ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாகக் கரு 
நாடக நவாபின் ஆட்சியின்கீழ் இயங்கி வந்தது . 
இவர்களின் தலை நகரம் ஆர்க்காடு ஆகும் . ஆங்கி 
லேயர் ஆட்சியில் 

இம்மாவட்டத்தின் பல்வேறு 
பகுதிளும் முதன்மை பெற்றது . வேலூர் , சோளிங்கர் , 
ஆம்பூர் , ஆர்க்காடு , ஆரணி , வந்தவாசி போன்ற 
இடங்கள் ஆங்கிலேயரின் போர்க்களங்களாக மாறின . 
இராபர்ட்டு கிளைவின் வெற்றிக்கு அடிகோலியது 
ஆர்க்காட்டுப் படையெடுப்பே . கிளைவு ஆர்க்காட் 
டினை கி.பி. 1751 - ஆம் ஆண்டு கைப்பற்றினார் . கரு 
நாடகப் போரின் முக்கிய 

தளமாக 

விளங்கியது 
ஆம்பூர் ஆகும் . இப்போர் கி.பி. 1749 - ஆம் ஆண்டு 
நடைபெற்றது . காவேரிப்பாக்கம் என்ற இடத்தில் 
ஆங்கிலேயர்களுக்கும் ஆர்க்காடு நவாபிற்கும் இடை 
யில் போர் ஏற்பட்டது . முகம்மது அலி என்பவர் 
ஆர்க்காட்டின் நவாபானார் . ஆங்கிலேயரின் ஆட்சி 
யில் வேலூர் படைத் தளமாக விளங்கி வந்தது . சுதந் 
திரப் போருக்குப்பின் இம்மாவட்டம் சிறந்து விளங்கி 
வருகிறது . 

சு.இரா . 


/ 


கலைக் 


- 


துணை நூல்கள் : 
அகில இந்தியச் சுற்றுலாவும் தொழில் பொருட் 

காட்சியும் , சென்னை , கையேடு , தமிழ்நாடு 

அரசு , 1985 . 
மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலகக் குறிப்புகள் , 

1988 . 


வரலாறு : பழமையான பண்பாட்டைக் கொண்டது 
வடஆர்க்காடு மாவட்டம் ஆகும் . இம்மாவட்டம் கரு 
நாடகம் , ஆந்திரம் ஆகிய பண்பாட்டு மையங்களின் 
சந்திப்பு மாவட்டமாகவும் நிலவியல் அடிப்படையில் 
அமைந்துள்ளது . இம்மாவட்டத்தில் பழங்கற்காலக் 
கருவிகள பல அரக்கோணம் பகுதியில் கிடைத்துள் 
ளன . புதிய கற்காலக் கருவிகள் மாவட்டத்தின் 
புழைமைக்குச் சான்று பகர்கின்றன . சங்ககாலத்தில் 
செங்கம் பகுதி சிறப்புற்று விளங்கியது . இது செங் 


Census of India , 1981 . 
Crowther , Geoff , India - A Travel Survival Kit , 

Lonely Planet Publications Victoria , Australia , 

1981 . 
Statistical Handbook of Tamilnadu , Department of 

Satistics , Madras , 1985 . 


1 


தமிழ்நாடு 


895 


தமிழ்நாடு 


|| 


தமிழ்நாடு , இந்திய முந்நீரகப் பகுதியின் 
தெற்கில் அமைந்துள்ள மாநிலம் . இது தமிழகம் 
என்றும் கூறப்படும் . தமிழ் மொழி பேசும் மக்கள் 
வாழும் பகுதியாதலால் இது தமிழநாடு எனப் பெயர் 
பெற்றது . தமிழ்நாடு , இந்திய மாநிலங்களின் பரப் 
பளவின அடிப்படையில் பதினோராம் மாநிலமாகத் 
திகழகிறது . இம்மாநிலத்தின் பரப்பளவு 1,30,058 
ச.கி.மீ. வங்காள விரிகுடாவில் உள்ள இராமேசுவர 
மும் அதனைச சுற்றியுள்ள 10 தீவுகளும் இம்மா 
நிலத்துடன் இணைந்துள்ளன தமிழ்நாடு 8 
அட்சரேகையிலிருந்து 13 ° வட அட்சரேகை வரையி 
லும் , 78 ° கிழக்குத் தீர்க்கரேகையிலிருந்து 80 ° 
கிழக்குத் தீர்க்கரேகை வரையிலும் பரவியுள்ளது . 
தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை . 


உளளன . 


மலை 


உள்ளன . வடக்காகச் செல்லும் கிழக்குத் தொடர்ச்சி 
மலை , ஒரிசா மாநிலத்தில் தொடங்கித் தென்மேற் 
காகக் கஞ்சம் (Ganjam ) மாவட்டம் வழியாக 
இடைப்பட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவிச் 
சென்று நீலகிரியில் இணைகிறது கிழக்கித் தொடர்ச்சி 
மலை எனக் கூறப்படும் இம்மலைத் தொடரில் சவ் 
வாது மலை , சேர்வராயன் மலை , கல்ராயன் மலை , 
கொல்லிமலை , பச்சைமலை 

ஆகியன 
கிழக்கித் தொடர்ச்சி 

தொடர்ச்சியாகச் 
செல்லாமல் ஆங்காங்கே தொடர்பற்றுக காணப்படு 
கிறது . ஆனால் , மேற்குத் தொடர்ச்சிமலை ஒரு பெருஞ் 
சுவரைப் போல் தொடர்ச்சியாகச் 

செல்கிறது . 
எனினும் , மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் கோயம் 
புத்தூர் மாவட்டப் பகுதியில் கேரள மாநில எல்லைப் 
பகுதியில் பாலக்காட்டுக் கணவாய் உள்ளது . 
25 கி.மீ. அகலமுடையது . கேரளா மாநில எல்லைப் 
பகுதியில் செங்கோட்டைக்கு அருகில ஆரியங் காவுக் 
கணவாயும் , கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம் 
பொழிக் கணவாயும் இம்மலைத் தொடரில் உள்ள 
பிற கணவாய்களாகும் . 


து 


எல்லைகள் : இம்மாநிலத்தின் எல்லைகளாக வடக் 
கில் ஆந்திரப்பிரதேசம் , கருநாடகம் ஆகிய மாநிலங் 
களும் , தெற்கில் இந்துமாககடலும் , கிழக்கில் வங்காள 
விரிகுடாவும் , மேற்கில் கருநாடகம் கேரளம் ஆகிய 
மாநிலங்களும் அமைந்துள்ளன . இம்மாநிலத்தின் 
கிழக்குப் பகுதியில் அமைந்துள்ள பாண்டிச்சேரி 
காரைக்கால் ஆகிய பகுதிகள் நடுவணரசின் நேரடி 
ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளாகும் . 


தமிழ்நாட்டில் 

கோடை வாழ்விடங்கள் 
உள்ளன . கோடைக் காலத்தில் இவ்வாழ்விடங்களுக்கு 
உள்நாட்டுச் சுற்றுலாப் பயணிகள் , வெளிநாட்டார் , 
செல்வர்கள் போன்றோர் சென்று தங்குவர் . தமிழ 
கத்தின் கோடை வாழ்விடங்கள உதகமணடலம் , 
கோடைக்கானல் , கூனூர் , கோத்தகிரி , ஏர்க்காடு , 
ஏலகிரி போன்றவை ஆகும் . இவற்றுள் முக்கியமா 
னவை உதகமண்டலமும் , கோடைக்கானலும் ஆகும் 


மூன்று 


நில அமைப்பு : தமிழ் நாட்டை நில அமைப்பால் 
கிழக்கில் கடற்கரைச் சமவெளி என்றும் , வடக்கிலும் 
மேற்கிலும் மலைத்தொடர்ப்பகுதி என்றும் , இரண்டா 
கப்பிரிக்கலாம் . கடற்கரைச சமவெளியை 
துணைப்பிரிவுகளாகப் பிரிக்கலாம் . 
அவையாவன : 
( அ ) டற்கரைச் சமவெளியில் அமைந்துள்ள 
சென்னை , செங்கற்பட்டு , தென் ஆாக்காடு , வடஆர்க் 
காடு ஆகிய மாவட்டங்கள் , ( ஆ ) வண்டல் மண் 
படிந்த காவிரி ஆற்றின கழிமுகப் பகுதி , ( இ ) மதுரை , 
இராமநாதபுரம் , காமராசர் , அண்ணா , பசும்பொன் 
முத்துராமலிங்கம் , கன்னியாகுமரி , திருநெல்வேலி 
கட்டபொம்மன ஆகிய மாவட்டங்கள் அடங்கிய 
வறண்ட தெற்குச் சமவெளி. கிழக்குக் கடற்கரை 
ஏறக்குறைய 1000 கி.மீ. நீளமுடையது . இது உலகத் 
தின் அழகிய கடற்கரைகளுள் ஒன்றாகும் . 


கிழக் 


தமிழகத்தின் மேற்கில் தொடர்ச்சியாக மலைகள் 
படர்ந்துள்ளன . அவை மேற்கே 80 கி.மீ. தொலை 
விலிருந்து 160 கி.மீ 

தொலைவு வரை வடக்குத் 
தெற்காகப் பரவிச் செல்கின்றன . இம்மலைத் தொடர் 
கரடுமுருடான பாறைகளைக் கொண்டு செங்குத் 
தான பல மலைகளைப் பெற்றுத் திகழ்கிறது . அம் 
மலைத் தொடர்ச்சியுடன் கிழக்கிலிருந்து செல்லும் 
மலைத்தொடர் நீலகிரியில் ஒன்றாக ணைகிறது . 
மேற்குத் தொடர்ச்சி மலையில் ஆனைமலை , பழனி 
மலை , ஏலக்காய்மலை , அகத்திய மலை ஆகியவை 


ஆறுகள் : தமிழ்நாட்டில் பாயும் ஆறுகள் யாவும் 
மேற்குத் தொர்டச்சி மலைகளில் தோன்றிக் 
காகப் பாய்ந்து வங்கக் கடலில் கலக்கின்றன . பெரும் 
பாலான ஆறுகளில் மழைக் காலத்தில் தான் நீர்ப் 
போக்குக் காணப்படுகிறது . இம்மாநிலத்தில் பாலாறு , 
பெணணையாறு , காவிரி , வைகை , தாமிரபருணி , 
வைப்பாறு போன்ற முக்கிய ஆறுகள் பாய்கின்றன . 
இவை தவிர , கோதையாறு , பழையாறு போன்ற 
ஆறுகளும் தமிழ்நாட்டில் ஓடுகின்றன . இவ்வாறுகளுள 
காவிரி ஆறே இம்மாநிலத்தில் பாயும் மிக நீளமான 
ஆறாகும் . இதன் நீளம் 760 கி.மீ. ஆகும் . இது கரு 
நாடக மாநிலத்தில் குடகில் தோன்றித்தமிழ் நாட்டில 
தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரிப் பூம்பட்டினத்திற்கு 
அருகில வங்கக்கடலில் கலக்கிறது . 

தமிழ்நாட்டில் பாயும் ஆறுகள பல நீர்வீழ்சசி 
களைக்கொண்டுள்ளன . காவிரியாற்றின் நீர்வீழ்ச்சி 
தருமபுரி மாவட்டத்தில் ஒகெனேக்கல்லில் 

உள்ளது . 
தாமிரபருணியின் துணையாறான சிற்றாறு திருநெல் 
வேலி மாவட்டத்தில் குற்றால நீர்வீழ்ச்சியை 


| 


தமிழ்நாடு 


896 


தமிழ்நாடு 


IRRENT 


on 


தஞ்சை மசூதி 


வேதாரணியம் கோயில் 


* 


வேளாங்கன்னி மாதாக் கோயில் 


தமிழ்நாடு 


897 


தமிழ்நாடு 


T 


சல்லிக்கட்டு 


குற்றாலம் ஐந்தருவி 


வா . க . 9 - 57 


8981 


தமிழ்நாடு 


தமிழ்நாடு 


PE 


பக்சார்ங்கபானிஸ்வாமி கோவில் 
SRI SARAKARAN Sansi TEILE 


அ 


SNET 
aaaa 


அ 


சிரீ சாரங்கபாணி கோயில் - கும்ப கோணம் 


தமிழ்நாடு 


899 


தமிழ்நாடு 


4. 


வி 


1 


1 


ப 


வா . க . 


9 - 57 அ 


நடராசர் கோயில் -சிதம்பரம் 


தமிழ்நாடு 


900 


தமிழநாடு 


. 


- 


காணப 


உருவாக்கியுள்ளது . கலியான தீர்த்தம் என்னும் நீர் 
வீழ்ச்சி பாபநாசம் அருகில் உள்ளது . மேலும் கும்பக் 
கரை நீர்வீழ்ச்சி , திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி போனற பல 
சிறு நீர்வீழ்சசிகளும் தமிழநாட்டில் உள்ளன . 


விறகு , 


ஆகி 


ஏரிகள் தமிழ்நாட்டின வடக்கு மாவட்டங்களில் 
ஏரிகள் மிகுதி . செங்கற்பட்டு மாவட்டம் ஏரிகளின 
மாவட்டம் என்று கூறப்படுகிறது . இம்மாவட்டத்தில 
மதுராந்தகம் ஏரி , செம்பரம்பாக்கம ஏரி , செங்கற் 
பட்டு ஏரி , புழல ஏரி ஆகிய பெரிய ஏரிகள் உள்ளன . 
வடார்க்காடு மாவட்டத்தில் உள்ள காவேரிப்பாககம் 
ஏரி இம்மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியாகும் . தென் 
னாாக்காடு மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரியும் 
தமிழ் நாட்டின முக்கிய ஏரியாகும் . தமிழ்நாட்டின் 
பாசனமுறைகளுள ஏரிப்பாசனமும் ஒன்றாகும் . 

மண் அமைப்பு : தமிழ்நாட்டு ஆறுகளின் படுகை 
களில் வண்டல் மண் காணப்படுகிறது காவிரி தஞ்சா 
வூர் மாவட்டத்தில் 

வண்டல் 

படிந்த படுகை 
ஏற்படுத்தி இம்மாவட்டத்தை 

வளம் 
கொழிக்கச் செய்துள்ளது . களிமண நில அமைப்பும் , 
மணற்பாங்கானபகுதியும் , தாதுக்கள கலந்த செந்நிறக் 
கப்பிக்கல்லும் , பருத்தி விளையக்கூடிய கரிசல 
பகுதியும் இம்மாநிலம் பெற்றுத் திகழகிறது . கரிசல் 
மண் சேலம , பெரியார் , கோயம்புததூர் , தென் 
மாவட்டங்கள் ஆகியவற்றில் காணப்படுகிறது . 


f 


களை 


மண் 


J 


மலைச் சரிவுகளிலும் காடுகள் மிகுதியாகக் 
படுகின்றன. மூங்கில்கள் , சந்தன மரங்கள , பிரம்பு , 
இரப்பர் , தேக்கு , காகிதம் செய்யப் 

பயன்படும் மர 
வகைகள் போன்றவை இக்காடுகளில் வளரும் முக்கிய 
மரங்களாகும் . இவை தமிழ்நாட்டின் பொருளாதார 
வளர்ச்சிக்குப் பெரிதும் உதவி புரிகின்றன . மாநில 
அரசும் காடுகளின் தேவையை உணர்ந்து காடுகளைக் 
காப்பதில் முனைப்புடன செயற்பட்டு வருகிறது . இக 
காடுகளின் மொத்தப் பரப்பளவில் ஒதுக்குக் காடு 
கள் , ஒதுக்கு நிலங்கள் , வகைப்படுத்தாத நிலங்கள 
ஆகியவை அடங்கும் . இக்காடுகளிலிருந்து 
புளி , கடுக்காய் , தோல் பதனிடும் பொருள்கள 
யவையும் கிடைக்கின்றன இககாடுகளைத் தவிர்த்துச் 
சமூக நலக் காடுகள் அமைப்பதிலும் மாநில அரசு 
முயன்று வெற்றி பெற்றுள்ளது . 

விலங்குகள் : தமிழநாட்டுக் காடுகளில் கணிசமான 
அளவு வனவிலங்குகள இனம் பெருக வனவிலங்குச் 
சரணாலயங்கள் உள்ளன . இப்பொழுது தமிழகத்தில் 
12 வனவிலங்குச் சரணாலயங்கள் உள்ளன . முதுமலை . 
வேடந்தாங்கல் போனறவை முககிய வனவிலங்குச் 
சரணாலயங்கள் ஆகும் . இவற்றைத் தவிர ஏனைய 
இடங்களில் இயற்கையான சூழலில் வனவிலங்குகள் 
தன்னிச்சையாக வாழ்கின்றன . புலி , யானை , மான் , 
கரடி , குரங்குகள் , காட்டெருமை , பாம்பு வகை , பல 
விதமான பறவைகள் போன்றவை தமிழ்நாட்டுக் 
காடுகளில் காணப்படும் உயிரினங்கள் ஆகும் .., தென் 
கிழக்கு ஆசிய நாடுகளிலேயே மிகப் பெரிய உயிரியல 
பூங்காவை வண்டலூா என்னும் இடத்தில் 1980 - ஆம் 
ஆண்டு 510 எகடேர் ( Hectare ) நிலப்பரப்பில் தமிழ 
நாடு அரசு அமைத்து வனவிலங்குகளைப் பாதுகாக்க 
முயற்சி எடுத்து வருகிறது . 

மக்கள் : இம்மாநிலத்தின் மககள் தொகை 48,408,077 
( 1981 ) . இது இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை 
யில் 14 விழுக்காடு ஆகும் . இவர்களுள ஆணகள 2.5 
கோடி , பெண்கள் 2.3 கோடி மாநிலத்தின் முக்கிய 
கரங்களில் மக்கள் தொகை மிகுதியாக . உளளது . 
இம்மாநிலத்தில் 1 ச.கி மீ . இடத்தில் 372 பேர் வசிக் 
கின்றனர் . இம்மக்கள , நடுத்தர உயரமும் , கறுப்பு , 
பழுப்பு நிற உடல் அமைப்பும் பெற்றுள்ளனர் . இவர் 
களைத் திராவிட இன மககள என மானிடவியலார் 
பகுத்துள்ளனா . ஆனால் , தமிழ்நாட்டு மக்கள் தமிழர் 
கள் எனக் கூறப்படுவா . இவாகள பேசும் மொழி 
தொன்மையான தமிழ மொழி ஆகும் . இம்மாநிலத் 
தில் தமிழைத் தாய்மொழியாகக் கொண்டவர்கள் 
85 விழுக்காட்டினர் ஆவர் . தெலுங்கு , கன்னடம் , 
மலையாளம் , உருது , குசராத்தி , இந்தி , மராத்தி 
ஆகிய மொழிகளைத் தாய்மொழியாகக் கொண்ட 
மக்களும் வாழ்கின்றனர் . மாநில அரசின் அலுவலக 
மொழியாகத் தமிழ் 

ஆங்கிலமும் 


குளிர்கால 


வட 


தட்ப வெப்பம் : தமிழநாடு நிலநடுக்கோட்டிற்கு 
அருகில் இருப்பதால் ஒரு வெப்பமண்டலப் பகுதியாக 
உள்ளது கோடைக்காலத்தில் இம்மாநிலத்தில் 109 ° 
பாரன்கீட்டு ( 43 செ.கி. ) வெப்பமும் , குளிர் காலத்தில் 
64 பா . கீ ( 25 செ.கி. ) வெப்பமும் உள்ளது . அதிக அளவு 
வெப்பம் கோடைக்காலமான ஏப்பிரல முதல சூன் 
வரையிலும் , குறைந்த அளவு வெப்பம் 
மான திசம்பர் முதல் சனவரி முடியவும் 

உள்ளன . 
தமிழநாடு தென்மேற்குப் பருவக காற்றாலும் , 
கிழக்குப் பருவக் காற்றாலும் மழையைப் பெறுகிறது . 
இம்மாநிலத்தில் தென்மேற்குப் பருவக் காற்றால் 
சூன் , சூலை , ஆகசுட்டு , செப்டம்பர் , ஆகிய 

மாதங் 
களிலும் வடகிழக்குப் பருவக் காற்றால் அக்டோபர் 
நவம்பர் , திசம்பர் ஆகிய மாதங்களிலும் மழை பெய் 
கிறது . தென்மேற்குப் பருவக காற்றைவிட 
கிழக்குப் பருவக் காற்றால் தான் இம்மாநிலத்தில 
அதிக மழை பெய்கிறது . இம்மாநிலம் ஆண்டிற்கு 
25 அங்குலம் முதல் 75 அங்குலம் வரை மழை பெறு 


க . 


வட 


கிறது . 


காடுகள் : இம்மாநிலத்தில் மொத்தப் பரப் 
பளவில் 17.22 விழுக்காடு காடுகள பரவியுள்ளன . 
மேற்குத் தொடர்ச்சி மலைத் தொடர்ச் சரிவுகளி 
லும் வடக்கில் 

பரவியுள்ள கிழக்குத் தொடர்ச்சி 


விளங்குறது . 


பு 


தமிழ்நாடு 


901 


தமிழ்நாடு 


படித்த மக்களால் பேசப்பட்டு வருகிறது . தமிழ்நாட் 
டில் படகர் , தோடர் , இலம்பாடிகள , இருளர் , காடர் , 
மலையாளிகள் , புலையர் , குறும்பர் . 
போன்ற பழங்குடிகளும் வாழ்கின்றனர் . 


கோத்தா 


சட்டம் சமயச சார்பற்ற 

ஆட்சி 

முறையை மக்க 
ளுக்கு அளித்துள்ளமையால , எல்லாச் சமயத்தவரும் 
சமமாகவும் சகிப்புத் தன்மையுடனும் ஒற்றுமையாக 
இம்மாநிலத்தில் வாழ்கின்றனா . 


தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் நகரங் 
களில் வசிப்பினும் , சிற்றூர்களே மிகப் பெரும் அள 
வில் உள்ளன . பெரும்பாலான வேளாண மக்கள் 
சிற்றூர்களில் வசிக்கின்றனர் . தலைநகரமான சென் 
னையில் தான் மககள் தொகை மிகுதியாக உள்ளது . 
அதற்கடுத்த நிலையில் மதுரை , கோயம்புத்தூர் , 
திருச்சிராப்பள்ளி ஆகிய நகரங்கள் விளங்குகின்றன . 


1 


பல 


5 


இந்து சமயம் வளரத் தமிழகத்தில் சைவ சமயப் 
பெரியார்கள் அறுபத்து மூவரும் , 

வைணவப் பெரி 
யார்கள் பன்னிருவரும் பாடுபட்டனர் . தமிழ்நாடு 
பழைமை வாய்ந்த கோயில்களுக்குப் புகழ்பெற்றது . 
சைவ வைணவக் 

கோயில்கள் ஒவ்வோர் ஊரிலும் 
காணப்படும் . சிவனுக்கும் திருமாலுக்கும் 
கோயில்கள் தமிழகத்தில் உள்ளன . இந்து சமயத்தின 
இவ்விரு முககிய கடவுளரை அடுத்துத் தமிழகம் 
முருகன் தலங்களுக்குப் புகழ்பெற்றது . முருகனின் 
அறுபடை வீடுகள் தமிழகத்தில் உள்ளன . மேலும் பல 
இந்து தெய்வங்களுக்குக் கோயிலகள் பல தமிழகத 
தில் உள்ளன . பல சிறு கிராம தேவதைகளையும் 
இந்துக்கள வழிபடுகின்றனர் . தமிழர்கள் உழவர் திரு 
நாள் , தீபாவளி, ஆடித்திருவிழா போன்ற பல திரு 
விழாக்களைக் கொணடாடுகின்றனா . இந்து 
வளர் சசிக்குத தமிழகத்தில் பல சமய மடங்களும் 
உள்ளன . காஞ்சி காமகோடி பீடம் இந்து சமயத்தின 
முதன்மையகமாகும் , சைவமடங்களும் வைணவ மடங் 
களும் தமிழகத்தின பல பகுதிகளில் உள்ளன . 


தமிழர் பிற நாடுகளிலும் , இந்தியாவின் பிற 
மாநிலங்களிலும் கணிசமான அளவில் வாழ்கின்றனர் . 
தமிழநாட்டைத் தவிர்த்து உலக நாடுகளில் வாழும் 
தமிழர்களின் எண்ணிக்கை 60 இலட்சம் ஆகும் . பிற 
நாடுகளில் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கையை விட 
இலங்கையில் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை 
பெரிதாகும் இலங்கையின் மொத்த மக்கள தொகை 
யில் 25 விழுக்காட்டினபர் தமிழ்மொழியைத் தாய் 
மொழியாகக் கொண்டவர்களாவா . மலேசியா , சிங் 
கப்பூர் , மொரீசியசு , பிசித் ( Fiji ) தீவுகள , பர்மா 
தாயலாந்து , மடகாசுகர் , தென ஆப்பிரிக்கா , பிரிட் 
டன் , அமெரிக்கா , உருசியா போன்ற நாடுகளிலும் 
தமிழர்கள வாழ்கின்றனர் . தமிழா 
மாநிலங்களான கருநாடகம் , ஆந்திரம் , கேரளம் 
மகாராட்டிரம் , பாண்டிச்சேரி , 

திலலி 
மாநிலங்களிலும் வசிக்கின்றனர் . 


சமய 


அணடை 


போன்ற 


மையாக 


வைணவ 


. 


சமயம் : தமிழ் நாட்டில் இந்துக்களே பெரும்பான் 

வசிக்கின்றனர் . இம்மாநிலத்தில் மிகத் 
தொன்மைக் காலத்திலிருந்தே சைவமும் 
மும் தழைத்தோங்கின . இந்து சமயத்தின் இரு கண் 
களான சைவமும் வைணவமும் வளரத் தமிழ் நாட்டு 
டின் அரசர்களும் , சமயப் பெரியார்களும் பாடுபட்ட 
னர் . முற்காலத்தில் தமிழகத்தில் சைவம் , வைணவம் 
ஆகியவற்றோடு சமணமும் பௌத்தமும் வளர்ச்சி 
யடைந்ததை வரலாறு கூறுகிறது . இன்றைய தமிழ 
நாட்டில் இந்துக்களே பெரும்பானமையானவர்களாக 
உள்ளனர் . கிறித்தவம் , இசுலாம் , சமணம் முதலிய 
சமயத்தைச் சார்ந்தவர்களும் இம்மாநிலத்தில் வசிக் 
கின்றனர் . இந்துக்கள் 89.12 விழுக்காடும் , கிறித்தவர் 
கள் 5.75 விழுக்காடும் , இசுலாமியர் 5.11 விழுக்காடும் 
பிற சமயத்தவர் 0.02 விழுக்காடும் இங்கு வாழ்கின் 
றனா . இந்துக்கள் , கிறித்தவர்கள் , இசுலாமியர் ஆகி 
யோர் தமிழநாட்டின் எல்லா + மாவட்டங்களிலும் 
வாழ்கின்றனர் . சமணர்கள வடார்க்காடு , தென் 
னார்க்காடு , சென்னை மாவட்டம் ஆகியவற்றில் மட் 
டும் வசிக்கின்றனர் . இந்திய அரசியல் அமைப்புச் 


கிறித்தவர்களுக்கான தேவாலயங்கள் தமிழ் 
நாட்டின பல ஊர்களில் உள்ளன . கிறித்தவ சமயம் 
தமிழநாட்டில் பரவ முக்கிய பங்கு வகித்தவர்கள் 
மேலை நாட்டு அறிஞர்கள ஆவர் . அவர்களுள குறிப் 
பிடத் தக்கவர்கள் நொபிலி பாதிரியாா , சீகன் பாலகு , 
சுவாட்சு பாதிரியார் , வீரமாமுனிவர் , கால்டுவெல் 
போன்றோர் ஆவர் . தமிழ்நாட்டில முக்கிய கிறித்தவ 
ஆலயங்கள வேளாங்கணணி 

ஆலயம் , சென்னையி 
லுளள சரிந்தோம் ஆலயம் , தரங்கம்பாடி ஆலயம் , 
திருச்சி தூய வளனார் 

ஆலயம் போன்றவை 
ஆகும் . 

இசுலாமிய சமயமும் தமிழ்நாட்டில் பரவலாகக் 
காணப்படுகிறது . இசுலாமிய சமயம் தமிழகத்தில் 
வளரக் காரணமாக இருந்த பெரியோர்களுள குறிப் 
பிடத்தக்கவர் அசரத் நத்கர் வலி . எனபவர் . இவர் 
கி.பி. 10 - ஆம் 

நூற்றாணடில் திருச்சி நகரில் தம் 
சமயப் பணியைத் தொடங்கினாா வரைத் தவிரக் 
காசி சையது , தாசூதீன் , 

சாகுல் அமீது 
போன்ற பெரியோர்களும் இசசமயம் வளரப் பாடு 
பட்டனர் . இச்சமயத்திற்கான பெரிய பள்ளிவாசல் 
சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ளது . நாகூர் 
தர்கா இசுலாமியர்களின் புனித ஆலயமாகக் கருதப் 
படுகிறது . 

பொருளாதாரம் , வேளாண்மை : தமிழ்நாட்டின 
பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக வேளாண் 


சையது 


தமிழ்நாடு 


902 


தமிழ்நாடு 


மையே விளங்குகிறது . தமிழ்நாட்டு மக்களில் பெருங் 
பகுதியினர் வேளாண் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் . 
வேளாண்மைத் தொழிலுக்கு ஏற்ற வகையில் நீர்ப் 
பாசனத் திட்டங்கள் பல , அரசால் முனைப்புடன் 
செயற்படுத்தப்பட்டன . ஏரிப்பாசனம் , கிணற்றுப் 
பாசனம் , ஆற்றுப்பாசனம் போன்றவை மாநிலத்தில் 
காணப்படும் பாசன முறைகள் ஆகும் . தமிழ்நாட்டின் 
முக்கிய உணவுப்பயிர் நெல் ஆகும் . தஞ்சாவூர் மாவட் 
டத்தில் நெல் பெருமளவில் 

பயிரிடப்படுகிறது . 
எனவே , இம்மாவட்டம் தமிழ்நாட்டின் நெற்களஞ் 
சியம் எனக் 

கூறப்படுகிறது . செங்கற்பட்டு , தென் 
னார்க்காடு , மதுரை , திருநெல்வேலி ஆகி 

கிய 
டங்களிலும் நெல் விளைச்சல் மிகுதியாகக் 

காணப் 
படுகிறது , 

வடார்க்காடு மாவட்டம் வேர்க்கடலை 
உற்பத்தியில் முதலிடம் பெற்றுத் திகழ்கிறது . இம் 
மாநிலத்தில் கரும்பு , கேழ்வரகு , கம்பு , 

சோளம் 
மக்காச்சோளம் , மிளகாய் , வாழை , சிறு தானியங் , 
கள் , பயறு வகைகள் , பருத்தி போன்றவை பயிரிடப் 
படுகின்றன . காப்பி , தேயிலை, இரப்பர் ஆகியவை 
தமிழ்நாட்டுப் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிபுரி 
கின்றன . தமிழ் நாட்டு மலைகளில் ஏலக்காயும் பிற 
நறுமணப் பொருள்களும் பயிராகின்றன . 


தஞ்சாவூர் மாவட்டத்திலும் தென்னார்க்காடு 
மாவட்டத்திலும் கிடைக்கின்றன 

தொழில்கள் : தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் 
சிறந்த முன்னேற்றம் அடைந்துள்ளது . சிறு தொழில் 
களும் பெரிய 

தொழிற்சாலைகளும் தமிழகத்தில் 
உள்ளன . தமிழகத்தில் நடைபெறும் முக்கிய தொழில் 
களுள் குறிப்பிடத்தக்கவை நெசவுத் தொழில் , 
சிமிண்டுத் தொழில் , இரும்பு எஃகுத் தொழில் , 
சர்க்கரைத் தொழில் , காகிதம் செய்யும் தொழில் , 
இரசாயன உர உற்பத்தி ஆகியவையாகும் . தமிழ் 
நாட்டில் பருத்தி ஆலைகள் 303 உள்ளன . தென்னிந்தி 
யாவில் தமிழ்நாட்டில் தான் பருத்தி 
மிகுதி . இம்மாநிலத்தில் சிமிண்டு உற்பத்தி செய் 
யும் தொழிற்சாலைகள் 8 உள்ளன . 


மாவட் 


ஆலைகள் 


பல 


உதக 


நடுவணரசின் தொழிற்சாலைகள் தமிழ் 
நாட்டில் உள்ளன . சென்னை பெரம்பூரில் தொடர் 
வண்டிப் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலையும் , 
நுங்கம்பாக்கத்தில் அறுவைச்சிகிச்சைக் கருவிகள் செய் 
யும் தொழிற்சாலையும் , கிண்டியில் தொலை அச்சடிப் 
UIT T ( Teleprinters ) தொழிற்சாலையும் , 
மண்டலத்தில் ஒளிப்படச்சுருள் தொழிற்சாலையும் , 
திருச்சி , இராணிப்பேட்டை ஆகிய நகரங்களில் உயர் 
அழுத்த கொதிகலன் தொழிற்சாலையும் ( BHEL ) , 
ஆவடியில் பீரங்கிப்படைவண்டிகள் செய்யும் தொழிற் 
சாலையும் , திருச்சியில் துப்பாக்கித் தொழிற்சாலை 
யும் , மணலியில் எண்ணெய்ச் சுத்திகரிப்பு ஆலையும் , 
சேலத்தில் எஃகு ஆலையும் தமிழ்நாட்டில் உள்ள நடு 
வணரசின் முக்கிய தொழிற்சாலைகள் ஆகும் . 


கால்நடைகள் : பசு , ஆடு , கோழி வளர்ப்பிலும் 
தமிழகத்தின் பொருளாதாரம் உயர்ந்துள்ளது .வெளி 
நாடுகளிலிருந்து உயர்ரகப் பசுக்கள் பெறப்பட்டுக் 
கால்நடை வளர்ப்புத் தமிழகத்தில் வளர்ச்சி பெற்று 
வருகிறது . பால் உற்பத்தியும் முட்டை உற்பத்தியும் 
சிற்றூர்களில் சிறப்பாக நடைபெறுகின்றன . முட்டை 
உற்பத்தியில் தமிழகம் 1986-87இல் 2067.16 

மிலிய 
னாக உயர்ந்துள்ளது . பல ஆடு வளர்ப்புச் சங்கங்கள் 
மூலம் ஆடுகள் வளர்க்கப்படுகின்றன . கால்நடைகள் 
வளர்ச்சியுறவும் நோய்களைத் தடுக்கவும் கால்நடை 
மருத்துவ மனைகள் தமிழ் நாட்டில் தொடங்கப் 
பட்டுள்ளன . பால் , முட்டை , இறைச்சி மற்றும் 
கம்பளிபோன்றவை தமிழ்நாட்டின் முக்கியகால் நடை 
உற்பத்திப் பொருள்களாகும் , 


அலுமினியம் 


மீன் பிடித் 


மேலும் , இம்மாநிலத்தில் பேருந்துகள் , மிதி 
வண்டி , இயந்திரச்சிறு உந்து வண்டிகள் அமைக்கும் 
தொழிற்சாலைகளும் , இரசாயனப் பொருள்கள் 
தயாரித்தல் 

போன்ற தொழிற் 
சாலைகளும் உள்ளன . அம்பத்தூர் , 

எண்ணூர் , 
இராணிப்பேட்டை , ஓசூர் , திருச்சி போன்ற இடங் 
களில் தொழிற்பேட்டைகள் 

உள்ளன . 
தல் தொழிலில் இம்மாநிலம் இரண்டாம் இடத்தில் 
உள்ளது . தமிழ்நாட்டில் சென்னை , தூத்துக்குடி , 
கடலூர் , நாகப்பட்டினம் , இராமேசுவரம் , பாம்பன் , 
கீழக்கரை , கன்னியாகுமரி , குளச்சல் ஆகிய 
களில் துறைமுகங்கள் 

உள்ளன . 

முத்துக்குளித்தல் 
தொழிலும் தமிழ்நாட்டின் தொன்மையான தொழி 
லாகும் . பட்டாசு , தீப்பெட்டித் தொழிற்சாலைகள் , 
தோல் பதனிடுதல் , திரைப்படத் தொழில் போன் 
றவை பிற தொழில்களாகும் . 


தாதுப்பொருள்கள் : தமிழ்நாட்டில் பழுப்புநிலக்கரி , 
பெட்ரோலியம் , இயற்கை வாயு , இரும்புத்தாது , 
அலுமினியத் தாதுப் பொருள் , கனிக்கல் ( Gypsum ) , 
சுண்ணாம்பு , வெளிம உயிரகை ( Magnisite ) , போன் 
றவை கிடைக்கின்றன . இந்தியாவில் பழுப்பு நிலக்கரி 
உற்பத்தியில் தமிழ்நாடே முதலிடம் பெறுகிறது . 
நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரிச் சுரங்கம் 
பழுப்பு நிலக்கரி செயங்கொண்டம் , கங்கை கொண்ட 
சோழபுரம் ஆகிய பகுதிகளில் இப்பொழுது கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளது . சேலம் மாவட்டத்தில் இரும்புத் 
தாதும் 

அலுமினியத்தாதும் சுண்ணாம்பும் கிடைக் 
கின்றன . பெட்ரோலியம் , இயற்கை வாயு ஆகியவை 


டங் 


உள்ளது . 


கைவினைப் பொருள்களுக்குத் தமிழகம் சிறப்புப் 
பெற்றது . பருத்தி பட்டுநெசவு , உலோகச்சிலை 
வார்ப்பு , தோல்பொருள்கள் , பிரம்பு , காகிதப் 


தமிழ்நாடு 


903 


தமிழ்நாடு 


பொருள்கள செய்தல் , செம்பு , பித்தளை ஆகியவற் 
றால் பொருள்கள் செய்தல் , மரச்செதுக்கு வேலை , 
ஓலைப் பின்னல் போன்றவை வெளிநாட்டவரின் மனத் 
தைக் கவரும் வகையில் தயாரிக்கப்படுகின்றன . 

தொழில்கள் வளரவும் , வேளாண்மை செழிக்க 
வும் தமிழ்நாட்டில் , ஆறுகளின் குறுக்கே அணைகள் 
கட்டி நீர் மின் சக்தி எடுக்கப்படுகிறது . அணைகள் , 
வேளாண்மைக்குப் பயன்படுகின்றன . தமிழ்நாட்டில் 
மேட்டூர் அணை , பவானி சாகர் அணை , அமராவதி 
அணை , மணிமுத்தாறு அணை , வைகை அணை , 
மஞ்சளாறு அணை , பேச்சிப்பாறை அணை , பெருஞ் 
சாணி அணை , கிருட்டிணகிரி அணை , வீடுர் அணை , 
கல்லணை ஆகிய அணைகள் உள்ளன . இவ்வணைகள் 
நீர்ப்பாசனத்திற்குப் பெரிதும் உதவி புரிகின்றன . 
தமிழ்நாட்டின் பொருளாதார 

வளர்ச்சியில் 
மின்சாரம் பெரும்பங்கு வகிக்கின்றது . தமிழ்நாட்டில் 
18 நீர் மின் நிலையங்கள் உள்ளன . தமிழ்நாட்டின் 
முதல் நீர் மின் நிலையம் பைக்காரா நீர்மின் நிலை 
யம் ஆகும் . நீர்மின் நிலையங்களைத் தவிரத் தமிழ் 
கத்தில் பேசின் பாலம் , எண்ணூர் , தூத்துக்குடி , 
நெய்வேலி ஆகிய இடங்களில் அனல் மின் நிலையங் 
கள் உள்ளன . இம்மாநிலத்தில் கல்பாக்கம் என்னும் 
இடத்தில் அணு மின் சக்தி நிலையம் 1983 - ஆம் 
ஆண்டு முதல் செயற்பட்டு வருகிறது . 

தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் 
சேமிப்பையும் ஊக்குவிக்கும் வகையில் நடுவணரசின் 
பல்வேறு வங்கிகள் செயற்படுகின்றன . இவ்வங்கிகள் 
புதியதாகத் தொழிற்சாலைகளை மாநிலத்தில் ஏற் 
படுத்தியும் சிறு தொழில்களுக்கும் வேளாண் தொழில் 
களுக்கும் பண உதவி அளித்தும் பொருளாதாரத்தை 
மேம்பாடு அடையச் செய்துள்ளன . இவ்வங்கிகளைத் 
தவிரக் கூட்டுறவு வங்கிகளும் மக்களுக்குப் பயன்படும் 
வகையில் பல்வேறு சிற்றூர்களிலும் நகரங்களிலும் 
அமைக்கப்பட்டுள்ளன . 

போக்குவரத்து : இம்மா நிலம் போக்குவரத்தில் 
சிறந்த முன்னேற்றம் கண்டுள்ள மாநிலமாகும் . தமிழ் 
நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளும் மாநில நெடுஞ் 
சாலைகளும் மாவட்டச் சாலைகளும் , ஊராட்சிச் 
சாலைகளும் உள்ளன . தேசிய நெடுஞ்சாலைகள் 
நடுவணரசின் பாதுகாப்பிலும் , பிற சாலைகள் மாநி 
லத்தின் பொறுப்பிலும் உள்ளன . இம்மாநிலத்தில் 
உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளின் மொத்த தொலைவு 
1852 கி.மீ. ஆகும் . பிற மாநிலங்களை இச்சாலைகள் 
இணைக்கின்றன . இம்மாநிலத்தில் உள்ள தேசிய 
நெடுஞ்சாலைகளில் மிக நீண்ட சாலை கன்னியா 
குமரியிலிருந்து காசி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை 
யாகும் . மாநில நெடுஞ்சாலைகள் மாநிலத்தின் 


முக்கிய நகரங்களை இணைக்கின்றன . மாநில நெடுஞ் 
சாலைகளில் மிகவும் நீண்டசாலை நாகப்பட்டினம் - 
கூடலூர் சாலையாகும் . தமிழ்நாட்டில் தமிழக அர 
சால் செயற்படுத்தப்படும் போக்குவரத்துக் கழகங்கள 
பதினைந்து உள்ளன . மாநில அரசின் பேருந்துகளின் 
எண்ணிக்கை பதினோராயிரம் ஆகும் . இவை மாவட்ட 
அளவில் பிரிக்கப்பட்டுச் சிற்றூர்கள் . நகரங்கள முக் 
கிய நகரங்கள் ஆகியவற்றிற்குச் செல்கின்றன. தமிழ் 
நாட்டில் 1973 வரை தனியார் பேருந்துப் போக்கு 
வரத்து பெருமளவில் செயற்பட்டு வந்தது . அவை சிறிது 
சிறிதாகக் குறைக்கப்பட்டுத் தமிழக அரசே பேருந்துக் 
கழகங்களை ஏற்படுத்தி மக்களின் பயன்பாட்டை 
நிறைவு செய்துள்ளது . தனியார் துறையின் பேருந்து 
கள் குறிப்பிட்ட தொலைவிற்குச் செல்ல அனுமதி 
வழங்கப்பட்டுள்ளது . இவை 120 கி.மீ. குறைவான 
வழித்தடங்களில் செல்லவே அனுமதி அளிக்கப்பட் 
டுள்ளன . மாவட்ட அளவில் செயற்படும் பேருந்துக் 
கழகங்களைத் தவிரத் தமிழ்நாடு முழுவதும் 
முக்கிய நகரங்களுக்குச் செல்லத் திருவள்ளுவர் 
போக்குவரத்துக் கழகம் 1980 - ஆம் ஆண்டு தொடங் 
கப்பட்டது . அதைத் தவிரச் சுற்றுலாப் பயணி 
களுக்கெனத் தமிழ்நாடு சுற்றுலா வாரியமும் பேருந் 
துகளை விட்டுள்ளது . 

நகரங்களுக்கும் சிற்றூர் 
களுக்கும் 

டையில் நகரப் பேருந்து வசதிகள இக் 
காலத்தில் செய்யப்பட்டுள்ளன . சென்னைப் பெரு 
நகர்ப் பகுதியில் பல்லவன் போக்குவரத்துக் கழகம் 
என்னும் பெருநகரப் பேருந்துகள் ஓடுகின்றன . 


உள 


இம்மாநிலத்தில் நடுவணரசின் கீழ் இயங்கும் 
இருப்புப்பாதைப் போக்குவரத்து பிற 

மாநிலங் 
களுடன் தமிழ்நாட்டை இணை 

ணைப்பதுடன் மாநிலத்தின் 
முக்கிய நகரங்களையும் இணைக்கிறது . இந்தியாவில் 
உள்ள இருப்புப்பாதைப் பிரிவுகளில் தெற்குப் பிரிவின் 
( Sothern Railway ) தலை நகரமாகச் 

சென்னை 
விளங்குகிறது . தென்னக இருப்புப்பாதையின் நீளம் 
3887 கி.மீ. 

ஆகும் 

சென்னையிலிருந்து தில்லி , 
பெங்களூர் , திருவனந்தபுரம் , பம்பாய் , 

கொச்சி , 
ஐதராபாது , கல்கத்தா , காசி ஆகிய பிற மாநில 
நகரங்களுக்கு அகல இருப்புப்பாதை செலகிறது . 
சென்னை அரக்கோணம் வழியாகச் சோலார்ப் 
பேட்டை வரை செல்லும் அகல இருப்புப்பாதை 
மின்சக்தியால் இயங்குகிறது . இதேபோன்று சென்னை 
எழும்பூரிலிருந்து தெற்கிலுள்ள தமிழ் நாட்டு நகரங் 
களுக்குச் செல்லும் மீட்டர் அளவு இருப்புப்பாதை 
விழுப்புரம் வரை மின்சாரத்தால் இயங்குகிறது . 
சென்னை கும்மிடிப்பூண்டி இருப்புப்பாதையும் 
சென்னை பம்பாய் செல்லும் இருப்புப்பாதையில் , திருத் 
தணிகை வரை செல்லும் இருப்புப்பாதையும் மின் 
சாரத்தால் இயங்குவனவாகும் . மிகக் குறுகிய இருப்புப் 


தமிழ்நாடு 


904 


தமிழ்நாடு 


உளள 


செய்தித்தாள்கள் : தமிழ்நாட்டில் 1979 - ஆம் ஆண்டு 
முடிய 778 செய்தித்தாள்கள் தமிழில் வெளியாயின . 
செய்தித்தாள்களில் நாளிதழ்கள் , வார இதழ்கள் , 
மாதம் இருமுறை வெளியிடப்படும் இதழ்கள் , மாத 
இதழ்கள் போன்றவை அடங்கும் ... நாடோறும் 
நடைபெறும் உலக நிகழ்ச்சிகளை மக்கள் எளிதில் அறி 
யும் வண்ணம் இச்செய்தித் தாள்கள் செய்கின்றன . 
செய்தித் தாள்கள மாநிலத்தின் முக்கிய நகரங்களில் 
அச்சாகின்றன . தமிழ் நாளிதழ்களைத் தவிர ஆங்கில 
நாளிதழ்களும் தமிழநாட்டில் வெளியிடப்படுகின்றன . 


பொழுது 


நகரங்களில் 


உள்ளன . 


ஆகிய 


பாதை வண்டிகள் மேட்டுப்பாளையும் - உதகமண்டலம் 
வழியில் செல்கின்றன . 

இம்மாநிலம் பிற மாநிலத் தலைநகரங்களுடனும் 
வெளிநாடுகளுடனும் முக்கிய விமான வழித்தடங்கள 
மூலம் இணைந்துள்ளது . இந்தியாவில் 
விமான நிலையங்களில் சென்னை மீனம்பாக்கம் 
விமான நிலையம் முக்கிய இடத்தை வகிக்கிறது . 
இங்குப் பன்னாட்டு வருகைக்கெனவும் , உள்நாட்டு 
வருகைக்கெனவும் தனித்தனி நிலையம் 

செயற்பட்டு வருகிறது . தமிழ்நாட்டின் 
உள்ளூர் விமான நிலையங்களிலிருந்து மதுரை , கோயம் 
புத்தூர் , திருச்சி , தஞ்சாவூர் , நெய்வேலி ஆகிய 

சென்னையிலிருந்து தில்லி 
பம்பாய் , கல்கத்தா , ஐதராபாது , திருப்பதி விசா 
கப்பட்டினம் , பெங்களூர் , கொச்சி , திருவனந்தபுரம் , 
அகமதாபாது 

இந்திய நகரங்களுக்கும் , 
கொழும்பு , சிங்கப்பூர் , அபுதாபி போன்ற நாடுகளுக் 
கும் விமானங்கள் செல்கின்றன . 
இம்மாநிலத்தில் 

உள்ள 

துறைமுகங்களில் 
இருந்து பெரும்பாலும் சரக்குகளே ஏற்றிச் செல்லப் 
படுகின்றன . சென்னைத் துறைமுகம் ஒரு செயற்கைத் 
துறைமுகம் ஆகும் . இங்குப் பயணிகள் 

செல்லும் 
கப்பல்களும் இயங்குகின்றன . தமிழ்நாடு அரசிற்குச் 
சொந்தமான மூன்று கப்பல்களும் சரக்குகளை ஏற்றி 
வரப் பயன்படுகின்றன . கன்னியாகுமரியில் உள்ள 
விவேகானந்தர் பாறை நினைவுச் சின்னத்திற்குப் 
படகுப் போக்குவரத்துச் செயற்பட்டு வருகிறது . 

செய்தித்தொடர்பு : இம்மாநிலத்தில் சென்னை , 
திருச்சி , திருநெல்வேலி, கோயம்புத்தூர் , மதுரை , 
நாகர்கோவில் ஆகிய நகரங்களில் வானொலி நிலை 
யங்கள் இயங்குகின்றன . இந்நிலையங்கள் மக்களுக்குச் 
செய்திகள் , பயனுள்ள நிகழ்ச்சிகள் , பொழுதுபோக்கு 
ஆகியவற்றை ஒலிபரப்பும் நிலையங்களாகச் செயற் 
படுகின்றன . இவை மைய அரசின் அதிகாரத்தினகீழ் 
இயங்குகின்றன . இம்மாநிலத்தில் சென்னையில் 
தாலைக்காட்சி நிலையம் ஒன்று 1975 - ஆம் ஆண்டு 
அமைக்கப்பட்டது . மாநிலத்தின் பிற 
தொலைக்காட்சி அஞ்சல் நிலையங்கள் பல ஏற்படுத் 
தப்பட்டுள்ளன . அவற்றுள் குறிப்பிடத்தக்கது தென் 
மாவட்டங்களில் ஒளிக்காட்சி தெளிவாகத் தெரியக் 
கொடைக்கானலில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தொலைக் 
காட்சி அஞ்சல் நிலையம் ஆகும் . 

தமிழ்நாட்டின் அஞ்சல் , தந்தி , தொலைபேசி 
நிருவாகத்தை மைய அரசே கவனித்து வருகிறது . 
இந்தியாவின் பிறபகுதிகளுக்கும் பிறநாடுகளுக்கும் 
இம்மாநிலத்தில் இருந்து தொடர்பு கொள்ளப் புதிய 
வசதிகள் செய்யப்பட்டுள்ன . 


அரசு : மாநில அரசின் ஆட்சித் தலைவராக 
ஆளுநர் விளங்குகிறார் . மாநில ஆளுநரை இந்தியக் 
குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் . - இம்மாநிலச் 
சட்டமன்றம் கீழ்ச்சபையை மட்டும் கொண்டு உள் 
ளது . இந்திய அரசியல் சட்டப்படி தமிழ்நாட்டில் 
உள்ள 21 வயது அடைந்த ஆண் பெண் அனைவரும் 
தங்களுக்கு விருப்பமான சட்ட மன்ற உறுப்பினரைத் 
தேர்ந்தெடுத்து அனுப்பும் உரிமையைப் பெற்றுள்ள 
னர் . இந்தியா முழுவதற்குமான பாராளுமன்றத்திற் 
கும் மாநிலத்திற்கான சட்டமன்றத்திற்கும் உறுப் 
பினர்களை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந் 
தெடுப்பதற்கெனத் தேர்தல்கள நடைபெறும் . தமிழ் 
நாட்டில் 234 

சட்டமன்றத் தொகுதிகளும் , 39 
பாராளுமன்றத் தொகுதிகளும் உள்ளன . தேர்தல் 
களில் பெரும்பான்மையான இடங்கள பெறும் அரசி 
யல் கட்சி அமைச்சரவையை அமைக்கும் . இவ்வமைச் 
சரவையின் தலைவராக முதலமைச்சர் விளங்குவார் . 


1 


நகரங்களில் 


தமிழ்நாடு 20 மாவட்டங்களாகப் பிரிக்கப்பட்டு, 
ஒவ்வொரு மாவட்டமும் பல கோட்டங்களாகவும் 
வட்டங்களாகவும் ஒன்றியங்களாகவும் பிரிக்கப் 
பட்டுள்ளது . ஒவ்வொரு மாவட்டத்தின் நிருவாகப் 
பொறுப்பையும் மாவட்ட ஆட்சித் தலைவா கவனிப் 
பார் . தமிழ்நாட்டில 52 கோட்டங்களும் 166 
வட்டங்களும் உள்ளன . ஒவ்வொரு கோட்டமும் ஒரு 
உதவி மாவட்ட ஆட்சியாளர் அல்லது 

துணை 
மாவட்ட ஆட்சியாளரின மேற்பாாவையில செயற் 
படுகிறது . வட்டங்களின் நிருவாகப் பொறுப்பை 
வட்ட ஆட்சியாளர் கவனிப்பார் . ஒவ்வொரு வட்ட 
மும் பல உள்வட்டங்களாகவும் ஒன்றியங்கள் சிற்றூர் 
களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன . உள்வட்டத்தின நிரு 
வாகம் வருவாய் ஆய்வாளரிடமும் , சிற்றூர்களின் 
நிருவாகம் சிற்றூர் நிருவாக அதிகாரியின் ( Village 
Administrative Officer ) மேற்பார்வையிலும் 
உள்ளன . மக்களாட்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு 
ஊரின் ஆட்சிப் பொறுப்பும் 

ஆட்சிமுறையில் 
செம்மைப்படுத்தப் படுகிறது . சிற்றூர் ஊராட்சி , 
ஊராட்சி ஒன்றியம் , நகராட்சி , மாநகராட்சி 
ஆகியவை தமிழ் நாட்டின் உள்ளாட்சியைக் கவனித்து 


தல 


தமிழ்நாடு 


905 


தமிழ்நாடு 


துணைச் சிறைச் சாலைகளும் ( Sub Jail ) மாவட்டங் 
களில் மத்திய சிறைச்சாலைகளும் உள்ளன . 

குற்ற 
வாளிகள் விசாரிக்கப்பட்டுக் கைதிகளாக இச்சிறைச் 
சாலைகளில் அடைக்கப்படுகின்றனர் . தமிழ்நாட்டில் 
8 மத்திய சிறைச் சாலைகள் உள்ளன . சிறுவர்களுக் 
கான இளம் குற்றவாளிகள் சீர்திருத்தப் பள்ளிகளும் 
இம்மாநிலத்தில் செயற்படுகின்றன . பெண்களுக்கான 
சிறைச்சாலை ஒன்றும் தமிழநாட்டில் உள்ளது . 
சிறைச்சாலைகள் பொதுவாகக் குற்றவாளிகளைத் 
திருத்தும் மையங்களாக இக்காலத்தில் செயற்பட்டு 
வருகின்றன . 


குடை 


வருகின்றன . வை மக்களின் சுகாதாரம் , மின்வசதி , 
சாலை அமைப்பு , கல்வி வசதி ஆகியவற்றைக் கவனிக் ,, 
கின்றன . 

இம்மனறங்களுக்கான உறுப்பினர்களை 
மக்களே தேர்நதெடுப்பர் . இத்தேர்தல்களும் சட்ட 
மன்ற , பாராளுமன்றத் தேர்தலகளைப் போல் நடை 
பெறும் . ஆனால் , உள்ளாட்சித் தேர்தல்களுக்கு வாக் 
களிக்கும் உரிமை 18 வயதாகத் தமிழ்நாடு 

அரசு 
றைத்துள்ளது . தமிழ்நாட்டில் 3 மாநகராட்சிகளும் , 
98 நகராட்சிகளும் , 607 பேரூராட்சிகளும் , 374 
ஊராட்சி ஒன்றியங்களும் , 12,582 ஊராட்சிகளும் 
உள்ளன . 
நீதி . மாநிலத்தின் தலைமை நீதிமனறம் 

சென் 
னையில உளளது . தமிழ நாட்டில சொத்து சம்பந்த 
மான உரிமை வழக்குகளையும் ஒப்பந்த விவகாரங் 
களையும விசாரிக்க மாவட்ட அளவில் உரிமை இயல் 
நீதிமன்றங்கள் உள்ளன . உரிமை இயல் நீதிமன்றங் 
களில் கீழ்நிலை அளவில் உள்ள நீதிமன்றம் மாவட்ட 
உரிமை இயல் நடுவர் நீதிமனறம் ( District Munsiff 
Courts ) எனக கூறப்படுகிறது . இவை வட்ட மையங் 
களில் செயற்படுகின்றன , இம மன்றத்திற்கு மேற் 
பட்ட நீதிமன்றங்கள் மாவட்டக கோட்டங்களில் 
உள்ள துணை நீதிமனறங்கள் ( Sub - Divisional Magi 
strates Court ) ஆகும் . இதற்கும் மேல் நிலையில் 
உள்ள நீதிமன்றம் மாவட்ட நீதி மன்றமாகும் ( Distrl 
ct of Sessions Courts ) . இவற்றிற் கெல்லாம் உயர்ந்த 
நிலையில் உயர் நீதி மன்றம் ( High court ) செயற்படு 
கிறது . 

சட்டம் ஒழுங்கைப் பாதுகாக்கத் தமிழநாட்டில 
காவல் துறை செயற்பட்டு வருகிறது . இம்மாநிலத் 
தில் காவல் துறையில் 63,974 பணியாளர்கள் பணி 
புரிகின்றனர் . இமமாநிலத்தில , 989 காவல் நிலையங் 
களும் 189 புறக் காவல் நிலையங்களும் உள்ளன . 
காவலர்கள் சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை நிலை 
நிறுத்தவும் , குற்ற நடவடிக்கைகளைத் தடுக்கவும் , 
போகவகுரத்து நனமுறையிற் செயற்படவும் துணை 
செய்கினறனர் . இத்துறை வளர்ந்து வரும் அறிவிய 
லுககு ஏற்பப்பல புதிய முறைகளைப் புகுத்திக் குற்றங் 
களைக் 

கண்டுபிடித்து வருகிறது . இம்மாநிலத்தில 
பெண்களும் காவலர்களாகப் பணியமர்த்தப்பட்டுள 
ளனர் . 

தீயணைப்புத் துறை , சிறைத் துறை போன்றவை 
யும் மாநில அரசின் கண்காணிப்பில் உள்ள 

பிற 
துறைகளாகும் . தமிழநாட்டில் உள்ள தீயணைப்புத் 
துறை தீயை அணைப்பதோடு , அவசர மீட்புப் பணி 
களுக்கும் நோயாளிகளுக்கும் , விபத்துக்குள்ளானவர் 
களுக்கும் உதவுகின்ற வகையிலும் செயற்படுகின்றது . 

தமிழ்நாட்டில் உள்ள வட்ட மையங்களில் 


சுகாதாரம் : மக்களின் சுகாதாரத்தைக் கவனிக்கச் 
சிற்றூர்களில் தொடககச் சுகாதார நிலையங்களை 
யும் , நடமாடும் சுகாதாரக் குழுக்களையும் மாநில 
அரசு இயக்கி வருகிறது . இவற்றைத் 

தவிர 
மருந்தகங்களும் மருத்துவமனைகளும் நகரங்களில் 
உள்ளன . குடும்ப நலத் திட்டம் , மலேரியா , அம்மை , 
தொழுநோய் , இளம்பிள்ளைவாதம் , காசநோய் 
ஆகிய நோய்கள் வாராமல் தடுத்தல் 

போனற 
சுகாதார நடவடிக்கைகளைச் சுகாதார மையங்கள 
கவனிக்கின்றன . கழிவுநீர்ச் சுத்திகரிப்பு , சுற்றுப் 
புறங்களைத் தூய்மையாக வைத்திருத்தல 

வத்திருத்தல் போன்ற 
மக்கள் நலச் செயல்களையும் கவனித்து வரும் 
பணியை 

மாநில அரசு செயது வருகிறது . தமிழ் 
நாட்டில் பிறப்பு விகிதம் 18.32 விழுக்காடரகவும் 
இறப்பு விகிதம் S.86 விழுக்காடாகவும் உள்ளன . 


சமூக நலம் ; 


மாநிலத்தின் மக்களுக்காகப் பல 
முனனோடித் திட்டங்களைத் தமிழ்நாடு அரசு 
செயற்படுத்தி வருகிறது . பிற்படுத்தப்பட்டோர் நல 
வாழ்வு , ஆதி திராவிடர் நலவாழ்வு , ஒருங்கிணைந்த 
ஊட்டச்சத்து , மகளிர் மேம்பாடு , தொழிலாளர் நலம் , 
வீட்டு வசதி , காவலர் குடியிருப்பு , ஆதரவற்ற 
முதியோர் உதவித் 

தொகை , 

நலிவடைந்தோர் 
தன்னிறைவுத் திட்டம் , குடியிருப்பு வசதி , வேலை 
யற்ற பட்டதாரிகளுக்கு உதவித் தொகை , தமிழ் 
வளர்ச்சி போன்றவற்றை மாநில அரசு நடைமுறைப் 
படுத்தி வருகிறது . 


| 


கல்வி : தமிழ்நாட்டில் எழுதப்படிக்கத் தெரிந்த 
வர்களின் எணணிக்கை 22,637,659 ( 1981 ) ஆகும் . 
இது மொத்த மாநிலத்தின் . மக்கள் தொகையில் 
46.76 விழுக்காடு ஆகும் . தமிழ்நாடு 

கல்வியில் 
மூன்றாம் இடத்தைப் பெற்றுள்ளது . தமிழ்நாட்டில் 
நடுத்தரப் பள்ளிகளும் உயர்நிலைப் பள்ளிகளும் 
கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் உள்ளன . இம் 
மாநிலத்தில் வயது வந்தோர் கல்வித் திட்டமும் 
செயற்படுகிறது . மாணவர்களுக்கு இலவசச் சீருடை 


1 


தமிழ்நாடு 


906 


தமிழ்நாடு 


அனித்தல் , இலவசப் புத்தகம் அளித்தல் குழந்தைகள் 
சத்துணவுத் திட்டம் போன்ற திட்டங்கள் சிறப்பாக 
நடைபெறுகின்றன . மேல் நிலைப் பள்ளிகள் 
ஏற்படுத்தப்பட்டுச் சிற்றூர் மாணவர்களும் கல்வி 
கற்கும் நிலை இக்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது . 
மேல்நிலைப்பள்ளிகளில் தொழிற்கல்வி கற்பிக்கப் 
படுகிறது . இவற்றைத் தவிரத் தனியாகத் தொழிற் 
கல்விக் கூடங்களும் , மருத்துவக் தல்லூரிகளும் இம் 
மாநிலத்தில் செயற்படுகின்றன . இம்மாநிலத்தில் 
ஆசிரியர் பயிற்சிக் கல்லூரிகளும் உள்ளன . தமிழ் 
நாட்டில் பதினொரு பல்கலைக் கழகங்களும் உள்ளன . 
அவற்றுள் தொழிற் நுட்பக் கல்விக்காக அண்ணா 
தொழில் நுட்பப் பல்கலைக் கழகமும் , தமிழுக்கெனத் 
தமிழ்ப்பல்கலைக்கழகமும் , பெண்களுக்கென அன்னை 
தெரசாப்பல்கலைக்கழகமும் தொடங்கப்பட்டுள்ளன . 
தொழிற்நுட்பக் கல்வியில் புதிய பாடத்திட்டங்கள் 
புகுத்தப்பட்டுள்ளன . வளர்ந்து வரும் அறிவியலுக்கு 
ஏற்ப மாணவர்களை உருவாக்க மாநில 
தொழிற்நுட்பக் கல்விக்கு முதலிடம் 

அளித்து 
வருகிறது . இம்மாநிலத்தில் இரு மொழித் திட்டப் 
படி மாணவர்களுக்குத் தமிழ் அல்லது மற்றத்தாய் 
மொழி , ஆங்கிலம் ஆகியவற்றில் பாடங்கள் நடத்தப் 
படுகின்றன . 


றில் தொடங்கப்பட்டுள்ளது . தமிழ்நாடு திரைப்படக் 
கலையிலும் முன்னோடியாகத் திகழ்கிறது . இம் 
மாநிலத்தின் அனைத்துச் சிற்றூர்களிலும் கிராமக் 
கலைகள் இன்றளவும் அழியாமல் உள்ளன . 
சுற்றுலா : தமிழ்நாடு 

சுற்றுலா 

வளர்ச்சியில் 
பெரிதும் முன்னேறி வருகிறது . 

இதன் வாயிலாக 
மா நிலத்தின் பொருளாதாரமும் உயர்ந்துள்ளது . 
தமிழ் நாடு அரசு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தை 
ஏற்படுத்திச் சுற்றுலாப் பயணிகளுக்குத் தக்க உதவி 
களைச் செய்து வருகிறது . சென்னை , சிதம்பரம் , 
தஞ்சாவூர் , மதுரை , இராமேசுவரம் , கன்னியாகுமரி , 
மாமல்லபுரம் , கோடைக்கானல் , உதகமண்டலம் , 
திருச்சி , ஓகெனக்கல் , வேடந்தாங்கல் , ஏர்க்காடு , 
பூம்புகார் போன்ற 

நகரங்கள் முக்கிய சுற்றுலா 
நகரங்களாக விளங்குகின்றன . 

சு.இரா . 


அரசு 


2 


வரலாறு : பண்டைய தமிழகத்தின் வடவெல்லை 
திருவேங்கடமலையென்றும் , தெற்கெல்லை கன்னியா 
குமரி என்றும் குறிப்பிடுதலைக் காணலாம் . ஆனால் 
கடைக் சங்க காலத்திற்கு 

முற்பட்ட தமிழகம் 
வடக்கிலும் , தெற்கிலும் மேலும் பரந்து கிடந்தது 
என அறிகிறோம் . கனடச்சங்க காலத்தில் இற்றைய 
ஆந்திரம் , கருநாடகம் , கேரளம் ஆகியவற்றின் பெரும் 
பகுதிகள் தமிழகமாக இருந்ததென்பதையும் , தெற்கே 
இற்றைய கன்னியாகுமரிக்கும் வெகுதொலைவு வரை 
நிலப்பரப்பு இருந்ததென்பதையும் , முப்புறமும் நீரால் 
சூழ்ந்திருந்ததென்பதையும் அறியலாம் . 

தமிழ் நிலத் தொன்மையின் பெருமை : தமிழக 
வரலாறு தொன்மை மிக்கது . அதன் மக்கள் மறப் பண் 
பாளர்களாகத் தோன்றினர் ; அவர்களே முதன் முதல் 
தோன்றிய மூத்தகுடியினர் 

தமிழ் நூல்கள் 
கூறும் . 


தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு - நூல 
கங்களும் பெரும்பங்கு வகிக்கின்றன . தமிழ் 
நாட்டின் மிகப்பெரிய நூல் நிலையம் கன்னிமாரா 
நூலகம் ஆகும் . மாவட்டத் தலைநகரங்களிலும் 
வட்டத் தலைநகரங்களிலும் சிற்றூர்களிலும் நூல் 
கங்கள் உள்ளன . இவற்றைத் தவிரக் கல்லூரிகள் , 
பள்ளிகள் , பல்கலைக் கழகங்கம் ஆகியவற்றிலும் 
நூலகங்கள் இயங்குகின்றன . இந்தியாவிலேயே மிகப் 
பெரிய ஆவணக் காப்பகங்களில் ஒன்று சென்னையி 
லுள்ளது . இது வரலாறு , பொருளாதாரம் போன்ற 
துறைகளில் ஆய்வு செய்யும் வல்லுநர்களுக்குப் 
பேருதவியாக உளது . 


* 


என்று 


இக்கூற்றை இற்றைய நிலவியல் , கடலியல் , 
உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் மெய்ப்பித்துள்ளனர் . 
கடல் கொண்ட குமரிக்கண்டம் பழந்தமிழ் நாடென் 
றும், கடலுள் மூழ்கி எஞ்சி நிற்கும் சிறுபகுதியே இற் 
றைய தமிழகமென்றும் அறிவியலார் மெய்ப்பித்துள்ள 


னர் . 


கலைகளின் - பிறப்பிடமாகத் தமிழ்நாடு திகழ் 
கிறது . தமிழ்நாடு பரத நாட்டியம் என்னும் நடனத் 
திற்குப் புகழ் பெற்றது . கோயில்களின் மாநிலம் எனக் 
கூறப்படும் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோயில் 
கள் உள்ளன . இவை இந்து சமய அறநிலைய ஆட்சித் 
துறையின் பாதுகாப்பில் உள்ளன.தமிழ்நாட்டில் காஞ்சி 
புரம் , சிதம்பரம் , மதுரை , தஞ்சாவூர் , திருவண்ணா 
மலை போன்ற நகரங்கள் கோயில்களுக்குப் புகழ் 
பெற்றவை . சிற்பக் கலை வளர்ச்சிக்கு எனச்சிற்பக் 
கல்லூரி ஒன்றும் தமிழ்நாட்டில் உள்ளது . கலைகளின் 
பிறப்பிடமாகத் திகழும் தமிழ்நாட்டில் 
அரசின் தென்னகப் பண்பாட்டு மையம் திருவையாற் 


தென்னகம் , நிலநடுக்கோட்டிற்கு மிக அண்மை 
யிலிருப்பதால் அதன் தட்ப , வெப்ப நிலை உயிரினம் 
தோன்ற ஏதுவாக அமைந்தது . எனவே , முதல் 
மனிதன் இங்குத்தான் தோன்றினான் என்பர் . இங் 
குள்ள மலைகளும் . ஆறுகளும் இமயமலையும் , 
கங்கை , யமுனை ஆறுகளும் , உலகில் பிற மலைகளும் , 
ஆறுகளும் தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றி 
யவை என்பதும் அறிவியலார் கருத்து . தமிழகத்தி 


மைய 


தமிழ்நாடு 


907 


தமிழ்நாடு 


லுள்ள கஞ்சன்மலை , பல்லாவரம் முதலிய இடங்களி 
லுள்ள பாறை உலகப பாறைகளுக்கெல்லாம் வயதில் 
முதிர்ந்தவை என அறிவியல் ஆய்வு மெய்ப்பித்துள் 
ளது . எனவே , தமிழக நிலப்பரப்பின் தொன்மையை 
என்று தோன்றியதென அறுதியிட்டுக்கூற 
வில்லை . 


சங்ககாலம் : முதல் , இடை , கடையென முச் 
சங்கங்கள் இருந்தனவாக இறையனார் கலவியல் 
உரை கூறுகிறது . முதல் ரெண்டு சங்கங்களைப் 
பற்றிக் கருத்து வேறுபாடு மிகுதியும் காணப்படு 
கிறது . கடைச்சங்கம் நின்று நிலவியது உறுதியாகத் 
தெரிகிறது . 


கற்காலம் : தமிழ் நாட்டில் கற்காலத்தைச் 
சார்ந்த கருவிகள் பல வேறு பகுதிகளில் கண்டுபிடிக்கப் 
பட்டுள்ளன . பழங்கற்காலக்கருவிகளும் புதிய கற்காலக் 
கருவிகளும் தமிழகத்தில் பெருமளவில் கிடைத்துள்ளமை 
தமிழகத்தின பழமையை அறிய உதவுகிறது . நுண்ணிய 
கற்காலக் கருவிகளும் தமிழகத்தின தெற்கு மாவட் 
படங்களில் கிடைத்துள்ளன . தொல் பழங்காலத்தில் 
தமிழகத்தில் வாழ்நத மக்கள பெருங் கற்குழிகளில் 
பிணங்களைப் புதைக்கும் வழக்கமுடையவர்கள் . இக் 
குழிகளில் அவாகள பயன்படுத்திய பலவகை இரும்புக 
கருவிகளும் , மண்பாண்டங்களும் காணப்படுகின்றன . 
இதுபோனற சவக்குழிகள உலகின் பலபகுதிகளிலும் , 
குறிப்பாக மேற்கு ஆசிய நாடுகள் , வடஆப்பிரிக்கா 
முதலிய இடங்களிலும் காணப்படுகினறன . அவற்றின் 
தொன்மையைப் போலவே இவை காண 

காணப்பெறுவதா 
லும் தமிழக நாகரிகத்தின தொன்மையை உய்ததுணர 
லாம் . இறறைய ஆய்வாளர்கள சிந்துவெளி நாகரி 
கம் தமிழர் நாகரிகமே எனக் கூறுகின்றனர் . இத 
னால் , தமிழரின் தொனமை நாகரிகம மேலும் வலுப் 
படுகிறது . 


அக்கடைச்சங்க காலத்தைத் தோராயமாக கி.மு. 
3 - ஆம் நூற்றாண்டிலிருந்து கி.பி. 3 - ஆம் நூற் 
றாண்டுக்குட்பட்ட காலமாகக் கூறலாம் . சங்க இலக 
கியங்களில் காணப்பெறும் சொல்லாட்சி , 

பொரு 
ளாட்சி முதலியவற்றைக் கொண்டும் , சேரன செங்கட் 
டுவன் , இலங்கை மனனன் முதலாம் கயவாகு ( கி.பி. 
171-190 ) முதலியோரின் சமகாலத்தைக் கொண்டும் 
உரோமப் பேரரசன அகசுத்தசு பாண்டியரோடு 
கொண்டிருந்த தொடர்பைக் கொண்டும் , மற்றும் 
தாலமி , இசுடிராபோ ( Strabo ) முதலியோரின் 
குறிப்புகளைக் கொண்டும் , இருக்குவேதம் , இராமா 
யணம் , மகாபாரதம் முதலிய நூல்களில் வரும் 
குறிப்புகளைக கொண்டும் சங்க காலம் கி.மு. 3 
-ஆம் நூற்றாண்டிற்கும் முற்பட்டதெனக் 

கொள்ள 
லாம் . மௌரிய அரசன் பிந்துசாரன ( கி.மு. 300-272 ) 
தமிழகத்தின் மீது படையெடுத்ததை அகமும் , புறமும் 
தெளிவாகக் கூறுவதைக் கொண்டும் , அசோகனி 
( கி.மு. 272-236 ) கல்வெட்டுகளில 

சேர , சோழ , 
பாணடிய சத்திய புத்திரரின் ஆட்சி தெளிவாகக் 
காணப்படுவதைக் கொண்டும் சங்க காலம் கி மு . 300 
-க்கும் முற்பட்டதென அறியலாம் . 

ஆனால் , கி.பி. 3 - ஆம் நூற்றாண்டுக்குப் பின் 
ஆண்ட களப்பிரர் , பல்லவர்கள பற்றிச் சங்க இலக் 
கியங்களில் குறிப்புகள் இல்லை . 

ல்லை . எனவே , கி.பி. 3 
ஆம் நூற்றாண்டிற்கும் முற்பட்டது . சங்ககாலம் 
எனக்கொள்ளலாம் . 


வரலாற்றுக்கு முந்திய காலம் தொட்டு இன்று 
வரை இந்தியத் துணைக் கணட்ததில் பல்வேறு இன 
மக்கள ஆண்டு , அவர்களின நாகரிகச சுவடுகளைத் 
பதித்துச் சென்றுள்ளனர் . அதனால் , இந்திய நாகரி 
கத்தில பலவேறு இனததவரின தாக்கம் காணப்படு 
கிறது . ஆயினும் , தமிழர் நாகரிகம் கன்னித் தன்மை 
யுடன் காணப்படுகிறது . இதற்குக் காரணம் அந்நிலப் 
பரப்பின் இயற்கையமைப்பேயாகும் . அதன எல்லை 

காப்பரணகளாய் . அமைந்து , கறை படாமல் 
காததனவெனலாம் . 


கள் 


கிறித்தவ ஆணடுமானத்திற்கு முனபும் , 
தொடக்கத்திலும் , தென்னகம் போந்த அயலகப் 
பயணிகள் இந்நாட்டின் கடல் 

வளத்தையும் நில 
வளத்தையும் , மக்களின் மனவளத்தையும் பலப்பட 
பேசியுளளதை நோக்கும் போதும் , இவர்கள் அன்றைய 
கிரேக்க , உரோமானிய நாடுகளுடனும் தொலைதூரக் 
கீழை நாடுகளுடனும் கொண்டிருந்த அரசியல் , வணி 

தொடர்புகளை அறியும்போதும் இவர்கள் 
பெற்றிருந்த நாகரிகத்தையும் பண்பாட்டையும் நன் 
கறியலாம் . 


சங்ககால அரசியல் வரலாறு : சங்ககாலத்தில 
தோராயமாக 300 முடியுடை வேந்தாகளும் , 120 குறு 
நில மன்னர்களும் ஆணடதாகக் கூறலாம் . இலக்கியச் 
சான்றுகளைக் கொண்டு அவர்களுடைய வரலாற்றை 
அறுபடாமல் எழுதமுடியவிலலை . அரசப் பதவி 
தந்தைக்குப்பின மூத்த மகன் அரசுக்கு வரவேண்டு 
மென்ற மரபுப்படி இருந்தது . ஓர் அரசனுக்குப் பல 
மனைவியரும் , பல மக்களும் இருப்பினும் , அவர்களுள 
மூத்தமகனே அரசாளும் உரிமை பெற்றிருந்தான . 
மூத்தவன் ஆளும்போது இளையவர்கள் பிற பகுதி 
களுக்கு ளவரசர்களாக அமர்த்தப்பெற்றனர் . 
பெண்கள் அரசாண்டதாகச்சங்ககாலச் சான்றுகளில் 
காணவில்லை . சேர , சோழ , பாண்டிய 

முடியுடை 
வேந்தர்களுக்கும் , குறுநில மனனர்களுக்கும் , இளவர 


தமிழ்நாடு 


908 


தமிழ்நாடு 


களை 


சர்களுக்கும் , தானைத் தலைவர்களுக்கும் அவரவர் 
ஆளும் நாட்டுப் பகுதிகளுக்கேற்ப விருதுப் பெயர் 
களிருந்தன . சோழரும் , பாண்டியரும் 
தங்களைச் சூரிய குலத்தவர் , சந்திரகுலத்தவரென 
அழைத்துக் கொண்டனர் . 


முறையே 


வழங்கினான் . போரில் மீட்டுக் கொண்ட 
பொருளில் வீரர்களுக்குப் பெரும் பங்குண்டு 
வெற்றிக்குப்பின் விழாவும் , பெருஞ்சோறுமிட்டு 
துணங்கைக் கூத்தாடுவான் . வீரமகனைப் பெறுவதே 
தமது கடமை எனக் கொண்ட மறக்குலப் பெண் 
களும் வீரத் தாய்மார்களாக வாழ்ந்தனர் . வேல் , 
வாள் , கோல் முதலிய தாக்கும் படைகளையும் , 
கேடயம் , கவசம் . ( மெய்ப்பை ) முதலிய காக்கும் 
படைகளையும் வீரர்கள் கொண்டிருந்தனர் . 


அரசவை : அரசனுக்கு முடிசூட்டுவிழா நடக்கும் 
போது மூத்தோர் அவையினரும் , பிற அறிஞர் பெரு 
மக்களும் கூடி அவனை ஏற்பதாய் ஒப்புவர் . அரசனும் 
அறவழி நடந்து , மக்களைக் காப்பதாய் உறுதியளிப் 
பான் .. அமைச்சர்கள் , புலவர்கள் , மற்றும் சான்றோரின் 
அறிவுரைகளைக் கேட்டு அரசன் ஆளத் தொடங்கு 
வான் . அன்றாடம் அரசவைக்கு வந்து , மக்களை 
நேரில் கண்டு அவர்களுக்கு நீதி வழங்குவான் . விருந் 
தினரையும் தூதுவர்களையும் வரவேற்பான் . தமிழறி 
ஞர்களைத் தம்மோடு அமர்த்திப் பெருமைப்படுத்து 
வான் . 


போர் முறை : போருக்குச் செல்வதற்குமுன் வீரர் 
கள் நல்ல நாளில் படைக் கருவிகளைத் தூய்மைப் 
படுத்திப் பூச்சூடிக்காலக்கணக்கர் குறித்த நேரத்தில் , 
போருக்குப் புறப்படுவர் , படைக்கலன்களுடன் 
வெண்ணிறச் சீருடையணிந்து முரசங்கள் முழங்க 
அணிவகுப்பு நடத்துவர் . தங்களின் படையெடுப்பை 
முன்கூட்டியே பகை அரசனுக்கு அறிவிப்பர் . மூப் 
படைந்தோர் , குழந்தைகள் , ஊனமுற்றோர் , இயலா 
தோர் , பெண்டிர் , பசு , பார்ப்பனர் , நன்மக்கள் முதலி 
யோரை 

ஒதுங்கிக்கொள்ளச் செய்வர் . மறவன் 
மறவனோடு மட்டுமே போரிடுவது என்பது சங்ககால 
வீரப்பண்பு . 

படைவீரர்கள் படம் , குப்பாயம் , 
மெய்ப்பை , வட்டுடை முதலிய ஆடைகளை அணிவர் . 


இலக் 


ஐம்பெருங்குழுவும் எண்பேராயமும் : சங்க 
கியச் சான்றுகளில் அன்றைய அரசனுக்குத் துணை 
புரிய ஐம்பெருங்குழுவும் எண்பரோயமும் இருந்தனவா 
கச் சான்றில்லை . ஆனால் கி.பி. 7 - ஆம் நூற்றாண்டி 
லெழுந்ததாகக் கருதப்படும் திவாகர நிகண்டு 
என்னும் நூலில் இவை குறிப்பிடப்படுகின்றன . 
அமைச்சர் , புரோகிதர் , தானைத் தலைவர் , தூதுவர் , 
சாரணர் ஆகிய ஐவரும் ஐம் பெருங்குழுவிலும் , 
கரணத்தியலவர் , கருமவிதிகள் , கனகச்சுற்றம் , 
கடை காப்பாளர் , நகரமாந்தர் , படைத்தலைவர் , 
யானைவீரர் , குதிரைவீரர் ஆகிய எண்மரும் எண் 
பேராயத்திலுமிருந்தனராகத்திவாகர நிகண்டு குறிப் 
பிடுகிறது . இக்குழுக்களின் பணிகளைச் சங்ககாலத்தில் 
அமைச்சரும் , தூதுவரும் , ஒற்றர்களும் செய்தனர் . 





யானை 


போர் முனைக்குச் 

செல்லும் 

அணிவகுப்பில் 
தானைத் 

தலைவர்களும் , அரசர்களும் 
மீதமர்ந்து அம்பாரிமேல் கொடிகள் பறக்கக்கம்பீரமா 
கச் செல்வர் . மெய்க்காப்பாபளர்கள் அவர்களைச் 
சூழ்ந்து செல்வர் . வீரர்கள் பின் தொடர்வர் . 

போர் பெரும்பாலும் கோடைக்காலத்தில் சம 
தளத்தில் நடக்கும் , எல்லைக்கோடுகளை அமைத்துக் 
கொண்டு , குறிப்பிட்ட நேரத்தில் போர் தொடங் 
கும் . படையெடுப்புக்கு அறிகுறியாகக் கால் நடை 
கவர்தல் நிகழும் . 
புறமுதுகிட்டு 

ஓடுவோர் , ஆடையிழந்து நிற் 
போர் , மேய்ச்சல் நிலத்தில் வாழ்வோர் , நீரிடை 
நிற்போர் , படைக்கலமின்றியிருப்போர் , புண்பட் 
டோர் , பெண் ஆடை அணிந்தோர் , பெண்டிர் , குழந் 
தைகள் ஆகியோரை எதிர்த்துப் போரிடக் கூடா 
தென்பது சங்ககாலப் போர்ப்பண்பு . போர்க்களத்தில் 
புண்பட்டு மாள்வதையே வீரர் பெரும் பேறாகக் 
கொண்டனர் . 


4 


படை : அக்காலத்தில் படையற்ற அரசன் நிலை 
யற்ற குமிழியாகவே காணப்பெற்றான் . யானை , 
குதிரை , தேர் , காலாள் 

ஆகிய நால்வகைப் 
படைகள் ஒவ்வோர் அரசரிடமும் இருந்தன . படை , 
கொடி , அரியணை , வாள் , கவரி , முரசு அரசின் உறுப் 
புகளாயிருந்தன . பெருவேந்தரிடம் கடற்படையிருந் 
தது . தமிழ் மறவர் எவரும் படையில் சேரலாம் . 

இந்தியாவிலிருந்ததைப்போல் சத்திரியர் 
மட்டுமே போர் வீரராக இருக்க வேண்டும் என்ற 
மரபு இங்கில்லை . அரசருக்கென்று மெய்க்கப்பாளர் 
இருந்தனர் . நாட்டை அயலவரிடமிருந்து காப்பதும் , 
அரசனுக்குச் செஞ்சோற்றுக் கடனாற்றுவதும் , 
போரில் மாண்டால் துறக்கம் எய்தலாம் என்று 
நம்புவதும் அக்காலத் தமிழ் மறவர்கள் கொண்ட 
கொள்கைகள் . அவர்களுக்கு வேண்டிய 
உடை , ஊதியத்தை அரசன் வழங்கினான் . வீரர் 
களைப் போற்றிப் பரிசுகள் வழங்கினான் . பல விருது 


வட 


உணவு , 


முறை வழங்குதல் : சங்க கால அரசர்கள் 
யின் தலைவர்கள் , அவர்களின் கொலுமண்டபமே 
நீதிமன்றமாய் விளங்கியது . நீதி நூல்களின் படியே 
தீர்ப்பு வழங்குவர் . ஆயினும் , அறிஞர்களின் அறவுரை 
களையும் , தங்களின் மனச்சாட்சியையும் கொண்டு 
அரசன் நீதி வழங்குவான் . இறைவனைச் சாட்சியிட்டு 


யானைக 


காலி 


நகரங் 


தமிழ்நாடு 

909 

தமிழ்நாடு 
வழக்குள் ஊசாவப்படும் . சாட்சிகள் நேரடியாக வை மிளைக்காடு ( காவற்காடு ), அகழிகள் , புற 
ஊசாவப்படுவர் . பொய்ச் சாட்சி கூறுவோருக்குத் மதில்கள் , அகமதில்கள் முதலியவற்றால் சூழப்பட்டு , 
தண்டனையுண்டு . பாம்புக் குடத்தில் கைவிடும்படி வீரர்களால் பாதுகாக்கப்பட்டன . உட்கோட்டை 
செய்து குற்றவாளியை அறிதலும் உண்டு 

வலிவானது . விண்ணுற ஓங்கிநின்ற மதில்களின் மேல் 

பந்தும் , பாவையும் , சிலம்பும் , தழையும் அழகுறப் 
கொடுக்கல் , வாங்கல் , உடன்படிக்கை , ஒப்பந்தம் 

பொறிக்கப்பட்டன உட்புறம் துளைகளிட்ட விற் 
முதலான பொருளியல் குற்றங்களும் , அரசுடைமை பொறி , குரங்குப்பொறி , கவண்பொறி , அடுப்புப் 
களுக்கு அழிவுதேடல் , பார்ப்பானைக் 

கொல்லுதல் , பொறி , யானைப்பொறி , கழுகுப் பொறி , புதை கதவு , 
பசுமடியறுத்தல் , கருக்கலைப்பு , மாதர் உயிர்க்கொலை தூண்டிற்பொறி , தொடக்குப் பொறி , கவைப்பொறி . 
முதலிய கொடிய குற்றங்களும் அக்காலத்தில் நிகழ்ந் ஐயவித்துலாம் , சிரற்பொறி , பன்றிப்பொறி , முரசுப் 
தன . பொருளியல் குற்றங்களுக்குத் தண்டமும் , இழப் பொறி முதலிய தாக்கும் படைகள கோட்டையில் 
பீடாகப் பொருளும் கொடுத்தலும் உண்டு . கொடிய பொருத்தப்பட்டிருக்கும் , 
குற்றங்களுக்குக் கொலைத் தண்டனை வழங்கப் 
படடது . தலையை வெட்டுதல , 

கோட்டையின் வாயில்கள் போர் வீரர்கள் 
லிட்டுத் தலையை இடறச்செயது கொலலுதல முதலி 

யானையின் மீதமர்ந்து கொடிகளையேந்தி உட்செல் 
யன கொலைத் தண்டனையாகும் பிறன் மனைவியை லும் அளவுக்கு அகன்றும் உயர்ந்துமிருககும் . கோட் 
விழைதல் , பிறனி கணவனை விழைதல ஆகிய குற் டைக் கதவுகளின் மீது மூவேந்தரின சின்னங்களான 
றங்களுக்கு உறுப்புகளைச் சிதைக்கும தண்டனை வில் , புலி , கயல் பொறிககப்பட்டிருக்கும் . 
யுண்டு . திருட்டுக் குற்றங்களுக்குச் சிறைத் தண்டனை களையும் , குறிப்பாக அரண்மனைகளையும் , 
யும் தண்டமும் உண்டு . கப்பலில் துடுப்புத் தளளுதல் , கோட்டைகளையும் , பராமரிக்கத் தனிஅலுவலர்களும் , 
கோயிலுக்கு விளக்கேற்றுதல் , பொதுப்பணிகளைச ஆட்சியாளர்களும் இருப்பர் . அரசர் வதியும் அரண 
செய்தல் முதலிய தண்டனைகளும் , பொன , யானை , மனை கோயில் எனப்பட்டது . 
குதிரை , மாடு , ஆடு முதலியவற்றை இழப்பீடாக . 
அளிக்கும் தண்டனையும் உண்டு , 

துறைமுகப் பட்டினங்களைப் பராமரிக்கவும் 
காக்கவும் அந்நகரங்களுக்குத் தனிக் 

காவலர்களும் , 
குற்றவாளிகள் சிறைத் தண்டனைக்குளளானால் ஆட்சியாளர்களும் அமர்த்தப்பட்டனர் . கோநகரான 
அவர்களை அடைத்து வைக்கச் சங்க காலத்தில 

மதுரையிலும் வீதிகாவலர்களும் , இரவுக் காவலா 
நிலையான சிறைகளிருந்தன . சிறையில் கொடிய களும் , மக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தக் குதிரை 
குற்றவாளிகளைச் சங்கிலியால் பிணித்து , வைப்பர் . 

மீதமர்ந்த வீரர்களுமிருந்தனர் . 
அவர்களுக்குக் குடிக்க நீர் கொடுக்காமலும் , உணவு , 
கொடுக்காமலும் சித்திரவதை செய்வதுமுண்டு . ஊராட்சி : சங்க காலத்தில் ஊராட்சித் தனித் 
ஆயினும் , பெரும்பாலான குற்றவாளிகள் நோயாளி தியங்கியதென்பதைத் தெளிவாக அறியலாம் . நகர 
களைப் போல அன்பாகவே சிறையில் நடத்தப்பெற் மன்றங்களைப் போலவே , ஊர்மன்றங்களிருந்தன . 
றனர் . அரசன நீதி தவறாது ஆட்சிபுரிந்தான் . 

வை மன்றம் , பொதியில் , அம்பலம் , அவை என் 
னும் பெயர்களால் அறியப்பட்டன. 

பொதுவாக 
நாட்டாட்சி : சங்க காலத் தமிழ் நிலம் சேர , 

மன்றம் மரத்தடியிலும் குளக்கரையிலும் 

கூடியது 
சோழ , பாண்டியர் எனனும் மூவேந்தர்களாலும் , 

பொதியில் என்பதை பொது + இல் 
மற்ற அரசாகளாலும் ஆளப்பட்டது . மக்களாட் 

கொண்டு பொதுவாக மக்கள் கூடும் அம்பலம் 
சியோ , மகளிர் ஆட்சியோ சங்க காலத்தில் இல்லை . 

என்றும் கூறுவர் . எனவே , ஊர் மன்றத்திற்கெனத் 
வேந்தர்கள தங்கள கோ நகரங்களிலிருந்து 

தனியாகக் கட்டடமிருந்ததையும் அறியலாம் . 
டனர் . நாடு பல மண்டலங்களாகப் பிரிக்கப்பட் 
டிருந்தது . அம்மண்டலங்களை ( கோட்டங்கள் ) இள இம்மன்றங்களில் , மூத்தோரும் , ஒழுக்கமும் , கல்வி 
வரசர் ஆணடனர் . சில பகுதிகளைக் குறு நில் மன்னர் கேள்வியுமுடையவரும் ஊர்வழக்குகளைத் தீர்த்த 
களும் , 

தலைவாகளும் வேந்தனின னர் ; ஊரில ஒழுக்கம் , இறைநெறி , கல்வி இவற்றை 
மேலாணையை ஏற்று ஆணடனா . 

வளர்த்தனர் . அரசு இம்மன்றச் செயல்களில் 

தலை 
நகராட்சி : வணிக நகரங்கள் , கோட்டத் தலை யிடுவதிலலை .. இம்மன்ற உறுப்பினர்களை மக்கள் 
நகரங்கள , அரசரின் கோநகரம் , இளவரசர் , படைத் தேர்ந்தெடுத்தனரென்பதற்குச சான்றில்லை . 
தலைவர் ஆகியோரின் நகரங்களில் உயர்ந்த மாளிகை 

ஊராட்சியின் கீழ்ப் பலபகுதிகளிருநதன . 

ஒவ் 
கள் இருந்தன. மனனர்களின் கோநகரங்கள் தாமரை வொரு பகுதியும் சேரி எனப்பட்டது . பறைச்சேரி 
வடிவிலும் , நீள சதுர வடிவிலும் அமைந்திருந்தன கார்ப்பனச்சேரி . இடைச்சேரி , பாணர்சேரி 


. 


என்று 


( 


ஆண 


தானைத் 


முதலி 


தமிழ்நாடு 


910 


தமிழ்நாடு 


என்றும்சுட்டிவடபுலம் , வடமொழிச்சார்புடையதாகக் 
கூறுவதை வரலாற்றடிப்படையில் ஏற்பதற்கில்லை . 


யன அப்பகுதிகளாகும் . சேர்ந்து வாழ்ந்த இடம் சேரி 
ஆகும் , இக்காலத்தில் 

சேரி என்பது 

குறிப்பிட்ட 
இனத்தார் மட்டுயே வாழும் பகுதியைக் குறிக்கும் . 
ஆயினும் , இவற்றில் வாழ்ந்த மக்கள் எத்தகைய 
வேறுபாடுமின்றி ஊர் மன்றங்களால் ஆளப்பட்டனர் . 

வருவாய் : பல வகை வரிகளும் , தண்டங்களும் 
போரில் கிடைக்கும் கொண்டிப் பொருளும் , திறை 
யும் அரசின் வருவாய்களாகும் . நிலவரி ஆறிலொரு 
பங்கு ஆகும் வரித்தள்ளுபடியும் உண்டு . வணிகவரி ,, 
ஏற்றுமதி இறக்குமதிப் பொருள்களின் மீதிலானவரி 
கள் , அன்பளிப்பாக வரும் வருவாய்கள் 

வருவாய்கள் முதலியன 
அரசின் ஆட்சிச் செலவுக்குப் பயன்பட்டன , 

வாரிசு 
இல்லாமல் இறப்போரின் சொத்துகளும் , 

உரிமை 
யாளரற்ற சொத்துகளும் அரசுக்குச் சொந்தமாகும் . 


சேர நாட்டையாண்டவர் சேரர் எனப்பட்ட 
னர் . இந்நாடு முதலில் பன்னிரண்டு பிரிவுகளாய்ப் 
பிரிக்கப்பட்டிருந்தது . பின்னர்க்குடநாடு , குட்டநாடு 
கருக்கா நாடு , பூழிநாடு , பொறைநாடு 

முதலியன 
வாகப் 

பிரிவுண்டன . குட்ட நாட்டையாண்டவன் 
குட்டுவன் என்றும் , குட நாட்டை 

ஆண்டவன் 
குடக்கோ என்றும் , பொறை நாட்டை . 

ஆண்ட 
வன் பொறையன் என்றும் அழைக்கப்பட்டனர் . 
இவற்றில் அரசிளங்குமரர் ஆட்சிக்கு அமர்ந்தனர் . 
கொண்கான நாட்டையும் , புன்னாட்டையும் ஆண்ட 
வர் சேரர் குடியைச் சேர்ந்த நன்னன் மரபினரா 
வர் . தகடூர் நாட்டை ஆண்டவர் வேளிர் 

தலைவ 
ரான அதியமான்கள் ஆவார் . இவர்களும் சேரர் குடி , 
யினரே . இவர்களைத் தவிரப் பல சிற்றரசர்களும் , 
குறுநில மன்னர்களும் ஆண்டனர் . அரசர்குடியில் 
எவன் மூத்தவனோ அவனே வேந்தனாக வருவான் . 


வர 


அளவைகள் : நீட்டல் , முகத்தல் , எடுத்தல் , 
எண்ணல் ஆகிய அளவை முறைகள் சங்க காலத்தில் 
இருந்தன . கழற்சிக்காய் ( கழங்கு ) எடை அளவாகக் 
கொள்ளப்பட்டது . தொள்ளாயிரம் , ஆயிரம் , நூறாயி 
ரம் , வெள்ளம் , ஆம்பல் , தாமரை முதலிய எண்ணுப் 
பெயர்களும் , காணி , முந்திரி , கால் , அரைக்கால் 
முதலிய பின்னங்களும் வழக்கிலிருந்தன , சுன்னத்தை 
( () ) க்குறிக்க பாழ் என்ற 

சொல் பயன்பட்டது . 
மா , வேலி என்பன நிலத்தின் அளவைக் குறித்தன , 
அம்பணம் என்பது முகத்தலளவையாகும் 

( ஒரு 
மரக்கால் அளவு ஆகலாம் ) . தங்கத்தைக் கா 
( பொன் ) என்றனர் . இதைத் 

துலாக்கோலில் 
நிறுத்துக் கணக்கிட்டனர் . கா , பொன் 

முதலியன 
பொன்னின் எடையைக் குறித்தன . இவை 
காசுகளாகவுமிருக்கலாம் . தாடி என்பது எடையின் 
கடைசி அளவாகும் . 

எனவே , சங்க காலத்தில் பண்டமாற்று முறைக் 
கும் மேற்பட்ட காசு வழக்கத்திலிருந்ததை அறியும் 
போது அவர்களின் முதிர்ந்த நாகரிகத்தை அறிய 
லாம் . இன்று கிடைக்கும் உரோமாபுரிக் காசுகள் சங்க 
கால வாணிபம் பெற்றிருந்த அயலகத் தொடர்பை 
யும் பொருளாதார விரிவாக்கத்தையும் உணர்த்து 


வரம் 


பொற் 


சேர வேந்தர்களுக்குச் சேரலர் , சேரல் , சேர 
மான் என்பன பொதுப் பெயர்கள் , வானவரம்பன் ,, 
வானவன் , குட்டுவன் , குடக்கோ , பொறையன் , 
இரும்பொறையன் , கடுங்கோ , கோதை முதலியன 
சிறப்புப் பெயர்களாகும் . சேர மன்னர்களின் 
லாற்றை அறியும்போது உதியன் குடும்பம் , பொறை 
யன் குடும்பம் எனப் பிரித்து அறிவர் . சங்க 

காலச் 
சேர மன்னர்களுக்கு வானவரம்பன் , இமய 
பன் என்ற விருதுப் பெயர்கள் பாறி மாறிவரும் . 

( அ ) உதியன் குடும்பம் ( மூத்த கால்வழி ) ; 
குடும்பத்தைச் சேர்ந்த முக்கியமானவர் எழுவார் . 
அவர்களுக்கு மேற்கூறிய விருதுப்பெயர்கள் மாறி 

மாறி வரும் . பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் 
( வானவரம்பன் ) என்பான் சேரமன்னர்களில் முதல் 
வனாகக் காணப்படுகிறான் . இவன் பாரதப் 
போரின் போது படைகளுக்குப் பெருஞ்சோறு வழங்கி 
னானென அகமும் , புறமும் , சிலம்பும் கூறும் . இவனே 
பத்துப்பாட்டில் முதல் பத்தின் பாட்டுடைத் தலைவ 
னாகலாம் . இவன் காலத்தில் கொங்கு 

நாடும் 
தொண்டை நாடும் சேர நாட்டுடன் ணைத்து 
ஆளப்பட்டிருக்கலாம் . 


கின்றன , 


மகன் 


சங்ககாலமன்னர்கள் : சேரர் : கேரளமே 

சங்க 
காலத்துச் சேர நாடாகும் . சேரர் - சேரலர்- கேரளரா 
யினர் . கடல் சேர்ந்த நாடு சேர்ப்பு அல்லது சேர்ப்பு 
நாடு எனப்படும் . அதன் தலைவன் ‘ சேர்ப்பன் 
ஆவான் . அயலவர் சேரலர் , கேரளரென்றனர் . மலை 
சூழ்ந்த நாடு மலை நாடு எனப்படும் . அயலவர் மலை 
வாரம் - மலபார் என்றழைத்தனர் . ஆக , 

அது செந் 
தமிழ் நாடேயாகும் . ‘ கேரளமான்மியம் 
நூலும் , கேரள உற்பத்தி என்ற நூலும் கேரளம் 
தமிழ் நிலமன்று என்றும் , கேரளர் தமிழர் அல்லர் 


இவனுக்குப் பின் இவன் 

இமயவரம்பன் 
நெடுஞ்சேரலாதன் அரசு கட்டிலேறினான் . அரபிக் 
கடலில் கடற் கொள்ளையிலீடு பட்டிருந்த 

கடம் 
பரை வென்று அவர்களின் காவல் மரமான கடம்பு 
மரத்தை வெட்டி , அதன் அடிப்பாகத்தைக் கொண்டு 
தனக்குப் போர் முரசைச் செய்து கொண்டான் . 
இப்போரில் கடம்பருக்கு தவியாயவனர்களைக் கைது 
செய்து தன் நாட்டிற்குக் கொண்டு 

வந்தான் 


என்ற 


தமிழ்நாடு 


911 


தமிழ்நாடு 


இவனை ஐந்தாம்பத்தின் பாட்டுடைத் தலைவனாகப் 
பாடிய புலவர் பரணர் . 


மாண் 


களான 


அடுத்து , வடபுலத்தின் மீது போர்தொடுத்து இமயம் 
வரை சென்று , இமயத்தில் தனது விற்கொடியைப் 
பொறித்து மீண்டான் . இமயத்தைத் தனது வட 
வெல்லையாகக் கொண்டதால் இமயவரம்பன் என் 
னும் விருதுப் பெயர் பெற்றான் . சோழ வேந்தன் 
பஃறடக்கைப் பெருங்கிள்ளியுடன் இவன் போரில் 
ஈடுபட்டபோது தன்மார்பில் வேல் பாய்ந்து 
டான் . இதே போரில் அச்சோழனும் மாண்டான் . 
சேரலாதனைப் பற்றிக் குமட்டூர்க் கண்ணனார் 
பாடிய பதிற்றுப்பத்தின் இரணடாம் பத்து இவனது 
புகழை விளக்குகிறது . 

இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனுக்குப் பின் 
அவன் தம்பி பல்யானைச் 

செங்கெழு 

குட்டுவன் 
அரசு கட்டிலேறினான் . பல யானைகளைத் தன் 
படையிலுடையனாதலால் ‘ பல்யானை 

என்னும் 
சிறப்புப் பெயர் பெற்றான் . இவன் பூழியிலிருந்து 
ஆண்டதால் , பூழியர்கோ எனனும் சிறப்புப் பெய 
ரும் பெற்றான் . இருபத்தைந்து ஆண்டுகள ஆண்ட 
இவன் தன்னைப் பாடிய பாலைக் கௌதமன் என்ற 
பார்ப்பனப் புலவரைப் பத்து வேள்விகளைச் செய்து 
மகிழ்வித்தான் . 


இவன் தன் அன்னை நற்சோணையுடன் வட 
புலத்திற்குப் புனிதப் பயணம் சென்றபோது தன்னை 
எதிர்த்த ஆரிய அரசர்களை வெற்றி கண்டான் . 

துவே , இவனுடைய கன்னிப் போராகும் . பின்னர்க் 
கொங்கு மன்னர்களைத் தோற்கடித்து அவர்களைத் 
திறைசெலுத்தச் செய்தான் . கடற்கொள்ளைக்காரர் 

கடம்பரை வென்று கடல்பிறக்கோட்டிய 
செங்குட்டுவன் என்னும் விருது பெற்றான் . பாண்டிய 
னின் தானைத் தலைவனும் மோகூர் நாட்டுக் குறு 
நில மன்னனுமான பழையனை வீழ்த்தி அவனுடைய 
காவல் மரமான வேப்பமரத்தை வெட்டித் தனது 
போர் முரசைச் செய்தான் . தன் தாய்மாமன் காரி 
யாற்றுத் துஞ்சிய நெடுங்கிள்ளியின் மகன் இராசசூயம் 
வேட்ட பெரு நற்கிளளிக்கு உதவியாக , சோழர் 
ஒன்பதின்மரை வென்று அவனுக்கு நேரிவாயில் 
என்னுமிடத்தில் பட்டம் சூட்டினான் . தனது 50 - ஆம் 
வயதில் , ஏறத்தாழ கி.பி 150 - இல் கண்ணகிக்குச் 
சிலையெடுக்க இமயம் சென்ற போது , எதிர்த்த ஆரிய 
அரசர்களை வென்று வஞ்சிக்கருகிலுள்ள கொடுங் 
கலூரில் கண்ணகிக்குக் கோயில் கட்டிச் சிலை சமைத் 
தான் . கடைசியாக , சோழருடன் பொருது வாகை 
சூடிய செங்குட்டுவன் 55 ஆணடுகள வாழ்ந்து உயிர் 
நீத்தான் . 


இவனுக்குப்பின் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாத 
னின் மூத்த மகன் களங்காய்க்கண்ணி நார்முடிச் 
சேரல் ( வானவரம்பன் ) சேர மன்னனாக முடி 
சூட்டிக் கொண்டான் . 

இவன் 

சேரலாதனின் 
இரண்டாம் மனைவி வேண்மாளின் புதல் 
வன் . இவன் 

முடிசூடியபோது தன் முன்னோர் 
மணிமுடி 

கையிலிருந்ததால் களங்காய் 
களால் கண்ணியும் , நாரால் முடியும் செய்து அணிந்த 
தால் களங்காய்க் கண்ணி நார்முடிச்சேரல் என்னும் 
பெயர் பெற்றான் . வெற்றி வீரனாகிய இவன் சோழன் 
மணக்கிள்ளியைக் குராப்பள்ளி என்னும் இடத்தில் 
தோறகடித்துக் கொன்று நேரிமலையைக் கைப்பற்றி 
னான் . 


பகைவா 


செங்குட்டுவனுக்குப் பின் ஆடுகோட்பாட்டுச 
சேரலாதன் அரசு கட்டிலேறினான் . இவன் இமய 
வரம்பன நெடுஞ்சேரலாதனின் இரண்டாம் மனைவி 
யான வேண்மாளின் இளைய மகனாவான் . இவன 
அண்ணன் களங்காய்க்கணணி நார்முடிசசேரல் . தன் 
தந்தையின் காலத்திலும் தமையன் காலத்திலும் , 
செங்குட்டுவன் காலத்திலும் முப்பத்தெட்டு ஆண்டு 
கள தனித்தாண்டான . வட ஆரிய நாட்டின் மீது 
படையெடுத்து வென்றான் . அங்கிருந்து " வருடை 
என்னும் ஒருவகை வெள்ளாடுகளையும் கபிலை நிறப் 
பசுக்களையும் கொண்டுவந்து தொண்டியிலிருந்த 
பார்ப்பனருக்குத் தலைக்கொரு ஊரும் , ஆடும் , பசுவும் 
தானமாகக் 

கொடுத்தான் . இதனால் இவன் ஆடு 
கோட்பாட்டுச் சேரலாதன் எனனும் சிறப்புப் பெய 
ரால் அறியப்படுகிறான் . இவன் ஆறாம் பத்தின 
பாட்டுடைத் தலைவன . வனைப் பாடிய 

காக்கை 
பாடினியார் நசசௌளையாருக்கு 

ஒன்பது காப் 
பொன்னும் , நூறாயிரம் காணமும் ( பணமும் ) 
கொடுத்து அத்தாணி மண்டபத்தில் உயர்ந்த இருக் 
கையில் தன் அருகில் இருக்கச் செய்து பெருமைப் 
படுத்தினான் . மூத்த கால்வழியின் கடைசிப் பெரு 
வேந்தன் குட்டுவன் சேரல் ( கோககோதைமார்பன் ) 


இவனுக்குப் பின் சேரலாதனின் மூத்த மனைவி 
யின் மகன் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் 
( இமயவரம்பன் ) அரசு கட்டிலேறினான் . இவன 

பெயர் நற்சோணை . இவள் சோழன் 
மணக்கிள்ளியின் மகளாவாள் . செங்குட்டுவனின் தம்பி 
சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோ அடிகளாவார் . 
இவனைக் குட்டுவன் , செங்குட்டுவன் , மணிக்குட்டுவன் 
என்றெல்லாம் குறிப்பிடுவர் . குட்டநாட்டிற்குத் தலை 
வனாய் இருந்ததால் குட்டுவனென்ற பெயரும் , 
சிவந்தமேனியனானதால் செங்குட்டுவனென்ற பெய 
ரும் , கடற்போரில் சிறந்து விளங்கியதால் கடல் பிறக் 
கோட்டியவன் என்ற அடையும் சேர்ந்து கடல் பிறக் 
கோட்டிய செங்குட்டுவன் என அழைக்கப்படுகிறான் . 


தாயாரின் 


-- 


தமிழ்நாடு 


912 


தமிழநாடு 


பின் சேர நாட்டில் 


பெரு 


ஆவான் . இவனுக்குப் 
வேந்தரில்லை . 


பெருஞ்சோழனையும் , இளம்பழையன் மாறன் என்ற 
பாணடியனையும் வென்று அந்நாட்டைக் கைப்பற்றி 
னான் . கழுமலம் என்ற இடத்தைத் தாக்கித் தன் 
தானைத் தலைவன் கணையனைச் சிறைப்பிடித்துச் 
செனறசோழன் பெரும்பூண சென்னியைத் தோற்க 
டித்து , கழுமலத்தையும் கணையனையும் மீட்டான் . 


( ஆ ) பொறையன் குடும்பம் ( இளைய கால்வழி ) . 
கொங்கு 

நாட்டுச் சேரனாகிய முதலாம் அந்து 
வன் சேரல் இரும்பொறை இக்குடும்பத்து முதலரசன 
| ஆவான் . இவனுக்குப்பின் இரண்டாம் அந்துவன் 
சேரல இரும்பொறை என்பவன் கருவூரிலிருந்து ஆண் 
டான் . இவனே கொங்கு 

நாட்டில் நிலையான 
ஆட்சியை 

அமைத்தான் . இவனுக்குப் பின் இவன் 
மகன் செல்வக் கடுங்கோவாழியாதன் ஆண்டான் . 
இவன் பொறையன் குடும்பத்துப் பெருமையை உயரச் 
செய்தவன் . இவன் வெற்றிவீரன் . - தன்னைப்பாடிய 
கபிலரெனும் புலவருக்கு நூறாயிரம் காணம் பண 
மும் , நன்றா என்னும் குன்றின் மீது ஏறி நின்று தன் 
கண்ணில்பட்ட இடமெல்லாவற்றையும் 
தானமாக 
அளித்தான் . இவன் கபிலர் பாடிய ஏழாம் பத்தின் 
பாட்டுடைத் தலைவன் . கபிலரின் கட்டளைப்படி 
இவன் பல வேள்விகளைச் செய்தான் . இவன் குடி 
மக்கட்கன்றிப் பிறர் யாருக்கும் அஞ்சான ; சொல 
தவறான ; தமிழை வளர்த்தான் . 


யானைக் கட்சேய் மாந்தரஞ்சேரல் இரும் 
பொறை என்பான் இளஞ்சேரலுக்குப்பின் ஆண 
டான் . இவன் சோழன் பெருநற்கிளளியிடமும் 
பாண்டியன் தலையாலங்கானத்துச் செருவென்ற 
நெடுஞ்செழியனிடமும் தோற்றான் . இவன் இறக்கு 
முன் வானத்து விணமீன் எரிந்து விழுந்ததைக் கண்ட 
கூடலூர் கிழார் என்னும் புலவர் நாளையும் , கோளை 
யும் கணக்கிட்டு ஏழாம் நாள் இம்மன்னன் இறப் 
பான் எனக் 

கூறினார் . அதன்படியே இறந்தான் . 
( புறம் 229 : 1-12 ) . 


சங்க 


செலவக் கடுங்கோ வாழியாதனுக்குப் பின் அவன் 
மகன் பெருஞ்சேரல் இரும்பொறை அரசு கட்டிலேறி 
னான . இவன தகடூர் என்ற இடத்தில் நடந்த போரில் 
சோழ , பாண்டியரைத் தோற்கடித்தான் . அவர் 
களுக்குத் துணை நின்ற வல்வில் ஓரி , அதிகமான் அஞ்சி 
யும் தோற்றனர் . எனவே இவனுக்குத் தகடூர் எறிந் 
தவன என்ற பெயருண்டு . இப்போரைப் புகழ்ந்து 
தகடூர் யாத்திரை எனனும் வீரகாவியம் - எழுந்தது. 
பினனர் வல்வில் ஓரியைக் கொல்லிக கூற்றத்தில் 
( நாமக்கல் ) மாய்த்து அதனைக் கைப்பற்றினான 
அதையும் தகடூரையும் சேர நாட்டுடன் இணைத்து 
அவவிரு நாடுகளுக்குமிடையிலுள்ள மலைமீது தனது 
படைவீட்டை அமைத்து ஆண்டான் . இம்மலை இன் 
னும் இவன் பெயரால் சேர் அரையன் மலை ( சேர்வ 
ராயன் மலை ) எனக் குறிக்கப்படுகிறது . 


கணைக்கால் இரும்பொறை என்பவனே 
காலத்தில் கொங்கு நாட்டையாண்ட பொறையன் 
குடும்பத்துக் கடைசி அரசனாவான் . இவன ஒரு புல 
வனுமாவான் . இவனது பாடல் ( புறம் 74 ) இவனது 
வரலாற்றை விளக்குகிறது . சோழன் செங்கணானு 
டன் பொருது தோற்றுச் சிறை பிடிக்கப்பட்டான . 
சிறையில் வேட்கைக்கு 

நீர் - மறுக்கப்பட்டதால் 
மனமுடைந்து மாண்டானென்றும் கூறுவர் . இத 
னைப் பிற சான்றுகளைக் கொண்டு மறுப்பாரும் 
உளர் . இவனுக்குப் பின் சேர நாட்டைக் களப்பிரர் 
கைப்பற்றினர் . ஆயினும் கி.பி. 700 வரை சேரர் 
கால்வழியினர் அங்குமிங்குமாக ஒரு சிலர் 

ஆண்ட 
னர் எனலாம் . 


நாடு 


நாடும் 


சங்க காலச் சோழவேந்தர்கள் : சங்க காலச் சோழ 

கீழைக்கரையோரமாகப் பரவியிருந்தது . 
கிழக்கே குணகடலும் , மேற்கே 

கொங்கு 
வடக்கே தென்பெண்ணையாறும் , தெற்கே பாண்டி 
நாடும் இதன் எல்லைகளாயிருந்தன . சேர , பாண்டிய 
நாடுகளைப் போலவே சோழநாடும் என்று தோன் 
றியதெனக் கூறமுடியாத பழமையுடையது . இக்காலத் 
தில் சோழ நாட்டையாண்ட சோழர்கள் ஒன்பது 
குடியினராகப் பிரிந்து தங்களுக்குள்ளும் சேர , பாண 
டியரோடும் போரிட்டுக் கொண்டிருந்ததால 
சிறந்த சோழ வேந்தர்களைச் சங்ககாலம் ஈன்றிட 
வில்லை . மேலும் , கிடைத்துள்ள 

சங்க 

இலக்கியம் 
களைக் கொண்டு இதனையாண்டவரின் பட்டியலை 
வரன்முறையோடு தொகுத்துரைக்க முடியவிலலை . 
ஆயினும் , ஓரளவு அவர்களைப் பற்றிய செய்திகளை 
இலக்கியம் கண்டவாறு கூறலாம் . திட்டவட்டமாகத் 
தெரியாத சோழர் வரலாற்றைச் சிலர் புராண 
காலச் சோழர் என்று கூறி அழைக்கின்றனர் . 
ஏற்புடையதன்று . 


இவன் தமிழ் மொழிமீதும் , தமிழ்ப் புலவர் மீதும் 
வரம்பு கடந்த பற்றுளளவன் . இவன் எட்டாம் 
பத்தின் தலைவன் . பாடிய புலவர் அரிசில் கிழார் . 
பதிற்றுப்பத்தின் ஒன்பதாம் பத்தின் தலைவன் 
இளஞ்சேரல் இரும்பொறை . இவன் தகடூர் எறிந்த 
பெருஞ்சேரல் இரும்பொறையின் தம்பி மகன் . 
இவனே ஒன்பதாம் பத்தின் பாட்டுடைத் தலைவன் 
தனைப் பாடியவர் 

பெருங்குன்றூர் கிழார் . 
கொங்கு நாட்டின் பல பகுதிகளை வென்று , தன் 
நாட்டுடன் புன்னாட்டையும் இணைத்துக் கொண் 
டான் . விச்சி என்னும் மலை நாட்டையாண்ட விச்சிக் 
கோவையும் , அவனுக்குத் 

துணை நின்ற கோப் 


தலை 


தமிழ்நாடு 


913 


தமிழ்நாடு 


நாவாய் 


டைய அவையில் தான் மாதவியின் அரங்கேற்றம் 
நடந்ததாகச் சிலர் கூறவர் . 

கரிகாலன் இலங்கைமீது படையெடுத்து அங்கி 
ருஙது 12,000 ஆட்களைச் சிறைசெயது கொண்டு 
வந்து காவிரிக்குக் குறுக்கே அணைகட்டினான் என் 
பர் . இவன் சிறைப்படுத்திய செய்தி பிற்கால நூலான 
இராசாவளி யில் காணப்படுகிறது . இசசெய்தி மகா 
வமிசத்தில் இல்லை . இவன் உறையூாககோட்டையை 
வலுப்படுத்தினான. இளையவனான இவனிடம் நீதி 
கேட்கவந்த இரு முதியவரின் தயக்கமறிந்து முதிய 
வன்போல் வேடமிட்டு நீதி வழங்கினான் . 


சங்க இலக்கியத்தில் சிதறுண்டு காணப்பெறும் 
செய்தித் துணுக்குகளைக் கொண்டு , கரிகாற் சோழ 
னுக்கு முற்பட்ட சோழர்களைப் பற்றிக் கூற 
லாம் . 

ஓட்டிய சோழன் என்பவன் 
பருவக் காற்றின் திசைமாற்றத்தை 

நன்கறிந்து 
பெருங்கடல்களையும் கடந்து தன் நாவாய்ப் படை 
களைச் 

செலுத்தி வெற்றி கண்டான் . இவை 
தவிர அவனைப் பற்றி வேறெதும் அறியமுடிய 
வில்லை . தித்தன் வெளியன் என்ற சோழன் உறையூரி 
லிருந்து ஆண்டான் . பூம்புகார் இவன் காலத்தில் 
சிறந்து விளங்கியது . தன் பிறந்த நாளைத் தன் 
கோட்டைக்குள் கொண்டாடும் போது 

எழுப்பிய 
கிணைப்பறை ஒலியைக் கேட்ட பகையரசர்களான 
வானனும் கட்டியும் போர்ப்பறையெனப் பயந்து 
ஓடினர் . இவனுக்கு ஐயையென்ற மகளும் , போர் 
வைக்கோ என்ற மகனும் இருந்தனர் . தித்தனுககப் 
பின் போர்வைக்கோ அரசனானான் . போர் எனற 
ஊரிலிருந்த பழையன் மாறன் என்பவனை வென்று 
அவ்வூரைத் தன் நாட்டுடன் ணைத்துக் கொண் 
டான் . இவன் தோராயமாக கி.பி. முதல் நூற்றாண் 
டைச் சேர்ந்தவனாவான் அடுத்து அறியப்படுபவன் 
சோழன் மணக்கிள்ளியாவான . 

மகள் நற் 
சோணை என்பவளைச் சேரன் நெடுஞ் சேரலாதன் 
மணந்தான் . மணக்கிள்ளி கி.பி. முதல் நூற்றாண்டின் 
பிற்பகுதியில் வாழந்திருக்கலாம் . 


காவிரியில கல்லணையைக் கட்டிய 

கரிகாலன 
பல கால்வாய்களை வெட்டி வளத்தைப் பெருக்கி 
னான் . இன்றும் சிறப்போடு நிறகு வெண்ணாறு 
அவன் வெட்டிய 

மிகப்பெரிய காலவாயாகும் . 
தமிழையும் , தமிழ் இசையையும் வளர்த்த இவன் 
காலத்தில் புததமும் , சமணமும் சச்சரவின்றி வளர்ந் 
தன . 


இவன் 


முதலாம 

கிள்ளிவளவன் ( நெடுமுடிக்கிள்ளி ) : 
இவன் கரிகாலனுக்குப் பின் 

பின் அரசுகட்டிலேறினான . 
தொண்டை மண்டலத்து வாணாதிராயர் அரசகுல 
இளவரசி சீர்த்தி என்பவளை மணந்து உதயகுமரன் 
என்ற மகனைப் பெற்றான் . இம்மகன்தான் மணி 
மேகலையைக் காதலித்துக் கொலையுணடவனா 
வான் . தொண்டை நாட்டைத் தன் தம்பி இளங் 
கிளளியை ஆளச் செய்தான் . 

அவன் 

அதனைக் 
காஞ்சியிலிருந்து ஆண்டான் . இவன தூரக்கிழக்கு 
நாடுகளுடன 

தொடர்பு கொண்டிருந்ததையும் , 
இவன் காலத்தில் பெரும்புயலால பூம்புகார் மூழ்கி 
யதையும் மணிமேகலைக் காப்பியம் தெரிவிக்கிறது . 
இவன் காரியாற்றங்கரையில துஞ்சினானன் . 
காலம் கி.பி. 150 ஆக இருக்கலாம் . 


சி 


கரிகால் பெருவளத்தான் : இவன் உருவப்பஃறேர் 
இளஞ்சேட்சென்னி என்பானின் மகனாவான் , 
தாணடை நாட்டில் காடுகொன்று நாடாககி வளம் 
கண்டதால் இவன் " மாவளவன் எனப்பட்டான் . 
இவன் அரசு கட்டிலேற இடையூறுகள் , பலவிருந்தன 
அவற்றைத் தாண்டி , பட்டமேற்று , நீதி தவறாது 
ஆண்டு , புலவர்களைப்போற்றிக்காத்தான் . தன்னைப் 
பாடிய புலவர் கடியலூர் உருத்திரங் கண்ணனாருக் 
குப் பதினாறு இலக்கம் பொன்னைப் பரிசளித்தான் . 
உறையூரில் அவர் நினைவாகப் பதினாறுகால் மண்டப 
மொன்றைக் கட்டினான் . 

தான் அரசு கட்டிலேறாதபடி தடுத்த ஒன்பது 
தாயாதிகன் 

களை வாகைப் பறந்தலைப் போரில் தோற 
கடித்தான் . வெண்ணியென்ற ஊரில் நடந்த போரில் 
சேரன் பெருஞ்சேரலாதனையும் , பாண்டியனொரு 
வனையும் பதினொருவேளிரையும் ஒருங்கே தோலவி 
யுறச் செய்தான் . வடபுலத்தின் மீது படையெடுத் 
துச் சென்று இமயத்தில் தன் புலிச் சின்னத்தைப் 
பொறித்து மீண்டான் . வச்சிரநாட்டு வேந்தன் 
கொடுத்த முத்தாலான கொற்றப்பந்தலையும் , மகத 
நாட்டு மன்னன் கொடுத்த பட்டிமண்டபத்தையும் , 
அவந்தி நாட்டு அரசன் கொடுத்ததோரண வாயிலை 
யும் திறையாகப் பெற்று வந்து சோழர் அரண் 
மனையைச் சித்திரித்தானெச் சிலம்பு கூறும் . வனு 


கோப்பெருஞ்சோழன் : கிள்ளிவளவனுக்குப்பின 
அரசுகட்டிலேறியவன் கோப்பெருஞ்சோழன் . இவ 
னுக்கு நளங்கிளளி, நெடுங்கிள்ளி என்ற இரு மக்களி 
ருந்தனர் . இவர்கள் இவன்மீது காழப்புணர்ச்சி 
கொண்டு தாக்க முற்பட்ட போது , இன 

வன மனம் 
வருந்தி வடக்கிருந்து உயிர் நீத்தான் . இவனைக் 
காணாமலே இவன் மீது நட்புக் கொண்ட பிசிர் 
என்னும் ஊரிலிருந்த ஆந்தையாரும் இவனருகில 
அமர்ந்து வடக்கிருந்து உயிர் நீத்தார் . 


சேட்சென்னி ( நலங்கிள்ளி ) , இளஞ்சேட்சென்னி 
( இனங்கிள்ளி ) : இவ்விருவரும் கோப்பெருஞ் சோழனின 
மக்கள் . அரசுரிமைப் பூசலுக்குப்பின் இவ்விருவரும் 
முறையே உறையூரையும் , ஆவூரையும் கோநகராகக் 
கொண்டு ஆண்டனர் . சோணாடு முழுவதையும் 


வா . க . 9 - 58 


தமிழ்நாடு 


914 


தமிழ்நாடு 


நலங்கிள்ளி ஆண்டான் . இளங்கிள்ளி துளுவ நாட்டுப் 
பாழியூரை வென்று , செருப்பாழி எறிந்த இளஞ்சேட் 
சென்னி என்னும் விருது பெற்றான் . நலங்கிள்ளி காரி 
யாற்றங்கரையில் துஞ்சினான் . 


களைச் சிவபெருமானுக்குக் கட்டியவனாவான் . இவன் 
திருமாலுக்கும் கோயிலெடுத்தான் . இவன் தோராய 
மாக கி.பி.225 - இல் இறந்தான் . இவனுக்குப்பின் 
களப்பிரர் தமிழகத்தைக் கைப்பற்றிச் சங்க காலத் 
திற்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் . 


பெரும்பூட் சென்னி : இவன் அழும்பில் முதலிய 
ஊர்களை ஆண்டான் . இவன் தன் தானைத் தலை 
வனையனுப்பிக் கொங்கு நாட்டுச் சேரன் இளஞ் 
சேரல் இரும்பொறையின் கீழிருந்த புன்னாட்டின் மீது 
படையெடுக்கச் செய்தான் . சேரனுக்குத் துணையாக 
ஐவர் போரில் 

கலந்து கொண்டு 

பழையனைப் 
போர்க்களத்திலேயே 

கொன்றனர் . பெரும்பூட் 
சென்னி பழிவாங்கும் நோக்கத்துடன் சேரருக்குச் 
சொந்தமான கழுமலத்தைக் கைப்பற்றி , அதனைக் 
காத்து நின்ற தானைத் தலைவன் கணையன என் 
பானைக் சிறை செய்து கொன்றான் . இதனையறிந்த 
இரும்பொறை கழுமலத்தில் சோழப்படைகளைத் 
தோற்கடித்து ஓடச்செய்தான் . தங்கள படைக்கலங் 
களைப் போர்க்களத்திலேயே போட்டுவிட்டுச்சோழப் 
படைவீரர் ஓடிவிட்டனர் . இவையே இவனைப் பற்றி 
யறியும் செய்திகளாகும் 


சங்ககாலப் பாண்டிய வேந்தர்கள் : சங்க காலப் 
பாண்டிய நாடு : சங்கம் என்றவுடன் நினைவுக்கு 
வருவது 

தமிழ்கெழு கூடலான மதுரையும் , அம் 
மதுரையைக் கோநகராகக் கொண்டாண்ட பாணடிய 
மன்னர்களுமேயாவர் . தமிழகத்தின் தென் பகுதியில் 
மேற்கிலும் கிழக்கிலும் , தெற்கிலும் , கடலால் சூழப் 
பட்ட நாடு பாண்டிய நாடு . சங்க காலத்தில் இலங் 
கைக்கும் பாண்டிய நாட்டிற்குமிடையே கடல் அமைந் 
திருந்தது . தாலமியினாலும் , பெரிப்புளுசு என்ற நூலி 
லும் இது அறியப்பட்டுள்ளது . தமிழ் இலக்கியங்கள் 
இதனைக் கொற்கைக் கடல் அல்லது கொற்கைக் 
குடாக்கடல் என்று குறிப்பிடுகிறன தாம்பிரபருணி 
யாறு இக்கடலில் கலந்தது . இவ்யாறு கலக்குமிடத் 
தில் கொற்கைத் துறைமுகமிருந்தது .இத்துறை முத்து 
களுக்குப புகழ்பெற்றது இன்று அக்கடலும் . 
அந்த ஆறும இல்லை. அத்துறை முகமும் கி.பி .10 - ஆம் 
நூற்றாண்டில் தூர்ந்து போயிற்று தோராயமாக 
500 ஆண்டுகட்டு முன்பு பெரும்புயலால் 

கடல் 
பொங்கி அரிப்பு ஏற்பட்டதால் இராமேசுவரமும் 
தனித் தீவாகியது . பல ஆயிரம் ஆண்டுகட்கு முன்பு 
இலங்கையும் இவ்வாறே பாணடிய நாட்டிலிருந்து 
பிரிந்தது . இதைப்போலவே , தென்பாண்டி நாடு கட 
லுள் மூழ்கச் சங்ககாலப் பாண்டிய நாடு எஞ்சியது . 


இரண்டாம் கிள்ளி வளவன் : இவனைச் சோழன் 
குளமுற்றுத்துத் துஞ்சிய கிள்ளி வளவன் 

என்றும் 
அழைப்பர் . இவன் உறையூரைக் கோநகராகக்கொண்டு 
ஆண்டவன் . இவன் முள்ளூர் மன்னன் மலையமானி 
டம் பகைமை கொண்டு அவனுடைய இரு குழந்தை 
களையும் கவர்ந்து வந்து யானைக் காலில் இடறச் 
செய்யும்போது கோவூர்கிழார் என்னும் புலவர் அறி 
வுரை கூறித்தடுத்தார் . பாண்டியன் கோதைமார்பன் 
மீது படையெடுத்த இவனைப் பாண்டியப் படைத் 
தலைவன் பழையன் மாறன் கூடலுக்கருகில் தோற் 
கடித்தான் . இவன் காலம் கி.பி. 2- ஆம் நூற் 
றாண்டின் இறுதியாகவும் , 3 - ஆம் நூற்றாண்டின் 
தொடக்கமாகவும் இருக்கலாம் . இவன் குராப்பள்ளி 
யில் ( குளமுற்றம் ) துஞ்சியதால் சோழன் குராப்பள் 
ளித் துஞ்சிய கிள்ளி வளவன் என அறியப்படுகிறான் . 
இவனுக்குப்பின் இராசசூயம்வேட்ட பெருநற்கிள்ளி 
ஆண்டான் . 


சோழன் செங்கணான் : சங்க காலச் சோழர்கள் 
வரிசையில் கடைசியாக அறியப்படும் அரசன் இவனே 
யாவான் . இவன் சேரன் கணைக்கால் இரும்பொறை 
யைப் போர் என்னுமிடத்தில் தோற்கடித்துத் தன் 
சிறையிலடைத்தான் . சிறையில் வேட்கை கொண்டு 
நீர்கேட்ட அச்சேரனைக் சிறைக்காவலர் இழிவாக 
நடத்தியதால் மானம் தாங்காது மாண்டுபோனான் 
என்று புறநானூறுகூறுகிறது . தோராயமாக 25 ஆண் 
டுகள் ஆண்ட செங்கணான் சிறந்த சிவனடியானா 
வான் . காவிரியின் இருமருங்கிலும் 70 மாடக்கோயில் 


பாண்டிய நாட்டின் தொன்மை : உலகத்தின் மிகத் 
தான்மையான பகுதி பாண்டிய நாடு என்றும் , இங் 
குத்தான் முதல் மனிதன் தோன்றினான் என்றும் 
கூறப்பட்டது தீபவமிசம் ( கி.மு.4.நூ ) இலங்கையின் 
முதல் சிங்கள மன்னனான விசய குமாரன் என்பவன் 
பாண்டியன் மகளை மணந்ததோடு , தன் தோழர்களை 
யும்பாண்டிய நாட்டுப் பெண்கள 700பேரை மணக்கச் 
செய்தானென்று கூறுகிறது . விசயகுமாரன் ஆண்டு 
தோறும் பாண்டியனுக்கு உயர்ந்த முத்துகளையும் , 
பிறபொருள்களையும் பரிசாக அளித்தானென்றும் , 
பாண்டியன் பல பரிவாரங்களையும் , பதினெட்டு 
வகைத் தொழிலாளர்களையும் இலங்கைக்கு 
அனுப்பி , அதை நாகரிக நாடாக்கினானென்றும் 
கூறுகிறது . மெகசுத்தனிசு பாண்டிய நாட்டை ஒரு 
பெண் ஆண்டதாகக் குறிப்பிட்டான் , அசோகன் தன் 
கல் வெட்டில் மூவேந்தர்களைப் பற்றிக் குறிப்பிடு 
கிறான் கி.மு. 278 - இல் உருவான திராவிடர் கூட் 
டணியைக் கலிங்க நாட்டுக்காரவேலனின் ( கி.மு 
176-163 ) அத்திக்கும்பாக் குகைக் கல்வெட்டு திரமிள 
சங்ககேதம் என்றும் , அதை அவன் கி.மு. 165 - இல் 


தமிழ்நாடு 


915 


தமிழ்நாடு 


தோற்கடித்ததைப் பற்றியும் குறிப்பிடுகிறது . இன்று 
முள்ள சங்க காலப் பாண்டியரின் பிராமிக் கல்வெட்டு 
களினாலும் பாண்டியரின் தொன்மையை அறிய 
லாம் . 


யும் அவர்கள் பற்றிய சிறு சிறு துணுக்குச் செய்திகள் 

களை 
யும் சங்க இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன . 


கடல 


பயனை 


183 - ஆம 


கிடந் 


பண்டைய பாண்டியர் முடத்திருமாறன் 
கொண்ட தென்மதுரையிலிருந்து ஆண்ட அரசர் 
களின் கடைசியரசனென இறையனார் அகப்பொரு 
ளுரை கூறுகிறது . இவனை 

வனை அடுத்து ஆண்ட அரசர் 
களின் பெயர்கள் தெரியவில்லை . தமிழக பிராமிக் 
கல்வெட்டுகளில் மிகவும் பழமையானது கழுகுமலைக் 
( மாங்குளம் ) கல்வெட்டு இதில் முதலாம் பாண்டியன 
நெடுஞ்செழியன் பெயர் காணப்படுகிறது . அவன் 
தன் ஆசான் நந்திக்கு இக்குடைவரையையும் , கற் 
படுக்கைகளையும சமைத்த செய்தியைத் தவிர வேறு 
அரசியல் செய்திகள் இல்லை . இவனுக்கு முன்னும் 
பின்னும் ஆண்டவர் 

பெயர்களை அறியமுடிய 
வில்லை . புறநானூறு ஒன்பதாம் பாடலில் நெடி 
யோன் என்பவன் குறிப்பிடப்படுகிறான. இவன 
பஃறுளியாற்றை வெட்டி நீர்பபாசன வசதி செய் 
தான் . முந்நீர் விழா ( வருணன் விழா ) எடுத்தா 
னெனற செய்தியும் இப்பாடலில் காணப்படுகிறது . 
பஃறுளி ஆறு கி.மு. முதலாம் நூற்றாணடில கடல் 
கோளால் அழிந்துபட்டதென்பதிலிருந்து அதற்கும் 
முற்பட்ட காலத்தவன் இவன் என்பதை அறியலாம் . 
இவனது அவையிலதான தொல்காப்பியம அரங்கேற் 
றப்பட்டதாக உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் 
கூறுகிறார் . மதுரைக் காஞ்சியும் ( 60-61 ) இவனை 
‘ நெடியோன் எனறே குறிப்பிடுகிறது . ஆயினும் , 
இவனது இயற்பெயர் வடிம்பலமபநின்ற பாணடியன 
என்பதாகும் . அடுத்துக் காணப்படும் பாண்டியன் 
பல்யாகசாலை முதுகுடுமிப் பெருவழுதி என்பவனா 
வான் . இவன் பல வேள்விகளைச் செய்ததோடு , 
வேதியருக்குப் பல வேளவிச் சாலைகளையும் அமைத் 
துக் கொடுத்ததாக நச்சினார்க்கினியர் கூறுவர் 
( தொல் . பாயிர உரை ) . இவன் பல நாடுகளை வென்று 
அந்நாடுகளிலிருந்த நகரங்களை அழித்துக் கழுதை 
களைக் கட்டி ஏர் உழுதானென்றும் , அந்நாடுகளில் 
கிடைத்த கொண்டிப்பொருள்களைப் புலவருககும் , 
வறியவருக்கும் வாரி வழங்கினானென்றும் புறம் ( 15 ) 
கூறும் . மதுரைக் காஞ்சியிலும் இவன் புகழ் பேசப் 
படுகிறது ( 759-63 ) . 

கி பி . 8 - ஆம் நூற்றாண்டி 
லெழுந்த வேள்விக் குடிச் செப்பேட்டிலும் ( வரி : 
31-39 ) இவன் புகழ் பேசப்படுகிறது . இச்செப்பேடு 
பாண்டியாதிராசன் என வனை விளிக்கிறது . 


ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் : ஏறத்தாழ 
கி.பி. 2 - ஆம் நூற்றாண்டினிடைப் பகுதியில் 

அர 
சாணட இவன் வடபுலததிலிருந்த ஆரிய இனமான 
யவுதேயா என்ற கூட்டத்தார் தெனபுலத்தினமீது 
படையெடுத்தபோது அவாகளைப் போரில் புறமுது 
கிடச் செய்ததால் இவன ஆரியப்படைகடந்த நெடுஞ 
செழியன் என்று குறிப்பிடப்படுகிறான . இவன் கற் 
றறிந்த அறிஞன் கல்வியின 

இவன புற 
நானூற்று 

பாடலில் 

கூறியிருப்பதைக் 
காணலாம் . ஆயினும் , ஆட்சிப் பொறுப்பைத் தன 
ஊழியரிடமே விட்டுவிட்டுப் பொறுப்பின்றிக் 
தான . ஒருசமயம வார்த்திகன் என்ற பார்ப்பனனு 
டைய மகனொருவன திருடியதாக ஊழியர் கூறினர் . 
அதைத்தீர ஊசாவாமலேயே அமமகனைச் சிறையிடச் 
செய்தான் . அவன் தாய் கொற்றவை 

கோயிலில் 
முறையிட , அக்கோயில் கதவு 

தானாகவே மூடிக் 
கொண்டது தன் தவற்றை உணர்ந்த நெடுஞ்செழி 
யன் அவனை 

விடுவிதது , கழுவாயாக நிலங்களை 
அவனுக்களித்தான் இதைப் போலத்தான் கோவல் 
னையும் ஊசாவாமலேயே பொற்கொல்லன் பேச்சைக 
கேட்டுக்கொலைத் தண்டனை விதித்தான பின் தன 
தவறறை உணர்ந்து அரியணையிலேயே உயிரைவிட் 

கோவலன் அநீதியாகக் கொலலப்பட்ட 
செய்தி கேட்ட பொதுமக்கள் கொதித்தெழுந்து மது 
ரையை எரித்தனர் . இதையே கண்ணகி எரிதததாகக 
கூறுவர் . இவன இறந்த காலம் தோராயமாக , கி பி . 
180 ஆகலாம . 


டான . 


பாண்டியன் நன்மாறன் : இவனது இயற்பெயர் 
வெற்றிவேல செழியன் எனபதாகும் . 

மேற்கூறிய 
நெடுஞ்செழியன திடீரென இறந்ததும் கொறகைப் 
பட்டினத்தில் இளவரசனாக இருந்தவன ‘பாணடியன் 
நன்மாறன என்ற பெயருடன முடிசூடிக 

கொண 
டான் . கண்ணகியின வழககை ஊசாவி , கோவலனின 
கொலைக்குக் காரணமாயிருந்த பொற்கொல்லர் 
களின் தலைகளை 

வெட்டுமபடி 

தண்டனையிட் 
டான் . இவன் இலவந்திகைப் பள்ளி எனனும் 

மாளி 
கைச் சோலையில் துஞசியதால சாத்தினார் , இவ 
னைச் சித்திரமாடத்தில் துஞ்சியவன் என விளிக் 
கிறார் . 


மாங் 


அடுத்து , பாண்டியன் பெருவழுதி , இளம்பெரு 
வழுதி , ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் , பசும் 
பூண்பாணடியன் முதலிய அரசர்களின் பெயர்களை 


தலையாங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் : 
நன்மாறனுககுப்பின் அரசுகட்டிலேறிய இவன 
குடிமருதனாரிடம் முறைப்படித் தமிழ் கற்ற நூலறி 
புலவனாவான் . தன்னை எதிர்த்த சோழ , சேர வேந் 
தர்களையும் , அவர்களுக்குத் துணை நின்ற மற்ற 


வா . க . 9 - 58 அ 


தமிழ்நாடு 


916 


தமிழ்நாடு 


ஐந்து அரசர்களையும் தலையாலங்கானம் என்னும் 
ஊரில் நடந்த போரில் வெற்றி கண்டதால் இவன் 
இப்பெயர் பெற்றான் . இவனை இவனுடைய ஆசான் 
மாங்குடி மருதனார் மதுரைக் காஞ்சி யில் புகழ்ந்து 
பாடியுள்ளார் . நெடுநல் வாடைககும் இவனே பாட் 
டுடைத் தலைவன் . 

தலையாலங்கானத்துப் போருக்குப் பினனும் 
இவன் பல வெற்றிகளைப் பெற்றான . கொங்குநாடு , 
சோழ நாடு , சேர நாடுகளிலும் இவன் வெற்றிமுரசு 
கொட்டினான் . இவன் ஆண்ட காலத்தைச் சரியாகக் 
கணிகக முடியவில்லை. 

கானப்பேர் எயில்கடந்த உக்கிரப்பெருவழுதி : சங்க 
காலப் பாண்டியரில் கடைசியாக அறியப்படுபவன் இவ 
னேயாவான் . சோழநாட்டுக் கோட்டையான கானப் 
பேர் எயில் என்பதனை வென்றதால் இவன் அத்தகைய 
பட்டம் பெற்றான் . சிறந்த புலவனுமான இவன் 
கடைச்சங்கப் புலவர் நாற்பத்தொன்பதின்மருள ஒரு 
வனாக வீற்றிருந்தான் ; புறநானூற்றையும் , நற்றி 
ணையையும் தொகுத்தான் .இவனுடைய காலம் கி.பி. 
3 - ஆம் நூற்றாண்டு எனலாம . இவனுக்குப் பின் 
பாண்டிய நாட்டைக் களப்பிரர் கைப்பற்றி கி பி . 
6 - ஆம் 

நூற்றாண்டு வரை ஆண்டனர் . மீண்டும் 
பாண்டியர் எழுச்சி பெற்று கி.பி. 7 - ஆம் நூற்றாண் 
டில் ஆட்சியைக் கைப்பற்றினர் . 
குறுநில மன்னர்கள் : சங்க காலத்தில் 

சேர , 
சோழ , பாண்டிய , கொங்கு , துளு , தொண்டை 
( அருவா ) முதலிய நாடுகள் காணப்படுகின்றன. சேரர் 
கள் சேர நாட்டிலும் , கொங்கு நாட்டிலும் ஆண்ட 
தால் படிப்பதற்கு வசதியாக இரண்டாகப் பிரித்துக் 
கூறப்பட்டது . இதைப்போலவே , மற்ற 

முடியுடை 
வேந்தர்களும் துளு நாட்டிலும் ஆண்டுள்ளனர் . இவ் 
வாறு நோக்கும்போது யார் , யார் 

எந்தெந்த 
நாட்டை , எவ்வெப்பொழுது 

ஆணடனரென்று 
துல்லியமாகக் கூற முடியவில்லை . இதைப்போலவே 
ஆங்காங்கே ஆண்ட குறுநில மன்னர் நாடுகளும் ,, 
அவற்றின் எல்லைகளும் துல்லியமாக அறியப்படுமா 
றில்லை . 

சங்க காலத்தில் ஏறக்குறைய நூற்றிருபது குறு 
நில மன்னர்களிருந்திருக்கலாம் . கடையெழு வள்ளல் 
கள் யாவரும் குறுநில மனனர்களே . அவர்கள் வேந் 
தர்களைப் போலவே சிறப்பும் , மக்களின் நன்மதிப் 
பும் பெற்றவர்கள் . பறம்புமலைப் பகுதியையாணட 
பாரி , மலையமான் நாட்டுமுளளூர்ப் பகுதியை ஆண்ட 
காரி , சென்னிமலைப் பகுதியை ஆண்ட ஓரி , கணடீர 
மலைப்பகுதியை ஆண்ட நள்ளி , பழநிமலைப்பகுதியை 
யாண்ட ஆய்அணடிரன் , தகடூர்ப் பகுதியை ஆண்ட 
அதியமான் ஆகிய எழுவரும் கொடைச செயலிலும் 
வீரத்திலும் பண்பிலும் மிக்கவர்கள . 


இக்கடையெழு வள்ளல்களேயன்றி வேறு பல 
குறுநில மன்னர்களும் வள்ளல்களாகவே திகழ்ந்துள் 
ளனர் . அவர்களுள் முதிரமலைப் பகுதியையாண்ட 
குமணன் , சிறுகுடியில் வாழ்ந்த பண்ணன் , ஈந்தூர்ப் 
பகுதியையாண்ட தோயன் மாறன் , ஓய்மா நாட்டு 
நலலியக்கோடன , கோடைக்கானல் பகுதியையாண்ட 
பண்ணி , தொண்டை நாட்டு இளந்திரையன் , 

பொதிய 
மலைத்திதியன , சோழநாட்டுப் பூஞ்சாற்றூரில் வாழந்த 
விண்ணந்தாயன் ( அந்தணன ) , வேங்கட மலைப் 
பகுதியை ஆணட 

ஆதனுங்கன் , கரும்பனூர்ப் 
பகுதியை ஆண்ட கரும்பனூர்க்கிழான் , ஓய்மா 
நாட்டு விலலியாதன் , குதிரைமலைப் பகுதியை 
ஆண்ட பிட்டன் , 

தருமபுத்திரன் முதலிய பல 
வளளல்களும் குறுநில மன்னர்களாவர் . 

சங்க காலத் தமிழகத்தின் மேலைப்பகுதியில் 
தெற்கிலிருந்து வடக்குவரையிலாண்ட குறுநில மன் 
னர்களும் பொதிய 

மலையையாண்ட திதியன் , 
மோகூர்ப்பகுதியையாண்ட பழையன் மாறன் , 
மைசூர்ப் பகுதியையாண்ட மையூர்கிழான் , செல் 
லூர்ப்பகுதியையாண்ட கடலன் முதலியோர் குறிப 
பிடத்தக்கோர் , இவர்களைப் போலவே , தமிழகத் 
தின் கீழைப் பகுதியில் வடக்கிலிருந்து தெற்காக 
நோக்கின் வேங்கடத்தையாண்ட புல்லி , ஆர்க்காட் 
டையாண்ட காரியாதி , 

பச்சைமலையையாண்ட 
விச்சிக்கோ , 

நீடுர்ப் பகுதியையாணட 
கொடும்பாளூர்ப் பகுதியையாண்ட புலிகடிமால 
ஆகியோர் குறிப்பிடத்தக்கோராவர் . 

நன்னன் ஒரு குறுநில மன்னன . ஆனால் , நன்னன் 
யென்ற பெயரில் நால்வர் இருந்தனர் . கோசர் 

குடி 
யைச் சேர்ந்த பாழியைத் தலை நகராக 
நன்னன் , வேளிர் குடியைச் 
தலைநகராகக கொண்டு 

ஆண்ட நன்னன் வேண் 
மான , ஆய்குடியைச் சேர்ந்த பறம்புமலைப் பகுதியை 
யாண்ட நன்னன் ஆய் , செங்கண்மாப் பகுதியை 
( செங்கம் ) ஆண்ட சேய் நன்னன் ஆகியோர் அந் 
நால்வர் ஆவர் . தமிழகத்தின் வடக்கெல்லை ஓரமாக 
ஆட்சி செலுத்திய ஏறறை , சுத்தி , கங்கன் , கட்டி , 
புன்றுறை , கணையன் 

அறுவரும் குறுநில 
மன்னர்களே . இவர்கள் 

பாழியையாண்ட நனன 
னோடு கூட்டுச்சேர்ந்து முடியுடைவேந்தர்களை 
எதிர்த்தனர் . 

பொதுவாகக் குறுநில மன்னர்கள் மூவேந்தர் 
களுக்கு நண்பர்களாகவும் தானைத் தலைவர்களாகவு 
மிருந்தனர் . தானைத் தலைவர்களுள் குறிப்பிடத் 
தக்கவர்கள் பாணடியனுக்குதவிய பழையன , மாறன , 
நாகன் , பண்ணி 

ஆகியோரும் , சேரனுக்குதவிய 
பிட்டன் , அறுகை ஆகியோரும் சிறப்பானவர்கள் . 
சோழரின் நண்பர்களுக்கு ஏனாதி என்ற பட்டப் 


எவ்வி , 


ஆண்ட 


சேர்ந்த 


வியலூரைத் 


எனற 


தமிழ்நாடு 


917 


தமிழ்நாடு 


மலையமான 


பெயரும் உண்டு . இவர்களுள் ஏனாதி திருக்கிள்ளி , 
சோழிய ஏனாதி திருக்குட்டுவன , 
சோழிய ஏனாதி முதலியோர் குறிப்பிடத்தக்கவர் . 

கிழாா என்னும் சிறப்பு அடையுடன வாழந்த 
குறுநில மனனாகள் மக்களின் செலவாககைப் பெற்ற 
வர்கள . 

ஆவூர்கிழார் , கருவூாகிழார் , கூடலூர் 
கிழார் , கோவூர் கிழார் , செலலூா கிழார் முதலி 
யோரும் , சிறுகுடி கிழான் பணணன் , கருமபனூா 
கிழான் , மையூர் கிழான் முதலியோரும் குறுநில 
மன்னர்களே . 


இலங்கையும் தமிழகமும் . பழங்காலமுதல் இலங 
கையும் தமிழகமும பல்வேறு வகைகளில் இணைந்து 
காணப்படுகின்றன . தமிழக அரசர் அதனைப் பல் 
வேறு காலங்களில் நேரடியாக ஆணடுளளனா . சிங் 
களர் பலரும் தமிழ் மன்னர்களின் உதவியுடன ஆண 
டுள்ளனர் . ஒருகாலத்தில இலங்கை முழுவதும ஆணட 
சோழாகளைக் கயவாகு ( கி.பி. 174-196 ) வெளியேற்றி 
ஆணடான எனபா . 


மாலை , யாமம் , வைகறை என்னும் 

பொழுது 
களாகவும ; ஆண்டு , திங்கள , வாரம் , நாள் , நாழிகை, 
நொடி 

என்னும் பொழுதுகளாகவும் பிரித்தனர் . 
தட்ப , வெப்பத்திற்கேற்பவும் பிரித்தனர் . ஓராண்டில் 
சகடம் போல் சுழனறு வரக்கூடிய பருவங்களைக் 
கார் , கூதிர் , முனபனி , பின்பனி, இளவேனில் , 

, முது 
வேனில எனப் பெரும் பொழுதுகளாக பிரித்துக்காலத் 
திற்கேற்ப வாழ்க கையைத் துயத்தனர் . 

மக்கள இல்லற இனபம் காண ஆணும் பெண்ணும் 
கூடி வாழ்ந்தவாழவு 

அகம் 

எனறும் , இவ்வாழ்க் 
கைக்கு ஊனறுகோலாயுள்ள அரசியலும் , பொருளீட்ட 
லும் , போரும் புறம் என்றும் பகுக்கப்பெற்றன . வாழ்க் 
கைக்குப் பொருள் வேண்டும் ; அப்பொருள் அறவழி 
ஈட்டப் பெறுதல வேண்டும் . அறமும் , பொருளும் 
கூடிய வாழ்க்கையே இன்ப வாழ்ககை , தமிழ்மக்கள் 
இலலறமேற்று , நல்லறம் போற்றி வாழ்வாங்கு வாழ் 
வர் . கற்பும் , கடமையும் ஆண் , பெண் இருபாலருக்கு 
முண்டு . கணவன் போர்மேற்சென்று , வெற்றி பெறு 
வான் அல்லது வீர மரணம் அடைவான . பொருள் 
தேட , அல்லது போர் புரிய இல்லாளைப் பிரிந்து 
செல்லும் கணவன் குளிர் காலத்தில் திரும்பி வந்து , 
இல்லக்கிழத்தியோடு இனபுற்றிருப்பான் . இவ்வாறு 
ஆணும் பெண்ணும் கூடிவாழந்த அமைப்பே குடும் 
பம் ஆகும் . இதில் குடும்பத் தலைவன் கிழவன் 
என்றும் , தலைவி கிழத்தி ( மனையோள ) என்றும் 
கூறபபெற்றனர் . 

குடும்பங்கள் 
வாழ்ந்த இடம் சேரி எனப்பட்டது . பல சேரிகளைக் 
கொணடது ஓர் ஊர் எனப்பட்டது . இசசேரிகள 
தொழில வழி அறியப்பட்டன தனித்தனிக குழு 
மனப்பானமை வளர்ந்து ஊர் மனப்பானமையோடு 
இணைந்து , சமுதாயக கட்டுக்கோப்பும் 
யிற்று . வாழவிடமும் ஒருமைப்பாட்டை 
கியது . 


சங்ககாலத்தின் முடிவு : ஆரியப் பண்பாட்டின 
தாக்கமும் , களப்பிரா தமிழகததைக் கைப்பற்றிய 
மையும் முறையே பண்பாட்டு மாற்றததையும் , 
ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தின . 

ஏறக்குறைய 
கி.பி. 3 - ஆம் நூற்றாண்டில் சங்கத்தின் பொற்காலம் 
முடிவுககுக கொண்டுவரப்பட்டது . 


பல 


சேர்ந்து 


உணடா 


உண்டாக் 


சங்க காலச் சமுதாயம் : தமிழக வரலாற்றில் சங்க 
காலத்தைப் பொற்காலம் எனக் குறிப்பர் . அக் 
காலத்தில் வாழ்ந்த மக்கள தமக்கென வாழாத்தகை 
மையாளர்கள் . அவர்கள் ஆற்றலை வளர்த்து , அதன 
வழி நாட்டிற்கும் , மொழிககும் வளர்ச்சி தந்து , அற 
நெறி நின்று , வாழ வேண்டிய நெறியில் வாழந்தனர் . 
தமிழ்நெறியாயிற்று . 

கிரேக 
கரைப் போல் , அரசியல முதன்மைக் கோட்பாடோ , 
இவ்வுலக இன்பத்தை மட்டுமே நுகரும் கோட் 
பாடோ , துறககத்தையெண்ணி உலக இன்பத்தைத் 
துறக்கும் கோட்பாடோ இவர்களிட 

காணப்பெற 
வில்லை .. 


பணடைய 


அதுவே . 


தங்கள 


--- 


வாழ்க்கைமுறை : தாம் வாழும் இடம் , காலம 
ஆகியவறறை முதற் பொருளாகவும் , உயிரினங்களை 
யும் உலகப் பொருளகளையும் கருப்பொருளாகவும் 
1 கொணடதால் , தமிழர் உலகியல் வாழ்க்கையை மன 
மார நுகர்ந்து , தாமும் வளர்ந்து , உலகையும் 
வளர்த்து , சிறந்ததொரு நாகரிகத்தைத தம் அடிச் 
சுவடாக விட்டுச் சென்றனர் . 

தாம் வாழ்ந்த இடத்தைக் குறிஞ்சி , முல்லை , 
மருதம் , நெய்தல் , பாலை என்னும் ஐந்திணைகளாக 
வும் ; காலத்தைக் --- காலை , -- நண்பகல் , ஏற்பாடு , 


காலப் போககில் 

முன்னோர்களின் 
காலவழியே தங்களைப் பிரித்துக் கொணட மககள 
தங்களை இன்ன குடும்பத்தினர் அல்லது குலத்தின 
ரெனக் குறிப்பிட்டுப் பெருமைப்பட்டனர் . குறவர் 
குடி , வேட்டுவர் குடி , ஆயர்குடி , கானவர்குடி , உழவர் 
குடி , பரதவர்குடி , நுளையர்குடி , எயினர் குடி , மறவர் 
குடி முதலிய 

எணணிறந்த குடிகள தோன்றின . 
துடியன் , பாணன் , 

பறையன , 

கடம்பன என்று 
இந்நானகு அல்லது 

குடியும் இல்லை எனனும் 
பாடலைக் கொண்டு , சங்கத் தமிழகத்தில் குடிப்பாகு 
பாடுகள் இருந்தனவே அன்றிச் சாதிப்பாகுபாடு 
இல்லை எனக்கொள்ளலாம் . 

தொழில் வழிப் பெயர்கள் துடியன் , பாணன் , பறை 
யன் , கடம்பன் , வணிகர் , கூலவணிகர் , உப்புவணிகர் , 
எணணெய் வணிகர் , பரதவர் , உமணர் , மாசாத்து 


தமிழ்நாடு 


918 


தமிழ்நாடு 


வணிகன் ( கப்பல் வணிகன் ) , ஆயர் , உழவர் , வேளா 
ளர் . கணக்கர் , கண்ணுள் வினைஞர் ( ஓவியக்காரர் ) 
சங்கறுப்போர் , கம்மியர் முதலிய எண்ணிறந்த 
தொழில்களைச் செய்தோரைப் பற்றிய குறிப்புகள் 
உள்ளன . 


உண்டனர் . மிளகு , புளி , உப்பு ஆகியவை 

உணவில் 
சேர்த்துக் கொள்ளப்பட்டன . அரசரும் அரசரைச் 
சார்ந் தோரும் உண்ட உணவு வகைகள் , தனிமனிதன் 
உண்ட உணவு வகைகளுக்கு வேறுபட்டன . ஐந்நில 
மக்கள் உணவும் , கைம்பெண்டிர் உணவும் , துறவிகள் 
உணவும் , மறவர் உணவும் வேறுவேறாக இருந்தன . 


பார்ப்பனர் வாழ்க்கை : வேள்வி செய்வதில் கண 
வன் மனைவி இருவரும் சேர்ந்தே செய்வர் . தலைவன் 
தலைவிக்கிடையே தூது செல்வர் . நிமித்தம் கூறுதல் 
வேந்தனுக்குத் தூது போதல் முதலியனவும் இவர் 
களின் தொழில் , இவர்கள் பல பெண்களை மணக்கும் 
பழக்கமுள்ளவர்கள் ; நோன்பு நோற்கும் போது காவி 
உடையும் , கையில் முக்கோலும்வைத்திருப்பர் . சங்கறுக் 
கும் பார்ப்பாரும் உண்டு . போர் தொடங்குமுன் பார்ப் 
பனரை வெளியேற்றுவர் . வேள்வியின் போது பொன் 
னும் , பூவும் தாரை வார்த்துத் தர இவர்கள் கையேந்தி 
வாங்குவர் . மன்னர்கள் பசு , ஊர் , பொன் , பொருள் 
களைக் கொடையாக இவர்களுக்கு அளிப்பர் . 
பூணூல் அணிவர் ; உச்சிக் குடுமி வைத்திருப்பர் . 


ஊனை 


வணிகரும் வணிகச் சந்தைகளும் : மதுரையிலும் , 
புகாரிலும் பல்வேறு தானியங்கள் விற்கும் வணிகத் 
தெருக்களிருந்தன . கள் , தேறல் , தோப்பி , மட்டு . 
மகிழ் , நறவு , நனை , அரியல் முதலிய பல திறப்பட்ட , 
மது வகைகளை விற்போரும் , அப்பம் , பிட்டு , பண்ணி 
யம் , மோதகம் , விசயம் , அடை முதலிய உணவுப் 
பண்டங்களை விற்போரும் , பூ , மாலை , விலைமா 
( மேனி மணப்பொடி ) , பொன் , முத்து , பவழம் , 
வைரம் முதலியன விற்போரும் , பல வண்ண ஆடை 
கள் , பூவேலையுடைய ஆடைகள் , 

வெள்ளாடை 
களெனப் பல வகை ஆடைகள் விற்போரும் ஓவியங்கள் 
பொம்மைகள் , பின்னல்கள் , விளையாட்டுப் பொருள் 
கள் விற்போரும் இந்நகரங்களிலிருந்தனர் . 


வெள்ளாடு , செம்மறியாடு , மான் , 

முயல் , 
ஆமான் , மீன் , நண்டு , ஈயல் , கோழி , காட்டுக்கோழி , 
காடை , உடும்பு முதலியவற்றின் ஊன் உணவுகளும் , 
பாலும் , பாற்பொருள்களும் , பழமும் , பழச்சாறுகளும் 
பலதரப்பட்ட சுவை நீரும் , கள்ளும் உண்டனர் . கள் 
ளுண்ணும் பழக்கம் பொதுவாக அரசன் முதல் எல் 
லோரிடமுமிருந்தது . இதைப்போலவே ஊன் உண் 
ணும் பழக்கமும் பெரும்பாலோரிடம் இருந்தது . பார்ப் 
பனர் சிலரும் ஊன் உண்டனர் ( புறம் : 111 ) . நெய்யில் 
ஊனைப் பொறித்து , சோற்றையும் 

சேர்த்துப் 
பெறுஞ்சோறு ( விருந்து ) படைக்கும் வழக்கமும் , 
ஈயலை மோரில் ஊறவைத்துப் புளிச்சோறு சமைக் 
கும் பழக்கமும் உண்டு . நெல்லை இடித்து ஆண் 
பன்றிக்குப் போட்டு , உண்டு கொழுக்கச் செய்து அது 
பெண் பன்றியுடன் சேராமல் தடுத்துக் 

கொன்று 
தின்னும் பழக்கமுமுண்டு . ஊனை உப்புக் கண்டம் 
போட்டு உண்ணுதலும் , 

இரும்புக் கம்பி 
களில் கோத்து நெருப்பில் வாட்டி உண்ணும் பழக்க 
மும் உண்டு . மாங்காய் , புளியங்காய் , நெல்லிக்காய் 
ஊறுகாய்களையும் உணவோடு கலந்துண்டனர் . கள் 
ளுண்டோர் இத்தகைய ஊறுகாய்களையும் , புளிச்சுவை 
யுடைய களாப்பழம் , துடரிப்பழம் , நாவற்பழம் 
முவலியவற்றையும் தின்று , மது மயக்கத்தை மிகுதிப் 
படுத்துவர் . அயல் நாடுகளிலிருந்து வந்த மது வகை 
களையும் பனங்கள் , தென்னங்கள் , ஈச்சங்கள் , 
அரிசியைப் புளித்த சோற்றுக் காடியுடன் சேர்த்துக் 
காய்ச்சிய சாராயம் முதலியவற்றையும் அருந்தினர் . 

உணவின்றி வறியர் வாடாதிருக்க அறச் 
களிருந்தன . அவர்கள் எறும்புகள் சிறு , சிறு உருண்டை 
களை உருட்டிச் செல்வதைபோல , உணவை உருண்டை 
களாக உருட்டி உண்டு , எறும்புகள் சாரை , சாரை 
யாகச் செல்வதுபோல் உணவுக் கூடங்களுக்குச் சென்ற 
னர் . விழாக்காலங்களில் மறவருக்கும் , புலவருக்கும் , 
பாணருக்கும் அரசன் பெருஞ்சோறும் மதுவும் 
அளித்து மகிழ்ந்தான் . 


சாலை 


மதுரை , புகார் , மருவூர்ப்பாக்கம் முதலியவற்றில் 
பல்வேறு மொழிகளில் பேசும் அயல்நாட்டு வணிகர் 
கள் காணப்பட்டனர் . இவர்கள் கடல் வழிவந்த 
வணிகப் பொருள்களை விற்றனர் . 


காலம் கணித்தறிய முடியாதவாறு தமிழகத்தில் 
வாழ்ந்த கிரேக்க , பாரசீக ,உரோமானிய வணிகர்கள் 
தனியே சேரிகளை அமைத்துக் கொண்டு வாழ்ந்த 
னர் . அவர்கள் வாழ்ந்த சேரிகள் , யவனர் சேரிகள் 
எனப்பட்டன . இவற்றிலும் பரதவர் , 

பாணர் சேரி 
களிலும் அரிய வணிகப் பொருள்கள் விற்கப்பட் 


டன . 


உடைகள் : உணவு வகைகளைப் போலவே உடை 
களும் நானில மக்களுக்கும் , நகர மக்களுக்குமிடையே 
வேறுபட்டுக் காணப்பட்டன . நானிலத்தில் வாழ்ந்த 
மக்கள் தழை , பூ , கொடி , நார் , மரப்பட்டை முதலிய 
வற்றால் ஆன ஆடைகளை அணிந்தனர் . மான்தோல் 
புலித் தோல்களைப் படுக்கையாகப் பயன்படுத்தினர் . 
கம்பளி ஆடையையும் பயன்படுத்தினர் . 

நகரமக்கள் 


பொதுவாகச் சங்ககாலத் தமிழர்கள் அரிசி 
உணவையே மிகுதியும் உண்டனர் . வரகு , 
முதலிய புன்செய்த் தானிய உணவுகளையும் , மீன் , 
றைச்சி வகைகளையும் , 

கிழங்குகளையும் 


சாமை 


கனி 


தமிழ்நாடு 


919 


தமிழ்நாடு 


பஞ்சு , பட்டு , கம்பளி, கண்ணுக்குப் புலப்படாத 
இழைகளையுடைய 

மெல்லிய 

ஆடைகள் ஆகிய 
வற்றை அணிந்தனர் . ஆண பெண் இருபாலாரும் 
பல்வகை ஆடைகளை அ 

அணிந்தனர் . 


வளை 


ஆணும் 
முதல் 


நீண்ட கொய்சகம் 

வைத்துப் 

பெண்கள் 
புடவை அணிந்தனர் . அவர்களின் பட்டுப்புடவைகளின் 
முந்தானையில் குஞ்சம் காணப்பட்டது . பூவேலை 
யுடைய ஆடைகளை அவர்கள் அணிந்தனர் . ஆடை 
களுக்கு நறுமணமும் ஊட்டப்பட்டது . மேலாடை 
அணியும் வழக்கம் இருபாலாருக்குமுண்டு . பெணகள 
இடையில் ஆடையும் மேகலையும் அணிவர் ; மார்புக் 
கச்சையும் அணிந்து கொளவர் . புதுமணப் பெண்கள் 
உடலையும் முகத்தையும் புத்தாடையால் மூடி 
மறைத்துக் கொளவர் , 

வேலைப்பாடுகளை 
யுடைய ஆடைகள மதுரையிலும் , மிக , மிக மென்மை 
யான ஆடைகள் உறையூரிலும் நெய்யப்பட்டன . 


கடகத்தையும் அணிந்தனர் . பெண்கள் முன் கையில் 
தொடியையும் , அதனையடுத்து வளையையும் அணிந்த 
னர் ; பலவேறு காதணிகளை அணிந்தனர் . கைவளை 
களில் வலம்புச் சங்கால் செய்தவளை வலம்புரி 
வளை என்றும் , அறுத்துச் செய்யப்பட்ட 
எல்வளை என்றும் சொல்லப்பட்டன . கால் விரல் கை 
விரல்களில் மோதிரங்கள் அணிந்தனர் . இவவாறு , 

பெண்ணும் அணிந்த அணிகலன்கள் கால் 

தலைவரையில் காணப்பட்டன . அவை 
பொன்னாலும் முத்தாலும் செய்யப்பட்டதோடு பல 
திறப்பட்ட வகைகளினவாய்க் காணப்பட்டன . இதைப் 
போலவே , சிறு குழந்தைகளுக்கும் பல்வேறு அணிகலன் 
களைப் பூட்டி மகிழ்ந்தனர் . இத்தகைய வாய்ப்பற்ற 
நானில மக்கள் பூவாலும் தொடியாலும் தழையா 
லும் மூங்கிலாலுமான அணிகளையும் அணிந்தனர் . 
பெண்கள் மார்பிலணிந்த அணி மதாதணி எனப்பட் 
டது சுறாமீன் 

வடிவிலான பசசை மணி பதித்த 
பொன வளை மகரவளை எனப்பட்டது . கூந்தல் 
ஒப்பனையிலும் அக்காலப் பெண்கள் சிறந்து காணப் 
பட்டனர் . கொணடை , கூந்தல் , பின்னல முதலியன 
வாகக் கூந்தலை நெய்பூசி , வாரி வகிடு எடுத்து ஒப் 
பனை செய்து கொள்வர் , தலை அணி , சுரிதம் முத 
லியவற்றை அணிந்தனர் . அரசரின் முடிகளில் நீல 
மணிகள் ஒளி செய்தன . 


பல 


3 


ஆண்களில் மறவர் வட்டுடை அணிவர் , அவர் 
கள் அணிந்த சட்டை படம் , மெய்ப்பை முதலிய 
பெயர்களைப் 

பெற்றது . 

தலைப்பாகை அணிவ 
தும் , மேல்துண்டு போடுவதும் ஆணகளின் வழககம் . 
ஆணும் பெண்ணும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆடை 
களை அணிந்தனர் . சிறிதளவே ஆடை அணிந்து 
ஆடையற்றோர் போலவே காணப்பட்ட மக்கள் 
நானிலத்தில் வாழந்தனர் . திரிந்து விற்கும் வணிகா 
கள் காலில் செருப்புப் போட்டிருந்தனர் . 


யானைக்கும் பொனனாலான ‘ முகபடாம் அணி 
வித்தனர் , சிறுவர்களுக்குப் புலிப்பல் தாலியும் , ஐம 
படைத்தாலியும் , தலைமுடியில் நவமணி மாலையும 
( தொய்யகம் ) அணிவித்தனர் . 


3 


அணிகள் : சங்கத்தமிழ் மக்கள் அணிந்த அணி 
கலன்கள் அணி , பூண , இழை , கலம் , தொடி , குழை , 
வளை , முதலிய பெயர்களைப் பெற்றன . ஆணும் 
பெண்ணும் அணிகலன் அணிவதில் விருப்பங் கொண 
டிருந்தனர் . அணிகள் பொனனாலும் , பிற உலோகங் 
களாலும் , மணிகளாலும் , வாரை , கொடி , சங்கு 
முதலியவற்றாலும் 

செய்யப்பட்டன . மறவர் 
கொணர்ந்த பொன் , 

மன்னா பகைவரிடமிருந்து 
கவர்ந்த பொன் , மணணுக்கடியிலிருந்து எடுத்த 
பொன் , மண்ணை அரித்து எடுத்த பொன் எனப் 
பொன் பலவகைப்பட்டிருந்தது . 

வேலையி 
லும் பிற அணிகலன்கள செய்யும் தொழிலிலும் 
சிறந்தவர் இருந்தனர் . 


| 


நறுமணப் பொருள்கள : மலர்கள் , காய்கள் , மரப் 
பட்டைகள் , விலங்கினப் பொருள்கள் முதலியவற்றை 
இடித்து நறுமணப் 

பொடிகளும் பொருளகளும 
செய்யப்பட்டன . தலையிலும் கழுத்திலும் கைகளி 
லும் பூக்களைச்சூடுவதும் , படுககையில தூவுவதும் 
நறுமணம் கருதியேயாகும் . மாலைகளில் செங்கழுநீர் 
மாலை , காந்தள் கண்ணி , களங்காய்க கண்ணி , 

, வெண் 
டாளி மாலை , பித்திமாலை முதலிய பல்வேறு மாலை 
கள் அறியப்படுகின்றன . பொன் , தகடு , நவமணிகள் , 
சந்தனம் , கற்பூரம் முதலியவற்றைப் பனிநீரில் 
நனைத்து இடித்துச் சுண்ணம தயாரித்து , விரைமா 
( மேனிப்பொடி ) வாகப் பூசிக் கொண்டனர் . சில மணப் 
பொருள்களை அரைத்துச் சாந்தாகவும் பூசிக்கொண்ட 
னர் . அகில புகை ஊட்டி , ஆடைகளையும் கூந்தலை 
யும் மணமடையச் செய்து கொண்டனர் . 


பொன 


. 


பெண்கள் காலில் தண்டை , சிலம்பு , முதலிய 
வற்றையும் , ஆண்கள் ( மறவர் ) வீரக்கழலையும் 
அணிந்தனர் . கிண்கிணியென்னும் சிறு சதங்கையைக் 
குழந்தைகளின் கால்களில் அணிவித்தனர் . முத்து ,, 
பொன் , கற்கள் பதித்த மாலை முதலியவற்றை 
ஆணும் பெண்ணும் கழுத்தில் அணிந்தனர் . ஆண்கள் 
தோளில் தொடி , கொடி முதலியவற்றையும் , கையில் 


விழாக்களும் விளையாட்டுகளும் : வாழ்நிலங்களுக் 
கேற்ப விளையாட்டுகளிருந்தன . விழாக்களும் அவ 
வாறேயாகும் . விளக்கீட்டு விழா என்பது பொது 


தமிழ்நாடு 


920 


தமிழநாடு 


என்றும் 


களுக்கு நெடுங்கடலைக் கடந்து செல்லும் கப்பல் 
வங்கம் , எனப்பட்டது . இதை நாவாய் 
குறித்தனர் . வானவூர்தியும் அக்காலத்திலிருந்ததாகத் 
தெரிகிறது . வலவன் ஏவா வானவூர்தி ( புறம் : 271 ) 
என்று இதனைப் புறநானூறு சுட்டுகிறது . ஓட்டுபவன் 
இல்லாமலேயே வான்வழிச் செல்லும் ஊர்தி என்பது 
இதன் பொருள் . 


மலை 


வாக எங்கும் காணப்பட்ட விழாவாகும் . அறுமீன் 
சேரும் முழுநிலா நாளில் மாலை வேளையில் இவ் 
விழா நடைபெறும் . வீதிகளில் விளக்குகளை ஏற்றி , 
மலர்மாலைகளைத் தொங்கவிட்டுப் பாற்பொங்க 
லிட்டு இவ்விழாக் 

கொண்டாடப்பட்டது . 
களின் உச்சிகளிலும் விளக்குகளேற்றப்படும் . திரு 
மால் உலகத்தில் தோன்றிய நாளை ஓணம் விழா 
வாகக் கொண்டாடுவர் . அன்று 

யானைகளைப் 
போரிடச் செய்து கண்டுகளிப்பர் . 

தை நீராடும் 
விழா , பேராறுகளில் புனல் நீராடும் விழா , மணியை 
இடுப்பிலே கட்டிக் கொண்டு தெருவிலே ஆடும் 
உள்ளி விழா . வீரர் அம்பு தொடுக்கப் பழகும் வீரர் 
விழா , 

கூத்தர்கள் கொண்டாடும் கோடியர் 
விழா , சித்திரை ஓரையில் முழு நிலாக் காலத்தில் 
கொண்டாடும் இந்திரவிழா இளவேனிற் காலத்தில் 
கொண்டாடும் காமவேள் விழா முதலியன அக்காலச் 
சிறப்பான விழாக்களாகும் . 


சங்ககாலச் சமயம் : நானில மக்கள மால் , செவ் 
வேள் , வருணன் , இந்திரன் ஆகிய நிலத்தெய்வங் 
களையும் , பாலை நில மக்கள் கொற்றவையையும் 
வழிபட்டனர் . மரம் , நீர்நிலைகள் , பேய்கள் , பெண் 
தெய்வங்கள் முதலிய சிறு தெய்வ வழிபாடும் நில 
வியது . 


ப 


மக்கள் ஞாயிறு , திங்கள் , மழை ஆகியவற்றை 
வணங்கியே தம் பணிகளைத் தொடங்குவர் . இந்த 
மூன்றையும் வழிபடும் முறையைக் கொடிநிலை , 
வள்ளி , கந்தழி என்னும் பெயாகளால் தொல் 
காப்பியம் கூறுகிறது . விணமீன் , காற்று , கடல் முதலிய 
வற்றையும் வணங்கினர் . ஆலமர் செல்வன் , வேம் 
படிக் கடவுள , பனையடிக் கடவுள் , களளிமரத்தடிக் 
கடவுள் , உன்னமரக் கடவுள முதலான மரத்தடிக் 
கடவுள்களையும் வழிபட்டனர் . 


* 


பெண்கள் தனித்தும் , பலர் கூடியும் மணல் வீடு 
கட்டியும் , கழற்சிக்காய் , அம்மானைக் காய் , ஊஞ்சல் 
ஆடியும் புனலாட்டயர்ந்தும் மகிழ்ந்தனர் . ஆற்றங் 
கரையில் கைகோத்துப் பின்னியாடும் தெற்றிக் 
கிழங்கு விளையாட்டு அல்லது குரவை விளையாட்டு , 
பாவைகள் 

பூக்கள , கிழங்குகள் முதலியவற்றுடன் 
சிற்றில் கட்டி , சோறாக்கிக்குடும்பம் நடத்துவதுபோல் 
ஆடும் சிறுமியர் விளையாட்டு , கன்றுகளுடன் சேர்ந்து 
நீரில் மூழ்கியும் , மரத்திலேறியும் சிறுவர்கள் ஆடும் 
விளையாட்டு , காளைகளை அடக்கும் இளைஞர்களின் 
ஏறுதழுவும் விளையாட்டு , யானைகளோடு 

உடல் 
வலிமை சோதிக்கும் விளையாட்டு முதலியனவும 
நடைபெற்றன . 

ஊர்திகள் : சங்க காலத்தில் நிலம் , நீர் , வான்வழி 
கடக்க ஊர்திகளிருந்தன , யானை , குதிரை , எருமை , 
கோவேறு கழுதை முதலியன மீதும் குதிரை , மாட்டு 
வண்டிகளின் ( பண்டி ) மீதும் ஊர்ந்து சென்றனர் . 
கொல்லாப்பண்டி , கூடாரப்பண்டி என வண்டிகள் 
பலவகையாக இருந்தன . வண்டிகளின் மூலம் தானியம் , 
உப்பு ஆகியவற்றை ஏற்றிச் சென்று வாணிகம் செய்த 
னர் . வேந்தரும் வீரரும் பரத்தையரும் தேர்களில் 
சென்றனர் . பல்வேறு வகைத் தேர்களிருந்தன . நீரைக் 
கடக்கக் கட்டுமரங்களும் மரக்கலங்களும் பயன்படுத்தப் 
பட்டன . பெரிய கப்பல் கலம் என்றும் , சிறிய கப்பல் 
" ஓடம் ( அல்லது )தோணி என்றும் கூறப்பட்டன . நெடுந் 
தூரம் செல்லும் பெரிய கப்பல்களும் , கடலோரமே 
செல்லும் கப்பல்களும் இருந்தன . அவை நாவாய் , 
நெடுநீரி முதலிய பெயர்களால் குறிக்கப்பட்டன . 
அம்பி என்னும் தோணி மீன்பிடிகப்பலாகும் . திமில் 
என்ற தோணி உப்பு ஏற்றும் கப்பலாகும் . இது நீரைப் 
பிளந்து கொண்டு விரைந்து செல்லும் . அயல் நாடு 


குலதெய்வங்களை வழிபடும் வழக்கமும் இவர் 
களிடமிருந்தது . கடவுளுக்குப் பல்வேறு உருவங்கள் 
உண்டெனக் கொணடனர் . பொதியில் ( சாவடி ) , 
மன்றம் , தூண் , வீட்டுத் திண்ணை , மரத்தடி . ஓடை 
ஆறு , முதலிய இடங்களில் கடவுளின் திருவுருவங்களை 
வைத்து வணங்கினர் . ஐந்நிலத் தெய்வங்களோடு 
சாமன் , பிரமன் , பலராமன் , காமன் , முதலிய தெய் 
வங்களையும் வணங்கினர் . அச்சந்தரத்தக்க பேய் , 
அணங்கு , சூர் முதலியனவும் வணங்கப்பட்டன . வீரக் 
கல் ( நடுகல் ) வணக்கமும் உண்டு . 


2 


. 


கூறு 


பொருளியலும் வாணிகமும் : உள்நாட்டு வாணிகம் : 
சங்க இலக்கியங்கள் உள்நாட்டு | வாணிகத்தைப் 
பற்றியும் வணிகப் பொருள்களைப் பற்றியும் 
கின்றன . கிரேக்கர் குறிப்புகளால் தமிழகம் அயலகத் 
தோடு வணிகத் தொடர்பு கொண்டிருந்ததையறி 
யலாம் . தரைவழியாக நடந்த வாணிகத்தில் வண்டி 
கள் போக்குவரத்துச் சாதனங்களாகப் பயன்பட்டன . 
நாவாய்கள அயலகக் கடல் வாணிகத்திற்கும் , தோணி 
கள் கடலோர வாணிகத்திற்கும் பயன்பட்டன . பொதி 
களை ஏற்றிச் செல்லும் வணிகர்கள் வழிப்பறிக் 
கொள்ளையருக்குப் பயந்து காவலர்களை அழைத் 
துச் சென்றனர் . உப்பு வணிகம் 

செய்த 

உமணர் 
பொதிகளை வண்டிகளில் ஏற்றிக் கொண்டு குடும்பம் 
குடும்பமாக ஊர் ஊராகச் சென்று உப்பு வாணிகம் 


தமிழ்நாடு 


921 


தமிழ்நாடு 


சாலைகள் 


செய்து பண்டமாற்று வாணிகத்தை வளர்த்தனர் . 
கழுதைகளும் இவர்களின் ஊர்தியாகப் பயன்பட்டன . 

சேருமிடங்களிலும் , எல்லையோரங் 
களிலும் 

சுங்கச் சாவடிகளிருந்தன . இச்சாவடிகள் 
சந்தைகளாகவும் பயனபட்டன . பெரிய ஊர்களிலும் 
நகரங்களிலும் தனித்தனிச் சந்தைகளேயிருந்தன . 


மணிக்கற்களிலுள்ள கீறல் , பிளவு , கவுங்கம் , புள்ளி , 
இருள் முதலிய நுண்ணிய குற்றங்களைக் கணடு 
பிடிக்க வல்லவர்கள் . அவர்கள் முத்துகளை வகைப் 
படுத்தி வெண்முத்து , செந்நீர்முத்து , அணிமுத்து 
முதலியனவாகப் பிரித்தறியவும் , அவற்றிலுள்ள 
காற்றேறு , மணலேறு , கல்லேறு , நீரேறு 

முதலிய 
குறைபாடுகளை அறியவும் வல்லவர்கள் . பவழத் 
திலும் துளை , கல் , முறுக்கு முதலிய குறைகளைக் 
காண்பதிலும் வல்லவராயிருந்தனர் . 


| 


1 


அயல்நாட்டு வாணிகம் : கடல் சார்ந்த தொழில் 
களான உப்பெடுத்தல் , முத்துக் குளித்தல் , 

குளித்தல் , கப்பல் 
கட்டுதல் முதலியன கடல் வாணிகத்திற்கு உறுதுணை 
யாயின . பெருங்கடல்களில் மிதந்து சென்ற நாவாய் 
களையும் , அவற்றிலிருந்து சரக்குகளை ஏற்றி இறக் 
கிய தோணிகளையும் கடலோர வாணிகத்திற்குப் 
பயன் பட்ட பஃறி என்னும் கப்பல்களையும் சங்க 
இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன . 


உள்நாட்டு வாணிகமென்பது இந்தியாவின் மற் . 
றப் பகுதிகளுடன் தமிழகம் செய்த வாணிகமாகும் . 
புகார் நகரின் இறக்குமதிப் பொருள்களை நோக்கி 
னால் இது விளங்கும் . கடல் வழி வந்த குதிரை , நில 
வழி வந்த மிளகு மூடை , வடமலை மாணிக்கக் கற் 
கள் , பொன் , குடமலை வந்த சந்தனம் , அகில் , தென் 
கடல் முத்து , குணகடல் பவளம் , கங்கை - காவிரிப் 
பொருள்கள் , ஈழத்தினின்று வந்த உணவு வகைகள் , 
பர்மா நாட்டுப் பொருளகள் , வங்கம் வந்த கலிங்கம் 
முதலியன நோக்கத்தக்கன . 


1 


சங்க காலக் கலைகள் : கட்டடக்கலை : சங்க 
காலத்து மக்களின் உறைவிடங்களை இருவகையாகப் 
பிரிக்கலாம் . அவை நாட்டுப்புற வாழ்க்கையும் நகர்ப் 
புற வாழ்க்கையும் ஆகும் . நாட்டுப்புற மக்கள் சிறு சிறு 
குடிசைகளில் நிலத்திலும் , மரக்கிளைகளிலும் , மலை 
அல்லது மேடான பகுதிகளிலும் வாழ்ந்தனர் . குடிசை 
கள் புல் , வைக்கோல் , கரும்புத் தோகை முதலிய 
வற்றால் வேயப்பட்டன . 


கலங்களைக் குறிப்பிடுவதைப் போலவே சங்கத் 
தமிழகத்தின் துறைமுகங்கள் பலவற்றையும் கிரேக்க 
நூல்கள் குறிப்பிடுகின்றன . மேலைக் கரையில் முசிறி , 
பந்தர் , கொடுமணம் முதலிய துறைமுகங்களும் , 
கீழைக்கரையில் கொற்கை , மருங்கூர்ப்பட்டினம் , 
காவிரிப்பூம்பட்டினம் , எயிற்பட்டினம் முதலிய துறை 
முகங்களுமிருந்தன . தாலமி என்னும் கிரேக்கப் பயணி 
மேலும் பல துறைமுகங்களைப் பற்றிய குறிப்புகளை 
யும் , அவற்றிலிருந்து ஏற்றுமதியான பொருள்களை 
யும் குறிப்பிட்டுள்ளார் . குதிரை , மதுவகைகள் , கண் 
ணாடிச் சாமான்கள் , சாடிகள் , பாவைவிளக்குகள் , 
சங்கிலிகள் , வண்ணத்திரைச்சீலை 
லைகள் , புட்பராகம் , 
பவளம் முதலியன இறக்குமதியாயின . 

இவ்வாறு , கிரேக்க , உரோம , எகிப்திய , அரேபிய 
நாடுகளுடனும் , மலேசியா , கிழக்கிந்தியத் தீவுகளுட 
னும் , ஈழம் , சீனம் முதலிய நாடுகளுடனும் சங்கத் 
தமிழகம் வாணிகத் தொடர்பு கொண்டிருந்தது . 
கிரேக்க நாட்டுத் துறைகளுக்கும் இந்தியுநாட்டுத் 
துறைகளுக்குமிடையே ஆண்டொன்றுக்கு ஏறத்தாழ 
120 கப்பல்கள் சென்று வந்து கொண்டிருந்தனவாம் . 
உரோமப் பேரரசு வீழ்ந்ததற்கும் , வாழ்ந்ததற்கும் , 
இந்திய வாணிகமே காரணமென்று வரலாற்றாசிரி 
யர்கள் கூறுவர் . 

அயல்நாட்டு வாணிகர் பலரும் இந்தியாவிலேயே 
குடியமர்ந்து வாணிகம் செய்தனர் . குன்று போன்ற 
பெரிய , உறுதியான வீடுகளில் வாழ்ந்த அவர்கள் 
அளவற்ற பணியாட்களையும் வைத்திருந்தனர் . அப் 
பணியாட்களுக்குச் சமைத்த சோறும் , குன்று போல் 
குவிந்து கிடந்ததென இலக்கியம் கூறுகிறது . மணிக் 
கற்களை வாணிகப் பொருளாகக் கொண்டவரும் 
முத்து , பவழம் முதலியவற்றை வாணிகப் பொரு 
ளாகக் கொண்டவரும் இதில் உண்டு . அவர்கள் 


நகர்ப்புற வாழ்க்கைக்கு உயர்வு தருவன மாடி 
வீடுகளேயாகும் . அரசனும் அதிகாரிகளும் காவற் 
கோட்டைக்குள்ளிருந்த அரண்மனைகளில் வாழ்ந்த 
னர் . எனவே , அக்காலத்தில் கருங்கல் , செங்கல் , 
சுண்ணக்காரைகளிலான கட்டடங்கள் இருந்தன . 

தனை இற்றைய அகழ்வாராய்ச்சியால் அறியலாம் . 
கருங்கற்களை இணைப்பதற்குச் செம்பு , ஈயம் ஆகிய 
உலோகங்களை உருக்கி வார்த்தனர் . சோழரின் கோ 
நகரான காவிரிப் பூம்பட்டினத்தின் அமைப்புப் பற்றி 
யும் , அதன் அரண்மனை எவ்வாறு காவற்காடுகள் , 
அகழிகள் , புறமதில்கள் , அகமதில்கள் முதலியவற்றால் 
பாதுகாக்கப்பட்டதென்பது பற்றியும் இரட்டைக் 
காப்பியங்கள் விவரிக்கின்றன . மதுரை நகரின் அமைப் 
பைப்பற்றி மதுரைக் காஞ்சியும் நெடுநெல்வாடையும் 
சிலப்பதிகாரமும் விவரிக்கின்றன . 

மாடிவீடுகளை வேயா மாடங்கள் எனச் சிலப்பதி 
காரம் சுட்டுகிறது . இவ்வீடுகளில் மண்டபம் , கூடம் , 
தாயக்கட்டு , அடுக்களை என்னும் தனித்தனிப் பிரிவு 
களிருந்தன . அரண்மனைக் கூரைகளுக்குப் பொன் 


தமிழ் நாடு 


922 


தமிழ்நாடு 


அரண் 


தகடுகள் வேயப்படுவதுண்டு . சாளரங்கள் தென்றலுக் 
காகத் தெற்குப்பக்கமே அமைக்கப்பட்டன . 
மனை வாயில்கள் ஒரு போர் மறவன் யானை மீது 
அமர்ந்து கொடியை உயர்த்திப் பிடித்துச் சென்றா 
லும் , இடிக்காத அளவுக்கு உயரமானவையாக 
இருந்தன . அதனுள்ளிருக்கும் விடிவிளக்குகள் பாவை 
விளக்கெனப்படும் . 


கணைய 


வீட்டுக் கதவுகளைச் சார்த்திக் குறுக்கே நுகம் 
என்னும் 

மரத்தை இட்டுப் பூட்டுவா . 
வாசலுக்கு இருமருங்கிலும் திண்ணைகளிருக்கும் . 
வீடும் வாசலும் சாணத்தால் மெழுகப்படும் . 
வீட்டினுள் தெய்வ ஓவியங்கள் தீட்டப்படும் . மாளிகை 
களைச் சுற்றிப் பூங்காக்களிருக்கும் . பின்புறம் எந்திரக் 
கிணறுகள் இருந்தன . 
துறைமுகங்கள் , உறைகிணறுகள , 

கிணறுகள் , 
ஏரிகள் , குளங்கள் முதலியன கருங்கற்களாலும் , செங் 
கற்களாலும் கட்டப்பட்டன என்பதை அகழ்வாராயச்சி 
கள் மெய்ப்பிககின்றன . புத்தவிகாரை , சைத்தியம் 
முதலியனவும் செங்கல் , 

கருங்கற்களால் கட்டப் 
பட்டன . 

களப்பிரர்கள் : சங்க காலம் ஏறக்குறைய கி.பி. 
3 - ஆம நூற்றாண்டில் முடிந்தது . அதனையடுத்து , 
சேர , சோழ , பாண்டிய நாடுகளைக் களப்பிரர் கைப் 
பற்றி ஆண்டனர் . அவர்களின் ஆட்சி சுமார் கி.பி. 
6 - ஆம் நூற்றாண்டு வரை இருந்தது . அவர்கள் யார் ? 
எங்கிருந்து வந்தனர் என்பன போன்ற விவரங்கள் 
இதுவரை கண்டறியப்படவில்லை . அவர்கள் பற்றிய 
வரலாறுகளையும் , தாயகத்தைப் பற்றியும் பலரும 
பலவாறு ஊகித்தே கூறுவதால் அவர்களின் கூற்றை 
வரலாற்றுச் சான்றுகளோடு எடுத்துக்கொள்ள 
முடியவில்லை . அத்தகைய ஊகங்களுள் சில பின் 
வருவனவாம் . 

களப்பிரர் யார் ?: களப்பிரர் என்ற தமிழகத்தைச் 
சேர்ந்த இனத்தவரே களப்பிரர் ஆவரென்பது பி.டி. 
சீனிவானசயங்கார் கருத்து . திருவேங்கடமலைக 
கருகில் வாழ்ந்த களவர் என்பாரே களப்பிரர் 
என்பது 

எசு . கிருட்டிணசாமி ஐயங்கார் 
கள்வர் என்ற சொல்லே களப்பிரர் என 

மருவிய 
தாக டி.ஏ. கோபிநாதராயர் கூறுவார் . முத்தரையரே 
களப்பிரர் என்பாருமுண்டு . தென்னகத்தில் வாழ்ந்த 
ஒளியர் என்னும் வகுப்பைச் சேர்ந்தவரே களப்பிரர் 
என்பது டி.வி. மகாலிங்கம் கருத்து , குறும்பர்கள 
ஒன்று சேர்ந்து கலகம் விளைவித்து மூவேந்தர் நாடு 
களைப் பிடித்துக் கொண்டதால் கலகக்காரர் என்ற 
சொல் களப்பிரர் என மருவியதாகவும் கூறுவர் . 

எங்கிருந்து வந்தனர் ?: பெரிய புராணத்திலும் 
கல்லாடத்திலும் களப்பிரர் கன்னட நாட்டினரென் 


பதை அறியச் சான்றுகள் உள்ளன . கன்னட நாட்டைச் 
சேர்ந்த கல்வெட்டுகளில் கலிகுலன் ,, கலிதேவன் 
என்னும் பெயர்கள் காணப்படுகின்றன . கொப்பம் 
செப்பேடும் , கள்ள நாட்டுக் கலி தேவனைப் பற்றிக் 
கூறுகிறது . மைசூரிலுள்ள பேலூர்க் கல்வெட்டு கள 
பேரர் என்னும் குலத்தைப் பற்றிக் குறிப்பிடுகிறது . 
ஒசுபெட்டுக்கு ( Hospet ) அருகில் கிடைத்துள்ள ஒரு 
வீரக்கல் ( நடுகல் ) அவர்களைப் பற்றி அறிய உதவு 
கிறது . களப்பிரர் நந்தி மலையில் கி.பி. 8 - ஆம் 
நூற்றாண்டு வரை ஆண்டனரெனபதையும் பின்னர் 
அவர்களுடைய நாடு சாளுக்கியர் , மேலைக் கங்கர் 
நாடுகளுடன் இணைக்கப்பட்டு விட்டதென்பதையும் 
யாப்பருங்கலஉரை மூலம் உணரமுடிகிறது . 

ஏன் தமிழகம் வந்தனர் ?: தமிழகத்தின் வடக்கிலி 
ருந்த சாதவாகனரின வீழ்சசியும் , சமுத்திரகுப்தனின் 
தென்னகப் படையெடுப்பும் பலலவரின் எழுச்சியும் 
தமிழகத்தில் பெரும் குழப்பத்தை விளைவித்தன . 
தமிழகத்தில முனபே வேரூன்றிவிட்ட சமணமும் , 
சாக்கியமும ஆரிய வைதிக சமயங்களுக்கு எதிராக 
எழுச்சியுறும் வாய்ப்பை அவாகள ஏற்படுத்தக் கருதித் 
தமிழகம் போந்தனர் . பூச்சிய பாதர் என்ற சமணத் 
துறவியாரின மாணவரான வச்சிரநந்தி எனபவர் 
கி.பி .470 - இல சமண அறத்தைப் பரப்புவதற்காக 
மதுரையில் திரமிள சங்கம் ( திராவிடச் சஙகம் ) என 
னும் சங்கமொன்றை ஏற்படுத்தினாரென்பதிலிருந்து 
களப்பிரர் தமிழகம் வந்த நோக்கம் புலனாகிறது . 

இவ்வாறு , கனனட நாட்டிலிருந்து தான் களப் 
பிரர் தமிழகம வந்தன ரென்றும் அறுதியிட்டுக் கூற 
முடியவில்லை , சங்க காலந்தொட்டே கன்னடர் தமிழ 
கத்திற்கு கூட்டங் கூட்டமாய்க் குடிபெயர்ந்து வந்த 
னர் என்பது தெரிகிறது . பழநிமலைப் பகுதியில் குடி 
யேறிய தென்கனனட நாட்டவா 

அதனைப் பன்றி 
நாடு என்னும் பெயருடன் ஆணடதை அறியலாம் . 
கி.பி. 4 - ஆம் நூற்றாண்டு முதல் 6 ஆம் நூற்றாண்டு 
வரை தொடர்ந்து கன்னடர் தமிழகத்தில் குடியேறி 
யதை வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன . அச்சுத 
விக்கந்தன் என்னும் கன்னட 

அரசன மாபெரும் 
திரட்டி வந்து மூவேந்தர்களையும் வென்ற 
செய்தி கி.பி .5 - ஆம் நூற்றாணடில் எழுந்த வினைய 
வினிச்சயா என்னும் நூலிலிருந்து அறியலாம் . இந்த 
அச்சுதவிக்கந்தன சோழ நாட்டில் ஆட்சிபுரிந்தா 
னென்பதையும் , இவன புத்தசமயத்தவன் என்பதை 
யும் இந்நூல் தெளிவுபடுத்துகிறது . சிவனடியார்களில் 
ஒருவரான கூற்றுவ நாயனார் என்பவரைக 

குறிப் 
பிடும் போது சேக்கிழார் களந்தை மன்னர் களப் 
பிரர் என்று குறிப்பிடுகிறார் . இவ்வாறு ஒன்றுக்கு 
மேற்பட்ட களப்பிரர் தமிழகத்தை 

ஆண்டனரென 
பதை அறியலாம் . 


கருத்து . 


படை 


தமிழ்நாடு 


923 


தமிழ்நாடு 


மகளை 


நாகர் 


களப்பிரர் ஆட்சியின் பலன்கள் : களப்பிரர் ஆட்சி 
யில் சமணமும் புத்தமும் 

மேலும் வளர்ந்தன . 
சமணர்கள் தமிழ்மொழிக்கு அரிய இலக்கண நூல் 
களை யாத்தனர் . பிராகிருதம் , பாலி ஆகியவை 
சமண , புத்தத்தின் மொழிகளாயினும் , தங்களின் 
சமயக் கருத்துகளைப் பரப்பத் தமிழகத்தில் தமிழ் 
தவிர வேறு வழியில்லை என்று கண்ட அவர்கள் 
தமிழ்மொழிக்கு ஆக்கம் தந்தனர் . மதுரையில் கி.பி. 
470 - இல் தோற்றுவிக்கப்பட்ட திரமிளசங்கம் சமண 
புத்த நூல்களை யாத்துத் தமிழுக்கு ஆக்கம் தேடியது , 
சீவகசிந்தாமணி , சிலப்பதிகாரம் , மணிமேகலை , நீல 
கேசி , குண்டலகேசி , யசோதரகாவியம் முதலிய நூல் 
கள் இக்காலத்தில் தோன்றின . இக்காலத்தை 
இருண்டகாலம் எனக் கூறுவர் வரலாற்றாசிரியர் 
களப்பிரர் இடையீட்டுக் காலம் என்பாரும் உளர் . 

களப்பிரர் ஆட்சியின் முடிவு : களப்பிரால் சங்கம் 
நிலவிய பொற்காலம் மறைந்தது என்பர் . இது 
பொருந்தாக் கூற்றே . சங்கம் களப்பிரர் வருகைக்கு 
முன்பே அழிந்துவிட்டது . அவர்கள் ஏறத்தாழ கி.பி. 
4 - ஆம் நூற்றாண்டில் ஆட்சிக்கு வந்தனர் . இரு 
நூறு ஆண்டுகள ஆண்ட இவர்களின் அடிச் 
சுவட்டைப் பல்லவர் ஆட்சி மறைத்துவிட்டது , 
கி.பி. 8 -ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேள்விக் குடிச் 
செப்பேடுகளில் களப்பிரர்களைப் பற்றி வரலாற்று 
ஆசிரியர்கள் முதன் முதலாக அறிந்தனர் . இவ்வேடு 
கள் சடிலபராந்தக பாண்டியனால் வெளியிடப்பட்ட 
னவாகும் . பாண்டிய நாட்டைக் களப்பிரரிடமிருந்து 
இவன் கைப்பற்றியதாக - இவ்வேடுகள் கூறுகின்றன . 
கவியரசன் என்ற களப்பிர மன்னன் தமிழரசர் 
பலரைக் கொன்று 

நாட்டைக் கைப்பற்றினா 
னென்றும் , அவனிடமிருந்து நாடுகளைக் கடுங்கோன் 
பாண்டியன் கைப்பற்றினானென்றும் வேள்விக்குடிச் 
செப்பேடுகள் கூறுகின்றன . இவனைப் போலவே 
பல்லவ மன்னன் சிம்மவிட்டுணுவும் களப்பிரரை 
வீழ்த்தி நாட்டைக் கைப்பற்றினானெனக் காசக்குடிச் 
செப்பேடுகள் கூறுகின்றன . சாளுக்கிய மன்னர்க 
ளான முதலாம் விக்கிரமாதித்தன் , இரண்டாம் 
விக்கிரமாதித்தன் ஆகியோரும் களப்பிரரிடமிருந்து 
நாட்டைக் கைப்பற்றியதற்குச் சான்றுகள் உள்ளன . 

ஆகவே , கி.பி. 4 - ஆம் நூற்றாண்டில் தமிழகத் 
தில் ஆட்சியைத் தொடக்கிய களப்பிரர்களை 8 - ஆம் 
நூற்றாண்டில் பலரும் வென்று நாட்டை மீட்டனர் 
என்பது புலனாகிறது . களப்பிரர்களின் ஆட்சியமைப் 
புப் பற்றிய விவரம் கிடைக்காமை வருந்தத்தக்கதே . 

( ஆ ) வாகாடகர்கள் : பல்லவர்- வாகாடர்களேயென் 
பது சோவான்- துப்ராயின் கருத்தாகும் . வாசாடர் 
களைப் போலவே இவர்களும் தங்களைப் 

பரத்து 
வாசக் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களென்று தங்கள் 


பட்டயங்களிலும் கல்வெட்டுகளிலும் கூறிக் கொள் 
வதால் , வாகாடகர்கள் பிராமண கோத்திரத்தைச் 
சேர்ந்தவர்களென்பதைப் போலவே , இவர்களும் 
பிராமணர்களேயென்று இவர் கூறுகிறார் . ஆந்தி 
ரப்பேரரசன் உருத்திரதாமனின் அமைச்சனான 
சுவிசாகன் என்பவனின் வழித் தோன்றல்கள் ஆந் 
திரத்தின் தென்பகுதியைக் கைப்பற்றி ஆணடனர் . 
அவர்களுள் ஒருவன் தான் குட்டுநாகன் 
மணந்த முதல் பல்லவனான வீர கூர்ச்சவர்மன் 
ஆவானென்றும் , அவனே பல்லவ மன்னர்கள் வரி 
சையில் காணப்படும் முதல் அரசனென்றும் துப் 
ராய் கருதுகிறார் . இக்கருத்தும் முழுவதும் ஏற்புடை 
யதாக இல்லை . 

( இ ) மணிபல்லவத் தீவைச் சேர்ந்தவர் : ஈழத்தை 
யடுத்துள்ள மணிபல்லவத்தீவில் ( காரைத்தீவு ) பல்ல 

ஒரு காலத்தில் வசித்தவரென்றும் , சோழன் 
வென்வேற்கிள்ளியென்பான் அத்தீவைச் 

சேர்ந்த 
மகள் பீலிவளையென்பவளை மணந்தா 
னென்றும் , பின்னர் அவளைக் கைவிட்டுத் தன்னாடு 
திரும்பிவிட்டானென்றும் , அவனுக்குப் பிறந்த ஆண 
மகவைப் பீலிவளை தொண்டைக் கொடியால 
சுற்றிச் சோழ நாட்டிற்கு அனுப்பும்போது கப்பல் 
புயலில் சிக்கி 

மூழ்கியபின்னும் அக்குழவி திரை 
களால் உந்தப்பட்டுக் கரைசேர்ந்ததென்றும் , அவ் 
வாறு தொண்டைக் கொடியால் சுற்றப்பட்டுத் திரை 
யால் உந்தப்பட்டவனே பின்னர் இந்நாட்டையாண் 
டான் என்றும் கூறப்படுகிறது . அவன் வழிப்பல்லவ 
நாடு , தொண்டை நாடு எனப்பட்டதாம் . பெரும் 
பாணாற்றுப்படையில் இவன் தொண்டைமான் 
இளந்திரையன் எனப்படுகிறான் . இவன் வழித் 
தோன்றியவரே பல்லவர் என்றும் கூறுவர் . 

ஈண்டு பல்லவர் என்ற சொல் மணிபல்லவர் 
என்பதனைக் குறிப்பதாகக் கூறுவர் . இக்கருத்தை 
முதலிற் கூறியவர் இராசநாயகம் ஆவார் . ( பல்லவம் 
- போது , தளிர் , கொடி எனும் பொருளது ) போது 
போத்து எனவும் சொல்லப்படும் . தளிர்க்கொடியால் 
( தொண்டைக் கொடி ) சுற்றப்பட்டு வந்தமையால 
போத்தன் என்றும் இவனைச் சொல்லுவர் . ஆதலின் 
இவன் வழிவந்தோரைப் போத்தரென்றனர் . பின்னர்ப் 
போத்தர் என்ற சொல் மறைந்து அதன் பொருள் 
படப் பல்லவரென்ற சொல்லே வழக்காற்றில் வந்து 
விட்டது . பல்லவர் , மணிபல்லவம் ஆகிய சொற்கள் 
மணிமேகலையிலும் வருகின்றன . 

2 ) பல்லவர் தொண்டை மண்டலத்தவரே: ( அ ) குறும் 
பர் அல்லது புலிந்தர் ( அ ) படைர் - பல்லவர் : பல்லவர் 
தொண்டைநாட்டவரே என்னும் கருத்துமுள்ளது . 
அசோகன் தன் குடிமக்களுள் புலிந்தர் என்பவரைப் 
பற்றியும் தன் கல்வெட்டுகளில் குறிப்பிடுகிறான் . அப் 


தமிழ்நாடு 


924 


தமிழ் நாடு 


கட்டத்தில் இவர்களால் வெளியிடப்பட்ட மயித 
வோலு , ஈரகட கள்ளி ஆகிய சிவகந்தவர்மனின் பட்ட 
யங்கள் பிராகிருத மொழியிலேயே இருப்பதைக் காண 
லாம் . 


கள் . 


புலிந்தரென்போர் குறும்பர்களாக இருக்கலாமென் 
பர் . அக்குறும்பர் தொண்டைமண்டலத்திலிருந்தவர் 

அம்மரபினரே பல்லவரென்பது எலியட் 
செவேல் போன்றோர் கருத்தாகும் . குறும்பர் 
பசுக்களை மேய்த்தனர் . எனவே , கோபாலர் 
பட்டனர் . பால்காரர் என்றும் இவர்களைக் குறித் 
தனர் . பால்காரர் - பால் - அவர் பல்லவரென மருவி 
வந்திருக்க வேண்டுமென்பது அலெக்சாந்திரரே என்பா 
ரின் கருத்தாகும் . 


எனப் 


பல்லவர் : வரலாற்றுச் சுருக்கம் : காஞ்சியை 
ஆண்ட பல்லவர் கி.பி 225 - இல் சாதவாகனப் பேரரசு 
வீழ்ந்ததும் தனித்தாள முற்பட்டனர் . ஆனால் , அவர் 
கள் எக்காலந்தொட்டுக் காஞ்சியை ஆண்டு வந்தன 
ரென்று கூறமுடியவில்லை . அவ்வாறு தனித்தாள 
முற்பட்ட முதல் அரசன் பப்பன் அல்லது பப்பதேவன் 
ஆவான் . இவனே அருவா 

வடதலை நாட்டைக் 
கைப்பற்றியவன் . அருவாநாட்டைக் கைப்பற்றிய 
வன் சோழ 

நாடு வலுவிழந்தபோது அதையும் 
கைப்பற்றிக் காஞ்சியைக் கோநகராகக் கொண்டு 
ஆளத்தொடங்கினான் . 


வென்று 


முப்பெரும் பிரிவினர் : இவனுக்குப் பின் ஆண்ட 
பல்லவ மன்னர்களை வரலாற்றாசிரியர்கள் மூன்று 
பிரிவினராகப் பிரிக்கின்றனர் . 1 ) முதற் 

காலப் 
பல்லவர் ( கி.பி.250-340 ) , 2 ) இடைக் காலப் பல்லவர் 
( கி.பி.340-575 ) , 3 ) பிற்காலப் பல்லவர் ( கி.பி.575-900 ) 
என மூன்று பெரும் பிரிவினராகக் கொள்ளும் ஆசிரியர் 
கள் இக்கால வரையறைகளைத் 

தோராயமாகவே 
வகுத்துள்ளனர் . இவர்களைப் பற்றிய பட்டயங்களும் 
கல்வெட்டுகளும் கிடைக்கும் இடங்கள் பெரும்பாலும் 
ஆந்திர நாட்டிலேயே 

இருப்பதால் , இவர்களின் 
தொடக்கக்கால ஆட்சி பெருமளவு ஆந்திரத்திலேயே 
பரவி இருந்ததெனக் கொள்ளலாம் . 


மணிமேகலை ஆதொண்டைச் சக்கரவர்த்தி 
யைப் பற்றிக் கூறுகின்றது . அவனே குறும்பரை 

அவர்கள் நாட்டைத் தனதாக்கிக் 
கொண்டு , 

அதற்குத் தொண்டைமண்டலம் எனப் 
பெயரிட்டானெனவும் அறியக்கிடக்கிறது . எனவே 
குறும்பரே பல்லவர் என்ற கருத்தைப் பலரும் கூறுவர் . 

குறும்பரே புலிந்தரென்பதற்குக் கல்வெட்டுச் 

று கூறுவாருமுளர் . செங்கை மாவட்டம் வய 
லூரிலுள்ள இராசசிம்மனின் தூண்கல்வெட்டில் பல்ல 
வரின் குலவழி கூறப்படுகிறது . அதில் 27 அரசர்களின் 
பெயர்கள் வருகின்றன . அவ்வாறு வரும் வரிசையில் 
பல்லவன் என்ற பெயர் முன்பும் , அசோகன் என்ற 
பெயர் 

பின்னும் காணப்படுகிறது . இவ்வரிசை 
செப்பேடுகளிலும் அப்படியே வருகின்றது . அசோகனின் 
கல்வெட்டில் புலிந்தர் பலடர் என்றும் குறிப்பிடப் 
படுகின்றனர் . அந்தப் பலடர்தான் பல்லவராயினர் 
என்பது ஒரு சாரார் கருத்து . 

ஆ ) பல்லவர் ஆந்திரரே ! கரிகாற்சோழன் ஏறக் 
குறைய கி.பி. 2 - ஆம் நூற்றாண்டில் பாலாற்றங்கரை 
யின் தென்பகுதியிலிருந்த தொண்டை மண்டலப் 
பகுதியை வென்று , தன் சோழ நாட்டுடன் இணைத் 
துக் கொண்டான் . ஆனால் , காஞ்சிபுரம் மட்டும் 
தனித்துப் பல்லவர்களால் ஆளப்பட்டதெனத் தெரி 
கிறது . அப்போது பல்லவர்கள் , சிற்றரசர்களாகச் சாத 
வாகனரின் கீழ்க் காஞ்சியை ஆண்டதால் சாதவாகனப் 
பேரரசின் பாதுகாப்பிலிருந்த அவர்களைக் கரிகால 
னால் 

வென்றிட் - முடியவில்லை என்பது புலனா 
கிறது . சாதவாகனப் பேரரசு கி.பி .225 - இல் அழிவுற் 
றது . சாதவாகனப் பேரரசுக்கு அடங்கி ஆண்டுவந்த 
சிற்றாசர்களாகிய சாலங்காயனர் , விட்டுணுகுண்மர் , 
இக்குவாகர் , பிரகத்பலாயனர் , குட்டுநாகர் , பல்லவர் 
ஆகியோர் தாம் ஆண்டு வந்த மண்டலங்களைத் 
தனித்தாள முற்பட்டனர் . பல்லவர் காஞ்சியைச் 
சுற்றிலுமிருந்த நாடுகளைச் சிறிது சிறிதாக வென்று 
பேரரசர் நிலைக்கு மாறிவிட்டனர் . தெற்கே அருவா 
நாடு வரை பல்லவர்களின் ஆட்சி பரவியது . எனவே , 
இவர்கள் ஆந்திர ஆட்சியின் ( சாதவாகனப் பேரரசு ) 
கீழிருந்த ஆந்திரரே என்பது புலனாகிறது . 


இடைக்காலத்தில் பதினாறு பல்லவ மன்னர் 
கள் ஆண்டதை அறியமுடிகிறது . விட்டுணுகோபன் 
ஆண்டபோதுதான் சமுத்திரகுப்தன் ஏறக்குறைய 
கி பி .350 - இல் காஞ்சியின் மீது படையெடுத்து வென் 
றான் என்று அலகாபாதுக் கல்வெட்டுக் கூறுகிறது . 
சமுத்திர குப்தனிடமிருந்து காஞ்சியை மீட்டவன் 

ணுகோபனின் மகன் குமாரவிட்டுணு ஆவான் . 
இதனை வேலூர்ப்பாளையம் செப்பேடுகளால் அறிய 
லாம் . களப்பிரர் , சாளுக்கியர் , குப்தர் , வாகாடகர் , 
கதம்பர் , சோழர் , முதலானோர் இக்காலத்தில் 
பல்லவரோடு பொருது நின்றனர் . உள்நாட்டுக் கலகங் 
களும் ஏற்பட்டன . 


. 


பிற்காலப் பல்லவர்களுள் முதல் 

அரசனாகக் 
கொள்ளப்படுபவன் சிம்மவிட்டுணு ( கி.பி.575-600 ) 
ஆவான் . சிம்மவர்மனின் மகனான இவன் காலத்தில் 
தான் பல்லவரின் கோநகரம் காஞ்சியாயிற்று . கலை 
யும் பண்பாடும் தழைத்தோங்கின . பல்லவராட்சியைத் 
தமிழகத்தில் நிலை நாட்டியவன இவனேயென்று 
உதயேந்திரம் செப்பேடுகள் கூறுகின்றன . களப்பிரர் , 


க்கால 


தமிழ்நாடு 


925 


தமிழ்நாடு 


னான் ; சோழர் , சேரர் , களப்பிரர் , பாண்டியர் 
களைத் திரும்பத் திரும்ப வென்றான் . இவ்வாறு 
போரில் நிகரில்லாது நின்ற இவனுக்கு மாமல்லன் 
என்ற பெயர் ஏற்பட்டது . 

இவன் காலத்தில் மாமலலபுரம் சிறந்து 
விளங்கியது 

வன் கலைப் பெட்டகமாக அதனை 
மாற்றினான் . இவன் காலத்தில் தான் யுவான் 
சுவாங்கு என்னும் சீனப்பயணி காஞ்சிக்கு ( கி.பி .640 ) 
வந்தான் . அவனுடைய குறிப்புகளிலிருந்து காஞ்சி 
யின சிறப்பையும் , அங்குப் பதினாயிரம் பிக்குகள் , 
நூறு புத்தப் பளளிகளிலிருந்ததையும் மற்ற விவரங் 
களையும் அறிய முடிகிறது . 


இரணடாம் மகேந்திரவர்மன் ( கி பி . 658-670 ) : 
இரண்டு ஆண்டுகளே ஆண்ட இவன் மாமல்லனின 
மகனாவான . இவன் வேத மறைகளைப் போற்றி 
நான்கு வருணப்பாகுபாட்டைக் காப்பாற்றினான் ; 
வேதக் கல்வியோங்கக் கடிகைகளைப் பெருக்கினா 
னான் ; 
சாளுக்கிய மன்னன் விக்கிரமாதித்தனோடு போர் 
புரிந்தான் . 


சேரர் , சோழர் , பாண்டியர் , மாளவர் , சிங்களவர் 
ஆகியோரை வென்று வாகை சூடி , அகன்ற பல்லவப் 
பேராட்சியை ஏற்படுத்தியவன் இவனே என்று காசாக 
குடிச் செப்பேடுகள் கூறுகின்றன. தெற்கில் கும்ப 
கோணம் வரை இவனுடைய ஆட்சி பரவியது . அவந்தி 
சுந்தரிகதை , மத்தவிலாசப்பிரகசனம் , பாரவி எழுதிய 
சமசுகிருத நூலான 

கிரதார்ச்சுனீயம் , வேலூர்ப் 
பாளையம் , கஞ்சனூர்ச் செப்பேடுகள் முதலியவற்றில் 
இவனைப் பற்றிய குறிப்புகள் காணப்படுகினறன . 

முதலாம் மகேந்திரன் ( கி.பி.600-630 ) : சிம்ம 
விட்டுணுவுக்குப்பின் காஞ்சித் தலைவனான இவன் 
காலத்தில் நாடு கிருட்டிணையாற்றுக்கும் , புதுக் 
கோட்டை 

நகருக்குமிடையில் பெரும் நாடாக 
விரிந்தது . கடம்பரின நண்பனான இவன் அவர்களுக் 
காகச் சாளுக்கிய மன்னன இரணடாம் புலிகேசியுடன 
( 609-642 ) புள்ளலூரில் போரிட்டு வென நான . 
பாறைகளைக் குடைந்து குடைவரைக் கோயில்களை 
அமைக்கும் கலையில் வல்லவனான இவன , முதன் 
முதல் அதனைத் தமிழகத்தில் மாமண்டூரில் ஏற்படுத் 
தினான் . எனவே , இவனுக்கு விசித்திர சித்தன என்ற 
விருதும் , 

சிற்பகாரி ( கோயில் கட்டுபவன் ) - என்ற 
விருதும் , சித்திரக்காரப் புலி ( ஓவியப்புலி ) 

மத்த 
விலாகன் ( இன்பம் விரும்பி ) முதலிய விருதுப் பெயர் 
களும் ஏற்பட்டன . இவன் சமணணாக இருந்து 
திருநாவுக்கரசரால் சைவனாக மாறியவன் . திருப்பா 
திரிப்புலியூரில் உள்ள ஒரு சமணப்பளளியை அழித் 
தவன் . 

முதலாம் நரசிம்மவர்மன் ( கி.பி 630-668 ) : மகேந்தி 
ரனின் மகனான இவன் பல்லவரின் 

பகைவரான 
சாளுக்கியர் மேல 

படையெடுத்து மூன்று முறை 
வெற்றி கணடான் . மணிமங்கலத்தில் ஒருமுறையும் , 
வாதாபியில் இருமுறையும் இரணடாம் புலிகேசி 
யினைத் தோற்கடித்தான் . இரண்டாம் வாதாபிப் 
போரில் இவனுக்குத் தானைத் தலைவராகப் பணி 
யாற்றிய பரஞ்சோதியே , சிறுத்தொண்ட நாயனா 
ராகித் திருததொணடர் திருத்தொகையில் இடம் 
பெற்றார் . சாளுக்கியரின் கோநகரான வாதாபி 
பல்லவர் வசமாயிற்று . இதனால் வாதாபி 
கொண்டான் என்ற விருதுப் பெயரும் இவனுக்கு 
ஏற்பட்டது . இதற்குப் பிறகு சாளுக்கிய நாட்டின் 
தென்பகுதி சுமார் பதினைந்து ஆண்டுகள் பல்லவரிட 
மிருந்தது . இப்போருக்குப் பின் கி.பி 642 - இல் புலிகேசி 
மறைந்தான் . அரசர்களைப் புறமுதுகிட்டு 
செய்த புலிகேசி , காஞ்சியைக் கலக்கிய புலிகேசி 
இவனிடம் தோற்று , கோநகரையே பறிகொடுத்து , 
மாண்டான் . இவன் இருமுறை இலங்கை மீது படை 
யெடுத்துச் சென்று வெற்றி கண்டான் ; தன் நண்பன் 
மானவர்மன் என்ற சிங்கள மன்னனுக்கு முடிசூட்டி 


முதலாம் 

பரமேசுவரவர்மன் ( கி.பி.670-695 ) : 
இரண்டாம் மகேந்திரவர்மனின் மகனான இவன் ஒரு 
சிறந்த சிவனடியான் . கூரம் என்னும் இடத்தில் சிவன் 
கோயிலொன்றைக் கட்டினான் . மாமல்லபுரத்தி 
லுள்ள இராமானுசர் மண்டபமும் , கணேசர் தேரும் 
இவனால் குடைவிக்கப்பட்டன . சாளுக்கிய மன்னன் 
விக்கிரமாதித்தனோடு திருச்சிக்கு அண்மையில் உள்ள 
பெருவள நல்லூரில் 

போரிட்டு அவனைத் தான் 
சுற்றியிருந்த கந்தையுடன் போர்க்களத்திலிருந்து ஓடச் 
செய்தான் எனக் கூரம் செப்பேடு கூறுகிறது . 

இரண்டாம் நரசிம்மவர்மன் ( கி.பி. 695-722 ) : 
முதலாம் பரமேசுவரனின் மகனான இவன் சுமார் 
250 விருதுப் பெயர்களைப் பெற்றவன் . இவனுடைய 
கல்வெட்டுகள் அனைத்தும் சமசுகிருதத்திலேயே 

இராசசிம்மன் , சங்கரபக்தன , ஆகமப் 
பிரியன் ஆகிய இவனுடைய விருதுப் 

பெயர்கள் 
இவனைச் சிவனடியானென்பதையும் , வேதவழி 
நிற்பவனென்பதையும் காட்டுகின்றன . இவன் காஞ்சி 
யில் கைலாசநாதர் கோயிலைக் கட்டினான் ; கடிகை 
களுக்குச் செல்வங்களை வாரி வழங்கிப் பிராமணர் 
மனம் குளிரச் செய்தான் . சீனம் , கிழக்கிந்தியத் 
தீவுகளுடன் நட்புறவு கொண்டு பரந்த தமிழகத்தை 
ஏற்படுத்தினான் . சாளுக்கியரோடும் கங்கரோடும் 
திபேததோடும் போர் புரிந்தான் . 


உள்ளன . 


ஓடச் 


இவன் அவையிலிருந்த சமசுகிருதப் புலவர். 
தண்டி , தண்டி அலங்காரம் என்ற அணி இலக்கண 
நூலைத் தமிழில் எழுதினார் . 

பனைமலை , 


தமிழ்நாடு 


926 


தமிழ்நாடு 


மாற்றி - அங்கு உள்ள குடிமக்களை அப்புறப்படுத்தி , 
அதனை நூற்றெட்டுப் பிராமணருக்குத் தானம் 
செய்ததானென உதயேந்திரச் செப்பேடுகள் கூறு 


| 


கின்றன . 


இவன் பாண்டியரோடும் , கங்கமனனன் சிர்புரு 
டன் என்பவனோடும் போரிட்டான் . 

கங்கரை 
வென்று அவர்கட்குச் சொந்தமான கங்கபாடி முதலிய 
ஊர்களையும் ஆறாயிரம் என்ற நிலப்பகுதியையும் 
கைப்பற்றி இப்போரில் தனக்குதவிய பாண அரசனுக் 
குக் கொடுத்தான் . 


மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் கற்கோயில்களைக் 
கட்டினான் . மாமல்லபுரம் இவன் காலத்தில் தான் 

சிறந்த நகரமாக உருவாயிற்று . கடற்கரைக் 
கோயிலையும் , 

குடைவரைகளையும் இவன் 
எடுத்தான் . காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலைக் 
கட்டியதால் தான் இவன் பெரியபுராணத்தில் கழற் 
சிங்கநாயனாராகப் புகழப்படுகிறான் . 

இரண்டாம் பரமேசுவரவர்மன் ( கி.பி. 722-730 ) : 
ராசசிம்மனின் மகனான இவன்காலத்தில் சாளுக்கியர் 
படையெடுத்து வந்து விளந்தை என்ற ஊரில் நடை 
பெற்ற போரில் இவனைக் கொன்றனர் . 

சாளுக்கிய 
மன்னன் சிர்புருடன் என்பவன் இவனைக் கொன்று , 
காஞ்சியை ஆள ஒருவரும் இல்லாமல் செய்துவிட் 
டான் . அரசுரிமையை ஏற்று ஆள யாரும் முன்வர 
வில்லை . மக்கள் இளைய பரம்பரையைச் சேர்ந்த 
இரணியவர்மனிடம் வேண்ட , அவன் தன் 12 வயதே 
யுடைய இளைய மகனை நாட்டை ஆள 

அனுப்பி 
னான் . அவ்விளைஞனே நந்திவர்ம பல்லவன் ( கி.பி. 
730-795 ) என்ற பெயருடன் முடிசூட்டிக் கொண்டான . 
இதனை வைகுந்தப் பெருமாள் கோயிலிலுள்ள 
புடைப்போவியத்தால் அறியலாம் . 

இரண்டாம் நந்திவர்மன் ( கி.பி. 730-795) : சிம்ம 
விட்டுணு கொடிவழி வந்த பல்லவ மரபு இரண்டாம் 
பரமேசுவர வர்மனோடு முடிந்துவிட்டது . இளைய 
தலைமுறையைச் சேர்ந்த 12 வயதேயுடைய நந்தி 
வர்மன் அரசு கட்டிலேறினான் . இவனே 
டாம் நந்திவர்ம பல்லவன் . நந்திவர்ம பல்லவமல்லன் 
என்பது இவன் பட்டப்பெயர் . சிறுவன் ஒருவன் தன் 
பகை நாட்டின் அரசனானதைக் கண்ட சாளுக்கிய 
மன்னன் விக்கிரமாதித்தன் , காஞ்சியின் மீது படை 
யெடுத்து , அதனை எளிதில் கி.பி. 740 - இல் கைப் 
பற்றிக்கொண்டான் . நந்திவர்மன் நகரைவிட்டே ஓடி 
விட்டான் . காஞ்சியிலுள்ள கலைக்களஞ்சியங்களைக 
கண்டு வியந்த விக்கிரமாதித்தன் கோயில்களைப் 
பாதுகாத்துப் பொன்னையும் , மணியையும் அளித் 
தான் . தமிழ்க் கலைஞர்களைத் தன் நாட்டிற்கு 
அழைத்துச் சென்று பட்டடக் கல்லில் பல கோயில் 
களைக் கட்டினான் . 
தோற்றோடிய நந்திவர்மன் 

உதயசந்திரன் 
என்னும் தன் தானைத் தலைவன் தலைமையில் 
பெரியதொரு படைதிரட்டிக் காஞ்சியை மீட்டான் . 
தந்தி துர்க்கன் மகள் இரேவா என்ற இராட்டிரகூட 
இளவரசியை மணந்து அவர்களுடன் நட்புறவு 
கொண்டான் . வைணவத் தொண்டனாகிய இவன் 
காஞ்சியில் முக்தேசுவரர் கோயிலையும் , வைகுந்தப் 
பெருமாள் கோயிலையும் கட்டினான் . தன் தானைத் 
தலைவன் உதயசந்திரனின் . 

வேண்டுகோளின்படி 
பாலாற்றங்கரையிலிருந்த குமாரமங்கல வெள்ளட்டூர் 
என்ற ஊரின் பெயரை உதயசந்திர மங்கலம் என 


இரண் 


தந்திவர்மன் ( கிபி . 796-846 ) ; அறுபத்தைந்து 
ஆண்டுகள் ஆண்டு மறைந்த நந்திவர்மனின் மகன் 
தந்திவர்மனாவான் . இவன் காலநதொட்டு , பலலவப் 
பேரரசு ஆட்டங்காணத் தொடங்கியது . வடக்கில 
இராட்டிர கூடரும் , தெற்கில விசயாலயன் மரபின 
ரான சோழப் பேரரசரும் ஓங்கி வளரத் தொடங்கி 
னர் . உள்நாட்டில் கலகங்கள் தோன்றின . இராட்டிர 
கூடரையும் பாண்டியரையும் எதிர்த்து வெற்றி பெற்ற 
தந்திவர்மன் , சோழரை எதிர்க்கும் ஆற்றல் அற்ற 
வனானான் . எனவே , பல்லவராட்சியின 

வலிமை 
குன்றிவிட்டது . 

மூன்றாம் நந்திவர்மன் ( கி.பி. 846-869 ) : தந்திவர் 
மனுக்கும் கதம்பகுல இளவரசி அக்கள நிம்மடி என்ப 
வளுக்கும் பிறந்த இவன் காலத்தில் மீண்டும் 
இராட்டிர கூடரும் பாண்டியரும் பல்லவரோடு 
போரிட்டுத் தோற்றனர் . நந்திக கலம்பகத்தின் 
தலைவனாகிய இவனுக்குத் தெளளாறெறிந்த நந்தி , 
போத்தரசன் , விக்கிரமவர்மன முதலிய விருதுப் 
பெயர்களுண்டு . இவன் கொங்கு நாட்டையும் சோழ 
நாட்டையும் வென்றான் . எனவே ,, 

கொங்கன , 
‘சோணாடான் என்ற விருதுப் பெயர்களேற் 
பட்டன . பாணடிய மன்னன இரண்டாம் 
வரகுண 
னுக்குத் துணையாக கி.பி. 862 - இல் தானும் , தன் 
மகன் 

நிருபதுங்கவர்மனும் இலங்கைமீது 
யெடுத்தனர் . இவன் கடல் கடந்த நாடுகளோடும் 
நட்புறவு கொண்டான் . இவ்வாறு , நொடிந்த பல்லவ 
அரசுக்கு ஒளியூட்டியவன் நந்திவர்மன் . 

நிருபதுங்கன் ( கி.பி. 870-895 ) : மூன்றாம் நந்தி 
வர்மனுக்கும் , இராட்டிரகூட இளவரசி சங்கா என்ப 
வளுக்கும் பிறந்தவனும் , இவர்களின் மூத்த மகனு 
மான நிருபதுங்கன் 870 - இல் அரசு கட்டிலேறினான் . 
தன் மாற்றாந் தாயின் மகன் அபராசித நிருபதுங் 
கனுடன் வாரிசுரிமைப் போர் தொடுத்து வெற்றி 
கண்டான் . அப்போர் 895 - இல் திருப்புறம்பியம் 
என்னும் இடத்தில் நடந்தது . இப்போரில் சோழர் , 
பாண்டியர் , கங்கர் பங்கேற்றுத் தோற்றனர் . நிருப 
துங்கனுக்குப் பிறகு பல்லவ அரசின கடைசி 
அரசனான அபராசிதவர்மன் பட்டமேற்றான் . 


படை 


| 


| 


* 


| 


. 
! 


| 


பகைமை 


1 


F 


படை 


சென்று 


ப 


தமிழ்நாடு 

927 

தமிழ்நாடு 
அபராசித வர்மன் ( கி.பி. 895-913 ) : வரலாற்று என்னுமிடங்களில் நடந்த போரில் 

சாளுக்கியப் 
அடிப்படையின்படி இவனே பல்லவரின் கடைசி படைகள் முறியடிக்கப்பட்டன . 
அரசனாவான் . நிருபதுங்கவர்மனின் உடன் பிறந்த 
தம்பி கம்பவர்மன் இவனுக்குப் பின் ஆண்டதாகக் 

ஆனால் , புலிகேசி மீண்டும் பல்லவ நாட்டின் மீது 
கூறுவர் . அபராசிதவர்மனை ஆதித்த சோழன் 

படையெடுத்தான் . மாமல்லன் அவனைத் தோற் 
கி.பி. 913 - இல் போரில் கொன்றான் . பின்னர் கி.பி. 

கடித்துப் போர்க்களத்திலேயே கொன்றான் . தன் 

தானைத் தலைவன் பரஞ்சோதியை 
919 - இல் இராட்டிரகூடர் இந்நாட்டைக் கைப்பற்றிக் 

அனுபபி 
கொண்டனர் . 

வாதாபி கொண்டான் . 

நான்காம் போர் ( முதலாம் பரமேசுவரவர்மன் - 
பல்லவர்போர்கள் : ( அ ) பல்லவர் சாளுக்கியப் 
போர்கள் : சிம்மவிட்டுணு( கி . பி . 570-600 ) காஞ்சியைக் 

முதலாம் விக்கிரமாதித்தன் ) பல்லவர் வாதாபியைக 

கைப்பற்றி அதனை கி.பி. 642 
கோநகராகக் கொண்டு பல்லவ நாட்டை ஆளத் 

முதல் 655 வரை 

ஆண்டனர் . இரண்டாம் புலிகேசியின் இளைய 
தொடங்கியதிலிருந்து பாதாமியைக் கோநகராகக் 

மகன் முதலாம் விக்கிரமாதித்தன் ( கி.பி. 655-680 ) 
கோண்டு ஆண்ட 

சாளுக்கியர் , பல்லவர் மீது 
கொண்டனர் . இப்பகைமை 

அதனை மீட்டு ஆண்டான் ; வஞ்சம் தீர்க்க எண்ணிப் 
பல்லவர் 

பல்லவ நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி கண் 
அழியும் வரை தொடர்ந்ததன காரணமாக இரண்டு 

டான ; காஞ்சி அரியணையைக் கைப்பற்றினான் . 
நூற்றாண்டுகள் வரை இரு தரப்பிலும் எல்லா 

தோற்றோடிய பரமேசுவர்மன் ஆந்திரப் படையின் 
அரசர்களுமே போரிட்டுக் கொண்டனர் . 

உதவியுடன் பெருவளநல்லூரில் சாளுக்கியப் 
முதற்போர் : (சிம்மவிட்டுணு-முதலாம கீர்த்திவர் 

யுடன் போரிட்டு , விக்கிரமாதித்தனைக் கந்தையுடன் 
மன ) சிம்மவிட்டுணு களப்பிரர் சோழா , பாண்டியர் 

ஓடச் செய்தான் . வாதாபி வரை துரத்திச் 
கேரளர் ஆகியோரை வென்று காவிரியாறு வரை 

அதனையும் அழிததான் . 
தன் ஆட்சியை விரிவுப்படுத்தினான் . சோழ நாட்டின் 
பகுதிகளான புதுக்கோட்டையையும் மழவ நாட்டை 

ஐந்தாம் போர் 

( இராசசிம்மன் - விநயாதித்தன் ) 

முதலாம் விக்கிரமாதித்தனுக்குப் பின் விநயாதித்தன் 
யும் பல்லவ அரசுடன் இணைத்தான் . இவனுடைய 

( கி.பி. 681-696 ) சாளுக்கிய மன்னன் 
வளர்ச்சியைக் கண்டு நடுங்கிய சாளுக்கிய 

ஆனான் ; 

பல்லவ நாட்டினமீது படையெடுத்தான் . வெற்றியும் 
முதலாம் கீர்த்திவர்மன் ( கி.பி.567-598 ) பல்லவ 

தோல்வியும் இரு தரப்பாருக்கும் மாறி மாறி ஏற் 
நாட்டின் மீது படையெடுத்துத் தோற்றான் . 

பட்டன . கொடிய பஞ்சத்தால் போர் நின்றது . 
இரண்டாம் போர் : ( மகேந்திரவர்மன்- இரண்டாம் 

ஆறாம் 

போர் ( இரண்டாம் பரமேசுவரன் - 
புலிகேசி ) இரண்டாம் புலிகேசியின் ( கி.பி. 610-642 )) விநயாதித்தன் ) விநயாதித்தன் மீண்டும் போர்தெடுத்து 
அய்யோனிக் கல்வெட்டும் , மகேந்திரனின் கூரம் செப் 

வலுவற்றபரமேசுவரனை வெற்றி கொண்டான . கங்க 
பேடும் கூறும் சான்றுகளிலிருந்து இவ்விருவருக்கும் 

அரசனசிர் புருடன் பரமேசுவரனை விளந்தை எனனும் 
பல முறை போர் நடந்ததை அறியலாம் . முதற் 

மிடத்தில் நடந்த போரில் கொன்றான் . இதனுடன் 
போரில் பல்லவன் தோற்றான் . பல்லவ நாட்டின் வட பல்லவரின் மூத்த கால்வழி முடிந்தது . 
பகுதியைப் புலிகேசி கைப்பற்றித் தன தம்பியான 

ஏழாம் போர் ( இரண்டாம் நந்திவாமன் - இரண் 
விட்டுணுவர்த்தனனை ஆளச் செய்தான் .இவன் வழித் 

டாம் விக்கிரமாதித்தன் ) இளைய தலைமுறையின் 
தோன்றியவர்களே கீழைச் சாளுக்கியர் ( அ ) வேங்கிச் 

முதல் அரசன் இரணியவர்மனின் மகன் இரண்டாம் 
சாளுக்கியர் ஆவர் . இவர்கள் வேங்கியைக் கோநக 

நந்திவர்மன என்ற பட்டப்பெயருடன் 
ராகக் கொண்டு கி.பி. 1070 வரை ஆண்டனர் . 

அரசு கட்டி 
லேறினான் . அப்போது 

அவனுக்கு வயது 
இரண்டாம் முறையாகக்காஞ்சிக்கு வடக்கிலுள்ள பன்னிரண்டு . அச்சிறுவனை ஒழித்துப் பல்லவ 
புள்ளலூர் என்ற ஊரில் மகேந்திரனுக்கும் இரண் நாட்டைக் கைப்பற்ற நினைத்த விக்கிரமாதித்தன் 
டாம் புலிகேசிக்கும் , நடந்த போரில் மகேந்திரன் காஞ்சியைக் கைப்பற்றினான் . 
வெற்றி பெற்றான் . 

எட்டாம் போர் ( இரண்டாம் நந்திவர்மன் - இரண் 
மூன்றாம போர் : ( மாமல்லன் - இரண்டாம் புலி டாம் கீர்த்திவர்மன் ) தோற்றோடிய நந்திவர்மன , 
கேசி ) : மகேந்திரனிடம் புள்ளலூரில் தோற்றோடிய சிறிதுகாலம் பொறுத்திருந்து , தன்படை வலிமையைப் 
இரண்டாம் புலிகேசி , மாமல்லன் காலத்தில் மீண் 

பெருக்கிக் கொண்டான் . தன் தானைத் தலைவன 
டும் காஞ்சியின் மீது படையெடுத்தான் . காஞ்சிக்கு உதயசந்திரன் தலைமையில் 

பெரும்படையுடன 
அண்மையிலுள்ள மணிமங்கலம் , பரியளம் , சூரமாரம் காஞ்சிமீது படையெடுத்து அதனை மீட்டான் . இப் 


| 


மனனன் 


தமிழ்நாடு 


928 


தமிழ்நாடு 


( இ ) பல்லவர்- கங்கர் போர்கள் : முதலாம் போர் : 
மைசூரின் தென்பகுதியை ஆண்ட தலைக்காட்டு 
மேலைக்கங்கன் பல்லவருக்குத்திறை செலுத்தி வந் 
தான் . இரண்டாம் புலிகேசி கி.பி. 642 - இல் நரசிம்ம 
பல்லவனால் போர்க்களத்தில் கொல்லப்பட்டதும் , 
அவன் ஆண்மக்கள் மூவரும் வாரிசுரிமைப் போரிலீடுபட் 
டனர் . அவர்களில் ஒருவனான ஆதித்தவர்மன பல்லவ 
மன்னன் நரசிம்மவர்மன் ( கி.பி. 630-658 ) துணையை 
நாடினான . விக்கிரமாதித்தன் என்னும் மற்றொரு 
வன் கங்கர்களின் உதவியை 

நாடி 

வாரிசுரிமைப் 
போரில் வெற்றியும் பெற்றான் . இதற்குப்பின் பல்ல 
வருக்கும் கங்கருக்குமிடையே நேரடிப்போர் ஏற்பட் 
டது இப்போரில் நரசிம்மவர்ம பல்லவனே வெற்றி 
பெற்றான் . 


- 


* 


போரில் கங்கரும் பாண்டியரும் கலந்து கொண்ட 
னர் . வெம்பை 

என்ற 

இடத்தில் நடந்த கடும் 
T. போரில் கீர்த்திவர்மன் கொல்லப்பட்டான் . இவ 
னுடன் பாதாமிச் சாளுக்கியர் ஆட்சியும் முடிவுற் 
றது . 

இவ்வாறு , சிம்மவிட்டுணு காலத்தில் தொடங்கிய 
பல்லவர் சாளுக்கியப் பகைமை இரணடாம் நந்தி 
வர்மனால் முடித்து 

வைக்கப்பட்டது . 

பாதாமிச் 
சாளுக்கியர் ஆட்சிக்கு வெம்பைப் போர் முற்றுப் 
புள்ளி வைத்தது . 

( ஆ ) பல்லவர் - பாண்டியர் போர்கள் : முதற்போர் : 
பாண்டியன் அரிகேசரிமாறவர்மன் என்பானுக்கும் 
முதலாம் நரசிம்மவர்ம 

பல்லவனுக்கும் நடந்த 
நெல்வேலிப் போரில் பாண்டியன் வெற்றி பெற் 
றான் . இதனால் , இவன் நெல்வேலி வென்ற நெடு 
மாறன் , என்ற விருது பெற்றான் . 

இரண்டாம் போர் : பாண்டிய மன்னன் மாறவர் 
மன் இராசசிம்மன் , பல்லவ மன்னன் இரண்டாம் 
நந்திவர்மன் மீது படையெடுத்துப் பல போர்களில் 
வென்றான் . தோற்றோடிய நந்திவர்மன் நந்திபுரம் 
என்னும் கோட்டைக்குள் பதுங்கினான் . பாண்டியன் 
படைகள் அதனை முற்றுகையிட்டன . 

ஆனால் , 
பல்லவரின் தானைத்தலைவன் உதயசந்திரன் அப் 
படையைத் தோற்கடித்து நந்திவர்மனை மீட்டான் 
மேலும் , பாண்டியர் படைகளை நிம்பவனம , சூத 
வனம் , சங்கரகிராமம் , மண்ணைக்குறிச்சி , சுராவழுந் 
தூர் முதலிய இடங்களில் 

உதய சந்திரன் தோற் 
கடித்தான் . 

மூன்றாம் போர் : தகடூரை ஆண்ட அதிகனை 
எதிர்த்துப் பாண்டியன் வரகுணன் ( கி.பி. 800-830 
போர் தொடுத்தான் . இப்போரில் பல்லவ 

மன்னன் 
தந்திவர்மன் ( கி.பி. 796-840 ) அதிகனுக்கு ஆதரவளித் 
தான் . சேரனும் பல்லவனோடு சேர்ந்து கொண்டான் . 
இம்மூவரையும் தோற்கடித்த பாண்டியன் பல்லவ 
னுக்குச் சொந்தமான சோழ நாட்டுப் பகுதியையும் , 
தொண்டை நாட்டிலிருந்த பெண்ணையாற்றுப் 
பகுதியையும் கைப்பற்றினான் . 

நான்காம் போர் : மூன்றாம் நந்திவர்மன் ( கி.பி. 
846-864 ) இராட்டிரகூடர்களோடு 

வடக்கில் 
போரிட்டுக் கொண்டிருக்கும் போது பாண்டியன் மீது 
படையெடுத்துக்குடமூக்கில் வெற்றி கண்டான் . இவ 
னுடன் 

சோழரும் சேரரும் சேர்ந்து கொண்டனர் . 
வடக்கிலிருந்து மீண்ட தந்திவர்மன் இம்மூவரையும் தெள் 
ளாற்றில் வென்று தெள்ளாறு எறிந்த நந்தி ஆனான் . 
மேலும் பல இடங்களில் பகைவர்களைத் துரத்திச் 
சென்று வென்றான் . இவனுக்குப் பின் பல்லவ நாடு 
வளர்ச்சி யுறத் தொடங்கியது . 


1 


. 


இரண்டாம் போர் : பல்லவ மன்னன் இரண்டாம் , 
நரசிம்மவர்மன் ( கி பி.695-722 ) , சாளுக்கிய மன்னன் 
விநயாதித்தன் ( கி.பி. 680-696 ) 

( கி.பி. 680-696 ) ஆகியோரிடையே 
போர் நடந்து கொண்டிருக்கும்போது , கங்கர்கள் 
பல்லவ நாட்டின் மீது போர் தொடுத்தனர் . நரசிம்மன 
கங்கர்களை வென்றான் . நரசிம்மன் தோற்றானெனக் 
கங்கர் பட்டயம் கூறுகிறது . 

மூன்றாம் போர் : கங்க அரசன் சிரீபுருடன் ( கி.பி. 
726-788 ) தலைக் காட்டிலிருந்து மண்ணைக்குக் 
கோநகரை மாற்றிக் கொண்டான் . பல்லவ நாட்டின் 
மீது படையெடுத்து இரணடாம் நந்திவர்மனை ( கி.பி. 
730-795 ) வென்றான் . பல்லவரின வெண்கொற்றக் 
குடையையும் , பெருமணபு , என்ற விருதையும் பறித் 
தான் . அடுத்த போரில் நந்திவர்மன் வெற்றி கண்டு 
கங்கபாடி ஆறாயிரம் முதலான இடங்களைக் கைப் 
பற்றினான் . இப்போரின் வெற்றிக்கு உறுதுணையாக 
நின்ற தானைத் தலைவன் உதயசந்திரன் நினைவாகக் 
குமாரமங்கலம் - வெள்ளட்டூர் என்ற ஊரின் பெயரை 
உதயசந்திரமங்கலம் 

மாற்றி 

நூற்றெட்டுப் 
பிராமணருக்குத் 

தானமாகக் 

கொடுத்தான் . 
( உதயேந்திரம் செப்பேடுகள் ) . 

( ஈ ) பல்லவர் - இராட்டிரகூடர் போர்கள் :இராட்டிர 
கூட அரசன் தந்திதுர்க்கன் ( கி.பி. 745-758 ) மகள 
இரேவாவை மணந்து தந்திவர்மனைப் பெற்றான் 
பல்லவ மல்லன் . மணஉறவு பூண்ட இராட்டிரகூடரும் 
பல்லவரும் போரிடக் காரணமென்ன ? இராட்டிர 
கூடரின் அரசுரிமைப் போரில் பல்லவர் ஈடுபட்டதே 
யாகும் . 

முதலாம் போர் : தந்தி துர்க்கனுக்கு மகப்பேறு 
இல்லை . அவனுக்குப் பின் அவன் சிற்றப்பனான 
முதலாம் கிருட்டிணன் ( கி.பி. 758-773 ) மகன் 
இரண்டாம் கோவிந்தன் ( கி.பி.773-780 ) அரசு கட்டி 
லேறினான் . இவன் கடமையை மறந்து இன்பத்தையே 


என 


1 


தமிழ்நாடு 


929 


தமிழ்நாடு 


மகன 


ரசன் 


நாடினான் . மக்கள் இவனை வெறுத்தனர் . இவனை 
நீக்கிவிட்டு இவன் தம்பியே அரசனாக விரும்பினான் . 
இருவருக்கும் அரசுரிமைப் போர் மூண்டது மக்களும் , 
பல சிற்றரசர்களும் தம்பியான துருவனை ஆதரித்த 
னர் . இரண்டாம கோவிந்தன் பல்லவர் , கங்கர் சாளுக 
கியரின் கூட்டணியுடன் 

துருவனை எதிர்த்துப் 
போரிட்டான துருவனே வெற்றி பெற்றான் அத 
னால் தோல்வியுற்ற பல்லவனைத் தன் ஆதிக்கத்தை 
ஏற்கச் செய்து திறையும் பெற்றான் . 

இரண்டாம் போர் : துருவன தான இறப்பதற்கு 
முன்பே தன மூன்றாம் மகன் மூன்றாம் கோவிந்தன 
( கி.பி. 793-816 ) எனபவனைத் தனக்குப் பின 

அரச 
னாக வேண்டுமென நியமித்தான . துருவன் இறந்த 
தும் அவன் முதல மகன இசுதம்பன எனற கம்பரசன 
தானே அரசனாக வேண்டுமென்று கலகம் செய்தான் . 
எனவே , இருவருக்கும் வாரிசுரிமைப் போர் மூண்டது . 
இப்போரிலும் பல்லவர் கலந்து கொண்டனர் கங்க 
அரசன் இரண்டாம் சிவராமன , கீழைச சாளுக்கிய 
அரசன் இரண்டாம் விநயாதித்தன , பலலவமனனன் 
தந்திவர்மன் ஆகியோர் கம்பரசன் கூட்டணியில் 
சேர்த்துக் கொண்டதனால் வெற்றி பெற்றான . பின 
னர் கங்கர் , சாளுக்கியர் பலலவ மனனர்களைக் கம்ப 
வென்றான் . 

தந்திவர்மனும் தோற்றுத் 
திறை செலுத்தினான் . மறுபடியும் தனிப்பட்ட முறை 
யில் கி பி . 810 - இல 

நாட்டினமீது படை 
யெடுத்து வென்றான . கடைசியாக கி.பி. , 909 - இல 
இராட்டிரகூடர் பல்லவ நாட்டையே கைப்பற்றினர் . 

சோழர்கள் : பல்லவர்களுக்குப் பிறகு தமிழகத்தில் 
பேரரசை அமைத்த பெருமை சோழர்களுக்கு உரிய 
தாகும் சோழப் பேரரசுப் பரம்பரையைத் தொடங்கி 
வைத்தனன் விசயாலய சோழன் ( கி.பி.850-871 ) .இவன் 
உறையூருக்கு அண்மையில் ஒரு குறுநில மன்னனாக 
வாழ்க்கையைத் தொடங்கினான . பலலவருக்கும் 
பாணடியர்க்குமிடையே போர் மூண்டபோது விசயா 
லயன் பல்லவர் பககம் 

போரிட்டான் . 
பாணடியர்க்குத் துணை நின்ற முத்தரையர்களிட 
மிருந்து தஞ்சாவூரைக் கைப்பற்றித் தன ஆட்சியை 
விரிவுபடுத்தினான . அவனுக்குப்பின ஆதித்த சோழன 
கி.பி 871-907 ) பட்டம் எய்தினான . அவன் காலத்தில் 
பாணடியர்க்கும் பலலவர்க்கும் இடையே திருப்புறம் 
பியம் என்னுமிடத்தில் போர் நடந்தது . ஆதித்தன 
பல்லவருக்கு உதவி செய்தான் அவ்வுதவிக்குக் கைம்மா 
றாகப் பல இடங்களை ஆதித்தனுக்குப் 

பல்லவ 
மன்னன் அளித்தான் . பினனர்ப் பல்லவர்களுடன் 
போரிட்டுத தொண்டை நாட்டைக்கைப்பற்றித் தனது 
அரசை விரிவாக்கினான் . அதன விளைவாகச் சோழ 
அரசின் எல்லை இராட்டிரகூட அரசின் எல்லையைத் 
தொட்டது . தன் வெற்றியை அறிவிக்கும் வகையில் 


இராசகேசரி என்ற பட்டத்தைச் சூட்டிக் கொண் 
டான் . இராட்டிரகூட இளவரசியை மணந்து 
கொண்டு , தனது ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்திக 
கொண்டான . பினனர்க் கொங்கு நாட்டை வென்று , 
அங்கிருந்து கொண்டு வந்த தங்கத்தைக் கொண்டு 
தில்லையம்பலத்துக்குக் கூரைவேய்ந்தான் சேர மனன 
னுடன நட்புறவு கொணடான் 

ஆதித்தனை அடுத்துப் பராந்தகன் ( கி.பி. 907-955 ) 
மன்னனானான . அவன பாணடியனை வெண்ணாற்றில 
வென்று குமரி வரை தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத் 
தினான் . பினனாப் பாண்டியனுடைய மணிமுடியை 
யும் செங்கோலையும் பெறும் நோக்குடன பாண்டி 
யனைப் பினதொடர்ந்து ஈழத்துக்குச் 

செனறான . 
தன மகள் வயிற்றுப் பிளளையான கனனரதேவனைச் 
சோழ நாட்டு அரியணையில் அமர்த்துமபொருட்டு 
இராட்டிரகூட மனனனான இரண்டாம் கிருட்டிணன 
பராந்தகன மீது போர் தொடுத்தான . இரு படைகளும் 
திருவலலத்தில் மோதின . போரில் வெற்றி கணட 
பராந்தகன ‘ வீரசோழன என்ற விருதை ஏற்றுக் 
கொண்டான . இராட்டிரகூடர்கள மீண்டும் படை 
யெடுத்து வந்தபோது , அவர்களைத் தக்கோலம் 
என்னும் ஊருக்கருகில் பராந்தகனுடைய 
இராசாதித்தன போர்க்களத்தில் பொருது உயிரிழந 
தான் . இராட்டிரகூடர்கள வெற்றி பெற்றனா . சோழ 
அரசின பெரும் பகுதிகள இராட்டிரகூடாகள கையில 
சிககின . இராட்டிரகூட 

மன்னன 

மூனறாம 
கிருட்டிணன் காஞ்சியையும் தஞசையையும் கைப் 
பற்றியவன எனற பட்டத்தைச சூட்டிக 
டான பாணடியர் சுதந்திரம பெற்றனர் . 

ஆட்சி 
முறையில் சில முன்னேற்றங்கள் 

காலத்தில 
ஏற்பட்டன . ஊராட்சி முறை திருத்தியமைக்கப் 
பட்டது . பாசனக் 

வெட்டப்பட்டன . 
சிவனுக்குக் கோயிலகள எழுப்பினான . திலலையம் 
பலத்துக்குப் பொன வேய்ந்தான . 

பராந்தகனுக்குப் பிறகு முப்பது ஆண்டுகள் வரை 
சோழ நாட்டில் ஒரு பெரும் குழப்பம் நிலவியது . 
அதனை அடுத்துக் கண்டராதித்தன அரசனானான . 
அவன் மனைவியே புகழபெற்ற செமபியன் மாதேவி 
யாவாா அவள கட்டிய கோயில்கள பல . சைவ சமய 
வளர் சசிக்குப் பல சீரிய தொணடுகள ஆற்றினான. 
ஆயினும் சோழ அரசு இவன் காலத்தில் சிறியதொரு 
நாடாக மாறியது . தொணடைமணடலம் முழுவதும 
இராட்டிரகூடர் கைவசமாயிற்று கண்டராதித்தனுக் 
குப் பிறகு அரிஞ்சயன இரண்டு ஆண்டுகள் 
செலுத்தினான் . அவனுக்குப் பிறகு இரணடாம் 
பராந்தகன சுந்தர சோழன் ( கி.பி.956-973 ) பட்டம் 
பெற்றான தன மகன இரணடாம் ஆதித்தனுடைய 
துணையுடன பாண்டிய அரசை மீண்டும் கைப்பற்ற 


பலலவ 


கொண 


வன 


கால்வாய்கள் 


சேர்ந்து 


ஆட்சி 


வா . க . 9 - 59 


தமிழ்நாடு 


930 


தமிழ்நாடு 


சென்று 


இவன் முனைந்தான் . வழக்கம்போல் இலங்கை 
அரசன் பாண்டியனுக்கு உதவி செய்யவே , இலங்கை 
மீது சுந்தரசோழன் படையெடுத்துச் 

சென்றான் . 
வீரபாண்டியன் போரில் கொல்லப்பட்டான் . பின்னர் 
வடக்கு நோக்கிச் 

இராட்டிரகூடர்களைத் 
தோற்கடித்து முதலாம் பராந்தகனுடைய ஆட்சியில் 
சோழர்கள் இழந்துவிட்ட நாடுகளை மீண்டும் சுந்தர 
சோழன கைப்பற்றினான் . சுந்தரசோழனின் இறுதி 
நாள்கள் துனபத்தில் தோய்வுற்றன . இளவரசர் 
ஆதித்தனை உத்தமசோழன் என்பான் அரசுரி 
மைக்கு ஆசைப்பட்டுக் கொலை செய்ய முற்பட்டான் . 
ஆதித்தனின 

மறைவு 

சுந்தரசோழனின் 
நிலையைப் பெரிதும் பாதித்தது . விரைவில் அவன் 
இறந்தான் . அவன் மனைவியும் இராசராசனின் தாயு 
மான வானவன் மாதேவி கணவனுடன் உடன்கட்டை 
யேறி உயிர் நீத்தாள் . அவள் மகளான குந்தவைப் 
பிராட்டியார் 

மாதேவிக்குத் தஞ்சைப் 
பெருவுடையார் கோயிலுள் சிலை ஒன்றை எடுப் 
பித்துள்ளார் . 


வென்று 


உடல் 


வானவன 


கிளறி 


முதல் 


உத்தமசோழனுக்குப் ( 973-985 ) பிறகு முதலாம் 
இராசராசன் ( 985-1014 ) சோழ அரசு கட்டிலில் 
அமர்ந்தான் . இவனுடைய ஆட்சி தொடங்கிய நாள் 
இரண்டு நூற்றாண்டுகளுக்குமேல் 

சோழ 
நாட்டு வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறாக மாறிவிட் 
டது . இவன் காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே 
அரசாக மாற்றப்பட்டது . இவன் பல்லாண்டுகள் இள 
வரசனாக அமர்ந்திருந்து ஆட்சிப் பொறுப்புகள் பல 
வற்றை ஏற்று நடத்தி அரசியலில் ஆழ்ந்த அனுபவ 
மும் பெற்றிருந்தான் . போர்த்திறம் மிகுந்தவன் . 
பகைவர்கள் பலரை வென்று தனது அரசைப் பேரரசு 
நிலைக்கு உயர்த்தி விட்டான் . பாண்டிய , சேர , 
இலங்கை அரசுகளின் கூட்டமைப்பை உடைத்துத் தன 
வெற்றிகளைக் குவித்தான் . இரண்டு படையெடுப்பு 
களைமேற்கொண்டு பாண்டிய நாட்டை வென்றான் ; 
மதுரையை அழித்தான் . பின்னர் , சேர நாட்டிலுள்ள 
விழிஞம் என்ற இடத்தைத் தாக்கி , அங்கு 
வகுத்து நின்ற மரக்கலங்களையெல்லாம் அழித்தான் . 
அடுத்து , இவன் கொல்லத்தைக் கைப்பற்றினான் . 
பின்னர் , குட மலை நாட்டைக் கைப்பற்றி உதகை 
என்ற மலைக்கோட்டையைத் தகர்த்தான் . இலங் 
கைக்கு எதிராக ஒரு கப்பற்படையை அனுப்பிவைத் 
தான் . இப்படை இலங்கையின் வடபகுதியைக் கைப் 
பற்றியது . இலங்கை அரசனான ஐந்தாம் மகேந்திரன் 
தீவின் தென்கிழக்குப் பகுதிக்கு ஓடினான் . அனுராத 
புரத்தைச் சோழப்படை அழித்தது . வடஇலங்கையில் 
அமைக்கப்பட்ட சோழ மாகாணத்திற்குப் பொலன 
ருவா தலைநகராக அறிவிக்கப்பட்டது . அங்கு 
சிவாலயம் எழுப்பப்பட்டது . 

அதையடுத்து , இராசராசன் மேலைக் கங்கர் 


நாட்டின் மீது போர்தொடுத்தான் . 

கங்கபாடி , 
நுளம்பபாடி , தடிகைபாடி ஆகியவற்றை அவர்களிட 
மிருந்து கைப்பற்றினான் . அவை 

கி பி . 1117 - ஆம் 
ஆண்டு வரை சோழர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந் 
தன . இவ் வெற்றிகள் காரணமாகச் சோழப் பேரரசின் 
வட எல்லை மேலைச் சாளுக்கிய அரசின் தெற்கு 
எல்லையைத் தொட்டு நின்றது . அப்போது அரசு 
செலுத்தி வந்த மேலைச் சாளுக்கிய 

மன்னன் , 
சத்தியாசிரயன் நாடு பிடிக்கும் ஆசை 

மேலிட்டவ 
னாகக் காணப்பட்டான் . கீழைச் சாளுக்கிய நாடான 
வேங்கியை 

தன்னுடைய நாட்டுடன் 
இணைத்துக்கொள்ள விரும்பினான . அந்தச் சமயத் 
தில் இராசராசன் வேங்கியைத் தனது பாதுகாப்புக் 
குட்பட்ட நாடாக மாற்றி விட்டிருந்தான் . வேங்கி 
யிலிருந்து பீமா என்ற தெலுங்குச் சோழ மன்னரால் 
துரத்தப்பட்ட வேங்கி 

இளவரசர்களான சக்திவர் 
மனுக்கும் விமலாதித்தியனுக்கும் புகலிடம் அளித் 
தான் . தன் மகள் குந்தவையை விமலாதித்தனுக்கு 
மணமுடித்துவைத்தான் . பீமாவைத் தோற்கடித்து , 
சக்திவர்மனை வேங்கி அரசனாக அமர்த்தி , வேங்கி 
யைத் தனது கட்டுக்குள் கொண்டு வந்தான் . இவை 
யாவும் சத்தியாசிரயனுடைய கோபத்தைக் 
விட்டன . அவன் தன் படைத்தலைவனை வேங்கி 
யைக் கைப்பற்றுமாறு அங்கு அனுப்பி வைத்தான் . 
அதையறிந்த இராசராசன் தன் மகன இராசேந்தி 
ரனை மேலைச் சாளுக்கியநாட்டினமீது படைநடத்திச 
செல்லும்படி பணித்தான் . பகைவர் 

நாட்டில் 
இராசராசன் பெருஞ்சேதத்தை உண்டாக்கினான் . 
அதன் தலைநகரான மானிய கேடத்தைக கைப்பற்றி 
அழித்தான் . மற்றொரு சோழப் படை கிழக்கு 
நோக்கிச் சென்று வேங்கியைக் கைப்பற்றிச் சாளுக்கி 
யப் படையை விரட்டியடித்தது . பின்னர்க் கொள்ளிப் 
பாக்கை என்ற மேலைச் சாளுக்கியக் கோட்டையை 
அது கைப்பற்றியது . இத்தோல்வியினால் சத்தியாசிர 
யனைச்சமாதானம் செய்துகொள்ளும்படி வற்புறுத்தி 
னான் . சோழப் படைகள் பெருஞ்செலவததுடன 
நாடு திரும்பின . அச்செல்வத்தின் பெரும் பகுதி 
தஞ்சைப் பெரிய கோயிலைக் கட்டப்பயன்படுத்தப் 
பட்டது . துங்கபத்திரை ஆறு வடவெல்லையாக இப் 
போது அமைந்துவிட்டது . 

இராசராசன் தனது ஆட்சியின் இறுதிக காலத் 
தில் மற்றொரு வெற்றியை அடைந்தான . தனது 
கப்பற்படைத் துணைக்கொண்டு முந்நீர்ப் பழந்தீவு 
பன்னீராயிரமும் வென்றான . இது மாலத்தீவுகளை 
( Maldives ) குறிக்கிறது என்பர் . 

வங்கக் 
கடலுக்கப்பால் இருந்த சிரீவிசய 

அரசுடன் 
இராசரசன் நட்புறவு கொண்டிருந்தான . 

அதன் 
அரசனான மாறவிசயதுங்கவர்மன் நாகப்பட்டினத் 
தில் புத்தவிகாரம் ஒன்றைக் கட்டி , அதற்குப் பெரும் 


அணி 


தமிழ்நாடு 


931 


தமிழ்நாடு 


1 


தன் 


பொருளைக் 

கொடையாக வழங்கினான் . 
தந்தையின் பெயரையொட்டி அதற்குச சூடாமணி 
விகாரம் என்ற பெயரைச் சூட்டினான் . தன மைந் 
தன் இராசேந்திரனை கி.பி. 1012 - ஆம் 
இளவரசனாக இராசராசன் முடிசூட்டுவித்தான் . 


ஆணடில் 


எவவா 


வென்று , 


யாவிற்கும் சீனாவிற்குமிடையே ஏற்பட்டிருந்த 
வாணிக மார்க்கத்தில் செல்வாக்குப் பெற்ற நாடாக 
அமைந்திருந்தது சீனாவுடன் சோழர்கள் கொண் 
டிருந்த வாணிகம் மற்றும் அரசியல் தொடர்பு 
களுக்கு இந்நாடு 

டையூறு 

விளைவிக்கும் வகை 
யில் நடத்திருககக் கூடும் . 

அதனால் , அதைக் 
கைப்பற்ற இராசேந்திரன் முற்பட்டிருத்தல் வேண் 
டும் . அன்றித் தாம் மேற்கொண்ட திக்கு விசயத்தின் 
ஒரு பகுதியாக அமைய 

வேண்டும் எனபதறகாக 
அதன்மீது படையெடுத்து இருக்க வேண்டும் 
றெனினும் இப்படையெடுப்பு மிக வெற்றிகரமாக 
முடிக்கப்பட்டது . சிரீவிசய மன்னன்சிறைப்பிடிக்கப்பட் 
டான் . அவனுடைய தலைநகரம உட்படப் பல இடங் 
களைச் சோழர்கள் கைப்பற்றினார்கள் . கடாரமும் 
கைப்பற்றப்பட்டது . 

அதன் நினைவாக இவன 
கடாரம் கொண்டான் எனப் பெயர் பெற்றான் . இவ 
னுடைய மேலாதிக்கத்தைச் சிரீவிசய மனனன ஏற்றுக் 
கொண்ட காரணத்தால் , அவனிடமிருந்து வென்ற 
பகுதிகளை அவனுக்கே திருப்பி அளித்துவிட்டான் . 

இலங்கை மீது மற்றும் ஒருமுறை கி பி . 1017 - இல் 
படையெடுத்துச் சென்றான் . இலங்கை அரசன் விக்ர 
மபாகு இறந்த பிறகு சோழ 

மாகாணத்திற்கு 
வெளியே அமைதி குலைந்திருந்தது . 

சிங்களர்களும் 
பாண்டிய நாட்டு இளவரசாகளும கன்னோசியிலிருந்து 
சென்ற சகதிபாலாவும் இலங்கையில் சோழர்களுக்கு 
எதிராகக் கிளர்ச்சி செய்தார்கள் . இறுதியில் , அவர் 
கள் தோல்வியுற்றார்கள் . 


| 


முதலாம் இராசேந்திரன் ( கி.பி. 1014-1044 ) 
சோழப் பேரரசனாக கி.பி. 1014 - ஆம் ஆண்டில் முடி 
சூட்டிக் கொண்டான் . தன் மகனான முதலாம இரா 
சாதிராசனை இளவரசனாக முடிசூட்டுவித்தான் . 
தந்தை விட்டுச் சென்ற பணியினை இராசேந்திரன 
முடித்து வைத்தான் . இலங்கையை முழுமையாக 

அதன் அரசனான மகேந்திரனைச் சோழ 
நாட்டுக்குக் கைதியாக அனுப்பிவைத்தான் . சிங்கள 
வர் தமிழராட்சியை விரும்பவில்லை . மகேந்திரன் 
காசிபன் தீவின் 

தென் 

பகுதியில் 
தன்னை அரசனாக அறிவித்துக் கொண்டான் . அப் 
போது ஏற்பட்ட போரில் பல தமிழர் உயிரிழந்த 
னர் . பாண்டிய நாட்டையும் கேரளநாட்டையும் 
இணைத்துத் தனி மாகாணமாக அமைத்து , அரச 
குடும்பத்தைச் சார்ந்த இளவரசன் ஒருவனை அதன 
தலைவனாக்கினான் . அத்தலைவன் சோழ பாண்டி 
யன் என்று சொல்லப்பட்டான் . வேங்கியில் மேலைச் 
சாளுக்கியர் சோழ இளவரசின் வயிற்றிலுதித்த 
இராசராசனுக்கு எதிராக விசயாதித்தனுக்கு உதவி 
செய்தனர் . மேலும் , அவர்கள் துங்கபத்திரையைக் 
கடந்து பெல்லாரியையும் , கங்கவாடியின் ஒரு பகுதியை 
யும் கைப்பற்றிக்கொண்டார்கள் . ஆகவே , இராசேந் 
திரன் இரண்டு 

அனுப்ப வேண்டிய 
தாயிற்று . ஒரு படை மேலைச் சாளுக்கிய மன்னரான 
செயசிம்மனைத் தோற்கடித்துத் துங்கபத்திரைக்கு 
வடக்கே துரத்தியது . மற்றொரு படை வேங்கியைத் 
தாக்கி , விமலாதித்தனை அங்கிருந்து துரத்தியது . 
அங்கிருந்து வடக்கேயுள்ள 

நாட்டிற்குள் 
சென்று செயசிம்மனை ஆதரித்த கிழக்குக் கஙக அர 
சனை வென்றது . பின்னர் , கங்கைச் சமவெளி நோக்கிப் 
படை புறப்பட்டது . இராசேந்திரனும் வடக்கு நோக் 
கிப் புறப்பட்டுக் கிழக்குச் சாளுக்கிய இராசராச 
னுக்கு முடிசூட்டுவித்தான் . கோதாவரி நதிக்கரையில் 
அவன் வாகை சூடிக்கஙகைச் சமவெளியிலிருந்து வந்த 
சோழப் படையுடன் சேர்ந்து கொண்டான் . கஙகைப் 
படையெடுப்பின் நினைவாக அவன் கங்கை 

கொண 
டான் என்ற பட்டத்தை ஏற்றான் . கங்கை கொணட 
சோழபுரம் என்ற ஊரை அமைத்து , 

அதனைத் 
தன்னுடைய தலை நகராக்கினான் . சோழகங்கம் என்ற 
பெரிய ஏரியை வெட்டி கங்கை ஆற்றிலிருந்து கொண்டு 
வரப்பட்ட நீரை விடுத்தான் . 

அவனுடைய சிறப்புமிக்க மற்றொரு வெற்றி 
சிரீ விசயாவை வென்றதாகும் . சிரீவிசயநாடு இந்தி 


மகனான 


படைகளை 


கலிங்க 


இராசேந்திரனுடைய இறுதிக் காலத்தில் மேலைச் 
சாளுக்கியருடன் மீண்டும் போர் ஏற்பட்டது . இரண 
டாம் செயசிம்மன் என்ற சாளுக்கிய அரசன 

வேங்கி 
யைத் தாக்கியதே இதற்குக் காரணமாகும் . இராசேந் 
திரன் கி.பி. 1044 - இல உயிர் நீத்தான் . அவனையடுத் 
துப் பட்டமெய்திய முதலாம் இராசாதிராசன் ( கி.பி. 
1044-54 ) அப்போரைத் தொடர்ந்து நடத்தினான் .. 
அவன் படைத் தலைவன் வெற்றி பெற்றான் . சாளுக் 
கிய நாட்டில் படை நடத்திச் சென்று கொளளிப் 
பாக்கையை எரித்தான் . பின்னர் , இராசாதிராசன 
தானே படை நடத்திச் சென்று கிருட்டிணா ஆற்றங் 
கரையில் பூந்தூர் என்னுமிடத்தைக் கைப்பற்றிக் 
கொண்டான் . சாளுக்கியர் தலைநகரான கல்யாணியை 
( Kalyani ) எரித்தான் . அங்கு வீராபிடேகம் செய்து 
கொண்டான் . ஆயினும் , சாளுக்கியருடனான போர் 
ஓயவில்லை . ஒரு சமயம் சாளுக்கியர்கள் காஞ்சி 
வரை சென்றனர் ; வேங்கியைத் தமது மேலாதிக் 
கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தனர் . கொப்பம் 
என்னுமிடத்தில் கி.பி. 1053 - இல் நடந்த போரில் 
இராசாதிராசன் படுகாயமுற்று இறந்தான் . ஆனால் , 
அவன் இளவல் இரண்டாம் இராசேந்திரன் சோழர் 


> 


| 


வா . க . 9 - 59 அ 


தமிழ்நாடு 


932 


தமிழ்நாடு 


னான . 


படையினைக் காப்பாற்றினான் . பின்னர் , இரண்டாம் 
இராசேந்திரன் ( கி.பி. 1054-1063 ) கொல்காபூருக்குப் 
( Kolhapur ) படையெடுத்துச் 

சென்றான . 

அங்கு 
வெற்றிக் கம்பம் ஒன்றை நிறுத்திவிட்டு நாடு திரும்பி 

சாளுக்கிய அரசன் சோமேசுவரன் 
1061 - இல் வேங்கியில் தலையிட்டான . ஒரு படையை 
கங்கவாடிக்கு அனுப்பினான் . இவ்விரு முனைகளிலும் 
இராசேந்திரன் போர் மேற்கொள்ள முடிவு 

செய் 
தான் . வேங்கியில் தன பகைவர்களை அழித்தான் . 
கூடல் சங்கமம் என்னுமிடத்தில கங்கவாடியில் 
நுழைந்த சாளுக்கியர்களைப் 

புறமுதுகிட்டோடச் 
செய்தான் . 


விற்கு 


குலோத்துங்கன் தெற்கு நோக்கிப் படை நடத்திச் 
செனறான . செம்பொனமாரி , கோட்டாறு , விழிஞம் 
முதலிய இடங்களில் வெற்றிபெற்றுத் தனது ஆதிக 
கத்தை மீண்டும் நிலைநாட்டினான் முக்கியமான 
சாலைகளில் இராணுவக் குடியேற்றங்களை அமைத் 
தான் , சோழ பாண்டிய அரசப் பிரதிநிதி ஆட்சியை 
மீண்டும் ஏற்படுத்துவதற்குப் பதிலாக , அவற்றின் நிரு 
வாகத்தை உள்ளூா அரசர்களிடம் ஒப்படைத்தான . 
விசய பாகுவிடம் நட்புறவு கொண்டு சிங்கள இளவர 
சியை மணம் செய்து கொண்டான் . சீனாவிற்கு 72 
வணிகர்கள் கொண்ட தூதுக்குழுவை 

கி.பி. 1077 
-இல அனுப்பி வைத்தான் . சிரீவிசயநாட்டுடன் 
வாணிகம் தழைக்க முயற்சி மேற்கொண்டான் . அந் 
நாட்டு மன்னரின் விருப்பப்படி நாகப்பட்டின விகாரங் 
களை ஒழுங்குபடுத்தி , அவறறை மேலும் விரிவுபடுத்து 
வதற்கு அனுமதி வழங்கினான் . வேங்கியை இவன் 
மகன விக்கிரமசோழன் அரசப்பிரதிநிதியாக இருந்து 
ஆட்சி செய்தான் . விக்கிரம சோழன் கலிங்கத்தின் மீது 
படையெடுத்து அதன் அரசனைக கப்பம் கட்டும்படி 
செய்தான் . கப்பம் கட்டத் தவறியபோது கி.பி 1110 
- இல் மீண்டும் கலிங்கத்தின் மீது படையெடுத்தான் . 
அப்போது கருணாகரத் தொணடைமான் படைத 
தலைவனாகப் பணியாற்றினான் இப்படையெடுப்பு 
கலிங்கத்துப்பரணியில விளக்கப்பட்டுள்ளது . கனனோசி , 
இந்தோ -சீனாவிலுள்ள கம்பூசியா , பர்மா 
நாடுகளுடனும் குலோத்துங்கன் நட்புறவு கொண்டிருந் 
தான் . சாளுக்கியர் கி பி .1116 - இல் தங்கவாடியைக் 
கைப்பற்றினர் . வேங்கியைத் தமது ஆதிக்கத்தின் கீழ்க் 
கொண்டுவர முற்பட்டனர் . வேங்கியிலிருந்து சோழ 
ஆட்சி அகற்றப்பட்டது . ஆயினும் , சோழ அரசர் 
களுள் இவனும் மிகச் சிறந்த அரசனாகக் கரு 
தப்படுகிறான் ; நிதி நிலையில் சில சீர்திருத்தங்களைக் 
கொண்டு வந்து சுஙகம தவிர்த்த சோழன் 
பட்டத்தைப் பெற்றான் ; நாட்டு மக்களின் செழிப 
பையே தனது முக்கிய குறிக்கோளாகக் கொண்டிருந் 
தான் ; தேவையற்ற போர்களைத் தவிர்த்தான் . 


மீது 


வீரராசேந்திரன் ( கி.பி. 1063-1070 ) சோழ அரச 
னானான் . இவன் காலத்தில் சாளுக்கியர்களுடனான 
போர் மீண்டும் தொடங்கியது . துங்கபத்திரை நதிக 
கரையில் வீரராசேந்திரன் வெற்றி கண்டான . அங்கு 
வெற்றிக் கம்பம் ஒனறை அமைத்தான் . விசயவாடா 
அருகில் ஏற்பட்ட 

மற்றொரு போரில் 
இவன் வெற்றி கண்டான் . 

அதை அடுத்துக் 
கலிங்கத்தின் 

படையெடுத்தான் . சோமேசு 
வரன் இறந்த பிறகு விக்கிரமாதித்தன் 
அரசனுடன் சமாதானம் செய்து கொண்டான் . 
உள் நாட்டுக் குழப்பங்கள் அதற்கு முக்கிய காரண 
மாகும் . சோழ இளவரசி ஒருத்தியை விக்கிர 
மாதித்தன் மணந்தான் . அதனால் , இவ்விரு அரசு 
களுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த போர் ஒரு முடி 
வுக்கு வந்தது . சோழ ஆட்சியை இலங்கையிலிருந்து 
அகற்ற முதலாம் விசயபாகு மேற்கொண்ட முயற் 
சியை வீரராசேந்திரன் முறியடித்தான் . சிரீவிசய 
நாட்டு விவகாரங்களிலும் தலையிட்டுத் தன் ஆதர 
வாளனை ஆட்சியில் அமர்த்தினான் . இவனுடைய 
மறைவிற்குப் பின்னர் அதிராசேந்திரன் அரசுகட்டில் 
ஏறினான் . ஒருமாத காலம் மட்டுமே 

அவனால் 
ஆட்சி செய்ய முடிந்தது . அவனுடைய மறைவுடன் 
விசயலாய சோழனின் நேர் பரம்பரை முடிவுற்றது . 


சோழ 


ஆகிய 


என்ற 


அதிராசேந்திரனுக்குப் பிறகு கிழக்குச் சாளுக் 
கிய அரசனான இராசேந்திரன் முதலாம் குலோத் 
துங்கன் ( கி.பி.1070-1120 ) என்ற பட்டத்துடன் 
சோழ அரியணையில் அமர்ந்தான் . விக்கிரமாதித்த 
னுடன் கி.பி. 1075 - இல் போரிட்டு , அவனைத் தோற் 
கடித்துக் கங்கவாடியில் தன்னுடைய அதிகாரத்தை 
நிலைநிறுத்தினான் . அந்த வாய்ப்பைப் பயன்படுத்திக் 
கொண்டு வேங்கியைத் திரிபுரி அரசன் தாக்கினான் . 
இலங்கையில் 

விசயபாகு சோழ ஆட்சியை அகற்றி 
விட்டு இலங்கை முழுவதையும் தன்னாட்சியின் கீழ்க் 
கொண்டு வந்தான் . பாண்டிய , மற்றும் கேரள 
மாநிலங்களில் கிளர்ச்சிகள் தோன்றின . ஆகவே , 


விக்கிரம சோழன் ( கி.பி1120-1135 ) : இவன ஆட்சி 
யில் சமாதானம் நிலவியது இவன்சிதம்பரம் நடராசர் 
கோயிலைப் புதுப்பித்தான் ; அரங்கநாதர் கோயிலைச் 
சீரமைத்தான் ; வேங்கியை மீண்டும் கைப்பற்றினான் ; 
கங்கவாடியின் ஒரு பகுதியை மீண்டும் கைப்பற்றி 
னான் . இவனை அடுத்து இரண்டாம் குலோத்துங்கன் 
( கி பி . 1135-1150 ) ஆட்சி செலுத்தினான் . சிதம்பரம் 
கோயிலைப் புதுப்பிக்கும் போது கோவிந்தராசர் சிலை 
யைக் கடலில் இட்டானெனக் கூறப்படுகிறது . இவனை 
யடுத்து இரணடாம் இராசராசன் ( கி.பி. 1150-1173 ) 
ஆட்சி செய்தான் . இவனுடைய ஆட்சி கோதாவரி 
வரை பரவியிருந்தது . கொங்கு நாட்டின் பெரும் பகுதி 


933 


தமிழ்நாடு 


தமிழ்நாடு 


யும் கிழக்குக் கங்கவாடியும் அதில் அடங்கி இருந்தன. 
இவனுக்குப் பிள்ளைகள் இல்லாமையால் இரண்டாம் 
இராசாதிராசனைத் ( கி.பி.1173-1179 ) தம் 

வாரி 
சாக நியமித்தான் . இரண்டாம் இராசாதிராசன் 
காலத்தில் பாண்டியநாட்டில் உள நாட்டுப் போர் ஏற் 
பட்டது . சிங்கள மன்னன் பாராக்கிரம பாண்டிய 
னுக்கு உதவி செய்தான . குலசேகர பாண்டியன் சோழ 
அரசனின் உதவியை நாடினான . சோழர்கள் அவனை 
அரியணையில் அமர்த்தினர் . பின்னர் , இலங்கையின 
மீது படையெடுக்கத் திட்ட மிட்டனர் . அதையறிந்த 
சிங்களவர் குலசேகரனை மதுரை அரசனாக ஏற்றுக் 
கொண்டு அவனுடைய நட்புறவை 

நாடினார்கள் . 
குலசேகரனுடைய வஞ்சகச் செயல் சோழர்களை 
வீர பாண்டியனுக்கு உதவி அவனை அரியணையில் 
ஏற்றும்படி செய்தது . இச் சோழ 

காலத் 
தில் சோழ ஆதிக்கத்தின கீழிருந்த சிற்றரசர்கள் மீது 
இவன் கொண்டிருந்த செல்வாககுக் குறைந்தது . 


லோத்துங்கனுக்குப் பின்னர் மூன்றாம் இராச 
ராசன் ( கி பி 1216-1246 ) பட்டம எய்தினான . இவன் 
காலத்தில் சோழ நாட்டின் மீது பாண்டியர்கள் படை 
யெடுத்து வந்து 

தலைநகரைக் கைப்பற்றினர் . 
இராசராசன் நாட்டை விட்டு ஓடினான் . அவனைக 
காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் சிறையிலிட் 
டான் கோப்பெருஞ்சிங்கன் தெனனார்க்காடு மாவட் 
டத்திலுள்ள சேந்தமங்கலத்திலிருந்து அரசாணடான் . 
சோழர்களின் குறுநில மனனர்களுள் அவனும் ஒரு 
வன் . மேற்கில போசளர்கள் கை ஓங்கியது . போசள 
மன்னன் வல்லாளனுக்கும் சோழ இளவரசிக்கும் 
பிறந்த நரசிம்ம சோழன் கோப்பெருஞ்சிங்கனுடன் 
போரிட்டுச் சோழ நாட்டை 

அவனுடைய பிடியி 
லிருந்து காப்பாற்றினான் . இராசராசனை விடுவித்து 
அரியணையில் அமர்த்தினான் . பாண்டிய நாட்டர 
சனையும் பணிய வைத்தான அதுமுதல் போசளருக் 
குக் கீழ்பட்டதொரு நிலையில் சோழர் இருந்து வர 
லானார்கள , சோழரின் கீழிருந்த நாடுகள் சுதந்திரம் 
பெற்றன . 

நரசிம்மன மகன் திருச்சியை அடுத்த 
கணணனூரில் தங்கியிருந்து சோழர் 

ஆட்சியில 
அடிக்கடி தலையிட்டு வந்தான் . 


மனனன 


. 


மூன்றாம் குலோத்துங்கன் ( கி.பி. 1179-1216 ) 
சோழப் பேரரசர்களின் நேரான பரம்பரையில் வந்த 
வன் அல்லன . இவன் காலத்தில் வீரபாணடியன 
சிங்களவர் பக்கம் 

சேர்ந்து கொண்டு 

சோழர் 
களை எதிர்த்தான . எனவே , குலோத்துங்கன் அவன 
எதிரியான விக்கிரமபாண்டியனுக்கு 

ஆதரவளித்து 
அவனுக்குப் பட்டம் சூட்டினான் . வீரபாணடியன 
கொல்லத்தில அடைக்கலம் 

புகுந்தான் . வழககம் 
போல் சிங்களவர்களும் இவவிவகாரத்தில 

தலை 
யிட்டனர் . சிங்கள மன்னன் இருமுறை பாண்டிய 
நாட்டின்மீது படையெடுத்து வந்தான . இராமேசு 
வரத்தைக் கைப்பற்றியதாகக் கூறப்படுகிறது . இறுதி 
யில் வீரபாண்டியனும் வேணாட்டரசர்களும் சோழ 
னுக்கு அடிபணிந்தனர் . அதனால் , வீரபாண்டியன் 
மரியாதையுடன் அமைதியாகத் தன வாழ்நாளைக் 
கழிக்கச் சில இடங்களைப் பெற்றான் . மற்றொரு 
போர் நடவடிக்கையின் விளைவாகச் சேரர்களைப் 
போசள ( Hoysala ) அரசனான இரணடாம் வல்லாள 
னையும் தோற்கடித்துக் கொங்கு நாட்டை மீண்டும் 
பிடித்தான் . சோழ இளவரசியை வல்லாளன் 
செய்து கொண்டான் . விக்கிரம பாண்டியனை அடுத்து 
ஆட்சியைப் பெற்ற சடையவர்மன் குலசேகரனுடன 
குலோத்துங்கன் மற்றொரு பாணடியப் 

போரை 
மேற்கொள்ள நேர்ந்து , மதுரை அழிககப்பட்டது ; முடி 
சூட்டுவிழா மண்டபமும் அழிக்கப்பட்டது எனினும் , 
அந்நாட்டு ஆட்சிப் பொறுப்பைச் சடையவர்மனிடமே 
ஒப்படைத்தான் . குலோத்துங்கன் காலத்தில் கொடிய 
பஞ்சம் ஒன்று ஏற்பட்டது . அரசு பஞ்ச நிவாரணப் 
பணிகளை மேற்கொண்டு மக்களுடைய துன்பத்தைக் 
குறைத்தது . இவன் திரிபுவனம் என்ற ஊரில் சிவன் 
கோயில் ஒன்றை எழுப்பினான் . 


மூன்றாம் இராசேந்திரன ( கி பி . 1246-1279 ) தன் 
செல்வாக்கை மீண்டும் பெறத் தெலுங்குச் சோழரின 
உதவியை நாடினான் . இவன் பாணடியனை வென்று 
சோழர் பெருமையைப் புதுப்பித்தான் . வடக்கில 
காகதீயமனனன் கணபதி காஞ்சியைக் கைப்பற்றி 
னான் . இந்த வாய்ப்பைப் பயனபடுத்திக் கொண்டு 
சடையவா மனசுந்தர பாணடியன் சோழ நாட்டின் 
மீது படையெடுத்தான் . இமமுறை போசள அரசன் 
சோழனுக்கு உதவி செய்தான . போரில் அவன் 
இறக்கவே , பாணடியர்கள் 

சோழனை 

வெல்வது 
எளிதாயிற்று . சோழப் பேரரசு சிதறுண்டது . 
பாண்டிய நாட்டுக்குக கப்பம் செலுததும் நிலைக்கு 
அது வலிமையிழந்தது . 

பாண்டியர் : சோழப் பேரரசை வீழ்த்திப் புகழ 
டைந்த பாண்டிய அரசன் முதலாம் சடையவர்மன் 
சுந்தரபாண்டியன் ( கி.பி. 1251-1268 ) ஆவான் , பாண் 
டிய மன்னருள போரிலும் புகழிலும் முன்னணியில் 
நின்றவன் இவனே . இவன மாபெரும் வீரன் . முதலில் 
இவன் சேரமன்னன் உதயமார்த்தாண்டனை வென 
றான் . கணணனூரில் தங்கி ஆட்சி செய்த போசளர் 
இவனுக்கு அடிபணிந்தனர் . சோழருக்கு உதவியாக 
வந்த போசள மன்னன சோமேசுவரன் இவனுடன் 
போரிட்டு வீரமரணம் அடைந்தான் . கோப்பெருஞ் 
சிங்கனை வென்று சேந்தமங்கலத்தைக் கைப்பற்றி 
அவனைத் திறை செலுத்துமாறு செய்தான் . அவ 
வெற்றியைக் கொணடாடும் வகையில் நடராசப் 


மணம் 


தமிழ்நாடு 


934 


தமிழ்நாடு 


மேலும , 


பெருமானுக்கும் வணக்கத்தைச் செலுத்தினான் . 
கோவிந்தராசப்பெருமானுக்கும் சிதம்பரத்தில் திருக் 
கோயிலமைத்தான் . திருவரங்கம் கோயிலுக்குப்பதி 
னெண் நூறாயிரம் பொன தானமாகக் கொடுத்தான் . 
இலங்கையின் மீது படையெடுத்துச் சென்று அதனுடைய 
வடபகுதியைக் கைப்பற்றினான் . தெலுங்குச் சோழர் 
களை வென்றான் . காகதீயரை விரட்டிக் காஞ்சியைக் 
கைப்பற்றினான் . 

வடக்கே முன்னேறி 
நெல்லூரைக் கைப்பற்றினான் . இவனுடைய ஆட்சி 
தெற்கே திருவிதாங்கூரிலிருந்து வடக்கே தெனனார்க 
காடு வரை பரவியிருந்தது . இவன் காலத்தில் இவ 
னுடன் மேலும் நால்வர் அரசாண்டு வந்தனர் என்று 
மார்க்கபோலோ கூறுகிறார் , வாசபு 

என்பவர் 
மூனறு பாண்டியர்கள் தனித்தனியாக ஆண்டன 
ரெனக் கூறுகின்றார் . இவன் காலத்தில் சில இளவர 
சர்களும் ஆட்சியில் பங்கு கொண்டனர் 

என்பதை 
ஊகிக்க முடியும் . 


L 


சேர்ந்து 


களிருவர் இருந்தனர் . ஒருவன் , சுந்தரபாண்டியன் ; 
சொந்த மனைவியின் மைந்தன . 

மற்றவன் , வீர 
பாண்டியன் உரிமைமகள வயிற்று மகன . குலசேகரன் 
வீரபாண்டியனைத் தன 

வாரிசாக நியமித்தான் . 
இதை 

விரும்பாத சுந்தரபாண்டியன் குலசேகர 
பாண்டியனைக் கொன்று அரியணையைக் கைப்பற்றி 
னான் , அதையடுத்து , வீரபாணடியன அவனைத் 
தாக்க முற்பட்டான . அதைத் தடுக்க இயலாமல் 
சுந்தரபாண்டியன மதுரையை நீங்கிச் 

செனறான் . 
அச்சமயத்தில் தில்லிச் சுலதானின் படையுடன மாலிக் 
காபூர் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருந்தான் . 
சுந்தரபாணடியன் அவனுடைய உதவியை நாடினான் . 
மாலிக்காபூர் மதுரையைத் தாக்கினான . வீரபாண்டி 
யன மதுரையைவிட்டு வெளியேறிப் பல இடங்களுக்கு 
மாறி மாறிச் சென்று , மாலிக்காபூருககுத் தொல்லை 
கொடுத்தான் . நாடே போர்க்களமாயிற்று உறை 
யூருக்கு அருகிலுள்ள வீரபாணடியன் தலைநகரான 
பீர் தூல் என்ற இடத்தை மாலிக்காபூர் 

தாககிய 
போது பாண்டியன படையில் இருந்த முகமதிய வீரர் 
கள் மாலிக்காபூருடன 

கொண்டனர் . 
எனவே , வீரபாண்டியன் ஊரைவிட்டு ஓடினான் . பின் 
னர்க் கண்ணனூரில அவன் இருப்பதாகக் கேள்விப் 
யுற்று மாலிக்காபூர் அந்நகர் நோக்கிச் சென்றான 
போகும் வழியில் பொனனும் மணியும ஏற்றிச் 
சென்ற இருபது யானைகளைமாலிக காபூர் கைப்பற்றி 
னான் . வீரபாண்டியனைத் துரத்திச் சென்ற காபூர் 
சிதம்பரம் அடைநதான . அங்தக் கோயிலைத் தீக் 
கிரையாக்கினான . உடைமைகளைச் சூறையாடினான் . 
மக்களைக் கொன்று குவித்தான் . பின்னர் , பீர் தூலை 
நோக்கிச் செலலும்போது வழியில கண்ட கோயில் 
அழித்தான . திருவரங்கக் 

கோயிலையும் 
அவன் விட்டுவைககவிலலை . பின்னர்மதுரைக்குச் 
சென்றான . 

செய்தி அறிந்த சுநதரபாண்டியன் 
அரண்மனைச் செலவத்துடன் நகரை விட்டு நீங்கி 
னான் . மதுரையில மீனாட்சியம்மன் கோயிலுக் 
குத் தீயிட்டான . மதுரையிருநது இராமேசுவரம் : 
சென்றான் . அங்கு மசூதி ஒன்றைக் கட்டினான் 

கூறப்படுகிறது . இலங்கைக்குச் 
தாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் . 
பெருஞ் செல்வத்துடன் மாலிக்காபூர் திரும்பிச் சென் 
றான் . உள்நாட்டுப் போரும் , மாலிக்காபூரின அழிவுச் 
செயலகளும் பாண்டிய நாட்டைச் 

சீர்குலைத்தன . 
கேரள அரசன் இரவிவர்மன் குலசேகரன் அவ்வாய்ப் 
பைப் பயன்படுத்திக் கொண்டு தனது ஆதிக்கத்தைப் 
பாண்டிய நாட்டின் மீதும் சோழநாட்டின் மீதும் 
ஏற்படுத்திவிட்டு வேதவதி யாற்றங்கரையில் சோழ 
பாண்டிய நாட்டுப் பேரரசனாக 

முடிசூட்டிக் 
கொண்டான் . 

பின்னர் , மதுரையை ஆண்டுவந்த 
வீரபாண்டியன் போசள அரசன் , மூன்றாம் 


இவனை அடுத்து அரசோச்சியவன் மாறவர்மன 
குலசேகர பாண்டியன் ( கி பி . 1268-1310 ) . கேரளம் , 
கொங்கு நாடு , சோழமண்டலம் , தொணடைமணடலம் , 
இலங்கை ஆகியவற்றைக் குலசேகர பாணடியன் வென 
றானெனக் கூறப்படுகிறது . இவன் சோழ மன்னனை 
யும் , போசள மன்னனையும் வென்றான் ; அவாகளு 
டைய நாடுகளைப் பாண்டிய நாட்டுடன் இணைத்துக் 
கொணடான . சிங்களப் படையெடுப்பின் போது 
புத்தரின பல் சின்னம் ஒனறைக் கைப்பற்றி மீண்டான 
என்றும் , சிங்களவேந்தன மதுரைக்கு வந்து அடி 
பணிந்து அச்சின்னத்தை மீட்டுச் சென்றான எனறும் 
கூறுகின்றனர் . இவன காலத்தில் தான வெனிசு நாட்டு 
மார்க்கபோலோ பாணடிய நாட்டிற்கு வந்தான.தான 
கண்டவற்றையும் கேட்டவற்றையும் குறித்து வைத் 
தான் . அவன் இந்தியாவிலேயே பாண்டிய நாடு சிறந்த 
நாடென்று கூறியுள்ளான . பாண்டிய நாட்டிலே 
வனப்புமிக்க முத்துகள் கிடைத்தன என்றும் , மேலை 
நாடுகளில் இருந்து பல மரக்கலங்கள , குதிரைகளையும் 
வேறு பொருள்களையும் ஏற்றிக் 

கொண்டு தாமிர 
பரணியாற்றின் முகத்தில் இருந்த காயல் பட்டினத் 
திற்கு வந்தன என்றும் , பாண்டியனிடம் பொனனும் 
மணியும் குவிந்து கிடந்தன என்றும் , அவன் நேர்மை 
யுடனும் நீதியுடனும் ஆட்சி செய்தான் என்றும் அவன் 
தெரிவிக்கின்றான் . மனனருக்கு ஐந்து மனைவியர் 
இருந்தனர் என்றும் , உடன்கட்டை ஏறும் பழக்கம் 
இருந்தது என்றும் , மக்கள் சகுனங்கள் , சோதிடம் 
ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டிருந்தனர் என் 
றும் , கோயில்களில் தேவரடியார்கள் இருந்தனர் 
என்றும் கூறியுள்ளான . 

முகமதிய ஆட்சி : மாறவர்மன் குலசேகரனுக்கு மக் 


களை 


என்று 


சென்ற 


| 


விசுவநாத 


டைய் 


மகனான 


தமிழ்நாடு 

935 

தமிழ்நாடு 
வல்லாளனின் துணையுடன் வடபாண்டிய நாட்டை 

தனக்கு உதவி செய்த 

நாய்க்கனுக்குப் 
இரவிவர்ம குலசேகரனிடமிருந்து மீட்டான் . அச்சம பாண்டிய நாட்டு ஆட்சிப்பொறுப்பை அளித்தான் . 
யத்தில் காகதீய அரசன் பிரதாபருத்திரன் பாண் அவன் மதுரையில் இருந்து விசயநகர அரசப்பிரதி 
டிய நாட்டின் மீது படையெடுத்தான் . பாண்டிய யாக ஆண்டு வந்தான் . அச்சுதராயருக்குப் பிறகு 
அரசர்கள் ஐவரும் ஒன்றுபட்டுக் காஞ்சிக்கு அருகில் மீண்டும் குழப்பநிலை உருவாகியது . அச்சமயத்தில் 
அவனை எதிர்த்தனர் . பாண்டியர்கள் தோற்றனர் . விசயநகரப் படைகள் , தஞ்சாவூரையும் புதுக்கோட் 
அதையடுத்து அரசுரிமைப்பூசல்கள் மீண்டும் 

தலை 

டையையும் கைப்பற்றி , அங்குச் செயற்பட்டு வந்த 
தூக்கின . பாண்டியராதிக்கத்திற்குட்பட்டிருந்த சிற்ற குறுநில மன்னர் ஆட்சியை நீக்கி , விசயநகர அரசின் 
ரசர்கள் சுதந்திரமடைந்தனர் . அவர்களுள் ஒருவன் பிரதி நிதிகளாட்சியை ஏற்படுத்தின . தலைக்கோட் 
சம்புவராயக் குடும்பத்தைச் சேர்ந்த குலசேகரன் 

போருக்குப் பிறகு தமிழகத்தில் மதுரை , 
என்பவன் . மற்றொருவன் மூன்றாம் இராசேந்திரன தஞ்சை , செஞ்சி ஆகிய படங்களில் ஆட்சி செய்து 
சோமப்பிளளை . சுந்தரபாண்டியன் 

வந்த நாயக்கர்கள் சுதந்திரமாக இயங்கலானார் , 
தொடர்ந்து கி.பி. 1320 வரை ஆட்சி செய்தான் . கள் . வேலூர் நாயக்கர்கள் மட்டும் தொடர்ந்து 
தியாசுதீன் துக்ளக்குக் காலத்தில் முகமதியப் படை விசயநகரப் பேரரசின் கீழ் கி.பி 1675 வரை செயற் 
யெடுப்பு மீண்டும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது . உலூக் பட்டு வந்தனர் . சின்னபொம்மநாயக்கன் என்பவன் 
கான் மதுரையைக் கைப்பற்றினான் . அதைத் தில்லி வேலூரில் ஒரு கோட்டையையும் , சலகண்டேசுவரர் 
அரசின் மாகாணமாக அமைத்தான் . ஆயினும் , பாண் கோயிலையும் கட்டினான் . செஞ்சியில் ஆண்ட கிருட் 
டிய ஆட்சி இராமநாதபுரம் , தஞ்சை போன்ற சில 

டிணப்ப நாயக்கன் பல சமயப் பணிகளைச் செய்துள 
இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது . ளான் கோவிந்தராசர் சிலை ஒனறை மீண்டும் நட 
பாண்டியரும் , போசள மன்னரும் முகமதிய ஆட் 

ராசர் கோயிலில் நிலைநிறுத்தியவன இவனே . தஞ்சை 
சியை அகற்ற முயன்றனர் . ஆனால் , அம்முயற்சி யில் நாயக்கர்கள் ஆட்சி கி.பி 1530 - இல் தொடங்கி , 
வெற்றிபெறவில்லை . 

யது . அச்சுதராயன் என்பவன் இவர்களுள் சிறந்தவ 

னாவான் . நாகப்பட்டினத்தில் போர்சசுகீசியர் குடி 
மதுரையில் சுல்தான்கள் ஆட்சி நிறுவப்பட்டது . யேற அனுமதி வழங்கியவன் இவனே . இவன புலமை 
சலாலுத்தீன் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்தான் , சான்றவன் . மதுரையில் நாயக்கர்கள் ஆட்சி கி பி . 
பின்னர் அலாவுதீன் உதாகி ஆண்டான் . 

1529 - இல் தொடங்கியது . முதலில் இவன தஞ்சையை 
இரத்த வெறி கொண்டவன் . திருவண்ணாமலையில் ஆண்டான் . அது பிரிந்து போன பிறகு இவனது ஆட்சி 
போசள அரசன் நிறுத்திவைத்திருந்த படையுடன் திருச்சி முதல் கன்னியாகுமரி வரை பரவியிருந்தது , 
இவன் மோதினான் . போரில் இவன் இறந்தான் . 

நாட்டைப் 

பாளையங்களாகப் பிரித்து நிருவாகத் 
இவன் மருமகன் ஆட்சிக்கு வந்தான் . சில காலத்திற் திறமையை சீராக்கியவன் இவனே . இவனுக்குப் பின 
குப் பிறகு விசயநகரப் பேரரசர்கள் தமிழ்நாட்டின னர் முதலாம் கிருட்டிணப்ப நாயக்கன பட்டம் 
மீது படையெடுத்துச் சென்றனர் . முதலாம் புக்கன் எய்தினான் . இவன் வீரத்தில் சிறந்தவன் . திருவிதாங் 
மகன் குமாரகம்பணன மதுரையை முற்றுகையிட்டு கூர் , சிங்களம் ஆகிய நாடுகளினமீது படையெடுத் 
வென்றான . இசசெய்தி இவன் மனை கங்காதேவி தான் . இவன் தந்தையின் காலத்திலிருந்து அமைசச 
இயற்றிய மதுரை விசயம் என்ற நூலில் விளக்கமாகக் ராக இருந்த அரியநாதர் தொடர்ந்து அப்பணியைச் 
கூறப்பட்டுள்ளது . படிப்படியாகப் பல இடங்களை செய்து வந்தார் . இவனை அடுத்து முதலாம் வீரப்ப 
இப்பேரரசர்கள் கைப்பற்றினர் . அவற்றுள் காஞ்சி , நாயக்கன் ( கி.பி. 1572-95 ) ஆண்டான் , 
திருச்சி , தஞ்சாவூர் , புதுகோட்டை ஆகியவை குறிப் காலத்தில் மதுரையில் கிறித்தவ நிறுவனம் அமைக் 
பிடத்தக்கவையாகும் . 

கப்பட்டது . 


இவன் 


இவன் 


விசயநகரப்பேரரசு :விரைவில் தமிழகத்தின் பெரும் 
பகுதி விசயநகராட்சிக்கு உட்படுத்தப்பட்டது . அவர் 
களுடைய ஆட்சியினபோது பல கோயில்கள் கட்டப் 
பட்டன . வைணவமும் சைவமும் தழைத்தன . கலை 
கள் வளர்ந்தன . அமைதியும் ஒழுங்கும் நிலைநாட்டப் 
பட்டன . 


இதற்கிடையில் திருநெல்வேலியில் பஞ்ச பாணடி 
யர் ஆட்சி செலுத்தி வந்தனர் . வேறு சிலர் 

பாண் 
டியநாட்டு அரியணைக்கு உரிமை 

கொண்டாடினர் . 
அவர்கள் தென்காசியில் செல்வாக்குப் பெற்றனர் . 
அவர்கள் அனைவரையும் அரியநாதர் வென்று மதுரை 
நாயக்கருடைய ஆதிக்கத்திற்கு அடிபணியச் செய் 
தார் . திருநெல்வேலிச் சீமை பினனர் 

மதுரையுடன் 
ணைக்கப்பட்டது . கி.பி. 14 - ஆம் நூற்றாண்டின் 
பிற்பகுதி முதல் 17 - ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி 


கிருட்டிணதேவராயர் ( கி.பி. 1509-29 ) இறந்த 
பிறகு அரசியல் குழப்பம் ஏற்பட்டது . அச்சுதராயன் 


தமிழ்நாடு 


936 


தமிழ்நாடு 


1 


1 


முறை உருவாயிற்று . இவர்கள இந்து சமயக் 
காப்பார்களாகப் பல ஆலயத் திருப்பணிகள் செய் 


தனர் . 


| 


வரை சில பாண்டிய அரசர்களும் ஆண்டு வந்தனர் . 
அவர்களைப் பற்றிய செய்திகள் இந்நாள் அதிகமாகக் 
கிடைத்தில . அவர்களுள் சிறப்பு மிக்கவன் சடைய 
வர்மன் பராக்கிரம பாண்டியன ( கி.பி 1422-63 ) . 
தென்காசிக் கோயிலை எழுப்பியவன இவனே . 

போர்ச்சுகீசியர்கள் கி.பி. 1600 - ஆம் ஆண்டு 
முடிவதற்குள்ளாகவே வாணிகத்தின பொருட்டுத் 
தமிழ்நாட்டிற்கு வந்து , சாந்தோமில் ஒரு வாணிகத் 
தலத்தை அமைத்தனர் . வணிகர்களுடன மதபோத 
கர்களும் வந்தனர் . மாதாகோயிலும் அங்குக் கட்டப் . 
பட்டது . பரங்கிப்பேட்டையில் கோயில் கட்டப்பாதிரி 
களுக்கு உரிமையைச் செஞ்சி நாயக்கன அளித்தான. 
மதுரையிலும் நிறுவனம் அமைக்கப்பட்டது . இந்த 
நிறுவனங்களைச் சார்ந்த பாதிரியார்கள் தமிழகத் 
தில் கிறித்தவ மதம் பரவுவதற்கு வழிவகுத்தனர் . 

தி.ஆர்.இரா . 


தமிழக வரலாறு - கி.பி. 1600 முதல் கி.பி .1800 
வரை : தமிழகம் கி.பி. 16 - ஆம் நூற்றாணடில் விசய 
நகரப் பேரரசின் கீழ் இருந்தது.கி.பி .1509 - இல பட்டத் 
திற்கு வந்த கிருட்டிணதேவராயரின ஆட்சிக்காலம் 
பல வகையிலும் குறிப்பிடத்தக்கது . தமிழகத்தில் , 
விசயநகர ஆதிக்கம் ஏற்பட்டதன் வாயிலாகக் கலை , 
பணபாடு , அரசியல் முதலியவற்றில் பெரும் மாறு 
தல்கள் ஏற்பட்டன . கிருட்டிணதேவராயருக்குப் பின் 
தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் அச்சுதராயர் , 
வேங்கடபதி , சதாசிவராயர் ஆகியோராவர் . பாமனி 
சுல்தான்களுடன் கி.பி. 1565 - இல் தொடங்கிய தலைக 
கோட்டைப்போர் விசயநகரப் பேரரசுக்குத் 

தோல் 
வியை அளித்தது . 


செஞ்சி நாயக்கர்கள் செஞ்சியில் கி.பி. 1490 முதல் 
1649 வரை ஆட்சி செலுத்திய செஞ்சி நாயககர்கள 
பற்றி மெக்கன்சி ஓலைச சுவடி வாயிலாக அறிய 
லாம் . வையப்ப நாயக்கர் , துப்பாக்கி கிருட்டிணப்ப 
நாயக்கர் , அச்சுத விசய இராமச்சந்திர நாயக்கர் , 
முத்தியாலு நாயக்கர் , வெங்கடப்ப நாயக்கர் , வர 
தப்ப நாயக்கர் , அப்பய நாயககர் , இராசாதேசிங்கு 
முதலியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் . பீசப்பூர் படை 
கி.பி .1649 - இல் செஞ்சியை முற்றுகையிட்டுக் கைப் 
பற்றியது . 
தஞ்சை நாயக்கர்கள் : 

தஞ்சை நாயக்கர்கள் 
கி.பி. 1632 முதல கி.பி. 1673 வரை ஆட்சி செலுத் 
தினர் . தஞ்சையில் நாயக்கர் ஆட்சியினைச் செவ்வப்ப 
நாயக்கர் நிறுவினார் . தொடர்ந்து ஆட்சி செலுத்திய 
வர்கள் அச்சுதப்ப நாயக்கர் , இரகுநாத 

நாயக்கர் , 
விசயராகவ நாயக்கர் ஆகியோராவர் . 

மதுரை 
தஞ்சைக்கு இடையே ஏற்பட்ட போரில் விசயராகவர் 
மறைந்துவிட , மதுரையின் அரசப் பிரதிநிதியாக 
அழகிரி நாயக்கர் ஆட்சி செலுத்தினார் . 

தஞ்சை மராத்தியர்கள் : தஞ்சையில் ஆட்சி செலுத் 
திய அழகிரியை வஞ்சகமாக நீக்கி , மராத்தியர் ஆட் 
சியைத் தஞ்சையில் நிறுவியவர் ஏகோசி ( கி.பி. 1676 
85 ) ஆவார் . சாசி , முதலாம் சரபோசி , துக்காசி , 
பிரதாப் சிங்கு துலசாசி , இரணடாம் சரபோசி முத 
லானவர்கள கி.பி. 1833 வரை ஆட்சி செலுத்தினர் . 
தஞ்சையில் மராத்தியர் ஆட்சி செய்த 

காலத்தில 
இராமநாதபுரம் தனியே பிரிந்து சேதுபதியின் கீழ் 
வந்தது . 


இப்போரைத் தொடர்ந்து ஏற்பட்ட குழப்பத் 
தின் விளைவாக மதுரை , தஞ்சாவூர் , செஞ்சி ஆகிய 
வற்றில் விசயநகரப் பேரரசுப் பிரதிநிதிகளாக ஆட்சி 
புரிந்த நாயக்கர்கள் மன்னர்கள் 

முடிசூட்டிக் 
கொண்டனர் . வேலூர் நாயக்கர்களும் , மைசூர் உடை 
யார்களும் விசயநகரத் தலைமையை ஏற்றனர் . 


என 


வரை 


ஆட்சி 


மதுரை நாயக்கர்கள் : 

மதுரையில் விசுவநாத 
நாயக்கர் கால முதலாக மதுரை நாயக்கர் ஆட்சி 
ஏற்றம் பெற்றது . விசுவநாத நாயக்கர் , 

முதலாம் 
கிருட்டிணப்ப நாயக்கர் , வீரப்ப நாயக்கர் , இரண 
டாம் கிருட்டிணப்ப நாயக்கர் , முத்துகிருட்டிணப்ப 
நாயக்கர் , முதலாம் முத்து வீரப்ப நாயக்கர் , திரு 
மலை நாயக்கர் , சொக்கநாத நாயக்கர் , மூன்றாம் 
முத்து வீரப்ப நாயக்கர் , விசயரங்க சொக்கநாதர் , 
இராணி மங்கம்மாள் , மீனாட்சி 

முதலானவர்கள் 
கி.பி. 1529 முதல் 1736 வரை ஆட்சி செலுத்தினர் . 
மதுரை நாயக்கர்களின் காலத்தில் பாளையக்காரர் 


இராமநாதபுரம் சேதுபதிகள் : இராமநாதபுரத்தைத் 
தலை நகராகக் கொண்டு இராமநாதபுரம் , சிவகங்கை , 
புதுக்கோட்டை முதலிய பகுதிகளில் அரசியல் ஆதிக் 
கம் செலுத்தியவர்கள் சேதுபதிகள் ஆவர் . முதலாம் 
சடையத்தேவர் , இரண்டாம் சடையத் தேவர் , திரு 
மலை சேதுபதி , இரகுநாத தேவர் , விசயரகுநாதன் 
ஆகியோர் கி.பி 1623 முதல 1720 
செலுத்தினர் . கட்டையத் தேவரின் கீழ்கி.பி . 18 -ஆம் 
நூற்றாண்டில் இராமநாதபுரம் தனியரசாயிற்று . சிவ 
கங்கை சசிவர்ணத் தேவரின் கீழ் தனியரசாயிற்று . 

பாளையக்காரர்கள் : மதுரை நாயக்கர்களின் ஆட்சி 
யின் கீழ் பாளையக்காரர்கள் 

செலுத்தினர் . 
ஊர்க்காடு , சுரண்டை , ஊத்துமலை , வடகரை , நடு 
வக்குறிச்சி , தலைவன் 

நெற்கட்டும் 
செவல , அழகாபுரி , தென்மலை , சிவகிரி , சாத்தூர் 


| 


அரசு 


கோட்டை , 


தமிழ்நாடு 


937 


தமிழ்நாடு 


காணட உடன 


முதலியன மேற்குப் பிரிவுத் தமிழ் பேசும் பாளையக் 
காரர்களுக்குரியன . கிழக்குப் பிரிவுத் தெலுங்கு பேசும் 
பாளையக்காரர்கள் எட்டையபுரம் , பாஞ்சாலங் 
குறிச்சி , மேல் மந்தை , களத்தூர் , கடல்குடி ஆகிய 
வற்றிற்குரியவர்கள் . நெற்கட்டும் செவல புலித்தேவ 
ரும் பாஞ்சாலங்குறிச்சிக் கெட்டி பொம்மும் ( கட்ட 
பொம்மன் ) வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்தமை 
யால் சிறப்பிடம் பெறுகின்றனர் . 


விளங்கியது நவாபிற்காக ஆங்கிலேயர் 

போர் 
செய்தனர் . நவாபிற்குக் கடன் சுமை ஏறியது . 
நவாபு கி.பி .1801 - ஆம் ஆண்டு மறைந்தார் . அலி 
உசைனுடன் கி.பி 1801 - இல் மேற்கொண்ட 
படிக்கை வாயிலாக ஆங்கிலேயர் கருநாடகத்தைக் 
கைக் கொண்டனர் . இவ்வுடன்பாட்டின்படி நாட் 
டின் வருவாயில் நான்கு பங்கு ஆங்கிலேயரும் , ஒரு 
பங்கு 

தவாபும் பெற்றுக் கொள்ளலாம் என்று தீர் 
மானிக்கப் பெற்றது . 


ஐரோப்பியர் : விசயநகரப் பேரரசுக் காலம் தான் 
தெனனகத்தில் ஐரோப்பியா காலெடுத்து வைத்த 
காலமாகும் . இந்திய மண்ணில் முதலில் கால்வைத்த 
போர்ச்சுகீசியர்கள் இந்திய மணணைவிட்டுக் கடைசி 
யில் தான் செனறர் . போர்ச்சுகீசியரைத் தொடர்ந்து 
ஆலந்து நாட்டவா , தென்மார்க்கு நாட்டவர் , ஆங்கி 
லேயர் , பிரெஞசுககாரர் ஆகியோர் வந்தனர் . சோழ 
மண்டலச 

கரையில நாகப்பட்டினத்தையும் , 
சாந்தோமையும் வாணிகத்தளங்களாகக் கொண்டனர் 
போர்ச்சுகீசியர் . தசசுக்காரர் புலிக்காடு என்ற பழ 
வேற்காடு , நாகப்பட்டினம் ஆகியவறறைத் தலைமை 
யிடமாகக் கொணடனர் . தென்மார்க்கு நாட்டவர் 
தரங்கம் பாடியிலும் , ஆங்கிலேயர் செனனை , கடலூர் 
ஆகிய இடங்களிலும் கோட்டைகள் அமைத்தனர் . 
புதுசசேரி பிரெஞ்சுக்காரர்கள தங்குமிட மாயிற்று . 
ஐரோப்பியர் ஒவ்வொருவராகச் செல்வாக்கு இழந்த 
னர் . மூன்றாம் கருநாடகப் போா முடிந்தவுடன 
ஆங்கிலேயர் கையே ஓங்கியது . ஆங்கிலேயரும் , 
பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியாவில் இருந்த போரிடும் 
சகதிகளின பககம எதிர எதிராக நினறனர் . தமிழ 
கத்தை கி பி .1801 - முதல ஆட்சி செலுத்தியவர்கள 
ஆங்கிலேயர்களே ஆவர் . 


சமுதாயம் , பண்பாடு : சமுதாயத்தைப் பொறுத்த 
மட்டில் பிறமொழி பேசுவோர் ஆதிக்கம் பெருகிய 
காலம் அது . பார்ப்பனர் கைக்கோளர் , வணிக சமூக 
கத்தவர் , தாழத்தப் பெற்ற வகுப்பினர் முதலியோர் 
பலப்பல உட் பிரிவுகளாகப் பிரிந்து இருந்தனர் . இவர் 
கள் யாவரும் இந்துக்கள் . பிற சமயத்தவர்களான இசு 
லாமியர்களின் எண்ணிக்கை ஐந்து விழுககாட்டிற்கும் 
குறைவாகவே இருந்தது . கிறித்தவர்களும் ஐந்து விழுக் 
காட்டிறக்கும் குறைவான எண்ணிக்கையினரே . சாதித் 
தடைகள் இருந்தன . திருமணம் புனித உறவாகக 
காணப்பெற்றது . இருதார மணமே வழக்கிலிருந்தது . 
மணவிலக்கு உயர் வகுப்பாரிடையே எண்ணிப் பார்க்க 
வியலாத ஒன்று . பெண்டிர் நிலை ஆடவர்க்கு அடங் 
கியதே . பெண கலவி புறக்கணிக்கப் பெற்றது . வித 
வைப் பெண்டிர் நிலை மிகவும் மோசமானது . உடன் 
கட்டை ஏறுதல , உயிருடன் வாழ்ந்தால் தலையை 
மழித்து மூலையில கிடக்கச் செய்தல் ஆகியவை 
காணப் 

பெற்றன . தீட்டு எனனும் நம்பிக்கை 
இருந்தது . உணவுப் பொருள்களில் வெங்காயம் , 
பூண்டு , காளான் முதலியவறறைச் சிலர் தவிரத்தனா . 
வேட்டியைப் பாய்ச்சிக் கட்டினர் . பெண்டிர் மார்க் 
கச்சை அணிந்தனா . சதுரங்கம் , கோழிச் சணடை 
முதலியன பொழுது போக்குகள . மக்கள மேலாடை 
இடையாடை அணிந்தனர் . 

திராவிடர் பாணி தன் இறுதி வடிவம் பெற்றது 
நாயகக மன்னர்கள் ஆட்சியில் தான் என்பது பெர்சி 
பிரவுன் என்பவரின் கருத்தாகும் . நாயக்க 
கள் உயர்ந்த கோபுரங்களை எழுப்பினர் . மதுரை 
மீனாட்சியம்மன் கோயில் சிற்ப வகைகளும் , ஆயிரக 
கால மண்டபத்தில் காணும் கணகவர் சிற்பங்களும் , 
திருமலை மன்னர் அமைத்த புது மண்டபச் சிறபங் 
களும் மதுரை நாயக்கரின் சிற்பத் திறனுக்கு எடுத்துக 
காட்டு . திருநெல்வேலிக்கு அருகில் திருவேங்கடநாதர் 
கோயிலில் காணப்பெறும் வெளித் தூண்களில் உள்ள 
சிற்பங்கள் மதுரை நாயக்கர் காலத்தவை . நெல்லை 
யப்பர் கோவில் இசைத் தூண்களும் , சுசீந்திரம் 
கோயில் அனுமன் சிலையும் குறிப்பிடத் தக்கன . 
செப்புப் படிவங்களுள , சேரன்மாதேவி இராமசாமி 


மன்னா 


கருநாடக நவாபுகள் : முகலாய மன்னர் அவுரங்க 
சீபு கி.பி. 1698 - இல சுல்பிகார்கான என்பவரைக் குமரி 
முனை முதல் 

நெலலூர் வரை பரவியிருந்த கரு 
நாடகம் என்னும் பகுதிககு முதல் நவாபாக நியமித 
தார் . தாவூத்கான் 

சுல்பிகார்கானால் கருநாடக 
நவாபாக நியமிக்கப் பெற்றார் . ஆரக்காடு தலை 
நகராக உருவாகியது . வேலூரை 

கி.பி. 1704 - இல் 
மராத்தியரிடமிருந்து கைக் கொண்டார் . மதுரையும் 
தஞ்சையும் திறையரசுகளாயின . கருநாடக நவா 
பான சாதத்துல்லாகான் வாரிசற்றுப் போய்விடவே , 
தோசுத்து அலியை கி.பி .1701 - இல் தத்து எடுத்து 
வாரிசாக்கினார் . தோசுத்து அலிக்குப் பின் நவாபு 
பதவிக்குப் போராட்டம் ஏற்பட்டது . அன்வாரூதீ 
னால் வாலாசா பரம்பரை என்னும் புதிய மரபு 
ஒன்று உருவாயிற்று . முகமமது அலி கி.பி .1792 - இல் 
ஆங்கிலேயருடன மேற்கொண்டிருந்த கருநாடக 
ஒப்பந்தம் கருநாடகத்தில் தலையாய சக்தியாக 


-- 


தமிழ்நாடு 


938 


தமிழ்நாடு 


. 


கோயிலிலிருந்து கிடைத்த படிமங்களும் , மதுரை , 
நெல்லை , திருவிடைமருதூர் செப்புப் படிமங்களும் 
குறிப்பிடத்தக்கன . செஞ்சிக் கோட்டை , சித்தாமூர் 
கல்தேர் , கல்யானைகள் குறிப்பிடத்தக்கன . கிருட்டிண 
தேவராயரின் காலத்தில் தான் தமிழகத்தில் வைணவம் 
வளர்ந்தது . இவர் சிதம்பரம் கோயிலின் வடபுறத்துக் 
கோபுரத்தை எழுப்பியதோடு , ஆலயங்கள் பலவற்றி 
லும் திருப்பணி செய்தார் . மராத்தியர்கள் வல்லம் , 
தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் கோட்டை 
களைக் கட்டவும் செப்பனிடவும் செய்தனர் . தஞ்சை 
மாளிகையான மங்கள விலாசம் குறிப்பிடத்தக்கது . 


ஆகிய இடங்களில் காணப்படும் ஓவியங்கள் இக் 
காலத்தைச் சேர்ந்தவையாகும் . 

நாடக நூல்களில் பூலோக தேவேந்திர விலாசம் 
அதிரூபாவதி கலயாணம் , சங்கர 

நாராயண 
கல்யாணம் , சந்திரசேகர விலாச நாடகம் , விட்டுணு 
சகராச விலாசம் 

ஆகியன குறிப்பிடத்தக்கன . 
மராத்தியர்களின் ஆதரவின கீழ்த் தோன்றிய 
தெலுங்குப் படைப்புகள் பஞ்சநாத தலபுராணம் 
இராமாயண யட்சகானம் பரமபாகவத சரித்திரம் 
இந்துமதி பரிணயம் ஆகியன முக்கியமானவை . 


| 


| 


| 


* 


ப 


தமிழ் இலக்கியங்களைப் பொறுத்தமட்டில் பதி 
னேழாம் நூற்றாண்டில் அவை சமயம் , தத்துவம் சார்ந் 
தவையாக அமைந்தன . பரணி , கலம்பகம் , தூது , 
மாலை , பிள்ளைத் தமிழ் முதலானவை உருவாயின . 
காவியங்கள் உருவாகாத காலம் அது . சிவப்பிரகாச 
ரும் குமர குருபரரும் குறிப்பிடத்தக்கவர்கள் . ஐரோப் 
பியர்களின் தமிழ்த் தொண்டும் குறிப்பிடத் தக்கதே . 
எல்லப்ப நாவலர் திருவருணைக்கலம்பகம் , திரு 
வாரூர்க்கோவை ஆகிய சிறந்த நூல்களை இயற்றி 
னார் . திருவொற்றியூருக்கு ஒரு புராணம் ஞானப் 
பிரகாசரால் இயற்றப் பெற்றது . நிரோட்ட யமக 
அந்தாதி என்ற நூலைப் பாடியவர் சிவப்பிரகாசர் . 


வடமொழியில் சம்பு , நாடகம் , காவியம் ஆகியன 
தோன்றின . உத்திரசம்பு , திரிபுர விசயசம்பு , குமார 
சம்பவசம்பு ஆகிய சம்பு இலக்கியங்களும் , சானகி 
பரிணயம் , சீவாருந்தன நாடகம் , வித்யாபரிணய 
நாடகம் சுபத்திரா பரிணயம் , முதலிய 

நாடகங் 
களும் ,, சிருங்கார மஞ்சரி , சகேந்திர விலாசகாவி 
யம் முதலிய காவியங்களும் , சித்தாந்த சந்திரிகா , 
ஆச்சாரிய நவநீதம் முதலிய தத்துவ நூல்களும் 
எழுந்தன . 

ந.க.ம. 


| 


| 


| 
* 


| 


| 


| 


| 


| 


| 


தமிழக வரலாறு (கி.பி. 1800 முதல் 1950 வரை ) : 
ஆங்கிலேயக் கிழக்கிந்திய வணிகக்குழு ( English East 
India Company ) கி.பி. 1600 - ஆம் ஆண்டில் உருவாகி 
யது . சென்னை புனித சார்சு கோட்டையில் கி.பி. 
1675 - ஆம் ஆண்டு , திசம்பர் மாதம் 16 - ஆம் நாள 
நிருவாக அமைப்புகள் உறுதிபெற்றன . தமிழக நில 
வரங்களைக் வணிகக்குழுவினர் அது முதல் தீவிரமா 
கக் கண்காணிக்கத் தொடங்கினா . மருதுபாண்டியர் 
கி.பி .1801 - ஆம் ஆண்டில் , வீழ்ச்சியுற்றபின் , ஆங்கிலே 
யரின் செல்வாக்குத் தமிழகத்தில் வேரூன்றிவிட்டது . 
கி.பி .1806 - இல் நடைபெற்ற 

வேலூர்க் 

கலகம் 
சிறிது சலசலப்பை யேற்படுத்தியதெனினும் ,விரைவில் 
ஒடுக்கப்பட்டது . நூற்றைம்பது ஆண்டுக் காலத் தமிழக 
வரலாற்றினைத் ( கி.பி. 1800 - கி.பி .1950 ) தெளிவாக 
அறிவதற்கு , இவ்விடைக் காலத்தை மூன்று பகுதி 

பிரித்துக்கொள்ளலாம் . பகுதி 1 ) கி.பி. 1800 
முதல் 1914 வரை , பகுதி 2 ) 1914 முதல் 1930 வரை 
பகுதி 3 ) 1930 முதல் 1950 

வரை . 

முதல் உலகப் 
போரையடுத்து , நாட்டுணர்சசி ( Nationalism ) 
பெருகி , விடுதலை இயக்கங்கள தமிழகத்தில் தோன் 
றின . பதினாறு ஆண்டுகளில் ( 1930 வரை ) இம்முயற்சி 
களின் இயல்பு , சிறுகச் சிறுக மாற்றம் பெற்றதைத் 
தெளிவாகக் 

காணலாம் . பெருவெள்ளமாக ஓடிய 
நாட்டுணர்ச்சி , 1930 - க்குப் பின் , 

காடுமலைகளைக் 
கடந்து , 1947 - ஆம் ஆண்டில் அமைதி பெற்றது . 
பகுதி : 1 ( கி.பி. 1800-1914 ) 

கருநாடக நவாபு 
முகமது அலி கி.பி .1791 - ஆம் 

ஆண்டு , வணிகக்குழு 


குமரகுருபரரின் மீனாட்சி அம்மை பிள்ளைத் 
தமிழ் , கந்தர்கலிவெண்பா , நீதி நெறி விளக்கம் , 
மீனாட்சி அம்மை குறம் , மீனாட்சி அம்மை இரட்டை 
மணி மாலை , மதுரைக் கலம்பகம் , காசிக்கலம்பகம் , 
முத்துக் குமாரசாமி பிள்ளைத் தமிழ் குறிப்பிடத்தக் 
கவை . அந்தகக் கவி வீரராகவர் , சீதக்காதியால் 
ஆதரிக்கப் பெற்ற உமறுப்புலவர் , சாந்தலிங்க சுவாமி 
கள் , சிதம்பரசுவாமிகள் , தத்துவராயர் , தாண்டவ 
ராய சுவாமிகள் , தாயுமான சுவாமிகள் , அருணகிரி 
நாதர் , வில்லிபுத்தூரார் , காளமேகம் , படிக்காசுப் 
புலவர் , சர்க்கரைப் புலவர் , சவ்வாதுப் புலவர் , 
குணங்குடி மசுதான் சாயபு , செய்குத் தம்பிப் பாவலர் , 
திரிகூட ராசப்பர் ஆகியோர்களும் குறிப்பிடத் தக்க 
வர்கள் . சிவஞான முனிவரின் காஞ்சிப் புராணம் , 
கச்சியப்ப முனிவரின் அமுதாம்பிகை பிள்ளைத் தமிழ் 
ஆகியன குறிப்பிடத்தக்கன . 

தமிழ் இலககிய ஊற்றுத் தோன்றியதைப் 
போன்று வடமொழியிலும் இலக்கிய ஊற்றுக்கள 
தோன்றின . தியாகையர் , சியாமா சாத்திரி , முத்துச் 
சாமி தீட்சிதர் ஆகிய மூவரும் சங்கீத மும்மணிகள் . 
சித்தர்கள் பெயரால் பல நூல்கள் எழுந்ததும் 
இக்காவமே . 
மதுரை , தில்லை , திருவெள்ளறை , 

செங்கம் 
பட்டீசுரம் , திருவலம்புரி , குடந்தை , திருவரங்கம் 


|| 


களாகப் 


. 


| 


|| 


1 


. 


| 


| 


தமிழ்நாடு 


939 


தமிழ்நாடு 


வுடன் 

உடன்படிக்கை செய்து பல உரிமைகளை 
இழந்தான் . நான்காம் மைசூர்ப் போர் கி.பி. 1799 
ஆம் ஆண்டு தொடங்கியபோது நவாபு உம்தத்து உல் 
உமாராவின் உடல் நலம் சீரழிந்ததால , ஆங்கிலேயர் 
கருநாடகத்தைத் தம்வயமாக்குவதற்கு ஆயத்தமா 
யினர் உமாரா கி.பி. 1801- இல் இறந்தபின்னர் , அசிம் - 
உத் - தௌலாவை நவாபாக ஏற்று , முடியையும் 
ஓய்வூதியத்தையும் வழங்கி , உரிமைகள் யாவற்றையும் 
பறித்துக்கொண்டனர் . தஞ்சையிலும் , பெயரளவிலி 
ருந்த மராட்டிய ஆட்சிக்கு முற்றுப் புள்ளி வைத்து 
கி.பி .1855 - ஆம் ஆண்டு அப்பகுதியையும் கைப்பற்றி 


துறையில் , வடமொழி , தெலுங்கு , அரபி , பாரசீகம் , 
உருது ஆகிய மொழிகளின் தொடர்பு கிடைத்தது . 
தமிழ்மொழியில் ஒப்பற்ற நூல்கள் தோன்றின . 

பகுதி - 2. ( 1914-1930 ) தமிழகம் சென்னை மாகா 
ணம் ( Presidency of Madras ) என்ற பெயரில் இந்தி 
யாவிலேயே மிகப்பெரிய மாகாணமாக 

விளங்கியது . 
தமிழ , மலையாளம் , தெலுங்கு , கன்னடம் , 
உருது ஆகிய மொழிகள் பேசும் மக்கள் பல்வேறு 
சமயங்களைக் கடைப்பிடித்தொழுகி வாழ்ந்தனர் . ஆங் 
கிலக்கல்வி பரசவிச்முதாயத்தைச் சார்ந்த நிலக்கிழார் 
கள் , வணிகப் பெருமக்கள் , 

பணியாளர் , 
வழக்கறிஞர் ஆகியவர்களிடையே சுதந்திர வேட் 
கையை வளர்த்தது . சாதிமுறை வலுவாக இருந்தது . 
ஆங்கில அறிவு பெறுவதில் மேல் சாதியினர் மிகுந்த 
ஆர்வம் காட்டிய காரணத்தால் , அவர்கள் சமுதாயத் 
தில் மேல்நிலையடைய வாய்ப்பிருந்தது . வங்காள , 
மகாராட்டிரப் பகுதிகளைப் போலத் தமிழகத்தில் சமு 
தாய அமைப்பில் 

வியத்தகு மாறுதல்கள் ஏற்பட 
வில்லை என்பது வரலாற்றுச் சான்றுகள் பறை 
சாற்றும் உண்மை . 


னர் . 


ஆட்சிப் 


தமிழகம் கி.பி. 1784 - ஆம் ஆண்டு முதல் 1858 - ஆம் 
ஆண்டு வரை ஆங்கிலேய வணிகக்குழுவின் ஆட்சியி 
லிருந்தது . தம் விருப்பம் போல் செயற்படுவதறகுக் 
குழுவினர் உரிமை பெற்றிருக்கவில்லை . தலைமைப் 
பீடம் பொருளாதாரச் சுரண்டலில் ஈடுபாடுடைய 
தாகவிருந்ததால் , தமிழகப் பொருளாதாரச் சமூக 
முன்னேற்றங்களைக கருதிச் செயற்படவில்லை . 
நாட்டுமக்களின் நலன்கருதி அங்கொன்றும் இங் 
கொன்றுமாகச் சில அலுவலர்கள் செயற்பட முற்பட்ட 
போதிலும் சுரண்டல் கொள்கை யின் விளைவுகளே 
மிகுதியாக இருந்தன . மேலைநாட்டுத் தொடர் 
பினால் தமிழகம் நலிந்தது என்ற கருத்தை முழுமை 
யாக ஏற்பதற்கில்லை என்றாலும் , மேலைநாட்டுத் 
தொடர்பு , பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடி 
கோலியது என்ற கருத்தைத் திட்டவட்டமாக மறுக்க 
லாம்.பிற பணித்துறைகளிலும் புதுமைகள் ஏற்பட்டன 
என்று சொல்வதற்கில்லை . இரிப்பன் பிரபுவின் பெரு 
முயற்சியால் தல நிருவாக முறையில் தோன்றிய 
யாறுதல்களை விதிவிலக்காகக் கொள்ள வேண்டும் . 

சமயப் பிரிவுகள் பல இருந்தன . காஞ்சியில் வட 
கலை தென்கலைப் போராட்டமும் , தஞ்சையில் வேதி 
யர் செல்வாக்கும் சமயப் பணியில இனவாரிப்பாகு 
பாடுகளும் இருந்தமை தெளிவாகிறது . இராமலிங்க 
அடிகளாரின் சமரச சுத்த சன்மார்க்கம் 

நாராயண 
குருவின் முயற்சிகள் , தமிழகத்தின் தென்கோடி 
யில் வைகுண்ட சுவாமிகளின் தொண்டு ஆகிய 
செய்திகள சமூக அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்புகள் 
தோன்றிவிட்டன என்பதை விளக்குகின்றன . வேலூர் 
செஞ்சி , ஆர்க்காடு , 

சென்னை , 

நாகப்பட்டினம் , 
காயல்பட்டினம் ஆகிய இடங்களில் இசுலாமியரின் 
செல்வாக்கிருந்தது . தொண்டர்களின் 

அயராத 
உழைப்பாலும் அரசின் அரவணைப்பாலும் கிறித்த 
வம் வளர்ந்தது . கட்டுப்பாடு , உழைப்பு , சமூகத் 
தொண்டு ஆகியவற்றிற்குக் கிறித்தவச் சமயத் 
தொண்டர்கள் இலக்கணம் வகுத்தனர் . இலக்கியத் 


சுதந்திரவேட்கை 
கை தமிழகத்தில் பரவத் தொடங் 
கிய பின் கி.பி .1852 - ஆம் ஆண்டில் சென்னை வாழ் 
மக்கள் கழகம் ( Madras Native Association ) உருப் 
பெற்றது . சென்னைப் பலகலைக்கழகம் கி.பி.1857 
இல் நிறுவப் பெற்று ஆங்கிலக் கல்வியறிவை மேலும் 
பேணி வளர்த்தது . சென்னை மகாசன சபையும் ( கி.பி. 
1884 ) பிரம ஞான சபையும் ( கி பி . 1882 ) உருவாயின . 
இவை கி.பி. 1885 - இல் இந்தியத் தேசிய காங்கிரசு 
தோன்றுவதற்கு முன்னோடிகளாக விளங்கின . 
வங்காளப் பிரிவினைக்குப்பின் ( 1905 ) கி . பி . 1907- இல 
பிபின் சந்திரபாலர் ( Bepin Chandra Pal ) தென்னகத் 
திற்கு வந்தார் . தீவிர இயக்கம் தமிழகத்தில் செலவாக் 
கடைந்தது . அது கடிசேரல அரிசர்வோத்தம ராவ , 
வ . உ . சிதம்பரனார் , சுப்பிரமணிய சிவா , கவி சுப்பிர 
மணியபாரதி , வாஞ்சிநாதன் ஆகியோரை ஈர்த்தது . 

பிரம ஞான சபையின் தலைவி அன்னிபெசண்டு 
அம்மையார் கி.பி. 1916 - ஆம் ஆணடில தன்னாட்சி 

யக்கத்தைத் ( Home - rule Movement ) தொடங் 
கினார் . அவ்வியக்கம் தமிழகத்தில் நல்லாதரவு 
பெற்றதெனினும் , சிறுபான்மையினரின் செலவாக்கை 
வளர்த்துவிடுமோ என்ற ஐயமும் இருந்துவந்தது . 
சமூக ஏற்றத்தாழவுகளை மறுப்பதற்காக கி.பி.1892 
-ஆம் ஆண்டிலேயே ஆதிதிராவிடர் அமைப்பு 
உருவாகியிருந்தது என்றாலும் கி . பி . 1917 - இல் எழுந்த 
நீதிக்கட்சியையே ( Justice Party ) முதல் முயற்சியாகக் 
கொள்ள வேண்டும் . கி.பி 1917 இல் அக்கட்சியினர் 


தமிழநாடு 


940 


தமிழ்நாடு 


ஆலோ 


இனவாரிச்சார்பாளர் முறையை ( Communalrepresen - 
tation ) வலியுறுத்தினர் . அன்னிபெசண்டு அம்மையார் 
இம்முறையை எதிர்த்தார் . நீதிக்கட்சி கி.பி. 1919 
முதல் கி.பி .1926 வரை செல்வாக்குடன் செயலாற்றி 
யது . தன்னாட்சி இரட்டையாட்சியாக ( Dyarchy ) 
மாறியதை அக்கட்சியினர் வரவேற்றனர் . நீதிக்கட்சி 
யின் தோற்றம் , செயல்படு முறைகள் ஆகியவற்றை 
விளக்குவதில் கருத்து வேறுபாடுகள் இருந்து வரு 
கின்றன . 

பிரித்தாளும் கொள்கை ( Divide and 
rule ) ஆங்கிலேயரின் கைவந்த கலை என்பதை மறுப்ப 
தற்கில்லை . 


பட்டது . மாநிலத் தன்னாட்சி ( Provincial Autonomy ) 
கி.பி. 1935 - ஆம் 

ஆண்டு நடைமுறைப்படுத்தப் 
பட்டது . இரு அவைகள் கொண்ட சட்டமன்றமும் 
( Bicameral Legislature ) தோன்றியது .. மாநில 
ஆளுநராக இருந்த எர்சுகின் பிரபுவின் 
சனைப்படி , முதலமைச்சர் தமது ஆட்சிக் குழுவை 
( Cabinet ) அமைத்துக்கொண்டார் . பின்னர் , கி.பி. 
1937 - ஆம் ஆண்டுத் தேர்தல்களில் காங்கிரசுக்கட்சி 
வெற்றி கொண்டமையால் , இராசகோபாலாச்சாரி 

அமைச்சரவை பதவியேற்றது . 


+ 


யாரின் 


மொழிவாரி மாகாணப்பிரிவினைக்கொள்கை 
கி.பி.1920-21 - இல் பரவிவிட்டது . காந்தியடிகளாரும் 
மாகாணக் காங்கிரசுக் குழுக்கள் அமைப்பதில் இக் 
கொள்கையைச் செயற்படுத்த ஆதரவு அளித்தார்கள் . 
சென்னை - மாகாணத்திலடஙகியிருந்த தெலுங்கு 
மொழி பேசிய மக்கள் ( ஆந்திரர் ) தனிமாகாணம் 
கேட்கத் தலைப்பட்டனர் . நீதிக் கட்சியினரின் செல் 
வாக்கு ஆந்திரப் பகுதிகளில் மிகுதியாகப் பரவவில்லை . 
அல்லூரி சீதாராமராசர் 

தலைமையில் 

ஆந்திரப் 
பகுதியில் 1922 - இல் கடும் புரட்சி ஏற்பட்டது . கேரளப் 
பகுதியில் தோன்றிய மாப்பிள்ளைகள் கலகமும் 
( 1921 ) சமயக் கருத்து வேறுபாடுகளினடிப்படையில் 
எழுந்ததென்றே கொள்ளவேண்டும் . 


இவ்வவை கி.பி. 1939 - ஆம் ஆண்டு , அக்டோபர் 
மாதம் 30 - ஆம் நாள் வரை செயற்பட்டது . பின்னர் 
1939 - ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 1946 - ஆம் 
ஆண்டு மே மாதம் 24 - ஆம் நாள் வரை தமிழகத்தில் 
நடைமுறையில் ஆளுநராட்சி இருந்தது . இராச 
கோபாலாச்சாரியார் அமைச்சுச்செயற்பட்ட காலத் 
தில் மதுவிலக்குச் சட்டம் , கோயில் புகும் சட்டம் 
( Prohibition and Temple entry ) ஆகிய சிறந்த சமு 
தாய நலச்சட்டங்கள் இயற்றப்பெற்றன . இக்கால 
இடைவெளியில் , இந்தி எதிர்ப்புப் போராட்டத்தை 
யும் பொற்கொல்லர்களின் உள்ளத்தைப் புண்படுத்தும் 
சட்டம் இயற்றப்பெற்றதையும் அகில இந்திய 
அரசியல் சூழ்நிலைகளின் எதிரொலிகளாகவே 
கொள்ளல் வேண்டும் . 


நீதிக்கட்சி அமைச்சரவைகள் 

செய்த ஆக்கப் 
பணிகளில் 

1925 -இல் ஆந்திரப்பல்கலைக்கழகம் , 
1929 - இல் அண்ணாமலைப் பல்கலைக்கழகம் ஆகி 
யவை உருப்பெற்றதைக் குறிப்பிடவேண்டும் . தேவை 
யான சமூக முன்னேற்றப் பணிகளை நிறைவேற்றத் 
தவறியதாலும் , எளிய மக்களை காக்கத் தவறியதா 
லும் 1934 ஆம் ஆண்டுத் தேர்தலில் , நீதிக்கட்சி 
தோல்வி கண்டது . பெயரளவில் பின்னும் நிலைத்த 
தென்றாலும் கி.பி. 1938 - க்குப் பின் முழுமையாகப் 
பெரியார் தோற்றுவித்த தன்மான இயக்கத்தில் 
( Self - respect Movement ) கலந்துவிட்டது . இவ்விடைக் 
காலத்தில் , இந்தியப் பொது நலச் சட்டத்திற்கு 
முன்னோடியாகத் தமிழகத் தாராளவாதிகள் 
( Liberals ) தன்னாட்சிமுன்மொழிவு ஒன்றைத் தயாரித் 
தளித்தனர் . இப்பணியைச் சிறப்பாகக் குறிப்பிடுதல் 
வேண்டும் . 

பகுதி -3 ( 1930-1950 ) : கி.பி .1930 - ஆம் ஆண்டுத் 
தேர்தல் நடைபெற்றபோது இசுடான்லி மாகாண 
ஆளுநராகப் பணிபுரிந்தார் . அவ்வமயம் சுப்பராயன் , 
அரங்கநாத முதலியார் , ஆரோக்கியசாமி 

முதலி 
யார் , சேதுரத்தின அய்யர் ஆகியோரடங்கிய சுயேச்சை 
யாளர் (Independents ) 

அவை ஏற்பட்டது . சுயராச்சியக் 
கட்சி (Swarajist Party ) எதிர்கட்சியாகச் செயற் 


இரண்டாம் உலகப் போரின் போது ஆங்கிலேய 
அரசு மேற்கொண்ட முயற்சிகளுக்குத் தமிழகம் 
பேராதரவு நல்கியது . கி.பி .1946 - இல் நடைபெற்ற 
தேர்தலில் ஆந்திரகேசரி பிரகாசத்தின் தலைமையில் 
மாநில அரசு உருவாயிற்று என்றாலும் , கி.பி. 1947 
ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் முதல் தன்னாட்சி ஏற் 
பட்டது எனக் கூறுவது மேலும் பொருத்தமுடை 
டயது . 
தொடர்ந்து , ஓமந்தூர் இராமசாமி ரெட்டியாரும் , 
குமாரசாமி ராசா அவர்களும் , முதல்வர்களாகத் 
தொண்டாற்றியபோது போரின் விளைவாகத் 
தமிழகப் பொருளாதாரம் சீர்குலைந்திருந்தது . 

தமிழகம் கி.பி .1930 - ஆம் ஆண்டு முதல் தேசிய 
விடுதலை இயக்கத்தில் பெரும் பங்கேற்றது . இராச 
கோபாலாச்சாரியார் 1930 - இல் வேதாரணிய உப்புச் 
சத்தியாக்கிரகத்திற்குத் தலைமையேற்றார் . சர்தார் 
வேதரத்தினம் , ஓமந்தூர் ரெட்டியர் , ஒ.வி.அளகேசன , 
நாமக்கல் கவிஞர் ஆகியோரை இங்கு நினைவில் 
கொள்ள வேண்டும் . பின்னர் 1931 - ஆம் 

ஆண்டு 
காமராசர் மீது கொலைச்சதி வழக்கும் , வெடிகுண்டு 
வழக்கும் தொடரப்பெற்றதாயினும் காமராசர் விடு 
தலை பெற்றார் . அடுத்து 1932 - ஆம் ஆண்டு , சட்ட 
மறுப்பு இயக்கத்தில் திருப்பூர் குமரன் உயிர்நீத்தார் . 


தமிழ்நாடு 


941 


தமிழ்நாடு 


இறுதியாக 1942 - ஆம் ஆண்டில் நடந்த வெள்ளை 
யனே வெளியேறு ( Quit India ) என்னும் போராட்டத் 
தில் தமிழ் மக்கள் ஆற்றிய தொண்டுகளை மறப்பதற் 
கில்லை . மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 
தொண்டர்கள் தடியடிகளையும் , துப்பாக்கிச் 
களையும் சந்தித்தனர் . இந்தியா 1947 - ஆம் ஆண்டு 
சுதந்திரம் அடைந்தது . தமிழகமெங்கும் சிறப்பாக 
விழாக் கொண்டாடப்பெற்றது . இந்தியா 1950 - இல் 
குடியரசு ஆயிற்று . 

தி.வெ.கு. 


அமைக்க ஒருவாறு ஒருப்பட்டார் . இந்தியா குடியரசு 
முறை அரசியல் அமைப்பினை ஏற்றுக் கொண்ட 
பிறகு தமிழகத்தில் நிறுவப் பெற்ற முதல் அமைச்ச 
ரவை இதுவேயாகும் . இராசாசி 1952 - இலிருந்து 1954 
வரை சென்னை ஆட்சியைத் திறம்பட நடத்தினார் . 
அப்போது சென்னை மாகாணத்தின் ஆளுநராயிருந் 
தவர் சிரீபிரகாசா என்பவர் . 


சூடு 


தமிழக 

வரலாறு ( கி . பி . 1950 - இன்று வரை ) : 
இந்தியா 1947 ஆகசுட்டு 15 - ஆம் நாள் ஆங்கிலேயர் 
ஆட்சியினின்றும் விலகி அரசியல் சுதந்திரம் எய்தியது . 
எய்தவே சென்னை மாகாணமும் ஏனைய இந்தியப் 
பிரதேசங்களைப் போலத் தன்னாட்சி நிலையை 
அடைந்தது . அப்பொழுது அரசியல் நிலையில் தமிழ 
கம் சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாகவே 
இருந்தது . அம்மாகாணம் இப்போதுள்ள ஆந்திரப் 
பிரதேசத்தின் பெரும் பகுதியையும் கேரளத்தின் வட 
பகுதியையும் கரு நாடகத்தின் சில பகுதிகளையும் 
தன்னுள்ளடக்கி 

மிகப் பெரியதொரு பகுதியாக 
விளங்கிற்று . இந்திய அரசியல் சட்டம் 1950 சனவரி 
யிலிருந்து நடைமுறைக்கு வந்த பொழுது , இந்தியப் 
பிரிவினைக்குப்பின் எஞ்சியிருந்த இந்தியத் 

துணைக் 
கண்டத்தை வேறு ஒரு வகையில் அதாவது பகுதிவாரி 
யாகப் 

பிரித்து அமைத்தது . அவ்வமைப்பின்படி 
சென்னை மாகாணம் ஏ இராச்சியங்களுள் ஒன்றாக 
அமைக்கப்பட்டது . இப்போதுள்ள தமிழகம் என்னும் 
அரசியற்பிரிவு , 1956 - இல் ஆந்திரப் பிரதேசம் என்னும் 
இராச்சியம் பிரிக்கப்பட்ட பின்பும் , கேரளத்துடனும் 
கருநாடகத்துடனும் சிற்சில பிரதேசப் பரிமாறல்கள் 
செய்து கொள்ளப்பட்ட பின்பும் எஞ்சியிருந்த பகுதி 
யாகும் . 


சென்னையில் 1935 - ஆம் ஆண்டு அரசியல் சட்டத் 
தின் சார்பில் 1937 - இல் காங்கிரசு மந்திரிசபை 
அமைக்கப்பட்டபோது முதலமைச்சராயிருந்தவர் 

ராசாசி . அவரே இப்போதும் ( 1952 - இல் ) முதலமைச் 
சராகப் பதவி ஏற்றுக் கொண்டதால் , தாம் முன்பு 
சென்னையில் செயற்படுத்தியிருந்த சீர்திருத்தங் 
களைத் திரும்பவும் நடைமுறைக்குக் கொணர்ந்தார் . 
மதுவிலக்கு மறுபடியும் செயற்படத் தொடங்கியது . 
இந்தி மொழியைப் பரப்பும் துறையில் இராசாசி 
தம் கொள்கைகைளை 

நாளடைவில் 

மாற்றிக் 
கொண்டு வந்து , இறுதியில் ஆங்கிலமே இந்தியா 
விற்குச் சிறந்த அரசியல் , உயர் கல்வி கற்பிக்கும் 
மொழியாக இருக்கத் தக்கது என்னுமளவிற்கு அவர் 
கருத்துகள் முதிர்ச்சியடைந்து வந்தன . அவர் குலத் 
தொழில் சார்ந்த கல்வித் திட்டம் ஒன்றை 1954 - இல் 
வகுத்தார் . மக்களிடம் 

பெருவாரியாகக் காணப் 
பட்ட வேலையில்லா நிலைமையைச் சமாளிப்பதற் 
காகத் சிறந்த திட்டத்தை அவர் கொணர்ந்தார் . 
அதாவது , மாணவர்கள் பொதுக் கல்வி கற்றுக் 
கொள்வதோடுகூட , குலத்தொழிலையும் அறிந்து 
வைத்திருத்தல் நலம் என்னும் கருத்தையொட்டி 
வகுக்கப்பட்ட திட்டம் அது . ஆனால் , காங்கிரசுக் 
கட்சியிலிருந்தவர்களிலேயே பலர் அத்திட்டத்தை 
எதிர்த்தனர் . அவர் வருண ஆசிரம தருமத்தை மறு 
படியும் நிலை நாட்ட முற்படுகிறார் என்று குற்றஞ் 
சாட்டினர் . அவரைத் தலைமையினின்றும் நீக்கிவிட 
இடப்பட்ட திட்டத்தின் முடிவாக , அப்போது தமிழ் 
நாடு காங்கிரசுக் கட்சிக்குழுவின் தலைவராக இருந்த 
காமராச நாடார் 1954 ஏப்பிரலில் 

முதலமைச்சர் 
பதவியை ஏற்றார் . 


சென்னையில் காங்கிரசு அமைச்சரவை 1947 
ஆகசுட்டில் செயற்பட்டது . ஓமந்தூர் இராமசாமி 
ரெட்டியார் என்பவர் முதலமைச்சராயிருந்தார் . 
அவரது அமைச்சரவை 1949 - இல் ஏப்பிரல் வரை நீடித் 
தது . அவரையடுத்து இராசபாளையத்தைச் சேர்ந்த 
குமாரசாமி இராசா முதலமைச்சரானார் . புது அர 
சியல் சட்டத்தையொட்டி 1952 - இல் எழுந்த பொதுத் 
தேர்தல் நடந்த வரையில் அவரே ஆட்சி செய்தார் . 
அதன்பிறகு சக்கரவர்த்தி இராசகோபாலாச்சாரியா 
ரின் ( இராசாசி ) இரண்டாம் அமைச்சரவை அமைந் 
தது . அப்போது சட்ட சபையில் காங்கிரசுக் கட்சிக்குப் 
பெரும்பான்மை பலம் இல்லாமையால் அக்கட்சி 
ஆட்சியை 

மேற்கொள்ளத் தயங்கிற்று . ஆயினும் , 
இராசாசி சென்னை 

மாகாணச் சட்ட மேல் 
சபைக்கு நியமனம் செயப்பட்ட பின் அமைச்சரவை 


காமராசர் நிறுவிய அமைச்சரவை 1954 - இலிருந்து 
1963 வரை செயற்பட்டது . அக்கால அளவில் அவர் 
இரண்டு அமைச்சரவைகளை அமைத்தார் . இந்தியச் 
சுதந்திர இயக்கத்திலும் அரசியலிலும் பெரும்பங்கு 
ஏற்று இந்தியத் தலைமை ஆளுநர் பதவியையும் 
வகித்துப் புகழ் பெற்ற இராசாசியின் பொது அலு 
வலர் வாழ்க்கை 1951 - இல் முடிவு பெற்றது . அதன் 
பிறகு அவர் சுதந்திராக் கட்சியைத் தொடங்கி அதன் 
வாயிலாக மத்திய , மாநில அரசுகள் செய்த குற்றம் 


தமிழ்நாடு 


942 


தமிழ்நாடு 


களைக் 


கணடித்தும் , மிதவாதக் கொள்கைளைத் 
திறம்பட எடுத்துரைத்தும் வந்தார் . 

இராசாசியின் இரண்டாம் அமைச்சரவை செயற் 
பட்ட காலத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான நிகழ்ச்சி 
ஆந்திர மாகாணம் உருவானமையே என்பதில் ஐய 
மின்று . ஏனைய மாநிலங்களைப் போல , செனனை 
மாகாணத்தில் சுதேச அரசுகள் பல இல்லை . புதுக் 
கோட்டைச் சமசுதானமும் இந்திய ஐககியத்தில் 
இணைக்கப்பட்டுவிட்டது . இது 1948-49இல் திருச்சி 
மாவட்டத்தின் தென் பகுதியாக அமைந்து பிறகு 
தனி மாவட்டமாயிற்று . 


தனி 


சவகர்லால் நேரு சென்னை மாகாணத்தைப் பிரித்து 
ஆந்திரப்பிரதேச மாநிலம் ஒன்றை உருவாக்குவதை 
விரும்பவிலலை ; பற்பல காரணங்களையும் சொலலி 
அச்சிக்கலை அணுகாமலே இருந்தார் . ஆந்திரர்களோ 
மாகாணப் பிரிவினையில் உறுதியான கருத்துக் 
கொண்டிருந்தனர் . சுவாமி சீதாராம் என்னும் ஆந் 
திரர் ஒருவர் 1951 - இல தெலுங்கர்களுக்குத் 
மாகாணம் வேண்டி இறக்கும் வரை உண்ணாவிரதம 
தொடங்கினார் . உணணாவிரதம மேற்கொண்டு , 
நாட்டின் பொதுச் சிக்கல்களுக்குத் தீர்வு காண முற் 
படுவது காந்தி இந்நாட்டில் நிறுவி வைத்த மரபு . 
இந்திய விடுதலை காந்திக்கு எந்த அளவுக்கு 
முக்கியமாகத் தோன்றியதோ அந்த அளவிற்குச 
சுவாமி சீதாராமுக்கு தனி ஆந்திர மாநிலம் முககியம 
என்று தோன்றியது . 

இவ்வாறு 

உண்ணாவிரதம் 
இருந்து பொதுச் சிக்கல்களைத் தீர்க்க முயலும் 
மரபு தவறானது என்று சவகர்லால் நேரு அப்போது 
கருதினார் . முப்பத்தைந்து நாள உணணாவிரதம 
இருந்த பிறகு சுவாமி சீதாராம் தமது விரதத்தை 
முடித்துக் கொண்டார் . செனனை நகரத்தின் நிலை 
யைப் பற்றியும் விவாதம் எழுந்தது . இராசாசி 
சென்னை தமிழ் நாட்டை விட்டுப் பிரிக்கப்பட 
லாகாது என்று கூறினார் . ஆனால் , ஆந்திரர் செனனை 
நகரம் ஆந்திரப் பிரதேசத்தின தலை நகராக அமைய 
வேண்டும் என்று கருதினர் . வேறு சிலா அந்நகரம் 
இரு மாநிலங்கட்கும் பொதுத் தலைநகராக 

இருக் 
கலாம் என்று கூறினர் . 


காங்கிரசுக்காரர்களே மொழிவாரி மா நிலங் 
களைப் பற்றி 1947 - க்குப் பல ஆண்டுகளுக்கு முன் 
பாகவே முடிவெடுத்திருந்தனர் . அவர்கள் , 
சுதந்திரம் அடைந்தபின் அதனை மொழிவாரி 
மாகாணங்களாகப் பிரித்து மாற்றியமைப்போம் என 
மக்களுக்குத் தமது தேர்தல் அறிக்கையில் வாக் 
குறுதியளித்திருந்தனர் . தமிழ்நாடு காங்கிரசுக் 
கட்சிக்குழு , ஆந்திரப் பிரதேசக் காங்கிரசுக் குழு 
முதலிய நிறுவனங்களை அவர்களே ஏற்படுத்தியிருந் 
தனர் . அந்நிலையில் பொதுமக்கள் சுதந்திரத்திற்குப் 
பிறகு மொழிவாரியாக மாநிலங்கள் அமைக்கப்படும் 
என்று எதிர்பார்த்தது தவறோ வியப்போ இல்லை . 
1950 - இல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப் 
புச் சட்டப் பிற்சேர்க்கையிலேயே இம் மாறுதல்கள் 
குறிக்கப்படாமை சற்று வியக்கத்தக்கதேயாம் . 


நாடு 


ஆந்திர 


என்று பலரும் 


+ 


சென்னைச் சட்டசபைத் தேர்தல் 1952 

சனவரி 
யில் நடைபெற்ற பொழுது காங்கிரசுக் கட்சிக்குப் 
பெரும்பான்மை பலம் 

கிடைக்கவில்லை . 
மாகாணம் அமைக்கப்படாமையால தான் இத்தகைய 
நிலைமை தோன்றிற்று 

கருதினர் . 
சுவாமி சீதாராம் மற்றும் ஒரு வேண்டுகோள விடுத் 
துப் பார்த்தார் . சவகர்லால் நேரு அவ்வேணடு 
கோளை 

ஏற்றுக் கொளவதற்கில்லை என்றார் . 
மொழிவாரி மாகாணங்களை அமைப்பதற்கு 
தருணமன்று என் 

இந்திய அரசின சார்பில 
பாராளுமன்றத்தில் கூறப்பட்டது . 


என்று 


சென்னை மாகாணம் அக்காலத்தில் மலையாளம் , 
தெலுங்கு , தமிழ் ஆகிய மூன்று மொழி பேசுபவர் 
களும் கலந்துவாழ்ந்த மாகாணமாயிருந்தது . சென்னை 
அரசியலில் தொடக்கத்திலிருந்தே தமிழர்கள் ஆதிக் 
கம் மிகுந்திருந்தனர் என ஆந்திரர்கள் நெடுநாளாகவே 
ஒரு மனத்தாங்கலுக்கு உள்ளாகியிருந்தனர் . இரட்டை 
யாட்சிக் காலத்தில் பனகல் பொப்பிலி ராசாக்கள் , 
தியாகராச செட்டியார் , சுப்பராயலு ரெட்டியார் 

தெலுங்கு பேசுவோர் முதன்மைதான் 
சென்னை அரசியலில் மிக்குவிளங்கிற்று என்பது வர 
லாறு . ஆயினும் , அவர்களுக்கு அத்தகைய மனத் 
தாங்கல் இருந்தது உணமையே . காங்கிரசுக் கட்சியின் 
மொழிவாரி மாகாணஙகள பற்றிய வாக்குறுதி 
இதனைச் சற்று அடக்கி வைத்திருந்தது . சுதந்திரத் 
திற்குப் பிறகு தனி ஆந்திர மாகாணம் அமைக்கப்படும் 
என்று அவர்கள் எதிர்பார்த்தனர் . ஆயினும் , 1950 
அரசியல் அமைப்புச் சட்டத்தில் மொழிவாரி மாநிலங் 
களைப் பற்றிய பேச்சு எழவேயில்லை . இது அவர் 
களுக்கு ஒரு ஏமாற்றமா இருந்தது . ஆயினும் அப் 
பொழுது இந்தியாவில் பிரதம மந்திரியாக இருந்த 


ப 


| 


எசு . 


தனி ஆந்திர மாநிலம் அமைக்கும் சிக்கலை 1948 
- லிருந்தே சில அகில இந்தியக் 

குழுக்கள ஆய்ந் 
திருந்தன . அவற்றில் 

கேததார் குழுவின 
அறிக்கை ( 1948 ) , சே.வி.பி. ( சவகர்லால , வல்லபாய் 
பட்டாபி ) குழு அறிக்கை 

( 1948 ) என்பவற்றைக் 
குறிப்பிட வேண்டும் . இவை அச்சிக்கலை ஆராய்ந்த 
தோடு நின்றுவிட்டன ; உறுதியான முடிவு ஒன்றையும் 
குறிப்பிடவில்லை . 


H 


தமிழ்நாடு 


943 


தமிழ்நாடு 


புகுத்தியது . காங்கிரசுக் கட்சி தோற்றது . பேரறிஞர் 
சி என் . அண்ணாத்துரையின் தலைமையில் இயங்கிய 
திராவிட முன்னேற்றக் கழகம் ( தி மு.க. ) பெருமளவு 
வெற்றியடைந்தது . இதற்கிடையே சுதந்திராக் கட் 
சியை அமைத்து மிதவாதக் கொள்கைகளைப் பரப்பி 
வந்த இராசாசி தமது ஆதரவைத் தி.மு.க.விற்கு 
அளித்தார் . அண்ணாத்துரை முதலமைச்சராக 
ஏறத்தாழ ஈராண்டுக் காலம் தான் விளங்கினார் . 
அவர் அக்கால இறுதியில் ( 1969 பிப்பிரவரியில் ) 
நோய்வாய்ப்பட்டுக் காலமானார் . அவர் காலத்தில 
இரண்டாம் உலகத் தமிழ் மாநாடு சென்னையில் 
நடைபெற்றது . சென்னை மாநிலம் ‘ தமிழகம் எனப் 
பெயர் பெற்றது . தமிழக அரசு மத்திய அரசு பரிந் 
மும்மொழித் ( இந்தி , 

( இந்தி , ஆங்கிலம் , 
பிரதேச மொழி ) திட்டத்தை 

மாற்றித் தமிழ் 
மற்றும் ஆங்கிலம் என்னும் இருமொழித் திட்டத்தை 
மேற்கொண்டது . தமிழ் ஆட்சி மொழியாற்று . 


துரை செய்த 


. 


பொட்டி சிரீஇராமுலு என்பவர் 1952 அக்டோ 
பரில் இறக்கும் வரை உண்ணாவிரதம் இருந்து 58 
நாள்கள் உண்ணாது இருந்து உயிரிழந்தார் . அந் 
நிகழ்ச்சியைத் தொடர்ந்து ஆந்திராவில் பெருத்த 
கலகம் நடந்தது . இக்கலகம் இந்திய அரசின் மொழி 
வாரி மாநிலங்கள் பற்றிய கருத்துகளை 

மாற்ற 
உதவிற்று . ஆந்திர மாகாணம் 1953 - இல் சென்னை 
யிலிருந்து பிரித்து அமைக்கப்பட்டது . 1956 - இல் 
நியமிக்கப்பட்ட பசல் அலி ஆணைக்குழுவின் பரிந் 
துரைகளையொட்டி அந்த 

ஆண்டிலேயே 

விசால 
ஆந்திர மாநிலம் ஆந்திரப்பிரதேசம் என்னும் பெய 
ரோடு அமைக்கப்பட்டது . எஞ்சியிருந்த மலபாரும் 
கருநாடகத்தைச் சேர்ந்த கொளளேகாலம் வட்டம் 
முதலிய இடங்களும் சென்னையிலிருந்து எடுபட்ட 
பின் , கன்னியாகுமரி மாவட்டமும் திருத்தணியும 
தமிழகத்தோடு இணைக்கப்பட்டு இப்போதைய 
மாநில எல்லைகள் நிறுவப்பட்டன . 
காமராசர் 1963 - இல் தமிழக 

முதலமைச்சர் 
பதவியினின்றும் விலகிக் கொண்டார் . 
சவகர்லால் நேருவும் காமராசரும் சேர்ந்து உருவாக் 
கிய ஒரு திட்டத்தின்படி நிகழ்ந்தது . அத்திட்டம் 
முதிய காங்கிரசு காரர்கள் அரசியற் பதவிகளைத் 
துறந்து கட்சிக்காக உழைக்க வேண்டும் என்னும் 
கொள்கையின்படி அமைந்தது . அவரையடுத்து மற்று 
மோர் காங்கிரசுக்காரரான பக்தவச்சலம் என்பவர் 
சென்னையில் முதலமைச்சரானார் . அவர் அமைச்சுக் 
காலத்தில் தமிழகத்தில் இந்தி எதிர்ப்புக் கிளர்ச்சி 
யொன்று தோன்றியது . இந்திய அரசியல் அமைப்புச் 
சட்டம் , 1950 - இலிருந்து 15 ஆண்டுகளுக்குள் ஆங்கி 
லத்தை 

இந்திய ஆட்சி மொழி நிலையி 
னின்றும் நீக்கி அவ்விடத்தில் இந்தி மொழி அமர்த் 
தப்பட வேண்டும் என்னும் குறிக்கோளைக் கூறிற்று 
அச்சட்டம் விதித்த தவணை 1965 - இல் முடிவுற்றி 
ருந்தது . தமிழக மக்கள் தங்கள் மாநிலத்திற்கு இந்தி 
தேவையில்லை ; அதனை வேண்டுவோர் தனிப்படக் 
கற்கலாம் ; ஆனால் , அது எந்த அரசின் ஆணை 
வலுவினாலும் ஆட்சி மொழியாகத் திணிக்கப் 
படலாகாது என்று கருதினர் . அதன் 

விளைவாக 
இந்தி எதிர்ப்புக் கிளர்ச்சி ஒன்று 1964 - இல் தமிழகம் 
எங்கும் புயலென உருவெடுத்தது . அப்போது மத் 
திய அரசு இந்தி மொழியைத் தாய் மொழியாகக் 
கொள்ளாதார் பெரும்பான்மையாக வாழும் மாநிலங் 
கள் வேண்டும்வரை ஆங்கிலமும் இந்தியோடு சேர்ந்து 
அகில இந்திய இணை ஆட்சி மொழியாக வழங்கும் 
என்று வாக்குறுதியளித்தது . அவர் அமைச்சுக் காலத் 
தில் மதுரைப் பல்கலைக் கழகம் தமிழகத்தின் மூன் 
றாம் பொதுப் பல்கலைக் கழகமாக நிறுவப்பெற்றது . 
சென்னை மாநிலத்தில் 

1967 - இல் நிகழ்ந்த 
பொதுத் தேர்தல் 

அரசியல் புரட்சியொன்றைப் 


அகில 


தி மு.க. 


அண்ணாதுரையை அடுத்து அவர் அமைச்சர 
வையில் பொதுப்பணித்துறை அமைச்சராயிருந்த 
கருணாநிதி முதலமைச்சரானார் . அவர் 

அமைச்சுக் 
காலத்தில் சென்னை நகருக்குக் குடிதண்ணீர் வசதி 
செய்ய வேண்டிய அவசரக் கட்டம் எய்தியது . தென் 
ஆர்க்காட்டு மாவட்டத்தில் உள்ன வீராணம் ஏரியி 
லிருந்து சென்னைக்குக் குடி தண்ணீர் கொணரும் 
திட்டம் முற்றுப் பெறவில்லை . ஆயினும் ,, தலை 
நகரத்தின் வழியே ஓடும் கூவம் என்னும் சிற்றாறு 
ஓரளவு தூய்மைப்படுத்தப்பட்டது . இது ஒரு சோதனை 
எனலாம் . அவரது அமைச்சரவை 1976 - இல் மத்திய 
அரசால் நீக்கப்பட்டுக் குடியரசுத் தலைவர் 

ஆட்சி 
நிறுவப்பட்டது . இதற்கிடையே 

வைச் 
சேர்ந்த எம்.ஜி. இராமச்சந்திரன் கருணா நிதியோடு 
கருத்து வேறுபட்டு அகில இந்திய அண்ணா திரா 
விட முன்னேற்றக் கழகம் ( அ.இ.அ.தி.மு.க. ) என்னும் 
புதியதொரு கழகத்தைத் தோற்றுவித்து அதற்குத் 

பூண்டார் . பின்னர் , 1977 - இல் நடந்த 
பொதுத் தேர்தலில் அவர்தம் கட்சி பெரும்பான்மை 
பலம் பெற்றதாதலின் அவர் தமிழக முதலமைச்சரா 
னார் . பின்னர் 1980 , 1984 ஆகிய இரு ஆண்டுகளில் 
நடைபெற்ற பொதுத தேர்தல்களிலும் எம்.ஜி. 
இராமச்சந்திரனது அ.இ.அ.தி.மு.க. கட்சியே வெற்றி 
கண்டதாதலின் அவரே முதலமைச்சரானார் . 

அவர்தம் முதல் அமைச்சுக் காலத்தில் கருணா 
நிதி காலத்திற் போலவே அமைச்சு நீக்கம் நிகழ்ந்தது . 
அப்போதும் குடியரசுத் தலைவர் ஆட்சி சில காலத் 
திற்கு நடைபெற்றது . 1975-76 - இல் இந்திரா காந்தி 
கொணர்ந்த அவசர நிலை ஆட்சியின விளைவுகள் 
எல்லா மாநிலங்களிலும் போலத் தமிழகத்திலும் 
காணப்பட்டன . 

எம்.ஜி. 

இராமச்சந்திரன் திடீ 


தலைமை 


தமிழ்நாடு 


944 


தமிழ்நாடு மீன்வளம் 


ரென்று மாரடைப்பால் 1987- ஆம் ஆண்டு திசம்பர் 
திங்களில் இறந்ததை அடுத்து அவர் தமதுணைவியார் 
திருமதி . ஜானகி இராமச்சந்திரன ஆட்சி தமிழ நாட் 
டில 23 நாட்கள் நீடித்தது கட்சிககுள் பிளவு ஏற் 
பட்டதாலும் சட்டசபைக்குள் பெரும பான்மை 
இன்மையாலும் அவர் தம் ஆட்சி நீக்கப்பட்டு 
மீண்டும் குடியரசுத் தலைவர் 

ஆட்சி 1988 சனவரி 
முதல் நடைபெற்று வருகின்றது . 


பெற்று வருகின்றது . இவ்வாறு பற்பல துறைகளில் 
முன்னேற்றம் இருந்தும் மக்கள் தொகைப் பெருக்க 
விகிதம் கணிசமாக குறையாமையால் வேலையின்மை 
யும் , வறுமையும் நீக்கியபாடில்லை . 

ந.சு. 
துணை நூல்கள் : 


Henry Heras . , South India Under the Vijayanagara 

Empire . Cosmo , New Delhi , 1980 . 
Mahajan , V.D. , A History of India , Vol . III , 

S. Chand and Co. , Madras, 1980 . 
Mahalingam , T V. , Reading in South Indian His 

tory , BR . Publishing Corporation , Delhi , 1970 . 
Nilakantasastri K.A. , A History of South India , 

Oxford University Press , Madras , 1983 . 
Pillay , KK , A Social History of the Tamils , 

University of Madras Madras , 1975 . 
Sethuraman , N. , The Cholas , Raman and Raman , 

Kumbakonam , 1977 . 
Subramanian , N. , History of Tamilnad ( Upto A.D. 

1565 ) . Koodal Publishers , Madurai . 1978 . 


L 


மினசார 


எம்.ஜி. இராமச்சந்திரனின் பத்தாண்டு முதல 
மைச்சுப் பதவிக் காலத்தில் பல புதிய பல்கலைக்கழ 
கங்கள தோற்றுவிக்கப் பட்டன . அவை தஞ்சைத 
தமிழப் பலகலைக் கழகம் , திருச்சியில் பாரதிதாசன் 
பலகலைக் கழகம் , கோவையில் பாரதியார் பல்கலைக் 
கழகம் , 

வேளாணமைப் பலகலைக் கழகங்கள் , 
கிணடியில் தொழில் நுட்பக் கல்விப் பல்லைக் 
கழகம் , காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக் கழகம் , 
கோடைக் கானலில் மகளிர் பலகலைக்கழகம் என்பன 
வாம . காந்திகிராமத்திலுள்ள பலகலைக்கழகம் பல் 
கலைக்கழக மானியக்குழுவினால் ஒரு பலகலைக் கழகம் ( 
என்று ஏற்றுக் கொள்ளப்பட்டுச் செயலாற்றுகிறது . 
சாலைகள் நன்கு அமைக்கப்பட்டு உலக வங்கியின் உதவி 
கொண்டு திருவளளுவர் முதலிய பல புதிய பேருந்து 
கழகங்கள ஆங்காங்கு அமைககப்பட்டன . குடிசை 
களுக்கும் 

ணைப்பு வழங்கப்பட்டன . 
நெய்வேலி நிலக்கரியும் , சேலம் இரும்பும் , தூத்துக்குடி 
உரத் தொழிலும் , துறைமுகமும் தொழில் துறையில் 
அரசின கவனத்தால சீர்பெற்றன . பள்ளி மாணவர் 
களுக்கும் 

முதியோருக்கும் மதிய உணவு அளிக்கும் 
சத்துணவுத் திட்டம் ஒன்று செயற்பட்டு வருகிறது . 
இவர் தம் சத்துணவுத திட்டமும் தனனிறைவுத் 
திட்டமும் இவருக்கு 

மேலும் புகழ 

சேர்த்தன . 
தமிழக மாநிலத்தில் இருந்த 

சில மாவட்டங்கள 
வசதியை முன்னிட்டுப் 

பிரிக்கப்பட்டன . 
சேலத்திலிருந்து தர்மபுரி மாவட்டமும் கோவையிலி 
ருந்து பெரியார் மாவட்டமும் தோற்றுவிக்கப் 
பெற்றன . இராமநாதபுர மாவட்டம் , காமராசர் 
மாவட்டம் , பசும்பொன முத்துராமலிங்கம் 
மாவட்டம் என மூன்று மாவட்டங்களாக இராமநாத 
புர மாவட்டம் பிரிக்கப்பட்டது . மதுரை மாவட்டத் 
தின ஒரு பகுதி அணணா மாவட்டம் எனபபெயரிடப் 
பெற்றது . சென்னை நகருக்குக் குடி நீர் கொணரும் 
சிக்கலை இறுதியாக முடித்து வைக்கும் முறையில் 
கிருட்டிணா ஆற்றிலிருந்து செனனைக்கு வாய்க்கால் 
கள , 

குழாய்கள் வாயிலாகத் தண்ணீர் கொணரும் 
திட்டம் ஒன்று ஆந்திரப்பிரதேச அரசின கூட்டுறவால் 
உருவாகியுள்ளது . கரூரையும் , தூத்துக்குடியையும் 
திண்டுக்கல , மதுரை , மணியாச்சி வழியாக இணைக்கும் 
அகல இருப்புப்பாதைத் திட்டம் ஒன்று 

ஒன்று மத்திய 
அரசினால் ஏற்றுக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப் 


| 


ஆட்சி 


தமிழ்நாடு 

மீன்வளம் : மக்களிடையே 
நிறைந்த அளவில் காணப்படும் புரதசசத்துப் பற்றாக் 
குறையை நீக்குவதில் மீன் முக்கிய பங்கு 
வகிக்கின்றன . மீனில் புரதம் , கொழுப்பு , உயிர்ச் 
சத்துகள் , 

தாதுப் பொருட்கள் ஆகியவை நிரம்ப 
வுள்ளன . மீனின புரதம் எளிதில் செரிக்கும் தன்மை 
யுடையது . மனித நலனுக்குத் தேவையான இன்றி 
யமையாத அமினோ அமிலங்கள் ( Amino acids ) 
அனைத்தும மீனின் புரதத்தில் உள்ளன . 

தமிழ் நாட்டில் 1000 கி.மீ. நீளமுள்ள கடற்கரை 
மற்றும் ஆறுகள் , நீர்த்தேக்கங்கள் , கால்வாய்கள் , 
குளங்கள் , உவர்நீர்ப்பரப்புகள் , நீர்நிலைகள் போன்ற 
பலதரப்பட்ட 369 இலட்சம் எக்டேர் பரப்பளவில் 
உள்ள உளநாட்டு , கடல் மீன் வளத்தைப் பெருக்கு 
தற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளன அண்மைக் 
காலம் வரை நமது மாநிலத்தில் உள்ள ஏரிகள் 
குளங்கள் , குட்டைகள் , கண்மாய்கள் ஆகியவற்றில் 
இயற்கையாக வளரும் மீனகள் நீர் குறைந்த காலங் 
களில் மட்டிலுமே பிடிக்கப்பட்டு , உணவாகப் பயன் 
படுத்தப்பட்டாலும் , இப்பொழுது புதிய தொழில் நுட்ப 
முறையில் மேற்கண்ட நீர் நிலைகளில் பொருளாதார 
அடிப்படையில் மிகுந்த வருவாய் ஈட்டித் தரும் மீன் 
வளர்ப்பு முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன . 

இந்திய நாட்டின மொத்த மீன் உற்பத்தியில் 
தமிழ்நாட்டின் பங்கு ஏறத்தாழ 15 விழுக்காடாகும் . 


| 


தமிழ்நாடு மீன்வளம் 


945 


தமிழநாடு மீன் வளம் 


புல கெணடை போன்றனவாகிய ஆறு இனங்கள 
கூட்டாக வளர்க்கப்படுகினறன . 


உளநாட்டு நீர் நிலைகளில் தீவிர இருப்புச செய் 
யத் தேவையான , தரமான மீனகுஞ்சுகள கிடைக் 
காமல் இருப்பது மீன உற்பத்திக்குத் 

தடையாக 
உள்ளது . நீர் நிலைகளில் இருப்புச் செய்ய ஆண 
டொன்றுக்கு உரூ .350 மிலலியன் குஞ்சுகள தேவைப் 
படுகினறன ஆனால் உரூ.47.70 மில்லியன மீனகுஞ்சுகள 
மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகின்றன இத்தகைய 
உற்பத்திக்கும் , தேவைக்கும் இடையே காணப்படு 
கினற பெரிய இடைவெளியைக் குறைப்பதற்கு மீன 
குஞ்சு உற்பத்தியைப் பெருக்க 1987-88 ஆம் ஆண்டுத் 
திட்டம் இன்றியமையாதது . 


கவனம் 


அளவில 


கிய 


. 


மொத்த கூடல் மீன் ஏற்றுமதியில் ஏறக்குறைய 
12 விழுக்காடு தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி 
செய்யப்படுகிறது . இதனால் நாட்டின கடற்பொருள் 
ஏற்றுமதி மூலம் கிடைத்த மொத்த அந்நியச் செலா 
வணியில் 

1985-86 - ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் 
பங்கு உரூ .60 கோடி ஆகும் . கடந்த 10 ஆண்டுகளில் 
மீன் உற்பத்தி ஏறக்குறைய 30 விழுக்காடு கூடி 
யுள்ளது . 

மீன் வள மேம்பாட்டுத் திட்டங்கள மாநில அரசு 
மீன் துறை , தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகம் ஆகிய 
வற்றால செயலாக்கப்படுகின்றன . மீன் துறை , மாநி 
லத்தில் பயனளிக்கக்கூடிய மீன் வள வளர்ச்சி பற்றிய 
கொள்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை கூறும 
பொறுப்பேற்றுள்ளது . தமிழ் நாட்டு மீன் வளர்சசிக் 
கழகம் நாட்டு நீர்த்தேக்கங்களில் 

மீன பிடித்து 
அவற்றை விற்பனை செய்வதில் முக்கிய 
செலுத்துகிறது . மாவட்ட 

அமைக்கப் 
பட்டுள்ள மேம்பாட்டு முகமைகள் உளநாட்டு மீன 
வளத்தைப் பெருக்குவதில் கவனம் செலுத்துகினறன. 

கரையோரங்களில் இரால மீன்களைப் பிடிப் 
பதோடு உவர் நீர்ப் பரப்புகளில் இரால் உற்பத்தி 
செய்யும் முனைப்பாக அரசு பல புதிய திட்டங் 
களுக்கு ஒப்புதல் அளித்து , 

முன்னோடித 
திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளது . அதன் 
பயனாக உள் நாட்டுக்கடல் மீன உற்பத்தி 1950 - இல் 
81 , 700 கண்டி ( Tonne ) யாக இருந்தது 1960 - இல 
1 , 24 , 300 கணடியாகவும் , 1970 - இல 2 , 93 , 800 கண 
டியாகவும் , 1980 - இல் 3,76 , 680 

கண்டியாகவும் 
உயர்ந்து , 1985-86 - இல 3. 85 இலட்சம் கண்டியாக 
அமைந்துள்ளது . மேலும் , 1986-87 - இல் 4. 60 இலட் 
சம் கணடி இலக்கு வைக்கப்பட்டுள்ளது . இதில் 2.8 
இலட்சம் கண்டி 

கடல் 

மீன் உற்பத்தியும் , மீதி 
1.8 இலட்சம் கணடி உளநாட்டு மீன உற்பத்தியும் 
ஆகும் . 

மேற்கூறிய உற்பத்தி இலக்குகளை அடையப் பல 
திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. தமிழ் நாட்டிலுள்ள 
உள நாட்டு நீர் நிலைகளில் தேவையான மீன குஞ்சு 
கள இல்லாத காரணத்தால் , அவற்றின் உற்பத் 
தியைப் பெருக்குவதற்குப் பல்வேறு இடங்களில் மீன் 
வளர்ப்போர் மேம்பாட்டு முகமைகள( Fish Farmers 
Development Agencies ) ஏற்படுத்தப்பட்டுளளன . 
புதிய தொழில் நுட்ப அடிப்படை மீன் வளர்ப்பு மூலம் 
எளிதாக 

எக்டேர் ஒன்றுக்கு 1000 கிலோ முதல 
3000 கிலோ வரை மீன் உற்பத்தி செய்து உரூ . 5000 
முதல் உரூ .15000 வரை நிகர இலாபம் பெற முடி 
யும்.இம் முறை கூட்டு இன மீன் வளர்ப்பு எனக் குறிப் 
பிடப்படுகின்றது . 

இதன்படி கட்லா , உரோகு , 
மிர்கால் , சாதாக் கெண்டை , வெள்ளிக் கெண்டை , 


இயற்சை நீர் நிலைகளிலிருந்து சுமார் 20 மிலலி 
யன மீன் குஞ்சுகள் சேகரிக்கப்படுகின்றன . மாறி 
வரும் பருவ நிலைகள் , மற்றும் ஆறுகள் , நீர்த தேக் 
கங்களின் குறைந்த நீர்ப்போககுவரதது 
காரணங்களினால் 

மீன் குஞசுகள இம் முறையில 
நிறையச் 

சேகரிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை . 
இத்தகு மாற்று வழியாகத் தூண்டுதல் முறை இனப் 
பெருக்கம் மூலம் மீன்குஞ்சு உற்பத்தி செய்வதை 
அதிகரிக்கலாம் . சிறிய பொறிப்பகங்களில் மீன் நாற 
றங்கால் அமைத்துத் தொடர்ந்து விரிவுபடுத்த 1986-87 
-ஆம் ஆண்டு இறுதிவரை 21 எக்டேர் பரப்பளவுள்ள 
மீன்குஞ்சுப்பணணை ஏற்படுத்தப்பட்டுள்ளது . இதில 
11 எகடேர் நிலப்பரப்பில மீனகுஞ்சு வளர்ப்புக் 
குளங்களும் , 

10 எகடோ சிறிய மீன் குளங்களும் 
அடங்கும் . 


பல 


தேசிய மீன குஞ்சு உற்பத்தித் திட்டத்தின் கீழப் 
பவானி சாகர் , மணிமுத்தாறு ஆகிய 

இடங்களில் 
10 எக்டேர் நிலப்பரப்பில மீன பண்ணைகள 
அமைத்திட மத்திய அரசு ஒப்புதல அளித்துள்ளது . 
இத்திட்டத்தினால் மீனகுஞ்சு உற்பத்திப் பணணை 
யின பரப்பளவு 41 எக்டேர் ஆக உயரும் 
தோடு , 100 மிலலியன் மீன் குஞ்சுகள் ஆணடொன் 
றுக்குக் கூடுதலாகக கிடைககும என்பதும் எதிர்பார்ககப் 
படுகிறது . இப் பண்ணைகளுக்காக 

1987-88 - ஆம் 
ஆண்டுத திட்டத்தில் உரூ . 80.01 இலட்சம் ஒதுக்கீடு 
செய்யப்பட்டுள்ளது . 


எனப 


தமிழ நாட்டிலுள்ள பல்வேறு உவர் நீர்ப்பரப்பு 
களையும் அவற்றின பரப்பளவையும் அதிகரிக்க அரசு 
சில செயல் திட்டங்களை ஏற்படுத்தியுள்ளது . சிதம் 
பரத்திற்கு அருகில் உள்ள கிளளையில் உ ரூ .15.80 
இலட்சம் செலவில் 5 எக்டேர் நிலப்பரப்பில் 
இறால் பண்ணை ; உரூ . 29 இலட்சம் செலவில் 
தஞ்சாவூரிலுள்ள தொணடிக் காடு என்னுமிடத்தில் 


வா . க . 9 - 50 


தமிழ்நாடு மீன்வளம் 


946 


தமிழ்நாடு மீன்வளம் 


சிர 


என்னு 


50 எக்டேர் பரப்பில இறால் பணணை : இராமநாத 
புரம் மாவட்டத்தில் காரங்காடு எனனுமிடத்தில் 
12 எக்டோ பரப்பில் இறால் பணணை ; தென 
னார்க்காடு மாவட்டத்திலுள்ள நிலங்கரை 
மிடத்தில் உரூ .21 இலட்சம் செலவில இறால குஞ்சு 
கள் உற்பத்திப் பண்ணை அமைக்கத் திட்டமிடப் 
பட்டுள்ளது . வறட்சிக்கு இலக்காகும் பகுதிகளில் 
மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ , குறிப்பாக இராம 
நாதபுரம் மாவட்டத்திலுள்ள அரியாங்குண்டு என்னு 
மிடத்தில் 10 எக்டேர் பரப்பில் இரால் பண்ணை 
ஒன்று அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது 
கண்ட திட்டங்களின செயற்பாடு வெவ்வேறு நிலை 
களிலுள்ளன . பகுதிகளின் மேம்பாட்டுத் திட்டத்தின் 
கீழ் இந்திய அரசின் 50 விழுக்காடு நிதி உதவியுடன் 
200 எக்டேர் பரப்புள்ள உவர் நீர்ப் பரப்பை மேம 
பாடு செய்யும் பொருட்டு நுணுக்கமான 

ஆய்வு 
ஒன்று மேற்கொள்ளப்படவுள்ளது . 


பாடுகள் , பல்வேறு இறாலகள கலந்து காணப்படுவது , 
மீன சரியான அளவு கிடைக்காததால ஏற்படும் 
மங்கள் போன்றவை மீன் பிடிப்பில் காணப்படும் சிக் 
கல்களாகும் . இதனால , உலக முழுவதும் இறாவ் 
வளர்ப்பிற்கான தொழில் நுட்பததைப் பெரிய அளவில் 
கடைப்பிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது . கழி 
முகங்கள் , உப்பங்கழிகள் போன்ற இறால் வளர்ப்பிற்கு 
ஏற்றவை எனத் தெரியும் சுமார் 60,000 எக்டேர் 
பரப்புள்ள மிகப் பெரிய நீர்ப் பரப்புள்ள இம்மாநிலத் 
தில் , இறால மற்றும் மீன் வளர்ப்பதற்கான தொழில் 
நுட்பம் விரைவாகக் கிடைத்து வருகிறது . இவ்வகை 
தொழில் நுட்பத்தை மீனவர்களிடையே பரப்பி உவர் 
நீர்ப் பரப்புகளில் இறால் உற்பத்தி செய்யுமாறு 
அரசு 9 இடங்களில் இறால் விளக்கப் பணணைகளை 
நிறுவியுள்ளது . பட்டுக்கோட்டை மற்றும் இராமநாத 
புரத்தில் உவர் நீர் அளவை விரிவாக்கப் பிரிவுகள் 
செயற்பட்டு வருகின்றன . 


மேற 


T 


] 


உள்ளது . 


மாநிலத்தில் மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப் 
பல ஆண்டுகளாகப் பயனபடுத்தப்பட்டு வரும் காடா 
துணியாலான பொறிப்பகம் , கணணாடிக் குடுவைப் 
பொறிப்பகம் , மற்றும் சீனப் பொறிப்பகம் ஆகியவை 
நடைமுறையில் உள்ளன . இம்மூனறுள்ளும் சீனப் 
பொறிப்பகம் நல்ல பயனுடையதாக 
மேலும் , இது செம்மையாகச் செயற்படுகின்றதாகவும் , 
பொருளாதார அடிப்படையில் ஏற்றுக கொள்ளக் 
கூடியதாகவும் உள்ளது . சாததனூர் அணையில் பரி 
சோதனை முறையில பயனபடுத்தப்பட்ட 

சீனப் 
பொறிப்பக முறையில் மீன்குஞ்சுகளின் பிழைப்பு விகி 
தம ( Survival Rate ) 70 விழுக்காட்டிலிருந்து 80 
விழுக்காடாக மாறி உள்ளது . இம்முறை 

ஊககம் 
ஊட்டுவதாகையால் 3 சீனப் பொறிப்பகஙகள , 
ஆர்க்காடு மாவட்டத்திலுள்ள சாத்தனூர் அணை , 
கோவை மாவட்டத்திலுள்ள ஆளியாறு ( Allyar ) 
ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன . 


மீன் வளர்க்கும் 

தனியார் 

வருமானத்தைப் 
பெருக்கும் பொருட்டு அவர்களுக்கு மீன குஞ்சு உற 
பத்திக்கு நிதி ஊக்கத் தொகை அளிக்கப்பட்டு 

வரு 
கிறது . பொறிப்பகங்கள் , மிதவைக் கூடுகள் அமைத் 
திடத் தனியாருக்கு உரூ .0 91 இலட்சம் உதவித் தொகை 
1987-88 - ஆம் ஆண்டில் வழங்கப்பட உள்ளது . இம 
முயற்சிகளின விளைவாகத் தரமுள்ள 

* மீன குஞ்சு 
களின் தேவைக்கும் , உற்பத்திக்குமிடையே | உள்ள 
இடைவெளியைக் குறைக்கும் பொருட்டு உரூ . 1.30 

லட்சம் செலவில் மேற்கு வங்கத்திலிருந்து 75 
இலட்சம் வலைகளை வாங்கவும் , தமிழ் 
வளர்ச்சிக் கழகத்திடமிருந்து 2.5 இலட்சம் 

மீன 
குஞ்சுகளைக கொள முதல செய்யவும் ஏற்பாடு மேற் 
கொள்ளப்பட்டுள்ளது . 


| 


நாடு மீன் 


வட 


, 


11 


| 


| 


சிறு , 


மீன் குஞ்சு உற்பத்தியைப் பெருக்குவதில் போது 
மான மீன் நாற்றங்கால்கள இலலாதது - பெரும் 
தடையாக உள்ளது . மீன நாற்றங்கால்கள் கட்டச் 
செலவு மிகுதியாகும் . ஆகையால் , தேவையான 
இடங்களில் குழைமக் ( Plastic Covers ) கூடுகளில் மீன் 
குஞ்சுகள் வளர்க்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்டுள் 
ளது இம்முறை பெரிய அளவில் மாநிலம் முழுவதும் 
விரிவுபடுத்தப்பட்டுள்ளது . 


மீனவர்களின் வருவாயைப் 

பெருக்கும் 
நோக்கத்துடன் புதிய மீன பிடி கலனகள் , கருவிகள் , 
மேம்பட்ட தொழில் நுட்பத்தைக் கையாளுதல 
ஆகியவற்றில் 1982 - இல் ஏற்படுத்திய வங்காள விரி 
குடாத் திட்டம் ஓர் ஊக்குவிக்கும் கருவியாகச் செய 
லாற்றுகிறது . இத்திட்டம் தொழில் நுட்ப அடிப் 
படையிலும் , இலாபகரமாகவும் இறால் வளர்த்து 

ண்டுக்கு இரண்டு அல்லது மூன்று முறை 
டைய இயலுமென்பதை மெய்ப்பித்துள்ளது . 


பயன 


தமிழ நாட்டில் உள நாட்டு மீன் உற்பத்தியைப் 
பெருக்கும் முனைப்பின் ஒரு பகுதியாகத தென்னார்க் 
காடு , மதுரை ஆகிய மாவட்டங்களிலுள்ள பொதுப் 
பணித் துறை , வருவாய்த்துறை ஆகியவறறைச் 
சேர்ந்த பெரிய , சிறிய நீர்ப் பாசன நீர்ப் பரப்புகளில் 
தீவிர மீன் வளர்ப்புக்கும் , மீன் பிடிப்பிற்கும் ஏற்ற 
வகையில் திட்டமொனறு 1984 - ஆம ஆணடிலிருந்து 
செயற்பட்டு வருகிறது . இத்திட்டம் தென்னார்க்காடு 


விசைப் படகுகள் தீவிரமாக மீன் பிடிப்பதால் 
இயக்கச் செலவு கூடுவதுடன் கடற்கரை நெடுகிலும் 
இறாலின் அளவு குறைந்துள்ளது . பருவநிலை வேறு 


| 


தமிழ்நாடு மீன்வளம் 


947 


தமிழ்நாடு மீன்வளர்ப்புக் கழகம் 


மாவட்டத்தில் 20,000 எக்டேரிலும் , மதுரைமாவட் 
டத்தில் 10,000 எக்டேரிலும் 

தீவிர மீன்குஞ்சு 
இருப்பு வைத்து அப் பகுதியிலுள்ள மீனவர் கூட்டுற 
வுச் சங்கங்களின் உதவியுடன் மீன்பிடித்து , அவற்றை 
அச்சங்கங்களுக்குப் பகிர்ந்தளித்துச் செயற்படுகிறது . 


ஆண்டுகள் 


மைய அரசு உதவித் திட்டத்தின் கீழ்த் தஞ்சை . 
திருச்சி , தருமபுரி , தென்னார்க்காடு , செங்கற்பட்டு , 
பெரியார் , காமராசர் மாவட்டங்களில் மீன் வளர்ப் 
போர் மேம்பாட்டு முகமைகள் நிறுவப்பட்டுள்ளன . 
இம் முகமைகளின் சில்லறைச் செலவினங்கள் நீங்க 
லாகப் பிற செலவினங்களை மைய அரசும் , மாநில 
அரசும் சமமாகப்பகிர்ந்து கொள்கின்றன . இது தவிர , 
தமிழ்நாடு அரசின் முழுச் செலவில் திருநெல்வேலி , 
வடஆர்க்காடு , புதுக்கோட்டை , கன்னியாகுமரி ஆகிய 
மாவட்டங்களிலும் மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு 
முகமைகள் அமைக்கப்பட்டன . 


துடன் 

ணைந்து ( Central Marine Fisheries 
Research Institute ) 1973 - ஆம் ஆண்டில் சப்பானிய 
செயற்கை முத்து உற்பத்தியைத் தூத்துக்குடிக்கு 
அருகில் உள்ள வேப்பலோடையில் தொடங்கியுள்ளது . 
இந்த முன்னோடித் திட்டம் 1981-82 - ஆம் ஆண்டில் 
ரூ .4.58 இலட்சம் முதலீட்டில் ஐந்து 
இடைவெளியில் வாணிப நோக்குடன் செயற்படுத்து 
வதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன . 

தமிழ்நாட்டில் மீன் விற்பனை பெரும்பாலும் 
தனியார் துறையிலேயே நடைபெறுகின்றது . கடல் 
மீனவர் கூட்டுறவுச் சங்கங்கள் , விற்பனைக் கூடங்கள் 
போன்றவை நன்கு செயற்படாத காரணத்தினால் 
தமிழ்நாடு மீன்வள வளர்ச்சிக் கழகம் ,, 

சென்னை , 
கோயம்புத்தூர் , மதுரை , பெரியார் போன்ற மாவட் 
டங்களில் விற்பனை மையங்கள் அமைத்து , அவற்றின் 
மூலம் உள்நாட்டில் தரமான மீன் நியாய விலையில் 
பொது மக்களுக்குக் கிடைக்கும்படி செய்துள்ளது . 


இத்திட்டத்தின் கீழ் ஊராட்சித் துறைகளைச 
சார்ந்த குளம் , குட்டைகளை நீண்ட காலக் குத்த 
கைக்கு எடுத்து , மீன் வளர்ப்போருக்கு மேல்வரம் 
பாக 10 ஆண்டுகளுக்குக் குத்தகைக்கு விடப்படுகின் 
றன . தேர்ந்தெடுக்கப்பட்ட மீன் வளர்ப்போருக்குக் 
கலப்பின மீன் வளர்ப்பில் பயிற்சியளிக்கப்படுகிறது . 
குளங்களைச் செப்பனிடவும் , தேர்வு செய்த மீன் 
குஞ்சு வகைகளை வாங்கவும் , கடன் மற்றும் மானிய 
மாகப் பொருளுதவி கிடைக்கவும் வகை செய்யப்படு 


மாநிலத்தின் மீன் பிடித் துறைமுகங்களிலிருந்து 
( சென்னை , தூத்துக்குடி , நாகப்பட்டினம் ) பதப் 
படுத்திய மீன் இனங்கள் ( கட்லா , சுறா போன ) 
இரால் போன்றவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . 
இதனால 1986-87 நிதி ஆண்டில் மேற்கூறிய விற் 
பனையின் 

மூலம் உரூ.5.10 இலட்சம் வருவாய் 
கிடைத்துள்ளது . கடல மீனஏற்றுமதியின பெரும்பகுதி 
சப்பான் , அமெரிக்கா , குவையத்து , பிரான்சு , பிரிட் 
டன் , ஆசுத்திரேலியா , சிங்கப்பூர் போன்ற இடங் 
களுக்குச் செல்லுகின்றன . காணக : தமிழ்நாடு மீன 
வளர்ப்புக் கழகம் . 


கிறது . 


க.சொ. 


துணை நூல்கள் : 


மைய அரசின் உதவித் திட்டத்தின் கீழ் அரசு , 
அண்ணா மாவட்டத்தில் முகமை ஒன்றைத் தொடங் 
கத் திட்டமிட்டுள்ளது . இம் முகமையை அடிப்படை 
யாகக் கொண்டு மேற்குத் தொடர்ச்சி மலை , வறட்சி 
இடங்கள் 

பகுதிகளில் மீன் உற்பத்திப் 
பெருக்க மேம்பாட்டிற்கான திட்டங்கள் வரையறுக் 
கப்பட்டுள்ளன . 


போனற 


Dutt and Sandaram , Indian Economy , Sultan Chand 

& Co. , Delhi , 1987 . 


Mamohia , C.B. , Agricultural Problems of India , 

Kitab Mahal , Allahabad , 1985 . 


தமிழ் நாட்டில் மீன் வளம் மட்டுமன்றி , சங்கு , 
முத்துக் குளித்தல் போன்றவையும் நடைபெறுகின்றன 
சங்கு எடுப்பதில் தமிழ்நாடு முதன்மை இடத்தைப் 
பெற்றிருக்கிறது . திருநெல்வேலி, இராமநாதபுரம் 
மாவட்டங்களில் சங்கு வளம் மிகுதியாக உள்ளது . 
இதற்கு 1986-87 - ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கீடு உரூ .48.53 
இலட்சமாகும் . கடலில் எடுக்கப்பட வேண்டிய 
களின் எண்ணிக்கை 8,00,000 . 


சங்கு 


மீன 


தமிழ்நாடு மீன் வளர்ப்புக் கழகம் : மீன் 
பிடிப்பு , மீன் ஆராய்ச்சி , மீனவர் மறுவாழ்வு , சமு 
தாயப் பொருளாதார மேம்பாட்டுத் திட்டங்கள் 
போன்றவற்றை மாநில மீன் வளர்ச்சித் துறை 
செயற்படுத்துகின்றது . வணிக நோக்குடைய 
துறையில் திட்டங்களைச் செயற்படுத்தும் நோக் 
குடன் 1974 - இல் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகம் 
( TamilNadu Fisheries Corporation ) நிறுவப்பட்டது . 
இதற்கு 1986 - இல் வரையறுக்கப்பட்ட 

மூலதனம் 
உரூ 500 இலட்சமும் , செலுத்தப்பட்ட மூலதனம் 
உரூ 282.57 இலட்சமும் ஆகும் . தமிழக அரசு , மீன் 


முத்துக குளித்தல் 1961 - இல் நடைபெற்றது . 
மன்னார் வளைகுடாப் பகுதியில் கிடைக்கக்கூடிய 
இயற்கை முத்துகளின் அளவைக் குறிக்க இயலாது . 
மாநில அரசு மத்திய கடல் வள ஆராய்ச்சி நிறுவனத் 


வா . க . 9 - லஅ 


தமிழ்நாடு மீன்வளர்ப்புக் கழகம் 


948 


தமிழ்நாடு மீன்வளர்ப்புக் கழகம் 


களில் மீன் குஞ்சுகளை உற்பத்தி செய்யும் தொழில 
நுணுக்கம் தேசீய வேளாண்மை வங்கியின் முழு 
உதவியுடன் சீராக்கப்பட்டது . 


வளர்ப்புக் கழகத்திற்குத் தொடர்ந்து ஆதரவு தந்து 
மீன் வளர்ச்சி , மீனவர் மேம்பாட்டுத் திட்டங்களைச் 
செயற்படுத்த மானியங்களும் , கடன் தொகையும் 
கொடுத்து உதவுகின்றது . அரசு மீன் துறை 1907 
முதல் உள்நாட்டு , கடல்மீன் உற்பத்தியை மேம்படுத்து 
வதில் செயற்படுகின்றது . தொடக்கத்திலிருந்தே 
இத்துறை மீன் வளர்ச்சிக்கான 

ஆராய்ச்சி , மீன 
வளர்ச்சி போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது . 


கரை 


மீன் பதப்படுத்தும் நிலையம் மற்றும் எரி 
யெண்ணை விற்பனை நிலையம் : மீனவர்கள 
யிறக்கிய மீனுக்கு நல்ல விலை கிடைப்பதற்காகப் 
பனிக்கட்டி உற்பத்தி , குளிர்பதன நிலையங்கள் 
முக்கிய பங்கேற்கின்றன . சென்னை , நாகப்பட்டினம் 
மதுரை , தூத்துக்குடி , மணடபம் ஆகிய இடங்களில் 
மீனவர்களின் தேவையை இந்நிலையங்கள நிறைவு 
செய்கின்றன 

மண்டபத்திலுள்ள பதப்படுத்தும் 
நிலையமும் , எண்ணூரிலுள்ள உறைய வைப்பு நிலைய 
மும் தொடர்ந்து குத்தகை அடிப்படையில் இயங்கி 
வருகின்றன . 


. 


தமிழநாடு மீன் வளர்ப்புக் கழகம் , முழு நேர 
இயக்குநரைத் தலைவராகக் கொண்டு ஒரு அரசாங்க 
அமைப்புக்குள செயற்படுகின்றது . இவருடைய பணி 
களில் துணையாக இணை இயக்குநர்களும் , மாவட்ட 
அளவில் பல துணை இயக்குநர்களும் நியமிக்கப்பட் 
டுள்ளனர் . இக்கழகம் கீழ்க்கண்ட குறிக்கோள்களை 
மையமாகக் கொண்டு செயற்பட்டு வருகினறது : 1 . 
ஆழ்கடல் மீன்பிடிப்பு , நாவாய்கள் , சிறிய மீன்பிடி 
படகுகள் , விசைப் படகுகள முதலியனவற்றை மேம 
படுத்துதல் ; 2. உள்நாட்டு மீன்வளர்ப்பும் , 

மீன் 
பிடிப்பும் , 3 . 

கொளமுதல் , பதனிடுதல் மற்றும் 
மொத்த சில்லறை விற்பனையை மேற்கொள்ளுதல ; 
4. பிராந்தியக் கடலிலும் , தூரக் கடலிலும் பலதரப் 
பட்ட தளவாடங்களைக் கொண்டு மீன் பிடித்தல் ; 
5. மீன் பிடிப்பு அல்லது 

மீன் வளர்ப்புப் பணிக்கு 
ஏற்ற எல்லாவிதமான உதவிகளையும் , பணிகளை 
யும் அளித்தல் . 


1 


மீன்பிடி வலை தயாரிக்கும் தொழிற்கூடம் : மீன 
வளத்தை உயர்ந்த பட்ச அளவுக்குப் பெருக்குவதில் 
தரமான மீன்பிடி வலை இன்றியமையாததாகும் . சப் 
பானிய நிதியுதவி உரூ . 70 இலட்சம் , மாநில அரசின் 
உதவி உரூ 20 இலட்சம் ஆகியவற்றுடன் சென்னை 
யிலுள்ள இராயபுரத்தில 54 கணடி ( Tonne ) மீன் 
பிடி வலை தயாரிக்கும் திறன் கொண்ட 
பிடி 

கூடத்தையும் 1986 - இல் 
கழகம் நிறுவியுள்ளது . இப்பிரிவு 1986 செப்டம் 
பரில் நடைமுறை உற்பத்தியைத் தொடங்கியது 
இதுவரை உரூ .19.2 இலட்சம் மதிப்புள்ள 19 :கணடி 

டயுள்ள செயற்கை இழை ( Nylon ) வலைகளை 
உற்பத்தி செய்துள்ளது . 


ஒரு மீன் 


வலை 


பின்னும் 


கடலில் 


தஞசை , நெல்லை ஆகிய இடங்களில் 1986-87 
இல் ஆழ்கடல் மீன் பிடிப்பு தொடரப்பட்டு , அவற் 
றின மூலம் நல்ல வருவாயும் ஈட்டப்பட்டுள்ளது . 
மெக்சிகோ நாவாய்களுடன் 1987-88 - ஆம் ஆண்டில் 
விசாகப்பட்டினத்திற்கப்பால் உள்ள 
தொடர்ந்து மீன்பிடிப்பு நடைபெறும் . கருநாடக 
மாநில மீன் வளாச்சிக் கழக்கத்தின் கூட்டு முயற்சி 
யுடன் மங்களூர்க் கடலுக்கப்பால மீன்பிடிப்பில் ஈடு 
பட்டிருந்த ஆறு பாரசீகப் படகுகள் சென்னை , மண் 
டபம் , மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தமிழ் நாட்டுக் 
கரையிலிருந்து இயங்கக் கொண்டு வரப்பட்டுள்ளன. 


| 


நீர்த் 


மீன் விற்பனை : மீனவர்கள பிடித்து வருகின்ற மீனை 
நல்ல முறையில் விநியோகம் செய்யும் பொருட்டுக் 
கழகம் நேரடியாக மீன் விற்பனையில் ஒத்துழைப்பைத 
தருகிறது . மீனவர்களுக்கு நல்ல விலை கிடைக்கச் 
செய்வது , நுகர்வோருக்கு நியாயமான விலையில் 
தரமான மீன கிடைககச் செய்வது ஆகிய இரண்டு 
குறிக்கோளகளை அடைய மேற்கண்ட 

வசதிகளைக் 
கழகம் ஏற்படுத்தியுள்ளது . உள் நாட்டு நீர்த் 

தேக் 
கங்களில் பிடிக்கப்படும் மீன் , கடல் மீன் உற்பத்தி ஆகி 
யவை தவிர மீனவர்கள் கரையிறக்கிய மீனுககு 
நியாயமான விலை கிடைக்கச் செய்து மீன் 
பனைக்குப் போதுமான மீனைக் கொளமுதல் செய்து 
இருப்பில் கொள்ளவும் , கழகம் வெளிச சந்தையிலும் 
மீன் 

கொளமுதல செய்து இருப்பில் கொள 
ளவும் , 

முயற்சி செய்கிறது . தமிழ நாட்டில் 
சென்னை முதலிய நகரங்களில் நிறுவியுள்ள 
39 மீன் விற்பனை நிலையங்களின் வழியாக 
கழகம் தரமான மீன்களை நியாயமான விலையில் 
வழங்குவதன் மூலம் 

பொதுமக்களின் தேவையை 
நிறைவு செய்கிறது . 


மீன்குஞ்சுகள் உற்பத்தியும் , 

உற்பத்தியும் , உள்நாட்டு 
தேக்கங்களின் நிருவாகமும் : தமிழ்நாட்டில் 11 நீர் 
நிலைகளில் , தமிழ்நாட்டு மீன் வளர்ச்சிக் கழகம் மீன் 
வளத்தைப் பெருக்கி அருகிலுள்ள நகரங்களில் தர 
மான மீன் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறது . இந் 
நீர் நிலைகளிலுள்ள மீன் பண்ணைகள் ஆண்டுதோறும் 
சுமார் 9 மில்லியன் தரமான மீன் குஞ்சுகளை உற் 
பத்தி செய்கினறன. சாத்தனூரில் சீனப் பொறிப்பக 
முறையில் மீன் குஞ்சுகள் உற்பத்தி வெற்றிகரமாக 
நிறைவேறியது . சோதனை முறையில் மிதக்கும் கூடு 


விற 


தமிழ்நாடு மீன்வளர்ப்புக் கழகம் 


949 


தமிழ்நாடு மீன்வளர்ப்புக் கழகம் 


வரை 


கடனா 


மீன் வளம் பெருக்குத் திட்டம் : தமிழ் நாட்டில் 
மீன் வளம் பெருக்கும் திட்டங்களைச் செயற்படுத்த 
ஏழாவது திட்ட முதலீடான உரூ . 2400 இலட்சத்தில் 
முதலிரண்டு ஆண்டுகளில் பல்வேறு மீன் வளர்ச்சித் 
திட்டங்களைச் செயலாக்க முயற்சிகள் மேற்கொள் 
பட்டு , 1987-88 - ஆம் ஆண்டுத் திட்டத்தில் உரூ . 671 
இலட்சம் செலவிடத் திட்டமிடப்பட்டுள்ளது . இதில் 
உரூ.59.19இலட்சம புதிய திட்டங்களைச் செயலாக்க 
ஒதுக்கப்பட்டுள்ளது . மீதித் தொகை இப்போது 
செயற்படுத்தப்படும் திட்டங்களுக்காகும் . 

ஏழாவது ஐந்தாண்டுத் திட்டத்தின் குறிக் 
கோளைச் செயற்படுத்தும் முகமாக நாட்டுப் படகு 
களை இயந்திர மயமாக்குதல் , விசைப் படகுகள் , ஆழ் 
கடல் மீன்பிடி படகுகளை அறிமுகப்படுத்துதல் , புதிய 
மீன் பிடி 

கருவிகளை அறிமுகப்படுத்துதல் , புதிய 
மீன்பிடி துறைமுகம் அமைத்தல் போன்ற அடிப்படை 
வசதிகளை ஏற்படுத்துவது ஆகியவற்றின் மூலம் கடல் 
மீன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு முயற்சிகள எடுக் 
கப்பட்டுள்ளன . 


வகையான 


இந்தத் திட்டக் காலத்தில் 1985-87 - ஆம் ஆண்டில் , 
20 கரையேற்றும் படகுகள வழங்கப்பட்டுள்ளன . இன 
னும் 49 கரையேற்றக் கூடிய படகுகள் வாங்க முடிவு 
செய்யப்பட்டுள்ளது . இத்திட்டத்தின் கீழ்ப் படகின் 20 
விழுக்காடு விலையை அரசு மானியமாக ஏற்றுக் 
கொள்கின்றது . 20 விழுக்காடு மீனவரால் செலுத் 
தப்பட வேண்டும் . மீதியான 60 விழுக்காடு வங்கிகளி 
டமிருந்து கடனாக மீனவர் பெற வேண்டும் . நீண்ட 
இடைவெளிக்குப் பின்னர் மீனவர்களுக்கு விசைப் 
படகுகள் வழங்கும் திட்டம் நடப்பு ஆண்டில் மீண்டும் 
புதுப்பிக்கப்படவுள்ளது . தொடக்கத்தில் 1987-88 - இல 
50 மரத்திலான விசைப் படகுகள் வழங்கத் திட்ட 
மிடப்பட்டு ,படகின் விலையை மேற்கூறிய முறைப்படி 
பெற்றுக் கொள்ள வழி செய்யப்பட்டுள்ளது . 

தமிழ் நாட்டில் மொத்தக் கடல் மீன் உற்பத்தி 
யில் ஏறக்குறைய 70 விழுக்காடு மீனைத் தொன்று 
தொட்டுப் பயன்படுத்தப்படும் 38000 நாட்டுப் படகு 
களும் , வள்ளங்களும் , கட்டுமரங்களும் ஈட்டி உள்ளன 
பெரும்பான்மையான மீனவர்களுக்குச் சொந்தமாகப் 
படகுகள் இல்லை . அவர்கள் படகுதாரர்களிடமிருந்து 
பிடித்த மீனைப் பங்கிட்டுக் கொள்ளும் முறையில் 
படகுகளைப் பெறுகின்றனர் .இதன்படி படகு உரிமை 
தாரர்கள் பிடிக்கப்பட்ட மீனில் பெரும் பகுதியை 
எடுத்துக்கொள்வதால் கிடைக்கப் பெற்ற வருவாயில் 
ஒரு பகுதியே மீனவர்களுக்குக் கிடைக்கின்றது . இக் 
குறையைப் போக்குவதற்குப் புதிய திட்டம் ஒன்று 
1986-88 ஆம் ஆண்டில் செயற்பட உள்ளது . அதன் 
படி நாட்டுப் படகுதாரர்கள் உரூ .15000 விலையில் 
கட்டு மரம் வாங்குவதற்கு நிதியுதவி வழங்குவதற்கு 


வழி ஏற்பட்டுள்ளது . இதில் 20 விழுக்காடு 
அரசு மானிய உதவித் தொகையாகவும் , பயன்பெறும் 
மீனவர்கள தங்களின் பங்காக உரூ 3000 - ம் , மீதியுள்ள 
உரூ .9000 அரசுடைமை வங்கிகளிடமிருந்து 
கவும் பெறப்படும் . மேலும் மீனவர்களுக்கு 170 
படகுகள் வாங்குவதற்கான மானியமாக உரூ 5.10 
இலட்சம் 1987-88 - ஆம் ஆண்டில் செலவிட முடிவு 
செய்யப்பட்டுள்ளது . 

இயக்கச் செலவினைக் குறைக்கவும் , உற்பத்தி 
யைப் பெருக்கவும் வழி செய்யும் பல 
படகுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன . படகுகள் 
கட்டுவதற்குத் தேவைப்படும் மரங்கள கிடைப்பது 
அரிதாகவும் , விலை கூடுதலாகவும் இருப்பதால் , மற்றப் 
பொருள்களாலான கண்ணாடி இழைப் படகுகள் , 
சிமெண்டு ப்படகுகளைப் பயனபடுத்த மீனவர்கள் 
ஊக்குவிக்கப்படுகிறார்கள் . 4 கண்ணாடியிழைப்படகு 
களும் , 3 இரும்புச் சிமெண்டு ( Ferro Cement ) 
படகுகளும் உரூ .25.40 இலட்சம் செலவில 1987-88 
-ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தத் தீர்மானிக்கப்பட் 
டுள்ளது . இதில் 20 விழுக்காடு தொகையான உரூ . 
508 இலட்சம் மானிய உதவியாக வழங்கவும் , இதில 
பயன்பெறும் மீனவர்கள் 20 விழுக்காடு செலவுத் 
தொகையை ஏற்கவும் மீதியான 60 விழுக்காடு வங்கி 
களிடமிருந்து கடனாகப் பெறவும் வகை செய்யப்பட் 
டிருக்கிறது . 

நாட்டுப் படகுகளின் உட்புறத்திலும் வெளிப் 
புறத்திலும் இயந்திரங்களைப் பொருத்தி அவற்றை 
இயந்திரமயமாக்கும் திட்டம் 6 வது ஐந்தாண்டுத் 
திட்டத்திலிருந்து செயற்பட்டு வருகிறது . ஏழாவது 
ஐந்தாண்டுத் திட்டத்தின் முதலிரண்டு ஆண்டுகளில் 
400 உட்புறம் அல்லது வெளிப்புறம் பொருத்தக் 
கூடிய இயந்திரங்களை மீனதுறை வழங்கியுள்ளது . 
இத்திட்டம் நிறைவேற 1987-88 - ஆம் ஆண்டில் 200 
இயந்திரங்கள பொருத்தக்கூடிய படகுகள் வாங்கு 
வதற்கு உரூ . 5 இலட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள 
ளது . ஏழாவது திட்டக்காலத்தில் 1200 நாட்டுப் 
படகுகளை இயந்திரமயமாக்க அரசு இலக்கு வைத்துள் 
ளது . இவ்வாறு பலதரப்பட்ட படகுகளை வழங்குதன் 
மூலம் கடல் மீன் உற்பத்தி வருடத்திற்கு 1000 கண்டி 
அதிகரிக்கும் என்று எதிர் பார்க்கப்படுகிறது . 

இத் திட்டத்தின் கீழக்கடனாகவும் , மானிய அடிப் 
படையிலும் ஒவ்வொரு ஆண்டும் உரூ .8 இலட்சம 
மதிப்புள்ள செயற்கை இழை ( Nylon ) 
அளிக்க வகை செய்யப்பட்டுள்ளது . தவணை முறை 
யிலும் வழங்க வகையுள்ளது . 1000 கிமீ . நீளமுள்ள 
கடற்கரைப் பகுதி கொண்ட தமிழ் நாட்டில் உள்ள 
343 மீன் இறங்கு தளங்களில் 4000 - க்கும் மேற்பட்ட 
வெவ்வேறு வகையான விசைப் படகுகளமீன் பிடிப் 


வலையை 


தமிழ்நாடு மீன்வளர்ப்புக் கழகம் 


950 


தமிழ் நாடு மீன்வளர்ப்புக் கழகம் 


புத் தொழிலில் ஈடுபட்டுள்ளன . இப்படகுகள் மீனை 
இறக்கவும் , எரி பொருள் மற்றும் 

பனிக்கட்டியை 
ஏற்றிக் கொள்ளவும் , பாதகமான பருவ காலங்களிலும் 
பத்திரமாகக் கரையில் வைக்கவும் தங்கு தள வசதி 
கள் தேவைப்படுகின்றன . இதைத் தவிர விற்பனை 
மையங்களுக்குச் செல்லும் வகையில் பிடித்த மீனைப் 
பாதுகாத்திடவும் , படகுகளைப் பழுதுபார்க்கவும் , 
மீனை ஏலமிடவும் கரையில் வசதிகள் தேவைப்படு 
கின்றன . மேற் கூறிய தேவைகளை நிறைவு செய்ய 
மத்திய அரசின் நிதி உதவியுடன் பல இடங்களில் 
பெரிய மீன்பிடி துறைமுகங்கள் சிறு தங்குதளங்கள் 
உரூ . 1590.78 இலட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ளன . 


ஆகிய 


செங்கற்பட்டு மாவட்டத்திலுள்ள மாமல்லபுரம் 
தென்னார்க்காடு மாவட்டத்திலுள்ள 

பரங்கிப் 
பேட்டை , இராமநாதபுரம் மாவட்டத்திலுள்ள 
பாம்பன் , மூக்கையூர் , கன்னியாகுமரியிலுள்ள குளச்சல் , 
தேங்காபட்டினம் ஆகிய இடங்களில் தங்கு தளங்ளும் 
சிறிய அளவில் கரையோர வசதிகள் அமைப்பதற் 
கான வசதிகளும் செய்து தர முயற்சிகள் எடுக்கப் 
பட்டு வருகின்றன . 


பொருளாதார , நிலையை உயர்த்துவதில் மீனவர் 
கூட்டுறவுச் சங்கங்சள் தொடர்ந்து பெரும் பங்கேற் 
கின்றன . 

கூட்டுறவுச் சங்கங்கள் மீனவர்களுக்குக் 
கடன் வழங்குதல் , மீன்பிடி சாதனங்களையும் , கருவி 
களையும் அளித்தல் பிடித்த மீனை விற்பனை செய் 
தல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளுகிறது . மீனவர் 
களின் பொருளாதார வளர்ச்சிக்குக் கடன் , உள்ளீடு 
மற்றும் விற்பனை ஆகியவை இந்தக் கூட்டுறவுகளில் 
ஒருங்கிணைக்கப்படுகின்றன . தமிழ் நாட்டில் 1986 இல் 
601 மீனவர் கூட்டுறவுச் சங்கங்கள் செயற்பட்டன . 
இச்சங்கங்களுக்கு அரசு , மானியம் , மூலதனக் கடன் , 
நடைமுறை மூலதனக்கடன் , 

மேலாண்மை 
வகைகளில் உதவி புரிகிறது . இச்சங்கங்களின் மூலம் 
விசைப் படகுகள் , சாதாரணப் படகுகள் வழங்க , 
1978-79 - ஆம் ஆண்டு முதல் தேசிய கூட்டுறவு 
வளர்ச்சி நிறுவனம் உதவி புரிந்து வருகிறது . 

மீனவர் நலத் திட்டங்கள் : மீனவர் கிராமங்களில் 
வீட்டு வசதி , சாலை , குடிநீர் , ஏலக்கூடம் , 
பின்னும் கூடம் , மீன் இறக்கும் மேடைகள் , பதனிடும் 
இடங்கள் போன்ற இன்றியமையாத வசதிகளை 
வழங்க மாநிலங்களுக்குத் தேசிய கழகத்தின் கீழ் நிதி 
யுதவி வழங்க மைய 

அரசு முன்வந்துள்ளது . இத் 
திட்டத்தைச் செயற்படுத்துவதற்கான மொத்தச் 
செலவுத் தொகையை , மாநில அரசு , மத்திய அரசு 
ஆகிய ஒவ்வொன்றும் 

50 விழுக்காடு 

வீதத்தில் 
ஏற்றுக் கொள்ள வேண்டும் என இந்திய 
வற்புறுத்தியுள்ளது . 


வலை 


அரசு 


பிடித்து வரும் மீன்களை அருகிலுள்ள பதனிடும் 
நிலையங்களுக்கு விரைவில் எடுத்துச் செல்ல 

வசதி 
யான போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு 
போன்றவசதிகளை கூட்டுறவுச் சங்கங்கள் ஏற்று 
நடத்துகின்றன.கடலரிப்பினைத் தடுக்க உரூ .113 இலட் 
சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது . 


நாட்டுப் படகுதாரர்களின் தேவையை நிறைவு 
செய்யும் பொருட்டுத் தஞ்சாவூரிலுள்ள பழையாறு , 
இராமநாதபுரத்தில் தொண்டி , வாலி நோக்கம் , ஏர் 
வாடி போன்ற இடங்களிலும் , கன்னியாகுமரியில் முட் 
டத்திலும் இணைப்புச் சாலைகள் , தங்குதளம் , பழுது 
பார்க்கும் வசதிகள் , பதனிடும் கூடங்கள் , ஏலமிடும் 
இடம் வலை பின்னும் கூடம் போன்ற இன்றியமை 
யாத வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன . மேற் 
கூறிய அடிப்படை வசதிகள் தவிர மீன்பிடி படகுகள் 
இரவு நேரங்களில் கடலில் 

மூழ்கியிருக்கும் பவளப் 
பாறைகளில் மோதிச் சேதமடையாமல்இருக்கவும் , பத் 
திரமாகக் கரை வந்து சேரவும் , வழிகாட்டி விளக்குகள் 
( Lighthouse ) ஒரு முக்கியமான கரையோர வசதி 
யாகும் . இதுவரை அரசு 55 இடங்களில் வழிகாட்டி 
விளக்குகள் அமைத்திட உரூ .15.88 இலட்சம் செல 
விட உத்தேசித்துள்ளது . சென்னை , கடலூர் , மல்லிப் 
பட்டினம் , இராமேசுவரம் , கன்னியாகுமரி ஆகிய 
9 இடங்களிலுள்ள அளவை நிலையங்கள் , நல்ல மீன் 
கிடைக்குமிடங்களை அறிந்து மீன பிடி கருவிகளை 
சரியாகவும் , பயனளிக்கும் விதத்திலும் பயன்படுத்த 
உதவுகின்றன . மேலும் , சென்னை , கடலூர் , நாகப் 
பட்டினம் , மண்டபம் , தூத்துக்குடி , குளச்சல் ஆகிய 
இடங்களில் இயங்கி வரும் மீனவர் பயிற்சி நிலையங்கள் 
மீன்பிடி படகுகளை இயக்குதல் , மற்றும் அவற்றின் 
பராமரிப்புக்குப் பயிற்சி பெற்ற மீனவர்கள் கிடைக்கச் 
செய்தல் ஆகிய வாய்ப்புகளை அளிக்கின்றன . 
மீனவர் கூட்டுறவுச் சங்கங்கள் : மீனவர்களின் சமூக , 


கடலரிப்புத் தடுப்புப் பணியைப் பொதுப் பணித் 
துறையிலிருந்து மீன் துறைக்கு 1986-87 ஆம் ஆண் 
டில் மாற்றுவது குறித்து அரசு எணணி வருகின்றது . 


ச் 


படகு 


மீன் பிடி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தவும் 
விசைப்படகு , நாட்டுப் 

மீன்பிடிகாரர்களி 
டையே இணக்கமான செயற்பாடுகளை உறுதிப் 
படுத்தவும் 1983 - ஆம் ஆண்டு தமிழ் 

நாடு கடல் 
மீன்பிடித்தல் ஒழுங்கு படுத்தும் சட்டம் செயற் 
படுத்தப்பட்டது . உள் நாட்டு மீன் 

பிடிப்பைப் 
பொறுத்தவரை பெரிய நீர்த் தேக்கங்கள் , குளங்கள் 
ஆகியவற்றின் உரிமம் , குத்தகை முறைகளில் மீனவர் 
கூட்டுறவுச் சங்கங்களின் 

உறுப்பினர்களுக்கும் , உள் 


தமிழ்நாடு வேளாண்மைப் .. 


951 


தமிழ்நாடு வேளாண்மைப் .. 


ளூர் மீனவர்களுக்கும் வழங்க முடிவு எடுக்கப்பட்டுள் 


ளது . 


மீன 


யியல் , 


பண 


தமிழ் நாடு மீன் வளர்ச்சிக் கழகத்தின செயற் 
பாட்டினை விரிவுபடுத்தும் நோக்குடன் அதிக முன 
னேற்றமடைந்த தொழில் நிறுவனங்களுடன் சேர்ந்து 
தமிழ நாடு முத்து 

தனி நிறுவனம் ( Pearl 
Private Unit ) , தமிழ்நாடு ஆழ்கடல் தனி நிறுவனம் 
( Tamil Nadu Marine Plast Ltd. ) போன்றவை 
றுவப்பட்டுள்ளன தென் கடல் உணவு நிறுவனம் 
( Southern Sea Food Limited ) என்ற நிறுவனத்துடன் 
சோந்து வாணிக அடிப்படையில் ஓர் உவர் நீர் 
பண்ணையைத் தஞசை மாவட்டத்தில் நிறுவ அரசு 
முடிவு செய்துள்ளது நாகப்பட்டினத்திற்கு அருகில் 
வேட்டககாரன் இருப்பு என்னுமிடத்தில் ஒரு புதிய 
குஞ்சு பொறிப்பகத்துடன் கூடிய இறால மீன் 
ணையை நிறுவ 200 எக்டேர் நிலம் தேர்வு செய்யப் 
பட்டுள்ளது . காண்க . தமிழ்நாடு மீன்வளம் . க.சொ. 

தமிழ்நாடு வேளாண்மைப் பல்கலைக் 
கழகம் , கோயம்புத்தூரில் 1971 - ஆம் ஆண்டு நிறுவப் 
பட்டது . 

இதன் நோக்கங்கள் முப்படித்தானவை : 
1 ) வேளாணமையியலிலும் அதனைச் சார்ந்த அறிவிய 
லிலும் கலவி வழங்குதல் , 2 ) இத்துறைகளில் மேலும் 
உயர்கல்வி அளித்து ஆராய்ச்சிக்கு வழிகோலுதல் , 
3 ) வேளாணமை சார்ந்த அறிவினைக் 
முதலான பிற தொடர்புடைய அரசுத் துறைகளுக் 
கும் விவசாயிகளுக்கும் விரிவாக்கக் கல்வியாக வழங்கு 
தல் . இமமூன்று நோக்கங்களையும் ஒருங்கிணைந்த 
முறையில் செயற்படுத்த வேண்டி இப் பல்கலைக் 
கழகத்தின் ஆளுகை ( Jurisdiction ) 

தமிழகம் முழு 
வதையும் கொண்டுள்ளது . 


மண 


பயிர்கள் , 


நறுமணப் 


கூட்டுறவு 


உறுப்பு நிறுவனம் வேளாணமைப் பொறியியற் 
கலலூரி . இது கோயம்புத்தூரில் 1972- இல் தொடங் 
கப்பட்டது . தென்னிந்தியாவில் இவ்வகைக கல்லூரி 
திறக்கப்படுவது இதுவே முதல முறை 

சென்னையி 
லுளள 

கால்நடை மருத்துவக கலலூரி நான்காம் 
உறுப்புக் கல்லூரியாகும் இக்கலலூரி 1976 - இல் 
இணைக்கப்பட்டது . தூத்துக்குடியிலுள்ள 

மீன்வளக் 
கல்லூரி ஐந்தாம் உறுப்பு நிறுவனமாகும் . 
பல்கலைக்கழகத்தில் 

புலங்கள் 
இயங்குகின்றன . அவை , 

வேளாண பொறி 
வேளாணமையியல , மீனவள அறிவியல , 
கால நடை மருத்துவவியல 

முதலானவையாகும் . 
கோயம்புத்தூர் , மதுரை ஆகிய இடங்களிலுள்ள 
வேளாணமைக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங் 
களில் வேளாணமைத் தாவரவியல , வேளாணமைப் 
பொருளியல் , வேளாண விரிவாக்கப் பணி , உழவியல் 
( Agronomy ) , கால்நடை மருத்துவம் , உயிர 

வேதி 
யியல் , உயிரியல , பயிர் உடலியல் ( Crop Physiology ) , 
பூசசியியல் ( Entomology ) , பூ வளர்பபியல் ( Flori 
culture ) , உணவும் ஊட்ட உணவும் , நூற் புழுவியல 
( Nematology ) , காயகறியியல , பயிர் நோயியல , பழ 
வியல ( Pomology ) , விதைத தொழில நுட்பம் , 
அறிவியலும் வேதியியலும் . 
தோட்டக் கலையியல் முதலான துறைகள் உள்ளன . 
இப்பாடங்களில் மாணவாகள பயின்று இளம் அறி 
வியல் , முது அறிவியல் பட்டங்களையும் ஆராய்ச்சிப் 
பட்டங்களையும் பெறலாம் இப பலகலைக் கழகத 
தில புகுமுகப் படிப்பு ( P.U.C. ) இல்லை . 

தூத்துக்குடியிலுள்ள மீன்வளக் கலலூரியில் மீன் 
வளாபபியல் , மீனவளச சூழலியல் , மீனவள உயிரியல் , 
மீன்வளத் 

தொழில் நுட்பம் , மொழியும் அடிப்படை 
அறிவியல்களும் முதலான துறைகள் செயற்படுகின 
றன . 

சென்னைக கால் நடை மருத்துவக் கலலூரியில 
உடற்கூறியல் , விலங்கின மரபியல , ஒட்டுண்ணியியல் 
( Parasitology ) , கால நடை அறுவையியல் , கோழியின் 
வியல் , பாலவள அறிவியல் , தடுப்பு மருததுவம் முத 
லான பல துறைகளில் சிறப்புக் 

கலவி 

பெற வசதி 
யுண்டு . 

தமிழநாடு வேளாணமைப் பல்கலைக் கழகம் பல் 
வேறு துறைகளில் ஆய்வினை மேற்கொள்ளத் தமிழ 
நாடு முழுவதும் சற்றேறக்குறைய 60 ஆய்வு மையங் 
களை ஏற்படுத்திப் பல ஆய்வுகளை நடத்தி வரு 
கிறது அதோடு வேளாணமை மற்றும் ஊரக வளர்ச்சி 
ஆய்வு மையம் ஒனறை நிறுவி விவசாயிகளின் சிக்கல 
களை ஆராய்ந்து அவர்களுக்கு உதவுவதோடு போதிய 
பயிற்சியும் அளித்துவருகிறது . 

செனனையிலுள்ள கால்நடை மருத்துவக கல் 
லூரியில் சிறந்த கால்நடை மருத்துவமனையும் 
ஆய்வுக்கூடங்களும் உள்ளன . இவவாறே பிற உறுப்பு 


ஆண்டு 


இப் பல்கலைக்கழகம் கி.பி. 1876--ஆம் 
சைதாப்பேட்டையில் தொடங்கப்பட்ட விவசாயக் 
குழந்தைகள பளளியிலிருந்து வளர்ந்ததாகும் . இது 
1907 - இல் கோயம்புத்தூருக்கு மாற்றப்பட்டுக் கல 
லூரியாக வளர்ச்சியடைந்தது . இன்று இப் பல்கலைக 
கழகத்தில் ஐந்து உறுப்பு நிறுவனங்கள் ( Constituent 
Institutions ) உள்ளன . அவற்றுள் தலையாய நிறு 
வனம் கோயம்புத்தூரிலுள்ள வேளாணமைக் 
லூரி மற்றும் ஆய்வு நிறுவனம் ஆகும் . இங்குத்தான் 
பலகலைக்கழக மைய வளாகம் 

இந்நிறு 
வனம் வேளாண்மைக் கல்வி வழங்குவதில் நாட்டில 
முன்மாதிரி நிறுவனமாக அமைக்கப்பட்டுள்ளது . 


கல 


உள்ளது . 


இரணடாம் உறுப்பு நிறுவனம் மதுரையிலுள்ள 
வேளாண்மைக் கலலூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் 
ஆகும் . இந்நிறுவனம் 1965 - இல் தொடங்கப்பட்ட 

முதலில் மதுரைப் பல்கலைக்கழகத்தில 
ணைக்கப்பட்டுப் பின் மாற்றப்பட்டது . மூன்றாம் 


போது 


தமிழ் நாவலர் சரிதை 


952 


தமிழ்ப்பல்கலைக் கழகம் 


பல்வேறு 


என்று 


என்று 


என்று 


நிறுவனங்களிலும் ஆய்வுக்குத் தேவையான அளவு 
சோதனைக்கூடங்கள் உள்ளன . ஒவ்வொர் உறுப்பு 
நிறுவனத்திலும் சிறந்த நூலகம் உள்ளது 

சி.ப. 
தமிழ் நாவலர் சரிதை : இந்நூல் சேர , 
சோழ , பாணடிய மன்னர்கள் உள்ளிட்ட 51 புலவர் 
களின பாடற்றொகுப்பாக விளங்குகிறது . இந்நூலுள் 
270 பாடல்கள் உள்ளன . இறையனார் என்ற புலவர் 
தொடங்கி அந்தகக்கவி வீரராகவ முதலியார் வரை 
புலவாகளின் 

பாடல்கள் , அவர்களது 
வரலாறறை ஓரளவு அறிந்து கொள்ளும் வகையில் 
இதில் தொகுத்துத் தரப்பட்டுள்ளன . இதன் 
காரணயாகவே இந்நூலுக்குத் தமிழ் 

தமிழ் நாவலர் 
சரிதை என்று பெயரிட்டிருக்கலாம் என எண்ணத் 
தோன்றுகிறது . கம்பர் , ஒட்டக்கூத்தர் , புகழேந்தி , 
காளமேகப் புலவர் முதலியோரின் பாடல்களும் இந் 
நூலுள் தொகுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க 
செய்தியாகும் . மேலும் , முன்னரே புறநானூற்றில் 
தொகுக்கப்பட்டுள்ள கபிலர் , கோவூர் கிழார் . 
ஒளவையார் , சாத்தந்தையார் ஆகியோர் 

பாடல் 
களும் இத்தொகுப்பில இடம் 

பெற்றுள்ளன , 
இந்நூலுள சொல்லப்படும் புலவர் வரலாறுகள் 
இக்காலத்துப் பயின்றுவரும் வரலாற்றோடு 
எவ்வளவோ மாறுபடுகின்றன என்று இந்நூலுக்கு 
முகவுரை எழுதிய திரிகோணமலை த . கனக 
சுந்தரம்பிள்ளை கூறியிருக்கிறார் . இந்நூலாசிரியர் 
சங்கப்புலவர் இறையனார் தொடங்கி , எந்த குறிப் 
பிட்ட முறையையும் பின்பற்றாமல் தம் விருப்பத்திற் 
கிணங்கப் புலவர்களை வரிசைப்படுத்தி இந்நூலில் 
தொகுத்திருப்பது போல் தோன்றுகிறது . புலவர் 
பெயர் தெரியாத பாடல்களும் இத்தொகுப்பில் 
இடம் 

பெற்றன . இந்நூலைத் தொகுத்தவர் 
பெயர் தெரியவில்லை . கி.பி. 16 - ஆம் நூற்றாண்டுப் 
புலவர் பாடல்களை இந்நூலாசிரியர் தொகுத்திருப் 
பதால் அவரை அக்காலத்திற்குப் பிற்பட்டவர் என்று 
கூறுவர் . காப்புச் செய்யுள் சைவச் சார்புடையதாக 
இருப்பதாலும் இறையனார் , முருகவேள் முதலா 
னோர் பாடல்களை முதலில் தொகுத்திருப்பதாலும் , 
இந்நூலாசிரியர் சைவச் சமயத்தைச் சார்ந்தவரா 
யிருக்கலாம் என்ற கருத்தும் உண்டு 


உரையின் பிற்பகுதி கிடைக்கவில்லை . இந்நூலின் 
காலம் கி.பி. 12 - ஆம் நூற்றாணடென்பர் . இந்நூலின் 
ஆசிரியர் பெயரும் வரலாறும் கிடைக்கவில்லை . 
குறிஞ்சிப்பாட்டின் அடிக்குறிப்புத்தான் முதலில் 
தமிழ் என்ற சொல்லை அகப்பொருள் என்ற 
பொருளில் குறித்ததாகும் . அதைப்போன்றே அகப் 
பொருளைத் தமிழ்நெறி என விளக்கும் நிலை இறைய 
னார் அகப்பொருள் போன்ற இலக்கண நூல்களிலும் 
காணப்படுகிறது . அந்த அடிப்படையில் அகப் 
பொருள் இலக்கணம் கூறும் இந்நூலுக்குத் தமிழ்நெறி 
விளக்கம் 

பெயரிட்டிருக்கலாம் 
தோனறுகிறது . ‘ விளக்கம் 

முடியுமாறு 
நூலுக்குப் பெயரிடுவது பழைய மரபுகளுள் ஒன்று 
ஆகும் . ( எ - டு : இலக்கண விளக்கம் , தொன்னூல 
விளக்கம் , நீதிநெறி விளக்கம் ) . இந்நூல் ஐந்திலக் 
கணமும் அமைந்த முழுநூலாக விளங்கியிருக்க 
வேண்டும் என்பதும் , இந்நூலையும் உரையையும் 
ஓராசிரியரே எழுதியிருக்க வேண்டும் என்பதும் இந் 
நூலைப் பதிப்பித்த டாக்டர் உ . வே . சாமிநாதையர் 
அவர்களின் கருத்தாகும் . இந்நூல் பொருளியலை 
அகம் , புறம் , அகப்புறம் என மூன்றாகப் பகுத்துக் 
கூறி , பின் அகப்பொருளின் வகையாகிய முதல் , கரு 
உரி என்னும் மூன்று பொருள்களையும் 
கிறது . இந்நூலில் இடம் பெறும் பெரும்பானமை 
யான நூற்பாக்கள களவு கற்புத் தொடர்பான 
செய்திகளையே விளக்கி நிற்கின்றன . 

ச.செ. 


விளக்கு 


t 


| 


தமிழ்ப் பல்கலைக் கழகம் : 

: இந்தியத் 
தமிழரும் , அயல்நாட்டுத் தமிழரும் , ஆய்வறிஞரும் 
பயன் பெறும் பொருட்டு 1981 - ஆம் 

ஆண்டு 
செப்டம்பர்த் திங்கள் 15 - ஆம் நாள் தஞ்சாவூரில் , 
தமிழகத்தின் ஒன்பதாம் பல்கலைக் கழகமாகத் தமிழப் 
பல்கலைக் - கழகம் தமிழக முதல்வர் டாக்டர் 
எம் . ஜி . இராமச்சந்திரன் அவர்களால் தோற்றுவிக்கப் 
பட்டது . மொழிக்கென ஒரு பல்கலைக கழகம் என்ற 
புதிய கொள்கை இப்பல்கலைக் கழகம் நிறுவப்பட்ட 
தன மூலம் முதன் முதலாகத் தோற்றுவிக்கப்பட்டது . 
பிற பல்கலைக்கழகங்களினின்றும் தமிழ்ப் பல்கலைக் 
கழகம் கோணங்களில் 

வேறுபட்டுள்ளது . 
இதற்கு ஏற்பிசைவு ( Affiliation ) பெற்ற கல்லூரிகள் 

ல்லை . இது பலவேறு துறைகளிலும் ஆராய்ச்சி , 
கள ஆய்வு வழியே கல்வி 

மேம்பாட்டுக்காகவும் , 
ஆகியவற்றிற்காகவும் பாடுபடக்கூடிய 
உயர்நிலைக் கல்வி மையமாகும் . 

தஞ்சாவூர் - திருச்சி சாலையில் தஞ்சாவூரிலிருந்து 
7 A மீ . தொலைவில் வல்லம் அருகில் 1000 ஏக்கர் 
பரப்பில தமிழ்ப் பல்கலைக் கழகத்தின் 

வளாகம் 
அமைந்துள்ளது . இங்கு இந்திய நாடாளுமன்றக் 
கட்டிட அமைப்பில் நூலகமும் , அதனைச் சுற்றி 


பல 


| 


களால 


சைவ 


ஆராய்ச்சி 


| 


ச.செ. 


இந்நூல் ஒளவை . சு . துரைசாமிப் பிள்ளையவர் 

செம்பதிப்பாக 1949 - ஆம் ஆண்டு 
சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தால் வெளியிடப் , 
பட்டுள்ளது . 

தமிழ்நெறி விளக்கம் : அகப்பொருள் இலக் 
கணமுணர்த்தும் நூல்களுள் இதுவுமொன்று . அகப் 
பொருள இலக்கணம் கூறும் 25 நூற்பாக்களே இந் 
நூலுள் 

டம் பெற்றுள இந்நூல் 25 - ஆம் சூத்திர 


| 


| 


| 


|| 


( 


தமிழ்ப் பல்கலைக் கழகம் 


953 


தமிழ்ப் பல்கலைக் கழகம் 


தமிழ்ப் பல்கலைக்கழக நூலகம் 


தமிழ்ப் பல்கலைக்கழக நூலக உள்வாயில் 


தமிழ்ப் பல்கலைக் கழகம் 


954 


தமிழ்ப் பல்கலைக் கழகம் 


வந்கரகம் 


தமிழ்ப் பல்கலைக்கழக நிருவாகக் கட்டடம் 


மொழிப்புலம் 


தமிழ்ப் பல்கலைக் கழகம் 


955 


தமிழ்ப் பல்கலைக் கழகம் 


துறை , சமூகவியல் , ஊரக வளர்ச்சித் துறை ஆகிய 
நான்கு துறைகளும் , மொழிப் புலத்தில் இலக்கியத் 
துறை , மொழியியல் துறை , தத்துவத் துறை , மலை 
யின மக்கள் ஆய்வுத் துறை ஆகிய நான்கு துறை 
களும் , அறிவியல் புலத்தில் சித்த மருத்துவத் துறை , 
தொல் அறிவியல் துறை , தொல் தொழில் துறை , 

, 
கட்டிடக் கலைத் துறை ஆகிய நான்கு துறைகளும் 
உள்ளன . 


தமிழ்நாடு என்பதன் எழுத்துகளின் வடிவில் ஐந்து 
புலக் கட்டிடங்களும் உருவாக்கப்பட்டு வருகின்றன . 

குறிக்கோள் : உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் 
என்னும் தொடரைத் தமிழ்ப் பகல்லைக்கழகம் 
உயர் குறிக்கோளாகக் ( Motto ) கொண்டுள்ளது . 
இப்பல்கலைக் கழகம் தமிழ்மொழி , இலக்கியம் 
ஆகியவற்றில் உயராய்வு செய்யும் மையமாகச் 
செயற்படுதல் ; மேலும் இவற்றைக் கற்க விரும்பும் 
இந்தியருக்கும் , அயல் நாட்டவருக்கும் பயிற்சி 
அளித்தல் ; கலை , இசை , நாடகம் , ஓவியம் , சிற்பம் , 
கட்டிடக் கலை , இலக்கணம் , மொழியியல் , வரலாறு , 
சமயம் , தத்துவம் , நிலவியல் , வானியல் , கடலியல் , 
சித்த மருத்துவல் , பொறியியல் , கைத்தொழில் 
ஆகியவற்றில உயராய்வுக்கு வழிவகுத்தல் ; ஓலைச் 
சுவடிகளையும் , அரிய கையெழுத்துச சுவடிகளையும் 
பாதுகாத்து அவற்றைப் பிற மொழிகளிலும் மொழி 
பெயர்த்தல் ; பிறமொழி நூல்களைத் தமிழிலும் , 
தமிழ் நூல்களைப் பிற மொழிகளிலும் மொழி 
பெயர்த்தல் ; தமிழரின் மொழி , இலக்கியம் , பண்பாடு , 
வரலாறு , ஆகியவை தொடர்பான கல்வெட்டுகளைத் 
தேடிக் கண்டுபிடித்து அவற்றைத் தொகுத்து , ஆயவு 
செய்து முடிவுகளை வெளியிடல் ; தமிழ நாட்டிலும் , 
இந்தியாவிலும் , அயல்நாடுகளிலும் வாழும் தமிழர் 
களிடையே வழக்கில் நிலவும் சொற்கள் , தொடர்கள் , 
திரிபுகள் ஆகியவற்றைத் தொகுத்துப் பதிப்பித்தல் , 
அறிவியல் வளர்ச்சியின் அடிப்படையில் தமிழ்மொழி , 
பண்டைய இலக்கியம் ஆகியவற்றில் ஆயவு செய்தல் ; 
வளர்ந்த நாடுகளின் கலவி வளர்ச்சிற்கேற்பத் தமிழ் 
மொழி , இலக்கியத்தை வளப்படுத்தத் தேவையான 
வழிமுறைகளை ஆய்வு செய்து உரிய முடிவுகள் மேற் 
கொள்ளல் ; இந்தியாவின் பிற பண்பாடுகள் தொடர் 
பாகத் தமிழ் மொழி , இலக்கியத்தில் 

ஆய்வு செய் 
தல் ; தமிழ மொழி , இலக்கியம் ஆகியவற்றின் 
வளர்ச்சிப் போக்குகள் குறித்த ஆழமான அறிவைப் 
பெறத்தக்க வகையில் உயர் கலவியையும் , உயர் 
ஆய்வையும் நிறுவுதல் ஆகியவற்றைத் தமிழ்ப் 
பல்கலைக் கழகம் குறிக்கோளாகக்கொண்டுள்ளது . 


ஆய்வுப்பணி : முனைவர் பட்டம் பெற்ற ஆராய்ச்சி 
யாளர்கள் இங்கு முதுமுனைவர் ( D , Litt./D.sc . ) 
பட்டத்திற்கு ஆராய்ச்சி செய்வதற்கு அனுமதிக்கப் 
படுகின்றனர் . தமிழ்ப் பல்கலைக் கழகத்தின் ஆய்வுப் 
பணி மொழியின் தேவையையும் , ஆராய்ச்சியாளர் 
களின் திறமையையும் பொறுத்தே அமைந்துள்ளது . 
பண்டைய இலக்கியங்கள் , ஓவியங்கள் , இசை , 
நாடகம் , கிராமியக் கலைகள் , கி பி.18-19 - ஆம் நூற் 
றாண்டுகளில் தமிழநாட்டின் சமூகப் பொருளாதார 
நிலை பற்றிய மராட்டிய மோடி 

ஆவணங்கள் , 
மராட்டியச் செப்பேடுகள் கூறும் வரலாறு , தென் 
ஆப்பிரிக்கத் தமிழர்களின் வாழ்க்கை நிலை , சித்த 
மருத்துவம் , கப்பல் கட்டுதல் , கடற்பயணம் முதலான 
தலைப்புகளில் ஆய்வும் , தமிழிலிருந்து பிற மொழி 
களுக்கும் , பிற மொழிகளிலிருந்து தமிழுக்கும் மொழி 
பெயர்ப்புகளும் , பேரகராதி களஞ்சியங்கள் ஆகிய 
தொகுப்புகளும் பல்கலைக் கழகத்தின் பணிகளில் சில 
வாகும் . 


கால 


புலங்களும் , துறைகளும் : தமிழ்ப் பல்கலைக் 
கழகத்தில் கலைப்புலம் , சுவடிப்புலம் , வளாதமிழ்ப் 
புலம் , மொழிப்புலம் , அறிவியல் புலம் என்னும் 5 
புலங்கள் உள்ளன . 


தமிழக ஆசிரியர்களுக்கும் , தமிழ் - திராவிட 
மொழிகளின ஆய்வாளர்களுக்கும் குறுகிய 
ஆய்வு மானியம் வழங்கி அவர்களை ஆய்வில் ஈடு 
படுத்தும் திட்டத்தையும் தமிழ்ப் பல்கலைக் கழகம் 
செயற்படுத்தியுள்ளது இத்திட்டத்தின் மூலம் நலல 
பல ஆய்வு நூல்கள் வெளிவந்துள்ளன . தமிழ்ப் பல் 
கழகம் தமிழ்நாட்டிலுள்ள ஆய்வாளர்களுக்கும் வசதி 
களைச் செய்து தருகிறது . அயல்நாட்டு ஆய்வாளர் 
கள் செருமனி , போலந்து , சுவிட்சர்லாந்து , சீனா , 
இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து வந்து ஆய்வுப் 
பணி செய்துள்ளனர் . ஒருசில சிறப்புத் தகைமைகள் 
மேல்நாடுகளிலுள்ள புகழ்பெற்ற அறிஞர்களுக்கு 
வழங்கப்பட்டுள்ளன . 

ஆய்வு மையங்கள் தமிழ்ப் பல்கலைக் கழகம் சில 
துறைகளை உயர் ஆய்வு மையங்களாக்கி அவற்றைத் 
தஞ்சையிலும் , பிற இடங்களிலும் நிறுவியுள்ளது . 
நீரகழாய்வு மையம் 

மண்டபத்திலும் , மலையின 
மக்கள் ஆய்வு மையம் உதகமண்டலத்திலும் , தத்துவ 
மையம் காஞ்சிபுரத்திலும் செயற்பட்டு வருகின்றன . 
பேரகராதித் துறை , வாழ்வியல் களஞ்சிய மையம் , 
அறிவியல் களஞ்சிய மையம் ஆகியவை ( முன்னர்ச் 


கலைப்புலத்தில் , சிற்பத்துறை , ஓவியத் துறை , 
இசைத் துறை , நாடகத் துறை ஆகிய நான்கு துறை 
களும் , சுவடிப்புலத்தில் ஓலைச் சுவடித் துறை , அரிய 
கையெழுத்துச் சுவடித் துறை , கல்வெட்டுத் துறை ,, 
நீரகழாய்வுத் துறை ஆகிய நான்கு துறைகளும் 
வளர் தமிழ்ப் புலத்தில் அயல் நாட்டுத் தமிழ்க்கல்வித் 
துறை , மொழிபெயர்ப்புத் 

துறை , தொகுப்பியல் 


தமிழ்ப் பல்கலைக் கழகம் 


956 


தமிழ்ப் பல்கலைக் கழகம் 


சென்னையில் நிறுவப்பட்டு இருந்தன ) 

தஞ்சை 
யிலேயே இயங்கி வருகின்றன . 

நீரகழாய்வு மையம் : மண்டபத்திலுள்ள நீரகழாய்வு 
மையம் மூன்று குறிக்கோள்களுடன் செயற்பட்டு வரு 
கிறது : தமிழ்நாட்டுக் கடல் மற்றும் ஆற்றுப் படுகை 
களில் ஆய்வுக்கான வாய்ப்பினைக் கண்டறிதல் ; கட 
லடியிலிருந்து தொல் பொருள்களை மீட்டுக்கொண்டு 
வந்து மூழ்கிய துறைமுகங்களை அடையாளங் காணு 
தல் ; அகழாய்வில் கிடைத்த பொருள்களை ஆய்வு 
செய்தல் . இம்மையத்தில் ஏறத்தாழ நூற்றுக்கும் 
மேற்பட்ட 

கப்பல் , படகு முதலியவற்றின் பகுதிகள 
சேகரிக்கப்பட்டுக் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன . 


தொகுதிகளில் கொண்டு வருவதில் ஈடுபட்டுள்ளது . 
வாழ்வியல் களஞ்சியமையம் தமிழில் வாழ்வியல் களஞ் 
சியத்தை 14 தொகுதிகளில் கொண்டு வருவதற்குப் 
பாடுபட்டு வருகின்றது . அறிவியல் களஞ்சிய மையம் , 
20 தொகுதிகளில் அறிவியல் களஞ்சியத்தைத் தயாரிக் 
கும் பணியில் ஈடுபட்டுள்ளது . தனித்தமிழ் அகராதி 
ஒனறும் தனியாகத் தயாரிக்கப்பட்டுவருகிறது . சங்க 
இலக்கியப் பொருட்களஞ்சியம் ஒன்றும் உருவாகியுள 
ளது . இம்மையங்கள் அனைத்தும் தஞ்சையில் செயற் 
பட்டு வருகினறன . 


அருங்காட்சியகம் தமிழப் பல்கலைக் கழகத்தில் 
அருங்காட்சியகம் ஒன்று சிறப்பாக நடத்தப்பட்டு 
வருகிறது . இங்குத் தமிழர் நாகரிகத்தைக் காட்டும் 
பல்வேறு பழமையான அரிய பொருள்களும் காட்சிப் 
படுத்தப்பட்டுள்ளன . 


மலையின மக்கள் ஆய்வு மையம் : உதகமண்டலத் 
தில் அமைந்துள்ள மலையின மக்கள் ஆய்வு மையம் 
தமிழ் நாட்டுப் பழங்குடிகள் பற்றிப் பல்வேறு சூழ் 
நிலைகளில் ஆய்வு செய்து , அறிக்கைகள் உருவாக்கி , 
அவர்களுடைய எதிர்கால நலன்களுக்காகத் திட்ட 
மிட்டு வருகிறது . இம்மையத்தின் குறிக்கோளகள 
மலையின மக்களின் பண்பாடு பற்றி ஆய்வு செய் 
வதும் , வளர்ச்சித் திட்டங்களை மறு ஆயவு செய்வ 
தும் , இதில் ஈடுபடும் அரசு அலுவலர்களுக்குப் பயிறசி 
யளிப்பதுமாகும் . இங்கு மானிடவியல் , 
மொழியியல் , பொருளியல் , நாட்டுப்புறக்கலை , அள 
பட்டியல் முதலான பல்வேறு துறைகளில் ஆய்வுகள் 
மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன . 

தத்துவ மையம் : காஞ்சிபுரத்திலுள்ள தத்துவ 
மையம் வேதகால இந்து மதம் , சைவ சித்தாந்தம் . 
வைணவம் , கிறித்தவம் ஆகிய துறைகளில் ஆய்வு 
நடத்தி வருகிறது . பன்னாட்டுக் கருத்தரங்குகள் பல 
வற்றை நடத்துவதோடு தமிழ்நாட்டுக் கோயில்கள் 
குறித்த ஒரு கோயிற்களஞ்சியமும் இம்மையத்தால் 
உருவாக்கப்பட்டு வருகிறது . 


ஆய்விதழ்கள் : தமிழ்ப் பலகலைக் கழகம் இரண்டு 
முத்திங்கள் இதழ்களை ( Quarterly ) வெளியிடுகிறது . 
தமிழ்க்கலை என்ற தமிழ் இதழும் , தமிழ் நாகரி 
கம் ( Tamil Civilization ) என்ற ஆங்கில இதழும் 
ஆய்வு வெளியீடுகளாகும் . இவற்றுடன் செய்தி மலர் 
கள் தமிழில் ஒன்றும் ஆங்கிலத்தில் ஒன்றுமாகத் 
திங்கள் தோறும் வெளியிடப்பட்டு வருகின்றன . 


சமூகவியல , 


மாமன்னர் இராசராச சோழன் பரிசு . தமிழில 
பலவேறு தலைப்புகளில் வெளியாகும் சிறந்த நூல் 
களுக்கு ஆண்டுதோறும் நூலொன்றுக்கு உரூ . 5000 
வீதம் பத்துப் பரிசுகளைத் தமிழ்ப் பல்கலைக்கழகம் 
வழங்கி வருகிறது . மேலும் , இந்திய மொழிகளில் 
சிறந்த நூல்களுக்கு ஞானபீடம் உயர்ந்த பரிசளிப் 
பதைப் போன்று , தமிழ் மொழியிலும் சிறந்த நூல 
களுக்குப் பரிசு அளித்து ஊக்குவிக்க வேண்டுமென்ற 
நோக்கத்துடன் மாமன்னன இராசராசன் பெயரில் 
ஆண்டுதோறும் சிறந்த தமிழ் நூலாசிரியருக்கு ஓர் 

லட்ச . உரூபாவைத் தமிழ்ப் பலகலைக் கழகம் 
பரிசாக அளித்துப் பெருமைப் படுத்துகிறது . இத் 
துடன் பல்வேறு அறக்கட்டளைகளும் , கட்டில்களும் 
நிறுவப்பட்டுச் சொற்பொழிவுகளும் , 

சொற்பொழிவுகளும் , ஆய்வுப்பணி 
களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன . 


கணிப்பொறி மையம் : தமிழ்ப் பல்கலைக்கழகத்தின் 
கணிப்பொறி மையம் விரைந்த தானியங்கி மொழி 
பெயர்ப்புக்கு , உருசிய மொழியிலிருந்து தமிழிலும் , 
தமிழிலிருந்து உருசிய மொழியிலும் மொழி பெயர்ப் 
புக்கு முயற்சிகள் மேற்கொண்டுள்ளது . கணிப்பொறி 
வழியே , ஆங்கிலம் , தமிழ் , மலையாளம் , வங்காளம் 
போன்ற மொழிகளில் எழுத்து வரிவடிவ மாற்று 
முறையில் வெற்றி காணப்பட்டுள்ளது . இந்திய 
மொழிகளின் பல்வேறு எழுத்து வரிவடிவ மாற்று 
முறைகளையும் ஒலிப்பு முறைகளையும் படிக்கவும் , 
ஒப்பிட்டுப் பார்க்கவும் , நுணுகி ஆராயவும் இந்நுட் 
பம் பயன்படுவதாகும் . 

பேரகராதித் துறை , களஞ்சிய மையம் : தமிழ்ப் 
பேரகராதித் துறை புதிய பேரகராதி ஒன்றை 10 


. 


செயலாண்மை அமைப்பு : தமிழ்ப் பல்கலைக்கழ 
கத்தின் வேந்தராகத் தமிழக அரசின் 

ஆளுநரும் 
ணைவேந்தராகக் கல்வி அமைச்சரும் செயற்பட்டு 
வருகின்றனர் . தமிழ்ப் பல்கலைக்கழகத்தின் நிருவா 
கத்தைத் துணைவேந்தர் தலைமையிலான ஆட்சிக் 
குழு கவனித்து வருகிறது . அலுவல் சாரா உறுப்பினர் 

ரின் பதவிக்காலம் மூன்றாண்டுகளாகும் . தமிழ்ப்பல் 
கலைக் கழகத்தின் நடவடிக்கைகளை நெறிப்படுத்து 


தமிழ் முத்தரையர் கோவை 


957 . 


தமிழ் வளர்ச்சிக் கழகம் , சென்னை 


- 


. 


போன்ற 


ச.செ 


வதற்குப் பேரவை ஒன்று உள்ளது . இது ஆண்டுக்கு தசமியன்று 

அலுவலகம் அமைக்கப் 

பெற்றுக் 
இரு முறை கூடிக் கடந்த காலச் சாதனைகளையும் களஞ்சியப் பணி தொடங்கியது . இத்தொகுப்புப் பணி 
எதிர்காலத் திட்டங்களையும் சீர் தூக்கல் செய்யும் . யின் 

தலைமைப் 

பதிப்பாசிரியராகப் பெ . தூரன் 

• அவர்கள் பொறுப்பேற்றார் . 
தமிழ்ப் பல்கலைக் கழகத்தின் முதல் துணைவேந் 
தர் மொழியியல் வல்லுநரான முனைவர் வ.அய் . ஒவ்வொரு தொகுதியும் பலப்பல விளக்கப் படங் 
சுப்பிரமணியம் அவர்களாவார் . இரண்டாம் துணை கள் , வண்ணப் படங்கள் , புகைப்படங்கள் , தேசப்படங் 
வேந்தராக 1986 - திசம்பரிலிருந்து மொழியியல் பேரா கள் ஆகியவற்றுடன் 750 பக்கங்களைக் கொண்ட 
சிரியரான முனைவர் ச . அகத்தியலிங்கம் பொறுப் தாகப் பத்துத் தொகுதிகள வெளியிடத் திட்டமிடப் 
பேற்றுள்ளார் . 

இரா.சு. பெற்றது . அதன்படி , முதல் தொகுதி 1954 - ஆம 

ஆண்டு வெளிவந்தது . பத்தாம் தொகுதி 1968 - இல் 
தமிழ் முத்தரையர் கோவை : இந்நூல் 

முற்றுப் பெற்றது . இவற்றோடு குழந்தைகளுக்கான 
பெயரளவில் மட்டுமே விளங்கும் ஒரு நூலாகும் . கலைக்களஞ்சியமும் தொகுக்கப் பெற்றது . 
இன்றளவும் இந்நூல் கிடைக்கவில்லை . இந்நூல் 

தொண்ணூற்று 
யாப்பருங்கல நூலின் 

விழாப் பணி : தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின முதல 

ஐந்தாம் 
நூற்பாவுரையில் எடுத்துக் காட்டப்பட்டுள்ளது . இவ் 

விழா மதுரையில் நடைபெற்றது . அவவிழாவில் 
வுரையில் சந்தமும் தாண்டகமும் இவ்வாறிருக்க 

இலக்கியச் சொற்பொழிவுகளோடு அறிவியல சொற் 
வேண்டுமெனக் கூறிய உரையாசிரியர் , 

பொழிவுகளும் இடம்பெற்றன . அதனைத் தொடர்ந்து 

குமர 
சேனாசிரியா கோவையும் , தமிழ் முத்தரையர் 

திருவாரூர் , கோயம்புத்தூர் , யாழப்பாணம் , 
கோவையும் , யாப்பருங்கலக்காரிகையும் 

சென்னை , தில்லி ஆகிய இடங்களில் தமிழ் விழாக்கள் 
சந்தத்தால் வருவனி எனக்கூறுமிடத்து இ 

நடைபெற்றன . அனைத்து விழாககளிலும் அறிவியல 
நூலையும் எடுத்துக்காட்டியிருக்கிறார் . 

தமிழுக்குச சிறப்புத் தனமை அளிக்கப்பட்டது . அதன 
பின் , பிற ஊர்களில் 

விழா எடுப்பது நின்றது . 
தமிழ் வளர்ச்சிக் - கழகம் , சென்னை ; சென்னையிலேயே பரிசளிப்பு விழா மட்டும் நடை 
தமிழன்பர் பலர் துணையுடன் 1946 - இல் அந்நாளைய பெற்றது . 
கல்வி அமைச்சர் தி.சு. அவினாசிலிங்கம் அவர்கள் 
சென்னையில் தமிழ் வளர்ச்சிக் கழகம் என்னும் 

பரிசளிப்புப் பணி : தமிழ் மொழியில் ஆண்டு 
அமைப்பைத் தோற்றுவித்தார் . 

தோறும் வெளியாகும் பலதுறை நூலகளும் ஆராயப் 

பெற்று , ஒவ்வொரு துறையிலும் சிறந்ததாகத் தேர்வு 
நோக்கம் : தமிழ் மொழி பண்டைச் சிறப்புகளு 

செய்யப்படும் நூல்களுக்குப் பரிசுகள் வழங்கப் 
டன் இக்கால வாழ்க்கைக்கு வேண்டிய பிற பண்பு , 

பட்டன . தொடக்கத்தில் பரிசுக்குரிய 

துறைகள் 
களையும் பெற்றுச் சிறக்கச் செய்தலே நோக்கமாக 

பன்னிரண்டாகப் பிரிக்கப்பட்டன . முதல் ஆறு பிரிவு 
இக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது . . 

களுக்கு , ஓராண்டிலும் , அடுத்த ஆறனுக்கு மறு 

ஆண்டிலும் பரிசுகள் அளிக்கப்பெற்றன . தேர்ந்தெடுக் 
பணிகள் : இக்கழகம் மேற்கொண்ட - இன்றியமை கப்படும் நூலுக்கு உரூபாய் 500/ - பரிசளிக்கப்பட்டது . 
யாத பணிகள் மூன்றாகும் . அவையாவன : 1 ) தமிழில் 
கலைக் களஞ்சியம் தயாரித்து வெளியிடுதல் , 

பரிசளிப்புப் பணியைத் தமிழக அரசின் தமிழ் 
2 ) ஆண்டுதோறும் தமிழ் வழங்கும் பெருநகர்களில் . வளர்ச்சி மன்றம் 1961- முதல் ஏற்றது . ஆண்டிற்குப் 

பத்துத் தலைப்புகள் வீதம் பரிசுபெறும் துறைகள் 
தமிழ்விழா நடாத்துதல் , 3 ) தமிழில் வெளியாகும் 

இருபதாக விரிந்தன . முதற் 
பல்துறை நூல்களுக்குப் பரிசு வழங்குதல் . 

பரிசு உரூபாய்.1,000 / 

உயர்த்தப்பட்டு , உரூபாய் .500 / - இரண்டாம் 
மேற்கண்ட மூன்று பணிகளையும் தமிழ் வளர்ச் பரிசாக வழங்கப்பட்டது . 
சிக் கழகம் செவ்வனே நிறைவேற்றியது . 

பரிசுக்குரிய பகுதிகளாவன : 1. கவிதை - இசைப் 
களஞ்சியப் பணி : சுதந்திரத் திருநாளன்று பாடல 2. புதினம் , 3. ஆராய்ச்சி - மொழி - இலக் 
( 15.8.1947 ) அன்றைய கல்வியமைச்சர் திரு . அவினாசி கியம் , 4. சிறுவர் இலக்கியம் , 5. மானிடவியல் 
லிங்கம் செட்டியார் அவர்கள் , ஆங்கிலத்தில் உள்ள 

சமுகவியல் பூகோளம் அரசியல் சட்டம் , 
என்சைக்ளோபீடியா போன்று 

தமிழில் கலைக் 

6. பொருளாதாரம் வணிகவியல் , 7. கணிதம் 
களஞ்சியம் தயாரிக்கும் பணியை மக்களுக்கு அறிவித் வானவியல் , 8. பொறியியல் - தொழில் நுட்பவியல 
தார் . தமிழ் நெஞ்சங்கள் ஆர்வத்துடன் வரவேற்றன . 9. மருத்துவம் உடலியல் உணவியல் 
சென்னைப் பல்கலைக்கழகத்தில் 

24.10.1947 விசய கியம் - சுகாதாரம் . 10. தத்துவம் - சமயம் - தருக்கம் 


என 


ஆரோக் 


தமிழ் வளர்ச்சிக் கழகம் , சென்னை 


958 


தமிழகக் கட்சிகள் 


- அறவியல் , 11. சிறுகதை , 12. நாடகம் . 13. அழ 
குக் கலைகள் , 14. கட்டுரை - வாழ்க்கை வரலாறு . 
தன்வரலாறு - பயண நூல் , 15. தாவரவியல் - விலங் 
கியல் புவியியல் - உயிரியல் 

நாட்டியல் , 16 . 
பௌதிகம் - வேதியல் , 17 . கல்வி உளவியல் , 
18. வரலாறு - தொல்பொருளியல் , 19. விவசாயம் 
கால்நடை வளர்ப்பு கால்நடை மருத்துவம் . 
20. சிறப்புப் பதிப்புகள் . 


கலைஞர் மு . கருணாநிதி அவர்கள் 1972 ஆம் 
ஆண்டு தொடங்கி , முதற் பரிசு 

உரூபா 2,000 / 
ஆகவும் , இரண்டாம் பரிசு 

உரூபா 1,000 / - ஆகவும் 
உயர்த்தினார் . மேலும் , பரிசுக்குரிய துறைகள் 21 
ஆக விரிந்தன . 
தேர்வு செய்யும் முறை : 

தகுதியுடைய நூல் - 
களை அனுப்புமாறு நாளிதழ்களில் வேண்டப்படும் . 
அச்சடித்த நூல்கள் மட்டுமே ஏற்கப்படும் . தொடர்ந்த 

ஆண்டுகளில் வெளிவந்த நூல்களே தேர்வுக்கு 
உரியனவாக ஏற்கப்படும் . பிறமொழி பெயர்ப்பு நூல் 
கள் ஏற்கப்படுவதில்லை . மன்ற உறுப்பினருள் 
மூவர் போட்டி நடத்தும் நிலைக்குழு உறுப்பின 
ராகத் தேர்ந்தெடுக்கப்படுவர் . இக்குழு ஒவ்வொரு 
துறையிலும் வெளிவந்த நூல்களைத் தேர்ந்து மதிப் 
பிடத் தனித்தனியே மூன்று நடுவர்களை நியமிக்கும் 
அவர்கள் அளிக்கும் மதிப்பெண்களைக் கூட்டி முதலிரு 
மதிப்பெண்களுக்குரிய நூல்களுக்குப் பரிசளிக்கப் 
பெறும் . பரிசு பெறுவோர் சென்னை வந்து செல்ல 
முதல் வகுப்பு இரயில் கட்டணம் பயணப்படி 
யாக அளிக்கப்பெறும் . வெளிநாட்டு ஆசிரியரெனில் , 
சான்றிதழ் மட்டுமே அளிக்கப் பெறும் . இப்பரி 
சளிப்புப் பணி இடையிடையே சில ஆண்டுகள் நடை 
பெறாமல் அடுத்தடுத்த ஆண்டுகளில் சேர்த்தும் 
வழங்கப்பட்டுள்ளது . 

மேலும் , சிறந்த வரைவுகள் , குறிப்புகள் எழுதும் 
அரசுப் பணியாளர்களுக்கு உரூபா 500 / - , 300 / - , 200/ 
என மூன்று பரிசுகளும் , சிறந்த முறையில் தமிழை 
ஆளும் துறையின் தலைமை அலுவலகத்திற்குத் 
சான்றிதழும் வழங்கப் பெறுகின்றன. 

நன்முறையில் இயங்கிய இக்கழகம் 1975 - இல் 
மூடப்பெற்று , இதன் பணியைத் 

தமிழக 
தமிழ் வளர்ச்சித் துறை ஏற்றுக் கொண்டு இப்போது 
செயற்பட்டு வருகின்றது . 


வரித் திங்களில் திருவள்ளுவர் விழாவையும் , மார்ச் 
சுத் திங்களில் கம்பன் விழாவையும் நடத்துகின்றது . 
இத்துறையின் சார்பில் முப்பெரும் விருதுகள் ஆண்டு 
தோறும் வழங்கப் பெறுகின்றன . அவற்றுள் , பாவேந் 
தர் பாரதிதாசன் விருது ஆண்டுதோறும் சிறந்த 
கவிஞருக்கு வழங்கப்படுகிறது . 

உரூபா 10,000/ ; 4 
சவரன் பொற்பதக்கம் ஆகியன பரிசாக வழங்கப் 
பெறும் . அடுத்துத் தமிழ்ப் பெரியார் திரு.வி.க. விருது 
ஆண்டுதோறும் சிறந்த எழுத்தாளருக்கு வழங்கப்படு 
கிறது . இவ்விருது பெறுவோர்க்கு உருபா 10,000/ 
வழங்கப்படுகிறது . மூன்றாவதாக , அறிஞர் அண்ணா 
வின் கொள்கை நெறி நிற்பவர் , நிலை நிறுத்துபவர் , 
பரப்பு நர் , ஆய்வாளர் என்னும் நான்கு வகையானும் 
தகுதி பெறும் ஒருவருக்கு , அறிஞர் அண்ணா 
விருது வழங்கப்பெறுகிறது . தங்கப்பதக்கம் பரிசு 
வழங்கப் பெறும் இவ்விருதினை 1985 - இல் பெற்ற 
வர் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்.ஜி 
இராமச்சந்திரன் ஆவார் . 

தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் 1980 - ஆம் 
ஆண்டு முதல் சிறந்த நூல்களை வெளியிட நிதியுதவி 
செய்யப்படுகிறது . 1,000 படிகளுக்கு ஆகும் செல 
வில் 50 விழுக்காடு அல்லது உரூபா 5000 / - மேல 
ளவு நிதியுதவியாக வழங்கப்படுகிறது . கதை , நாட 
கம் , சமய நூல்களுக்கும் , வெளியீட்டாளர்களுக்கும் 
இச்சலுகை இல்லை . அச்சிடும் எண்ணிக்கையில் 
பங்கு நூல்களை அரசுக்குத் தரவேண்டும் . அச்சகச் 
சான்றளித்துப் பாதிப் பணமும் , அச்சாகி முடித்துப் 
படிகளை அளித்த பின் மீதித் தொகையும் பெற்றுக் 
கொள்ளலாம் . இத்துறையின் அலுவலகம் இப்போது 
சென்னையில் குறளகத்தில் செயற்பட்டு வருகிறது . 

வெ.தெ மா . 
தமிழகக் கட்சிகள் : 

தமிழரசுக் கட்சி : தமி 
ழக மக்களைத் தமிழ் மொழியின் மீதும் , தமிழ் நாட் 
டின் மீதும் பற்றுக் கொண்டு தேசிய நீரோட்டத்தில் 
கலந்திடச் செய்தவர் ம.பொ.சிவஞான கிராமணியார் 
ஆவார் . காங்கிரசுக் கட்சிக்காரரான இவர் , பாரதத் 
தாயின் திருத்தேரை விடுதலையென்னும் இலக்கிற்கு 

ட்டுச்செல்ல இந்திய மக்களின் ஒற்றுமையென்னும் 
உறுதியான சங்கிலி தேவையென்றும் , அச்சங்கிலிவடத் 
தின் ஒவ்வோர் இணைப்பும் உறுதியாக இருக்க 
வேண்டுமென்றும் , அத்தகைய உறுதியான இணைப்பு 
களில் தமிழகமும் ஒன்று என்றும் கூறினார் . இதன் 
அடிப்படையில் தான் அவர் தமிழ்முரசு , செங்கோல் 
முதலிய ஏடுகளில் தமது இந்திய தேசியத்தில் தமிழ்த் 
தேசியத்தை வலியுறுத்தி வந்தார் . இதற்கென 1946 
இல் ஒரு கழகத்தைத் தொடங்கி அதற்குத் தமிழர 
சுக் கழகம் எனப் பெயரிட்டார் . அதுவே தமிழரசுக் 
கட்சி எனப் பின்னர்ப் பெயர் மாற்றம் பெற்றது . 


| 


அரசின் 


தமிழ்நாட்டில் காங்கிரசு அரசாங்கத்தின் கல்வி 
யமைச்சர் சி . சுப்பிரமணியம் அவர்களால் நிறுவப் 
பெற்ற தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சிக் கழகம் தி.மு.க. 
ஆட்சிக் காலத்தில் தமிழ் வளர்ச்சித் துறை யாக 
மாற்றம் பெற்றது . இத்துறை ஆண்டுதோறும் சன 


* 


தமிழகக் கட்சிகள் 


959 


தமிழகக் கட்சிகள் 


பணபாட்டை 


இவ்வாறு தொடங்கப் பெற்ற தமிழரசுக் கட்சிக்கு 
விரைவிலேயே நாடு முழுவதும் கிளைகள் தோன்றின. 
தமிழ் உணர்வை வளர்கக , தமிழப் 
வளர்ககப் பல்வேறு பெயர்களில் நாடு 

முழுவதும் 
செயற்பட்டு வந்த பல மனறங்களும் தமிழரசுக கட் 
சியின் கிளைகளாக மாறின . உரிமைக்கு எல்லை 
வேங்கடம் , உறவுக்கு எல்லை இமயம் என அவை 
முழங்கின . 


தது . தமிழும் ஆங்கிலமும் என்ற அதன் இருமொழிக் 
கொளகையின்படி , ஆளத் தொடங்கியது . ஆனால 
தமிழரசுக் கட்சி தி.மு.க. நடத்திய ஆங்கிலப் பாது 
காப்பு மாநாட்டை எதிர்த்து மறியல நடத்தியது . 

இககட்சி தமிழகத்திறகும் தமிழ் மொழிக்கும் பல 
ஏற்றங்கள் உண்டாககப்பாடுபட்டது கேரளததோடும் 
ஆந்திரத்தோடும் சோக்கப்படவிருந்த பல பகுதிகள 
தமிழ நாட்டுடன் இணைக்கப்படவும் , தமிழ மொழி 
கலலூரி அளவில் பயிற்று மொழியாகவும் , தமிழ 
ஆட்சி மொழியாகவும் ஆககப்படுவதற்கு இககட்சியும் 
காரணமாக இருந்தது . பலவேறு பெயாகளில் தமிழை 
வளர்க்க ஏற்படுத்தப்பட்ட தமிழ மனறங்கள 
ஒன்றிணைந்து தமிழரசுக கட்சி யின கிளைகளாகித் 
தமிழ் உணர்வையும் பணபாட்டையும் வளர்த்தமை 
இக்கட்சியின் மற்றோரு சாதனையாகும் . 


கோ த . 


ஆண்டு 


திராவிடர் கழகம் : தமிழ நாட்டில் திராவிடர் 
யககம் கண்டவர் பெரியார் ஈ . வே . இராமசாமி 
ஆவார் . சேலத்தில் 1944- இல் பெரியாரின் தலைமை 
யின் கீழ் நடைபெற்ற நீதிக்கட்சி மாநாட்டில நீதிக் 
கட்சி என்றபெயா , திராவிடா கழகம் , எனப் பெயர் 
மாற்றம் செய்யப்பட்டது . 


இக்கட்சிக் கொடியின் மேல் பகுதி வெணணிற 
மாகவும் , கீழப்பகுதி சமநிலைத் தத்துவத்தைக 
( Socialism ) குறிக்கும் செந்நிறமாகவும் திகழ்ந்தது . 
இதில் வில் , புலி , மீன் ஆகிய மூவேந்தரின் சினனங் 
கள் நீல நிறத்தில் அமைந்துள்ளன . முதன் முதலாக 
1948 - இல் தமிழர் திருநாளன்று இககொடியை ஏற்றி 
ம.பொ.சி. இதன விளக்கத்தைக் கூறினார் . தமிழர 
சுக் கட்சியின் முதலாவது மாநில மாநாடு 1947 - ஆம் 

செனனையில் நடைபெற்றது . தமிழரசுக் 
கட்சித் தொணடர் படை ஒன்றும் நிறுவப்பட்டது . 
தமிழ்நாடு சட்ட மனறத்தில் 1948 - ஆம ஆண்டு 
மொழிவாரி மாநிலம் வேண்டும் தீர்மானம் நிறை 
வேற்றுதற்குப் 

பாடுபட்டது இக்கட்சியேயாகும் . 
அதே ஆண்டில் இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் பங் 
கேற்று இந்தித் திணிபபை எதிர்த்தது . தமிழநாடு 
முழுவதும் மதுவிலக்குக் கொண்டு வரப்பட்டதை 
வரவேற்ற 

இக்கட்சி , மதுவிலக்கால் வேலை 
இழந்தவருக்கு இடைக்கால உதவி கேட்டுப் போராட் 
டம் நடத்தியது . ஆட்சியைக் கைப்பற்றும் 

நோக்க 
மில்லையெனக் கூறிய ம பொ.சி. ஆட்சி அதிகாரத 
தால் தமது 

கட்சியை வலுப்படுத்தலாமெனபதை . 
நாளடைவில் உணர்ந்தார் . 

எனவே , 
ஆண்டில் நடந்த பொதுத் தேர்தலில் காங்கிரசுக் 
கட்சிக்கு ( Congress ) ஆதரவாகத் 

தமது கட்சித் 
தொண்டர்களைப் பாடுபடச் செய்தார் . இத்தேர் 
தலில் காங்கிரசுக் கட்சிப் பெரும் பலம் பெற்றுத் 
தமிழக அமைச்சரவையை அமைத்தது ; ம.பொ சி 

சட்ட மேலவைககு நியமன உறுப்பினராக 
கியது . மேலவையில 

தமது தமிழ மாநிலக கோட் 
பாட்டை வலியுறுத்திப் பேசினார் . ஆனால் , காங்கிர 
சின் ஆதரவு அவருக்குக் கிடைக்கவில்லை . அதனால , 
தமிழரசுக கட்சி சிறிது சிறிதாகத் தனது உறவைக் 
காங்கிரசுடன் துணடித்துக் கொள்ள முற்பட்டது . 

இந்தப் பின்னணியில் 1962 தேர்தல் வரை காங் 
கிரசின தோழமைக் கட்சியாக இருந்த தமிழரசுக் 
கட்சி 1967 - இல் நடந்த பொதுத் தேர்தலில் திராவிட 
முன்னேற்றக் கழகத்தின் தோழமைக் , கட்சிகளின் 
கூட்டணியில் சேர்ந்து தேர்தலில் நின்றது . வெற்றி 
யும் கண்டது . இத்தேர்தலில் தி.மு.க பெருவாரியான 
இடங்களைக் கைப்பற்றி அமைச்சரவையை அமைத் 


1952 - ஆம 


யைச் 


கொள்கைகள் மக்களிடையே காணப்படும் சாதி 
வேறுபாடு , பெண்ணடிமை , இன இழிவு , உயர்வு 
- தாழவு மனப்பானமை , தீண்டாமை ஆகியவற்றை 
ஒழித்தலும் , அவற்றிறகுக் காரணமாகவுளள மதங் 
களையும் , மூட நம்பிககைகளையும நீககுதலும் , 
மக்களைப் பகுத்தறிவு உடையவர்களாக்கி அனை 
வரும் சமம் , என்ற நிலையை ஏற்படுத்துதலும் , ஆண 
- பெண் சம உரிமை பெறப் பாடுபடுதலும் இக்கழ 
கத்தின் முக்கியக் கொளகைகளாகும் . தாய்மொழி 
பேணலும் இககழகத்தின் கொள்கையாகும் 
கொடி : திராவிடர் கழகக கொடி 

1946 - ஆம் 
ஆண்டில கறுப்பில சிவப்பு வட்டம் 

கொணடதாக 
உருவாககப்பட்டது . கறுப்பு நிறம் அறியாமை இருளை 
யும் , மூட நம்பிககையையும சிவப்பு நிறம் 

சிறிது 
சிறிதாகப் பரவும் அறிவொளியையும் குறிப்பதாகும் . 

தலைவர்கள் . இக்கழகத்தின் தலைவராகத் 
தொடக்கம முதல் 1973வரை பெரியார் இராமசாமி 
இருந்தார் . அவரது மறைவுக்குப் பின 

1974 - ஆம் 
ஆண்டு முதல பெரியாரின 

துணைவியார் திருமதி 
மணியம்மையார் தலைவரானார் . அவர் 1978 - இல் 
மறைந்ததற்குப் பின தலைவர் என்ற 

அமைப்பு 
தேவையில்லை எனறு கழகத்தினரால் தீர்மானிக்கப் 
பட்டதால் தலைமைப் பதவியில் ஒருவருமில்லை . 
திருச்சியில் நடந்த திராவிடர் 

கழக மாநில . 
மாநாட்டில் ( 1945 ) சி.என் . அண்ணாதுரை அவர்கள் 


தமிழகக் கட்சிகள் 


960 


தமிழகக் கட்சிகள் 


களுக்குத் திருமணங்கள செய்யப்பட்டன . பெண்களும் , 
விதவைகளும் தலைமையேற்று நடத்தும் திருமணங் 
களும் , பெண் விடுதலை மாநாடுகளும் நடத்தப்பட்டு 
வருகின்றன . 


பொதுச் செயலாளராக்கப்பட்டார் . அவர் 1949 - இல் 
கட்சி விலகித் தனியாகத் திராவிட முன்னேற்றக் 
கழகம் என்ற அமைப்பினை உருவாக்கினார் . அதன் 
பின்னர்ப் பொதுச் செயலாளராகப் பலர் இருந்தனர் . 
ஆனால் , 1974 முதல் கி.வீரமணி பொதுச் செயலாள 
ராகப் பொறுப்பேற்றுள்ளார் . 

தலைமையிடம் : இக்கழகத்தின் தலைமையிடம் 
சென்னை ஈ.வே கி . சம்பத்துச் சாலையில் பெரியார் 
திடலில் இயங்கி வருகிறது .. இங்குக் கூட்டங்கள் 
நடத்த ஓர் அரங்கும் , அச்சுக்கூடமும் , நூலகமும் , 
லவச மருத்துவமனையும் அமைந்துள்ளன . 


அமைச்சர் 


பணிகள் : இக்கழகம் மனித சமுதாய 

மேம் 
பாட்டிற்குக் குறிப்பாகப் பார்ப்பனர் அல்லாதாரின் 
மேம்பாட்டிற்குப் பல அரிய பணிகளைப் புரிந்து வரு 


கிறது . 


தமிழ்மொழி தமிழர் உரிமை பேணல் : 
மொழி ஆதிக்கத்தால தமிழ் மொழியும் தமிழர் 
நலனும் கெடும் என்ற காரணத்தால் இந்தி ஆதிக்க 
எதிர்ப்புப் போராட்டங்கள் நடத்தப்பட்டு 

வரு 
கின்றன அன்றைய இந்தியத் தலைமை 
நேருவினால் இந்தி பேசாத மக்கள் ஏற்கும் வரை இந்தி 
அவர்கள் மீது திணிக்கப்படமாட்டாது என்ற உறுதி 
மொழி தரப்பட்டது . காவிரி நீர் இன்றி வாடும் 
தமிழக மக்களின் வாழ்வு வளம்பெற அனைத்துக்கட்சி 
மாநாட்டைக் கூட்டி அதன் தீர்மானங்களை அரசுக்கு 
அனுப்பிக் காவிரி நீர் பெறப் பல அறப்போராட்டங் 
கள் மேற்கொண்டு வருகிறது . 

திராவிடர் கழகத்தின் பிற அமைப்புகள் : பெரியார் 
அவர்கள் நன்கொடையாக 51 இலட்சம் உரூபாயும் , 
இடமும் தந்ததால் திருச்சியில் பெரியார் ஈ.வே.ரா. 
கல்லூரி 1965 - இல் தொடங்கப்பட்டது . 

திருச்சியில் 
பெரியார் ஈ.வே ரா . மணியம்மை குழந்தைகள் விடுதி 
( 1961 ) , மகளிர் மேல்நிலைப்பள்ளி , பெரியார் சுயமரி 
யாதைப் பிரச்சார அஞ்சலவழிக் கல்லூரி ( 1982 ) , 
பெரியார் மருந்தியல் மகளிர் கல்லூரி ( 1982 ) ஆகியவை 
பெரியார் நூற்றாண்டுககல்வி வளாகத்தில் ( 1980 ) 
நடைபெற்று வருகின்றன . 

தஞ்சை , பெரியார் 
நூற்றாண்டு மகளிர் தொழில் நுட்பக் கல்வி நிலையம் 
( 1980 ) , பெரியார்மணியம்மை இலவச மருத்துவமனை 
( 1983 ) , பெரியார் திறந்தவெளிப் பல்கலைக்கழகம் 
( 1983 ) , பெரியார் நகரக்குடும்ப நல மையம் ( 1933 ) 
ஆகியவையும் 

இயங்கிவருகின்றன . பெரியார் 
அறிவியல் தொழில் நுட்பமையம் அமைக்கும் பணி 
நடந்து வருகிறது . 

பிரிந்த கழகங்கள் : அரசியலில் ஈடுபடும் நோக் 
குடன திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்த திராவிட 
முன்னேற்ற கழகமும் , அதிலிருந்து பிரிந்த 
இந்திய அண்ணா திராவிட முனனேற்றக் கழகமும் 
ஆட்சியில் 

இருக்கும்போதெல்லாம் முடிந்தவரை 
திராவிடர் கழகக் கொளகைகளையே செயற்படுத்தி 
யிருக்கின்றன . 

பிற இயக்கங்கள் : அறிவியக்கப் பேரவை , திரா 
விடர் கழகம் , தமிழின விடுதலைக் கழகம் , பெரியார் 
சம உரிமைக் கழகம் போன்ற இயக்கங்களெல்லாம் 
உத்தி முறைகளில் 

வேறுபடுகின்றனவே தவிரக் 
கொள்கையில் மாறுபடவில்லை . அவற்றின் கொடி 
களும் பெரிய அளவில் திராவிடர் கழகக் கொடியி 
லிருந்து மாறுபடவில்லை . 


| 


வகுப்புரிமை ; இக்கழகம் 

1951 - இல் 

நடத்திய 
வகுப்புரிமைப் போராட்டத்தின் 

பயனாய் 

முதன் 
முதலாக இந்திய அரசியல் சட்டம் திருத்தப்பட்டு 
வகுப்புரிமை வழங்கப்பட்டது . இட ஒதுக்கீட்டிற்கு 
வருமான வரம்பு நிருணயிக்கப்பட்டதை எதிர்த்துப் 
போராடி 1930 - இல் வெற்றி பெற்றது . பிற்படுத்தப் 
பட்டோருக்கான இட ஒதுக்கீடும் உயர்த்தப்பட்டது . 
மைய அரசுப் பணிகளிலும் இட ஒதுக்கீடு செய்யும்படி 
மண்டல் குழுப் பரிந்துரை செய்ததை நடைமுறைப் 
படுத்தப் போராட்டங்கள் நடத்தி வருகிறது . அரசு 
விளம்பரங்களில் திறந்த போட்டி என்பதை இதர 
வகுப்புகள் என்று போடும் பழக்கத்தை எதிர்த்து 
வழக்காடி அதனைநிறுத்த வகை செய்தது . 
மூட நம்பிக்கை ஒழிப்பு : 

வழிபாட்டை 
எதிர்த்தலும் , தீமிதித்தல் , தேர் இழுத்தல் முதலிய 
வற்றை எதிர்த்தலும் மூட நம்பிக்கையை ஒழித்தலும் 
இக்கட்சியின் பணிகளாகும் . 

சாதி ஒழிப்பு : இக்கழகத்தினரின் போராட்டத் 
தினால் சாதிக் குறிகளும் , பெயருக்குப் பின்னால் 
சாதிப் பெயர்களை இணைக்கும் பழக்கமும் ஒழிக்கப் 
பட்டன . மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1961 - ஆம் 
ஆண்டு நடைபெற்றபோது இக்கழகத்தினரும் பல 
ஆதரவாளர்களும் தங்கள் மதத்தைக் குறிப்பிடாமல் 
நாத்திகர் என்றே குறிப்பிட்டனர் . கலப்புத் திரு 
மணங்கள் , புரோகிதர் இல்லாத சீர்திருத்தத் 
திருமணங்கள் ஆகியவை நடத்தப்பட்டு வருகின்றன . 
கோவில் நுழைவுப் போராட்டமும் , 

அனைத்துச் 
சாதியினரும் கோவில் அச்சகராக வேண்டும் என்ற 
போராட்டமும் நடத்தப்பட்டு வருகின்றன . 

பெண் உரிமை : பெண்கள் மாநாடு பெரியாரால் 
1930 - இல் ஈரோட்டில் நடத்தப்பட்டது . விதவை 


உருவ 


| 


| 


| 


. 


அகில 


| 


| 


| 


|| 


தமிழகக் கட்சிகள் 


961 


தமிழகக் கட்சிகள் 


என்ற 


அரசியல் 


களைக் கொண்ட தலைமை அமைப்பாக 1949 - இல் 
தொடங்கி 10 

ஆண்டுகளில் 5000 கிளைகளையும் 
3000 - க்கு மேற்பட்ட துணைக்சாாபு மன்றங்களையும 
12 மாவட்டக் கழகங்களையும் , ஏறத்தாழ 3 ! இலட் 
சம் 

உறுப்பினர்களையும் பெற்று வளர்ந்தது சட்ட 
மன்றம் செனனை மாநகராட்சி நகராட்சிகள ஆகிய 
வற்றில் குறிப்பிடத்தகு இடங்களைப் 
கழகம் தமிழ நாட்டை 1967 முதல் 1976 வரை ஆட்சி 
செயதது . 


பெற்றது . 


சு.ஆ. 


கூட்டங்கள் : கழகத்திறகெனச் சென்னையில 
அறிவகம் , அனபகம் , அண்ணா அறிவாலயம் ஆகிய 
சொந்தக கட்டங்கள உளளன . துபோலக கழகத் 
திற்கான சொந்தப் பணிமனைகள , படிப்பகங்கள் , 
நூலகங்கள் , கட்டடங்கள் , திடலகள நாட்டின 
பகுதிகளிலும் உள்ளன . 


இயக்க ஏடுகள் . இயக்க ஆதரவாகத் தோன்றிய 
ஏடுகள் பலவாகும் . அவற்றுள மிகவும குறிப்பிடத் 
தக்கவை திராவிட நாடு , காஞ்சி , முரசொலி , மனறம் 
தனி அரசு முதலியனவாகும் . இயக்கம் 

நடத்திய 
ஏடுகளில் முதலில் மாலை மணியும் , பினனா நம் 
நாடும் , அதன் பின்னர்க கழகக குரலும் குறிப்பிடத் 
தக்கவை . 


தேர்தலில் வென்று ஆட்சியைப் பிடிப்பது இதன் 
நோக்கமன்று அனைவரும் சமம் 

நிலை 
அடையத் தடையானவற்றை நீக்கவே இக்கழகம் 
இயங்குகிறது . தமிழினத்தைப் பாதிக்கும் 
சட்டங்களையும் , பொருளாதாரக் கொளகைகளை 
யும் இக்கழகம் எதிர்த்துப் போராடித் தமிழின உயர் 
வுக்குச் சாதகமானவற்றை ஆதரித்து வருகிறது . 
எனவே , இதனை அரசியல் கட்சி எனபதைவிடச 
சமுதாயச் சீர்திருத்தக் கழகம் என்பதே பொருத்த 
மானதாகும் ( காண்க : இராமசாமி , ஈ.வெ.) 

திராவிட முன்னேற்றக் கழகம் ; சுயமரியாதை 
யக்கமாகக் கால் கொண்டு , திராவிடர் கழகமாக 
வளர்ந்து , தமிழர் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தும் 
வகையில் தோனறியது திராவிட முன்னேற்றக கழகம் . 

தோற்றம் : திராவிடர் கழகத் தலைவர் பெரியார் 
ஈ.வெ.ரா. தம்மைவிட முப்பது வயதுக்கும் குறைவான 
மணியம்மையைத் தமது 72 - ஆம் வயதில் திருமணம் 
செய்து கொள்ள முடிவெடுத்தார் . அதனால் , குறை 
கொண்டிருந்த அக்கழக முன்னணியினர் கட்சியை 
விட்டு வெளியேறி 1949 - இல் புதிய கட்சி ஒன்று நிறுவி 
அதன் வாயிலாகத் தொடர்ந்து பணியாற்ற முடிவு 
செய்து மாலைமணி என்ற ஏட்டினைத் தொடங் 
கினர் . திராவிடர் கழக மத்திய நிருவாகக்குழு உறுப் 
பினர் கே.கே. நீலமேகம என்பார் தலைமையில் கூடி ,, 
அமைப்புக்குழு ஒன்றினை அமைத்தனர் . அக்குழு திரா 
விட முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பை ஏற 
படுத்திச செயலாற்றுவதென்று தீர்மானித்தது . 
இந்த அமைப்பிற்குப் பொதுச் செயலாளராக இருந்து 
பணியாற்றும்படி சி.என் . அண்ணாதுரை அவாகளை 
அமைப்புக்குழு கேட்டுக் கொண்டது நூற்றுப்பதின்மர் 
கொண்ட ஒரு பொதுக்குழுவும் , ஒரு கொள்கை 
பரப்புக் குழுவும் ஒரு நிதிக்குழுவும் அமைக்கப்பட்டன 

கழகக் கொடி : திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 
கொடி நீண்ட சதுர 

வடிவத்தில் , மேல் சரிபாதி 
கறுப்பு நிறமாகவும் , கீழ்ச் சரிபாதி சிவப்பு நிறமாக 
வும் அமைந்துள்ளது . கொடியின அளவு , 

அகலம் 
இரண்டு பங்கும் நீளம் மூன்று பங்கும் ஆகும் . கொடி 
யில் உள்ள கறுப்பு , அரசியல் , 

சமுதாய , பொருளா 
தார வாழ்விலுள்ள இருண்ட நிலையை உணர்த்தி 
நிறகும் அறிகுறியாகும் . இம்மூன்று துறையிலும் 
உள்ள இருளைப் போக்கி ஒளியை 

உணடாக்க 
வேண்டும் என்பது கொள்கை இருணட 
ஒளி நிலை அழித்துக் கொண்டு வரவேண்டும் . இருண்ட 
வானின் அடியில் தோன்றி எழும்பும் இளம்பரிதி 
போல் கறுப்பு மேலும் சிவப்பு கீழும் வைககப் 
பட்டுள்ளன . 

கழக வளர்ச்சி : இக்கழகம் ஏறத்தாழ 150 பேர் 


நாளி 


போராட்டங்கள் : இயக்கம் தொடங்கிய 
லிருந்து இன்று வரை அரசியல் , சமுதாய , பொருளா 
தார உரிமைகளை நிலை நிறுத்த , மொழி காததிட 
பலப்பல போராட்டங்களை நடத்தியுள்ளது . 
கழக அமைப்பு : திராவிட முன்னேற்றக கழகம் 
மக்களாட்சி அமைப்பாக 

விளங்குகிறது . 
மக்களாட்சி 

முறைப்படி இக்கட்சியை இயக்கிச் 
செல்லச சட்ட திட்டக்குழு அமைக்கப்பட்டது . 

க் 
தழுவினால் 

உருவாக்கப்பட்ட சட்டதிட்டங்கள 
1951 - இல நடைமுறைக்கு வந்தன . பினனர் , புதிய 
சட்டதிட்டங்கள் 1960 - இல நடைமுறைக்கு வந்தன . 
தொடக்கத்தில் பொதுச் செயலாளர் என்னும் 
பதவியே உயர் பதவியாக இருந்தது , அதன் பின் விதி 
முறைகள் மாற்றப்பட்டுத் தலைவர் பதவி ஏற்படுத் 
தப்பட்டது . கலைஞர் கருணாநிதி முதல தலைவா . 
அவரே தொடர்ந்து தலைவராக உள்ளார் . 

கொள்கைகள் : மொழிவழிப் பிரிந்து இனவழி 
ஒன்றுபடும் திராவிட நாடு அடைவது தமிழகத்தின் 
நோக்கமாக இருந்தது . அரசியலில் மக்களாட்சிக் 
கோட்பாடு , பொருளியலில் சமதருமம் , சமூகவியலில் 
சமத்துவம் காணுதல் ஆகியவற்றைக் கொள்கை 
களாகக் கொண்டிருந்தது . அறிவியலையும் , கலையயி 
லையும் துணையாகக் கொண்டு , பகுத்தறிவு நெறியில் 
நின்று , இன்ப 

வாழ்வுக்கு இன்றியமையாதனவாக 


கலையை 


வா . க . 9 - 61 


தமிழகக் கட்சிகள் 


962 


தமிழகக் கட்சிகள் 


வேண்டப்படும் வளங்களையும் வசதிகளையும் பெறும் 
திட்டங்களை உருவாக்கியது . 


சீனப் போருக்குப்பின் 1963 - இல் நாடாளுமன்றத் 
தில் பிரிவினைத் தடைச்சட்டம் கொணடுவரப் 
பட்டதால் , கழகத்தின் மத்திய செயற்குழுவினால் 
திராவிட நாடு வேண்டுதல் கைவிடப்பட்டது . 


அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் 
கழகம் ( அ இ.அதிமுக. ) : திமுகவின் பொருளா 
ளராக விளங்கிய எம்.ஜி இராமச்சந்திரன் தலைமை 
யில் பிரிந்த சிலர் உருவாக்கிய இயக்கமே அ இ அ . 
தி மு.க. வாகும் . முதலில் அண்ணா திராவிட முன் 
னேற்றக் கழகமாக அமைந்த கட்சி பின்னர் அனைத் 
திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகம் என் 
னும் பெயர் மாற்றம் பெற்றது . 


ஆகிய 


| 


தமிழகம் , ஆந்திரம் , கேரளம் , கருநாடகம் ஆகிய 
நான்கு மொழிவழி மாநிலங்களும் இந்திய அரசுரிமை 
ஒருமைப்பாடு , அரசியல் அமைப்புச் சட்டம் 
வற்றிற்குள இயன்ற அளவு கூடுதலான அதிகாரங் 
களைப் பெற்று நெருங்கிய திராவிடக் கூட்டமைப் 
பாக்கப் பாடுபடுவது என்ற குறிக்கோள் கழகச் சட்ட 
திட்டத்தில் சேர்க்கப்பட்டது . 


தேர்தல்களும் கழகமும் : முதல் பொதுத் தேர்தல் 
1952 - இல் நடைபெற்றது . அதில் தி.மு.க. பங்கேற்க 
முடிவு செய்தது . அதனை அடுத்து 1957 , 1962 தேர் 
தல்களிலும் கழகம் போட்டியிட்டுப் படிப்படியாகக் 
கூடுதல் வெற்றி அடைந்தது . 1967 - இல் 173 இடங் 
களுக்குப் போட்டியிட்ட தி.மு.க. சட்டமன்றத்தில் 
138 இடங்களைக் கைப்பற்றி அண்ணாதுரை தலைமை 
யில் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றது . அண்ணாதுரை 
1969 - இல் காலமானபின் தமிழக முதல்வராகப் 
பொறுப்பேற்ற கலைஞர் கருணாநிதி 1971- இல 
நடந்த சட்டமன்றத் தேர்தலில் கழகம் வெற்றி 
பெற்று வாகை சூடுமாறு செய்தார் . பின்னர் 1976 
இல் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதன் விளை 
வாகத் தி.மு.க ஆட்சி கலைக்கப்பட்டது . 

ஆட்சிக்கட்டிலில் : தி.மு.க 1967 முதல் 1976 வரை 
தமிழகத்தில் ஆட்சி செலுத்தியது . அப்பொழுது புன் 
செய் நிலங்களுக்கான வரி தள்ளுபடி செய்யப்பட்டது . 
புகுமுக வகுப்பு வரை ஏழை மாணவர்கள் இலவசக் 
கல்வி பெற ஏற்பாடு செய்யப்பட்டது . சுயமரியாதைத் 
திருமணங்கள் செல்லுபடிச் சட்டம் நிறைவேற்றியது . 
சென்னை மாநிலத்திற்குத் தமிழ்நாடு எனப் பெயர் 
சூட்டப்பட்டது . தமிழ்நாட்டில் தமிழ் , ஆங்கிலம் 
ஆகிய இருமொழிக் கல்விக் கொள்கையே பின்பற்றப் 
படும் என உறுதியாக அறிவிக்கப்பெற்றது . 

இயக்கத்தில் பிளவு : தி.மு.க. தொடங்கியதி 
லிருந்து இயக்கத்திலிருந்து இரு முறை இரண்டு அணி 
யினர் பிரிந்து சென்றனர் . ஈ.வெ.கி. சம்பத்தின் 
தலைமையில் பிரிந்து சென்றவர்கள் 1961- இல் தமிழ்த் 
தேசியக் கட்சி என்ற இயக்கம் தொடங்கிக் காங்கி 

இணைந்தனர் . கட்சியின் பொருளாளர் 
எம்.ஜி. இராமச்சந்திரன் தலைமையில் 1972 - இல் 
ஒரு பிரிவினர் பிரிந்து சென்று அண்ணா திராவிட 
முன்னேற்றக் கழகம் என்ற தனி இயக்கம் கண்டனர் . 

- ந.க.ம. 


தோற்றம் : கலைஞர் மு . கருணாநிதி , எம்.ஜி. இரா 
மச்சந்திரனிடையே , 1971 - ஆம் ஆண்டில் நடைபெற்ற 
தேர்தலுக்குப் பின் பிணக்கு ஏற்பட்டது . 1972 - இல் . 
பொதுக்கூட்டம் ஒன்றில் இயக்கத்தவர்களையும் 
இயக்கக் கொள்கைகளையும் வெளிப்படையாகக் 
கட்சிக் கட்டுப்பாட்டை மீறும் வகையில் பேசினார் 
எனவே , பன்னிரண்டு மாவட்டச் செயலாளர்களும் , 
எட்டு அமைச்சர்களும் 1972- ஆம் ஆண்டு அக்டோபர் 
9 - இல் கூடித் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளும்படி 
தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றினர் . 1972 - ஆம் 
ஆண்டு அக்டோபர் , 11 - இல் கட்சியிலிருந்து ஏன் நீக் 
கக்கூடாது என்று காரணம் 

காரணம் காட்டுமாறு 

காட்டுமாறு பொதுச 
செயலாளர் கடிதம் ஒன்றை அனுப்பினார் . பின்னர் 
1972 அக்டோபர் 13 - ல் கூடிய பொதுக் குழுவில் 377 
பேருக்கு 303 பேர் கூடிக் கட்சியிலிருந்து எம்.ஜி.ஆரை 
விலக்குவது என்ற பொதுச்செயலாளரின் முடிவினை 972 
அக்டோபர் 13 - இல் ஒருமனதாக ஏற்றனர் . 1972 
ஆம் ஆண்டு அக்டோபர் 18 - இல் அண்ணா தி.மு.க. 
என்ற பெயரில் புதிய கட்சி ஒன்றினைத் தொடங் 
கினார் . எம்.ஜி. இராமச்சந்திரன் கட்சியிலிருந்து விலக் 
கப்பட்டதற்குக் கீழ்க்கண்ட ஐந்து 

காரணங்கள் 
கூறப்படுகின்றன . குல்தீப்பு நய்யார் “ இசுடேட்சு 
மேன் இதழில் தி.மு.க. அமைச்சரவையில் எம்.ஜி. 
இராமச்சந்திரனைச் 

சேர்த்துக் 

கொள்ளாமையே 
முதல் காரணம் 

எழுதியுள்ளார் . தி.மு.க. 
அரசு மதுவிலக்கை ஒத்தி வைத்ததும் , தி.மு.க. 
தலைவர் மகனின் திரைப்பட நுழைவும் , மன்றங்கள 
மகன் பெயரில் உருவானதும் , வருமான 
பாக்கிக்காக மைய அரசு நடவடிக்கை எடுக்க 
முயன்றபோது இயக்கம் உதவிடாமையும் , தமக்குரிய 
வகையில் மதிப்புக்கிடைக்கவில்லை என்ற ஆதங்கமும் 
காரணங்கள் என்று கூறுகின்றனர் . எனினும் , பிணக் 
கிற்கான உண்மைக் காரணம் தெரியவில்லை . 


என்று 


வரிப் 


ரசில் 


கொள்கைகள் : அண்ணா தி.மு.க. விற்கெனத் 
திட்டமிட்டு வகுக்கப்பெற்ற கொள்கைகள் இலலை . 
கட்சி நிறுவனரின் அறிவிப்புகள் செயல் முறைகளே 
கட்சியின் கொள்கைகளாயின . எனினும் , 1973 - இல் 
செய்தியாளர்களிடம் சென்னையில் பேசுகையில் 
அண்ணாயிசம் என்பதே தமது கட்சியின் கொள்கை 


தமிழகக் கட்சிகள் 


963 


தமிழகக் கட்சிகள் 


ஆகியன எதிர்க்கட்சியினரால் பலமுறை கண்டனத் 
திற்குள்ளாகியதுண்டு . இவ்வியக்க உறுப்பினாகள 
கையில் இயக்கக கொடியினைப் பச்சை குத்திக் 
கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டனர் . 


என எம்.ஜி. இராமச்சந்திரன் அறிவித்தார் . அண்ணா 
வின் கொள்கைகளைப் பின்பற்றிச் செயற்படுவதே 
" அண்ணாயிசம் எனறும் , அது முதலாளித்துவம் , 
பொதுவுடைமை இணைந்த ஒன்று எனறும் விளக்க 
மளிக்கப்பட்டது . பின்னர் , 1974 சூலை - இல் நடை 
பெற்ற அண்ணாயிசம் பற்றிய கருத்தரங்குகளில் 
சமத்துவ சமுதாயம் அமைத்தல் பொருளாதாரக் 
கொள்கை என்றும் , அதிகாரப் பரவல் பெறுவது 
அரசியல் கொள்கை எனவும் , 

மொழிக் 
கொளகை , 

தமிழ் வளர்ச்சி ஆகியன 
கொளகை என்றும் கூறினர் . மகளிர் முனனேற்றம் , 
தவறு செய்யும் மக்கள் 

பிரதிநிதிகளைத் திருமப 
அழைக்கும் உரிமை ஆகியன பொதுவான கொளகை 
களுள சிலவாகும் . 


மொழிக 


| 


கொடி : அ.தி.மு.க.வின் கொடி நான்கு பங்கு நீள 
மும் மூன்று பங்கு அலகமும் என்ற அளவில் , மேல் 
பகுதியில தி.மு.க. கொடியில் உள்ளதுபோல , 
கறுப்பும் , கீழ்ப்பகுதியில் சிவப்பும் 

உள்ளன . 
கொடியின மையத்தில் அண்ணாவின உருவம் பொறிக 
கப்பட்டிருக்கும் . 


கட்சி அமைப்பு : கட்சியின் விதிகள் 1978 இல் 
வகுக்கப்பட்டன . அவற்றின்படி நகர , கிராம அமைப்பு 
கள் தேர்ந்தெடுத்து அனுப்பும் உறுப்பினர்கள் , நியமன 
உறுப்பினர்கள் , பதவி வழி உறுப்பினர்கள் ஆகியோர் 
பொதுக்குழு உறுப்பினர்கள 

ஆவா . 

பொதுக்குழு 
விற்குத் தலைமை வகித்தவர் அவைத தலைவர் 
ஆவார் . பொதுக்குழுவிலிருந்து செயற்குழுவினர் . 
தேர்ந்தெடுக்கப்படுவர் . பொதுச செயலாளர் , பொரு 
ளாளர் , தலைமைக் கழகச செயலாளர் , கொளனகப் 
பரப்புச் செயலாளர் , தொழிலாளர் பகுதிச செய 
லாளர் , மாணவர் , மகளிர் அணிச் செயலாளர் முத 
லானோர் செயற்குழுவினர் 
ஆவா . செயல்முறை 
யில் இயககம் தொடங்கியது முதல் இயக்கப் பொறுப் 
பாளர்கள் அனைவரும் நியமன உறுப்பினர்களே . 
தேர்தல் ஏதும் நடைபெறவிலலை . பதவியில் நியமித் 
தல , நீக்கல் ஆகியன இயக்கத் தலைவரின விருப்பம் .. 
நிறுவனர் எம் . ஜி . இராமச்சந்திரனே இறக்கும போது 
பொதுச் செயலாளராக , விளங்கினார் . 

இடையில் 
சிறிது காலம் வேறு சிலர் பொதுச் 

செயலாளராக 
நியமிக்கப்பட்டனர் . 


பிற் 


வளர்ச்சி : இக்கட்சி 

1972 - இல் 

தொடங்கப் 
பட்டது . ஆனால் , ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தின 
ஆட்சியைப் பிடித்தது . நெருககடி நிலை 1976 - இல 
அறிவிக்கப்பட்டபோது , தாய்க் கழகமான தி.மு.க 
வின் பொறுப்பில் இருந்தவர்கள் மீது ஊழல் குற்றச் 
சாட்டினைச் சுமத்தி , மைய அரசிடம் மனு அளித்த 
தன விளைவாகச் சர்க்காரியா 

விசாரணைக் 

குழு 
நியமிக்கப் பெற்றது . கழகம் தொடங்கிய ஓராணடிற 
குள் திணடுக்கலலில நடைபெற்ற நாடாளுமனற 
இடைத்தேர்தலில் இவ்வியக்க வேட்பாளர் வெற்றி 
பெற்றார் . பின்னர் 1977 - இல் நடைபெற்ற நாடாளு 
மனற மக்களவைத தேர்தலில் 

20 இடங்களுக்குப் 
போட்டியிட்டு 18 இடங்களையும் , சட்டப் பேரவைத் 
தேர்தலில் 200 இடங்களுக்குப் போட்டியிட்டு 126 

டங்களையும் வென்றது . அடுத்து 1980 - இல் நடை 
பெற்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் 20 
இடங்களுக்குப் போட்டியிட்டு 2 இடங்களையே 
பெற்றது . ஆனால் , தமிழகச் சட்டப் பேரவைத் 
தேர் தலில 177 இடங்களுக்குப் போட்டியிட்டு 130 
இடங்களை வென்றது . அதன்பின 1984 - ஆம் ஆண்டு 
நடைபெற்ற தமிழகச் சட்டப் பேரவைத் தேர்தலில 
234 இடங்களுக்குப் போட்டியிட்ட அதி.மு.க. கூட்ட 
ணியினர் 195 இடங்களைப் பெற்றனர் . அ.தி.மு.க 133 
உறுப்பினர்களுடன் அறுதிப்பெரும்பான்மை பெற்றமை 
யால மீனடும் ஆட்சியினை அமைத்தது . திருப்புத்தூர் , 
திருச்செந்தூர் , செய்யாறு ஆகிய இடங்களில் நடை 
பெற்ற இடைத்தேர்தலகளிலும் வெற்றிகிடைத்தது . 
யக்கத் தலைவரின் செயல்கள் , நடவடிக்கைகள் 


ஆட்சி : பத்தாண்டுகள ( 1977-87 ) அ.தி.மு.க 
வின் ஆட்சி நடைபெற்றுள்ளது . 

இடையில் 

சில 
மாதஙகள் 1980 - இல ஆட்சியில இலலை . சமுதாய 
நலத்திட்டங்கள முதனமையிடம பெற்றன. 
படுத்தப்பட்டோர் இட ஒதுக்கீடு 50 விழுக்காடு என 
உயர்த்தப்பட்டது . இலவச மதிய உணவுத்திட்டம் 
எனற முன்னைய அரசுகளின் காலத்தில செயல 
படுததப் பெற்ற திட்டம் சததுணவுத திட்டம எனற 
பெயரில் விரிவு படுத்தப்பெற்றது . இலவசப் பற 
பொடித் திட்டம் , இலவசக்காலணித் திட்டம் , நலிந்த 
வர்களுக்கு வேட்டி , சேலை வழங்குதல 

முதலிய 
திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன . தமிழ் வளர்ச் 
சிக்குத் தஞ்சையில் தனிப் பல்கலைக் கழகம் அமைத 
தமையும் , திருச்சி , கோவை . காரைக்குடி முதலிய 
இடங்களில் புதிய பல்கலைக கழகங்கள அமைத்தமை 
யும் , கொடைக்கானலில மகளிர்கெனத தனிப் பல் 
கலைக் கழகம் உருவாக்கியமையும் கலவித் துறையில 
குறிப்பிடத் தக்கன . இவ்வாட்சி இலங்கை - இந்திய 
உடன்பாட்டில் மைய அரசின் வழிச் செயற்பட்டது . 
அ.இ அதிமுக . நிறுவனர் எம் .ஜி . இராமச்சந்திரன 
1987 திசம்பர் 24 இல் மறைந்த பின்னர் இருபிரிவாக 
இவ்வியக்கத்தவா பிரிந்தனர் . கட்சி பிளவுபட்ட 
தோடு , 1987 திசம்பர் 30- இல் அ.இ.அ.தி.மு.க.ஆட்சி 
தமிழகத்தில் முடிவிற்கு வந்தது . 

ந.க.ம. 


வா . க . 9 - 61 அ 


தமிழகம் 


964 


தமிழக மாநிலத் திட்டக் குழு 


தமிழகம் காணக . தமிழ்நாடு . 

தமிழக மாநிலத் திட்டக் குழு : தமிழக 
மாநிலத் திட்டக் குழு தமிழநாடு மாநிலத்திற்கான 
சமூக - பொருளாதாரத் திட்டங்களை எலலாத்துறை 
நிபுணர்கள் , அலுவலர்கள முதலானோர் உதவியுடன , 
சிறப்பான வகையில் உருவாக்க ஏற்படுத்தப்பட்ட 
ஒரு மாநில அமைப்பாகும் இத்தகைய அமைப்புகள 
இன்று 

நமது நாட்டில பெரும்பாலும் 
மாநிலங்களிலும் செயற்படுகினறன . 


எலலா 


வேறு 


உளள 


தனிய 
தன 


இந்திய நாட்டின கூட்டாட்சி அமைப்பின் பிரிவுகளாக 
21 - க்கும் மேற்பட்ட மாநில அரசுகள் , மற்றும் மைய 
அரசின் நேரடி நிருவாகத்தின் கீழ் உள்ள பகுதிகள 
செயற்படுகின்றன . ஆகையால் , மைய அரசு மட்டத் 
தில் இருந்து மட்டும் பொருளாதார 

சமுதாயத் 
திட்டங்களை எலலா மாநிலங்களுக்கும் 

பொருத்த 
மான வகையில் வரைய முடியாது . 

ஏனென்றால 
மாநிலங்களின் வளப்பங்கள் ( Resources endowment ) 
மாநிலத்திற்கு மாநிலம் பெரிதும் வேறுபடுகின்றன ; 
அவற்றின் வளர்ச்சி மட்டங்களிலும் நிறைய 
பாடுகள் கொண்டுள்ளன . தேவைகள் , சிக்கல்கள , 
வளர்ச்சிக்கான வாய்ப்புத் திறனகள் ஆகியவற்றில் ஒரு 
மாநிலம் மற்றொரு மாநிலத்தினின்றும் மாறுபடுகின 
றது . ஆகையால தான , இந்திய நாட்டில் 
ஒவ்வொரு மாநிலமும் அதன் வளவாயிலகளைக் கவன 
மாக மதிப்பீடு செய்து , அந்த மாநிலத்தின் 
பட்ட சிக்கலகளைக கவனத்தில் கொண்டு , 
னிடம் உள்ளதும் தான பிறரிடம் இருந்து பெறக் 
கூடியதுமான வளர்ச்சி வாயப்புகளைச்செமமையாகக் 
கணக்கிட்டு , சிறப்பபான முறையில் மாநிலத் திட்டங் 

உருவாக்குவது மிகவும் இனறியமையாத 
தேவையாகின்றது . இந்த அடிப்படையில தான 
இந்திய அரசு ஒவ்வொரு மாநிலமும் தனக்கென்று 
தனியாக ஒரு மாநிலத் திட்ட வாரியத்தை அல்லது 
குழுவை ( State plantling Board or Commission ) 
உருவாககிக் கொளளுதல் வேண்டும் என்று பரிந 
துரை செய்தது அப் பரிந்துரையை ஏற்றுத் தமிழ 
நாடு அரசு , 1971 - ஆம் ஆண்டு தமிழநாடு மாநிலத்திற 
கென மாநிலத் திட்டக குழுவை நிறுவியது . இந்திய அர 
சின் திட்டக் குழுவை ( Union Planning Commission ) , 
முன மாதிரியாகக் கொண்டு மாநிலத் திட்டக குழுக 

அமைக்கப்பட்டன அவ்வாறு அமைக்கப்பட்ட 
மாநிலத் திட்டக் குழுக்களுள தமிழநாடு மாநிலத 
திட்டக் குழுவே மிகவும் சிறப்பாகச செயற்பட்டு 
மற்ற மாநிலங்களுக்கு முன மாதிரியாக விளங்குகிற 
ஒரு அமைப்பு என்றால் அது மிகையாகாது . 


|| 


களை 


அறம் வழுவாப் பொருளியலை வலியுறுத்தும் 
பொருளாதாரப பேரறிஞரான திருவள்ளுவர் ,, ஏறத் 
தாழ ஈராயிரம் ஆண்டுகட்கு முன்பே திட்டமிடுதலின 
( Planning ) இனறியமையாத் தேவையைத் தெளிவுற 
வலியுறுத்தியுள்ளார் . எணணித் துணிக 

கருமந் 
துணிந்தபின எணணுவம் என்ப திழுக்கு என்ற ஒரு 
குறளே அதற்கு நலல எடுத்துக்காட்டாகும் . 

உருதிய நாட்டில் 1917 - இல ஏற்பட்ட அகடோ 
பர்ப் புரட்சிக்குப் பின்னரே அந்நாட்டில் திட்டமிட்ட 
பொருளாதாரத்தின் வாயிலாகச்சமதருமப் பொருளா 
தார அமைப்பு உருவாகியது திட்டத்தின அடிப்படை 

மக்களுக்கும் தேவையான எல்லாம் 
கிடைக்க வேண்டும் என்ற தலையாய நோக்கம் 
ஏற்றுக் கொள்ளப்பட்டது . அதற்கு நாட்டின உற் 
பத்தி , மாற்று , பகிர்வு எல்லாம் ஒரு மையத திட்டத் 
தினபடி நடைபெற வேண்டும் எனபதும் , அதன வழி 
யாகத்தான சமூக - பொருளாதார வளர் சசியை 
அடைய முடியும் என்பதும் உறுதி செய்து கொளளப் 
பட்டன . இந்திய நாடு 1947 - இல் விடுதலை பெற்ற பின் 
உருசியத் 

திட்டத்தை முனனோடியாகக 
கொண்டு முன்னாள பாரதப் பிரதமர் நேரு அவா 
களைத் தலைவராகக கொண்டு , இந்திய நாட்டிற்கான 
திட்டக்குழு ( Planning Commission ) , நாடாளுமன்றத - 
தில் நிறை வேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் ( Resolution ) 
மூலம் உருவாக்கப்பட்டது . அதன பின 1951 முதல 
அடுத்தடுத்த ஐந்தாண்டுத் திட்டங்கள் 

( Five - year 
Plans ) வகுக்கப்பட்டுச் செயற்படுத்தப்பட்டு வரு 


யாக எலலா 


னர் , 


கள 


கின் றன . 


மையப் 


பொதுவாகத் திட்டமிடுதல எனறாலே 
படுத்துதல் என்றுதான பொருளபடும் . ஆகையால் , 
மாநிலத்திட்டங்களுக்கு என்று மாநிலத் திட்டக் குழுக 
கள் எதற்கு என்றெல்லாம் ஐயப்பாடுகள தோனறலாம் . 
இந்திய நாட்டைப் பொறுத்தவரை அது மிகப்பரந்த 
நாடு ; மேலும் அது பல மாநில அரசுகளைக கொண்டு 
செயற்படுமொரு குடியரசு நாடு என்பதால் , இந்தியாவில 
திட்டமிடுதல எனபது இந்தியாவின குடியரசு அமைப் 
பில் திட்டமிடுவது என்றுதான் பொருளப்படுவதாகும் . 


தமிழநாடு மாநிலத் திட்டக் குழுவிடம் ஒப்படைக 
கப்பட்ட பணிகளில பத்தாண்டுக் காலத்திற்கான 
( 1974-84 ) தமிழ்நாடு தொலை நோக்குத திட்டம் 
( The Perspective Plan of 

TamilNadu )) என்பது 
மிக முக்கியமானதாகும் . இந்தத் திட்டத்தைத் தயா 
ரிப்பதற்கு 15 செயல் அணிகள் ( Task forces ) 
செயலாற்றின . அவை கல்வி , அறிவியல் தொழில் 
நுட்பம் மீதான செயலணி , வேளாணமை குறித்த 
செயலணி, எரிபொருள , 

மினசாரம குறித்த 
செயலணி , கிராமப்புற வீட்டு வசதி 
கிராமப்புற வளர்ச்சிக்குரிய செயலணி , பொருளா 
தார மேம்பாட்டுக்கான 

மனித வளங்கள , 

சமூக 


உள்பட 


3 


| 


தமிழக மாநிலத் திட்டக் குழு 


965 


தமிழக மாநிலத் திட்டக் குழு 


சேராச் செயலாக்கச் சூழ்வுகள ( Non - Plan Schemes ) 
ஏற்கெனவே செயற்பாட்டிலுள்ள திட்டங்கள் அல்லாத 
செயலாக்கச சூழ்வுகள் ( New Schemes ) மேற் 
கொள்ளப்படுகின்றன . ஒவ்வொரு குறிப்பிட்ட நிதி 
ஆண்டிற்கும் மிகவும் தேவை என்று கருதப்படும் 
புதிய வரைவுச் செயலாக்கச் 

சூழவுகள ( Draft 
New Schemes ) துறைவாரியாகத் தயாரித்து , 
மாநிலத் திட்டக்குழு அரசுக்குப் பரிந்துரை செய் 
கிறது . தலைமைச் செயலகத்தின் 

பல்வேறு அரசுத் 
துறைகளும் அரசின நிதித்துறையும் மாநிலத் திட்டக 
குழு பரிந்துரைத்தவற்றைத தீவிரமாகப் பரிசீலித்து 
நிதி நிலைக்குழுவின ( Standing Finance Committee ) 
ஒப்புதலுக்கும் , பின்னர் 

நிதி நிலைக்குழு பரிந் 
துரைக்கும் , 

புதிய 

திட்டங்களை அமைச்சரவை 
wloor ( Cabinet ) ஒப்புதலுக்கும் அனுப்புகினறன . 
அமைச்சரவை ஏற்றுக் கொண்ட புதிய திட்டங்கள் , 
சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட நிதி 
ஆண்டின வரவு 
செலவுத் திட்டத்துடன் ( Budget ) , சட்டப் பேரவை 
யின் ( Legislative Assembly ) ஒப்புதலுக்கு வைககப 
படுகின்றன . 


வை 


மாற்றங்கள மீதான செயலணி , நிதி வாயில்களைத 
திரட்டுதல் - வளர்ச்சி வீதம் - மாநில - வருவாய- நிதிக 
கொள்கை திரட்டுதல் ஆகியவை பற்றிய செயலணி 
முதலியனவாகும் . இச்செயலணிகள ஒவ்வொன்றும் 
நாட்டில் உள்ள தொடர்புடைய எல்லா நிபுணர்களை 
யும் , அரசு அலுவலர்களையும் கொண்டு அமைககப 
பட்டது.ஒவ்வொரு செயலணியும் தனது பொருள்பற்றி 
விரிவான ஓர் அறிக்கையைத் தயாரித்துச் சம்பந்தப் 
பட்ட நிபுணர்களுக்கும் , அலுவலர்களுக்கும் பொது 
மக்களுக்கும் கொடுத்து , அவ்வகையில் அவர்தம் 
கருத்துகள் பெறப்பட்டன . அதன மூலம் பொதுமக் 
களும் திட்டமிடுதலில் தக்கமுறையில பங்ககேற்க 
வாய்ப்புகள் அளிக்கப்பட்டன எடுத்துக்காட்டாகக் 
கிராம வளர்ச்சிச் செயலணி , வளமான முன்னேற 
றத்தில் கிராமியத் தமிழநாடு ( 1974-84 - Towards 
A Progressive Rural Tamil Nadu ) என்ற சிறப்பான 
திட்டத்தைத் தயாரித்து அச்சிட்டு வெளியிட்டது . 

எல்லாவற்றின் அடிப்படையில் தான் தமிழ் 
நாடு தொலை நோக்குத் திட்டம் , 1974-84 - ககு 
உருவாக்கப்பட்டு , 1974 - இல அச்சிடப்பட்டு வெளி 
யிடப்பட்டது . 

தமிழ்நாடு மாநிலத் திட்டக் குழுவின மற்றொரு 
முக்கிய பணி மாநிலத்தின் ஐந்தாண்டுத திட்டங 
களைத் ( State Five Year Plans ) தயாரிப்பதாகும் . 
ஒரு மாநிலத்தின் நடுத்தர காலத் திட்டங்கள் , 
நீணட காலத் தொலை நோக்குத் திட்டத்தின் அங்க 
மாக இருக்க வேண்டும் என்ற முறையில் முதன் முத 
லில் நிபுணர்களும் தொடாபுளள அலுவலாகள 
அனைவரும சேர்ந்து அறிவியல் அடிப்படையில் ( On 
a scientiftc base ) திட்டங்களை உருவாக்கத் 
தொடங்கியது தமிழ்நாடு மாநிலத் திட்டக்குழு 
அமைக்கப்பட்ட பினனரே என்று சொல்லலாம் . 

மேலே சொன்னவாறு அறிவியல் அடிப்படையில 
ஐந்தாண்டுத திட்டங்களை உருவாக்கித் தருவது 
டன் , அந்த ஐந்தாண்டுத் திட்டங்களின் அடிப்படை 
யில் , ஒவ்வொரு நிதி ஆண்டிற்கும் தேவையான 
ஓராண்டுத் திட்டங்களையும் ( Annual plans for each 
financial year ) உருவாக்கும் . மாநிலத் திட்டக்குழு 
தயாரிக்கும் இந்த ஓராண்டு வரைவுத் திட்டங்கள 
மற்றும் ஐந்தாண்டு வரைவுத் திட்டங்களை ( Draft 
Annual Plans and Draft Five Year Plans ) , அரசு 
நன்கு பரிசீலித்து , அந்த வரைவுத் திட்டங்களை , 
மைய அரசின் திட்டக் குழுவுடனும் பிற தொடா 
புளள அமைப்புகளுடனும் கலந்தாலோசித்து , 
அந்த வரைவுகளை முடிவான திட்டங்களாக உரு 
வாக்குகின்றது . 

ஒவ்வொரு நிதி ஆண்டிலும் திட்டத்தில் சேர்ந்த 
செயலாககச் சூழ்வுகள் ( PlanSchemes ) திட்டத்தில் 


தலைவர் 


தமிழநாடு மாநிலத் திட்டக் குழுவில் இயங்கும 
பிரிவுகளின் அமைப்பு முறையில தேவைக்கு ஏற்ற 
வாறு அவவப்பொழுது மாறுதல்கள் செய்யப்பட்டு 
வருகினறன அவ்வாறே அக்கால 

கட்டங்களுக்கு 
ஏற்ற வகையில் குழுவின் உறுப்பினாகளின அமைப் 
பிலும் மாறுதலகள் செய்யப்பெற்று வந்துள்ளன . 
இப்பொழுதுள்ள நிலையில் , தமிழ நாடு மாநிலத் 
திட்டக் குழுவில் , 

( Chairman ) , 
துணைத் தலைவர் ( Vice - Chairman ) , முழுநேர 
உறுப்பினர்கள ( Full - time Members ) , பகுதி - நேர 
உறுப்பினர்கள் ( Part - time Members ) உறுப்பினர் 
- செயலர் Member - Secretary ) , தொடர்புள்ள பல 
வேறு வளர்ச்சி வேலைகளைக கவனிக்கப் பிரிவுகள் 
DIVISIOns ) , அப்பிரிவின தலைவர்கள ( Heads of 
DIVision ) , திட்ட அலுவலர்கள ( Planning Officers ) 
முதலானோர் 

பணியாற்றுகின்றனர் . தமிழநாடு 
மாநிலத் திட்டக் குழு , தமிழநாடு அரசுத தலைமைச 
செயலகத்தில் , திட்டமிடுதல மற்றும் வளாசசி செய 
லகத் துறையுடன ( Planning and Development 
Secretariat ) இணைக்கப்பட்டுள்ளது . 


ஒரு நாட்டின வளங்களை நன்கு உணர்ந்து , 
வருங்காலத்தில் அச் செலவ வளங்களையும் , வளரும் 
மக்கள தொகையையும் முறையாகக் கணக்கிட்டுத் 
தக்கவாறு பயனுள்ள வகையில் தேவையான சமூகப் 
பொருளாதார- நலத் திட்டங்களை ஓராண்டு , ஐந் 
தாணடு , பத்தாண்டு, பதினைந்தாண்டு போனற 
தேவையான கால கட்டங்களுக்கு வகுத்தல் 

வேண் 


தமிழரசி குறவஞ்சி 


966 


தமிழி 


கவும் கவிக் 

கூற்றாகவும் அமைந்துள்ளன . ( பிற 
விளக்கங்களைக் குறவஞ்சி என்னும் தலைப்பிற் 
காண்க . ) . 


தமிழரசி குறவஞ்சியின் பாட்டுடைத் தலைவன் 
தமிழ்த்தெய்வமாகிய முருகக்கடவுள் கோயில் கொண் 
டருளும் திருத்தலங்களுள் தஞ்சை மாவட்டத்துள 
புகழ் பெற்றிலங்கும் சுவாமிமலை என்னும் தலத்தில் 
எழுந்தருளியிருக்கும் முருகக் கடவுளாவார் . தலைவி 
அத்தலத்தில் உறையும் கன்னிப் பெண்ணாகிய 
தமிழரசி என்பவளாவாள் . 

இந்நூலை இயற்றியவர் தோரமங்கலம் ஆசிரியர் 
திரு . அ . வரதநஞ்சையபிள்ளையாவார் . இந்நூல் கரந் 
தைத் தமிழ்ச் சங்கத்தின் வெள்ளி விழாவின் போது 
திருப்பாதிரிப் புலியூர் அருட்டிரு சிவசண்முக மெய்ஞ 
ஞான சிவாசாரியார் தலைமையில் தமிழவேள் த.வே 
உமாமகேசுவரனார் முன்னிலையில் பெரும்புலவோர் 
நிறைந்த பேரவையில் அரங்கேற்றப்பட்டது என்பது 
முன்னுரையாலும் நூலுள் வரும் சிங்கன் கூற்றாலும் 
விளங்குகின்றது . 


டும் என்பது இன்று வளர்ச்சியடைந்த நாடுகளும் 
( DvelopedCountries) ,வளர்ச்சியடைந்து வரும் ( Develop 
jag Countries ) நாடுகளும் ஒருமித்து ஏற்றுக் கொண்ட 
ஒரு பொருளாதாரக் கோட்பாடாகும் . ஆகையால் 
பல மா நில அரசுகளைக் கொண்ட இந்தியா போன்ற 
கூட்டரசு அமைப்பினைக் ( Federal form of Govern 
ment ) கொண்ட நாட்டிற்கு ஒரு மையத் திட்டக் 
குழுவும் ( Central or Union Planning Commission ) , 
ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மாநிலத் திட்டக் 
குழு அல்லது வாரியமும் ( State Planning Commssion 
or Board )) இன்றியமையாத அமைப்புகளாகும் . 
அவை அரசினைச் சார்ந்தவையாக இருந்தாலும் தாம் 
உண்மை என நம்பும் கருத்துகளை எந்தவிதத் தயக் 
கமுமின்றி அரசுக்கு எடுத்துக்கூறும் உரிமை பெற்ற 
அமைப்புகளாகவும் செயல்படுகின்றன . தேவ.ந. 

தமிழரசி குறவஞ்சி : குறவஞ்சி என்னும் 
சிற்றிலக்கியம் பல்லவ மன்னர்களின் ஆட்சிக் காலத் 
தில் விளங்கிய தமிழ்ச் சங்கத்திலிருந்த புலவரால் 
உருவாக்கப்பெற்ற இலக்கண வகையைச் சார்ந்த 
பாட்டியல் என்னும் நூல்கள் கூறும் பிரபந்த 
வகையைச் சார்ந்ததாகும் . 

சங்க இலக்கியச் செய்யுள்களுள் காணப்பெறும் 
குறிசொல்லும் கட்டுவிச்சிக்கு ஒப்பாகப் படைத்துக் 
கொள்ளப்பெற்றதொரு பாத்திரம் இக்குறவஞ்சி 
எனக் கருதலாம் . குறம் என்பதற்குக் குறிசொல்லுதல் 
என்பது பொருள் . இதனைக் குமரகுருபரர் 

தாம் 
படைத்ததொரு சிற்றிலக்கியத்திற்கு ‘ மீனாட்சி 
யம்மை குறம் எனப் பெயரிட்டுள்ளமை கொண்டு 
தெரிந்து கொள்ளலாம் . குறம் என்பதனைச் சாதிப் 
பெயராகக் கொண்டு குறவஞ்சி என்பதற்குக் ( குறி 
சொல்லும் ) குறப்பெண் என்று பொருள் 

கூறுவது 
வழக்காக உள்ளது . 

இப்பிரபந்தம் பாட்டுடைத் தலைவன் பெயரைச் 
சார்ந்தே பெரும்பாலும் வழங்கப்படுகிறது . கும் 
பேசர் , குறவஞ்சி , குற்றாலக் ( நாதர் ) குறவஞ்சி , 
சரபேந்திர பூபால குறவஞ்சி முதலியவை தலைவன் 
பெயரைச் சார்ந்தமைந்தனவாகும் . தமிழரசி குற 
வஞ்சி பாட்டுடைத் தலைவியின் பெயரால் அமைந் 
துள்ளது . குறவஞ்சி இலக்கியம் , பரணி , பிள்ளைத் 
தமிழ் , கலம்பகம் என்பவற்றைப் போலல்லாமல் 
கோவைபோல நாடகப் பாங்காக அமைந்துள்ளமை 
யான் குறவஞ்சி நாடகம் எனவும் வழங்கப்படுகிறது . 
அம்முறைமையான் இது மேடை 

நாடகமாகவும் 
நாட்டிய நாடகமாகவும் நடிக்கப் பெற்று வந்துள் 

சரபேந்திர பூபால குறவஞ்சி நாடக நூல் 
வரலாற்றான் தெரிய வருகிறது . அதற்கேற்பப் பல் 
வகையான இயற்றமிழ்ச் செய்யுள்களொடு இசைத் 
தமிழ்ச் செய்யுளகளும் விரவி யாவும் உறழ் கூற்றா 


இந்நூலின் நோக்கம் தமிழ் மொழியின் தெய்வத் 
தன்மை யொடு கூடிய சிறப்பினையும் , அதன இலக் 
கண இலக்கிய வளங்களையும் எடுத்துக கூறித் தமிழ 
வேள் உமாமகேசுவரனார் தொண்டினைச் சிறப்பித் 
தல் என்பது விளங்கப் பிற்பகுதிப் பாடல்கள் அமைந் 
துள்ளன . பாடல்கள் யாவும் அகப்பொருளிலக்கண 
மரபை ஒட்டியும் அணி நயங்களொடு கூடியும் 

எளி 
மையும் இனிமையுமாக அமைந்துளளன . பேச்சு 
வழக்குச் சொற்களும் இடையிடையே விரவியுள்ளன . 
குறத்தி 

குறிசொல்லுதல் , குறத்தியும் சிங்கனும் 
உறழ்ந்து கூறும் கூற்றுக்கள் குறிப்பாகவும் , மலை 
வளம் நாட்டு வளம் தமிழ் மொழியின் சிறப்பு ஆகி 
யவை விளக்கமாகவும் அமைந்துள்ளன . 

தமிழ் அன்னையை மீட்டன்றி வேறு செய்யே 
னென தாவி யுடல் பொருள் யாவும் அவட்கெனத் 
தன்னை நீர்விட்டுத் தானம் கொடுத்தாதரிக்கும் 
உமாமகேசன் தமிழார்வம்போல் என்னும் சிங்கன் 
கூற்றில் வரும் ஒரு தொடர் 

குறிப்பிடத் தக்க 
தாகும் . 

ச . பா . 


ளமை 


தமிழி : பண்டைக் காலத்தில் தமிழ மொழியில் 
அமைந்த சொற்களை எழுதப் பயன்பட்ட எழுத்து 
வகை தமிழி என்று அழைக்கப்பட்டது . தாமிழி என் 
றும் இது கூறப்படுகின்றது . தமிழுக்கு ஆக ஏற்பட்டது 
தாமிழி . இது வடநூல் முறையை ஒட்டி வந்த 
பெயர் . தமிழில் தமிழ் என்றே சொல்லலாம் . இப் 
பெயர் கி.மு. முதல் ( மூன்றாம் ? ) நூற்றாண்டிற்கு 


தமிழி 


967 


தமிழி 


பிராமி எழுத்துகள் 


உயிர் எழுத்துகள் 


மெய் எழுத்துகள் 


இ 


ஈ 


ஊ 


ககர வரிசை 


ஐ ஒ 
| Z 


க 2 


ல 
] 


க 3 


க 4 


ங 


Я 


* 


+ 1 


n 


3 


( 


சகர வரிசை 


ச 2 


சக 


( 


ச 3 
E 


4 


H 


h 


டகர வரிசை 


ட 


L3 


L4 


GOOT 


C 


0 


I 


தகர வரிசை 


த 


த 3 


த 4 


ந 


ர 


வ 


ஸ 


த 2 
0 


வறு 


ca 


K 


1 


J | 


o 


ஷ 
A c Ao 


பகர வரிசை 


ப 


ப 


ப 


ப 4 


ம 


L 


D 


HTS 


தமிழி அல்லது தாமிழி 


F 


உ 


ஊ 


அ 
H - 


T. L 


ஏ 
E A Z 


. 


க 


ங் ச 


( க 


L 


GOOT 


த 


ம 


ர 


வ 


ள 


ன 


+ 


ந ப 

ழ 
[ d 1 c I l I l EU I 

L H I J 55 


an 


P2 


மூன்று 


தவிர மற்ற ள , ற , ன என்ற 

எழுத்துகளும 
முறையே ல , ர , ந என்ற எழுத்துகளிலிருந்து பெறப் 
பட்டன என்பது தெளிவு . 


ல - ள 


முற்பட்ட சமவாயாங்க சுத்த ( சமவாயாங்க சூத் 
திரம் ) என்ற பெயருடைய சமண நூலில் இந்தியாவில் 
வழங்கி வந்த பதினெட்டு எழுத்துவகைகளில் ஒன்றாகக் 
கொடுக்கப்பட்டிருந்தது . அந்தப் பட்டியலில் பிராம்மி 
எனப்பட்டு பம்மி என்னும் பெயராலும் 

அறியப் 
பெறும் எழுத்து வகையும் காணப்படுகிறது . எனவே 
மற்றவற்றோடு தமிழ் எழுத்தும் பிராமி எழுத் 
தோடு தோன்றின என்று கொள்ள இடமிருக்கிறது . 
இரண்டிற்கும் வேறுபாடு காணப்படுவதால் இந்தக் 
கருத்துப் பொருந்தும் . 


நன 


ரற 
JIIL 
மாறாக பிராமி எழுத்துகளில் 


எகர 


துணை 


அடியில் கோடு இடப்பட்ட எழுத்துகள் ஒன்றில் 
இருப்பது மற்றொன்றில் இல்லை . தமிழி எழுத்து 
வகையில் 

ஒகரக் குறிலும் ஐகார ஒளகாரங் 
களும் காணப்படவில்லை . மொழி மரபு அறிந்தவர் 
கள் வாசித்துக் கொள்ள இயலும் என்ற ஊகத்தின் 
பேரில் இவை பயன்படுத்தப்பட்டன . பிராமியோடு 
ஒருங்கே வைத்து எண்ணப்பட்ட தாமிழி ( தமிழி ) க்கும் 
பிராமிக்கும் பொதுவான எழுத்துகளை நீக்கிச் 
சிறப்பான எழுத்துகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் 
அப் பாது எழுத்துகள் தமிழுக்காகவே உருவாக்கப் 
பட்டன என்று எண்ண வாய்ப்பு இருக்கிறது . ஏனெ 
னில் சிறப்பு எழுத்து களுள் ஒன்றாகிய ழ கரத்தைத் 


ச.ச 2 டட 

L3-4 த 3 த 4 பப 2 
Jo ( 0 / d C 

CD 
பதினைந்து வல்லின மெய்களில் 

ஐந்து மெய் 
களும் மூன்று முதல் மெய்களிலிருந்தும் இரண்டு 

மெய்களிலிருந்தும் பெறப்பட்டன. மற்ற 
மெய்களுக்கு மூல எழுத்துகள் அறியக்கூட வில்லை . 
ஷ ஸ ஹ என்ற 

முன்றும் அறவே எதற்கும் 
தொடர்பில்லாத எழுத்துகள் . மூலம் அறியப்படாத 
தால் பிரமனே படைத்ததாகக் கொண்டு பிராமி 

அழைக்கப்படும் எழுத்துகளுக்கும் தமிழியே 
மூலமாக அமையலாம் . ஆயினும் எல்லாவற்றிற்கும் 
மூலம் இன்றும் அறிந்துகொள்ள இயலவிலலை . 


என்று 


தமிழிசைச் சங்கம் 


968 


தமிழிசைச் சங்கம் 


1 


தமிழியல் எழுத்துகளில் எழுதப்பட்ட கல் 
வெட்டுகளில் உயிர்மெய் எழுத்துகளில் 

அகரம் 
கலந்த உயிர்மெய்களுக்கு மட்டும் அகரத்தைத் தனி 
யாக எழுதும் வழக்கம் இருந்ததை மீனாட்சிபுரம் 
( மாங்குளம் ) குகைக் கல்வெட்டுகள காட்டுகின்றன : 

கா 


எப்போதும் அர்த்தம் தெரியாத பாசை களில் பழம் 
பாட்டுக்களை மீணடும் 

மீண்டும் 

சொல்லுதல் 
நியாயமில்லை . அதனால் , நமது சாதி சங்கீத 

என்று 
ஞானத்தை இழந்து போகும்படி நேரிடும் 
பாரதியாரே கூறியுள்ளமை அக்கால இசைநிலையை 
யும் அக்காலச் சூழலையும் நன்குணர்த்தும் . 


க் க 


+ + FH 


மற்றைய உயிர்மெய்களில் இம்முறை இல்லை . 
அதனால் இதே ஒரு பயிற்சிச் சோதனை என்று கருத 
வேண்டியிருக்கிறது . 

தமிழி எழுது முறையால் தமிழ் ஆன வரலாற் 
றைத் தமிழ் ( எழுத்து ) என்ற தலைப்பில் காண்க . 

கே ஜி.கி. 


தமிழிசை இயக்கம் : தமிழிசையின் இழிநிலை 
கணடு தமிழர் பொங்கியெழுந்தனர் . தமிழ் நாடெங் 
கும் தமிழிசை முழங்க வேண்டுமென முழங்கினர் . 
தமிழிசை இயக்கம் தோன்றியது . அவ்வியக்கத்தின் 
ஆற்றலாக அண்ணாமலை அரசர் விளங்கினார் . 
சக்கரவர்த்தி இராசகோபாலாச்சாரியார் ,, 
சண்முகஞ் செட்டியார் , டி.கே. சிதம்பரநாத முதலி 
யார் , கல்கி ரா . கிருட்டிணமூர்த்தி , சி.எசு . இரத்தின 
சபாபதி போன்றோர் இவ்வியக்கம் வளரத் துணை 
புரிந்தனர் . 


ரா.க. 


தமிழிசைச் சங்கம் : இயற்றமிழைப் போன்றே 
சைத்தமிழும் பண்டைக் காலத்திலேயே வளர்ந்து 
சிறந்தது ; எழுவகைப் பண்களும் , 

எண்ணிறந்த 
திறங்களுமாக வகுக்கப் பெற்று விளங்கியது . தொல் 
காப்பியம் ஐவகை நிலங்களுக்கும் உரிய பண்களைச் 
சுட்டுகின்றது . யாழ் முதலாகிய இசைக்கருவிகளைப் 
பற்றியும் , பாணர் போன்ற இசைக்கலைஞர் பற்றியும் 
சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன . "பண் என் 
னாம் பாடற்கியைபின்றேல் என்று இசைக்கலையில 
தமிழரின் தேர்ச்சியைக் குறள் 

உணர்த்துகிறது . 
ஆழ்வார்களும் , நாயன்மார்களும் ஏழிசையாய் 
இசைப்பயனாய் இறைவனைக்கணடனர் ; தமிழோடு 
இசைபாட மறந்தறியாவாறு உறுதி பூண்டனர் . 


செட்டி நாட்டரசர் டாக்டர் அண்ணாமலைச் 
செட்டியார் இயல்பிலேயே தமிழிசையில ஈடுபாடு 
கொண்டவர் . தமிழிசைக்கல்லூரி ஒனறை 1929 - இல 
நிறுவி 1932 - இல் அதனை அண்ணாமலைப் பல்கலைக் 
கழகத்துடன் இணைத்தார் . அவர் 1932 - இல் நடந்த 
சென்னை இசைக் கலைஞர் கழக மாநாட்டிலும் , 
1933 - இல் நடைபெற்ற தென்னிந்திய இசைமாநாட் 
டிலும் , பின்னர் 1936 - இல் அண்ணாமலைப் பல் 
கலைக் கழக இசை மாநாட்டிலும் தமிழிசையை வற் 
புறுத்தி , அரிய சொற்பொழிவுகள் ஆற்றினார் , 
எனினும் 1940 - ஆம் ஆண்டுவரை 

அண்ணாமலைப் 
பல்கலைக் கழக இசைப்பகுதியிலும் பிற மொழிப் 
பாடல்களே மிகுதியும் பாடப் பெற்றன . 


சோழர் காலத்தில் மேனிலை எய்திய தமிழிசை , 
பின்வந்த அந்நியர் ஆட்சிக் காலங்களில் நிலை 
தாழ்ந்தபோது , கருநாடக இசையாக மாற்றம் 
பெற்று வளரலாயிற்று . காலச்சூழலில் , கருநாடக 
இசையில் தெலுங்கு மொழியின் ஆதிக்கம் மிகுந்தது . 
எனினும் , சங்கீத மும்மூர்த்திகளின் காலத்திற்கு 
முன்னும் பின்னும் முத்துத் தாண்டவர் , மாரிமுத்தாப் 
பிள்ளை , அருணாசலக் கவிராயர் , கோபாலகிருட்டிண 
பாரதியார் , வேதநாயகம் பிளளை 

முதலானோர் 
தமிழிசையை வாழ்வித்தனர் . இவ்வாறு தொன்மை 
யும் தொடர்ச்சியான வரலாறும் கொண்ட தமிழிசை 
இந்நூற்றாண்டின் தொடக்கத்தில் கேட்பதே அரி 
தெனும் நிலையை எய்தியது . 

. 

நான்குமணி 
இசையரங்குகளில் , 

ஓரிரு பாடல்களே 
துக்கடா என்னும் பெயரில் தமிழிசையாகப் பாடப் 
பெற்றன . வித்துவான்கள் பழைய கீர்த்தனங்களைப் 
பாடம் பண்ணிப் புராதன வழிகளைத் தெரிந்து 
கொள்ளுதல் அவசியம் . ஆனால் , தமிழ்ச் சபைகளிலே 


அண்ணாமலைப் பல்கலைக் கழகப் பட்டமளிப்பு 
விழாவில் 1940 - ஆம் ஆண்டு தமிழிசை 

வளர்ச்சிக் 
கெனப் பதினாயிரம் வெண பொற்காசுகளை 

நன 
கொடையாக அரசர் வழங்கினார் . புதிய தமிழிசைப் 
பாடல்கள் இயற்றுவதை ஊக்குவித்துப் பழந்தமிழ் 
இசைப் பாடல்கள் வெளிவர வழி செய்தார் . அப் 
பட்டமளிப்பு விழாவில் , தலைமை தாங்கிய 
ஆளுநரின் 

பெயரால் உரூபாய் ஆயிரத்திற்கான 
பரிசுத்திட்டம் ஒன்றையும் அறிவித்தார் . அரசரின் 
அறுபதாம் பிறந்த நாளன்று ( 1941 ) இரண்டாம் 
முறையாகத் தமிழிசை 

வளர்ச்சிக்கென உரூபாய் 
பதினைந்தாயிரம் நன்கொடை வழங்கினார் . இவ் 
விழாவில் தமிழிசை வளர்ச்சிக்கெனப் பல திட்டங் 
கள் வகுக்கப் பெற்றன. 

எதிர்ப்புகளும் மறுப்புகளும் : தமிழகத்தின் மூலை 
முடுக்குகளில் இருந்தெல்லாம் தமிழிசை இயக்கத் 


நேர 


தமிழிசைச் சங்கம் 


969 


தமிழிசைச் சங்கம் 


திற்கு எதிர்ப்புகள் எழுந்தன . பலர் கண்டனங்கள் 
எழுப்பினர் , பேசினர் . " தமிழ் மொழி இசை பாடு 
தற்கு ஏற்றதன்று , தமிழில் நலல கீதவர்ணங்கள் 
இல்லை . சைக்கு மொழி தேவையில்லை என்றனர் . 
அதற்குத் தமிழறிஞர் பலரும் மறுப்புக் கூறித் 
தமிழிசைக்கு ஆதரவளித்தனர் . - 


கத்தின் தளபதியாகக் கருதப்பட்டார் . நகரத்தார் 
தமிழிசைக்கு நற்றுணை புரிந்தனர் . தமிழிசையைப் 
பாட மறுத்த அரியக்குடி இராமானுச ஐயங்கார் , 
செம்மங்குடி சீனிவாசையர் , முசிறி சுப்பிரமணிய 
ஐயர் போன்றோரைச் செட்டி நாட்டு எலலைக்கு 
அழைப்பதில்லை எனக் கங்கணம் பூண்டனர் . 
சிற்றூர்களிலெல்லாம் தமிழிசை அரங்குகள் அமைத்து 
வளர்த்தனர் . 


தமிழ்மொழி இசை பாடுதற்கு ஏற்றதன்று என் 
பது அறியாதார் கூற்றாகும் . இசைக்கு மொழி அவசிய 
மின்றேல் வாயப்பாட்டு பாடப்பெறுவது 

ஏன் ? 
கேட்போர்க்கும் பாடுவோர்க்கும் இசையின்பத்தை 
யும் பொருட்சுவையையும் ஊட்டவல்லது 

தாய் 
மொழிப் பாடலே என்று கூறி இப்போது இசையரங்கு 
களில் வேற்றுமொழிப் பாடலகளுக்குக் கொடுக்கப் 
படும் நேரத்தைத் தமிழ்ப் பாடல்களுக்கும் தமிழ்ப் 
பாடல்களுக்காக ஒதுக்கப்படும் நேரத்தை வேற்று 
மொழிப் பாடலுக்கும் கொடுக்கவேண்டும் என்பதே 
என் விருப்பம் என அண்ணாமலை அரசர் மொழிந் 
தார் . சங்கீதத்தை மனிதக் குரலில் கேட்கும்போது 
அந்தக்குரலில் மொழிகள் வரும்போது , அந்த மொழி 
கள் அர்த்தமில்லாமல் வேறு ஏதோ சப்தமாய் முர 
சின் சப்தமாய்- தம்பட்டையின் சப்தமாய் - இருப்பதற் 
மாறாகச் சஙகீதத்தின இனிமைக்கு ஏற்றதாகக் கேட் 
போர்க்கு விளங்கும் மொழியாக இருந்தால் , இசை 
யாக இருந்தால் , மகிழச்சியாக இருக்கும் எனபது தான் 
தமிழிசை இயக்கத்தின நோக்கம் . தாய்மொழி 
யில் 

பாடினால தான் ஆத்மாவுக்கும் திருப்தி 
கிடைக்கும் ; கடவுளுக்கும் காதுகேட்கும் 
இராசாசி தமிழிசையின நோக்கத்தை விளக்கினார் . 
தமிழில் எனன 

இருக்கிறதோ அந்த இசை 
எனக்குப் போதும் என்னுடைய தழிழில் ஒரு 
பாட்டைக் கேட்கும் போது என்ன ஆத்ம திருப்தி 
உண்டாகிறதோ , அந்த திருப்தி எனக்கு வேறு எந்த 
மொழியில் பாட்டுக் கேட்டாலும் உண்டாகாது 
என்று ரா.க. சண்முகம் உரைத்தார் . 

வானொலியில் தமிழிசைக்குப் போதுமான இடம் 
தாராமை கண்டு , திருச்சி வானொலியில் 100 - க்கு 
80 பங்கும் , சென்னை வானொலியில் 40 பங்கும் 
தமிழிசைக்கும் பிற தமிழ் நிகழ்ச்சிகளுக்கும் முன் 
னுரிமை தருமாறு அண்ணாமலை அரசர் போராடி 
னார் . 

பல்வேறு எதிர்ப்புகளிடையே தமிழிசை இயக்கம் 
வேகமாக வளர்ந்தது . இவ்வியக்கத்தின் வளர்ச்சியை 
அறிஞர் அண்ணா , இந்த இயக்கம் , தமிழ் 
நாட்டில் மிக வேகமாக வேலை செய்து , ஒரு வருடம் 
அல்லது இரண்டு வருடத்திற்குள் தமிழ்நாடு முழு 
வதையுமே தன்வயப் படுத்திக் கொண்டது என்று 
கூறியுள்ளார் . முருகப்பா என்பவர் தமிழிசை இயக் 


தமிழிசை மாநாடுகள் : அணணாமலைநகரில் 
1941 - இல் முதல் தமிழிசை மாநாடு நடைபெற்றது . 
மாநாட்டில் மூன்று நாட்களும் தொடாந்து தமிழி 
சையே முழங்கியது . அந்த ஆண்டு அக்டோபரில் தேவ 
கோட்டையிலும் , திசம்பரில் திருசசியிலும் தமிழிசை 
மாநாடுகள் கூட்டப் பெற்றன . பினனர் 

1942 - இல் 
மதுரை , 

புதுக்கோட்டை , ஆத்தங்குடி , தஞசை 
முதலிய இடங்களிலும் , 1943 - இல சென்னையிலும் , 
1944- இல் திருச்சியிலும் 1945 - இல் இரண்டாம் முறை 
யாகத் தஞ்சையிலும் மாநாடுகள் நடந்தேறின . 

தமிழிசைச் சங்கம் : தமிழகத்தின் பல பகுதிகளிலும் 
தமிழிசைச் சங்கங்கள் பல நிறுவப் பெற்றன . காரைக் 
குடியில் 

1941 - இல திரு சா.கணேசன் அவாகள் 
தலைமையில் தமிழிசைச் சங்கம் தொடங்கப் 
பெற்றது . திருநெல்வேலி, திருப்பத்தூர் , திண்டுக்கல் , 
தஞ்சை , ஈரோடு , வேலூர் , காஞ்சிபுரம் ஆகிய இடங் 
களில் , 1944 - இல் தமிழிசைச் சங்கங்கள தோற்று 
விக்கப்பட்டன . சங்கங்கள் , மாநாடுகள் தொடர்பாக 
ஆங்காங்கே பள்ளிசுளும் , கல்லூரிகளும் தொடங்கப் 
பெற்றன . 


என 


( 


தலைமைச் சங்கம் : தமிழகத்திலுள்ள தமிழிசைச் 
சங்கங்களுக்கெல்லாம் தலைமைச் சங்கம் அமைக்க 
அரசர் விரும்பினார் . அரசர் முப்பதாயிரம் உரூபாய் 
நன்கொடையளித்து , ரா.க. சணமுகஞ்செட்டியார் 
துணையுடன் சென்னையில் தமிழிசைச் சங்கத்தைத் 
தோற்றுவித்தார் . அரசரே அச்சங்கத்தின் தலைவரா 
சவும் , ரா.க. சண்முகம் துணைத்தலைவராகவும் , 
டி எசு , கச்சாபிகேச முதலியார் மதிப்பியல் செயலாள 
ராகவும் , சி எசு . இரத்தின சபாபதி போன்றோர் 
உறுப்பினராகவும் பொறுப்பேற்க , செயற்குழு அமைக் 
கப் பெற்றது . இச்சங்கத்திற்கு ஐந்து இலட்சம் உரூ 
பாய் வைப்பு நிதியாகக் குவிந்தது . அண்ணாமலை 
அரசருக்குப் பிறகு அவர் மகன் செட்டி நாட்டரசர் 
மு.அ.முத்தையா செட்டியாரும் அவர்தம் இளவல் 
சிதம்பரஞ் செட்டியாரும் தமிழிசைச் சங்கத்தைக் 
கண்ணாகப் போற்றி வளர்த்தனர் . 


நோக்கங்கள் : தமிழ நாட்டில் நடக்கும் இசை 
யரங்குகளில் தமிழ்ப் பாடல்களே முதன்மை பெற 


தமிழிசைச் சங்கம் 


970 


தமிழிசைச் சங்கம் 


வேண்டும் . இசையரங்கின் தொடக்கமும் முடிவும் 
தமிழ்ப் பாடல்களாகவே இருக்க வேண்டும் . இசை 
யரங்கின் பெரும்பகுதி தமிழ்ப் பாடல்களாக இருக்க 
வேண்டும் . ஆண்டுதோறும் இசைமாநாடு நடத்தி 
அதைத் தொடர்ந்து பல நாட்களுக்குத் தமிழிசை 
யரங்கு ஏற்பாடு செய்தல் , பல புதிய இசைப் பாடல் 
களைத் தமிழில் வெளிவரச் செய்தல் , தகுதியுள்ள 
பாடகர்களுக்கு நற்சானறிதழ் அளித்தல் , தமிழ்ப் 
பாடல்கள் இயற்றுவதிலோ , பாடுவதிலோ திறமை 
வாய்ந்த வித்துவான்களுக்கு மதிப்புறு சின்னங்கள 
அளித்தல் , இசையின் இலக்கண இலக்கியங்களை 
விளக்கிக் காட்டிச் சிறந்த தொண்டு புரிந்து மேன்மை 
அடைந்திருப்பவர்களுக்கு மதிப்புறு 

சின்னங்கள் 
அளித்தல் முதலியன இதன் பணிகளாகும் . 


பல போட்டிகளை நடத்துகின்றது . பொதுவாக 
1947 - இல் தமிழிசைப் போட்டி நடைபெற்றது . 
முத்துத் தாணடவர் பாடல் போட்டி 1948 - இல் 
நடைபெற்றது . தொடர்ந்து ஆண்டுதோறும் 
கோபாலகிருட்டிண 

பாரதியார் 

போட்டி நடை 
பெற்று வருகிறது . இப்போட்டியில் வெற்றி பெறு 
பவர்களுக்கு இராசாசியின் பெயரால் தமபூரா 
பரிசளிக்க அரசர் நனகொடைவழங்கினார் . மேலும் , 
முத்துத்தாண்டவர் , சுப்பிரமணிய பாரதியார் , 
அருணாசலக்கவி முதலானோா பெயர்களில் அவ்வப 
போது பாடல் போட்டிகளை நடத்தி வெற்றி பெறு 
பவர்களுக்குப் பதக்கம் வழங்கி வருகிறது . 


ஆலோ 


பணிகள் : சென்னைத் தமிழிசைச் சங்கத்தின் 
சார்பில் இசைச்கல்லூரி ஒன்று தொடங்கப் பெற்றது . 
இக்கல்லூரியில் வாய்ப்பாட்டு , வீணை , பிடில் , மிரு 
தங்கம் முதலிய பிரிவுகளில் பயிற்சியளிக்கப் பெற்று 
இசைமணி , இசைச் செல்வம் என்னும் பட்டங்கள் 
வழங்கப்படுகின்றன . வெளிநாட்டவரும் இங்கு வந்து 
இக்கல்லூரியில் விரும்பிப் பயில்கின்றனர் . இச்சங்கம் 
தமிழிசை வளர்ச்சிக்காக நடனம் , நாடகம் முதலிய 
கலை நிகழ்ச்சிகள் நடத்த மிகவும் வசதியுள்ள 
இசையரங்கம் வேண்டுமென்ற நோக்குடன் 1953 - இல் 
இராசா அண்ணாமலை மன்றத்தை நிறுவியது . 
இசைக்கு இன்றியமையாத கருவிகள் பற்றிப் 
பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக நூற்றுக் 
கணக்கான இசைக் கருவிகளை ஒருங்கே கொண்ட 
இசைச்கருவி நிலையம் 

ஒன்று இம்மன்றத்தில் 
அமைக்கப் 

பெற்றுள்ளது . 


கள் , 


| 


தமிழிசைச் சங்க வெளியீடுகள் : பண்டிதமணி 
மு . கதிரேசஞ் செட்டியார் தலைமையில் பேராசிரியர் 
லெ.ப.கரு . 

இராமநாதன் செட்டியாரைச் செய 
லாளராகக் கொண்டு 1943 - இல் தமிழிசை 
சனைக் குழு ஒன்று அமைக்கப்பெற்றது . 

இதன் 
மூலம் 20 தமிழிசை நூல்கள சில ஆண்டுகளுக்குள 
ளேயே வெளிவந்தன . எது இசை ( 1946 ) , கீர்த்தனை 
மஞ்சரி ( 1951 ) , வானொலியில் தமிழிசை ( 1954 ) 
முதலியன வெளியிடப்பட்டன. 

அண்ணாமலைப் 
பல்கலைக் கழக இசைப் பேராசிரியர் எம்.எம் தண்ட 
பாணி தேசிகர் அவர்களால் இசையமைக்கப்பெற்ற 
தேவார , திவ்வியப்பிரபந்த , திருப்புகழ்ப் பாடல்கள் 
என்னும் நூல் தமிழிசைச் சங்கத்தின் 24 - ஆம் ஆண்டு 
விழாவில் ( 1966 ) வெளியிடப்பட்டது . 

மலர் வெளியீடு : தமிழிசைச் சங்க ஆண்டு விழா 
வினையொட்டி ஆண்டு தோறும் ‘ நிகழ்ச்சி விவரங் 

கீர்த்தனைகளை இயற்றிய புலவர் , புரவலர் 
பற்றிய குறிப்புகள் கொண்ட மலர் வெளியிடப்படு 
கிறது . மேலும் , இசை நுட்பங்கள் பற்றிய அறிஞர் 
களின் கட்டுரைகள் , விழாவின் தொடக்க 

உரை , 
வரவேற்புரை , தலைமையுரை முதலியனவும் 

தமி 
ழிசைச் சங்கத்தின பிற நிகழ்ச்சிகளும் இம்மலரில் 
இடம்பெறுகின்றன . 

ஆண்டுமலர் மட்டுமன்றி , தமிழிசைமலர் என்ற 
பெயருடன் 1946 - இல் இரு மலர்களும் 1948 - இல் இரு 
மலர்களும் 1949 - இல் ஒருமலரும் வெளிவந்தன . 
இவற்றுள் 1948 அக்டோபர் திங்களில் வெளிவந்த 
மலர் அண்ணாமலை அரசரின் நினைவு மலராகும் . 
தில்லையாடி அருணாசலக் கவிராயரின் 170 - ஆம் 
ஆண்டுவிழா மலர் 1949 - இல் வெளிவந்தது . 

முதல் பண் ஆராய்ச்சிக் கூட்டத்தில் பெ.துார 
னின் ‘ பண் வரலாறு 

கட்டுரையும் , பேரா 
சிரியர் பி.சாம்பமூர்த்தியின் பண் - ராக 

ஆராய்ச்சி 
என்ற கட்டுரையும் சேர்ந்த தனி நூல் வெளியாயிற்று . 
மேலும் , பண் ஆராய்ச்சிக் கூட்டத்தின் அனைத்து 


| 


சென்னையில் 1942 - இல் தொடங்கி , ஆண்டு 
தோறும் திசம்பர்த் திங்களில் பத்து நாட்கள் 
விழா நடத்தப் பெறுகிறது . அன்றியும் சில மாதங் 
களுக்கு ஒருமுறை . இலவசமாக இசையரங்குகள் 
நடத்துகின்றனர் . இசைவிழாவோடு 1949 முதல் 
பண்ணாராய்ச்சிக் கூட்டமும் திசம்பர் மாதம் தோறும் 
நடத்தப் பெறுகின்றது . இக்கூட்டத்தில் பெரு முயற் 
சியுடன் பழைய பண்களுக்குச் சரியான இக்கால 
இராகங்கள் கண்டுபிடிக்கப்பெறுகின்றன . இதில் இசைப் 
புலவர்களும் தேவார ஓதுவார்களும் கலந்து கொள் 
கிறார்கள் . இவ்விழாவில் தலைமை தாங்குபவர் 
கட்கு ஆண்டுதோறும் இசைப் பேரறிஞர் பட்டம் 
நல்கப்படுகிறது . மேலும் , மறைந்து 

போகவிருந்த 
சரபேந்திர பூபாலக் குறவஞ்சி நாடகத்தை மீண்டும் 
இச்சங்கம் அரங்கேற்றியது . 


என்ற 


| 


| 


போட்டிகள் : தமிழிசைச் சங்கம் 


ஆண்டுதோறும் 


| 


| 


தயர் , இரெசினால்டு .. 


971 


தயாக்குகள் 


செனறு 


பண 


நிகழ்ச்சிகளும் அறிக்கை வடிவில் ஆண்டுதோறும் 
வெளியிடப் படுகின்றன . 

டாக்டர் ரா . க.சண்முகஞ் செட்டியார் , நீதி 
பதி மகராசன் முதலியோர் தமிழிசைச சங்கத்தின 
தலைவர்களாகப் பணியாற்றினா . இப்போது நீதிபதி 
கோகுலகிருட்டிணன அவர்கள் தலைவராகப் பணி 
யாற்றுகிறார் . சென்னைச்சங்கீத நாடக சங்கமும் , 
தில்லி சங்கீத நாடகக கழகமும் இச்சங்கத்தின 
கல்லூரிப் பணியையும் , 

ஆராய்ச்சியினையும் 
பாராட்டி , ஓரளவு உதவித்தொகை வழங்கி வருகின 
றன . 

தமிழிசைச் சங்கத்தின் அலுவலகமும் கல்லூரி 
யும் சென்னை அண்ணாமலை மன்றத்தில அமைந் 
துள்ளன . 

வெ தெ.மா. 
தயர் , இரெசினால்டு எட்வர்டு ஆரி 
கி பி . 1864-1927 ) : ஆங்கிலேயத் தளபதியான 
இவர் கி.பி. 1864 - ஆம் ஆண்டு பஞ்சாபிலுள்ள முரி 
யில் பிறந்தார் . காந்தியடிகளின் ஒப்பற்ற தலைமை 
யில் நடந்த விடுதலை இயக்கத்தின் குறிப்பிடத் 
தகுந்த கட்டம் சாலியனவாலாபாகுப் படுகொலை 
நிகழ்ச்சியாகும் . விடுதலை இயக்கம் பஞ்சாபுககுப் 
பரவவிடாமல் தடுக்க வேண்டுமென்று அப்பகுதியின் 
இராணுவத் தளபதியாகப் பணியாற்றிய தயா ( Dyer , 
Reginald Edward Harry ) விரும்பினார் . இவா 
1919 - இல் நடக்கவிருந்த அமிர்தசரசு காங்கிரசு 
மாநாட்டை நடைபெறாமல் மிகவும் கொடுமையாகத் 
தடுக்க முயன்றதில் மிகுந்த குழப்பம் ஏற்பட்டிருந்தது . 
அவ்வமயம் காந்தியடிகள் 

அங்கு 

வரவழைக்கப் 
பட்டிருக்கிறார் என்று தெரிந்ததும் அவர் பஞ்சாபு 
மாநிலத்திற்குள அடி வைக்கக்கூடாதென்று தயர் 
தடை விதித்தார் . இதற்குப் பெரும் எதிரப்புக் 
கிளம்பியது . 


செய்து , தெருக்களின வழியாக இழுததுச் 
உடனே 

விசாரணை நடத்திப் பத்தாண்டுகள , 
பதினைந்தாண்டுகள எனறு சிறைத்தண்டனை அளித 
தார் சிலரை நாடு கடத்தினார் . 

இங்கிலாந்தில் தளபதி தயருக்கு 20,000 பவுன் 
பணமுடிப்பு அளித்துச் சிறப்புச் செய்தனா . 

இவர் 
1927 - இல இறந்தார் . 

கே.சே. 
தயாக்குகள் போர்னியோத் தீவுகளில் வாழும் 
மிகத் தொனமையான பழங்குடிகள . தயாக்குகள 
( Dayaks ) என்னும் சொல போர்னியோத தீவுகளில் 
வாழும் இசுலாமியர் அல்லாத பனனிரணடு ஆதிக்குடி 
களைக் குறிக்கும் சொல்லாகும் . இத்தீவுகளுக்குக் குடி 
யேறிய ஆலந்து நாட்டவர்கள ( Dutch ) ஆவியுலக 
நம்பிக்கை கொண்ட அனைத்து ஆதிக் குடிகளையும் 
தயாக்குகள் எனக் குறிப்பிட்டனர் . ஆங்கிலேயர்கள 
இத்தீவிற்குக் குடியேறியபின் பழங்குடிகளுள் முக்கிய 
பிரிவினரை வேறுபடுத்திக காட்டுமவகையில் ஒரு 
குடியினரைக் கடல தயாக்குகள ( Sea Dayaks ) என 
அழைத்தனர் . இங்கு வாழும் ஆதிக குடிகளுள ஒரு 
பிரிவினா இசுலாமிய சமய நம்பிககைகளைக் கொண 
டுள்ளதால இத்தீவில் வாழும் ஆதிக்குடிகள இசுலாமிய 
சமயத்தைச சார்நதோர் எனறும் , சாராதவாகள 
என்றும் இருவகைப்படுவர் . 


என்ற 


தயாக்கு ஆடவன் 


ஆங்கிலேயர் என்றென்றும் தலைகுனியக் கூடிய 
பஞ்சாபுப்படுகொலை நிகழ்ச்சி 1919 ஏப்பிரல் 13 - ஆம் 
நாளன்று நடந்தது . சாலியன் 

வாலாபாகு 
தோட்டத்தில் திரணட இருபதினாயிரம் மக்களமீது 
தயரின் ஆணையின் பேரில ஆயிரத்து அறு நூறு 
தோட்டாக்கள் சுடப்பப்பட்டன . ஐந்நூறுபேர் மாண 
டனர் . மூவாயிரம் பேர் கடுமையாகக் காயமடைந்த 
னா . தோட்டாக்கள் தீர்ந்துபோன தால தான் 
வதை நிறுத்தினார் . இனனும தோட்டாககள் இருந் 
தால சுட்டிருப்பேன் என்றாராம கலநெஞ்சக்கார 
னான தயர் . தயர் இராணுவ ஆட்சியை அறிவித் 
தார் . தெருக்களிலும் , சந்துகளிலும் மக்கள் ஊாந்து 
தவழ்ந்து தான் செல்லவேண்டுமென்று 

உத்தரவிட் 
டார் . விடுதலை இயக்கத் தொண்டர்களைச் சிறை 


போர்னியோத் தீவு இந்தோ சீனா பகுதிக்கும் 
இந்தோனேசியாவிற்கும் இடையில் அமைந்துள்ளது . 
அதன அணமையில் மலேசியா 

உள்ளது . இயறகை 
வளம் மிகுந்த போர்னியோத் தீவு கலிமண்டான் 
( Kalimantan ) பகுதி , சாரவாக்குப் ( Sarawak ) பகுதி , 
சபா ( Sabah ) பகுதி என மூன்று பெரும் பகுதிகளாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளது . இப்பகுதிகளில் பல ஆறுகள பாய் 


தயாக்குகள் 


972 


தயாக்குகள் 


ஆணகள் 


51 அடி 


தயாக்குகளின் பொருளாதாரம் இடம்விட்டு 
இடம்பெயரும் வேளாண் முறையை ( Shifting Cul 
tivation ) அடிப்படையாகக் கொணடது . இமமுறை 
யில் காட்டுப் பகுதியினை அழித்து அவற்றை எரித் 
துச சாம்பலாக்குவர் . பின்னர் அவவிடங்களில் மூன்று 
நானகு ஆண்டுகளுக்குத் , தொடர்நது பயிரிடுவர் . 
மரங்களை எரிக்கும் சாம்பல் மூன்று , நான்கு ஆண்டு 
கள் வரை பயிர்களுக்கு ஊட்டத்தைத் தரும் என்றும் 
பினனர் அச்சத்து இழக்கப்படும் எனறும நம்புகின 
னா . வானமபார்த்த நெற்பயிரை இவ்விடங்களில் 
விளைவிக்கின்றனர் . தாழநிலப் பகுதிகளில் தண்ணீர் 
தேங்கி நிறகும் வாய்ப்புள்ளதால் அங்கு நீர் பாய்ச்சி 
நெற்பயிரை விளைவிக்கின்றனர் . இவர்களது முக்கிய 
உணவுப் பயிரும் இதுவே . 


வதால போக்குவரத்திற்கு அவை மிகவும் பயனபடுத் 
தப்படுகின்றன . 
தயாக்குப் பழங்குடியினர் மங்கோலிய 

இனப் 
பண்புகளைப் பெரிதும் கொண்டுளளனா . 
சராசரியாக 

உயரமுடையவாகள . 
பெண்கள் சற்றுக் குட்டையானவர்கள . இவாகளின 
தலைமயிர் கருமையானது , சொறசொறப்பானது , 
நேரானது . உடல் நிறம் மிதமான பழுப்பு 

முதல 
கரும் பழுப்பு வரையிலானது முகத்தில் மயிரின 
அளவு மிகக் குறைவு . 

இங்கு வாழும் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட 
பழங்குடிகள் அனைவரும் ஒரு காலத்தில் சுமத்தரா , 
இந்தோ சீனப் பகுதிகளிலிருந்து இங்குவந்து குடி 
யேறியவர் எனக் கூறுவர் . முதலில் வந்து குடியேறிய 
போது கடற்கரைப் பகுதிகளில் இடம்பிடித்துப் பின் 
னர் உட்பகுதிகளுக்கும் சென்று குடியேறினர் . 
தயாக்குகளின் குடியிருப்புகள் மிகவும் 

புதுமை 
யானவை . இவர்கள் 20 ) அடிக்கும் மேற்பட்ட மிக 
நீண்ட வீட்டினைக கட்டி அதனுள் பல பகுதிகளாகப் 
பிரித்துப் பல குடும்பங்களாக வாழ்கின்றனர் . தரை 
யிலிருந்து 5 அல்லது 6 அடி உயரத்தில் வீட்டின் 
அடித்தளம் அமையுமாறு கட்டுகின்றனர் . இது காட்டு 
விலங்குகளிடமிருந்து காத்துக்கொள்ள உதவுகிறது . 
கலிமண்டான் பகுதிகளில் - வாழும் தயாககுகள் மிக 
நீணட வீடுகளைக் கட்டும் முறையை அறிந்திருக்க 
வில்லை . இவவகையான வீடுகள தீ விபத்திறகுளளா 
கும் ஆபத்து இருக்கினறதென்றும் இது முன்னேற்ற 
மடையாத 

போக்கினைக காட்டுவதாக 
எனறும் கூறுவா . 


போர்னியோ அரசு தயாக்குவின் இடம்விட்டு 
இடம் பெயரும் வேளாணமை முறையைக் கட்டுப் 
படுத்தப் பல நடவடிக்கைகளை எடுத்தது . இவவகை 
வேளாண்மையினால் பெருமளவு காட்டுப்பகுதி 
அழிக்கப்பட்டு மண அரிமானம் ஏற்படுகிறது . அரசின் 


உள்ளது 


| 


நீணட வீட்டின ஒரு பகுதி 


தயாக்குப் பெண்கள் தானியமிடித்தல் 


தயாக்குகள் 


973 


தயாக்குகள 


செய்வதறகும் பல நிறுவனங்கள் பெற்றுக்கொளவ 
தால் இத்தொழில் வருவாய்மிக்கதாக உள்ளது . 


நடவடிக்கைகளை தயாக்குகள் பலமுறை கடுமையாக 
எதிர்த்ததால் அரசின் முயற்சி மறைந்துபோயிற்று .. 

நெற்பயிரைத் தவிர்த்து வெள்ளரிக்காய் , பூசணி , 
மிளகாய் , மக்காச்சோளம் , வாழை முதலியன விளை 
விக்கின்றனர் . இரப்பர் இவர்களது முக்கிய 

பணப் 
பயிர் . இவாகளின் அண்டைய மக்களான மலாய் மக 
களும் இரப்பரைப் பெருமளவு பயிரிடுவதால் இவா 
கள் பயிரிடும் இரப்பரின் 

விலை அவவப்போது 
இடைத்தரகர்களால் குறைக்கப்படுகிறது . பணப் 
பயிரை விளைவித்தாலும் இவர்களின பழங்குடித 
தன்மையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுவிடவில்லை . 

காட்டுப்பொருள்கள் சேகரித்தலும் வேட்டையா 
டுதலும் இவர்களின் முக்கியத் துணைத்தொழிலகள் . 
இவாகள் சேகரிக்கும் ஒருவகைக காட்டுக் கொட்டை 
களை நறுமணப் பொருளகள் செய்வதற்கும் பறபசை 


இவர்கள காட்டுப் பனறிகளையும் குரங்குகளை 
யும விரும்பி வேட்டையாடுகின்றனர் . இவற்றோடு 
தேவைப்படும்போது வீட்டில் வளர்க்கும் பன்றிகளை 
யும் , கோழிகளையும் கால் நடைகளையும கொன்று 
அவற்றின் இறைச்சியை உண்கின்றனர் . மீன்களையும் 
பிடித்தது உணகின்றனர் . 


க்காலத் தயாக்குகள் மரபுத் தொழில்களுடன 
அரசு நிறுவனங்கள் மேற்கொண்டுள்ள சாலையமைத் 
தல் , எண்ணெய் வயலகள் , காட்டு மரங்கள் வெட்டு 
தல முதலான தொழில்களில் கூலியாட்களாக வேலை 
செய்யவும் தொடங்கியுள்ளனர் . 


பணடைக் 


எனக 


காலங்களில் தயாக்குகள் 

தலை 
வேட்டையாடி 

( Head Hunting ) வந்தனர் . இக் 
கொடிய செயல் பல பழங்குடிகளிடையே இருந்தது 
போன்று இம்மக்களும் இதனை வீரசசெயல் 
கருதி செயதுவந்தனா . எதிரிகளின் தலைகளை வெட் 
டிக் கொண்டு வருவதனமூலம் தம் குடியினரின 
வலிமையும் வளமும் பெருகும் என்ற எண்ணம் இவா 
களிடம் நிலவியதே இதற்குக் காரணம் நீணட வீடு 
களில் இவர்கள் கொய்து வந்த தலைகளின மண்டை 
யோட்டினை வரிசையாகக் கட்டித் தொங்கவைத்த 
னர் . எந்த 

வீட்டில் எணணிககை மிகுதியாக உள 
ளதோ அக்காலவழியினரின ஆணதனமை மிகுதி என 
எணணிப் பெருமை கொளவர் . ஆங்கிலேயாகளும் 
ஆலந்து நாட்டாரும் இந்தப் பழக்கத்தை ஒழிககப் 
பெருமுயற்சி செய்தனர் . இரணடாம் உலகப்போரின 
போது பல சப்பானியர்கள் ( Japane se ) இச் செயலுக் 
குப் பலியானார்கள் . இதற்குபபின மேற்குக்கலிமண 
டான பகுதியில் இருந்த சீனாகள 

சிலரும தலை 
கொய்யப்பட்டனர் . அரசின தொடர்ச்சியான முயற்சி 

மூலம் இப்போது இமமுறையை இவர்கள 
கைவிட்டுவிட்டனர் . 


Y 


களின் 


தயாக்குகளின் மரபுவழிச சட்டமுறைகள் ( Custo 
mary Laws ) மிகவும் விரிவானது . எழுதப்படாத இச் 
சட்டங்கள் பழங்குடித்த தலைவர்களால நெறிபிறழா 
மல செயற்படுத்தப்பட்டன . போர்னியோ தீவை 
ஆலந்து நாட்டவர்களும் ஆங்கிலேயர்களும் ஆணட 
போது , இவர்களின மரபுசார் சட்டங்களின தனமை 
யைப் புரிந்துகொண்டு பழங்குடித தலைவர்களை 
மட்டும் அணுகி ஆட்சி புரிந்துவந்தனர் . இன்று இவ் 
வகைச் சட்டமுறைகள ஓரளவு செயலிழந்துவிட்டன 
எனலாம் . இளைய தலைமுறையினருள சிலர் கலவி 
யறிவு பெற்று வருவதும் வெளியாருடன் தொடர்பு 


வெடிகுழல் கொண்டு வேட்டையாடுதல் 


தயாசியன் தொழிற்கூடம் 


974 


தயானந்த சரசுவதி 


வணிக மேலாண்மையியல் , மனையியல் , 

உளவியல் 
சமூகவியல் , அரசியல் , இசை , ஓவியமும் வண்ணந 
தீட்டுதலும் ( Drawing and Painting ) 

முதலான 
துறைகள் உள்ளன . பொறியியல் புலத்தில் பயன் 
முறை அறிவியல் ( Applied Science ) , தாவரவியல , 
வேதியியல் , பொறியியல் , கணிதவியல் , இயற்பியல் , 
விலங்கியல் முதலான துறைகள் உள்ளன . 


சீப . 


கொண்டு வருவதும் கூலிகளாக வெளியிடங்களுக்குச் 
சென்று வருவதும் இதற்குக் காரணங்களாகும் . 

பழங்குடிச் சமய நெறிகளிலிருந்து கிறித்தவ 
சமயத்திற்கு மாறியதும் இவர்களிடம் ஏற்பட்டுள்ள 
மாற்றங்களுக்குக் காரணமெனலாம் . கிறித்தவ சமயத் 
திற்கு மாறிவிட்டாலும் சிலர் இன்றும் ஆவியுலக வழி 
பாட்டுச் சடங்குகளை மேற்கொள்ளுகின்றனர் . இவ் 
வாறே கிறித்தவ சமயப்பரப்பிகள ஏற்படுத்தியுள்ள 
மருத்துவ வசதிகள எளிதில் கிடைத்தாலும் ஒருசில 
சிக்கல்களைத் தீர்த்துக்கொளவதில் தெய்வத் தன்மை 
பற்றவனின் ( Shaman ) மருத்துவத்தை நாடுகின்ற 
னர் . ஒருசில 

பழங்குடிகளைப்போலனறி இவர்கள் 
புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதில் எதிர்ப்புக் 
காட்டவில்லை . 

தயாசியன் தொழிற்கூடம் கற்காலத்தைச் 
சார்ந்த தொழிற்கூடம் . இத்தொழிற்கூடத்தைச் 
சார்ந்த கற்கருவிகள் இசுரேல் நாட்டில் கார்மல் 
மலைக் ( Carmel ) குகைகளிலும் பிரான்சில் கண்டு 
பிடிக்கப்பட்ட தொன்மையான போன்டிசிவேடு 
( Boatechevade ) மணடையோடுகளுடனும் 
கண்டு 
பிடிக்கப்பட்டன , இவை பெரும்பாலும் 
( Flake ) கருவிகளாகும் . இச்சிம்புக் கருவிகள் மிகச் 
சிறிய அளவை உடையவை . இத்தொழிற்கூடக் கருவி 
களில் கைக்கோடரி காணப்படவில்லை . தயாசியன் 
தொழிற்கூடம் ( Tayacian Industry ) கிளக்கோனியன் 
தொழிற்கூடத்தின் ஒரு சிறுபகுதி எனக் கூறப்படு 

சு.இரா . 
தயால்பாகுக்கல்வி நிறுவனம் , உத்தரப் 
பிரதேச மாநிலத்தில் , ஆக்கரா நகரையடுத்துத்தயால 
பாகு ( Dayalbagh ) எனனுமிடத்தில் 1981 - ஆம் ஆண்டு 
நிறுவப்பட்டது . பல்கலைக் கழக நலகைக்குழுவின 
( University Grants Commission ) 1981 - ஆம் ஆண்டுச் 
சட்டத்தினபடி இந்நிறுவனம் பல்கலைக் 

கழகத் 
தகுதியைப் ( Deemed University ) பெற்றது . இதற்கு 
முன்னர் மூன்று கல்லூரிகளாகச் 

செயற்பட்டுவந்த 
இக்கல்லூரிகள் இணைக்கப்பட்டு 

தயால்பாகு சல்வி 
நிறுவனமாக ( Dayalbagh Educational Institute ) 

ருப்பெற்றது . இப்பல்கலைக் கழகத்தில் இந்தி 
ஆங்கிலம் இரண்டும் பயிற்று மொழியாகவும் தேர்வு 
மொழியாகவும் உள்ளன . 

இப் பல்கலைக் கழகத்தில் கலை , வணிகவியல 
கலவியியல் , பொறியியல் 

முதலான புலங்கள 
உள்ளன . இதன்கண் பல துறைகள் செயற்படுகின் 
றன . கலை , வணிகவியல் புலங்களில் ஆங்கிலம் , 
சமசுகிருதம் , 

கலவியியல் , பொருளியல் , 
வணிகப் 

பொருளியல் ( Business Economics ) , 


தயால்பாகுப் பல்கலைக் கழகத்தில் புகுமுகப் 
படிப்பு வழங்கப் படவில்லை . தனிப்பட்ட முறையில் 
( Private Study ) swal பயிலும் வசதி 

மாணவர் 
களுக்கு இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை . முதுகலைப் 
பட்டப்படிப்பு வழங்கும் அனைத்துத் துறைகளும் 
ஆராய்ச்சிப் பட்டங்களையும் வழங்குகின்றன .அனைத் 
துப் படிப்புகளும் முழுநேரக் கல்வியாக மட்டுமே 
வழங்கப்படுகின்றன . இப் பல்கலைக் கழகத்தில் 
சிறந்த நூலகமும் , ஆய்வுக் கூடங்களும் உளளன . 

சீ.ப. 
தயானந்த சரசுவதி ( கி.பி. 1824-1883 ) : 
இவர் ஆரிய சமாசத்தை கி.பி 1875 - இல் நிறுவியவர் . 
மூல் சங்கர் என்பது இவரது இயற்பெயர்.இவர் கத்திய 
வாரிலுள்ள மோாவி என்ற கிராமத்தில் கி.பி. 1824 
இல் பிறந்தார் . இவருடைய பெற்றோர் செல்வர் 
களாகத் திகழ்ந்தனா . இருப்பினும் இவர் செல்வத்தில் 
நாட்டம் கொள்ளாமல் தமது 22 - ஆம் வயதில் 
வீட்டைவிட்டு வெளியேறினார் . இந்தியா முழுவதும் 
சுற்றினார் ; பல இடங்களில் அறிவுரைகளைச் செவி 
மடுத்தார் . பின்னாக்குருடரான சுவாமி விருசானந்து 
வின் சீடரானார் . இவர் , தமது - கல்விப் பயிற்சி 
முடிந்தபிறகு எஞ்சிய நாட்களை மறை தத்துவத்தை 
மக்களுக்கு எடுத்துக் கூறுவதிலும் இந்து சமுதாயத் 
தைச் சீர்திருத்துவதிலும் செலவிட்டார் . 


சிம்புக் 


கிறது . 


|| 


1 


இவர் உருவாக்கிய ஆரிய சமாசம் மறைநெறியை 
நாட்டுப்பற்றின மையமாக 

வைத்து இயங்கியது . 
இவர் சமசுகிருதம் , வேதங்கள் ( மறைகள ) ஆகிய 
வற்றை இரு கணகளாகக் 

கொண்டு 

அனைத்துச் 
சிக்கலகளுக்கும் தீர்வுகாணக் கட்டளையிட்டார் . 
இவரது இத் தத்துவம் சமரசத்திற்கு உதவவிலலை . 
இவரது கொள்கையை விளக்கும் ஆரிய சமாசத்தின் 
மறைநூலான சத்தியார்த்தப் பிரகாசம் (உணமை 
விளக்கம் ) சமசுகிருதம் , மறைநெறி ஆகியவற்றில் 
இவருக்கிருந்த ஆணித்தரமான நம்பிககையை அறியச் 


செய்கிறது . 


இந்தி , 


கசடறக் கற்ற இவர் 

மறைகளுக்கு உரை கூறு 
வதில் தமக்கென ஓர் வழி வகுத்துக்கொண்டார் . 
தமது சீரிய கொளகையைப் 

பரப்புவதற்கென்றே 
கி.பி .1875 - ஆம் ஆண்டு ஏப்பிரல் மாதம் பத்தாம் 


தயானந்த சரசுவதி 


975 


தயானா 


நிறு 


நாளில் பம்பாயில் ஆரிய சமாசத்தை இவர் 
வினார் . இலாகூரில் ஆரிய சமாசத்தின் சட்டதிட்டங் 
களைக் கி.பி. 1877 - இல வரையறுத்தார் . அவை 
பத்துக் கட்டளைகள் என்றழைககப்படுகினறன . 
அவை : 1 ) உண்மை அறிவின் காரணகர்த்தா கடவுள் . 
அவர் பெயராலேயே ஒவ்வொன்றும் அறியப்படும் . 
2 ) உணமையே கடவுள் ; அது அறிவு வடிவம் ; எங்கும் 
நிறைந்தது ; அழிவற்றது ; அச்சமற்றது . 3 ) ஒவ்வோர் 
ஆரியனும் மறைகளைக் கற்றும் , கேட்டும் , போதித் 
தும் , பிரச்சாரம் 

செய்தும் கடமைகளை ஆற்ற 
வேண்டும் . 4 ) பொய்மையைத் துறந்து வாய்மையை 
ஏறகவேண்டும் . 5 ) அனைத்துச் செயல்களும் அறவழிப் 
பட்டதாக இருக்கவேண்டும் . 6 ) மனித சமூகத்தின் 
பௌதிக , ஆனமிக , சமூக நிலைமைகளை உயர்த்து 
வதற்காக உலகத்தில் நற்பணிகளை ஆற்ற வேண்டும் . 
7 ) அவரவர் தகுதிகளைப் போற்றி அன்புடனும் , 
நீதியுடனும் ஒழுகுதல் வேண்டும் . 8 ) அறியாமையை 
அகற்றவேண்டும் . 9 ) தன்னலமற்ற வாழ்ககை வாழ 
வேண்டும் . 19 ) சமூக நலன்களுக்காக அனைத்து 
வேற்றுமைகளையும் களையவேண்டும் . 


துள்ளார் . எழுத்து வன்மையாலும் , மேடைப் பேச்சு 
வன்மையாலும் இயக்கத்தைக் கட்டிக்காத்து வளர்த்த 
ஆற்றலினாலும் தயானந்தர் ஆரிய சமாசத்திற்கு 
மக்கள் தொடர்பை எளிதாக்கினார் . நாட்டுப்பற்று , 
சுதேசி , விதவைமறுமணம் , பெண்கல்வி , அனாதைப் 
பாதுகாப்பு , நாட்டுக் கல்வி , சமய மாற்றம் , மறை 
நெறிக் கோட்பாடுகள் , பண்பாடு ஆகியவை யாவும் 
தயானந்தர் இயக்கத்தின் சிறப்பு வாய்ந்த சாதனை 
களாகும் . சாதி வேற்றுமை , தீண்டாமை , புரோகிதத் 
தின் மேலாணமைக் கொடுமைகள் அனைத்தையும் 
சாடத் தயானந்தர் ஆரிய சமாசத்தைக் கருவியாகக 
கொண்டார் . இவ்விதம் தற்காப்பு 

முறையாகவும் , 
சமய மாற்றங்களுக்கு உட்பட்டவர்களை மீணடும் 
இந்து சமயத்திற்குக கொணரவும் சுத்தி 
கடனம் என்னும் இரு இயக்கங்களை ஆரிய சமாசத் 
தோடு இணைத்தார் . 


ஆகி 


மேற்கூறிய பத்துக் கட்டளைகளில் சமய நெறி 
சமூக நலன்களுக்குத் துணை நிற்கவேண்டும் என்பது 
தெளிவாகிறது . தாம் வகுத்துக்கொண்ட கொளகை 
களின் அடிப்படையில் மறைக் காலத்திற்குத் திரும் 
புங்கள் என்ற இலட்சிய முழக்கத்தைத் தயானந் 
தர் பறை சாற்றினார் . இவரது முழக்கம் ஐரோப் 
பாவில் மார்ட்டின் லூதர் 

விவிலிய நூலுக்குத் 
திரும்புவோம் என்ற கத்தோலிக்க சமய பீடத்தின் 
பாவ மன்னிப்புச் சீட்டுக்களை எதிர்த்துக் கொடுத்த 
புனித அறைகூவல் போன்றிருந்தது . 


தயானந்த சுவாமியின ஆரிய சமாசம் நாட்டுப் 
பற்றுள்ள தலைவர்களை உருவாக்கியது . வடக்கில 

லாலாலசபதிராய் , சுவாமி சிரத்தானந்தர் 
யோர் இவர்களுள் தலைசிறந்தவர்கள் . ஆரிய சமாசி 
கள் 1907 முதல் 1910 வரை ஆங்கில அரசின் அடக்கு 
முறைக்கு ஆளாயினர் . அதன் விளைவாக 1911 - இல் 
24,300 உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு பேரியக்க 
மாக இதுமாறியது . ஆரிய சமாசம் தனது சமுதாய , 
சமய , கல்விப் பணிகளின் மூலம் இந்தியரிடையே 
தனனம்பிக்கை , தன்மான உணர்வுகளை ஊட்டியது 
எனலாம் . 

கே சே . 


கடவுள் 


என 


சமூக 


தயானா , உரோமப் புராணங்களில் வழங்கப் 
பெறும் தாய்த் தெய்வம் . இத்தெய்வம் , 
களின் அரசர் 

உரோமானியர்களால் கருதப் 
படும் உரோமப் பெருந் தெய்வத்திற்கும் ( Jupiter ) 
இலட்டோனா ( Latona ) என்னும் தெய்வத்திற்கும் 
மகளாகப் பிறந்தாகும் . 


சமய , 

சிக்கல்களுக்கு மட்டுமல்லாமல் 
நவீன , பௌதிக , அறிவியல் உண்மைகள் கூட மறை 
களில் பொதிந்துள்ளன என்பதாகத் தாயனந்தர் 
விளக்கிவந்தார் . சுவாமி அரவிந்தரும் இக் கொள் 
கையை ஆதரித்தார் . 

பிரம்மஞான சபையின் பெற்றோர்களான 
மேடம் பிளாவட்சுகி என்ற உருசியப் பெண்மணியும் , 
கர்னல் ஆல்காட்டு என்ற அமெரிக்கரும் ஆரியசமா 
சத்தின் மறைநெறியில் முதலில் ஈடுபாடு காட்டினர் . 
கி . பி . 1878 முதல் 1881 வரை ஆரிய சமாசமும் , பிரம்ம 
ஞான சபையும் இணைந்து செயலாற்றின . 
சமாசத்தின் விக்கிரக வழிபாடு எதிர்ப்பும் , சமூகச் 
சீர்திருத்தப் பிரச்சாரமும் பிரம்ம சமாசத்தைக் 
கவர்ந்தன . 
சுவாமி தயானந்தர் 

சமயங்களைப் 
பற்றித் தமது உண்மை விளக்கத்தில் விரிவாக வாதித் 


தயானாவும் ( Diana ) அப்பல்லோவும் ( Appollo ) 
இரட்டையர்களாகப் பிறந்தவர்கள . தயானா , 
தெலோசுத் ( Delos ) தீவில் பிறந்ததால் பண்டைய 
உரோமானியர்கள் இத்தெய்வத்தைத்தெலீயத் தாய்த் 
தெய்வம் ( Delian Goddess ) எனவும் , தெலியா 
( Delia ) எனவும் வழங்கிவந்தனர் . தயானா தாய்த் 
தெய்வம் கிரேக்கத் தாய்த் தெய்வமான ஆர்த்திமிசு 
( Artemis ) தெய்வத்தை மிகவும் ஒத்துக் காணப்படுவ 
தாகக் கூறுவர் . 


. 


ஆரிய 


ஏனைய 


உரோமானியர்கள இத் தெய்வத்தைச் சந்திரக் 
கடவுளாகவும் , பெண்களின் 

வாழ்வில் அனைத்து 
நிகழ்ச்சிகளிலும் வணங்கப்படும் தெய்வமாகவும் 


தர்க்கீம் ஏமில் 


976 


தர்க்கீம் ஏமில் 


கொண்டுள்ளனர் . அதனோடு இளம் பருவத்திலுள்ள 
உயிரினங்கள் அனைத்திற்கும் தயானா தெய்வமாக 
கருதப்படுகிறாள் . 


தர்க்கீம் ஏமீல் 


தயானா 


தயானா , திருமணமாகாத கற்புடைய 

பெண 
தெய்வமாதலால் இத்தெய்வத்தை வழிபடும் அனை 
வரும் கற்புடையவர்களாக இருக்கவேண்டும் என்பது 
ஒரு நெறியாகக் கருதப்படுகிறது . பல இடங்களில் 
வரையப்பட்டுள்ள தயானா தெய்வம் வேட்டைக்குச் 
செல்லும் உடையுடனும் , வில்லுடனும் , அம்புகளைக் 
கொண்ட கையுடனும் , காட்டு விலங்கொன்றுடனும் 
காணப்படுகின்றது . 


இவர் கி.பி. 

1896 - இல் சமூகவியல ( Annie 
Sociologique ) எனற இதழை நிறுவி அதன் மூலம் 
தம்முடைய சமூகவியல் சிந்தனைகளையும் , ஆராய்ச்சி 
உண்மைகளையும் வெளியிட்டு வந்தார் . இவருடைய 
சிந்தனைகளும் , ஆராய்ச்சிகளும் குறிப்பாக , சமூகக் 
கட்டொருமைப்பாட்டைப் பற்றியே அமைந்திருந் 
தன . இவருடைய பெற்றோர்கள யூத இனத்தைச் 
சேர்ந்தவர்கள் . பிரான்சில் யூத இனம் சிறுபான்மை 
இனமாக இருந்தது . சிறுபானமை இனம் என்பதால் 
யூதர்கள் மிகவும் ஒன்றுபட்டு வாழ்ந்து வந்தார்கள் . 
இந்த ஒருமைப்பாடு தாக்கீமைக 
அதுவே இவரைச் சிந்திக்கவும் ஆராயவும் தூண்டியது . 
தர்ககீம் பல சமூகவியல் சிந்தனைகளை வடித்துத் 
தந்தார் . ஆய்வுகளை மேற்கொண்டார் . 
சமூகவியலில் அவர் விளக்கமான 

நூல் 

ஏதும் 
படைக்கவில்லை . ஆயினும் அவர் வடித்துத் தந்த 
சிந்தனைகள் முறையாக , கோவையாக அமைந்திருந் 
தன . பிரான்சிலும் , அமெரிக்காவிலும் 

அவருடைய 
சிந்தனைகளின் அடிப்படையில் பல ஆய்வுகள் நடை 
பெற்றன , கோட்பாடுகளும் எழுந்தன . 


கவர்ந்தது . 


ஆனால் 


தர்க்கீம் ஏமீல் ( கி பி . 1858-1917 ) , பிரெஞ்சுச் 
சமூகவியலறிஞராவார் . இவர் பிரான்சிலுள்ள எபி 
னால் ( Eplaal ) என்னுமிடத்தில் கி.பி. 

1858 - ஆம் 
ஆண்டு பிறந்தார் . பாரிசில் 

பட்டப்படிப்பை முடித் 
துக்கொண்டு செருமனி சென்றார் . அங்குப் பொரு 
ளாதாரம் , நாட்டுப்புறவியல் , பண்பாட்டு 

மானிட 
வியல் முதலியவற்றைத்தார்க்கீம் ( Emile Durkheim ) கற் 
றார்.தொடக்கககாலத்தில் மாவட்டமேல் நிலைப்பளளி 
ஆசிரியராகப் பணியாற்றிய இவர் கி.பி. 1887 - இல் 
பார்டோசோ( Bordeauso ) பல்கலைக்கழகத்தில் பேராசி 
ரியராகச்சேர்ந்தார் . பின்னர் 1902 - இல் அப்பல்கலைக் 
கழகத்திலிருந்து விலகிப்பாரிசுப் பல்கலைக் கழகத்தில் 
சேர்ந்து கடைசிவரை அங்கேயே 

பணியாற்றி 
னார் . 


கோம்தேயின் ( Auguste Comte ) தத்துவக் கருத்து 
களைப் பின்பற்றிச்சமூகவியல் முறையில் தத்துவச் 
சிக்கலகளை 

அணுகினார் . சமூகத்தின் கட்டொரு 
மைப்பாட்டினால் தான் நீதியும் மதமும் தோன்றின 
என விளக்குகிறார் . சமூக நிகழ்வுகளுக்கு முழுக்க 
முழுக்க சமூகவியல் கணணோட்டத்திலேயே 


விளக் 


தர்கோ , ஆன் இராபர்ட்டு 


977 


தர்கோ , ஆன் இராபர்ட்டு 


கங்கள் தருகிறார் . மேலும் இவர் , சமூக மெய்ம்மை 
கள் புலனீடானவை ; எனவே , செயல்முறை சார்ந்த 
அறிவியலான சமூகவியலால் அவற்றைக் 
நோக்கி ஆராயமுடியும் என்கிறார் . 


கூர்ந்து 


இவர் மதத்தைப் பற்றியும் சிந்தித்து அது எவ் 
வாறு தோன்றியது என விளக்குகிறார் . மதத்தின் 
தோற்றத்திற்குச் சடங்குகளும் சடங்கு வினைமுறை 
களுமே காரணமெனச் சொல்லுகிறார் . இக்கருத்தை 
உறுதிப்படுத்த ஆசுத்திரேலியாவில் வாழும் 

அருண் 
டாப் பழங்குடியைத் தம்முடைய ஆய்வுக்கு எடுத்துக் 
கொண்டார் . இவர் குலக்குறிக் கொள்கையிலிருந்து 
( Totemism ) தான் சமயம் 

தோன்றியது எனக் கூறு 
கிறார் . சமயம் 

புனிதப் பொருள்கள் 
தொடர்பான 

நம்பிக்கைகளும் செயலாறுகளும் 
ஒருங்கே அமைந்த அமைப்பு முறையாகும் 
கூறுகிறார் 


என்பது 


எனக் 


வரை 


சமூகத்தில் வேலைப்பகிர்வு ( The Division of 
Labour in Society ) , சமூகவியல் விதிமுறைகள் ( The 
Rules of Soclological Method ) , சமய வாழ்க்கையின் 
தொடக்க நிலைகள் ( The Elementary Forms of 
Religious Lifc ) , தற்கொலை ( Suicide ) ஆகியவை 
இவர் எழுதிய பல நூல்களில் சில . பிரெஞ்சுச் சமூக 
வியல் கருத்தினத்தைத் தோற்றுவித்த இவர் பாரிசில் 
1917 - ஆம் ஆண்டு காலமானார் . 

பூ.த. 


தர்கோ 
பழகி , அவருடைய தடையற்ற வாணிகக்கருத்துகளை 
( Free Trade ) ஏற்றார் . இவர் கி.பி. 1761 முதல் 1774 

இலிமோசசின் ( Limoges ) ஆட்சியாளராகப் 
( Intendent ) பணிசெய்தபோது , தம் சீர்திருத்தக் 
கருத்துகளைச் செயற்படுத்த முயன்று , நில அளவை 
செய்து , நிலவரியைத் துல்லியமாக ஆக்கி , குடியான 
வர்கள் அரசாங்கத்துக்குக் கட்டாயப் பணி செய்தற்கு 
ஈடாக , சிறு பணவரி செலுத்தவும் , தக்க சூழ்நிலை 
களில் வரிக் குறைப்புப் பெறவும் ஏற்பாடு செய்தார் . 
இவர் அரசரின் உயர் நீதி அதிகாரியாகப் பதவி 
உயர்வு பெற்று , அரசாங்கச் செலவில் சிக்கன முறை 
யைக் கொண்டு வந்து , அஞ்சல் துறையையும் போக்கு 
வரத்துத் துறையையும் சீர்திருத்தி , உள் நாட்டில் 
உணவுப் பொருள்கள் தடையின்றி எடுத்துச் செல்லப் 
படுவதற்கு ஏற்பாடு செய்தார் . இவர் பாரிசிலிருந்த 
வாணிபத் தடைகளை அகற்றி , குடியானவர்களு 
டைய கட்டாயப்பணி முறையை ( Corvee ) ஒழித்து , 
நிலங்களெல்லாவற்றுக்கும் சீரான வரிவிதிப்பைக் 
கொண்டுவந்து , கி.பி .1776 - இல் 6 ஆணைகளை விடுத் 
தார் . இவருடைய நல்ல சீர்த்திருத்தங்களைப் 
தன்னலக்காரர்கள் எதிர்க்கவே , அரசர் இவரை நீக்கி 
விட்டு , நெக்கர் ( Necker ) என்பவரை அமர்த்தினார் . 


தர்கோ , ஆன் இராபர்ட்டு , என்ற பிரெஞ்சு 
அரசியலறிஞர் , ஒரு சீர்திருத்தக்காரராகவும் , பொரு 
ளியல் வல்லுநராகவும் 

விளங்கினார் . பிரான்சில் 
கி.பி .18 - ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த எல்விடியசு 
( Helvetius ) , வால்ட்டேர் , பாசுகல் ( Pascal ) , கண் 
டார்சே ( Condorcet ) ஆகியோரைப் போன்று இவர் 
மனித இனத்தின் வரலாறும் 

தனியாளின் 
வரலாற்றைப் போன்றதே என்று கூறினார் . ஆன் 
இராபர்ட்டு சேக்விசு தர் கோ ( Anne Robert Jaguee 
Turgot ), பிரஞ்சு அரசர்களுக்குத் திறமாகப் 

பணி 
செய்த ஒரு நார்மானியக் குடும்பத்தில் கி.பி. 1727 -இல் 
பாரிசில் 

பிறந்தார் . திருச்சபையில் பணி செய்யும் 
பொருட்டு இவர் பாரிசுப் பல்கலைக்கழகத்தில் இறையி 
யல் 

பாடம் பயின்றார் ; பின் அவ்வெண்ணத்தை 
விடுத்து , அரசாங்கத்தில் நீதிபதியாகப்பணியேற்றார் . 
அரசாங்கப் பணிகளுக்கிடையேயும் இவர் 
லிருந்த அறிஞர் கூட்டத்தோடு நெருங்கிய தொடர்பு 
கொண்டு , பிரஞ்சு மொழியில் புதிதாக வெளியிடப் 
பட்ட கலைக் களஞ்சியத்துக்குப் பல அரிய கட்டுரை 
களை எழுதி உதவினார் . இயற்கைப் பொருளியல் 
அறிஞராகிய ( Physiocrat ) பிரான்க்காய் குயிசினே 
( Francois Quesnay ) என்பவரோடு இவர் நெருங்கிப் 


பல 


பாரிசி 


தர்கேர மனித இனத்தின் வரலாறு அதனுடைய 
இடையறா வளர்ச்சியைக் காட்டும் ஒரு தத்துவமே 
என்ற கருத்தில் உறுதியான நம்பிக்கை 

கொண்டி 
ருந்தார் . இதனையே இவர் ஒரு மையக்கருத்தாக 
வைத்துப் பல விளக்கங்களை மனித வரலாற்றுக்கு 
எழுதினார் . 

இவர் பிரஞ்சு மொழியில் எழுதிய 
முக்கியமான சிறிய நூல் ஒன்றில் , மனித வளர்ச்சி 
( Human Progress ) என்ற கருத்தை ஒரு வரலாற்றுத் 
தத்துவமாகக் காட்டி விளக்குகிறார் . மனித சமூகம் 


வா . க .. 


9 - 62 


தர்சுடன் எட்கார் 


978 


தர்சுடன் எட்கார் 


. 


ஒரு கால் 


வளர்ச்சியின் பல்வேறு நிலைகளின் வழியாக ( Stage ) . 
முன்னேறி வந்துள்ளது . இயற்பியல் 

போன்ற 
( Physics ) அறிவியல்களிலே திரும்பத் திரும்ப நடை 
பெறும் ஒரே வகையான நிகழ்ச்சிகளின் அடிப்படை 
விதிகள் ஆராயப்படுகின்றன . மனித வரலாறோ 
நாகரிகத்தையே உருவாக்குகின்றதும் , எப்போதும் 
வளர்ந்து வருவதுமான 

மனித 

அனுபவங்களின் 
திரட்சியைக் குறிப்பிடுகிறது . மனித 

நாகரிக 
வளர்ச்சியை உயிர் தோன்றிய நிலை ( Animistic 
Stage ) , 

சிந்தனை நிலை ( Speculative Stage ) , 
அறிவியல் நிலை ( Scientific Stage )) ஆகிய மூன்று 
நிலைகளாகப் பிரித்தல் இயலும் என்பது இவர் 
கருத்து . பொருள் உற்பத்தி , பங்கீடு முதலியவை 
பற்றிய கருத்துகள் என்றொரு நூலையும் தர்கோ 
கி.பி .1766 - இல் எழுதினார் . பொருளுற்பத்தியிலும் 
பங்கீட்டிலும் அரசாங்கக் கட்டுப்பாடுகளும் , வரம்பு 
மீறிய வரி விதிப்பு முறையும் இருத்தலாகாதென்ற 
கொள்கையை 

இவர் வலியுறுத்திக் கூறுகிறார் . 
இவர் இயற்கைப் பொருளியலாருடைய தடையிலா 
வாணிகக் கொள்கையை முற்றிலும் ஆதரித்தார் . 


தர்சுடன் , சென்னைக்கு வருவதற்கு 

முன்பு 
லண்டனில் அரசர் கல்லூரியின் ( King s- College ) 
அருங்காட்சியகத்தைக் கணகாணித்து வந்தார் . 
சென்னை வந்த இவர் அரசு அருங்காட்சியத்தின் 
கண்காணிப்பாளராக 

1885 - ஆம் 

ஆண்டு 
பொறுப்பேற்று 

நூற்றாண்டுத் காலம் 
( 1885-1908 ) அருங்காட்சியக வளர்ச்சியில திறம் 
படப் பணியாற்றினார் . அருங்காட்சியகத்தின அரும் 
பொருள் சேகரிப்பு அந்தந்த மாநில அளவில் விரி 
வானதாக இருத்தல் வேண்டும் என்ற நோக்கோடு 
தொல்லியல் , மானிடவியல் , கலை , கைத்தொழில் 
முதலான பிரிவுகளைச் 

சேர்ந்த பொருளகளைச் 
சேகரித்தார் . இவர் காலத்தில் தான் இலாகூரிலிருநது 
எழில்மிகு காந்தாரக் கற்சிற்பங்களும் , ஆந்திரத்தின 
பட்டிப்பொரோலு என்னும் ஊரிலிருந்து சிமிழ்களும் 
மாநிலத் தொல்லியல துறையிடமிருந்து அமராவதி 
பௌத்த சிற்பங்களும் சென்னை அருங்காட்சியகத் 
திற்குப் பெறப்பட்டன 


சான 


| 


| 


தர்கோ , ஐரோப்பாவின் அறிவு ஒளிக்காலத்தைச் 
சேர்ந்த தெளிந்த , ஆக்க இயல்பான ஒரு சிந்தனை 
யாளர் ஆவர் . இங்கிலாந்தில் செயலறிவுக கொள்கை 
யினடிப்படையில் ( Empiricism ) 

இலாக்கு 
ஒரு தாராள அரசியலமைப்புக் கொள்கையை வகுத் 
தது போல , பிரான்சில் எல்வெசியசும் . கண்டார் 
சேயும் , தர்கோவும் தாராளச் செயலறிவு இயல 
புடைய நோக்கில் வரலாற்று நிகழ்ச்சிகளை 
ஆராய்ந்தனர் . தர்கோ விளக்கிய மனித இன 
முழுவதின் முன்னேற்றம் அல்லது வளர்ச்சி என்ற 
கருத்தே ( Idea of Universal Human Progress ) , எகல் 
என்னும் செருமானியத் தத்துவ ஆசிரியர் 
வரலாறு பற்றிய தத்துவக் கொள்கையை வரை தற்கு 
உதவியாக இருந்தது . குடியாட்சி முறை அரசாங்கம் , 
இயற்கை உரிமைகள் முதலிய கருத்துகளெல்லாம் 
தர்கோ வரலாற்றுக்குக் கொடுத்த விளக்கத்தினால் 
முக்கியத்துவம் பெற்று , யாவராலும் வரவேற்கப் 
பட்டன . பிரஞ்சுப் புரட்சியை உருவாக்கிய சிந்தனை 
களுள் தர்கோவின் வரலாற்றுக் கருத்துகளும் இடம் 
பெறுகின்றன . 

பா.சூ 


தம் 


1 


தர்சுடன் 


தர்சுடன் , எட்கார் , தென்னிந்திய மானிட 
வியலில் பெரும் பங்காற்றியவர் ; சிறந்த அருங்காட்சிய 
கவியலார் . இவர் பிறந்து வளர்ந்தது இங்கிலாந்தில் 
தொடக்கக்காலத்தில் மருத்துவத் துறையில் ஈடு 
பட்ட தர்சுடன் ( Edgar Thurston ) பின்னர் அருங் 
காட்சியகக் கலையிலும் பயிற்சி பெற்றார் . 


விலங்கியல் பிரிவிற்காகச சென்னைக் கடற்கரை 
யில் கடல் விலங்குகள் பலவற்றையும் இவர் தீவிர 
மாகச் சேர்த்து அவற்றை வகைப்படுத்தி ஆய்வு செய் 
தாா இவவருங்காட்சியகத்தில் பார்வையாளர் 


| 


தர்சுடன் எட்கார் 


979 


தர்பங்கா 


| 


களைக் கவரும் மிகப்பெரும் சுறா மீனைச் செனனை 
கடற்கரையில் பெற்றுப் பதப்படுத்திக் காட்சிககு 
வைத்த பெருமை இவரையே சாரும் , புவியியல் 
பிரிவிற்காக அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் 
பல்வேறு வகையான கற்படிமங்களைச் சேகரித்து 
அதன் பயன்களை மக்கள் அறியுமாறு காட்சிப்படுத் 
தினார் . 


அமைக்கப்பட்டது . இந்தியா போன்ற வெப்ப 
மண்டலப் பகுதியில் இவவகையான காட்சியகத் 
தினைச் சிறந்த தொழில் நுட்பத்துடன ஏற்படுத்திய 
பெருமை இவரையே சேரும் . இவர் , இதன இயக்குந் 
ராகவும் சிறிது காலம் பணியாற்றினார் . 


தர்சுடன் பல நூல்களையும் நூற்றுக்கும் மேற் 
பட்ட கட்டுரைகளையும் வெளியிட்டு மானிடவியல் 
துறைக்கு உழைத்துள்ளார் . இவரது அயராத 
உழைப்பினால பல மானிடவியலார இவரை அடி 
யொற்றித் தென்னிந்திய மானிடவியலில் சிறப்பிடம் 
பெற்றனர் . 

நே.தே. 


டையே 


பண 


அருங்காட்சியகக் கண்காணிப்பாளர் பதவியுடன் 
சென்னை மாநில இனக்குழுவியல் ஆய்வு ( Ethnogra 
phic Survey ) அலுவலர் பதவியையும் 1901 - ஆம் 
ஆண்டு ஏற்றுக்கொண்டார் . இப்பணியின் விளைவே 
7 தொகுதிகளைக் கொண்ட தென்னிந்திய சாதி 
களும் பழங்குடிகளும் ( Castes and Tribes of Sou 
thern India ) ஆகும் . இந்நூலில் மத்திய இந்தியாவைச 
சார்ந்த கோணடுப் பழங்குடிகள் தொடங்கித் தென 
தமிழ் நாட்டைச் சார்ந்த கோட்டை வேளாளர் 
வரையிலான இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சாதி 
யினரையும் , பழங்குடியினரையும் அவர்களின் சமூக , 
பொருளாதார முறைகள் , வாழ்க்கையமைப்புகள் , 
பழக்க வழக்கங்கள் முதலான அனைத்துப் 
பாட்டுக் கூறுகளையும் தொகுததுக் கூறியுள்ளார் . 
இவர் காலத்தில் தான சென்னை அருங் காட்சியகத 
தில் பல்வேறு பிரிவுகளில் சேகரிக்கப்பட்ட பொருள 
கள் குறித்துப் பல நூல்கள வெளியிடப்பட்டன . 
இவரது முயற்சியினாலேயே சென்னை அருங்காட்சியக 
வெளியீடுகள் ( Madras Museum Bulletins ) 
கி.பி. 1893 - ஆம் ஆண்டு முதனமுறையாக வெளியிடப் 
பட்டது . தர்சுடன , சென்னை அருங்காட்சியகத்தில 
இனவியல் ஆய்வுகளுக்காக மானிட உடலளவையியல் 
ஆய்வுக்கூடத்தை ( Anthropometric Laboratory ) 
முதனமுதலில் ஏற்படுத்தினார் . கலைப்பொருள் 
களைச் சிறப்புக் காட்சிக்கு வைக்க விக்டோரியா 
தொழில் கலை மணடபம் கட்டுவதற்கான முயற்சி 
யில் வெற்றிகண்டார் . 


தர்பங்கா : இந்திய நாட்டில் பீகார் மாநிலத் 
திலுள்ள ஒரு நகரமாகத் தர்பங்கா 

விளங்குகிறது . 
தாபங்கா என்ற நகர் சிறுபாசுமதி என்ற ஆற்றின் 
கரையில் , 10 கி.மீ. நீளத்திற்குப் பரந்து விரிந்துள்ளது . 
இந்த நகர் பாட்னா நகரிலிருந்து வடகிழக்கில் 95 
கி.மீ. தொலைவில் இருந்தாலும் , இடை குறுக் 
கிடும் கங்கை நதியைப் படகுகளின் துணையுடன் 
கடந்து தான் இந்த நகரை அடையமுடியும் , இந்த 
நகரத்தின் 1961 - ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட மக்கள 
தாகைக் கணக்கினபடி மக்கள தொகை 103,016 
ஆக இருந்தது . இந்த நகரைச் சுற்றி மாந்தோப்பு 
களும் , செயறகையாக வெட்டப்பட்ட குளங்களும் 
நிரம்பியிருக்கின்றன . இந்நகரில் உள்ளூா மகாராசா 
வின் அரணமனை 55 ஏக்கர் நிலப்பரப்பில் எழும்பி 
நிற்கிறது . மேலும் , பீகார்ப் பலகலைக் கழகத்தோடு 
இணைக்கப்பட்ட 

ஒரு வடமொழிப் பல்கலைக் 
கழகமும் பல கல்லூரிகளும் இந்நகரத்தில் செயற்படு 
கின்றன . மருத்துவக் கல்லூரி ஒன்றும் நடை பெற்று 
வருகின்றது . 


ெ 


சென்னைப் பலகலைக்கழத்தில் இவரது ஆலோ 
சனைப்படி கி.பி. 1895 - ஆம் ஆண்டு மானிடவியலில 
முதுகலைப் படிப்பு தொடங்க ஒப்புதலாயிற்று . 
இவர் நூலக வளர்ச்சிக்கும் பெரும் தொண்டாற்றி 
னார் . தர்சுடனின முயற்சியால கி.பி. 1896 - ஆம் 
ஆண்டு சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் புதிய 
தாகக் கட்டப்பட்ட கட்டடத்தில் கன்னிமாரா பொது 
நூலகம் திறந்து வைக்கப்பட்டது . இவர் சென்னைப் 
பல்கலைக்கழக நூலகக் குழுவின தலைவராகவும் 
சிறிது காலம் பணியாற்றினார் . 

சென்னைக் கடற்கரையில் முதன் முறையாகச் 
சிறந்த நீர்வாழ் காட்சியகம் ( Madras Aquarium ) 
ஒன்று 1909 - ஆம் ஆண்டு தர்சுடன தலைமையில் 


தர்பங்கா ( Darbhanga ) எனற இந்த நகரத்தின 
பெயரைக் கொண்டு அமமாநிலத்தில் ஒரு மாவட்டமும் 
இருந்து வருகிறது . தர்பங்கா மாவட்டம் நேபாளத் 
தின் எல்லை வரை பரவியுள்ளது . இந்தமாவட்டத்தின 
பரப்பளவு ஏறத்தாழ 8690. ச.கி மீ . ஆகும் . 

இந்த 
மாவட்டத்தின மக்கள் தொகை 1961 - ஆம் ஆண்டின 
கணக்குப்படி 4,413,027 ஆகும் . இந்த மாவட்டத்தில 
கங்கை , புர்கி கண்டகி , புசுமதி , சிறுபுசுமதி , பாலன் , 
சிறுபாலன , சில்சுகா ஆகிய நதிகள் பாய்ந்து வளமை 
யைக் கூட்டுகின்றன . அதே நேரத்தில் இந்த 
மாவட்டம் வெள்ளப்பெருக்கின் சேதத்திற்கும் பல 
முறை ஆளாகியுள்ளது . கோதுமை , பார்லி , சோளம் , 
பருப்பு வகைகள் , எண்ணெய் வித்துகள் , கரும்பு , 
புகையிலை மாம்பழம் ஆகியன இங்குள்ள விளை 
பொருள்களாக இருப்பினும் , அனைத்திலும் முக்கிய 
விளைபொருளாக நெல் விளங்குகிறது . 

சாலைப் 


வா . க . 9 - 2 அ 


தர்ன்வால்டு , இரிச்சர்டு 


980 


தர்ன்வால்டு , இரிச்சர்டு 


போக்குவரத்து இந்த மாவட்டத்தில் வசதியாக 
இல்லாவிட்டாலும் , வடகிழக்குப் புகைவண்டி நிறு 
வனப் பணியால் இம்மாவட்டம் பயன்பெற்றுவரு 
கிறது . இந்த மாவட்டத்தின் மேற்குப் பகுதியில் புசா 
என்ற நகரும் உள்ளது . இங்கு , பூச்சி மருந்தியலில் 
ஆய்வு மேற்கொள்ளும் வேளாணமை ஆராய்ச்சி 
நிலையம் ஒன்று செயற்பட்டு வருகின்றது . பீகார்ப் 
பூகம்பத்திற்குப் ( 1934 ) பிறகு , இங்கிருந்து மாற்றப் 
பட்ட நிலையம்தான் தில்லியில் செயற்பட்டு வரும் 
இந்திய வேளாண்மை ஆய்வு நிலையமாகும் . 


பழங்குடிகளின் 

சமுதாய அமைப்பையும் உறவு 
முறையையும் பற்றியது . பல்வேறு சமுதாயங்களை 
ஒப்பீட்டு அடிப்படையில் ஆராயும்போது அச் சம் 
தாயங்களுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் புலப் 
படும் என்பார் . 

சமுதாயங்களுக்கிடையே நிலவும் 
இந்த வேறுபாடுகளைக் கண்டறிவதன் மூலம் இவ் 
வேறுபாடுகள் ஒவ்வொரு சமுதாயத்தில் 

நிலை 
பேறுடைமைக்கு எவ்வாறு உதவுகின்றன என்பதை 
அறியமுடியும் என நம்பினார் . 


தர்பங்கா கி.பி. 16 - ஆம் நூற்றாண்டிலிருந்து 
இந்தியச் சிற்றரசர்களால் ஆளப்பட்டு 

வந்தது . 
ஆனால் 1947 - இல் நாடு விடுதலை பெற்ற பிறகு , 
இந்த அரசு இந்திய நாட்டோடு இணைக்கப்பட்டது . 

அ.க. 


உரு 


தர்ன்வால்டு , இரிச்சர்டு ( கி.பி. 1869-1954 ) 
சிறந்த செருமானிய மானிடவியலறிஞர் ; சமுதாய 
நிறுவனங்களைப் பண்பாட்டிடை நிலையில் ஆய்வு 
செய்து . ( Corss - Cultural Study ) புகழ்பெற்றவர் . 
இவர் சமுதாயவியலுக்கும் குறிப்பிடத்தக்க பணி 
யைச் செய்துள்ளார் . தர்ன்வால்டு ( Richard Thura 
wald ) வியனனாவில் கி.பி. 1869 - இல் பிறந்தார் . 


சமுதாய அமைப்பு , பொருளாதாரம் ஆகியவற் 
றோடு ஒரு சமுதாயத்தின் 

தொழில் 

நுட்பம் 
கொண்டுள்ள உறவைக் கண்டுபிடிப்பதிலும் இவர் 
ஆர்வங்கொண்டு பல ஆய்வுகளை மேற்கொண்டார் . 
இவ் வாய்வுகளின் மூலம் மேல் நிலை அடுக்கமைப்பு 
( Super Stratification ) 676rm Care ITLOL 
வாக்கினார் . சமுதாயத்தில் புதிய கூறுகள் நுழையும் 
போது ஏற்படும் மாற்றங்கள் காலப்போக்கில் அதன் 
அடித்தள அமைப்பையும் மாற்றக்கூடியது 

எனக் 
கூறினார் . இதனடிப்படையில் நிலமானிய முறை ( Feu 
dalism ) , தொடக்கக் காலத்தில் ஏற்பட்ட அரசுமுறை , 
நகரங்கள் , 18 , 19 - ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட 
குடியேற்ற அரசுகள் முதலானவற்றையும் ஆய்வு 
செய்து தம் கோட்பாட்டினை விளக்கினார் . 


தொடக்கக் காலங்களில் தர்ன்வால்டு , உலகின் பல் 
வேறு பகுதிகளில் வாழ்ந்த மக்களைப் பற்றி - ஆராய் 
வதில் ஆர்வங் கொண்டிருந்தார் . இதற்காக இவர் பல 
புதிய களப்பணி 

ஆய்வுகளை மேற்கொணடார் . 
முதன்முதலில் சாலமன தீவுகள் , மைக்ரோனீசியா 
முதலான பகுதிகளில் பல ஆண்டுகள் ( 1906-1909 , 
1932 ) ஆய்வு செய்தார் . 

பின்னர் நியூகினித் தீவு 
களில் நான்கு ஆண்டுகளும் ( 1912-15 ) பின்னர்க் 
கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஓராண்டும் ( 1930 ) ஆய்வு 
செய்தார் . 


தர்ன்வால்டு பல பதவிகளில் இருந்து பணியாற்றி 
னார் என்றாலும் 1924 - முதல் பெர்லின் ( Berlin )) 
பல்கலைக்கழகத்தில் மானிடவியல் , சமுதாயவியல 
ஆகிய துறைகளில் கல்வி கற்பித்தார் . புகழ்மிக்க 
மானிடவியல் , சமுதாயவியல் ஆய்விதழகளின் பதிப் 
பாசிரியராகவும் பணியாற்றினார் . 


. 


பல்வேறு சமுதாயங்களை ஆய்வு செய்ததன் 
மூலம் தர்ன்வால்டு பண்பாட்டிடை நிலையில் சமு 
தாய நிறுவனங்களை ஒப்பீட்டு முறையில் ஆராயும் 
மானிடவியல அறிவினைப் 

பெற்றார் . இவரது 
தொடக்கக் கால இனக்குழுவியல் ஆய்வு ( Ethnogra 
phic Study ) பனரோ சமுதாயம் ( Banaro Society , 
1916 ) ஆகும் .. இந் நூல் பனரோ என்னும் நியூகினிப் 


இவர் எழுதிய நூல்களுள் குறிப்பிடத்தக்கவை 
தொன்மைச் சமுதாயத்தின் பொருளாதாரம் ( Econ 
omics in Primitive Society , 1932 ) , கிழக்கு ஆப்பிரிக் 
காவில் கறுப்பாகளும் , வெள்ளையர்களும் ( Black and 
White in East Africa , 1935 , ) " மககள் அறிவின 
அமைப்பும் பொருளும் ( Structure and Meaning of 
Popular Knowledge, 1948 ) ஆகியன . இவற்றுள் இறுதி 
நூல் செருமனியில் எழுதப்பட்டதன் மொழிபெயாப்பு . 
இவர் பெர்லினில் 1954 - ஆம் ஆண்டு காலமானார் . 


சீ.ப. 


பொருளடைவு 


789 


அகிலன் 

130 
அசிரியச் சிற்பங்கள் 

96 
• அசுதத மாயா கருவிகள் 

798 
அஞ்சல் சேமிப்பு வகைகள 

540 
அஞ்சல நிலையச 

சேமிப்புக கணககுகள் 540 
அட்டாதச ரகசியம் 

13 
அடக்கச் செலவு தணிக்கை 
அடிப்படை இருப்பு முறை 

602 
அண்ணாதுரை , சி.என. 

943 
அண்ணாமலைச் செட்டியார் 

968 
அணணா மாவட்டம் 

832 
அதிராசேந்திரன 

932 
அபராசித வர்மன் 

926 
அமராவதிக் கலை மரபு 

89 
அமெரிக்க இந்தியச் சிற்பங்கள் 

102 
அமெரிக்கச சிறபங்கள 

102 
அரபியக் காலிபாக்கள 

7 
அரிசுடாட்டில் 

38 
அலகு அடகக விலை 

602 
அலெக்சாணடா 

766 
அவினாசிலிங்கம் செட்டியார் 

957 
அவுரங்கசீபு 

74 
அனுமன 

212 
அனைத்திந்தியக கூட்டாட்சி 

579 
ஆங்கிலேயாகள 

256 
ஆதிக்குடிகளிடையே தகாப்புணாச்சி 

735 
ஆதிகிரந்தம் 

159 , 160 
ஆதித்த சோழன் 

929 
ஆப் அவுசுககோட்பாடு 

795 
ஆப்பிரிககச் சிறபங்கள் 

102 
ஆபிராம்சன , மார்க்கு 

416 
ஆம்பர்க்கு 

443 
ஆர்தர் கிரிபித்து 

147 
ஆரியப்படைகடந்த நெடுஞ்செழியன் 

915 
ஆறாம் சிலுவைப் போர் 

46 
ஆன சீனாகள 

199 
ஆன மரபு 

97 
இக்காலச் சமுதாயங்களில் தகாப்புணர்ச்சி 736 
இசுபெனசா , எர்பர்ட்டு 

415 , 795 
| இட்டைட்டுகளின சிற்பங்கள் 

96 
இந்தியச சிற்பங்கள் 
இந்தியச் சிறுகதைகள 

126 
இந்தியச் சுவரோவியங்கள 

272 
இந்தியச் செஞ்சிலுவைச் சங்கம் 

359 
இந்தியாவில் செலவு வரி 

479 
இந்தியாவின் செல்வ வருமானப் பங்கீடு 

466 


இந்தியாவின் பெரும மூதறிஞர் 
இந்தியாவின் மொத்தச் சேமிப்பு 
இமயவரமபன 
இமயவரமபன நெடுஞ்சேரலாதன 

ரட்டைப் பொருளாதாரம 
இரணடாம் இராசராசன 
ரணடாம் கிளளி வளவன 
ரணடாம் கீர்ததிவாவன 
ரணடாம் சிலுவைப் போர் 
ரணடாம சீக்கியப் போர் 
இரணடாம நந்திவர்மன 

ரணடாம் நரசிமமவர்மன 
இரணடாம பரமேசுவரவர்மன 

ரணடாம புலிகேசி 
இரண்டாம மகேந்திரவாமன 
இரணடாம விக்கிரமாதித்தன 
இராகவ பாணடவீயம 
இராசசிமமன 
இராசாசி 
இராட்கிளிப் பிரவுன 
இராமசசநதிரன , எம் . 

ராமசாமி , ஈ . வே . 
இராமநாதபுரம் 
இராமநாதபுரம சேதுபதிகள 
இராமநாதபுர மாவட்டம 

மன 
இராமேசுவரத் தீவு 
இராவணன 
இருத்தல கொளகை 
இருப்புச் செலாவணி 
லககுமண சேனன் 
லக்குவன் 
ளங்கிள்ளி 
ளங்கோவடிகள் 
ளஞசேட்செனனி 
இளஞசேரல இரும்பொறை 
இறை சிற்ப வகைகள் 
ஈசியா சிற்பங்கள 
உடல் ஊனமுற்றோர் 
உணவு தகவமைப்பு 
உத்தமசோழன் 
உதகமண்டலம் 
உதியன குடும்பம் 
உதுமானியத் துருக்கியர் 
உப்பூா 
உயரமிகுந்த இடங்களில் தகவமைப்பு 


582 
537 
911 
910 
466 
932. 
914 
927 

45 
161 
927 
925 
926 
927 
925 
927 

313 
927 , 928 

941 

415 
943 , 962 

959 
835 
936 
833 


ராமன 


171 , 211 


835 
172 , 212 

732 
116 

565 
171 , 212 

913 

28 
913 
912 
82 
96 
117 
727 
930 
877 
910 

7 
836 
724 


87 


உயிரியல்சார் தகவமைப்பு 


982 


சமூக ஊனமுற்றோர் 


45 


. 


உயிரியல்சார் தகவமைப்பு 
உயிரினப் படிமலர்ச்சி 
உரிமையியல் பொறுப்பு 
உருபன் 
உருபன் வகைகள் 
உருபு 
உரூசுவெல்ட்டு 
உரோமானியச் சிறபங்கள் 
உமறுப்புலவர் 
உலக அரங்கில் சிறுகதை 
உலர் முனைச் சித்திரங்கள் 
உளச்சிதைவு நோய்கள் 
எகிப்தியச் சிற்பங்கள் 
எட்டாம் சிலுவைப் போர் 
எட்ருசுகர் சிற்பங்கள் 
எண்பேராயம் 
எய்டல்பர்கு 
எரிக்கு எரிக்சன் 
எல்லோரா எலிபெண்டா 
எலனிய காலம் 
ஏமந்த சேனன் 
ஏழாம் சிலுவைப் போர் 
ஐந்தாம் சிலுவைப் போர் 
ஐந்து தனமாத்திரைகள் 
ஐந்து பூதங்கள் 
ஒய்சாளர் கலை 
ஒய்மானாடு 
ஒருபொருள உண்மை நெறி 
ஒன்னதேவி 
ஓமந்தூர் இராமசாமி ரெட்டியார் 
ஓரிடச் சிறப்பினமாதல் 
ஓரியூர் 
ஔரங்கசீபு 
கடற்போர் 
கடைசி உள் முதல் வெளி முறை 
கண்ணகி 
கணைக்கால் இரும்பொறை 
கபீர் 
கரந்தைத் தமிழ்ச் சங்கம் 
கரிகால் பெருவளத்தான 
கருணா நிதி , மு . 
கருத்துப் பொருள் உண்மைநெறி 
கருநாடக நவாபுகள் 


723 
723 
730 
617 
618 
617 
529 

98 
187 
126 
366 
404 
97 
46 
98 
908 
444 
296 
91 
97 
565 
46 
46 
796 
796 

91 
142 
803 

49 
941 
114 
836 
421 
560 
602 
30,33 

912 
308 
831 

913 
943 , 961 

803 
937 
129 

159 
872 , 873 
557 911 

922 
313 
797 


கன்யாகுமரி மாவட்டம் 

837 
கனகமாலை 

180 
காஞ்சிபுரம் 

852 
காஞ்சிரங்குளம் 

836 
காட்சிப் பொருள உணமைநெறி 

802 
காட்பிரே 
காந்தாரக் கலை 

89 
காமராசர் 

941 
காமராசர் மாவட்டம 

839 
காரா சார்சு 

431 
கானப்போ எயில் கடந்த உக்கிரப் பெருவழுதி 916 
கிர கடகள்ளிச் செப்பேடுகள் 

47 
கிரியை மார்க்கம் 

589 
கிரேக்கச் சிற்பங்கள் 

97 
கிழக்குச் சிலாவியமொழிகள 

41 
கிழக்குச் செருமனி 

436 
கிழக்குப் பெர்லின் 

439 
கீழககரை 

835 
கீனயாயம் 

493 
குப்தர் காலக் கலை வளர்ச்சி 

89 
குப.ரா. 

129 
குமாரசாமி இராசா 

941 
குருத்வாரா 

160 
குவியும் படிமலர்ச்சி 

113 
குளிர்ப் பகுதிகளில் தகவமைப்பு 

725 
குற்றவியல் பொறுப்பு 

730 
குறுநில மன்னர்கள 

916 
குறையுடைச் சொல்லடுக்கு 

606 
கொடுகூர்ப் போர் 

560 
கோசிக முனிவன் 

171 
கோட்டைப் பிளளைமார்கள 

18 
கோதியச் சிற்பக்கலை 

100 
கோப்பெருஞ் சோழன் 

913 
கோம்டு , ஆகசுட்டு 

415 
கோயம்புத்தூர் மாவட்டம் 

841 
கோவலன் 

30,33 
கோனாரக்குச் சிற்பங்கள் 

91 
சகோதரர்கள இயக்கம 

188 
சங்ககால அரசியல் வரலாறு 

907 
சங்ககாலக் கலைகள் 

921 
சங்ககாலச் சமயம் 

920 
சங்ககாலச் சமுதாயம் 

917 
சங்ககாலச் சோழ வேந்தாகள 

912 
சங்ககாலப் பாண்டிய நாடு 

914 
சங்காலப் பாண்டிய வேந்தர்கள் 

914 
சங்ககாலம் 

830 
சங கீத மகால் 

763 
சப்பானியச சிற்பங்கள் 

97 
சமணர் தமிழச் சங்கம் 

830 
சமூக ஊனமுற்றோர் 


கல்கி 


1 


கல்சாவின் தோற்றம் 
கல்வராயன் மலை 
களங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரல் 
களப்பிரர்கள் 
களாபூரணோதயம் 
கன்மேந்திரியங்கள் 


118 


சரசுவதிமகால் 


983 


சிற்ப நூல்கள் 


சிவகீதை 


சரசுவதிமகால் 
சரிகட்டப்பட்ட விற்பனை விலை 
சரியை மார்க்கம் 
சலாவுத்தீன் 


764 
602 
589 


45 


சனகன 


| 


| 


சாஞ்சிச் சிறபங்கள் 
சாளுக்கிய ஒயசாளா கலை 
சான லாக்கு 
சானகிராமன , தி . 
சிதம்பரம் 
சிதமபரனார் மாவட்டம் 
சிந்துவெளிச் சிற்பக் கலை 
சிராண்டு 
சிராமலை 
சிராமலை அந்தாதி 
சிராவசுத்தி 
சிரிப்பு 
சிரியா 
சிரில் பர்ட்டு 
சிரீகாகுளம் 
சிரீகிருட்டிண தேவராயா பல்கலைக்கழகம 
சிரீசக்கரம் 
சிரீசைலம் 
சிரீநகர் 
சிரீபிரகாசா 
சிரீவசன பூடணம் 
சிரீவிசயம் 
சிரீவில்லிபுத்தூர் 
சிரீவேங்கடேசுவரா பல்கலைக்கழகம் 
சிரீ வைகுண்டம் 
சிருங்கேரி 
சிருங்கேரி மடம் 
சில்கோ ஏரி 
சில்யாபின்சுக்கு 
சில்லறை நன்மைகள் 
சில்லுக்குப் பழங்குடி 
சில்லோர் போட்டி 
சிலந்திவலைக் கோட்பாடு 
சிலப்பதிகாரம் 
சிலம்புகழி நோன்பு 
சிலர் நல ஆட்சி 
சிலாவக்கு மொழி 
சிலாவிய மொழிகள் 
சிலி 
சிலிமென் , என்றிச்சு 
சிலுவைப் போர்கள் 
சிவக்கந்தவர்மனின் செப்பேடுகள் 
சிவக்கொழுந்து தேசிகர் 
சிவகங்கை 
சிவகாசி 


171 
89 
91 
804 
130 
874 
843 
87 
1 
1 
1 
2 
3 
4 
8 
9 
9 
9 
11 
12 
13 
13 
15 
16 
16 
17 
18 
18 
18 
18 
18 
21 
23 
26 
28 
35 
37 
39 
40 
41 
43 
44 
47 
47 
48 
49 


சிவகுருநாதப் பிளளை , ந 
சிவ சம்புப் புலவர் 
சிவ சமுத்திரம் 
சிவ சுப்பிரமணியக் கவிராயர் 
சிவஞான கிராமணியார் , ம.பொ. 
சிவஞான சித்தியார் 
சிவஞான செட்டியார் 
சிவஞான பாடியம் 
சிவஞான பாலய சுவாமிகள் 
சிவஞான போதம் 
சிவஞானம் பிள்ளை 
சிவஞான முனிவர் 
சிவஞான யோகிகள விருதை 
சிவஞான வள்ளல் 
சிவ நாமம் 
சிவப்பிந்தியர் 
சிவப்பிரகாசக் குறுந்திரட்டு 
சிவப்பிரகாச சுவாமிகள 
சிவப்பிரகாசசுவாமிகள் , துறைமங்கலம் 
சிவப்பிரகாசப் பெருந்திரட்டு 
சிவப்பிரகாச பண்டிதர் 
சிவப்பிரகாசம் 
சிவப்பிரகாசம் பிள்ளை , மு . 
சிவப்பிரகாசர் 
சிவப்பிரகாசர் , தில்லை 
சிவப்பிரகாசர் , மதுரை 
சிவபாதசுந்தரம் 
சிவராசபிள்ளை , கே.என் . 
சிவராத்திரி 
சிவராமமூர்த்தி , க . 
சிவலிங்க தத்துவம் 
சிவவழிபாடு 
சிவவாக்கியர் 
சிவன் 
சிவன் , பாபநாசம் 
சிவாக்கிரயோகிகள் 
சிவாசி பல்கலைக்கழகம் 
சிவாசி , முதலாம் 
சிவாசி , இரண்டாம் 
சிவாசி , மூன்றாம் 
சிவாத்துவிதம் 
சிவாலய முனிவர் 
சிவாலிக்குக்குன்றுகள் 
சிவானந்த யதீந்திரர் 
சிவானந்தர் 
சிவநேதன் 
சிற்பக்கலை 
சிற்பச் சாதனைகள் 
சிற்ப நூல்கள் 


49 
50 
50 
51 
51 
958 
51 
51 
52 
53 
54 

56 
56,52 

58 
58 
68 
59 
59 
54 
59 
61 
62 
62 
63 
63 
63 
64 
64 
65 
66 
66 
68 
68 
67 
68 
70 
71 
72 
72 
75 
75 
16 
76 
77 
77 
78 
79 
79 
85 
103 


. 


சிற்ப மரபுகள் 


984 


சீனர்களின் சமயம் 


| 


சினம் 
சினாய்மலை 
சினிமா 
சினேந்திரமாலை 
சீ 
சீக்கிய சமயம் 
சீக்கியப் போர்கள் 
சீக்கியர் 
சீகன்பால்கு பார்த்தலோமியா 
சீகாளத்தி 
சீகாளத்திப் புராணம் 
சீசர் , சூலியசு 
சீட்டாட்டம் 
சீட்டுக்கவி 
சீத்தலைச் சாத்தனார் 
சீதக்காதி 
சீதநாடு 
சீதனம் 


| 


] 


சிற்ப மரபுகள் 
சிற்ப வகைகள 
சிற்றின்பவியல் 
சிற்றுதவி 
சிற்றுருவச் சிற்பிகள் 
சிற்றோவியங்கள் 
சிறப்பினமாக்கம் 
சிறப்பு உரிமை கணக்கு 
சிறப்பு எடுப்பு உரிமைகள் 
சிறப்புக் கல்வி 
சிறப்புத் தணிக்கை 
சிறப்புத் திருமணச் சட்டம் 
சிறப்புத் தீர்மானம் 
சிறப்புலி நாயனார் 
சிறார் நீதிமன்றம் 
சிறிய திருமடல் 
சிறுகதைகள் 
சிறுகதையின் பயன்கள் 
சிறுகதையின வகைகள் 
சிறுகதையின் வளர்ச்சியும் எதிர்காலமும் 
சிறுகுடி கிழான் பண்ணன் 
சிறு குற்ற வழக்கு 
சிறுத்தொண்ட நாயனார் 
சிறுதேவபாணி 
சிறுதொழில்கள் 
சிறுதொழில்கள் வாரியம் 
சிறு நிகழ்வுப் பதிவேடு 
சிறுபஞ்சமூலம் 
சிறுபாணாற்றுப் படை 
சிறுபான்மையினர் 
சிறு மோலிகனார் 
சிறுவெணதேரையர் 
சிறைக்குடி ஆந்தையார் 
சிறைத் தண்டனை 
சின்பேன் 


t 


சீதை 
சீபா 


. 


85 
80 
104 
108 

85 
110 
112 
116 
115 
117 
120 
210 
123 
124 
124 
125 
125 
131 
132 
132 
133 
133 
133 
134 
135 
135 
138 
141 
142 
143 
146 
146 
146 
146 
147 
148 
149 
149 
150 
150 
151 
151 
152 
152 
152 
153 
153 
154 
154 
154 


சீம்துய்புய் 
சீயகங்கன் 
சீயமங்கலம் 
சீயாட்டல் 
சீர் 
சீர்காழி 
சீரங்கப்பட்டணம் 
சீரங்கம் 


154 
156 
157 
157 
159 
159 
161 
162 
162 
163 
163 
164 
164 
165 
167 
169 
169 

170 
170,211 

173 
173 
174 
174 
175 
175 
176 
177 
177 
177 
177 
178 
178 
179 
183 
184 
183 
185 
186 
200 
187 
187 

97 
188 
190 
191 
193 
194 
195 
197 - 
199 


| 


1 


சீரசு 


சீராநெவாடா 


சீலம் ஆறு 


L 


. 


சின் மரபு 


5 


சின் மலைகள் 
சின் முத்திரை 
சின்னச் சவரியார் 
சின்னக்குட்டிப் புலவர் 
சின்னச்சாமி முதலியார் 
சின்னத்தம்பி புலவர் 
சின்னப்ப நாயக்கர் 
சின்னப்பா , பி.யூ. 
சின்னப்பா பிளளை , சி.வை. 
சின்னமனூர் 
சின்னமனூர்ச் செப்பேடுகள் 
சின்னூல் 
சின்னையச் செட்டியார் , நா . 
சின்னைய முதலியார் , மணலி 


சீலாந்து 
சீவக சிந்தாமணி 
சீவசம்போதனை 
சீவனாம்சத் தகுதிகள் 
சீவனாம்சம் 
சீவானந்தம் , ப . 
சீறாப்புராணம் 
சீன அரசியலமைப்புச் சட்டம் 
சீனக்கடல் 
சீனக் கிளர்ச்சி 
சீனச் சிற்பங்கள் 
சீன - சப்பானியப் போர் , முதலாம் 
சீன - சப்பானியப் போர் , இரணடாம் 
சீனத் தத்துவம் 
சீனப்புரட்சி 
சீனப்பெருஞ்சுவர் 
சீனமொழி 
சீனர் ஆண்டுக் கணக்கீடு 
சீனர்களின் சமயம் 


| 


சீனா 


985 


சுவான்சுகோமபு மனிதன் 


சீனா 
சீனாபு ஆறு 
சீனிச் சர்ககரைப் புலவர் 
சீனிவாச அய்யங்கார் சேசாத்திரி 
சீனிவாச அய்யங்காா , பி டி . 
சீனிவாச சாத்திரி , வி எஸ் . 
சீனிவாசம் பிளளை , கே எஸ் . 
சீனிவாசராகவன் 
சீனிவாசன் , இரா . திவான்பகதூா 
சீனிவாச்சாரி , சி.எஸ் . 


சுக்கிர நீதி 
சுக்கிரன் 
சுக்கிரீவன 
சுக்குமா 
சுககூர் அணை 
சுக்கோதைக கலைப்பாணி 
சுங்கக் குசானியா சிறபக்கலை 
சுங்கக் குழுமங்கள் 
சுங்கக் கூட்டுறவு ஆலோசனைக குழு 
சுங்கச் சிற்பங்கள 
சுங்கத் தீர்வைகள் 
சுங்கர்கள் 
சுங்கியாங்கு 
சுசீநதிரம் 
சுட்கசென்தோர் 
சுட்டு 
சுட்டுப்பெயர் 
சுடுமண உருவங்கள் 
சுதந்திரக் கட்சி 
சுதந்திரச்சிலை 
சுதை ஓவியம 
சுந்தர சுவாமிகள் 
சுந்தர சோழன் 
சுந்தரதாச பாண்டியர் 
சுந்தரம அயயங்கார் , டி.வி 
சுந்தரம பிள்ளை , பெ 
சுந்தர முதலியார் , முத்து . 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள 
சுந்தராம்பாள் , கே பி . 
சுப்பராய ஐயர் , செந்நெற்கொடி 
சுப்பராயச் செட்டியார் , சோடசாவதானம் 
சுப்பிராயன் , பி . 
சுப்பிர தீபக் கவிராயர் 
சுப்பிரபாதம் 
சுப்பிரமணிய ஐயர் , சதாவதானம 
சுப்பிரமணிய ஐயர் , சு . ( மழவை ) 
சுப்பிரமணிய ஐயர் , வ வே . 
சுப்பிரமணிய ஐயர் , வை . 
சுப்பிரமணிய கவிராயர் 


197 
203 
203 
204 
204 
205 
206 
206 
207 
207 
20 ) 
209 
210 
211 
212 
212 
213 

87 
213 
216 

89 
217 
218 
219 
219 
221 
221 
222 
224 
224 

226 
228,273 

228 
228 
229 
229 
231 
231 
232 
233 
234 
234 
235 
235 
236 
236 
237 
237 
238 ) 


சுப்பிரமணிய சாத்திரி , பி . எஸ 
சுப்பிரமணிய சிவா 
சுப்பிரமணிய தீட்சிதர் 
சுப்பிரமணிய தேசிகர் 
சுப்பிரமணிய பாரதியார் , சி . 
சுப்பிரமணிய பாரதியார் , மழவை 
சுப்பிரமணிய பாரதியார் , வரகவி 
சுபபிரமணிய பிள்ளை , கா . 
சுப்பிரமணிய பிளளை , 

கோ . 
சுப்பிரமணிய பிளளை , வத. 
சுப்பிரமணியம் , க நா . 
சுபபிரமணிய முதலியார் , சி கே . 
சுப்பிரமணிய முதலியார் , வெ.ப. 
சுபபிரமணிய முனிவர் 
சுப்புராமன் , நா , மரா . 
சுபபையா , ப 
சுபத்திரா குமாரி சௌகான் 
சுபத்திரை 
சுபர்னிரிகா ஆறு 
சுபாசு சந்திரபோசு 
சுமமா மசூதி 
சுமத்திரா 
சுமந்த சேனன 
சுமர் 
சுமித்சோனியன் ஒப்பந்தங்கள் 
சுமித்திரை 
சுமித்து , சர் தாமசு 
சுமேரியா 
சுயமரியாதைச் சீர்திருத்தத் திருமணம் 
சுய வேலைவாய்ப்பு 
சுர்குசா 
சுர்கோட்டாடா 
சுரங்கத் தொழிலாளர் 
சுரண்டல் 
சுருள வளையப் பாடத்திட்டம 
சுரேந்திரநகா 
சுரேந்திரநாத பானர்சி 
சுலதான்புரி 
சுலைமான் 
சுவரோவியங்கள் 
சுவாகிலி 
சுவாசிலாநது 
சுவாதி 
சுவாதீன அடைமானம் 
சுவாமிக்கண்ணு பிளளை , எல்.டி. 
சுவாமிநாத சதானநது 
சுவாமிமலை 
சுவாமி விபுலானந்தர் 
சுவாரசு பிரான்சிசுகோ 
சுவான்சுகோம்பு மனிதன் 


239 
240 
241 
24 / 
242 
244 
244 
244 
216 
247 
129 
248 
249 
250 
250 
251 
251 
251 
252 
252 
253 
254 
565 
258 
258 
260 
260 
260 
261 
261 
263 
264 
264 
265 
267 
267 
268 
268 
268 
269 
273 
273 
274 
274 
274 
275 
276 
278 
279 
281 


239 


சுவிட்சர்லாந்து , 


986 


செம்புலப் பெயனீரார் 


சுவிட்சர்லாந்து 
சுவீடன் 
சுவீடன்பர்கு 
சுவீடிசு மொழி 
சுவேதாசுவதர உபநிடதம் 
சுவேதாம்பரம் 
சுவேயூவான் 
சுவைத்தல் நிலை 
சுனகாத்து 


சு 


( 


283 
288 
292 
292 
294 
295 
295 
296 
296 
298 
298 
300 
300 
3011 
301 
302 
303 
303 
303 
304 
305 
305 
306 
307 
309 
309 

310 
311,171 

312 
312 
313 
313 
315 

315 | 
316,285 

317 
320 
317 
317 | 
320 


| 


| 


| 


) 


சூ - என் - லாய் 
சூசா 
சூட்டன்கோ 
சூடாமணி உள்ள முடையான் 
சூடாமணி நிகண்டு 
சூடான் 
சூடிக் கொடுத்த நாச்சியார் 
சூடேட்டி மலைக்ள் 
சூத்திரம் 
சூதசங்கிதை 
சூத முனிவர் 
சூதர் 
சூதாட்டம் 
சூபி தத்துவம் 
சூபி யோகம் 
சூயசு 
சூயசுக் கால்வாய் 
சூர்ப்பணகை 
சூர்மன் சான் 
சூரண்ணா, பிங்களி 
சூரத்து 
சூரத்துப் பிரிவினை 
சூரதாசர் 
சூரபதுமன் 


. 


சூழற் கல்வி 

325 
சூளாமணி 

327 
சூன் சுனு 

328 
சூன்னார் 

328 
சூனி பழங்குடி 

328 
சூனிய அடிப்படை வரவு செலவுத் திட்டம் 330 
சூனிய நேரம் 

332 
சூனியப் பொருளாதார வளர்ச்சி 

333 
சூனியம் 

334 
சூனியவாதம் 

340 
செ 

343 
செக்காவ் ஆண்டன் 

343 
செக்கு மொழி 

344 
செக்கோசுலோவேகியா 

343 
செகராச சேகர மன்னர் 

347 
செக வீர பாணடியன் , கவிராச பண்டித 

348 
செகெடு 

349 
செகோவியா 

149 
செங்கடல் 

349 
செங்கண்ணனார் 

350 
செங்கல்வராய பிள்ளை, வ.சு. 

350 
செங்கற்பட்டு மாவட்டம் 

351,850 
செங்கிசுக்காள் 

351 
செங்கின்சு காதுப்போர் 

353 
செங்குட்டுவன 

911 
செங்கோட்டை 

354 
செச்சலசு 

355 
செசப்பீக்கு விரிகுடா 

355 
செசுனோலா , உலூய்கி பால்மாதி 

355 
செஞ்சி 

356,875 
செஞ்சி நாயக்கர்கள் 

936 
செஞ்சிலுவைச் சங்கத்தின் பன்னாட்டுக் குழு 359 
செஞ்சிலுவைச் சங்கம் 

356 
செஞ்சுக்கள் 

359 
செஞ்சேரி மலை 

362 
செஞ்சேனை 

200 
செட்டிநாடு 

362 
செண்பகராமன் 

363 
செத்தவரை 

364 
செதுக்குச் சித்திரம் 

364 
செந்தமிழ்நாடு 

367 
செந்தில் நாயக அடிகள் 

367 
செப்புக்காலம் 

368 
செபசுட்டப்போல் 

371 
செபர்சன் , தாமசு 

371 
செபீல்டு 

373 
செம்பியன் 

373 
செம்பியன் மாதேவியார் 

374 
செம்பியனார் 

376 ) 
செம்புலப் பெயனீரார் 

| 377 


1 


| 


| 


| 


சூரிச்சு 


|| 


| 


| 


1 


| 


| 


| 


| 


318 - 
321 - 


சூரிநாம் 
சூரியக் கோயில் 
சூரியகாந்து திரிபாடி நிராலா 
சூரிய நாராயண சாத்திரியார் , வி கோ . 
சூரிய வழிபாடு 
சூரியன் 
சூரியனார் கோயில் ஆதீனம் 
சூலியன் ஆண்டுக் கணக்கீடு 
சூலு பழங்குடி 
சூலூ கடல் 
சூலூத் தீவுகள் 
சூவேர்டு முந்நீரகம் 
சூவைடியே 
சூழ்நிலை மருத்துவம் 
சூழமைவுச் சோதனை 


1 


| 


| 


| 


ப 


321 
321 
323 
323 
324 
324 
324 
324 - 


| 


- 


| 


| 


| 


. 


| 


செனிகால் 


987 


செம்மைப்படுத்தல் 


1 


. 


செம்மைப்படுத்தல் 
செம்மொழி 
செமராங்கு 
செமினோல் இந்தியர் 
செய்குத்தம்பிப் பாவலர் , கா.ப. 
செய்கைச் சோதனை 
செய்கோன் 
செய்சால்மிர் 
செய்சிங்கு 
செய்தன செய்யும் பிறழ்நிலை 
செய்திச் சேகரிப்பு 
செய்தித்தாள் 
செய்தி வள்ளுவன் பெருஞ்சாத்தன் 
செய்துகாட்டல் வழிக் கற்பித்தல் 
செய்ப்பூர் 
செய்முறைத் தாள்கள் 
செய்முறைத் தேர்வு 
செய்முறை பொருளியல் 
செய்யக்கூடாததைச் செய்தால் செல்லும் 
செய்யன் இந்தியர் 
செய்யுள் 
செயகாந்தன் 
செயச்சந்திரன் 
செயப்பிரகாசு நாராயணன் 
செயர் 
செயராம் ரெட்டியார் , ச . 
செயல் - எதிர் செயல் மாதிரி 
செயல் சார்புக் கோளாறுகள் 
செயல் திட்ட முறை 
செயல் நிறை மதிப்பீடு 
செயல்முறைக் கோட்பாடு 
செயல்முறைச் சமூகவியல் 
செயல்முறை விதிகள் 
செயல்முறை விளைவு 
செயலாராய்ச்சி 
செயலூர் இளம்பென் சாத்தன் கொற்றனார் 
செயலே செப்பும் , பொருளே புகலும் 
செயற்கோட்பாடு 
செயற்பாட்டியல் 
செயற்பாட்டு வரவு செலவுத் திட்டம் 
செயிசுடாகான் 
செயிசுதகான் 
செயிண்ட்டு ஆல்பன்சு 
செயிண்ட்டு உலூயி 
செயிண்ட்டு எலினா 
செர்சாசூர் 
செர்பர் 
செர்பியா 
செர்னாவிட்சி 
செரிக்கோ 


377 
377 
378 
378 
379 
380 
381 
381 
74 
381 
382 
383 
387 
387 
389 
390 
392 
393 
394 
395 
397 
130 
398 
398 
400 
400 
401 
403 
405 
407 
407 
407 
408 
410 
411 
413 
413 
414 
414 
419 
421 

74 
422 
423 
424 
425 
427 
429 
432 
432 


433 
செருத்துணை நாயனார் 
செருமனி 

434 
செரோக்கி இந்தியர் 

449 
செல் சூக்குகள் 

449 

450 
செல்யூகசு நிகேட்டார் 

452 
செல்லத்தகா உடன்பாடுகள் 
செல்லிக் கோமான் 

453 
செல்லிங்கற்கள 

453 
செல்லியன் தெழிற்கூடம் 

454 
செல்லு புத்தகம் 

454 
செல்லூர்க் கொற்றனார் 

457 
செல்லூர்க் கோசிகன் கண்ணனார் 

457 
செல்லூர் கிழார் மகனார் பெரும் பூதங்கொற்றனார் 457 
செல்வக் கடுங்கோ வாழியாதன் 

457,912 
செலவக் கேசவராய முதலியார் 

458 
செல்வததின் வகைகள் 

459 
செல்வம் 

459 
செல்வமும் நலனும் 

460 
செல்வமும் வருமானமும் 

460 
செல்வ வரி 

461 
செல்வ வருமானப் பங்கீடு 

464 
செல்வாக்காளர் குற்றம் 

468 
செலடன் மட்கலன் 

471 
செலவிடத்தக்க தனியாள் வருமானம் 

472 
செலவு - நன்மைப் பகுத்தாய்வு 

473 
செலவு வரி 

478 
செலாவணி ஆவணங்கள் 

480 
செலிக்மேன் , சார்லசு கேப்ரியல் 

484 
செலுத்து வங்கியா 

485 
செலெபீசு 

487 
செவ்ரே உடன்படிக்கை 

488 
செவ்வப்ப நாயக்கர் 

488 
செவ்வைச் சுடுவார் 

489 
செறுசேரி நம்பூதிரி 

490 
செறுமர் 

490 
சென்சியாங்கு 

492 
சென்டார் 

492 
சென்டினலியர் 

493 
சென் பௌத்தம் 

493 
சென்னிமல்லையர் 

494 
சென்னிமலை 

494 
சென்னை 

495 
சென்னை அரசு அருங்காட்சியகம் 

498 
சென்னை சேவா சதனம் 

501 
சென்னைப் பல்கலைக்கழகத் தமிழ்ப் பேரகராதி 502 
சென்னைப் பல்கலைக்கழகம் 

504 
சென்னை மாவட்டம் 

504 , 853 
செனபன் 

504 
செனிகா இந்தியர் 

506 
செனிகால் 

507 


செனீவா 


988 


சொத்து 


சேன் ஆறு 


சை 


1 


செனீவா 

285 
செனெக்கா 

507 

510 
சேக்கிழார் 

510 
சேக்கிழார் புராணம் 

511 
சேக்சுபியர் 

512 
சேகனாப் புலவர் 

514 
சேசாசல ஐயர் , டி.என். 

515 
சேட்சென்னி 

913 
சேட்சென்னி நலங்கிள்ளி 

515 
சேட்டை 

516 
சேட்லர்குழு 

516 
சேடான் 

518 
சேணிலை உணர்வு 

519 
சேத்து சிங்கு 

521 
சேதிநாடு 

521 
சேதிராயர் 

522 
சேதுப்பிள்ளை , இரா.பி. 

522 
சேதுபதிகள் 

524 
சேது புராணம் 

525 
சேந்தங் கண்ணனார் 

526 
சேந்தம் பூதனார் 

526 
சேந்தமங்கலம் 

527 
சேந்தன் 

527 
சேந்தன் கீரனார் 

527 
சேந்தன் திவாகரம் 

527 
சேந்தனார் 

528 
சேம்சு , பிரான்சிசு பைரன்சு 

529 
சேம்சு மில் 

530 
சேம்சு , முதலாம் 

531 
சேம்சு இரண்டாம் 

233 
சேம்பர்லேன் ( ஆர்தர் ) நேவில் 

534 
சேமிப்பு 

536 
சேமிப்புக் கணக்குகள் 

538 
சேமிப்பு முதலீட்டுக் கோட்பாடு 

541 
சேய்மைக் கல்வி 

544 
சே யின் அங்காடி விதி 

545 
சேர்க்கை முறை 

548 
சேர்ந்தடை உரிமை 

549 
சேர்ந்து மீட்கச் செய்யும் உரிமை 

549 
சேர்வராயன் மலை 

550 
சேரமண்டலம 

550 
சேரமான் அந்துவஞசேரலிரும் பொறை 

551 
சேரமான் இளங்குட்டுவன் 

551 
சேரமான் கடலோட்டிய வேல்கெழு குட்டுவன் 551 
சேரமான் கடுங்கோ வாழியாதன் 

552 
சேரமான் கணைக்காலிரும்பொறை 

552 
சேரமான் கருவூர் ஏறிய ஒள்வாள் கோப்பெருஞ்சேரல் 

இரும்பொறை 552 
சேரமான் குட்டுவன் கோதை 

552 


சேரமான குடககோ நெடுஞ்சேரலாதன் 

553 
சேரமான் கோக்கோதை மார்பன் 

553 
சேரமான் கோட்டம்பலத்துத் துஞ்சிய மாக்கோதை 554 
சேரமான் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமபொறை 554 
சேரமான் பாமுளுரெறிந்த நெய்தலங்கானல 

இளஞ்சேட்சென்னி 554 
சேரமான் பெருஞ்சேரலாதன் 

555 
சேரமான் பெருஞ்சோற்று உதியஞ்சேரன் 

555 
சேரமான் பெருமாள் நாயனார் 

555 
சேரமான் மாந்தஞ் சேரலிரும்பொறை 

555 
சேரமான் மாரிவெண்கோ 

556 
சேரமான் யானைக்கட்சேய் மாந்தரஞ் சேரல் இரும் 

பொறை 556 
சேரமானெந்தை 

556 
சேரர் 

556 , 910 
சேரன் செங்குட்டுவன் 

560 
சேரி 

561 
சேலம் மாவட்டம் 

564 , 856 

564 
சேனர்கள 

564 
சேனாவரையர் 

566 
சேனை முதலியார் 

568 

570 
சைத்தியம் 

570 
சைதனியர் 

571 
சைதாப்பேட்டை 

573 
சைபீரியா 

573 
சைமன் ஆல்சுபுரூககு சர் சான் 

574 
சைமன் குழு 

576 , 575 
சையது அகமது கான் 

582 
சையது சகோதரர்கள் 

583 
சையது முகைதீன் கவிராயர் 

584 
சைரசு 

584 
சைரசு , இளையவர் 

585 
சைரனயிக்கா 

586 
சைரினே 

586 
சைல்டு , வேர் கோர்டான் 

587 
சைலேந்திரர் 

588 
சைவசித்தாந்தம் 

588 
சைன் -உல் - அபிதின் 

590 

592 
சொக்கநாதப் பிளளை , பலபட்டடை 

592 
சொக்கநாதப் புலவர் 

593 
சொக்கப்ப நாவலர் 

593 
சொக்கலிங்கம் , இராய . 

593 
சொக்கலிங்கம் , தி ச . 

594 
சொட்டை நம்பிகள் 

595 
சொத்தழிப்பு 

595 
சொத்து 

597 


t 


சொத்துகளைச் சரிபார்த்தல் 


989 


சோன இராபின்சன் 


சொத்துகளைச் சரிபார்த்தல் 

599 
சொத்துகளை மதிப்பிடல் 

600 
சொத்து வரி 

603 
சொரூபானந்தர் 

604 
சொல் மறதி நோய் 

605 
சொல்லகத்தியம் 

606 
சொல்லடுக்கு முறை 

606 , 620 
சொல்லாக்கம் 

607 
சொல்லிலக்கணம் 

608 
சொல்லுதல் சொல்லும் பிறழ்நிலை 

614 
சொல் வகைகள் 

618 
சொல்வகைப் பாகுபாடு 

614 
சொல் வடிவியல் 

616 
சொலூட்ரியன் தொழிற்கூடம் 

620 
சோ 

621 
சோக்கு நீர்வீழச்சி 

621 
சோகன் பாணி 

621 

22 
சோகாக்பூர் 
சோகா - சாம்பில் 

622 
சோங்காய் 

623 

623 
சோசுபு போனபார்ட்டு 
சோசுவா , இரெய்னால்டுசு 

624 
சோட சோபசாரம் 

624 
சோணாட்டுப் பூஞ்சாற்றூர்ப்பார்பபான் கௌணியன் 
விண்ணந்தாயன் 

626 

626 
சோணாட்டு முகையலூாச் சிறுகருத்தும்பியார் 
சோத்பூர்ப் பல்கலைக்கழகம் 

626 

627 
சோதனை அமைப்பு 
சோதனை ஆணை 

630 
சோதனை உருவரை 

631 

635 
சோதனை உளவியல் 

637 
சோதனை ஏற்புடைமை 
சோதனைச் சீராய்வு 

639 
சோதனைத் தரங்கள் 

639 
சோதனை நம்பகம் 

640 
சோதிடக் கூறுகள் 

644 
சோதிடத்தில் நாண மீன்கள் 

645 
சோதிடவகைகள் 

642 
சோதிடவியல் 

641 
சோதிபுரி 

646 
சோப்பன்கோவர் ஆர்தர் 

647 
சோபோக்கிளிசு 

648 
சோம்பன் 

649 
சோமசுந்தர கவிராயர் 

651 
சோமசுந்தர தேசிகர் 

651 
சோமசுந்தர நாயகர் 

651 
சோமசுந்தரப் புலவர் , நவாலியூர் 

652 
சோமசுந்தர பாரதியார் , ச . 

652 
சோமசுந்தரனார் , பொ.வே. 

653 
சோமநாதபுரம் 

654 


சோமநாத மடம் 

655 
சோமபாலெம் 

656 
சோமபானம் 

656 
சோமலெ 

656 
சோமன் பண்பாடு 

657 
சோமாசி மாற நாயனார் 

658 
சோமாசு கந்தர் 

658 
சோமாலியா 

661 
சோமேசுவரன் , முதலாம் 

662 
சோமேசுவரன் , இரண்டாம் 

663 
சோமேசுவரன் , மூன்றாம் 

664 
சோமேசுவரன , நான்காம் 

664 
சோர்காத்து 

664 
சோர் ( சர் ) சான் 

664 
சோர்வே 

665 
சோரர்கள 

666 
சோலன் 

666 
சோலா , எமிலி 

667 
சோலார்ப்பேட்டை 

669 
சோலோ இனம் 

669 
சோவியத்து உருசியா 

670 
சோவியத்துப பொருளாதாரம் 

670 
சோழகர் 

677 
சோழநாட்டுப் பிடவூர்கிழார் மகன் பெருஞ்சாத்தன 678 
சோழநாடு 

679 
சோழ மண்டல சதகம் 

679 
சோழர் 

680 
சோழர் ஊராட்சி 

684 
சோழர் காலச் சிறபங்கள 

94 
சோழன் இராசசூயம் வேட்ட பெருநற்கிளளி 685 
சோழன் இளவந்திகைப் பள்ளித்துஞ்சிய நலங்கிளளி 
சேட்சென்னி 

685 
சோழன் உருவப்பஃறேர் இளஞ்சேட்சென்னி 686 
சோழன் குராப்பள்ளித் துஞ்சிய கிள்ளி வளவன் 686 
சோழன் குராப்பள்ளித் துஞ்சிய பெருந்திருமாவள 

வன் 686 
சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய கிளளி வளவன் 686 
சோழன் செங்கணான் 

686,914 
சோழன் செருப்பாழி எறிந்த இளஞசேட் சென்னி 687 
சோழன் நல்லுருத்திரன் 

687 
சோழன் நலங்கிள்ளி 

687 
சோழன் நெய்தலங்கானல் இளஞ்சேட் சென்னி 688 
சோழன் போர்வைக்கோப் பெருநற்கிள்ளி 

689 
சோழன் மணக்கிள்ளி 

689 
சோழன் முடித்தலைக் கோப்பெரு நற்கிள்ளி 689 
சோழன் வேற்பஃறடக்கைப் பெருவிறற்கிள்ளி 689 
சோழிய ஏனாதி திருக்குட்டுவன் 

689 
சோளநாயக்கர் 

690 
சோளிங்கபுரம் 

691 
சோன் இராபின்சன் 

692 


சோன்சு , சர் வில்லியம் 


990 


தண்டி 


சோன்சு , சர் வில்லியம் 
சோனிப்பட்டு 
சௌ 
சௌந்தரியலகரி 
சௌமிகூல் 
சௌராட்டிரப் பல்கலைக்கழகம் 
சௌராட்டிர மொழி 
சௌரி சௌரா 
சௌலப்பியம் 


ஞாயிறு நடனம் 
ஞானப் பிரகாசர் ( திருவாரூர் ) 
ஞானப்பிரகாசர் (திருவொற்றியூர் ) 
ஞானப்பிரகாசர் ( மதுரை ) 
ஞானபீட விருது 


ஞானம் 


ஞானயோகம் 
ஞானவரோதய பண்டாரம் 
ஞான வாசிட்டம் 
ஞானவெட்டி 
ஞானாமிருதம் 
ஞானியார் அடிகள் 
ஞானேசுவரர் 


D , தூ 


, ஞ 


693 
693 
695 
695 
696 
696 
697 
698 
698 
699 
700 
700 
700 
701 
701 
701 
590 
701 
702 
702 
703 
704 
705 
706 
707 
708 
708 
708 
709 
709 
710 
711 
711 
712 
713 
715 
717 
718 
71 ) 
720 
720 
721 
723 
728 
729 
730 
732 
735 
737 
738 


தகிட்டி 

736 
தகுசட்ட முறை 

740 
தகோமியர் 

743 
தங்க உற்பத்தி 

744 
தங்கக் கட்டுப்பாடு 

746 
தங்கக் கட்டுப்பாடு நிருவாகம் 

748 
தங்கச் சுரங்கங்கள் 

749 
தங்கச் செலாவணிக் கோட்பாடு 

751 
தங்க நாணயத் திட்டம் 

751 
தங்கனிகா ஏரி 

752 
தங்கால் ஆத்திரேயன் செங்கண்ணனார் 

753 
தங்கால் பொற்கொல்லன் வெண்ணாகனார் 754 
தங்கால் பொற்கொல்லனார் 

754 
தச்சுக்காரர்கள் 

256 
தசகாரியம் 

755 
தசகுமாரசரிதம் 

756 
தசரதன் 

756 
தசலி -ன் - அசர் 

757 
தசாங்கத்தயல் 

758 
தசாங்கப்பத்து 

758 
தசுக்கனி 

759 
தஞ்சாக்கூர் 

760 
தஞ்சாவூர் 

760 , 861 
தஞ்சாவூர் மாவட்டம் 

765 , 858 
தஞ்சை நாயக்கர்கள் 

936 
தஞ்சைப் பெரிய கோயில் 

761 
தஞ்சை மராத்தியர்கள் 

936 
தஞ்சைவாணன் 

765 
தஞ்சைவாணன் கோவை 

765 
தட்சசீலப் பலகலைக்கழகம் 

767 
தட்சசீலம் 

766 
தட்சிணாமூர்த்தி 

767 
தட்சிணாமூர்த்தி தேசிகர் 

770 
தடுக்கப்பட்ட கணக்குகள் 

770 
தடுப்புக் காவல் 

771 
தடுப்புரிமை 

772 
தடையிலா வாணிகம் 

773 
தடைவளைப்பு 

776 
தண்டகம் 

777 
தண்டக மாலை 

778 
தண்டகன் 

778 
தண்டபாணி சுவாமிகள் 

778 
தண்டபாணி தேசிகர் , எம் எம் . 

780 
தண்டபாணிப் பிளளை , நாகை 
தண்டலையார் சதகம் 

781 
தண்டனை 

* 782 
தண்டனைக் கோட்பாடு 

784 
தண்டனைத் தணிப்பு 

785 
தண்டணைத் தீர்ப்பு 

786 
தண்டி 

787 


டா 


டி - டௌ 


ணா ணள 


--- 


த 
தக்கயாகப் பரணி 
தக்கர் 
தக்கன் 
தக்காணம் 
தக்குர் 
தக்கோட்டா இந்தியர் 
தக்கோலம் 
தகடூர் 
தகடூர் யாத்திரை 
தகர்த்தெறி கொள்கை 
தகவமைதல் 
தகவமைப்பு 
தகவல் தேர்ந்தறிவிப்புப் பணி 
தகவலறிக்கை 
தகவுக் கல்வி 
தகாநிலை வற்புறுத்தல் 
தகாப்புணர்ச்சி 
தகாப்புணர்ச்சிக் கோட்பாடுகள் 
தகாவட்டி 


781 


| 


1 


5 


தண்டியடிகள் - நாயனார் 


991 


திருவாடானை 


| 


| 


T 


966 


தண்டியடிகள் நாயனார் 
தண்டியலங்காரம் 
தணிககை 
தணிக்கையாளர் நியமனம் 
தணிக்கை வகைகள் 
தணிகைப் புராணம் 
தத்தர் , இரமேசு சந்திர 
தத்தாத்திரேயப் பாட்டியல் 
தத்தாத்திரேயர் 
தத்துவ இயல் அரசுக கோட்பாடு 
தத்துவங்கள் 
தத்துவநாதர் 
தத்துவப் பிரகாசம் 
தத்துவப் பிரகாசர் 
தத்துவ போதகர் 
தத்துவமசி 
தத்துவராயர் 
தத்துவ வரலாறு 
ததீசி 
தந்திரம் 
தந்திவர்மன் 
தந்துமாறன் 
தந்தைத் தலைமை 
தந்தைமை நிலை ஒப்புகை 
தந்தையாட்சிக் குடும்பம் 
தந்தை வழியினர் 
தப்தி 
தப்பிரின் பிரபு 
தப்பெண்ணங்கள் 
தப்லா பழங்குடிகள 
தப்ளின் 
தபகாத்து - இ - அக்குபரீ 
தபகாத்து - இ - நாசர் 
தபோய் 
தம்பார்ட்டன் ஓக்சு திட்டம் 
தம்மபதம 
தம்மபாலர் 
தமயந்தி 
தமனி மண்டபம் 
தமாங்கு 
தமாசுகசு 
தமாசுகசு , முதலாம் 
தமாசுகசு இரண்டாம் 
தமிழ் 
தமிழ் எழுத்தாளர் சங்கம் , சென்னை 
தமிழ்க்கலை மன்றம் , சென்னை 
தமிழ்ச் சங்கங்கள் 
தமிழ்ச் சிறுகதை முன்னோடிகள் 
தமிழ்நாட்டு ஆட்சிப் பிரிவுகள் 
தமிழ்நாடு 


788 
788 
789 
789 
789 
792 
• 793 
795 
795 
795 
796 
798 
799 
799 
800 
800 
801 
801 
805 

805 
805 , 926 

806 
806 
807 
808 
809 
810 
811 
811 
812 
815 
817 
817 
818 
818 
819 
819 
820 
821 
821 
821 
821 
821 
823 
823 
825 
827 
127 
832 
895 


தமிழ்நாடு மீன்வளம் 

944 
தமிழநாடு மீன் வளர்ப்புக் கழகம் 

947 
தமிழ்நாடு வேளாணமைப் பல்கலைக்கழகம் 951 
தமிழ நாவலர் சரிதை 

952 
தமிழ் நெறி விளக்கம் 

952 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் 

932 , 764 
தமிழ் முத்தரையர் கோவை 

957 
தமிழ் வளர்ச்சிக் கழகம் , சென்னை 

957 
தமிழகக் கட்சிகள் 

958 
தமிழகக் கறகாலம 

907 
தமிழகத்துச் சிறபக்கலை 

91 
தமிழகம் 

964 
தமிழக மாநிலத் திட்டக்குழு 

964 
தமிழரசி குறவஞ்சி 
தமிழரசுக் கட்சி 

958 
தமிழி 

966 
தமிழிசை இயககம 

968 
தமிழிசைச் சங்கம் 

968 
தமிழிசை மாநாடுகள 

969 
தமிழில் செய்தித்தாள்கள 

385 
தயர் , இரெசினால்டு எட்வாடு சூரி 

971 
தயாக்குகள 

971 
தயாசியன் தொழிற்கூடம் 

974 
தயாலபாகு கலவி நிறுவனம் 

974 
தயானந்த சரசுவதி 

914 
தயானா 

975 
தாக்கீம் , ஏமில 

976 
தர்கோ , ஆன் இராபாட்டு 

977 
தர்சுடன் , எட்கார் 

978 
தர்பங்கா 

979 
தர்ன்வால்டு , இரிச்சர்டு 

980 
தருமபுரி மாவட்டம 

866 
தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ 

செழியன 915 
தனிஒருவர் தகவமைதல் 

724 
தனிமைப்படுத்தல் 

114 
தாமசு அககு வீனசு 

803 
தாவீது கியூம் 

804 
தானோ 

191 
திட்ட அடக்க விலை 

602 
திராவிட முன்னேற்றக கழகம 

961 
திராவிடர் கழகம 

959 
திரிசுடல் 

440 
திருஉத்திரகோசமங்கை 

836 
திருச்சி 

869 
திருச்சிராப்பளளி மாவட்டம் 

868 
திருச்செந்தூர் 

849 
திருநெல்வேலி 

872 
திருநெலவேலி கட்டபொம்மன மாவட்டம் 870 
திருவாடானை 

836 


. 


| 


திருவாரூர் 


992 


மயிலாப்பூர் 


| 


திருவாரூர் 
தீரததாணடதானம் 
தூனான்டடு 
தெற்கு சிலாவிய மொழிகள 
தென்னார்க்காடு மாவட்டம் 
தேசிய சேமிப்பு ஆவணம் 
தேசுசிங்கு 
தரவாதம 
தேவிப்பட்டிணம் 
தைப்பிங்கு இயககம் 
தால்காப்பியம் 
நடராசா 
நரம்புத்தளர்ச்சிக கோளாறுகள 
நலலியக்கோடன் 
நலங்கிள்ளி 
நவகோ பழங்குடி 
நனனன 
நாட்டுக்கோடடை நகரத்தார்கள் 
நாயக்கர் காலச்சிறபங்கள 
நான்காம் சிலுவைப் போர் 
நியாயப் போாக் கரங்கள் 
நியூரம்பாகு 
நிருபதுங்கன 
நீதிக்கட்சி 
நீரகழாய்வு மையம் 
நீலகிரி மாவட்டம் 
நுண்ணிலைப் படிமலர்ச்சி 
நேர்முகச் சமுதாய நன்மைகள 
பக்தவச்சலம் , எம் . 
பகாரி மரபு 
பகீரோவால் உடனபடிக்கை 
பகுதி முடிவுற்ற சரககுகள 
பசிபிக்குத் தீவுச் சிற்பங்கள 


851 
836 
358 

40 
872 
540 
161 
493 
836 
188 
397 

70 
403 
142 
913 
335 
916 
362 
94 
45 
188 
444 

926 
939,940 

956 
875 
113 
476 
943 
112 
161 
602 
102 
589 
878 
589 
540 
316 
929 
924 
928 
928 
924 

93 
925 
928 
926 
114 
398 
338 


பழந்தமிழில் சிறுகதைக் கூறுகள் 
பனனாட்டுச் செலாவணி நிதி 
பாசம் 
பாணடியா காலச் சிற்பங்கள் 
பாண்டியர் நனமாறன 
பாண நகரம் 
பாணன் 
பார்சனசு , தாலகர்ட்டு 
பாரசீகச் சிறபங்கள் 
பாரதியார் 
பால்கன் கூட்டுச சங்கம் 
பால்டுவின 
பாளையக்காரர்கள் 
பிசசமூாத்தி , ந . 
பிசுமார்க்கு 
பிந்துசாரன 
பிரபாவதி பிததியுமனம் 
பிரமஞானசபை 
பிராங்பர்ட்டு 
பிராய்டு , சிகமணடு 
பிரான்சிசு பேகன 
பிளேடடோ 
பீடிப்பு நோய 
புகாாக் காண்டம் 
புசியமித்திர சுங்கன் 
புத்தாண்டுச் சமூகப் பாதுகாப்பு ஆவணம் 
புதிய கனபியூசியசு கொளகை 
புதுக்கோட்டை 
புதுக்கோட்டை மாவட்டம் 
புதுமைப்பித்தன் 
புவிசார் சிறப்பினமாதல் 
பொன் நகரம் 
பெரியார் மாவட்டம் 
பெருஞ்சேரல் இரும்பொறை 
பெரு நிலைப் படிமலர்ச்சி 
பெரும்பூட் சென்னி 
பொறையன் குடும்பம் 
போதிதர்மா 
போர்க்காலப் பொதுவுடைமை 
போர்சசுகீசியர்கள் 
மகாபாசியம் 
மணிக்கொடி 
மதங்க சூளாமணி 
மதுராப் புடைப்புச் சிறபங்கள 
மதுரை 
மதுரைக் காணடம் 
மதுரைத் தமிழச சங்கம் 
மதுரை நாயக்காகள் 
மதுரை மாவட்டம் 
மயிலாப்பூர் 


126 
115,116 

589 

93 
915 
443 
142 
419 

96 
128 
_431 

45 
18,936 

129 
447 
767 
313 
939 
443 
104 
804 

38 
404 

28 
219 
540 
192 
886 
885 
129 
114 
285 
887 
912 
113 
914 
912 
192 
671 
255 

52 
128 
-279 , 

89 
891 

29 
831 
936 
890 
853 


| 


பசு 


| 


| 


1 


பசும்பொன் முத்துராமலிங்கம மாவட்டம் 
பதி 
பதினைந்தாண்டுப் பொது வைப்பு நிதி 
பதுமன் 
பராந்தகன் 
பலலவர் ஆந்திரரே 
பலலவர் 

இராட்டிரகூடர் போர்கள 
பல்லவர் கங்கர் போர்கள 
பல்லவர்கள 
பல்லவர் காலச் சிற்பங்கள 
பல்லவர் சாளுக்கியப் போர்கள 
பல்லவர் பாண்டியர் போர்கள் 
பல்லவர் போர்கள் 
பலமயமாகுதல் 
பவணந்தியார் 
பழங்குடியினரிடையே சூனியம் 


| 


1 


| 


மரச்செதுக்குச் சித்திரம் 


993 


வேற்றிடச் சிறப்பினமாதல் 


1 


மரச்செதுக்குச் சித்திரம் 
மராட்டிய மன்னர்கள் 
மலையின மக்கள் ஆயவு மையம் 
மறுமலர்ச்சிக்காலச் சிற்பங்கள 
மறைமுகச் சமுதாயச் செலவுகள 
மன ஊனமுற்றோர் 
மனித நேயக் கொள்கை 
மனுசாரம் 
மா - சே - துங்கு 
மாதவி 
மாதவையா 
மாபாடியம் 
மாமல்லபுரச் சிற்பங்கள் 
மாமல்லபுரம் 
மாமன்னர் இராசராச சோழன் பரிசு 
மாலினோவசுகி , பிரானிசுலா 
மாற்று அமைப்புக் கொள்கை 
மாற்றுருபு 
மாமாற்று வைப்பு மதிப்பு 
மாறவர்மன் குலசேகர பாண்டியன் 
மானசாரம் 
மிகையாற்றல் நோய் 
மியூனிச்சு 
மீச்சோர்வு நோய் 
மீத்திறமுடைய குழந்தைகள 
மீன்வளப் பெருககுத திட்டம் 
மீனவர் கூட்டுறவுச் சங்கங்கள் 
மீனவா நலத்திட்டங்கள் 
முகமதிய ஆட்சி 
முடத்திருமாறன் 
முடிவுற்ற சரக்குகள 
முதல உள முதல வெளி முறை 
முதலாம் இராசராசன 
முதலாம் இராசேந்திரன 
முதலாம் கிள்ளி வளவன 
முதலாம் கீரத்திவர்மன் 
முதலாம் சடையவர்மன 
முதலாம் சிலுவைப் போர் 
முதலாம் சீக்கியப் போர் 
முதலாம் நரசிம்மவர்மன 
முதலாம் பரமேசுவரவர்மன் 
முதலாம் மகேந்திரன் 
முதலாம் விக்கிரமாதித்தன் 
முற்போக்குக் கொள்கை 
முற்றுரிமை இயலபு 
மூர்ச்சை நோய் 
மூலதனத்திரட்சி 
மூன்றாம் இராசராசன 


365 
762 
956 

101 
475,476 

117 
732 
103 
201 
30,33 
128 
52 
93 
852 
956 
415 
732 
617 
602 
934 
103 
404 , 
444 
404 
119 
949 
950 
950 
934 
915 
602 
602 
930 
937 
913 
927 
933 

45 
161 
925 
925 
925 
927 
732 

24 
404 
466 
933 


மூன்றாம இராசேந்திரன 

933 
மூன்றாம் குலோத்துங்கன 

933 
மூன்றாம் சிலுவைப் போர் 

45 
மூன்றாம் நந்திவர்மன 

926 
மெசபடோமியச் சிற்பங்கள் 

96 
மெய்கண்டார் 

54 
மெர்டன் , இராபாட்டு கிங் 

416 
மேலாணமைத் தணிக்கை 

789 
மேற்குச் சிலாவிய மொழிகள் 

41 
மேற்குச் செருமனி 

441 
மேற்குப் பெர்லின் 

443 
மைக்கேல் ஏஞ்சலோ 

101 
மௌரியா சிறபக்கலை 

87 
மௌலி 

129 
யாப்பருங்கலக் காரிகை 

398 
யாப்பருங்கலம் 

398 
யாழ் நூல் 

279 
யானைக்கட்சேய் மாந்தரஞ்சேரல் இருமபொறை 912 
யோக மார்க்கம் 

589 
வச்சிரநநதி 

827 
வஞ்சிக் காண்டம் 

29 
வட ஆாக்காடு மாவட்டம் 

891 
வரகுணன 

929 
வரிச செதுக்குச சித்திரம 

365 
வல்லான சேனன 

565 
வ.வே.சு. ஐயர் 

128 
வாகாடகர்கள் 

923 
வாசுது சாத்திரம் 

103 
வாயில போர் 

560 
வானவரம்பன் 

911 
விக்கிரம சோழன 

932 
விசயசோழன 

565 
விசயநகரப பேரரசு 

935 
விசயாலய சோழன 

929 
விசுவரூப சேனன 

566 
விட்டனபர்கு 

440 
விநயாதித்தன் 

927,928 

560 
விரியும் படிமலர்ச்சி 

113 
விழுப்புரம் 

874 
வீரசோழியம் 

398 
வீரராசேந்திரன 

932 
வெப்பப் பகுதிகளில் தகவமைப்பு 

727 
வெய்மார் நகரம 

A40 
வேலப்ப தேசிகர் 

56 
வேலூர் 

893 
வேற்றிடச் சிறப்பினமாதல் 

114 


வியலூர் 


| 


1 


| 


Y 


வா . க . 9 - 63 


-1 


கலைச்சொற் பட்டியல் 

தமிழ் - ஆங்கிலம் 


Endogamy 
Over Draft 


... 


Summon 


- 


அகமணம் 
அதிகப் பற்று 
அழைப்பாணை 
அளவாராய்ச்சி 
அறிதிறன் 
அன்னியச் செலாவணி 
ஆயத்தீர்வை 
ஆளுமை 
இமைப்புழை 
இயல்பூக்கம் 
இயற்கைக் கொள்கை 
இயற்கைத் தேர்வு 
இயற்கைவாதிகள் 
இருத்தல் கொள்கை 
இருப்புச் செலாவணி 
இளங்குற்ற நடத்தை 
ன்மைக் கொள்கை 
ன்றியமையாக் கொள்கை 
இனக்குழு ஒப்பாய்வியல் 
இனக்குழுவியல் 
இனவேறுபாட்டுணர்வு 


Quantitative Analysis 

Cognition 
.... Foreign Exchange 

Duty 
Personality 
Palpebral Fissure 
Instinct 
Naturalism 


... 


Natural Selection 


1 


Physiocrats 
Existentialism 
Reserve Currency 

Juvenile Delinquency 
... Nihilism 

Essentialism 


... 


Ethnology 
Ethnography 


.. 


Racism 


ஈடிபசு சிக்கல் 


உடல்சார் மானிடவியல் 
உடனடி மாற்றம் 
உண்மைக் கொள்கை 


Oedipus Complex 
... Physical Anthropology 
... Mutation 

Realism 


Primate 


... 


உயர்பாலூட்டி 
உயிர் இயற்பியல் 
உயிர் வேதியியல் 
உயிரி 
உரிமையியல் பொறுப்பு 
உருபன் 
உள்ளுணர்வு 
உளச்சிதைவு நோய் 


Biophysics 
Biochemistry 
Organism 
Civil Liability 
Morpheme 
Intuition 
Schizophrenia 


: 


995 


உளச் சேணிலை உணர்வு 


உளமசார் சேணிலை உணர்வு 


உறவுமுறை 
எடுகோள் 
எதிர்மறைச் சிக்கல் 
எதேச்சாதிகார ஆட்சி 


... 


ஒருதுணை மணம் 


Mental Telepathy 
Psychic Telepathy 
Kinship 
Hypothesis 
Electra Complex 
Tyranay 
Monogamy 
Mooism 
Tonal Language 
Audiometer 
Phoneme 
Leisure Class 
Sympatric Speciation 
Organised Sector 
Idealism 
Chalcolitbic Culture 


| 


ஒருபொருள் நெறி 
ஒலிப்புமுறை மொழி 
ஒலிமானி 
ஒலியன் 
ஓய்வு வகுப்பினர் 
ஓரிடச் சிறப்பினமாக்கம் 
கட்டமைப்புத் துறை 
கருத்து முதற் கொள்கை 
கல் செப்புக்காலப் பண்பாடு 
கல் செப்புக்காலம் 
காப்புக் கொள்கை 
கால்வழி 


1 


Chalcolithic Period 


. 


Protectionism 


.. 


Lineage 
Chronoscope 


காலமானி 


-- 


. 


Dialect 


Intaglio 
Totem 


Clan 


.... 


கிளைமொழி 
குடைவுச் சிற்பம் 
குலக்குறி 
குலம் 
குவியும் சிறப்பினமாக்கம் 
குழந்தையைப் புணருதல் 
குற்றவியல் பொறுப்பு 
குறை மதிப்பீடு 
குறையறி சோதனை 
சமூகவயமாக்கம் 
சரக்கு வரி 
சிலர் நல ஆட்சி 
சிற்பப் பட்டகை 
சிற்றுதவி 
சிற்றோவியம் 
சிறப்பினம் 
சிறப்பினமாக்கம் 
சிறுநிகழ்வுப் பதிவு 


Convergent Speciation 

Pedophilia 
... Criminal Liability 
.... Under Valuation 

Diagnostic Test 
Socialization 
Tariff 
Oligarchy 
Plaque 


... 


... 


Dole 


... Miniature Painting 

Species 
Speciation 
Anecdotal Record 


.. 


வா . க . 9 

9 - 63 அ 


996 


Pronoun 


Acclimatization 
Situational Test 


Zero Hour 


சுட்டுப்பெயர் 
சூழ்நிலை இணக்கப்பாடு 
சூழற் சோதனை 
சூனிய நேரம் 
சூனியம் 
செயல்முறைக் கோட்பாடு 
செயலாராய்ச்சி 
செயற் கோட்பாடு 
செயற்பாட்டியல் 
செலாவணி 


... 


. 


... Witchcraft 

Empiricism 
Action Research 
Activity Theory 
Functionalism 
Currency 
Monetary Fund 
Paying Banker 
Telepathy 
Alexia 
Paradigm 
Morphology 
Etymology 
Experimental Method 
Iconoclasm 
Adaptation 


* 
. 


( 


3 


1 


Incest 


Incest Taboo 


4 


Veto 
Blockade 


செலாவணி நிதி 
செலுத்து வங்கியர் 
சேணிலை உணர்வு 
சொல் மறதி நோய் 
சொலலடுக்கு 
சொல்வடிவியல 
சொற்பிறப்பியல 
சோதனை முறை 
தகர்த்தெறி கொள்கை 
தகவமைப்பு 
தகாப்புணர்ச்சி 
தகாப்புணர்ச்சி விலக்கு 
தடுப்புரிமை 
தடைவளைப்பு 
தந்தைத் தலைமை 
தன்மயமாதல 
தனியார் துறை 
தீர்ப்புத் தண்டனை 
தீர்ப்பாயம் 
தொகுதி 
தொகுப்பு வழிமுறை 
தொல்லுயிரியல் 
நலப் பொருளாதாரம் 
நாட்டச் சோதனை 
நிறுமம் 
நுண் கற்காலம் 
நுண்ணறிவு ஈவு 
நுண்ணினம் 


( 


Patriarchy 
Assimilation 


Private Sector 


Conviction 
Tribune 


Phylum 
Inductive Method 


Palaeontology 
Welfare Economy 
Aptitude Test 

Company 
... Microlithic Period 

Intelligent Quotient 


. 


Micro - race 


997 


நுண்படிமலர்ச்சி 
நெகிழ்வுத்தன்மை 
நெற்றி மடல் 
நெறிமுறைக் கோட்பாடு 
நொதிப்பி 
பகுப்புக் கணக்கியல் 
படிமலர்ச்சி 
பண்பாட்டுவயமாக்கம் 
பணக்கொள்கை 


|| 


Micro - evolution 
Plasticity 
Parietal Lobe 
Normative Theory 
Enzyme 
Calculus 
Evolution 
Enculturation 
Monetary Policy 
Inflation 
Pragmatism 
Polyploidy 
Polygyny 
Necrophilia 
Insane 


பணவீக்கம் 


... 


பயன்வழிக் கொள்கை 



.. 


பலமயமாகுதல் 
பலமனைவி மணம் 


.. Sorcery 

Neolithic Period 


பிணத்தைப் புணருதல் 
பித்து நிலை 
பில்லி சூனியம் 
புதிய கற்காலம் 
புதைபடிவம் 
புலன் உணர்வு மானி 
புள்ளியியல் தரங்கள் 
புறமணம் 
பெருஞ்சினம் 
பெருநிலைப் படிமலர்ச்சி 
பேரரசுக் கொள்கை 
பேருரிமைப் பத்திரம் 
பொட்டு மடல் 
பொதுத் துறை 
பொருத்துவாய் 
பொறுப்பாளர் 
போலி உருவ வழிபாடு 
மண்ணடுக்காய்வு 


Fossil 
Aesthesiometes 
Statistical Norms 
Exogamy 
Rage 
Macro - evolution 
Imperialism 
Magna Carta 
Temporal Lobo 
Public Sector 


Suture 


Fiduciary 
Fetishism 
Stratigraphy 
GCBC 


... 


மரபணு 


... 


மரபணுப் பொதுச் சேர்மம் 
மரபுக் கீற்று 
மறைமுகச் செயல் 
மனிதநேயம் 
மாற்றுவிகித மதிப்பு 
மிகை ஊதியம் 


Gene Pool 
Chromosome 
Latent Function 
Humanism 
Exchange Rate 


... Bonus 


998 


Over Valuation 


.. 


மிகை மதிப்பீடு 
முற்போக்குக் கொளகை 
வட்டார இனம் 
வாலில்லாக் குரங்கு 
விடுதலைத் தீர்ப்பு 
விரியும் சிறப்பினமாக்கம் 
விலக்கு 
விலங்கைப் புணருதல் 
வெளிப்படைச் செயல் 
வேற்றிடச் சிறப்பினமாக்கம் 


Progressivism 
... Local Race 

Ape 
Acquittal 
Divergent Speciation 


Taboo 


Beastiality 
Manifest Function 
Allopatric Speciation 


ஆங்கிலம் - தமிழ் 


Acclimatization 
Acquittal 
Action Research 
Activity Theory 
Adaptation 
Aesthesiometer 
Alexia 


... 


சூழ்நிலை இணக்கப்பாடு 
விடுதலைத தீர்ப்பு 
செயலாராய்ச்சி 
செயற் கோட்பாடு 
தகவமைப்பு 
புலன் உணர்வு மானி 
சொல மறதி நோய் 
வேற்றிடச் சிறப்பினமாக்கம் 
சிறு நிகழ்வுப் பதிவு 
வாலில்லாக் குரங்கு 
நாட்டச் சோதனை 
தன்மயமாதல் 


.. 


| 


ஒலிமானி 


1 


-- 


Allopatric Speciation 
Anecdotal Record 
Ape 
Aptitude Test 
Assimilation 
Audiometer 
Beastiality 
Biochemistry 
Biophysics 
Blockade 
Bonus 
Calculus 
Chalcolithic Culture 
Chalcolithic Period 
Chromosome 
Chronoscope 
Civil Liability 
Clan 


விலங்கைப் புணருதல் 
உயிர் வேதியியல் 
உயிர் இயற்பியல் 
தடைவளைப்பு 
மிகை ஊதியம் 
பகுப்புக கணக்கியல் 
கல்செப்புக்காலப் பண்பாடு 
கல்செப்புக்காலம் 
மரபுக் கீற்று 
காலமானி 


உரிமையியல பொறுப்பு 


. 


குலம் 


. 


Cognition 
Company 
Convergent Speciation 
Conviction 
Criminal Liability 
Currency 
Diagnostic Test 
Dialect 
Divergent Speciation 
Dole 


அறிதிறன 
நிறுமம் 
குவியும் சிறப்பினமாக்கம் 
தீர்ப்புத் தண்டனை 
குற்றவியல் பொறுப்பு 
செலாவணி 
குறையறி சோதனை 
கிளைமொழி 
விரியும் சிறப்பினமாக்கம் 
சிற்றுதவி 
எதிர்மறைச் சிக்கல் 


Electra Complex 


1000 


Empiricism 


.. 


Enculturation 
Endogamy 
Enzyme 
Essentialism 
Ethnography 
Ethnology 
Etymology 
Evolution 
Excbange Rate 
Excise Duty 
Existentialism 


செயல்முறைக் கோட்பாடு 
பண்பாட்டுவயமாக்கம் 
அகமணம் 
நொதிப்பி 

ன்றிமையாக் கொள்கை 
இனக்குழுவியல் 

இனக்குழு ஒப்பாய்வியல் 
..... சொற்பிறப்பியல் 

படிமலர்ச்சி 
மாற்று விகித மதிப்பு 
ஆயத்தீர்வை 
இருத்தல் கொள்கை 


- 


Exogamy 
Experimental Method 
Fetishism 
Fiduciary 
Foreign Exchange 
Fossil 
Functionalism 
Gene 


ப 


( 


Gene Pool 


Humanism 


| 


Hypothesis 
Iconoclasm 


... 


Idealism 


புறமணம் 
.... சோதனை முறை 

போலி உருவ வழிபாடு 
பொறுப்பாளர் 
அன்னியச் செலாவணி 
புதைபடிவம் 
செயற்பாட்டியல் 
மரபணு 
மரபணுப் பொதுச் சேர்மம் 
மனிதநேயம் 
எடுகோள் 
தகர்த்தெறி கொள்கை 

கருத்துமுதற் கொள்கை 
... பேரரசுக் கொள்கை 

தகாப்புணர்ச்சி 
தகாப்புணர்ச்சி விலக்கு 
தொகுப்பு வழிமுறை 

பணவீக்கம் 
... பித்து நிலை 

இயல்பூக்கம் 
குடைவுச் சிற்பம் 
நுண்ணறிவு ஈவு 
உள்ளுணர்வு 
இளங்குற்ற நடத்தை 
உறவுமுறை 


Imperialism 
Incest 


Jacest Taboo 


... 


. 


Inductive Method 
Inflation 
Insano 
Instioct 
Intaglio 
Intelligent Quotient 
Intuition 
Juvenile Delinquency 
Kipship 


.. 


... 


1001 


. 


. 


... 


{ 


1 


Latent Function 
Leisure Class 
Lineage 
Local Race 
Macro - evolution 
Magna Carta 
Manifest Function 
Mental Telepathy 
Micro - evolution 
Microlitbic Period 
Micro - race 
Miniature Painting 
Monetary Fund 
Monetary Policy 
Monism 
Monogamy 
Morpheme 
Morphology 
Mutation 
Naturalism 
Natural Selection 
Necrophilia 
Neolithic Period 


மறைமுகச் செயல் 
ஓய்வு வகுப்பினர் 
கால்வழி 
வட்டார இனம் 
பெரு நிலைப் படிமலர்ச்சி 
பேருரிமைப் பததிரம 
வெளிப்படைச் செயல் 
உளச் சேனிலை உணர்வு 
நுணபடிமலர்ச்சி 
நுண் கறகாலம் 
நுணணினம் 
சிற்றோவியம் 
செலாவணி நிதி 
பணக்கொளகை 
ஒரு பொருள்நெறி 
ஒருதுணை மணம் 
உருபன் 
சொல்வடிவியல் 
உடனடி மாற்றம் 
இயற்கைக் கொள்கை 
இயற்கைத் தேர்வு 

பிணத்தைப் புணருதல் 
... புதிய கற்காலம் 

இனமைக் கொள்கை 
நெறிமுறைக் கோட்பாடு 


.. 


.. 


... 


ஈடியசு சிக்கல 


சிலர் நல ஆட்சி 
கட்டமைப்புத் துறை 


Nihilism 
Normative Theory 
Oedipus Complex 
Oligarchy 
Organised Sector 
Organism 
Over Draft 
Over Valuation 
Palaeontology 
Palpebral Fissure 
Paradigm 
Parietal Lobo 
Patriarchy 
Paying Banker 
Pedophilia 


அதிகப் பற்று 
மிகை மதிப்பீடு 
தொல்லுயிரியல் 
இமைப்புழை 
சொல்லடுக்கு 
நெற்றி மடல 
தந்தைத் தலைமை 
செலுத்து வங்கியர் 
குழந்தையைப் புணருதல் 


. 


1002 


... 


ஆளுமை 
ஒலியன் 
தொகுதி 
உடல்சார் மானிடவியல் 
இயற்கைவாதிகள் 
சிற்பப் பட்டகை 


.. 


Personality 
Phoneme 
Phylum 
Physical Anthoropology 
Physiocrats 
Plaque 
Plasticity 
Ploygyny 
Polyploidy 
Pragmatism 
Primate 
Private Sector 
Progressivism 
Pronoun 


நெகிழ்வுத் தன்மை 
பலமனைவி மணம் 


.. 


... 


.. 


Protectionism 


.. 


. 


... 


Psychic Telepathy 
Public Sector 
Quantitative Analysis 
Racism 
Rage 
Realism 
Reserve Currency 
Schizophrenia 
Situational Test 
Socialization 
Sorcery 
Speciation 
Species 
Statistical Norms 
Stratigraphy 
Summon 
Suture 
Sympatric Speciation 
Taboo 
Tariff 


பலமயமாகுதல் 
பயன்வழிக் கொள்கை 
உயர்பாலூட்டி 
தனியார் துறை 
முற்போக்குக் கொள்கை 
சுட்டுப் பெயர் 
காப்புக் கொள்கை 
உளம்சார் சேணிலை உணர்வு 
பொதுத்துறை 
அளவாராய்ச்சி 
இனவேறுபாட்டுணர்வு 
பெருஞ்சினம் 
உண்மைக் கொள்கை 
இருப்புச் செலாவணி 
உளச்சிதைவு நோய் 
சூழற் சோதனை 
சமூகவயமாக்கம் 
பில்லி சூனியம் 
சிறப்பினமாக்கம் 
சிறப்பினம் 
புள்ளியியல் தரங்கள் 

மண்ணடுக்காய்வு 
.... அழைப்பாணை 

பொருத்துவாய் 
ஓரிடச் சிறப்பினமாக்கம் 
விலக்கு 
சரக்கு வரி 


* 
.. 


... 


Telepathy 
Temporal Lobe 


சேணிலை உணர்வு 
பொட்டு மடல் 


1003 


Tonal Language 


Totem 


... 


Tribune 
Tyranny 
Uader Valuation 
Veto 
Welfare Economy 
Witchcraft 
Zero Hour 


ஒலிப்புமுறை மொழி 

குலக்குறி 
... தீர்ப்பாயம் 

எதேச்சாதிகார ஆட்சி 
குறை மதிப்பீடு 
தடுப்புரிமை 
நலப் பொருளாதாரம் 
சூனியம் 
சூனிய நேரம் 


- 
.. 


... 


--- 


. 


